கணினி 
களஞ்சியப்‌ 
பேரகராதி 


வளர்தமிழ்ச்‌ செல்வர்‌ 
மணவை முஸ்தபா 


விலை ரூ. 385/- 


வெளியீடு : 
மணவை பப்ளிகேஷன்‌ 


ஏஇ 5 (103) அண்ணா நகா, 
சென்னை - 600 040. 


தொகுப்புத்‌ துணைவர்கள்‌ : 
மு. சிவலிங்கம்‌ 


இரா. நடராசன்‌ 
ராம்குமார்‌ 


KANINI 
KALANJIYAP 
PERAGARATHI 


(COMPUTER ENCYCLOPAEDIC 
TAMIL DICTIONARY) 


Valarlamil Selvar 
MANAVAI MUSTAFA 


Price Rs. 385/- 


Published by 


MANAVAI PUBLICATION 
AE 5 (103) ANNA NAGAR, 
CHENNAI - 600 040. 


BIBLIOGRAPHICAL DATA 


Title of the book 


Author 

Copyright holder 
Language 

Paper used 

Size of the Book 
First edition 

No. of Pages 
Binding 

Price 


Type Setting 


Printer 


Publisher 


KANIN! KALANJIYAP PERAGARATHI 
(COMPUTER ENCYCLOPAEDIC 
TAMIL DICTIONARY) 


MANAVAI MUSTAFA 
Author 

Tamil 

Bible Paper 

Crown Octovo 

2002 

1600 

Calico Binding 

Rs. 385/- 


Laser impression 
12-B/4, Pulla Avenue, (Opp. TNSC Bank} 
Shenoy Nagar, Chennai - 600 030. 


Karis Offset Printers 
60, Nelson Manickam Road, 
Aminjikarai, Chennai - 600 029. 


Manavai Publication 
AE 5 (103), Anna Nagar, 
Chennai - 600 040. 


முன்னுரை 


ஒரு மொழியின்‌ உண்மையான வளர்ச்சி, எந்த அளவு 
கோலைக்‌ கொண்டு மொழியியல்‌ வல்லநுர்கள்‌ அளவிட்டுக்‌ 
கணிக்கிறார்கள்‌ என்பது மிக முக்கியமான கேள்வி. 


காப்பியம்‌ முதலான மரபுக்‌ கவிதை வடிவிலான இலக்கியப்‌ 
படைப்புகளைக்‌ கொண்டா அல்லது புதுக்கவிதை, சிறுகதை, புதி 
னம்‌, நாடகம்‌ போன்ற நவீன புத்திலக்கியப்‌ படைப்புகளைக்‌ 
கொண்டா அல்லது அம்மொழியில்‌ பெரும்‌ எண்ணிக்கையில்‌ உரு 
வாக்கப்படும்‌ பல்வேறு துறைகளைச்‌ சார்ந்த ஏராளமான நூல்களின்‌ 


பெருக்கத்தைக்‌ கொண்டா? 


இவை வட்டுமே மொழி வளர்ச்சியின்‌ முழுமையான அளவு 
கோல்கள்‌ ஆகா. மொழியில்‌ புதிது புதிதாக வந்து இணையும்‌ சொல்‌ 
வளத்தை, குறிப்பாக, கலைச்சொற்களின்‌ பெருக்கத்தைக்‌ கொண்டே 
ஒரு மொழியின்‌ வளர்ச்சியின்‌ அளவு கணிக்கப்படும்‌ என்பதுதான்‌ 
ஒரு ம்‌ ்‌ 

+ ட . ம்‌ ௩ 

உலக மொழியியலார்‌ தரும்‌ முடிவு. இதிலிருந்து சொல்‌ வளமே ஒரு 
மொழியின்‌ உண்மையான மொழி வளம்‌' என்பது தெளிவாறெது. 


இன்றைய அறிவியல்‌ வளர்ச்சிச்‌ சூழலுகேற்ப, ஆயிரமாயிரம்‌ 
கலைச்சொற்கள்‌, குறிப்பாக அறிவியல்‌, தொழில்நுட்பக்‌ கலைச்‌ 
சொற்கள்‌ தமிழில்‌ உருவெடுக்க வேண்டியது காலத்தின்‌ இன்றிய 
மையாக்‌ கட்டாயமாகும்‌ எனக்‌ கூற வேண்டியதில்லை. 


இன்றைய அறிவியல்‌ துறைகளின்‌ வளர்ச்சி முழுக்க முழுக்க 
மேனாட்டவர்களால்‌ உருவாக்கப்பட்டு வளர்க்கப்பட்டது. 
அவற்றிற்கான அறிவியல்‌ கலைச்சொற்களும்‌ அவர்களாலேயே 
ஆங்கிலத்தில்‌ படைக்கப்பட்டுள்ளன. அவை உலகினரால்‌ “உலகப்‌ 
பொதுமொழி' போன்று பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. 
அவற்றை நாமும்‌ ஆங்கில வடிவில்‌ அப்படியே ஏற்றுப்‌ பயன்‌ 
படுத்த வேண்டியதுதானே? தமிழில்‌ எதற்குப்‌ புதிதாகக்‌ கலைச்‌ 
சொற்கள்‌? வேண்டுமானால்‌ விளக்கங்களைத்‌ தமிழில்‌ எழுதிக்‌ 
கொள்ளலாம்‌. முழுமையாகத்‌ தமிழிலும்‌ இதற்கான கலைச்‌ 


சொற்களை உருவாக்குவது வீண்‌ வேலை அல்லவா? ' ஏன்று கூறு 
வோரின்‌ கூற்றில்‌ ஒரளவு உண்மை இருப்பதுபோல்‌ தோன்றினும்‌ 
இக்கூற்று முழுமையாக ஏற்றுக்‌ கொள்ளத்தக்கதன்று. 

அறிவியல்‌ - தொழில்நுட்பக்‌ கலைச்சொற்களில்‌ இருவேறு 
தன்மை உண்டு. முதலாவது சாதாரணமாகப்‌ பொருளுணர்த்தும்‌ 
கலைச்சொற்கள்‌. மற்றொரு வகை அசாதாரணத்‌ தன்மை 
களோடுகூடிய சிறப்புப்‌ பொருளுணர்த்தும்‌ கலைச்சொற்கள்‌. இவை 
'பன்னாட்டுக்‌ கலைச்சொற்கள்‌ (International Technical Terms) 
எனப்படும்‌. இவ்வகைக்‌ கலைச்சொற்கள்‌ உலக முழுவதிலும்‌ 
மொழி பெயர்க்கப்படாமல்‌ ஓலி பெயர்ப்பு மட்டும்‌ செய்யப்பட்டு, 
பயன்படுத்தப்படுவனவாகும்‌. சான்றாக, லேசர்‌ (8568, ரேடார்‌ 
(Radar) போன்ற முதலெழுத்துச்‌ சொற்களும்‌ என்சைம்‌, ஐசோ 
டோப்‌, ஓசோன்‌ போன்ற சொற்களும்‌ மற்றும்‌ அறிவியலார்‌ 
பெயரில்‌ அமைந்த ஆம்பியர்‌, ஓம்‌ போன்ற சொற்களும்‌ 


ரு 


பன்னாட்டுக்‌ கலைச்சொற்களாகும்‌. 


ஆங்கில மொழியும்‌ அறிவியலும்‌ நன்கு அறிந்தோரே 
இவற்றின்‌ பொருள்நுட்பம்‌ அறிவர்‌. மற்றவர்கட்கு இச்சொற்கள்‌ 
வெறும்‌ குழஉக்குறிகள்‌ போன்றே தோன்றும்‌. 


இஊதன்னியில்‌ 'டெலிவிஷன்‌', டெலஸ்கோப்‌' போன்ற 
சொற்களும்‌ உலகளாவிய முறையில்‌ மக்களால்‌ பெரிதும்‌ பயன்‌ 
படுத்தப்படுகின்றன. அறிவியல்‌ அறிவோ அல்லது படிப்பறிவோ 
இல்லாதவர்கள்‌ இச்சொற்களைக்‌ குழஉக்குறிச்‌ சொற்களாகவே 
பயன்படுத்துகின்றனர்‌. இந்த ஆங்கிலக்‌ கலைச்சொற்களுக்கு நேர்த்‌ 
தமிழ்க்‌ கலைச்சொற்களாக 'தொலைக்காட்சி', 'தொலைநோக்க' 
எனத்‌ தரும்போது தொலைவிலிருக்கும்‌ காட்சிகளை அண்மையில்‌ 
கொண்டு வந்து காட்டும்‌ கருவியே 'தொலைக்காட்ச9' என்றும்‌ 
தொலைவிலிருப்பவைகளை நெருங்கிக்‌ காண உதவும்‌ கருவியே 
“தொலைநோக்கி' என்றும்‌ யாரும்‌ விளக்காமலே தமிழ்க்‌ கலைச்‌ 
சொல்‌ மூலம்‌ பொருள்‌ உணர்ந்து தெளிய முடிகிறது. இவ்வாறு 
ஆங்கிலம்‌ அறியாத சாதாரண பாமர மக்களும்‌ கேட்ட மாத்திரத்தில்‌ 
தெளிவாகப்‌ பொருள்புரியும்‌ இத்தகைய வாய்ப்பை ஏற்படுத்தித்‌ 


தருவதால்‌ ஏற்படும்‌ இழப்பு எதுவுமில்லை. பயனோ ஏராளம்‌, 
ஏராளம்‌! 

எனவே, எழுத்தறிவின்‌ உச்சத்தைப்‌ பெறாத நம்‌ 
மக்களிடையே அறிவியல்‌ அறிவையும்‌ உணர்வையும்‌ அதிகரிக்க 
தாய்மொழியாம்‌ தமிழ்‌ மூலம்‌ சொல்வதே சாலச்சிறந்ததாகும்‌. 

அறிவியல்‌ நுட்பங்களைத்‌ திறம்பட விளக்கவல்ல மொழி 
யாகத்‌ தமிழ்‌ அமைந்திருக்கிறதா என ஐயுருவோரும்‌ இருக்கவே 
செய்னெறனர்‌. மொழியியல்‌ பேரறிஞர்‌ டாக்டர்‌ கிரியர்சன்‌ 
"உள்ளத்தில்‌ உருவெடுக்கும்‌ சிந்தனைகளை - மிக நுட்பமான 
உணர்வுகளை, எண்ணிய எண்ணியாங்கு, திறம்பட வெளிப்படுத்த 
வல்ல மொழியாகத்‌ தமிழ்‌ அமைந்திருக்கிறது' எனப்‌ புகழ்ந்துரைத்த 
தற்கொப்ப எத்தகைய அறிவியல்நுட்பச்‌ செய்தியாயினுபர்‌ 
அவற்றைச்‌ சொற்செட்டோடும்‌ பொருட்செறிவோடும்‌ தமிழில்‌ 
கலைச்சொல்‌ வடிவில்‌ சொல்ல முடிகிறது என்பதுதான்‌ என்‌ நாற்ப 
தாண்டு காலக்‌ கலைச்‌ சொல்லாக்கப்‌ பட்டறிவு உணர்த்தும்‌ 
உண்மை. இதற்கு அடிப்படைக்‌ காரணம்‌ தமிழ்‌ இயல்பிலேயே 
அறிவியல்‌ மொழியாக, அறிவியலைத்‌ திறம்பட உணர்த்துவதற்கான 
ஆற்றல்மிகு மொழியாக அமைந்திருப்பதுதான்‌. இது நாமே 
அறிந்துணரா உண்மைநிலை. 

தமிழ்மொழி வரலாற்றை, வரலாற்று வழி நுணுகி 
ஆராய்ந்தால்‌, காலந்தொறும்‌ தமிழ்‌ பல்வேறு துறைக்‌ கலைச்‌ 
சொற்களை உருவாக்கி, வளர்ந்து வந்துள்ள வரலாறு தெள்ளத்‌ 
தெளிவாகப்‌ புலப்படும்‌. 

“காலத்தின்‌ போக்குக்கும்‌ தேவைக்குமேற்ப ஒருமொழி 
தன்னைத்‌ தகைவமைத்துக்‌ கொள்வதன்மூலமே வளர்ச்சியும்‌ 
வளமும்‌ பெறமுடியும்‌' என்பது மொழியியல்‌ வரலாறு. அவ்‌ 
வகையில்‌ சமயத்தாக்கம்‌ ஏதுமில்லாத சங்க காலத்தில்‌ அறிவியல்‌ 
அடிப்படையில்‌ சமுதாயப்பூர்வமாக அகம்‌, புறம்‌ என வளர்ந்த 
தமிழ்‌, வைதீக சமய, சமண, பெளத்த, கிருத்துவ, இஸ்லாமியத்‌ 
தமிழாக, தத்துவம்‌ சார்ந்த சித்தாந்தத்‌ தமிழாக வளர வேண்டிய 
தவிர்க்கவியலா சூழல்‌. ஆங்கிலேயர்‌ உறவால்‌ அறிவியல்‌ அடிப்‌ 


படையிலும்‌ புதினம்‌, சிறுகதை என்ற புத்திலக்கியப்‌ போக்கிலும்‌ 
வளர வேண்டிய சூழ்நிலை. இக்கால கட்டங்களிலெல்லாம்‌ புதிய 
கருத்துகளையும்‌ சிந்தனைகளையும்‌ வெளிப்படுத்த புதிய புதிய 
சொற்களை உருவாக்கிக்‌ கொண்டு வளர, வளமடையத்‌ தவற 
வில்லை. ஆனால்‌, தயக்கமெல்லாம்‌ தமிழர்களிடம்தான்‌. தொய்வு 
மனப்பான்மை படைத்த சிலர்‌ தங்களால்‌ இயலாது என்பதை 
வெளிப்படுத்த விரும்பாது, அஃது தமிழாலேயே இயலாது என 
விளம்ப முற்பட்டு விடுகின்றனர்‌. 

மருத்துவத்‌ துறைக்கான ஆங்கிலக்‌ கலைச்சொற்களுக்கு 
நேர்த்தமிழ்க்‌ கலைச்சொல்‌ காணும்‌ முயற்சி நூற்றைம்பது 
ஆண்டுகட்கு முன்பே தொடங்கிவிட்டதெனலாம்‌. அம்முயற்சிக்கு 
வடிவம்‌ தந்தவர்‌ ஈழத்தில்‌ மருத்துவம்‌ பயிற்றுவிக்க வந்த, 
யாழ்ப்பான மருத்துவக்‌ கல்லூரிப்‌ பேராசிரியர்‌ ஃபிஷ்டிரின்‌ என்ற 
அமெரிக்கர்‌. அவர்‌ தமிழில்‌ உருவாக்கிய கலைச்சொற்கள்‌ தமிழ்ப்‌ 
பெயர்‌ தாங்கியிருந்தபோதிலும்‌ பெரும்பான்மையான கலைச்சொற்‌ 
கள்‌ சமஸ்கிருத ஒலி வடிவினவாகும்‌. இதற்குக்‌ காரணம்‌ இக்கால 
கட்டத்தில்‌ அங்கு உச்சத்தில்‌ இருந்த இந்து சமயத்‌ தாக்கமும்‌ அதன்‌ 
புனித மொழி என்ற போர்வையில்‌ தமிழ்மீது செலுத்தி வந்த 
ஆதிக்கப்‌ போக்குமாகும்‌. இந்நிலையே இங்கும்‌ நிலவியபோதிலும்‌ 
திராவிட இயக்க எழுச்சிக்குப்‌ பிறகு தமிழிலேயே கலைச்‌ 
சொல்லாக்க முயற்சிகள்‌ வலுப்பெறலாயின. 

அன்றைய சமஸ்கிருதச்‌ செல்வாக்கு தமிழ்க்‌ கலைச்‌ 
சொல்லாக்கத்துக்கு எதோ ஒருவகையில்‌ முட்டுக்கட்டையாக 
அமைந்தது போன்றே, இன்று 'தூய தமிழ்‌ ஆர்வலர்களின்‌ தனித்‌ 
தமிழ்ப்‌ போக்கும்‌ அமைந்துவிடுமோ என்ற அச்சத்தை வெளிப்‌ 
படுத்தாமலிருக்க முடியவில்லை. இலக்கியத்தில்‌ மொழி முதன்மை 
நிலை பெறலாம்‌. அறிவியல்‌ கலைச்சொற்களைப்‌ பொறுத்தவரை 
மொழியைக்காட்டிலும்‌ கருத்துணர்த்தும்‌ இறனுக்கே முதலிடம்‌. 
சொல்வழி கருத்தை வெளிப்படுத்த உதவும்‌ துணைக்கருவி 
மட்டுமே மொழி என்பதை நாம்‌ உணர்ந்து தெளியவேண்டும்‌. 
அறிவியலில்‌ மொழிக்கு முதன்மைதர முற்பட்டால்‌ கருத்துச்‌ 
சிதைவும்‌ பொருட்பிறழ்வும்‌ தவிர்க்க முடியாததாகிவிடும்‌. 


தமிழ்க்‌ கலைச்சொல்லாக்கத்தில்‌ மற்ற மொழிகளில்‌ காண 
முடியாத ஒரு தனித்தன்மை தமிழ்க்‌ கலைச்சொற்களுக்கு உண்டு. 
அதுதான்‌ வேர்ச்சொல்‌ தேடல்‌. 


ஆங்கில மொழியில்‌ ஒரு புதிய கலைச்சொல்லை உருவாக்க 
வேண்டுமெனில்‌, அதற்கான வேர்ச்சொல்லை லத்தீன்‌, கிரீக்‌, ஹீப்ரு 
அல்லது வேறு மொழிகளில்‌ தேடிப்‌ பெறவேண்டும்‌. ஆங்கில 
மொழியில்‌ வேர்ச்சொல்‌ கிடைப்பது மிக அரிது. ஏனெனில்‌, 


ஆங்கில மெரி, மேற்கூரிய மொழிகளின்‌ கூட்டுக்‌ கலவையாகும்‌. 


ஆனால்‌, அதே சமயத்தில்‌ இந்தியிலோ அல்லது மராத்தி 
யிலோ ஒரு புதிய கலைச்சொல்லை உருவாக்க வேண்டுமெனில்‌ 
அதற்கான வேர்ச்சொல்லை சம்ஸ்கிருதத்திலோ, பாலி, பிராகிருத 
மொழிகளிலோ தேடிப்‌ பெற வேண்டும்‌. கன்னட, தெலுங்கு, 
மலையாள மொழிகளிவ்‌ சொல்‌ உருவாக்கத்துக்கான வேரை சமஸ்‌ 
கிருதத்திலோ அல்லது தமிழிலோ தேட வேண்டும்‌. ஆனால்‌, 
தமிழில்‌ ஒரு கலைச்சொல்லை உருவாக்க வேண்டுமெனில்‌, அதற்‌ 
கான வேர்ச்சொல்லைத்‌ தமிழில்‌ மட்டுமே காண முடியும்‌. வேறு 
எந்த இந்திய மொழிகளிலும்‌ தேடிக்‌ காணவே முடியாது. 

'இன்றையக்‌ கலைச்சொல்‌ தேவையை நிறைவு 
செய்யுமளவுக்குத்‌ தமிழில்‌ அறிவியல்‌, தொழில்நுட்பக்‌ கலைச்‌ 
சொற்களுக்கான வேர்ச்சொற்கள்‌ வேண்டுமளவு கிடைக்க வாய்ப்‌ 
புண்டா? என வினா எழுப்பத்‌ தோன்றலாம்‌. இதற்கு நாம்‌ விடை. 
கூறுவதைவிட தமிழை அறிவியல்‌ பூர்வமாக, மொழியியல்‌ 
அடிப்படையில்‌ ஆராய்ந்தவரும்‌ 'மொழியியல்‌ தந்தை எனப்‌ 
போற்றப்படுபவருமான டாக்டர்‌ எமினோ அவர்கள்‌ கூறுவதைக்‌ 
கேட்போம்‌. “உலகத்து மொழிகளிலேயே மிக அதிகமான வேர்ச்‌ 
சொற்களையுடைய மொழியாகத்‌ தமிழ்‌ அமைந்துள்ளது”, எனப்‌ 
பாராட்டியுள்ளது இங்கு நினைவுகூரத்தக்கதாகும்‌. வேர்ச்சொற்கள்‌ 
தமிழ்‌ இலக்கியங்களில்‌ மட்டுமல்ல, அன்றாட வாழ்விலும்‌ 
மிகுதியாக விரவிக்‌ கிடக்கின்றன. அதையெல்லாம்விட தமிழில்‌ 
புதிய வேர்களை எளிதாக உருவாக்கவும்‌ இயலும்‌. அந்த அளவுக்கு 
நெகிழ்வுத்‌ திறமுள்ள மொழியாகத்‌ தமிழ்‌ அமைந்துள்ளது. 


10 


கலைச்சொல்லாக்கப்‌ பணியை மேற்கொள்வோருக்கு இருக்க 
வேண்டிய தகுஇப்பாடுகள்‌ என்னென்ன என்பதிலும்‌ நாம்‌ 
கருத்தூன்ற வேண்டியவர்களாக உள்ளோம்‌. 

முதற்கண்‌ எந்தத்‌ துறை சார்ந்த சொல்லாக்க முயற்சி மேற்‌ 
கொள்ளப்படவிருக்கிறதோ அந்தத்‌ துறையில்‌ சிறப்பறிவு 
பெற்றிருக்க வேண்டும்‌. துறை சார்ந்த ஆங்கலக்‌ கலைச்சொல்‌ 
உணர்த்தும்‌ பொருள்நுட்பத்தை நன்கு உணர்ந்து, தெளிந்து, 
அதனைத்‌ தமிழில்‌ முழுமையாக வெளிப்படுத்தத்தக்க வகையில்‌ 
தமிழ்‌ சொல்லாட்சி வல்லவராகவும்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. இதற்கு 
ஏதுவாக தமிழ்‌ வேர்ச்சொற்களை இனங்கண்டு தேர்வு 
செய்யுமளவுக்கு தமிழ்‌ இலக்கிய புலமை அல்லது பயிற்சிமிக்க 
வராக இருத்தல்‌ வேண்டும்‌. சரியான கட்டுக்கோப்பில்‌ இலக்கண 
வரம்புகளுடன்‌ சொல்லை வடித்தெடுக்குமளவுக்கு இலக்கண 
அறிவும்‌ அவசியம்‌. இலக்கியங்களிலோ அல்லது அன்றாட வழக்‌ 
காற்றிலோ உரிய சொல்‌ அல்லது வேர்ச்சொல்லை இனங்காணும்‌ 
திறன்‌ வேண்டும்‌. உரிய சொல்லோ அல்லது வேர்ச்சொல்லே 
கிடைக்காதபோது புதிய சொல்லை உருவாக்க மொழியியல்‌ அறிவு 
ஓரளவு அவசியம்‌. இவையே கலைச்சொல்லாக்க வல்லுநருக்கு 
இருக்க வேண்டிய அடிப்படை தகுதிகளாகும்‌. 


கலைச்சொல்லாக்கத்தில்‌ முதல்‌ உரிமையும்‌ பொறுப்பும்‌ 
உடையவர்கள்‌ அவ்வத்துறை வல்லுநர்களே என்பதில்‌ இரு 
கருத்துக்கு இடமில்லை. அவர்களில்‌ போதிய தமிழறிவும்‌ 
இலக்கியப்‌ பயிற்சியும்‌ இலக்கண அறிவும்‌ உடையவர்கள்‌ இப்‌ 
பணியில்‌ முழுமையாக ஈடுபடவேண்டும்‌. அதிக அளவு இல்லை 
யென்றாலும்‌ ஒரு சில சொற்களையேனும்‌ உருவாக்கும்‌ முயற்சியில்‌ 
ஈடுபடலாம்‌. இப்பணியில்‌ ஒரு சிலர்‌ முனைப்புக்‌ காட்டிய 
போதிலும்‌ பெரும்பாலான தமிழறிந்த துறை வல்லுநர்கள்‌ “கலைச்‌ 
சொற்கள்‌ தமிழில்‌ மிகுதியாக வேண்டும்‌. அதில்‌ நாம்‌ உடனடிக்‌ 
கவனம்‌ செலுத்த வேண்டும்‌", என வேண்டுகோள்‌ விடுவதிலும்‌ 
அறிவுறுத்துவதிலும்‌ ஆர்வம்‌ காட்டி, காலத்தை ஒட்டுகிறார்களே 
தவிர, அப்பணி தங்களுக்குரியது எனக்‌ கருதி செயல்படத்‌ 


11 


துணிவதில்லை. மற்றவர்களைச்‌ செய்யச்‌ சொல்லும்முன்‌, தான்‌ 
அதில்‌ முனைப்போடு, ஈடுபட்டு வழிகாட்ட வேண்டும்‌ என்ற 
உணர்வு ஏனோ அவர்களிடம்‌ இல்லாமற்‌ போய்விடுகிறது. 
இந்நிலையில்தான்‌, ஒரளவு துறையறிவு பெற்றவர்கள்‌ 
முனைந்து மேன்மேலும்‌ துறையறிவை முனைப்போடு 
வளர்த்துக்கொண்டு, அதனடிப்படையில்‌ சொல்லாக்கம்‌ செய்து, அத 
னை அவ்வத்துறை வல்லுநர்களின்‌ மேற்பார்வையோடு 
செப்பனிட்டு, தகுதிமிக்க கலைச்சொற்களாக உருவமைத்து வெளிப்‌ 
படுத்தும்‌ முயற்சியில்‌ ஈடுபட்டு வெற்றி பெறுகிறார்கள்‌. இவர்‌ 
களின்‌ வெற்றி தமிழின்‌ வெற்றியாகவும்‌ அமைகிறது. என்போன்ற 
ஆர்வலர்கள்‌ அம்முறையில்‌ தான்‌ வீறுநடைபோட்டு வருகிறோம்‌. 
'தோள்‌ கண்டார்‌ தோளே கண்டார்‌ என்றாற்போல்‌ துறை 
வல்லார்க்கு அவர்‌ சிறப்பறிவு பெற்ற ஒரு துறை மட்டுமே களமாக 
அமைகிறது. ஆனால்‌ என்போன்ற ஆர்வலர்கட்கு எதனையும்‌ 
அறிந்துகொள்ள வேண்டும்‌ என்ற பெருவேட்கையோடு முனைந்து 
கற்பதால்‌, “இதுதான்‌ நம்‌ துறை' என்ற வேறுபாடு இல்லாமல்‌, 
இன்னும்‌ சொல்லப்போனால்‌ எல்லையே இல்லாமல்‌, எல்லா 
துறைகளுமே களமாயமைகின்றன. இவ்வகையில்‌ தான்‌ உயிரியல்‌ 
முதல்‌ கணினி ஈராக அனைத்து அறிவியல்‌, தொழில்நுட்பத்‌ 
துறைகளுக்கான ஏழு கலைச்சொல்‌ தொகுதிகளை (சுமார்‌ நான்‌ 
காயிரம்‌ பக்கங்களில்‌, சுமார்‌ ஒன்றரை இலட்சம்‌ கலைச்சொற்கள்‌) 
வெளியிட முடிந்தது. வேறு சிலரும்‌ என்னைப்‌ போலவே சொல்‌ 
லாக்கப்‌ பணியில்‌ முனைப்புக்‌ காட்டி உழைத்து வருகிறார்கள்‌. 
கலைச்சொல்லாக்க முயற்சியைப்‌ பொறுத்தவரை, ஆர்வ 
முடையவர்கட்கு, சொல்லாக்க வாய்ப்பை உருவாக்கித்‌ தர 
வேண்டும்‌ என்ற நன்னோக்கில்‌, ஆங்கிலக்‌ கலைச்சொல்லுக்கு 
நேர்த்தமிழ்க்‌ கலைச்சொல்‌ சொல்வதோடு அமையாமல்‌, 
சொல்விளக்கம்‌, பொருள்விளக்கங்களைப்‌ படத்தோடு தருவதை 
வழக்கமாகக்‌ கொண்டுள்ளேன்‌. இதைப்‌ படித்துத்‌ தெளிவுபெறும்‌ 
சொல்லாக்க ஆர்வலர்கள்‌ இதனினும்‌ சுருங்கிய வடிவிலான சொற்‌ 
செட்டும்‌, பொருட்செறிவுமுடைய, நயமிக்க கலைச்சொற்களை 
உருவாக்க வாய்ப்பேற்படுத்த வேண்டும்‌ என்பதே என்‌ நோக்கம்‌. 


12 


இனி, கணினி கலைச்சொல்லாக்கத்தைப்‌ பொறுத்தவரை 
நான்மேற்கொண்டு வரும்‌ வழிமுறைகள்‌ சிலவற்றைப்‌ பற்றி 
விவாதிக்க விரும்புகிறேன்‌. 

எனது கணினி அகராதிகளை வெறும்‌ ஆங்கில-தமிழ்க்‌ 
கலைச்சொல்‌ பட்டியல்களாக (0055௧1௯) அமைக்காமல்‌, களஞ்சியத்‌ 
தன்மையும்‌ அகராநித்‌ தன்மையும்‌ ஒருங்கியைந்த, 'களஞ்சிய- 
அகராதிகளாக அமைத்து வருகிறேன்‌. காரணம்‌, அவை சொல்‌ 
விளக்கம்‌ பொருள்‌ விளக்கமும்‌ ஒருங்கிணைந்து படிப்போருக்கு 
தெளிவைத்‌ தரவேண்டும்‌ என்பதுதான்‌ முக்கிய நோக்கம்‌. அதற்காக 
ஒரு ஆங்கிலக்‌ கலைச்சொல்லுக்கு இயன்றவரை பல கலைச்‌ 
சொற்களைத்‌ தருகிறேன்‌. சான்றாக, 


Data ! தகவல்‌, தரவு, விவரம்‌, செய்டுக்‌ குறிப்பு. 
M௦ப$e : சுட்டி, சுட்டுக்‌ கருவி, சுட்டுப்பொறி, 

சுட்டு நு ண்பொறி. 
Key ்‌ விசை, திறவு, விரற்கட்டை, குமிழ்‌, சாவி. 
Pixel ்‌ படக்கூறு, படப்புள்ளி, பட த்துணுக்கு 


இதில்‌ ஏதாவது ஒரு சொல்‌ நிலைபேற்றுத்‌ தன்மையைப்‌ 
பெறாதா என்ற எண்ணமும்‌ நாளை தரப்படுத்தம்‌ செய்ய 
விழையும்போது, ஒப்பீட்டாய்வு செய்வதற்கும்‌ ஒன்றிற்கு 
மேற்பட்ட சொற்கள்‌ தேவைப்படுமே என்பதும்‌ காரணங்களாகும்‌. 

கணினித்துறை போன்ற அறிவியலுக்கான கலைச்சொல்‌ உரு 
வாக்கத்துக்கு இலக்கியத்‌ தரமான சொற்களைப்‌ பயன்படுத்த சிலர்‌ 
விழைவநில்லை. உரிய பொருளை விளக்க அலைகளால்‌ இயலாது என்று 
கருதப்படுகிறது. ஆனால்‌, தக்க மாற்ற இருத்தங்களுடன்‌ பயன்படுத்‌ 
தினால்‌ கருதிய பொருளைத்‌ திட்ப, நுட்பமாக விளக்க முடியும்‌. சான்றாக, 


Jergon குழூஉச்‌ சொல்‌ 
Slug : பருங்குழை 
Finesse ்‌ நய நுட்பம்‌ 

Host ்‌ ஓம்புநர்‌, புரவலர்‌ 
Malfunction ; பிறழ்வினை 


என அமைக்கலாம்‌. 


13 


எல்லாவற்றிற்கும்‌ இலக்கியச்‌ சொல்லைத்‌ தேடி ஓட 
வேண்டியதில்லை. அன்றாட பேச்சு வழக்கில்‌ பயன்படுத்தப்படும்‌ 
சாதாரணச்‌ சொற்களையே பயன்படுத்தி அறிவியல்‌ செய்திகளை 
நுட்பமாக விளக்க முடியும்‌. சான்றாக, 


Jaggies :  பிசிறுகள்‌ 
Pad : தண்டு 
Glarefilter :  கூசொளி வடிகட்டி 


கலைச்‌ சொல்லாக்கத்துக்கான வேர்ச்சொற்கள்‌ வேண்டிய 
அளவுக்கு இலக்கிய நூல்களிலும்‌ அன்றாட பேச்சு வழக்குச்‌ சொற்‌ 
களிலும்‌ கிடைக்கின்றன. அவற்றைப்‌ புதிய பகுதி, விகுதிகளோடு 
உருவாக்கினால்‌ பொருளாழமிக்க சொற்களாக உருவாக்க இயலும்‌. 


பெகா்பா௱ ! துளியம்‌ 
Terminal A முனையம்‌ 
Bit ! துண்மி 
Robot i எந்திரன்‌ 


தெளிவுக்காக இரு சிறு சொற்களை இணைத்துப்‌ புதுச்‌ 
சொல்லாக்கிப்‌ பொருள்‌ விளக்கம்‌ பெறலாம்‌. சான்றாக, 


Antenna ்‌ அலைவாங்கி 
Virus !  நச்சுநிரல்‌ 
Audio ்‌ கேட்பொலி 


கூடுமானவரை ஆங்கிலத்திலிருந்து சொல்லுக்குச்‌ சொல்‌ 
மொழிபெயர்ப்பு செய்வதைத்‌ தவிர்க்க வேண்டும்‌. ஆங்கிலச்‌ சொல்‌ 
உணர்த்தும்‌ பொருளை நுட்பமாகப்‌ புரிந்து கொண்டு, அதனைத்‌ நிட்பமாக 
உணர்த்தும்‌ சொற்களைக்‌ வவட சொல்ல முற்படவேண்டும்‌. சான்றாக, 


Handset :  ஒலியுறுப்பு 

Cold fault :  உடன்தெரியும்‌ பிழை 
Creet : விளங்கா மொழி 
Femaleconnector ்‌ துளை இணைப்பி 
Gun :  வீச்சுப்போறி 


ஒரு கணினிச்‌ தொல்‌ தனியாக வரும்போதும்‌ சொல்‌ 
தொடருடன்‌ இணைந்து வரும்போதும்‌ சொல்‌ மாறாமல்‌ இடம்‌ 
பெறச்‌ செய்வதன்மூலம்‌ பொருள்‌ தெளிவை அளிக்க முடியும்‌. சான்றாக, 


14 


input : உள்ளீடு 

Inputting :  உள்ளிடுதல்‌ 

Input data :  உள்ளீட்டுத்‌ தரவு 
Input Unit :  உள்ளீட்டகம்‌ 


எனக்‌ குறிக்கலாம்‌. 

தலைப்பெழுத்துகளைக்‌ கொண்ட குறும்பெயர்களை ஒலி 
பெயர்ப்பாக இணைந்து வரும்‌ சொற்களுக்குப்‌ பொருள்‌ தரும்‌ 
வகையில்‌ அமைக்கலாம்‌. சான்றாக, 

PERT Chart ! பெர்ட்‌ வரைபடம்‌ 

PET Computer ! பெட்‌ கணினி 

மற்றபடி, நிறுவனப்‌ பெயர்கள்‌, மென்பொருள்‌ தொகுப்புப்‌ 
பெயர்கள்‌, பொருட்பெயர்கள்‌. அளவீடுகள்‌ மற்றும்‌ சிறப்பு பெயர்‌ 
களை ஒலி பெயர்ப்பாகக்‌ குறிக்கலாம்‌. 


Macpaint :  மாக்பெய்ன்ட்‌ ' 
Herts ஹெர்ட்ஸ்‌ 

Javlin plus !  ஜேவ்லின்‌ பிளஸ்‌ 
Hentry : ஹென்றி 


மற்றொன்று ஒலிக்குறைபாடு. ஸ, ஷ. ஐ, ஹ, க்ஷ ஒலிக்‌ 
குறிகள்‌ தமிழில்‌ இல்லாததால்‌ 08௦06-ஐ குறிப்பிடும்போது 'சார்சு' 
என்றுதான்‌ எழுத நேரும்‌. இவ்வொலிக்‌ குறைப்பாட்டை நீக்க 
'ஜார்ஜ்‌ என்றே எழுதலாம்‌. ஏனெனில்‌, கிரந்த எழுத்துகள்‌ எனக்‌ 
கருதப்படும்‌ ஐ,ஷ.,ஸ,ஹ,க்ஷ போன்ற எழுத்துகள்‌ சமஸ்கிருத வரி 
வடிவங்கள்‌ அல்லவே அல்ல. அவை ஒலி வடிவங்கள்‌ மட்டுமே. 
சில சம்ஸ்கிருத ஒலிகளை உரிய முறையில்‌ வெளிப்படுத்த தமிழில்‌ 
எழுத்துகள்‌ இல்லை என்ற குறைபாட்டை நீக்க, பல்லவர்கள்‌ 
காலத்தில்‌ காஞ்சி மாநகரில்‌ தமிழ்‌ வரிவடிவச்‌ சாயலில்‌ புதிதாக 
உருவாக்கப்பட்ட எழுத்துகளாகும்‌. இவ்வெழுத்துகள்‌ 
கன்னடத்திலோ தெலுங்கிலோ இல்லை. தமிழிலும்‌ தமிழிலிருந்து 
இளைத்த மலையாளத்திலும்‌ மட்டுமே உள்ளன. அதிலும்‌ கிரந்த 
எழுத்துகள்‌ பலவாக இருந்தாலும்‌ இந்த நான்கைந்து எழுத்துகளை 
மட்டுமே தமிழ்‌ பட்டும்படாமலும்‌ தன்னுடன்‌ உறவாட 


15 


அனுமதித்து வருகிறது. எனவே, ஆங்கில எழுத்தொலியை ஒலி 
பெயர்ப்பின்போது முழுமையாகப்‌ பெற இக்கிரந்த எழுத்துகளை 
பயன்படுத்துவதில்‌ தவறேதும்‌ இல்லை என்றே கருதுகிறேன்‌. 
இப்போது வெளியாகும்‌ இப்பேரகாதிக்கு ஒரு சிறப்பு 
உண்டு. பயன்பாட்டுக்கு வந்திருப்பினும்‌ ஆங்கில அகராதியில்‌ 
இடம்பெறாத பல புதிய சொற்கள்‌ இப்பேரகராதியில்‌ இடம்‌ 
பெற்றுள்ளன. இதற்காக அமெரிக்கா, கனடா, ஃபிரான்ஸ்‌ நாடுகள்‌ 
சென்றிருந்தபோது இக்கலைச்‌ சொற்களைச்‌ சேகரிக்க இயன்றது. 
ஆங்கில அகராதிக்கும்‌ முந்தி, தமிழ்‌ அகராதியில்‌ நேர்ச்‌ 
சொல்லாக்கம்‌ இயல்கிறதென்றால்‌ தமிழ்‌ இயல்பிலேயே ஆற்றல்‌ 
மிக்க அறிவியல்‌ மொழி என்பது தெளிவாகிறதன்றோ! 
இப்பேரகராதி சிறப்பாக வெளிவரப்‌ பெருந்துணையா 
லமைந்த கணினித்துறை வல்லுநரும்‌ சிறந்த கணினி எழுத்தாளரு 
மான திரு. மு. சிவலிங்கம்‌, என்‌ உடன்‌ படித்த.கல்லூரித்‌ தோழரும்‌ 
அறிவியல்‌ அறிவும்‌ தமிழறிவும்‌ ஒருங்கே வாய்க்கப்‌ பெற்ற 
புலமைச்‌ செல்வர்‌ இரா. நடராசன்‌, கணினித்‌ தமிழ்‌ புலமைமிக்க 
பன்னூலாசிரியர்‌ இரு. ராம்குமார்‌ ஆகியோரின்‌ உதவியும்‌ 
ஒத்துழைப்பும்‌ மறக்க முடியாதவை. அவர்களுக்கு என்‌ இதய 
நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ கொள்வதில்‌ பெருமகிழ்ச்சிவடைகிறேன்‌. 
என்‌ அறிவியல்‌ தமிழ்‌ வளர்ச்சிப்‌ பணிக்கு அடிநாள்‌ 
தொட்டே பெருந்துணையாகவும்‌ பெரும்‌ ஊக்கியாகவும்‌ இருந்து 
வருபவர்‌ என்‌ துணைவியார்‌ சித்தை செளதா 
அவர்களாவர்‌. இப்படியொரு பேரகராதி உருவாக்கப்பட வேண்டும்‌ 
என்ற உணர்வை என்னுள்‌ இடையறாது விதைத்து வந்தவர்‌. 
இப்பேரகராதி உருவாக்கத்துக்கு எல்லா வகையிலும்‌ 
பேரூதவியாயிருந்த அவர்கட்கும்‌ எனது தமிழ்‌ வளர்ச்சிப்‌ பணி 
முயற்சிகளுக்கும்‌ சமுதாயப்‌ பணிகளுக்கும்‌ பெருந்துணையாயிருந்து 
வரும்‌ பெருந்தகை அல்ஹாஜ்‌ (மெஜஸ்டிக்‌) கே.வி.எம்‌. கறீம்‌ 
அவர்கட்கும்‌ என்‌ நன்றி என்றும்‌ உரித்தாகும்‌. 
எல்லாவற்றிற்கும்‌ மேலாக இன்று 1,600 பக்கங்களைக்‌ 
கொண்ட கணினிக்‌ களஞ்சியப்‌ பேரகராதி (வேறு இந்திய 


16 


மொழிகளிலோ அல்லது ஆங்கிலத்திலோ கணினிக்கு இவ்வளவு 
பெரிய அகராதி வெளியிடப்பட்டுள்ளதா எனத்‌ தெரியவில்லை) 
நூலைத்‌ தமிழில்‌ வெளியிட இயன்றதென்றால்‌, அதற்கு என்‌ 
திறனோ இப்பணியில்‌ என்னோடு இணைந்து பணியாற்றும்‌ நண்பர்‌ 
களின்‌ திறமையோ மட்டும்‌ காரணமில்லை. தமிழின்‌ தனிப்பெரும்‌ 
ஆற்றலே காரணம்‌. ஏனெனில்‌, இயல்பிலேயே தமிழ்‌ ஓர்‌ அறிவியல்‌ 
மொழியாக, அறிவியலைச்‌ சொல்வதற்கென்ற உருவான 
மொழியாக அமைந்திருப்பதுதான்‌. 

இன்று “கணினிக்‌ களஞ்சியப்‌ பேரகாதி' உங்கள்‌ கைகளில்‌ 
தவழப்‌ பெருந்துணையாயமைந்தவர்‌ கப்பலோட்டும்‌ தமிழர்‌, பவழ 
விழா செல்வர்‌ அல்ஹாஜ்‌ பி. எஸ்‌. அப்துர்‌ ரஹ்மான்‌ அவர்களாவார்‌. 

“செத்தும்‌ கொடை கொடுத்த” தேக்காதி வள்ளலின்‌ மறு பதிப்‌ 
பாயமைந்துள்ள ஹாஜி. பி.எஸ்‌. அப்துர்‌ ரஹ்மான்‌ அவர்கள்‌ கல்வி 
வளர்ச்சியிலும்‌ தொழில்‌ வளர்ச்சியிலும்‌ மட்டுமல்லாது தாய்மொழி 
யாம்‌ தமிழ்‌ வளர்ச்சியிலும்‌ பேரார்வம்‌ காட்டி வருபவர்‌. கீழக்கரை 
இஸ்லாமியத்‌ தமிழ்‌ இலக்கிய மாநாடும்‌ ஆண்டுதோறும்‌ சிறந்த 
தமிழ்‌ நூல்களுக்கு சீதக்காதி டிரஸ்ட்‌ மூலம்‌ பரிசளித்தும்‌ வருவதே 
இதற்குத்‌ தக்க சான்றாகும்‌. அதன்‌ தொடர்ச்சியாகவே இப்பேரகராதி 
விரைந்து வெளிவரவும்‌ துணை நின்றார்கள்‌. தமிழ்‌ உள்ளவரை 
அவரது கொடைக்குணமும்‌ தமிழ்‌ வளர்ச்சியில்‌ காட்டும்‌ பேரார்வப்‌ 
பெருக்கும்‌ தமிழ்கூறு நல்லுலகால்‌ நினைவுக்‌ கூறப்படும்‌ என்பது 
திண்ணம்‌. காலத்தைக்‌ கடந்து நிற்கும்‌ அவரின்‌ அரிய சேவையை 
என்றென்றுமாகப்‌ பதிவு செய்யவே இந்நூலை அன்னாரின்‌ பவழ 
விழா நினைவாக அவருக்குக்‌ காணிக்கையாக்கி உள்ளேன்‌. 

எனது முந்தைய நூல்களை ஆதரித்ததுபோன்றே இப்‌ 
பேரகராதியையும்‌ தமிழுலகம்‌ இரு கரமேந்தி ஏற்று ஆதரிக்கும்‌ 
எனப்‌ பெரிதும்‌ நம்புகிறேன்‌. 


மணவை முஸ்தபா 
நூலாசிரியர்‌ 


கணினி - களஞ்சியப்‌ பேரகராதி 
ஓர்‌ ஆய்வு 


தீயின்‌ கண்டுபிடிப்பு திருப்புமுனை ஆனது. சக்கரம்‌ 
சரித்திரத்தை மாற்றியது. மின்சாரம்‌ வாழ்க்கையை எளிமை 
ஆக்கியது. கணினியின்‌ கண்டுபிடிப்போ அலெ உலகத்தையும்‌ ஒரு 
கையகலச்‌ சிப்புக்குள்‌ அடக்கி விட்டது. நவீன சமுதாயத்தை 
அடையாளம்‌ காட்டும்‌ ஒரு கருவியாய்‌ கணினி விளங்குகிறது. 
மனித வாழ்வின்‌ பிரிக்க முடியாத ஓர்‌ அங்கமாய்‌ பிணைந்து 
விட்டது. மக்களின்‌ அன்றாட நடைமுறைகள்‌ ஒவ்வொன்றிலும்‌ 
கணினியின்‌ ஆதிக்கம்‌ தவிர்க்க முடியாதது ஆகிவிட்டது. 

இத்தகைய காலகட்டத்தில்தான்‌, அறிவியல்‌ தமிழ்‌ அறிஞர்‌, 
வளர்தமிழ்ச்‌ செல்வர்‌ மணவை முஸ்தபா அவர்களின்‌ 'கணினி 
களஞ்சியப்‌ பேரகராதி' நம்‌ கைகளில்‌ தவிழ்ந்து கொண்டிருக்கிறது. 
கணினி என்பது மெத்தப்‌ படித்தவர்களின்‌ சொத்தாக மட்டும்‌ 
இருந்துவிடக்‌ கூடாது. கணினிக்‌ கல்வி பெரு நகரங்களில்‌ 
வாழ்வோரின்‌ பெருமிதமாய்‌ நின்றுவிடக்‌ கூடாது. தமிழ்நாட்டின்‌ 
சிற்றூரில்‌ தமிழ்‌ வழியாய்‌ கல்வி கற்கும்‌ மாணவனுக்கு, கணினி 
அறிவியல்‌ அந்நியமாகிவிடக்‌ கூடாது என்கிற ஆவேசத்தோடு 
இக்களஞ்சியப்‌ பேரகராதியை திரு. மணவையார்‌ எழுதி வெளி 
யிட்டுள்ளார்‌. நவீன அறிவியலில்‌ நாம்‌ எவர்க்கும்‌ சளைத்தவர்கள்‌ 
இல்லை. ஆங்கிலத்தின்‌ மூலமாகத்தான்‌ கணினி அறிவைப்‌ பெற 
முடியும்‌ என்கிற மாயை உடைத்தெறியப்‌ படவேண்டும்‌. கணினித்‌ 
துறை சார்ந்த அனைத்து நுணுக்கங்களையும்‌ எளிய தமிழில்‌ எடுத்துக்‌ 
கூறமுடியும்‌ என்கிற சவாலுக்குச்‌ சாட்சியம்‌ கூறுகிறது இந்நால்‌. 

கணினியின்‌ வரலாற்றையும்‌ அதன்‌ இன்றைய தாக்கப்‌ 
பரப்பையும்‌, பயன்பாட்டுத்‌ தளங்களையும்‌ விரிவாகத்‌ தெரிந்து 
கொண்டால்தான்‌, திரு. மணவை முஸ்தபா அவர்களுடைய 
முயற்சியின்‌ ஆக்கத்தையும்‌, ஆற்றியுள்ள பங்களிப்பின்‌ 
தாக்கத்தையும்‌ சரியாகப்‌ புரிந்து கொள்ள முடியும்‌. 


18 


கணினியின்‌ வளர்ச்சிப்‌ படிகள்‌ 


தொடக்கக்‌ காலத்தில்‌ கணினிகள்‌ பல்கலைக்‌ கழகங்களிலும்‌ 


ஆய்வுக்‌ கூடங்களிலும்‌ ஆய்வுப்‌ பொருளாகவே இருந்து வந்தன. 
து. டிங்டன்‌ நிறுவனம்‌ 


1951இல்‌ தான்‌ கணினி விற்பனைக்கு வ! 
முனிவாக்‌-! கணினியை அமெரிக்க அரசுக்கு விற்றது. மிகப்‌ பெரிய 
கட்டுடத்கில்‌ நிறுவப்பட்ட அக்கணினி மக்கள்‌ தொகைக்‌ 
கணக்கெடுப்புக்குப்‌ பயன்படுத்தப்பட்ட து. 


அதன்‌ பிறகு பரவலாக விற்பனைக்கு வந்த கணினிகளும்‌ 
பல நூறுபேர்‌ ஓரே நிறுவனத்தில்‌ பணியாற்றக்‌ கூடிய பெருமுகக்‌ 
கிரக (Main Frames} ஆரும்‌. இவற்றை மிகப்‌ பெரிய வணிக 
நிறுவனங்களே வாங்கிப்‌ பயன்படுத்தி வந்தன. அடுத்து, நடுத்தர 
நிறுவனங்களும்‌ பயன்படுத்தக்கூடிய வகையில்‌ அதைவிடச்‌ சிறிய 
ரா) கணினிகள்‌ விற்பனைக்கு வந்தன. 197/ஆம்‌ ஆண்டில்‌ 
நுண்செயலி (4௭௦ Processor) கண்டுபிடிககப்பட்டபின்‌, கணினியின்‌ 


வளர்ச்சிப்‌ படியில்‌ திடீர்‌ தாவல்‌ ஏற்பட்டது. 


1977ஆம்‌ ஆண்டில்‌ விலை குறைந்த மிகச்‌ சிறிய (4410௦) 
அப்பிள்‌ - | கணினிகள்‌ பெருமளவில்‌ விற்பனைக்கு வந்தன. 
நிறுவனங்கள்‌ மட்டுமே கணினியை நிறுவ முடியும்‌ என்ற 
நிலைமாறி, தனியார்‌ ஒருவர்‌ தன்‌ சொந்தப்‌ பயன்பாட்டுக்காக ஒரு 
கணினியை வாங்க முடிந்தது. எனவே, அக்கணினி சொந்தக்‌ கணினி 
(Personal Computer-PC) என்றழைக்கப்பட்டது. 10ஆம்‌ ஆண்டில்‌ 
ரிக எளிதாகப்‌ பயன்படுத்தக்கூடிய சொந்தக்‌ கணினிகளை ஐபிஎம்‌ 
நிறுவனம்‌ விற்பனைக்குக்‌ கொண்டு வந்தபின்‌ உலகெங்கிலும்‌ 
கணினியின்‌ பயன்பாடு பெருமளவு அதிகரித்தது. நுண்செயலி 
மற்றும்‌ நினைவகச்‌ சிப்புகளின்‌ இரை. விசைப்பலகை, அச்சுப்‌ 
பொறி போன்ற துணைச்‌ சாதன உற்பத்தியில்‌ ஏற்பட்ட வளர்ச்சி, 
மனிதனின்‌ அன்றாடப்‌ பணிகளை எளிமைப்படுத்தும்‌ ஏராளமான 
மென்பொருள்‌ தொகுப்புகளின்‌ உருவாக்கம்‌ காரணமாக, கணினித்‌ 
துறையில்‌ அதிகமாகப்‌ பரிச்சயம்‌ இல்லாதவர்களும்‌ கணினியில்‌ 
பணியாற்ற முடியும்‌ என்ற நிலை ஏற்பட்டது. 


19 


நிறுவனங்கள்‌ தத்தம்‌ அலுவலகங்களில்‌ பயன்படுத்திவந்த 
தனித்த கணினிகளை நன்றாகப்‌ பிணைத்து, கணினிப்‌ 
பிணையங்கள்‌ (மோறப[£சr Networks) உருவாக்கப்பட்டன. ஓரே 
அலுவலகத்தில்‌ (௦௦௮! கரக), ஒரு பெருநகரில்‌ (142௦ கல மற்றும்‌ 


கணினிகளை ஓருங்ணெைத்துப்‌ பிணையங்கள்‌ உருவாயின. தகவல்‌ 


மற்றும்‌ ஹூலாதாரங்களைப்‌ ப௫ர்ந்து கொள்வது இதன்றலம்‌ 
சாத்தியமானது. அரசுத்‌ துறையினர்‌, பல்கலைக்‌ கழகங்கள்‌, பொது 
நூலகங்கள்‌, அறிவியல்‌ ஆய்வுக்‌ கூடங்கள்‌, வங்கிகள்‌ மற்றும்‌ 
ஏனைய வணிக நிறுவனங்கள்‌ தத்தம்‌ செயல்பாடுகளுக்காக 
உருவாக்கிய குறும்பரப்பு/விரிபரப்புப்‌ (ரனையங்கள்‌ 
ஒன்றுக்கொன்று இணைக்கப்பட்டன. ஒவ்வொரு நாட்டில்‌ 
இவ்வாறு உருவாக்கப்பட்ட முதுகெலுர்புப்‌ பிணையங்கள்‌ (Back 
Bone Network) ஒருங்கிணைக்கப்பட்டு இணையம்‌ (வாச!) 
உருவானது. உலகின்‌ எந்த மூலையிலிருந்தும்‌ வேறெந்த லையில்‌ 
குவித்து வைக்கப்பட்டுள்ள தகவல்‌ களஞ்சியத்தை ஒரு தொடியில்‌ 
பெற வழியேற்பட்டது. 


எல்லா விந்தைகளுக்கும்‌ அப்பால்‌ 'இன்டர்நெட்‌' எனப்படும்‌ 
இணையம்‌ உலகம்‌ அனைத்தையும்‌ ஒரு இராமமாக (முல்ல Village) 
ஆக்கிவிட்டது. தொழிற்புரட்சிக்கு அடுத்தபடியாகத்‌ தகவல்‌ புரட்சி 
(information Revolution) இணையத்தின்‌ மூலமாய்‌ இன்று உலகைக்‌ 
குலுக்கிக்‌ கொண்டிருக்கிறது. மனிதன்‌ காலையில்‌ எழுந்து இரவில்‌ 
உறங்கப்‌ போகும்வரை அனைத்துப்‌ பணிகளையும்‌ இணையம்‌ 
மூலமே நிறைவேற்றிக்‌ கொள்ள முடியும்‌ என்ற நிலை உருவாகி 
யுள்ளது. செய்தித்தாள்‌ படித்தல்‌, உறவினர்க்குக்‌ கடிதம்‌ அனுப்பு 
தல்‌, அறிஞர்களுடன்‌ கலந்துரையாடல்‌ /கருத்துப்‌ பரிமாற்றம்‌, 
நண்பர்களுடன்‌ அரட்டை, இசை/சினிமாப்‌ பொழுதுப்போக்கு, 
விளையாட்டு, நூலகப்‌ படிப்பு, தொலைபேசி உரையாடல்‌, ரயில்‌/ 
விமானப்‌ பயண முன்பதிவு, கடையிலுள்ள பொருள்களைப்‌ 
பார்வையிடல்‌, பல்கலைக்‌ கழகத்தில்‌ படித்துப்‌ பட்டம்‌ பெறுதல்‌, 
த்தம்‌ மூலம்‌ இணையத்தில்‌ இணைத்துக்‌ கொண்டு செய்து 
முடிக்க முடியும்‌. வேறென்ன வேண்டும்‌? 


20 


கணினிக்‌ கல்வியின்‌ இன்றியமையாமை 


கணினியின்‌ ஆதிக்கம்‌ பரவப்‌ பரவ கணினி அறிவியலைக்‌ 
கற்றுத்‌ தேர்வதும்‌ கட்டாயமாகிவிட்டது. 

ஒவ்வொரு எந்திரத்திலும்‌ அதற்கே உரிய பாகங்கள்‌ 
இருக்கின்றன. ஆனால்‌, ஸ்குரு டிரைவர்‌ என்று சொல்லப்படும்‌ 
திருப்புளி எந்த எந்திரத்தின்‌ பாகமும்‌ இல்லை. ஆனால்‌ திருப்புளி 
இல்லாமல்‌ எந்த எந்திரத்தையும்‌ கையாள முடியாது. எந்தவொரு 
எந்திரத்தையும்‌ கழற்ற, பழுதுபார்க்க, இணைக்க, பராமரிக்க 
திருப்புளி ஒரு கருவியாகப்‌ பயன்படுகிறது. கணினியைத்‌ 
திருப்புளிக்கு ஒப்பிடலாம்‌. தொடக்கக்‌ காலத்தில்‌ குறிப்பிட்ட 
எந்திரத்தின்‌ பாகம்போல்‌ விளங்கிய கணினி இன்றைக்கு அனைத்து 
எந்திரங்களையும்‌ கையாளவல்ல திருப்புளியாய்‌ ஆகிவிட்டது. 

ஆம்‌, ஒரு காலத்தில்‌ பல்கலைக்‌ கழகங்களில்‌ ஒரு பாடமாக 
மட்டுமே இருந்துவந்த கணினி அறிவியல்‌ நாளடைவில்‌ 
தெரழில்துட்ப அறிவியலின்‌ ஒரு துறையாக வளர்ச்சி பெற்று, 
இன்றைக்கு எந்தவொரு அறிவியல்‌ துறையையும்‌ அணுகி ஆய்வு 
செய்ய உதவும்‌ ஒரு கருவியாகப்‌ பரிணமித்துள்ளது. எந்த அறிவியல்‌ 
பாடத்தைக்‌ கற்பவராயினும்‌, எந்தத்‌ தொழில்நுட்பத்‌ துறையில்‌ 
பயில்பவராயினும்‌ கணினி அறிவியலையும்‌ கற்றிருக்க வேண்டும்‌ 
என்பது கட்டாயத்‌ தேவையாக விட்டது. 
தமிழ்நாட்டில்‌ தகவல்‌ தொழில்நுட்பம்‌ 

தமிழ்நாட்டின்‌ சின்னஞ்சிற்றூர்களில்‌ - மூலை முடுக்குகளில்‌ 
- எல்லாம்‌ கணினி கற்றுத்‌ தரும்‌ பயிற்சி மையங்கள்‌ ஏராளமாய்ப்‌ 
பெருகிவிட்டன. மாணவர்கள்‌ மட்டுமின்றி சமுதாயத்தின்‌ 
அனைத்துப்‌ பகுதி மக்களும்‌ கணினியில்‌ பயிற்சி பெற ஆர்வம்‌ 
காட்டுகின்றனர்‌. கணினியை இயக்கத்‌ தெரிந்தாலே நல்ல வேலை 
கிடைக்கும்‌ என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. 

மென்பொருள்‌ உருவாக்கத்தில்‌ உலகிலேயே இந்தியா 
முன்னணி இடம்‌ வகிக்கிறது. அதில்‌ தமிழ்நாட்டு இளைஞர்களின்‌ 
பங்கு கணிசமானது. உலகின்‌ அனைத்து முன்னணிக்‌ கணினி 


21 


நிறுவனங்களிலும்‌ தமிழ்நாட்டு இளைஞர்கள்‌ முக்கிய பதவிகளில்‌ 
இருக்கின்றனர்‌. பள்ளிகளிலும்‌ கல்லூரிகளிலும்‌ மாணவர்கள்‌ 
கணினி அறிவியலைத்‌ தேர்வுச்‌ செய்து விரும்பிப்‌ படிக்கின்றனர்‌. 


பத்திரிகைகளில்‌, வானொலியில்‌, தொலைக்காட்சியில்‌ 
நாள்தோறும்‌ கணினித்‌ துறை சார்பான செய்திகள்‌ வந்தவண்ணம்‌ 
உள்ளன. இந்தியாவில்‌ வேறெந்த மாநிலத்தை விடவும்‌ கணினி 
விழிப்புணர்வு தமிழ்நாட்டில்‌ அதிகமாகவே உள்ளது. 


அச்சுத்துறையில்‌ நுழைந்த முதல்‌ இந்திய மொழி தமிழ்‌. அது 
போலவே இணையத்தில்‌ நுழைந்த முதல்‌ இந்திய மொழி தமிழ்‌ 
தான்‌. தமிழுக்கென்றே தமிழில்‌ 13,000 இணைய தளங்கள்‌ இருப்‌ 
பதாகக்‌ கணக்கிடப்பட்டுள்ளது. இந்திய மொழிகளிலேயே கணினிக்‌ 
கென்று தனியாகப்‌ பத்திரிகை வெளிவந்தது தமிழ்மொழியில்தான்‌. 
கணினி அறிவியல்‌ தொடர்பான ஏராளமான புத்தகங்களும்‌ கடந்த 
இரண்டு ஆண்டுகளில்‌ தமிழ்மொழியில்‌ வெளியிடப்பட்டுள்ளன. 


கணினித்‌ இரைகளில்‌ தமிழ்மொழி உலாவந்து கொண்டிருக்‌ 
கிறது. உரைத்‌ தொகுப்பான்கள்‌ (161 80100), சொல்‌ செயலிகள்‌ (Wr 
Processor), தகவல்தள மேலாண்மை (Database Management), 
இ-மெயில்‌ (£-Mக॥), இணைய உலாவி (80௦581), கணக்கியல்‌ 
தொகுப்புகள்‌ (Act Packages), குழுந்தைகள்‌, மாணவர்கட்குப்‌ 
பயன்படும்‌ பாடங்கள்‌, வெளிநாட்டில்‌ வாழும்‌ மக்கள்‌ தமிழ்‌ கற்றுக்‌ 
கொள்ள உதவும்‌ தொகுப்பு, பல்லூடக விளையாட்டுகள்‌ (Mபtmedia 
கோச) - இன்னும்‌ இவை போன்ற மென்பொருள்‌ தொகுப்புகள்‌ 
தமிழ்மொழியிலேயே வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இப்படிப்‌ 
பட்ட காலத்தில்தான்‌ நான்காம்‌ தமிழாகிய அறிவியல்‌ தமிழின்‌ ஓர்‌ 
அங்கமான “கணினித்‌ தமிழ்‌ செழுமைப்‌ பெற்று வளரத்‌ துடித்துக்‌ 
கொண்டிருக்கிறது. ஆனால்‌, கணினி அறிவியல்‌ வளர்த்த வேகத்தில்‌ 
கணினி தமிழ்‌ வளரவில்லை என்றே கூறவேண்டும்‌. 

பேச்சுத்‌ தமிழில்‌ நெல்லைத்‌ தமிழ்‌, கோவைத்‌ தமிழ்‌, 
சென்னைத்‌ தமிழ்‌ என்றெல்லாம்‌ வழங்கப்படுவதுபோல கணினித்‌ 
தமிழும்‌ ஊருக்கு ஒரு வடிவம்‌, நாட்டுக்கு ஒரு வடிவம்‌ என 
ஆகிவிடுமோ என அஞ்சவேண்டியுள்ளது. அறிவியல்‌ என்பது 
அனைத்துலகுக்கும்‌ பொதுவானது. அதுபோலக்‌ கணினித்‌ தமிழும்‌ 


22 


தமிழ்பேசும்‌ சமுதாயம்‌ எங்கும்‌ ஒன்றுபோல்‌ பயன்படுத்தப்பட 
வேண்டும்‌. கணினித்‌ தமிழ்ச்‌ சொல்லாக்கம்‌ தரப்படுத்தப்பட்டு, 
கணினித்‌ துறைக்கான கலைச்சொல்‌ களஞ்சியம்‌ தொகுக்கப்பட்டு 
வெளியிடப்பட வேண்டும்‌ என்பது காலத்தின்‌ கட்டாயம்‌. ஆனால்‌, 
அதற்கான இசை வழியில்‌ அரசோ, பல்கலைக்‌ கழகங்களோ, தமிழ்ச்‌ 
சங்க அமைப்புகளோ. போதுமான முயற்சிகள்‌ ஏதும்‌ 
மேற்கொள்ளவில்லை என்றே கூறவேண்டும்‌. இப்படிப்பட்ட 
காலக்கட்டத்தில்‌, ஒரு தனியாளாக நின்று, இம்மாபெரும்‌ 
மையைத்‌ தோளில்‌ சுமந்து, தொலைநோக்குப்‌ பார்வையோடு, 
இரு மணவை முஸ்தபா அவர்கள்‌ உருவாக்கி வெளியிட்டுள்ள 
இக்கணினிக்‌ களஞ்சியப்‌ பேரகராதியின்‌ முக்கியத்துவத்தையும்‌ 


பயன்பாட்டையும்‌ எண்ணிப்‌ பார்க்க வேண்டும்‌. 


மணவையாரின அறிவியல்‌ தமிழ்ப்பணி 

அறிவியல்‌ தமிழ்ப்‌ பணிக்காகத்‌ தம்‌ வாழ்க்கையையே 
அர்ப்பணித்துக்‌ கொண்டவர்‌ திரு. மணவை முஸ்தபா அவர்கள்‌. 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ படிப்பை முடித்ததுமே, 
சேலம்‌ அரசுச்‌ கல்லூரியில்‌ ஆசிரியர்‌ பணிக்கான ஆணையைப்‌ 
பெற்றார்‌. தம்‌ பேராசிரியர்களிட.ம்‌ வாழ்த்துப்‌ பெற சிதம்பரம்‌ 
சென்றார்‌. அங்கு நடைபெற்ற “பயிற்சி மொழி தமிழா? 
ஆங்கலெமா?' என்ற கருத்தரங்கு வெர்‌ வாழ்க்கையின்‌ 
திருப்புமுனையாக அமைந்தது. 'அனைத்து அறிவியல்‌ துறைகளும்‌ 
ஆங்கிலத்திலேயே உள்ளன. அவற்றை தமிழில்‌ கற்பது முடியாத 
செயல்‌. பயிற்சி மொழி தமிழ்‌ என்பது கானல்‌ நீர்‌ என்று ஒரு 
பேராசிரியர்‌ குறிப்பிட்டார்‌. வெகுண்டெழுந்த மணவையார்‌, 
'தமிழால்‌ முடியும்‌. சொல்வதோடு நில்லாமல்‌ செயல்மூலம்‌ 
தமிழால்‌ முடியும்‌ என்பதை நிறுவிக்‌ காட்டுவேன்‌. இன்று முதல்‌ 
இதுவே என்‌ வாழ்வின்‌ ஒரே இலட்சியம்‌. அறிவியல்‌ தமிழுக்காக 
என்‌ வாழ்வையே அர்பணித்துக்‌ கொள்கிறேன்‌ என்று முழங்கிய 
தோடு மட்டுமின்றி, கையிலிருந்த ஆசிரியர்‌ பணிக்கான ஆணையை 
அங்கேயே கிழித்துப்‌ போட்டார்‌. அன்று முதல்‌ அறிவியல்‌ தமிழ்‌ 
ஒன்றை மட்டுமே தன்‌ வாழ்வின்‌ குறிக்கோளாகக்‌ கொண்டு இன்று 
வரை அந்தப்‌ பாதையிலேயே வீறுநடைபோட்டு வருகிறார்‌. 


23 


ஒவ்வொரு அறிவியல்‌ துறையிலும்‌ புதிய புதிய கலைச்‌ 
சொற்களை உருவாக்க வேண்டும்‌ என்பதே இவரின்‌ குறிக்கோள்‌. 
இக்குறிக்கோளை நிறைவேற்றும்‌ பொருட்டு, 'அறிவியல்‌ 
கலைச்சொல்‌ களஞ்சியம்‌' என்ற தலைப்பில்‌ இரண்டு தொகுதிகளை 
வெளியிட்டார்‌. இந்நூல்களில்‌ ஐம்பத்து நான்கு அறிவியல்‌, 
தொழில்நுட்ப பிரிவுகளுக்குரிய கலைச்‌ சொற்களையும்‌ பொருள்‌ 
விளக்கத்தையும்‌ உருவாக்கி வழங்கியுள்ளார்‌. அடுத்து பட 
விளக்கங்களோடு, “மருத்துவ, அறிவியல்‌, தொழில்நுட்ப கலைச்‌ 
சொல்‌ களஞ்சிய அகராதி' என்னும்‌ நூலை வெளியிட்டார்‌. 
இந்நூலின்‌ ஒவ்வொரு கலைச்‌ சொல்லின்‌ வாயிலாகவும்‌ அறிவியல்‌ 
தகவல்களைச்‌ செய்தித்‌ துணுக்குகளாகத்‌ தந்துள்ளார்‌. இந்த 
வகையில்‌ தமிழில்‌ மட்டுமல்லாது இந்திய மொழிகளிலேயே 
முதலாவது வெளிவந்த முதல்‌ நூல்கள்‌ இவையெனில்‌ மிகையாகாது. 

அறிவியல்‌ கற்றவர்‌ தமிழறிஞர்களாக விளங்குகிறார்கள்‌. 
தமிழ்‌ கற்றவர்கள்‌ அறிவியல்‌ அறிஞர்களாக விளங்க முடியாதா? 
இக்கேள்விக்குத்‌ தக்க பதிலாகத்‌ தன்னையே மாற்றிக்‌ கொண்டவர்‌ 
திரு. மணவையார்‌. கடந்த நாற்பதாண்டுகளாக அறிவியல்‌ துறைகள்‌ 
பலவற்றையும்‌ கற்றறிந்த அறிவியல்‌ அறிஞராகத்‌ திகழ்கிறார்‌. இவர்‌ 
வெளியிட்ட மருத்துவக்‌ கலைச்சொல்‌ களஞ்சியம்‌ இவரின்‌ 
மருத்துவ அறிவைப்‌ பறைச்சாற்றும்‌. மருத்துவத்‌ துறையின்‌ 
பதினைந்து உட்பிருவுகளுக்கான கலைச்சொற்களையும்‌ பொருள்‌ 
விளக்கங்களையும்‌ படங்களையும்‌ தாங்கி வெளிவந்த இந்த நூல்‌ 
தமிழக அரசின்‌ பரிசையும்‌ பாராட்டையும்‌ பெற்றதோடு மக்களின்‌ 
பெரும்‌ வரவேற்பையும்‌ பெற்றது. 

இந்த நூற்றாண்டின்‌ இணையற்ற அறிவியல்‌ துறையாய்‌ 
வளர்ந்து நிற்கும்‌ கணினித்‌ துறைக்கான கலைச்சொல்‌ களஞ்‌ 
சியத்தை உருவாக்க வேண்டும்‌ என்பதும்‌ இவரது வேட்கையாக 
இருந்து வந்தது. தொலைநோக்குப்‌ பார்வையுடன்‌ ஐந்தாறு 
ஆண்டுகட்கு முன்பே இதற்கான பணியைத்‌ தொடங்கி விட்டார்‌. 
இதற்காக, கணினி அறிவியலையும்‌, கற்கத்‌ தயங்கவில்லை. இவர்‌ 
அண்மையில்‌ அமெரிக்கா, கனடாவுக்குப்‌ பயணம்‌ மேற்கொண்ட 
போது அப்பயணத்தை கணினிக்‌ கலைச்சொல்‌ களஞ்சியத்தை 


24 


செம்மையாக உருவாக்கும்‌ பணிக்காகவே அப்பயனத்தின்‌ 


பெரும்பாலான நாட்களைச்‌ செலவிட்டார்‌. 


இரு. மணவையாரின்‌ கலைச்சொல்‌ களஞ்சியங்கள்‌ 
அனைத்திலும்‌ ஒரு இறப்புக்‌ கூறு உண்டு. அகர வரிசையில்‌ 
ஆங்கிலச்‌ சொற்களுக்கு இணையான தமிழ்ச்‌ சொற்களைத்‌ 
தரும்போது அது 'அகராதி' ஆகிறது. அத்தோடு நில்லாமல்‌, உடன்‌ 
சொல்‌ விளக்கத்தையும்‌ பொருள்‌ விளக்கத்தையும்‌ விரிவாகத்‌ 
தருவதால்‌ அது கலைக்‌ களஞ்டசியமாஃப்‌ பரிணமிக்கிறது. 
ஆங்காங்கே. தேவையான இடங்களில்‌ படங்களும்‌ இடம்‌ 
பெற்றிருப்பது இன்னொரு இறப்புக்‌ கூறாகும்‌. 
மொழியாக்கச்‌ சிறப்புக்‌ கூறுகள்‌ 

அகர வரிசையில்‌ சொற்களின்‌ பொருளைக்‌ கூறும்‌ நாலை 
'அகராதி' என்கிறோம்‌. ஓவ்வொரு சொல்லின்‌ விளக்கத்தையும்‌ 
விரிவாகத்‌ தரும்போது 'கலைச்ரோல்‌ களஞ்சியம்‌' என்கிறோம்‌. 
சொல்லின்‌ பொருள்‌, விளக்கம்‌ இவற்றோடு நில்லாமல்‌ சில 
எடுத்துக்காட்டுகளையும்‌ கூறி விளக்குவதை என்னவென்பது? ஒரு 
பாட நூலைப்‌ படிப்படி போன்ற எண்ணம்‌ நமக்கு ஏற்படுகிறது. 
எடுத்துக்காட்டாக Hexadecimal Notation என்பதை பதினாறிலக்கக்‌ 
குறிமானம்‌ என்று பொருள்கூறி, இதில்‌ 0 முதல்‌ 9 வரையிலான 
இலக்கங்கள்‌ &, 8, 0, 0), 5, ₹, என்ற எழுத்துகள்‌ 
பயன்படுத்தப்படுகின்றன என்று குறிப்பிட்டுவிட்டு, A608 என்ற 
ஹெக்ஸா எண்ணை 2507 என்ற டெசிமல்‌ எண்ணாக மாற்றும்‌ 
முறையையும்‌ விளக்கியுள்ளார்‌. அதேபோல்‌ ₹8010/வ என்ற 
சொல்லை விளக்கும்போது /1-ன்‌ மடிப்புக்‌ கண்டறிவது எப்படி 
எனவும்‌ விளக்கப்பட்டுள்ளது. 

Line surge என்ற சொல்லுக்கு மின்சார வெள்ளம்‌, 
மின்தொடர்‌ எழுச்சி என்று பொருள்‌ கூரி, திடீரென்று உயர்ந்த 
வோல்ட்‌ மின்சாரம்‌ பாயும்‌ நிலை என்ற விளக்கம்‌ கூறி, 
உயர் வோல்ட்‌ மின்சாரம்‌ திடீரென்று குறுகிய காலத்திற்குப்‌ 
பாய்வதால்‌, தவறான பதிவு, தவறான செயல்பாடு, தகவல்கள்‌ 
இழத்தல்‌, சில சமயங்களில்‌ கணினியில்‌ மிகவும்‌ நுண்ணிய 


25 


இணைப்புகள்‌, தகவல்‌ உள்ளீட்டு முனையங்கள்‌, தகவல்‌ 
பரிமாற்றச்‌ சாதனங்களின்‌ அழிவு முதலியன ஏற்படுவதுண்டு என்று 
அதன்‌ விளைவுகளைக்‌ கூறி, திடீரென்று மின்சார 
டிரான்ஸ்பார்மர்களை இயக்குதல்‌, பிற துணைக்‌ கருவிகளை 
இயக்குதல்‌ மற்றும்‌ பிற காரணங்களால்‌ ஏற்படுவதுண்டு என்று 
அதன்‌ காரணங்களையும்‌ எடுத்துக்‌ கூறுவதுடன்‌ நில்லாமல்‌, 
உயர்வோல்ட்‌ மின்சாரம்‌ திடீரென்று பாய்வதைத்‌ தடுக்கும்‌ 
சாதனங்களால்‌ கருவிகளைப்‌ பாதுகாக்கலாம்‌ என்று பாதுகாப்பு 
வழிமுறையையும்‌ கூறுவதைப்‌ பார்க்கும்போது அகராதி, கலைக்‌ 
களஞ்சியம்‌ என்றெ வரம்புகளையும்‌ உடைத்தெறிந்து ஒரு புதிய 
பரிமாணத்தையே எட்டி விடுகிறது என்றுதான்‌ சொல்ல வேண்டும்‌. 


நாகரிகமற்ற முறையில்‌ கணினியைப்‌ பயன்படுத்துவதை 
ek என்று கூறுகிறார்கள்‌. அதனை 'கற்றுக்குட்டித்தனம்‌' என்று 
நாகரிகமான முறையில்‌ மொழி பெயர்த்துள்ள பாங்கு 
குறிப்பிடத்தக்கது. கavesdroppா என்பதை 'ஒற்றுக்‌ கேட்டல்‌' 
என்கிறார்‌. Hகckச-களை “குறும்பர்‌ எனச்‌ செல்லமாகக்‌ 
குறிப்பிடுகிறார்‌. 80016 என்பதைத்‌ துடுப்பு, மத்து என மொழி 
பெயர்க்கிறார்‌. சலம்‌ ॥ என்பதை 'பட்டி உருப்படி' என்கிறார்‌. 
Packet என்பதைப்‌ பொதிவு, பொட்டலம்‌ என்று குறிப்பிடுகிறார்‌. 
Patten என்பதை தோரணி, தினுசு என்கிறார்‌. இவ்வாறு தமிழ்பேசும்‌ 
மக்களிடையே பேச்சு வழக்கில்‌ பயன்படுத்தக்கூடிய பொருள்‌ 
பொதிந்த பொருத்தமான தமிழ்ச்‌ சொற்களை மொழியாக்கமாகக்‌ 
கொடுத்திருக்கும்‌ பாங்கு திர. மணவையாருக்கே உரிய 


தனித்தன்மை என்றே கூறவேண்டும்‌. 


1600௦ என்பதன்‌ பேச்சு வழக்குச்‌ சொல்‌ Floppy என்பதாகும்‌. 
எனவே ஈlooppy 0186 'நெழெ வட்டு என மொழி 
பெயர்க்கப்பட்டுள்ளது. மெல்லியதாக இருப்பதாலும்‌ பகா Disk 
என்பதற்கு மாறாக இருப்பதாலும்‌ 'மென்‌ வட்டு' என்றும்‌ 
குறிக்கலாம்‌. செருகி எடுத்துப்‌ பயன்படுத்துவதால்‌ 'செருகு வட்டு' 
என்ற மூன்று சொற்களையுமே தந்து நம்மைத்‌ திக்குமுக்காட 
வைக்கிறார்‌ திரு. மணைவயார்‌ அவர்கள்‌. நகா்‌ 06 என்பது பிரிக்க 


26 


முடியாதவாறு தனிப்‌ பொதியுறையில்‌ நிரந்தரமாய்‌ பிணைக்கப்‌ 
பட்டுள்ளதால்‌ அதனை 'நிலை வட்டு' என மொழியாக்கம்‌ 


செய்துள்ளதும்‌ முற்றிலும்‌ பொருத்தமே. 


இவ்வாறு திரு. மணவையாரின்‌ மொழியாக்கச்‌ சிறப்புச்‌ 
கூறுகளைப்‌ பக்கம்‌ பக்கமாக எழுதிக்‌ கொண்டே போகலாம்‌, 
கல்தோன்றி மண்‌ தோன்றாக்‌ காலத்தே' என்று பழம்‌ பெருமை 
மட்டுமே பேசிக்‌ காலம்‌ கழிக்காமல்‌ நல்ல தமிழை - நல்ல 
அறிவியல்‌ தமிழை - புத்தம்‌ புதுத்‌ தமிழைப்‌ பற்றி - எந்த நேரமும்‌ 
சிந்தித்துச்‌ செயலாற்றி வரும்‌ நிரு. மணவையாரைப்‌ போல்‌ 
இன்னொரு தமிழறிஞரைக்‌ காண முடியுமா என்பதே 
சந்தேகத்துக்குரிய கேள்வி. அரசும்‌, பல்கலைக்‌ கழகங்களும்‌, 


வல்லுநர்‌ குழுவும்‌ செய்ய வேண்டிய ஒரு பணியைத்‌ 
தனியொருவராக நின்று சாநித்துள்ள திரு. மணவையார்‌ அவர்களை 
எவ்வளவு பாராட்டினாலும்‌ தகும்‌. ஆங்கில மொழியில்‌ கணினித்‌ 
துறைக்கென எத்தனையோ அகராதிகளும்‌, சொற்களஞ்சியங்களும்‌ 
வெளியிடப்பட்டுள்ளன. ஆனால்‌, இந்திய மொழிகளில்‌ இதுவே 


முதலாவது நரலாக இருக்கும்‌ என்பதில்‌ சிறிதும்‌ ஐயமில்லை. 


இவ்வண்‌ 


மு. சிவலிங்கம்‌ 


27 


காணிக்கை 


நம்மில்‌ சம்பாதிக்கத்‌ தெரிந்தவர்கள்‌ பலர்‌ உண்டு. ஆனால்‌, 
தாங்கள்‌ தேடிய செல்வத்தை உரிய வழியில்‌ செலவழிக்கத்‌ 
தெரிந்தவர்கள்‌ மிகச்‌ லெரே உண்டு. அத்தகையோருள்‌ தலையாய 
வராக விளங்குபவர்‌ சமுதாயச்‌ சேவைச்‌ செம்மல்‌, பவழ விழா 
செல்வர்‌ அல்ஹாஜ்‌ பி.எஸ்‌. அப்துர்‌ ரஹ்மான்‌ அவர்கள்‌. 

நற்குணக்குன்றான அவர்கள்‌ அன்பு, பரிவு, எவிமை, 
வள்ளன்மை எனும்‌ சொற்களுக்கு இலக்கணமாகவே விளங்குபவர்‌. 
இளமைத்‌ தொட்டே தனித்துவச்‌ சிந்தனையிலும்‌, அறிவாற்றலிலும்‌ 
மிக்குயர்ந்து, வணிகத்‌ துறையில்‌ தனக்கென தனி வழி வகுத்து, 
கடும்‌ முயற்யாலும்‌ இடையறா உழைப்பாலும்‌ உயர்ந்து, 
பன்னாடு போற்றும்‌ வணிகராக, பல்முனைத்‌ தொழில்‌ மேதையாக 
உலகெங்கும்‌ காலூன்றி, அழுத்தமான தடம்‌ பதித்து, தாய்‌ 
மண்ணுக்குப்‌ பெரும்‌ புகழ்‌ தேடித்‌ தரும்‌ பெரியார்‌. கப்பல்‌ 
தலைவர்‌ ' எனும்‌ பொருள்‌ பொதிந்த மரைக்காயர்‌ எனும்‌ 
சொல்லுக்குப்‌ பெருமை சேர்க்கும்‌ வகையில்‌, உலகெங்கும்‌ கப்பல்‌ 
செலுத்தும்‌ 'கப்பலோட்டும்‌ தமிழன்‌' எனும்‌ பெருமைக்குரிய 
அடைமொழியோடு உலா வருபவர்‌. 

தம்‌ நுண்மாண்‌ நுழைபுலத்தால்‌ பல பேருக்கு வேலை 
வாய்ப்பளிக்கும்‌ தொழில்களை உருவாக்கி, பல்லாயிரம்‌ பேர்‌ 
பணிபுரியவும்‌ அதன்‌ மூலம்‌ வாழ்வில்‌ வளம்‌ பெருகவும்‌ வழி 
கண்ட பிறர்‌ நலம்‌ பேணும்‌ பேராண்மையாளர்‌. 

நத்தைக்குக்‌ கூடுபோல்‌ தான்‌ சார்ந்த இஸ்லாமிய சமுதாயம்‌ 
ஏழ்மை, அறியாமை, சுகாதாரக்கேடு போன்றவற்றால்‌ நலிவடைந்து 
கடக்கும்‌ நிலையை மாற்றி,அவ்வடித்தட்டு மக்கள்‌ வாழ்க்கையில்‌ 
மேன்மையுற கல்வி ஒன்றே வழி எனத்‌ தெளிந்து, மழலையர்‌ பள்ளி 
முதல்‌ பொறியியல்‌ கல்லூரி வரை கல்வி நிறுவனங்கள்‌ பலவற்றை 
உருவாக்கி, சமுதாயத்தில்‌ புது சரித்திரம்‌ படைத்த சாதனை நாயகர்‌ 
அல்ஹாஜ்‌ பி.எஸ்‌. அப்துர்‌ ரஹ்மான்‌ அவர்கள்‌. 

இன்றையப்‌ போக்குக்கும்‌ காலத்‌ தேவைக்குமேற்ப 
அறிவியல்‌, தொழில்நுட்பக்‌ கல்வி மூலமே வாழ்வு வளம்‌ பெற 


28 


முடியும்‌ என்பதைக்‌ கருத்தில்‌ கொண்டு உருவாக்கிய 'ரெஸென்ட்‌ 
இன்ஜினீயரிங்‌ கல்லூரி' அமைந்து, ஆற்றலாளர்களை உருவாக்கி 
உலகுக்கு வழங்கிக்‌ கொண்டுள்ளது. 

அறிவு வளர்ச்சியின்‌ அடித்தளம்‌ பேண்களே என்பதை நன்கு 
உணர்ந்து தெளிந்த பவழ விழா செல்வர்‌, மேக்கரையில்‌ 'தாஸிம்‌ 
பீவி அப்துல்காதர்‌ மகளிர்‌ கல்லூரியைத்‌ தோற்றுவித்து, பெண்‌ உயர்‌ 
கல்விக்கு வழி வகுத்துள்ளார்‌. அன்னார்‌ உருவாக்கிய நான்கு 
மேல்நிலைப்‌ பள்ளிகளில்‌ மூவ்று மகளிர்ச்கானவை என்பதிலிருந்து 
இவர்‌ பெண்‌ கல்வியில்‌ கொண்டுள்ள பேரார்வம்‌ எத்தகைய 


தென்பது புலனாகும்‌. 

ஆதரவற்ற ஏழை எளிய ளெஞ்சிறார்களைத்‌ தாயுள்ளத்தோடு 
அரவணைத்துப்‌ பேணிப்‌ பாதுக்காத்து, அவீர்களை வாழ்வின்‌ 
உயர்நிலைக்குத்‌ தயார்‌ செய்ய 'அல்அமீன்‌' என்ற பெயரில்‌ நான்கு 
சிறுவர்‌ இல்லங்களையும்‌ இரண்டு சிறுமியர்‌ இல்லங்களையும்‌ 
சிறப்பாக நடத்தி வருகிறார்‌. ‘ 

சமுதாயக்‌ கல்வியோடு மார்க்கக்‌ கல்வி வளர்ச்சியிலும்‌ 
பேரார்வம்‌ காட்டி வரும்‌ இப்பெருந்தகை 'புகாரி ஆலிம்‌ அரபுக்‌ 
கல்லூரியை சீரும்‌ சிறப்புமாக நடத்தி வருகிறார்‌. சொல்லப்‌ 
போனால்‌, தமிழ்நாட்டிலும்‌ இந்திய அளவிலும்‌ இவர்‌ உதவி 
பெறாத அரபுக்‌ கல்லூரிகளோ, மதராசாக்கீளோ இல்லையென்றே 
கூறலாம்‌. 

மனநலம்‌ நாடும்‌ கல்வித்துறை போன்றே மக்கள்‌ உடல்‌ 
நலம்‌ பேணும்‌ மருத்துவத்‌ துறையிலும்‌ பேரார்வமிக்கவர்‌ இப்‌ 
பெருந்தகை. இதற்கு கட்டியங்கூறுவன ழக்கரை யூசுப்‌ சுலைஹா 
மருத்துவமனையும்‌ மதுரை கரஸென்ட்‌ மருத்துவமனையும்‌ 
அதோடு இணைந்த 'செவிலியர்‌ பயிற்சிக்‌ கல்லூரியும்‌. 


அனறு தமிழாய்ந்த தமிழ்ப்‌ புலவர்கட்கு நிழல்‌ தரும்‌ குளிர்‌ 
தருவாக விளங்கிய வள்ளல்‌ சீதக்காதி போன்றே இன்று 
தமிழார்வலர்கட்கும்‌ தமிழ்ப்‌ படைப்பாளர்கட்கும்‌ இளைப்பாறக்‌ 
கிடைத்த இனிய தருவாக விளங்குகிறார்‌. இஸ்லாமிய ஆய்வுப்‌ 
பண்பாட்டு நிலையம்‌' அமைத்து இஸ்லாமிய இலக்யெப்‌ பண்‌ 
பாட்டுக்கு வழிகோலியுள்ளார்‌. தமிழ்ப்‌ படைப்பையும்‌ 


29 


படைப்பாசிரியர்களையும்‌ ஊக்குவிக்கும்‌ வகையில்‌ ஆண்டுதோறும்‌ 
சிறந்த நூல்களுக்கு சதக்கத்துல்லா அப்பா பெயரில்‌ பரிசளித்துப்‌ 
பாராட்டி மகிழ்கிறார்‌. 

சிறப்புமிகு இச்செயல்கள்‌ அனைத்தும்‌ தம்மோடு நின்று 
விடக்‌ கூடாது, என்றென்றுமாக நடைபெறவேண்டும்‌ என்ற 
நல்லெண்ணத்தில்‌ சீதக்காதி அறக்கட்டளை, அகில இந்திய 
இஸ்லாமிய நிறுவனம்‌, ஐக்கியப்‌ பொருளாதாரப்‌ பேரவை, 
ஐக்யெப்‌ பொருளாதாரப்‌ பேரவை டிரஸ்ட்‌, அனைத்திந்திய 
ஐக்கியப்‌ பொருளாதாரப்‌ பேரவை கூட்டமைப்பு முதலான அறக்‌ 
கட்டளைகளை நிறுவி, அவற்றின்‌ அறங்காவலராகவும்‌ அமைந்து 
தொண்டாற்றி வருகிறார்‌. 

இவரது கல்விப்‌ பணியாயினும்‌ தமிழ்ப்‌ பணியாயினும்‌ 
அனைத்துச்‌ சமுதாய மக்களுக்கென அமைந்து வருவது, இவரது 
சமய நல்லிணக்க உணர்வுக்குக்‌ கட்டியங்‌ கூறுவதாகும்‌. 

இத்தகு பெருமைமிகு பெரும்‌ பணியைத்‌ தளராது நாளும்‌ 
ஆற்றி வரும்‌ அன்னாரின்‌ சமுதாயத்‌ தொண்டு இன்று அவரொத்த 
பலரையும்‌ ஊக்கி வருகிறது. இப்பணிகள்‌ அனைத்தும்‌ வருங்காலத்‌ 
தலைமுறைக்கு வழிகாட்டுநெறிகளாகக்‌ கொண்டுச்‌ செல்லத்‌ 
தக்கவையாகும்‌. 

உமறுப்‌ புலவரின்‌ சீறாப்புராணம்‌ மூலம்‌ வள்ளல்‌ தேக்காதி 
வாழ்நீது கொண்டிருப்பதுபோல்‌ புரவலர்‌ பெருந்தகை, பவழ 
விழாச்‌ செல்வர்‌ பி.எஸ்‌. அப்துர்‌ ரஹ்மான்‌ அவர்கள்‌ இப்பேரகராதி 
மூலம்‌ காலமெல்லாம்‌ வாழ்வார்‌ என்பது திண்ணம்‌. 

இவரது அளப்பரிய பணி கண்டு வியந்து நிற்கும்‌ நான்‌, 
எனது அரும்‌ படைப்பான இக்‌ “கணினி களஞ்சியப்‌ பேரகராதி' 
பெருநூல்‌ மூலம்‌ பவழ விழா செல்வர்‌ அல்ஹாஜ்‌ பி.எஸ்‌. அப்துர்‌ 
ரஹ்மான்‌ அவர்களின்‌ தொண்டும்‌ சிந்தனையும்‌ என்றென்றும்‌ 
நிலைபெற அன்னாரின்‌ அருந்தொண்டுக்கு இந்நூலை நினைவுக்‌ 
காணிக்கையாக்குகிறேன்‌. 

அன்பன்‌ 
மணவை முஸ்தபா 
நூலாசிரியர்‌ 


Gh யே! மும்‌ பபே0016 மசாடிம்‌ - பாழி மும்ம 9 பழ 


ABC 


A: 


ய்‌ ND, கு ள்‌ 
மற்றும்‌ அல இயக்க முறைமை 


டாஸ்‌, விண்டோஸ்‌ 


(ஆப்பரேட்டிங்‌ ஸ்‌ ம்‌/௪ளில்‌, 
முதல்‌ அலலது 
நெகிழ்‌ வட்டு இயக்கக்‌ பெயர்‌ 
- இரண்டு தெூழ்‌ வட்டுகள்‌ 
இருப்பின்‌ ஏ.பி (4,8) என்று 


முதன்மை 


அழைக்கப்படும்‌. கணினிக்குள்‌ 
நிரந்தரமாகப்‌ பொருத்தப்‌ 
பட்டுள்ள நிலைவட்டு எப்போ 
தும்‌ ச (0) என்றே அழைக்கப்‌ 
படும்‌. தொடக்க காலக்‌ கணினி 
களில்‌ நெயழ்வட்டுகள்‌ மட்டும 
இருந்த ன. பிற்காலக்‌ கணினி 
களில்தான்‌ நிலைவட்டு இடம்‌ 
பெற்றது. எனவேதான்‌ பெயர்‌ 
வரிசை இவ்வாறு அமைந்தது. 
கணினீயை 
போது, இயக்க 


உள்ளதா 


இயக்கும்‌ 
முறைமை 
என முதலி ல. ஏ- 
வட்டில்கான்‌ தேடும்‌. இல்லை 
யேல்‌ ஏ-யில்‌ தேடும்‌. இதற்கான 
குறிப்பு மோஸ்‌ நினைவகத்தில்‌ 
பதிவு செய்யப்பட்டிருக்கும்‌, 
நாம்‌ இந்த வரிசையை மாற்றி 
அமைக்கவும்‌ முடியும்‌. 

AAA : ggg 
செயற்கை நுண்ணறிவுச்‌ சங்கம்‌ 
என்பதைக்‌ குறிக்கும்‌ A௱ercan 
Association for Artificial 
Intelligence என்பதன்‌ 


அமெரிக்க 


குறும்பெயர்‌. செயற்கை நுண்‌ 
ணறிவை மேம்படுத்துவதறழ்கான 
தொழில்துறை அமைப்பு. 


abacus : மணிச்‌ சட்டம்‌ : பணி 


கள்‌ வரிசையாகக்‌ பகெொர்க்கப்‌ 


்‌ பத ர வானு பட 
பட்ட, கம்பிகள்‌ பொருத்தப்‌ 


பட்ட, எலிய கணக்குச்‌ 
செய்யப்‌ பழங்காலத்தில்‌ பயன்‌ 
இப்‌ 


௬, ௫ 
இரை நாடு 


படுத்தப்பட்ட கரத்‌, 
நித்த ய 


போதும்‌ பல ழ்‌ 
களில்‌ பரவலாகப்‌ பயன்படுத்தப்‌ 


பழிகிறது. 


abbreviated address : சுருங்கிய 
முகவரி முறை : முழு முகவர்‌ 
யைப்‌ பயன்படுத்தும்‌ முறை 
யிலிருந்து மாறுபட்டது. இதில்‌ 
முகவரியின்‌ ஒரு பகுதி மட்டுமே 
பயன்படுத்தப்படுகிறது. இவ்‌ 
வாறு குறுக்கப்பட்ட குறியீடு 
காரணமாக விரைவாக தகவல்‌ 
களைக்‌ கையாள இயலுகிறது. 


abbreviated dialing : சுருங்கிய 
சுழற்றுகை; குறுக்குச்‌ சுழற்றுகை. 
ABC : ஏபிசி : ‘Atanasoff-Berry 
Compறபteா' எனப்படும்‌ முதல்‌ 
இலக்கமுறை கணினியின்‌ குறும்‌ 
பெயர்‌. இதனை 1939 இல்‌ ஜான்‌ 
அடனசோஃபும்‌ அவரது உதவி 
யாளர்‌ கிளிப்போர்டு பெர்ரியும்‌ 
உருவாக்கினர்‌. 


abend 


bend : இயல்பற்ற முடிவு: 
இயல்புக்கு மாறான, முடித்‌ 
தலுக்குரிய குறும்பெயர்‌. சுழி 
(பூஜ்யம்‌)யினால்‌ வகுத்தல்‌ 
அல்லது ஓர்‌ எண்ணோடு ஓர்‌ 
எழுத்தைக்‌ கூட்டும்‌ முயற்சி 
காரணமாக ஏற்படும்‌ பிழை 
யால்‌, நிரல்‌ ஒன்றின்‌ செயற்‌ 
பாட்டை முன்கூட்டியே முடித்தல்‌. 
ABIOS : ஏபயாஸ்‌ : உயர்நிலை 
அடிப்படை உள்ளீட்டு வெளி 
யீட்டு முறைமை என்று பொருள்‌ 
படும்‌. ‘advanced basic input/ 
output system’ என்ற தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்‌ பெயர்‌. 
பல்பணி மற்றும்‌ பாதுகாக்கப்‌ 
பட்ட இயக்க முறைமைக்குத்‌ 
துணை செய்யும்‌, உள்ளீட்டு 
வெளியீட்டுப்‌ பணி நிரல்‌ 
தொகுதிகள்‌. ஐபிஎம்‌, பீஎஸ்‌/2 


சொந்தக்‌ கணினிகளில்‌ உள்‌ 
இணைக்கப்பட்டுள்ளது. 
abnormal termination : இயல்‌ 


பற்ற நிறுத்தம்‌ : சுழி (பூஜ்யம்‌) 
யத்தால்‌ வருத்தல்‌, எண்‌ அளவு 
மீறல்‌ போன்ற பிழையின்‌ விளை 
வாக ஒரு நிரல்‌ பிரநியிலேயே 
நிறுத்தப்படுதல்‌. 

abondon : கைவிடு. 

20௦7 : கைவிடல்‌; முறித்தல்‌: 
ஒரு முறை பிறழ்ந்த செயல்‌, 
அல்லது தவறு நிகழும்பொழுது, 
ஒரு நிரலை முடிவுக்குக்‌ 
கொண்டு வரும்‌ முறை. 


absolute coding 


about : பற்றி 

abscissa : இடையச்சுத்‌ தொலவு : 
ஒரு புள்ளியிலிருந்து நிலை 
யச்சுக்குள்ள தொலைவு. ஒரு 
வரைபடம்‌ புள்ளிவிவர அட்ட 
வணையின்‌ எக்ஸ்‌ (00) அச்சு ஓய்‌ 
) அச்சுக்கோட்டுக்கு மாறு 
பட்டதாகும்‌. 

absolute address : நேரடி முக 
வரி; தனி முகவரி; முற்று முக 
வரி; துல்லிய முகவரி; நிரந்தர 
முகவரி : நினைவகத்தில்‌ ஒரு 
குறிப்பிட்ட இடத்திற்கு நிரந்தர 
மாக வழங்கப்படும்‌ முகவரி. 
0000, 0001, 0002, 0003 ஆடிய முக 
வரிகள்‌ கணினியின்‌ நினைவிடத்‌ 
இன்‌ முதல்‌ நான்கு இடங்களுக்கு 
ஒதுக்கப்படலாம்‌. எந்திர முக 
வரி என்றும்‌ அழைக்கப்படும்‌. 
absolute addressing : சரியான 
முகவரியிடல்‌. 

absolute cell reference : தனிச்‌ 
சிற்றம்‌ குறித்தல்‌; நேரடிக்‌ கலம்‌ 
குறித்தல்‌. 
absolute code 
முறை. 
absolute coding : நேரடிக்‌ குறி 
மீட்டு முறை; தனிக்‌ குறி முறை; 
முற்றுக்‌ குறிமுறை : எந்திரக்‌ 
கட்டளைகளையும்‌ நிரந்தர 
முகவரிகளையும்‌ பயன்படுத்தும்‌ 
குறியீட்டு முறை. வேற்று வடி 
வத்துக்கு மாற்றாமல்‌ நேரடியாக 


: தனிக்‌ குறி 


absolute coordinates 


abstract 


கணினியால்‌ செயல்‌ படுத்தப்‌ 
படும்‌. இம்முறை அடையாளக்‌ 
குறியீட்டு முறையிலிருந்து 
[மாறு பட்டது. 


absolute coordinates : நேரடி 
ஆயத்‌ தொலைவுகள்‌ : ஒரு 
மைய அச்னெ தொடர்பாகக்‌ 
முறியிடப்படும்‌ ஆயத்‌ தொலைவு. 
சார்பு ஆயத்‌ தொலைவு முறை 
யின்படி ஆயத்‌ 
வரு 


முந்தைய 
தொலைவுகளை 
வதற்கு மாறானது. 


ஒட்டு 


absolute disk sectors : நேர்‌ 
வட்டுப்‌ பகுதி : ஒரு முறிப்‌ 
பிட்ட எண்ணிடத்தில்‌ உள்ள 


வட்டுப்‌ பகுதி. 


absolute error : தனித்‌ தவறு; 
தனி வழு: முற்றுப்‌ பிழை. 
link நேரடித்‌ 
தொடர்பு; முழு இணைப்பு. 
absolute movement : ிரந்‌ 
தரப்‌ பெயர்ச்சி : நிரையில்‌ உள்ள 


absolute 


ஒரு வடிவை ஒரு குறிப்பிட்ட 
எக்ஸ்‌ - ஓய்‌ ஆயத்‌ தொலைவு 
ஒரு புதிய 
இடத்துக்கு மாற்றுதல்‌. இது 
சார்திலைப்‌ பெயர்ச்சியிலிகுந்து 


அச்சுகளின்பட 
௮1 


மாறுபட்டது. 


absolute path : முழுமையான 
பாதை: முழுப்பாதை : ஒரு கோப்‌ 
இருப்பிடத்தை வட்டு 
(ரூ) அதன்‌ மூலக்‌ கோப்பகத்‌ 
(root directory) திலிருந்து 


பின்‌ 


தொடங்கி முழுமையாகக்‌ 
குறிப்பிடும்‌ முறை. (எ-டு) 
ci\windows\ system\ms386.dll 
absolute pointing device : முற்றப்‌ 
பொருந்திய சுட்டுக்கருவி 
பேனாவையொத்த சுட்டுக்‌ 


ஒரு 
கருவிக்குப்‌ பெயர்‌. பயனாளர்‌, 


கருவிகளில்‌ வகைக்‌ 


வரைகலைப்‌ பட்டிகை மீது 
வலது மேல்‌ மலையில்‌ பபேனாச்‌ 
சுட்டுக்‌ கருவியை வைக்கும்‌ 
போது, திரையிலுள்ள சுட்டுக்குறி 


(Cபா5௦ர) யும்‌ கணினித்‌ திரையின்‌ 
வலது மேல்மூலைக்கு நகரும்‌. 


இவ்வாறு திரையில்‌ 
நகரும்‌ நிலை கட்‌ டுக்ருறியின்‌ 
இடத்துடன்‌ பொருந்தி தகர்‌, 
படும்‌ இடம்‌ அல்லது நிலை 
இருப்பதால்‌ கட்டுக்‌ கருவிக்கு 
இந்தப்‌ பெயரிடப்பட்டுள்ளது. 


absolute URL : முழு யூ ஆர்‌ எல்‌. 


absolute value : நேர்‌ அளவு : 
கூட்டல்‌ அல்லது கழித்தல்‌ குறி 
யீடு இல்லாத எண்‌ அளவு. 

நேர்‌ அளவு 


கணினி வரைகலை 


absolute vector 
நெறியம்‌ : 
முறையில்‌ நேர்‌ ஆயத்‌ தொலைவு 
களுடன்‌ வடிவமைக்கப்பட்ட 
ஒரு அளவு நெறியம்‌. 

abstract : கருத்தியல்‌; சுருக்கம்‌; 
பொழிப்பு ஒரு 
தினைப்‌ பற்றிய சுருக்கமான 
விளக்கம்‌. 


ஆவணத்‌ 


ன ப ப ப பபப பப பபஅபபடபபபபபபபபபபபுபபபப்பயயயயம்‌ 


abstract automatic 


A/B switch box 


abstract automatic : தன்னி 
யக்கக்‌ கருத்துரு; தானியங்கு 
கருத்தியல்‌. 


abstract class : கருத்தியல்‌ 
இனக்குழு. 

abstract data type : கருத்திய 
லான தரவு இனம்‌. 

abstract machine : கருத்தியல்‌ 


எந்திரம்‌; பொழிப்பு எந்திரம்‌. ஒரு 
நுண்செயலிக்கான வடிவாக்கம்‌. 
உண்மையில்‌ பயன்படுத்து 
வதற்குரியது அல்ல. இது ஒரு 
மாதிரி வடிவம்‌ மட்டுமே. 
கருத்தியல்‌ எந்திர மொழி என 
அறியப்படும்‌ ஓர்‌ இடை நிலை 
மொழியின்‌ செயலாக்கத்திற்கான 
ஒரு மாதிரி வடிவமைப்பு. இந்த 
வடிவமைப்பை ஒர்‌ ஆணை 
மாற்றியோ (interpreter) மொழி 
மாற்றியோ (௦00/8) பயன்‌ 
படுத்திக்‌ கொள்ள முடியும்‌. 
இந்த நுண்செயலியின்‌ 
நிரல்‌ தொகுதி உண்மையான 
கணினி நிரல்களோடு ஓத்திருக்‌ 
காது. மொழிமாற்றம்‌ (compile) 
செய்யப்பட்ட நிரல்‌ தொகுதி 
யுடன்‌ பெரிதும்‌ ஒத்திருக்கும்‌. 


abstract methods : கருத்தியல்‌ 
வழி முறைகள்‌, 
abstract syntax : கருத்தியல்‌ 


தரவு தொடரியல்‌ ; நடுத்தியல்‌ 


தரவு னெ வரையறை. கணினி 
யின்‌ வன்பொருள்‌ கட்டமைப்பு 


மற்றும்‌ குறியீட்டு முறை சாராத, 
ஒரு தரவுக்‌ கட்டமைப்பின்‌ வரை 
யறை அல்லது இலக்கணம்‌. இத்‌ 
தகைய தரவு னெ வரையறை, 
எல்லாவகைக்‌ கணினிக்கும்‌, 
எல்லாவகைக்‌ கணினி மொழி 
களுக்கும்‌ பொதுவான ஒன்றாகும்‌. 
abstract syntax notation : கருத 
தியல்‌ தரவு இனக்‌ குறிமானம்‌ - 
1 : கருத்தியல்‌ தரவு இனெங்களுக்‌ 
கும்‌, கட்டமைப்பு 
பற்றிய வரையறைகளுக்குமான 
ஜஸ்‌ ஓ-ளின்‌ தரக்‌ கட்டுப்பாடு. 


தரவுக்‌ 


ஒரு மொழியிலிருந்து இன்‌ 
னொரு மொழிக்கு மாற்றுவதற்கு 
இத்‌ தரக்கட்டுப்பாடு அடிப்‌ 
படையாக விளங்கு றது. 

abstract syntax tree : கருத்‌ 


தியல்‌ தொடரமைப்பு மரவுரு : 
பல்வேறு, ஒருங்கிணைந்த கட்‌ 
டனைத்‌ தொடர்‌ சூழல்களிலும்‌ 
கட்டமைப்பு சார்பான உரைத்‌ 
தொரகுப்பான்களிலும்‌ பயன்‌ 


படுத்தப்படுகின்ற மர உரு. 
A/B switch box : ஏ/பி நிலை 
மாற்று விசைப்‌ பெட்டி : இரு 


நிலை விசை அமைப்பை தன்ன 


தே கொண்ட ஒரு பெட்ட 

துறை எகரிண்ட ஒரு பெட்டு, 
இந்தப்‌ பெட்டு வழியாகச்‌ செல்‌ 
லும்‌ சைகை (சமிக்கை)யை இரு 
வகையாக நெறிப்படுத்தலரம்‌. 
(1) ஒற்றை உள்ளீட்டிலிருந்து, 
இரு வெளியீடுகவில்‌ ஏதேனும்‌ 
ஒன்றுக்கு, 


(3) தேர்ந்தெடுக்கப்‌ 


accelerator card 


ஏ/பி நிலைமாற்று விசைப்‌ பெட்டி 


பட்ட ஒரு உள்ளீட்டிலிருந்து, 
ஒற்றை வெளியீட்டுக்கு. 


AC : ஏசி : மாற்று மின்விசை 
யைக்‌ குறிக்கும்‌ Alternating 
Ce! என்பதன்‌ குறும்‌ பெயர்‌. 
இவ்வகை மின்சாரமே இல்லம்‌, 
பள்ளிகள்‌, வணிக அமைப்பு 
களில்‌ பயன்படுத்தப்படுகிறது. 


AC adapter : ஏசி (மாற்று மின்‌ 
விசை) ஏற்பி; ஏசி இயைபி; ஏசி 


ஏசி ஏற்பி 


தகவி; மாற்று மின்‌ இயைபி : 110 
அல்லது 220 வோல்ட்‌ அளவுள்ள 
வீட்டு மின்சாரத்தை, கணினி 
உறுப்புகளுக்குத்‌ தேவைப்படு 
கின்ற குறைந்த மின்‌ அழுத்தம்‌ 
கொண்ட நேர்மின்சாரமாக மாற்‌ 
றித்தரும்‌ ஒரு புறச்‌ சாதனம்‌. 
academic network : கல்வித்‌ 
துறைப்‌ பிணையம்‌. 

ACC 
கணினி 
குறிக்கும்‌ Australian Computer 
Conference 
பெயர்‌. ஆஸ்திரேலிய கணினிச்‌ 
சங்கத்தின்‌ ஆண்டு மாநாடு. 


ஏசிசி : ஆஸ்திரேலிய 
மாநாடு என்பதைக்‌ 


என்பதன்‌ குறும்‌ 


accelerated graphics port 
(AGP) : முடுக்கு வரைகலைத்‌ 
துறை. 

acceleration time 
நேரம்‌; முடுக்கல்‌ நேரம்‌. 
accelerator : முடுக்கி; வேகப்‌ 
படுத்தி : ஒரு பணியை விரைவு 
படுத்தும்‌ முக்கிய இணைப்பு. 
accelerator board : முடுக்குப்‌ 
பலகை; வேகமூட்டிப்‌ பலகை. 


accelerator card : முடுக்கி 
அட்டை : கணினியின்‌ மைய 
நுண்செயலிக்குப்‌ பதிலாக அல்‌ 
லது அதன்‌ வேகத்தை அதிகரிக்க 
பயன்படுத்தப்படும்‌ அச்சு மின்‌ 
கற்றுப்‌ பலகை (ஓrinted circuit 
board). இதனால்‌ கணினியின்‌ 
வேகத்‌ திறன்‌ அதிகரிக்கும்‌. 


முடுகு 


accelerator key 


ACCESS bus 


accelerator key 


விசை. 


accept : ஏற்றுக்கொள்‌. 


முடுக்கு 


acceptable user policy : ஏற்கத்‌ 
தக்க பயனாளர்‌ கோட்பாடு : 
ஏற்கத்தக்க பயன்பாட்டுக்‌ 
கொள்கை; இணையச்‌ சேவை 
யாளர்‌ அல்லது இணையத்தில்‌ 
தகவல்‌ சேவை வழங்குபவர்‌ 
வெளியிடும்‌ ஓர்‌ அறிக்கை. 
இணையச்‌ சேவையைப்‌ பயன்‌ 
படுத்திக்‌ கொள்ளும்‌ பயனாளர்‌ 
எந்தெந்த நடவடிக்கையில்‌ ஈடு 
அல்லது 
கூடாது என்று குறிப்பிட்டுக்‌ 
காட்டும்‌ அறிக்கை. எடுத்துக்‌ 


படலாம்‌ ஈடுபடக்‌ 


காட்டாக, பயனாளர்கள்‌ வணிக 
ஈடுபடு 
வதைச்‌ சில்‌ இணையச்‌ சேவை 


நடவடிக்கைகளில்‌ 


யாளர்கள்‌ அனுமஇப்பதில்லை. 


1651 
புதிய 


acceptance ஏற்புச்‌ 
சோதனை கணினி 
முறைமை ஒன்றின்‌ திறன்களை 
யும்‌ செயல்பாட்டையும்‌ விளக்கு 
வதற்கான சோதனை. கணினி 
ப அ] 2 3 ம்‌ Hi ௩ 
(முறைமை செயலொடழங்கு நிலை 
மில்‌ உள்ளது என்பதை நுகர்‌ 
வோர்க்கு உணர்த்த உற்பத்தி 
யாளரால்‌ பெரும்பாலும்‌ இச்‌ 
சோதனை நிதழ்த்தப்படுகிறது. 


access 
பும்‌ தகவலைக்‌ 


அணுகல்‌ : !. விரும்‌ 
கண்டறிய 
முறை 


பொதுவாக கணினி 


மையை அல்லது ஒரு தரவுத்‌ 
களத்தை அணுகுதல்‌. 2. 
மைக்ரோ சாஃப்ட்‌ நிறுவனத்தின்‌ 


தரவுத்தள மென்பொருள்‌. 


access arm : அணுகு கை; 
பெறுநிலைக்‌ கரம்‌ : காந்த 


அணுகு கை 


வட்டுக்‌ கோப்பு சேமிப்பகத்தில்‌ 
படித்தல்‌ மற்றும்‌ எழுதுதலுக்‌ 
கான பொறியமைவை குறிப்‌ 
பிட்ட நிலையால்‌ பொருத்‌: 
உதவும்‌ எந்திர உறுப்பு. 


ACCESS .bus : அணுகு பாட்டை; 
அணுகு மின்வழி : கணினியுடன்‌ 
புறச்‌ சாதனங்களை இணைக்கப்‌ 
இருதிசை மின்‌ 


பயன்படும்‌ 


access code 


access light 


இணைப்புத்‌ தொகுதி. அச்சுப்‌ 
பொறிகள்‌, இணக்கிகள்‌, 
சுட்டிகள்‌, விசைப்‌ பலகைகள்‌ 
போன்ற 125 குறைவேகப்‌ புறச்‌ 
சாதனங்களை ஒற்றைப்‌ இ ராது! 
பயன்‌ வாயில்‌ மூலமாக, இந்த 
அணுகுபாட்டையில்‌ கணினி 
யுடன்‌ இணைக்க படியும்‌. 
தெற்கு இயைபுடைய புறச்‌ 
சாதனங்கள்‌, தொலைபேசி 
இணைப்‌ 


தகடு 04. ar De oxi 
பானால்‌ பொருத்தப்படுனெறன. 


செருகி போன்ற 
ஆனால்‌ கணினி ஒவ்வொரு புறச்‌ 
சாதனத்துடனும்‌ 
தொடர்பு கொள்கிறது. கணினி 


கன்‌ கதன்‌ வடக்‌ ப 
செயல்பட்டுக்‌ கொண்டிருக்கும்‌ 


நெரடூயாக 


போதே புறச்சாதனத்தைப்‌ 


பொருத்தலாம்‌. கணினி, தானா 
கவே அதற்கொரு முகவரியை 
நிலைக்கு 
கொண்டுவந்து விடும்‌. டிஜிட்‌ 
டல்‌ எக்யூப்மென்ட்‌ கார்ப்பரே 


ஒதுக்கி செயல்‌ 


ஷன்‌ உருவாக்கியுள்ள இந்த அக்‌ 
செஸ்‌ பஸ்‌, இன்டெல்‌ நிறுவனத்‌ 
தின்‌ யுஎஸ்பி (பniversal serial 
bப5)-க்குப்‌ இணையானது எனலாம்‌. 


access code : அணுகுக்‌ குறி 
முறை : ஒரு கணினி முறைமை 
யில்‌ இயக்குவோரைக்‌ குறிக்கும்‌ 
எழுத்துகள்‌ அல்லது எண்களின்‌ 
குழி: 

access control அணுகுக 
கட்டுப்பாடு : அணுகுக்‌ குறியீட்‌ 
டைப்‌ பயன்படுத்தும்‌ செயல்‌ 


முறை. இதன்‌ மூலம்‌ ஒரு கணி 
னியை அனுமதிக்கப்பட்டவர்‌ 
மட்டுமே பயன்படுத்தும்‌ வகை 
யில்‌ கட்டுப்படுத்தப்படுகிறது. 


access control list : அணுகல்‌ 
கட்டுப்பாட்டுப்‌ பட்டியல்‌ : வட்‌ 
டில்‌ பதிவு செய்து வைக்கப்‌ 
பட்டுள்ள ஒரு 
அணுகவும்‌, திருத்தம்‌ செய்யவும்‌ 
உரிமை பெற்றுள்ள பயனாளர்கள்‌ 
அல்லது குழுக்கள்‌ 
தகவல்கள்‌ அடங்கிய பட்டியல்‌. 


ற மணி 
ஒக்பிபபிளனை 


பற்றிய 


access control register 
அணுகுக்‌ கட்டுப்பாட்டுப்‌ பதிவ 
கம்‌ : செயல்பட்டுக்‌ கொண்டிருக்‌ 
கும்‌ இயக்கத்துக்கு தகவல்‌ அணு 
கலைக்‌ கொடுக்கும்‌ எந்திரப்‌ 
பதிவகம்‌. 


access denied : அணுகல்‌ மறுப்பு. 
access event அணுகல்‌ 
நிகழ்ச்சி, அணுகு நிகழ்வு. 
access hole : அணுகு துளை. 


access, immediate 


அணுகல்‌. 


access level : அணுகு மட்டம்‌; 


உடனடி 


அணுகு நிலை. 


access light : அணுகு ஒளி : 
கணினி, ஒரு வட்டில்‌ எழுதும்‌ 
போதோ அல்லது படிக்கும்‌ 
போதோ கணினி முகப்பில்‌ ஒளி 
யின்‌ மூலம்‌ சமிக்கை அளிப்பது. 


access limits 


access path 


வட்டு இயக்ககத்தில்கூட இது 
சில சமயம்‌ இருக்கலாம்‌. 


access limits : அணுகு எல்லை 
கள்‌ : (பாதுகாக்கப்பட்ட தகவல்‌ 
ட அடத்‌ உண்டு டல்‌ அ ச. : 
கோப்புகளின்‌ தொருதியைப்‌ 
படிக்கவோ, பயன்படுத்தவோ அனு 


> 


மதிக்கப்படுவோர்‌ எண்ணிக்கை. 
access mask : அணுகல்‌ மறைப்பி. 


access mechanism : அணுகு 
பொறியமைவு: காந்த வட்டுச்‌ 
சொமிப்பகத்நில்‌ படித்தல்‌ மற்‌ 
றும்‌ எழுதுதல்‌ முனையை உரிய 
தடத்தில்‌ திறுத்தும்‌ உறுப்பு, 

access memory, random : குறிப்‌ 


பின்றி அணுகு நினைவகம்‌. 


access method : அணுகுமுறை : 
சேமிப்பு மற்றும்‌ உள்வீட்டு/ 
வெளியீட்டுப்‌. பொறிகளுக்கு 
இடையில்‌ தகவல்‌ பரிமாற்றத்‌ 
துக்கு இயக்குவோர்‌ பயன்படுத்‌ 
தக்கூடிய பராமரிப்பு உத்திகளில்‌ 


ஏதாவது ஒன்று. 


: அணுகு பாங்கு. 
access monitoring : அணுகுக்‌ 
கண்காணிப்பு : சரியான அனு 
மதிச்‌ கொடுப்‌ 
பதற்கு ஒருில வாய்ப்புகளை 
மட்டுமே கொடுக்கும்‌ அணுகுக்‌ 
கட்டுபாட்டு முறை. 


access mode 


சொல்லைக்‌ 


access number : அணுகு எண்‌ : 
இணையத்திலுள்ள ஒரு 
அணுகுவதற்கு 


சேவையை 


சந்தாதாரர்‌ பயன்படுத்தும்‌ 


தொலைபேசி எண்‌. 
accessibility : அணுகல்‌ தரம்‌; 
அணுகுதிறன்‌; அணுகுதரம்‌ : ஏதே 
னும்‌ ஒருவகையில்‌ உடல்‌ ஊன 
முற்றவர்கள்‌, நடமாடுவதில்‌, பார்‌ 
வையில்‌, கேட்பதில்‌ குறைபாடு 
உடையவர்கள்‌, எவ்வித இடர்ப்‌ 
பாடும்‌ இல்லமல்‌ கையாள்‌ 
வதற்கு ஏற்ற வகையில்‌ கணினி 
மில்‌ அமைந்துள்ள வன்பொருள்‌, 
மென்பொருள்களின்‌ தரம்‌. 


accessiblity options : அணுகு 
முறை விருப்பத்‌ தேர்வுகள்‌. 
accessory துணையுறுப்பு: 
நெழெவட்டு இயக்ககம்‌, அச்சுப்‌ 
பொறி பபான்ற ஒரு வெளிப்புறச்‌ 
சாதனம்‌. 


access path : அணுகு பாதை; 
அணுகுவழி : ஒரு கோப்பின்‌ 
இருப்பிடத்தைக்‌ கண்டறிய, 
இயக்க முறைமை (operating 
syst) பின்பற்றிச்‌ செல்லும்‌ 
பாதை. அணுகுபாதை ஒரு இயக்‌ 
க்கம்‌ அல்லது வட்டுத்‌ தொகுதி 
{disk volume} பெயருடன்‌ தொடங்‌ 
கும்‌. அதனைத்‌ தொடர்ந்து 
கோப்பகம்‌ மற்றும்‌ உள்கோப்ப 
கங்களின்‌ பெயர்கள்‌ தொடர்ச்சி 
யாக இடம்‌ பெறும்‌ (அவ்வாறு 
இருப்பின்‌). இறுதியில்‌ கோப்‌ 
பின்‌ பெயர்‌ இருக்கும்‌, (எ.டு): 
CAWINDOWSI SYSTEM abc.dil 


access permission 


access permission : அணுகல்‌ 
அனுமதி : அணுகுவதற்குரிய 
பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு 
ஏற்ப செயற்பட்டு ஒரு நிர 
லாக்கத்‌ தொடரை இயக்க 
அனுமதித்தல்‌. 


access points : அணுகு முனை 
கள்‌; இயக்க முனைகள்‌. 


access privileges அணுகு 
சலுகைகள்‌ : ஒரு பிணையத்தில்‌ 
அல்லது ஒரு கோப்பு வழங்க 
லில்‌ சேமிக்கப்பட்டுள்ள தகவல்‌ 
வளங்களைக்‌ கையாள்வதற்கு 
ஒரு குறிப்பிட்ட பயனாளருக்கு 
அனுமதிக்கப்பட்டுள்ள செயல்‌ 
பாடுகள்‌. வழங்கல்‌ கணினியை 
அணுகுதல்‌, ஒரு கோப்பகத்தின்‌ 
உள்ளடக்கத்தைப்‌ பார்வை 
ஒரு 
திறந்து பார்த்தல்‌, அதனைப்‌ 
பிறருக்கு அனுப்புதல்‌, ஒரு 
கோப்பினை அல்லது கோப்ப 
கத்தை உருவாக்குதல்‌, நிருத்தி 
யமைத்தல்‌, அழித்தல்‌ போன்ற 
செயல்பாடுகள்‌ இந்தச்‌ சலுகை 
களில்‌ அடங்கும்‌. முறைமை 
நிர்வாகி ஒரு பயனாளருக்கு இச்‌ 
சலுகைகளை வழங்கலாம்‌ 
அல்லது மறுக்கலாம்‌. நிர்‌ 
வாகிக்கு இத்தகைய உரிமை 
இருப்பதால்‌ தகவல்‌ பாதுகாக்‌ 
கப்படுகிறது; இரகசியத்‌ தக 
வலின்‌ மறைதன்மை காப்‌ 
பாற்றப்படுகிறது. வட்டிலுள்ள 


யிடல்‌, கோப்பினைத்‌ 


access speed 


சேமிப்பிடங்கள்‌ போன்ற வளங்‌ 
களை முறைப்படி பிரித்தளிக்க 
முடிகிறது. 

access protocol : அணுகு நெறி 
முறை : தடங்களில்‌ சமிக்கை 
களை அனுப்புவதற்கு ஒரு 
கட்டமைப்பில்‌ உள்ள சாதனங்‌ 
களைப்‌ பயன்படுத்தும்‌ போக்கு 
வரத்து விதிகள்‌. எதைப்‌ பயன்‌ 
படுத்தினாலும்‌, ஒரு நேரத்தில்‌ 
ஓர்‌ இடத்திலிருந்து மட்டுமே 
அனுப்பப்பட வேண்டும்‌. 
இல்லையேல்‌, தரவு தவறாகும்‌ 
அல்லது தொலைந்து போகும்‌. 


access provider : அணுகல்‌ 
வழங்கி. 
access, random : குறிப்பின்றி 
அணுகல்‌. 


access rights : அணுகு உரிமை 
கள்‌ : ஒரு கோப்பு அல்லது கோப்‌ 
பகம்‌ அல்லது ஒரு முறைமை 
யைப்‌ பார்க்க, உள்‌ நுழைய 
அல்லது மாற்றம்‌ செய்வதற்கான 
அனுமதி. 


access, serial : தொடரியல்‌ 
அணுகல்‌. 
access series அணுகு 
தொடர்‌. 


access specifier : அணுகல்‌ 


வரையறுப்பி. 


access speed : அணுகு வேகம்‌ : 
முதன்மை அல்லது துணை நிலை 


access storage device 


நினைவகத்தில்‌ தரவுகள்‌ கேட்கப்‌ 
பட்ட திலிருந்து அவை எடுக்கப்‌ 
பட்டு, பயன்படுத்த ஆரும்‌ நேரம்‌. 


access storage device, direct : 
நேரடி அணுகு களஞ்சியக்‌ கருவி; 
நேரடி அணுகு சேமிப்பக சாதனம்‌. 
access storage, direct : நேரடி 
அணுகு சேமிப்பகம்‌: நேரடி 
அணுகு களஞ்சியம்‌. 

access storage, random : தற்‌ 
போக்கு அணுகு தேக்ககம்‌; குறிப்‌ 
பின்றி அணுகு சேமிப்பகம்‌. 
access storage, zero : சுழி 
அணுகு சேமிப்பகம்‌. 


access time : அணுகு நேரம்‌ : 
சேமிப்பிலிருக்து ஒரு குறிப்‌ 
பிட்ட தரவுவைக்‌ கண்டறிந்து, 
வெளியீட்டுக்கு வழங்குவதற்‌ 
கான நேரம்‌ அல்லது தரவு ஒன்‌ 
றைச்‌ சேமிப்பு இடத்தைக்‌ கண்‌ 
டறிந்து வழங்குவதற்கான நேரம்‌. 
800655 to store : சேமிப்பக 
அணுகல்‌. 

access vector : அணுகு நெறி 
யம : தேவையான தரவுகளைக்‌ 
கண்டுபிடிக்க உதவும்‌ ஒரு தரவு 
விவரம்‌. 
account 
இணையத்தில்‌, 
ள்ரை அடையாளம்‌ தாணவும்‌, 


கணக்குவைப்பு : 4, 
பப்லு! (NT 
அவர்‌ இணையத்தைப்‌ பயன்‌ 
படுத்தும்‌ நேரத்தைக்‌ கணக்‌ 


accounting information 


திடவும்‌, இணையச்‌ சேவை 
நிறுவனம்‌ பராமரித்து வரும்‌ 
கணக்கு வைப்பு. 2. குறும்பரப்பு 
பிணையங்களிலும்‌, பல்‌ பயனா 
ளர்‌ இயக்க முறைமைகளிலும்‌, 
நிர்வாகம்‌ மற்றும்‌ பாதுகாப்புக்‌ 
காரணங்களுக்காக, அனுமதிக்‌ 
கப்பட்ட பயனாளர்களை அடை 
பொருட்டு, 
பதிவு செய்து வைக்கப்பட்டுள்ள 


யாளம்‌ காணும்‌ 


ஒரு குறிப்பேடு. 


accountancy : கணக்கியல்‌. 


accountancy card calling 
வங்கிக்‌ கணக்கு அழைப்பு 
அட்டை 


accounting file கணக்கு 
வைப்புக்‌ கோப்பு : ஒரு பிணைய 
அல்ல்து பல்‌ பயனாளர்‌ பணிச்‌ 
சூழலில்‌, ஓர்‌ அச்சுப்பணி 
அச்சுப்பொறிக்கு அனுப்பப்‌ 
படும்போது, அதை அனுப்பிய 
பயனாளர்‌ பற்றிய விவரம்‌ மற்‌ 
றும்‌ இதுவரை அச்சடிக்கப்பட்ட 
பற்றிய விவரம்‌ 
ஆயெவற்றைக்‌ கொண்ட ஒரு 
கோப்பு. இந்தக்‌ கோப்பு அச்சுப்‌ 
பொறி கட்டுப்படுத்தி (ஓரinter 
cortrolleNயாrால்‌ உருவாக்கப்‌ 
படுகிறது. 


பக்கங்கள்‌ 


accounting information system 

கணக்கிடும்‌ தகவல்‌ அமைப்பு : 
ஒரு நிறுவனத்தின்‌. பணம்‌ 
கைமாறல்‌ போன்ற வணிகப்‌ 


accounting machine 


account policy 


புழக்கங்களைப்‌ பதிவு செய்து 
வைக்கப்பட்டுள்ள ஒரு கோப்‌ 
(சினை அணுகவும்‌, திருத்தம்‌ 
செய்யவும்‌ உரிமை பெற்றுள்ள 
பயனாளர்கள்‌ அல்லது குழுக்கள்‌ 
பற்றிய 


தரவுகள்‌ அடங்கிய 


பட்டியல்‌. 

accounting machine : கணக்‌ 
கியல்‌ எந்திரம்‌; கணக்கு வைப்பு 
எந்திரம்‌ : 1. 19/0 மற்றும்‌ 50- 
களில்‌ வணிகக்‌ கணக்கியல்‌ நட 
வடழிக்கைகளுக்காகப்‌ பயன்‌ 
படுத்தப்பட்ட 
யங்கு தரவு செயலாக்கத்திற்குப்‌ 


எந்திரம்‌. தானி 


பயன்படுத்தப்பட்ட பழமை 
யான கருவிகளுள்‌ ஒன்று. 
தொடக்க கால கணக்கியல்‌ 


எந்திரங்கள்‌ மின்னணு அடிப்‌ 
படையிலானவை அல்ல. துளை 
அட்டை மற்றும்‌ செருகு பல 
கைச்‌ சட்டங்களைப்‌ பயன்படுத்‌ 
தின. 3. கணக்கியல்‌ செயல்பாடு 
களுக்கு என்றே தனிச்‌ சிறப்‌ 
பாகப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
கணினி. இக்கணினியை இயக்கி 
யதும்‌ அதில்‌ படிவு செய்யப்‌ 
பட்டுள்ள கணக்கியல்‌ மென்‌ 


பொருள்‌ இயங்கத்‌ தொடங்கும்‌. 


accounting package : கணக்‌ 
கிடு தொகுப்பு. 

accounting routine : கணக்கிடு 
நடைமுறை. 

accounting systems : கணக 


கிடும்‌ அமைப்புகள்‌ : நிதி சார்ந்த 


தரவுகளை அளவிட, விளக்க, 
ஆராய மற்றும்‌ பரப்ப முடி 
வெடுப்பவர்களை அனுமதிக்‌ 
கும்‌ கணினி அமைப்புகள்‌. 


account number கணக்கு 
எண்‌ : ஒரு கணினி மையத்தில்‌ 
கணினி பயன்படுத்‌ ஒரு 
வருக்கோ அல்லது பலருக்கோ 
அளிக்கப்படும்‌ எண்‌. அந்த எண்‌ 


தும்‌ 


பாதுகாப்பு மற்றும்‌ கட்டணம்‌ 
கணக்கிடும்‌ நொக்கத்துக்காகப்‌ 
பயன்படும்‌. நுழை சொற்களை 
யும்‌ (Passwords) கணக்கு எண்‌ 
களாகப்‌ பயன்படுத்தலாம்‌ 
அல்லது நுழைச்‌ சொற்களுடன்‌ 
கணக்கு எண்ணும்‌ தரப்படலாம்‌. 


account policy : கணக்கியல்‌ 
கொள்கை; கணக்குவைப்புக்‌ 
கோட்பாடு : 1. குறும்பரப்புப்‌ 
பிணையங்கள்‌ மற்றும்‌ 


ஐ 


பயனாளர்‌ பணித்‌ தளங்களில்‌ 


பல்‌ 
பயனாளர்களின்‌ உரிமைகள்‌ 
தொடர்பாகப்‌ பின்பற்றப்பட 
வேண்டிய 
பற்றிய வரையறைகள்‌. ஒரு புதிய 


நடைமுறைகள்‌ 


பயனாளர்‌, முறைமையை அணுகு 
அனுமதிக்கலாமா, ஏற்கெனவே 
கூடு 
தலான வளங்களைக்‌ கையாளும்‌ 
உரிமைகளையும்‌ வழங்கலாமா 
என்பது! போன்ற கொள்கை நிலை 
ஒர்‌ 
பயனாளர்‌ தனக்குரிய சலுகை 
களை முறைப்படி பயன்படுத்திக்‌ 


உள்ள பயனாளருக்ருக்‌ 


களை வரையறுப்பது. 


accoustic coupler 


கொள்வது தொடர்பான விதி 
முறைகளையும்‌ இக்‌ கொள்கை 
வரையறை செய்கிறது. 8. விண்‌ 
டோஸ்‌ என்டி (விண்டோஸ்‌ 
2000) மற்றும்‌ விண்டோஸ்‌ எக்ஸ்‌ 
பீ இயக்க முறைமையில்‌ 
பிணையத்தைச்‌ சேர்ந்த ஒரு 
குறிப்பிட்ட கணினி அல்லது ஒரு 
குறிப்பிட்ட களப்பிரிவில்‌ 
(0௦2) உள்ள பயனாளர்கள்‌ 
நுழைசொற்களைப்‌ (pass- 
80105) பயன்படுத்துவதற்கான 
விதிமுறைகளை இச்‌ சொல்‌ 
தொடர்‌ குறிக்கிறது. 


accoustic coupler கேட்‌ 


பொலி பிணைப்பி. 
accumulation : திரட்சி; சேர்ப்பு. 


accumulator : குவிப்பி; திரள 
கம்‌; திரட்டகம்‌; சேர்ப்பகம்‌ 

நுண்செயலில்‌ கணக்கீடுகளுக்‌ 
குப்‌ பயன்படுத்தப்படும்‌ ஒரு 
பதிவகம்‌, பொதுவாக, குறிப்‌ 
பிட்ட உறுப்புகளை எண்ணுவ 
தொடர்‌ கூட்டுத்‌ 
தொகையை பதிவு செய்யவோ 
இப்பதிவகம்‌ பயன்படுகிறது. 


தற்கோ, 


800பாசரே : துல்லியம்‌. 


௮00பரக16 : துல்லியமான. 


ACD : ஏசிடி : Automatic Call 
Distributor என்பதன்‌ சுருக்கம்‌. 
வரிசைமுறை அமைப்பில்‌ 


பயன்படுவது. 


ACIS 


ACF : ஏசிஎஃப்‌ : Advanced 
Communication Facility என்பதன்‌ 


சுருக்கம்‌. 


ACH : ஏசிஎச்‌ : Association for 
Computers and the Humanities 
என்பதன்‌ குறும்பெயர்‌. மொழி, 
இலக்கியம்‌, வரலாறு, மானிட 
வியல்‌, சஜகவியல்‌ இவற்றில்‌ 
கணினி ஆய்வுகளையும்‌ மற்றும்‌ 
கலை, இசை, நடனம்‌ ஆகிய 
வற்றைப்‌ படைக்கவும்‌ கற்கவும்‌ 
கணினியைப்‌ பயன்படுத்து 
பவரை ஊக்குவிக்கும்‌ பன்‌ 
னாட்டுச்‌ சங்கம்‌. 


AC! : ஏசிஐ : நயீomaticவ கோ 
identification என்பதன்‌ குறும்‌ 
பெயர்‌. தானியங்கு முறையில்‌ 
ரயில்‌ பெட்டிகளை அறிதலைக்‌ 
குறிக்கும்‌. இரயில்‌ பாதை 
நிறுவனங்கள்‌ இரயில்பெட்டி 
களை அறிவதற்குப்‌ பயன்படுத்‌ 
தும்‌ தானியங்கு முறை. 


ACIA : ஏசிஐஏ : Asynchronous 
Communications Interface Adapter 
என்பதன்‌ குறும்‌ பெயர்‌. செய்தித்‌ 
தகவல்‌ தொடர்பு இடைமுகங்‌ 
களில்‌ பயன்‌ படுத்தப்படும்‌ ஒரு 


ஒருங்கிணைந்த  மின்சுற்றுச்‌ 
சிப்பு. 
ACIS : அசிஸ்‌ : Andy, Charles. 


॥கா'5 Syst என்ற சொல்‌ 
தொட ரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 
குறும்பெயர்‌. இது பொருள்‌ 


ACK 


நோக்கிலான வரைவியல்‌ மாதிரி 


களை உருவாக்கும்‌ கருவித்‌ 
தொருநியாகும்‌. முப்பரிமாணப்‌ 
பயன்பாடுகளில்‌ பயன்படுத்த 
வடிவமைக்கப்பட்ட வரைவியல்‌ 


எந்திரம்‌ (ஏeometry engine) 


ACK : ஏசிகே; ஏற்பு அறிவிப்பு : 
Acknowledge என்பதன்‌ குறும்‌ 
பெயர்‌. தகவல்‌ தொகுப்பு ஒன்று 
சரியாகப்‌ பெறப்பட்டுள்ளது 
என்பதை, அதனை அனுப்பிய 
முனையத்துக்கு, பெற்ற முனை 
யம்‌ திருப்பி அனுப்புவது. 
இதற்கு எதிர்மறையான குறும்‌ 
பெயர்‌ என்ஏகே (NAK). 
acknowledge : ஏற்பு ஒப்பு: ஒரு 
பணி முடிந்துவிட்டது என்பதை 
யும்‌, அடுத்த பணிக்கு வன 
பொருள்‌ தயார்‌ என்பதையும்‌ 
குறிப்பிடும்‌ உள்ளீட்டு/வெளி 
மீட்டு சமிக்கை. 

acknowledge character : ஏற்பு 
ஒப்பு எழுத்து : அனுப்பப்பட்ட 
தகவல்‌ சரியாகப்‌ பெறப்பட்டது 
என்பதைக்‌ குறிப்பிடும்‌ தகவல்‌ 
தொடர்பு கட்டுப்பாட்டு 
எழுத்து. 

acknowledgement : ஏற்பு ஒப்‌ 
பம்‌ : தகவல்‌ பெறும்‌ சாதனத்தி 
லிருந்து அனுப்பும்‌ சாதனக்திற்கு 
ஏற்பு ஒப்ப எத்தை அனுப்‌ மல்‌. 
ACM ஏசிஎம்‌:கணினி 


எந்திரங்களுக்கான சங்கம்‌ 


acoustic coupler 


Association for Computing 
Machinery குறும்‌ 
பெயர்‌. கணினி வல்லுநர்களுக்‌ 
தொழில்‌ 
தகுதியையும்‌ வளர்க்கப்‌ பாடு 
படும்‌ உலகன்‌ மிகப்‌ பெரிய 
கல்வி மற்றும்‌ அறிவியல்‌ 
சங்கம்‌. 1947இல்‌ உருவாக்கப்‌ 
பட்டது. 

மாணவர்கள்‌ 


என்பதன்‌ 


கான திறனையும்‌ 


அவ்வப்போது 
கல்வியாளர்கள்‌ 
தொழில்செய்வோர்‌ இடையே 
நடைபெறும்‌ விவாதங்களைக்‌ 
கொண்ட மதிப்புமிக்க இதழ்‌ 
களை வெளியிட்டும்‌ எண்ணற்ற 
கருத்தரங்குகளை நடத்தியும்‌ 
தொழில்‌ நுட்பத்‌ இறனுக்காகப்‌ 
புகழ்‌ பெற்றது. 

ACMST : ஏசிஎம்‌எஸ்டீ : 4,550019- 
tion for Computers in Mathematics 
and Science Teaching என்பதன்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
கணிதம்‌ மற்றும்‌ அறிவியல்‌ 
கல்வியில்‌ கணினிகள்‌ சங்கம்‌. 
இது கல்வியில்‌ கணினியைப்‌ 
பயன்படுத்துவதில்‌ ஆர்வம்‌ 
கொண்டுள்ள கல்லூரி மற்றும்‌ 
மேல்‌ நிலைப்‌ பள்ளி ஆரியர்‌ 


களுக்கான தொழில்‌ முறை 
அமைப்பு. 
acoustic coupler ஒலிப்‌ 


பிணைப்பி; ஒலி இணைப்புச்‌ 
சாதனம்‌ ரப்பர்‌ கோப்பைகள்‌ 
வழியாக 

கைக்கொள்‌ 


தொலைபேசியின்‌ 
பகுதியுடன்‌ 


acoustic delay line 


இணைக்கப்படும்‌ மோடெம்‌. 
இது கணினி தரும்‌ சமிக்கை 
களை தொலைபேசியின்‌ வாய்‌ 
பி உணரச்‌ கூடிய ஓசையாக 
மாற்றுகிறது. தொலைபேசி ஓசை 
களை கணினி படிக்கக்‌ கூடிய 
மின்சார சமிக்கைகளாக மாற்று 
கிறது. இவை ஓலி மோடெம்‌ 
என்றும்‌ அழைக்கப்படுகின்றன, 
இவை எந்த வகை தொலைபேசி 
யுடனும்‌ இணையக்‌ கூடியவை. 
நேரடி இணைப்பு மோடெம்‌ 
களை ஒரு தொலைபேரி அமைப்‌ 
புடன்‌ இணைக்கத்‌ தொகுப்‌ 
பியல்‌ தொலைபேசி இணைப்புத்‌ 
தேவை. ஒரு விநாடிக்கு 1,200 
தவை. ஒரு விநாடிக்கு 1,2 
த 3 2 . 
துண்டி (பிட்‌) என்பது இதன்‌ 
தகவல்‌ பரிமாற்ற வேகம்‌. 


acoustic delay line : ஒலி அடிப்‌ 
படையின்‌ தாமதத்‌ தடம்‌. 


acoustic memory : ஒலி நினை 
வகம்‌ : தொடர்ச்சியாக ஒரு சமிக்‌ 
கையை மீண்டும்‌ மீண்டும்‌ உரு 
வாக்குவதன்‌ மூலம்‌ தகவலைச்‌ 
சேமிக்கும்‌ இடம்‌. 


acoustic modem : ஒலி 
இணக்கி; ஒலி மோடெம்‌ : இரும 
சமிக்கைகளை ஒலி அலை 
வரிசைகளாக மாற்றுவதன்மூலம்‌ 
தகவல்களை அனுப்பிப்‌ 


பெறுகிறது. 


acoustic sound enclosure 
ஒலித்‌ தடுப்பு உறை : ஓர்‌ அச்சுப்‌ 


Acrobat 


பொறி அல்லது பிற எந்திரங்‌ 
களில்‌ பொருந்தி ஓசையை 
மட்டுப்படுத்தும்‌ சாதனம்‌. 


ACPA : ஏசிபிஏ : கணினி நிரலர்‌ 
மற்றும்‌ பகுப்பாய்வாளர்‌ சங்கம்‌ 
எனப்‌ பொருள்படும்‌ Association 
of Computer Programmer and 
காஷ்‌ என்பதன்‌ ருறும்பெயர்‌. 
கணினித்‌ தொழிலில்‌ ஈடு 
பட்டிருப்போரது பன்னாட்டுச்‌ 
சங்கம்‌. தொழில்‌ நுணுக்கப்‌ பிரச்‌ 
பனைகளில்‌ உறுப்பினர்களின்‌ 
கருத்துகளுக்கு இடமளிக்றெது. 
மற்றும்‌ தொழில்நுணுக்கத்‌ 
தி றனை வளர்த்துக்‌ கொள்ள்‌ 
கருத்தரங்குகள்‌, கருத்துப்‌ 
பட்டறைகள்‌, மாநாடுகள்‌ வலம்‌ 
வாய்ப்பளிக்கிறது. தேசிய அள 
விலும்‌ வட்டார அளவிலும்‌ 
தகவல்கள்‌ நிறைந்த துறைசார்‌ 
வெளியீடிகளை வழங்குகிறது. 
மற்ற சேர்ந்த 
தொழில்துணுக்கத்‌ திறனாளரு 
டன்‌ கருத்துப்‌ பரிமாற்றத்தை 
ஊக்குவிக்றெது. 


பிரிவுகளைச்‌ 


Acrobat அக்ரோபேட்‌ 

அடோப்‌ நிறுவனம்‌ உருவாக்கி 
யுள்ள ஒரு வணிக மென்‌ 
பொருள்‌. டாஸ்‌ விண்டோஸ்‌, 


யூனிக்ஸ்‌ 
4 

பணித்தளங்களில்‌ உருவாக்கப்‌ 
பட்ட, முழுதும்‌ வடிவமைக்கப்‌ 
பட்ட ஆவணங்களை பிடிஎஃப்‌ 
(PDF - Portable Document Format) 


மெக்கின்டோஷ்‌, 


acronym 


கோப்பாக மாற்றித்‌ தரும்‌. 
பிடிஎஃப்‌ கோப்பினை வெவ்‌ 
தளங்களில்‌ 
மாடியும்‌. எறலக்‌ 


கோப்பு எந்தப்‌ பயன்பாட்டுத்‌ 


வேறு பணித்‌ 


பார்வையிட 
தொருப்பில்‌ உருவாக்கப்பட்‌ 
டிருந்தாலும்‌, அக்கோப்பிலுள்ள 
வேறு வேறான எழுத்துருக்கள்‌, 
நிறங்கள்‌, வரைகலை மற்றும்‌ 
ஒளிப்படங்களையும்‌ சேர்த்து, 


கணினி வழியாக பிறருக்கு 
அனுப்பி வைக்க முடியும்‌. 


பிடிஎஃப்‌ கோப்புகளைப்‌ 


பார்வையிட மட்டும்‌ முடிகின்ற 


'அக்ரோபேட்‌ ரீடர்‌ என்னும்‌ 
மென்பொருள்‌ இலவசமாகவே 


இடைக்கிறது. 


acronym : முதலெழுத்துக்‌ குறும்‌ 


பெயர்‌; தலைப்‌ பெழுத்துச்‌ 
சுருக்கப்‌ பெயர்‌. 
across worksheets : பணித்‌ 


தாள்களுக்கிடையே. 

action : செயல்‌ : குறிப்பிட்ட சூழ 
லில்‌ வெளியாகும்‌ செயற்பாடு. 
action argument : செயல்‌ மதிப்‌ 
புரு: செயல்‌ இணைப்பு மாறி. 
action diagram : செயல்‌ வரிப்படம்‌. 
action entry : செயல்‌ பதிவு. 


action message செயல்‌ 


தகவல்‌; செயல்‌ செய்தி. 


action oriented management 
செயல்‌ சார்ந்த மேலாண்மை. 


active cell 


action oriented management 
001 : செயல்‌ சார்ந்த மேலாண்மை 
அறிக்கை 
தேவைப்படுகின்ற அசாதாரண 
சூழ்நிலைகள்‌ குறித்து நிர்வாகத்‌ 
நினை விழிப்படையச்‌ செய்யும்‌ 


ஒரு சிறப்புக்‌ குறிப்புரை. 


சிறப்புக்‌ கவனம்‌ 


செயல்‌ 
சில செயல்களை மேற்‌ 


action statement 


கூற்று : 
கொள்ளும்படி கணினிக்குத்‌ 


தரப்படும்‌ கட்டளை. 

action stub : செயலிடம்‌. 
activation : இயங்குவித்தல்‌ : ஒரு 
செயல்முறையை இயங்க 
செய்தல்‌. 

activation record : இயங்குவிப்பு 
ஏடு : இயங்க வைத்தல்‌ தொடர்‌ 
பான தரவுவைக்‌ கொண்ட. 
உள்ளமைப்பு தரவு அமைப்பு 
முறை. 

activation stack : த்‌ 
இருப்பு : நிகழ்வு இயக்கி உட்பட 
அனைத்து டா 
ஒரு உட்பகுதி தகவல்‌ அமைப்பு. 
active addressing : இயங்கு 
முகவரி; செயற்படு முகவரி. 

: இயங்கு பரப்பு. 
active cell : செயற்படும்‌ சிற்‌ 
றிடம்‌; இயங்கு கலன்‌ : மின்னணு 
வியல்‌ விரிதாளில்‌, தளப்‌ பரப்‌ 
ட்டியினால்‌ உணர்த்தப்‌ 


active area 


பில்‌ சு! 
படும்‌ கட்டம்‌. 


ee ——————— 


active பாகாறவ 


active channel : இயங்கு தடம்‌; 
செயற்படு அலை வரிசை. 


active class : இயங்கு இனக்குழு. 
active configuration : இயங்கு 
அமைவடிவு; செயல்படு தக 
வமைவு. 


active content இயங்கும்‌ 
உள்ளடக்கம்‌; மாறும்‌ உள்ள 
டக்கம்‌ : (நேரத்நின்‌ அடிப்படை 
யிலோ, 
வடிக்கை காரணமாகவோ, தள 
வலைப்பக்கத்துன்‌ மாறுகின்ற 
இணையத்தில்‌ 
ஒரு 
வலைப்‌ பக்கத்தில்‌ காணப்படும்‌ 


பயனாளரின்‌ நட 


உள்ளடக்கம்‌. 
திரையில்‌ தோன்றும்‌ 
பாடகிகள்‌, எழுத்துகள்‌, விளம்‌ 
பரப்‌ பட்டைகள்‌ இவற்றை, 
நேரத்தின்‌ அடிப்படையிலோ, 
பயனாளரின்‌ தலையீட்டின்‌ அடிப்‌ 
(சுட்டியில்‌ 
மூலமோ) 


படையிலோ 

சொடுக்குவதன்‌ 
மாற்றியமைக்க முடியும்‌. இத்‌ 
தகைய மாறும்‌ உள்ளடக்கம்‌, 


ஆக்டிவ்‌ எக்ஸ்‌ கட்டுப்பாட்டு 
விசைகள்‌ மூலம்‌ இயல்கிறது. 


active database : இயங்கு தக 
வல்‌ தளம்‌; இயங்கு தரவுத்‌ தளம்‌. 
active data dictionary : இயங்‌ 
கும்‌ தரவு அகராதி : ஒரு நிறு 
வனத்தின்‌. தரவுத்‌ தளத்தை 
அணுகுவதற்கு டிபிஎம்‌ எஸ்ஸை 
பயன்படுத்துபவர்கள்‌ மற்றும்‌ 
பயன்பாட்டு நிரல்‌ தொடர்கள்‌ 


active matrix display 


அணுகும்‌போது, தரவு பொருள்‌ 
வரையறைகளை தானாகவே 
செயற்படுத்தும்‌ தரவு அகராதி, 


active decomposition : செயற்‌ 
படு சிதைவு. 

active decomposition diagram 
இயங்கு சிதைவு வரைபடம்‌. 
active device : இயங்கு உறுப்பு; 
இயங்கு பகுதி : இயங்கிக்‌ 
கொண்டிருக்கும்‌ சாதன நிரலின்‌ 
அடிப்படையில்‌, ஒரு கோப்பு 
அல்லது கணினித்‌ நிரையில்‌ ஒரு 
பருதி, தற்போது செயல்பாட்டில்‌ 
இருக்கும்‌ அல்லது கட்டளைச்‌ 
செயல்பாடுகளுக்கு ஆட்பட்‌ 
(ருக்கும்‌. பொதுவாக, நிரையில்‌ 
தோன்றும்‌ சுட்டுக்குறி (போகா) 
அல்லது தேர்வு செய்யப்பட்ட 
ஒரு பகுதி, கணினித்‌ திரையில்‌ 
இயங்கும்‌ உறுப்‌ பினைக்‌ 
காட்டும்‌. 

active element : செயற்படு 
உறுப்பு; இயங்கு உறுப்பு. 

active file : நடப்புக்‌ கோப்பு; 
பயன்படும்‌ கோப்பு : தற்பொழுது 
பயன்படுத்தப்படும்‌ கோப்பு. 


active index : செயற்படும்‌ சுட்டு. 


active links இயங்கும்‌ 
இணைப்புகள்‌: செயற்படு 
தொடுப்புகள்‌. 


active matrix பஷ. : இயங்கு 


அணி காட்சி. 


ActiveMovie 


ActiveX controls 


ActiveMovie : இயங்கும்‌ திரைப்‌ 
படம்‌: மேசைக்‌ கணினி மற்றும்‌ 
இணையத்தில்‌ செயல்படுத்தும்‌ 
பல்லூடகப்‌ பயன்பாடுகளுக்‌ 
காக, மைக்ரோசாஃப்ட்‌ நிறு 
வனம்‌ உருவாக்யெ, பணித்தளம்‌ 
சாரா இலக்க முறை ஒளிக்காட்ரி 
(Digital Video) தொழில்‌ நுட்பம்‌. 


active partition : இயங்கும்‌ 
பாகம்‌ 
சக்தி வந்தவுடன்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ இயக்க பழறைமையைக்‌ 


வன்பொருளில்‌ மின்‌ 


கொண்ட நிலைவட்டின்‌ பகுதி. 


active programme : நடப்பு 
நிரல்‌; இயங்கும்‌ செயல்‌ நிரல்‌ : 
நுண்செயலி தற்போது நிறை 
வேற்றிக்‌ கொண்டிருக்கும்‌ நிரல்‌. 


active sensing 


ஆணைத்‌ தொடர்‌. 


நடப்பு 


active star : இயங்கும்‌ நட்சத்‌ 
திரம்‌: வெளியிலுள்ள முனையங்‌ 
கள்‌ ஒரு தனி மைய முனையுடன்‌ 


இணையும்‌ ஒரு பிணையக்‌ 
கட்டமைப்பு முறை, 
active window : இயங்கும்‌ 


சாளரம்‌ : மைக்ரோசாஃப்ட்‌ விண்‌ 
டோஸ்‌ தொகுப்பில்‌ இயங்கும்‌ 
இறந்த சாளரம்‌. 


ActiveX : ஆக்டிவ்‌எக்ஸ்‌ : வெவ்‌ 
வேறு மொழிசளில்‌ உருவாக்கப்‌ 
பட்ட மென்பொருள்‌ செயல்‌ 


உறுப்புகள்‌ (C௦௱றonents) ஒரு 


பிணையப்‌ பணிச்‌ சூழலில்‌, 
தமக்குள்‌ உறவாடிக்‌ கொள்ள 
வகை செய்யும்‌ தொழில்‌ நுட்பங்‌ 
களின்‌ கூட்டுத்‌ தொகுதி. 
1990-களின்‌ இடைப்பருதியில்‌ 
மைக்ரோசாஃப்ட்‌ நிறுவனம்‌ 
இதெனை உருவாக்யெது. மைக்‌ 
ரோசாஃப்ட்‌ நிறுவனத்தின்‌ காம்‌ 
(COM.-Component Object Model) 
தொழில்‌ நுட்பத்தின்‌ அடிப்‌ 
படையில்‌ இது உருவாக்கப்‌ 
பட்டுள்ளது. தற்போது வைய 
விரிவலையில்‌ 
உறவாடும்‌ பக்கங்களை வடி 


பயனாளர்‌ 


வமைக்க ஆக்டிவ்‌ எக்ஸ்‌ பெரு 
மளவு பயன்படுத்தப்‌ படுகிறது. 
மேசைக்‌ கணினிப்‌ பயன்பாடு 
களிலும்‌, ஏனைய நிரலாக்கங்‌ 
களிலும்கூடப்‌ பயன்படுத்திக்‌ 
கொள்ள முடியும்‌. 


ActiveX controls : ஆக்டிவ்‌ 
எக்ஸ்‌ கட்டுப்பாடுகள்‌; ஆக்டிவ்‌ 
எக்ஸ்‌ இயக்குவிசைகள்‌ : ஆக்‌ 
டிவ்‌எக்ஸ்‌ தொழில்‌ 
அடிப்படையில்‌ உருவாக்கப்‌ 
பட்ட, மீண்டும்‌ மீண்டும்‌ பயன்‌ 


நுட்ப 


படுத்திக்‌ கொள்ளக்கூடிய மென்‌ 
பொருள்‌ செயலுறுப்புகள்‌. அசை 
வூட்டம்‌ (சாக), மிள்‌-எழு 

(pop-up menus) 
போன்ற தனிச்சிறப்பான செயல்‌ 
வலைப்பக்கங்‌ 


பட்டிகள்‌ 


பாடுகளை 
களிலும்‌ மோசைப்‌ பயன்பாடு 
களிலும்‌ உருவாக்குவதற்கு இச்‌ 


ActiveX documents 


actuator 


செயலுறுப்பு தனைப்‌ பயன்‌ 
படுத்திக்‌ கொள்ள முடியும்‌. 9, 
244. விசுவல்‌ பேக, விசுவல்‌ 
ரி போன்ற மொழிகளில்‌ 
செயலுறுப்பு 
களை ஈருவாக்க முடியும்‌. 


ஆக்டிவ்‌ எக்ஸ்‌ 


ActiveX documents : ஆக்டிவ்‌ 
எக்ஸ்‌ ஆவணங்கள்‌. 

activity : நடவடிக்கை: செயற்‌ 
பாடு: பணியின்‌ பருநிதளில்‌ ஒரு 
நடவடிக்கை. 

activity rate : செயற்பாட்டு வீதம்‌. 
செயல்பாட்டு 
சாப்பு ஒன்று கை 


activity ratio 
விகிதம்‌ 
யாளப்படும்பொழது நடவடிக்‌ 
கைகளுக்கு ஆட்படும்‌ ஆவணங்‌ 
கஷக்கும்‌ 
ஆவணங்களுக்கும்‌ 


உள்ள 


இடை 


[த] ரப்பா 
குபியபில 


யிலான விதம்‌. 
ACTOR ஆகடா 


வாட்டம்‌ பூரூப்‌ நிறுவனத்தினர்‌ 


ஒயிட்‌ 


உருவாக்கிய, பொருள்‌ நோக்‌ 
நிரலாக்க மொழி. 
லி 


பழ ர ்‌ A 
ைைக்ரோசாஸ்ப்ட்‌ விண்டோஸ்‌ 


திலா 

: ரகர டன தபல உ 
நிரலாக்கத்நிற்கு உதவும்‌ நோக்‌ 
கில்‌ வடிவமைக்கப்பட்ட மொழி. 


actual argument : தரு மதிப்பு: 
ஒரு செயல்கூறு, செயல்முறை 
அல்லது துணைதிரல்‌ கறினை 
(Function, Procedure of sub- 
routines) அழைக்கும்‌ கட்டளை 
மில்‌, அளபுருக்கஷக்கு (றக - 
161215) இயைந்த வகையில்‌ 


அனுப்பி வைக்கப்படும்‌ தரு 
மதிப்புகள்‌. 

actual decimal point : உண்மை 
பதின்மப்‌ புள்ளி 
வீட்டுத்‌ தரவுப்‌ 
மரர்க்கப்படும்‌ 
இடம்‌ பெறும்‌ பதின்மப்‌ புள்ளி. 


உந்திவிடு, 


actபator : செயல்‌ ஊக்கி : நாத்த 
விருப்பப்படும்‌ 


ஓர்‌ உள்‌ 
ஸ்‌ 
பொருளில்‌ 


உண்மையாக 
actuate : 


வட்டில்‌ 
இடத்துக்கு படித்தல்‌, எழுதுதல்‌, 


செயல்‌ ஊக்கி 


ACU 


முனையை நகர்த்தும்‌ இயக்கப்‌ 
பொறியமைப்பு. 

ACU : ஏசியு : தானியங்குத்‌ 
தொலைபேசி அழைப்புப்‌ பிரிவு 
எனப்‌ பொருள்படும்‌ Aபtomatic 
Calling Unit என்பதன்‌ குறும்‌ 
பெயர்‌. இது தொலைபேசி 
இணைப்பில்‌ அழைப்புகளை 
வணிக எந்திரம்‌ ஒன்று அனுப்ப 
அனுமதிக்கிறது. 

௭08 : அடா : ஒரு கணினி 
மொழி. அமெரிக்க இராணுவத்‌ 
துறை உருவாக்கிய உயர்திறன்‌ 
நிரலாக்க மொழி. உலகின்‌ 
முதலாவது நிரலரான அடா 
அகஸ்டா லவ்லேஸ்‌ நினைவாக 
'அடா' எனப்‌ பெயரிடப்பட்டது. 
A-D Analog to Digital : தொடர்‌ 
முறை இலக்கமுறை மாற்றி. 

Ada Lovelace : அடா லவ்லேஸ்‌ : 
சார்லஸ்‌ பாபேஜுடன்‌ பணி 
யாற்றிய பெண்‌. அப்பெண்‌ ஆங்‌ 
கிலக்‌ கவிஞர்‌ பைரன்‌ பிரபுவின்‌ 
மகள்‌: கணிதவியலார்‌. உலகின்‌ 
முதல்‌ நிரலர்‌ என்ற பெருமையை 
இவர்‌ பெறுகிறார்‌. 

ADAPSO : ஏடாப்சோ : Associa- 
tion of Data Processing Service 
Orஏanization என்பதன்‌ குறும்‌ 
பெயர்‌. தரவு கையாளும்‌ சேவை 
நிறுவனச்‌ சங்கங்களின்‌ 
கூட்டமைப்பின்‌ பெயர்‌. இந்த 
அமைப்பு ஆண்டுக்கொரு முறை 


adapter cards 


உறுப்‌ பினர்களின்‌ பெயர்களை 
அகர வரிசையில்‌ தொகுப்‌ 
பாக வெளியிடுகிறது. 

adapter தகவி; இயைபி; 
பொருத்தி: பல்வேறு கருவி 
களுக்கிடையே இயைபை அனு 


பொருத்தி 


பொருத்தி 


மதிக்கும்‌ கருவிப்‌ பகுதி. 
adapter boards : தகவிப்‌ பல 
கைகள்‌; இயைபுப்‌ பலகைகள்‌ : 
அச்சிடப்பட்ட மின்‌ இணைப்‌ 
புப்‌ பலகைகள்‌. இவை ஒரு 
முறைமைப்‌ பலகையை உள்‌ 
ளீட்டு, வெளியீட்டுக்‌ கருவி 
களுடன்‌ இணைக்கிறது அல்லது 
ஒரு முறைமையுடன்‌ சிறப்பான 
பணிகளைச்‌ சேர்க்கிறது. 

adapter cards : தகவி அட்டைகள்‌; 
இயைபு அட்டைகள்‌ : தகவிப்‌ பல 
கைகளுக்கான மாற்றுப்‌ பெயர்‌. 


adapter class 


adapter class : ஏற்பி இனக்‌ 
குழு. 

adapter ROM : நினைவகம்‌ 
தகவி; இயைபு நினைவகம்‌ 
தகவிச்‌ சாதனத்தைக்‌ கட்டுப்‌ 
படுத்தும்‌ குறியீட்டைக்‌ கொண்ட 
இது 
அமைப்பின்‌ இயக்கத்‌ திறனை 
அதிகரிக்கும்‌. பல நிலை வட்டு 
இயக்கங்களில்‌ ஏற்பு ரோம்கள்‌ 
உள்ளன. ஸ்கஸ்ஸிப்‌ பூரவன்‌ 
தகவி கூடுதல்‌ நினைவகம்‌, புறச்‌ 
சாதனங்கள்‌ அல்லது கூடுதல்‌ 
நேரியல்‌ அல்லது இணை நிலைத்‌ 
துறை தகவிச்‌ 
சாதனங்களில்‌ அடங்கும்‌. 


: இயைபு. 

adaptive allocation : இயைபு 
ஒதுக்கீடு. 

adaptive answering : பிரித்தறி 
மறு மொழி; இயைபறி பதிலுரை : 
தொலைபேசி வழியாக வரும்‌ 
அழைப்பு ஒரு தொலைநகல்‌ 
கருவியிலிருந்து வருகிறதா அல்‌ 
லது கணினியிலிருந்து வரும்‌ 


நினைவகம்‌. கணினி 


ஆகியவை 


adaptive 


தகவல்‌ பரிமாற்றமா என்பதைக்‌ 
கண்டறிந்து, அதற்கேற்ப 
பதிலிறுக்கும்‌ ஒரு இணக்கியின்‌ 
(௦08) திறனைக்‌ குறிக்கும்‌. 

adaptive differential puise 
code modulation : தகவேற்பு 
வேறுபாட்டுத துடிப்புக்‌ குறி 
யீட்டுப்‌ பண்பேற்றம்‌ : இலக்க 


A-D converter 


முறை கேட்பொலித்‌ தகவலை 
இறுக்கிச்‌ சேமிப்பதற்குப்‌ பயன்‌ 
படும்‌ தருக்க முறை. கேட்‌ 
பொலியின்‌ ஒவ்வொரு துணுக்‌ 
கையும்‌ அப்படியே இல க்க/ப்றை 
யில்‌ சேறிக்காமல்‌, ஓவ்வொரு 
நுணுக்குபா. அதன்‌ முந்தைய 
துணுக்கிலி ருந்து எவ்வாறு வேறு 
பட்டுள்ளது என்பதை மட்டும்‌ 


பதிவு செய்யும்‌ பறை. 
adaptive interface : இயைபு 
இடைமுகம்‌. 

adaptive routing : தகவுத்‌ திசை 
விப்பு; இயைபு வழியமைப்பு : 
மாற்று வழியமைப்புக்கு 
மாறானது. பிணையத்‌ தரவு 
தொடர்பில்‌ ஒவ்வொரு தடத்தி 
லும்‌ நடைபெறும்‌ போக்கு 
வரத்தைக்‌ கண்காணித்து, எந்தத்‌ 
தடத்தைப்‌ பயன்படுத்தலாம்‌ 
என்று முடிவு செய்யப்படுதல்‌. 


adaptive system : இயைபுறு 
அமைப்பு; தகவுறு முறைமை : 
கற்கும்‌ திறன்‌, சூழலுக்கேற்ப 
அதன்‌ நிலையை மாற்றிக்‌ கொள்‌ 
நகல்‌ அல்லது ஒரு தூண்டலுக்கு 
எதிர்‌ வினையாற்றல்‌ போன்ற 
வற்றைக்‌ கொண்ட கணினி 
அமைப்பு. சூழ்நிலையின்‌ மாற்‌ 
றதுகளுக்கேற்ப தன்னை மாற்‌ 
றிக்கொள்ளும்‌ கணினி அமைப்பு. 


A-D converter : தொடர்முறை 
இலக்க முறை மாற்றி: தொடர்‌ 


add data 


முறைத்‌ தரவுவை இலக்கமுறைத்‌ 
தரவுவாக மாற்றும்‌ சாதனம்‌. 


900 data : தரவு சேர்‌. 


add data table : தரவு அட்ட 
வணை சேர்‌. 


add echo : எதிரொலி சேர்‌. 


200௦10 : கூட்டெண்‌ : இரண்டு 
எண்களைக்‌ கூட்டும்போது 
முதல்‌ எண்‌ கூட்டெண்‌ என்று 
அழைக்கப்படும்‌. 

addendum சேர்ப்பு; பின்‌ 
னிணைப்பு. 

8008 : கூட்டி : இரண்டு இரும 
எண்களைக்‌ கூட்டப்‌ பயன்படும்‌ 
மின்னுறுப்பு. 

adder, binary half : இரும 
அரைக்‌ கூட்டி. 

adder, half : அரைக கூட்டி. 
௮0087 யnit : கூட்டி அலகு : 
இரெண்டு பல இலக்க இரும 
எண்களை ஏற்று அவற்றைக்‌ 
கூட்டும்‌ திறனுள்ள ஒரு 
மின்னணுச்‌ சாதனம்‌. 

3900-1" : கூடுதல்‌ இணைப்பு : 
கணினியில்‌ ஏற்கெனவே 
பொருத்தப்பட்ட 
பட்ட இணைப்புப்‌ பலகையில்‌ 
பொருத்தப்படக்கூடிய மின்னணு 
உறுப்பு. நுண்‌ கணினியில்‌ உள்ள 
காலியறைகளில்‌ பொருத்தப்‌ 
படக்‌ கூடிய நினைவுச்‌ சிப்புகள்‌ 


ஓர்‌ எடுத்துக்காட்டு. 


அச்சிடப்‌ 


add-on 


adding machine கூட்டல்‌ 
எந்திரம்‌. 
adding wheel : கூட்டல்‌ சக்கரம்‌ : 


பற்கள்‌ உள்ள பல்லிணை (கயா). 
இது எந்திரவியல்‌ முறையில்‌ கூட்‌ 
டல்‌ நடவடிக்கையை அனுமதிக்‌ 
கிறது. பாஸ்கல்‌ கணக்கிடு பொறி 
யில்‌ பயன்படுத்தப்படுகிறது. 


add-in manager : கூடுதல்‌ வசதி 
மேலாளர்‌. 

add-in programme : சேர்ப்பு 
செய்‌ நிரல்‌; கூடுதல்‌ நிரல்‌. 
addition : கூட்டல்‌ : இரண்டு 
மதிப்புகளைக்‌ கூட்டுதல்‌. 
addition record : கூட்டிய ஏடு : 
கோப்பு ஒன்றினைக்‌ கையாளும்‌ 


பொழுது புதிய ஏட்டை உரு 


வாக்குவதால்‌ கிடைக்கும்‌ 
ஆவணம்‌. 

addition table கூட்டல்‌ 
அட்டவணை. 


add method : கூட்டு வழிமுறை. 


addnew hardware : புதிய வன்‌ 
பொருள்‌ சேர்‌. 
௮0-௦ : திறனேற்றி : கணினி 


அமைவு ஒன்றுடன்‌ அதன்‌ 
கட்டமைவு அல்லது செயல்‌ 
திறனை மேம்படுத்த அல்லது 
அதன்‌ சேமிப்புத்திறனை அதி 
கரிக்கப்‌ பொருத்தப்படும்‌ 


துணைக்‌ கருவி. 


add - on card 


52 


address decoder 


800 - ௦ 0810 : திறனேற்றி 
அட்டை; கூடுதல்‌ அட்டை; 
கூட்டுறுப்பு அட்டை. 

add record : ஏடு சேர்‌. 


add/remove programmes 
நிரல்கள்‌ சேர்‌/அகற்று. 
8004765816 : அழைதகு முகவரி. 


address : முகவரி; முகவெண்‌ : 
சேமிப்பில்‌ ஒரு குறிப்பிட்ட 
இடத்தைக்‌ குறிப்பிடுகிற அடை 
யாள எண்‌ அல்லது பெயர்‌. 


addressable cursor : 
இடஞ்சுட்டி; முகவரி இடப்படு 
காட்டி: திரையில்‌ உள்ள எந்தக்‌ 
கிடக்கை அல்லது நெடுக்கை 
யையும்‌ நகர்த்தக்கூடிய வகையில்‌ 
நிரல்‌ தொடர்‌ அமைக்கப்பட்ட 
இடங்காட்டி. 


முகவரி 


address arithmatic : 
கணக்கீடு; முகவரிக்‌ கணக்கீடு. 


முகவெண்‌ 


address bar : முகவரிப்பட்டை. 


address, base தள முக 
வெண்‌; தள முகவரி; அடி 
முகவரி; தொடக்க முகவரி. 


address book முகவரி 
புத்தகம்‌; முகவரி சேமிப்பு நூல்‌; 
முகவரிக்‌ கையேடு ஒரு 
மின்னஞ்சல்‌ மென்பொருளில்‌, 
மின்னஞ்சல்‌ முகவரிகளையும்‌ 
அவர்களின்‌ பெயர்களையும்‌ 
கொண்ட பட்டியல்‌. அடிக்கடி 


மின்னஞ்சல்‌ அனுப்ப வேண்டி 
யவர்களின்‌ முகவரிகளைச்‌ 
சேமித்து வைத்துக்‌ கொள்ள முடி 
யும்‌. முதல்‌ முறையாக அஞ்சல்‌ 
அனுப்புபவரின்‌ முகவரியையும்‌ 
முகவரிப்‌ புத்தகத்தில்‌ சேமித்துக்‌ 
முடியும்‌. பட்டி 
யலிலுள்ள ஒருவருக்கு அஞ்சல்‌ 
அனுப்ப நினைக்கும்போது, 
முகவரிப்‌ புத்தகத்திலிருந்து 
எடுத்துக்‌ கொள்ளலாம்‌. 


கொள்ள 


address buffer : முகவெண் 
தாங்கி; முகவரி இடையகம்‌. 
address bus முகவெண் 
பாட்டை; முகவெண்‌ மின்‌ 
இணைப்புத்‌ தொகுதி : கணினிச்‌ 
சாதனங்களில்‌ குறிப்பாக நுண்‌ 
செயலிகளில்‌ ஒரு பகுதியில்‌ 
இருந்து இன்னொரு பகுதிக்குத்‌ 
தரவு ஏந்திச்‌ செல்லப்‌ பயன்‌ 
படும்‌ மின்‌ இணைப்புத்‌ 
தொகுதி, பாட்டை எனப்படு 
கிறது. இவற்றுள்‌ நினைவக 
இருப்பிட முகவரிகளைக்‌ குறிப்‌ 
பிடும்‌ சமிக்கைகளை ஏந்திச்‌ 
செல்லும்‌ பாட்டை, முகவரிப்‌ 
பாட்டை எனப்படும்‌. இது 
பெரும்பாலும்‌ 80 முதல்‌ 6 வரை 
யிலான தனித்தனி தடங்களின்‌ 
சேர்க்கையாக இருக்கும்‌. 
address calculation : முகவெண்‌ 
கணக்கீடு; முகவரிக்‌ கணக்கீடு. 
address decoder : முகவெண்‌ 
கொணர்வி; முகவரி குறிவிலக்கி : 


address, direct 


address mask 


எண்களால்‌ குறிக்கப்பட்டிருக்‌ 
கும்‌ ஒரு நினைவக முகவரியை, 
ரேம்‌ ரில்லுகளிலுள்ள நினைவக 
இருப்பிடங்களைக்‌ தேர்வு செய்‌ 
யும்‌ வகையாக மாற்றித்‌ தரும்‌ 
ஒரு மின்னணுச்‌ சாதனம்‌. 


address, direct : நேரடி முக 
வெண்‌; நேரடி முகவரி. 


address field : முகவெண்‌ புலம்‌. 


address format : முகவரி வடி 
வம்‌ : முகவரியைக்‌ குறிப்பிடும்‌ 
முறை. 


address, indirect : மறைமுக 


முகவெண; மறைமுக முகவரி, 


addressing : முகவரியிடல்‌ : (1) 
குறிப்பிட்ட உத்திகள்‌ மூலம்‌ 
தேவையான தரவுகளை ஒரு 
குறிப்பிட்ட இடத்தில்‌ காணல்‌. 
(2) தரவு அனுப்பும்‌ கணினி 
மற்றொரு குறிப்பிட்ட முனை 
யத்துக்கான தரவு, தன்னிடம்‌ 
இருப்பதைக்‌ குறிப்பிடும்‌ தரவுத்‌ 
தொடர்பு கட்டுப்பாட்டு முறை. 
addressing, absolute : முற்று 
முகவெண்ணிடல்‌; முற்று முக 
வரியிடல்‌. 

address, instruction : முகவெண்‌; 
அறிவுறுத்தல்‌; ஆணை முகவரி; 
அறிவுறுத்த முகவரி. 


8006651655 instruction formate : 
முகவரியிலா கட்டளை வடிவம்‌. 


address, machine எந்திர 
முகவெண்‌; பொறி முகவரி. 


address management : முக 
வரி மேலாண்மை : முகவரி எண்‌ 
களைக்‌ கொண்ட தரவுத்‌ தளம்‌ 


அமைக்க உதவும்‌ மென்‌ 
பொருள்‌. 
address mapping : முகவரி 


காணல்‌ : ஒரு விவர சேமிப்பு 
இருப்பிடத்தின்‌ சரியான முசு 
வரி எண்ணைக்‌ கண்டுபிடித்தல்‌. 


address mapping table : முக 
வெண்‌ பதிலீட்டு அட்டவணை : 
கணினிப்‌ பிணையங்களில்‌ குறிப்‌ 
பாக இணையத்தில்‌ இசைவி 
களிலும்‌ (001615), களப்‌ பெயர்‌ 
வழங்கள்‌ 
(domain name servers) பயன்‌ 
படுத்தப்படும்‌ அட்டவணை. 
உரை வடிவில்‌ (எழுத்துகளில்‌) 
அமைந்துள்ள ஓர்‌ இணைய 
தளத்தின்‌ களப்பெயரை, இணைய 
நெறிமுறை முகவரியாகப்‌ 
(internet protocol address) பதி 
லீடு செய்யப்பட்ட விவரங்கள்‌ 
அந்த அட்டவணையில்‌ இருக 
கும்‌. எடுத்துக்காட்டாக, 02. 
vsnl.netin என்ற இணைய தள 
முகவரி இணையான 202.54.1.30 
என்னும்‌ ஐபீ முகவரி அவ்‌ 
வட்டவணையில்‌ இருக்கும்‌. 


கணினிகளிலும்‌ 


address mask : முகவெண் 
மறைப்பான்‌; முகவரி மறைப்பு : 


address memory 


address translation 


ஒரு கணினி தனக்கு ஒதுக்கப்‌ 
பட்ட பிணைய முகவரி எண்ணு 
ஒப்பிட்டுப்‌ பார்த்து, 


தேவையில்லாத தரவுகளை 


டன்‌ 


நடுக்கப்‌ பயன்படும்‌ ஒர்‌ எண்‌. 
எடுத்துக்காட்டாக. 0000000000 
ரர என்ற முகவரியைப்‌ பயன்‌ 
படுத்தும்‌ ஒரு பிணையத்தில்‌, 
அதில்‌ இணைக்கப்பட்டுள்ள 
கணினிகள்‌ அதே புதல்‌ முகவரி 
எண்களைப்‌ பயன்படுத்துகை 
மில்‌, பாறைப்பான்‌ ௦௦00000000 
பற்கவரிகளை மறைத்து விட்டு 
ரர முகவரி யிலுள்ள முறிப்‌ 
மட்டுமே 


பிட்ட எண்களை 


பயன்படுத்திக்‌ கொள்ளும்‌, 


ட்‌ 


address memory : நினை முக 


வெண்‌ முகவரி; நினைவக 
முகவரி. 
address mode முகவெண் 


முறை; முகவரிப்‌ பாங்கு : கணினி 
நினைவகத்தில்‌ ஒரு முகவரியை 
குறிப்பிடும்‌ வழிமுறை, 205006 
address, indexed address, paged 
address, relative address போன்ற 


சொற்களையும்‌ காண்க. 


address modification : முகவரி 
திருத்தம்‌; முகவரி மாற்றம்‌ 

கணினி ஒன்றினால்‌ ஒரு குறிப்‌ 
பிட்ட வழியில்‌ முகவரியை 
(ற்றுவகற்கான நடவடிக்கை. 


address, multi பன்முக 


வெண்‌: பன்‌ முகவரி. 


: ஒற்றை முகவரி. 
address part : முகவரி பகுதி. 


address, one 


address port : துறை முகவரி. 


address, real : உணமை 
முகவெண்‌; மெய்‌ முகவரி. 


address, reference மேற்‌ 
கோள்‌ முகவெண: குறிப்பு 
முகவரி. 

address register : முகவரிப்‌ 
பதிகவகம்‌ : தற்பொழுது நிறை 
வேற்றப்படும்‌ ஆணையின்‌ 


முகவரி உள்ள பதிவு. 


: முகவரி இடம்‌; 


கணினி 


address space 
முகவரி பகுதி 
ஒன்றைப்‌ பயன்படுத்துவோருக்‌ 
குக்‌ டைக்கக்கூடிய முகவரி 
களின்‌ முழுத்‌ தொகுப்பு. 
address, specific : குறித்த முக 
வெண்‌: குறிப்பிட்ட முகவரி. 
resolution முக 
முகவெண்‌ 


address 
வெண்‌ அறிதல்‌ 
பதுலீட்டு அட்ட வணையில்‌, ஒரு 
வன்பொருள்‌ உறுப்பின்‌ முக 
வரியைக்‌ கண்டறிதல்‌. 

address resolution protocol : 
முகவெண்‌ கண்டறி நெறி 
முறை 

address translation : முகவரி 
பெயர்ப்பு; முகவரி மாற்றம்‌ : உள்‌ 
நினைவகத்தில்‌ கோர்க்கப்பட 
வேண்டிய, அல்லது வேறிடத்‌ 


address, variable 


advanced BASIC 


துக்கு மாற்றப்பட வேண்டிய 
முகவரிக்கு ஏற்கெனவே நினை 
வகத்தில்‌ உள்ள தரவுவின்‌ 
அல்லது நிரலின்‌ முகவரியை 
மாற்றும்‌ நடைமுறை. 


address, variable : மாறு முக 
வெண்‌. 
address, virtual : மெய்நிகர்‌ 


முகவரி; மாய முகவெண்‌. 
address, zero level : சூழி 
நிலை முக வெண்‌. 

: பிரிப்பி சோ. 
add-subtract time : கூட்டு - 
கழிப்பு நேரம்‌: இரண்டு எண்‌ 


களைச்‌ கூட்டவும்‌, கழிக்கவும்‌ 


add separater 


எடுத்துக்‌ கொள்ளப்படும்‌ நேரம்‌. 


800 (10௨ : கூட்டல்‌ நேரம்‌ : ஒரு 
கூட்டலைச்‌ செய்யக்‌ கணினிக்‌ 
குத்‌ தேவைப்படும்‌ 
இதில்‌ சேமிப்பிலிருந்து தரவு 
களைப்‌ பெறுவதற்கும்‌ மீண்டும்‌ 
அதனை சேமிப்பகத்துக்கு 
அனுப்புவதற்கும்‌ தேவைப்‌ 
படும்‌ நேரம்‌ அடங்காது. 


நேரம்‌. 


add to favourites : கவாவு 


களில்‌ சோ. 
add trend line : போக்கு வரி 
சேர்‌, 


ad hoc inquiries 
வேண்டுகோள்கள்‌ 
பட்ட, பட்டியலிடப்படாத, 


: தற்காலிக 
தனிப்‌ 


சூழ்நிலைக்கேற்ற 
வேண்டுகோள்கள்‌. 


தரவு 


ad hoc query : தற்காலிக வின 
வல்‌; தற்காலிகத்‌ தேடல்‌ : கோப்‌ 
பில்‌ எந்த இடத்திலாவது இருக்‌ 
கும்‌ தரவுலை இரும்பப்‌ பெறு 
வதற்கான திறன்‌. 

ADI (Apple Desktop Interface) : 
ஏடிஐ (ஆப்பில்‌ கணினி இடை 
முகம்‌). 


adjacency operator : அண்‌ 
மைய செயற்குறி. 
adjacent matrix : அண்டை 


அணி; அருகு அணி. 


adjective : பெயரடை. 


80)ப5( : சரிசெய்தல்‌. 


adjust to : சரியாக்க. 


administrative data proces- 
கர : நிர்வாகத்‌ தரவுகள்‌ செய 
லாக்கம்‌ : நிர்வாகம்‌ அல்லது நிறு 
வனம்‌ ஒன்றின்‌ நிரல்‌ தொடர்‌ 
பான தரவுகளைச்‌ செய்‌ 
முறைப்படுத்தும்‌ துறையாகும்‌. 

ADP : ஏடிபி : Automatic data 
processing 
பெயர்‌. தானியங்கு முறையில்‌ 
செய்முறைப்‌ 


என்பதன்‌ குறும்‌ 


தரவுகளைச்‌ 
படுத்தும்‌ பணி. 
advanced BASIC : மேம்பட்ட 
பேசிக்‌; உயர்நிலை பேசிக்‌ 
பேசிக்‌ 


தொடக்கக்‌ கால 


advanced controls 


56 


advanced RISC computing 


மொழியை மேம்படுத்தி உரு 
வாக்கப்பட்ட கணினி மொழி. 


advanced controls உயர்‌ 
நிலை இயக்கு விசைகள்‌. 
advanced course உயர்‌ 


நிலைப்‌ பாடத்திட்டம்‌. 
Advanced Digitai Network 
உயர்‌ நிலை இலக்கமுறைப்‌ 
பிணையம்‌ : தரவு ஒளிக்‌ காட்சி 
(Video) மற்றும்‌ எனைய இலக்க 
முறை சமிக்கைகளை மிகவும்‌ 
நம்பகத்‌ தன்மையுடன்‌ அனுப்‌ 
பும்‌ திறன்வாய்ந்த தனி தடச்‌ 
சேவை. தரவுத்‌ தொடர்பு நிறு 
வனங்கள்‌ சிறப்புச்‌ சேவையாக 
இதனை வழங்குகின்றன. இத்‌ 
தகைய உயர்நிலைப்‌ பிணையங்‌ 
களில்‌, பெரும்பாலும்‌ வினாடிக்கு 
56 கிலோ (துண்மி) பிட்டுக்கு 
அதிகமான வேகத்தில்‌ தரவுப்‌ 
பரிமாற்றம்‌ நடைபெறும்‌. 


advanced filter : உயர்நிலை 
வடிகட்டி. 
advanced interactive executive : 
உயர்நிலை இடைப்‌ பரிமாற்ற 
நிர்வாகி. 


advanced power management : 
உயர்நிலை மின்சார மேலாண்மை : 
கணினி அமைப்புகளில்‌ குறிப்‌ 
பாக, மின்கலன்களால்‌ இயங்கு 
முக்‌ கணினிகளில்‌ 


இன்ற 
மின்சாரத்தைச்‌ சிக்கனமாகச்‌ 


செலவழிக்கப்‌ பயன்படுத்தப்‌ 


படும்‌ ஒரு பயன்பாட்டு நிர 
இடைமுகம்‌ (AP॥). 
மைக்ரோ சாஃப்ட்‌ மற்றும்‌ இன்‌ 
டெல்‌ நிறுவனங்கள்‌ இணைந்து 
இதனை உருவாக்கியுள்ளன. 
சணினி இயக்க நிலையில்‌ நாம்‌ 
இருக்கின்ற 


கணினியின்‌ பாகங்கள்‌ 


லாக்க 


பணியாற்றாமல்‌ 
போது, 
(தாய்ப்பலகை, செயலி, நிலை 
வட்டு, நிரையகம்‌) மிகக்‌ 
குறைந்த மின்சாரத்தையே 
எடுத்துக்‌ கொள்ளும்படி இந்த 
நிரல்‌ கட்டுப்படுத்தும்‌. 
Advanced RISC : உயர்நிலை 
ரிஸ்க்‌ : குறைந்த நிரல்‌ தொகுதிக்‌ 
கணினிப்‌ பணி (Reduced 
Instruction Set Computing) என்‌ 
பதை சுருக்கமாக ரிஸ்க்‌ (RISC) 
என்று அழைக்கின்றனர்‌. நுண்‌ 
செயலி வடிவாக்கத்தில்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ தொழில்‌ நுட்‌ 
பத்தை இது குறிக்கிறது. மிப்ஸ்‌ 
கம்ப்யூட்டர்‌ சிஸ்டம்ஸ்‌ நிறு 
வனம்‌, பல்வேறு மென்பொருள்‌ 
பயன்பாடுகளுக்கு இடையே 
இரும ஒத்தியில்பை (binary 
compatibility} ஏற்படுத்தும்‌ 
வண்ணம்‌ ரிஸ்க்‌ கட்டமைப்பு 
மற்றும்‌ பணிச்‌ சூழலுக்கென 
உருவாக்கிய வரையறுப்பு, உயர்‌ 
நிலை ரிஸ்க்‌ எனப்படுகிறது. 


advanced RISC computing 
specification : உயர்நிலை ரிஸ்க்‌ 
கணிப்பணி வரையறுப்புகள்‌: 


advanced SCSI 


AFK 


ரிஸ்க்‌ செயலி அடிப்படை 
யிலான ஒரு கணினி, உயர்‌ 
நிலைக்‌ கணிப்‌ பணி பணித்தளத்‌ 
தரத்தை எட்டுவதற்குரிய 
குறைந்த அளவு மென்பொருள்‌ 
தேவைகள்‌. 


advanced SCSI programming 
iரteரீace : உயர்நிலை ஸ்கஸ்ஸி 
நிரலாக்க இடைமுகம்‌ : ஸ்கஸ்ஸி 
புரவன்‌ தகவி (ost adapter) 
களுக்குக்‌ 
அனுப்புவதற்கு, அடாப்டெக்‌ 
நிறுவனம்‌ உருவாக்யெ ஓர்‌ 
இடைமுக வரையறுப்பு (பா£லா- 
face specification). இந்த இடை 
முகம்‌, நிரலுக்கு ஒரு கருத்தியல்‌ 
அடுக்கினை (8051180100 layer) 
வழங்குகிறது. எத்தகைய தகவி 
பயன்படுத்தப்பட்டுள்ளது என்‌ 
பதைப்பற்றி நிரலர்‌ கவலைப்‌ 


கட்டளைகளை 


படத்‌ தேவையில்லை. 


advanced search : மேம்பட்ட 
தேடல்‌. 

AEDS : ஏஇடிஎஸ்‌ : 'கல்வி தரவு 
முறைமைக்கான சங்கம்‌ எனப்‌ 
பொருள்படும்‌ Association for 
Educational Data System என்ப 
தன்‌ குறும்‌ பெயர்‌. கல்வியின்‌ 
எல்லா நிலைகளிலும்‌ ஆசிரியர்‌ 
மற்றும்‌ தரவு பணியில்‌ ஈடு 
பட்டிருப்பவர்களுக்குச்‌ சேவை 
செய்யும்‌ லாப நோக்கமற்ற 
தனியார்‌ நிறுவனம்‌. நவீனக்‌ 
கல்விக்கும்‌ நவீனத்‌ தொழில்‌ 


நுணுக்கத்திற்கும்‌ இடையிலான 
உறவைப்‌ பற்றிய கருத்துகளை 
தரவுகளைப்‌ பரிமாற்றிக்‌ 
கொள்ள ஒரு அரங்கத்தை 
வழங்குகிறது. ஆண்டுக்கொரு 
முறை மாநாடு, தேசிய, வட்‌ 
டார, உள்ளூர்‌ பயிலரங்குகளை 
நடத்துகிறது. மேனிலைப்‌ பள்ளி 
மாணவர்களுக்காகக்‌ கணினி 
செயல்முறைப்‌ போட்டி ஒன்றை 
நடத்துகிறது. 
அறிக்கை, சஞ்சிகை ஆதிய 
வற்றை வெளியிடுகிறது. 

AFCET : ஏஎஃப்சிஇடிடீ : ,865009- 
tion Francaise pour la Cyberneti- 
que Economique et Technique 
என்பதன்‌ குறும்‌ பெயர்‌. 

AFIPS : ஏஎஃப்ஐபீஎஸ்‌ : க௱ள- 
can Federation of Information 
Process Societies என்பதன்‌ 
குறும்பெயர்‌. தரவு செயலாக்கச்‌ 
சங்கங்களின்‌ அமெரிக்கக்‌ கூட்‌ 


காலாண்டு 


டமைப்புகள்‌ என்பது பொருள்‌. 
AFK : ஏஎஃப்கே : 
கையிலிருந்து விலகி 
பொருள்படும்‌ Away From Key- 
board என்ற சொல்தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
இணையத்திலும்‌, தரவுப்‌ பணி 
களிலும்‌ நிகழ்நேர அரட்டை 
களில்‌ இம்மரபுத்‌ தொடர்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. ஒரு வினா 
வுக்கு சட்டென்று பதிலிறுக்க 
முடியாத நிலையைச்‌ சுட்டுகிறது. 


விசைப்‌ பல 


எனப்‌ 


அர்‌.ாார்‌! 


Al 


ட்‌௱ரி : ஏஎஃப்‌.மில்‌ : அமெரிக்க 
தாட்டு விமானப்‌ படையின்‌ 
இணைய தள முகவரி என்பதைக்‌ 
குறிப்பிடும்‌ களப்‌ பெயர்‌. 


AFS 
கொப்பு 
பொருள்படும்‌ Andrew File 
System என்ற தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. மிகப்‌ 
பெரும்‌ பிணையங்களில்‌ தொலை 
விலூள்ள கோப்புகளை அணுகு 
வதற்கு வகைசெய்யும்‌, பகிர்‌ 
மானக்‌ (0/5170ப160) கோப்பு 
பறைமை. கார்னெஜீ - மெல்லான்‌ 
{Carmneie - Mellon} உருவாக்கியது. 


ஆண்ட்ரூ 
என்று 


ஏஎஃப்‌ எஸ்‌ 
முறைமை 


௮9 : ஏஜி : இணையத்தில்‌, 
ஆன்டீகுவா மற்றும்‌ பார்புடா 
பருதிகளைச்‌ சேர்ந்த இணைய 
தளம்‌ என்பதைக்‌ குறிப்பிடும்‌ 
பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ களப்பெயர்‌. 


agent : முகவர்‌ நிரல்‌ : 1. ஒரு 
பயனாளர்‌ இட்ட பணியைப்‌ 
பின்னணியில்‌ செய்து, அப்பணி 
முடிந்த பிறகோ அல்லது ஏதா 
வது ஒரு நிகழ்வின்போதோ, 
பயனாளருக்கு அறிவிக்கும்‌ ஒரு 
நிரல்‌, 2. பயனாளர்‌ முறிப்பிட்ட 
தலைப்பிலுள்ள தரவுகளை 
ஆவணக்‌ காப்பகங்களில்‌ 
அல்லது கரவுக்‌ கருவூலங்களில்‌ 
மேதடுக்‌ கண்டறிந்து தரும்‌ ஒரு 
நிரல்‌. பெரும்பாலும்‌ இத்தகைய 
முகவர்‌ நிரல்கள்‌ இணையத்தில்‌ 


பயன்படுத்தப்படுகின்றன. பொது 
வாக இவை ஒரே வகையான 
தரவு சேமிப்புக்‌ கருவூலங்களில்‌ 
தேடுவதற்கென உருவாக்கப்‌ 
பட்டவை. எடுத்துக்காட்டாக, 
யூஸ்நெட்‌ எனப்படும்‌ செய்திக்‌ 
குழுக்களில்‌ வெளியிடப்‌ 
பட்டுள்ள தரவுகளைத்‌ தேடு 
பவை. இணையத்தில்‌ ஸ்பைடர்‌ 
என்ற முகவர்‌ நிரல்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. அறிவுக்‌ 
கூருள்ள முகவர்‌ என்றும்‌ 
அழைக்கப்படும்‌. 3. கிளையன்‌/ 
வழங்கன்‌ பயன்பாடுகளில்‌, 
வழங்கள்‌ கணினிக்கும்‌, கிளை 
யன்‌ கணினிக்கும்‌ இடையே 
இடையீடாக இருந்து செயல்படு 
வது. !. எளிய பிணைய மேலாண்‌ 
நெறிமுறையில்‌ (Simple Network 
Management Protocol - SNMP) - 
பிணையப்‌ போக்குவரத்தை 
கண்காணிக்கும்‌ செயல்முறை. 


aggregate operator : மொத்த 


மாக்கு செயல்குறி. 


AGP - Accelarated Graphics 
Port : முடுக்கு வரைகலைத்‌ துறை. 
A! : ஏஜ : செயற்கை நுண்‌ அறிவு : 
Artificial Intelligence என்பதன்‌ 
குறும்பெயர்‌. இது கணினி அறி 
வியலின்‌ ஒரு இளையாகும்‌. அது 
மனிதர்களைப்போல்‌ கணினி 
களைச்‌ ிந்திககவைக்கும்‌ 
முயற்சியில்‌ ஈடுபடுகிறது. இத 


AIFF 


AIX 


நோக்கங்களுக்காக மனிதப்‌ 
பகுப்பாய்வு குறித்து பெருக 
ஆய்வுகள்‌ நடந்துள்ளன. 
AIFF : ஏஜஎஃப்‌எஃப்‌ 3 
மற்றும்‌ சிலிக்கான்‌ இராஃபிக்ஸ்‌ 


ஆப்பிள்‌ 


கணினிகளில்‌ தொடக்க காலத்‌ 
தில்‌ பயன்படுத்தப்பட்ட ஒலித்‌ 
தரவுச்‌ 
வடிவம்‌. ஒலியலை வடிவக்‌ 
கோப்புகள்‌ 8 துண்மி (8-பிட்‌) 
வடிவில்‌ சேமிக்கப்படுகின்றன. 
Aiken, Howard Hathaway 

(1900-4973) அய்க்கன்‌ ஹோவர்ட்‌ 
ஹாத்வாய்‌ : (1900-1973) 1937-க 
கும்‌ 1944-க்கும்‌ இடைப்பட்ட 
காலத்தில்‌ ஹார்வர்டு பல்கலைக்‌ 


ரு - 
ILL] 


சேமிக்கும்‌ 


கழகத்தில்‌ தானியங்கு தொடர்‌ 
முறைக்‌ கட்டுப்பாட்டு கணிப்பி 
எனும்‌ முதல்‌ மின்‌ இயந்திரக்‌ 
கணினியை உருவாக்கி வடி 
வமைத்த வல்லுநர்கள்‌ குழுவின்‌ 
தலைவர்‌. 

aircraft simulator : வானூர்தி 
போன்மி ; வானூர்தி பாவிப்பு : 
வானூர்தி விமானிகளுக்குப்‌ 
பயிற்சியளிக்கும்‌ கணினி 
கட்டுப்பாட்டுச்‌ சாதனம்‌. நவீன 
ஜெட்‌ வானூர்தி விமானி அறை 
யில்‌ உள்ள கருவிகள்‌ அனைத்‌ 
தும்‌ இதில்‌ இருக்கும்‌. உண்மை 
யான விமானத்தில்‌ இருப்பது 
போன்ற சூழ்நிலையை உரு 
வாக்கி மனம்‌ வியக்கும்‌ வரை 


கலைகள்‌ உருவாக்கப்படும்‌. 


உண்மையான 


விமானத்தில்‌ 
போன்றே இதிலும்‌ பயிலலாம்‌. 


airline reservation system 

வானூர்தி முன்பதிவு முறைமை : 
நேரடிப்‌ பயன்பாட்டு அணுகல்‌ 
கணினித்‌ தொடர்பு முழை. இம்‌ 
முறையில்‌, 
இருக்கைகள்‌ நிலை, வானூர்தி 
பறக்கும்‌ நேர வரிசைகள்‌, மற்‌ 
றும்‌ வானூர்டுப்‌ 
நடத்த தேவையான தரவுகள்‌, 


வானூர்திகளின்‌ 


பணிகளை 


அந்நேரம்‌ வரையிலான தரவுக்‌ 
கோப்புகளைப்‌ பராமரித்தல்‌, 
கோரல்களுக்கு விநாடிகளுக்கு 
குறைவான நேரத்தில்‌ பதிலளித்‌ 
தல்‌, முதன்மைக்‌ கணினியிலிருந்து 
தொலைதூரத்தில்‌ உள்ள பயணச்‌ 
சீட்டு 
களுக்கு உடனடியாகப்‌ பதிலளித்‌ 
தல்‌ ஆகியவற்றுக்கு கணினி 
பயன்படுத்தப்படுகிறது. 


முகவர்களின்‌ கேள்வி 


AISP : ஏஜஎஸ்பீ : 'தகவல்‌ முறை 
மைத்‌ தொழில்‌ நுட்பவியலாளர்‌ 
சங்கம்‌' எனப்‌ பொருள்படும்‌ 
Association of Information Systems 
Professionals என்பதன்‌ குறும்‌ 
பெயர்‌. தரவு முறைமைகளின்‌ 
எல்லா அம்சங்களுடன்‌ தொடர்‌ 
தட்‌ 
புடைய தொழில்‌ நுட்பவியலா 
1972இல்‌ உரு 


வாக்கப்பட்டது. இதன்‌ கிளைகள்‌ 


ளர்‌ சங்கம்‌. 


உலகெங்கும்‌ உள்ளன. 


AIX : ஏஜஎக்ஸ்‌ 
ஊடாடும்‌ இயக்கநிலை என்று 


உயர்நிலை 


AL 
பொருள்படும்‌ Advanced | alert messages 
Interactive Executive என்ற 


தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 
குறும்பெயர்‌. ஐபிஎம்‌ நிறுவனம்‌ 
தனது பணிநிலையக்‌ கணினிகளி 
லும்‌, சொந்தக்‌ கணினிகளிலும்‌ 
செயல்படுத்திய இயக்க 
முறைமை - யூனிக்ஸின்‌ இன்‌ 
னொரு வடிவம்‌. 


AL : சில்லுமொழி Assembly 
210ப206 என்பதன்‌ சருக்கம்‌. 

lam beep : எச்சரிக்கை ஒலி. 
ale box : எச்சரிக்கும்‌ பெட்டி : 
ஒரு திரைக்காட்சி சிறிய சாளரம்‌ 


எசசரிககும பெட்டி 


போன்று இருக்கும்‌. பயனாளரின்‌ 
அடுத்த இயக்கம்‌ தவறானதாக 
இருந்தால்‌ இது எச்சரிக்கும்‌. 
சுட்டி (மவுஸ்‌) பொத்தானை 
அழுத்தியோ அல்லது விசை 
மூலம்‌ நிரல்‌ கொடுத்தோ 
இதற்குப்‌ பதில்‌ தரலாம்‌. 


algorithm 


எச்சரிக்கைச்‌ 
செய்திகள்‌ : செய்யப்படும்‌ இயக்‌ 
கம்‌ தவறானது அல்லது இயலாதது 
என்பதை உணர்த்தும்‌ செய்திகள்‌. 


algebra அல்ஜீப்ரா; இயற்‌ 
கணிதம்‌ : ஒரு வகைக்‌ கணிதம்‌. 
இதில்‌ எழுத்துகள்‌ எண்ணிக்கை 
அல்குகளை பிரதிநிதித்துவப்‌ 
படுத்துகின்றன. எண்‌ கணித 


விதிகளின்படி இம்முறை 
கையாளப்படுகிறது. 

algebra, boolean : பூலியன்‌ 
இயற்‌ கணிதம்‌. 

algebra of 1௦01௦ : தருக்க முறை 
அல்ஜீப்ரா; தருக்க முறை 
இயற்கணிதம்‌ : இதில்‌ தருக்க 


முறை உறவுகள்‌ இயற்‌ கணித 
அல்ஜீப்ரா சூத்திரங்களாக வெளி 
யிடப்படுகின்றன. ஜார்ஜ்‌ பூல்‌ 
இதனை அறிமுகப்படுத்தினார்‌. 


ALGOL : அல்கால்‌ : 1960களில்‌ 
உருவாக்கப்பட்ட கணினி 
மொழி. அல்கோரித்மிக்‌ மொழி 
என்பதன்‌ குறும்பெயர்‌. பிரச்‌ 
சினைகளைத்‌ தீர்த்து வைப்பதற்‌ 
கணிதமுறைகளைச்‌ 
செய்யப்‌ பயன்படும்‌ உயர்நிலை 
கணினி மொழி. 


கான 


algorithm கணி முறை; 
தருக்கப்படிமுறை : ஒரு குறிப்‌ 
பிட்ட எண்ணிக்கையிலான நட 
வடிக்கைகள்‌ மூலம்‌ பிரச்சினைக்‌ 
குத்‌ தீர்வு காண்பதற்கான நடை 


algorithmic language 


முறை அல்லது முழுமையாக 


வரையறுக்கப்பட்ட குழப்ப 
மற்ற விதிகள்‌. 
algorithmic language : தருக்கப்‌ 


படிமுறை மொழி; கணிமுறை 
மொழி : தருக்கப்படி முறைகளை 
வெளியிட. வடிவமைக்கப்பட்ட 
மொழி. 

8185 : மாற்றுப்‌ பெயர்‌; மறு பெயர்‌, 
புனை பெயா்‌ : ஒரு சோப்புக்கு அல்‌ 
லது அட்ட வணைக்கு பயனாளர்‌ 
வழங்கும்‌ மாற்றுப்‌ பெயர்‌. 
aliasing : ஏற்பற்ற தோற்ற மாறு 
பாடு : கணினி உருவாக்யெ 


படிமங்களில்‌ ஏற்படக்கூடிய 


ஏற்பற்ற தோற்ற மாறுபாடு 
(Aliasing) 


விரும்பத்தகாத தோற்ற மாறு 
பாடுகள்‌. இத்தோற்ற மாறுபாடு 
களில்‌ பொதுவான விளைவு 
படிமத்தின்‌ எல்லைகளில்‌ தோன்‌ 
றும்‌ ஒழுங்கற்ற கோடுகளாகும்‌. 


allocation 


align bottam 
படுத்தல்‌. 


: அடிவரி நேர்ப்‌ 


- ௮fiஜரரறத : ஓரஞ்‌ சீரமைத்தல்‌. 


அரராரறஏ 0156 : இயைவு வட்டு; 
சீரமை வட்டு. 

aligning edge : ஒழுங்கமை 
விளிம்பு : வடிவத்தின்‌ முன்‌ 
விளிம்புடன்‌ இணைந்து ஓர்‌ 
ஆவணத்தை நிலைப்படுத்தி 
கருவி மூலம்‌ நுண்ணாய்வு 
செய்ய உதவும்‌ ஒப்பு விளிம்பு. 
சரசா : இயைவு நிலை; சீர்‌ 
மை நிலை : கருவியின்‌ எந்திர 
அமைவிற்கு எந்திரம்‌ முறையாக 
இயங்கப்‌ பிழை பொறுத்தல்‌ 
நிலைகளைச்‌ சரி செய்தல்‌. 
alignmentjustify : ஓரச்‌ சாமை. 
align property : சீரமைப்‌ பண்பு. 
219 1௦2 : விளிம்புவரி நோப்‌ 
படுத்தல்‌. 

2! : அனைத்தும்‌. 

allocate : ஒதுக்கு; ஒதுக்கிடு; 
ஒதுக்கி வை : போதுமான நினை 
வகப்‌ பகுதி அல்லது அது 
போன்ற, எந்தவொரு வளத்தை 
யும்‌ நிரலின்‌ பிந்தைய பயன்‌ 
பாட்டுக்காக ஒதுக்கி வைத்தல்‌, 
allocation : ஒதுக்கீடு : இயக்க 
முறைமைகளில்‌, ஒரு நிரல்‌ பயன்‌ 
படுத்திக்‌ கொள்வதற்காக நினை 
வகத்தில்‌ ஓதுக்கடு செய்யும்‌ 
முறை. 


allocation biock size 


allocation block size : ஒதுக்‌ 
கீட்டுத்‌ தொகுதி அளவு : நிலை 
வட்டுப்‌ போன்ற சேமிப்பு ஊட 
ஒரு 
தொகுதஇயின்‌ 


கங்களில்‌ தனிப்பட்ட 
கொள்ளளவு. 
வட்டின்‌ மொத்தக்‌ கொள்ளள: 

வட்டின்‌ மொத்தக்‌ கொள்ளளவு 
மற்றும்‌ பாகப்பிரிவுகளின்‌ அடிப்‌ 
இந்தத்‌ தொகுதி 
அளவு நீர்மானிக்கப்படுறைது. 


ஒதுக்கீட்டு 


படையில்‌ 


allocation table 
அட்டவணை. 
allow zero length : வெற்றுச்‌ 
சரம்‌ அனுமதி. 

ALOHA : அலோஹா : 
கைக்கோள்‌ தரவுத்‌ தொடர்பு 
களில்‌ அமெரிக்காவில்‌ முதன்‌ 
முதலில்‌ பயன்படுத்தப்பட்ட 
தரவுத்‌ தொடர்பு நெறிமுறை 
(Protocol). 


செயற்‌ 


all points addressable 
அனைத்துப்‌ புள்ளி முகவரியிடல்‌ : 
ஒரு நிரையிலுள்ள ஒவ்வொரு 
படப்புள்ளியையும்‌ தனித்தனி 
யாக முகவரியிடக்‌ கூடிய ஒரு 
வரைகலை (முறை. 

all purpose computer 
அனைத்துச்‌ செயல்‌ நோக்குக்‌ 
கணினி. . 

Aறha : ஆல்‌ஃபா : 
எக்யூப்மென்ட்‌ கார்ப்பரேஷன்‌ 
(DEC) ரிஸ்க்‌ (RISC) தொழில்‌ 
நுட்ப அடிப்படையில்‌ உருவாக்‌ 
கிய 6-துண்மி (61-பிட்‌) 


டிஜிட்டல்‌ 


alphabetic 


வணிகப்‌ 


நுண்செய்லியின்‌ 
பெயர்‌. [992 

டெக்சிப்‌ 2106 என்ற பெயரில்‌ 
கொண்டு 


பிப்ரவரியில்‌ 


விற்பனைக்குக்‌ 
வந்தது. டெக்‌ நிறுவனத்தின்‌ 
சிப்புத்‌ தொழில்‌ நுட்பத்தையும்‌ 
இப்‌ பெயர்‌ குறிக்கிறது. லல 
வேளைகளில்‌ ஆல்‌ஃபா சிப்பு 
பொருத்தப்பட்ட கணினியை 


ஆல்‌ஃபா அடிப்படையிலான 


கணினி எனக்‌ கூறுவர்‌. 


Alpha AAP : ஆல்‌ஃபா ஏஎக்ஸ்பீ : 
டெக்‌ நிறுவனத்தின்‌ 6/-துண்மி 
(64-பிட்‌) சிப்பின்‌ 
தொழில்‌ நுட்பம்‌ இவ்வாறு 
அழைக்கப்பட்டது. டெச்‌ நிறு 
வனம்‌ தான்‌ உற்பத்தி செய்த 
சொந்தக்‌ கணினிகள்‌ டெக்‌ 
சிப்பினைக்‌ கொண்டுள்ளன என்‌ 
பதைக்‌ குறிக்க ஏஎக்ஸ்பீ என்‌ 
னும்‌ பெயரைக்‌ குறிப்பிட்டது. 


ப க 
TE 


alphabet : அகரவரிசை : 1. ஒரு 
மொழியிலுள்ள எழுத்துகள்‌. 2. 
ஒரு கணினி மொழியைப்‌ 
பொறுத்தவரை பல்வேறு வகை 
யான எழுத்துகள்‌, 
நிறுத்தற்‌ குறிகள்‌ மற்றும்‌ பிற 
சிறப்புக்‌ குறியீடுகளும்‌ பயன்‌ 
படுத்தப்படுகின்றன. அவற்றுள்‌ 
அகர வரிசை ஓர்‌ உட்குழுவாகும்‌. 


எண்கள்‌, 


alphabetic : எழுத்துக்‌ கோவை : 
எழுத்துகள்‌ மற்றும்‌ சிறப்புக்‌ குறி 
மீடுகளைக்‌ கொண்ட தரவுகள்‌. 


alphabetic code 


alphabetic code : எழுத்துக்‌ குறி 
முறை. 

alphabetical order அகர 
வரிசை: ஆங்லைத்தில்‌ ஏ முதல்‌ 


செட்‌ வரை. 
alphabetic string 
கோவை; எழுத்துச்‌ 


எழுத்துகளின்‌ தொருநிகளைக்‌ 
முத்து த்த 


எழுத்துக்‌ 


சரம்‌: 


கொண்ட ஒரு கோவை. 


alphabetical sorting அகர 
வரிசையாககம்‌; எழுத்தெண்‌ 
வரிசையாக்கம்‌. 


Alpha box : ஆல்‌ஃபா பெட்டி; 
ஆல்‌ஃபா கணினி : டெக்‌ (DEC) 
நிறுவனத்தின்‌ ஆல்‌ஃபா என 


அமைக்கப்படும்‌ 21001 


சிப்பினை அடிப்படையாகக்‌ 
கொண்டு உருவாக்கப்பட்ட 
கணினி. 
alpha build : தொடக்க உரு 
வாக்கம்‌, 
alpha channel : எழுத்து வழித்‌ 


தடம்‌ : 32 துண்மி வண்ணக்‌ 
கணினி அமைப்பில்‌ கூடுதல்‌ 8 
துண்மி தரவு வழித்‌ தடத்தைக்‌ 
குறிக்கும்‌ ஆப்பிள்‌ கணினிச்‌ 
சொல்‌. இது படப்புள்ளிகளின்‌ 
தெளிவைக்‌ கட்டுப்படுத்துவதன்‌ 
மூலம்‌ பல ஓளிக்காட்சி மாற்றங்‌ 
களுக்கு வழி வகுக்கிறது. 

முதல 


aipha geometric 


வடிவக்‌ கணிதம்‌. 


63 alphanumeric display terminal 


alpha micro systems : ஆல்‌ஃபா 
மைக்ரோ சிஸ்டம்ஸ்‌ : ஆல்‌ஃபா 
செயலியைக்‌ கொண்ட ஓர்‌ உயர்‌ 
முனை நுண்‌ கணினி. று (ஸா) 
வகைப்‌ 


i க 
கணினி என்றும்‌ 


படுத்தலாம்‌. 


alphamosaic : எழுத்துக்‌ கோலம்‌ : 
மிகக்குறைந்த நெளிவு கொண்ட 
காட்சி தொழி ல்நுட்பம்‌. ஆஸ்க 
யின்‌ மேல்பகுதியைக்‌ கொண்ட 
அடிப்படை வரைகலை எழுத்து 
களை மட்டும்‌ பயன்படுத்துவது. 
எழுத்தெண்‌: 


எழுத்தும்‌ எண்ணும்‌ கொண்ட 


alphanumeric 


வரைவுருக்களுக்கான பொதுச்‌ 
சொல்‌ எழுத்துகள்‌. வ (4) முதல்‌ 
(2) இசட்‌ வரை, எண்‌ இலக்கங்‌ 
கள்‌, சிறப்புக்‌ குறியீடுகள்‌ ஆகிய 
வற்றை உள்ளடக்கியது. 
alphanumeric characters 
எழுத்தெண்‌ வரையுருக்கள்‌ 
தரவு செயலாக்க டயக்கங்களில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ எழுத்துகள்‌, 


எண்கள்‌ மற்றும்‌ சிறப்புக்‌ 
குறியீடுகள்‌. 
alphanumeric code : எழுத்‌ 


தெண்‌ குறிமுறை : & முதல்‌ 2 
வரையுள்ள எழுத்துகள்‌ மற்றும்‌ 0 
முதல்‌ 9 வரை யுள்ள எண்கள்‌ 
இவற்றில்‌ சிலவற்றைக்‌ 
கொண்ட தொகுதி. 


alphanumeric display terminal : 


எழுத்தெண்‌ காட்சி முனையம்‌ : 


alphanumeric sort 


கணினி முறைமையில்‌ எழுத்‌ 
தெண்‌ தகவல்களைப்‌ பதிவதற்‌ 
கும்‌ இரையில்‌ காட்டுவதற்கு 


ரூ 
மான கரு, 


alphanumeric sort எழுத்‌ 
தெண்‌ வரிசையாக்கம்‌ : ஒரு 
பட்டியலை எழுத்து வரிசையில்‌ 
அல்லது எண்ணேறு முகத்தில்‌ 
அல்லது இரண்டு வகையிலும்‌ 
ஆக்கும்‌ கணினிச்‌ செயல்முறை. 
alpha photographic : எழுத்‌ 
தெண்‌ ஒளிக்கீற்று. 

alpha test : ஆல்‌ஃபா சோதனை : 
ஒரு மென்பொருள்‌ தொகுப்‌ 
பினை உருவாக்கி முடித்தவுடன்‌ 
அது சரியாகச்‌ செயல்படுகிறதா 
எனக்‌ கண்டறிவதற்கு நடத்தப்‌ 
படும்‌ முதல்கட்டப்‌ பரி 
சோதனை. மென்பொருள்‌ 
தயாரிப்புக்‌ கூடத்திலேயே தயா 
ரிப்பாளரின்‌ கட்டுப்பாட்டில்‌ 
பயனாளரால்‌ நடத்தப்படும்‌ 
சோதனை. காண்க Beta Test, 
alpha testing : முதல்‌ கட்டச்‌ 
சோதனை: பீட்டா ஆய்வுக்கு 
உட்படுத்தும்‌ முன்னால்‌ சொந்த 
நிறுவன ஊழியர்‌ ஒருவர்‌ மூலம்‌ 
புதிய பொருள்‌ அல்லது பணித்‌ 
தொகுப்பு ஒன்றை ஆய்வு 
செய்தல்‌. 

alt (key) : மாற்று (விசை). 
alternate path routing 


மாற்றுவழி திசைவித்தல்‌. 


Altair 


alternate routing : மாற்றுத்‌ 
திசைவிப்பு : இரண்டு முனை 
களுக்கிடையில்‌ ஒரு வழித்‌ 
தடத்தில்‌ வழக்கமாகச்‌ செல்லும்‌ 
தகவலை, கட்டமைப்பில்‌ அடிக 
போக்குவரத்துக்‌ காரணமாய்‌ 
வேறு ஒரு வழித்‌ தடத்தில்‌ 
செலுத்தும்‌ கணினி அமைப்பு. 

alternate sector மாற்றுப்‌ 
பிரிவு : காந்த வட்டில்‌ ஒரு பிரிவு 
சோதனையின்போது மோச 
மானது என்று கண்டுபிடிக்கப்‌ 
பட்டால்‌ வேறு பிரிவைப்‌ 
பயன்படுத்துவது. 

alternate track : மாற்றுத்‌ தடம்‌ : 
நேர்‌ அணுகு சேமிப்பகத்தின்‌ 
குறைபாடுள்ள தடத்நிற்கு 
மாறான தடம்‌. 

alternating current : (AC) மாறு 
மின்னோட்டம்‌ : ஒரு விநாடிக்கு 
௦0 அல்லது 60 முறை தனது 
ஓட்டத்‌ திசையை எதிர்‌ எதிராக 
மாற்றிக்‌ கொள்ளும்‌ மின்சாரம்‌. 
நேர்‌ மின்சாரத்துக்கு மாறானது. 

alternator : மின்மாற்றி 

கவா : அல்டோ (முதல்‌ குறுங்‌ 
கணினி): 197/ஆம்‌ ஆண்டின்‌ 
முதலாவது குறுங்கணினி. 
எஸ்‌-100 மின்பாட்டை மூலம்‌ 
கணினிக்குள்‌ உள்ளே அச்சிடப்‌ 
பட்ட இணைப்புப்‌ பலகைகள்‌ 
இணைக்கப்பட்டிருக்கும்‌. அல்‌ 
டேர்‌ 8800 - தொகுப்பு வடிவில்‌ 


ALU 


65 


Amdahl Gene 


ஆல்டேர்‌ 8800 - முதல்‌ குறுங்‌ கணினி 


விற்பனைக்கு வழங்கப்பட்ட 
முதலாவது குறுங்கணினி அகும்‌. 
ALU : கணிதத்‌ தருக்ககம்‌; கணித 
தருக்க முறை அலகு : கணித 
தருக்கக (Arithmetic Logic Unit) 
பகுதியின்‌ குறும்‌ பெயர்‌. மையச்‌ 
செயலகத்தின்‌ (CPU) ஒரு பிரி 
வாகும்‌. இங்கு கணித மற்றும்‌ 
தருக்கச்‌ செயல்கள்‌ நிகழ்கின்றன. 
alway programme : ஆல்வே 
நிரல்‌; ஆல்வே செயல்முறை. 


always on top : எப்போதும்‌ 
மேலாக. 
ambarsand : உம்மைக்குறி 


ambient conditions : 
நிலைமை: ஒளி, 
ஈரப்பதம்‌ போன்ற சுற்றுச்‌ சூழல்‌ 
நிலைகள்‌. 


சூழல்‌ 


வெப்பம்‌, 


ambient error 


: சூழல்‌ பிழை. 
ambient temperature : சூழல்‌ 
வெப்பம்‌: ஒரு கருவியைச்‌ 
சூழ்ந்துள்ள வெப்ப நிலை. 
ambiguity error : இரு பொருள்‌ 
வழு; இரட்டுறு பிழை. 

Amdahl Gene : அம்தால்‌ ஜெனி : 
முன்பு கணினிகள்‌ 
பலவற்றை உருவாக்கிய இவர்‌ 
1961இல்‌ ஐபிஎம்‌ கணினி- 360 


ஐபிஎம்‌ 


American Federation of 


American Society for 


வரிசை முறைமையை உருவாக்‌ 
இயதன்‌ மூலம்‌ கணினிக்‌ கட்‌ 
1 மைப்பில்‌ புரட்சியை நிகழ்த்‌ 
இந்தக்‌ கணினியில்‌ 
ஒருங்கிணைந்த இணைப்புகள்‌ 
(தலில்‌ பயன்படுத்தப்பட்டன. 
அவர்‌ பின்‌ அம்தால்‌ வாரியத்துக்‌ 
காகப்‌ பல கணினிகளை வடி 


வமைத்தார்‌. 


ரு . 
துன்‌. 


American Federation of infor- 
mation Processing Societies 
(AFIPS) : அமெரிக்க தகவல்‌ 
செயலாக்க சங்கங்களின்‌ கூட்ட 
மைப்பு : கணினி, அறிவியல்‌ 
மற்றும்‌ தரவு செயலாக்க 
நிறுவனங்களின்‌ பிரநிதிதித்துவ 
அமைப்பு. உலகின்‌ மிகப்‌ பெரிய 
கணினி மாநாடகிய வருடாந்திர 
தேசிய கணினி மாநாடுகளை 
சார்பாளராக நடத்துதல்‌, அரசின்‌ 
கல்வி, ஆய்வு நடவடிக்கைகள்‌, 
தர நிலைகள்‌, நடை முறைகள்‌, 
கணினி வாலாற்றியல்‌ தொடர்‌ 
பான குழுப்‌ பணிகளை நிறை 
வேற்றுதல்‌ உள்பட பல நட 
இதன்‌ பணி 
களாகும்‌. தரவு செயலாக்கத்துக்‌ 
தான பன்னாட்டுக்‌ கூட்டமைப்‌ 
பில்‌ அமெரிக்கப்‌ பிரதிநிதியாக 


வும்‌ உள்ளது. 


வடிக்கைகள்‌ 


American Nationa! Standards 
Institute (ANS!) : அமெரிக்க 
தேசிய தர நிறுவனம்‌ : அமெரிக்‌ 


காவில்‌ அய தர நிலைகளுக்கான 


தேசிய ஒப்புதல்‌ நிறுவனமாக 
வும்‌ ஒருங்கிணைப்பு நிறுவன 
மாகவும்‌ இவ்வமைப்பு செயல்‌ 
படுறைது. 


American Online (AOL) 

அமெரிக்கா ஆன்லைன்‌ (ஓர்‌ 
இணைய நிறுவனம்‌) : இணை 
யத்தில்‌ மின்னஞ்சல்‌, செய்தி, 
கல்வி, பொழுதுபோக்கு மற்‌ 
இம்‌ பிற சேவைகளை வழங்கும்‌ 


இணைய தகவல்‌ சேவை 
நிறுவனம்‌. அமெரிக்காவில்‌ 


வியன்னா வர்ஜீனியாவைத்‌ 
தலைமையகமாய்‌ கொண்டது. 
மிகப்‌ 


a உர ப்‌ 
பெரிய இணையச்‌ சேவை மையம்‌. 


அமெரிக்காவிலேயே 


American Society for Infor- 
mation Science (ASIS) : தகவல்‌ 


அறிவியல்‌ சங்கம்‌ தகவல்‌ 
பரிமாற்றத்தை மேம்படுத்த 


உழைக்கும்‌ நூலகர்கள்‌, தகவல்‌ 
வல்லுநர்கள்‌, அறிவியலாருக்கு 
அரங்கம்‌ ஒன்றை வழங்கும்‌ 
தொழில்‌ முறை அமைப்பு இது. 

்‌ ன அசன்‌ ்‌ 
இதன்‌ உறுப்பினர்கள்‌ பெரும்‌ 
பாலும்‌ செயல்‌ 
முறை நிர்வாகிகள்‌, மேலாளர்‌ 


கற்றவர்கள்‌, 


கள்‌, ஒரு துகிணைப்பாள்ர்கள்‌, 
தகவல்‌ துறை தொழில்‌ நுணுக்க 
வல்லுநர்கள்‌, அறிவியலார்கள்‌. 
இவர்கள்‌ பாறையை ஆய்வு, வரு 
வமைப்பு ஆகிய துறைகளில்‌ 

பரிகள்‌ ல 
பணிபுரிகிறார்கள்‌. ந்தவ 


தொடர்பு திட்டங்களை, 


American Standard Code 


AMIS 


சேவைகளை நிர்வகிக்கறொர்கள்‌. 
தகவல்‌ தொடர்பு சந்தை, தகவல்‌ 
திட்ட சேவைகள்‌, தகவல்‌ தொடர்பு 
அடிப்படைகள்‌ ஆகியவற்றில்‌ 
தேடுதல்‌, தயாரிப்பு ஆய்வு ஆகிய 
வற்றை மேற்கொள்றொர்கள்‌. 


American Standard Code for 
information Interchange (ASCII) : 
தகவல்‌ பரிமாற்றத்துக்கான 
அமெரிக்கத்‌ தரக்‌ குறிமுறை. 

American Statistical Associ- 
ation (ASA}: அமெரிக்க புள்ளி 
யியல்‌ சங்கம்‌ : புள்ளி விவர 
இயலை மேம்படுத்துவதைக்‌ 
குறிக்கோளாகக்‌ 
பன்னாட்டு அமைப்பு. 1983இல்‌ 


கொண்ட 


உருவாக்கப்பட்டது. முடிவுகளை 
மேற்கொள்வதற்கும்‌, முன்‌ 
அறிவிப்புச்‌ செய்வதற்கும்‌ 
கையாளப்படும்‌ உத்தி 
களின்‌ தரத்தை உறுதி 
செய்ய ஆய்வு மற்றும்‌ 
பயன்பாட்டில்‌ புள்ளி 
விவரங்களின்‌ தரத்தை 
பேணுறெது. தொழில்‌ 
முறை அறிவைப்‌ பரி 
மாறுதல்‌, வளர்ச்சிகளை 
அறிவித்தல்‌ மூலம்‌ மாண 
வர்களை வணிகத்துக்கும்‌ 
தொழில்‌ துறைக்கும்‌ 
தயார்‌ செய்றெது. 

AMI 8105 அமி பயாஸ்‌ 
ஐபிஎம்‌ ஒத்தியல்புக்‌ கணினி 
களில்‌ பயன்படுத்துவதற்கென 


அமெரிக்கன்‌ மெகாட்‌ ரெண்ட்ஸ்‌ 


நிறுவனம்‌ (8141) தயாரித்து 
விற்பனை செய்யும்‌ ரோம்‌ 
பயாஸ்‌ (ROM BIOS). ரோம்‌ 
சிப்பிலேயே பயாஸ்‌ செயல்‌ 


முறைகளுடன்‌ மென்பொருள்‌ 
தகவமைவு (Configuration) 
விவரங்களையும்‌ உள்ளடக்கி 
யிருப்பது இதன்‌ 
கூறாகும்‌. பயனாளர்‌ தன்‌ கணினி 
யின்‌ நினைவகம்‌ மற்றும்‌ 
வட்டுகள்‌ பற்றிய தகவமைவு 
விவரங்களை மாற்றியமைக்க 
தனியாக ஒரு வட்டினைப்‌ பயன்‌ 
படுத்தத்‌ தேவையில்லை. 


சிறப்புக்‌ 


Amiga : 
குறுங்‌ 
இன்டர்‌ நேஷனல்‌ நிறுவனத்தின்‌ 
தயாரிப்பு. 


பிரபலமான 


அமிகா : 


கணினி. காமடோர்‌ 


அமிகா 


AMIS : Audio Media Intergra- 
11௦0 Standard : கேட்பொலி 
ஊட க ஒருங்கணைப்புத்‌ தரம்‌. 


AMPS 


amplitude modulation 


AMPS : ஆம்ப்ஸ்‌ : உயர்நிலை நட 
மாடும்‌ தொலைபேசிச்‌ சேவை 
என்று பொருள்படும்‌, Advanced 
Mobile Phone Service என்ற 
சொல்தொடரின்‌ தலைப்‌ 
பெத்துக்‌ குறும்பெயர்‌. அலை 
வரிசைப்‌ பகிர்வு ஒன்று சேர்ப்பு 
(Fraquency Division Multiplexing) 
நுட்பத்தின்‌, அடிப்படையில்‌ 
செயல்படும்‌ தொடக்க கால நட 
மாடும்‌ தொலைபேபிச்‌ சேவை 
களில்‌ ஒன்று. 

ampere ஆம்பியர்‌; மின்‌ 
னோட்ட அலகு : மின்சாரத்தின்‌ 
அடிப்படை எஸ்ல அலகு. 


ஊரர்ர்ள : பெருக்கி : உள்ளீட்டு 
மின்‌ குறிப்பின்‌ மின்னழுத்தம்‌, 


மின்னோட்டம்‌, மின்‌ ஆற்‌ 
றலைப்‌ பெருக்குவது. 
amplifier, buffer : இடையகப்‌ 


பெருக்கி 


ஊாற!(ப06 : வீச்சு; அலைவீச்சு : 
ஒரு குறிப்பிட்ட நேரத்தில்‌, ஒலி, 
ரின்‌ அல்லது மின்காந்த சமிக்‌ 
அமின்‌ வலிமையை அளக்கப்‌ 
பயன்படும்‌ அளவீடு. 
அர்ரிலிருந்து அலைவீர்சின்‌ 
உயரத்தைக்‌ இது 
மநிப்பிடப்படுறெது. 


படுகை 


கொண்டு 


amplitude modulation : அலை 
வீச்சுப்‌ பண்பேற்றம்‌ : மின்காந்த 
அலை மூலம்‌ நமது பேச்சுத்‌ 


தகவலை ஏந்திச்‌ செல்லும்‌ 


குறியீட்டுச்‌ சமிக்கை 
ர்‌ 


அலை ஏந்தி 


அலைவீச்சுப பணபேறறம 


anachromic 


செ ரூட்டு, இயல்பான தகவலை 
மாற்றியமைக்கின்ற ஒரு செயல்‌ 
முறை. இம்முறையில்‌, தகவல்‌ 
அலையை, நிலையான அலை 
வெண்‌ கொண்ட ஒரு மின்காந்த 
சுமப்பி அலையின்‌ மீது 
செலுத்தி, அத்தகவல்‌ அலையின்‌ 
அலை வீச்சுக்கு ஏற்ப, சுமப்பி 
அலையின்‌ அலைவிச்ச மாற்றி 
யமைக்கப்பட்டு மறுமுனைக்கு 
அனுப்பி வைக்கப்படுகிறது. 
anachromic காலத்திற்குப்‌ 
பொருந்தாத. 

88/௦9 : தொடர்முறை; ஒத்திசை 
முறை; ஒத்திசைவிலான : தொடர்ச்‌ 
சியாக மாறிக்‌ கொண்டிருக்கும்‌ 
குறிப்பது. 
இலக்கமுறைக்கு மாறானது. 


ஓத்திசைவுகளால்‌ 


analog channel : தொடர்முறைத்‌ 
தடம்‌; ஒத்திசை வழித தடம்‌: 
மாறும்‌ மின்சமிக்கைகளை 
தொடர்ச்சியாக அனுப்ப அல்லது 
பெற பயன்படும்‌ ஒரு தகவல்‌ 
தொடர்புத்‌ தடம்‌. 

analog circuit : தொடர்முறை 


மின்சுற்று; ஒத்திசை மின்‌ சுற்று : 
வெளியீடானது தொடர்ச்சியான 


உள்ளீட்டின்‌ பணியாக உள்ள, 


மின்சுற்று. இலக்கமுறை மின்‌ 


சுற்றின்‌ தனித்தனி மதிப்பு 
களுக்கு மாறான நிலை. 
analog computer தொடர்‌ 


முறைக்‌ கணினி; ஒத்திசைக்‌ 


analog input system 


கணினி: மாறும்‌ வெப்பநிலை 
அழுத்தம்‌ போன்ற தொடர்ந்து 
மாறும்‌ நிலைகளை அளந்து பரு 
நிலை அளவுகளாகக்‌ காட்டும்‌ 
கணினி. இலக்கமுறை கணினி 
மற்றும்‌ கலப்பினக்‌ கணினி 
முறைமைக்கு மாறானது. 
analog data : தொடர்முறைத்‌ 
தரவு; ஒத்திசைத்‌ தரவு : இம்‌ 
முறையில்‌ தரவுக்கும்‌ அளவு 
களுக்கும்‌ இடையில்‌ உள்ள உறவு 
துல்லியமாக உணர்ததப்படு 
கிறது. தொலை பேசி வழியாகச்‌ 
செல்லும்‌ மின்‌ சமிக்கைகள்‌ தொ 
டர்முறைத்‌ தரவாகும்‌. இவை 
ஒலிகளுக்கான துல்லியமான 
உருவகிப்பாகும்‌. இலக்கமுறை 
தரவுகளுக்கு இது மாறானது. 
analog device : தொடர்முறை 
காரணிப்படுத்தல்‌; ஒத்திசைக்‌ 
கருவி; தொடர்முறைச்‌ சாதனம்‌. 
analog display : ஒத்திசைக்‌ 
காட்சி; தொடாமுறை சமிக்கை 
வடிவிலான திரைக்‌ காட்சி 
நிறம்‌, நிழல்‌ இவற்றின்‌ அளவு 
கள்‌ துண்டு துண்டான மதிப்பு 
களாக இல்லாமல்‌ தொடர்‌ 
மதிப்புகளாய்‌ அமைந்த ஒளிக்‌ 
காட்சி முறை. 

analogical reasoning : ஒத்திசை 
அறிதல்‌; ஒப்புமை அறிதல்‌. 
analog input system : ஒத்திசை 
உள்ளீட்டு முறைமை; தொடர்‌ 
முறை உள்ளீட்டு முறைமை. 


analog line 


analog line : ஒத்திசைத்‌ தகவல்‌ 
தடம்‌; தொடர்முறைச்‌ சமிக்கை 
வடிவில்‌ தகவலை ஏந்திச்‌ 
செல்லும்‌ ஊடகம்‌ : தொடர்ச்சி 
யில்‌ நிலைமாறும்‌ அலை வடி 
விலான தகவல்‌ சமிக்கைகளை 
ஏந்திச்‌ செல்லும்‌ தகவல்‌ தொடர்பு 
ஊடகம்‌. பரவலாகப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ தொலை பேசி 
இணைப்புக்‌ கம்பிகளை எடுத்‌ 
துக்காட்டாய்ச்‌ சொல்லலாம்‌. 


82/௦9 model : தொடர்முறை 
மாதிரியம்‌; ஒத்திசை மாதிரி; 
ஒத்திசை வடிவு நிலவும்‌ 
சூழலுக்கு ஏற்ற பருநிலை 
ஒற்றுமையை வெளிப்படுத்தும்‌ 
மாதிரி வடிவு. 


ஒத்திசை 


analog modem 


இணக்கி, 


analog monitor : ஒத்திசைக்‌ கணித்‌ 
திரை; தொடர்முறைத்‌ திரையகம்‌. 
analog reasoning : தொடர்‌ 
முறை காரணிபடுத்தல்‌; ஒத்திசை 
வடிவப்‌ பகுப்பாய்வு : முறைமை 
ஒன்றின்‌ மாதிரி வடிவு ஒன்றை 
ஆய்வு செய்து அதன்‌ அடிப்‌ 
படையில்‌ பழறைமை குறித்த 
முடிவுகளை எடுத்தல்‌. 


analog representation : தொடர்‌ 
முறை உருவகிப்பு: தனிப்பட்ட 


மதிப்பீடுகள்‌ அற்ற உருவகிப்பு. 
அனால்‌ தொடர்ந்து மாறக்‌ 


கூடியது. 


analysis 


analog signal : தொடர்முறை 
சமிக்கை; ஒத்திசை சமிக்கை : 
மனிதக்‌ குரல்போல தொடர்ந்து 
அலை வடிவில்‌ மாறிச்‌ செல்லும்‌ 
சமிக்கை. 


analog signa! generator 
ஒத்திசைச்‌ சமிக்கை உருவாக்கி : 
தொடர்ச்சியாய்‌ நிலைமாறும்‌ 
அலை வடிவிலான சமிக்கை 
களை உருவாக்கும்‌ ஒரு சாதனம்‌. 
ஒரு கணினியில்‌ வட்டு இயக்கி 
யின்‌ சுழற்றியை இயக்கி வைக்க 
சிலவேளைகளில்‌ இச்‌ சாதனம்‌ 
பயன்‌ படுகிறது. 


analog-to-digital converter (A- 
D converter) : தொடர்முறையி 
லிருந்து இலக்கமுறைக்கு மாற்றி 
(ஏ-டி மாற்றி) : தொடர்ச்சியான 
அளவியல்‌ சமிக்கைகளை தனித்‌ 
தனியான எண்களாக மாற்றக்‌ 
கூடிய மின்னுறுப்பு. எண்களை 
அளவியல்‌ மதிப்புகளாக 
மாற்றும்‌ உறுப்புக்கு மாறானது. 


analog transmission தொடா 
முறைபரப்பி; ஒத்திசை பரப்பி: 
தரவுகளை தொடர்ச்சியான 
அலை வடிவ முறையில்‌ பரப்புதல்‌. 


aாalysis : பகுப்பாயவு : ஒரு 
குறிப்பிட்ட சூழ்நிலை அல்லது 
சிக்கலின்‌ பல்வேறு பரிமாணங்‌ 
களையும்‌ பல கோணங்களில்‌ 
ஆய்வு செய்தல்‌. கணினித்‌ துறை 
யைப்‌ பொறுத்தவரை, பகுப்‌ 


analysis, cost 


anchor 


பாய்வு என்பது, பொதுவாக 
தொடர்வரிசைக்‌ கட்டுப்பாடு, 
பிழைக்‌ கட்டுப்பாடு மற்றும்‌ 
திறன்‌ மதிப்பீடுகளை உள்ளடக்‌ 
கியது. ஒரு சிக்கலை எளிதாக 
எதிர்‌ கொள்ளும்‌ பொருட்டு 
அதனை சிறுசிறு கூறுகளாகப்‌ 
பிரித்து ஆய்வு மேற்கொள்வது 
வழக்கமான நடைமுறை ஆகும்‌. 


analysis, cost செலவுப்‌ 


பகுப்பாய்வு. 

analysis, system : முறைமை 
பகுப்பாய்வு. 

analyst : பகுப்பாய்வாளா : பிரச்‌ 
சினை ஒன்றைத்‌ தீர்ப்பதற்கான 
உருவாக்குகிற, 
அதனை வரையறை செய்கிற 
நிறனுள்ள நபர்‌. குறிப்பாக 
கணினி ஒன்றில்‌ தீர்வுக்கான 


உத்திகளை 


உத்திகளை வகுப்பவர்‌. 


analyst/designer work bench 
பகுப்பாய்வாளர்‌/வடிவமைப்‌ 


பாளர்‌ பணி இருக்கை. 
நிரல்‌ 


analyst, programmer 
பகுப்பாய்வாளர்‌. 
analyst, system : முறைமைப்‌ 
பகுப்பாயவாளர்‌. 

Analytical Engine பகுப்‌ 
பாய்வுக்‌ கருவி; பகுப்பாய்வுப்‌ 
பொறி : கணிதப்‌ பிரச்சினை 
களைத்‌ தீர்க்க 1800களின்‌ மத்தி 
யில்‌ பிரிட்டன்‌ கணிதவியலாள 


ரான சார்லஸ்‌ பாபேல்‌ என்பவர்‌ 
கண்டுபிடித்த 


லெக்கமுறை 
முன்னோ. 


க்வி 2 
சுமுப்‌, நவன 


கணினியின்‌ 


analytical graphics பகுப்‌ 
பாய்வு வரைகலை : பாரம்பரிய 
வரி மற்றும்‌ 


வரைபடங்களைக்‌ 


வரைபடங்கள்‌, 
பட்டை 
கொண்டு தரவுகளை ஆராய்தல்‌, 
விரிதாள்‌, தரவுத்‌ தளம்‌ அல்லது 
சொல்‌ செயலி தொகுப்புகளில்‌ 
அமைக்கப்பட்டுள்ள வரைகலை. 


analytical machine : பகுப்பாய்வு 
எந்திரம்‌. 


காalz௪ : பகுப்பாய்‌ 


ancestral file முந்தையக்‌ 
கோப்பு : கோப்பில்‌ உள்ள தரவு 
தொலைந்து போரும்‌ அல்லது 
சிதைந்து போகும்‌ என்ற எச்சரிக்‌ 


கையினால்‌ முந்தைய கோப்பு 


பாதுகாப்பாக வைக்கப்படு 
கிறது. ஒரு கோப்பின்‌ மூன்று 
பிரதிகள்‌ வைக்கப்பட 


வேண்டும்‌. தாத்தா, தீந்தை, 
குழந்தை. சமீபத்நியதைப்‌ பயன்‌ 
படுத்துவது குழந்தைக்‌ கோப்‌ 
பாகும்‌. குழந்தைக்குச்‌ சேத 
மானால்‌ தந்‌ைத கோப்பையும்‌, 
அதுவும்‌ சேதமானால்‌ தாத்தா 
கோப்பையும்‌ தேடி எடுத்து 
பயன்படுத்தலாம்‌. 


வாள்‌ : நங்கூரம்‌ 


anchor cell 


anchor cell : தாக்கு கலம்‌. விரி 
தாள்‌ பயன்பாட்டில்‌ ஒரு பணித்‌ 
தாளில்‌ காட்டி நிற்கும்‌ கலம்‌. 


AND ; உம்மை : (௨ கா 6) என்ப 
கன்‌ பொருள்‌, 'ஏ' யும்‌ 'பியும்‌ 
ஒரே நேரத்தில்‌ உண்மையாக 
இருந்தால்‌ மட்டுமே சொற்றொ 
டர்‌ உண்மையானதாக அமையும்‌ 
இதனை தருக்க 


வியல்‌ த உம்மை என்றும்‌ கூறலாம்‌. 


என்ப. அ! ய்‌] ம்‌. 


AND gate : உம்மை வாயில்‌ : 

இருமச்‌ சுற்றிணைப்பு. இதில்‌ 
இரண்டு அல்லது இரண்டுக்கு 
மை கள்‌ இருக்கும்‌. 
ஒருமை 


மேல்‌ 2 
அவற்றின்‌ வெளியீடு 
யாக இருக்கும்‌. இதில்‌ எல்லா 
உள்ளீடும்‌ தருக்கம்‌ ஒன்று 
என்றால்‌ வெளியீடு தருக்கம்‌ 1 
ஆரும்‌. உள்ளீடுகளில்‌ ஏதாவது 
ஒன்று தருக்கம்‌ சுழி (பூஜ்யம்‌) 
யாக இருந்தால்‌ வெளியீடு 
சுழி(பூஸ்யம்‌)யாக அமையும்‌. 2. 
கணினி ஒன்றின்‌ வாயில்‌ மின்‌ 
ன்றுக்கு மேற்பட்ட 
முனையங்களைக்‌ 


னிணைப்பு ஓ 
உள்ளீட்டு 
கொண்டது. எல்லா உள்ளீடு 
கருக்கும்‌ ஓர நேரத்தில்‌ 
துடிப்பு வழங்கப்படாவிட்டால்‌ 
வெளியீட்டுச்‌ சமிக்கை எதுவும்‌ 
உருவாகாத. 

AND operation உம்மைச்‌ 
செயல்‌ : இரண்டு வாக்கியங்கள்‌, 
உண்மை மதிப்புகள்‌ போன்ற 
வற்றை இணைக்கும்‌ இணைப்பு. 


animated GIF 


இவற்றில்‌ வெளியீடு 'உண்மை' 
என்று வர வேண்டுமென்றால்‌ 
ரெண்டும்‌ உண்மையாக இருக்க 
வேண்டும்‌. இல்லை யென்றால்‌ 


A n= - 
வெளியீடு 'பொய்‌' ஆகிவிடும்‌. 


8௦௦19 : ஆண்‌ மனிந்திரம்‌ 
மனிதர்களைப்‌ போன்ற ஆண்‌ 
தானியங்கு எந்திரம்‌. 


angle bracket கோண 
அடைப்புக்‌ குறி. 

angstrom : ஆங்ஸ்ட்ராம்‌; ஒளி 
அலை நீளளவை நீட்ட 


லளவை அலகு : 2.5 சென்டி 
மீட்டரில்‌ 1/25 கோடி. சிப்பு 
ஒன்றில்‌ உள்ள மின்னணுவியல்‌ 
இல்‌, 
கருவிகளில்‌ உள்ள பாகங்களை 


அளக்கப்‌ பயன்படுபவை. 

ANI : அனி : Automatic Number 
identification, என்பதன்‌ சுருக்கம்‌. 
தொலைபேசி அமைப்புகளின்‌ 
ஒரு தன்மை. அழைப்பவரின்‌ 
எண்ணை கணினி அமைப்பின்‌ 
மூலம்‌ பெறுபவருக்கு அனுப்பி. 
அழைப்பவரை அடையாளம்‌ 
காண உதவுவது. 

animated cursors அசை 
வூட்ட சுட்டுக்குறிகள்‌; இயங்கு 
இடங்காட்டி. 

animated GIF : அசைவூட்ட 
ஜிஃப்‌; இயங்கும்‌ ஜிஃப்‌; நகர்‌ 
பட ஜிஃப்‌ : வரைகலைப்‌ படங்‌ 
கள்‌ கோப்புகளாக வட்கெளில்‌ 
பதியப்படும்போது பல்வேறு 


animated graphics 


annotation symbol 


தொழில்நுட்ப அடிப்படையில்‌ 
பதியப்படுகின்றன. அவற்றுள்‌ 
ஜிஃப்‌ என்பது குறிப்பிட்ட 
வடிவமைப்பைக்‌ குறிக்கிறது. 
வரைகலை மாறுகொள்‌ வடிவாக்‌ 
கம்‌ (Graphics Interchange 
Format) என்பதன்‌ சுருக்கமே FF 
இந்த 


வமைப்பிவுள்ள வரைகலைப்‌ 


எனப்படுகிறது. வடி 
படங்கள்‌ வட்டுகளில்‌ குறைந்த 
இடத்தை:?ய எடுத்துக்‌ கொள்‌ 
இன்றன. ஜிஃப்‌ வடிவமைப்பில்‌ 
வரைதலைப்‌ 


அமைந்த பட 


உருவங்களை கணினித்‌ நிரை 
யில்‌ ஒரு குறிப்பிட்ட மெத்தில்‌ 
ஒன்றன்பின்‌ ஒன்றாய்த்‌ தொடர்ந்து 
திரையிடும்போது, அந்தப்படம்‌ 
உயிரோட்டம்‌ பெற்று இயங்கு 
வது போன்ற தோற்றத்தை 
ஏற்படுத்தும்‌. 


animated graphics அசை 
வூட்ட வரைகலை : இயங்கும்‌ 
வரைபடங்கள்‌ அல்லது கருத்துப்‌ 
படங்கள்‌. காந்த வட்கெளில்‌ 
வரை படங்கள்‌ ஒளிக்காட்சி 
தோற்றங்‌ குறைந்த இடத்தையே 
எடுத்துக்‌ கொள்ளும்‌. 


கரnation : அசைவூட்டம்‌ 
நிகழ்வு ஒன்றின்‌ தொடர்‌ வரி 
சைப்‌ படங்களை மிகவிரைவாக 
வெளிப்படுத்துவதன்‌ மூலம்‌ 
இய ங்குவது போன்ற தோற்‌ 
றத்தை உருவாக்குதல்‌. இவ்‌ 
இ னி 2 டத ்‌ 
வுததி, கணினி மூலம்‌ துரைப 


படங்களைத்‌ தயாரிக்கப்‌ பயன்‌ 
படுகிறது. 


animation picture அசை 
வூட்டப்‌ படம்‌. 

animation window அசை 
வூட்டச சாளரம்‌. 

anion எதிர்மின்மம்‌ : மின்‌ 


னூட்டத்‌ திரவத்தில்‌, நேர்மின்‌ 
முனையை நோக்கி நகர்றெ ஓர்‌ 
எதிர்‌ அயனி (மின்மயத்தாள்‌). 


anisotropic திசை மாறு 
பாட்டுப்‌ பண்பு : அளவுக்கும்‌ 


திசைக்குமேற்ப மாறும்‌ அனுப்பு 
வேகம்‌ போன்ற பண்புகளைக்‌ 
குறிப்பிடுகிறது. 

annexure : இணைப்பு. 

21௦05 : நோமின்‌ முனை; நேர்‌ மின்‌ 
வாய : மின்னணுவியலில்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ சொல்‌. நேர்‌ மின்‌ 
னுட்டம்‌ பெற்ற முனையை அல்‌ 
லது மின்வாயை நோக்க மின்‌ 
னணு (எலெக்ட்ரான்‌) பாய்கிறது. 


annotation : குறிப்புரை : சேர்க்‌ 
கப்பட்ட விளக்கக்‌ குறிப்பு. 


annotation symbol : குறிப்புக்‌ 
குறியீடு; விளக்கக்‌ குறியீடு: 
தொடர்‌ வரைபடம்‌ ஒன்றில்‌ 
செய்திகள்‌ மற்றும்‌ முறிப்பு 
களைச்‌ சேர்க்கப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ குறியீடு. மற்ற தொடர்‌ 
வரைபடம்‌ துண்டுக்‌ கோடுகள்‌ 
மூலம்‌ இணைக்கப்பட்டிருக்கும்‌. 


அ. ப ப ப அ ப. ப. ப ப படட 


anomaly 


anonymous FTP 


anomaly : முரண்‌ : இயல்புக்கு 
மாறானது. 


anny : பெயர்‌ மறைப்பு; 
பெயர்‌ ஒளிப்பு; பெயரிடாமை : 
இணையத்தில்‌ மின்னஞ்சல்‌ 
அல்லது செய்திக்‌ குழுவில்‌ 
தகவல்‌ அல்லது கட்டுரை அனுப்‌ 
பும்போது, அனுப்பியவர்‌ எவர்‌ 
என்பதைப்‌ பெறுபவர்‌ தெரிந்து 
கொள்ள முடியாதவாறு அனுப்பி 
வைக்கும்‌ முறை. இணையத்தில்‌ 
நடைபெறும்‌ தகவல்‌ பரிமாற்‌ 
றத்தில்‌ பொதுவாக அனுப்பு 
பவரின்‌ மின்னஞ்சல்‌ முகவரி 
தகவலின்‌ தலைப்புப்‌ பகுதியில்‌ 
இடம்பெறும்‌. 
மாற்றத்துக்கான கிளையன்‌ அல்‌ 
லது கேட்பன்‌ (சா) மென்‌ 
பொருள்தான்‌ இந்த முகவரியைத்‌ 
தகவலின்‌ தலைப்பில்‌ இடும்‌. 
பெயர்‌ மறைப்புச்‌ செய்ய, ஒரு 
மறு மடல்‌ 
செய்தியை 


தகவல்‌ பரி 


பெயர்‌ மறைப்பு 
வழங்கள்‌ மூலம்‌ 
அனுப்பி வைக்க 
செய்தியைப்‌ பெறுபவர்‌, பதில்‌ 
அனுப்ப வசதியாக அனுப்பிய 


வேண்டும்‌. 


வரின்‌ 
கணினியில்‌ சேமித்து வைக்கப்‌ 
பட்டிருக்கும்‌. செய்தியைப்‌ பெறு 


முகவரி, வழங்கள்‌ 


பவர்‌ அனுப்பியவர்‌ யார்‌ என்‌ 
பதை அறிந்து கொள்ள முடியாதே 
யொழிய படல்‌ அனுப்ப முடியும்‌. 


anonymous : அனானிமஸ்‌ 
பெயரிலி: இணையத்திலுள்ள 


எவரும்‌ இலவசமாகப்‌ பயன்‌ 
படுத்திக்‌ கொள்ளும்‌ வகையில்‌ 


வகைக்‌ கோப்புகளைச்‌ 


பல்‌ 
சேமித்து வைத்துள்ள எஃப்டிபீ 
சேத்து வைத்து ட 

தளங்கள்‌ பல உள்ளன. 
இணையப்‌ பயனர்ளர்‌ ஒருவர்‌ 
இத்தகைய தளங்களை அணுகப்‌ 
பயன்படுத்தும்‌ அணுகுப்‌ பெயர்‌ 
"பெயரிலி" எனப்‌ பொருள்படும்‌ 


“அனானிமஸ்‌” என்ற பெயராகும்‌. 


anonymous FTP : அணுகுப்‌ 
பெயரிலா ஆவணச்‌ சேமிப்பகம்‌; 
பொதுப்பயன்‌ எஃப்டிபீ தளம்‌ 

இணையத்தில்‌ எவ்வளவோ தக 
வல்கள்‌ எல்லோரும்‌ எடுத்துப்‌ 
பயன்படுத்திக்‌ கொள்ளும்‌ வகை 
யில்‌ சேமித்து வைக்கப்பட்டுள்‌ 
ளன. இணையத்‌ தகவல்‌ பரி 
மாற்றத்தில்‌ கோப்புப்‌ பரிமாற்ற 
நெறி முறை (File Transfer Proto- 
௦௦1) என்பது ஒருவகை. இந்த 
அடிப்படையில்‌ கோப்புப்‌ பரி 
மாற்றம்‌ கொள்ள வாய்ப்பளிக்‌ 
கும்‌ தளங்கள்‌ எஃப்டிபீ தளங்கள்‌ 
என்றழைக்கப்படுகின்றன. பொது 
பாக பிணையத்திலுள்ள (network) 
ஒரு சேமிப்பகக்‌ கணினியை 
அணுக பெற்றிருக்க 
வேண்டும்‌. உரிய அணுகு பெய 
ரையும்‌ நுழை சொல்லையும்‌ 
தந்தபிறகே தளத்தை அணுக 
மடியும்‌. ஆனால்‌ இனையத்‌ 
திலுள்ள பல எஃப்டிபீ தளக்‌ 


உரிமம்‌ 


களை அனானிமஸ்‌ அல லது 


anonymous post 


ANSI screen control 


எஃப்டிபீ என்ற அணுகு பெயர்‌ 
கொடுத்து, 
ஏதுமின்றியோ அல்லது பயனா 
மின்னஞ்சல்‌ முகவரி 

அனானிமஸ்‌ என்ற 
நுழைசொல்‌ 


நுழைசொல்‌ 


ளரின்‌ 

அல்லது 
சொல்லையோ 
லாகத்‌ தந்து அணுக முடியும்‌. 
இத்தகு தளங்கள்‌ யொதுப்‌ பயன்‌ 
என்று 


எஃப்டிப்‌ தளங்கள்‌ 


அழைக்கப்படுகின்றன. 


anonymous post : பெயரிடா 
மடல்‌; மொட்டைக்‌ கடிதம்‌ 
இணையத்தில்‌ செய்திக்‌ குழு 
விற்கு அல்லது அஞ்சல்‌ குழு 
விற்கு (Newsgroups or Mailing 
டists) அனுப்புவர்‌ பெயரில்லா 
மல்‌ அனுப்பி வைக்கப்படும்‌ 
ஒரு செய்தியை அல்லது ஒரு 
மடலைக்‌ குறிக்றெது. செய்திக்‌ 
குழுவிற்கு ஒரு பெயர்‌ மறைப்பு 
வழங்கன்‌/கணினி மூலம்‌ இத்‌ 
தகைய பெயரிடாச்‌ செய்தியை 
அனுப்ப முடியும்‌. மின்னஞ்சல்‌ 
முறையில்‌ பெயரிடா மறுமடல்‌ 
வழங்கன்‌ கணினி, மொட்டைக்‌ 
கடிதம்‌ அனுப்புவதைச்‌ சாத்திய 
மாக்குகிறது. 

anonymous remailer : பெயர்‌ 
மறைப்பு மறுமடல்‌ கணினி : 
இணையத்தில்‌ மின்னஞ்சல்‌ 
போக்குவரத்தை அதற்குரிய 
வழங்கள்‌ (5) கணினிகள்‌ 
ஒழுங்குபடுத்துகின்றன. அனுப்பு 
பவரின்‌ பெயரை மறைத்துக்‌ 


கடிதங்களை அனுப்பும்‌ வசதி 
யைச்‌ சில கணினிகள்‌ வழங்கு 
கின்றன. அவை தன்‌ வழியாக 
அனுப்பப்படும்‌ கடிதங்களின்‌ 
தலைப்பிலுள்ள அனுப்புபவரின்‌ 

நீக்கிவிட்டுச்‌ 
மட்டும்‌ முகவரி 
தாரருக்கு அனுப்பி வைக்கின்‌ 
றன. ஆனால்‌, மடலைப்‌ பெறு 
பவர்‌ இதே வழங்கள்‌ கணினி 
மூலம்‌ அனுப்பியவருக்குப்‌ 
பதில்‌ மடல்‌ அனுப்ப முடியும்‌. 
ANSI அன்சி: அமெரிக்கத்‌ 
தேசிய தரக்கட்டுப்பாட்டு நிறு 
வனம்‌ எனப்‌ பொருள்படும்‌ 
American National Standards 
1ர511ப16 என்பதன்‌ குறும்பெயர்‌. 


முகவரியை 
செய்தியை 


ANS! character set : 'அன்சி: 
எழுத்துத்‌ தொகுதி : அன்சி வரை 
யறுத்த எழுத்து எண்‌ மற்றும்‌ 
சிறப்புக்‌ குறியீடுகளைக்‌ குறிப்‌ 
பிடும்‌ குறியீட்டுத்‌ தொகுதி, 

ANS! & COBOL : அன்சி & 
கோபால்‌ : 1974இல்‌ அமெரிக்க 
தேசிய தரநிறுவனம்‌ தரப்படுத்‌ 
திய கோபால்‌ கணினி மொழிப்‌ 


பதிப்பு. 
ANSI graphics : அன்சி வரை 
கலை. 
ANSI key board அன்சி 


விசைப்‌ பலகை. 
ANS! screen contro! : ஆன்சி 


திரைக்‌ கட்டுப்பாடு. 


ANSI/SPARC 


ANSI/SPARC : அன்சி/ஸ்பார்க்‌ : 
அமெரிக்க தேசிய தரக்‌ கட்டுப்‌ 
பாட்டுக்‌ கழகம்‌ /தரக்‌ கட்டுப்‌ 
பாட்டுத்‌ திட்டம்‌ மற்றும்‌ தேவை 
களின்‌ குழ எனப்‌ பொருள்படும்‌ 
American National Standards 
institute/Standards Planning and 
Requirements Committee என்பதன்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்‌ பெயர்‌. 
1970-களில்‌ அன்சிக்‌ குழு 
குறிப்பிட்ட சில தரவுத்‌ தள 
மேலாண்மை அமைப்புகளின்‌ 
அடிப்படையாக விளங்கக்கூடிய, 
பொதுமைப்படுத்தப்பட்ட 
மான்றடுக்குக்‌ 
ஒன்றை பரிந்துரை செய்தது. 


கட்டமைப்பு 


ANSL.SYS : அன்சி.சிஸ்‌ : பயனா 
ளர்‌ தன்விருப்பப்படி கணினித்‌ 
திரையில்‌ செய்நிகளைத்‌ திரை 
யிட அன்சிக்‌ கட்டளைகள்‌ 
(எஸ்கேப்‌ வரிசை) பயன்படு 
கின்றன. இத்தகைய கட்டளை 
கள்‌ அடந்கிய, எம்‌எஸ்‌-டாஸ்‌ 
கணினிகளில்‌ நிறுவப்படத்‌ தக்க 
சாதன இயக்கிக்‌ கோப்பு 'அன்சி. 
சிஸ்‌: என்றழைக்கப்படுறைது. 

ANSI terminal : அன்சி முனை 
யம்‌ : தரமான அன்௪ மொழியில்‌ 
உள்ள 


ஆணைகளைப்‌ பின்‌ 


பற்றும்‌ காட்சி முனையம்‌. 


answering machine : விடை 
யளிக்கும்‌ பொறி; விடைப்‌ 
பொறி : வரும்‌ செய்திகளைச்‌ 
முற்பதிவு 


சேகரிப்பது. 


antenna 


செய்நிகளை அழைத்தவருக்கு 
அனுப்பி, பதில்‌ அளிக்க வேண்‌ 
டியவர்‌ இல்லாத குறையைத்‌ 
நீர்க்கும்‌ பொறி. 


answer mode : விடைப்‌ பாங்கு : 
வேறொரு இணக்க (மோடெம்‌) 
யிலிருந்து வரும்‌ அழைப்பை, 
இணக்கி (மோடெம்‌) ஒன்று 
ஏற்கும்‌ நிலை. 


answer only modem : தகவல்‌ 
பெறு இணக்கி; அழைப்பேற்பு 
இணக்கி; பதிலுக்கு மட்டுமான 
இணக்கி : இவ்வகை இணக்க 
கள்‌ தகவல்களை 
ஏற்கும்‌. ஆனால்‌ தகவல்‌ அனுப்‌ 
பும்‌ திறன்‌ அற்றவை. 


வருகின்ற 


answer / originate : விடையளி 


/ தொடக்கு . 


answer/originate modem 

தகவல்‌ பெறு/தரு இணக்கி : 
இவ்வகை இணக்கிகள்‌ தகவல்‌ 
அனுப்பவும்‌ அழைப்புகளை 
ஏற்கவும்‌ இிறனுள்ளவை. பொது 
வாகு இவ்வகை இணக்கிகளே 


புழக்கத்தில்‌ உள்ளன. 


answer tone : விடை ஒலி : 
இணக்‌த (மோடெம்‌) பதில்‌ 
கொடுத்துவிட்டது. என்பதை 
அழைத்தவருக்குக்‌ கூறும்‌ ஒலிக்‌ 
குறிப்பு. 


கார்ராாக : மின்காந்த அலை 


வாங்கி. 


anthropomorphism 


மனிதப்‌ 


கணினிகள்‌ 


anthropomorphism 
பண்பேற்றல்‌ 
மற்றும்‌ கணினிகளால்‌ கட்டுப்‌ 
படுத்தப்படும்‌ விசைக்‌ கருவி 
களைக்‌ குறிப்பதற்கான உருவக 
முறை. இதில்‌ அலை மனிதர்கள்‌ 
போன்று கருதப்படுகின்றன. 
மாற்று நீக்கி : 


வடிவம்‌ 


anti-aliasing 


திரையில்‌ காட்டும்‌ 


மாற்று நீக்கி 


ஒன்றின்‌ விளிம்புகளும்‌ கோடு 
களும்‌ பிசிரற்றதாக தோன்றக்‌ 
கையாளப்படும்‌ வடிகட்டும்‌ 
உத்தி. 

anticedent driver reasoning : 
முன்னிகழ்வு ஏதுவாதம்‌. 
anticipatory paging 
பார்ப்பு பக்கமாக்கல்‌. 


எதிர்‌ 


வா(/0௦16 : முறிப்பி. 
காti-ஏிre : கூசொளித்‌ தடுப்பு : 
கணினித்‌ நிரையில்‌ வெளி 


யிலிருந்து வரும்‌ வெளிச்சம்‌ 


antistatic mat 


பட்டுப்‌ பிரதிபளிப்பதைக்‌ 
குறைக்கும்‌ நடவடிக்கை. பிரதி 
பலிப்பைக்‌ குறைக்கும்‌ வேதியல்‌ 
பொருளை கணினித்‌ திரையில்‌ 
பூசுதல்‌, கூசொளியைத்‌ தடுக்கும்‌ 
ஒரு சல்லடைத்‌ திரையை 
கணினித்‌ திரையின்மேல்‌ இடல்‌ 
அல்லது வெறுமனே வெளி 
வெளிர்கம்‌ பயனாளர்‌ கண்‌ 
களுக்கு நேராகப்‌ பிரதிபலிக்காத 
வகையில்‌ கணினித்‌ திரையை 
குறிப்பிட்ட இசையில்‌ திருப்பி 
வைத்தல்‌ - போன்ற நடவடிக்கை 
கள்‌ ஜலம்‌ 
தடுக்கலாம்‌. 


கூசொளியைத்‌ 


antiglare fer : கூசொளி வடிகட்டி 


antistatic device : நிலை மின்‌ 
சாரத தடுப்புச சாதனம்‌ : கணினிச்‌ 
சாதனங்கள்‌ பழுதுபட்டுப்‌ 
போகவும்‌ தரவு இழப்பு ஏற்‌ 
படவும்‌ காரணமான, நிலைமின்‌ 
சார அதிர்வுகளைக்‌ குறைக்கப்‌ 
பயன்படும்‌ சாதனம்‌. இது நிலை 
மின்சாரத்தைத்‌ தடுக்கும்‌ தரை 
விரிப்பாக இருக்கலாம்‌. கணினி 
யோடு இணைத்து மணிக்கட்டில்‌ 
கட்டப்படும்‌ ஒயராக இருக்க 
லாம்‌. அல்லது நிலை மின்சாரத்‌ 
தைத்‌ தடுக்கும்‌ தைலத்தைப்‌ 
பூசிக்கொள்வதாய்‌ இருக்கலாம்‌. 
antistatic mat : நிலை மின்சார 
எதிர்ப்புப்‌ பாய்‌: நிலை மின்சாரத்‌ 
தினால்‌ ஏற்படும்‌ அதிர்ச்சிகளைத்‌ 
தடுக்க ஒரு சாதனத்தின்‌ முன்‌ 


antivirus programme 


API 


னால்‌ வைக்கப்படும்‌ தரைப்‌ 
பாய்‌. மனிதர்கள்‌ மின்காந்த 
கருவிகளை கையாளும்போது 
ஏற்படும்‌ அதிர்ச்சியால்‌ தரவுகள்‌ 
அழிந்து இது 


காப்பாற்றும்‌. 


போகாமல்‌ 


antivirus programme : நச்சு 
நிரல்‌ எதிர்ப்புச்‌ செயல்நிரல்‌; நச்சு 
நிரல்‌ எதிர்ப்பி : ஒரு கணினியின்‌ 
செமிப்பு வட்டிலும்‌ நினைவகத்‌ 
திலும்‌ தங்கியிருந்து. ஊறு 
விளைவிக்கும்‌ நிரல்‌ தொகுப்பை 
வைரஸ்‌ அல்லது நச்சுநிரல்‌ 
என்கிறோம்‌. அத்தகைய நச்சு 
நிரல்‌ நமது கணினியின்‌ சேமிப்‌ 
பகத்நதிலோ நினைவகத்துிலோ 
உள்ளதா என்பதைக்‌ கண்டறிய 
வும்‌, இருப்பின்‌ 
களையவும்‌ இறனுள்ள நிரல்‌ 


அதனைக்‌ 


தொகுப்பை நச்சுநிரல்‌ எதிர்ப்பி 
என்கிறோம்‌. பிணையம்‌ 
(network) அல்லது. இணையம்‌ 
(ere!) வழியாக பதிவிறக்கம்‌ 
(001௦80) செய்யும்‌ கோப்பு 
நச்சு நிரல்‌ 
கொண்டு உள்ளதா என்பதை 


களில்‌ ஒட்டிக்‌ 
அறிந்து சொல்கின்ற எதிர்ப்பி 
களும்‌ உள்ளன. 
antonym dictionary : எதிர்ச்‌ 
சொல்‌ அகராதி, 

8 (வு : ஏதேனும்‌ ஒரு விசை : 
கணினி விரைப்‌ பலகையிலுள்ள 
ஏதேனும்‌ ஒரு விசை. கணினி 
யில்‌ இயக்கப்படும்‌ 


செயல்‌ 


முறைத்‌ தொகுப்புகள்‌ சில, 
சிலவேளைகளில்‌ தொடர்ந்து 
செல்ல, எதேனும்‌ ஒரு விசையை 
அழுத்தவும்‌ (Press any key to 
(பவ) என்ற செய்தியைத்‌ 
தருவதுண்டு. அப்போது பய 
னாளர்‌ விசைப்‌ பலகையிலுள்ள 
ஏதேனும்‌ ஒரு விசையை அழுத்த 
லாம்‌. விசைப்‌ பலகையில்‌ வற 
ஒரு 


இல்லை என்பதை அறிக. 


என்ற பெயரில்‌ விசை 
any-to-any connectivity : எதி 


லிருந்து எதற்கும்‌ இணைப்பு : 


பிணையங்களில்‌ (network) 
பல்வகை உள்ளன. பிணையக்‌ 


கட்டமைப்பிலும்‌ (t௦pology). 
புரவலர்‌ வழங்கள்‌ (host/server) 
இனத்திலும்‌, தரவுப்‌ பரிமாற்ற 
நெறிமுறையிலும்‌ (000௦0) பல்‌ 
வேறு வகைகளும்‌ முறைகளும்‌ 
உள்ளன. பல்வகைச்‌ சூழலும்‌ 
ஒருங்கிணைந்த ஒரு பிணையக்‌ 
கட்டமைப்பில்‌ தரவுவைப்‌ 
பகிர்ந்து கொள்ள முடியுமெனில்‌ 
அதனை எதிலிருந்து எதற்குமான 
(ர £௦ கார) இணைப்பு என்கிறோம்‌. 
aperபாe ௦210 : துளை அட்டை : 
நுண்‌ படச்சுருள்‌ பொருத்துவதற்‌ 
காகத்‌ தயாரிக்கப்பட்ட 
திறப்புள்ள, துளை அட்டை. 

AP : ஏபிஐ : பயன்பாட்டு நிரல்‌ 
இடைமுகம்‌ என்று பொருள்‌ 
படும்‌ Applications Programming 
terface என்பதன்‌ சுருக்கம்‌. 


APL 


Apple || 


APL : ஏபிஎல்‌ : A Programming 
Language எனும்‌ கணினி 
மொழிக்கான குறும்பெயர்‌. 
கணிதமுறையில்‌ அமைக்கப்‌ 
மொழி. 
கைக ருகளுக்குத்‌ தீர்வு காண்‌ 
பதன்‌ மூலம்‌ புகழ்பெற்றது. 
ஏபிஎல்‌ தன்னுடைய எளிய 
முறை இயக்கங்கள்‌ மூலம்‌ புத்தி 
சாலித்தனமான சணக்கிடு கருவி 
ஒன்றின்‌ பணிகளைச்‌ செய்கிறது. 


பட்ட செயலாக்க 


APPC : ஏபீபீசி : 1. உயர்‌ நிலை 
கட்டளைத்‌ தொடரிலிருந்து இன்‌ 
னொரு கட்டளைத்‌ தொடருக்‌ 
கான தகவல்‌ தொடர்பு என்று 
பொருள்படும்‌ Advanced Progra- 
mme to Programme Communication 
என்ற தொடரின்‌ 
பெழுத்துக்‌ 
ஐபிஎம்‌ (1814) நிறுவனத்தின்‌ 
முறைமைப்‌ பிணையக்‌ கட்டு 
(பானத்தின்‌ (Systems Network 
Architecture) ஓர்‌ அங்கமாக இந்த 
நெறி முறை உருவாக்கப்பட்டது. 
வேறுபட்ட கணினி முறைமை 
இயங்குகின்ற 
பாட்டுத்‌ தொகுப்புகள்‌. தமக்‌ 
குள்ளே தொடர்பு கொள்ளவும்‌ 
நேரடியாகத்‌ தகவல்‌ பரிமாற்றம்‌ 
செய்து கொள்ளவும்‌ முடியும்‌ 
இந்நெறிமுன்ற 
உருவாக்கப்பட்டது. 

app ௦ : 'ஆப்‌' முறை : பயன்‌ 
பாட்டுக்‌ குறியீடு. தகவல்களை 


தலைப்‌ 
குறும்பெயர்‌. 


களில்‌ பயன்‌ 


வகையில்‌ 


செயலாக்கம்‌ செய்யும்‌ ஒரு நிர 
லில்‌ உள்ள ஆணைகள்‌. 


appearance : தோற்றம்‌. 


append : இணை: கூட்டு : 
தரவுத்‌ தொகுப்பு ஒன்றுடன்‌ 
மேலும்‌ புதிய ஆவணங்களைச்‌ 
சேர்த்தல்‌ அல்லது எழுத்துத்‌ 
தொடரின்‌ இறுதியில்‌ அல்லது 


இறுதியில்‌ 


பட்டியலின்‌ 
சேர்த்தல்‌. 


appearance : தோற்றம்‌. 
append mode : சேர்‌ பாங்கு, 


: சேர்‌ ஏடு. 


append record 


Apple : ஆப்பிள்‌ : நுண்‌ கணினி 
வரிசையொன்றின்‌ விற்பனைப்‌ 
Q 


பெயர்‌. இவற்றைத்‌ தயாரிக்கும்‌ 
நிறுவனம்‌ ஆப்பிள்‌ 
நிறுவனம்‌ அகும்‌. 


கணினி 


Apple |! : ஆப்பிள்‌ ॥ : ஆப்பிள்‌ 
நிறுவனம்‌ ஏப்ரல்‌ 1977இல்‌ அறி 
முகப்படுத்திய இரண்டாவது 
சொந்தக்‌ கணினி (6௨8௦௮௮ 
ய). இதில்‌ கே இயங்கு 
நிலை நினைவகம்‌ இருந்தது. 
48கே வரை விரிவாக்கிக்‌ கொள்‌ 
ளலாம்‌. 6502 என்னும்‌ நுண்‌ 
செயலி பயன்படுத்தப்பட்டது. 
வண்ணக்‌ கணினித்‌ திரைக்குப்‌ 
பதிலாக, தொலைக்காட்சிப்‌ 
பெட்டியைப்‌ பயன்படுத்திக்‌ 
கொள்ளும்‌ வசதி முதன்முத 
லாக ஆப்பிள்‌ |! கணினியில்தான்‌ 


Apple computers 


Apple Extended Keyboard 


அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில்‌ 
எட்டு விரிவாக்கச்‌ செருகுவாய்‌ 
கள்‌ (ஒழு 51016) இருந்தன. 


Apple computers : ஆப்பிள்‌ 
கணினிகள்‌ : தனிநபர்‌, கல்வி, 
வணிகம்‌ மற்றும்‌ 
கணினி வயி நரல்‌ பதிப்பகப்‌ 


மேசைக்‌ 


பயன்பாடுகளில்‌ அதிகம்‌ பயன்‌ 
படும்‌ நுண்‌ கணினிகள்‌. 


AppleDraw : ஆப்பிள்‌ டிரா : ஆப்‌ 
பிள்‌ மெக்கின்டோஷ்‌ கணினி 
களில்‌ செயல்படக்‌ கூடிய படம்‌ 
வரையப்‌ பயன்படும்‌ ஒரு பகிர்வு 
மென்பொருள்‌ (shareware) 
தொகுப்பு. 

Apple Events : ஆப்பிள்‌ நிகழ்வு 
கள்‌ : ஆப்பிள்‌ மேக்‌ ஓஎஸ்‌ 
சிஸ்டம்‌ 7 இயக்க முறைமையில்‌ 
சேர்க்கப்பட்ட ஒரு பயன்பாடு. 


இதன்‌ மூலம்‌ ஒரு பயன்பாட்டுத்‌ 
தொகுப்பிலிருந்து இன்னொரு 
பயன்பாட்டுத்‌ தொகுப்புக்கு 
சேமி, இற, டு போன்ற கட்‌ 
டளைகளை அனுப்ப முடியும்‌. 


Apple Extended Keyboard 

நீட்டிக்கப்பட்ட ஆப்பிள்‌ விசைப்‌ 
பலகை : பிற்காலத்தில்‌ வெளி 
யிடப்பட்ட ஆப்பிள்‌ மெக்கின்‌ 
தத்‌ ன்‌ த்‌ ம 
டோஷ்‌ கணினிகளில்‌ (ஆப்பின்‌ 


எஸ்‌இ, மெக்கனெடோஷ்‌ |, 
ஆப்பிள்‌ ஜி.எஸ்‌) பயன்படுத்தப்‌ 
படும்‌, 105 விசைகள்‌ உள்ள 


விசைப்‌ பலகை. ஐபிஎம்‌ மற்றும்‌ 
அதன்‌ ஒத்தியல்‌ கணினிகளில்‌ 
பயன்படுத்தப்பட்ட விசைப்‌ 
பலகையில்‌ இருப்பது போன்று 
ஆப்பிள்‌ விசைப்‌ பலகையில்‌ 
இல்லையே என்ற குறையை 
நிறைவுசெய்ய, இந்த விசைப்‌ 


நீட்டிக்கப்பட்ட ஆப்பிள்‌ விசைப்‌ பலகை 


Apple information 


applet 


பலகையில்‌ முதன்முதலாக 
செயல்‌ விசைகள்‌ (function keys) 
சேர்க்கப்பட்டன. புதிய விசை 
களையும்‌ சேர்த்து, வடிவமைப்‌ 
பிலும்‌ சில மாற்றங்கள்‌ செய்து 
உருவாக்கப்பட்ட இந்த விசைப்‌ 
பலகை ஐபிஎம்மின்‌ மேம்படுத்‌ 
தப்பட்ட விசைப்‌ பலகையைப்‌ 
பெரிதும்‌ ஒத்திருந்தது. 

Apple information technology 
பரக : ஆப்பிள்‌ தகவல்‌ தொழில்‌ 
நுட்பப்‌ பிரிவு : கணினி ஆலோ 
சனை மற்றும்‌ பயிற்சி நிறுவனம்‌. 


80016 key : ஆப்பிள்‌ விசை : கட்‌ 
டளை விசையின்‌ பழைய பெயர்‌ 
&ஜறஉ௱ளப : ஆப்பிள்‌ பட்டியல்‌ : 
மெக்கின்டோஷ்‌ திரையின்‌ 
இடதுபக்க மேல்பகுதியில்‌ 
உளள படடியல. 

Apple Newton : ஆப்பிள்‌ நியூட்‌ 
டன்‌ : ஆப்பிள்‌ நிறுவனத்தின்‌ 
கையகக்‌ கணினி. 

Apple printer : ஆப்பிள்‌ அச்சுப்‌ 
பொறி: கணினி வெளியீட்டின்‌ 
அச்சுப்‌ பிரதியைப்‌ பெற பயன்‌ 
படுத்தும்‌ சாதனம்‌. 
பொறியானது அழுத்தமுறை 
அல்லது அழுத்தம்‌ அல்லாத 
முறையினதாக இருக்கலாம்‌. 
ஆப்பிள்‌ லேசர்‌ அச்சுப்பொறிகள்‌ 
புகழ்பெற்றதாகவும்‌ உயர்தர 
வெளியீட்டை அளிப்பதாகவும்‌ 


இருக்கின்றன. 


அச்சுப்‌ 


Apple scanner : ஆப்பிள்‌ வருடு 
பொறி : 34 செ.மீ X 21 - 25 
செ.மீ. அளவுள்ள உருவங்கள்‌ 
ஒரு அங்குலத்துக்கு 300 புள்ளி 
கள்‌ என்ற அளவில்‌ வருடி மெக்‌ 
கின்டோஷாக்கு மாற்றுகிறது. 


AppleScript : ஆப்பிள்ஸ்கிரிப்ட்‌ : 
சிஸ்டம்‌ 7 இயக்க முறைமையில்‌ 
செயல்படும்‌ மெக்கின்டோஷ்‌ 
கணினிகளில்‌ கட்டகைளை 
நிறைவேற்றவும்‌, தானியக்கச்‌ 
செயல்பாடுகளுக்கும்‌ பயன்‌ 
படும்‌ ஒரு வடிவாக்க மொழி. 


AppleShare : ஆப்பிள்‌ ஷேர்‌ : 
ஆப்பிள்‌ நிறுவனத்திலிருந்து உரு 
வானகணினிக்கான மென்பொருள்‌. 
Applesoft BASIC : ஆப்பிள்‌ 

சாஃப்ட்‌ பேசிக்‌ : ஆப்பிள்‌ ஜைசி 
மற்றும்‌ ஐஐஇ கணினிகளில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ விரிவு 
படுத்தப்பட்ட அடிப்படை நிரல்‌ 
தொகுப்புகளை உருவாக்கப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ மொழி. 
பதின்ம எண்களைக்‌ கையாளும்‌ 
திறன்‌ கொண்டது. ஆப்பிள்‌ 
சாஃப்ட்‌ பேசிக்கில்‌ நிரல்களை 
உருவாக்கவும்‌ நிறைவேற்றவும்‌ 
கணினியிலேயே உள்‌ கட்டமைப்‌ 
பாக உருவாக்கப்பட்ட ஆணை 
மாற்றி (Interpreten). 


ape! : ஆப்ளெட்‌; குறுநிரல்‌ : 
பயன்பாட்டு நிரல்‌ போன்ற சிறிய 
பயன்கூறு. ஜாவா மொழியில்‌ 


AppleTalk 


application-centric 


உருவாக்கப்படும்‌ சிறுசிறு செயற்‌ 
கூறுகள்‌ இவ்வாறு அழைக்கப்‌ 
படுகின்றன. இவை ஹெச்ச 
எம்‌எல்‌ மொழியில்‌ உருவாக்கப்‌ 
படும்‌ வரைப்பக்கங்களின்‌ உள்ளி 


லிருந்து செயல்படுகின்றன. 


AppleTalk ஆப்பிள்டாக்‌ 
ஆப்பிள்‌ நிறுவனம்‌ உருவாக்கிய 
செலவு குறைந்த குறும்‌ பரப்புப்‌ 
பிணையம்‌ (Local Area Network} 
இதில்‌ ஆப்பிள்‌ மற்றும்‌ ஆப்பிள்‌ 
அல்லாத கணினிகள்‌ தொடர்பு 
கொண்டு அச்சுப்‌ பொறி மற்றும்‌ 
கோப்புகள்‌ போன்ற வளங்‌ 
களைப்‌ பகிர்ந்துகொள்ள முப 
யும்‌. ஆப்பிள்‌ அல்லாத கணினி 
கள்‌ ஆப்பிள்டாக்கின்‌ மென்‌ 
பொருளையும்‌ வன்பொருளை 
யும்‌ கொண்டிருக்க வேண்டும்‌. 
ஐஎஸ்‌ஓ 7ஓஎஸ்ல மாதிரியை 
ஒத்த நெறிமுறைகளையே 
இந்தப்‌ பிணையம்‌ பின்பற்று 
கிறது. சட்டம்‌ (8௱௪) எனப்‌ 
படும்‌ பொட்டலங்களில்‌ தகவல்‌ 
செய்கிறது. ஓர்‌ 
ஆப்பிள்டாக்‌ பிணையம்‌ இன்‌ 
னொரு ஆப்பிள்டாக்‌ பிணையத்‌ 
துடன்‌ இணைவி (01006) மூல 
மாகவும்‌, வேறுபட்ட பிணையங்‌ 
களுடன்‌ நுழைவி (ஏக!) 
மூலமாகவும்‌ இணைப்பை ஏற்‌ 
படுத்திக்‌ கொள்ள முடியும்‌. 


பரிமாற்றம்‌ 


application : பயன்பாடு; பயன்‌ 


பாட்டுத்‌ தொகுப்பு : கணினியில்‌ 


சொல்செயலி, கணக்குவழக்கு, 
கையிருப்பு மேலாண்மை 
போன்ற ஒரு குறிப்பிட்ட பணி 


யை நிறைவேற்ற உதவும்‌ வகை 


யில்‌ உருவாக்கப்படும்‌ மெல்‌ 
பொருள்‌ தொகுப்பு. 
application backlog : பயன்‌ 


பாட்டுத்‌ தேக்கம்‌ 

application binary interface 
(ABI) பயன்பாட்டு இரும 
இடைமுகம்‌ ஒரு இயக்க 
முறைமையில்‌ இயங்கு நிலைக்‌ 
கோப்பு (ஒXecutable file), கணினி 
யின்‌ உறுப்பு 
களுடன்‌ எவ்வாறு தொடர்பு 
கொள்கிறது, தகவல்‌ எவ்வாறு 
பதியப்படுகிறது என்பதை வரை 
யறுக்கும்‌ நிரல்‌ தொகுதி. 


வன்பொருள்‌ 


application-centric பயன்‌ 
பாட்டுத்‌ தொகுப்பை மையப்‌ 
படுத்திய; பயன்பாட்டு முக்கியத்‌ 
துவமுள்ள : ஒரு கணினி இயக்க 
முறைமையின்‌ (operating system) 
பண்பியல்பைப்‌ பற்றியது. ஒரு 
பயனாளர்‌ ஓரு குறிப்பிட்ட 
வகை ஆவணத்தை (சொல்‌ 
செயலிக்‌ கோப்புகள்‌, விரிதாள்‌ 
கள்‌) திறக்க, உருவாக்க விரும்‌ 
பினால்‌ அதற்குரிய 
பாட்டுத்‌ தொகுப்பை முதலில்‌ 
இயக்க வேண்டும்‌. கட்டளை 
கொண்ட 


பயன்‌ 


வரி பணிச்சூ ழல்‌ 
டாஸ்‌, வரைகலைச்‌ சூழலை 
வழங்கும்‌ விண்டோஸ்‌ 3.% 


application close 


ஆகியவை இந்தப்‌ பிரிவைச்‌ 
சார்ந்தவை. 
application close : பயன்பாட்டு 
நிறுத்தம்‌. 

application contro! menu : பயன்‌ 
பாட்டுக கட்டுப்பாட்டுப்‌ பட்டி. 
application control : பயன்‌ 
பாட்டுக கட்டுப்பாடு : கணினி 
பயன்பாடு - உற்பத்திப்‌ பயன்‌ 
பாடுகளில்‌ துல்லியமாக, சரி 
யான நேரத்தில்‌, தகவல்கள்‌ செய 
லாக்கப்படுவதை உறுதி செய்ய, 
கணக்குத்துறை மற்றும்‌ கணினித்‌ 
துறை தொழிலில்‌ ஈடுபட்டுள்ள 
வர்கள்‌ 
கட்டுப்பாடு. 


பரிந்துரைக்கும்‌ 


application controller : பயன்‌ 
கருவிக்‌ கட்டுப்படுத்தி : கணினி 
ஒரு துணைக்‌ கருவியைக்‌ கட்டுப்‌ 
படுத்த உதவும்‌ சாதனத்திற்குப்‌ 
பொதுவான பெயர்‌. 

application developer : பயன்‌ 
பாடு உருவாக்குபவர்‌ : வணிகப்‌ 
பயன்பாட்டை உருவாக்கி, 
முறைமை ஆய்வாளர்‌ மற்றும்‌ 
பயன்பாட்டு நிரலர்‌ பணிகளைச்‌ 
செய்யும்‌ ஒரு நபர்‌. 

development 
environment பயன்பாட்டு 
மென்பொருள்‌ உருவாக்கச்‌ 
சூழல்‌ : மென்பொருள்‌ உருவாக்‌ 
குவோர்‌ பயன்படுத்தக்கூடிய, 
செயல்முறைத்‌ தொகுப்புகள்‌ 


application 


application development 


ஒருங்கிணைக்கப்பட்ட கூட்டுத்‌ 
தொகுப்பு. ஒரு மொழி மாற்றி 
(compiler), உலாவி (browser), 
பிழைசுட்டி (ஸ்ர), ஆணைத்‌ 
தொடர்களை எழுதப்‌ பயன்‌ 
படும்‌ ஒர்‌ உரைத்‌ தொருப்பான்‌ 
(text editor) - ஆகியவை சேர்ந்தே 
இத்தகைய பணிச்சுழலை 
வழங்குகின்றன. 


application development 
|தாஒயaஏூ : பயன்பாட்டு மென்‌ 
பொருள்‌ உருவாக்க மொழி : 
பயன்பாட்டுத்‌ தொகுப்புகளை 
உருவாக்குவதற்சென்று 
வமைக்கப்பட்ட மொழி. தரவுத்‌ 
தளத்திலுள்ள 
பெறுதல்‌, புதுப்பித்தல்‌ மற்றும்‌ 
அதையொத்த பணிகள்‌, 
தரவுவை உள்ளீடு செய்வதற்‌ 


வடு 


தரவுகளைப்‌ 


குரிய படிவங்களை உருவாக்கு 
தல்‌ மற்றும்‌ அறிக்கை தயாரித்‌ 
தல்‌ ஆகிய பணிகளுக்கான உயர்‌ 
நிலைக்‌ கட்டளை அமைப்பு 
உடைய குறிப்பிட்ட 
கணினி மொழிகளை மட்டுமே 


இது குறிக்கிறது. 


application development 
system: பயன்பாட்டு உருவாக்க 
முறைமை 
மேம்படுத்தல்‌ மற்றும்‌ பயன்‌ 
பாட்டு ஆணை நிரல்களை 
இயக்க அனுமதிக்கும்‌ நிரலாக்க 
மொழி மற்றும்‌ அதன்‌ தொடர்‌ 
பான பயன்பாடுகள்‌. வினவல்‌ 


களை 


உருவாக்குதல்‌, 


application gateway 


மொழிகள்‌, அறிக்கை தயாரிப்‌ 
புக்‌ கருவிகள்‌ உள்ளிட்ட டிபிஎம்‌ 
எஸ்‌-ஐ இதில்‌ சேர்த்துக்‌ 


கொள்ளலாம்‌. 


application gateway : பயன்‌ 
பாட்டு நுழைவாயில்‌ : வெளி 
உலகுடன்‌ தகவல்‌ போக்கு 


வரத்தில்‌ ஈடுபடக்‌ கூடிய ஒரு 
நிறுவனத்தின்‌ பிணையக்‌ கணினி 
யிலுள்ள தரவுகளுக்கான 
பாதுகாப்பினை வழங்கக்கூடிய 


மென்‌ பொருள்‌ தொகுப்பு. 


application generator : பயன்‌ 
பாட்டு உருவாக்கி : பிரச்சினை 
யின்‌ விவரங்களிலிருந்து பயன்‌ 
பாட்டுத்‌, தொகுப்பை உருவாச்‌ 
கும்‌ மென்பொருள்‌, உயர்நிலை 
கணினி மொழியைவிட ஒன்று 
அல்லது மேற்பட்ட உயர்நிலை 


யில்‌ உள்ளது. இருப்பினும்‌, நிர 


லர்‌, சிக்கலான பணிகளை 
விவரிக்கக்‌ கணித, மொழி 
யமைப்பு விளக்கங்களை 


அமைத்துக்‌ தர வேண்டும்‌. 


application heap : பயன்‌ பாட்டு 
நினைவகக்‌ குவியல்‌ ஒரு 
பயன்பாட்டுத்‌ தொகுப்பு தனது 
நிரல்‌ தொடர்களை, விவரக்‌ 
குறிப்புகளை மற்றும்‌ தேவை 
யான தரவுகளைப்‌ பதிவுசெய்து 
வைத்துக்‌ கொள்ள ரேம்‌ (RAM) 
நினைவகத்தில்‌ ஒதுக்கப்படும்‌ 
பகுதி. 


application mather, 


application icon : பயன்பாட்டு 
சின்னம்‌ ; பயன்பாட்டுக்‌ குறு. 
படம்‌. 

application layer : பயன்‌ பாட்டு 
அடுக்கு : கணினிப்‌ பிணையங்‌ 
களில்‌ இரு கணினிகளுக்கடையே 
நடைபெறும்‌ தரவுப்‌ பரிமாற்றத்‌ 
இன்‌ தொழில்நுட்ப நெறிமுறை 
களை பன்னாட்டுத்‌ தரநிர்ணய 
அமைப்பு (International Standards 
Organisation-ISO) வகுத்துத்‌ தந்‌ 
துள்ளது. சமிக்கைப்‌ பரிமாற்றங்‌ 
களுக்குரிய ஓஎஸ்லு மாதிரி (051 
Model-Open System Inter connec- 
(௦ Model) என்பது முக்கியமான 
ஒன்று. ஏழு அடுக்குகளைக்‌ 
கொண்டது. அவற்றுள்‌ பயன்‌ 
பாட்டு அடுக்கும்‌ ஒன்றாகும்‌. 
இந்த அடுக்கில்தான்‌ ஒரு தொலை 
தூரக்‌ கணினியுடன்‌ இணைப்பை 
ஏற்படுத்திக்‌ கொள்ளவும்‌, 
கோப்புப்‌ பரிமாற்றம்‌ செய்‌ 
வதற்குமான சமிக்கைகள்‌ அடங்‌ 
இயுள்ளன. பயனாளருக்கு மிக 
வும்‌ பயனுள்ள பணியைச்‌ செய்‌ 
வது இந்த அடுக்குத்தான்‌. ஏழு 
அடுக்குகளில்‌ ஏனைய க&ழடுக்கு 
கள்‌, அனுப்பும்‌ பெறும்‌ கணினி 
களுக்கிடையே தரவு பரிமாற்றத்‌ 
தைக்‌ கட்டுப்படுத்துகின்றன. 


application level : பயன்பாட்டு 
நிலை. 
application mathematics 


பயன்பாட்டுக்‌ கணிதம்‌. 


application minimise button 


application minimise button 


பயன்பாட்டைச்‌ சிறிதாக்கு 
பொத்தான்‌. 

application notes பயன்‌ 
பாட்டுக்‌ குறிப்புகள்‌ : வழக்க 


மான உதவிக்‌ குறிப்பு கையேடு 
களுடன்‌ விளக்கங்கள்‌ மற்றும்‌ 
பரிந்துரைகளைச்‌ சேர்த்து விற்‌ 
பனையாளர்‌ கொடுப்பது. 


application-oriented language 
பயன்பாடுசார்‌ மொழி; பயன்‌ 
நோக்கு மொழி : ஒரு குறிப்பிட்ட 
பிரச்சினைக்குத்‌ தீர்வு காண்பதற்‌ 
கான நிரல்‌ தொடுப்பு மொபி. 
இதன்‌ கட்டளைகள்‌ கணினி 
யைப்‌ பயன்படுத்துவோர்‌ 
சொற்களைக்‌ 


அல்ல்து 


கையாளும்‌ 

கொண்டிருக்கும்‌ 
அவற்றை ஒத்திருக்கும்‌. 
application package 
பாட்டுத்‌ தொகுப்பு : ஒரு குறிப்‌ 
பிட்ட பயன்பாட்டுக்காக வடி 
வமைக்கப்பட்‌ட கணினி நிரல்‌ 
அல்லது நிரல்களின்‌ 
தொகுப்பு. தொழில்‌ துறைக்காக 
அல்லது குறிப்பிட்ட நோக்‌ 
கத்துக்காக உருவாக்கப்பட்ட 
மென்பொருள்‌ தொகுப்பு. 
சிறப்பு அல்லது பொது நோக்கப்‌ 
பணிகளுக்காக எழுதப்பட்ட 
கணினி நிரல்கள்‌. சிலவற்றில்‌ 
ஒரே ஒரு பணி மட்டுமே இருக்‌ 
கும்‌. மற்றவற்றில்‌ பல பணிகள்‌ 


இருக்கலாம்‌. 


பயன 


கள்‌ 


application programming 


application portability profile 
(APP) : பயன்பாட்டு கையாண்மை 
விவரக்‌ குறிப்பு. 

application portfolio : பயன்‌ 
பாட்டு மதிப்பீடு : ஒரு நிட்ட 
மிடும்‌ கருவி. இப்போதுள்ள 
மற்றும்‌ திட்டமிட்டு வரும்‌ 
தகவல்‌ அமைப்புகளின்‌ பயன்‌ 
பாடுகளை அவை உண்டாக்கும்‌ 
வருமானம்‌, அவற்றை ஏற்படுத்‌ 
தும்‌ செலவு ஆகியவை பெரிய 
வணிகப்‌ பணிகளுக்கு உதவுமா 
என்று மதிப்பிடுதல்‌. 


பயன்‌ 
கட்டுப்‌ 


application processor 
பாட்டுச்‌ செயலி; 
பாட்டுப்‌ பணிகள்‌ அல்லாமல்‌ 
தரவுகளை செயலாக்கம்‌ 
செய்யும்‌ கணினி. 


application programme : பயன்‌ 
பாட்டு : சொல்‌ செயலாக்கம்‌ 
விலைப்பட்டியலிடல்‌, இருப்பு 
கட்டுப்பாடு 
களைச்‌ செய்ய எழுதப்படும்‌ 
மென்பொருள்‌. 


போன்‌ பணி 
ற்‌ 


application programmer 
பயன்பாட்டு நிரலர்‌ : முறைமை 
வருப்போரைப்‌ போன்றல்லாது 
குறிப்பிட்ட செயல்பாட்டுக்கான 
நிரல்களின்‌ தொகுப்பை 
உருவாக்குகிறவர்‌. 

application programming 
பயன்பாட்டு நிரலாக்கம்‌ : குறிப்‌ 
பான பிரச்சினைகளுக்குத்‌ தீர்வு 


application programming 


காணப்‌ பயன்படுத்துவதற்கு 
உரிய நிரல்களின்‌ தொகுப்பைத்‌ 
தயாரித்தல்‌. இது மாறைமைத்‌ 
தொரடுப்பைத்‌ தயாரித்தலுக்கு 
மாறானது. 

application programming 
iாterface : பயன்பாட்டு நிர 
லாக்க இடைமுகம்‌. 


application programms : பயன்‌ 
பாட்டு நிரல்கள்‌. 
applications, computer 


கணினிப்‌ பயன்பாடுகள்‌. 


application shortcut key 
பயன்பாட்டு சுருக்குவழி விசை : 
பயன்பாட்டுத்‌ தொகுப்புகளில்‌ 
பல்வேறு பணிகளையும்‌ பட்டி 
விருப்பத்‌ தேர்வுகளின்‌ (ரப 
options) ஈரலமே நிறைவேற்றிக்‌ 
கொள்கிறோம்‌. வழக்கமாகத்‌ 
பல்வேறு 
மூலம்‌ 
நிறைவேற்ற வேண்டிய ஒரு 
பணியை ஒன்றிரண்டு விசை 
களை ஒருசேர இயக்குவதன்‌ 
மூலம்‌ நிறைவேற்றிக்‌ கொள்ள 
முடியும்‌. அத்தகைய விசை 
அல்லது விசைகள்‌ சுருக்குவழி 
விசை என்று அழைக்கப்படு 
கிறது. இம்முறையை விசைப்‌ 
பலகைச்‌ சுருக்குவழி (Keyboard 
shortcut) என்றுர்‌ கூறுவர்‌. 


தொடர்ச்சியான 
பட்டித்தேர்வுகளின்‌ 


application software : பயன்‌ 


பாட்டு மென்பொருள்‌ : 


பயன்‌ 


appointment order 


படு. நிரல்கள்‌ தொகுப்பு 
என்பதைக்‌ காண்க. 
application specific pro- 


ஏராகaறறக : பயன்பாடு சார்ந்த 
நிரல்கள்‌ : வணிக அறிவியல்‌, 
பொறியியல்‌ மற்றும்‌ பிற துறை 
களில்‌ உள்ள இறுதிப்‌ பயனான 
ரின்‌ குறிப்பிட்ட பணிகளுக்கு 
உதவும்‌ பயன்பாட்டு 
ர ல்‌ வதி 
பொருள தொகுப்பு. 


DN. 
VLD ODI 


application restone button 
பயன்பாட்டு மீட்புப்‌ பொத்தான்‌, 
application specific integrated 
circuit (ASIC) : பயன்பாடு சார்ந்த 
ஒருங்கிணைந்த மின்சுற்று. 
application window : பயன்‌ 
பாட்டுச்‌ சாளரம்‌; பயன்பாட்டுப்‌ 


பலகணி. 


application wizard பயன்‌ 
பாட்டு வழிகாட்டி 
applied mathematics : பயன்‌ 


பாட்டுக்‌ கணிதம்‌ : எந்திரவியல்‌, 
இயழ்பியல்‌, அல்லது கணினி 
அறிவியலில்‌ நடைமுறைப்‌ 
பயன்பாட்டுக்குப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ கணிதம்‌. 


றற : செயலாக்கு, 


apply fீரfer : வடிகட்டி பயன்‌ 
படுத்து. 
appyiறஏ : பயன்படுத்துதல்‌. 


appointment order பணி 


ஆணை. 


apprentice 


பயிற்சியாளர்‌, 


approximation : பகுதிக்கு ஏற்ற 
விதிகளின்‌ தொகுதி. 

arcade game விதானத்‌ 
தொகுதி விளையாட்டு : கணினி 
விளையாட்டுகள்‌ நாணயத்தால்‌ 
இயக்கப்படும்‌ கருவிகளால்‌ 
பிரபலமாக்கப்பட்டவை. இக்‌ 


apprentice : 


கருவிகள்‌ உயர்நிறன்‌ கொண்ட 
வண்ண வரைவுருக்கள்‌. உயர்‌ 
வேகச்‌ சித்திர இயக்கம்‌, ஓலி 
வழங்குதல்‌ ஆகிய திறன்களைக்‌ 
கொண்டவை. பெரும்பாலும்‌ 
விளையாட்டுக்‌ முச்சிகளினால்‌ 
திரையிலுள்ள வடிவம்‌ கட்டுப்‌ 
படுத்தப்‌ படுகிறது. விளையாட்டு 
களின்‌ விதிப்படி கணினி மதிப்‌ 
புப்‌ புள்ளிகளை அளிக்கிறது. 

Archie : ஆர்க்கி : பெயர்‌ கொடா 
கோப்புப்‌ பரிமாற்ற நெறிமுறை 
யின்‌ மூலம்‌ இலவச ஆவணக்‌ 


காப்பகங்களில்‌ சேமித்து 
வைக்கப்பட்டுள்ள கோப்பு 
களைத்‌ தேடிக்‌ கண்டறியும்‌ 


இணையப்‌ பயன்பாடு. மான்ட்‌ 
ரீல்‌ நகரின்‌ மெக்கில்‌ (14௦01) 
கழகத்திலுள்ள 
தலைமை ஆர்க்க வழங்கள்‌ 
கணினி, தன்னுடன்‌ இணைக்கப்‌ 
பட்ட கோப்புப்‌ பரிமாற்ற நெறி 
முறை 
அனைத்து வழங்கள்‌ கணினி 


பல்கலைக்‌ 


அடிப்படையிலான 


களிலிருந்தும்‌ கோப்புப்‌ பட்டி 
யல்களைப்‌ பதிவிறக்கம்‌ செய்து, 


archival backup 


அவற்றை ஒன்றிணைத்து ஒரே 
பட்டியலாக்கி, அப்பட்டியலை 
அனைத்து ஆர்க்க வழங்கள்‌ 
கணினிகளுக்கும்‌ நாள்தோறும்‌ 
அனுப்பி வைக்கிறது. ஆவணக்‌ 
காப்பகம்‌ என்று பொருள்படும்‌ 
ஆர்க்கிவ்‌ 
சுருக்கமே ஆர்க்கி ஆகும்‌. 


என்ற சொல்லின்‌ 


archie server : ஆர்க்கி வழங்‌ 
கன்‌ கணினி; ஆர்க்கி சேமிப்‌ 
பகம்‌; ஆர்க்கி சேவையகம்‌ 

இலவசக்‌ கோப்புப்‌ பரிமாற்ற 
நெறிமுறைக்‌ 
களிலுள்ள கோப்புகளின்‌ பெயர்‌ 
களையும்‌ 


காப்பகங்‌ 


முகவரிகளையும்‌ 
கொண்ட பட்டியலை வைத்‌ 
திருக்கும்‌, இணையத்தில்‌ 
இணைக்கப்பட்டுள்ள வழங்கள்‌ 


கணினியின்‌ பெயர்‌. 


architectural protection : கட்‌ 
டமைப்புப்‌ பாதுகாப்பு; கட்டு 
மான காப்பு. 
architecture : 
வமைப்பு 
இயக்க நடவடிக்கைகளின்‌ வடி 
வமைப்பு. நினைவக நிரல்‌ பகுதி 
மற்றும்‌ உள்ளீட்டு, வெளியீட்டு 


கட்டுமானம்‌; வடி 


கணினியின்‌ உள்‌ 


அமைப்புகள்‌ கொண்டது. 


archival 
தரவு ஒன்றை நீண்ட காலம்‌ 


ஆவணக்‌ காப்பகம்‌ : 


சேமிப்பது தொடர்பானது. 


archival backup 


ஆதார நகல்‌. 


ஆவண 


archiva! store 


archival store காப்பகச 
சேமிப்பு; ஆவண இருப்பகம்‌; 
அடிக்கடி பயன்படுத்தாமல்‌ பின்‌ 
தேவைக்கு அதாரமாக வைக்கப்‌ 
பட்டிருக்கும்‌ கோப்புகள்‌. 


archive : ஆவணக்‌ காப்பகம்‌; 
கோப்புச்‌ சேமிப்பகம்‌ : 7. 
வேறொரு சேமிப்பகத்திலுள்ள 
கோப்புகளை நகலெடுத்துப்‌ 
பாதுக்காப்பாக வைத்துக்‌ கொள்‌ 
கற நாடா அல்லது வட்டுச்‌ 
சேமிப்பகங்களைக்‌ குறிக்கிறது. 
2. இறுக்கிச்‌ சுருக்கப்பட்ட 
கோப்பு. 3. இணையத்தில்‌ கோப்‌ 
பப்‌ பரிமாற்ற நெறிமுறை (FTP) 
மூலமாக அணுக முடிகிற ஒரு 
கோப்பகம்‌ (Directory) அல்லது 
அணுருவோருக்கு வழங்குவதற்‌ 
கென்றே இணையத்தில்‌ கோப்பு 
களைச்‌ சேமித்து வைத்துள்ள ஒரு 
கோப்பகம்‌. 

archive attribute : காப்புக்கூறு : 
கோப்புகளை வகைப்படுத்தும்‌ 
இயல்புநிலை. சில படிகள்‌ மற்‌ 
றும்‌ பின்னாதரவு நிரல்களில்‌ இந்த 
நிலையைச்‌ சோதிக்க முடியும்‌. 
archive bit : ஆவணக்‌ காப்பகக்‌ 
குறி : ஒரு கோப்பு ஆவணக்‌ 
காப்பகத்தில்‌ சேர்க்கப்‌ 
பட்டுள்ளதா என்பதை அறிந்து 
கொள்ள உதவும்‌ ஒரு குறியீடு. 


காப்பகக்‌ கோப்பு : 
கோப்புகளை 


archieve file : 
பல்வேறு 


archive site 


உள்ளடக்கிய ஒரு கோப்பு. ஒரு 
மென்பொருள்‌ தொகுப்பு, அதன்‌ 
குறிப்புகளையும்‌ 
உள்ளீட்டுக்‌ 


விளக்கக்‌ 
எடுத்துக்காட்டு 
கோப்புகளையும்‌ உள்ளடக்கிய 
ஓரே கோப்பாக இருக்க முடி 
மும்‌. இணையத்தில்‌ செய்திக்‌ 
குழுவில்‌ (5 01௦00) தொகுக்‌ 
கப்பட்ட செய்திகளையும்‌ இச்‌ 
சொல்‌ குறிக்கிறது. 

முறைமையில்‌ (சா 
மூலம்‌ 
கோப்புகளைக்‌ கையாள முடி 
யும்‌. அவற்றை இறுக்கிச்‌ சுருக்க 
வும்‌ முடியும்‌. டாஸ்‌ மற்றும்‌ 
விண்டோஸ்‌ இயக்கத்‌ தளத்தில்‌ 
020, மக்‌ ஒஎஸ்‌-இல்‌ கபர! 
ஆகியவை ஏற்கெனவே 
இறுக்கி சுருக்கப்பட்ட கோப்பு 
கொண்ட காப்பகக்‌ 


தொடர்‌ 
யூனிக்ஸ்‌ 


கட்டளை காப்பகக்‌ 


களைக்‌ 
கோப்புகளை உருவாக்கப்‌ 


பயன்படுகின்றன. 


archive gateway : காப்பக நுழை 
வாயில்‌. 


archive site ஆவணக்‌ 
காப்பகத்‌ தளம்‌ : கோப்புகளைச்‌ 
சேமித்து வைத்துள்ள ஓர்‌ 


இணைய தளம்‌. இங்குள்ள 
கோப்புகளை பொதுவாக கீழ்க்‌ 
காணும்‌ ஏதேனும்‌ ஒரு முறை 
மீல்‌ அணுக முடியும்‌. (1) 
பெயரின்றி அணுகும்‌ கோப்புப்‌ 
பரிமாற்ற நெறிமுறை மூலம்‌ 
பதிவிறக்கம்‌ செய்யலாம்‌. 


archiving 


(2). கோஃபர்‌ (900௧) மூலம்‌ 
அணுகலாம்‌. (3) வைய விரிவலை 
(மயில்‌ பார்வையிடலாம்‌. 


archiving : ஆவணப்படுத்தல்‌. 


cnet ; ஆர்க்நெட்‌ : ஒரு கணினிப்‌ 
பிணையக்‌ கட்டமைப்பு. 


81௦௦ : பரப்பு. 

rea chart : பரப்புநிரல்‌ படம்‌ : 
வரைபட வகைகளுள்‌ ஒன்று. 
கடந்த நான்கு காலாண்டுகளில்‌ 
நடைபெற்ற விற்பனையின்‌ 
அளவைக்‌ குறிக்க இது போன்ற 
வரைபடத்தைப்‌ பயனபடுத்த 
லாம்‌. இருவேறு விவரக்‌ குறிப்பு 
களைக்‌ குறிக்கும்‌ இரண்டு 
கோடுகளுக்கு இடையே நிறம்‌ 
அல்லது புள்ளிகளால்‌ நிறைத்துக்‌ 
காட்டப்படும்‌ பரப்பளவு. 

area, common storage 
பொதுச்‌ சேமிப்பகப்‌ பரப்பு 

area, constant : மாறாப்‌ பரப்பு. 
3762 density : பரப்பு அடர்த்தி. 
area graph : பரப்பு வரைபடம்‌. 
area, seek : தேடு பரப்பு. 


: பகுதி தேடல்‌ : 


க்கட்‌ 
எண்ணிக்கையிலான 


area, search 
பெரும்‌ 
ஆவணத்‌ தொகுதிகளில்‌ குறிப்‌ 
பிட்ட ஒன்றைத்‌ தேர்ந்தெடுப்‌ 
பதற்காகப்‌ பரிசீலித்தல்‌. 


area, work : பணிப்‌ பரப்பு 


arithmetic coding 


argument மதிப்புரு; தரு 
மதிப்பு: ஒரு செயல்கூறு அல்லது 
செயல்முறைக்கு அழைக்கும்‌ 
நிரலிலிருந்து அனுப்பி வைக்கப்‌ 
படும்‌ மதிப்புகள்‌. 


argument list மதிப்புருப்‌ 
பட்டியல்‌. 

argument seperator : மதிப்புரு 
பிரிப்பி. 

arithmetic : எண்‌ கணிதம்‌ : 7. 


கணிதவியலின்‌ ஒரு பகுதி 
உடனிலை முழு எண்கள்‌ மற்‌ 
றும்‌ பூஜ்யம்‌ ஆகியவற்றின்‌ 
ஆய்வு தொடர்பானது. 8. கூட்‌ 
டல்‌, கழித்தல்‌, பெருக்கல்‌ மற்‌ 
றும்‌ வகுத்தல்‌ சம்பந்தப்பட்ட 
நடவடிக்கைகள்‌ தொடர்பானது. 
அல்லது இப்பணிகளைச்‌ செய்‌ 
யும்‌ கணினி கருவியின்‌ ஒரு 
பகுதி தொடர்பானது. 


arithmetic address எண்‌ 
கணித முகவரி; எண்கணித 
முகவெண்‌. 

arithmetic and logical 
operators கணித மற்றும்‌ 
தருக்கக்‌ செயற்‌ குறிகள்‌. 
arithmetic check : எண்கணிதச்‌ 
சோதனை. 


arithmetic coding கணித 
முறையாக்கம்‌ புள்ளிவிவர 
முறை தரவுகளை சுருக்கும்‌ 


arithmetic exception 


முறை. தரவுச்‌ சரங்களை 0 
முதல்‌ 9 வரை உள்ள தனி 


பதின்ம எண்ணாக மாற்றுவது. 


arithmetic exception : எண்‌ 


கணித விதிவிலக்கு 


arithmetic expression 
கணக்கீட்டுத்‌ தொடர்‌; எண்‌ 
கணிதக்‌ கோவை ஒன்று 
அல்லது கூடுதலான எண்கள்‌, 
மாறிகள்‌, செயல்கள்‌, குறியீடுகள்‌ 
அல்லது இவை இணைந்த 
கோவை. கணக்கீட்டின்‌ விளை 
வாக ஒரு தனி மதிப்பைக்‌ குறிப்‌ 
பிடுவது. 

arithmetic, fixed point 
நிலைப்‌ புள்ளிக்‌ கணக்கீடு 
arithmetic, floating decima! 
மிதவைப்‌ புள்ளிக்‌ கணக்கீடு 

: கணித 
கணித இயக்கத்தைச்‌ 
கணினிக்குச்‌ 


arithmetic instruction 
ஆணை : 
செய்யுமாறு 
சொல்கிறது. 
arithmetic-logic unit : கணிதத்‌ 
தருக்ககம்‌ : மையச்‌ செயலாக்கத்‌ 
தின்‌ ஓர்‌ அங்கம்‌. அங்கு கணித 
மற்றும்‌ தருக்கவியல்‌ நடவடிக்‌ 


கைகள்‌ நிறைவேற்றப்படு 
இன்றன. 
arithmetic operation : கணித 


வியல்‌ செயல்பாடு; எண்‌ கணித 
வினை 
களின்‌ பல்வேறு நடவடிக்கை 


எண்ணியல்‌ அளவு 


arithmetic shift 


கன்‌. இவற்றில்‌ அடிப்படை நட 
வடிக்கைகளான கூட்டல்‌ அல்‌ 
லது கழித்தல்‌, பெருக்கல்‌, வகுத்‌ 
தல்‌, தொகுத்தல்‌ கூறுபடுத்துதல்‌ 
மற்றும்‌ வேர்களை பிரித்தெடுத்‌ 
தல்‌ ஆகியவையும்‌ அடங்கும்‌. 


arithmetic operation, binary 
இருமக்‌ கணிதச்‌ செயல்பாடு 
arithmetic operator : கணிதச்‌ 
செயற்குறி : ஒரு கணக்கீட்டைச்‌ 
செய்ய கணினிக்கு கூறும்‌ குறி 
யீடு. கூட்டல்‌, கழித்தல்‌, பெருக்‌ 
வகுத்தல்‌, தொகுத்தல்‌ 
போன்ற செயல்களைக்‌ குறிப்‌ 
பிடும்‌ செயற்குறிகள்‌. 


கல்‌, 


arithmetic overflow : கணித 
மிகைவழிவு : வரையறுக்கப்‌ 
பட்ட வரம்புக்கு அதிகமாகப்‌ 
பெறப்படும்‌ மதிப்பு. ஒரு 
நான்கு இலக்க எண்‌ வகை மாறி 
யில்‌ ஐந்து இலக்க மதிப்பை 
இருத்த முனைதல்‌. 

arithmetic register : கணிதப்‌ 
பதிவகம்‌: கணித மற்றும்‌ 
அளவை இயக்கங்களைச்‌ செய்‌ 
வதற்கென்றே ஒதுக்கப்பட்ட 
பதிவகம்‌. 


arithmetic shift : கணிதவியல்‌ 
பெயர்ச்சி : ஒர்‌ எண்ணிக்கை 
யினை அடிப்படை எண்‌ ஒன்றி 
னால்‌ பெருக்கல்‌ அல்லது வகுத்‌ 
தல்‌. எடுத்துக்காட்டு: 139 10ஆல்‌ 
இருமுறை பெருக்கியதால்‌ 


arithmetic statement 


ARPANET 


கிடைப்பது 1.300 ஆகும்‌. இதில்‌ 
13 என்ற எண்‌ இரு இடங்களில்‌ 
இடப்புறப்‌ பெயர்ச்சி அடை கிறது. 


arithmetic statement : கணக்‌ 
கீட்டுக்‌ கூற்று 

arithmetic underflow : கணிதக்‌ 
குறைப்‌ பொழிவு : சரியாகக்‌ 


கூறமுடியாத அளவுக்குச்‌ சிறிய 
எண்ணாக வரும்‌ கணக்கீடு. 
arithmetic unit : கணக்ககம்‌; 
கணக்கிடும்‌ பகுதி. 


arm access : அணு குகை 


army.mil .ஆர்மி.மில்‌ 
அமெரிக்க நாட்டு ரொணு 
வத்தைச்‌ சுட்டும்‌ இணைய தள 
முகவரி. இணைய தளங்களை 
அவற்றின்‌ உள்ளடக்கங்களுக்‌ 
கேற்ப .0௱, .009, .edu, .org. ஈர்‌, 
ச, ர்‌ ஆகிய பெரும்‌ பிரிவு 
களில்‌ அடக்குகின்றனர்‌. 
அமெரிக்க இராணுவத்‌ தள முக 
வரி ஈரி என்ற பெரும்‌ பிரிவில்‌ 
அடங்குகிறது. 

ARP : ஏஆர்பி : முகவரி கண்டறி 
நெறிமுறை என்று பொருள்படும்‌ 
Address Resolution Protocol 
என்பதன்‌ தலைப்பெழுத்துச்‌ 
சுருக்கம்‌. கணினிப்‌ பிணையங்‌ 
களுக்கிடையே தகவல்‌ 
தொடர்புக்கான டிசிபீிஜஐபீ [0 
5) நெறிமுறையின்‌ ஒரு வடிவம்‌. 
ஒரு குறும்பரப்பு பிணையம்‌ 
இணையத்தில்‌ தொடர்பு 


கொள்ளும்போது. ஐபீ முகவரி 
(தருக்க முகவரியை மட்டுமே 
அறிய முடியும்‌. அப்பிணை 
யத்திலுள்ள ஒரு. கணினியின்‌ 
மெய்யான வன்பொருள்‌ (ஈதர்‌ 


நெட்‌) முகவரியை அறிந்து 


்‌ கொள்ள ஏஆர்பீ நெறிமுறை 


பயன்படுகிறது. இணையத்தின்‌ 
வழியாக ஓர்‌ ஏஆர்பீ கோரிக்கை 
பிணையத்துக்கு அனுப்பி 
வைக்கப்படும்போது, குறிப்‌ 
பிட்ட ஐபீ முகவரி கொண்ட 
கணுக்‌ கணினி தன்னுடைய வன்‌ 
பொருள்‌ முகவரியோடு பதில்‌ 
அனுப்பும்‌. வன்பொருள்‌ முகவரி 
கண்டறிதலைப்‌ பொதுவாகக்‌ 
குறித்தபோதும்‌ 
எதிர்மறைப்பணியான ஆர்‌ஏ 
ஆர்பீ (Reversed ARPயையம்‌ 
சேர்த்தே குறிக்றெது. 

ARPANET : அர்ப்பாநெட்‌' மேம்‌ 
பட்ட ஆய்வுத்திட்ட முகமைப்‌ 


ஏஆர்பியின்‌ 


பிணையம்‌: எனப்‌ பொருள்படும்‌ 
Advanced Research Projects 
Agency Network என்பதன்‌ குறும்‌ 
பெயர்‌. இது பாதுகாப்புத்‌ துறை 
இடங்கள்‌, ஆய்வு மையங்கள்‌ 
மற்றும்‌ கணினி அறிவுக்கூடங்‌ 
களை இணைக்கிறது. இதன்‌ 
நோக்கம்‌ கணினி விவரங்களைப்‌ 
ப௫ர்ந்து கொள்ளுதல்‌, மிகவும்‌ 
நம்பிக்கையான, சிக்கனமான 
கணினித்‌ தகவல்‌ தொடர்பை 
உருவாக்குதல்‌. 


ARP request 92 arrival rate 
ARP request ஏஆர்பீ | காலு ஸ௦யா்‌ : கோவை வரம்பு, 
யப த்து ee கண்டறி array dimension : கோவைப்‌ 
நெறிமுறைக்‌ கோரிக்கை என்று | ரிமாணம்‌, 

பொருள்படும்‌ Address 

Resolution Portocol Request | array element கோவை 


என்பதன்‌ சுருக்கம்‌. ஓர்‌ ஏஆர்பீ 
பொடநிவு (அல்லது பொட்ட 
லம்‌), புரவலன்‌ கணினியின்‌ (host 
computer) இணைய முகவரி 
யைக்‌ கொண்டிருக்கும்‌. கோரிக்‌ 
கையைப்‌ பெறும்‌ கணினி தனக்‌ 
குரிய ஈதர்நெட்‌ முகவரியுடன்‌ 
பதிலை அனுப்பும்‌. 

ARQ : ஏஆர்கியூ : தானியங்கு 
மீண்டும்‌ அளிப்‌ 
பதற்கான வேண்டுகோள்‌. 
Automatic Repeat request என்‌ 
பதன்‌ குறும்பெயர்‌. தரவு 
வழங்கப்படுவதை கண்‌ 


19) 


காணிக்கும்‌ பணி 


(முறையில்‌ 


கார : ஒழுங்கமை. 


arrange icons: சின்னங்களை 


ஒழுங்கமை. 

arrangement ஏற்பாடு : 
வரிசை ஒழுங்கு பொருள்‌ 
பட்டியல்‌: சொற்களின்‌ வரிசை 
யொழுங்கு அல்லது ஒரு அமை 
னில்‌ உள்ள தரவு வகைகள்‌. 
கோவை; வரிசை 
பொருள்‌ 


array 
தொடர்புடைய 
வகைகளின்‌ வரிசை, 
array and sringes : கோவை 
மற்றும்‌ சரம்‌. 


உறுப்பு; வரிசைப்‌ பொருள்‌ 
வரிசையில்‌ உள்ள ஒரு கூறு. 


array index number : கோவை 


இடஞ்சுட்டு எண்‌: வரிசை 
அடையாள எண : ஒரு வரிசை 
யில்‌ உள்ள குறிப்பிட்ட 


பொருளை அடையாளம்‌ காட்‌ 
டும்‌ இருப்பிட வரிசை எண்‌. 


array iterator : கோவை வரிசை 
இயக்கி : ஒரு வரிசையில்‌ உள்ள 
ஒவ்வொரு பொருளிலும்‌ புகுந்து 
இயக்கத்தைச்‌ செய்யும்‌ ஒரு 
பணி. 


array processor : கோவைச்‌ 
செயலி; வரிசைச்‌ செயலி 
அணி (ஈவ்‌ கணக்குகளை 
சாதாரணக்‌ கணினிகளைவிட 
விரைவாகச்‌ செய்யக்‌ கூடியது. 


array reference : கோவைக்‌ 
குறிப்பி ; வரிசைக்‌ குறிப்பு : எந்த 
வரிசையிலும்‌ அணுகக்‌ கூடிய 
சிறப்புத்‌ தரவு மதிப்பு. 


arrival rate : வருகை வீதம்‌ 
குறிப்பிட்ட அளவு நேரத்தில்‌ 
தரவு தொடர்புச்‌ சாதனத்தில்‌ 
எவ்வளவு தரவுகள்‌ அல்லது 
எழுத்துகள்‌ வருகின்றன எனும்‌ 
வீதம்‌. 


arrow key 


கார key : அம்புக்குறி விசை : 
கணினித்‌ திரையில்‌ தோன்றும்‌ 
அல்லது 
தேர்வுப்பட்டியல்‌ 


சுட்டுக்‌ குறியை 
விருப்பத்‌ 
களில்‌ தேர்வுக்‌ குறியை மேல்‌ 
மோக, பக்கவாட்டில்‌ நகர்ந்து 
வதற்குப்‌ 
மோல்‌, கர்‌, வலம்‌, இடம்‌ நோக்கிய 


பயன்படக்கூடிய, 


தடக்‌ தத்‌, ப 
அர்புக்குறி இ ப்பட்ட விசைகள்‌. 


article கட்டுரை; செய்திக்‌ 
குறிப்பு ்‌ இணையத்தில்‌ செய்திக்‌ 
குழுவில்‌ (1ஸ5- ௦00) வெளி 
யிடப்பட்டுள்ள ஒரு செய்திக்‌ 
தறிப்பு. கடிதம்‌ என்றும்‌ கூறப்‌ 
படுவதுண்டு. 


article selector கட்டுரை 


தேர்வி. 


artificial inteligence (Al) 

செயற்கை நுண்ணறிவு : ஒரு 
எந்திரம்‌ எவ்வளவு அறிவுத்‌ 
திறனுடன்‌ இருக்க முடியும்‌ 
என்பதை விளக்கும்‌ கணினி 
அறிவியலின்‌ ஒரு பிரிவு. பகுத்‌ 
தறிதல்‌, கற்றல்‌ போன்ற மனித 
அறிவுத்திறனோடு 
புடைய செயல்களைச்‌ செய்யும்‌ 
திறனோடு 


தொடர்‌ 
கருவி ஒன்றின்‌ 
தொடர்புடையது. 


artificial language : செயற்கை 
மொழி: வசையறை செய்யப்‌ 
பட்ட விதிகளை அடிப்படை. 
யாகக்‌ கொண்ட மொழி - இவ்‌ 


artificial neural network 


விதிகள்‌ அதன்‌ பயன்பாட்டுக்கு 
முன்‌ உருவாக்கப்பட்டதாகும்‌. 
இது இயற்கையான மொரிக்கு 
வேறுபட்டதாகும்‌. 

artificial life : செயற்கை உயிர்‌ : 
வாழும்‌ உயிரினங்களின்‌ நடந்தை 
யில்‌ சில கூறுகளை போலச்‌ 
செய்யும்‌ கணினி அமைப்புகவ்‌ 
பற்றிய ஆய்வு. ஒரு முறிப்பிட்ட 
பணியை நிறைவேற்ற வ்ழதப்‌ 
நிரல்‌, அதன்‌ 
திறனை அடிப்படையாகத்‌ 


பட்ட செயல்‌ 


கொண்டு, தகவமைத்தல்‌, 


இனம்‌ 


த ன தடம்‌ 
பெருக்குதல்‌ போன்ற மவலிதப்‌ 


தப்பிப்‌ பிழைத்தல்‌, 
பண்புகளின்‌ மொத்த நடவடிக்‌ 
கைகளையும்‌ மேற்கொள்ளூமாறு 
செய்ய முடியும்‌. இந்த நிரல்கள்‌ 
ஒரு சிக்கலுக்கு மிகச்சரியான 
தீர்வு கிடைக்கும்வரை தம்மைத்‌ 
தாமே தொடர்ந்து மாற்றிக்‌ 
கொள்கின்றன. இத்தகைய நிரல்‌ 
களை இயக்கமும்‌ கணினி முறை 
மைகளை செயற்கை உயிர்‌ 


என்கின்றனர்‌. 


artificial network : செயற்கைப்‌ 


பிணையம்‌. 


artificial neural network 

செயற்கை நரம்புசார பிணையம்‌ : 
மனிதனின்‌ மூளையும்‌ நரம்பு 
மண்டலமும்‌ ஒரு பிணையம்‌ 
(network) செயல்‌ 
படுகின்றன. மனித உடலில்‌ 


போலவே 


அ அ பபப ப ப ப அ அ அ ப ப - ,- அ  பப்பபபயயயயமய ய பயம்‌ 


Artline 


ascending order 


செயல்படும்‌ இந்தப்‌ பிணையத்‌ 
நின்‌ தொழில்‌ நுட்ப அடிப்படை 
யில்‌ ஒரு கணினிப்‌ பிணை 
யத்தை உருவாக்க ஆய்வுகள்‌ 
நடைபெற்று வருனெறன. மனித 
நரம்பு மண்டலப்‌ பிணையக்‌ 
கருத்தமைவின்‌ அடிப்படையில்‌ 
கணினியில்‌ ஒரு குறிப்பிட்ட 
பணிக்கான மென்பொருளைச்‌ 
செயல்‌ படுத்தக்கூடிய செயற்கை 
நுண்ணறிவு அமைப்பினை 
நரம்பு சார்பிணையம்‌ என்று 
அழைக்கலாம்‌. 


Aine : ஆர்ட்‌ லைன்‌; ஒரு 
வரைகலை மென்பொருள்‌ 
ஐபிஎம்‌. சார்பு நுண்கணினி 
களில்‌ பயன்படுத்துவதற்கு ஏற்ற 
விளக்‌ கமுூறை வரைகலை மென்‌ 
பொருள்‌. அளவெடுக்கக்கூடிய 
எழுத்துகள்‌, 
சாயல்கள்‌, 


(மப்பரிமாணச்‌ 
ஒரு உருவத்தை 
வேறொன்றாக மாற்றும்‌ பணி 
போன்ற பல அம்சங்கள்‌ இதில்‌ 
உள்ளன. 


artwork : வரைகலை வேலை : 
வரி ஓவியங்கள்‌ போன்ற வரை 


குலை வேலைகளைச்‌ செய்தல்‌. 


ARTSPEAK : பேச்சுக்‌ கலை 
அனுபவமற்ற பயனாளர்‌ கணினி 
வரைவுகளை வரை கருவியில்‌ 
உருவாக்க உதவுவது. 


அமெரிக்க 
எனப்‌ 


ASA ஏஎஸ்‌ஏ 


புள்ளியியல்‌ சங்கம்‌ 


பொருள்படும்‌ American 
Statistical Association என்பதன்‌ 
குறும்பெயர்‌. 

ASCC 
தொடர்‌ செயல்‌ கூட்டுறு கணிப்‌ 
பான்‌ பொருள்படும்‌ 
Automatic Sequence Controlled 
Calculator என்பதன்‌ குறும்‌ 
பெயர்‌. இது ஹார்வர்டு பல்கலை 


: ஏஎஸ்சிசி : “தானியங்கு 


எனப்‌ 


கழகத்தில்‌ ஹோவர்டு அய்க்கன்‌ 
ஆணைப்படி உருவாக்கப்‌ 
பட்டது. 194/இல்‌ 
செய்யப்பட்டது. காந்த நாடா 
ஆணை 


நிறைவு 


ஒன்றில்‌ சேமிக்கப்பட்ட 


களைப்‌ பயன்படுத்துவது. 


ஹார்வர்டு மார்க்‌ என்றும்‌ 


அழைக்கப்பட்டது. 

ascender : ஏற்றி : கழ்வரிசை 
எழுத்துகளின்‌ ஒரு பகுதி எழுத்‌ 
தின்‌ முக்கிய பகுதிக்கு மேலே 
நீளுதல்‌. 


ascending ஏறுமுகமாய 
வரிசைப்படுத்தல்‌ : பட்டியல்‌ 


உறுப்புகளை ஏறுமுக வரிசை 
யில்‌ வரிசைப்படுத்தும்‌ முறை. 


ascending order ஏறுமுக 
வரிசை : வறுவரிசை என்பது ஒரு 
பட்டியலிலுள்ள உறுப்புகளை 
சிறியதில்‌ தொடங்கி பெரியதில்‌ 
முடியுமாறு வரிசைப்படுத்து 
வது. எடுத்துக்காட்டாக / முதல்‌ 
10 வரை, ௮ முதல்‌ ஓன்‌ வரை 
அடுக்குவது. ஒரு குறிப்பிட்ட 


85011 


ASCII transfer 


தொகுப்பில்‌ 
இத்தகைய அசர வரிசையை 
முடிவு மிகவும்‌ 


சிக்கலானது. எடுத்துக்காட்டாக, 


பயன்பாட்டுத்‌ 
செய்வது 


எண்களை எழுத்துகளுக்கு முன்‌ 
னால்‌ வைப்பதா பின்னால்‌ 
வைப்பதா, இட வெளிகளை 
(spaces) 
ஆங்கிலத்தைப்‌ பொறுத்தவரை 
பெரிய எழுத்து, சிறிய எழுத்துச்‌ 


சிக்கல்‌ உண்டு. ஆஸ்க்கி அட்ட 


எங்கு சேர்ப்பது? 


வணையின்‌ எண்‌ மடிப்பு அடிப்‌ 


படையில்‌, ஆங்கிலச்‌ சிறிய 
எழுத்து, பெரிய எழுத்தை விட 


அதிக மதிப்புக்‌ கொண்டது. 


ASC!! : அஸ்கி : தகவல்‌ பரி 
மாற்றத்துக்கான அமெரிக்கத்‌ 
தரக்‌ குறிமூறை எனப்‌ பொருள்‌ 
படும்‌ American Standard Code 
for Information Interchange 
என்பதன்‌ குறும்‌ பெயர்‌. ஏழு 
துண்மியுள்ள இந்தக்‌ குறியீடு 
பல்வேறு வகையான சாதனங்‌ 
களுக்கிடையே தரவுப்‌ பரி 
மாற்றத்துக்கு உதவுகிறது. 

ASCIi character set : ஆஸ்கி 
எழுத்துத்‌ தொகுதி : இரும 
இலக்கங்களில்‌ ஏழு துண்மி 
(பிட்‌) குறிப்பிடப்படுகின்ற 
ஆஸ்கிக்‌ குறியீடுகள்‌. 0 முதல்‌ 437 
வரை அவற்றின்‌ ஆஸ்க்‌ 
மதிப்பு இருக்கும்‌. பெரும்‌ 
பாலான கணினிகளில்‌ எட்டு 
துண்மி (பிட்‌) களால்‌ ஆன விரி 


வாக்கப்பட்ட ஆஸ்கி குறியீடு 
பயன்படுத்தப்படுகிறது. அதில்‌ 
கூடுதலாக 128 எழுத்துகளும்‌ 
குறியீடுகளும்‌ அடங்கியுள்ளன. 
பிறமொழி எழுத்துகள்‌, 
வரைகலைக்‌ குறியீடுகளைக்‌ 
கொண்டுள்ளன. 


த file : ஆஸ்கிக்‌ கோப்பு 

ஆஸ்‌ எழுத்து வடிவங்களில்‌ 
உருவாக்கப்பட்ட ஆவணம்‌. 
எழுத்துகள்‌, எண்கள்‌, நிறுத்தற்‌ 
குறிகள்‌, இடவெளிகள்‌, புதுவரிக்‌ 
குறியீடுகள்‌ இவற்றைக்‌ கொண் 
டிருக்கும்‌. ரில வேளைகளில்‌ 
தத்தல்‌ (18) இட வெளிகள்‌ 
மற்றும்‌ கோப்பிறுதிக்‌ குறியை 
யும்‌ கொண்டிருக்கும்‌. ஆனால்‌ 
வடிவமைப்பு (formatting) 
விவரங்கள்‌ எதையும்‌ கொண் 
டிருக்காது. இத்தகைய கோப்பு, 
உரைக்‌ கோப்பு (text file) 
எனவும்‌, மட்டுமுள்ள 
கோப்பு (லம மடு 1/6) எனவும்‌ 


உரை 


அழைக்கப்‌ படுகிறது. 


ASCII transfer : ஆஸ்கி அனுப்‌ 
புகை ; ஆஸ்கிப்‌ பரிமாற்றம்‌ : 
மின்னணுத்‌ தகவல்‌ பரிமாற்றத்‌ 
தில்‌ ஓர்‌ உரைக்‌ கோப்பினை 
அனுப்புவதற்கு ஏற்ற படிவ 
முறை. இத்தகைய பரிமாற்ற 
முறையில்‌ பிணையத்திற்கும்‌, 
பிணையத்திலிருந்தும்‌ தகவல்‌ 
அனுப்பி வைக்க உலகப்‌ பொது 
குறியீட்டுத்‌ தொகுதி 


வான 


250ே!! sort order 


assembler 


அடிப்படையில்‌ எழுத்து மாற்றம்‌ 


செய்யப்படுகிறது. 

கி sort order ஆஸ்கி 
வரிசையாக்கம்‌ 

ASCII string : ஆஸ்கி சரம்‌ : 


லெ நிரலாக்க மொழிகளில்‌ 
குறிப்பிட்ட ஓர்‌ எழுத்துடன்‌ 
(NULL) முடியும்‌ சரம்‌. ஆஸ்‌ 
மதிப்பு சுழி (பூஜ்யம்‌) யாக 
இருக்கும்‌ எண்மி (பைட்‌), சர 
ஈற்று எழுத்தாகும்‌. 

ASIC 
குறித்த 


ஏஎஸ்‌ஐசி (அசிக்‌) : 
பயன்பாட்டு ஒருங்‌ 
கிணைப்பு மின்சுற்று என 
பொருள்படும்‌ Application 
Specific Integrated Circuit என்‌ 
பதன்‌ மகுறும்பெயர்‌. ஒரு 
குறிப்பிட்ட பயன்பாட்டுக்காக 
உருவாக்கப்பட்ட சிப்பு. மற்ற 
சிப்புகளைவிட இதை விரை 
வாக உருவாக்கலாம்‌. மாற்றங்‌ 
களையும்‌ எளிதாகச்‌ செய்யலாம்‌. 


ASIS 
தகவல்‌ 


ஏஎஸ்‌ ஐஎஸ்‌; அசிஸ்‌ : 
அறிவியலுக்கான 
அமெரிக்க சங்கம்‌ என்பதைக்‌ 
முறிக்கும்‌ Amencan Society for 
information Science என்பதன்‌ 
குறும்‌ பெயர்‌. 
ASM 
மேலாண்மைச்‌ 
பதைக்‌ குறிக்கும்‌ Association for 
Systems Management என்பதன்‌ 


ஏஎஸ்‌எம்‌ : 
சங்கம்‌ 


என்‌ 


குறும்பெயர்‌. 


aspect card : ஆவண எண்‌ 
அட்டை : தகவல்‌ பெறும்‌ அமை 
வில்‌ உள்ள ஆவணங்களின்‌ 
எண்கள்‌ அடங்கிய அட்டை. 


aspect - oriented program - 
ming விவரண நோக்கு 
நிரலாக்கம்‌. 


aspect ratio : வடிவ விகிதம்‌ : 
ஒரு கணினி வரைபடத்தில்‌ காட்‌ 
சித்திரை அல்லது பட வரம்பின்‌ 
உயரத்துக்கும்‌, அகலத்துக்கும்‌ 
உள்ள விகிதம்‌. 

ASR : ஏஎஸ்‌ஆர்‌ : தானியங்கு 
முறையில்‌ செய்தி அனுப்புதல்‌ 
மற்றும்‌ பெறுதலுக்கான 
Automatic Send/Recewe என்பதன்‌ 
குறும்பெயர்‌. 

assemble : இணை; தொகு : 
கணினி நிரல்‌ தொருப்பு ஒன்றுக்‌ 


காக தரவுகளை சேகரித்து, 
பொருட்படுத்தி ஒருங்கிணைத்‌ 
தல்‌. தரவுகளை கணினி 


மொழிக்கு மாற்றி, அதனை 
கணினி பின்பற்றுவதற்காக 
இறுகி நிரல்‌ தொகுப்புக்குள்‌ 
இணைத்தல்‌. 

assembler : சில்லு மொழி 
மாற்றி: சிப்பு மொழி பெயர்ப்பி : 
இது ஒரு மொழி பெயர்ப்பி. 
கணினியைக்‌ கையாளும்‌ ஒருவர்‌ 
தயாரித்த எந்திர மொழியில்‌ 
இல்லாத நிரல்களை ஏற்று, 
அதனை கணினி பயன்படுத்தக்‌ 


assembler directive 


கூடிய எந்திர மொழி 
வடிவத்துக்கு மாற்றுவது. 
assembler directive : சிப்பு 
மொழி மாற்றி நெறியுறுத்தம்‌ : 
ஒரு சிப்பு மொழி நிரலில்‌ 
மாற்றி. இதனை 
அடையாளம்‌ கண்டு அதன்படி 
செயல்படும்‌. 


தரப்படும்‌ 


assembling : தொகுத்தல்‌ : ஒரு 
குறியீட்டு ஆதார மொழி நிரல்‌ 
தொகுப்பை ஒன்றின்‌ பின்‌ 
ஒன்றாக எந்திர மொழியாக ஒரு 
கணினியில்‌ மாற்றும்‌ 
தன்னியங்கு நடைமுறை. 
855மம்டு : தொகுப்பு; சேர்ப்பு : 
ஒருங்கிணைந்த மின்சுற்றை 
கம்பிகளால்‌ இணைத்து ஒரு 
அமைப்புக்குள்‌ கொண்டு வரும்‌ 
செயல்‌. 


assembly language : சில்லு 
மொழி; சிப்பு மொழி: இலக்கக்‌ 
குறியீட்டு ஆணைகளுக்குப்‌ 
பதிலாக குறியீட்டுச்‌ சொற்களை 
(mneumonic codes) கொண்டு 
எழுதப்படும்‌ கணினி மொழி, 


assembly fisting : தொகுப்புப்‌ 
- பட்டியல்‌: தொகுப்பி ஒன்றினால்‌ 


தயாரிக்கப்பட்ட அச்சுத்‌ 
தயாரிப்பு. 
assembly programme 


தொகுப்பு மொழி நிரல்‌: சிப்பு 
மொழி நிரல்‌. 


assertion : 


associate 


உறுதிப்படுத்துதல்‌ : 
மதிப்பீட்டை உண்மையாக்கும்‌ 
ஒரு பூலியன்‌ வாக்கியம்‌. 


3551 : மதிப்பிருத்து; குறித்தளி. 
assigned number குறித்‌ 
தளித்த எண்‌. 


355/ரா ஈacr௦ : குறுநிரல்‌ குறித்தளி. 
88519௩௱௦( : குறித்தளித்தல்‌; 
மதிப்பிருத்தல்‌. 
assignment operator : மதிப்‌ 
பிருத்தும்‌ செயற்குறி; மதிப்பிருத்‌ 
தும்‌ செய்முறைக்‌ குறி; மதிப்‌ 
பிருத்தும்‌ இயக்கி : ஒரு மாறியில்‌ 
(Variable) அல்லது ஒரு தரவுக்‌ 
குழுவில்‌ (0819 structure) ஒரு 
மதிப்பை இருத்தி வைக்கப்‌ 
பயன்படும்‌ செயற்குறி அல்லது 
குறியீடு. பெரும்பாலும்‌ - என்‌ 
னும்‌ அடையாளம்‌ இப்பணிக்‌ 
குப்‌ பயன்படுத்தப்‌ படுகிறது. 
assignment statement : மதிப்‌ 
பிருத்தல்‌ கூற்று: ஒரு மாறியில்‌ 
(ஸகாiable) ஒரு குறிப்பிட்ட 
மதிப்பினை இருத்தப்‌ பயன்‌ 


படும்‌ கட்டளை. 


associate உறவுபடுத்து; 
தொடர்புறுத்து : ஒரு கோப்பின்‌ 
குறிப்பிட்ட வகைப்பெயர்‌ 


(tension) ஒரு குறிப்பிட்ட 
பயன்பாட்டுத்‌ தொகுப்புடன்‌ 
உறவுடையது என்று இயக்க 
முறைமை (௦peration system) 
-க்கு அறிவித்தல்‌. ஒரு கோப்‌ 


associated document 


associative computer 


பினைத்‌ திறக்கும்போது, அக்‌ 
கோப்பின்‌ வகைப்பெயர்‌ 
அடிப்படையில்‌ குறிப்பிட்ட 
பயன்பாடு முதலில்‌ ெக்கப்‌ 
பட்டுப்‌ பிறகு அந்தக்‌ கோப்பு 
அந்தப்‌ பயன்பாட்டினுள்‌ 
திறக்கப்படும்‌. எடுத்துக்‌ 
காட்டாக, விண்டோஸ்‌ இயக்க 
முறைமையில்‌ .00௦ என்னும்‌ 
வகைப்‌ பெயருள்ள கோப்பு 
களைத்‌ திறக்க ஆணையிட்டால்‌, 
முதலில்‌ வேர்டு இயக்கப்பட்டு 
அதனுள்‌ அக்கோப்பு திறக்கப்‌ 
படுவதைக்‌ காணலாம்‌. 
associated document 
இணைவு ஆவணம்‌. 
Association for Computing 
Machinery (ACM) : கணினி 
எந்திரவியலார்‌ சங்கம்‌ : 1947ஆம்‌ 
ஆண்டு உருவாக்கப்பட்ட 
அமைப்பு. தகவல்‌ தொழில்‌ 
நுட்ப வல்லுநர்களின்‌ அறிவு 
மற்றும்‌ தொழில்நுட்ப 
மேதமையை மேம்‌ படுத்துவதை 
தோக்கமாகக்‌ கொண்டு இச்‌ 
சங்கம்‌ அமைக்கப்பட்டது. 
Association for Systems 
Management (ASM) முறைமை 
மேலாண்மைச்‌ சங்கம்‌ 
முறைமை மேலரீண்மை மற்றும்‌ 
தகவல்‌ செயலாக்கத்‌ துறையில்‌ 
விரைவாக ஏற்படும்‌ வளர்ச்சி 
மாற்றம்‌ ஆகியவற்றை உறுப்பி 
னர்களுக்கு அறிமுகப்படுத்தலில்‌ 


ஈடுபடும்‌ பன்னாட்டுச்‌ சங்கம்‌. 
1947இல்‌ இச்சங்கம்‌ ர 
வாக்கப்பட்டது. அது ஐந்து 
தொழில்‌ நுணுக்கப்‌ பகுதிகளைக்‌ 
கொண்டது. தரவுப்‌ பரிமாற்றம்‌ 
தரவு செயலாக்க மேலாண்மை, 
தரவு முறைமை, முறைமைக்குத்‌ 
திட்டமிடல்‌ மற்றும்‌ எழுத்து 
மூலமான தகவல்‌ பரிமாற்றம்‌. 
உறுப்பினர்கள்‌ இப்பிரிவுகளில்‌ 
ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்‌ 
பட்ட பிரிவுகளைச்‌ சேர்ந்தவர்‌ 
களாக இருக்கலாம்‌. 
Association of C and C++ 
ப5௨5 : சி மற்றும்‌ சி** பயனா 
ளர்கள்‌ சங்கம்‌: கணினி நிரலாக்க 
மொழிகளான சி, சி4* மற்றும்‌ 
அவற்றின்‌ உறவு மொழிகளில்‌ 
ஆர்வமுள்ளவர்களின்‌ சங்க 
அமைப்பு. இம்மொழிகளின்‌ 
தொழில்முறை நிரல்‌ வரை 
வாளர்கள்‌, இவற்றின்‌ மொழி 
மாற்றிகளை (compilers) 
உருவாக்கும்‌/விற்பனை செய்யும்‌ 
வணிகர்கள்‌, தொழில்‌ முறை 
அல்லாத நிரல்‌ வரைவு ஆர்‌ 
வலர்கள்‌ ஆகியோர்‌ இச்சங்க 
உறுப்பினர்கள்‌. 

associative array சார்புக்‌ 
கோவை : கணினி பெர்ல்‌ (றா) 
மொழியில்‌ஒரு தரவு இனம்‌: 
associative computer : சார்புக்‌ 
கணினி : சார்பு நினைவகத்தைக்‌ 
கொண்ட கணினி. 


associative dimensioning 


associative dimensioning : சார்‌ 
புப்‌ பரிமாணம்‌ அமைத்தல்‌ : பரி 
மாணப்‌ பொருள்களில்‌ பயனாளர்‌ 
செய்யும்‌ மாற்றங்‌ களுக்கேற்ப 
நிரலானது தானாகவே பரி 
மாணப்‌ பொருள்களில்‌ மாற்றம்‌ 
செய்து கொள்ளும்‌ செயல்முறை. 
associative memory: சார்பு 
நினைவகம்‌ : ஒரு சேமிப்புச்‌ 
இதன்‌ சேமிப்பு 
இருப்பிடங்களை அவற்றின்‌ 
உள்ளடக்கங்களைக்‌ கொண்டே 
அடையாளம்‌ காண முடிறெது. 


சாதனம்‌. 


associative retrieval : சார்பு 
மீட்பு; இணை மீட்பு. 
associative store சார்புறு 
சேமிப்பு, 

associative storage : சார்பு 


சேமிப்பு : இதன்‌ நினைவிடங்கள்‌ 
அதன்‌ உள்ளடக்கத்தினால்‌ அறியப்‌ 
படுகின்றன. (இது பெரும்‌ 
பாலான கணினி சேமிப்புகளில்‌ 
பெயர்‌ அல்லது எண்ணால்‌ 
நினைவிடத்தைக்‌ குறிப்பிடு 
வதற்கு மாறானது). உள்ளடக்க 
முகவரி நினைவகம்‌ என்றும்‌ 
தேடல்‌ நினைவகம்‌ என்றும்‌ 
குறிப்பிடப்படுகின்றன. 
assumed decimal point 
எடுபதின்மப்‌ புள்ளி; கற்பனைப்‌ 
பதின்மப்‌ புள்ளி. 

stable: நிலையற்ற : மின்னணு 
மின்‌ சுற்றுகளில்‌ மாறிக்‌ 


asymmetrical transmission 


கொண்டிருக்கும்‌ நிலை. ஒரு 
நிலையில்‌ இருந்து தொடர்ச்சி 
யாக வேறொரு நிலைக்கு மாறிக்‌ 
கொண்டே இருத்தல்‌. மின்‌ 
னணுக்‌ கடிகாரங்களில்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ நேரம்‌ அமைக்‌ 
கும்‌ மின்னணுச்‌ சாதனம்‌ மற்றும்‌ 


கணினி கடிகாரத்துக்கும்‌ 
இதுவே அடிப்படை. 
asterisk : உடுக்குறி : பல 


கணினி மொழிகளில்‌ பெருக்‌ 


கல்‌ செயற்குறியாக பயன்படும்‌ 
குறியீடு. 
astomisher : வியப்பாளி. 


astronomy வானவியல்‌ 

நட்சத்திரங்கள்‌, கோள்கள்‌ பற்றி 
மின்னணுத்‌ தகவல்‌ தொடர்பு 
முறையில்‌ ஆராயும்‌ அறிவியல்‌. 


asymmetrical transmission : 
செஞ்சீரிலா செலுத்துகை; சமச்‌ 
சீரற்ற அனுப்பீடு : அதிவேக 
இணக்கிகளில்‌ (௦5) பயன்‌ 
படுத்தப்படும்‌ அனுப்பீட்டு 
முறை. குறிப்பாக வினாடிக்கு 
9,600 துண்மி(பிட்‌)கள்‌, அதற்கும்‌ 
அதிகமாக அனுப்பவல்ல 
இணக்கிகளில்‌ இம்முறை செயல்‌ 
படுத்தப்படுகிறது. இம்முறை 
யில்‌ ஒரே நேரத்தில்‌ தகவலை 
வெளிச்‌ செலுத்தவும்‌ உள்வாங்க 
வும்‌ முடிடிம்‌. தொலைபேசித்‌ 
தகவல்‌ தடத்தின்‌ அலைக்‌ 
கற்றையை இரு பாதைகளாக்கி 


asymmetric digital 


ஒன்றில்‌ 300 முதல்‌ 450 துண்மிகள்‌ 
(வினாடிக்கு) வரையும்‌ இன்‌ 
னொரு பாதையில்‌ 9,000 துண்மி 
கள்‌ அல்லது அதற்கும்‌ அதிக 
மான வேகத்தில்‌ தகவல்‌ பரி 
மாற்றம்‌ நடைபெறும்‌. 


asymmetric digita! subscriber 
நற : செஞ்சீரிலா இலக்கமுறை 
சந்தாதாரர்‌ தகவல்‌ தடம்‌ 

சாதாரணமான முறுக்கிய 
இணை தொலை பேசிச்‌ செப்புக்‌ 
கம்பிகள்‌ வழியாகவே ஒளிக்‌ 
சமிக்கை உட்பட 
இலக்க முறைத்‌ 
தகவல்‌ தொடர்பைச்‌ சாத்திய 
மாக்கும்‌ வகையில்‌ தொழில்‌ 


காட்‌ தச்‌ 
மிருவேசு 


நுட்பமும்‌ சாதனங்களும்‌ மேம்‌ 
பட்டுள்ளன. இறங்கு திசையில்‌ 
துண்மி 
(மெகாபிட்‌)கள்‌ வரையிலும்‌, 
ஏறு திசையில்‌ 800 கிலோ துண்மி 


வினாடிக்கு. மெகா 


(பிட்‌/கள்‌ வரையிலும்‌ தகவல்‌ 
பரிமாற்றம்‌ இயலும்‌. 
asymmetric key cryptography : 


ஒழுங்கற்ற விசை, மறைக்‌ 
குறியியல்‌. 
asymmetric modem : ஒருங்‌ 


கிலா இணக்கி (மோடெம்‌) : 
இருபுற தகவல்‌ பரிமாற்றம்‌ 
செய்யும்‌ மோடெம்‌. வெவ்‌ 
வேறு திசைகளில்‌ வெவ்வேறு 
வேகத்தில்‌ தகவல்களை அனுப்‌ 
பக்‌ கூடியது. சான்றாக ஒப்புதல்‌ 
கீள்‌ ஒரு இசையில்‌ மெதுவாக 


asynchronous computer 


அனுப்பப்படும்‌. ஆனால்‌ தக 
வல்‌ அதிக வேகத்தில்‌ வேறொரு 
திசையில்‌ அனுப்பப்படும்‌. 


asymmetric multiprocessing: 
ஒருங்கிலா பல்முனைச்‌ செய 


லாக்கம்‌ : ஒரு மையச்‌ செய 
லகம்‌ குறிப்பிட்ட பணிக்கு 
மட்டும்‌ என்று ஒதுக்கப்‌ 


பட்டுள்ள பல்பானை செயலாக்க 
வடிவமைப்பு, 


asymmetric system : ஒழுங்‌ 
கிலா முறைமை பெரிய 
பாகங்கள்‌ அல்லது தன்மைகள்‌ 
வெவ்வேறாக உள்ள கணினி 
அமைப்பு. ஒளிக்காட்டி நெருக்கு 
தலில்‌, தகவல்களை நெருக்கு 
வதற்கு அதிகக்‌ கருவிகள்‌ 
தேவைப்படுகின்ற அமைவு. 


asynchronous : நேரச்சீரிலி : 
ஒரு வகை தரவுத்‌ தொடர்புடன்‌ 
தொடர்புடையது. எழுத்துகள்‌ 
அனுப்பப்படும்‌ பொழுது 
ஒன்றுக்கும்‌ மற்றொன்றுக்கும்‌ 
இடையே மாறுபடும்‌ நேர 
இடைவெளி கொண்டது. 


asynchronous communi- 
ion : ஒத்தியங்காத்‌ தகவல்‌ 
தொடர்பு; நேரச்‌ சீரற்ற தொடர்பு; 
ஒத்திசைவில்லாத தகவல்‌ 
தொடர்பு. 

asynchronous computer 
நேரச்‌ சீரற்ற கணினி : முன்‌ 


செயல்‌ நிறைவடைந்தால்‌ 


asynchronous data 


asynchronous protocol 


உருவாக்கப்படும்‌ சமிக்கை 
யைத்‌ தொடர்ந்து அல்லது 
செயலாக்கத்துக்குச்‌ சாதனம்‌ 
கிடைக்கும்பொழுது அடுத்த 
செயல்‌ தொடரும்‌ கணினி. நேர்ச்‌ 
சாக கணினிக்கு இது மாறானது. 


asynchronous data trans- 
௱/5510ஈ : நேரச்‌ சீரிலா தகவல்‌ 
அனுப்புகை; ஒத்தி யங்கா 


தகவல்‌ அனுப்புகை. 

asynchronous device : நோச்‌ 
சீரற்ற சாதனம்‌ : தகவல்‌ தொடர்பு 
கொள்ளும்‌ கணினி அமைப்புக்கு 
வெவ்வேறு இடைவெளிகளில்‌ 
சமிக்கைகளை அனுப்பிடும்‌ சாதனம்‌. 


asynchronous input : ஒத்தி 
யங்கா உள்ளீடு; நேரச்சீரிலா 
உள்ளீடு : கணினியின்‌ நேரச்சீரி 
லா உள்ளீட்டுத்‌ தகவல்‌. 


asynchronous mode : நேரச்‌ 
சீரிலா பாங்கு : ஒரு செயல்‌ 
முடிந்த பிறகே அடுத்ததைத்‌ 
தொடங்க அனுமதிக்கும்‌ முறை 
யில்‌ செயலாற்றும்‌ கணினி, ஒரே 
நேரச்சீர்க்‌ கணினியில்‌ உள்ளது 
போல்‌ ஒரு செயலைச்‌ செய்ய 
அடுத்த நேரத்‌ தொடக்கம்‌ வரை 
காத்திருக்க வேண்டியதில்லை. 


asynchronous operation 
ஒத்தியங்காச்‌ செயல்பாடு : கடி 


காரம்‌ போன்ற ஒரு நேரச்‌ 
சாதனத்தை சாராமல்‌ தனித்‌ 
இயங்கப்‌ இ : 

தியங்கும்‌ ஒரு செயல்பாடு. 


எடுத்துக்காட்டாக, இரண்டு 
இணைக்கிகள்‌ தமக்குள்‌ ஒத்தியங்‌ 
காத்‌ தகவல்‌ பரிமாற்றம்‌ செய்து 
கொள்ளும்போது நேரக்‌ கணக்‌ 
ன்படி தகவலை அனுப்பு 
வதில்லை. தொடங்கு, நிறுத்து 
என்னும்‌ சமிக்கையை ஒன்றுக்‌ 
கொன்று அனுப்பி தமக்குள்‌ 
சீராகத்‌ தகவலை பரிமாறிக்‌ 
கொள்கின்றன.  ஓத்தியங்கு 
செயல்பாட்டுடன்‌ ஒப்பிடுக. 


asynchronous procedure call : 
ஒத்தியங்காச்‌ செயல்முறை 
அழைப்பு : செயல்பட்டுக்‌ 
கொண்டிருக்கும்‌ ஓர்‌ நிரல்‌ 
ஒரு செயல்கூறு 
இயக்கப்படுவதற்கான நிபந்‌ 
தனைகள்‌ நிலவும்போது, அச்‌ 
செயல்கூறு அழைக்கப்பட்டுச்‌ 


தொடரில்‌, 


செயல்படுத்தப்படும்‌. அந்த 
நிரல்‌ தொடர்‌ இயங்காத 


போதும்‌, அதேபோன்ற நிபந்‌ 
தனைகள்‌ நிலவுமெனில்‌, இயக்க 
முறைமையின்‌ கருவகம்‌ (Kernel) 
ஒரு மென்பொருள்‌ குறுக்கீட்டை 
நேரடியாக வழங்கி, அந்த நிரல்‌ 
தொடரை இயக்கி அதிலுள்ள 
செயல்‌ கூற்றையும்‌ அழைத்துச்‌ 
செயல்படுத்தும்‌. 


asynchronous protocol : நேரச்‌ 
சீரிலி நெறிமுறை : நேரச்‌ சீரிலா 
முறையில்‌ தகவல்‌ அனுப்பு 
வதைக்‌ கட்டுப்படுத்தும்‌ தகவல்‌ 
தொடர்பு நெறிமுறை. 


பெ பப்ப பபபல பப்ப ப பபப பப்ப படப்பட பபப வப்ப்‌ 


asynchronous terminal 


asynchronous terminal 
ஒத்தியங்கா முனையம்‌: நேரச்‌ 
சீரிலா முனையம்‌. 
Asynchronous Transfer Mode : 


நேரச்‌ சீரிலா பரிமாற்றுப்‌ பாங்கு. 


asynchronous transmission : 
நேரச்‌ சீரிலா அனுப்புகை : ஒவ்‌ 
வோர்‌ எழுத்தும்‌ தனித்‌ 
தன்னிறைவு அலகாக அமைந்து 
தனக்கென தொடக்க, முடிவு 
துண்மிகளைக்‌ கொண்டதாக 
தரவுகளை அனுப்பும்‌ முறை, 
ஒவ்வொரு எழுத்துக்கும்‌ இடை 
யில்‌ உள்ள இடைவெளி வெவ்‌ 
வேறாக இருக்கும்‌. கணினிக்‌ 
கும்‌, மோடெத்துக்கும்‌ இடை 
யில்‌ இத்தகைய தரவு அனுப்பும்‌ 
முறையே உள்ளது, ஒரு 
மோடெம்‌ வேறொன்றுக்குத்‌ 
தரவுகளை அனுப்பும்‌ போது 


நேரச்‌ சீர்மையைக்‌ கடைப்‌ 
பிடிக்கலாம்‌. 
ATA : ஏடீஏ : 'உயாநிலைத்‌ 


தொழில்நுட்ப உடன்‌ இணைப்பு 
என்று பொருள்படும்‌ Advanced 
Technology Attachment என்பதன்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
ஐடிடு நிலைவட்டு இயக்கத்‌ 
துக்கு அன்சிக்‌ குழுமத்தின்‌ 
எக்ஸ்‌ எஸ்‌டீ10 குழு தந்த 
முறைப்படியான பெயர்‌ இது. 
ஏடீ உடனிணைப்பு என்றும்‌ 
இதற்குப்‌ பெயர்‌. 


102 Atanasoff John V 


ATA hard disk drive card : 
ஏடீஏ நிலைவட்டு இயக்கக 
அட்டை : ஏடீஏ நிலைவட்டு 
இயக்கத்துக்கான கட்டுப்பாடு 
இடைமுகமாய்‌ பயன்படும்‌ 
விரிவாக்க அட்டை. இவை 
பெரும்பாலும்‌ ஐஎஸ்‌ஏ செரு 
குவாய்களில்‌ பொருத்தப்படும்‌ 
அட்டைகளாக இருக்கும்‌. 

ATAIIDE hard disk drive : ஏடீஏ/ 
ஐடிஇ நிலைவட்டகம்‌ /நிலை 
வட்டு இயக்ககம்‌ : ஐடிஇ (1DE- 
intergrated Drive Electronics), 
ஏடீஏ {AT Attachment) ஆகிய 
இரண்டும்‌ ஒரே தொழில்‌ 
துட்பத்தையே குறிக்கின்றன. ஒரு 
வட்டகத்தின்‌ கட்டுப்பாட்டுச்‌ 
சாதனத்தையும்‌ வட்டகத்தோடு 
ஒருங்கிணைக்கும்‌ வட்டு 
இயக்கக வடிவமைப்பாகும்‌. 
இதன்மூலம்‌ இடைமுகத்துக்‌ 
கான செலவு குறைகிறது. 

Atanasoff-Berry Computer 
(ABC) : அடனாசோஃப்‌- பொரி 
கணினி முதல்‌ மின்னணு 
கணினி. டாக்டர்‌ ஜான்‌ வின்‌ 
சென்ட்‌ அடனாசோஃப்‌ மற்றும்‌ 
கிளிஃபோர்டு பெர்ரி ஆகி 
யோரால்‌ உருவாக்கப்பட்டது. 
தகவல்‌ சேமிப்பு மற்றும்‌ 
கணிப்புகளுக்கு வெற்றிடக்‌ 
குழாய்களைப்‌ பயன்படுத்தியது. 
Atanasoff John V : அடனா 
சோஃப்‌ ஜான்‌ வி : 1939இல்‌ தன்‌ 


ATAPI! 


உதவியாளர்‌ கிளிப்‌ போர்டு 
பெர்ரி உதவியுடன்‌ முதல்‌ 
மின்னணுவியல்‌ இலக்கமுறைக்‌ 
கணினியைக்‌ கண்டுபிடித்தவர்‌. 
கணிதச்‌ சிக்கல்களுக்குக்‌ 
கணினியில்‌ தீர்வு காண்பதில்‌ 
அவர்‌ ஆர்வம்‌ கொண்டிருந்தார்‌. 
ATAPI! அட்டாப்பி : குறு 
வீட்டுச்‌ சாதனங்களைக்‌ கையாள, 
ஐபிஎம்‌ பீசி ஏடீ கணினிகளில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ இடையமுகச்‌ 
சாதனம்‌. 

Atari அட்டாரி : 
கணினிகள்‌ மற்றும்‌ இணைப்புச்‌ 
சாதனங்கள்‌ 
புகழ்பெற்ற நிறுவனம்‌. தொடங்‌ 
யெதிலிருந்தே அமெரிக்க 
நிறுவனமாக உள்ளது. 


தனியார்‌ 


வரிசையில்‌ 


24 bith : பிறக்கும்போது. 

AT bus : ஏடீ மின்வழித்தடம்‌; 
ஏடீ மின்பாட்டை : ஐபிஎம்‌ ஏடீ 
மற்றும்‌ அதன்‌ ஒத்தியியல்புக்‌ 
கணினிகளில்‌ தாய்ப்பலகை 
யுடன்‌ புறச்‌ சாதனங்களை 
இணைக்கும்‌ மின்வழித்‌ தடம்‌. 
முன்பிருந்த பீசி மின்பாட்டை 8 
துண்மி (பிட)களையே ஏந்திச்‌ 
செல்லும்‌. ஏடீ மின்‌ பாட்டை 
யில்‌ 16 துண்மிகள்‌ (பிட்கள்‌) 
ஒருசேரப்‌ பயணம்‌ செய்ய முடி 
யும்‌. இது விரிவாக்க மின்‌ 
பாட்டை என்றும்‌ அழைக்கப்‌ 


படுகிறது. 


103 ATM Forum 


24 death : இறக்கும்போது. 


ADP : ஏடீடிபீ : எண்‌ சுழற்றுத்‌ 
துடிப்புகளைக்‌ கவனி என்று 
பொருள்படும்‌ 81181௦ Dial 
Pulse என்ற சொல்தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
ஹேய்ஸ்‌ மற்றும்‌ ஹேய்ஸ்‌ 
ஓத்தியல்பு இணக்கெளில்‌ 
துடிப்புமுறை எண்‌ சுழற்றலைத்‌ 
தொடக்கி வைக்கும்‌ கட்டளை. 
ATDT : ஏடீடிடீ : எண்சுழற்று ஒலி 
யைக்‌ கவனி என்று பொருள்‌ 
படும்‌ Attention Dial Tone என்ற 
சொல்தொடரின்‌ தலைப்பெழுத்‌ 
துச்‌ சுருக்கம்‌. ஹேய்ஸ்‌ மற்றும்‌ 
ஹேய்ஸ்‌ ஒத்தியல்பு இணச்கி 
களில்‌ ஒலிமுறை எண்‌ சுழற்ற 
லைத்‌ தொடங்கி வைக்கும்‌ 
கட்டளை. 

atlas: அட்லாஸ்‌ : டிரான்சிஸ்டர்‌ 
களை வைத்து உருவாக்கப்பட்ட 


இரண்டாம்‌ தலைமுறைக்‌ 
கணினிகளில்‌ புகழ்பெற்றது. 
ATM: ஏடீஎம்‌ : 'தன்னியக்கப்‌ 


பணப்‌ பொறுப்பு எந்திரம்‌ எனப்‌ 
பொருள்படும்‌. Automatic Teller 
Machine என்பதன்‌ குறும்பெயர்‌. 


ATM Forum : ஏடீஎம்‌ மன்றம்‌ : 
1991அம்‌ ஆண்டு உருவாக்கப்‌ 
பட்டது. தகவல்‌ தொடர்பு 
மற்றும்‌ கணினித்துறை சார்ந்த 
750 குழுமங்கள்‌, அரசு முகமை 
கள்‌ மற்றும்‌ ஆய்வுக்‌ குழுக்கள்‌ 


atom 


இதன்‌ உறுப்பினர்கள்‌. தகவல்‌ 
பரிமாற்றத்தில்‌ ஒத்தி யங்கா 
அனுப்பீட்டு முறையை முன்‌ 


னேற்றுதல்‌ இம்மன்றத்தின்‌ 
குறிக்கோள்‌. 

atom ஆட்டம்‌ தரவு 
அமைப்புகளை உருவாக்கு 
வதற்கான அடிப்படை அலகு. 
கோப்பில்‌ உள்ள ஒரு ஏடு 
போன்றது. அதில்‌ ஒன்று 


அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட 
தரவுகள்‌ இருக்கலாம்‌. 


அணுநிலை. 

atomic indivisible : பகுக்க 
இயலா அணுத்தன்மையுள்ள 
ஒரு அணுச்‌ செயல்‌ அணுத்‌ 
தன்மை என்றால்‌ ஒரு செயலை 
முழுவதுமாகச்‌ செய்ய 
வேண்டும்‌ அல்லது செய்யாமல்‌ 
இருக்க வேண்டும்‌. சான்றாக, 


atomic : 


எந்திரக்‌ கோளாறின்‌ காரண 
மாக, ஒரு பரிமாற்றம்‌ முடிவது 
தடைபடுமானால்‌, கணினி 
அமைப்பு அந்தப்‌ பரிமாற்றம்‌ 
தொடக்கத்தில்‌ இருந்த நிலைக்கு 
மீண்டும்‌ சென்று விடும்‌. 


atomicity : அணுத்தன்மை 
எதையும்‌ எந்த அளவுக்குப்‌ பகுக்‌ 
கலாம்‌ என்பதைக்‌ கூறுவது. 


atomic operation : அணுச்‌ 
செயல்பாடு : மேலும்‌ சிறிய 
செயல்களாகப்‌ பருக்க முடியாத 
செயல்‌. 


attached document 


attach இணை : கணினி 
ஒன்றின்‌ திறனைக்‌ கூட்ட புறச்‌ 
சாதனம்‌ ஒன்றைச்‌ சேர்த்தல்‌. 
atomic resolution storage 
அணு முறை சேமிப்பு. 

attached document : உடனி 
ணைக்கப்பட்ட ஆவணம்‌ : ஒரு 
மின்னஞ்சல்‌ செய்தியுடன்‌ 
உடனிணைப்பாக அனுப்பி 
வைக்கப்படும்‌ ஓர்‌ ஆவணம்‌. 
ஆஸ்கி உரைக்‌ கோப்பு, 
இருமமொழிக்‌ கோப்பு, ஒரு 
வரைகலைப்‌ படக்‌ கோப்பு, ஓர்‌ 
இசைப்‌ பாடல்‌ கோப்பு, ஓஒ 
ஒளிக்‌ காட்சிக்‌ கோப்பு, ஒரு 
மென்‌ தொகுப்பு - 
இவற்றுள்‌ எதை வேண்டுமானா 
லும்‌ மின்னஞ்சல்‌ செய்தியுடன்‌ 
இணைத்து அனுப்ப முடியும்‌. 
வேறுவேறு பயன்பாட்டுத்‌ 
தொகுப்புகளில்‌ உருவாக்கப்‌ 
பட்ட ஆவணங்களாக இருக்க 
லாம்‌. இணைக்கப்படும்‌ 
ஆவணங்கள்‌ மின்னஞ்சல்‌ செய்‌ 
தியின்‌ ஒரு பகுதியாகக்‌ கருதப்‌ 
படுவதில்லை. அவை மைம்‌ 
(MIME), பின்ஹெக்ஸ்‌ (BINHEX) 
முறையில்‌ மாற்றுக்‌ 
குறியீடாக்கப்பட்டு அனுப்பி 
வைக்கப்படுகின்றன. பெரும்‌ 
பாலான மின்னஞ்சல்‌ தொகுப்பு 
கள்‌ தாமாகவே இம்‌ மாற்றத்தை 
செய்து அனுப்பும்‌ திறன்‌ 
பெற்றுள்ளன. மின்னஞ்சலைப்‌ 


பொருள்‌ 


என்ற 


attached processor 


105 


ATX 


பெறுபவர்‌ பயன்படுத்தும்‌ 
மின்னஞ்சல்‌ தொகுப்பு இந்த 
ஆவணங்களை மீண்டும்‌ மூல 
வடிவுக்கு மாற்றும்‌ திறன்‌ 
படைத்ததாக இருக்க வேண்‌ 
டும்‌. இல்லையேல்‌ அதற்கென 
உள்ள மென்பொருளை பயன்‌ 


படுத்தி மாற்றிக்கொள்ள 
வேண்டும்‌. 
attached processor 


உடனிணை; இணைககப்‌ பட்ட 
செயலி : வேலைகளைச்‌ செய்‌ 
வதில்‌ உதவுவதற்காக ஒரு 
தலைமை கணினியுடன்‌ 
இணைக்கப்பட்ட செயலி. பல்‌ 
சூழ்நிலையில்‌, 


தலைமை செயலக அமைவுடன்‌ 


செயலாக்கச்‌ 


சேர்க்கப்பட்ட கூடுதல்‌ மையச்‌ 
செயலகம்‌. தலைமைச்‌ செயல்‌ 
அமைவுடன்‌ சேர்ந்து செயல்‌ 
பட்டு 
மென்‌ பொருள்‌ மற்றும்‌ வெளிப்‌ 
புறச்‌ சாதனங்களைப்‌ பகிர்ந்து 


கொள்கிறது. 


கணினி அமைப்பின்‌ 


attachment : உடனிணைப்பு. 


attachment encoding : உடனி 
ணைப்புக்‌ குறி முறையாக்கம்‌. 
attended operations 
கவனிக்கப்பட்ட செயற்பாடு; 
கவனிக்கப்பட்ட செயலாக்கம்‌. 
attention key : கவன விசை : 
கணினி முனையத்தில்‌ உள்ள ஒரு 
பணி விசை. அப்போது செய்து 


கொண்டிருக்கிற வேலையில்‌ 
தடையிடுமாறு, கணினிக்கு இது 
சமிக்கை அளிக்கும்‌. 


attenuation : தேய்வு : சமிக்கை 
ஒன்றின்‌ அளவு அது கட்டுப்‌ 
பாட்டு அமைவு வழியாகச்‌ 


செல்லும்‌ பொழுது குறைதல்‌. 


at : அட்ரிப்‌ : டாஸ்‌ கட்டளை 
களில்‌ ஒன்று. ஒரு கோப்பின்‌ 
பண்புகூறை மாற்றுவது. 


attribute : பண்புக்கூறு : 1. 
ஒன்றைக்‌ கணினி 
கையாளும்‌ முறை. 2. தரவு 
மாதிரி ஒன்றின்‌ இனங்காட்டும்‌ 
பண்பு. தரவு அமைவு ஒன்றின்‌ 
அடிப்படை அலகு. 3. ஒரு கருவி 
ஒன்றின்‌ பண்பு. 


மாறிலி 


attribute byte : பண்புக்கூறு 
பைட்‌ : வட்டுக்‌ கோப்பில்‌ உள்ள 
தரவைக்‌ 
குறிப்பது. அக்‌ கோப்பில்‌ உள்ள 
பண்பு கூறுகளை இது குறிப்‌ 
பிடுகிறது. 

attribute inheritance 
மரபுரிமப்‌ பண்பு; பண்புக்‌ கூறு; 
மரபுரிமம்‌. 


சேமிக்கப்பட்ட 


attribute representations 
பண்புக்‌ கூறு உருவகிப்புகள்‌. 
ATX : ஏடீஎக்ஸ்‌ : 1995ஆம்‌ 
ஆண்டில்‌ இன்டெல்‌ நிறுவனம்‌ 
அறிமுகப்படுத்திய தாய்ப்பலகை 
யின்‌ கட்டமைப்புகள்‌ தொடர்‌ 


audio 


பான தரக்கோட்பாடுகள்‌. கேட்‌ 
பொலி மற்றும்‌ ஒளிக்‌ காட்சித்‌ 
திறன்கள்‌ உள்‌ இணைக்கப்பட்ட 
தாய்ப்பலகை பற்றியவை. 
அனைத்துச்‌ செருகுவாய்களிலும்‌ 
முழு நீளப்‌ பலகைகளையும்‌, 
யுஎஸ்பி துறைகளையும்‌ ஏட 
எக்ஸ்‌ ஏற்க வல்லது. 

3001௦ : கேட்பொலி : மனிதரால்‌ 
கேட்கக்‌ கூடிய ஒலி. 

audio board கேட்பொலி 
அட்டை : தனிநபர்‌ கணினி விரி 
வாக்க அட்டை. ஒலியை ௪௬ 
வாக்கி வெளியில்‌ உள்ள சிறிய 
ஓலிபெருக்கிகளுக்காக அதைப்‌ 
பெரிதாக்கித்‌ தருகிறது. ஒலி 
அட்டை (50யா0 கோப்‌) என்றே 
பெரிதும்‌ அழைக்கப்படும்‌. 
எபம்‌1௦ ad : கேட்பொலி 
அட்டை : கணினியின்‌ தாய்ப்‌ 
பலகையில்‌ பொருத்தக்‌ கூடிய 
விரிவாக்க அட்டை. தொடர்‌ 
முறை (8௦0) வடிவிலான 
கேட்பொலிச்‌ சமிக்கைகளை 
இலக்கமுறைக்கு மாற்றி, 
கணினியில்‌ கோப்புகளாகப்‌ 
பதிவு செய்யவும்‌, கணினிக்‌ 
கோப்புகளை மின்காந்த 
சமிக்கைகளாக மாற்றி ஒலி 
பெருக்கி மூலம்‌ கேட்பொலி 
யாகத்‌ தரவும்‌ இவ்வட்டை 
பயன்படுகிறது. கணினியில்‌ 
இணைக்கப்பட்ட ஒலிவாங்கி 
மூலம்‌ கேட்பொலியை 


106 


audio compression 


உள்ளீடாகத்‌ தர முடியும்‌. வெளி 
மீட்டு ஒலியை ஒலிபெருக்கி மற்‌ 
றும்‌ தலைபேசி (headphone) 
மூலமாகக்‌ கேட்க முடியும்‌. 
கேட்பொலிக்‌ குறுவட்டுகள்‌, 
ஒலிநாடாக்கள்‌ மற்றும்‌ 
இணையத்திலிருந்தும்‌ ஒலியை/ 
இசையை/ பாடலைக்‌ கேட்‌ 
பதற்கு கேட்பொலி அட்டைகள்‌ 
உதவுகின்றன. இவை ஓலி 
அட்டை, ஒலிப்பலகை, கேட்‌ 
பொலிப்‌ என்றும்‌ 
அழைக்கப்படுகின்றன. 


பலகை 


3ப01௦௦251 : கேட்பொலி பரப்‌ 
புகை : இணைய நெறி முறை 
எனப்படும்‌ ஐபி நெறி 
முறையைப்‌ பயன்படுத்தி 
கேட்பொலிச்‌ சமிக்கைகளைப்‌ 
பரப்புதல்‌. 

audio cassette : கேட்பொலிப்‌ 
பேழை; ஒலிப்‌ பேழை. 


9001௦ CD : ஒலிக்‌ குறுவட்டு; 
கேட்பொலிக்‌ குறுவட்டு. 

audio compression கேட்‌ 
பொலி இறுக்கம்‌ : கேட்‌ பொலிச்‌ 
சமிக்கைகளின்‌ ஒட்டுமொத்த 
சத்த அளவைக்‌ குறைப்பதற்‌ 
கான வழிமுறை. ஒரு கேட்‌ 
பொலிச்‌ சமிக்கையை ஓர்‌ ஓலி 
பெருக்கி மூலமாக ஒலிபரப்பும்‌ 
போதோ, தகவல்‌ தொடர்பு 
ஊடகம்‌ வழியாக அனுப்பிடும்‌ 
போதோ ஏற்படும்‌ 


audio conferencing 


மேலோட்டமான சிதைவின்‌ 
அளவும்‌ இம்முறையில்‌ கட்டுப்‌ 
படுத்தப்படுகிறது. 

audio conferencing : ஒலிச்‌ 
சொல்லாடல்‌; கேட்பொலிச்‌ 
சொல்லாடல்‌. 


ய்ர௦ 022 : கேட்பொலி தரவு : 
ஒலியை இலக்கமாக்கியபின்‌ 
வெளிப்படும்‌ தரவு. 

audio device : கேட்பொலிக்‌ 
கருவி : ஒலியை ஏற்கும்‌ அல்லது 
உருவாக்கும்‌ கணினிக்‌ கருவி. 
audio editor programmes : 
ஒலித்‌ தொகுப்பு நிரல்கள்‌. 

3001௦ 1/6 : கேட்பொலிக்‌ கோப்பு. 


audio input கேட்பொலி 
உள்ளீடு ஒரு கணினியில்‌ 
தரவுவை உள்ளீடு செய்ய 


ஓலியைப்‌ பயன்படுத்துவது. 
audio graphics : கேட்பொலி 
வரை கலை; ஒலி வரையம்‌. 


audio monitor : கேட்பொலிக்‌ 
கண்காணி. 

2001௦ ௦பtறப! : கேட்பொலி 
வெளியீடு மனிதக்‌ குரல்‌ 


போன்ற ஒலிச்‌ சமிக்கைகளை 
உருவாக்கக்கூடிய ஒலி இயற்றி 
களினால்‌ உருவாக்கப்படும்‌ 


கணினி வெளியீடு. 


audio output port : கேட்பொலி 
வெளியீட்டுத்‌ துறை : இலக்க 


audio response unit 


முறையிலிருந்து தொடர்‌ 
முறைக்கு மாற்றும்‌ மின்சுற்று. 
இதுதான்‌ கணினியிலுள்ள 
தகவலைக்‌ கேட்பொலியாக 
மாற்றித்‌ தருகிறது. இம்‌ மின்‌ 
சுற்று, ஒலி பெருக்கி, பேச்சொலி 
பெருக்கி ஆகியவற்றுடன்‌ 
இணைந்து பயன்படுத்தப்படுகிறது. 
audio properties ்‌ 
பொலிப்‌ பண்புகள்‌ 


கேட்‌ 


audio response : கேட்பொலி 
மறுமொழி : ஒரு குறிப்பிட்ட 
வகை உள்ளீட்டைப்‌ பெற்றுக்‌ 
கொண்டு, கணினி உருவாக்கும்‌ 
ஒலி-குறிப்பாக பேச்சொலி 
வெளியீடு. இத்தகைய வெளி 
யீடு, இலக்க முறைப்படுத்திய 
அகராதியிலுள்ள சொற்களின்‌ 
கூட்டாகவோ, அட்டவணை 
யிலுள்ள ஒலியன்களின்‌ கூட்‌ 
டிணைவாகவோ இருக்கலாம்‌. 


audio response device : கேட்‌ 
பொலிப்‌ பதிலுரைச்‌ சாதனம்‌ : 
பேசப்படும்‌ குரல்‌ 
எதிர்விளைவை உருவாக்கும்‌ 
வெளியீட்டுக்‌ கருவி. ஒலி வெளி 


யீடு என்பதைப்‌ பார்க்கவும்‌. 


போன்ற 


audio response output : கேட்‌ 
பொலி பதிலுரை வெளியீடு : 
ஒலியாக அல்லது பேசும்‌ மொழி 
யாக கணினியின்‌ வெளியீடு. 


audio response unit : கேட்‌ 
பொலி பதிலுரையகம்‌ : பேசும்‌ 


audio signal 


சொல்லாக வெளியீடு தருகின்ற 


கணினியின்‌ வெளியீட்டுச்‌ 
சாதனம்‌. 
audio signal கேட்பொலி 


சமிக்கை : ஓலி அலைகளைப்‌ 
பெரிதாக்கி மினவடிவில்‌ 
தருவது. 

audio sphere : கேட்பொலிப்‌ 
புலம்‌ : மெய்நிகர்‌ தோற்றச்‌ 
சூழ்நிலையில்‌, பயனாளரின்‌ 
இருப்பிடம்‌ மற்றும்‌ ஒலி 
தோன்றுமிடத்திற்கேற்ப ஒலியை 
முப்பரிமாண முறையில்‌ 


குறிப்பிடும்‌ அமைப்பு. 

audio system : ஒலி முறைமை; 
கேட்பொலி முறை. 

: ஆடியோடெகஸ்‌ : 


தகவலை 


audio tex 
தொலைபேசி 
அனுப்பவும்‌ பெறவும்‌ அனு 
மதிக்கும்‌ ஓலி முறையில்‌ பதில்‌ 
தரும்‌ பயன்பாடு. குரல்‌ வேண்டு 
கோள்களுக்கேற்ப, பயனாளர்கள்‌ 
விசையை அழுத்தியோ அல்லது 
கேள்விகளுக்குப்‌ பதில்‌ கூறியோ 
தங்களது வழியை பல விருப்பத்‌ 
தேர்ந்‌ 
தெடுப்பார்கள்‌. நிதி தொடர்பான 
தரவுகளை அறியவும்‌ பொருள்‌ 
கள்‌ வாங்க ஆணை தரவும்‌ 
பயன்படுகிறது. தரவுத்‌ தளங்க 
ளை மாற்ற வசதியாக இடைப்‌ 
பரிமாற்ற அமைப்புகளில்‌ இது 
உருவாக்கப்பட்டுள்ளது. 


தேர்வுகளுக்கிடையில்‌ 


108 


audit software 


2001௦ visual : ஒலி ஒளி 
நாடாப்பேழைகளுடன்‌ தொடர்‌ 
புடையது. இவை தகவலை ஒலி 
மூலமும்‌ ஒளியின்‌ மூலமும்‌ 
பதிவு செய்கின்றன. 

கப! : தணிக்கை : கணினி 
இயக்கங்களின்‌ திறனை முடிவு 
செய்ய, அமைப்புகள்‌, நிரல்‌ 
தொடரமைத்தல்‌ மற்றும்‌ தரவு 
நடைமுறைகளைச்‌ 


மைய 
சோதித்தல்‌. 
8ப0/( ஈர : கணக்காய்வு : ஓர்‌ 


இயக்க முறைமை, கோப்புகள்‌, 
கோப்பகங்கள்‌ போன்ற உருப்‌ 
பொருள்களை உருவாக்கவோ, 
அணுகவோ, அழிக்கவோ முற்‌ 
படுவதுபோன்ற பாதுகாப்பு 
தொடர்பான நிகழ்வுகளைக்‌ 
கண்டறிந்து பதிவுசெய்யும்‌ 
இயக்க முறைமையின்‌ செயல்‌ 
பாடு. பாதுகாப்புக்‌ குறிப்பேடு 
(security 1௦0) என்றறியப்படும்‌ 
ஒரு கோப்பில்‌ அத்தகைய 
நிகழ்வுகள்‌ பதிவு செய்யப்‌ 
பட்டிருக்கும்‌. தகுந்த உரிமை 
பெற்ற பயனாளர்கள்‌ மட்டுமே 
இக்‌ கோப்பின்‌ உள்ளடக்கத்தை 
அறிய முடியும்‌. 

Audit of computer system 
கணினி முறைமைத்‌ தணிக்கை. 
audit software : தணிக்கை 
மென்பொருள்‌ : தரவுத்‌ தளங்‌ 
களிலிருந்து மாதிரிகளை எடுப்‌ 


associated document 


பது மற்றும்‌ உறுதி செய்யும்‌ 
கடிதங்களை வாடிக்கையாளர்‌ 
களுக்கு அனுப்புவது போன்ற 
பல தணிக்கைப்‌ பணிகளைச்‌ 


செய்யும்‌ சிறப்பு நிரல்‌ 
தொடர்கள்‌. 
adit ail:  தணிக்கைச்‌ 


சோதனை: தணிக்கைத்‌ தடம்‌: 
ஊடகங்களைக்‌ கொண்டு தரவுச்‌ 
செயலாக்கத்தின்‌ அனைத்து 
நிலைகளையும்‌ தேடுதல்‌. மூல 
ஆவணத்தில்‌ அது இடம்‌ 
பெறுவதில்‌ துவங்கி இறுதி 
ஆவணமாக வெளிவரும்‌ வரை 
அனைத்துச்‌ சோதனைகளும்‌ 
செய்யப்படும்‌. 


. 


AUI cable ஏயுஐ வடம்‌ : 
'உடனிணைப்புச்‌ சாதன இடை 
முகக்‌ என்ற 
பொருள்‌ தரும்‌ Attachment Unit 
Interface Cable என்பதன்‌ 
சுருக்கம்‌. ஓர்‌ ஈதர்நெட்‌ பிணை 
யத்துடன்‌ ஒரு கணினியின்‌ 
தகவியை (808018) இணைக்கும்‌ 
அனுப்பிப்‌ பெறும்‌ வடம்‌. 


கம்பி வடம்‌ 


authenticate சான்றுறுதிப்‌ 
படுத்து. 
authentication : சான்றுறுதி; 


அங்கீகாரமளித்தல்‌ : ஒரு சிறு 
தகவல்‌ சரிதானா என்பதைச்‌ 
சோதித்துப்‌ பார்க்கும்‌ செயல்‌ 
முறை. 


109 7௦10 system standard 


authenticity : நம்பகப்பண்பு : 
தகவல்‌ ஒன்றின்‌ நம்பகத்‌ தன்மை. 


thor : படைப்பாளி; ஆசிரியர்‌ : 
கணினி வழிக்‌ கற்றலுக்குப்‌ 
பாடப்‌ பொருளை உருவாக்கு 
பவர்‌. 


கபthoriாஏ: படைப்பாக்கம்‌. 


authoring language : படைப்‌ 
பாக்க மொழி: கணினி வாயி 
லாகக்‌ கற்பிக்கப்படும்‌ பாடங்‌ 
களையும்‌, தரவுத்‌ தளங்கள்‌ 
மற்றும்‌ நிரல்‌ தொகுப்புகளையும்‌ 
உருவாக்குவதற்காக வடி 
வமைக்கப்பட்ட ஒரு கணினி 
மொழி அல்லது பயன்பாட்டு 
உருவாக்க முறைமை. நுண்‌ 
கணினி பணித்தளம்‌ பொறுத்த 
வரை, பலரும்‌ அறிந்த எடுத்துக்‌ 
காட்டு, பாடங்களை உரு 
வாக்கப்‌ பயன்படும்‌ பைலட்‌ 
(PILOT) மொழியாகும்‌. 


authoring system படைப்‌ 
பாக்க முறைமை : படைப்‌ பாக்க 
மொழி ஒன்றினைசெயல்படுத்‌ 
தும்‌ நிறன்‌ கொண்ட கணினி 
முறைமை. 


authoring system standard : 
படைப்பாக்க முறைமைத்‌ தரம்‌ : 
படைப்பாக்க நிரலைச்‌ செயல்‌ 
படுத்தும்‌ திறனுள்ள கணினி 
அமைப்பு. கற்றுக்‌ கொள்ளவும்‌, 
சிபிடீ நிரலை உருவாக்கவும்‌ 
அனுமதிக்கும்‌ மென்பொருள்‌. 


authoring tool 


authoring tool : படைப்பாக்கக்‌ 
கருவி : பல்‌ ஊடகப்‌ பொருளை 
உருவாக்க உதவும்‌ மென்‌ 
பொருள்‌. பல்ஊடகம்‌ வழங்கு 
தற்குரிய தேவையான சூழ்நிலை 
யையும்‌ அது உருவாக்கத்‌ தரும்‌. 
authorised programme 
ஏற்கப்‌ பெற்ற நிரல்‌. 
authorization ஏற்புறுதி; 
அனுமதி அளித்தல்‌ செய 
லாக்கம்‌ நடைபெறுவதற்கு 
முன்பு குறிப்பிட்ட அனுமதி 
பெறவேண்டிய கணினி அமைப்‌ 
பின்‌ கட்டுப்பாட்டுத்‌ தன்மை. 
authorization code : ஏற்புறுதிக்‌ 
குறிமுறை; அங்கீகாரக்‌ குறியீடு : 
கணினி அமைப்பை அணுக 
அனுமதிக்கும்‌ நுழை சொல்‌ 
(08588010) அல்லது அடையாள 
எண்‌. 


authorization distribution list : 
ஏற்புறுதி விநியோகப்‌ பட்டியல்‌; 
அங்கீகரிப்பு விநியோகப்‌ 
பட்டியல்‌ : குறிப்பிட்ட அறிக்‌ 
கைகளின்‌, அங்கீகரிக்கப்‌ பட்ட 
பயனாளரின்‌ பட்டியல்‌. தகுதி 
பெறுபவர்களுக்கு மட்டுமே 
பிரதிகள்‌ விநியோகிக்குமாறு 
கட்டுப்படுத்த உதவுகிறது. 

authorization level : ஏற்கப்‌ 
பட்ட ஆணைத்‌ தொடர்‌ மட்டம்‌. 
authorization programme: 
ஏற்புறுதி; அங்கீகரிப்பு நிரல்‌ : 


auto bypass 


ஒரு கணினி அமைப்பின்‌ தகுதி 
அல்லது அடிப்படை இயக்‌ 


கத்தை மாற்றக்‌ கூடிய ஒரு 
கணினி செயல்முறை. 
author language : படைப்பாக்க 


மொழி : கணினி வழி கற்பித்‌ 
தலுக்கான மென்‌ பொருள்களை 
உருவாக்கப்‌ பயன்படுத்தப்படும்‌ 


| கணினி மொழி. 


authors படைப்பாளிகள்‌; 
ஆசிரியர்கள்‌ : கணினி வழிக்‌ 
கற்றலுக்கான பாட முறைமை 
களை வடிவமைப்போர்‌. 


author styles : படைப்பாக்கப்‌ 
பாணி 
801௦ answer :தானியங்குப்‌ 


பதில்‌ : கணினிகளிலிருந்து வரும்‌ 
தொலைபேசி அழைப்புகளுக்கு 
தானியங்கு முறையில்‌ மோடெம்‌ 
ஒன்றிலிருந்து மற்றொரு 
கணினிக்கு பதிலை அனுப்புதல்‌ 
auto attendent : தானியங்கி 
உதவிப்‌ பொறி : மனிதர்கள்‌ 
இயக்குவதற்கு 
குரலை சேமித்து அனுப்பி 
வைக்கும்‌ அமைப்பு. அழைப்‌ 
பவர்களைக்‌ குரல்‌ அஞ்சல்‌ 
பெட்டிகளுக்கு அனுப்பி 


வைப்பது. 


மாற்றாகக்‌ 


3ப(௦ bypass : தானே ஒதுங்கிப்‌ 
போதல்‌ : கட்டமைப்பில்‌ உள்ள 
ஒரு குறிப்பிட்ட முனையமோ 


அல்லது பிற சாதனமோ 


auto bypass 


AUTOEXE.BAT 


பழுதானால்‌, அதை விடுத்து 
மாற்று வழியில்‌ போகும்‌ திறன்‌. 
இதனால்‌ மற்ற சாதனங்கள்‌ 
தொடர்ந்து இயங்க முடியும்‌. 
Ato Cad : ஆட்டோ காட்‌ - ஒரு 
மென்பொருள்‌ தொகுப்பு. 


auto chart : உடனடி நிரல்‌ படம்‌; 
தானியங்கு வரைபடம்‌. 


௦ C௦௦௪ : தானியங்கு குறிமுறை. 


auto correct : தானாகப்‌ பிழை 
திருத்தல்‌; தானியங்கு பிழை 
திருத்தம்‌ : விண்டோசில்‌ இயங்‌ 
கும்‌ மைக்ரோ சாஃப்ட்வேர்டு 
பணித்‌ தொகுப்பில்‌ இடம்‌ 
பெற்றுள்ள ஒரு செயல்கூறு. ஓர்‌ 
ஆவணத்தில்‌ தட்டச்சு செய்து 
கொண்டிருக்கும்போது, சொல்‌ 
லில்‌ இருக்கும்‌ எழுத்துப்‌ பிழை 
கள்‌ தாமாகவே சரி செய்யப்‌ 
பட்டு விடும்‌. அதுமட்டுமின்றி, 
தட்டச்சு செய்யப்படும்‌ சில 
குறியீடுகள்‌ சொற்கள்‌, முன்‌ 
கூட்டியே வரையறுக்கப்பட்ட 
படி பதிலீடு செய்யப்பட்டு 
விடும்‌. எடுத்துக்காட்டாக, the 
என்ற சொல்லைத்‌ தவறுதலாக 
(உ என்று தட்டச்சு செய்தோ 
மெனில்‌ அது தானாகவே the 
என்று மாறிவிடும்‌. விசைப்‌ 
பலகையிலுள்ள மேற்கோள்‌ 
குறிகள்‌ ஒரேபுறம்‌ திரும்பிய 
நிமிர்ந்த குறிகள்‌ (””) ஆகும்‌. 
இதுபோன்ற ஒற்றை மற்றும்‌ 


இரட்டை மேற்கோள்‌ குறிகள்‌ 
ஆவணத்தில்‌ இருபுறம்‌ அடைக்‌ 
கும்‌ வரைந்த குறிகளாய்‌ (“மற்‌ 
றும்‌”) மாறிவிடும்‌. பயனாளர்‌ 
இது போன்ற தானியங்கு பிழை 
திருத்த/பதிலீட்டு வசதிகளை 
செயலுமைப்படுத்த வேண்டும்‌. 


301௦ ial : தானியங்கு எண்‌ 
சுழற்றி; தானியங்கு அழைப்பி : 
தொலைபேசி இணைப்புடன்‌ 
பொருந்தக்‌ கூடிய மோடெம்‌. 
ஒரு தொலைபேசி எண்ணைச்‌ 
சுழற்றி மோடெமும்‌ தகவல்‌ 
தொடர்பு மென்பொருளும்‌ 
முறையான தகவல்‌ தொடர்பு 
நடைமுறைகளை நிறைவேற்றக்‌ 
கூடியவை. அதனால்‌ கணினி 
களுக்கிடையே தரவுகளைப்‌ 
பரிமாறிக்‌ கொள்ள முடியும்‌. 


AUTODIN :ஆட்டோடின்‌ 

தானியங்கு இலக்க முறை 
பிணையம்‌ எனப்‌ பொருள்படும்‌ 
AUTOmatic Digital Network 
என்பதன்‌ குறும்‌ பெயர்‌. ராணுவ 
தகவல்‌ தொடர்பு முறையில்‌ 
தரவுகளைக்‌ கையாளும்‌ பகுதி. 


AUTOEXE.BAT ஆட்டோ 
இஎக்ஸ்‌ இ.பேட்‌; தானியங்கு 
நிரல்‌ : எம்‌எஸ்‌-டாஸ்‌ இயக்க 
முறைமையில்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ கோப்பு. நிரல்களடங்கிய 
தொகுதிக்‌ கோப்பு (batch file) 
கணினி இயக்கப்படும்போது 


autofit 


தானாக இயக்கப்படும்‌ சிறப்புப்‌ 
பயன்‌ கோப்பாகும்‌. தொடக்கக்‌ 
காலப்‌ பதிப்புகளில்‌ பயனாளர்‌ 
இக்‌ கோப்பினை உருவாக்க 
வெண்டும்‌. பிந்தைய டாஸ்‌ 
பதிப்புகளில்‌, இயக்க முறைமை 
நிறுவப்படும்‌ 
போதே இக்கோப்பு உருவாக்கப்‌ 
பட்டுவிடும்‌. 
விருப்பத்திற்கு ஏற்றவாறு முன்‌ 
நிறுவப்பட்ட சாதன இயக்கி 
களுடன்‌ கணினியும்‌, இயக்க 


கணினியில்‌ 


பயனாளரின்‌ 


முறைமையும்‌ தயாரான நிலை 
யில்‌ இருப்பதற்குரிய நிரல்கள்‌ 
இந்தக்‌ கோப்பினில்‌ எழுதப்‌ 
பட்டிருக்கும்‌. 


3ப1௦11% : தானாகப்‌ பொருந்த 


வை. 


பரி : முன்னோட்டம்‌ : ஒரு 
பக்கத்திலிருந்து அடுத்த பக்கத்‌ 
திற்குப்‌ போதல்‌ அல்லது வரை 
கலை உருவத்தைச்‌ சுற்றி வரி 
களைப்‌ பொருத்துதல்‌. 


கபt௦font : ஆட்டோ பாண்ட்‌; 
தன்னியல்பு எழுத்துரு : தானே 
பயிற்சியளிக்கும்‌ ஓசிஆர்‌. பல 
தரப்பட்ட ஆவணங்களை விரை 
வாகவும்‌ துல்லியமாகவும்‌ 
படிக்க வசதியான பல்வேறு 
வகையான எழுத்‌ தமைப்புகளுக்‌ 
கேற்ப இது தன்னை சரி செய்து 
கொள்கிறது. 


801௦ 1௦௱ : உடனடிப்‌ படிவம்‌. 


automated flowchart 


கபt௦hide : தானாக மறைதல்‌. 


auto indexing : தானியங்குப்‌ 
பட்டியலிடல்‌ முறைமைப்‌ 

கூடுதல்‌ 
தகவல்களை, தரப்பட்டுள்ள 
முகவரிகளில்‌ ஏதாவது ஒன்றில்‌ 
கூடுதல்‌ இணைப்பைச்‌ சேர்த்தல்‌. 


பட்டியலிடுதல்‌. 


801௦ - 10806 : தானியங்கு ஏற்றி : 
சிலவிசை - 
களில்‌ உள்ள விசை - கணினியை 
செயலுக்குத்‌ 
முக்கியமாக இயக்க முறை 
மையை கணினியில்‌ உள்சேமிப்‌ 
புப்‌ பகுதியில்‌ சேர்த்து கணினி 


கணினியை பலகை 


தூண்டுவது. 


அமைப்பை இயக்கத்‌ 
தொடங்குகிறது. 

automata தானியக்கக்‌ 
கொள்கை : இயக்கக்‌ கோட்‌ 


பாடுகள்‌, தானியங்குக்‌ கருவி 
களைப்‌ பயன்படுத்துதல்‌ பற்றிய 
கல்வியுடன்‌ தொடர்புடைய 
கொள்கை. 


automated data processing : 
தானியங்குத்‌ தரவு செயலாக்கம்‌ : 
குறைந்தபட்ச மனித முயற்சி 
மற்றும்‌ இடையீட்டுடன்‌, 
தரவுகள்‌ கையாளப்படும்‌. பெரும்‌ 
பாலும்‌ தானே ஒழுங்குபடுத்திக்‌ 
கொள்கிற முறை. 

automated flowchart : தானி 
யங்கு பாய்வு நிரல்படம்‌ 
கணினி கட்டுப்பாட்டில்‌ உள்ள ' 
அச்சிடு கருவி அல்லது வரை 


automated office 


கருவியினால்‌ வரையப்படும்‌ 
நிரல்‌ படம்‌. 


automated office : தானியங்கு 
அலுவலகம்‌ அலுவலகச்‌ 
சூழலில்‌ கணினிகள்‌ அலுவலக 
மின்னணுக்‌ கருவிகள்‌ மற்றும்‌ 
தொலைத்‌ தகவல்‌ தொடர்புத்‌ 
தொழில்‌ நுணுக்கம்‌ ஆயெவை 
இணைவதன்‌ விளைவு. மின்‌ 
னணுவியல்‌ அலுவலகம்‌ என்‌ 
பதைப்‌ பார்க்கவும்‌. 

சப௦௱கtic : தானியங்கி : சில 
குறிப்பிட்ட சூழல்களில்‌ இயக்கு 
வோரின்‌ இடையீடு இல்லாமல்‌ 
இயங்குகிற நடைமுறை அல்லது 
கருவி தொடர்பானது. 
automatic abstract: தானி 
யங்கிச்‌ சுருக்கம்‌ : ஒரு ஆவணத்‌ 
தில்‌ இருந்து முக்கிய சொற்களை 
நிரலே சுருக்கித்‌ தருவது. 


automatic backup தானி 
யங்கு காப்பு நகல்‌. 

automatic carriage: தானி 
யங்கு நகர்த்தி தட்டச்சுப்‌ 


பொறி அல்லது அச்சிடு கருவி 
ஒன்றுக்கான கட்டுப்பாட்டுப்‌ 
பொறியமைவு. அது தானே 
காகிதம்‌ நகர்த்தல்‌, சொற்களுக்கு 
இடைவெளி தருதல்‌, வரித்தாள்‌ 
காகிதத்தை வெளியேற்றுதல்‌ 
ஆகியவற்றைக்‌ கட்டுப்‌ 


படுத்துகிறது. 


automatic data processing 


automatic carriage return : 
தானியங்கு நகர்த்தி திரும்பல்‌. 
automatic check : தானியங்குச 
சரிபார்ப்பு: ஒர்‌ ஆவணத்திலுள்ள 
சொற்‌ பிழை, இலக்கண பிழை 
களை, நிரல்‌, தாமாகவே சரி 
பார்த்தல்‌. 

automatic coding. : தானியங்கி 
குறிமுறையாக்கம்‌ மொழி 
மாற்றி போன்ற ஒரு நிரலைப்‌ 
பயன்படுத்தி சங்கேதக்‌ குறி 
யீட்டிலிருந்து எந்திரக்‌ குறி 
யீட்டை உருவாக்குதல்‌. 
automatic computer : தானி 
யங்கு கணினி : ஒரு குறிப்பிட்ட 
வேலையை செயல்‌ படுத்தும்‌ 
கணினி. நிரல்‌ தொகுப்பை 
மாற்றுதல்‌ தவிர வேறு மனிதக்‌ 
குறுக்கீடு இல்லாமல்‌ 
செயல்படுத்த வல்லது. 
automatic controller : தானி 
யங்கு கட்டுப்படுத்தி : உணர்‌ 
சாதனம்‌ மூலம்‌ வரும்‌ சமிக்‌ 
கைளை ஏற்றுக்‌ கொண்டு, 
ஒழுங்குபடுத்தி, தரவுகளை 
ஒப்பிட்டு தேவையான திருத்தங்‌ 
களைச்‌ செய்யும்‌ திறனுள்ள ஒரு 
கருவி அல்லது சாதனம்‌. 
automatic data processing : 
தானியங்குத்‌ தரவுச்‌ செய 
லாக்கம்‌ தரவுகளின்‌ மீது 
எந்திரங்களைப்‌ பயன்படுத்தி, 
செயலாக்கி விடை பெறுவது. 


automatic dictionary 


automatic dictionary : தானி 
யங்கு அகராதி; தானியங்கு 
அகரமுதலி. 
automatic digital network : 
தானியங்கு இலக்கமுறை 
பிணையம்‌. 


automatic error correction : 
தானியங்கு பிழை திருத்தம்‌ : 
கரவு அனுப்புதலில்‌ ஏற்படக்‌ 
கூடிய அல்லது அமைப்பிலேயே 
ஏற்படக்‌ கூடிய தவறுகளைக்‌ 
கண்டுபிடித்து சரி செய்யும்‌ 
automatic feature negotiation : 
தானியங்கு ஏற்புத்‌ தன்மை : 
எதிர்முனையில்‌ உள்ள மோடெத்‌ 
இன்‌ வேகம்‌, பிழை கட்டுப்பாடு 
மற்றும்‌ தகவல்‌ சுருக்குதல்‌ 
முறைக்கேற்பத்‌ தன்னை சரி 
செய்து கொள்ளும்‌ மோடெத்தின்‌ 
திறன்‌. 


automatic hardware dump : 


தானியங்கு வன்பொருள்‌ 
திணிப்பு. 
automatic hyphenation 


தானியங்கி ஒட்டுக்குறியமைத்‌ 
தல்‌ : சொற்களின்‌ இடையில்‌ 
தானாகவே சிறுகோடு அமைக்‌ 
கும்‌ தன்மை. சொல்செயலி 
மற்றும்‌ பக்க வடிவமைப்பு 
மென்பொருள்களில்‌ அதிகம்‌ 
காணப்படுவது. 


automatic programming 


automatic interrupt : தானி 
யங்கு இடைமறிப்பு; தானியங்கு 
குறுக்கீடு. 

automatic loader : தானியங்கு 
ஏற்றி : வன்பொருள்‌ இயக்கத்‌ 
தைத தொடங்கி வைக்கும்‌ நிரல்‌. 


automatic message switching : 
தானியங்குச்‌ செய்தி இணைப்‌ 


பாக்கம்‌. 


automatic message switching : 
தாலியங்குச்‌ செய்தி இணைப்‌ 
பாககம்‌. 
automatic network switching : 
தானியங்கு பிணைய இணைப்‌ 
பாககம்‌. 


automatic pagination : தானி 
யங்கி பக்கமமைத்தல்‌ : செய்தி 
வரிகளைப்‌ பக்கவாரியாகத்‌ 
தானாகவே பிரிக்கும்‌ தன்மை. 
சொல்செயலி மற்றும்‌ பக்க 
வடிவமைப்பு மென்பொருள்‌ 
களில்‌ காணப்படுவது. 


automatic programming 
தானியங்கு நிரலாக்கம்‌ : 1. நிரல்‌ 
ஒன்றைத்‌ தயாரிப்பதில்‌ சில 
நிலைப்‌ பணிகளைச்‌ செய்யக்‌ 
கணினி மூலமே நிரலை ௨ரு 
வாக்குதல்‌. 2. எந்திர மொழி 
நிரல்‌ ஒன்றை குறியீட்டுத்‌ 
தொகுப்பின்‌ வழிகாட்டுதலின்‌ 
பேரில்‌ தயாரித்தல்‌. 


automatic quality control 


automatic quality control : 
தானியங்கு தரக்‌ கட்டுப்பாடு : 
செயலாக்கப்படும்‌ பொருளின்‌ 
தரத்தை, ஏற்கெனவே நிர்ண 
யிக்கப்பட்ட தர அடிப்படையில்‌ 
சோதித்து; நிர்ணயிக்கப்பட்ட 
தரத்துக்கும்‌ குறைவாக இருக்கு 
மானால்‌, சரி செய்வதற்கான நட 
வடிக்கையினை மேற்கொள்‌ 
வதற்கான உத்தி. 

automatic recharge : தானி 
யங்கு மறு மின்னேற்றம்‌. 
automatic recovery 
pாogரaா௱e : தானியங்கு மீட்பு 
நிரல்‌ : வன்‌ பொருள்‌ செயலிழத்‌ 
தலின்போது கட்டுப்பாட்டை 
ஏற்றுக்கொண்டு கணினியை 
இயங்க வைக்கும்‌ ஒரு நிரல்‌. 
automatic  reformating 
தானியங்கு மறுவடிவாக்கம்‌ : 
சொல்‌ செயலியில்‌ மாற்றங்களை 
ஏற்று வரிகளைத்‌ தானாகச்‌ 
சரிசெய்து கொள்ளல்‌. 


automatic scrolling : தானி 
யங்கு உருளல்‌ : ஒரு நீண்ட ஆவ 
ணம்‌ கணித்‌ திரையில்‌ கழ்‌ 
மேலாக அல்லது மேல்‌ &ழாக 
உருண்டு செல்லல்‌. 

automatic shutdown : தானி 
யங்கு பணி நிறுத்தம்‌ : ஒழுங்கு 


முறைப்படி பிணையம்‌ 
(Network) ஓன்றை அல்லது 
கணினியின்‌ செயல்பாட்டை 


automatic teller machine 


முழுமையாக ஒழுங்கான முறை 
யில்‌ நிறுத்துவதற்கான மென்‌ 
பொருள்‌ ஒன்றின்‌ திறன்‌. 
automatic system reconfi- 
ஏபாஅtion : தானியங்கு முறைமை 
மறுதகவமைப்பு ஒரு 
கணினியில்‌ புதிதாக ஒரு 
வன்பொருளையோ மென்‌ 
பொருளையோ சேர்க்கும்போது 
அல்லது மாற்றும்போது கணினி 
முறைமை தானாகவே 
தகவமைத்துக்‌ கொள்ளுமாறு 
செய்தல்‌. 

automatic tag reader 
தானியங்கிப்‌ படிப்பி : 
மான ஓட்டைகள்‌ உடைய துளை 
யிட்ட அட்டைகளைப்‌ படித்தறி 
யும்‌ ஒரு சாதனம்‌. 

automatic teller machine 
(ATM) : தானியங்கிப்‌ பணப்‌ 
பொறுப்பு எந்திரம்‌ வங்கி 
ஒன்றின்‌ முனையம்‌. அது 
வாடிக்கையாளருக்கு 24 மணி 
நேர வைப்பு மற்றும்‌ திரும்பப்‌ 
பெறும்‌ சேவைகளை வழங்கு 
கிறது. வங்கிக்‌ கணினியுடன்‌ 
இணைக்கப்பட்ட சிறப்பு 
நோக்கமுடைய கருவி. தானி 
யங்கிக்‌ கருவியை வாடிக்கை 
யாளர்‌ இயக்க, ஒரு பிளாஸ்டிக்‌ 
அடையாள அட்டையைச்‌ 
செருகி, சிறப்பு அனுமதிக்‌ குறி 
யீட்டை குறிப்பிடுகிறார்‌. இதன்‌ 


மூலம்‌ பணம்‌ எடுக்கவும்‌ தன்‌ 


வட்ட 


automatic typewriter 


கணக்கு பற்றிய விவரங்களை 
அறியவும்‌ முடியும்‌. 

automatic typewriter : தானி 
யங்கு தட்டச்சுப்பொறி. 


automatic verifier : 
சரிபார்ப்பி. 


தானியங்கு 


automation : தானியங்கு முறை; 
தானியங்கி : 1. நடைமுறை 
ஒன்றை தானியங்கு முறையில்‌ 
செயல்படுத்துதல்‌. 2. கருவி 
அல்லது நடைமுறை அல்லது 
முறைமையினை மனித நோக்கு, 
முயற்சி அல்லது முடிவுக்கு 
மாற்றாக, பொறியமைவு அல்‌ 
லது மின்னணுவியல்‌ கருவி 
மூலம்‌ தானியங்கு முறையில்‌ 
கட்டுப்படுத்தும்‌ செயல்‌. 
automonitor : தானியங்கு கண்‌ 
காணிப்பி : 1. கணினி நடவடிக்‌ 
கைகளின்‌ கணினிப்‌ பதிவேடு. 2. 
கணினி ஒன்றின்‌ செயல்பாட்டு 
நடைமுறைகளை பதிவு செய்யும்‌ 
கணினி மென்பொருள்‌. 


auto outline 
சுற்றுக்‌ கோடு 
பெர்‌ ஜி : தானியங்கு விமானி : 
விமானம்‌ ஒன்றை அல்லது விண்‌ 
வெளிக்‌ 
செய்ய உதவும்‌ கருவி. 


தானியங்கு 


கலத்தைப்‌ பறக்கச்‌ 
AutoPlay : தானியக்கம்‌ : குறு 
வட்டு இயக்ககத்தில்‌ ஒரு குறு 


வட்டு வைக்கப்பட்டவுடன்‌ 


autopolling 


தானாகவே இயங்குமாறு 
அமைக்கப்பட்டுள்ள ஒரு வசதி, 
விண்டோஸ்‌ 95/96 இயக்க 
முனறமையில்‌ உள்ளது. அந்தக்‌ 
குறுவட்டில்‌ Auto-Run-INF 
என்னும்‌ ஒரு கோப்பு இருக்க 
வேண்டும்‌. குறுவட்டு, இயக்க 
கத்தில்‌ செருகப்‌ பட்டவுடன்‌, 
விண்டோஸ்‌ இக்கோப்பினைத்‌ 
தேடும்‌. (அவ்வாறு தேடும்படி 
நாம்‌ முன்பே விண்டோசுக்கு 
அறிவுறுத்தியிருக்க வேண்டும்‌). 
அக்கோப்பு இருப்பின்‌ அதில்‌ 
குறிப்பிட்டுள்ள கட்டளை 
களின்படி விண்டோஸ்‌ செயல்‌ 
படும்‌. பெரும்பாலும்‌ கணினி 
யின்‌ நிலைவட்டில்‌ ஒரு பயன்‌ 
பாட்டுத்‌ தொகுப்பை நிறுவுவதற்‌ 
கான கட்டளையாக இருக்கும்‌. 
ஒரு கேட்பொலிக்‌ குறுவட்டி 
னைச்‌ செருகியவுடன்‌ விண்‌ 
டோஸ்‌, பாடலைப்‌ பாட வைக்‌ 
கும்‌ பயன்பாட்டை இயக்கி, குறு 
வட்டிலுள்ள முதல்‌ பாடலை 
தானாகவே பாட வைக்கும்‌. 


autopolling தானியங்கு 
சோதனை : தானியங்கு பதிவு 
முறை. இம்முறையில்‌ கணினி 
பிணையம்‌ ஒன்றின்‌ முனையங்‌ 
கள்‌ குறிப்பிட்ட கால இடை 
வெளியில்‌, 
அனுப்பத்‌ தயார்‌ 
உள்ளனவா என்பதை அறிய 
சோதிக்கப்படுகின்றன. கணினி 


தகவல்களை 
நிலையில்‌ 


auto - redial 


பிணையம்‌ ஒன்றில்‌ வன்பொரு 
ளும்‌ மென்பொருளும்‌ இணைந்து 


இச்சோதனையை மேற்‌ 
கொள்கின்றன. 
201௦ - redial : தானியங்கு மறு 


சுழற்றி அழைக்கப்பட்ட 
தொலைபேசி கிடைக்கும்வரை 
மீண்டும்‌ எண்‌ சுழற்றுவதற்கான 


மோடெம்‌ ஒன்றின்‌ பண்புக்கூறு. 


801௦ - repeat : தானே திரும்பச்‌ 
செயல்‌; தானியங்கு மீள்‌ செயற்‌ 
பாடு: சில விசைப்‌ பலகைகளின்‌ 
பண்புப்படி சில விசைகளை 
அழுத்தினால்‌ அவற்றின்‌ 
செயல்கள்‌ தானியங்கு முறையில்‌ 
மீண்டும்‌ செய்யப்படுகின்றன. 


aப௦-ரestart : தானியங்கு மீள்‌ 
தொடக்கம்‌; தானியங்கு தொடக்‌ 
கம்‌ : கருவி பழுதுபட்டாலோ 
மின்சாரம்‌ தடைப்பட்டாலோ 
மீண்டும்‌ சீராகும்‌ பொழுது பணி 
களைத்‌ தொடரத்‌ தயார்‌ 
நிலையை அடைவதற்கான நட 
வடிக்கைகளைத்‌ தானியங்கு 
முறையில்‌ நிறைவேற்றுவதற் 
கான கணினி ஒன்றின்‌ திறன்‌. 

auto resume : தானே தொடர்‌ 
தல்‌ : கணினியில்‌ ஒரு இடத்தில்‌ 


நிறுத்தி விட்டுப்‌ பின்னர்‌ 
தொடர்ந்து அனுமதிக்கும்‌ 
தன்மை. பயன்பாடுகளை 


இரண்டாவது தடவை மேலேற 
றத்‌ தேவையில்லை. நினைவு 


autostart 


விவரங்கள்‌ வட்டில்‌ 
சேமிக்கப்பட்டேோ அல்லது 
மின்சார பேட்ரி மூலம்‌ தயார்‌ 
நிலையில்‌ வைக்கப்பட்டோ 
இருக்கும்‌. மடிக்‌ கணினி மற்றும்‌ 
கையேட்டுக்‌ கணினிகளில்‌ இத்‌ 
தன்மை பெரும்பாலும்‌ 
காணப்படும்‌. 

3ப(052:௦ : தானியங்கிச்‌ சேமிப்பு : 
பயனாளர்‌ தலையிடாமல்‌ 
தொடர்ச்சியான இடைவெளி 
களில்‌ தகவல்களை வட்டில்‌ 
சேமித்தல்‌. 

aufoscore : தானே கோடிடல்‌ : 
சொல்‌ செயலியில்‌, எழுதப்‌ பட்ட 
பகுதியில்‌ அடிச்‌ கோடிடுவதற்‌ 
கான இணை. 

autoserve : தானியங்கு வழங்கல்‌. 
autoshapes : உடனடி வடிவங்கள்‌, 
3ப(0512110 : தானே அளவமைத்‌ 
தல்‌ : ஒரு அமைப்பிலிருந்து 
வேறு ஒன்றுக்கு மாறும்போது 
அதே செவ்வக உருவத்‌ 
தோற்றத்தை வைத்துக்‌ 
கொள்ளும்‌ முகப்பின்‌ திறன்‌. 
3ப(05181( : தானே தொடங்கு 
தல்‌ : சில வணிக நுண்‌ கணினி 
களில்‌ ரோம்‌ நினைவகத்தில்‌ 
சேமிக்கப்பட்டுள்ள ஒரு குறி 
யீடு, கணினியை இயக்கிய 
வுடன்‌ இது இயக்க முறை 
மையை மேலேற்றி உடனே 
செயல்படத்‌ தயாராக்கும்‌. இவ்‌ 


autostart routine 


வசதியை விளக்கும்‌ சொல்‌ 
Turnkey. 


autostart routine : தானே 
தொடங்கும்‌ நிரல்கூறு : கணினி 
யில்‌ அமைக்கப்பட்ட நிரல்கள்‌ 
கணினியை இயக்கத்‌ தொடங்‌ 
தயவுடன்‌ தாமே செயல்படத்‌ 
துவங்கும்‌. கணினி நினை 
வகத்தைச்‌ சோதித்தல்‌ போன்ற 
கண்டறி சோதனைகளை நடத்தி, 
இயக்க முறைமையை ஏற்றி 


கட்டுப்பாட்டை அதற்குக்‌ 
கொடுக்கும்‌. 
கப£௦ ஈபா : உடனடிக்‌ கூட்டல்‌. 


auto text : உடனடி உரை 


8ப(017206 : தானியங்கு எல்லை 
வரைவு; தானியங்கு ஓரம்‌ 
வரைதல்‌ : படவரைவு நிரல்‌ 
களிலுள்ள ஒரு வசதி. ஒரு 
துண்மிப்பட (பிட்‌: மேப்‌) 
உருவப்‌ படத்தை ஒரு பொருள்‌- 
நோக்கு (௦ஙject-oriented) படமாக 
மாற்ற அதன்‌ ஓரங்களில்‌ கோடு 
வரைறெது. 

AIUX ஏ/யூஎக்ஸ்‌ : பல்‌ 
பயனாளர்‌, பல்பணி யூனிக்ஸ்‌ 
இயக்க முறைமையின்‌ ஒரு 
வடிவம்‌. ஆப்பிள்‌ கம்ப்யூட்டர்‌ 
நிறுவனத்தின்‌ படைப்பு. ஏடீ&டீ 
யூனிக்ஸ்‌ சிஸ்டம்‌ வெளியீடு 
8.2 இயக்க முறைமையை அடி 
யொற்றி உருவாக்கப்பட்டது. 
பல புதிய வசதிகள்‌ சேர்க்கப்‌ 


auxiliary function 


பட்டுள்ளன. பல்வேறு மெக்கின்‌ 
டோஷ்‌ கணினிகளில்‌ செயல்‌ 
படுமாறு வடிவமைக்கப்பட்டது. 
மெக்கின்டோஷின்‌ பல்வேறு 
சிறப்புப்கூறுகளும்‌ ஏ/யூஎக்ஸில்‌ 
ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. 
எடுத்துக்காட்டாக, மெக்கின்‌ 
டோலஷ்‌ டுல்பாக்ஸ்‌ வசதி இதில்‌ 
உண்டு. தென்மூலம்‌, பயனாளர்‌ 
பணிச்‌ 

User 


கள்‌, வரைகலைப்‌ 
சூழலைப்‌ (போகறழhical 
Interface) பெறமுடியும்‌. 


AUX : ஏயூஎக்ஸ்‌ : கணினித்‌ 
துணைச்‌ சாதனங்களுக்குரிய 
தருக்கமுறைச்‌ சாதனப்‌ பெயர்‌. 
எம்‌எஸ்‌ டாஸ்‌ இயக்க முறைமை 
யில்‌ வழக்கமான துணைச்‌ 
சாதனத்துக்கென ஒதுக்கீடு 
செய்யப்பட்ட பெயர்‌. பெரும்‌ 
பாலும்‌ இப்பெயர்‌ கணினியின்‌ 
முதல்‌ தொடரியல்‌ துறைக்‌ 
குறிக்கும்‌ காம்‌1 (00141) என்றும்‌ 
இதனை அழைப்பர்‌. 

auxiliary equipment : துணை 
நிலைச்‌ சாதனம்‌ : மையச்‌ செய 
லகத்தின்‌ நேரடிக்‌ கட்டுப்‌ 
பாட்டில்‌ இல்லாத கருவி. 
auxiliary function : துணை 
நிலைச்‌ செயல்‌ : தானியங்கு 
எந்திரக்‌ கருவிக்‌ கட்டுப்பாட்‌ 
டில்‌, செயல்படு கருவி ஒன்றின்‌ 
வேகக்‌ கட்டுப்பாடு அல்லது 
எந்திரத்தின்‌ வெட்டுக்‌ கருவியின்‌ 
கட்டுப்பாடு நீங்கலாக பிற 


auxiliary memory 


செயல்கள்‌. எண்ணெயிடல்‌, 
கருவியைக்‌ குளிர்வித்தல்‌ 
முதலியன மாதிரித்‌ துணைச்‌ 
செயல்களாகும்‌. 

auxiliary memory 
நிலை நினைவகம்‌. 


: துணை 


auxiliary operation : துணைச்‌ 
செயல்பாடு மையச்‌ செய 
லகத்தின்‌ கட்டுப்பாட்டில்‌ 
இல்லாத கருவியினால்‌ செய்யப்‌ 
படும்‌ செயல்பாடு. 

auxiliary speakers : 


நிலை. ஒலிப்பிகள்‌. 


துணை 


auxiliary store : துணை நிலைச்‌ 


சேமிப்பு. 


auxiliary storage துணை 
நிலை சேமிப்பகம்‌ : வட்டு, 
நாடா போன்ற சேமிப்பகங்‌ 
களைக்‌ குறிக்கின்றது. கணினி 
மின்‌ நுண்செயலி நிலையா 
நினைவகத்தைப்‌ போன்று 
இவற்றை நேரடியாக அணுகுவ 
தில்லை. தற்போதைய வழக்‌ 
காற்றில்‌ இத்தகைய, துணைநிலை 
சேமிப்பகங்கள்‌ வெறுமனே 
சேமிப்பகம்‌ என்றோ, நிலை 
யான சேமிப்பகம்‌ என்றோ 
அழைக்கப்படுகின்றன. நுண்‌ 
செயலி தற்காலிகச்‌ சேமிப்பக 
மாய்‌ நேரடியாகப்‌ பயன்படுத்திக்‌ 
கொள்ளும்‌ நிலையா நினைவக 
(RAM} சிப்புகள்‌ வெறுமனே நினை 
வகம்‌ என்றே குறிக்கப்படுகின்றன. 


avatar 


available list. : கிடைக்கும்‌ 
பட்டியல்‌ : ஒதுக்கப்படாத நினை 
வகப்‌ பகுதிகளின்‌ பட்டியல்‌ 
என்றும்‌ அறியப்படும்‌. 
available point : கிடைக்கும்‌ 
இடம்‌ கணினி முகப்பில்‌ 
திரையில்‌ உள்ள ஒரு இடம்‌. 
Availability : கிடைப்பு நிலை : 
குறிப்பிட்ட செயலுக்கான மணி 
நேரத்துக்கும்‌, வன்‌ பொருளின்‌ 
சரியான இயக்க நேரத்துக்கும்‌ 
உள்ள விகிதம்‌. இதனை 
செயலாக்க விகிதம்‌ என்று 
பெரும்பாலும்‌ கூறுவதுண்டு. 


available time : கிடைக்கும்‌ 


நேரம்‌ : கணினி ஒன்று பயன்‌ 
படுத்துவதற்கு கிடைக்கும்‌ 
நேரம்‌. 


available machine : கிடைக்கும்‌ 
எந்திரம்‌. 

available machine time 
கிடைக்கும்‌ எந்திர நேரம்‌. 


available memory : கிடைக்கும்‌ 
நினைவகம்‌. 


avatar : அவதாரம்‌ : சில வகை 
இணைய அரட்டை அறைகள்‌ 
போன்ற மெய்நிகர்‌ நடப்புச்‌ 
சூழல்களில்‌ பயனாளரின்‌ வரை 
கலை வடிவிலான தோற்றம்‌ இவ்‌ 
வாறு அழைக்கப்படுகிறது. மனி 
தரின்‌ இருபாலரில்‌ ஒருவருடைய 
பொதுப்படையான படம்‌ 


average 


அல்லது அசைவூட்டம்‌, பயனாள 
நின்‌ ஒளிப்படமாகவோ கேலிச்‌ 
சித்திரமாகவோ இருக்கலாம்‌. 
ஒரு விலங்கின்‌ படமாகவே 
அசைவூட்டமாகவோகூட இருக்‌ 
கலாம்‌. பயனாளர்‌ தன்னுடைய 
தோற்ற 
மாகக்‌ காட்டுவதற்குத்‌ தேர்வு 
செய்த ஒரு பொருளாகவும்‌ 
இருக்கலாம்‌. 

சராசரி : புள்ளி விவர 


மெய்நிகர்‌ நடப்புத்‌ 


average : 
அல்லது எண்‌ இலக்கச்‌ சராசரி. 


average latency : சராசரி உள்‌ 
ளுறை சுணக்கம்‌ : நேரடி அணுகு 
சேமிப்புச்‌ சாதனத்தில்‌ முழு 
சுழற்சியில்‌ பாதியில்‌ பதிவுப்‌ 
பரப்பில்‌ சுற்றிவர ஆகும்‌ நேரம்‌. 


average search length 
சராசரித்‌ தேடு நீளம்‌: ஒரு குறிப்‌ 
பிட்ட முகவரியைக்‌ கண்டு 
பிடிக்க சராசரியாகத்‌ தேவைப்‌ 
படும்‌ நேரம்‌ அல்லது செயல்‌ 
களின்‌ எண்ணிக்கை. 


AV! : ஏவிஐ : கேட்பொலி, 
ஒளிக்காட்‌ச பிணைந்தது என்று 
பொருள்படும்‌ நAபio Vedio 
Interleaved என்ற தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
விண்டோஸ்‌ இயக்க முறையில்‌ 
பயன்‌ படுத்தப்படும்‌ ஒரு பல்‌ 
லூடாகக்‌ கோப்பு வடிவம்‌. ஓலி 
மற்றும்‌ ஒளிக்காட்சி இவ்‌ 
வகைக்‌ கோப்புகளில்‌ பதியப்‌ 


awk 


படுகின்றன. மைக்ரோ 
சாஃப்டின்‌ ரிஃப்‌ (RIFF- Resource 
Interchange File Format) தொழில்‌ 
நுட்பத்தைப்‌ பின்பற்றியது. 


avionics வான்‌ மினனணு 
வியல்‌ : விமானங்கள்‌ மற்றும்‌ 
விண்கலங்களில்‌ பயன்படும்‌ 
மின்னணுக்‌ கருவியமைப்புகள்‌ 
மற்றும்‌ கட்டுப்பாட்டுக்‌ 
கருவிகள்‌. 

avoiding data repetition : தக 
வல்‌ சுழற்சியைத்‌ தவிர்த்தல்‌. 
அ: .ஏடபிளயூ : இணையத்‌ 
தில்‌ சேர்ந்த 
இணைய தளங்களைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்‌ பிரிவு களப்‌ 
பெயர்‌. 


AWC : ஏடபிள்யூசி : கணிப்‌ 
பணியில்‌ பெண்களுக்கான சங்‌ 
கம்‌ : Association for Women in 
Computing, என்பதன்‌ குறும்‌ 
பெயர்‌. கணினித்‌ தொழிலில்‌ ஈடு 
பட்டிருப்போரைக்‌ கொண்ட சங்‌ 


அருபாவைச்‌ 


'கம்‌. கணினித்‌ தொழிலில்‌ பெண்‌ 


களுக்கான தொழில்‌ திறனை 
வளர்த்தல்‌; கணினித்‌ தொழிலில்‌ 
ஈடுபட்டிருப்போரிடையே தக 
வல்‌ தொடர்பை ஊக்குவித்தல்‌ 
இதன்‌ முக்கிய நோக்கமாகும்‌. 


81. : ஆக்‌ : ஏடபிள்யுகே : 88௦, 
Weinberger Kernighan என்பதன்‌ 
சுருக்கம்‌. அஹோ, வெயின்‌ 
பர்கர்‌, கெர்னிகன்‌ ஆகியோர்‌ 


axes 


1977இல்‌ உருவாக்கிய யூனிக்ஸ்‌ 
செயல்தள மொழி, 


axes அசசுகள்‌ : ஒரு 
இரட்டைப்‌ பரிமாண ஒருங்‌ 
இணைப்பு முறைமையில்‌ செங்‌ 
குத்து (1) மற்றும்‌ படுக்கைக்‌ 
குறியீடு (களாகப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ கோடுகள்‌. 

axis : அச்சு; சுழலச்சு : இரு பரி 
மாண வரைபடங்களில்‌ பயன்‌ 
படும்‌ கிடைமட்ட, செங்குத்து 
அச்சுகள்‌. முறையே, %-அச்சு, 
Y-அர்சு குறிக்கப்படு 
கின்றன. இவற்றை அடிப்படை 
யாகக்‌ கொண்டு அளக்கப்படும்‌ 


என்று 


ஆயத்தொலைவுகளைக்‌ (0௦00 - 
nates) கொண்டு படங்கள்‌ 
வரையப்படுகின்றன. முப்‌ பரி 
மாண ஆயத்தொலைவு அமைப்‌ 
பில்‌ மூன்றாவது அச்சு, உயர/ 


azimuth 


ஆழ அச்சாக இருக்கும்‌. 2-அச்சு 
எனப்படும்‌. 
axons : ஆக்சன்கள்‌ : மனித 
மூளையில்‌ ஒரு நரம்பணு 
விலிருந்து இன்‌ னொரு நரம்பணு 
வுக்கு இந்த நரம்புகள்‌ மூலம்‌ 
வெளியீடுகள்‌ அனுப்பப்படும்‌. 
2 : ஏஇஸட்‌ : இணையத்தில்‌ 
அஜெர்பெய்ஜான்‌ நாட்டைச்‌ 
சேர்ந்த இணைய தளங்களைக்‌ 
குறிக்கப்‌ பயன்‌ படும்‌ பெரும்‌ 
புவிப்பிரிவுக்‌ களப்பெயர்‌. 
அஸிமத்‌ 
பகுதியில்‌ 


azimuth ஒரு 
ஆதாரப்‌ இருந்து 
கடிகாரப்‌ போக்கில்‌ செல்லும்‌ 
கோணத்தை அளக்கும்‌ கருவி. 
வழித்தடத்தில்‌ உள்ள படி / 
எழுது முனைகளின்‌ சரியான 
அமைப்பை இது சோதிக்கும்‌. 


B 122 


backbone 


ட: பி: 'பைட்‌' (05) அல்லது 
பாட்‌” (6200) என்பதன்‌ சுருக்கப்‌ 


பெயர்‌. இருப்பகத்தைக்‌ குறிப்‌ 


பிடும்‌ இடங்களில்‌ பைட்‌ 
(எண்மி) என்றும்‌ தகவல்‌ 
தொடர்புகளில்‌ குறிப்பிடும்‌ 


போது 'பாட்‌' (செய்தி வேகம்‌) 
என்றும்‌ உணர்த்தும்‌ கேபி (66) - 
1000 பைட்டுகள்‌ அல்லது பாட்‌ 
(தொழில்நுட்ப அடிப்படை 
யின்படி 1கே (1K) என்பது 1024 
பைட்டுகளைக்‌ குறிக்கும்‌). 


babbage, charles : பாபேஜ்‌, 
சார்லஸ்‌ : (1792 - 1871) ஆங்‌ 
இலேய கணிதவியலாளர்‌; கண்டு 
[பிடிப்பாளர்‌. 30 பதின்மப்‌ புள்ளி 
கள்‌ வரை மடக்கை எண்‌ (லாகர்‌ 
தம்‌) மூலம்‌ சுணக்கிடக்‌ கூடிய 
ஒரு வேறுபாட்டு எந்திரத்தை 
வடிவமைத்தவர்‌. இலக்கமுறை 
கணிப்பொறிக்கு முன்னோடியாக 
விளங்கும்‌ 'பகுப்பு' எந்திரத்தை 
யும்‌ உருவாக்கியவர்‌. பாபேஜ்‌ 
காலத்தில்‌ அவரது எந்திரங்களை 
வெற்றிகரமாக உருவாக்குவதற்கு 
வேண்டிய பொறியியல்‌ தொழில்‌ 
நுட்பங்கள்‌ முன்னேறியவையாக்‌ 
இல்லை. 


babble : பிறழ்வு : ஒரு அமைப்‌ 
பின்‌ பெருமளவு வழித்தடங்களில்‌ 
ஏற்படும்‌ குறுக்கட்டுப்‌ பேச்சு. 


bachman diagram : பக்மன்‌ 
வரைபடம்‌. 

back : முந்தைய 

backbone முதுகெலும்பு; 
அடியாதாரம்‌ : 1. சிறு சிறு 


பிணையங்களை ஒருங்கிணைத்து 
அவற்றுக்கிடையே. தகவல்‌ 
போக்குவரத்தை ஏற்படுத்‌ 
தும்‌ பெரும்‌ பிணையம்‌. இணை 
யத்தில்‌ நாட்டி 
லுமுள்ள இத்தகைய முது 
கெலும்புப்‌ பிணையங்கள்‌ ஒருங்‌ 
இணைக்கப்பட்டுள்ளன. அமெரிக்‌ 
காவில்‌ மட்டும்‌ ஆறு முது 
கெலும்புப்‌ பிணையங்கள்‌ உள்‌ 
ளன (எ-டு: றார்‌, 140]. ஆயிரக்‌ 
கணக்கான மைல்கள்‌ பரப்‌ 
பிலுள்ள பகுதிகள்‌ நுண்‌ அலை 
(microwave) தடங்கள்‌, நிலத்தடி, 
கடலடிக்‌ கேபிள்கள்‌ மற்றும்‌ 
செயற்கைக்‌ 


ஒவ்வொரு 


கோள்களால்‌ 
இணைக்கப்படுகின்றன. 2. 
இணையத்‌ தகவல்‌ தொடர்பில்‌ 
பெருமளவு தகவல்‌ பொட்டலப்‌ 
பரிமாற்றங்களைச்‌ செயல்‌ 
படுத்துகின்ற : சிறிய பகுதிப்‌ 
பிணையங்கள்‌. 3. ஒரு பிணை 
யத்தில்‌ தகவல்‌ தொடர்புப்‌ 
போக்குவரத்துக்கு ஆதாரமாக 
விளங்கும்‌ இணைப்புக்‌ கம்பி 
கள்‌. ஒரு குறும்பரப்புப்‌ பிணை 


backbone cabal 


யத்தில்‌ பாட்டை (Bப5) என்பது 
முதுகெலும்பாக விளங்கும்‌. 

backbone cabal : முது கெலும்பு 
மறை குழு : இணையத்தில்‌ 
யூஸ்நெட்‌ செய்திக்‌ குழுக்களின்‌ 
படி நிலை அமைப்பை அறிவித்‌ 
தல்‌ மற்றும்‌ புதிய செய்திக்‌ 
குழுக்களை உருவாக்கல்‌ ஆகிய 
வற்றுக்கு பொறுப்பான பிணைய 
நிர்வாகெளின்‌ குழுவைக்‌ குறிக்‌ 
கும்‌ சொல்‌. இப்போது அத்‌ 
தகைய மறைகுழுக்கள்‌ இல்லை. 
020 door : பின்வாசல்‌; பின்‌ 
கதவு : ஒரு நிரல்‌ அல்லது முறை 
மையின்‌ பாதுகாப்புக்‌ கட்டுப்‌ 
பாடுகளை மீறி உள்ளே நுழை 
யும்‌ வழி. நிரலாக்க வல்லுநர்கள்‌ 
உருவாக்கிக்‌ கொண்டிருக்கும்‌ 
மென்பொருள்களில்‌, பிழை 
களைக்‌ கண்டறியும்‌ நோக்கில்‌ 
இத்தகைய 
அமைப்பர்‌. பின்வாசல்‌ வசதி 
நிரலர்‌ தவிர ஏனையோர்க்கு 
தெரிந்துவிட்டாலோ, மென்‌ 
பொருள்‌ வெளியிடப்படுவதற்கு 
முன்பு அத்தகைய பின்‌ வாசல்‌ 
வசதிகள்‌ நீக்கப்படாவிட்டாலோ 


பின்வாசல்களை 


(கவனக்‌ குறைவாக), பாதுகாப்‌ 
புக்கு பங்கம்‌ ஏற்பட்டுவிடும்‌. 

backdrop : பின்னணி : பின்‌ 
னணித்‌ தோற்றம்‌. சிடி- ஐ-யில்‌ 
மற்ற தோற்றங்கள்‌ தெளிவாகத்‌ 
தெரியும்போது பின்னணி 


123 


backfilling 


தோற்றப்‌ பகுதியும்‌ முழுவதும்‌ 
தெரியும்‌. 

back end : பின்னிலை; பின்‌ 
னணி; பின்‌அமைவு : 1. இளை 
யன்/வழங்கன்‌ (Client/Server) 
பயன்பாடுகளில்‌, வழங்கு 
கணினியில்‌ செயல்படும்‌ நிரலின்‌ 
பகுதி. (Client/Server Architecture, 
“ரசா End என்பதனுடன்‌ ஒப்‌ 
பிடுக). 2. மொழிமாற்றி (மறல) 
யின்‌ ஒரு பகுதி. மனிதர்களுக்குப்‌ 
புரிகிற மூல நிரல்‌ வரைவை 
(source code), எந்திரத்துக்குப்‌ புரி 
கிற குறிநோக்கு வரைவாக (ject 
0002) மாற்றியமைக்கும்‌ பகுதி. 


back-end case : பின்முனை 
எழுத்து : நிரல்‌ குறியீடுகளை உர 
வாக்கும்‌ எழுத்துக்‌ கருவிகள்‌. 

back end operation : பின்‌ 
முனைப்‌ பகுதிகள்‌; பின்னிலைப்‌ 
பணிகள்‌; பின்‌ இயக்கப்‌ பணிகள்‌. 


back-end processor பின்‌ 
நிலைச்செயல்‌ : தரவுத்‌ தள எந்‌ 
திரம்‌ (Data base machine) போன்‌ 
றது. மையச்‌ செயலகத்திற்கும்‌ 
நேரடி - அணுகு சேமிப்புச்‌ சாத 
னங்களில்‌ சேமித்து வைக்கப்‌ 
பட்டுள்ள தரவுத்‌ தளங்களுக்கும்‌ 
இடை முகமாகப்‌ பணியாற்றும்‌ 
கணினி. 


backfilling : பின்புற நிரப்புதல்‌ : 
8086 /88 மற்றும்‌ 286 பி.சிக்களின்‌ 


background 


வழக்கமான நினைவகத்திற்குப்‌ 
பதிலாக இஎம்‌எஸ்‌ நினைவ 
கத்தை ஒதுக்குவது. மூல தாய்ப்‌ 
பலகை அட்டை ப்புகள்‌ செய 
லிழக்கின்றன. இஎம்‌எஸ்‌ சிப்பு 
களுக்குக்‌ கீழ நினைவு முகவரி 
கள்‌ இடப்படுகின்றன. பின்புற 
நிரப்புதலின்‌ மூலம்‌ டெஸ்க்வியூ 
போன்ற பல்பணி நிரல்கள்‌ இயங்‌ 
கவும்‌, விரிவாக்கப்பட்ட நினை 
வகத்தில்‌ ஒரே நேரத்தில்‌ கூடுதல்‌ 
நிரல்களை அமைக்கவும்‌ முடியும்‌. 


background : பின்‌ புலம்‌; பின்‌ 
னணி : ]. பன்முகத்‌ கட்டளை 


யிடலில்‌ குறைந்த முன்னுரிமை 
யுள்ள நிரல்‌ செயல்படுத்தும்‌ 
சூழல்‌. 2. காட்சித்‌ திரையில்‌ 
காட்டப்பட உருக்களோ வரை 
பட முன்புலங்களோ இல்லாத 
திரைப்பகுதி. 


background application : பின்‌ 
புலப்‌ பயன்பாடு. 
background colour : பின்னணி 


வண்ணம்‌; பின்புல நிறம்‌ 
காட்தெதிரைமின்‌ பின்னணி 
நிறம்‌. காட்சித்‌ திரை துடைக்கப்‌ 
பட்ட பிறகு இந்த நிறத்துக்குத்‌ 
திரை இரும்பும்‌. 

background communication 
பின்புலத்‌ தகவல்‌ தொடர்பு 
background job : பின்புலப்‌ பணி. 


background ink : பின்புல மை : 
அதிகம்‌ பிரதிபலிக்கும்‌ மை. 


124 


“னணி செயலாக்கம்‌ : 


background programme 


வருடுபொறி கண்டுபிடிக்க முடி 
யாத வகையில்‌ படிவத்தின்‌ 
பகுதிகளை இது அச்சிடும்‌. 

background noise : பின்னணி 
இரைச்சல்‌ : கம்பியிலோ, வழித்‌ 
தடத்திலோ அல்லது மின்சுற்‌ 
றிலோ வந்துசேரும்‌ தொடர்பில்‌ 
லாத, தேவையற்ற சமிக்கைகள்‌. 


background operation : பின்‌ 
புல இயக்கம்‌ ஒரு நிரல்‌ 
இயங்கிக்‌ கொண்டிருக்கும்போது 
ஏற்படும்‌ துணைச்‌ செயலாக்கம்‌. 
ஒரு நிரலை மொழிமாற்றும்‌ 
பணியைச்‌ செய்யும்போது, 
அச்சுப்பொறிக்கும்‌ தகவல்‌ 
அனுப்பலாம்‌. குறுக்கடுகளைப்‌ 
(Interrupt!) பயன்படுத்தி பின்னணி 
யெக்கம்‌ நடைபெறலாம்‌. 


background printing : பின்புல 
அச்சிடல்‌; பின்னணி அச்சிடு 
முறை : ஓர்‌ ஆவணத்தை ஆச்‌ 
சிட அச்சுப்பொறிக்கு அனுப்பி 
விட்டு கணினியில்‌ வேறுபணி 
களை மேற்கொள்ளும்‌ முறை. 

background processing : பின்‌ 
முன்புலத்‌ 
தில்‌ ஒரு நிரல்‌ செயல்படும்‌ 
போது பின்னணியில்‌ அதே 


நேரத்தில்‌ வேறொரு நிரல்‌ 
இயக்கப்படுவது. 
background programme 


பின்புல நிரல்‌: பல நிரல்களை 
ஒரே சமயத்தில்‌ செயல்படுத்தும்‌ 


background reflectance 


கணினி அமைப்புகளில்‌ உயர்‌ 
முன்னுரிமை உள்ள நிரல்களைச்‌ 
செயல்படுத்தத்‌ தேவையில்‌ 
லாதபோது செயல்படுத்தப்‌ 
படும்‌ நிரல்‌. முன்புல நிரலுக்கு 
மாறானது. 


background reflectance 

பின்னணி பிரதிபலிப்பு : ஒரு 
எழுத்தைச்‌ சுற்றி ஏற்படும்‌ பிரதி 
பலிப்பை அளக்கும்‌ ஓசிஆர்‌ 
(OCR-Optical CharacterRecognition). 


background tasks : பின்புலப்‌ 
பணிகள்‌. 

backing storage : தாங்கும்‌ 
இருப்பகம்‌ : பின்னர்‌ பயன்‌ 
படுத்துவதற்காக வட்டுகள்‌ 


அல்லது நாடாக்களில்‌ வைக்கப்‌ 
பட்டிருக்கும்‌ துணை நிலை 
நினைவகம்‌. 

backing store : பின்தாங்கும்‌ 
இருப்பு : கணினியின்‌ முதன்மை 
நினைவகத்திற்கு பின்பலமாக 
இருந்து தாங்குகின்ற நினைவகம்‌. 


துணை இருப்பகம்‌ என்றும்‌ 
அழைக்கப்படுகிறது. 
backing-up : பின்‌ ஆதரவு : 


மூலம்‌ சேதமாகவோ அல்லது 
தொலைந்து போகவோ செய்யு 
மானாலும்‌ உள்ளடக்கங்களை 
இழக்காமல்‌ இருப்பதற்காக பின்‌ 
ஆதரவு படிகளை ஏற்படுத்திக்‌ 
கொள்ளல்‌. 


125 


back pane! 


backlash பின்‌ விளைவு : 
எந்திரமுறை செயல்பாட்டின்‌ 
போது, தாங்குவதன்‌ விளைவாக 
இரண்டு பல்‌ சக்கரங்களைப்‌ 
போன்ற சேர்ந்தியங்கும்‌ பகுதி 
களின்‌ செயல்‌. 

backiine : பின்‌ பகுதி : ஒரு 
அமைப்பின்‌ அட்டைகளில்‌ மின்‌ 
சுற்றுகள்‌ மற்றும்‌ எந்திரப்‌ பகுதி 
கள்‌ இணைக்கப்படுவதுண்டு. 
இதில்‌ முதன்மை மின்சுற்று அட்‌ 
டைகள்‌ பொருத்தப்படும்‌. தாய்ப்‌ 
பலகை என்றும்‌ முறைமைப்‌ 
பலகை என்றும்‌ அழைப்பர்‌. 
backlit : பின்னொளி : திரை 
யின்‌ பின்பக்கத்திலிருந்து ஒளி 
வருகின்ற திரை. 
இதனால்‌ பின்னணி பிரகாச 
மாகவும்‌ எழுத்துகள்‌ தெளி 
வாகவும்‌ இருக்கும்‌. 

back-lit display : பின்‌-ஒளி 
திரைக்‌ காட்சி : திரைக்குப்‌ பின்‌ 
னால்‌ ஒளிபடுமாறு அமைக்கப்‌ 
பட்ட எல்சிடி திரைக்‌ காட்சி. 
உருவங்கள்‌ கூர்தெளிவாகவும்‌, 
எழுத்துகள்‌ நன்கு படிக்கும்‌ படி 
யும்‌ இருக்கும்‌. குறிப்பாக, 
சுற்றுப்புறம்‌ மிகவும்‌ ஒளியுடன்‌ 
விளங்கும்போது இத்தகைய 
ஏற்பாடு பலன்‌ தரும்‌. 

back pane! : பின்‌ பலகம்‌ : 
கணினி பெட்டியில்‌ வெளிப்புறச்‌ 
கணினியுடன்‌ 


எல்சிடி 


சாதனங்களை 


backplane 126 


பின்‌ பலகம்‌ 


இணைப்பதற்கான பல துளை 
களுடன்கூடிய பின்புறப்பகுதி. 
backplane : 
ஸbackquote : பின்மேற்கோள்‌ குறி. 
௮0% slash : பின்சாய்வுக்‌ கோடு : 
விசைப்பலகையில்‌ உள்ள ஒரு 
சிறப்புக்‌ குறியீடு. 

backspace : பின்னிடவெளி : 


காட்டியை (போ5௦01) இடதுபுற 
மாக ஒரு இடவெளிக்கு நகர்த்து 


கின்ற விசைப்பலகையின்‌ செயல்‌ 
பாடு. ஏற்கெனவே தட்டச்சு 


பின்தளம்‌. 


செய்யப்பட்டதை கணினியில்‌ 
பதிவதற்குமுன்‌ மாற்றம்‌ செய்ய 
அனுமதிக்கிறது. 


backspace character : பின்‌ 
இட எழுத்து. 
backspace key பின்னிட 


வெளிவிசை (விரற்‌ கட்டை). 


backup 


backspace tape : 
பின்‌ இட நாடா : 
ஒரு காந்த 
நாடாவை அது 
ஆரம்பித்த இடத்‌ 
திற்கோ அல்லது 
பதிவேட்டற்கோ 
திருப்பி அனுப்பும்‌ 
செயல்பாடு. 
backterium 
இனப்பெருக்கி : 
கணினி நச்சு 
நிரலில்‌ ஒரு வகை. தொடர்ந்து 
தன்னைத்தானே நகலெடுத்துக்‌ 
கொள்ளும்‌. இறுதியில்‌ முழுக்‌ 
கணினியையும்‌ (சேமிப்பகம்‌ 
முழுமையும்‌) இந்த நச்சு நிரலின்‌ 
நகலே ஆக்கிரமித்திருக்கும்‌. 
backtracking : பின்தேடல்‌ : 
ஒரு பட்டியலை தலை கீழாகத்‌ 
தேடும்‌ செயல்‌ முறை. 

backup : காப்பு நகல்‌; பின்‌ 
ஆதரவு; பின்படி; ஆதார நகல்‌; 
மறுபடி : 1. வழக்கமாகப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ செயல்முறைகள்‌ 
அல்லது கருவிகளில்‌ அதிக சுமை 
ஏற்றப்பட்டோ அல்லது பழு 
தடைந்தோ போகும்‌ வேளையில்‌ 
பயன்படுத்துவதற்காக, கிடைக்‌ 
கக்கூடிய மாற்றுக்‌ கருவிகள்‌ 
அல்லது செயல்முறைகள்‌ 
பற்றியது. 2. மூலம்‌ தொலைந்து 
போகக்‌ கூடும்‌ என்பதற்காக 


backup and restore 


நிரல்‌ தொடர்‌ அல்லது 
தகவலுக்கு ஒரு பிரதி எடுத்தல்‌. 
backup and restore : பாது 
காப்பும்‌ மீட்டளிப்பும்‌ : கோப்பு 
களை பாதுகாப்பு நகல்‌ எடுத்துச்‌ 
சேமித்தலும்‌, அவற்றை 
மீண்டும்‌ அந்த இடத்திலேயே 
மீட்டளித்தலும்‌. 

backup copy : காப்பு நகல்‌; பின்‌ 
ஆதரவுப்‌ பிரதி : மூலத்‌ தரவுத்‌ 
தொகுப்பு அல்லது கோப்பு 
அழிந்து போகுமானால்‌ பயன்‌ 
படுத்துவதற்காக 
பட்டுள்ள கோப்பு அல்லது 
தரவுத்‌ தொகுப்பின்‌ பிரதி. 


வைக்கப்‌ 


backup disk : காப்பு வட்டு : 
முக்கிய கோப்புகளின்‌ நகல்‌ 
களை வைத்துக்கொள்ளப்‌ பயன்‌ 
படும்‌ வட்டு. அதிக அடர்த்தி 
உள்ள நெகிழ்‌ வட்டுகளும்‌, 
வெளியே எடுக்கக்கூடிய வட்டுப்‌ 
பெட்டிகளும்‌ பாதுகாப்பு வட்டு 
களாகப்‌ பயன்பட வல்லவை. 


backup files : பக்‌ கோப்பு 
கள்‌; ஆதரவு கோப்புகள்‌ : மூலக்‌ 
கோப்புகள்‌ சேதமாகி அல்லது 
அழிந்துபோனால்‌, பயன்படுத்தக்‌ 
கூடிய கோப்புகளின்‌ பிரதிகள்‌. 


backup power : காப்பு மின்‌ 
சக்தி : மின்சாரம்‌ நின்று போகு 
மானால்‌ பயன்படுத்தக்கூடிய 
கூடுதல்‌ மின்சார ஆதாரம்‌. 


Backus Normal Form 


backup procedures : காப்பு 
நடைமுறைகள்‌ : பாதுகாப்பு 
அளிப்பதற்காக மாற்று நாடாக்‌ 
கள்‌ அல்லது காந்த வட்டுகளில்‌ 
தரவுகள்‌ மற்றும்‌ நிரல்களை நகல்‌ 
எடுப்பதற்கான நடைமுறைகள்‌. 


backup programmer : 
நிரல்‌ எழுதுபவா : 
நிரல்‌ எழுதுபவருக்கு உதவி 
யாளராக இருக்கும்‌ ஒரு நிரல்‌ 
எழுதுபவர்‌. 

backup & recovery : காப்பும்‌ 
மீட்பும்‌ : வன்‌ பொருள்‌ அல்லது 
மென்பொருள்‌ பழுது ஏற்படும்‌ 
போது இழந்துபோன தரவுகளை 
மீண்டும்‌ பெறக்கூடிய மனிதனா 
லான, எந்திரத்தினாலான நடை 
முறைகளின்‌ இணைப்பு. 


துணை 
தலைமை 


backup storage : 
சேமிப்பகம்‌. 


பாதுகாப்புச்‌ 


backup uiit)Y : காப்புப்‌ பயன்‌ கூறு. 


Backus, john : பேக்கஸ்‌, ஜான்‌ : 
1957இல்‌ ஐபிஎம்‌ நிறுவனத்தில்‌ 
பணியாற்றிய இவர்‌, கணித, 
அறிவியல்‌ மற்றும்‌ பொறியியல்‌ 
கணக்£டுகளுக்காக போர்ட்‌ 
ரான்‌ (Fortran) என்னும்‌ உயர்‌ 
நிலைக்‌ கணினி மொழியை ௨ரு 
வாக்கினார்‌. 


Backus Normal Form (BNF) : 
பேக்கஸ்‌ இயல்பு வடிவம்‌ 
(பிஎன்‌எஃப்‌) : ஆர்டிபி எம்‌எஸ்‌ 


back volume 


விதிகளின்படி திருத்தியமைக்கப்‌ 
பட்ட அட்டவணை வடிவம்‌. 
என்றாவது வடிவத்‌ 
துக்கு அடுத்து இடம்‌ பெறுவது. 
முன்தொகுதி. 

பின்‌ 


தேவைப்‌ 


back volume : 


backward - chaining 
னோக்கி சங்கிலியிடல்‌ : 
படும்‌ இலக்கிலிருந்து ஏற்‌ 
கெனவே தெரிந்த உண்மைகளை 
இலக்கு 
நோக்கிய காரண முறை, 


நோக்கிச்‌ செல்லும்‌ 


backward compatible : பின்‌ 
னோக்கிய ஒத்தியல்பு : கழ்‌ 
நோக்கிய ஒஓத்தியல்பு போன்றது. 


backward read : பின்புறமாகப்‌ 
படி: சில காந்த நாடா அமைப்பு 
உள்ள வசதி. இதில்‌ காந்த 
நாடா அலகுகள்‌ தலை&ழாக 
நகர்ந்து கொண்டே, கணினி பின்‌ 
இருப்பகத்திற்குள்‌ தரவுகளை 
மாற்றித்‌ தரும்‌. 

backward reasoning 
னோக்குக்‌ காரணியம்‌. 


bad block : பழுதுத்‌ தொகுதி : 
நினைவகத்தில்‌ பழுதான பகுதி. 
கணினியை இயக்கி வைக்கும்‌ 
போது, நினைவகக்‌ கட்டுப்பாட்‌ டு 
பொறி சுயபரிசோதனை செய்து 


களில்‌ 


பின்‌ 


கொள்கையில்‌ பழுதான தொகு 
ப: தாகு 


தியை அடையாளங்‌ காண்றெது. 
badge reader : பட்டை படிப்பி : 
கடன்‌ அட்டைகள்‌ அல்லது சிறப்‌ 


Baldwin, Frank Stephen 


புக்‌ குறியீட்டுப்‌ பட்டைகளைப்‌ 
படிக்கக்‌ கூடிய முனையம்‌. 


bad sector : பழுதுப்‌ பகுதி : வட்‌ 
டில்‌ உள்ள குறை காரணமாக சரி 
யாகப்‌ படிக்கவோ அல்லது எழு 
தவோ முடியா வட்டின்‌ ஒரு பகுதி, 


bad track : பழுதுத்‌ தடம்‌ : ஒரு 
நிலை வட்டில்‌ அல்லது நெட்‌ 
வட்டில்‌, பழுதான பிரிவைக்‌ 
கொண்டுள்ள ஒரு தடம்‌. இவ்‌ 
வாறு பழுதெனக்‌ குறிக்கப்பட்ட 
தடத்தை இயக்க முறைமை 


புறக்கணித்துச்‌ செல்லும்‌. 


086: பாக: 
உரைத்தொகுப்பான்‌ அல்லது 
சொல்‌ செயலிகளில்‌ ஒரு 
கோப்பில்‌ திருத்தம்‌ செய்து 
சேமிக்கும்போது அக்கோப்பின்‌ 
முந்தைய வடிவம்‌ இந்த வகைப்‌ 
பெயருடன்‌ (tension) சேமிக்கப்‌ 
படுவதுண்டு 


பெரும்பாலான 


சமச்சீர்‌ இணைப்‌ 
முறுக்கிணைக்‌ 


balanced line : 
புத்‌ தடம்‌ 
கம்பிகள்‌ போன்ற தகவலனுப்பு 
ம்‌. அதிலுள்ள இரு மின்‌ 

டத்திகளும்‌, சம அளவுள்ள 
எதிரெதிர்‌ துருவமும்‌/நிசையும்‌ 
கொண்ட மின்‌ அழுத்தத்தையும்‌ 
மின்னோட்டத்தையும்‌ கொண் 
ஈருப்பின்‌ அது சமச்சீர்‌ இணைப்‌ 
புத்‌ தடம்‌ எனப்படுகிறது. 


Baidwin, Frank Stephen 
பால்ட்வின்‌, ஃப்ராங்க ஸ்டீஃபன்‌ : 


ballistic gain 


bank 


பின்னோக்கி வரக்கூடிய நான்கு 
செயல்‌ முறைகளையுடைய முதல்‌ 
கணிப்பியை இவர்‌ 1875இல்‌ 
அமெரிக்காவில்‌ கண்டுபிடித்தார்‌. 
ballistic gain : செலுத்து வினை 
ஆதாயம்‌ சுட்டி அல்லது 
கோளச்‌ சுட்டியின்‌ கைவேகத்தை 
ஒட்டி சுட்டி பயணம்‌ செய்யும்‌. 
சுட்டியின்‌ கோளம்‌ வேகமாக 
ஓடினால்‌, திரையில்‌ சுட்டியும்‌ 
அதைவிட அதிக தூரம்‌ நகரும்‌. 
balloon help : பலூன்‌ உதவி : 
குறிப்பிட்ட பொருளின்மீது 
சுட்டியில்‌ சொடுக்கும்போது, 
கார்ட்டுன்‌ பாணியில்‌ திரையில்‌ 
காட்டப்படும்‌ 
பெட்டி. மெக்கின்டோஷில்‌ சிறப்‌ 
பாகப்‌ பயன்படுத்தப்படு கிறது. 


உரையாடல்‌ 


ball printer : கோள அச்சுப்‌ 
பொறி : மீண்டும்‌ மாற்றக்‌ கூடிய 
பந்து வடிவ அச்சு முனை உள்ள 
அச்சுப்பொறி. அச்சுப்‌ பந்தினை 
மாற்றுவதன்‌ மூலம்‌ ஆச்சு 
எழுத்துகளை மாற்ற முடியும்‌. 
ba : கற்றை : தொலைத்‌ 
தகவல்‌ தொடர்பில்‌ தொடர்ச்சி 
யான அலை வரிசைகள்‌. பட்டை 
அச்சுப்‌ பொறியால்‌ அச்சிடும்‌ 
சாதனம்‌. 

band pass filter : கற்றை 
அனுப்பும்‌ வடிகட்டி : மின்‌ 
னணுச்‌ சாதனம்‌ அதன்‌ வழியாக 
ஒரு குறிப்பிட்ட அலை 


வரிசையை மட்டும்‌ செல்ல அனு 
மதித்து மற்றவற்றைத்‌ தடுக்கும்‌. 
band printer : கற்றை அச்சுப்‌ 
பொறி : எழுத்துகளின்‌ தொகு 
தியை எடுத்துச்‌ செல்வதற்கு 
இரும்பு வரிப்‌ பட்டை அல்லது 
பாலியுரேத்தேன்‌ பெல்ட்டைப்‌ 
பயன்படுத்துகின்ற அழுத்தும்‌ 
அச்சுச்‌ சாதனம்‌. ஒரு நிமிடத்‌ 
திற்கு, 300 முதல்‌ 2,000 வரிகள்‌ 
வரையிலான வேகத்தில்‌ அச்சிடு 
வதுடன்‌ பல கார்பன்‌ பிரதிகளை 
யும்‌ இதனால்‌ தரமுடியும்‌. 
bandwidth : கற்றை அகலம்‌ : 
செய்தித்‌ தகவல்‌ தொடர்புகளில்‌ 
அதிக அலைவரிசைக்கும்‌, 
குறைந்த அலைவரிசைக்கும்‌ 
உள்ள வேறுபாடு. ஒரு நிமிடத்‌ 
திற்கு இத்தனை துண்மிகள்‌ அல்‌ 
லது பாட்கள்‌ (ஸசப5) என்னும்‌ 
அளவை முறையில்‌ ஒரு தகவல்‌ 
தொடர்பு வழித்தடத்தைக்‌ 
குறிப்பிடுவது. 

bandwidth on demand 
தேவைக்கேற்ற அலைக்‌ கற்றை : 
தொலைதொடர்பில்‌ ஒரு தகவல்‌ 
தடத்தில்‌ தகவல்‌ பரிமாறிக்‌ 
கொண்டிருக்கும்போது, அத்தக 
வல்‌ பரிமாற்றத்தின்‌ தேவைக்‌ 
கேற்ப கையாள்‌ திறனை 
அதிகரித்துக்‌ கொள்ளுதல்‌. 
டா: வங்கி : 1, 
தொடர்புகளில்‌, 


தகவல்‌ 
இரண்டு 


bank, data 


குறிப்பிட்ட எல்லைகளுக்கிடை 
அலைவரிசைகளின்‌ 


்‌. செயல்பாட்டின்‌ பரப்பு 


பள்‌ 
பரப்பு. 3 

அல்லது தரம்‌. 3. வட்டு அல்‌ 
லது உருளை போன்ற இருமுக 
சரதனத்தில்‌ வட்டமான பதிவு 


செய்யும்‌ வழித்தடங்களின்‌ 


தொழுத 

bank, data தரவு வங்கி; 
தகவல்‌ வங்கி. 

banked memory சேமிக்கப்‌ 


படட நினைவகம்‌ : வழக்கமான 
642 நினைவகத்தை 
அதிகப்படுத்தும்முறை. முகவரி 
யிடலில்‌ ஏற்படும்‌ குழப்பத்தைத்‌ 
தவிர்க்க 8 துண்மி நுண்‌ செய 
லகங்களில்‌ இருந்து மேலும்‌ 
பெரிய அளவுள்ளவற்றுக்கு 
உள்ளவர்‌ 
642௪ 


ல 


ரேம்‌ 


பொது 


வாக [ மெகா பைட்‌ 
றுக்கு முகவரியிடுவது 
வுக்கு மேல்‌ உள்ள அட்டை 
தேவைப்படும்போது மாட்டும்‌ 
மென்பொருள்‌ கட்டுப்பாட்டின்‌ 
மூலம்‌ தொடங்கப்படும்‌. 
banking software வங்கிட்‌ 
பணி மென்பொருள்‌. 


banking through feiephone 
தொலைபேசி வழி வங்கிப்‌ பணி 


bank switching : தடு இணைப்‌ 
பாக்கம்‌ : மின்னணு மின்சுற்று 


கனை ஏற்படுத்துதல்‌, நிறுத்‌. ன்‌ 
மற்ற அலகுகள்‌ நிறு 
ஒன்று பட்டும்‌ 


தல்‌. 


படிம்போது 


130 


banner page 


செயல்படும்‌. தேவையுள்ள முறை 
யில்‌ எல்லா மின்சுற்றுகளையும்‌ 
முகவரியிடுவதை யோ, இயக்கப்‌ 
பறிவதையோ தடுக்கும்‌ கணினி 
அமைப்பின்‌ வடிவமைப்பு, 


banner பட்டிகை; பதாகை 
1. இணையத்தில்‌ 


த்தின்‌ ஒரு பகுதியில்‌ தோன்‌ 


வலைப்‌ 


பக்‌ 


றும்‌ விளம்பரப்பட் டிகை. பெரும்‌ 
பாலும்‌ ஓர்‌ அங்குல அகலத்தில்‌, 
வலைப்பக்கத்தின்‌ நீளத்தில்‌ 

விளம்பரப்படுத்‌ 


| பற தக 
நிறுவனத்தின்‌ 


காணப்படும்‌. 
த்ப்பட்டுள்ள 


வலைத்‌ களத்துக்கு அப்ப 
யில்‌ ஒரு தொடுப்பு இருக்கும்‌. 3 
(லி ஒரு தெரு இக்கும்‌. ல 


படுகை 


யூனிக்ஸ்‌ இயக்க பாறையில்‌ 
உள்ள கட்டளை, கணினித்‌ இரை 


மீன்‌ ௮ ழ்‌ வரியில்‌ 16 எழுத்‌; ச்‌ 
த துகளி ஸ்‌ 


[தது 
க்‌ 


ட்‌ 2 
திரையிட, 


பெரிய or 


வ்‌ தம்‌ 


டு 


செய்திகளைத்‌ லாம்‌. 


banner page பட்டிகைப்‌ பக 
| டட 


ம்‌ உட்ச 

ம்ம்‌ : tS CLO அச்சு 
A க 

மன்பொ வப்‌ னால்‌ ஓவ்‌ 
்‌ அவ தல்‌ ்‌ 
வொரு ப 3° 4211 17 ன்போதும்‌ 


ர்‌ பாகப்‌ 
அடை 


்‌ ரதத வர்‌ 
த்க்வல்‌, அலக்‌ பணியின்‌ 


சேர்த்துக்‌ கொள்ளப்‌; 
பப்பக்கம்‌, பயனாளர்‌ 


யாளத்‌ 


அளவு, அச்சு மென்ப களின்‌ 


அ வ்‌ ஆகியவற்றை இப்பக்கம்‌ 
இறு ௮ 


பணியை இவ்னொன்றிஸிடு 


4 காண்பி ய்து 


வேறுபடுத்திக்காட்ட இப்பக்கம்‌ 
பயன்படும்‌. 3. மென்‌ பொருள்‌ 
தொகு 7 க்கத்தில்‌ 


ன்‌ ( 
சப்புகவில்‌ பொட்‌ 


bar 


தோன்றும்‌ பக்கம்‌. அத்தயாரிப்‌ 
பற்றியும்‌ அதைத்‌ 
தயாரித்த நிறுவனம்‌ பற்றியும்‌ 
தகவல்‌ இடம்‌ பெற்றிருக்கும்‌. 


பைப்‌ 


bar : பட்டை. 


bar chart : பட்டை நிரல்‌ படம்‌ : 
வணிக வரைபடத்‌ தொகுப்பு 
களில்‌ பரவலாகப்‌ பயன்படும்‌ 
வரைபடம்‌. கால அட்டவணையைக்‌ 
காட்டுவதற்குப்‌ பயன்படுவது. 


04 ௦௦08 : பட்டைக்‌ குறிமுறை; 
பட்டைக்‌ கோடு; பட்டை வரி : 
வருடு பொறியினால்‌ படிப்பதற்‌ 
காக, ஒட்டுச்சீட்டில்‌ பயன்படுத்‌ 
தப்படும்‌ குறியீடு. சில்லறை 
விற்பனைப்‌ பொருள்களை 
அடையாளம்‌ காண பட்டைக்‌ 
குறியீடு மறை பயன்படுகின்றன. 
நூல்‌ நிலையங்களில்‌ உள்ள 
புத்தகங்களையும்‌ இரயில்‌ வண்டி 
பெட்டிகளிலும்‌ இது பயன்படுத்‌ 
தப்படுறைது. 
bar-code reader பட்டைக 
குறிமுறை படிப்பி; பட்டைக்‌ 
கோடு படிப்பி; பட்டை படிப்‌ 
பான்‌; பட்டைக்‌ குறியீட்டுப்‌ படிப்‌ 
பான : பிரதிபலிக்கும்‌ ஒளியின்‌ 
மலம்‌ பட்டைக்‌ குறியீடுகளைப்‌ 
படிக்கும்‌ ஒரு ஒளிப்பட மின்‌ 
சக்தி வருட. 


bar-code scanner : பட்டைக்‌ 


குறிமுறை வருடு பொறி 


இணையான பட்டமை களின்‌ 


bare bone 


வடிவத்தில்‌ பதிவு செய்யப்‌ 
பட்ட எழுத்துகளைக்‌ கொண்ட 
பொருள்களின்‌ தகவலைப்‌ 
படிக்கக்கூடிய ஒளிச்சாதனம்‌. 
இருப்பு வைப்பதற்காகவோ அல்‌ 
லது செயலாக்கத்திற்காசவோ 
எழுத்துகள்‌ இலக்க சமிக்சை 
களாக மாற்றப்படுகின்றன. 

bar code wand : பட்டைக்‌ குறி 
முறைக்‌ கோடு. 

bare board : வெற்று அட்டை; 
வெறும்‌ பலகை : எந்த ஒரு 
மின்னணுச்‌ சாதனமும்‌ இல்லாத 
அச்சிட்ட மின்சுற்று அட்டை. 
bare bone : வெற்றெலும்பு; 
சிக்கனப்‌ படைப்பு : வேறெந்தக்‌ 
கூடுதல்‌ சிறப்புக்‌ கூறுகள்‌ எதுவு 
மில்லாத, கட்டாயத்‌ தேவையான 
குறைந்தபட்சக்‌ 
மட்டுமே கொண்டுள்ள ஒரு 
கணினி அல்லது ஒரு மென்‌ 
பொருள்‌ தொகுப்பு. மென்‌ 
பொருளெனில்‌, கொடுக்கப்‌ 
பட்ட பணியை நிறைவேற்று 
வதற்குரிய செயல்கூறுகளை 
மட்டுமே கொண்டிருக்கும்‌. ஒரு 
வேறெந்தக்‌ 
கூடுதல்‌ புறச்சாதனங்களும்‌ இல்‌ 
லாமல்‌ கணினி இயங்கத்‌ தேவை 
யான மிகக்குறைந்த வன்பொருள்‌ 
உறுப்புகளையே கொண்டிருக்‌ 
கும்‌. இயக்க முறைமை தவிர 
வேறெந்த மென்பொருளும்‌ 
அக்கணினியில்‌ இருக்காது. 


கூறுகளை 


கணினி எனில்‌ 


bar printer 


base case system 


bar printer : பட்டை அச்சகம்‌ : 
வரியின்‌ குறுக்கே அடுத்தடுத்து 
நிற்க வைக்கப்பட்ட பல பட்டை 
களைப்‌ பயன்படுத்தி அழுத்தி 
அச்டுடும்‌ சாதனம்‌. 


barrel distortion உருளைச்‌ 
சிதைவு : பக்கவாட்டில்‌ வெளி 
யேறக்கபடிய திரைக்‌ காட்டுச்‌ 
சிதைவு. 


barrel printer : உருளை அச்சுப்‌ 
பொறி : Dய௱ Pரர£-க்கு வேறொரு 
பெயர்‌. 

base : அடிவாய்‌; ஆதாரம்‌ ; தளம்‌ : 
1. எண்‌ முறையின்‌ ஒரு மூலம்‌. 
2. உமிழிலிருந்து வெளியேற்றப்‌ 
பட்ட சிறுபான்மை கடத்தி 
களைப்‌ பெறுகின்ற, இணைப்பு 
மின்மக்‌ கடத்தியைப்‌ பெறுமிடத்‌ 
திற்கும்‌ உமிழிக்கும்‌ இடையே 
உள்ள பகுதி, 3. அச்சிட்ட 
மின்சுற்று அட்டையில்‌ அச்சிட்ட 
அமைப்பைத்‌ தாங்கும்‌ பருது, 


base 2 : ஆதார எண்‌ 2. 
base 8 : ஆதார எண்‌ 8. 
0856 10 : ஆதார எண்‌ 10. 
base 16 : ஆதார எண16 


base address தொடக்க 
முகவரி; அடிப்படை முகவரி: 
அடி முகவரி : ஒரு குறிப்பிட்ட 
இருப்பிடத்தின்‌ ழரமுகவரியை 
உருவாக்க துணை முகவரியுடன்‌ 
சேரும்‌ குறிப்பிட்ட முகவரி, 


base alignment : அடிப்பகுதி 
ஒழுங்கமைவுதல்‌ : அடுக்கோடு 
களில்‌ பலவித அளவுகளில்‌ எழுத்து 
வடிவங்களை அடுக்குதல்‌. 
baseband அடிக கற்றை; 
தாழ்‌ அலைவரிசை : தாழ்‌ அலை 
வரிசை வழித்தடத்தில்‌ முழுப்‌ 
பட்டை அகலமும்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டு டிடிஎம்மை இடையில்‌ 
செருகி பல்தொருதி தகவல்களை 
ஒரே நேரத்தில்‌ அனுப்பமுடியும்‌. 
base band coaxial cable : தாழ 
அலைக்கற்றை இணையச்சு 
வடம்‌. 

baseband networking அடிக்‌ 
கற்றைப்‌ பிணையம்‌ : அனுப்பும்‌ 
சாதனத்தில்‌ இலக்கமுறை சமிக்‌ 
கையை நேரடியாக வைக்கும்‌ 
தகவல்‌ தொடர்பு முறை. 
baseband transmission : அடிக்‌ 
கற்றை பரப்புகை : கோஆக்சி 
யல்‌ குழாய்‌ மூலமாக குறைந்த 
தூரத்துக்கு குறைந்த அலை 
வரிசையில்‌ சமிக்கைகளை 
அனுப்பும்‌ முறை. 

base case disk : அடிப்‌ பெட்டி 
வட்டு : எடி!-டஇுல்‌ பேஸ்‌ கேஸ்‌ 
அமைப்பில்‌ இயங்கக்கூடிய 
வட்டு. 

base case system அடித்‌ 
தட்டு அமைப்பு : சிடி॥ முழு 
அமைப்பு அளவுகளில்‌ குறைந்த 
அளவே பயன்‌ படுத்துதல்‌. 


base class 


base class : அடிப்படை இனக்‌ 
குழு: பொருள்நோக்கு நிரலாக்‌ 
கத்தில்‌ இனக்குழு அமைப்பில்‌ 
பொதுவான அமைப்பு. இந்த 
அடிப்படை இனக்குழுவின்மீது 
தருவிக்கப்பட்ட இனக்‌ குழுக்‌ 
கள்‌ (Derived classes) உருவாக்கப்‌ 
படுகின்றன. பணியாளர்‌, கண்‌ 
காணிப்பாளர்‌, மேலாளர்‌, இயக்‌ 
குநர்‌, மேலாண்‌ யெக்குநர்‌-இந்த 
இனக்குழுப்‌ படிநிலையில்‌ 'பணி 


யாளர்‌ என்பது அடிப்படை 


இனக்‌ குழுவாகும்‌. 
base concept, data : 
தளக்‌ கருத்துரு. 

base, data : தரவுத்‌ தளம்‌; தகவல்‌ 
தளம்‌. 


தரவுத்‌ 


basel/displacement அடிப்‌ 
படை/இடமாற்றம்‌ : நினைவகத்‌ 
தின்‌ குறித்த இடத்தில்‌ இருந்து 
நிரல்களை இயக்கும்‌ தொழில்‌ 
நுட்பம்‌. எந்திர மொழி நிரல்‌ 
களில்‌ உள்ள முகவரிகள்‌ ஆரம்‌ 
பத்தில்‌ இருந்ததை நோக்கி இடம்‌ 
மாறிய முகவரிகள்‌. நிரல்‌ இயக்‌ 
கப்படும்போது மாறிய முக 
வரியை வன்பொருளானது அடிப்‌ 
படை முகவரிக்கு அளித்து முழு 
முகவரியைப்‌ பெற்றுத்‌ தரும்‌. 
based system knowledge 
அறிவு வழி அமைப்பு. 

baseline : அடிப்படைக்கோடு : 
சிறிய எழுத்தின்‌ அடிப்‌ பகுதிகள்‌ 


base point 


வரிசைப்படுத்தப்படும்‌ குறுக்கு 
வட்டக்‌ கோடு. 


baseline document : ஆதார 
ஆவணம்‌ : தரவு செயலாக்க 
அமைப்பில்‌ ஒரு தரவுவை மாற்‌ 
றம்‌ செய்வதற்குத்‌ தேவைப்படும்‌ 
ஒரு குறிப்புதவி ஆவணம்‌. 


Base Management System, 
Data : தரவுத்‌ தள மேலாண்மை 
அமைப்பு: சுருக்கமாக டிபி 
எம்‌எஸ்‌ (DBMS) எனக்‌ குறிப்பிடு 
வர்‌. டிபேஸ்‌, பாக்ஸ்‌ புரோ 
போன்ற மென்பொருள்களை 
இந்த வகையில்‌ அடக்குவர்‌. 


base memory அடிப்படை 
நினைவகம்‌ : ஒரு பீசி-யில்‌ 
இயங்கும்‌ டாஸ்‌ நிரல்களுக்குக்‌ 
கிடைக்கும்‌ முதல்‌ 640 கிலோ 
எண்மி (பைட்‌) நினைவகம்‌. 


base name அடிப்படைப்‌ 
பெயர்‌ : புள்வியால்‌ பிரிக்கப்படு 
வதற்கு இடப்புறம்‌ 
கோப்புப்‌ பெயரின்‌ பகுதி. எட்டு 
எழுத்துகள்‌ நீளம்‌ 
இருக்கும்‌. ஒரு கோப்பின்‌ முதல்‌ 


பெயர்‌ எனவும்‌ சொல்லலாம்‌. 


உள்ள 


வரை 


base number : அடிப்படை எண்‌. 


base notation : அடிப்படைக்‌ 


குறிமானம்‌. 

base point : அடிப்படை எழுத்து 
வடிவம்‌; அடிப்படைப்‌ புள்ளி : 
எண்‌ முறையின்‌ ஆரம்ப நிலை. 


base register 


வேறொன்றும்‌ குறிப்பிடவில்லை 
யென்றால்‌ அச்சடிக்கப்‌ பயன்‌ 


படும்‌ எழுத்து வடிவம்‌. 
base register அடிப்படைப்‌ 


பதிவகம்‌: தெ £டர்பு முகவரியை 


முழு முகவரியாக மாற்றும்‌ 
பட்டியல்‌ பதிவகம்‌. 
Basic : பேசிக்‌ - ஒரு கணினி 


மொழி (தொடக்கநிலை பல்திறன்‌ 
குறியீட்டு ஆணைமொழி) 

Beginners All Purpose Symbolic 
Instruction Code என்னும்‌ நீண்ட 
பெயரின்‌ ஒவ்வொரு சொல்லின்‌ 
மதலெயழுத்துகளின்‌ 
பெயர்‌. கற்பதற்கும்‌ பயன்படுத்து 
வதற்கும்‌ ஒரு 
கணினி நிரலாக்க மொழி. மிகக்‌ 


சுருக்கப்‌ 
எளிமையான 


குறைவான ஆணைகளும்‌ எளிய 
சொற்றொடர்‌ வடிவங்களும்‌ 
உடையது. டார்ட்‌ மவுத்‌ கல்லூரி 
யில்‌ ஜான்‌ கெம்னி மற்றும்‌ 
தாமஸ்‌ குர்ட்ஸ்‌ ஆகியோரால்‌ 
உருவாக்கப்பட்டது. சொந்தக்‌ 
கணினியிலும்‌ வணிக, தொழில்‌ 
துறை, நுண்கணினிகளிலும்‌ பரவ 
லாகப்‌ பயன்படுத்தப்படுகிறது. 


basic contents அடிப்படை 
உள்ளடக்கங்கள்‌. 
basic FORTRAN : அடிப்படை 


ஃுபோரட்ரான்‌ : அபோர்ட்ரான்‌ 
நிரலாக்க மொழியில்‌ அமெரிக்‌ 
காவில்‌ அங்க கரிக்கப்பட்ட 


இரெண்டு பிரிவுகளில்‌ ஒன்று. 


bat 


Basic Input Output System 
(5108) : அடிப்படை உள்ளீட்டு 
[வெளியீட்டு முறைமை : வட்டு 
இயக்கி தொடர்பானது தவிர 
மற்ற உள்ளீட்டு / வெளியீட்டு 
பணிகளைக்‌ கட்டுப்படுத்தும்‌ 
செயலாக்க அமைப்பின்‌ பகுதி, 


BASIC in ROM : ரோமில்‌ பேசிக்‌ : 
பயன்படுத்துவோருக்ரு எப்‌ 
பொதும்‌ கிடைக்கும்‌ வகையில்‌ 
படிக்க மட்டும்‌ நினைவகத்தில்‌ 
சமித்து வைத்துள்ள பேசிக்‌ 
நிரல்‌ மாற்றி. 


basic language : பேசிக்‌ கணினி 
மொழி. 
Basic linkage அடிப்படை 


தொகுப்புகை : ஒரு நிரலின்‌ சிறு 
செயல்கூறு அல்லது ஒரு நிரல்‌ 
அல்லது ஒரு கணினி முறைமை 
- இவற்றில்‌ ஒன்றில்‌ அடிக்கடி 
பயன்படுத்தப்படும்‌ ஓர்‌ 
இணைப்பு (மறை. 
முறையும்‌ இவ்விணைப்பு ஒரே 
மாதிரியான விதிமுறைகளையே 


ஒவ்வொரு 


பின்பற்றும்‌. 


BASIC PLUS : பேசிக்‌ பிளஸ்‌ : 
பேசிக்‌ மொழியை நிட்டித்த மொழி. 
தரவுவைக்‌ கையாளுதல்‌ போன்ற 
சக்திமிக்க செயல்திறன்கள்‌ 
இரப்ப வ ஜு இலகு 3 
சொக்கப்பட்ட பேசுக மொழி. 


ச்‌ : பேட்‌: எம்‌எஸ்‌- டாஸ்‌ 
இயக்க முறைமையில்‌ தொகுதி 


நிரல்‌ கோப்புகளை அடையாளங்‌ 


bat 


காணப்‌ பயன்படும்‌ வகைப்‌ 
பெயர்‌ (£௦). பேட்‌ கோப்பு 
கள்‌ இயங்குநிலை கோப்பு 
களாகும்‌. ஏனைய நிரல்‌ கோப்பு 
களை அழைக்கும்‌ கட்டளைகள்‌ 
பேட்‌ கோப்பில்‌ இடம்‌ பெற 
முடியும்‌. 

bat : வளைவு : மின்னணு 
சாதனங்களைப்‌ பொருத்தக்கூடிய 
அலமாரி அல்லது அடுக்கு 
கருவிகளின்‌ வளைவு என்றும்‌ 
அழைக்கப்படும்‌. 


BAT : பேட்‌ : ஒரு கோப்பு 
வதை 
batch தொகுதி : 1. ஒரு 


கணினியில்‌ செயலாக்கத்திற்‌ 
காக ஓரே தொழுதியாகக்‌ கருதப்‌ 
படும்‌ நிரல்கள்‌ அல்லது பதிவு 
களின்‌ குழு. 2. தொகுதி முறை 


செயலாக்கத்தைப்‌ பயன்‌ 
படுத்துதல்‌. 

batch control தொகுதிக்‌ 
கட்டுப்பாடு : தகவலின்‌ சரி 


யான தன்மையை உறுதி செய்ய 
கட்டுப்பாடுகளின்‌ தொகுப்பைப்‌ 
பயன்படுத்தும்‌ தொழில்‌ நுட்பத்‌ 
தினை இது குறிப்பிடுகிறது. 


batch control document 

தொகுதிக்‌ கட்டுப்பாட்டு ஆவ 
ணம்‌ உள்ளீட்டு தரவு 
தொகுதியைக்‌ கொண்ட 
கட்டுப்பாட்டு ஆவணம்‌. இதில்‌ 
கட்டு எண்‌, தொகுப்பு தேதி, 


135 


batch processing 


ஆவணங்களின்‌ எண்ணிக்கை, 
உள்ளீட்டு தரவுவின்‌ கட்டுப்‌ 
பாட்டு, மொத்த எண்ணிக்கைகள்‌ 
போன்ற தரவு இருக்கும்‌. 

batch file : 
வரிசையாக 


தொகுதிக்‌ கோப்பு : 

இயக்கப்படும்‌ 
கட்டளைகளின்‌ பட்டியலைக்‌ 
கொண்ட டாஸ்‌ கோப்பு. ஒரு 
குறிப்பிட்ட (திரும்பச்‌ செய்யும்‌) 
பணியை நிறைவேற்ற அடிக்கடி 
விசைகள்‌ அடிப்பதைத்‌ தவிர்க்க 
தொகுதிக்‌ சோப்புகள்‌ பயன்‌ 


படுத்தப்படுகின்றன. 
batch file transmission 


கோப்புத்‌ தொகுதி அனுப்புகை : 
ஒரேயொரு கட்டளை மூலம்‌ 
கோப்புகளின்‌ தொகுதியை 
அனுப்பி வைக்கப்‌ பயன்படும்‌ 
கட்டளை, 


batch job : தொகுதி வேலை. 


batching : தொகுதிப்படுத்தல்‌; 
தொகுதியாக்கம்‌. 

batch processing : தொகுதிச்‌ 
செயலாக்கம்‌; தொகுப்பு முறை : 
1. செய்யப்பட வேண்டிய நிரல்‌ 
களை குறியீடு செய்து தொகுத்து 
குழுக்கள்‌ அல்லது தொகுதி 
களாகச்‌ செயலாக்கத்திற்கு தயார்‌ 
செய்யும்‌ முறை. பயனாளர்‌ ஒரு 
கணினி மையத்திற்கு வேலை 
யைக்‌ கொடுத்தால்‌ அங்கு நிரல்‌ 
தொகுதியாக்கப்பட்டு செயல்‌ 


batch processing mode 


படுத்தப்பட்ட பின்‌ திருப்பி 
அளக்கப்படுகிறது. 
ளருக்கு எந்திரத்துடன்‌ நேரடி 
தொடர்பு இல்லை. 2. நீண்ட 
காலமாக சேர்க்கப்பட்டு வந்த 


பயனா 


ஒரு தரவுத்‌ தொகுதியையோ 
அல்லது சம்பளப்‌ பட்டியல்‌, 
விலைப்‌ பட்டியல்‌ தயாரித்தல்‌ 
போன்று அடிக்கடி செய்யும்‌ 
பணிகளையோ செயலாக்கப்‌ 
படுத்தல்‌. 


batch processing mode 
தொகுதி செயலாக்க பாங்கு. 


தொகுதி 
உரையாடல்‌ முறையில்‌ 
தல்‌ அல்லது அறிக்கை 
பட்டியலிடல்‌ போன்றவை. 


தொகுதி 
ஒரு முழுகோப்பை 
யுமே புதுப்பித்தல்‌ அல்லது 
அனுப்புதல்‌. ஆரம்பம்முதல்‌ 
கடைசிவரை தடையின்றி நடை 
பெறுவது. Interactive session-க்கு 
எதிர்ச்‌ சொல்‌. 


batch programme 


நிரல்‌ : 


நிரல்‌ பிரி 


batch session 
நிகழ்வு : 


batch stream : தொகுதித்‌ தாரை : 
கணினியில்‌ செயல்படுத்தக்‌ கூடிய 
தொருதி நிரல்களின்‌ திரட்டு. 


batch system தொகுதி 
முறைமை : முன்வரையறுக்கப்‌ 
பட்ட ஊடாடும்‌ வகையிலோ, 


நிகழ்நேரத்திலோ இல்லாமல்‌, 
தொருதி தொகுதியாகச்‌ செயல்‌ 
படுத்தும்‌ ஒரு முறைமை. 


battery 


batch total : தொகுதி முழுமை ; 
தொகுதிக்‌ கூட்டல்‌ ஒரு 
பதிவேடுகளின்‌ தொகுதியில்‌ 
உள்ள வகையுருக்‌ கூட்டங்களின்‌ 
கூட்டுத்‌ தொகை. தொகுதியுடன்‌ 
தொடர்புடைய வேலைகளின்‌ 
துல்லியத்தைச்‌ சோதிக்கப்‌ பயன்‌ 
படுந்தப்படுவது. 


bat file (Batchfile) பேட்‌ 
கோப்பு : ஒன்றையடுத்து ஒன்‌ 
றாக இயக்கப்பட்டு வரும்‌ டாஸ்‌ 
அல்லது ஓஎஸ்‌/2 கட்டளைகளின்‌ 
தொகுதியைக்‌ கொண்ட கோப்பு. 


Batten system பேட்டன்‌ 
அமைப்பு : டபிள்யு. 3). பேட்டன்‌ 
கண்டுபிடித்த பட்டியலிடும்‌ 
முறை. தனி இயல்புகளை ஒருவ 
கிணைத்து குறிப்பிட்‌! _ ஆவணங்‌ 
களை அடையாளம்‌ கண்டறியப்‌ 
பயன்படுவது. பீக்‌-ஏஃபூ என்‌ 
றும்‌ சிலசமயம்‌ அழைக்கப்‌ 
படுகிறது. அட்டைகளின்‌ மேல்‌ 
அட்டைகளை வைத்து துளை 
களை ஒப்பிட்டு துளைகளின்‌ 
ஒற்றுமையைச்‌ சோதித்தறிவதால்‌ 
இவ்வாறு அழைக்கப்படுகிறது. 


battery : மின்கலத்‌ தொகுதி; 
மின்வழங்கி : இரண்டு அல்லது 
மேற்பட்ட மின்‌ கலன்களை ஒரு 
கொள்கலனில்‌ கொண்ட 
தொகுதி, மின்சாரக்‌ கரைசலில்‌ 
கொள்கலன்‌ இணைந்து மின்‌ 
சாரம்‌ உற்பத்தி செய்யப்படு 
கிறது. சொந்தக்‌ கணினிகளுக்கு 


battery backup 


மின்கலத்‌ தொகுதி, ஒரு மாற்று 
மின்சார வழங்கியாகப்‌ பயன்‌ 
படுகிறது. கையேட்டுக்‌ கணினி 
மற்றும்‌ மடிக்‌ கணினிகளுக்கு 
இத்தகைய மின்சார வழங்கி 
களே (நிக்கல்‌ கேட்மியம்‌, நிக்‌ 
கல்‌ மெட்டல்‌ ஹைடிரைடு, லித்‌ 
தியம்‌ அயான்‌ மின்‌ வழங்கிகள்‌) 
பயன்படுத்தப்படுகின்றன. கணி 
னிக்குள்‌ இருக்கும்‌ கடிகாரம்‌, 
அழியா நினைவகத்தின்‌ ஒரு 
பகுதி (முக்கிய முறைமைத்‌ தக 
வல்கள்‌ பதியப்பட்டுள்ள சீமாஸ்‌ 
பகுதி) ஆகியவை எப்போதும்‌ 
மின்சாம்பெற இந்த மறு 
மின்னூட்ட மின்‌ வழங்கி 
கள்‌ பயன்படுகின்றன. 

battery backup : காப்பு மின்‌ 
கலம்‌; மின்கல பின்னாதரவு; 
மாற்று மின்கல அடுக்கு: மின்‌ 
தடங்களின்போது மாறி வரும்‌ 
தகவலை கணினி இழந்துவிடக்‌ 
கூடாது என்பதற்காக ஏற்படுத்தப்‌ 
படும்‌ துணை மின்சக்தி. 

battery meter : மின்கல மானி : 
ஒரு மின்கலத்தின்‌ மின்னோட்‌ 
டத்தை (நிறனை) அளக்கப்‌ பயன்‌ 
படும்‌ கருவி. 

ஸப : பாட்‌ ; செய்தி வேகம்‌ : 
தகவல்‌ அனுப்பப்படும்‌ வேகத்‌ 
தைக்‌ கண்டறியும்‌ அலகு. 
baudot code : பாடாட்‌ குறி 
முறை : ஒரு எழுத்தை ஐந்து 


Baum.L.Frank 


துண்மிகள்‌ மூலம்‌ குறிப்பிட்டு 
தரவுகளை அனுப்பும்‌ ஒரு 
குறியீட்டு முறை. பல தொலை 
அச்சு அமைப்புகளில்‌ வழக்க 
மாகப்‌ பயன்படுத்தப்படுகிறது. 
பன்னாட்டு தந்தி முறை குறி 
மீட்டு எண்‌ என்றும்‌ அழைக்கப்‌ 
படுகிறது. 1950இல்‌ இந்த குறி 
யீட்டு முறையே பன்னாட்டுத்‌ 
தந்தித்‌ தொடர்புக்கான தர நிர்ண 
யங்களில்‌ ஒன்றாக ஆகிவிட்டது. 
Baudot. Emile : பாடாட்‌ எமிலி : 
பாடாட்‌ குறியீட்டு தந்தி முறையை 
1880-இ)ல்‌ கண்டுபிடித்த 
முன்னோடி. 

baud rate : பாட்‌ வீதம்‌; செய்தி 
யனுப்பும்‌ வேக வீதம்‌ : தரவு 
அனுப்புதலின்‌ வேகத்தின்‌ 
அளவுமுறை. ஒரு நொடிக்கு 
இத்தனை துண்மிகளுக்குச்‌ சமம்‌ 


என்பதைக்‌ குறிப்பிடுகிறது. 
ஓவ்வொரு எழுத்துக்கும்‌ 8 
துண்மி தேவைப்படுகிறது. 


ஃபிரெஞ்சுக்‌ கண்டுபிடிப்பாள 
ரான ஜே.எம்‌.இ. பாட்‌ என்ப 
வரின்‌ பெயர்‌ இடப்பட்டது. 

Baum.L.Frank பாம்‌ எல்‌. 
௨ப்ராங்க்‌ : எந்திரங்களை ஒரு 
நன்மை தரும்‌ சக்தியாகக்‌ கருதி 
இந்த நூற்றாண்டின்‌ நன்னம்பிக்‌ 
கையில்‌ பங்கேற்றவர்‌. அவரது 
புகழ்‌ பெற்ற ஓடுஸட்‌ வரிசை 
நூல்களில்‌ வரும்‌ டிக்டாக்‌ என்‌ 


பவன்‌ கடிகாரம்‌ போன்று 


bay 


வேலை செய்யும்‌ பித்தளை 
மனிதன்‌. சொல்லி வைத்ததை 
எப்போதும்‌ எந்தச்‌ சூழ்நிலை 


யிலும்‌ செய்யக்‌ கூடியவன்‌. 


bay : வைப்பிடம்‌; செருகிடம்‌ : 
ஒரு மின்னணுக்‌ கருவியை ஓர்‌ 
எந்திரத்தில்‌ பொருத்துவதற்காக 
அமைக்கப்பட்டுள்ள இடம்‌ அல்‌ 
லது செரு குவாய்‌. எழித்துக்காட்‌ 
டாக, ஒரு நுண்‌ கணினியின்‌ 
நிலைப்பெட்டியில்‌ பின்னாளில்‌ 
கூடுதலாக ஒரு நிலை வட்டி 
னையோ, குறு வட்டகத்தையோ 
பொருத்துவதற்காக விட்டு 
வைக்கப்பட்டுள்ள வைப்பிடம்‌. 
ு: பிபி: இணையத்தில்‌, பார்‌ 
படாஸ்‌ நாட்டைச்‌ சேர்ந்த இணைய 


தளம்‌ குறிக்கும்‌ 
“பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ களப்பெயர்‌, 


என்பதைக்‌ 


820 : மின்‌ வணிக {ஒ-commerce) 
நடைமுறையில்‌ வணிக நிறு 
வனத்துக்கும்‌ (Bபராசs5) வாடிக்‌ 
கையாளருக்கும்‌ (பேக£௦௱eா) 
இடையே நடைபெறும்‌ வணிகத்‌ 


தகவல்‌ பரிமாற்றங்கள்‌. 


BBC பிபிசி : இங்கிலாந்து 
A 


நாட்டு வானொலி நிறுவனம்‌. 


BBL : பிபிஎல்‌ : பிறகு திரும்பி 
வருவேன்‌ என்று பொருள்படும்‌. 
Be Back Later என்ற தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
இணைய அரட்டையில்‌ பங்கு 


BBS 


பெற்றுள்ள ஓர்‌ உறுப்பினர்‌ தற்‌ 
காலிதமாக அரட்டையிலிருந்து 
பிறக இணைந்து 
கொள்ள எண்ணும்போது பயன்‌ 


விலகிப்‌ 


படுத்தக்கூடிய ஒரு சொல்‌. 


BBS : செய்திப்‌ பலகை அமைப்பு; 
தகவல்‌ பலகை முறைமை 
Bulletin Board System என்ற 
தொடான்‌ குறும்பெயர்‌. ஒன்று 
அல்லது மேற்பட்ட இணக்கிகள்‌ 
அல்லது வேறெந்த பிணைய 
அணுகுமுறைச்‌ சாதனங்கள்‌ 
இணைக்கப்பட்ட கணினி 
அமைப்பு. தொலை தூரங்களி 
லிருந்து தொடர்பு கொள்ளும்‌ 
பயனாளர்கள்‌ தகவல்‌ மற்றும்‌ 
செய்திகளைப்‌ பெறுவதற்கு இக்‌ 
கணினி அமைப்பு உதவுகிறது. 
இதில்‌ வகைப்படுத்தப்பட்ட தக 
வல்கள்‌, பயன்பாட்டு மென்‌ 
பொருள்கள்‌ பயனாளர்களின்‌ 
பார்வைக்கு வைக்கப்படுகன்‌ 
றன. பயனாளர்கள்‌ தகவல்‌ 
களைப்‌ படிக்கலாம்‌. தாம்‌ விரும்‌ 
பும்‌ தகவல்களை பிறரின்‌ பார்‌ 
வைக்கு வைக்கலாம்‌. பிபிஎஸ்‌ 
பயனாளர்கள்‌ தமக்குள்‌ மின்னஞ்‌ 
சல்‌ பரிமாறிக்‌ கொள்ளலாம்‌. 
அரட்டை (எச!) அடிக்கலாம்‌. 
கொப்புகளை பதிவேற்றம்‌ பதி 
விறக்கம்‌ செய்யலாம்‌. பிபிஎஸ்‌ 
சேவைகள்‌ கட்டண அடிப்படை 
யிலும்‌ இலவசமாகவும்‌ 
அமைகின்றன. 


bcc 


BDOS 


0௦௦ : பிசிசி : பிறர்‌ அறியா கார்‌ 
பன்‌ நகல்‌ என்று பொருள்படும்‌ 
(blind carbon copy} என்ற 
தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 
குறும்‌ பெயர்‌. (ஒlind courtesy 
௦௦௫ என்றும்‌ கூறுவர்‌]. மின்னஞ்‌ 
சலில்‌ ஒரு மடலை பலருக்கும்‌ 
அனுப்பலாம்‌. பெறுநர்‌ (௦) 
இருக்குமிடத்தில்‌ 
ஒன்றுக்கு மேற்பட்ட முகவரி 
களைக்‌ குறிப்பிடலாம்‌. அல்லது 
௦௦ என்ற கட்டத்துள்‌ வேறு 
பலரின்‌ முகவரிகளைக்‌ குறிப்பிட 
லாம்‌. அல்லது BCC என்ற கட்டத்‌ 
துள்ளும்‌ குறிப்பிடலாம்‌. 10, ௦௦ 
ஆகியவற்றில்‌ குறிப்பிடும்‌ 
முகவரிதாரர்களுக்கு இந்த மடல்‌ 
வேறு யாருக்கெல்லாம்‌ அனுப்‌ 
பப்பட்ளெளது என்பதை அறிந்து 
கொள்ள முடியும்‌. அனால்‌, BCC 
மில்‌ குறிப்பிட்டுள்ள முகவரி 
தாரருக்கு மடலின்‌ நகல்‌ கிடைக்‌ 
கும்‌. ஆனால்‌ அந்த மடலின்‌ 
நகல்‌ வேறு யாருக்கெல்லாம்‌ 
அனுப்பப்பட்டுள்ளது என்பதை 
அறிய முடியாது. 


0௦.0 : ,பிசி.சிஏ : ஒர்‌ இணைய 
தளம்‌. கனடா நாட்டுப்‌ பிரிட்டிஷ்‌ 
கொலாம்பியாவைச்‌ சேர்ந்தது 
என்பதைக்‌ குறிக்கும்‌ பெரும்‌ 
புவிப்‌ பிரிவுக்‌ களப்‌ பெயர்‌. 


பிசிடி : 


என்பதன்‌ 


முகவரி 


BCD 
decimal 


Binary coded 
சுருக்கப்‌ 
பெயர்‌. 


BCNF : பிசிஎன்‌எஃப்‌ : பாய்ஸ்‌ 
காடின்‌ இயல்புப்‌ படிவம்‌ என்ற 
பொருள்‌ தரும்‌ boyce-codd Normal 
£0 என்னும்‌ தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துச்‌ சுருக்கம்‌. ஆரக்கிள்‌ 
போன்ற ஆர்டிபி எம்‌எஸ்‌ தரவுத்‌ 
தளத்‌ தொகுப்புகளில்‌ ஓர்‌ அட்ட 
வணை எப்படி அமைய வேண்‌ 
டும்‌ என்பதற்கான வரைமுறை 
கள்‌ உள்ளன. அட்டவணைகள்‌ 
அந்த வரையறையின்படி 
அமைய வில்லையெனில்‌ 
பின்னாளில்‌ தரவுத்‌ தள 
மேலாண்மையில்‌ சிக்கல்‌ 
ஏற்படும்‌. எனவே, அப்‌ 
படிப்பட்ட அட்டவணைகள்‌ 
இயல்பு நிலைக்குக்‌ கொண்டுவர 
வேண்டும்‌. இயல்பு நிலைக்குக்‌ 
கொண்டுவருதல்‌ நான்கைந்து 
படிநிலைகளில்‌ மேற்கொள்ளப்‌ 
பட வேண்டும்‌. பாய்ஸ்‌-காடின்‌ 
முறை அதில்‌ ஒரு படிநிலை. 

BCS : பிசிஎஸ்‌ : இங்கிலாந்தின்‌ 
கணிணிச்‌ சங்கம்‌ எனப்‌ பொருள்‌ 
படும்‌ British Computer Society 
என்ற பெயரின்‌ குறும்‌ பெயர்‌. 


BDOS : பிடிஓஎஸ்‌ : அடிப்படை 
வட்டு இயக்க முறைமை எனப்‌ 
பொருள்படும்‌ Basic Disk 
operating System என்பதன்‌ குறும்‌ 
பெயர்‌. சில இயக்க முறைமை 
களில்‌ ஒரு குறிப்பிட்ட வட்டு 
இயக்கத்துக்கு ஏற்ப சரிப்படுத்‌ 
தும்‌ அந்த முறைமையின்‌ பகுதி. 


bd 140 


மி: பிடி: வங்க தேசத்தைச்‌ 
சேர்ந்த இணைய தளங்களைக்‌ 
குறிக்கும்‌ பெருங்‌ களப்‌ பெயர்‌. 


be: .பிஇ: பெல்ஜியம்‌ நாட்‌ 
டைச்‌ சேர்ந்த இணைய தளங்‌ 
களைக்‌ குறிக்கும்‌ பெருங்களப்‌ 
பெயர்‌. 


beacon இடா எச்சரிக்கை : 
ஒரு கட்டமைப்பில்‌, ஒரு முனை 
யில்‌ இருந்து அனுப்பப்படும்‌, 
கட்டமைப்புச்‌ சிக்கல்‌ பற்றிய 
அபாயச்‌ செய்தி, 


beaconing : இடர்‌ எச்சரித்தல்‌ : 
ஓரு குறும்பரப்பு பிணைய 
மாகிய லேனில்‌ (பகா) தவறான 
நிலைகளை சமிக்கை மூலம்‌ 
அனுப்புதல்‌. 

0680 : பீட்‌: 1. நிரலின்‌ ஒரு 
சிறிய துணைச்‌ செயல்‌ முறை. 
பல பீட்கள்‌ ஒன்று சேர்ந்தால்‌ 
நூல்‌' (த்ரெட்‌) எனப்படும்‌. 2. 
கோஅக்ரியல்‌ கம்பியில்‌ இன்‌ 
சுலேட்டரைச்‌ சுற்றியுள்ள உள்‌ 
கம்பி. 3. தரவுத்‌ தகவல்‌ தள 
ஆவணத்தில்‌ தேவையின்றி முன்‌ 
னால்‌ செல்வது. 


beam penetration CRT : கற்றை 
உட்செலுத்தும்‌ சி ஆர்டீ 

நிறத்தை உருவாக்கும்‌ நெறியக்‌ 
காட்சித்‌ இரை அமைப்பு. 
சிகப்பு மற்றும்‌ பச்சை கந்தகம்‌ 
பூசப்பட்ட திரையில்‌ செலுத்தப்‌ 
படும்‌ மின்னணு ஒளிக்கற்றை. 


bebugging 


beam spiitter : 
பான்‌. 


கற்றை பிரிப்‌ 


bearer channel : தாங்கு தடம்‌ : 
ஓர்‌ ஐஎஸ்டிஎன்‌ இணைப்பில்‌ 
நடைபெறும்‌ 64 60% தகவல்‌ 
தொடர்புத்‌ தடங்களில்‌ ஒன்று. 
ஒரு பிஆர்ஐ (basic rate interface) 
ஐஎஸ்டி.என்‌ இணைப்பு 3 தாங்கு 
தடங்களையும்‌ ஒரு தரவுத்‌ (0819) 
தடத்தையும்‌ கொண்டுள்ளது. 
ஆனால்‌ பிரைமரி ரேட்‌ இன்டர்‌ 
பேஸ்‌ (PRI) ஐஎஸ்டிஎன்‌ 
இணைப்பு வட அமெரிக்கா 
வில்‌ 23 தாங்கு தடங்களையும்‌ 
ஐரோப்பாவில்‌ 30 தாங்கு தடங்‌ 
களையும்‌ ஒரு தரவுத்‌ தடத்தை 
யும்‌ கொண்டுள்ளன. 

BeBox : பி-கணினி; பி-பெட்டி : 
ரிஸ்க்‌ (RISC) தொழில்நுட்ப 
மிகு 
திறனுள்ள பவர்‌ பிசி (powerPC) 
நுண்‌ செயலியைக்‌ கொண்ட 
கணினி. பி நிறுவனம்‌ (Be Inc.) 
உருவாக்கியது. பி நிறுவனத்தின்‌ 
இயக்க முறைமையான பிஓஎஸ்‌ 
(BeOS) நிறுவப்பட்டது. தற்‌ 
போது மென்பொருள்‌ தயாரிப்‌ 


அடிப்படையிலான 


பாளர்களுக்கு ஒரு கருவியாக 
பி-கணினி 
வந்துள்ளது. 
ஸbebugஏiற : பிழை நுழைத்து 
தல்‌ : ஒரு நிரலில்‌ தெரிந்த பிழை 
களையே ஏற்படுத்தி, பயிற்சி 
நீக்கும்‌ 


விற்பனைக்கு 


க . 5 
இரலாகளன 


பிழை 


bel! communications 


beenet 

திறனைச்‌ சோதிப்பதற் 
கான நடைமுறை, 

ஸbeenet : பீனெட்‌ : ஒரு லேன்‌ 


(ஸா). இதில்‌ தகவல்‌ பரிமாற்ற 
வேகம்‌ ஒரு நொடிக்கு ஒரு மெகா 
பைட்‌. 


beep : பீப்‌; விளி : ஒரு கணினி 
யின்‌ ஒலி பெருக்கி ஏற்படுத்தும்‌ 
ஓசை. கணினி ஒலிபெருக்கி 
களில்‌ ஓசையை ஏற்படுத்துவதற்‌ 
காக சில நிரலாக்க மொழிகளில்‌ 
உள்ள ஒரு ஆணை. 


beep statement : பீப்‌ கூற்று. 
beginning-of-file : கோப்பின 
தொடக்கம்‌ : 1. ஒரு கோப்பில்‌ 
முதல்‌ எண்மி (பைட )க்கு முன்‌ 
இடப்படும்‌ குறியீடு. 
கோப்பை உருவாக்கும்‌ நிரல்‌ 
இக்குறியீட்டை இடுகிறது. 
கணினியிலுள்ள இயக்க 
முறைமை இக்‌ குறியீட்டைக்‌ 
கொண்டுதான்‌ ஒரு கோப்பின்‌ 
தொடக்கத்தை அறிறெது. கோப்‌ 
பின்‌ பிற இடங்களையும்‌ இதன்‌ 
அடிப்படையிலேயே 
சிட்டு அணுகுகிறது. 2. ஒரு 
வட்டில்‌ எழுதப்பட்டிருக்கும்‌ 
கோப்பின்‌ தொடக்க இடம்‌. 
தரவுகளைக்‌ 


பாக 


கணக்‌ 


கோப்புகளின்‌ 
கொண்டிருக்கும்‌ ஒரு கோப்பகம்‌ 
(Directory) அல்லது திரட்டு இத்‌ 
தொடக்க இருப்பிடத்தைக்‌ 
கொண்டிருக்கும்‌. 


beginning of tape marker : 
நாடா காட்டியின்‌ தொடக்கம்‌ : 
காந்த நாடாவின்‌ ஒரு புள்ளியைக்‌ 
காட்டும்‌ அடையாளம்‌. அங்‌ 
இருந்துதான்‌ பெரும்பாலும்‌ தரவு 
தொடங்கும்‌. 

behaviour நடத்தை 
பொருள்நோக்கு நிரலாக்கத்தில்‌ 


| ஒரு பொருள்‌ எவ்வாறு வினை 


யாற்றுகிறது, எதிர்‌ வினையாற்று 
கிறது. என்பதை அதன்‌ நிலை 
மாற்றங்கள்‌ மற்றும்‌ செய்து 
அனுப்புதலின்‌ மூலம்‌ அறியலாம்‌. 
Bell 103 : பெல்‌ 103: 300 பாட்‌ 
வேகம்‌ (8209) மோடம்கவின்‌ தர 
நிருணயம்‌. 

Bel! 212A பெல்‌ 212ஏ : 
13கேபி செய்தி வேக மோடம்‌ 
கவின்‌ தர நிருணயம்‌. 


Bei! laboratories பெல்‌ 
ஆய்வகங்கள்‌: ஏ டீ அண்டு டீ 
நிறுவனத்தின்‌ ஆராய்ச்சி 
மையம்‌. உலகப்‌ புகழ்‌ பெற்றது. 
பல கணினி வன்பொருள்‌, மென்‌ 
பொருள்‌ கோட்பாடுகள்‌ மற்றும்‌ 
கணினி மொழிகள்‌ பெல்‌ ஆய்வ 
கங்களில்‌ உருவாக்கப்பட்டன. 


bell communications stand- 
9105 : பெல்‌ தகவல்‌ தொடர்பு 
தர வரையறை: தகவல்‌ பரி 
மாற்றத்துக்கான பல்வேறு தர 
வரையறுப்புகளை 1970களின்‌ 
பின்பகுதியிலும்‌ 1980களின்‌ 


bell compatible modem 


முன்பகுதியிலும்‌ ஏடீ&டீ நிறு 
வனம்‌ வகுத்துத்‌ தந்தது. வட 
அமெரிக்காவில்‌ அவை பெரிதும்‌ 


ஏற்றுக்‌ கொள்ளப்பட்டன. 
இணக்கி (ஈ௦௦)களுக்கான 


சட்டபூர்வ தர வரையறைகளாக 
அவை காலப்போக்கில்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளப்பட்டன. 1200 005 
வரையிலான இணக்கஇகளுக்கு 
இத்‌ தரவரையறை இருந்தது. 
இந்த வேக இணக்கிகள்‌ இப்‌ 
போது வழக்கொழிந்து விட்டன. 
1200 005-க்கு அதிகமான வேக 
முள்ள இணக்கிகஞக்கு, இதில 
உட (CITT) என்னும்‌ அமைப்பு 
(இப்போது |1ப01) பரிந்துரை 
செய்யும்‌ தர வரையறைகளே 
இப்போது உலகம்‌ முழுவதிலும்‌ 
பொதுவாக ஏற்றுக்‌ கொள்ளப்‌ 
படுகின்றன. 


bell compatible modem : பெல்‌ 
ஒத்தியல்பு இணக்கி : பெல்‌ நிறு 
வனத்தின்‌ தர வரையறைகளுக்கு 


ஏற்பச்‌ செயல்படும்‌ ஓர்‌ இணக்க. 


bells and whistles : அணி ஆப 
ரணங்கள்‌; அலங்கார அணிகள்‌ : 
ஒரு மென்‌ பொருள்‌ அல்லது வன்‌ 
பொருளுக்கு அதன அடிப்படை. 
செயல்பாட்டுக்கும்‌ அதிகமாகக்‌ 
கவர்ச்சிகரமான வசதிகளை 
வழங்குவது. எடுத்துக்காட்டாக, 
ஒரு காரில்‌ அமைக்கப்படும்‌ மின்‌ 
கதவையும்‌ குளிர்சாதனச்‌ கருவி 
யையும்‌ கூறலாம்‌. கணினிகளைப்‌ 


142 


bench mark programme 


பொறுத்தமட்டில்‌ இத்தகைய 
அலங்கார அணிகலன்கள்‌ எது 
வும்‌ இல்லாத கணினியை சாதா 
வெனில்லா கணினி என்பர்‌. 
belt - bed plotter வார்ப்‌ 
பட்டை வரைவு பொறி : தாட 
தத்தைத்‌ தொடர்ந்து படித்துக்‌ 
கொண்டிருக்க தொடர்‌ வார்‌ பட்‌ 
டையைப்‌ பயன்படுத்தும்‌ எழுது 
கோல்‌ வரைவு பொறி. 


BEMA பிஈஎம்‌ஏ : வணிகக்‌ 
கருவி தயாரிப்பாளர்‌ சங்கம்‌ 
எனப்‌ பொருள்படும்‌ Business 
Equipment manufacturer's Associa- 
1௦ என்பதன்‌ குறும்பெய 1. 
benchmark திறன்‌ மதிப்ப; 
கரஅளவு; மதிப்பீடு செயதல்‌: 
ஒரு கணினியின்‌ செயல்‌ திறனை 
ஒரு திரலைப்‌ பயன்படுத்தி தா 
அளவீடுகளைச்‌ செய்வதைக்‌ 
குறிப்பிடும்‌ சொல்‌. பொருள்‌ 
ளை ஒப்பீடு செய்ய உதவும்‌ 
ஒரு தர நிருணயம்‌. 


benchmark problem : திறன்‌ 
மதிப்பீட்டுச்‌ சிக்கல்‌ : இலக்க 
முறை கணினிகளின்‌ செயல்‌ 


திறனை ஒப்பிட்டு, மதிப்பீடு செய்ய 
வடிவமைக்கப்பட்ட சிக்கல்‌. 

bench mark programme : தர 
நிருணய நிரல்‌; மதிப்பீட்டு நிரல்‌ : 
ஒரு கணினியின்‌ திறன்‌ மற்றும்‌ 
பிற அளவைகளை மதிப்பிடும்‌ 


நிரல்‌. 


benchmark test 


143 


Bernoulli process 


benchmark test : திறன்‌ மதிப்‌ 
பீட்டுச்‌ சோதனை : முழு செயல்‌ 
வேகத்‌ திறமையை ஒப்பிடுவதற்‌ 
காக பல்வேறு கணினிகளில்‌ 
இயக்கப்படும்‌ ஒரு கணினி 
நிரல்‌. குறிப்பிட்ட பயன்பாட்டு 
சூழ்நிலையில்‌ கணினிக்‌ கருவி 
யின்‌ செயல்திறனை அளக்கப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ சோதனை. 
benign virus தீங்கிலா நச்சு 
நிரல்‌ : நச்சுநிரல்‌ போன்ற பண்‌ 
புடைய ஒரு நிரல்‌, 
தானே இனப்‌ நகக்‌ செய்து 


கொள்ளும்‌ பண்பில்‌ நச்சுதிரலை 


தன்னைத்‌ 


ஒத்தது. மற்றபடி, அது தொற்றி 
யுள்ள கணினிக்கு வேறெந்த 


தீங்கும்‌ விளைவிக்க. 

BeOS : பிஓஎஸ்‌ : பி அப்பரேட்‌ 
டிங்‌ சிஸ்டம்‌ (86205) என்பதன்‌ 
குறும்‌ பெயர்‌. பி நிறுவனம்‌ (Be 
௦) உருவாக்கிய பொருள்‌ தோக்‌ 
கிலான இயக்க முறைமை, 
பி-கணினி மற்றும்‌ பவர்‌ மெக்‌ 
கின்டோஷ்‌ கணினிகளுக்காக 
இந்த 


- . ்‌ அமுலு அதல 
மறைமை சம்சா பல 


வடிவமைக்கப்பட்டது. 


இயக்க 
Te 


செயல்‌! 


கம்‌, பல்பணி. மற்றும்‌ 
பாதுகாக்கப்பட்ட நினைவகம்‌ 
ஆகிய வசதிகளைக்‌ கொண்டது. 
பல்லூடகம்‌, அசைவூட்டம்‌ மற்றும்‌ 
தகவல்‌ தொடர்புக்கு ஏற்றது. 

Berroulli box பொனவுலி 
பெட்டி : சொந்தக்‌ கணினிகளில்‌ 
பயன்படுத்தக்கூடிய, எளிதாகச்‌ 


செருகி எடுக்கக்கூடிய நெகிழ்‌ வட்‌ 
டகம்‌. அதிகமான சேமிப்புத்‌ 
திறன்‌ கொண்ட பேழையைக்‌ 
கொண்டது. 18ஆம்‌ நூற்றாண்டில்‌ 
வாழ்ந்த டேனியல்‌ பெர்னவுலி 
(daniel bemoul) என்ற இயற்பியல்‌ 
அறிஞரின்‌ பெயர்‌ சூட்டப்ப 
டுள்ளது. காற்றியக்கத்தில்‌ செயல்‌ 
படும்‌ இயங்கேணி (40) பற்றிய 
கோட்பாட்டை முதன்‌ முதலில்‌ 
செயல்படுத்திக்‌ காட்டியவர்‌. 


பொனவுலிப்‌ பொட்டி, மிருவேகத்‌ 
ரு 


துடன்‌ சுழலும்‌ நெ 
வட்டின்‌ எழுது, படிப்பு முனைக்‌ 5, 
அருகில்‌ கொண்டு வரும்‌. 


நகிழ்‌ வட்டை 


Bernoulli Box drive வட்டு 
இயக்ககம்‌. 
Bernoulli cartridges : பொன 
வுலி பேழைகள்‌ : நிலைவட்டு 
மற்றும்‌ நெகிழ்‌ வட்டு கலந்த 
ஒரு சேமிப்பகச்‌ சாதனம்‌. 
Bernoulli process பொன 
வுலி செயலாக்கம்‌ : பெர்னவுவி 
தேர்வாய்வு முறையை ௨ உள்ளட 
ன்‌ 
சய 


கிய ஒரு கணீத முறைச்‌ 


லாக்கம்‌. புள்ளியியல்‌ பகுப்பாய்‌ 
வில்‌ மிகவும்‌ பயன்படுகிறது. 
வெற்றி, தோல்வி என்கிற 


இரண்டே இரண்டு முடிவுகளை 
மட்டுமே கொண்ட ஒரு பரி 
சோதனையை திரும்பத்‌ இரும்பர்‌ 
செய்வதால்‌ ஏற்படக்கூடிய 
முடிவுகளை அடிப்படையாக 


வைத்து ஆய்வு செய்தல்‌. 


Bernoulli sampling process 


Bernoulli sampling process 
பெர்னவுலி மாதிரிகாண்‌ செய 
லாககம்‌: ஓவ்வொரு முயற்சி 
யிலும்‌ ரெண்டிலொரு முடி 
வைக்‌ தரக்கூடிய ஏதேனும்‌ ஒரு 
பரிசோதனையை, தொடர்ச்சி 
யாக £ தடவைகள்‌, ஒன்றை 
யொன்று சாராத, ஒரே மாதிரி 
யான தேர்வாய்வுக்கு உட்படுத 
தும்போது வரக்கூடிய முடிவு 
களின்‌ அடிப்படையில்‌ மேற்‌ 
கொள்ளப்படும்‌ புள்ளியியல்‌ 
ஆய்வு. (எ-டு): ஒரு நாணயத்‌ 
தைச்‌ சுண்டினால்‌ பூ அல்லது 
தலை விழும்‌. 10 முறை சுண்டு 
னால்‌ எத்தனை முறை தலை 
விழும்‌? எத்தனை முறை பூ 
விழும்‌? 


Bernoully drive : பெர்னவுலி 
இயக்ககம்‌. 
Berr Clifford பொரி கிளி 


போர்டு : 1939இல்‌ ஜான்‌ 
அடனசாஃபுடன்‌ சேர்ந்து எபிடி 
எனப்படும்‌ முதல்‌ மின்னணு 


இலக்கமுறை கணினியைக்‌ 
கண்டுபிடித்தவர்‌. 
best of breed உள்ளதில்‌ 


சிறப்பு; ஆயிரத்தில்‌ . ஒன்று 
குறிப்பிட்ட வகைப்‌ பிரிவில்‌ 
மிகச்சிறந்த பொருளைக்‌ குறிக்‌ 
கும்‌ சொல்‌. வன்பொருளாகவோ 
மென்பொருள்‌ தொதுப்பாகவோ 
இருக்கலாம்‌. 


beta testing 


ஒeta site : பீட்டாத்‌ தளம்‌ : ஒரு 
மென்பொருளின்‌ பீட்டா 
்கொன்ஸ்‌ 
சோதனையை மேற்கொள்ளும்‌ 
ஒரு நனி நபர்‌ அல்லது ஒரு நிறு 
வனம்‌. மென்‌ பொருளை உர 
வாக்கிய நிறுவனம்‌, பெரும்‌ 
பாலும்‌ பட்டறிவுமிக்க வாடிக்‌ 
கையாளர்‌, தன்னார்வலர்கவின்‌ 
குழுவில்‌ சிலரையே பீட்டாத்‌ தள 
மாதத்‌ தேர்வு செய்யும்‌. பெரும்‌ 
பாலான பீட்டாத்‌ தளத்தினர்‌ இச்‌ 
சேவையை இலவசமாகவே 
செய்வர்‌. வெளியீட்டுக்கு முன்‌ 
பயன்படுத்தும்‌ வாய்ப்பு, மென்‌ 
பொருளின்‌ இலவச நகல்‌ இவர்‌ 
படக்க னம்‌ 
களுக்குக்‌ கிடைக்கிறது. வெளி 
பின்பு, இறுதிப்‌ 
படைப்பின்‌ இலவச நகலும்‌ 


மிடப்பட்‌! 


இவர்களுக்குக்‌ கிடைக்கும்‌. 
beta test : பீட்டா சோதனை : 
மென்பொருள்‌ அல்லது வன்‌ 


பொருள்‌, இறுதியாகப்‌ பயன்‌ 


பாட்டுக்கு வருவதற்கு முன்பாக 
பல கட்டச்‌ சோதனைக்கு உட்‌ 
படுத்தப்படும்‌. அவற்றுள்‌ வெளி 
யீட்டுக்கு முந்தைய இறுதிக்‌ 
கட்டச்‌ போதனை. பீட்டா 
சோதனை எனப்படுகிறது. 

beta testing : பீட்டா சோதனை 
யிடல்‌ பொது மக்களுக்கு 
வெளியிடுவதற்கு முன்பு வன்‌ 
பொருள்‌, மென்பொருள்களை, 
தேர்ந்தெடுத்த 
கொடுத்து அவரவர்‌ பணியிடத்‌ 


சிலரிடம்‌ 


beta test site 


திலேயே பயன்படுத்தச்‌ செய்து 
அதில்‌ ஏற்படும்‌ பிழைகளைக்‌ 
கண்டறிதல்‌. 
beta test site பீட்டா 
சோதனை செய்யுமிடம்‌ : 
புதிதாக உருவாக்கப்‌ 

பட்ட கணினி அமைப்பை 
சாதாரண இயக்கச்‌ சூழ்‌ 
நிலையில்‌ பல மாதங்‌ 
களுக்குச்‌ சோதனை செய்‌ 

யும்‌ ஒருவித செயலாக்க 
மையம்‌ அல்லது ஒரு 
கிளை அலுவலகம்‌ அல்‌ 

லது பிரிவு. முறையாக 
வெளியிடப்படும்‌ முன்பு 
ஏராளமான பேர்களுக்குக்‌ 
கொடுத்து பீட்டா 
சோதனை செய்யப்படும்‌ 
மென்பொருள்‌. 

beta version : பீட்டா 


பதிப்பு: வெளியீட்டுக்கு முந்தைய 


பரிசோதனைப்‌ பதிப்பு. 
இடையில்‌. 


Bezier : பெஸியர்‌ : அல்கோரி 
தத்தில்‌ உருவாக்கப்படும்‌ ஒரு 
வகை வளைவு. பிரெஞ்சு 
கணிதமேதை பியரே பெஸியரின்‌ 
பெயர்‌ கொடுக்கப்பட்டுள்ளது. 
ஏராளமான வடிவங்களை வரை 
யறுக்க பெஸியர்‌ வளைவுகளுக்கு 
ஒரு லெ புள்ளிகளே போது 
மானது. ஓவிய மென்‌ 
பொருளுக்கு உகந்தது. 


between : 


bg 


bezier curve பெஸியர்‌ 
வளைவு : ஒரு குறிப்பிட்ட 
கணித முறைப்படி இரண்டு 
தனிப்‌ புள்ளிகளை இணைத்து 


பெஸியா வளைவு 

வரையப்படும்‌ இழைவான 
வளைகோடு மற்றும்‌ வரை 
தளம்‌. கேட்‌ உருமாதிரி (CAD 
௱௦081) களுக்கு தேவையான 
ஒன்று. ஒரு வடிவத்தை தோராய 
மாக வடிவமைக்க ஏனைய 
கணிதவியல்‌ மாதிரிகளை விடச்‌ 
சிறந்தது. ஏனெனில்‌ மிகக்‌ 
குறைந்த எண்ணிக்கையிலான 
புள்ளிகளைக்‌ கொண்டே அதிக 
எண்ணிக்கையிலான வடிவங்‌ 
களைப்‌ பெறமுடியும்‌. 


ட: பிஜி 


நாட்டைச்‌ சேர்ந்த இணைய தளம்‌ 


பல்கேரிய 


dh 


என்பதைக்‌ குறிக்கும்‌ பெருங்‌ 
களப்‌ பெயர்‌. 

bh: ,பிஹெச்‌ : 
தளம்‌ பஹ்ரைன்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 


பெயர்‌, 


ஓர்‌ இணைய 
நாட்டைச்‌ 


பெருங்களப்‌ 
bias : மநிப்புகளின்‌ தொகுதியின்‌ 
சராசரியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட 
மதிப்பு விலஇச்செல்லும்‌ அளவு. 


bibliography நூல்‌ விவரத்‌ 
தொகுதி : 1. ஆவணங்களின்‌ 


விவரங்களைக்‌ கூறும்‌ பட்டி. 2. 
விவர நூல்‌ பட்டியல்‌. 3. ஒரு 
தலைப்பு அல்லது ஆசிரியர்‌ தொடர்‌ 
பான ஆவணங்களின்‌ பட்டியல்‌. 
7. பட்டி அல்லது பட்டியலைத்‌ 
தொருக்கும்‌ செயல்‌ முறை. 


bidirectional : இரு திசையில்‌ : 
ஒரு கம்பியில்‌ தரவு இரு திசை 
களிலும்‌ போகலாம்‌. இரண்டு 
ஓவ்வொரு 
(Transcei- 


இசையிலும்‌ 

செலுத்நி/வாங்ி 
களும்‌ வாங்கி வெளியிடும்‌. 
பொதுவாக இரு தசை இணைப்‌ 
புத்‌ தொகுதிகள்‌ மின்பாட்டை 
நிலையிலோ அல்லது திறந்த 
கலெக்டர்‌, டிரான்சிஸ்டர்‌, டிரான்‌ 


ஏஸ்டர்‌ தருக்க முறையில்‌ 
அமைந்திருக்கும்‌ அளவை 


களாகவோ இருக்கும்‌. 

bidirectional bus : இருதிசை 
மின்பாட்டை: ஒரே மின்‌ 
இணைப்புப்‌ பாதையில்‌ இரு 


bi-endian 


திசைகளிலும்‌ தரவு பரி 


மாறப்படுதல்‌. 


bidirectional parallel port 
இருதிசை இணை வாசல்‌: இரு 
திசை இணை நிலைத்‌ துறை : 
கணினிக்கும்‌ இன்னொரு புறச்‌ 
சாநனத்துக்கும்‌ இடையே இரு 
இசையிலும்‌. இணை நிலைத்‌ 
தவல்‌ தொடர்புக்கு வழியமைத்‌ 
துத்‌ தரும்‌ ஓர்‌ இடை பகம்‌. 


bidirectional printer இரு 
திசை அச்சுப்‌ பொறி : அச்சிடும்‌ 
தலை திரும்பி வருவதன்‌ தாம 
கத்தைக்‌ தவிர்க்க இடப்புறத்‌ 
திலிருந்து வலப்புறமாகவும்‌, 
வலப்புறத்திலிருந்த, இடப்புற 

ததக பதை என்‌ கப 
மாகவும்‌ அச்சிடும்‌ அச்சுப்பொறி. 


bi-endan : இரு முடிவன்‌; இரு 
முனையன்‌ சிறு முடிவன்‌, 
பெரு முனையன்‌ (காண்க Little 
Endian and Big Endian) ஆகிய 
இரண்டு முறைகளில்‌ எந்த முறை 
மில்‌ வேண்டுமானாலும்‌ செயல்‌ 
திறனுள்ள ஒரு நுண்‌ 
செயலி அல்லது வேறெந்த சிப்பு : 


படிம்‌ 


கவின்‌ பண்புக்‌ கூறு. பவர்பிரி 
(powerPC) நுண்செயலி இத்‌ 
தகைய இரு முடவன்‌ திறனைக்‌ 
கொண்டுள்ளது. சிறுமுடிவன்‌ ' 
பெரு 
மக்‌ ஓஎஸ்‌ 7பீபீஜி 
ஆகிய ரு இயக்க முறைமை 
களும்‌ இயங்க அனுமதிக்கிறது. 


விண்டோஸ்‌. என்ட, 


முடிவின்‌ 


biform 


ஸீரா : இரு வடிவம்‌ : எழுத்து 
வடிவ இயலில்‌, சிறிய எழுத்து 
மற்றும்‌ சிறிய தலைப்பெழுத்து 
களைச்‌ சேர்த்து உருவாக்கும்‌ 
சிறிய எழுத்து அகரவரிசை. 

017பா௦2(௦ : இரண்டாகப்‌ பிரித்‌ 
தல்‌; இருகூறாக்கல்‌ : இரண்டு, 
இரண்டாக மட்டும்‌ வெளியீடு 
வருகின்ற சூழ்‌ நிலை. ! அல்லது 
0 உண்மை அல்லது பொய்‌, 


இயக்கு அல்லது நிறுத்து 
போன்றவை. 
51045 : பைகாஸ்‌ : Business 


International Country Assessment 
Service என்பதன்‌ குறும்பெயர்‌. 


Big Blue : பிக்புளு : ஐபிஎம்‌ 
நிறுவனத்தின்‌ இன்னொரு 


பெயர்‌. ஒரு வேறுபாடான நீல 
வண்ணத்தை அதன்‌ கணினிகள்‌ 
மற்றும்‌ பிற கருவிகளில்‌ அந்த 
நிறுவனம்‌ பயன்படுத்துவதால்‌ 
இப்‌ பெயர்‌ ஏற்பட்டது. 


Big endian : ஒரு முடிவன்‌; பெரு 
முனையன்‌ : ஓர்‌ எண்ணை பதிவ 
கங்களில்‌ (160161816) பதிவுசெய்து 
வைக்கும்‌ முறை. இம்முறையில்‌ 
ஒர்‌ எண்ணின்‌ பெரு மதிப்புள்ள 


பைட்‌ (most. significant byte). 


முதலில்‌ இடம்‌ பெறும்‌. (எ-டு) 
A028 என்ற பதின்‌ அறும்‌ 
(Hexadecimal) எண்‌ A028 என்று 
பதியப்படும்‌. சிறு முடிவன்‌ 
முறையில்‌ 2840. பெரு முடிவன்‌ 


147 big red switch 


முறை மோட்டோரோலா நுண்‌ 
செயலிகளில்‌ பின்பற்றப்படு 
கிறது. இன்டெல்‌ நுண்செயலிகள்‌ 
சிறுமுனைய முறையைப்‌ பயன்‌ 
படுத்துகின்றன. பெரு முடிவன்‌ 
என்ற சொல்‌ ஜோனாதன்‌ 
ஸ்விஃப்ட்‌ எழுதிய கல்லிவர்ஸ்‌ 
டிராவல்ஸ்‌ என்ற நாவலிலிருந்து 
எடுக்கப்பட்டது. அதில்‌ பெரு 
முடிவன்‌ என்ற சொல்‌, ஒரு 
குறிப்பிட்ட மக்கள்‌ குழுவைக்‌ 
குறிக்கிறது. அக்குழுவினர்‌, 
முட்டையை உண்ணும்போது 
அதனைச்‌ சிறுமுனைப்‌ பக்கம்‌ 
உடைக்க வேண்டும்‌ 

சட்டத்தை எதிர்ப்பவர்கள்‌. 


என்ற 


big red switch : பெரும்‌ சிவப்பு 
விசை: கணினியை இயக்க/ 
நிறுத்த (மின்சாரம்‌ செலுத்த/ 
நிறுத்த) பயன்படும்‌ விசை. 
கணினி திடீரென செயல்படா 
மல்‌ விக்கித்து நிற்கும்போது, 
கடைசி முயற்சியாக இந்த விசை 
யைப்‌ பயன்படுத்தி கணினிக்கு 
மீண்டும்‌ புத்துயிர்‌ அளிக்கலாம்‌ 
(Re-booting). ஐபிஎம்‌ பீரி 
மற்றும்‌ பல கணினிகளிலும்‌ 
தொடக்க காலங்களில்‌ இந்த 
விசை பெரிதாக சிவப்பு வண்‌ 
ணத்தில்‌ இருந்தது. கணினி நடு 
வில்‌ நின்றுவிடும்போது, இந்த 
விசையைப்‌ பயன்படுத்தி கணி 
னிக்குப்‌ புத்துயிர்‌ ஊட்டுவதில்‌ 
ஓர்‌ ஆபத்தும்‌ உள்ளது. நிலையா 


billion 


நினைவகத்தில்‌ (RAM) உள்ள 
தரவுகள்‌ அழிக்கப்பட்டு விடும்‌. 
நிலைவட்டும்‌ பழுதுபட 
வாய்ப்புள்ளது. எனவே தான்‌ 
இவ்விசையை இறுதி ஆயுத 
மாகப்‌ பயன்படுத்த வேண்டும்‌. 
ஸரி : பில்லியன்‌ : ஒராயிரம்‌ 
மில்லியன்‌: நூறு கோடி. 

in: கூடை: வெற்றுக்‌ காகிதம்‌ 
அல்லது முன்பே அச்சடிக்கப்‌ 
பட்ட படிவங்களைப்‌ படித்துக்‌ 
கொள்ள அச்சுப்பொறியில்‌ உள்ள 
ஒரு தட்டு. முடிந்த வேலையை 
வாங்கிக்‌ கொள்வதற்கும்‌ கூடை 
பயன்படுத்தப்படலாம்‌. நிலை 
வட்டில்‌ பலவகைப்‌ பொருளுக்‌ 
கான பட்டியல்‌ செயலாக்க 
அமைப்பு மற்றும்‌ சேவை நிரல்‌ 


கள்‌ இதில்‌ இடம்‌ பெறும்‌. 


BINAC பினாக்‌ Binary 
Automatic Computer என்ற கணினி 
யின்‌ குறும்பெயர்‌. 1949ஆம்‌ 


ஆண்டு எக்கார்த்‌ -மாக்லி 


நிறுவனம்‌ உருவாக்கியது. 
ஸரறaries : இரும மொழி நிரல்‌ 
கள்‌ : எந்திர மொழியில்‌ இயங்கக்‌ 
கூடிய நிரல்கள்‌. 
bay : இருமம்‌ : 
படையாகக்‌ கொண்ட 
முறை இரண்டு வாய்ப்புகள்‌ 
மட்டுமே உள்ள ஒரு சூழ்நிலை. 


த்‌ ற 
ல அழுப 
எண்‌ 


binary arithmetic : இருமக்‌ 
கணக்கு; இருமக்‌ கணக்கீடு; 


148 


binary coded character 


1. பதின்ம 
சமமான 


ஈரிலக்கக்‌ கணக்கு : 
எண்‌ முறைக்குச்‌ 
கணக்கீட்டு முறை. ஆனால்‌, 
இதில்‌ 0,1! ஆகிய இரெண்டு இலக்‌ 
கங்கள்‌ மட்டுமே பயன்படுத்‌ 
தப்படுகின்றன. 2. ஒரே தோத்‌ 


தில்‌ இரண்டு மதிப்புகளை 
மட்டுமே வைத்து எல்லா 
கணக்குகளும்‌ செய்யப்படு 


வதைக்‌ குறித்தல்‌. 

binary arithmetic operation 
இரும பூலியன்‌ செயற்பாடு. 
binary boolian operation 
இருமக்‌ கணக்கீட்டுச்‌ செயல்‌ 
பாடு. 

binary card இரும எண்‌ 
அட்டை : தரமான துளைஅட்டை 
0 அல்லது 1-ஐக்‌ குறிப்பிட 12 
வரிசைகளில்‌ 80 பத்திகளில்‌ 960 


துளையிடும்‌ இடங்களைக்‌ 
கொண்டது. 
binary chop : இரும வெட்டு. 


binary code : இருமக குறி 
முறை; ஈரிலக்கக்‌ குறியீடு : 
எந்தத்‌ தகவலையும்‌ துண்மிகள்‌ 0 
அல்லது [இன்‌ மூலமே குறியீடு 
செய்யும்‌ குறியீட்டு (முறை 8ASCI! 
மற்றும்‌ ௨6000 போன்ற இரண்டு 
முறைகளில்‌ இவை பயன்படுத்‌ 
தப்படுகின்றன. 0 
நிறுத்து. 1 என்பது டயக்கு. 
binary coded character 
இருமக்‌ குறியீட்டு எழுத்து : எண்‌ 


என்றால்‌ 


binary coded decimal 


குறியீட்டு முறையில்‌ ஒன்று. 
இதில்‌ பதின்ம இலக்கங்கள்‌, 
எழுத்துகள்‌, சிறப்புக்‌ குறியீடுகள்‌ 
ஆகியவை, ஏற்கெனவே முடிவு 
செய்யப்பட்ட, தொடர்ச்சியான 
இரும இல்க்கங்களினால்‌ குறிப்‌ 
பிடப்படும்‌ 

எழுத்து- எண்‌ 


கொண்ட குறி 
களைக்‌ குறிப்பிடு 
கிறது. 7 
binary coded 
decimal; (BCD) : 
இருமக்‌ குறி 
முறைப்‌ பதின்மம்‌ ; 


பிசிடி : ஒரு வகை 
யான கணினி குறி 
மீட்டு முறை. இல்‌ ஒவ்வொரு 
பதின்ம இலக்கமும்‌ 1-க்கள்‌ 
0-க்கள்‌ கொண்ட நான்கு 
இலக்கத்‌ தொகுதியால்‌ குறிப்‌ 
பிடப்படுகின்றன. 

binary coded decimal inter 
change code : இருமக்‌ குறி 
முறைப்‌ பதின்ம மாற்றக்‌ குறி 
முறை : 6 எழுத்து மாற்ற வசதி 
கொண்ட 6 துண்மி உள்ளீட்டுக்‌ 
குறி முறை. 

binary coded decimal notation : 
இருமக்‌ குறியீட்டு பதின்மக்‌ குறி 
மானம்‌. 

binary coded decimal number : 
இருமக்‌ குறிமுறை பதின்ம எண்‌ : 


149 binary compatible 


நான்கு எண்களைக்‌ கொண்ட 
தொடர்ச்சியான இரும எண்‌ 
தொகுதிகள்‌. பதின்ம எண்ணில்‌ 
குறிப்பிடப்படும்‌ மஇப்புக்குச்‌ 
என்று குறிப்பிட 


ஆனால்‌ பதின்மான 


சமமானது 
முடியாது. 


கே ம அ 


0111 0101 0010 0001 0011 


இருமக்‌ குறியீட்டு பதின்ம எண்‌ 


எண்ணுக்கு ஒவ்வொன்றுக்கும்‌ 
இரும முறை எண்‌ உண்டு. எடுத்‌ 
துக்‌ காட்டாக 264-க்கு இரும 
எண்‌ 0010 0110 0100. 

binary coded decimal repre- 
tion: இருமக்‌ குறியீட்டு 
பதின்ம உருவகிப்பு 
binary coded digit : இருமக்‌ 
குறியீட்டு இலக்கம்‌. 

binary coded octal : இருமக்‌ குறி 
முறை எண்மம்‌ : 3 துண்மிகள்‌ 
தொகுதியில்‌ எட்டிலக்க அல்லது 
எண்ம இலக்கங்களைச்‌ சேமித்தல்‌. 
binary compatible : இரும 
ஒத்தியல்பு; இரும தகவமையவு : 


binary conversion 


இரும வடிவத்தில்‌ உள்ள எந்த 
ஒரு வன்பொருள்‌ அல்லது மென்‌ 
பொருள்‌ அமைப்பையும்‌ 


குறிப்பிடுகிறது. 


binary conversion : இரும எண்‌ 
மாற்றம்‌ : ஒரு பதின்ம (06021) 
எண்ணை இரும 
மாற்றலும்‌, ஓர்‌ இரும எண்ணை 
பதின்ம எண்ணாக மாற்றும்‌. 


எண்ணாக 


binary counter : இருமக்‌ கணக்‌ 
ககம்‌ ; ஒவ்வொரு உள்ளீட்டுத்‌ 
துடிப்புடனும்‌ 1 ஈரிலக்கம்‌ 
சேர்க்கும்‌ கணக்ககம்‌. 


binary decimal conversion 
இரும - பதின்ம மாற்றம்‌. 

binary device : இருமச்‌ சாதனம்‌ : 
1. நிறுத்துதல்‌ அல்லது இயக்கு 
தல்‌ என்று இயங்கும்‌ மின்சார 
பொத்தானைப்‌ போன்ற இரண்டு 
நிலைகளில்‌ பதிவு செய்யும்‌ 
சாதனம்‌. 2. கணினி அறிவிய 
லில்‌, இரும வடிவில்‌ பதிவு 
செய்யும்‌ அல்லது 
அவ்வாறு குறியீடு செய்யப்‌ 


சாதனம்‌ 


பட்டதைப்‌ படிக்கும்‌ சாதனம்‌. 

மண 9 : இரும இலக்கம்‌ : 
பிட்‌" துண்மி என்று சுருக்கப்‌ 
பெயர்‌ அளிக்கப்பட்ட 0 அல்லது 
1 என்ற எண்களில்‌ ஏதாவது 


இருமக்‌ குறி 


யாக்கம்‌ : எந்த ஒரு மொழியிலும்‌ 


binary encoding 


binary format 


எழுத்துத்‌ தொகுதியை இரும 
வடிவத்தில்‌ குறிப்பிடுதல்‌. 

ஸiary 4 : இருமப்‌ புலம்‌ : 
இரும மட்டும்‌ 
கொண்டுள்ள புலம்‌. கணக்கீடு 


இரும 


சேமிப்பதையோ அல்லது சொற்‌ 


எண்களை 


கஷக்காக எண்களை 
றொடர்‌, வரைகலை உருவங்கள்‌, 
தூரல்‌, ஒளிக்காட்சி போன்ற எத்‌ 
தகைய தகவலையும்‌ வைத்துக்‌ 
கொள்ளூம்‌ இறனுள்ள புல 
மாகவோ இருக்கலாம்‌. 


இருமக்‌ கோப்பு: 


இருமக்‌ முறியீடுகளால்‌ ஆன 
கொப்பு, 


binary file 


binary file transfer : இருமக்‌ 
கோப்புப்‌ பரிமாற்றம்‌ : இரும 
வடிவில்‌ பதியப்‌ 
பட்டுள்ள கோப்புகளை கணினி 


தகவல்‌ 


வாயிலாகப்‌ பரிமாற்றம்‌ செய்‌ 
உரை வடிவக்‌ கோப்பு 
களைப்‌ பரிமாறிக்‌ 
வதிலிருந்து மாறுபட்டது. தற்‌ 
போதைய நவீன கணினி இயக்க 


தல்‌. 
கொள்‌ 


முறைமைகளில்‌ ஓர்‌ உரைக்‌ 
கோப்பே, அச்சிடத்தக்க எழுத்து 
இருமக்‌ கோப்‌ 


கருதப்படுகிறது. 


களடங்கிய 
பாகவே 
வால்‌ பழைய முறைமைகளில்‌ 
இவற்றை வேறுபடுத்திப்‌ 
பார்க்கும்‌ மூறை இருந்தது. 


இரும வடி 
வமைவு; இரும வடிவம்‌ : பிசிடி 


binary format 


binary fraction 


binary search 


வடிவத்திற்கு மாறாக முழுமை 
யும்‌ இரும வடிவத்தில்‌ 
சேமிக்கப்பட்டுள்ள எண்கள்‌. 
தரவு, உரை, படங்கள்‌, வரை 
கலை, குரல்‌, ஒளிக்காட்சி 
போன்ற இருமக்‌ குறியீட்டு 
வடிவத்தில்‌ சேமிக்கப்படும்‌ 
தரவு விவரங்களை இழக்காமல்‌ 
எந்த கோப்பையும்‌ அனுப்பக்‌ 
கூடிய கோப்புப்‌ பரிமாற்ற 
குறிமுறை. 

binary fraction : இரும பின்‌ 
னங்கள்‌ ஓவ்வொரு இரும 
இலக்கம்‌ அதற்கு வலப்புறம்‌ 
வரும்‌ இலக்கத்தைப்‌ போல 
இரண்டு 
கொண்டது. பநின்மப்‌ புள்ளிக்கு 
முன்போ அல்லது 


மடங்கு மதிப்பு 
பின்போ 
இருமக்‌ குறியீட்டு பதின்மமாக 
வந்தாலும்‌ அதே மதிப்பையே 
கொண்டிருக்கும்‌. சான்றாக 11-11 
என்பது இருமத்தில்‌ 8௩74 0.5* 
0.25 அதாவது பதின்மான 
எண்ணில்‌ 3.75 


binary half adder : இரும அரை 
கூட்டி. 


binary language : இரும மொழி. 


binary notation : இருமக்‌ குறி, 


மானம்‌ : 
கொண்டு எழுதப்பட்ட எண்‌ 
முறை. 


binary number : 


2-ஐ அடிப்படையாகக்‌ 


இரும எண்‌ : 


ஒவ்வொரு இலக்கத்திற்கும்‌ ஐ | ஒவ்வொன்றையும்‌ 


அடிப்படையாகக்‌ கொண்ட ஒரு 
மதிப்பு அளிக்கப்படுகிறது. 0, 1 
ஆகிய இரண்டு இலக்கங்களே 
பயன்படுத்தப்படுகின்றன. 
binary number system : இரும 
எண்‌ முறை : 2-ஐ அடிப்படை 
யாகக்‌ கொண்ட எண்முறை. 


binary number system or 
௦௦0 : இரும எண்முறை அல்‌ 
லது குறிமுறை : 0 மற்றும்‌ ! 


ஆகிய இரண்டு இலக்கங்களை 
மட்டும்‌ பயன்படுத்தி எண்களை 
எழுதும்‌ முறை. 

binary operation 


செயற்பாடு. 
binary point : இருமப்‌ புள்ளி : 


கலவையான இரும எண்ணில்‌ 
முழு எண்ணிலிருந்து அதன்‌ 
பதின்மப்‌ பகுதியை பிரிக்கும்‌ 
புள்ளி. 110.011 என்ற இரும 
எண்ணில்‌ இரண்டு 0-க்களுக்கு 


இருமச்‌ 


இடையில்‌ இருமப்‌ புள்ளி 
உள்ளது. 

binary relation : இரும உறவு : 
இரண்டு தொகுதிகளுக்கு 


இடையே உள்ள உறவு. 


binary representation : இரும 
உருவகிப்பு. 


binary row : இரும வரிசை; 
இருமக்‌ கிடக்கை. 
binary search : இரும தேடல்‌ : 


இரெண்டு 


binary sequence 152 


bind 


பகுதிகளாகப்‌ பிரித்து, அதில்‌ 
தேவையான ஒன்றைத்‌ தேர்ந்‌ 
தெடுத்து, மற்றொன்றை ஒதுக்‌ 
கும்‌ முறை. பல தரவுத்‌ தளங்‌ 
களில்‌ இந்த முறையில்‌ தேடு 
கிறார்கள்‌. 

binary sequence இரும 
வரிசை : தொடர்ச்சியான இரும 
இலக்கங்கள்‌. 

binary system : இரும முறை: 0 
மற்றும்‌ 1! ஆகிய 2 இலக்கங்களை 
மட்டுமே பயன்படுத்தும்‌ எண்‌ 
முறை. 
binary time : இரும நேரம்‌. 
binary-to-decima! conversion : 
இருமத்திலிருந்து பதினமத்‌ 
துக்கு மாறறல்‌ : 2-ன்‌ அடிப்படை 
மில்‌ எழுதப்பட்ட எண்ணை 
10-ன்‌ அடிப்படையில்‌ மாற்றி 
அதற்குச்‌ சமமான இலக்கத்தை 
எழுதுதல்‌. 

binary-to-gray code conver- 
5100 : இருமத்திலிருந்து கிரே 
குறியீடுக்கு மாறறுதல்‌ : இடது 
புறத்திலிருந்து வலப்புறமாக 
படிக்கும்‌ விதியைப்‌ பயன்‌ 
படுத்தி இருமக்‌ குறிமுறைக்குச்‌ 
சமமான கிரே குறிமுறையினைக்‌ 
கொண்டு வரமுடியும்‌. 
binary-to-hexadecimal conver- 
ரபா : இருமத்திலிருந்து பதினறும 
அடிப்படைக்கு மாற்றுதல்‌ : 2-ன்‌ 
அடிப்படையில்‌ எழுதப்பட்ட 


எண்ணிலிருந்து 16-ன்‌ அடிப்‌ 
படையில்‌ எழுதப்பட்ட 
எண்ணுக்கு மாற்றுதல்‌. 
binary-to-octal conversion 
இருமயெண்ணிலிருந்து எண்ம 
எண்ணுக்கு மாற்றுதல்‌ : 
அடிப்படையாகக்‌ கொண்ட எண்‌ 
ணிலிருந்து 8-ஐ அடிப்‌ படை. 
யாகக்‌ கொண்ட எண்ணிற்குச்‌ 


2-2 


சமமானதை எழுதுதல்‌. 


binary transfer : இருமப்‌ பரி 
மாற்றம்‌ : இயக்குநிலை (6:00 
206) கோப்புகள்‌, “பயன்பாட்டு 
தரவுக்‌ கோப்புகள்‌ மற்றும்‌ மறை 
யாக்கம்‌ செய்யப்பட்ட கோப்பு 
களை கணினி வழியாகப்‌ பரி 
மாற்றம்‌ செய்து கொள்வதற்கு 
உகந்த மின்னணுத்‌ தகவல்‌ பரி 
மாற்ற முறை. 

binary tree : இரும மரம்‌ : எந்த 
ஒரு மரத்தையும்‌ இடது, வலது 
துணை மரங்களாகப்‌ பிரித்தல்‌. 
ஒவ்வொரு முறையிலும்‌ ஒரு 
பெற்றோர்‌ மற்றும்‌ இரண்டுக்கு 
மேற்படாத குழந்தைகள்‌ உள்ள 
தரவுக்‌ கூட்டமைப்பு. 


binary variables : இரும மாறிலி 
கள்‌ : இரண்டு மதிப்புகளில்‌ ஒன்‌ 
றை உண்மை அல்லது பொய்‌, | 
அல்லது 0 என ஏற்கும்‌ மாறிலி. 
பார : கட்டு; பிணை : 1. எந்திர 
முகவரியை அளவை அல்லது 
குறியீடு அல்லது முகவரிக்குக்‌ 


binding time 


கொடுத்தல்‌. 2. ஒரு மாறிலி அல்‌ 
லது அளவு கோலுக்கு ஒரு வகை 
மதிப்பை அளித்தல்‌. 3. தொகுதி 
களை ஒன்றாக இணைத்தல்‌. 

binding time : பிணைக்கும்‌ 
நேரம்‌ : ஒரு தொகுப்பு அடை 
யாள எண்‌ அல்லது முகவரியை 


எந்திர மொழி வடிவத்தில்‌ 
மாற்றும்‌ நிலை. 
BinHex பின்ஹெக்ஸ்‌ : 1. 


இருமத்‌ தரவு கோப்புகளை, 
மின்னஞ்சல்‌ மற்றும்‌ செய்திக்‌ 
குழுக்‌ கட்டுரையாக மற்றொரு 
கணினிக்கு அனுப்புவதற்கு 
உகந்த வகையில்‌ ஆஸ்கி (ASCI) 
உரைக்‌ கோப்பாய்‌ மாற்றுவதற்‌ 
கான குறிமுறை. இணையத்தில்‌ 
ஆஸ்கிக்‌ குறியீட்டு வடிவில்‌ 
தகவல்‌ அனுப்ப வேண்டிய 
தேவைகளுக்கு இம்முறை 
உகந்தது. பெரும்பாலான மேக்‌ 
(Mac) கணினிப்‌ பயனாளர்கள்‌ 
பின்‌ ஹெக்ஸ்‌ முறையை அடிக்‌ 
கடி பயன்படுத்துகின்றனர்‌. 8. ஓர்‌ 
இருமத்‌ தரவுக்‌ கோப்பை, 
ஆஸ்கி உரைக்‌ கோப்பாகவும்‌, 
ஓர்‌ ஆஸ்கிக்‌ கோப்பை இரும 
வடிவக்‌ கோப்பாகவும்‌ மாற்றித்‌ 
தருகின்ற ஆப்பிள்‌ மெக்கின்‌ 
டோலஷ நிரல்‌. 


ஸi௦chip : உயிரியச்‌ சிப்பு : உயி 
ருள்ள பொருள்களை நுண்‌ 
சிப்புகளாக மாற்ற கணினி 
தொழிலின்‌ முயற்சி. இப்‌ 


biomic chips 


போதைய சிலிக்கான்‌ சிப்புகளில்‌ 
இருந்து 500 மடங்கு அதன்‌ அளவு 
குறையும்‌ என்று சில மதிப்பீடு 
கள்‌ சொல்கின்றன. ஆனால்‌, 
இதை செய்ய 80 ஆண்டுகள்‌ 
ஆகும்‌ என்று அறிவியலார்‌ சிலர்‌ 
கூறுகின்றனர்‌. 

biocomputer : உயிரியக்‌ கணினி : 
உயிரியச்‌ சிப்புகளில்‌ தனது 
மையச்‌ செயலகம்‌ அல்லது நினை 
வகத்தைச்‌ சேர்த்து வைக்கும்‌ 
கணினி. 

biodata : தகுதிக்குறிப்பு; தன்‌ 
விவரக்‌ குறிப்பு. 

biological neuron : உயிரியல்‌ 
நரம்பகம்‌ : 0.01 மி.மீ. நீளமுள்ள 
உயிரியல்‌ நரம்பு அறை. 


biomechanics : உயிரிய எந்திர 
வியல்‌ : இயக்கத்தின்‌ உயிர்க்கூறு 
கொள்கைகளை ஆய்தல்‌. 
விளையாட்டு வீரர்கள்‌ மற்றும்‌ 
பந்தயக்‌ குதிரைகளின்‌ இயக்‌ 
கத்தை மாதிரியாகக்‌ கொண்டும்‌ 
உயிர்‌ எந்திரவியல்‌ பயன்பாடு 
கள்‌ செய்யப்படுகின்றன. 

உயிரளவை : தனித்‌ 
அமைப்புகளை 


biometrics இ 
தனி உடல்‌ 
அளக்கும்‌ அறிவியல்‌. சில பாது 
காப்பு முறைகள்‌ மற்றும்‌ தடய 
அறிவியல்‌ ஆராய்ச்சிகளில்‌ பயன்‌ 
படுத்தப்படுறெது. 

biomic chips : உயிரியல்‌ சிப்பு; 
உயிரியல்‌ சில்லு. 


bionics 


154 


birefringence 


01௦1௦5 : உயிரியம்‌ : உயிர்‌ 
அமைப்புகளை ஆராய்ந்து அவற்‌ 
றின்‌ தன்மைகளையும்‌, செயல்‌ 
பாடுகளையும்‌ மின்னணு மற்றும்‌ 
எந்திர வன்பொருளுடன்‌ 
'தொடர்புப்படுத்தல்‌. 


BIOS : பயாஸ்‌ : அடிப்படை 
உள்ளீட்டு-வெளியீட்டு அமைப்பு 
எனப்‌ பொருள்படும்‌ Basic Input 
output System என்பதன்‌ குறும்‌ 
ஒரு குறிப்பிட்ட 
கணினிக்கு இசையுமாறு மாற்றப்‌ 
படும்‌ அமைப்பின்‌ பகுதி. 


பெயர்‌. 


Bios data area : பயாஸ்‌ தரவுப்‌ 
பகுதி : 00404: 0000-வில்‌ தொடங்‌ 
கும்‌ நினைவகத்தின்‌ பகுதி. 
இங்கு தான்‌ பயாஸ்நிலை பற்றிய 
தரவுவையும்‌ விசைப்‌ பலகை 
யின்‌ இடைநிலை நினைவகத்தை 


யும்‌ வைத்திருக்கிறது. 
உயிர்‌ உணரிகள்‌. 


bipolar : இருதுருவ : சிலிக்‌ 
கான்‌ படிமங்களிலிருந்து ஒருங்‌ 
இணைந்த மின்சுற்றுகளை உரு 


biosensors : 


வாக்கும்‌ மிகவும்‌ புகழ்பெற்ற 


அடிப்படை முறை. 'இருதுருவ' 
என்றால்‌ இரண்டு துருவங்களை 
உடையது என்று பொருள்‌. 
இதற்கு முந்தைய 

௯பில்டுக்கு மாறானது. மோஸ்‌ 
பீல்டில்‌ ஓரே துருவம்தான்‌ 
உண்டு. ஒரே திசையில்தான்‌ 
மின்சாரம்‌ பாயும்‌. இருதுருவ 


மோஸ்‌ 


முரான்சிஸ்டர்களில்‌ இரண்டு 
திசைகளிலும்‌ உள்ள முகப்புகளை 
நொக்கி மின்சாரம்‌ பாயும்‌. ஒரு 
துருவம்‌ என்பதற்கு மாறானது. 


bipolar read only memory 


இரு துருவ படிக்க மட்டுமான 
நினைவகம்‌. 


bipolar transmission : இரு 
துருவ செய்தி பரப்புகை : 
பாசிட்டிவ்‌ மற்றும்‌ நெகட்டிவ்‌ 
சமிக்கைகளாக மாற்றி மாற்றி 
அனுப்பும்‌ இலக்க முறை தகவல்‌ 
பரிமாற்ற தொழில்‌ நுட்பம்‌. 


biquinary code : பிக்குனரி 
பதின்மக்‌ குறியீடு : இருமக்‌ குறி 
முறை துண்மி மதிப்புள்ள முறி 
யீடு. பதின்ம எண்களைக்‌ குறிப்‌ 
பிடுவது. பிழை தஇருத்தத்திற்குப்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. பதின்ம 
3-ஐல்‌ குறிக்க மூன்று 
துண்மிகள்போதும்‌. மற்ற 5 துண்மி 
களும்‌ பதின்ம எண்‌ 0-வை 4-ன்‌ 


எண்‌ 


மூலம்‌ குறிப்பிடுகின்றன. 


birefringence இரட்டை 
பதின்ம அலை வீச்சு : ஒரு படி 
கத்தைப்‌ பயன்படுத்தி ஒளியை 
இரெண்டு 
பிரித்து இரண்டு வேவ்வேறு 
மவகங்களில்‌ ஒன்றுக்‌ கொன்று 


அலைவரிசைகளில்‌ 


செங்கோணத்தில்‌ போக செய்‌ 
தல்‌. எல்சிடி காட்சித்‌ நிரையில்‌ 


நிறத்தை வடுகட்டி அனுப்ப இது 
பயன்படுகிறது. 


bisam 

ia : பைசாம்‌ : அடிப்படை 

சுட்டுறு வரிசைமுறை - அணுகு 
௦ 


முறை எனப்‌ பொருள்படும்‌ 
Basic Indexed Sequential Access 
Method என்பதன்‌ முத்லெழுத்துக்‌ 
குறும்பெயர்‌. 


bistable : இருநிலை : 1 அல்லது 
0, இயக்கும்‌ அல்லது நிறுத்தும்‌. 
இவை இரண்டு நிலைகளில்‌ 
ஒன்றை மட்டும்‌ ஏற்கும்‌ வன்‌ 
பொருள்‌ சாதனம்‌. 

bistable circuit : இருநிலை 
மின்சுற்று : இரண்டே இரண்டு 
நிலைகளில்‌ ஏதேனும்‌ ஒன்றில்‌ 
நிலைக்கும்‌ மின்சுற்று. ஒரு 
நிலையிலிருந்து இன்னொரு 
நிலைக்கு மாற, மின்‌ 
சுற்றுக்கு வெளியிலிருந்து தாண்‌ 
டப்பட வேண்டும்‌. ஓர்‌ இரு 
நிலை மின்சுற்று, ஒரு துண்மி 
(பிட்‌) தகவலை இருத்தி 
வைக்கும்‌ திறனுடையது. 
bistable device : இரு நிலைச்‌ 
சாதனம்‌ : நிறுத்துதல்‌ அல்லது 
இயக்குதல்‌ ஆகிய இரண்டு 
நிலைகள்‌ மட்டுமே உள்ள சாதனம்‌. 


இரு 


bistable magnetic core : 
நிலை காந்த உள்ளகம்‌. 

0/-51216 : இருநிலை : இரண்டு 
நிலைகள்‌ மட்டும்‌ இருக்கும்‌ 
போது அவற்றில்‌ ஒன்றை 
மட்டுமே எடுத்துக்‌ கொள்ளும்‌ 
கணினி உறுப்புகளின்‌ நிலை. 


155 bit block transfer 


010 : பிட்‌ : துண்மி : இரு நிலைத்‌ 
துணுக்கு; இரும இலக்கம்‌: 
1. இரும இலக்கம்‌. இரும எண்‌ 
முறையில்‌ 1 அல்லது 0-வைக்‌ 
குறிக்கும்‌ ஒரு எண்‌. 2. ஒரு கணி 
னியாலும்‌ அதன்‌ துணைக்‌ கருவி 
களாலும்‌ புரிந்து கொள்ளக்‌ கூடிய 
தகவலின்‌ மிகச்‌ சிறிய அலகு. 3. 
பல துண்மிகள்‌ சேர்ந்தே ஒரு 
எண்மியில்‌ அல்லது ஒரு கணினி 
சொல்‌ உருவாகிறது. 

bit block : துண்மித்‌ தொகுதி; 
பிட்‌ தொகுதி : கணினி வரை 
கலையிலும்‌ திரைக்காட்சி 
யிலும்‌ ஒரு செவ்வகப்‌ பகுதிக்‌ 
குள்‌ அடங்கிய படப்புள்ளிகள்‌ 
(00௯15) ஒர்‌ அலகாகக்‌ கருதப்படு 
இன்றன. படப்‌ புள்ளிகளின்‌ 
நிறம்‌, செறிவு ஆகிய காட்சிப்‌ 
பண்பியல்புகளைக்‌ குறிக்கும்‌ 
துண்மிகளின்‌ தொகுப்பு என்ப 
தால்‌ இப்பெயர்‌ பெற்றது. நிரலர்‌ 
கள்‌ துண்மித்‌ தொகுதிகளையும்‌, 
துண்மித்‌ தொகுதி இடமாற்ற 
நுட்பத்தையும்‌ பயன்படுத்தி, 
கணினித்‌ திரையில்‌ மின்னல்‌ 
வேகத்தில்‌ உருவங்களை அடுத்‌ 
தடுத்துத்‌ திரையிடுவதன்‌ மூலம்‌, 
பட உருவங்கள்‌ இயங்குவது 
போலச்‌ செய்ய முடியும்‌. 

bit block transfer : துண்மித்‌ 
தொகுதி இடமாற்றம்‌ : வரைகலைத்‌ 
திரைக்காட்சியிலும்‌, இயங்கு 
படங்களிலும்‌ செவ்வகத்‌ தொகுதி 


bit bucket 


bit density 


யாய்‌ அமைந்த படப்புள்ளிகளின்‌ 
பண்பியல்புகளை மாற்றவும்‌, 
கையாளவும்‌ பயன்படும்‌ ஒரு 
நிரலாக்கத்‌ தொழில்நுட்பம்‌. பட 
உருவம்‌ ஒரு சிறிய சுட்டுக்குறி 
(போ500)யாகவோ, ஒரு கார்ட்டுன்‌ 
படமாகவோ இருக்கலாம்‌. இத்‌ 
தகைய துண்மித்‌ தொகுதியை 
ஒற்றை அலகாக ஒளிக்காட்சி 
நினைவகத்தில்‌ நகர்த்துவதன்‌ 
மலம்‌ கணினித்‌ திரையில்‌ ஒரு 
குறிப்பிட்ட இடத்தில்‌ அதிவேக 
மாய்‌ இரையிட முடியும்‌. துண்மி 
களின்‌ மதிப்புகளை மாற்றுவதன்‌ 
மலம்‌ உருவப்படங்களில்‌ ஒலிப்‌ 
பகுதியை மாற்ற முடியும்‌. தொடர்ச்சி 
யாக அடுத்தடுத்துத்‌ நிரையிடு 
வதன்‌ எழலம்‌ பட உருவங்களின்‌ 
தோற்றத்தை மாற்ற முடியும்‌. 
நடமாடுவது போலச்‌ செய்யவும்‌ 
முடியும்‌. 

bit bucket : துண்மிக்‌ கூடை; 
துண்மிக்‌ குப்பைத்‌ தொட்டி : 
தரவுவை கழித்துக்கட்டப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ ஒரு கற்பனை 
இடப்பகுதி. வெற்று (ஈய) 
உள்ளீட்டு வெவியீட்டுச்‌ சாதனம்‌. 
எனலாம்‌. இதில்‌ போடப்படும்‌ 
விவரங்களைப்‌ படித்தறிய முடி 
யாது. டாஸ்‌ இயக்க முறைமை 
யில்‌ இந்தத்‌ துண்மிக்‌ குப்பைத்‌ 
தொட்டி நல்‌ (ப) என்று அறியப்‌ 
இயக்க 


முறைமையில்‌, /024 என்னும்‌ 


படுகிறது. யூனில்ஸ்‌ 


கோப்பகத்தில்‌ இத்தகைய 
வெற்றுச்‌ சாதனக்‌ கருத்துரு 
உண்டு. ஒரு கோப்பகத்திலுள்ள 
கோப்புகளின்‌ பட்டியலை 
வெற்றுச்‌ சாதனத்துக்கு அனுப்‌ 
பும்போது, பட்டியல்‌ திரையில்‌ 
தெரியாமல்‌ மறைந்து விடுறெது. 
இயக்க முறைமை தருகின்ற 
பிழை சுட்டும்‌ அல்லது பிற வகைச்‌ 
செய்திகளை நிரையில்‌ காட்‌ 
டப்படாமலிருக்கும்‌ பொருட்டு 
வெற்றுச்‌ 
குப்பைத்‌ 


அச்செய்திகளை 
சாதனம்‌ என்னும்‌ 
தொட்டிக்கு அனுப்பி வைப்‌ 
பதுண்டு. 0 2003 ₹161 File2 > 
NUL 
கோப்பை நகலெடுத்த பிறகு 1 
File(s) copied என்னும்‌ செய்தி 
யைத்‌ திரையில்‌ காட்டாது. 


என்ற டாஸ்‌ கட்டளை 


bit check : துண்மிச்‌ சரி பார்ப்பு. 
bit control : துண்மிக்‌ கட்டுப்‌ 
பாடு : வரிசையான தரவுவை 
அனுப்பும்‌ முறை. இதில்‌ ஓவ்‌ 
வொரு துண்மியும்‌ ஒரு தனிப்‌ 
பொருள்‌ கொண்டது. EN வ்வொரு 
எழுத்துக்கு முன்னும்‌ பின்னும்‌ 
தொடங்கவும்‌, நிறுத்தவுமான 
துண்மிகள்‌ இருக்கும்‌. 

bit density : துண்மி அடர்த்தி : 
ஒரு குறிப்பிட்ட நீள அலகிலோ 
அல்லது காந்த நாடாவின்‌ பரப்‌ 
பளவிலோ அல்லது வட்டிலோ 
பதிவு செய்யப்பட்டுள்ள துண்மி 
களை அளப்பது. 


bit depth 


bitmap font 


bit depth : துண்மி ஆழம்‌ : ஒரு 
வரைகலைக்‌ கோப்பில்‌ நிறத்‌ 
தகவலைப்‌ பதிவு செய்ய ஒரு 
படப்‌ புள்ளிக்கு ஒதுக்கப்படும்‌ 
துண்மிகளின்‌ எண்ணிக்கை. 


ஸரீ ஒல ௭16 : துண்மி பிழை வீதம்‌. 


bit error single : துண்மி தனிப்‌ 
பிழை. 
bit field : துண்மி புலம்‌ : ஒரு 


எட்டியலையோ சொல்லையோ 


துண்மிகளாகப்‌ பார்க்கும்போது, 
பல துணுக்குகள்‌ ஒன்றுசேர்ந்து 
ஒரு தகவலின்‌ பகுதியைத்‌ தரு 
கிறது. சான்றாக, 0 - 3 துண்மிகள்‌ 
ஒரு துண்மி புலத்தில்‌ உள்ள 
எழுத்துகளின்‌ முன்னணி நிறத்‌ 
தைக்‌ குறிப்பிடுகின்றன்‌. 

bit ரஜா : துண்மி மாற்றுதல்‌ : 
0-ஐ 1 ஆகவும்‌ 1-ஐ 0 ஆகவும்‌ 
மாற்றும்‌ செயல்‌. சான்றாக, 
வரைகலை நிரலில்‌ கறுப்பு- 
வெள்ளை துண்மி வரைந்த உரு 
வத்தை மாற்ற அதன்‌ துண்மி 
களை மாற்றிப்‌ பெறலாம்‌. 

bit image : துண்மிப்‌ படிமம்‌ : 
ஒரு கணினியின்‌ நினைவகத்தில்‌ 
இருப்பு வைக்கப்பட்டுள்ள 
துண்மிகளின்‌ கூட்டம்‌. ஒரு செவ்‌ 
வக அணிபோல வரிரைப்படுத்‌ 
தப்பட்டது. கணினியின்‌ காட்சித்‌ 
திரை பயனாளருக்குத்‌ தெரி 
கின்ற ஒரு துண்மித்‌ தோற்றம்‌ 


எனலாம்‌. 


bit length : துண்மி நீளம்‌. 

bit level device : துண்மி நிலை 
சாதனம்‌ வட்டு இயக்ககம்‌ 
போன்ற ஒரு சாதனம்‌. இது 
தகவல்‌ துண்மிகள்‌ அல்லது 
தகவல்‌ கட்டங்களை உள்ளீடு/ 
வெளியீடு செய்யும்‌ pஓபlse Level 
Device -க்கு எதிர்ச்‌ சொல்‌. 

bit location : துண்மி இருப்பிடம்‌. 
bit manipulation : துண்மியைக்‌ 
கையாளல்‌ : துண்மிகளை மாற்றி 
யமைத்து ஒரு தரவு மதிப்பிணை 
மாற்றுதல்‌. துண்மிமாற்றுதல்‌ 
என்றும்‌ சில சமயம்‌ சொல்லப்‌ 
படுவதுண்டு. 

bit map : துண்மி நிலைப்‌ படம்‌ : 
1. கணினியில்‌ வரைபடங்களுக்‌ 
கென்று. ஒதுக்கப்பட்டுள்ள 
இருப்பிடப்‌ பகுதி. தொடர்ந்து 
காட்சித்திரைக்கு படத்தை 
அனுப்பி வருவது. 8. துண்மி 
களின்‌ வரிசை நின்றோ இயங்‌ 
கியோ செயல்படுவதை ஒட்டி 
பிற பொருள்களின்‌ வரிசை 
மாற்றம்‌ அடைதல்‌. 


bitmap display துண்மி 
நிலைப்படக்‌ காட்சி. 
bitmap font துண்மிப்பட 


எழுத்துரு : துண்மி முறையினைப்‌ 
பயன்படுத்தி உருவாக்கப்படும்‌ 
எழுத்துரு. பொதுவாக இதை 
அளவு மாற்றவோ சுழற்றவோ 
முடியாது. ஒரு குறிப்பிட்ட 


bitmapped display 


அளவு முறையில்‌ உள்ள எழுத்து 
களின்‌ தொகுதி. ஒவ்வொரு எழுத்‌ 
தும்‌ தனித்தனி முறையிலான 
புள்ளிகளை உடையது. துண்மி 
மலம்‌ உருவான இரை அல்லது 
அச்சுப்பொறியின்‌ அர்செழுத்து 
கள்‌ புள்ளிக்‌ கணக்குகளாலான 
எழுத்துகளைக்‌ கொண்டிருக்கும்‌. 
bitmapped display : துணமிப்‌ 
படக்காட்சி : திரையில்‌ உள்ள 
ஒவ்வொரு படப்புவ்ளியும்‌ 
ரேமில்‌ உள்ள ஒரு நினைவகப்‌ 
பகுதியுடன்‌ தொடர்பு படுத்தும்‌ 
காட்சித்‌ நிரை. 

துண்மிப்‌ 
நிரையில்‌ 


bit-mapped graphics : 
பட வரைகலை 

உள்ள படப்‌ புள்ளிகளுக்கும்‌ 
நினைவகத்தில்‌ உள்ள துண்மி 
களுக்கும்‌ இடையே ஒன்றுக்‌ 
கொன்றான தொடர்பை ஏற்‌ 
படுத்துவதன்‌ மூலம்‌ நிரையில்‌ 


உருவங்களை உண்டாக்கும்‌ 


முறை. வண்ண வரைகலை 
களில்‌, சிவப்பு, பச்சை மற்றும்‌ 
நீலநிற படப்புள்ளிகளை 


துண்மிப்பட முறையில்‌ ௨௫௬ 
வாக்க மூன்று அல்லது அதற்கு 
மேற்பட்ட துண்மிகள்‌ தேவைப்‌ 
படும்‌. சில வருடி பொறிகளிலும்‌ 
ஒவிய மென்பொருள்களிலும்‌ 


துண்மி வரைகலைகள்‌ உரு 
வாக்கப்படுகின்றன. 
bitmapped screen துணமி 


படத்‌ திரை : கணினியின்‌ ரேமில்‌ 


BItNET 


ஒவ்வொரு நினைவக இடத்‌ 
இற்கும்‌ தொடர்புள்ள புள்ளி 
களைக்‌ கொண்ட காட்சித்‌ இரை. 
ஓவ்வொரு புள்ளியுடன்‌ தொடர்‌ 
புள்ள தினைவக இருப்பிடத்தை 
ஒட்டு புள்ளிகளை இயக்கவோ, 
நிறுத்தவோ செய்ய முடியும்‌. 
bitmapping துண்மிப்‌ பட 
மாக்கம்‌ : துண்மிகளின்‌ புள்ளிகள்‌ 
குழுக்களைப்‌ பயன்படுத்தி அகர 
வரிசை எழுத்து அல்லது வரை 
கலை உருவத்தை உருவாக்குதல்‌. 
bitmap scanning : துண்மிப்‌ 
நிலைப்பட வருடல்‌. 


டட mask : துண்மி மறைப்பு : 
ஒரு பதிவகம்‌ மற்றும்‌ மாறியின்‌ 
உள்ளடக்கத்தைச்‌ சோதனை 
செய்யப்‌ பயன்படுத்தப்படும்‌ 


துண்மிகளின்‌ தொகுதி. 


bit matrix : துண்மி அணி : இரு 
பரிமாண அணி. இதன்‌ உறுப்பு 
களாக இரும இலக்கங்களாயெ 0 
அல்லது 1 மட்டும்‌ வரும்‌. 


BItNET : பிட்நெட்‌ : ஏனெனில்‌ 
அது நேரப்‌ பிணையம்‌ என்ற 
பொருள்‌ தரும்‌ Because Its Time 
Network என்ற சொல்தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
1%1அம்‌ ஆண்டில்‌ வாஷிங்டன்‌ 


நகரில்‌ அமைக்கப்பட்ட விரி 
பாப்புப்‌ பிணையம்‌ (WAN). 
ஆராய்ச்சி மற்றும்‌ கல்விப்‌ 


பிணையக்‌ கழகம்‌ (CREN - 


bit newsgroups 


Corporation for research and 
educational networking) இதனைப்‌ 
பராமரித்து வந்தது. 
அமெரிக்கா, ஐரோப்பா, 
ஜப்பான்‌ ஆகிய நாடுகளிலுள்ள 


வட 


கல்வி மற்றும்‌ ஆய்வு நிறுவனங்‌ 
களின்‌ பெருமுகக்‌. கணினி 
அமைப்புகளிடையே (ஈவா 
௭85) மின்னஞ்சல்‌ மற்றும்‌ 
கோப்புப்‌ பரிமாற்றங்களுக்காக 
இப்பிணையம்‌ பயன்பட்டது. 
பிட்நெட்‌, நெறி 


- ய்‌ A ப்‌ 
முறைக்குப்‌ பதிலாக, (ய மாம்‌ 


து ௩ 
டிரில்‌ 


மின்‌ பிணையப்‌ பணி உள்ளீடு 
என்ற பொருள்‌ 11ம்‌ Network 
Job Entry (NJE) என்னும்‌ தகவல்‌ 
பரிமாற்ற நெறிமுறையைப்‌ 
பயன்படுத்தியது. இன்றைக்கு 
இணையத்தில்‌ அஞ்சல்‌ குழுக்‌ 
களைப்‌ (ஈவஏ 165) பராமரிக்கப்‌ 


பயன்படும்‌ லிஸ்ட்செர்வ்‌ 
(Listserve) என்னும்‌ மென்‌ 


பொருள்‌ தொகுப்பு பிட்நெட்‌ 


டில்‌ உருவாக்கப்பட்டது. 


.bit newsgroups துண்மி 
செய்திக்‌ குழுக்கள்‌; துண்மி 
செய்தி அரங்குகள்‌ : பிட்‌ நெட்டி 
லுள்ள ரில அஞ்சல்‌ பட்டியல்‌ 
அல்லது அஞ்சல்‌ குழுக்களின்‌ 
(ஈaiing list) உள்ளடக்கத்தைப்‌ 
பிரதி பிம்பமாய்‌ தம்மகத்தே 
கொண்டுள்ள இயைய செய்திக்‌ 
குழுக்களின்‌ படிமுறை, 


மாவ : இரு வண்ண. 


159 


bit plane 


bit operations : துண்மிச்‌ செயல்‌ 
பாடுகள்‌ : தகவலுக்குள்‌ குறிப்‌ 
பிட்ட துண்மிகளை மட்டும்‌ 
படிக்கும்‌ அல்லது மாற்றும்‌ நிரல்‌ 
செயல்பாடுகள்‌. 

bit oriented protocol : துண்மி 
சார்ந்த நெறிமுறை : தகவல்‌ 
துண்மிகளின்‌ தனித்தனி குழுக்‌ 
களைப்‌ பிரிக்கப்‌ பயன்படும்‌ 
துண்மி அமைப்பு. 


bit parallel : துண்மி இணை : 
பல துண்ரிகளை ஓரே சமயத்‌ 
தில்‌ அனுப்புதல்‌. ஒவ்வொரு 
துண்மியும்‌ கம்பித்‌ தொகுதியில்‌ 
உள்ள ஒவ்வொரு கம்பி வழி 
யாகச்‌ செல்லும்‌. 

bit parity : துண்மிப்‌ பொருத்தம்‌; 
துண்மிச்‌ சமநிலை. 

bit pattern : துண்மித்‌ தோரணி: 
குறிப்பிட்ட எண்ணிக்கையுள்ள 
ஒரு தொகுதி துண்மி சேர்ந்து 
இரும எண்‌ ஆதல்‌. இரும எண்‌ 
இலக்கங்களின்‌ குறிப்பிட்ட 
வடிவமைப்பு. 

bit plane : துண்மித்‌ தளம்‌ 
ஈஜிஏ-வில்‌ ஒளிக்காட்சு இடை 
யகம்‌ நான்கு பிரிவுகளாகப்‌ 
பிரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு 
துண்மி தளமும்‌ 0 - 3 ஆகக்‌ 
குறிக்கப்படுறெது. 16 நிறமுறை 
மில்‌, நான்கு தளங்கள்‌ இணை 
யாகப்‌ பிரிக்கப்பட்டுக்‌ குறிப்‌ 
பிட்ட நினைவக முகவரியில்‌ 


EE 


bit position 


நான்கு பட்டியல்களாகக்‌ காணப்‌ 
படுகின்றன. சில சமயங்களில்‌ 
தளங்களை வரிசையாகச்‌ சங்கிலி 
யிட்டு ஒன்று அல்லது இரண்டு 
தளங்கள்‌ இணைக்கப்படுவதுண்டு. 


bit position : துண்மி இட 
நிலை. 
bit rate : துண்மி வீதம்‌ : தரவு 


தொடர்பிலோ அல்லது வழித்‌ 
தடங்களிலோ இலக்கங்கள்‌ 
அல்லது துடிப்புகள்‌ தோன்றும்‌ 
விகிதம்‌. 

bit serial : துண்மித்‌ தொடர்‌ : ஒரு 
வழியில்‌ ஒன்றன்பின்‌ ஒன்றாக 
துண்மிகளை அனுப்புதல்‌. 

bit sign : துண்மி அடையாளம்‌. 
bit slice microprocessor 
துண்மித்‌ துண்டு நுண்‌ செயலி : 
பொதுவாக நுண்செயலிகள்‌ 
எட்டுத்துண்மித்‌ தொகுதி 
களையே (ஒரு பைட்‌ - 8 பிட்டு 
கள்‌) கையாள்கின்றன. 3 பிட்டு 
கள்‌, 4 பிட்டுகளில்‌ ஆன தகவல்‌ 
களைக்‌ கையாளவும்‌ முடிகிற 
நுண்செயலி துண்மித்‌ துண்டு 
நுண்செயலி எனப்படுகிறது. 
ஏனைய நுண்செயலிகள்‌ செய்‌ 
தின்ற அதே பணிகளை இந்த 
நுண்‌ செயலிகள்‌ செய்து முடிக்க, 
நிரல்‌ அமைக்க முடியும்‌. 

: துண்மி- 
ஒரு தனி 


bit-slice processor 
துண்டு செயலகம்‌ : 


160 


| துண்மிகள்‌ 


bits per Second 


சிப்புவில்‌ 2, 4 அல்லது 8 துண்மி 
துண்டுகள்‌ தனித்தனியாக 
இயங்குமாறு உள்ள செயலகம்‌, 
பலவித சொல்‌ அளவுகள்‌ உள்ள 
வாறு. நுண்செயலகங்களை 
அமைத்தல்‌. அமைப்பின்‌ பிற 
உறுப்புகளைச்‌ சேர்த்தவுடன்‌ 
நுண்‌ கணினியில்‌ 8, 12, 16, 24 
அல்லது 32 துண்மி கிடைக்கக்‌ 
கூடிய முறை. 

bit specifications : துண்மி 
வரன்முறைகள்‌ : ஒரே நேரத்தில்‌ 
மையச்‌ செயலகம்‌ கணிப்பீடு 
செய்யும்‌ அளவான கணினியின்‌ 
உள்‌ சொல்‌ அல்லது பதிவகத்தின்‌ 
அளவு. தகவல்‌ பரிமாற்றப்‌ 
பாதை, நினைவகத்திலிருந்து 
மைய செயலகத்துக்கோ அல்லது 
வெளிப்‌ புறச்‌ சாதனங்களுக்கோ 
தகவல்களை அனுப்பும்‌ அளவு. 
bits per inch : அங்குலத்துக்கு 
இத்தனை துணமிகள்‌ : தகவல்‌ 
சேமிப்புத்‌ திறனை அளக்கும்‌ 
அலகு. ஒரு வட்டில்‌ ஒரு வட்டத்‌ 
தடம்‌ (78000) சுற்றில்‌ கொள்ளு 
இன்ற துண்மிகளின்‌ எண்ணிக்கை. 


bits per Second ஒரு 
நொடிக்குத்‌ துண்மிகள்‌ : ஒரு 
நொடிக்கு இத்தனை துண்மிகள்‌ 
வகையில்‌ தரவு 

அனுப்பப்படும்‌ 
விகிதத்தை அளக்கும்‌ முறை. 
பிபீஎஸ்‌ என்று சுருக்கி 


என்ற 


bit stream 


அழைக்கப்படும்‌ இது பாட்‌ 
விகித அளவுடனும்‌ மாற்றிப்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. ஆனால்‌, 
இந்த இரண்டின்‌ அனுப்புதல்‌ 
விதெம்‌ சமமாக இருக்க வேண்‌ 
டிய அவசியமே இல்லை. 

bit stream : துண்மித தாரை; 
துண்மி வரிசை: எழுத்துத்‌ 
தொகுநிகளாகப்‌ பிரிக்காமல்‌ 
தகவல்‌ தொடர்புக்‌ கம்பி வழி 
யாக வரிசையாக அனுப்பப்‌ 
படும்‌ துண்மித்‌ தொடர்‌. 

614 tபரீீரரர : துண்மி நுழைத்‌ 
தல்‌ : ஒரு குறிப்பிட்ட தோற்‌ 
றத்தை முழுமைப்படுத்த அனுப்‌ 
பப்பட்ட செய்தியுடன்‌ துண்மி 


களைச்‌ சேர்த்தல்‌. கட்டுப்‌ 
பாட்டுக்‌ குறியீடுகளாகத்‌ 
தவறாகக்‌ கருதப்படுவதைத்‌ 


தடுக்க தகவல்‌ துண்மிகளின்‌ 
அமைப்பைப்‌ பிரித்தல்‌. 

bit synchronous protocol 
துண்மி ஒத்தியங்கு நெறி முறை. 
bit test : துண்மி சோதனை : ஒரு 
குறிப்பிட்ட துண்மியின்‌ அடை 
யாளம்‌ ஒன்றா அல்லது சுழியா 
(பூஜ்யம்‌), இயக்கமா அல்லது 
நிறுத்தமா என்று கண்டறிய 
உதவும்‌ நிரல்‌ சோதனை முறை. 
bit transfer rate : துண்மி பரி 
மாற்ற வீதம்‌ : 1. ஒரு குறிப்பிட்ட 
நேர அலகில்‌ இடமாற்றம்‌ 


செய்யப்பட்ட துண்மிகளின்‌ 


biz.newsgroups 


எண்ணிக்கை. 2. ஒரு நொடிக்கு 
இத்தனை துண்மி என்றே 
பொதுவாகக்‌ குறிப்பிடப்படும்‌. 


்‌ ரீ tர்பிபிசr : துண்மி ஆர்வலர்‌ : 
| 1. கணினி நேசர்‌. 2. கணினி 


யோடு பணியாற்றுவதில்‌ 
மகிழ்ச்சி அடைபவர்‌. 


81% : பிக்ஸ்‌ : 
பரிமாற்றம்‌ என்று பொருள்படும்‌ 
byte information exchange என்ப 
தன்‌ தலைப்பெழுத்துக்‌ குறும்‌ 
பெயர்‌. பைட்‌ (byte) இதழ்‌ 
தொடங்கி வைத்த ஓர்‌ இணையச்‌ 
சேவை. இப்போது டெல்‌ஃபி 
இணையச்‌ சேவைக்‌ கழகம்‌ 
(delphi internet services corpora- 
(1௦) இதனை வாங்கிச்‌ செயல்‌ 
படுத்தி வருகிறது. மின்னஞ்சல்‌, 
மென்பொருள்‌ பதிவிறக்கம்‌, 
மென்பொருள்‌/வன்பொருள்‌ 
தொடர்புடைய கருத்தரங்குகள்‌ 
போன்ற சேவைகளை பிக்ஸ்‌ 
வழங்கி வருகிறது. 


எண்மித்‌ தகவல்‌ 


biz.newsgroups வணிகச்‌ 
செய்தி அரங்கம்‌; வணிகச்‌ 
செய்திக்‌ குழுக்கள்‌: இணையத்‌ 
இலுள்ள செய்திக்‌ குழுக்களில்‌ 
ஒருவகை. வணிகம்‌ பற்றிய 
விவாதங்களே இக்குழுக்களில்‌ 
நடைபெறுகின்றன. ஏனைய 
செய்திக்‌ குழுக்களில்‌ இருப்பது 
போன்று அல்லாமல்‌, டவற்றில்‌ 
விளம்பரம்‌ மற்றும்‌ ஏனைய 
விற்பனை தொடர்பான தகவல்‌ 


11 


bj 


biank space 


களை வெளியிடவும்‌ அனுமதி 
உண்டு. 

மர்‌ : பிஜே : இணைய தளங்கள்‌ 
(5165) பல்வேறு களங்களாக 
(யா) வகைப்‌ படுத்தப்படு 
இன்றன. பெருங்களம்‌ (றாவ 
main), உட்‌ களம்‌ (எரா லக) 
என்ற பிரிவுகளும்‌ உண்டு. 
இணைய தள முகவரியின்‌ 
இறுதிப்‌ பகுதியில்‌ இருப்பது 
பெருங்களப்‌ பிரிவு. .௱, .09, 
800, ... என்று இவை அமையும்‌. 
ஒரு நாட்டின்‌ பெயரைக்‌ குறிக்‌ 
கும்‌ சொல்லும்‌ பெருங்களப்‌ 
பிரிவைக்‌ குறிப்பது உண்டு. 
முகவரியின்‌ இறுதியில்‌ பா என்று 
அமைந்தால்‌ இந்தியாவைக்‌ 
குறிக்கும்‌. .6] என்பது பெனின்‌ 
(ஸbenin) நாட்டைக்‌ குறிக்கிறது. 


BL : பிஎல்‌ : Blank and Empty 
Space in text என்பதன்‌ குறும்‌ 
பெயர்‌. 


black box : கறுப்புப்‌ பெட்டி : 
எதிர்பார்க்கப்படும்‌ முறையில்‌ 
உள்ளீடு சமிக்கைகளை மாற்று 
கின்ற ஒரு மின்னணு அல்லது 
எந்திர சாதனம்‌. ஆனால்‌, இதன்‌ 
உள்ளே எவ்வாறு செயல்படு 
கிறது என்பது அதைப்‌ பயன்‌ 
படுத்துகின்றவருக்குப்‌ பெரும்‌ 
பாலும்‌ மர்மமாகவே இருக்கும்‌. 


black box approach : கறுப்புப்‌ 
பெட்டி அணுகுமுறை : ஒரு 


கணினி அமைப்பின்‌ தகவல்‌ 
மாற்றும்‌ செயல்முறை பற்றிய 
தொழில்நுட்ப தகவல்களை 
ஆராய்வதற்குப்‌ பதிலாக, 
எல்லைகள்‌, இடைமுகங்கள்‌, 
உள்ளீடுகள்‌ மற்றும்‌ வெளி 
யீடுகளைப்‌ பற்றி ஆராய்வது. 


blackout : இருட்டடிப்பு : மின்‌ 
சக்தி ஓட்டம்‌ நின்று போதல்‌. 
bank : வெற்றிடம்‌; காலியிடம்‌ : 
1. எழுத்து எதுவும்‌ பதியப்‌ 
படாத, ஆவணத்தின்‌ ஒரு பகுதி. 
2. மின்னணு விரிதாளில்‌ ஒரு 
கலம்‌ அல்லது கல வரிசைகளில்‌ 
உள்ளவற்றை அழிக்கக்கூடிய 
ஒரு கட்டளை. 4. ஒழு எழுத்துத்‌ 
தகவல்‌ சேர்க்கக்கூரய வெற்றிடம்‌. 
biank character : வெற்றிட 
எழுத்து : 1. வெளியீட்டுச்‌ சாதனத்‌ 
நில்‌ ஒரு எழுத்து டெ வெளியை 
உருவாக்கக்‌ கூடிய ஒரு குறியீடு. 
2. பொதுவாக 6 என்று இதைக்‌ 
குறிப்பிடுவார்கள்‌. 
blank database 
தரவுத்‌ தளம்‌. 
lank : வெற்றிடமாக்கல்‌ : 
காட்சித்‌ திரையில்‌ ஒரு எழுத்து 
இருந்தபோதிலும்‌, அந்த 
இடத்தை வெற்றிடமாக ஆக்கி 
அந்த எழுத்தை இடாமலிருத்தல்‌. 
blank ராக : வெறுங்‌ கோடுகள்‌. 


வெற்றுத்‌ 


blank space : வெற்றிடம்‌. 


blank squash 


blank squash : வெற்றிட நீக்கம்‌ : 
தகவல்‌ பொருள்களுக்கிடையில்‌ 
வெற்றிடங்களை நீக்குதல்‌. 
சான்றாக, நே * ", "+ STATE என்‌ 
றும்‌ கரா TX என்றும்‌ வருவதை 
விட AUSTIN, 7% என்று வந்து 
வெற்றிடம்‌ நீக்கப்பட்டிருக்கும்‌. 
bleed : சொட்டுதல்‌ : டிடீமீ 
மற்றும்‌ வணிக அச்சில்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ சொல்‌. பக்கத்தின்‌ 
இறுதிப்‌ பகுதியில்‌ இருந்து 
வெளியே போவதைக்‌ குறிப்‌ 
பிடுகிறது. 

blickering : பளிச்சிடுதல்‌. 
blind carbon copy : அறியா 
நகல்‌. காண்க : 0௦6 

blind search : கண்மூடித்‌ தேடல்‌ : 
ஒரு முறையான திட்டமின்றித்‌ 
தேடல்‌. அதிகநேரம்‌ எடுக்கும்‌ 
தேடல்‌. இதில்‌ எல்லா வாய்ப்பு 
களும்‌ முயற்சிக்கப்படும்‌. 
ஆனால்‌ புத்திசாலித்தனம்‌ இருக்காது. 
blinking : சிமிட்டல்‌; இமைத்தல்‌ : 
வடிவமைப்பவரின்‌ கவனத்தைக்‌ 
கவர திரையில்‌ தோன்றித்‌ 
தோன்றி மறையும்‌ ஒரு வரை 
படத்‌ தோற்றம்‌. 

blink speed : மின்னும்‌ வேகம்‌; 
துடிக்கும்‌ வேகம்‌ : கணினி இயங்‌ 
கிக்‌ கொண்டிருக்கும்போது, ஒரு 
பயன்பாட்டுத்‌ தொகுப்பைத்‌ 
திறந்தவுடன்‌, எடுத்துக்காட்‌ 
டாக, ஒரு சொல்செயலியைத்‌ 


163 


bioatware 


திறந்தவுடன்‌, திரையில்‌ நாம்‌ 
தகவலைத்‌ தட்டச்சுச்‌ செய்ய 
வசதியாக ஒரு குறிப்பிட்ட 
இடத்தில்‌ சுட்டுக்குறி (௦பா50) 
துடித்துக்‌ கொண்டிருக்கும்‌. 
சுட்டுக்‌ குறி மின்னுகின்ற, துடிக்‌ 
கின்ற வேகத்தைக்‌ குறிக்கும்‌ 
சொல்‌ இது. 


02 : திரைத்‌ தோற்றம்‌ : ஒளிக்‌ 
காட்சி திரையில்‌ உள்ள ஒரு சிறிய 
பிரகாசமான தோற்றம்‌. பொது 
வாக இது ஒரு ரேடார்‌ திரையாக 
இருக்கும்‌. 

112 சாட: திரைத்‌ தோற்றக்‌ 
குறியீடு : நுண்‌ ஃபிலம்‌ போன்ற 
ஒரு ஊடகத்தில்‌ காணப்படும்‌ 
கோடு அல்லது புள்ளி. இதை 
ஒளி முறையில்‌ கண்டறிய முடி 
யும்‌. நேரம்‌ அறிய அல்லது எண்‌ 
ணுவதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌. 
bloat : உப்பல்‌ 


உப்பிய மென்‌ 
பயனாளரின்‌ நிலை 


bloatware 
பொருள்‌ : 
வட்டில்‌ இயல்புக்கு அதிகமாய்‌ 
ஏராளமான இடத்தை அடைத்‌ 
துக்‌ கொண்டிருக்கும்‌ கோப்பு 
களையுடைய மென்பொருள்‌. 
குறிப்பாக, அதே மென்பொரு 
ளின்‌ முந்தைய பதிப்போடு ஒப்‌ 
பிடுகையில்‌ இப்போதைய 
பதிப்பு ஏராளமான இடத்தை 
எடுத்துக்‌ கொண்டால்‌ இப்‌ 
பெயரிட்டு அழைப்பதுண்டு. 


block 


block : தொகுதி; தொகுப்பு; 
தொகை; திரட்டு : 1. உள்ளீட்டு/ 
வெளியீட்டுச்‌ சாதனத்தில்‌ ஒரே 
அலகாகக்‌ கருதப்படும்‌ எழுத்து 
கள்‌, இலக்கங்கள்‌ அல்லது 
சொற்களின்‌ தொகுதி. எடுத்துக்‌ 
காட்டாக, ஒரு காந்தவட்டில்‌ 
இரண்டு இடைப்பட்ட கட்‌ 
டத்தின்‌ இடைவெளிக்கு இடை 
மில்‌ பதிவு செய்யப்பட்ட தரவு 
களைக்‌ கூறலாம்‌. 8. ஒரு தனிப்‌ 
பதிவேடாகக்‌ கருதப்படும்‌ ஒரு 
பதிவேட்டின்‌ தொகுதி. 

Block Check Character (BCC) : 
தொகுதி சோதனை எழுத்து. 
block cipher : தொகுதி மறை 
யெழுத்து; தொகுதி மறைக்‌ குறி : 
இணைய தரவுப்‌ பரிமாற்றத்தில்‌ 
பாதுகாப்பு முக்கியத்துவம்‌ 
உள்ள தரவுகள்‌ மறையாக்கம்‌ 
(Encryption) 
அனுப்பி வைக்கப்படுகின்றன. 
மறுமுனையில்‌ மறை விலக்கம்‌ 
(decryption) செய்யப்பட்டு மூலத்‌ 
தரவுப்‌ பெறப்படுகிறது. 
இதற்குப்‌ பல்வேறு மறையாக்க 
முறைகள்‌ பயன்படுத்தப்படு 
இன்றன. அவற்றுள்‌ ஒன்று தனி 
பொதுமறைக்‌ குறிமுறை. ஒரு 
தனிமறைக்‌ குறியைப்‌ பயன்படுத்‌ 
தித்‌ தரவுவை மறையாக்கம்‌ 
செய்வர்‌. அதற்குரிய பொது 
மறைக்குறியைப்‌ பயன்‌ படுத்கி 
மறைவிலக்கம்‌ செய்வர்‌. 


செய்யப்பட்டு 


164 


block device 


தரவுவைக்‌ குறிப்பிட்ட துண்மி 
எண்ணிக்கையுள்ள (எடுத்துக்‌ 
காட்டாக 64 துண்மிகள்‌) 
தொகுதிகளாகப்‌ பிரித்து அத்‌ 
தொருதியை தனிமறைக்‌ குறி 
மலம்‌ மறையாக்கம்‌ செய்ய 
லாம்‌. மறையாக்கம்‌ செய்யப்‌ 
பட்ட தரவுவிலும்‌ மூலத்‌ தரவு 
விலிருந்த அதே எண்ணிக்கை 
யிலான துண்மிகளே இருக்கும்‌. 
இம்முறைக்கு தொருதி தனி 
மறைக்குறி என்று பெயர்‌. 

block compaction கட்டம்‌ 
அமைத்தல்‌ நினைவகம்‌ 
அமைத்தலில்‌ ஒரு செயல்முறை. 


block cursor : கட்டச்‌ சுட்டுக்‌ 
குறி : உரைக்‌ காட்டித்‌ திரையில்‌ 
(text screen) வரிக்கு 80 எழுத்து 
கள்‌ வீதம்‌ 25 வரிகள்‌ திரையிட 
முடியும்‌. ஒவ்வோர்‌ எழுத்தும்‌ 
ஒரே அகல, உயரத்தில்‌ அமைந்த 
கட்டத்துக்குள்‌ படப்புள்ளி 
களால்‌ திரையில்‌ காட்டப்படு 
கிறது. உரை அடிப்படையிலான 
பயன்பாட்டுத்‌ தொகுப்புகளில்‌ 
சுட்டி (றமல நிறுவப்படும்‌ 
போது, அதன்‌ கட்டுக்குறி ஓர்‌ 
எழுத்தை உள்ளடக்கும்‌ கட்டத்‌ 
துக்குள்‌ அமையும்‌ வகை 
யில்‌ உருவாக்கப்படுகிறது. 
block device : தொகுதிச்‌ சாத 
ம : ஒரு நேரத்தில்‌ தகவல்‌ 


னம்‌ : 
பைட்டுகளின்‌ தொகுதியை 


block diagram 


வட்டு போன்ற ஒன்றுக்கு 
அனுப்பும்‌ வெளிப்புறச்‌ சாதனம்‌. 
block diagram : கட்ட வரை 
படம்‌; பகுதிவாரி வரைபடம்‌ : 
தரவுகளை செயலாக்கம்‌ செய்‌ 
யப்படுகின்ற தருக்க வரிசையை 
குறிப்பிடும்‌ வரைபட வடிவம்‌. 


blocked process : தடுக்கப்‌ 
பட்ட செயல்முறை : தேவை 
யான வசதிகள்‌ கிடைக்காமல்‌ 
போதல்‌ அல்லது முன்னதாகவே 
தடுக்கப்பவெதால்‌ செய்யப்பட 
முடியாத கணிப்பு செயல்‌ முறை. 
blocked records : தொகுக்கப்‌ 
பட்ட பதிவேடுகள்‌ : இரண்டு 
அல்லது மேற்பட்ட தருக்கக்‌ 
கோப்புகளில்‌ உள்ள ஏடுகளை 
ஒரே குழுவாக்கி ஒற்றை ஏடாக 
மாற்றி அமைத்தல்‌. 

block gap : தொகுதி இடை 
வெளி சேமிப்பக நாடாக்‌ 
களிலும்‌, வட்டுகளிலும்‌ தரவு, 
தொகுதி தொகுழியாகத்தான்‌ 
எழுதப்படுகிறது. அவ்வாறு 
எழுதப்படும்பொழுது இரு 
தொகுதிகளுக்கிடையே சிறிது 
இடைவெளி விடப்படுகிறது. 
இவ்வாறு இரு தரவுத்‌ தொகுதி 
களைப்‌ பிரிக்கும்‌ இடைவெளி 
தொகுதி இடைவெளி 
எனப்படுகிறது. 

block graphics தொகுதி 
வரைகலை : தொகுதி வரை 


165 


blocking factor 


கலை எழுத்துகள்‌, ஆஸ்கி 
எழுத்துகளைப்‌ பயன்படுத்தி 
உருவாக்கப்படும்‌ வரைகலை 
உருவங்கள்‌. இந்த எழுத்துகளை 
சாதாரண எழுத்துகளைப்‌ 
போலவே கணினி கையாள்‌ 
வதால்‌ துண்மிப்‌ பட வரைகலை 
யைவிட. தொகுதி வரைகலையை 
கணினி வேகமாகக்‌ காட்ட 
முடியும்‌. அவற்றை அனுப்பு 
வதும்‌ விரைவாக நடக்கும்‌. 

block header தொகுதித்‌ 
தலைப்பு : ஒரு நினைவக தொகுதி 
யையோ மற்றும்‌ அதன்‌ உள்ளடக்‌ 
கங்களையோ குறிப்பிடும்‌ 
தரவுகளின்‌ சிறு பதிவேடு. 


blocking : தொகுத்தல்‌; தொகுதி 
யாக்கம்‌ : திரட்டு தொகுதி என்று 
அழைக்கப்படும்‌ ஒரு தொடர்ச்சி 
யான சேமிப்பு அலகாக குறிப்‌ 
பிட்ட அளவில்‌ பதிவேடுகளைத்‌ 
தொகுக்கும்‌ செயல்‌. கணினியின்‌ 
உள்ளீட்டு, வெளியீட்டு செயல்‌ 
முறைகளின்‌ திறனை அதிகரிக்க 
இவ்வாறு செய்வதுண்டு. சொல்‌ 
செயலாக்கத்தில்‌, உரையின்‌ ஒரு 
பகுதி தொகுதியாக ஒதுக்கப்‌ 
படுவதுண்டு. 

blocking factor : தொகுக்கும்‌ 
காரணி : ஒரு வட்டு அல்லது 
காந்த நாடாவில்‌ உண்மையாக 
இருக்கும்‌ பதிவேட்டின்‌ படி 
உள்ள தருக்கப்‌ பதிவேடுகளின்‌ 
எண்ணிக்கை. 


ww —————————— 


blocking object 


blocking object : தொகுக்கும்‌ 
பொருள்‌: பொருள்‌ சார்ந்த நிரல்‌ 
களில்‌, பல்வகைக்‌ கட்டுப்பாட்டு 
இழைகளுக்கு உறுதியளிக்கும்‌ 
அமைப்பு கொண்ட இயங்காத 
பொருள்‌. 


block 
தொடக்கம்‌. 


leader தொகுதித்‌ 
block length : தொகுதி நீளம்‌ : 
ஒரு தொகுதியின்‌ அளவை 
அளப்பது. பொதுவாக பதிவு, 
சொற்கள்‌, எழுத்துகள்‌ அல்லது 
பைட்டுகள்‌ என்ற அலகுகளில்‌ 
குறிப்பிடப்படும்‌. 


block fength, fixed : மாறாத்‌ 


தொகுதி நீளம்‌. 
block list : தொகுதிப்‌ பட்டியல்‌ : 
ஒரு கோப்பின்‌ அச்சுத்‌ திணிப்பு. 
மீண்டும்‌ மாற்றியமைப்பதை 
குறைவாகச்‌ செய்து, பதிவு 
களும்‌, புலங்களும்‌ அச்சிடப்‌ 
படுகின்றன. 

தொகுதியாக 
ஒரு உரையின்‌ 


block move 
நகர்த்தல்‌ : 1. 
தொகுதியை ஒரு ஆவணம்‌ 
அல்லது கோப்பில்‌ இருந்து 
வேறொரு ஆவணம்‌ அல்லது 
கோப்புக்கு மாற்றுதல்‌. 2. சொல்‌ 
செயலிகளில்‌ ஒரு பணுவலின்‌ 
தொகுதியை அடையாளம்‌ கண்டு 
ஒரு கோப்பின்‌ எந்த பகுதியில்‌ 
வேண்டுமானாலும்‌ நகர்த்தும்‌ 


வசதி. 


block structure 


block operator : தொகுதிச்‌ 
செயற்குறி 

block protection : தொகுதிக்‌ 
காப்பு. 


block quote : தொகுதி வினா. 


block size : தொகுதி அளவு : 
கோப்புப்‌ பரிமாற்றத்தில்‌ அல்‌ 
லது ணெக்கி வழியிலான தரவுப்‌ 
பரிமாற்றத்தின்போது கணி 
னிக்குள்‌ ஓரிடத்திலிருந்து இன்‌ 
னோர்‌ இடத்துக்கு இட மாற்றம்‌ 
நடக்கும்போது கையாள வேண்‌ 
டிய தரவுத்‌ தொகுதியின்‌ அளவு 
முன்கூட்டியே தீர்மானிக்கப்படு 
கிறது. தரவுப்‌ பரிமாற்றத்தில்‌ 
ஈடுபட்டுள்ள அனைத்து வன்‌ 
பொருள்‌ சாதனங்களையும்‌ திறன்‌ 
மிக்க முறையில்‌ பயன்படுத்திக்‌ 
கொள்ளும்‌ வகையில்‌ இந்த 
அளவு தீர்மானிக்கப்படுகிறது. 
block sort : தொகுதி வரிசை 
யாக்கம்‌ ஒரு கோப்பினை 
தொகுதி தொகுதியாகப்‌ பிரிக்கும்‌ 
நுட்பம்‌. கோப்பு தொடர்பான 
குழுக்களாகப்‌ பிரிக்க இந்த 
நுட்பம்‌ பயன்படும்‌. 


block, storage : சேமிப்புத்‌ 
தொகுதி. 
block structure : தொகுதிக்‌ 


கட்டமைப்பு : தொடர்புடைய 
அறிவிப்புகள்‌, தொடர்கள்‌ ஆகிய 
வற்றை ஒன்றாகத்‌ தொகுப்பதற்‌ 
கான நிரல்‌ கோட்பாடு. 


block structured language 


block structured language : 
தொகுதிக்‌ கட்டமைப்பு மொழி. 
blocks world : தொகுதிகள்‌ உல 
கம்‌; தொகுதிகள்‌ சூழல்‌ : எந்திர 
மனிதனியல்‌ மற்றும்‌ இயற்கை 
மொழிகள்‌ பற்றிய ஆராய்ச்சியில்‌ 
செயற்கையாக உருவாக்கப்பட்ட 
தொகுதிகளின்‌ சூழல்‌. 


block transfer : தொகுதிப்‌ 
பரிமாற்றம்‌ : சேமிப்பகத்தின்‌ 
ஓரிடத்திலிருந்து வேறொரு 


இடத்திற்கு தரவுத்‌ தொகுதி 
முழுவதையும்‌ மாற்றுதல்‌. 

மாறு தொகுதி 
blow : ஊது; உப்பல்‌: துண்மி 
களின்‌ மென்கம்பிகளை ஊதி 
ப்ரோம்‌ PROM சிப்புகளில்‌ தரவு 
அல்லது குறியீடுகளை எழுதுதல்‌. 
1 துண்மி தனித்து விடப்படும்‌. 


blow பற : தடுத்து நிறுத்து; மிகை 
உப்பல்‌ : ஒரு பிழை காரண 
மாகவோ, தன்னால்‌ கையாள 
முடியாத தரவுகளைப்‌ பெற்ற 
சூழ்நிலையிலோ ஒரு நிரல்‌ 
திடிரென்று நின்று விடுதல்‌. 

blue ribbon problem : நீல 
நாடா பிரச்சினை : முதல்‌ முயற்‌ 
சியிலேயே சரியாக இயங்கும்‌ 
கணினி ஆணை தொடர்‌. பிழை 


நீக்கவேண்டிய அவசியமில்லை. 


block, variable : 


blue ribbon programme : நீல 
நாடா நிரல்‌ : முதல்‌ முயற்சியி 


BMMC 


லேயே மிகச்‌ சரியாக இயங்கி 
செய்யப்பட 


பிழைநீக்கம்‌ 
வேண்டிய தேவையில்லாத நிரல்‌. 


blue screen : நீலத்‌ திரை : 
திரைப்படங்களில்‌ ஓர்‌ உருப்‌ 
படத்தின்‌ மீது இன்னோர்‌ உருப்‌ 
படத்தைப்‌ பொருத்தி இணைத்து 
சிறப்பு விளைவுக்‌ காட்சிகளை 
அமைக்கப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
ஒரு நுட்பம்‌. முதலில்‌ ஒரு நீலத்‌ 


திரைக்கு முன்னால்‌ ஒரு 
காட்சியை அல்லது ஒருவரின்‌ 
நடிப்பைப்‌ படம்‌ பிடித்துக்‌ 


கொள்வர்‌. அடுத்து, விரும்பு 
கின்ற பின்புலத்தைத்‌ தனியாகப்‌ 
படமெடுப்பர்‌. முதலில்‌ எடுத்த 
காட்சியை இந்தப்‌ பின்புலத்தின்‌ 
மீது பதியச்‌ செய்வர்‌. இப்போது 
குறிப்பிட்ட பின்புலத்தில்‌ அக்‌ 
காட்சி நடைபெறுவதுபோல 
இருக்கும்‌. ஒருவர்‌ நடந்து செல்‌ 
வதையும்‌ பாலைவனத்தையும்‌ 
தனித்தனியே படம்பிடித்து, 
அவர்‌ பாலைவனத்தில்‌ நடப்பது 
போலக்‌ காட்டிவிட முடியும்‌. 


ண : .பிஎம்‌ : ஒர்‌ இணைய தள 
முகவரியில்‌, அத்தளம்‌ பெர்‌ 
முடா நாட்டில்‌ அமைந்துள்ளது 
என்பதைக்‌ குறிக்கும்‌ பெருங்‌ 
களப்‌ பிரிவு. 

BMMC : பிஎம்‌எம்சி : அடிப்‌ 


படை மாதப்‌ பாராமரிப்புக்‌ 
கட்டணம்‌ என்று பொருள்படும்‌ 


.bmp 


168 


board 


Basic Monthly Maintenance Charge 
என்பதன்‌ குறும்‌ பெயர்‌. 

றற : .பிஎம்பீ : துண்மி வரை 
கோப்புப்‌ படிவத்தில்‌ 
ராஸ்டர்‌ 


படக்‌ 
சேமிக்கப்பட்டுள்ள, 
வரைகலைக்‌ படத்தைச்‌ சுட்டும்‌ 
ஒரு கோப்பின்‌ வகைப்‌ பெயர்‌ 
(extension). 


௩: .பிஎன்‌ : ஓர்‌ இணைய தளம்‌ 
புருணை தாருஸ்ஸலாமில்‌ 
அமைந்துள்ளது 
சுட்டும்‌ பெருங்களப்‌ பிரிவின்‌ 
பெயர்‌. 


என்பதைச்‌ 


BNC : பிஎன்சி : இணையச்சு 
(008/8) வடத்தில்‌ இணைப்புக்‌ 
காகப்‌ பயன்படுத்தப்படுவது. 
ஒரு உருளைபோல தோன்றும்‌ 
இந்த பிளக்கின்‌ இரு எதிர்ப்‌ 
புறங்களிலும்‌ இரு சிறிய கம்பி 
கள்‌ இருக்கும்‌. பிளக்கை நுழைத்‌ 
தவுடன்‌, சாக்கெட்டை இயக்‌ 
கினால்‌ பிளக்கில்‌ உள்ள கம்பிகள்‌ 
இறுக்கம்‌ அடைகின்றன. 

பிஎன்சி 


கோ-ஆக்சியல்‌ 


BNC connector 
இணைப்பி : 
கேபிள்‌ எனப்படும்‌ இணையச்சுக்‌ 
கம்பி வடத்தின்‌ முனையைச்‌ 
சாதனங்களில்‌ இணைக்கப்‌ பயன்‌ 
படுகிறது. வண்ணத்‌ தொலைக்‌ 
காட்சிகளில்‌ அலைவாங்கிகளை 
இணைக்க இத்தகைய இணைப்‌ 
பிகள்‌ பயன்படுத்தப்படுகின்றன. 
இணைப்பியை அதற்குரிய 


பி என்‌ சி இணைப்பி 


செருகு வாயில்‌ செருகி 90 இருப்‌ 
பினால்‌ சரியாகப்‌ பொருந்திக்‌ 


அ 


கொள்ளும்‌. 


BNF : பிஎன்‌எஃப்‌ : பேச்கஸ்‌ 
இயல்பு வடிவம்‌ என்று பொருள்‌ 
படும்‌ Backus Normal form என்‌ 
பதன்‌ குறும்பெயர்‌. ஆர்டிபி 
எம்‌எஸ்‌ தரவுத்தள அட்டவணை 
களில்‌ பேசப்படுவது. 


௦ : .பிஓ : ஒர்‌ இணைய தளம்‌ 
பொலீவியா நாட்டைச்‌ சேர்ந்தது 
என்பதைக்‌ குறிக்க, முகவரியின்‌ 
இறுதியில்‌ 


பெருங்களப்‌ பெயர்‌. 


குறிக்கப்படும்‌ 


board அட்டை : அச்சிடப்‌ 
பட்ட மின்சுற்று அட்டை என்‌ 
பதை சுருக்கமாகக்‌ குறிப்பிடு 
வது. ஒரு தட்டையான, மெல்‌ 
லிய, 
அட்டை. கணினியின்‌ உள்ளிருப்‌ 
பது ஒன்று அல்லது அதற்கு மேற்‌ 


A. : 
செவ்வக வடிவமுள்ள 


board romputer 169 


பட்ட அச்சிடப்பட்ட மின்சுற்று 
அடுக்குகளைக்‌ கொண்ட வெளிப்‌ 
புற உறுப்பு. இதில்‌ சிப்புகள்‌ 
மற்றும்‌ பிற மின்னணு உறுப்‌ 
புகள்‌ இணைக்கப்படுகின்றன, 
board computer : அட்டைக்‌ 
கணினி : ஒரு தனி மின்‌ சுற்று 
அட்டையில்‌ எல்லா மின்னணு 
பாகங்களும்‌ அமைக்கப்‌ 
பட்டுள்ள ஒரு கணினி. 


board exchange warranty 
அட்டை மாற்றக்கூடிய சான்று 
றுதி : முதல்‌ அட்டையில்‌ பழுது 
ஏற்பட்டால்‌ அதற்குப்‌ பதிலாக 
புதிய ஒன்றை மாற்றித்‌ 
தருவதற்கு வாடிக்கையாளருக்கு 
அளிக்கப்படும்‌ உறுதி. 

0௦810 level : அட்டை நிலை: மரப்‌ 
பலகையில்‌ அல்லாது அச்சிட்ட 
மின்சுற்று அட்டையில்‌ ஏற்றப்‌ 
படும்‌ மின்சுற்றுச்‌ சாதனங்கள்‌. 


body : உடற்பகுதி : இணையத்‌ 
தில்‌ மின்னஞ்சல்‌ மற்றும்‌ செய்திக்‌ 
குழுத்‌ தகவல்களில்‌ தலைப்‌ 
பகுதி மற்றும்‌ உடற்‌ பகுதிகள்‌ 
உண்டு. அனுப்புபவரின்‌ பெயர்‌, 
இடம்‌, சென்று சேரும்‌ முகவரி 
போன்றவை தலைப்பகுதியிலும்‌, 
உள்ளடக்கத்‌ தகவல்‌ உடற்பகுதி 
யிலும்‌ இடம்‌ பெறுகின்றன. 

body face : உடற்பகுதி எழுத்து 
வடிவம்‌ : ஓர்‌ ஆவணத்தை 
உருவாக்கும்போது முகப்புத்‌ 


boilerptate document 


தலைப்பு, ஆவணத்‌ தலைப்பு, 
பத்தித்‌ தலைப்புகள்‌ பெரிய/ 
தடித்த எழுத்தில்‌ அமைகின்றன. 
உடற்பகுதியில்‌ அமையும்‌ தக 
வல்கள்‌ ஓரளவு சிறிய எழுத்‌ 
திலேயே அமைய வேண்டும்‌. 
உடற்பகுதிக்கு ஏற்ற வடிவத்தை 
உடற்பகுதி வடிவம்‌ என்கிறோம்‌. 
சேன்‌ செரீஃப்‌, டைம்ஸ்‌ நியூ 
ரோமன்‌ போன்ற எழுத்துருக்கள்‌ 
(௦5) உடற்பகுதிக்கு ஏற்றவை. 


body type : உடல்வகை மாதிரி. 


body works : உடல்‌ இயக்கம்‌ : 
மனித உடல்‌ அமைப்பை ஆராய்‌ 
வதற்காக உருவாக்கப்பட்ட 
கல்வி மென்பொருள்‌. 

BOF : பிஓஎஃப்‌ : Beginning of File 
என்பதன்‌ குறும்பெயர்‌. முதன்‌ 
முதலாகத்‌ திறக்கும்போது உள்ள 
கோப்பின்‌ நிலை. கோப்பு 
காட்டியை மீண்டும்‌ அமைக்கும்‌ 
ஆணை அல்லது கட்டளை. 
boilerplate : கொதிகலன்‌ தகடு; 
கொதி தட்டு பல்வேறு 
ஆவணங்களில்‌ சொல்லுக்குச்‌ 
சொல்‌ மீண்டும்‌ பயன்படுத்‌ 
தப்படுகின்ற பனுவலின்‌ பகுதி. 
boilerplate document : கொதி 
கலன்‌ தகட்டு ஆவணம்‌ : சில 
தரமான பத்திகளில்‌ தகவலைக்‌ 
கொண்டு தேர்ந்தெடுத்த 
பத்திகளை ஒன்றாக இணைத்து 
ஏற்படுத்தப்படும்‌ ஆவணம்‌, 


bold 


bold : தடித்த. 

bold declaration : தடித்த எழுத்‌ 
தமைத்தல்‌ : அச்சிட்ட பக்கத்தில்‌ 
சொற்கள்‌ தடிமனாக அமைய 
அச்சுக்கட்டுப்பாட்டு எழுத்து 
களை சொல்‌ செயலக ஆவணத்‌ 
தில்‌ சேர்த்தமைத்தல்‌. 

boldface : தடித்த எழுத்து : 
சாதாரண எழுத்தைவிடத்‌ 
தடித்துத்‌ தோன்றும்‌ எழுத்து. 
ஆவணத்தில்‌ உள்ள உரையில்‌ 
ஒரு குறிப்பிட்ட பகுதியைத்‌ 
தேர்வு செய்து தடிமன்‌ என்ற 
கட்டளை தரும்போது, அப்பகுதி 
முழுவதும்‌ தடித்த எழுத்து 
களாகிவிடும்‌. 

boldface bomb : தடித்தமுகக்‌ 
குண்டு: Abend and Crash 
போன்றது. நிரல்‌ தொடர்களை 
அழிக்கும்‌ நச்சு நிரலில்‌ 
(வைரசின்‌) ஒரு அம்சம்‌. 
boldface font : தடித்த அச்‌ 
செழுத்து : வழக்கமான எழுத்து 
களைவிட கறுப்பாகவும்‌ கன 
மானதாகவும்‌ உள்ள எழுத்து 
களின்‌ தொகுதி. தடித்த அச்‌ 
செழுத்தில்‌ எல்லா எழுத்துகளும்‌ 
தடித்ததாக இருக்கும்‌. 
boldfacing : தடித்த எழுத்து 
அச்சு; தடிப்பாக்கம்‌ : சில அச்சுப்‌ 
பொறிகளிலும்‌ சொல்செய 
லாக்க அமைப்புகளிலும்‌ உள்ள 
ஒரு தன்மை. கொட்டை எழுத்து 


bookman 


தோற்றத்தைத்‌ 
தருவது. நிழல்‌ அச்சு முறை 
மூலம்‌ கொட்டை எழுத்து அச்சு 
போன்ற தோற்றம்‌ பல அச்சுப்‌ 
பொறிகளில்‌ தரப்படுகின்றது. 


அச்சுபோன்ற 


bold italics தடித்த சாய 
வெழுத்து. 
bold printing : தடித்த அச்சு : 


சுற்றிலும்‌ உள்ள எழுத்துகளை 
விட அழுத்தமாக சில எழுத்து 
களை உருவாக்கும்‌ திறன்‌. நிழல்‌ 
அச்சு அல்லது பலமாக அடித்தல்‌ 
மூலம்‌ சில அச்சுப்பொறிகள்‌ 
தடித்த எழுத்துகளை உருவாக்கு 
இன்றன. 

Bollee, Leon : போலி, லியோன்‌ : 
திரும்பத்‌ திரும்ப கூட்டுவதற்குப்‌ 
பதிலாக நேரடியாக பெருக்கலைச்‌ 
செய்யும்‌ முதல்‌ எந்திரத்தை 
1886இல்‌ வெற்றிகரமாக வடி 
வமைத்த ஒரு பிரெஞ்சுக்காரர்‌. 


bomb : வெடி : 1. ஒரு நிரலாக்‌ 
கத்‌ தொடரின்‌ மகத்தான தோல்வி. 
2. ஒரு அமைப்பைத்‌ தடுக்கக்‌ 
கூடிய ஒரு நிரலாக்கத்‌ தொடரை 
எழுதி ஒரு அமைப்பை வேண்டு 
மென்றே நாசம்‌ செய்தல்‌. 


book keeping : கணக்கு வைப்பு. 


0௦௦1௮ : புக்மேன்‌ : ஒரு வகை 


யான எழுத்துரு. ஐடிசி நிறு 
வனம்‌ உருவாக்கிய ஒரு 


எழுத்துரு வகை. 


bookmark 


bookmark : பக்க அடையாளக்‌ 
குறி; நினைவுக்‌ குறி : 1. பின்‌ 
னால்‌ எளிதாக அடையாளம்‌ 
காணும்பொருட்டு ஒர்‌ ஆவணத்‌ 
தில்‌ ஒரு குறிப்பிட்ட பகுதியில்‌ 
இட்டு வைக்கும்‌ அடையாளக்‌ 
குறி. 2. நெட்ஸ்கேப்‌ நேவிக்கேட்‌ 
டர்‌, இன்டர்நெட்‌ எக்ஸ்புளோரர்‌ 
போன்ற இணைய உலாவிகளில்‌ 
ஒரு குறிப்பிட்ட இணையப்‌ 
பக்கம்‌ அல்லது இணைய முக 
வரிக்கு, பின்னால்‌ மீண்டும்‌ 
காணும்பொருட்டு ஒரு தொடுப்‌ 
பினை நிலைவட்டுக்‌ கோப்பில்‌ 
குறித்து வைத்துக்‌ கொள்வது. 

bookmark file : அடையாளக்‌ 
குறிக்கோப்பு : 1. நெட்ஸ்‌ கேப்‌ 
நேவிக்கேட்டர்‌ உலாவியில்‌ இது 
ஒரு கோப்பு. நமக்குப்‌ பிடித்த 
மான வலையகங்களின்‌ முகவரி 
களைக்‌ கொண்டது. இன்டர்நெட்‌ 
எக்ஸ்புளோரரில்‌ விருப்பத்‌ தளங்‌ 
களின்‌ கோப்புறை (Favourites 
Folder} எனப்படுகிறது. சூடான 
பட்டியல்‌ (10151) என்றும்‌ 
அழைக்கப்படுவதுண்டு. 2. யாம்‌ 
பெற்ற இன்பம்‌ பெறுக இவ்‌ 
வையகம்‌ என்பதற்கேற்ப, 
ஹெச்டி எம்‌எல்‌ வடிவத்தில்‌ ஒரு 
பக்கத்தில்‌ வெளியீடு செய்யப்‌ 
படுகின்ற, நாம்‌ விரும்பிப்‌ 
பார்த்த 
முகவரிகள்‌ அடங்கிய கோப்பு. 


வலையகங்களின்‌ 


boolean : பூலியன்‌ : பெரும்‌ 
பாலான கணினி மொழிகளில்‌ 


boolean algebra 


பயன்படுத்தப்படும்‌ தரவு இனம்‌ 
(data type). உண்மை/பொய்‌, சரி 
/தவறு, ஆம்‌/இல்லை என்பது 
போன்ற இரண்டிலொரு மதிப்பு 
களையே இந்தத்‌ தரவு இனம்‌ 
ஏற்றுக்‌ கொள்ளும்‌. சில மொழி 
களில்‌ நேரடியாகவே பூலியன்‌ 
என்னும்‌ தகவல்‌ இனம்‌ உண்டு. 
சரி, தவறு ஆகிய மதிப்புகளில்‌ 
ஒன்றை இருத்திவைக்க முடியும்‌. 
வேறுசில மொழிகளில்‌ நேரடி 
யான பூலியன்‌ இனம்‌ கிடை 
யாது. சுழி என்னும்‌ பூஜ்யம்‌ 
தவறு எனவும்‌, சுழியல்லாத 
மதிப்பு சரி எனவும்‌ கையாளப்‌ 
படுகிறது. பூலியன்‌ குறிக்‌ 
கணிதத்தை உருவாக்கிய 
ஆங்கிலக்‌ கணித மேதை ஜார்ஜ்‌ 
பூல்‌ (060106 8001) அவர்களின்‌ 
பெயரில்‌ இது அமைந்துள்ளது. 

boolean algebra : பூலியன்‌ 
குறிக்கணக்கு : குறிக்கணக்கில்‌ 
உள்ளது போன்ற குறியீட்டு 
அளவையின்‌ பிரிவு. எண்‌ 
தொடர்களைப்பற்றிக்‌ குறிப்பிடு 
வதற்குப்‌ பதிலாக காரண காரிய 
உறவுகளைப்‌ பற்றி ஆராய்வது. 
மின்னணு கணினி தொடர்‌ பொத்‌ 
தானிடுதல்‌ போன்ற துறைகளில்‌ 
வெளியே தெரியாமல்‌ இருந்த 
துறை. மின்னணு கணினியின்‌ 
காரண - காரிய வடிவமைப்பில்‌ 
ஒரு முக்கிய பிரிவாக உருவாகி 
உள்ளது. ஜார்ஜ்‌ பூலேவுக்காக 
இவ்வாறு பெயரிடப்பட்டது. 


boolean calculus 


boot 


boolean calculus : 
boolean complementation 
பூலியன்‌ நிரப்புகை. 

boolean data : பூலியன்‌ தரவு : 
ஆம்‌/ இல்லை அல்லது உண்மை 
/ பொய்‌ என்னும்‌ மதிப்புகளை 
ஏற்கும்‌ தரவு. 


பூலியன்‌ 


boolean equations : பூலியன்‌ 
சமன்பாடுகள்‌ : கணக்கோட்பாடு 
(set theory) கணக்கடுகளில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ கணங்களுக்‌ 
கிடையேயான சமன்பாடுகள்‌. 
boolean expression : பூலியன்‌ 
தொடர்‌; பூலியன்‌ கோவை 
பூலியன்‌ இயக்கிகளின்‌ மூலம்‌ 
உண்மை அல்லது பொய்‌ என்ற 
இரண்டில்‌ ஒன்றை குறிக்கும்‌ 
தொடர்‌, 

boolean logic : பூலியன்‌ தருக்‌ 
கம்‌ : 19ஆம்‌ நூற்றாண்டின்‌ நடு 
வில்‌ ஜார்ஜ்‌ பூல்‌ என்ற ஆங்கிலக்‌ 
கணிதமேதை உருவாக்கிய 
தருக்கக்‌ கணிதம்‌. அதன்‌ விதி 
களும்‌, இயக்கங்களும்‌ எண்‌ 
களுக்குப்‌ பதிலாக தருக்கப்‌ பணி 
களை ஆற்றுகின்றன. AND, OR, 
NOT ஆகியவை பூலியன்‌ இயக்‌ 
கத்தின்‌ அடிப்படைகள்‌. 
boolean operation, binary 
இரும பூலியன்‌ செயற்பாடு. 
பூலியன்‌ 


boolean operator : 


தகடுகள்‌ மற்றும்‌ முடிவுகள்‌ 
இரண்டு மதிப்புகளில்‌ ஒன்‌ 
றாகவே அமையும்‌. 


boolean search பூலியன்‌ 
தேடல்‌ : குறிப்பிட்ட தரவுகளைத்‌ 
தேடல்‌. பூலியன்‌ இயக்கெளான 
AND, OR, NOT ஆகியவற்றைப்‌ 
பயன்படுத்தி எந்த ஒரு 
நிலையையும்‌ தேட முடியும்‌. 

boolean variable 
மாறிலி உண்மை அல்லது 
பொய்‌ என்ற இரண்டு மதிப்பு 
களை மட்டுமே ஏற்கும்‌ மாறிலி. 


பூலியன்‌ 


Boole, george 1815 - 1864 : பூல்‌, 
ஜார்ஜ : 1815-1864 : ஆங்கில 
தருக்கவியல்‌ மற்றும்‌ கணித 
வியல்‌ அறிஞர்‌. 1847இல்‌ 
தருக்கவியலை கணித முறையில்‌ 
ஆய்வது என்று ஒரு துண்டுப்‌ 
பிரசுரம்‌ வெளியிட்டார்‌. 1851இல்‌ 
தருக்க அமைப்பைப்‌ பற்றிய 
முதிர்ச்சிமிக்க சிந்தனை விதி 
களின்‌ ஆய்வு என்ற அறிக்கை 
ஒன்றினை வெளியிட்டார்‌. இதில்‌ 
தருக்கவியல்‌ பற்றிய கணித 
கொள்கைகள்‌ உருவாக்கப்பட்டன. 
bool type : தருக்க இனம்‌. 

ஸboct : ஏற்று: இயக்கு: Boot strav 
என்பதில்‌ இருந்து எடுக்கப்பட்ட 
சொல்‌. கணினியின்‌ சேமிப்புச்‌ 
சாதனத்தின்‌ மூலம்‌ நிரல்களைப்‌ 
படித்து ஒரு கணினியின்‌ 


இயக்கி : தருக்க இயக்கிக்‌ கணக்‌ | நினைவகத்திற்கு அனுப்புவது 


bootabie 


அல்லது மீண்டும்‌ கணினியைத்‌ 
இயக்குவது. ஏற்கெனவே 
கணினி இயங்கிக்‌ கொண்டிருக்‌ 
கும்போது அதனை இயக்கும்‌ 
முறையை முதன்மை நினை 
வகத்திற்கு அனுப்புவது. 

bootable : இயக்க முறைமை 
ஏற்றிய : இயக்க முறைமைக்‌ 
கோப்புகள்‌ பதியப்பட்டு கணி 


னியை இயக்கி வைக்கப்‌ பயன்‌ | 


படுகின்ற 
குறிக்கும்‌. 
bootable disk : இயக்குறு வட்டு : 
இயக்க முறைமையைக்‌ கொண்‌ 
டுள்ள வட்டு. பொதுவாக இது 
நெகிழ்‌ வட்டின்‌ இயக்கத்தில்‌ 
ஏற்றக்கூடிய நெகிழ்வட்டு இல்லை 
யென்றால்‌, நிலைவட்டிலிருந்து 
எடுத்துத்‌ துவக்கும்‌ ஆணை 
ஏற்றப்படும்‌. 

boot block : இயக்கத்‌ தொடக்கப்‌ 
பகுதி : இயக்க முறைமையை 
நினைவகத்தில்‌ ஏற்றும்‌ 
ஆணைகளையும்‌, கணினியை 
இயக்கிவைக்கும்‌ ஏனைய 
தகவல்களையும்‌ பதித்து 
வைத்துள்ள வட்டுப்‌ பகுதி. 
boot/booting : இயக்கு/இயக்கு 
தல்‌ : கணினியைத்‌ தொடக்கு 
என்பதைக்‌ குறிப்பிடப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ தனி மொழிச்‌ 
சொல்‌. நாம்‌ கணினியின்‌ பொத்‌ 
தானை இயக்கெவுடன்‌, ஏற்றும்‌ 


நெகிழ்வட்டைக்‌ 


173 boot partition 


பகுதியிலிருந்து ஆணை வந்து 
கணினி இயங்குகிறது. அந்த 
உற்பத்தியாளரே ரோமில்‌ (ROM) 
சிறிய நிரலாக அமைத்திருப்பார்‌. 


boot disk : இயக்கு வட்டு : 
கணினியை இயக்குவதற்குரிய 
இயக்கமுறைமை சேமிக்கப்‌ 
பட்டுள்ள வட்டு. கணினியை 
இயக்யெதும்‌, இந்த வட்டிலுள்ள 
இயக்க முறைமை நினைவகத்‌ 
தில்‌ ஏற்றப்பட்டு, கணினி பணி 
யாற்ற தயாராகி விடும்‌. இயக்கு 
வட்டு நெகிழ்வட்டாகவோ 
அல்லது நிலைவட்டின்‌ ஒரு பகுதி 
யாகவோ இருக்கலாம்‌. 

boot drive : இயக்கு வட்டியக்க 
கம்‌ : இயக்க முறைமை அமைந்‌ 
துள்ள வட்டு இயக்ககம்‌. 


boot failure : இயக்கத்‌ தோல்வி : 
கணினியை இயக்க முற்படும்‌ 
போது, இயக்க முறைமையை 
வட்டில்‌ கண்டறிந்து நினைவகத்‌ 
தில்‌ ஏற்றிக்‌ கணினி இயக்கத்‌ 
தைத்‌ தொடக்கி வைக்க முடியா 
மல்‌ போகும்போது இத்தகைய 
தோல்வி நேருகிறது. 


boot partition : இயக்க பாகப்‌ 
பிரிவு : இயக்க முறைமைக்‌ 
கோப்புகள்‌ மற்றும்‌ துணைக்‌ 
கோப்புகள்‌ எழுதப்பட்டுள்ள 


வட்டுப்‌ பகுதி. கணினியை 
இயக்கும்போது அல்லது 
புத்துயிரூட்டும்போது இக்‌ 


boot protocol 


கோப்புகள்‌ நினைவகத்தில்‌ 
ஏற்றப்படுகின்றன. 

boot protocol : இயக்க நெறி 
முறை : ஆர்‌ஏஃப்சி 951 மற்றும்‌ 
1084 ஆகியவற்றில்‌ வரையறுக்கப்‌ 
பட்டுள்ள நெறிமுறை. வட்டில்‌ 
லாத பணி நிலையக்‌ கணினி 
களை இயக்க வைக்கப்‌ பயன்‌ 
படுகிறது. பூட்பீ (0௦010) என்றும்‌ 
கூறுவர்‌. 


boot record : இயக்கு ஏடு : 
கணினியைத்‌ இயக்குவதற்கு 
வேண்டிய இன்றியமையாத 
வற்றைக்‌ கொண்ட செயலாக்க 
அமைப்புப்‌ பகுதி. இயக்கும்‌ 
தகவலைச்‌ சேமித்து வைக்கும்‌ 
துணை நிலை சேமிப்பகத்தின்‌ 
பருதி. 

boot ROM : இயக்கு ரோம்‌ : 
வழங்கன்‌ கணினியிலோ அல்‌ 
லது பிற தொலைதூர நிலையத்‌ 
நிலோ பணி நிலையம்‌ இயங்க 
அனுமடிக்கும்‌ நினைவகச்‌ ப்பு. 
booting எக்கித்‌ தள்ளல்‌; ஒoot 
sco இயக்கு வட்டக்கூறு; boot 
5180 இயக்க முன்னோடி. 


boot sector : இயக்க வட்டக்‌ 
கூறு; இயக்க வட்டுப்‌ பிரிவு : ஒரு 
வட்டு பல்வேறு வட்டக்‌ கூறு 
களாகப்‌ பிரிக்கப்படுகிறது. 
இயக்க முறைமையை வட்டி 
லிருந்து நினைவகத்தில்‌ ஏற்றும்‌ 
எந்திரமொழி நிரல்பதிவு 


boot tape 


செய்யப்பட்டுள்ள பகுதி இயக்க 
வட்டக்‌ கூறு எனப்படுகிறது. 
கணினிக்கு மின்சாரம்‌ வழங்‌ 
கியதுமே இந்த நிரல்‌ தானாகவே 
செயல்படும்‌. வட்டில்‌ பதியப்‌ 


பட்டுள்ள இயக்க முறைக்‌ 
கோப்புகளைக்‌ கண்டறிந்து 
அவற்றை நினைவகத்தில்‌ 


ஏற்றும்‌ பணியை இச்சிறிய நிரல்‌ 
செயது முடிக்கிறது. 


boot sequence : இயக்கும்‌ 
முறை விசை. 
bootstrap : ஏற்றும்‌ வசதி; முன்‌ 


னோடி: கணினியில்‌ பெரிய 
நிரலை நுழைக்க அனுமதிக்கும்‌ 
வசதி. 


bootstrap loader : முன்னோடி 
ஏற்றி : ஏற்றுப்‌ பதிவேட்டின்‌ 
முதல்‌ பகுதி. இந்தத்‌ தொழில்‌ 
நுட்பத்தின்படி ஒரு நிரல்‌ 
தொடரின்‌ முதல்‌ சில நிரல்களின்‌ 
மூலம்‌ மீதமுள்ளவற்றையும்‌ 
உள்ளீட்டுச்‌ சாதனத்திலிருந்து 
கணினியில்‌ கொண்டு வர 
முடியும்‌. 

bootstrapping இயக்கத 
தொடக்கம்‌ பூட்ஸ்ட்ராப்‌ 
என்னும்‌ சிறிய அரிச்சுவடி 
நிரலைப்‌ பயன்படுத்தி வேறொரு 
நிரலை நினைவகத்தில்‌ ஏற்றி, 
ஒரு கணினியை இயக்க வைத்தல்‌. 


boot tape : ஏற்றும்‌ நாடா : பல்‌ 
கணினிகளில்‌ இயக்க முறை 


bootup disk 


Borland 


மையை நாடாவில்‌, பொதுவாக 
பேழையில்‌ சேமிப்பார்கள்‌. 
நாடா இயக்க முறைமையைப்‌ 
பயன்படுத்தும்‌ கணினியை 
இயக்கும்‌ நாடா அடங்கியுள்ள, 
நாடா இயக்ககம்‌ இல்லாமல்‌ 
பயன்படுத்த முடியாது. 

bootup disk : இயக்கும்‌ வட்டு. 


boot vis : இயக்க நச்சு நிரல்‌ : 
ஃபிளாப்பி எனும்‌ நெகிழ்‌ 
வட்டில்‌ இயக்குப்‌ பகுதியில்‌ 
எழுதப்பட்ட நச்சுநிரல்‌. அத்‌ 
தகைய நெகிழ்வட்டை ஏற்றும்‌ 
போது அது கணினி அமைப்பில்‌ 
தொற்றிக்‌ கொள்றெது. சான்றாக, 
மைக்கேல்‌ ஏஞ்சலோ வைர 
சானது அது பிடித்துள்ள வட்டை 
ஏற்றினால்‌ மைக்கேல்‌ ஏஞ்சலோ 
பிறந்த நாளான மார்ச்‌ 6ஆம்‌ நாள்‌ 
அன்று அது ஏற்றப்பட்ட கணினி 
யில்‌ உள்ள தரவுகளை அழித்து 
விடும்‌. 


BOP : பிஓபீ : பிட்‌ சார்ந்த நெறி 
முறை என்று பொருள்‌ படும்‌ 60 
Oriented Protocot என்பதன்‌ 


குறும்பெயர்‌. 


border : எல்லை : திரையின்‌ மீது 
இயங்கும்‌ சாளரத்தில்‌, பயனாள 
ரின்‌ பணியிடத்தைச்‌ சுற்றியுள்ள 
விளிம்பு. ஒரு ஆவணம்‌ அல்லது 
வரைகலையைச்‌ சுற்றி தெரியக்‌ 
கூடிய எல்லைக்‌ கோடு, அச்சில்‌, 
ஒரு பக்கம்‌ அல்லது ஒவியத்தில்‌ 


ஒன்று அல்லது மேற்பட்ட 
விளிம்புகளில்‌ காணப்படும்‌ 
கோடு அல்லது அமைப்பு. 


Border Gateway protocol 

எல்லை நுழைவி நெறிமுறை : 
இன்றைய இணையத்தின்‌ முன்‌ 
னோடியாக விளங்கிய என்‌எஸ்‌ 
எஃப்‌ நெட்‌ பிணையத்தில்‌ பயன்‌ 
படுத்தப்பட்ட தகவல்‌ பரிமாற்ற 


நெறிமுறை. புறநுழைவி நெறி 


முறை (External Gateway 
Protocol)மின்‌ அடிப்படையில்‌ 
உருவாக்கப்பட்டது. சுருக்கச்‌ 


சொல்‌ பிஜி! (800) ஆகும்‌. 
border layout : கரை உருவரை. 


border properties கரைப்‌ 
பண்புகள்‌. 

0௦௩ : போர்‌ : ஒரு நெகிழ்‌ வட்டு 
அல்லது காந்த நாடா சுருணை 
போன்றவற்றின்‌ துளையின்‌ 
குறுக்களவு. 

Borland C++ : போலேண்ட்‌ சி : 
டாஸ்‌ மற்றும்‌ விண்டோஸ்‌ 
பயன்பாடுகளுக்காக போர்‌ 
லாண்ட்‌ நிறுவனம்‌ உருவாக்கிய 
அன்சி ௪ மற்றும்‌ 9ி** 
தொகுப்பு மொழி மென்‌ 
பொருள்‌. சி-யில்‌ எழுதப்பட்ட 
விண்டோஸ்‌ நிரல்கள்‌ மற்றும்‌ 
டர்போசி-யை ஏற்பதுடன்‌ பிழை 
நீக்கவும்‌ செய்யும்‌. 
Borland (Borland 
போர்லாண்ட்‌ 


int!) 
1983இல்‌ 


borrow 176 


bottom-up design 


பிலிப்கான்‌ உருவாக்கிய 
முழன்னணி பீ சி மென்‌ பொருள்‌ 
நிறுவனம்‌. அதனுடைய டர்போ 
பாஸ்கல்‌ கல்வி நிலையங்‌ 
களிலிருந்து வெளிவந்து வணிகப்‌ 
பொருளானது டர்போ சி 
தொழில்துறை தர அளவு 
கோலானது. டர்போ பாஸ்கல்‌ 
மற்றும்‌ போரலண்ட்‌ ஏசி 
மூலம்‌ விண்டோஸ்‌ மற்றும்‌ 
பொருள்‌ நோக்கு நிரலாக்கமும்‌ 
இயலும்‌. 

௦௦1௦௪ : கடன்‌ வாங்கு : கணித 
முறையில்‌ கழித்தல்‌ செய்யும்‌ 
போது, குறைந்த வரிசை 
இலக்சத்தினை உயர்த்தி அடுத்த 
உயர்‌ வரிசை இலக்கத்திலிருந்து 
ஒன்று கழிக்கப்படுகிறது. 

boss screen : முதலாளியின்‌ 
திரைக்‌ காட்சி; மேலதிகாரியின்‌ 
திரைத்‌ தோற்றம்‌ ; அனைத்துக்‌ 
கணினி இயக்க முறைமை 
களிலும்‌ கணினி விளையாட்டு 
கள்‌ உள்ளிணைக்கப்பட்டுள்ளன. 
சொந்தக்‌ கணினிகளின்‌ வரு 
கைக்குப்பின்‌ கணினி விளை 
யாட்கெள்‌ பலரையும்‌ ஈர்த்தன. 
அலுவலகங்களில்‌ கணிப்‌ 
பொறிகள்‌ புகுத்தப்‌ பட்டபின்‌, 
அலுவலக ஊழியர்கள்‌ பணி 
நேரத்தில்‌ கணினி விளையாட்டு 
களில்‌ மூழ்கி விடுவது வாடிக்‌ 
கையாக நிகழும்‌ ஒன்று. அந்த 
நேரம்‌ முதலாளி அல்லது 


மேலாளர்‌ அங்கே வந்து விட்‌ 
டால்‌, உடனடியாக கணினித்‌ 
திரையில்‌ ஒரு புதிய தோற்றத்தை 
வரவழைத்து விடுவர்‌. இது 
போல முதலாளி (மேலதிகாரி 
வரும்போது காட்டுவதற்‌ 
கென்றே டாஸ்‌ விளையாட்டு 
களில்‌ தனிச்‌ சிறப்பான திரைத்‌ 
தோற்றங்கள்‌ இருந்தன. அதில்‌ 
பெரும்பாலும்‌ வணிகம்‌ தொடர்‌ 
பான விவரங்கள்‌ காணப்படும்‌. 
இப்போதுள்ள மேக்‌, விண்‌ 
டோஸ்‌, லினக்ஸ்‌ பணித்தளத்தில்‌ 
இத்தகைய சிக்கல்‌ இல்லை. 
தொடியில்‌, ஒரு சுட்டிச்‌ சொடுக்‌ 
கில்‌ திரைத்‌ தோற்றத்தை 
மாற்றிவிட முடியும்‌. 

bot : பாட்‌ : நாடாவின்‌ தொடக்‌ 
கம்‌ எனப்‌ பொருள்படும்‌ Bஷாா- 
ரா ௦4 Tape என்பதன்‌ குறும்‌ 
பெயர்‌. ஒரு காந்த நாடாவில்‌ 
பதிவு செய்வதை எந்த இடத்‌ 
இலிருந்து தொடங்க வேண்டும்‌ 
என்பதைக்‌ குறிக்கும்‌ குறியீடு. 
இடர்ப்பாடு. 
bottom-up design : கீழிருந்து- 
மேல்‌ வடிவமைப்பு : ஒரு மென்‌ 
பொருள்‌ பயன்பாட்டை உரு 
வாக்குவதில்‌ பின்பற்றப்படும்‌ 
வடிவமைப்புச்‌ செயல்முறை. 
முதலில்‌ கழ்நிலைப்‌ பணிகளுக்‌ 
நிரல்வரைவும்‌, பிறகு 
அவற்றை அடிப்படையாகக்‌ 
கொண்டு உயர்நிலைப்‌ பணி 


bottleneck : 


கான 


bottom-up programming 


களுக்கான நிரல்‌ வரைவும்‌ 


வடிவமைக்கப்படும்‌. 


bottom-up programming 
கீழிருந்து- மேலான நிரலாக்கம்‌ : 
பெரும்பாலான  நிரலர்கள்‌, 
மேலிருந்து கீழ்‌, கீழிருந்து மேல்‌ 
ஆகிய இரண்டு முறைகளின்‌ 
சரியான கலவையே சிறந்தமுறை 
என நம்புகின்றனர்‌. 


bottom up technique : கீழி 
ருந்து மேல்‌ செல்லும்‌ நுட்பம்‌. 

bounce : திருப்புகை; திருப்பி 
விடும்‌; திருப்பியனுப்பு : நமக்கு 
வரும்‌ மின்னஞ்சலை நமது 
கருத்துரை எதுவுமின்றி, 
மேலொப்பம்‌ எதுவுமின்றி 
அப்படியே இன்னொருவருக்குத்‌ 
திருப்பி அனுப்புதல்‌. அந்த 
மின்னஞ்சலைப்‌ பெறுபவர்க்கு 
நாம்‌ திருப்பியனுப்பிய மடல்‌ 
என்பதை அறிய முடியாது. 
நமக்கு அஞ்சல்‌ அனுப்பிய 
வரிடமிருந்து அது வந்துள்ள 
தாகவே எண்ணிக்‌ கொள்வார்‌. 


Bouncekeys : திருப்பு விசைகள்‌ : 
விண்டோஸ்‌ 95/98இல்‌ உள்ள 
ஒரு சிறப்புக்‌ கூறு. விசைப்‌ 
பலகையில்‌ ஒரே விசையை இரு 
முறையோ, அறியாமல்‌ தவறு 
தலாக வேறுசில விசைகளையோ 
சேர்த்து அழுத்தும்போது, அவற்‌ 
றைப்‌ புறக்கணிக்குமாறு நுண்‌ 
செயலிக்கு ஆணையிடலாம்‌. 


177 


Bourne shel! 


bound : கட்டுப்பட்ட : செய 
லகம்‌ அல்லது உள்ளீடு 7 
வெளியீடு போன்ற கணினியின்‌ 
எந்தப்‌ பகுதியின்‌ செயல்முறை 
யாவது, கட்டப்பட்டதாக இருத்‌ 
தல்‌. வேகமாகச்‌ செயல்படு 
வதைக்‌ கணினியின்‌ எந்த பாகம்‌ 
தடைசெய்கிறது என்பதைக்‌ 
குறிப்பிடுவது. 

boundary எல்லை ஒரு 
கோப்பு போன்றவற்றில்‌, நினை 
வகத்தில்‌ வரையறுக்கப்பட்ட 
இடைவெளி. சான்றாக, நிரல்‌ 
தொடர்கள்‌ 16 பைட்‌ எல்லை 
களுக்குள்‌ நினைவகத்தில்‌ 
வைக்கப்படும்‌. அத்தகைய முழு 
நினைவு முகவரியை எப்‌ 
போதும்‌ 16ஆல்‌ வகுக்க முடியும்‌. 
boundary 11 : எல்லை நிரப்பி : 
ஒரு பகுதியை நிறத்தால்‌ நிரப்பும்‌ 
செயல்முறை. எல்லை மதிப்பு 
உள்ள படப்புள்ளிகளால்‌ எல்லை 
யமைக்கப்பட்ட அனைத்துப்‌ 


படப்புள்ளிகளையும்‌ புதிய 
மதிப்பு (நிறம்‌)களால்‌ நிரப்புதல்‌. 
bound column : கட்டுண்ட 
நெடுக்கை. 

bound controls : கட்டுண்ட 
இயக்கு விசைகள்‌. 

boundry of input : உள்ளீட்டு 


எல்லை. 
Bourne shel! : போர்ன்‌ செயல்‌ 
தளம்‌ யூனிக்ஸ்‌ இயக்க 


12 


box class 


முறைமைக்காக முதன்‌ முதலாக 
உருவாக்கப்பட்ட செயல்தளம்‌ 
அல்லது நிரல்‌ மாற்றி எனலாம்‌. 
ஏடீ&ஈ சிஸ்டம்‌ - யூனிக்ஸின்‌ 
அங்கமாக இடம்‌ பெற்றது. 
1979ஆம்‌ ஆண்டில்‌ ௩8/௨ பெல்‌ 
ஆய்வுக்‌ கூடத்தில்‌ 
போர்ன்‌ (steve bourne) இதனை 
ஏனைய 


ஸ்டவ்‌ 


உருவாக்கினார்‌. 
செயல்தளங்களில்‌ 
சில 


யூனிக்ஸ்‌ 

இருக்கின்ற 
(கட்டளை வரியில்‌ ஒரு கோப்‌ 
பினைத்‌ திருத்தியமைப்பது, பரந்‌ 
தைய கட்டளைகளைத்‌ திரும்ப 
வரவழைப்பது) இல்லாத 
போதும்‌, செயல்தள நிரல்கள்‌ 


வசதிகள்‌ 


பெரும்பாலானவை போர்ன்‌ 
செயல்தளத்தில்‌ இயங்குபவை 


யாகவே உள்ளன. 


பெட்டி இனக்குழு. 
box, decision : தீர்வுப்‌ பெட்டி. 


box class : 


box drawing characters : பெட்டி 


வரையும்‌ குறிகள்‌ 
பட்ட அஸ்கியில்‌ உள்ள, பெட்‌ 
ட்ட ஆஸ்கி உள்ள, பெட்டி 


நீட்டிக்கப்‌ 


களை வரையப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ குறிகளின்‌ தொகுதி. 


box layout : பெட்டி உருவரை. 


௦2௦ : போஸோ : இணையத்தில்‌ 
குறிப்பாக செய்திக்‌ குழுக்களில்‌ 
முட்டாள்தனமான, பிறழ்மனப்‌ 
போக்கு உடையவர்களைக்‌ 
குறிக்கப்‌ பயன்படும்‌ கொச்சைச்‌ 
சொல்‌; பேச்சு வழக்குச்‌ சொல்‌. 


178 


த 1 ்டடடடட்‌ பட 


brain dump 


bozo ரீரீ£சr : போஸோ வடி கட்டி : 
இணையப்‌ பயனாளரின்‌ 
கணினியில்‌ மின்னஞ்சல்‌ மற்றும்‌ 
செய்திக்‌ குழவுக்கான மென்‌ 
பொருள்‌ தொகுப்பில்‌ இருக்கும்‌ 
வாதி. இதன்மூலம்‌ ஒருவர்‌ 
தனக்கு, குறிப்பிட்ட சிலரிட 
மிருந்து வரும்‌ மின்னஞ்சல்களை 
யும்‌, செய்நிக்குழுக்‌ கட்டுரை 
வடிகட்டிப்‌ புறக்‌ 
கணிடிது விடலாம்‌. பெரும்‌ 
பாலும்‌, போஸோக்களிட மிருந்து 
தகவல்களைத்தான்‌ 


களையும்‌ 


வரும்‌ 
இவ்வாறு தடுப்பர்‌. 

BPI : பிபிஐ : ஓர்‌ அங்குலத்தில்‌ 
இத்தனை பிட்டுகள்‌ எனப்‌ 
பொருள்படும்‌ 64 per inch 
என்பதன்‌ சுருக்கம்‌. bytes per 
பா்‌ என்பதற்கு 81 என்று 
குறும்பெயர்‌ தரப்படுகிறது. 


bps : பிபீஎஸ்‌ : ஒர்‌ வினாடியில்‌ 
இத்தனை பிட்டுகள்‌ எனப்‌ பொருள்‌ 
படும்‌ 016 per second மற்றும்‌ 
bytes per 
குறும்பெயர்‌, 006 என்பதாகும்‌. 


$600ர்‌ என்பதன்‌ 


bracket : அடைப்புக்குறி, 


brain-damaged 
பாதிக்கப்பட்ட 
நடக்கும்‌ அல்லது அழிக்கும்‌ 
முறையில்‌ செயல்படும்‌ நிரலைக்‌ 
குறிப்பிடும்‌ சொல்‌. 


மூளை 
மோசமாக 


brain பபற : குப்பைத்‌ தகவல்‌ : 
மின்னஞ்சல்‌ அல்லது 


brain-wave interface 


செய்திக்குழு வழியாக கேட்கப்‌ 
பட்ட கேள்விக்கு வந்து குவிந்த 
முறைப்படுத்தப்படாத ஏராளத்‌ 
தகவல்‌ குப்பை. அவற்றைப்‌ 
புரிந்து கொள்வதும்‌ பொருளறி 
வதும்‌ மிகக்‌ கடினமான செயல்‌. 


brain-wave interface : மூளை - 
அலை இடைமுகம்‌ : மனிதனின்‌ 
எண்ணங்களை அறிந்து அதற்‌ 
கேற்ப கணினி செயலாற்றும்‌ 
திறனுடைய மென்பொருள்‌ 
மற்றும்‌ வன்பொருள்‌. 


branch : இணை பிரிதல்‌ : 1. 
சில நிபந்தனைகளின்‌ அடிப்‌ 
படையில்‌ கட்டுப்பாட்டின்‌ 
ஓட்டம்‌ ஒன்று அல்லது பல 
பாதைகளில்‌ ஒன்றினைத்‌ தேர்ந்‌ 
தெடுத்தல்‌. 3. ஒரு நிரல்வரிசை 
யில்‌ இருந்து மற்றொரு நிரல்‌ 
வரிசைக்குக்‌ கட்டுப்பாட்டினை 
மாற்றக்‌ கூடிய ஆணை. 
branching : கிளைத்தல்‌; கிளை 
பிரித்தல்‌. 

branching Statement : 
கிளைபிரிக்‌ கூற்று; கிளை 


பிரி கட்டளை. 


branch Instruction 

கிளை பிரிப்பு ஆணை : 
ஒரு நிரலில்‌ இரண்டில்‌ 
ஒரு பாதையைத்‌ தோந்‌ 
தெடுப்பதற்குக்‌ கணி 
னிக்கு உதவும்‌ ஆணை. 
நிரலை இயக்கும்போது, 


breadboard 


சூழ்நிலைக்கேற்ப பிரிந்து 
போதல்‌ செயல்படுத்தப்படும்‌. 

branch point : பிரியும்‌ இடம்‌ : 
ஒரு நிரலில்‌ பிரிந்து போதலைத்‌ 
தேர்ந்தெடுக்க வேண்டிய இடம்‌. 


branded : முத்திரைப்‌ பெயர்‌. 


BRB : பிஆர்பி : நான்‌ மீண்டும்‌ 
வருவேன்‌ என்று பொருள்படும்‌ 
I be right back என்பதன்‌ தலைப்‌ 
பெழுத்துச்‌ சுருக்கம்‌. இணைய 
அரட்டை மற்றும்‌ இணைய 
தகவல்‌ சேவைகளில்‌ கலந்து 
கொள்வோர்‌ தற்காலிகமாக 
அக்குழுக்களிலிருந்து பிரியும்‌ 
போது தரும்‌ செய்தி. * 


breadboard சோதனைப்‌ 
பலகை; பிரெட்போர்ட்‌ : ஒரு 
செயல்முறைச்‌ சாதனம்‌ அல்லது 
ஒரு அமைப்பின்‌ சோதனை 
முறையிலான அல்லது தற்காலிக 
மான மாதிரி அமைப்பு. 


சோதனைப்‌ பலகை 


breadth-first search 


breakpoint 


breadth-first search : அகல்‌ - 
முதல்‌ தேடல்‌ : மரவடிவ தரவு 
அமைப்பை அலசும்‌ ஒரு முறை, 
இம்முறையில்‌ ஒரு நிலையில்‌ 
உள்ள எல்லா பானைகளையும்‌ 
தேடிய பின்‌ அடுத்த நிலையில்‌ 
தேடுவது. இதன்‌ ஈறலம்‌ இரண்டு 
புள்ளிகளுக்கிடையிலான சுருக்க 
மான பாதையை முதலில்‌ கண்டு 
பிடிக்க முடியும்‌. 

Break : முறி; நிறுத்து : ஒரு 
நிரலாக்கத்தொடர்‌ செயல்படு 
வதைத்‌ தடுப்பதற்கான ஆணை. 
Control Break என்பதற்கு 
ஒப்புமை உடை.யதல்ல, 


break code : முறிவு குறி 
முறை விசையினை 
முதல்‌ முதலில்‌ அழுத்‌ 
தும்போது வெளியிடப்‌ 
படும்‌ ஸ்கேன்‌ குறியீடு. 


break, control : கட்டுப்‌ 
பாட்டு முறிப்பு. கணினி 
யில்‌ ஒரு நிரல்‌ செயல்‌ 
பட்டுக்‌ கொண்டிருக்கும்‌ 
போது ரே., Break ஆகிய 
இருவிசைகளையும்‌ 
அழுத்தி நிரலின்‌ ஓட்‌ 
டத்தை நிறுத்தலாம்‌. 


நிலைகுலைவு. 


break detect : முறிவு அறிதல்‌ : 
நீள்‌ வரிசை அளவை 0-க்களை 


break down 


கண்டுபிடிக்கும்‌, தகவல்‌ தோடர்‌ 
தகவியின்‌ திறன்‌. 


break key : முறிவு விசை : கணினி 
செய்து கொண்டிருக்கும்‌ வேலையை 
நிறுத்துவதற்கான விசை. ரில்‌ 
ல ர்‌ த பக்‌ 
கணினிகளில்‌ காணப்படும்‌. 


break mode : முறிவு பாங்கு. 


breakout box : அவசர உதவிப்‌ 
டெட்டி: கணினியில்‌ இரண்டு 
சாதனங்களுக்கு (கணினியும்‌ 
இணக்கியும்‌) இடையில்‌ ஒரு வடம்‌ 
மூலம்‌ இணைக்கப்படும்‌ ஓரு 


வன்பொருள்‌ சாதனம்‌. தேவை 
யெனில்‌, வடத்தின்‌ தனித்த கம்பி 
களின்‌ வழியாகவும்‌ சாதனங்‌ 


களைக்‌ கட்டுப்படுத்த முடியும்‌. 


ட இதத்‌ 
Haws Bast > Brae 


அவசர உதவிப்‌ பெட்டி 


breakpoint : முறிவிடம்‌ : ஒரு 
கட்டுப்பாட்டு அணை எறலமாகவோ 
அல்லது கையால்‌ இயக்குவது 
வலமாக வோ ஒரு நிரலை நிறுத்‌ 


த்க்கூடிய ஒரு இடம்‌. சோதனை 


breakpoint instructions 


briefcase 


செய்தல்‌ அல்லது பிழைநீக்க 
நிரல்களில்‌ பொதுவாக பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 

breakpoint instructions 
நிறுத்துமிட ஆணைகள்‌. 

break signal : முறிவு சமிக்கை : 
தொகுதி கோப்பு செயல்படு 
வதை நிறுத்தவோ அல்லது 
நிரலை நிறுத்தவோ அல்லது 
செய்தித்‌ தகவல்‌ தொடர்பு 
நிகழ்வை நிறுத்தவோ பயன்‌ 
படுத்தப்படும்‌ சிறப்பு எழுத்து 
அல்லது எழுத்துகளின்‌ தொகுதி. 
BRI : பிஆர்ஐ : அடிப்படைக்‌ 
கட்டண இடைமுகம்‌ 
பொருள்‌ தரும்‌ Basic 
interface 
பெழுத்துச்‌ சுருக்கம்‌. 
டி.என்‌ தகவல்‌ தொடர்பில்‌ 
இரண்டு பி (வ கேபிபீஎஸ்‌) 
தடங்களையும்‌ ஒரு டி (64 
கேபிபீஎஸ்‌) தடத்தையும்‌ 
பயன்படுத்தி குரல்‌, ஒளிக்‌ காட்சி 
மற்றும்‌ தகவல்‌ 
ஆகியவற்றை ஓரே நேரத்தில்‌ 
அனுப்பிப்‌ பெறக்கூடிய வசதி. 


என்ற 
Rate 
என்பதன்‌. தலைப்‌ 


எஸ்‌ 


கணினித்‌ 


bridge : இணைவி : பல தகவல்‌ 


தொடர்பு இணைப்புகளை 
ஒன்றாக இணைத்து ஒரு 


பல்முனை மின்‌ சுற்றினை 


உருவாக்கும்‌ சாதனம்‌. 
bridge router : இணைவித்‌ 
திசைவி பிணையத்தில்‌ 


இணைவியாகவும்‌ திசைவியாக 


வும்‌ செயல்படும்‌ ஒரு சாதனம்‌. 
ஒரு குறும்பரப்பு அல்லது விரி 
பரப்பு பிணையத்தின்‌ இரு கூறு 
களை இது இணைக்கிறது. இரு 
க்ணுகளுக்டையே தகவல்‌ பொதி 
களை வழிச்செலுத்த இரண்‌ 
டாம்‌ நிலை முகவரிகளைப்‌ 
பயன்படுத்திக்‌ கொள்கிறது. 


bridge ware இணைப்புப்‌ 
பொருள்‌ : ஒருவகைக்‌ கணினிக்கு 
எழுதப்பட்ட நிரல்களை வேறு 
புரிந்து 
கொள்வதற்கு மொழி பெயர்ப்பு 
செய்யும்‌ நிரல்கள்‌. 


வகையான கணினி 


briefcase : கைப்பெட்டி : விண்‌ 
டோஸ்‌ 95/98 இயக்க முறை 
மையில்‌ இருக்கும்‌ ஒரு கோப்‌ 
புறை (101061). பொதுவாக 
இரெண்டு கணினிகளுக்டையே 
(குறிப்பாக மேசைக்‌ கணினிக்‌ 
கும்‌ மடிக்கணினிக்கும்‌ டையே) 
கோப்புகளை  ஓத்திசைவுப்‌ 
படுத்திக்‌ கொள்ளப்‌ பயன்படு 
கிறது. இந்தக்‌ கோப்புறை 
யிலுள்ள கோப்புகளை வேறொரு 
கணினிக்கு வட்டின்‌ மூலமோ, 
கம்பிவடம்‌ மூலமோ பிணையம்‌ 
மூலமாகவோ மாற்றலாம்‌. அவ்‌ 
வாறு நகலெடுத்த கோப்புகளை 
மீண்டும்‌ முந்தைய கோப்புறை 
யில்‌ மாற்றும்போது, திருத்தம்‌ 


செய்யப்பட்ட கோப்புகளை 
நாளதுவரை புதுப்பித்துக்‌ 


briefcase computer 


கொள்ளும்‌. மேசைக்‌ கணினி, 
மடிக்‌ கணினி ரெண்டையும்‌ தம்‌ 
பணிகஞச்காகப்‌ 


இது 


மிகவும்‌ உதவியாக இருக்கும்‌. 


அலுவலகப்‌ 
பயன்படுத்துவோர்க்கு 


briefcase computer கைப்‌ 


பெட்டி கணினி : ஒரு கைப்‌ 
பெட்டி (Bர்சீஎகஒ)மின்‌ உள்ளே 


பொருத்தக்கூடிய, எடுத்துச்‌ 


aes 
செல்லும்‌ கணினி. 


ஸ்ரீ : பொலிவு: ஒளிவு. 


ர 


brightness 
கணினி வரைபடங்களில்‌ ஒளி 
இருத்தல்‌ அல்லது குறைத்தல்‌ 
(வெண்மை, பழுப்பு, கருமை 
ஆகிய நிறங்களில்‌ மாறக்‌ கூடி 


யது). 2. சில சிஆர்டீ முகப்பு 
களில்‌ நிரையில்‌ காட்டப்படு 


வதை மாறுபடுத்திக்‌ காட்டுதல்‌ 


- குறிப்பாக சில பருநிகளை 
மட்டும்‌ தெளிவாகக்‌ காட்டுதல்‌. 


bring to front : முன்னால்‌ 


கொண்டு வா. 
மார(06 : நொறுங்கக்‌ கூடிய. 


broadband : அகலக்கற்றை 

கூரல்‌ நிலை தரவுத்‌ தொடர்‌ 
புக்குத்‌ தேவைப்படுவதைவிட 
அதிக அலை வரிசைகளில்‌ தக 
வல்‌ பரிமாற்றம்‌ செய்தல்‌. நுண்‌ 
அலை, ஒளியிழை (76 optics), 
லேசர்‌ கதிர்கள்‌ மற்றும்‌ செயற்‌ 


தைக்கோள்‌ போன்றவற்றில்‌ 


ஒளிரமை : 1.” 


broadband network 


அகலக்‌ கற்றை தரவுத்‌ தொடர்பு 
வழித்‌ தடங்கள்‌ செயல்படு 
இன்றன. ஐம்பது இலட்சம்‌ பாட்‌ 
(௦200) செய்தி வேகம்‌ 
இதன்‌ 


அனுப்ப முடியும்‌. கொ. band 


வரை 
மூலம்‌ தரவுகளை 


உடன்‌ ஒப்பிட்டு பார்க்கவும்‌. 


broadband and video : அகல 
அலைக்கற்றை மற்றும்‌ ஒளிக்‌ 
காட்சிக்‌ கலந்துரையாடல்‌ 
(conferencing). 


broadband coaxial cable : அகலக்‌ 
கற்றை இணை அச்சு வடம்‌. 


broadband modem : அகலக்‌ 
கற்றை இணக்கி : அகல அலைக்‌ 
கற்றையில்‌ செயல்படும்‌ பிணை 
யத்தில்‌ பயன்படும்‌ இணக்க. 
ஓரே வடத்தில்‌ பல்வேறு பிணை 
யங்கவின்‌ தகவல்‌ பரிமாற்றம்‌ 
அகலக்கற்றைத்‌ 
அனுமதிக்‌ 
கிறது. வானொலிச்‌ செயல்பாடு 


நடைபெற 
தொழில்நுட்பம்‌ 


பேல ரெண்டு பிணையங்களுக்‌ 
இடையேயான உரையாடல்‌ 
வெவ்வேறு அலைவரிசைகளில்‌ 


நடைபெறுவதால்‌, ஒரு பிணை 


யத்தின்‌ தகவல்‌ போக்கு வரத்து 
இன்னொரு பிணையத்தின்‌ 
போக்குவரத்தில்‌ குறுக்கிட 
வதில்லை. 

broadband network : அகலக்‌ 
கற்றைப்‌ பிணையம்‌ : தகவல்‌ 


போக்குவரத்து ரேடியோ அலை 


broadband research 


brownout 


வரிசையில்‌ உள்கற்றையிலும்‌ 
வெளிக்கற்றையிலும்‌ தனித்‌ 
தனியாக நடைபெறக்கூடிய 
குறும்பரப்புப்‌ 

அசலக்கற்றைப்‌ 


பிணையம்‌. 

ி/ணையத்‌ 
திலுள்ள பணி நிலையங்கள்‌ 
இணையச்சு அல்லது ஒவியிழை 
வடங்கவினால்‌ 
பட்டுள்ளன. இவற்றின்‌ வழி 
யாக சாதாரணத்‌ தகவல்‌, குரல்‌ 


பிணைக்கப்‌ 


மற்றும்‌ தனக்‌. ச ஆதிய 
வற்றை ஒரே 5 நேரத்தில்‌ வெவ்‌ 
வேறு அலை வுரிசைகளில்‌ 
அனுப்ப மடியும்‌. அகலக்‌ 
கற்றை றப்‌ பிணையம்‌ உயர்வெகுத்‌ 
தில்‌ செயல்பட முடியும்‌ 
(வினாடிக்கு 20 மெகா பைட்டுக்‌ 


கும்‌ மேல்‌). 
அடிக்‌ கற்றைப்‌ பிணையங்களை 
அதிகமாகும்‌. 


ஆன ரல்‌ சாதாரண 


விட செலவு 
நிறுவுவது 
தொலைக்காட்சியின்‌ தொழில்‌ 
AT 


கடினம்‌. வடத்‌ 
துட்பமே 
பின்பற்றப்படுகிறது. 

broadband research network 
அகலக்கற்றை ஆய்வுப்‌ பிணையம்‌. 
broadband transmission 
அகலக்கற்றை பரப்புகை : அனுப்‌ 
பும்‌ ஊடகத்தை பல வழிக்கடங்‌ 
களாகப்‌ பிரித்து, ஒவ்வென்றி 
லும்‌ தகவல்‌ அனுப்பும்‌ முறை. 
broadcast : அலைபரப்பு : ஒரே 
நேரத்தில்‌ பல இடங்களுக்குத்‌ 
தகவலை அனுப்புவது. 


broadcast storm அலை 
பரப்புப்‌ புயல்‌: ஒரு பிணை 
யத்தில்‌ நடைபெறும்‌ தகவல்‌ 
ஒலிபரப்பு, பல்வேறு சேவை 
மையக்‌ கணினிகளை ஓரே 
நேரத்தில்‌ பதிலிறுக்கத்‌ தூண்டும்‌ 
போது ஏற்படுகின்ற போக்கு 
வரத்து நெரிசல்‌. ஒரு பிணையத்‌ 
பழைய ம திசைவி 
களையும்‌, புதிய நெறிமுறை 
களை ஏற்கும்‌ த இிசைவிகளையும்‌ 
கலந்து பயன்படுத்துவதால்‌ அலை 
பரப்புப்‌ புயல்‌ ஏற்படுகிறது. 
பிணையம்‌ உருகிக்‌ கரைதல்‌ 
(network meltdown) என்றும்‌ கூறுவர்‌. 


தில்‌ 


brom ப்ரோம்‌ 
படிக்க மட்டும்‌ 
எனப்‌ பொருள்படும்‌ 3002 read 
ராடு ஈர என்பதன்‌ குறும்‌ 
பெயர்‌. 


இருதுருவ 
நினைவகம்‌ 


bromide : ஒளியுணர்‌ தாள்‌ : ஒளி 
உணரும்‌ தாள்‌, டைப்‌ செட்டில்‌ 
பயன்படுவது. 


brooklyn bridge : புரூக்ளின்‌ 
பாலம்‌ : ஐந்தாம்‌ தலைமுறை 
கணினி அமைப்புகளில்‌ உள்ள 
கோப்பு பரிமாற்ற நிரல்‌. தகவல்‌ 
களை மடிக்‌ கணினிக்கும்‌, 
மேசைக்‌ கணினிக்கும்‌ இடையில்‌ 
மாற்றுகிறது. 

brownout : பழுப்பு வெளி 
யேறல்‌ : வழக்கத்தைவிடக்‌ குறை 
வாக மின்சக்தி குறையும்போது 


browse 


ரவுன்அவுட்‌' ஏற்படுகிறது. 
மின்சக்தியின்‌ தேவை, அதன்‌ 
உற்பத்தியை விட 50 ஹெர்ட்ஸ்‌ 
அதிகரிக்கும்போது இந்நிலை 
ஏற்படுகிறது. இதனால்‌ கணினி 
யின்‌ இயக்கம்‌ பாடிக்கப்படுகிறது. 


browse : உலாவு; தேடு : 1. பு 
பஸ்‌, ஃபாக்ஸ்‌ புரோ போன்ற 
தரவுத்‌ தளத்‌ தொகுப்புகவில்‌, 
ஒரே திரையில்‌ ஒட்டுமொத்த 
பாக பல ஏடுகளைக்‌ திரையிட்டு 
தகவலைத்‌ தேடவும்‌ திருத்தவும்‌ 
பயன்படும்‌ கட்டளை. 4. 
இணையத்தில்‌ மேலோட்டமாக 
தகவல்‌ பக்கங்களைப்‌ பார்வை 
மிடுவதைக்‌ குறிக்கும்‌ சொல்‌. 


browse button உலாவு 
பொத்தான்‌. 

browse mode உலாவுப்‌ 
பாங்கு, 

browse option உலாவுத்‌ 
தேர்வு. 

browse stylesheets : உலாவி 
பாணித்‌ தாள்கள்‌. 

browser : உலாவி : நிரலாக்க 
மொழி அளிக்கின்ற கருவி 


வரிசை முறையைப்‌ பார்த்து, குறி 
முறையைத்‌ இருத்த நிரலருக்கு 
உதவும்‌ மென்‌ பொருள்‌. 
browser/web browser 
உலாவி/வலை உலாவி : வலை 
யில்‌ ஆவணங்களைத்‌ தேடிப்‌ 


184 


BSC 


ல 2 த்க்‌ 
பெறவும்‌, ஆவணத்திலிருந்து 
ஆவணத்துற்கு இணைப்புப்‌ பின்‌ 
தொடரவும்‌ அனுமதி க்கும்‌ மென்‌ 
பொருள்‌ இணையத்தில்‌ பயன்‌ 


படுவது! 
browse view: உலாவுத்‌ தோற்றம்‌. 


browsing : உலாவுதல்‌; நோட்ட 
மிடல்‌ : கணினி பட்டியல்களிலோ 
அல்லது கோப்புகளிலோ சுவை 
யான செய்கி கிடைக்காதா என்று 
தேடுதல்‌. 

மாப : தூரிகை : கணினி வரை 
படங்களில்‌ ஜாய்‌ ஸ்ர, பேடில்‌ 
அல்லது 
உள்ளீட்டு சாதனங்களின்‌ மலம்‌ 


அதைப்‌ போன்ற 
காட்சித்‌ தரையின்‌ எழ்தப்‌ பதடி 
யிலும்‌ நகர்த்தக்‌ கூடிய வண்ணம்‌ 
தீரும்‌ சாதனம்‌. 


brute-force technique 
விசை நுட்பம்‌. 


முரட்டு 


5 : பிஸ்‌ ; ஓர்‌ 
பஹாமஸ்‌ 
என்பதைக்‌ குறிக்கும்‌ பெருங்‌ 
களப்‌ பெயர்‌. தள முகவரியின்‌ 
இறுகயில்‌ இடம்பெறும்‌. 


இனைய தளம்‌ 


நாட்டில்‌ உள்ளது 


BSAM (Bee Sam) : பி,சாம்‌ 
அடிப்படைத்‌ தொடர்‌ வரிசை 
அணுகுமுறை என்று பொருள்‌ 
படும்‌ Basic Sequential Access 
Method என்பதன்‌ குறும்பெயர்‌. 


BSC : பிஎஸ்சி : இரும ஒத்‌ 
இசைவு தகவல்‌ தொடர்பு என்று 


BSD UNIX 


185 


B-tree 


பொருள்படும்‌ Binary Synchro- 
nous Communication என்பதன்‌ 
குறும்பெயர்‌. தரவு அனுப்பு 
வதற்குப்‌ பயன்படும்‌ ஒரு செயல்‌ 
முறை. 


BSD UNIX : பிஎஸ்டி யூனிக்ஸ்‌ : 
யூனிக்ஸ்‌ இயக்க முறைமை 
ஏடீ&டீ பெல்‌ ஆய்வுக்‌ கூடத்தில்‌ 
உருவாக்கப்பட்ட போதிலும்‌, 
உலகின்‌ பல்வேறு நிறுவனங்‌ 
களும்‌ பல்கலைக்‌ கழக ஆய்வுக்‌ 
கூடங்களும்‌ யூனிக்ஸ்‌ முறை 
மையை பல்வேறு வடிவங்களில்‌ 
மேம்படுத்தி உருவாக்கி வெளி 
யிட்டுள்ளனர்‌. அவற்றுள்‌ குறிப்‌ 
பிடத்தக்கது, கலிஃபோர்னியா 
விலுள்ள பெர்க்கிலி பல்கலைக்‌ 
கழகத்தின்‌ பெர்க்கிலி சாஃப்ட்‌ 
வேர்‌ டிஸ்ட்ரிபியூஷன்‌ என்ற 
அமைப்பின்‌ மூலம்‌ வெளியிடப்‌ 
பட்ட யூனிக்ஸ்‌ பதிப்பு ஆகும்‌. 
இதுவே சுருக்கமாக பிஎஸ்டி 
யூனிக்ஸ்‌ என்று அழைக்கப்பட்‌ 
டது. இன்று யூனிக்ஸில்‌ இருக்‌ 
கின்ற பிணையத்‌ திறன்‌, கூடுதல்‌ 


புறச்‌ சாதன ஏற்பு, நீண்ட 
கோப்புப்‌ பெயர்‌, சி-செயல்‌ 


தளம்‌, வில தொகுப்பான்‌, டீசிபீ7 
ஐபீஆயெ பல கூடுதல்‌ வசதிகள்‌ 
பிஎஸ்டி யூனிக்ஸின்‌ பங்களிப்பா 
கும்‌. இன்றைக்கு யூனிக்ஸின்‌ 
பரவலுக்கும்‌, கல்விக்‌ கூடங்‌ 
களை இணையத்தில்‌ இணைப்‌ 
பதற்கும்‌ காரணமாக அமைந்தது 


பிஎஸ்டி யூனிக்ஸ்‌. 1பிஎஸ்டி 
என்ற பதிப்பில்‌ தொடங்கி 4.3 
பிஎஸ்டி பதிப்புவரை வெளி 
யிடப்பட்டது. 1993 ஆண்டுடன்‌ 
பிஎஸ்டி யூனிக்ஸின்‌ வெளியீடு 
நிறுத்தப்பட்டு விட்டது. 

BSN : பிஎஸ்‌என்‌ : வணிக சந்தா 
தாரர்‌ பிணையம்‌ என்று பொருள்‌ 
படும்‌ Business Subscriber 


Network என்பதன்‌ குறும்பெயர்‌. 


b-spline பி-ஸ்ப்ளைன்‌ 
கணினி வரைகலையின்‌ தொடர்ச்‌ 
சியை உறுதி செய்யும்‌ கணித 
வாய்பாட்டைப்‌ பயன்படுத்தி 
உருவாக்கப்படும்‌ வளைவு. 


மீ : .பிடீ : ஒர்‌ இணைய தள 
முகவரியின்‌ இறுதியில்‌, 
பூட்டான்‌ நாட்டைச்‌ சார்ந்த தளம்‌ 
என்பதைக்‌ குறிக்க இணைக்கப்‌ 
படும்‌ பெருங்களப்‌ பிரிவுப்‌ 
பெயர்‌, 

BTAM : பிடாம்‌ : அடிப்படை 
தொலைத்‌ தொடர்பு அணுகுமுறை 
என்று பொருள்படும்‌ Basic 
Telecommunication Access Method 
என்பதன்‌ குறும்பெயர்‌. தொலை 
தூர சாதனங்களுடன்‌ படித்து 
எழுதி தொடர்பு கொள்ள அனு 
மதிக்கும்‌ ஒரு அணுகு முறை. 
B-tree : பி.மரம்‌ : சமனாக்கிய 
மரம்‌ என்று பொருள்படும்‌ 
Balanced Tree என்பதன்‌ குறும்‌ 
பெயர்‌. தரவுக்‌ கட்டமைப்பு 


Btrieve 


களில்‌ 
இடத்‌ 
பெய்யும்‌ ஒரு வழி. இதன்‌ மூலம்‌ 
எந்த ஒரு குறிப்பிட்ட பதிவை 
யும்‌ உடனடியாகத்‌ தேடி கண்டறி 
மடியும்‌. 


இருக்கும்‌ 
ஏற்பாடு 


தரவு 
தந்தைக்‌ காட்ட. 


Btrieve : பிட்ரீவ : ந ராவல்‌ (Novell) 
நிறுவனத்தின்‌ நரவு தள 
மேலாண்மை முறைமை 


BTW பிடீடபிள்யூ : இந்த 
வழியே என்று பொருள்‌ படும்‌ ஐ 
உ Way என்பதன்‌ தலைப்‌ 


பெழுத்துச்‌ சுருக்கம்‌. இணையத்‌ 


நில்‌ மின்‌ அஞ்சல்‌ மற்றும்‌ 
செய்திக்குழுக்‌ 
தியை? சம்்டும்‌ 
தொடராக இது அடிக்கடி பயன்‌ 


படுத்தப்படுகிறது. 


கட்டுரைகளில்‌ 
சொல்‌ 


bubble : 
குமிழ்‌ 

படத்தில்‌ ஒரு 
குறியீடு அல்லது 
கு யம்‌ ழ்‌ நினை 
வகத்தில்‌ துண்மி. 


குமிழ்‌ 


வரை 


bubbie chart 

ம்க்‌ து 
குமிழ நிரல படம : 
து கிழ்‌ போன்ற 
ியீடுகை 


குற 

அதிகம்‌ பயன்‌ 
படுத்தி தரவுப்‌ 
பாய்வு நிரல்‌ 


படங்களை உரு 
வாக்குதல்‌. 


186 


bubble jet printer 


bubble jet : குமிழ்‌ ஜெட்‌ 


கேனனின்‌ இங்க்‌ ஜெட்‌ அச்சுப்‌ 


பொறி தொழில்‌ நுட்பம்‌. லேசர்‌ 
அச்சுப்‌ பொறியினைவிட 


மலிவானது. 


bubble jet printer : குமிழி பீச்சு 
அச்சுப்பொறி : தொடா அச்சு 
முறை சார்ந்த அச்சுப்‌ பொறி. 
மைப்ச்சு அச்சுப்பொறியில்‌ 
ந்துள்ளது 
ரர இதிலும்‌ பயன்படுத்‌ 
ப்படுகிறது. தாளின்மீது ஊசித்‌ 


அமை போன்ற 


நை வழியே ம்‌ பீசசப்பட்‌டு 


ளு த்துகள்‌ 
என்றன. மையைத்‌ 


அச்சிடப்படு 
தயாரிக்க 
சூடாக்கும்‌ 


கொண்டுள்ளது. 


தனிச்‌ சிறப்பான 


கம்ரிகளைக்‌ 


குமிழ்‌ பீச்சு அச்சுப்‌ பொறி 


bubble memory 


ச பி வி்‌ 
ஆனால்‌ மைபீச்சு அச்சுப்பொறி 
யில்‌ பீஸோ 
பயன்படுத்தப்படுகின்றன. 


மின்படிகங்கள்‌ 


bubble memory : குமிழ்‌ நினை 
வகம்‌ : காந்தப்‌ புள்ளிகளாக தக 
வலை சேமித்து வைக்கும்முறை. 
ஒரு மெல்லிய, மின்கடத்தாப்‌ 
பொருளால்‌ ஆன படலத்தின்‌ 
(ரா) மீது குமிழ்கள்‌ நிற்கின்றன. 
அழியாத இருப்பகத்‌ திறனை 
இது அளிக்கிறது. 

bubble sort : 
படுத்தல்‌ : ஒரு 
வரிசைப்‌ படுத்தப்‌ பயன்படும்‌ 
தருக்கமுறை. ஒரு பட்டியலில்‌ 
அடுத்தடுத்துள்ள இரண்டு 
உறுப்புகளை எடுத்துக்‌ கொண்டு 
அவை சரியான வரிசையமைப்‌ 
பில்‌ இல்லாவிடில்‌ அவற்றை 
இடமாற்றம்‌ செய்யும்‌ முறை. 
இந்த முறையில்‌ ஈ உறுப்புகள்‌ 
உள்ள பட்டியலில்‌ ஒர்‌ உறுப்பு ஈ- 


குமிழி வரிசைப்‌ 


பட்டியலை 


1 உறுப்புகளுடன்‌ ஒப்பிடப்‌ 
பட்டு மிகச்சிறிய உறுப்பு, 


பட்டியலின்‌ உச்சிக்குக்‌ கொண்டு 
வரப்படுகிறது. டச்செயல்முறை 
அடுத்தடுத்துள்ள ஒவ்வொரு 
உறுப்புக்கும்‌ மேற்‌ கொள்ளப்படு 
கிறது. அடிப்பாகத்‌ 
திலிருந்து குறைந்த 
காற்றுக்‌ குமிழ்‌ உந்தியுந்தி நீரின்‌ 
மேற்‌ பரப்புக்கு வருவதுபோல 
குறைந்த மதிப்புள்ள உறுப்பு 
பட்டியலின்‌ உச்சிக்குக்‌ கொண்டு 


5 


நீரின்‌ 
எடை 


187 


budget forcasting model 
வரப்படுவதால்‌ இப்பெயர்‌ 
ஏற்பட்டது. 
bucket வாளி கூட்டாக - 
அழைக்கப்படும்‌ பதிவேடு 
களின்‌ குழுவைச்‌ சேமித்து 


வைக்க இருப்பகத்தில்‌ இருக்கும்‌ 
குறிப்பிட்ட பகுதி. வன்பொருள்‌ 
தொடர்பானதாக இருக்கலாம்‌ 
அல்லது “தற்சார்பு முகவரி 
யாக்கம்‌' (॥௮ஏ) மூலம்‌ முடிவு 
செய்யக்கூடியதாக இருக்கலாம்‌. 


bucket sort : கலன்‌ வரிசை 
யாக்கம்‌. 

buddy system மொட்டு 
அமைப்பு : நினைவகத்தை நீர்‌ 
வகிக்கும்முறை. இதன்‌ அளவு 
கள்‌ 2-ன்‌ மடங்காக இருக்கும்‌. 


budget forcasting mode! : நிதி 
நிலை முன்மதிப்பீட்டு மாதிரி 
யம்‌ தரமான கணக்கட்டுச்‌ 
செயல்பாடுகளைப்‌ பயன்படுத்தி 
தனித்தனி துறையிலிருந்து 
அளிக்கக்கூடிய  நிதிநிலைத்‌ 
தகவல்களைத்‌ தொகுப்பதற்குப்‌ 
பயன்படக்‌ கூடிய மாநிரியம்‌. 
பணப்‌ பாய்வு, ஒரு பங்குக்கான 
வருமானம்‌ மற்றும்‌ பிற நிதித்‌ 
துறை வி௫தாச்சாரங்களை முன்‌ 
னறிவிப்புச்‌ செய்யும்‌ திறன்களை 
யும்‌ இதில்‌ உள்ளடக்கலாம்‌. 
இதன்‌ விளைவாக நிதிதிலைக்கு 
ஏற்றவாறு, விரிதாள்‌ பணித்‌ 
தொகுப்புகளில்‌ இத்தகைய 


budgeting 

மாதிரியங்கள்‌ பொதுவாக 
சர்க்கப்படும்‌. 

budgeting வரவு செலவுத்‌ 
திட்டமிடல்‌. 

ஸபரீfீசா : இடையகம்‌; இடை 


4. 


நிலை நினைவகம்‌ : பல்வேறு 
பட்ட இயக்க வேகத்தினைச்‌ சரி 
செய்யவோ அல்லது சம நிலைப்‌ 
படுத்தவோ பயன்படுகின்ற 
தற்காலிக இருப்பிடப்‌ பகுதி. 
மெதுவாக உள்ளீடு செய்கின்ற 
சாதனமான விசைப்‌ பலகை 
யுடன்‌ அதிவேகமாக இயங்கு 
இன்ற கணினியின்‌ செயலகத்‌ 
இணைப்பதற்குப்‌ 
பயன்படுத்தலாம்‌. 


நுடனும்‌ 


buffer amplifier : இடையகப்‌ 


பெருக்கி. 


buffer card punch : இடையகத்‌ 
துளை அட்டை. 


buffered computer : இடைத்‌ 
தடுப்புக்‌ கணினி : ஒரே நேரத்‌ 
இல்‌ உள்ளீடு / வெளியீடு மற்‌ 
றும்‌ செயலாக்க நடைமுறைகள்‌ 
அளிக்கின்ற கணினி. 


buffer fிபsh : இடையகம்‌ வழித்‌ 
தல்‌ இடைநிலை 
திலிருந்து வட்டுக்குத்‌ தரவுவை 
மாற்றுதல்‌. 


: நினைவகத்‌ 


பாரா : இடைச்சேமிப்பு 
தகவல்‌ தொடர்பு பாதையில்‌ 


தரவுகளை அனுப்புவதைத 


188 buffer storage 


தாமதப்படுத்துவ தோ அல்லது 
சேமித்து 


a வமல்‌ 
வைப்பதோ செய்யப படிவது. 


தற்காலிகமாக 


பரிச ஈர : இடை நினை 
வகம்‌; இடைநிலை நினைவகம்‌ : 
உள்ளீடு அல்லது வெளியீட்டை 
வைத்துக்‌ கொள்ளப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ தற்காலிக நினை 
வகம்‌. இதனால்‌ மையம்‌ செய 
லகம்‌ வேறு பணிகளில்‌ ஈடுபட 
முடிகிறது. 

buffer pool இடையகக்‌ 
குவிப்பு : கூடுதல்‌ இருப்பிடஙு 
களுக்காக நினைவகத்தில்‌ 
ஒதுக்கப்பட்ட பகுதி. 

buffer storage : இடைநிலைச்‌ 
சேமிப்பு; இடைநிலை தகவல்‌ 
தேக்கம்‌ : !. 
தரவுத்‌ தொருஇயை, இயக்க 
முறைமையே, ஒர்‌ நிரலாக்கத்‌ 


ஒரு சதறிப்பிட்‌। 
ஒரு ௫0 ல்‌ 


தொடரோ பயன்படுத்திக்‌ 
கொள்ளத்‌ தயாராகும்‌ நேரம்‌ 
வரை, கணினி நினைவகத்தின்‌ 
ஒரு பகுதியில்‌ தற்காலிகமாகச்‌ 
சேமித்து வைக்கும்‌ முறை. 2. 
ஒரே வேகத்தில்‌ செயல்படாத 
இரண்டு சாதனங்களுக்கிடையே 
தகவல்‌ பரிமாற்றம்‌ நடைபெறும்‌ 
போது, தகவல்‌ எடுத்தாளப்படும்‌ 
வரை சிறிதுநேரம்‌ தற்காலிக 
மாகத்‌ தேக்கிவைக்கும்‌ இடம்‌. 
விசைப்‌ பலகையிலிருந்து வரும்‌ 


தகவலை செயலி படிக்கும்‌ 
போது,  அச்சுப்பொறிக்குத்‌ 


bug 


தகவல்‌ அனுப்பப்‌ படும்போது, 
வட்டிலிருந்து தகவலைப்‌ 
படிக்கும்போது, வட்டில்‌ தகவல்‌ 
எழுதப்படும்‌ போது மற்றும்‌ 
இதுபோன்று வேக வேறு 
பாடுள்ள| இரு சாதனங்களுக்‌ 
கிடையே தகவல்‌ பரிமாற்றத்‌ 
துக்கு இடைநிலை தகவல்‌ 
தேக்கம்‌ அவசியமாகும்‌. 


bug : பிழை; தவறு : ஒரு கணினி 
யின்‌ நிரலிலோ அல்லது அதன்‌ 
அமைப்பிலோ, அதன்‌ வன்‌ 
பொருள்‌ பகுதியிலோ ஏற்படும்‌ 
ஒரு தவறு. 0௨௦00 என்றால்‌ 
பிழைகளை நீக்கி கோளாறு 
களை சரி செய்வதாகும்‌. 

buggy : முற்றப்‌ பிழையான; 
முழுக்கப்‌ பிழையான : பிழைகள்‌ 
மலிந்த மென்‌ பொருளைக்‌ 
குறிக்கப்‌ பயன்படும்‌ சொல்‌. 


building block principle 


உறுப்புத்‌ தொகுதிக்‌ கோட்பாடு. 
௰யி(-1॥ : உள்ளிணைக்கப்பட்ட. 
built-in check : உள்ளிணைந்த 
சரிபார்ப்பு. 

built-in font : உள்ளிணைந்த 
எழுத்துரு. 

built-in function உள்ளி 
ணைந்த செயற்பாடு. 

built-in groups : உள்ளிணைந்த 


குழுக்கள்‌; உளளிணைந்த உரி 
மைத்‌ தொகுதிகள்‌ : விண்டோஸ்‌ 


bulk eraser 


என்டீ வழங்கன்‌, விண்டோஸ்‌ 
என்டீ உயர்‌ நிலை வழங்கள்‌ 
அமைப்பில்‌ உள்ளிருப்பாய்‌ 
உள்ள உரிமைத்‌ தொகுதிகள்‌. 
பிணைய அமைப்பில்‌ ஒவ்‌ 
வொரு பயனாளருக்கும்‌ குறிப்‌ 
பிட்ட பணிகளைச்‌ செய்வதற்‌ 
அனுமதியும்‌ உரிமை 
களுமே வழங்கப்படுகின்றன. 


கான 


அத்தகைய உரிமைகளுள்‌ குறிப்‌ 
பிட்ட சிலவற்றை ஒரு தொகுதி 
யாக வைத்துக்கொள்வதால்‌, ஒரு 
பயனாளருக்கு அத்தொகுதி 
உரிமையை வழங்குவது எளிமை 
யாக இருக்கும்‌. குறிப்பிட்ட. 
பொதுவான உரிமைகள்‌ பெற்ற 
பயனாளர்‌ குழுக்களை உரு 
வாக்குவதும்‌ எளிதானது. 


built-in pointing device: உள்ளி 
ணைந்த சுட்டுச்‌ சாதனம்‌. 

bulk eraser : முழுக்க நீக்கல்‌; 
முற்றத்‌ துடைத்தல்‌; ஒட்டு 
மொத்தமாய்‌ அழித்தல்‌ : நெகிழ்‌ 
வட்டு, நாடா போன்ற சேமிப்பு 
ஊட.கங்களிலுள்ள தகவல்‌ 
அனைத்தையும்‌ ஓட்டு மொத்த 
மாய்‌ அழிக்கப்‌ பயன்படும்‌ 
செயல்‌ முறை அல்லது ஒரு 
சாதனம்‌. வட்டு, நாடா ஆகிய 
வற்றில்‌ மின்‌ காந்த முறையில்‌ 
தகவல்‌ பதியப்படுகிறது. 
எனவே, சக்தி வாய்ந்த மின்‌ 
காந்தப்‌ புலத்தை உருவாக்கு 
வதன்‌ மூலம்‌ மின்காந்த ஊடகத்‌ 


த்ய ப ப பப ப பப பபப! 


bulk storage 


திலுள்ள இரும்புத்‌ துகள்களைச்‌ 
சிதைத்து தகவல்‌ அனைத்தையும்‌ 
துடைத்திட முடியும்‌. 

bulk storage : மொத்த சேமிப்‌ 
பகம்‌; மொத்த இருப்பகம்‌ : அதிக 
அளவில்‌ தகவல்களைச்‌ சேமிப்‌ 
பது. பொதுவாக, நீண்டகால 
"தேவைக்காக இவ்வாறு 
செய்யப்படும்‌. 


bullet : பொட்டு : ஒரு பட்டி 
யலில்‌ உள்ள வகைபாடுகளைத 


தொடங்கப்‌ பயன்படுத்தப்‌ 


படும்‌ பொட்டுப்‌ போனற 
அடையாளம்‌. 
bulletin board : அறிக்கைப்‌ 


பலகை; தகவல்‌ பலகை : கணினி 
யைப்‌ பயன்படுத்துபவர்கள்‌ 
செய்திகளையோ அல்லது நிரல்‌ 
களையோ மற்றவர்களுக்காக 
அனுப்ப அனுமதிக்கும்‌ கணினி 
முறைமை. மின்னணு அறி 
விப்புப்‌ பலகை என்றும்‌ 
அழைக்கப்படுவதுண்டு. 


bulletin board service 

அறிக்கைப்‌ பலகை சேவை : ஒரு 
வணிக தகவல்‌ தொடர்பு கட்‌ 
டமைப்பு. இதில்‌ சந்தாதாரர்கள்‌ 
செய்திகளை 
மென்பொருள்‌ ஆலோசனை 
பெறலாம்‌; நிரல்களை எற்றிப்‌ 
இன்னும்‌ 
வற்றைச்‌ செய்யலாம்‌. 885 என்று 
சுருக்கி அழைக்கப்படுகிறது. 


அனுப்பலாம்‌; 


பெறலாம்‌; பல 


bundled software 


Bulletin Board System என்றும்‌ 
சொல்லப்படுகிறது. 


bullet-in font : உள்ளமைந்த 
எழுத்துரு: அச்சுப்பொறியின்‌ 
ரோமில்‌ (ROK) நிரந்தரமாகக்‌ குறி 
யீடு இடப்பட்ட எழுத்துருக்கள்‌. 
bullet proof : பிழைதடுப்புத்‌ 
திறன்‌ : வேறொரு கணினியின்‌ 
வன்பொருள்‌ குறைபாடுகளால்‌ 
இயங்கிக்‌ 
கொண்டிருக்கும்‌ ஒரு கணினிச்‌ 
செயல்பாட்டுக்கு இடையூறு 
ஏற்படா வண்ணம்‌ தடுத்துக்‌ 
காக்கும்‌ திறன்‌. 


நல்லபடியாக 


bullets and numbering 
பொட்டும்‌ எண்ணிடலும்‌. 

பாற அறா : பம்ப்‌ மேப்பிங்‌ ; 
கணினி ஒரு 
தொழில்‌ நுட்பம்‌. 


வரைகலையில்‌ 


யாக : கட்டு ; உள்ளிணைந்த : 
மென்பொருள்‌ துணைப்‌ பொருள்‌ 


சேவைகளை ஒரு 


கள்‌ மற்றும்‌ 
கணினி விலையின்‌ பகுதியாகச்‌ 
சேர்ப்பது, 

உள்ளிணைக்கப்‌ 
கணினி பொருட்கள்‌ 
மற்றும்‌ சேவைகள்‌ முழுவதை 
யும்‌ ஒரே விலைக்கு சேர்த்துத்‌ 
தருவதைக்‌ குறிப்பது. 
bundled software உள்‌ 
ளிணைந்த மென்பொருள்‌ 
கணினி அமைப்பின்‌ மொத்த 


bundled 
பட்ட 


bundled / unbundled 


Burroughs, William Seward 


விலையில்‌ ஒரு பகுதியாகச்‌ 
சேர்க்கப்பட்ட மென்பொருள்‌. 

bundled / unbundled 
ளிணைந்த /பிரிக்கப்பட்ட : ஒரு 


விலைக்கு அளிக்கப்படும்‌ வன்‌ 


உள்‌ 


பொருள்‌ / மென்பொருளின்‌ 
மொத்தப்‌ பொதிவுக்‌ தொகுதிகள்‌ 
பிரிக்கப்பட்ட அமைப்புகளில்‌ 
ஓவ்வொரு பொருளுக்கும்‌ தனித்‌ 
தனி விலை உண்டு. 


யாப : உள்ளிணைத்தல்‌; 
உடன்சேர்த்தல்‌ கணினி 
அமைப்பின்‌ விலையிலேயே 
மென்பொருள்‌, 


பயிற்சி மற்றும்‌ பிற பொருள்‌ 


பராமரிப்பு, 
கள்‌ அல்லது சேவைகளைச்‌ 
சேர்த்தல்‌. 

bபாnறy 5010 : காப்பு உடை : சிப்பு 
தயாரிக்கும்‌ இடங்களில்‌ மனித 
நுண்ணுயிரிகள்‌ தொற்றாமல்‌ 
தடுக்க தூய்மையான அறையில்‌ 
பாதுகாப்பு ஆடை அணிதல்‌. 
bureau 


செயலாக்கச்‌ 
வேறொரு 


: அலுவலகம்‌ : தகவல்‌ 
சேவைகளை 
நிறு வனத்திற்கு 
அளிக்கும்‌ நிறுவனம்‌. 
மார : எரித்தல்‌ : 1. மிக அதிக 
மின்சக்தி அல்லது வெப்பத்‌ 
திற்கு உள்ளாக்கி மின்சுற்றை 
அழித்தல்‌. 2. குறுவெட்டில்‌ 
எழுதுவதையும்‌ குறிக்கிறது. 
மயா : உள்ளெரித்தல்‌ : உயர்த்‌ 
தப்பட்ட வெப்பநிலையில்‌ 


அடுப்பில்‌ 
இயக்குவதன்மூலம்‌ மின்சுற்றுகள்‌ 
மற்றும்‌ பாகங்களைச்‌ சோதனை 
செய்யும்முறை. கணினி பாகங்‌ 
களை தொடர்ச்சியாக ஒரு வாரத்‌ 
திற்கு 50 டிகிரி செல்ஷியஸ்‌ 
வெப்பநிலையில்‌ இயக்குவது 
சோதனை, 


மின்சுற்றுகளை 


ஒரு சராசரியான 
இதன்மூலம்‌ பலவீனமான மின்‌ 
சுற்றுகள்‌ எரிந்து போய்‌ சோதனை 
களைத்‌ தாங்கும்‌ பாகங்கள்‌ 
மட்டும்‌ மிஞ்சும்‌. 

யாற : எரித்தல்‌ : படிக்க 
மட்டுமான நினைவகத்தில்‌ 
(ROM) நிரல்களைப்‌ பதித்தல்‌. குறு 
வட்டில்‌ எழுதுவதையும்‌ குறிக்கும்‌. 


Burroughs adding machine 
பரோவின்‌ கூட்டல்‌ எந்திரம்‌ 
1881இல்‌ வில்லியம்‌ பரோஸ்‌ 
என்பவரால்‌ கண்டுபிடிக்கப்‌ 
பட்ட முதல்‌ வணிகமுறை 
யிலான கூட்டும்‌, பட்டியலிடும்‌ 
எந்திரம்‌. வகைப்‌ பலகை 
மற்றும்‌ அதன்‌ தொழில்‌ நுட்பம்‌ 
இன்னும்‌ கைகளால்‌ இயங்கும்‌ 
தில எந்திரங்களில்‌ அப்படியே 
மாறாமல்‌ உள்ளது. 


Burroughs Corporation 
பரோஸ்‌ நிறுவனம்‌ : கணினிக்‌ 
கருவிகளை அதிக அளவில்‌ 


உற்பத்தி செய்யும்‌ நிறுவனம்‌. 


Burroughs, William Seward 
(1857-1898): பரோஸ்‌ வில்லியம்‌ 


burst 


சீவார்ட்‌ (1857-1898) : முதல்‌ 
வணிக முறையிலான கூட்டல்‌ 
எந்திரத்தைக்‌ கண்டுபிடித்தவர்‌. 
இன்றைய பரோஸ்‌ கார்ப்ப 
ஷன்‌ அந்க எர்ரெக்இலிரு்‌, 
ரேஷன்‌ அந்த எந்திரத்திலிருந்து 
தான்‌ துவங்கியது. 


வபாத்‌ : வெடிப்பு : 1. கணினி 
செயல்பாடுகளில்‌, தொடர்ச்‌ 
ஏியான காகிதத்தில்‌ இருந்து 


தனித்‌ தாள்களைப்‌ பிரித்தல்‌. 2. 
தரவு அனுப்புதலில்‌ ஓரே 
அலகாகக்‌ கணக்கிடப்படும்‌ 
சமிக்கைகளின்‌ தொகுப்பு. 


பாகர : வெடிப்பி : 
கங்கள்‌ உள்ள கணினி அச்சு வெளி 


பல பக்‌ 


யீட்டினைப்‌ பிரிக்கும்‌ ஒரு எந்திர 
சாதனம்‌. நகல்களைப்‌ பிரித்து 
கார்பன்‌ தாள்களை எடுக்கிறது. 


ஸபா 605 : வெடித்த பிழை 
கள்‌ : தகவல்‌ தொடர்புகளில்‌ மிக 
நெருக்கத்தில்‌ (வெடிப்பில்‌) 
எற்படும்‌ தொடர்‌ பிழைகள்‌, 
நடை முறையில்‌ பெரும்பாலான 
பிழைகள்‌ நெருக்கத்தில்‌ (வெடிப்‌ 
பில்‌)தான்‌ ஏற்படுகின்றன. 
பாகர : வெடித்தல்‌ : தொடர்ச்‌ 
சியான படிவ காகிதத்தைக்‌ தனித்‌ 
தாள்களாகப்‌ பிரிக்கும்‌ செயல்‌ 
முறை. 

ஸபா! ௦06 : வெடிப்பு முறை : 
தடை செய்யு யாத முறையில்‌ 
தரவுகளைப்‌ படிக்கும்‌ அல்லது 
எழுதும்‌ முறை. 


burst speed 


burst mode transfer : வெடிப்பு 
பாங்கு மாற்றம்‌ : குறுவட்டு (- 
Romா)ிவிலிருந்து தகவல்‌ பரி 
மாற்றம்‌. சராசரி தகவல்‌ பரிமாற்றம்‌ 
வீதமான 150 கிலோ பைட்‌/ 
நொடி / (முறை 1) அல்லது 171 
பைட்டுகள்‌/ நொடி 
(முறை 2] ஆகியவற்றைவிட பல 
ஸ்கஸ்ஸி 


கிலோ 


மடங்கு பெரியது. 
(508) தொகுநியைவிட அதிக 
வேகத்தை இது எடுக்க முடியும்‌. 


௦பா5( seed : வெடிப்பு வேகம்‌ : 
1. வெடிப்பு முறை தரவுப்‌ பரி 
மாற்றத்தில்‌, ஒரு சாதனம்‌ இடை 
யூறின்றி தரவுவை அனுப்பக்‌ 
கூடிய உச்ச அளவு வேகம்‌. பல்‌ 
வேறு தகவல்‌ தொடர்புச்‌ 
சாதனங்கள்‌ வெடிப்பு முறையில்‌ 
தகவலை அனுப்ப வல்லவை. 
வெடிப்பு முறையில்‌ தகவல்‌ 
பொட்டலங்களை அனுப்பும்‌ 
போது அதன்‌ தகவல்‌ பரிமாற்ற 
வேகம்‌ அதிகரிக்கப்படுறைது. 2. 
அடுத்த 
வரிக்கு வராமல்‌ ஒரே வழியில்‌ 
ஒரு வினாடி நேரத்தில்‌ அச்சடிக்‌ 
கும்‌ எழுத்துகளின்‌ எண்ணிக்கை. 
தாளைத்‌ தள்ளும்‌ நேரம்‌, 
அச்சுமுனை அடுத்தவரிக்கு. வர 
எடுத்துக்‌ கொள்ளும்‌ நேரம்‌ 
இவற்றைக்‌ கணக்கில்‌ எடுத்துக்‌ 
கொள்ளாமல்‌ கணக்டைப்படும்‌ 
இது. அச்சுப்பொறி 


உற்பத்தியாளர்கள்‌ கூறிக்‌ 


ஓர்‌ அச்சுப்பொறி 


வேகம்‌ 


bursty 


193 


bus extender 


கொள்ளும்‌ அச்சிடும்‌ வேகம்‌ 
உண்மையில்‌ அதன்‌ வெடிப்பு 


வேகத்தைத்தான்‌. ஆனால்‌, 
உண்மையில்‌ அச்சுப்‌ பொறியின்‌ 
செயல்திறன்‌ ஒரு பக்கம்‌ 


முழுமையும்‌ அடிக்க எடுத்துக்‌ 
கொள்ளும்‌ மொத்த நேரத்தைக்‌ 
கொண்டே கணக்கிடப்படும்‌. 

burst : வெடிப்பி; வெடிப்பு 
முறை : தகவல்‌ பரிமாற்றத்தில்‌ 
தொடர்ச்சியாகத்‌ தரவை 
அனுப்புவதற்குப்‌ பதில்‌ 
வெடிப்பு முறையில்‌ துண்டு 
துண்டாக அனுப்பும்‌ முறை. 


5 : மின்‌ பாட்டை : தகவல்‌ 
மற்றும்‌ மின்‌ சமிக்கைகளை 
அனுப்புவதற்கான பாதை 
அல்லது வழித்தடம்‌. 

bus architecture மின்‌ 


பாட்டைக்‌ கட்டுமானம்‌. 


ட்ப brie : மின்‌ பாட்டைப்‌ 
பாலம்‌ : இரண்டு மின்‌ பாட்டைப்‌ 
தொகுதிகளை ஒன்றாக 


இணைக்கும்‌ சாதனம்‌. 


bus card மின்‌ பாட்டை 
அட்டை : விரிவாக்க அட்டை. 
இது கணினியின்‌ விரிவாக்க மின்‌ 
பாட்டையில்‌ பொருத்தப்படுவது. 


bus common பொது மின்‌ 
பாட்டை : வன்பொருள்‌ சாதனங்‌ 
களுக்கோ கணினியின்‌ உள்‌ 
பாகங்களுக்கோ அல்லது தகவல்‌ 


தொடர்பு கட்டமைப்பில்‌ இரு 


நிலைகளுக்கிடையிலோ செயல்‌ 
படும்‌ வழித்தடம்‌. ஒரு கணினி 
யில்‌ மின்பாட்டைத்‌ தொகுதி 
அமைப்பு பயன்படுமானால்‌, 
அதன்‌ செயலகங்கள்‌, நினை 
வகம்‌, வெளிப்புற அலகுகள்‌ 
ஆகிய அனைத்தும்‌ மின்பாட்டை 
ஒன்றோடொன்று இணைக்கப்‌ 
படுகின்றன. மின்‌ இணைப்புத்‌ 
தொகுதியில்‌ இரண்டு வழித்‌ 


தடங்கள்‌ உள்ளன, ஒன்று தகவல்‌ 


| இருக்கும்‌ இடத்தைக்‌ கண்டறி 


யவும்‌, மற்றொன்று தகவலை 
மாற்றவும்‌ செய்றெது. கட்ட 
மைப்பில்‌ உள்ளஅனைத்து உறுப்பு 
களும்‌ மின்பாட்டை இணைக்‌ 
கப்படும்‌. 


bus enumerator மின்‌ 
பாட்டைக்‌ கணக்கெடுப்பி : ஒரு 
குறிப்பிட்ட மின்பாட்டையில்‌ 
இணைக்கப்பட்டுள்ள அனைத்து 
சாதனங்களையும்‌ கண்டறிந்து 
ஒவ்வொன்றுக்கும்‌ தனித்த 
அடையாளக்‌ குறியீடு அளிக்க 
வல்ல ஒரு சாதன இயக்கி (vice 
எர்£ா) ஆணைத்‌ தொகுப்பு. ஒரு 
கணினியை இயக்கியவுடன்‌, 
கணினியில்‌ பொருத்தப்பட்டுள்ள 
அனைத்து சாதனங்களின்‌ தகவல்‌ 
களையும்‌ நினைவகத்தில்‌ ஏற்றும்‌ 
பணியை இக்கணக்கெடுப்பியே 
கவனித்துக்‌ கொள்றெது. 

: மின்‌ பாட்டை 
சோதனைக்காக 


bus extender 
விரிவாக்கம்‌ : 


bush button 


சுற்றிலும்‌ உள்ள அட்டைகளுக்கு 
வெளியே ஒரு அச்சிட்ட மின்‌ 
சுற்று அட்டையைத்‌ தள்ளும்‌ 
அட்டை. அது முதலில்‌ ஒரு 
விரிவாக்க இடத்தில்‌ பொருத்தி 
பின்னர்‌ மின்பாட்டை விரிவாக்கி 
யில்‌ சேர்க்கிறது. இதில்‌ பல 
விரிவாக்க இடங்கள்‌ மட்டும்‌ 
இருக்கலாம்‌ அல்லது அவற்றில்‌ 
மின்சக்தி அளிக்கும்‌ வசதியும்‌ 
இருக்கலாம்‌. 

bush button : அழுத்து பொத்தான்‌. 


bush, vannevar (1890-1974) : 
புஷ்‌, வானனேவர்‌ : மின்‌ தடங்‌ 
களினால்‌ ஏற்படும்‌ கணித சமன்‌ 
பாட்டு வேறுபாடுகளைத்‌ 
தீர்க்கும்‌ முயற்சியில்‌ ஈடுபட்ட 
போது, 1930ஆம்‌ ஆண்டு பல்‌ 
வேறு சிக்கல்களைத்‌ தீர்க்கக்‌ 
கூடிய முதல்‌ தானியங்கிக்‌ கணி 
னியை உருவாக்கினார்‌. மாறு 
பாட்டு பகுப்பாய்வி (Differential 
Analyzer) என்று அழைக்கப்பட்ட 
கணினி, இன்றைய ஒப்புமை 
கணினிகளுக்கெல்லாம்‌ முன்‌ 
னோடியானது. 100 டன்‌ எடை 
யுள்ள இக்கணினியில்‌ பல்லா 
யிரக்கணக்கான  வெற்றிடக்‌ 
குழல்கள்‌ பயன்பட்டன. 


business applications 

வணிகப்‌ பயன்பாடுகள்‌ : சம்‌ 
பளப்பட்டி, வரவேண்டிய, 
கொடுக்க வேண்டிய பணம்‌ 


பற்றிய கணக்குகள்‌, இருப்பு 


Business Equipment 


கணக்கெடுத்தல்‌ போன்ற அன்‌ 
றாட கணக்கீட்டு நடைமுறை 
களுக்குப்‌ பயன்படும்‌ கணினிப்‌ 
பணித்‌ தொகுப்புகள்‌ அறிவியல்‌ 
பயன்பாடுகளுக்கு மாறானது. 
business computer : வணிகக 
கணினி: வணிகப்‌ பயன்பாடு 
கஞக்கு மட்டுமே பயன்படுத்தப்‌ 
படும்‌ கணினி. 

business data processing 
வணிகத்‌ தரவு செயலாக்கம்‌ : 
சம்பளப்பட்டி, பட்டியலிடல்‌, 
கணக்கெடுத்தல்‌ போன்ற வணிக 
நோக்கங்களுக்காக நடை பெறும்‌ 
தரவு செயலாக்கம்‌. 

Business Equipment Manu- 
facturers Association (BEMA)} : 
பீமா : வணிகக்‌ கருவி தயாரிப்‌ 
பாளர்கள்‌ சங்கம்‌ என்று பொருள்‌ 
படும்‌ Business Equipment 
Manufacturers Association 
என்பதன்‌ குறும்பெயர்‌. கணினி 
கருவிகள்‌ மற்றும்‌ அலுவலக 
எந்திரங்களை உற்பத்தி செய்யும்‌ 
நீறுவனங்களைக்‌ கொண்ட 
சங்கம்‌. பயன்பாட்டாளர்களது 
பிரச்சினைகளைத்‌ தீர்க்கவும்‌, 
பொது நலனுக்காக தகவலைப்‌ 
பயன்படுத்தவும்‌, கணினி 
மற்றும்‌ தகவல்‌ செயலாக்கக்‌ 
கருவிகளுக்கான தர நிர்ணயங்‌ 
களை உருவாக்கவும்‌ வழி 
காட்டுவதே இதன்‌ நோக்கங்கள்‌. 
ஒரு வாராந்தர செய்தி மடலும்‌, 


business graphics 


ஒரு ஆண்டு அறிக்கையும்‌, 
வெளியிடுனெறது. 
business graphics : வணிக 


வரை கலை : 1. வட்ட (Pie) 
வரைபடங்கள்‌, நீள்கட்ட வரை 
படங்கள்‌, பிரிவு படங்கள்‌, 


மற்றும்‌ பிற புலனாகும்‌ முறை 
களில்‌ வணிகச்‌ செயல்பாடுகள்‌ 
மற்றும்‌ திட்டங்களின்‌ விற்‌ 
பனைக்கும்‌ விலைக்கும்‌ உள்ள 
வேறுபாடு. துறை வாரி 
விற்பனை, உற்பத்திப்‌ பொருள்‌ 
செயல்பாட்டின்‌ ஒப்பீடு, இருப்பு 
விலைகள்‌ போன்ற துறைகளில்‌ 
அளித்தல்‌. 2. தரவுகள்‌ பார்த்துத்‌ 
தெரிந்து கொள்ளும்‌ வண்ணம்‌ 
காட்டக்கூடிய பயன்பாட்டுத்‌ 
தொகுப்புகளை உருவாக்குதல்‌. 


business information proces- 


sing வணிக தகவல்‌ செய 
லாக்கம்‌ : வணிகச்‌ சூழ்‌ நிலை 
மில்‌ தகவல்‌ செயலாக்கம்‌ 


மற்றும்‌ பரிமாற்றத்தை விளக்கும்‌ 
ஒரு பொதுச்‌ சொல்‌. விலைப்‌ 
பட்டியல்‌ தயாரித்தல்‌ அல்லது 
விமானப்‌ பயண முன்‌ பதிவு 
கள்‌, காசோலை நீக்கம்‌, சம்பளப்‌ 
பட்டி வெளியீடு போன்றவை 
எடுத்துக்‌ காட்டுகள்‌. 

business machines : வணிக 
எந்திரங்கள்‌ : வணிகச்‌ செயல்‌ 
பாடுகளுடன்‌ தொடர்புள்ள 
கணினிகள்‌, சொல்‌ செயலாக்க 


எந்திரங்கள்‌, முனையங்கள்‌ 


195 business systems planning 


மற்றும்‌ பிற மின்னணு, எந்திரக்‌ 
கருவிகள்‌. 


business mini computer 


வணிகச்‌ சிறு கணினி. 


business - oriented program- 
ming language : வணிகம்‌ சார்ந்த 
நிரலாக்க மொழி : வணிகப்‌ 
பயன்பாடுகளில்‌ அதிக தரவுக்‌ 
கோப்புகளைக்‌ கையாளக்‌ கூடிய 
தாக உருவாக்கப்பட்ட மொழி. 
(எ.டு. : கோபால்‌ COBOL) 


business programming 
வணிக நிரலாக்கம்‌ : கணினி 
தீர்வுக்காக வணிகப்‌ பிரச்சினை 
களுக்குக்‌ குறியீடு இடப்படும்‌ 
கணினி நிரலாக்கும்‌ பிரிவு. 
பொதுவாக குறைந்த கணக்கீடு 
களே இடம்‌ பெற்றாலும்‌ ஏராள 
மான தரவு உள்ளீடு வெளியீடு 
களைக்‌ கொண்ட. கோப்புகளைக்‌ 
கையாளக்‌ கூடியது. 


business software : வணிக 
மென்பொருள்‌ : மின்னணு விரி 
தாள்‌, தரவுத்‌ தள மேலாண்மை 
அமைப்புகள்‌, வணிக வரைபட 
சம்பளப்‌ பட்டி நிரல்கள்‌ மற்றும்‌ 
கணக்கீட்டு நிரல்கள்‌ போன்ற 
வணிக 
வென்றே குறிப்பிட்டு ௨௫ 


வாக்கப்பட்ட பணித்தொகுப்புகள்‌. 


பயன்பாடுகளுக்காக 


business systems planning 
(BSP) : வணிகமுறைத்‌ திட்ட 
மிடல்‌. 


bus mouse 


ஒய5 ஈ௦u$e : மின்‌ பாட்டைச்‌ 
சுட்டி : வரிசைத்‌ துறையில்‌ (Po) 
பொருந்துவதற்குப்‌ பதிலாக 
விரிவாக்க அட்டையில்‌ பொருந்‌ 


தும்‌ மின்பாட்டைச்‌ சுட்டி. 
bus network பாட்டைப்‌ 


பிணையம்‌ 


மின்‌ பாட்டை 


பாட்டைப்‌ பிணையம்‌ 


அல்லது ஒரு பொது விநியோக 
வழித்தடத்தினைப்‌ பயன்படுத்தி 
அனைத்து நிலையங்கள்‌ அல்லது 
கணினிச்‌ சாதனங்கள்‌ தகவல்‌ 
தொடர்பு கொள்ளும்‌ அமைப்பு. 


bus system மின்பாட்டை 
முறைமை மின்பாட்டை 
அமைப்பு : கணினி உள்ளே தரவு 
கள்‌ போவதற்கு வகை செய்யும்‌ 
பாதைகளின்‌ கட்டமைப்பு. தரவு 
மின்‌ பாட்டை, கட்டுப்பாட்டு 
மின்பாட்டை, முகவரி மின்‌ 


Button 


பாட்டை. அயெவை கணினியில்‌ 
மின்பாட்டைகளாக 


முக்கிய 


அடையாளம்‌ காணப்படுகின்றன. 


bussy hour : மிகைவேலை 
நோம்‌. 

மின்‌ பாட்டை 
அமைப்பியல்‌ : 
மின்னணு கட்‌ 
டமைப்பு கட்டு 
மானத்தை 


bus topology 


விளக்குவது. 


button bar 
பொத்தான்‌ 


பட்டை 


Button : பொத்‌ 
தான்‌ : சுட்டி 
மினால்‌ சொடுக்‌ 
கினால்‌ நிரை 
யில்‌ ஒரு இடத்‌ 
தில்‌ ஒரு செய 
லைத்‌ துவக்‌ 
அல்லது நிறுத்தம்‌ 


கவோ 


பொத்தான்கள்‌ 


button bomb 
செய்யவோ அதிகம்‌ பயன்‌ 
படுத்தப்படுவது. 

button bomb : குண்டுப்‌ பொத்‌ 
தான்‌; பொத்தான்‌ குண்டு 
இணையத்திலுள்ள 
பக்கத்தில்‌ பல்வேறு செயல்‌ 


வலைப்‌ 


முறைகளை இயக்க பல்வேறு 
உருவங்களில்‌ பொத்தான்கள்‌ 
அமைக்கப்படுவது உண்டு. 
சுட்டியின்‌ சுட்டுக்குறியை ஒரு 
பொத்தான்மீது வைத்துச்‌ 
சொடுக்கும்போது அதற்குரிய 
பணி செயல்படுத்தப்படும்‌. 
குண்டின்‌ உருவத்தில்‌ தோற்ற 
மளிக்கும்‌ பொத்தான்‌, “பொத்‌ 
தான்‌ குண்டு' எனப்படுகிறது. 


button, help உதவிப்‌ 
பொத்தான்‌ : பயனாளர்‌ கணினித்‌ 
திரையில்‌ ஒரு பயன்பாட்டுத்‌ 
தொகுப்பினை பார்வையிட்டுக்‌ 
கொண்டிருக்கும்போது, ஏதே 
னும்‌ விளக்கம்‌ தேவைப்‌ 
பட்டால்‌ திரையில்‌ தோன்றும்‌ 
ஒரு பொத்தான்‌ அல்லது ஒரு 
சின்னத்தின்‌ மீது சுட்டுக்‌ குறியை 
வைத்துக்‌ சொடுக்கினால்‌ உதவிக்‌ 
குறிப்புகள்‌ திரையில்‌ விரியும்‌. 
வைய விரிவலைப்‌ பக்கங்கள்‌, 
பல்லூடகச்‌ சேவை நிலையங்கள்‌, 
கணினி வழியாகக்‌ கற்பித்தல்‌ 
ஆகியவற்றில்‌ பயனாளர்‌ தாமாக 
அறிந்து கொள்ளும்‌ வகையில்‌ 
இத்தகைய பொத்தான்கள்‌ /சின்‌ 
னங்கள்‌ அமைக்கப்படுகின்றன. 


byte 


ம : .பிடபிளயூ : இணையத்‌ 
நில்‌ குறிப்பிட்ட தளம்‌ போட்‌ 
ஸ்வானா நாட்டைச்‌ சேர்ந்தது 
என்பதைக்‌ குறிக்க தள முகவரி 
யில்‌ இடம்‌ பெறும்‌ பெருங்களப்‌ 
பெயர்‌. 


by fault : உள்ளிருப்பாய்‌; 
இயல்பாகவே. 
bypass : மாற்றுவழி; சுருக்கு 


வழி : ஒரு மின்சுற்றில்‌ ஒன்று 
அல்லது பல பொருள்களைச்‌ 
சுற்றிச்‌ செல்லும்‌ இணைவழி. 

bypass capacitor : மாற்றுவழி 
தாங்கி : மின்சக்தி வழங்குதலின்‌ 
போது ஏற்படும்‌ மின்சார இரைச்‌ 
சலைக்‌ குறைக்க உதவும்‌ தாங்கி, 


Byron Lady Ada Augusta 

பைரன்‌ அடா அகஸ்டா சீமாட்டி : 
லவ்லேஸ்‌ பெருமகள்‌ என்று 
அழைக்கப்படுபவர்‌. புகழ்பெற்ற 
ஆங்கிலக்‌ கவிஞர்‌ பைரன்‌ பிரபு 
வின்‌ மகளே செல்வி பைரன்‌. 
சார்லஸ்‌ பாபேஜியிடம்‌ அவர்‌ 
நெருங்கிப்‌ பணியாற்றி, அவரது 
பகுப்பு எந்திரத்திற்கு ஒரு 
விளக்க நிரலைக்‌ கொடுத்தார்‌. 
உலகின்‌ முதல்‌ நிரலர்‌ என்று 
ஏற்றுக்‌ கொள்ளப்பட்டவர்‌. அடா 
என்னும்‌ நிரல்‌ மொழி அவரது 
நினைவாக பெயரிடப்பட்டது. 


6 : பைட்‌ ; எண்மி : 1. 
கணினியில்‌ ஒரு தனி அலகாக 
செயல்படும்‌ அடுத்தடுத்துள்ள 


byte code 


198 


.bz 


இரும இலக்கங்களின்‌ தொகுதி. 
எண்மியில்‌ எட்டு இரும 
இலக்கங்கள்‌ இருக்கும்‌. 2. ஒரு 
தனி எழுத்தைக்‌ குறியீடு 
செய்யப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
இரும இலக்க தொகுதி. 3. லெ 
சமயம்‌ 8 என்றும்‌ சுருக்கமாக 
அழைக்கப்படுகிறது, 

பைட்‌ குறிமுறை. 
byte machine : பைட்‌ எந்திரம்‌; 
எண்மி இயந்திரம்‌: மாறும்‌ 
எண்மி (௫/௫) துண்மி (66) தொகுதி 
களுக்கு நேரடியாக அணுகி 
இயங்கக்கூடிய ஒரு கணினி. 


byte code : 


byte mode : பைட்‌ பாங்கு : 
மையச்‌ செயலகத்திற்கும்‌ வேறு 
வெளிப்புறச்‌ சாதனத்திற்கும்‌ 
தகவல்‌ பரிமாற்றத்தைக்‌ குறிப்‌ 
பிடுவது. இம்முறையில்‌ ஒரு 
நேரத்தில்‌ ஒரு தனி பைட்‌ 
மாற்றப்படுகிறது. 

byte order : பைட்‌ வரிசை; 
எண்மி வரிசை : ஏஐஎக்ஸ்‌ விரிவு 
எக்ஸ்‌ பலகணியில்‌ துண்மிக்கு 
வரையறை அல்லது பிக்ஸ்மேப்‌ 
தகவலுக்காக பணியாளார்‌ வரை 
யறுக்கும்‌ எட்டியல்களின்‌ வரிசை. 


பைட்‌ 
தகவல்‌ 


byte oriented protocol : 
சார்ந்த நெறிமுறை : 
தொடர்பு இதில்‌ கட்டுப்பாட்டுக்‌ 
குறியீடுகள்‌ முழுவதும்‌ பைட்டு 
களாகவே இருக்கும்‌. ஐபிஎம்‌ 
மற்றும்‌ பிற விற்பனையாளர்கள்‌ 


பயன்படுத்தும்‌ பைரிங்க்ரனஸ்‌ 


விதிமுறைகளும்‌ இதற்கு 
எடுத்துக்காட்டு. 

byte specifications பைட்‌ 
வரையறைகள்‌ : வன்பொருள்‌ 


பற்றிய வரையறைகள்‌. எண்‌ 
துண்மிகளில்‌ செய்யப்படு 
கின்றன. சான்றாக 80 மெகா 
பைட்‌ வட்டு 8 கோடி எழுத்து 
களை அடக்குகிறது. ஒரு மெகா 
பைட்‌ நினைவகம்‌ 18 இலட்சம்‌ 
எழுத்துகளை சேமிக்கிறது. 
குறைந்த துல்லிய வரைகலை 
கோப்பில்‌ 8,000 பைட்டுகள்‌ 
மட்டுமே அடங்கும்‌. ஆனால்‌, 
மேற்பட்ட பைட்டுகள்‌ ஒவ்வொரு 
படத்திற்கும்‌ ஏற்கப்படுகிறது. 
bytes per inch (BP!) : பிபீஜ : 
Byte Per Inch என்பதன்‌ குறும்‌ 
பெயர்‌. ஒரு அங்குல காந்த நாடா 
வில்‌ கொள்ளக்கூடிய பைட்டு 
களின்‌ எண்ணிக்கை. (தகவல்‌) 
அடர்த்தியைப்‌ படிவு செய்யும்‌ 
பொதுவான அளவுகோல்‌. 


byte string பைட்‌ சரம்‌ 
வருடப்பட்ட ஆவணத்திலிருந்து 
இலக்க மயமாக்கப்பட்ட 


வடிவம்‌. 

2 : .பிஇஸட்‌ : இணைய தள 
முகவரியில்‌ பீலைஸ்‌ நாட்டைச்‌ 
சேர்ந்த தளம்‌ என்பதைக்‌ 
குறிக்கும்‌ பெருங்‌ களப்‌ பெயர்‌. 


்‌ : சி: ஒரு கணினி மொழி- 
நுண்கணீனிகளில்‌ பயன்படுத்த 
வடிவமைக்கப்பட்ட ஒரு நிர 
மொழியின்‌ முழுப்‌ 
பெயர்‌. பயன்படுத்த எளிமை 
யாகவும்‌, அதே: வேளையில்‌ 
மிகவும்‌ திறன்மிக்கதாகவும்‌ 
தொகுப்புகளை உருவாக்கவல்ல 
மொழி. கீழ்நிலை எந்திரக்‌ 
கட்டுப்பாடுகளையும்‌, உயர்‌ 
நிலை சொல்‌ தொடர்களையும்‌ 
இணைத்து உருவாக்கப்பட்ட 
இடைநிலை மொழி. 

ர்* ; சி** : பெல்‌ ஆய்வுக்‌ 
கூடத்தில்‌ 1980களின்‌ தொடக்கத்‌ 
தில்‌ ஜோன்‌ ஸ்ட்ரெளஸ்ட்ரப்‌ 
உருவாக்கிய கணினி மொழி. 
டென்னிஸ்‌ ரிட்சி உருவாக்கிய 
.சி-மொழியின்‌ விரிவாக்கமாய்‌ 
அமைந்த மொழி. ௪- மொழி 
யின்‌. பொருள்நோக்கிலான 
நிரலாக்கப்‌ பதிப்பு என 
இதனைக்‌ கூறலாம்‌. ஆப்பிள்‌ 
மற்றும்‌ சன்‌ நிறுவனங்கள்‌ 
உட்பட பல்வேறு கணினி நிறு 
வனங்களும்‌ இம்மொழியை 
விழைந்‌ தேற்றுக்‌ கொண்டன. 
02 : சி2 : அமெரிக்காவில்‌ 
தேசிய கணினி பாதுகாப்பு 
மையம்‌, கணினி அமைப்பு 
களின்‌ பாதுகாப்பு தொடர்பாக 


லாக்க 


199 .cab 


வரையறுத்துள்ள அளவுகோலில்‌ 
மிகக்குறைந்த அளவிலான பாது 
காப்பு அலகு. பயனாளர்‌, ஒரு 
நுழைசொல்‌ (password) மலம்‌ 
கணினி அமைப்பை அணுக 
வேண்டும்‌. தரவு பரிமாற்றங்‌ 
களை தணிக்கை செய்யும்‌ முறை 
யூம்‌ இதில்‌ அடங்கும்‌. ஆரஞ்சு 
புத்தகத்தில்‌ ௪2 பாதுகாப்புத்‌ தர 
முறை விளக்கப்பட்டுள்ளது. 
காண்க orange Book. 

020 : நுகர்வோர்‌ - நுகர்வோர்‌ 
மின்வணிக நடவடிக்கை : மின்‌ 
வணிக (௪-௦௱௱எ௦) நடவடிக்‌ 
கைகளில்‌ வாடிக்கையாளர்கள்‌ 
(பேன) அல்லது நுகர்வோர்‌ 
(௦5ப௱௭) தங்களுக்குள்‌ நடத்‌ 
திக்கொள்ளும்‌ வணிகப்‌ பரிமாற்‌ 
றம்‌. தம்மிடமுள்ள ஒரு பழைய 
பொருளை இணையத்தில்‌ விளம்‌ 
பரம்‌ செய்து விற்றல்‌ அல்லது 
ஏல விற்பனை இதில்‌ அடங்கும்‌. 
0 : .சிஏ : இணையத்தில்‌ ஒரு 
தள முகவரி கனடா நாட்டைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
களப்பெயர்‌. 

க : .கேப்‌ : ஒரு குறிப்பிட்ட 
வகை கோப்பின்‌ வகைப்‌ பெயர்‌ 
(file extention). பல கோப்புகளை 
இறுக்கிச்‌ ஒரே 
கோப்பாக உரு வாக்குவர்‌. பின்‌ 


சுருக்கி 


cabinet 


அதனை விரித்து 
மீண்டும்‌ தனித்‌ 
தனிக்‌ கோப்பு 
களைப்‌ பெறு 
வர்‌. மைக்ரோ 
நிறு 
வனத்தின்‌ விண்‌ 
95/96 
போன்ற இயக்க 


சாஃப்ட்‌ 
த: ப 
ol TO 


மூறறைழைமத்‌ 
தொருப்புகள்‌ 


இது 


கப்‌ 


பொன்ற 
கோப்பு 
வடிவிலேபய 
வழங்கப்படு 
இன்றன. 080 என்பது ௦௪0186 
என்பதன்‌ சுருக்கம்‌ ஆரும்‌. பல 
காப்புகளைப்‌ பாதுகாப்பாக 
GY 


வைத்திருக்கும்‌ பெட்டி என்ற 


பொருளைக்‌ குறிக்கிறது. 


cabinet : நிலைப்பெட்டி; 
கணினிப்‌ பெட்டி: வெளிக்‌ கூடு : 
ஒரு கணினியின்‌ இன்றியமை 
யாத 


செயலசம்‌, நினைவகம்‌, புறச்‌ 


பாகங்களான மையச்‌ 
சாதனங்களுக்கான விரிவாக்கச்‌ 
அடங்கிய 
தாய்ப்‌ பலகை மற்றும்‌ நிலை 


செருகுவாய்கள்‌ 


வட்டகம்‌, நெகிழ்‌ வட்டகம்‌, 
துறுவட்டகம்‌ இவற்றை உள்‌ 
ளடக்கியுள்ள கணினிப்‌ பெட்டி. 
ble : வடம்‌ : ஒரு அமைப்பின்‌ 


இரண்டு பகுதிகளை ஒன்றாக 
இணைக்கப்‌ பயன்படும்‌ கம்பி 


cable modem 


நிலைப்பெட்டி 


நின்‌ கற்றை மின்சக்தி அல்லது 
மின்‌ சமிக்கைகளைக்‌ கொண்டு 
செ ல்கிறது. 


cable connector வடம்‌ 
இணைப்பி : ஒரு கணினியை 
யும்‌, வெளிப்புற உறுப்புகளை 
யும்‌ இணைக்கும்‌ 
களுக்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ 


வடநு 


நுழை துளை இணைப்பிகள்‌. 


cable matcher : வட இசைவி : 
ஓரு சாதனத்தில்‌ இணைக்கப்‌ 
படும்‌. வடத்தில்‌ சற்று வேறு 
பாடான கம்பி இணைப்புகள்‌ 


இருக்கும்போது, அதனைப்‌ 
பொருத்தமானதாய்‌ மாற்ற 


உதவும்‌ ஒர்‌ இடையிணைப்புச்‌ 
சாதனம்‌. 
cable modem 
சாதாரணத்‌ 


வட இணக்கி : 
தொலைபேசிக்‌ 


cable ribbon 


caching 


கம்பித்‌ தடத்தில்‌ இணைந்து 
செயல்படும்‌ இணக்கியிலிருந்து 
மாறுபட்டது. கோ-ஆக்சியல்‌ 
கேபிள்‌ எனப்படும்‌ இணையச்சு 
வடம்‌ வழியாகத்‌ தரவுவை 
அனுப்பவும்‌ பெறவும்‌ செய்கிற 
இணக்கி. வினாடிக்கு 500 கிலோ 
துண்மி(பிட்‌)கள்‌ வரை தரவு 
பரிமாற்ற வேகமுள்ளவை வட 
இணக்கிகள்‌. தற்போது அதிக 
மாய்ப்‌ பயன்பாட்டில்‌ உள்ள 
வழக்கமான இணக்கிகளைவிட 
அதிக 
அனுப்ப வல்லவை. 


வேகத்தில்‌ தகவலை 


cable ribbon : வட நாடா. 


cable television வடத்‌ 


தொலைக்காட்சி. 


cabling diagram : வட வரை 
படம்‌ கணினி அமைப்பில்‌ 
அதன்‌ புறச்‌ 
சாதனங்களையும்‌ இணைக்கும்‌ 
வடங்களின்‌ பாதைகளைக்‌ 
காட்டும்‌ 
சுணினியின்‌ 
அவற்றின்‌ 

இணைக்கும்‌ வட இணைப்பு 
களைப்‌ புரிந்துகொள்ள இத்த 
கைய வரைபடங்கள்‌ தேவை. 


பாகங்களையும்‌ 


திட்ட வரைபடம்‌. 
வட்டகங்களை 


இயக்கிகளோடு 


௦2016 : இடைமாற்றகம்‌ : தற்‌ 
காலிக இருப்பகமாகப்‌ பயன்‌ 
படும்‌ ஒரு சிறிய அதிவேக 
நினைவகம்‌. 


cache card : இடைமாற்று 
அட்டை ஒரு கணினியின்‌ 
இடைமாற்று நினைவகத்தை 
(cache memory) அதிகப்படுத்‌ 
தும்‌ விரிவாக்க அட்டை. 


cache controller இடை 
மாற்றகக்‌ கட்டுப்படுத்தி : இடை 
மாற்று நினைவகத்திற்கு படி / 
எழுது இயக்கங்களைக்‌ கட்டுப்‌ 
படுத்தும்‌ மின்னணு மின்சுற்று. 
கட்டுப்பாட்டு பொறியானது 
இன்டெல்‌ 82885 போன்ற ஒரு 
சிப்புவாகவே அல்லது தனிச்‌ 
சாதனமாகவோ இருக்கலாம்‌. 


cache memory : இடைமாற்று 
நினைவகம்‌; அவசரத்தேவை 
நினைவகம்‌ : தகவலைத்‌ தற்‌ 
காலிகமாக சேமித்து வைப்பதற்‌ 
கான சிறிய அதிவேக நினை 
வகம்‌. மெதுவாக இயங்கும்‌ 
மைய நினைவகத்திற்கும்‌, வேக 
மான மையச்‌ செயலகத்துக்கும்‌ 
இடையில்‌ வழக்கமாகப்‌ பயன்‌ 
படுத்தப்படுவது. அழைத்‌ 
தெழுது அட்டை (scratch pad) 
என்றும்‌ அழைக்கப்படுகிறது. 


cache settings : இடைமாற்று 
அமைப்புகள்‌. 

caching இடைமாற்றல்‌ 
விரைவு அணுகலுக்காக இடை 
மாற்றம்‌ நினைவகத்தில்‌ தரவு 
களை வைத்திருத்தல்‌. 


ee —————— 


CAD 


CAD : காட்‌ 
வடிவமைப்பு என்று பொருள்‌ 
படும்‌ Computer - Aided Design 


என்பதன்‌ குறும்பெயர்‌. 


கணினி வழி 


CADAM : கேடம்‌ : Computer - 
Graphics Augmented Design and 
Manufacturing என்பதன்‌ குறும்‌ 


(அ 


பெயர்‌, கணினி வரைபடங்‌ 


களைக்‌ குறிப்பது. 
CAD/CAM : கேட்‌/கேம்‌ : கணினி 
வழி 
ட அ லர ம்‌ பகற்‌, 
உதவும்‌ உற்பத்தி எனப்‌ பொருள்‌ 
படும்‌. Computer-Aided Design / 
Computer - Aided Manufacturing 
என்பதன்‌ குறும்பெயர்‌. 


வடிவமைப்பு/ கணினி 


400 : கேட்‌ : கணினி வடி 
வமைப்பு மற்றும்‌ வரைவாக்கம்‌ 
என்று பொருள்படும்‌ மோழப£சா 
Aided Design and Drafting 
என்பதன்‌ குறும்பெயர்‌, அளவு 
அமைத்தல்‌, சொல்‌ நுழைவு 
உள்ளிட்ட, வடிவமைப்புக்கான 
கூடுதல்‌ வசதிகள்‌ கொண்ட. காட்‌ 
அமைப்புகள்‌. 


CADD centre : கேட்‌ மையம்‌. 


caddy 
வட்டினை 


: குறுவட்டுறை : ஒரு 
இந்த குழைம 
(பிளாஸ்டிக்‌) உறையில்‌ இட்டு 
குறுவட்டகத்தில்‌ செருகுவர்‌. 
பழைய கணினிகளில்‌ இருந்த 
ஒருவகை குறுவட்டகத்தில்‌ இது 
போன்ற உறையிலிட்ட 


CAE 


குறுவட்டுறை 


குறுவட்டினைத்தான்‌ பயன்‌ 
படுத்த முடியும்‌. இப்போதுள்ள 
குறுவட்டகங்களில்‌ உறையில்‌ 
பயன்‌ 


லாத வட்டுகளைப்‌ 


படுத்தலாம்‌. 


CAE : சிஏஇ : கணினி உதவிடும்‌ 
பொறியியல்‌ என்று பொருள்‌ 
படும்‌ Computer - Aided Enginee- 
ரர என்பதன்‌ குறும்பெயர்‌. 
பிழை திருத்தத்‌ 


வடிவமைப்பை 


அடிப்படை 
திற்கான 

அலசுகிறது அல்லது உற்பத்தி 
செய்யப்படக்கூடியதுதானா என்‌ 
பதன்‌ செயல்பாட்டையும்‌, 
பொருளாதாரத்தையும்‌ ஆய்வு 
செய்து தருகிறது. கேட்/கேம்‌ 
வடிவமைப்பு தரவுத்‌ தளத்தில்‌ 
இருந்து 


எடுக்கப்பட்ட 


CAFM 


calendar programme 


தகவலைப்‌ பயன்படுத்தி 
ஒருபகுதி, உற்பத்திப்பொருள்‌ 
அல்லது வடிவமைப்பில்‌ உள்ள 
அமைப்பினை ஆராயவும்‌ பல்‌ 
வேறு சூழ்நிலைகளில்‌ அதன்‌ 
செயல்திறனை மாதிரியாகச்‌ 


செய்து காட்டவும்‌ பயன்‌ 
படுகிறது. 
CAFM : சிஏஎஃப்‌எம்‌ : Compare 


to Aided Factory Management என்‌ 
பதன்‌ குறும்பெயர்‌. கணினி உத 
விடும்‌ தொழிற்சாலையாகும்‌. 
CAGE : பெட்டி : அச்சிட்ட மின்‌ 
சுற்று அட்டைகள்‌ ஏற்றப்படும்‌ 
ஒரு பெட்டி. 


கே 
யுடன்‌ 


கேய்‌ : கணினி உதவி 
கற்றுத்‌ தரல்‌ என்று 
பொருள்‌ படும்‌ போழபர£ா- 
Assisted Instruction என்பதன்‌ 
குறும்பெயர்‌. 


CAL : கால்‌ : கணினி வலுப்‌ 
படுத்திய கற்றல்‌ என்று பொருள்‌ 
படும்‌ Computer Augmented 
டவ என்பதன்‌ குறும்பெயர்‌. 


02/0ப12(6 : கணக்கிடு; மதிப்பிடு. 


calculated field : கணக்கிடப்‌ 
படும்‌ புலம்‌ : பிற புலங்களைக்‌ 
கணக்கிட்டு பெறப்பட்ட எண்‌ 
அல்லது தரவு புலம்‌. பயனாள 
ரால்‌ கணக்கிடப்படும்‌ புலத்தில்‌ 
தரவுகளை நுழைக்க முடியாது. 


calculating : கணக்கிடல்‌ : மதிப்‌ 
பீடு செய்தல்‌ : ல எண்‌ வகை 
யிலான உண்மைகளைச்‌ சுருக்கி, 
புதிய தகவலை ஏற்படுத்தல்‌ 
அல்லது புதிதாக உருவாக்குதல்‌. 


calculations : கணக்கீடுகள்‌ : 
தரவுகளின்மீது கணித செயல்‌ 
முறைகள்‌. 

Cகlculator : கணிப்பி; கணக்கி : 
கணக்கடுகளைச்‌ செயல்படுத்தப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ எந்திரக்‌ 
கணித அல்லது மின்னணு 
எந்திரம்‌. கணினிகளிலிருந்து 
மாறுபட்ட கணிப்பிகளுக்கு 
அடிக்கடி மனிதத்‌ தலையீடு 
தேவைப்படும்‌. 


calculator mode கணிப்பி 
பாங்கு. 
calculus boolean : பூலியன்‌ 


வகையீட்டு நுண்கணிதம்‌ 
௮dr : நாட்காட்டி. 


calendar programme : நாள்‌ 
காட்டி நிரல்‌; காலங்காட்டி நிரல்‌ : 
மின்னணுக்‌ காலங்‌ காட்டியை 
ஒத்திருக்கும்‌ ஒரு காலக்குறிப்‌ 
பேட்டை படைத்துக்‌ காட்டும்‌ 
ஒரு பயன்பாட்டு நிரல்‌. குறிப்‌ 
பிட்ட நாளில்‌ குறிப்பிட்ட 
நேரத்தில்‌ ஆற்றவேண்டிய நமது 
பணிகளைக்‌ குறித்து வைத்துக்‌ 
கொள்ளலாம்‌. சில காலங்காட்டி 


calibration 


நிரல்கள்‌ சுவரில்‌ மாட்டும்‌ 
நாள்காட்டிகளை ஒத்துள்ளன. 
சிலவற்றில்‌, ஒரு நாளில்‌ 
ஒவ்வொரு மணி நேரத்திலும்‌ 
த . 
நினைவுக்‌ குறிப்புகளை எழுதி 
முடியும்‌. 
குறிப்‌ 
பிட்டுள்ளபடி நமது பணியை 
நமக்கு நினைவூட்டவல்ல நிரல்‌ 
்‌ ள்‌ தட்‌ 
களும்‌ உண்டு. ஒரு கணினிப்‌ 


வைத்துக்கொள்ள 
காலங்காட்டியில்‌ 


பிணையத்தில்‌, ஓர்‌ அலுவல 
கத்தின்‌ பல்வேறு அலுவலர்‌ 
களின்‌ காலங்காட்டிகளை ஒருங்‌ 
இணைத்துச்‌ செயல்படுத்தும்‌ 
திறனுள்ள நிரல்களும்‌ உள்ளன. 


calibration : மதிப்பாராய்தல்‌ : 
அளவீடு செய்தல்‌ : ஒரு கட்டுப்‌ 
பாட்டுக்‌ குமிழ்‌ கைப்பிடியில்‌ 
(௦௦) ஏற்படுத்தப்பட்டுள்ள, 
நிர்ணயிக்கப்பட்ட சரியான 
மதிப்பினையோ அல்லது ஒரு 
மீட்டரில்‌ ஒவ்வொரு அளவை 
எண்ணிக்கையில்‌, சரியான 
மதிப்பு நிர்ணயிக்கப்பட்ட 
தரத்தையோ ஒத்திட்டுப்‌ பார்த்து 
அல்லது அளந்து முடிவு செய்‌ 
யும்‌ செயல்முறை. 


௦8!) : அழைப்பு : 1. கணினி 
நிரலில்‌ ஒரு குறிப்பிட்ட 
துணைச்‌ செயல்பாட்டுக்குக்‌ 


கட்டுப்பாட்டை மாற்றுவது. 
2. தரவு தொடர்பில்‌, அழைக்‌ 
கும்‌ நபர்‌ செய்யும்‌ செயல்‌, 


callback 


அல்லது ஒரு அழைப்பினைச்‌ 
செய்வதற்கு 
செயல்பாடுகள்‌ அல்லது இரு 
நிலையங்களுக்கும்‌ இடையிலே 
உள்ள இணைப்புகளை மிகத்‌ 


தேவையான 


திறமையாகப்‌ பயன்படுத்துவது. 


callable statement : அழைத்கு 
கூற்று. 

call accepted packet : அழைப்‌ 
பேற்புப்‌ பொட்டலம்‌; அழைப்‌ 
பேற்ற பொதிவு. 

callback : திரும்ப அழைப்பு : 
தொலைபேசி ஹலமாக 


அணுகும்‌ ஒரு 


தணினியில்‌ 


பயனாளரை அடையாளங்‌ 
காணும்‌ ஒரு பாதுகாப்பு முறை. 
ஒரு பயனாளர்‌ கணினி 
அமைப்பை தொலைபேசி மல 
மாக அணுகுகிறார்‌. அடை 
யாளப்‌ பெயரையும்‌ நுழை 


சொல்லையும்‌ தருகிறார்‌. 
உடனே இணைப்புத்‌ துண்டிக்கப்‌ 


பட்டுவிடும்‌. கணினி, முன்பே 


குறித்து வைத்துள்ள அந்தப்‌ 
பயனாளரின்‌ தொலைபேசி 
எண்ணுக்குத்‌ தானாகவே 


தொடர்பு கொண்டு, இணைப்பை 
ஏற்படுத்திக்‌ கொள்ளும்‌. இந்தப்‌ 
பாதுகாப்புமுறை, அத்துமீறி 
நுழையும்‌ ஊடுருவிகளைத்‌ தடுக்‌ 
கிறது. ஒரு பயனாளரின்‌ நுழை 
நுழை 
சொல்லையும்‌ இன்னொருவர்‌ 


பெயரையும்‌, 


callback modem 


திருடினாலும்‌ அதனைப்‌ பயன்‌ 
படுத்திக்‌ கொள்ள முடியாது. 


callback modem திரும்ப 
அழைக்கும்‌ இணக்கி : நிரும்ப 
அழைப்புப்‌ பாதுகாப்பு முறை 
யில்‌ பயன்படுத்தப்படும்‌ 
இணெக்டி. வெளியிலிருந்து 
தொலைபேசி மூலம்‌ கணினி 
அமைப்பை அணுகும்போது 
பயனாளர்‌ ஒரு மறைக்குறி 
யீட்டைத்‌ தருவார்‌. ஏற்கெனவே 
உருவாக்கி வைக்கப்பட்டுள்ள 
அட்டவணையில்‌ மறைக்‌ 
குறியீடு சரிபார்க்கப்பட்டு அக்‌ 
குறியீட்டுக்குரிய பயனாளரின்‌ 
தொலைபேசி எண்ணைத்‌ 
தானாகவே தொடர்பு கொண்டு 


இணைப்பை ஏற்படுத்திக்‌ 
கொள்ளும்‌. 

callback PPD மீண்டும்‌ 
அழைக்கும்‌ பீபீடி : வருகின்ற 
அழைப்புகளைக்‌ கண்‌ 


காணிக்கும்‌ ஒரு சாதனம்‌. 


call blocking அழைப்புத்‌ 


தடுப்பி. 

call by reference : குறிப்பு மூலம்‌ 
அழைத்தல்‌ : நிரலாக்கத்தில்‌, 
துணை நிரல்கூறில்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ மாறிகளின்‌ 
நினைவக  முகவரிகளையே 
அளபுருகிகளாக துணை நிரல்‌ 
கூறலுக்கு (பமர௦ப£றe) அனுப்பி 
அழைக்கும்‌ முறை. 


205 


calligraphic graphics 


all by value : மதிப்பு மூலம்‌ 
அழைத்தல்‌ நிரலாக்கத்தில்‌ 
பயன்படுத்தப்படுவது. துணை 
நிரல்கூறுகளில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ அளபுருக்‌ 
களின்‌ உண்மை மதிப்புகளை 
அவற்றுக்கு அனுப்பி அழைக்‌ 
கும்‌ முறை. 

call cleaning : அழைப்பு நிறை 
வேற்றம்‌. 


முறைகளில்‌ 


calt connected packet 

அழைப்பு இணைத்த பொதிவு. 
called routine : அழைக்கப்பட்ட 
நிரல்கூறு : ஒரு குறிப்பிட்ட 
பணியை நிறைவேற்றும்‌ ஒரு 
துணை நிரல்‌. இதை ஒரு 
அழைப்பு அல்லது நிரலின்‌ 
இளைபிரி ஆணையின்‌ மூலம்‌ 
அணுக முடியும்‌. 
called terminal 
பட்ட முனையம்‌. 


: அழைக்கப்‌ 


aller 10 : அழைத்தவர்‌ அடை 
யாளம்‌. 


call establishment : 
ஏற்படுத்துகை; 
நிறுவுகை. 
calligraphic graphics : எழுத்து 
வனப்பு வரைபடங்கள்‌ ; வரி 
வடிவ வரைவியல்‌: ஒரு ஒழுங்‌ 
தில்லாத ஒழுங்‌ 
கில்லாத தசைகளை நோக்கி 
இழுக்கப்பட்ட கோடுகளைக்‌ 


அழைப்பு 
அழைப்பு 


வகையில்‌ 


calligraphic sequence 


கொண்டு ஒரு உருவத்தை 
அமைத்தல்‌. இதற்கு அதிகச்‌ 
செலவாகும்‌. கருவி தேவைப்‌ 
படுகிறது. இடஞ்‌ 
சார்ந்த ஒழுங்களவு கொண்ட 
இதேபோன்ற வரைபடங்களைக்‌ 


ஆனால்‌, 


கொண்டதுதான்‌ ''கம்பி உருவ" 
மாதிரிகள்‌. தொடக்கக்‌ காலத்‌ 
தில்‌ கணினி வரைபடங்களுக்குச்‌ 
சமமானதாக இவை கருதப்பட்டன. 
calligraphic sequence : எழுத்து 
வனப்பு வரிசைமுறை; வரி 
வடிவ வரிசைமுறை. 

calling programme : அழைக்கும்‌ 
நிரல்‌ : வேறொரு நிரலைத்‌ 
தொடங்கி வைக்கும்‌ நிரல்‌. 
calling rate : அழைப்பு வீதம்‌. 
calling sequence : அழைக்கும்‌ 
வரிசை : கொடுக்கப்பட்ட ஒரு 
துணை நிரல்கூறை அழைப்ப 
தற்குத்‌ தேவையான தரவுகள்‌ 
மற்றும்‌ குறிப்பிட்ட ஆணைத்‌ 
தொகுதிகள்‌. 


calling terminal : அழைக்கும்‌ 
முனையம்‌. 
CALL instruction : அழைப்பு 


ஆணை : ஆணைகளின்‌ புதிய 
வரிசையை இயக்க திசை மாற்‌ 
றிய பிறகு, நிரலில்‌ தொடக்க 
வரிசைக்குத்‌ திரும்பி வருவதை 
அனுமதிக்கும்‌ ஆணை. 

calloc சிஅலாக்‌ : ஓ: 
மொழியில்‌ உள்ள ஒரு பணி. 


camera - ready 


எம்‌அலாக்‌, (ஈவ0௦) ரிஅலாக்‌ 
(168100) போன்றது. 


call request packet : அழைப்புக்‌ 
கோருவோர்‌ பொதிவு. 

call screening : அழைப்பு வடி 
கட்டல்‌. 

68 setup : அழைப்பு அமைப்பு 
முறை. 

CALS : கால்ஸ்‌ : கணினிவழி 
ஈட்டுதல்‌ மற்றும்‌ தகவுப்‌ 
பொருத்த உதவி எனப்‌ பொருள்‌ 
படும்‌ Computer Aided Acquisition 
Logistics Support என்ற சொல்‌ 
தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 
குறும்பெயர்‌. வணிகமுறை விற்‌ 
பனையாளர்களுடன்‌ மின்னணு 
முறை தகவுப்‌ பரிமாற்றத்துக்‌ 
கான பாதுகாப்புத்‌ தரநிர்ணயத்‌ 
துறையாகும்‌. 

CAM : கேம்‌ : கணினி உதவிடும்‌ 
உற்பத்தி எனப்‌ பொருள்படும்‌ 
Computer-Aided Manufacturing 
என்பதன்‌ குறும்பெயர்‌. 
cambridge ring : கேம்ப்ரிட்ஜ்‌ 
வளையம்‌ இங்கிலாந்தின்‌ 
கேம்பிரிட்ஜ பல்கலைக்‌ கழகம்‌ 
வடிவமைத்த அதிவேக குறும்‌ 
பாப்புப்‌ பிணையம்‌ (LAN). 
camera - ready : அச்சுக்குத்‌ 
தயாராய்‌ : நூல்‌ அச்சுத்துறையில்‌ 
கணினியின்‌ பயன்பாடு 
அதிகரித்துள்ளது. நரலில்‌ இடம்‌ 
பெற வேண்டிய விவரங்களை 


camera-ready artwork 


207 


cance! 


கணினியில்‌ தட்டச்சு செய்து 
தாளில்‌ அச்செடுப்பர்‌. பிறகு 
விவரங்களையும்‌ இடை 
யிடையே இடம்பெறும்‌ படங்‌ 
களையும்‌ வெட்டி ஓர்‌ அட்டை 
யில்‌ ஓட்டுவர்‌. அச்சில்‌ வர 
வேண்டிய பக்கங்களை இவ்‌ 
ஒட்டி 
வடிவமைப்பர்‌. பிறகு அதனை 
ஒளிப்படக்கருவி மூலம்‌ ஒளிப்‌ 


வாறு அட்டைகளில்‌ 


பட ஃபிலிமாக படம்‌ பிடிப்பர்‌, 
அந்த எபிலிமை வைத்து அச்சு 
வார்ப்பினை உருவாக்குவர்‌. 
அச்சு வார்ப்பினைக்‌ கொண்டு 
நூல்‌ பக்கங்களை அச்சிடுவர்‌. 
ஆனால்‌, இப்போதெல்லாம்‌ 
அட்டைகளில்‌ வெட்டி ஒட்டிப்‌ 
பக்கங்களை வடிவமைக்க 
வேண்டிய தேவையில்லை. 
கணினித்‌ திரையிலேயே வெட்டி 
ஓட்டி பக்கங்களை வடிவமைக்க 
வல்ல மென்பொருள்‌ தொகுப்பு 
கள்‌ பயன்பாட்டில்‌ உள்ளன. 
அச்சுக்கு தயாரான பக்கங்களை 
உருவாக்க முடியும்‌ என அவை 
விளம்பரப்படுத்தப்படுகின்றன. 


camera-ready artwork : ஒளிப்‌ 
படக்‌ கருவிக்குத்‌ தயாரான கலை 
வேலை : வணிக அச்சகப்‌ பகுதி 
யில்‌ ஒளிப்படம்‌ எடுக்கத்‌ தயா 
ராக உள்ள அச்சிடும்‌ பொருள்‌. 
ஒருமுறை ஒளிப்படம்‌ எடுத்த 
பின்‌ அச்சுத்‌ தகட்டினைச்‌ 
செய்யத்‌ தயாராக உள்ளது. 


campus interview : வளாக நேர்‌ 
முகத்‌ தேர்வு. 

campuswide information system : 
வளாகத்‌ தகவல்‌ முறைமை 
கணினிப்‌ பிணையங்கள்‌ மூல 
மாக ஒரு கல்லூரி அல்லது பல்‌ 
கலைக்‌ கழக வளாகத்துக்குள்‌ 
தகவல்‌ மற்றும்‌ பிறசேவைகளை 
வழங்கும்‌ முறை. இத்தகவல்‌ 
அமைப்பு முறையில்‌ மாணவர்‌ 
கள்‌ மற்றும்‌ ஆசிரியர்களின்‌ 
குறிப்புகள்‌, வளாகத்தில்‌ நடை 
பெறும்‌ நிகழ்ச்சிகளின்‌ நிரல்கள்‌ 
'அனைத்தும்‌ இருக்கும்‌. தரவுத்‌ 
தளங்களை அணுகும்‌ வசதியும்‌ 
இருக்கும்‌. 

Canadian Information Processing 
Society; CIPS : கனடாவின்‌ தக 
வல்‌ செயலாக்கச்‌ சங்கம்‌; சிப்ஸ்‌ : 
தகவல்‌ செயலாக்கத்‌ துறையில்‌ 
பொதுவான ஆர்வமுள்ள 
கனடாக்காரர்களை ஒன்று 
திரட்ட ஏற்படுத்தப்பட்ட 
அமைப்பு. தங்களது வாழ்க்‌ 
கையை கணினி தகவல்‌ செய 
லாக்கத்‌ துறைகளில்‌ அமைத்துக்‌ 
கொண்டுள்ள 400-க்கும்‌ மேற்‌ 
பட்ட அறிவியலாளர்கள்‌, 
வணிகர்களை உறுப்பினர்‌ 
களாகக்‌ கொண்டது. 
காட! : ரத்து ; விடு ; நீக்கு : 
அப்போது தட்டச்சு செய்த 
வரியை நீக்குவதற்கான விசைப்‌ 
பலகைச்‌ செயல்பாடு. 


canceibot 


208 


canned software 


கCிbot : தவிர்க்கும்‌ எந்திரன்‌ : 
இணையத்தில்‌ செய்திக்‌ குழுக்‌ 
களில்‌ வெளியிடப்படுவதற்காக 
அடுக்கப்பட்ட கட்டுரைகளில்‌ 
ஓவ்வாதவற்றைக்‌ கண்டறிந்து 
நீக்குகின்ற ஒரு நிரல்‌. பலருக்‌ 
கும்‌ அனுப்பப்படுவதற்கு முன்‌ 
பாகக்‌ கண்டறிந்து நீக்கும்‌. 
நீக்கப்படுவதற்கான அடிப்படை 
வரையறையை அந்த நிரலை 
உருவாக்கியவரே நிர்ணயம்‌ 
செய்றொர்‌. எனினும்‌ பயன்‌ 
பாட்டில்‌ உள்ள பெரும்பாலான 
தவிர்க்கும்‌ எந்திரன்கள்‌, பலநூறு 
செய்திக்‌ குழுக்களில்‌ இடம்‌ 
பெறும்‌ எண்ணற்ற உதவாக்‌ 
குப்பைச்‌ செய்நிக்‌ குறிப்புகளைக்‌ 
கண்டறிந்து நீக்கி விடுகின்றன. 


cancel button : தவிர்‌ பொத்தான்‌. 
தவிர்‌ 


cancel character 


எழுத்துரு. 
cancel message : தவிர்க்கும்‌ 
செய்தி: யூஸ்நெட்‌ எனப்படும்‌ 
செய்திக்‌ குழுக்களுக்கான வழங்‌ 
சேமித்து 
சில 
கட்டுரைகளை வெளியிடாமல்‌ 
தவிர்க்கவும்‌, அல்லது கணினி 
மில்‌ இருந்தே நீக்கிவிடவும்‌ 
அக்கணினிக்கு அனுப்பப்படும்‌ 
ஒரு செய்தி. 


கன்‌ கணினிகளில்‌ 


வைக்கப்பட்டுள்ள 


candidate key : அடையாளத்‌ 
திறவி : ஓர்‌ அட்டவணையில்‌ 


ஒரு குறிப்பிட்ட கிடக்கையை 
(Ro தனித்து அடையாளங்‌ 
காணப்‌ பயன்படும்‌ புலம்‌. 
கூட்டு முதன்மைத்‌ திறவியின்‌ 
(Comoound Primary Key) ஓர்‌ அங்‌ 
கமாக இருக்கும்‌. 

கர்ப : வேட்பாளர்கள்‌ : 
ஒரு இட்டத்தின்‌ தொடக்க வடி 
வமைப்பு நிலையில்‌ வழங்கப்‌ 
படும்‌ மாற்றுத்‌ திட்டங்கள்‌. 


canned programme : தயார 
நிலை நிரல்‌ : ஒரு சிக்கலுக்கு 
நிலையான தீர்வை வழங்கும்‌ 
நிரல்‌ தொகுதி. கணினி உற்‌ 
பத்தியாளர்கள்‌ மற்றும்‌ மென்‌ 
பொருள்‌ உருவாக்குபவர்கள்‌ 
பயன்படுத்தத்‌ தயாரான நிலை 
மில்‌ பயனாளருக்கு அளிக்கும்‌ 
இந்த நிரல்களை தனி நபர்‌ 
களும்‌, பல வணிக நிறுவனங்‌ 
களும்‌ பயன்படுத்த ஏற்றதாக 
உள்ளது. பே! Sலரtணகாe-க்கு 
எதிர்ச்‌ சொல்‌. 


canned routine : அடைக்கப்‌ 
பட்ட நிரல்‌ கூறு : ஒரு குறிப்‌ 
பிட்ட கணினியில்‌ பயன்படுத்து 
வதற்காக முன்னதாக எழுதப்‌ 
பட்ட நிரல்‌. ஓரு குறிப்பிட்ட 
செயலாக்கப்‌ பணியைச்‌ செய்யும்‌ 
துணை நிரல்கூறு (சப்ரொட்டீன்‌], 
canned software : தயார்‌ நிலை 


மென்பொருள்‌ : உடனே பயன்‌ 
படுத்தத்‌ தயாரான நிலையில்‌ 


anon engine 


யன்படுததுவோருக்கோ அல்‌ 
து வேறொரு 
ாளருக்கோ கணினி உற்பத்தி 
£ளர்கள்‌ தயாரித்த மென்‌ 
பாருள்‌. பல வணிகர்கள்‌ மற்‌ 


விற்பனை 


(ம்‌ தனி நபர்கள்‌ பயன்படுத்‌ 
ம்‌ அளவுக்குப்‌ பொதுவானது. 
stom Soffware-ககு மாறானது. 
௦ற சர்ச : கேனன்‌ எந்திரம்‌ : 
கனன்‌ ஒளிப்பட நகலெடுக்கும்‌ 
நவியில்‌ பயன்படும்‌ உள்‌ எந்‌ 
ர அமைப்பு. பல லேசர்‌ அச்சுப்‌ 


பாறிகளில்‌ பயன்படுத்தப்‌ 
டுகிறது. 

Inonical form : விதிமுறை 
£திரிப்‌ படிவம்‌ : கணிதத்தி 


(ம்‌, நிரல்வரைவிலும்‌ ஒரு 
வளிப்பாடு அல்லது 
ட்டுரைத்‌ தொடருக்கான 
ரதிரிப்‌ படிவம்‌. 

nonical synthesis : விதிமுறை 
தப்பாய்வு : மீண்டும்‌ வரும்‌ 
வரப்‌ பொருள்கள்‌ இல்லாமல்‌ 
ந தரவு தள மாதிரியை 
டிவமைக்கும்‌ செயல்முறை. 
திமுறை முன்‌ மாதிரி அல்லது 
ட்டமானது எத்தகைய வன்‌ 
ராருள்‌ அல்லது மென்பொரு 
க இருந்தாலும்‌ தரவு 
யலாக்கம்‌ செய்யும்‌. 

' பா : செய்தது தவிர்க்க 
லாது. 

25 : வரைதிரை. 


£ : கேப்‌ : கணினி வழி 


capacitor 


பதிப்பித்தல்‌ எனப்‌ பொருள்‌ 
ப்டும்‌ Computer - Aided Publishing 
என்பதன்‌ குறும்பெயர்‌. 
capability : திறன்‌; ஆற்றல்‌. 
capability list : திறன்‌ பட்டியல்‌ : 
ஒரு குறிப்பிட்ட நேரத்தில்‌ 
செய்யப்படும்‌ விவரக்‌ குறிப்புப்‌ 
பட்டியலை வரிசைப்படுத்துதல்‌. 


capacitance : மின்தேக்கு திறன்‌ : 
மின்‌ சக்தியைச்‌ சேமிக்கும்‌ திற 
னின்‌ அளவு. ஈச என்பதை அடிப்‌ 
படை அளவுகோலாகக்‌ கொண்டது. 


மின்தேக்கி: மின்‌ 


நிலையான 


capacitor : 
னுறைக்‌ கலன்‌ 


| 
| 
| 


| 

| | 
| | 
| 

| 


மின்னுரைக கலன்‌ 


capacitor storage 


மின்சக்தியை தேக்கி வைக்கும்‌ 
மின்சாதனம்‌. முறையாகக்‌ கிளப்பி 
விட்டால்‌ மின்சக்தியை வெளி 
யிடும்‌. கணினி சேமிப்பதத்தில்‌ 
துண்மிகளை எழுதும்‌ முழை 
யும்‌, படிக்கும்‌ முறையும்‌ இதுதான்‌. 
capacitor storage : மின்தேக்கி 
சேமிப்பகம்‌; மின்னுறைகலன்‌ 
சேமிப்பகம்‌ : மின்தேக்கெளைப்‌ 
பயன்படுத்தி தரவுகளை சேமிக்‌ 
கும்‌ ஒரு சேமிப்புச்‌ சாதனம்‌. 


capacity : கொள்திறன்‌ : ஒரு 
சேமிப்பகச்‌ சாதனத்தில்‌ எவ்‌ 
வளவு தரவுகளைச்‌ சேமித்து 
வைக்க முடியும்‌ என்பது 
கணினிச்‌ சொற்கள்‌, பைட்டுகள்‌, 
எழுத்துகள்‌ போன்ற பல வகை 
களில்‌ கூறப்படுகிறது. 


capacity management 

திறன்‌ நிரவாகம்‌ தரவு 
செயலாக்கப்‌ பணிகளின்‌ 
அளவு, வன்பொருள்‌ -மென்‌ 
பொருள்‌, பயன்பாடு மற்‌ 
றும்‌ பிற கணினி அமைப்‌ 
புத்‌ தேவைகளைக்‌ கட்டுப்‌ | 
படுத்தி, வருவது வரைக்‌ 
கும்‌ திட்டமிடல்‌ மற்றும்‌ 
கட்டுப்பாட்டு முறை | 
களைப்‌ பயன்படுத்தல்‌. 
capacity, memory 

நினைவகக்‌ கொள்திறன்‌. 


cap height 
பெழுத்து உயரம்‌ : 


தலைப்‌ 
கழ்‌ வரி 


capstan 


யிலிருந்து தலைப்பெழுத்தின்‌ 
உயரம்‌. 


caps தலைப்பெழுத்துகள்‌: 
பெரிய எழுத்து மேல்‌ எழுத்துகள்‌ : 
Al caps என்றால்‌ எல்லா எழுத்து 
களும்‌ தலைப்பெழுத்துகளாக 
வேண்டும்‌. | ௦805 என்றால்‌ 
ஓவ்வொரு முக்கிய சொல்‌ 
லிலும்‌ முதல்‌ எழுத்து தலைப்‌ 
பெழுத்தாக்கப்பட வேண்டும்‌. 

capstan கேப்ஸ்டன்‌; இழு 
விசைப்‌ பொறி : ஒரு நிலை 
யான வேகத்தில்‌ பதிவு செய்‌ 
யும்‌ முனையை, நாடாவின்‌ 
குறுக்காக இழுக்கும்‌ காந்த 
இயக்கியின்‌ சுழலும்‌ 


நாடா 
சாதனம்‌. 


க 
இழுவிதைப்‌ 
க்‌ 
ES) 


ப்‌ ந்தன லே 


இழுவிசைப்‌ பொறி 


caps (key) 


caps (key) : தலைப்பெழுத்து 
(விசை); மேலெழுத்து (விசை). 


0805 1௦௦௩ : தலைப்பெழுத்துப்‌ 
பூட்டு. 
Caps Lock Key தலைப்‌ 


பெழுத்து பூட்டு விசை : கணினி 
விசைப்‌ பலகையில்‌ உள்ள ஒரு 
விசை எழுத்துகளில்‌ தலைப்பு 
எழுத்தை மட்டும்‌ அணுக அனு 
மதிக்கும்‌ விசை. மாற்று 
விசையுடன்‌ இதை ஒப்பிடுக. 
இது எழுத்துகள்‌ மட்டுமல்லாது 
இரண்டாவது பணியையும்‌ 
அனுமதிக்கும்‌ தலைப்பெழுத்து 
பூட்டப்பட்டபின்‌ 'மாற்று' (Sh) 
விசையை அழுத்தினால்‌ சில 
கணினிகளில்‌ மீண்டும்‌ பழைய 
நிலையே வந்துவிடும்‌. 


எaption : தலைப்பு. 


றப : பதிவு செய்‌ : கணினி 
மிலோ அல்லது ஏதாவது ஒரு 
வடிவிலோ தரவுகளைப்‌ பதிவு 
செய்தல்‌. 


capture card and display card : 
பதிவு அட்டை மற்றும்‌ காட்சி 
அட்டை. 

கறபாe, 0215 : தரவுக்‌ கவாவு. 


CAR : கார்‌ : கணினி வழி தரவு 
பெறுதல்‌ என்று பொருள்படும்‌ 
Computer Assisted Retrieval என்ப 


card column 


தன்‌ குறும்பெயர்‌. காகிதம்‌ 
மற்றும்‌ நுண்வடி வத்தில்‌ சேமிக்‌ 
கப்படும்‌ பாகங்கள்‌, ஆவணங்‌ 
கள்‌ அல்லது பதிவுகளைத்‌ 
தேடிக்‌ கண்டுபிடிக்க கணினி 
பயன்படுத்தும்‌ ஏற்பாடு. 
கணினியானது அந்தப்‌ பொருள்‌ 
எங்கிருக்கிறது என்பதைக்‌ 
கண்டுபிடித்தபின்‌, கணினியைப்‌ 
பயன்படுத்துபவர்‌ தனது 
கைகளால்‌ அதை எடுத்துக்‌ 
கொள்வார்‌. ப$Pஇல்‌ பயன்‌ 
படுவது. 
carbon ribbon : படிவுத்தாள்‌ 
பட்டை : நன்றாகத்‌ தெரியக்‌ 
கூடிய துல்லியமான எழுத்து 
களை உருவாக்கித்தரும்‌, அச்சுப்‌ 
பொறிகளில்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌, படிவுத்தாள்‌ இழை 
பட்டை. 
அட்டைப்‌ பெட்டி : 
மின்சுற்று 
பொருத்து 
உள்ளே 


card cage : 
அச்சிடப்பட்ட 
அட்டைகளைப்‌ 
கின்ற கணினியின்‌ 
இருக்கும்‌ ஒரு பெட்டி. 

கரவ 0006 : அட்டைக்‌ குறியீடு : 
ஒரு துளையிடப்பட்ட அட்‌ 
டையில்‌ எழுத்துகளைக்‌ குறிப்‌ 
பிடும்‌ துளைகளின்‌ தொகுதி 


card column அட்டைப்‌ 
நெடுக்கை : ஒரு துளையிட்ட 
அட்டையில்‌ துளையிடும்‌ 


card 


இடங்களின்‌. 9 


அகலம்‌ அர்‌ 
வரிகளில்‌ ஒன்று. 


காம்‌ : அட்டை 


சங்குத்தான 


(1) அச்‌ 


சிடப்பட்ட மின்சுற்று அட்டை 


(2) 18.7 செ.மி-க்கு 8.3 செ.மீ 
அளவுகளில்‌ செங்குத்தான 


துளையிட்ட அட்டை (மேலே) 
அச்சிட்ட மின்சுற்று அட்டை (கழே) 


அட்டை 


வரிசையில்‌ துளைகளைப்‌ பதிவு 


செய்வதன்‌ மூலம்‌ 
குறிப்பிடும்‌ ஒரு 
ஊடகம்‌. 


தரவுகளைக்‌ 
சேமிப்பு 


212 card hopper 


0210 060 : அட்டைத்‌ தொகுதி : 
துளையிட்‌.... அட்டைகளின்‌ ஒரு 
தொகுதி. 

சோர்‌ 1806 ; அட்டை முகம்‌ : ஒரு 
துளையிட்ட. அட்டையின்‌ 
அச்சிடப்பட்ட பக்கம்‌. 


ard feed : அட்டை 
செலுத்தி; அட்டை 
ஊட்டி: துளை 
மிட்ட அட்டை 
களை எந்திரத்தில்‌ 
ஒவ்வொன்றாக 
நகர்த்தும்‌ சாதனம்‌. 


சோம்‌ 1௨0 : அட்‌ 
டைப்‌ புலம்‌ : ஒரு 
்‌ தரவு அலகுக்கு 
அளிக்கப்படும்‌ 
pe ட 
தொடர்ச்சியான 
துளையிட்ட 
அட்டைகள்‌; குறிப்‌ 


க ய 
பட. எ, 


card format 
அட்டை வடிவமைவு. 
card frame : அட்‌ 
டைச சட்டம்‌ : ஒரு 
கணினி அமைப்‌ 
பின்‌ மின்சுற்று 
அட்டைகளை ஒரு 
இடத்தில்‌ வைத்துப்‌ பிடிக்கும்‌ 
ஒரு பகுதி. 

card hopper : அட்டை தள்ளி : 
துளையிட்ட அட்டைகளை, 


card image 


213 


card row 


அட்டையைக்‌ கையாளும்‌ கருவி 
யின்‌ நகர்த்தும்‌ பாகத்துக்குத்‌ 
தள்ளிவிடும்‌ சாதனம்‌. 

கா 1௭06 : அட்டைப்‌ படிமம்‌ : 
ஒரு அட்டையில்‌ துளையிடப்‌ 
பட்ட, சேமிக்கப்பட்டுள்ள 


பொருள்‌. 


சோளொவறு : வகைபடு தன்மை : 
ஒரு இனக்குழுவானது எத்தனை 
முறை வரலாம்‌, இனக்குழு 
உறவுகளை எத்தனை தடவை 
பயன்படுத்தலாம்‌ என்று, 
பொருள்‌ நோக்கு நிரலாக்கத்தில்‌ 


பயன்படுவது. 


cardinal number : வகை எண்‌ : 
ஒரு தொகுதியில்‌ எத்தனை 
வகையறாக்கள்‌ உள்ளன என்‌ 
பதைக்‌ குறிப்பிடும்‌ எண்‌. சான்‌ 
றாக, 21” என்ற எண்ணில்‌ 10 
எழுத்துகள்‌ 
கார்டினல்‌ 10 ஆர்டினல்‌ ஆகும்‌. 


என்றால்‌ 21 


card job control : வேலைக்‌ 
கட்டுப்பாட்டு அட்டை. 
கா 108067 : அட்டையேற்றி, 


சோர்‌ ஜபார்‌ : அட்டை துளை 


யிடும்‌ கருவி கணினியின்‌ 
நினைவகத்தில்‌ இருந்து 
தகவலைப்‌ பெற்று, அதை 


அட்டைகளில்‌ துளையிட்டுத்‌ 
தரும்‌ வெளியீட்டுச்‌ சாதனம்‌. 
card punch buffer : அட்டைத்‌ 
துளை இடையகம்‌. 


ard punching : அட்டை துளை 
யிடல்‌. 

0810 12808 : அட்டை படிப்பி : 
1. இது ஓர்‌ உள்ளீட்டுச்‌ சாதனம்‌. 
பெரும்பாலும்‌ ஒரு நபரை 
அடையாளம்‌ காணப்‌ பயன்‌ 
படுவது. ஒரு குழைம 
(பிளாஸ்டிக்‌) அட்டையில்‌ காந்த 
முறையில்‌ இரு தடங்களில்‌ 
எழுதப்பட்ட தகவலைப்‌ 
படித்துச்‌ சரிபார்க்கும்‌ கருவி. 
ஒரு தொழிலாளியின்‌ அடை 
யாள அட்டையாக இருக்கலாம்‌ 
அல்லது பற்று அட்டை (credit 
௦2810)யாக இருக்கலாம்‌. 2. 
கணினி செயல்படாத நேரத்தில்‌, 
அட்டைகளில்‌ துளையிடும்‌ 
முறையில்‌ எழுதப்பட்ட 
தகவலைப்‌ படித்தறியும்‌ கருவி. 
இப்படிச்‌ செய்வதன்‌ மூலம்‌ 
மையச்‌ செயலியின்‌ நேரம்‌ பெரு 
மளவு மிச்சமாகும்‌. கணினி 
செயல்படும்போது, தகவலை 
உள்ளீடு செய்யும்‌ முறையைக்‌ 
காட்டிலும்‌, மையச்‌ செயலி 
யிடம்‌ குறைந்த நேரமே வேலை 
வாங்கப்படும்‌. 

card reproducer : அட்டை மறு 
தயாரிப்புப்‌ பொறி : ஒரு அட்‌ 
டையைப்‌ போன்றே வேறொரு 
அட்டையில்‌ துளையிட்டுத்‌ 
தரும்‌ சாதனம்‌. 

எகா ௦ : அட்டை கிடக்கை : 
ஓரு துளையிட்ட அட்டையின்‌ 


card sorting 


carriage 


துளையிடும்‌ நிலையில்‌ உள்ள 


கிடைமட்ட வரிசைகளில்‌ 


ஒன்று. 

கர 5௦ : அட்டை பிரித்தல்‌; 
அட்டை. வரிசையாக்கம்‌ : தனிப்‌ 
பட்ட அட்டைகளில்‌ போடப்‌ 
பட்டுள்ள துளைகளுக்கேற்ப 
துளையிட்ட அட்டைகளைப்‌ 


பிரித்து வைத்தல்‌. 


௦20 stacker : அட்டை அடுக்கி : 
துளையிட்ட அட்டை தரவு 
செயலாக்க எந்திரத்தைக்‌ கடந்த 
பின்‌ அட்டைகளைச்‌ சேர்த்து 
வைக்கும்‌ கொள்கலம்‌. 


card-to-disk converter : அடடை 
யிலிருந்து வட்டுக்கு மாற்றும்‌ 
பொறி : துளையிட்ட அட்டை 
களிலிருந்து வட்டு சேமிப்‌ 
பகத்துக்கு தரவுகளை நேரடியாக 
மாற்றித்‌ தரும்‌ சாதனம்‌. 


card-to-tape converter : அட்டை 
யிலிருந்து நாடாவுக்கு மாற்றும்‌ 
பொறி : துளையிட்ட அட்டை 
களிலிருந்து காந்த அல்லது 
காகித நாடாவுக்கு தரவுகளை 
நேரடியாக மாற்றும்‌ சாதனம்‌. 


card verification 
சோதித்தல்‌; அட்டை சரிபார்ப்பு : 
விசைத்‌ துளையிடலின்‌ 
துல்லியத்தை சோழுக்கும்‌ 
செயல்முறை. அதே தரவு 
மூலத்தைப்‌ படித்துச்‌ சோதிக்கும்‌ 


அட்டை. 


விசைகளை 
துளை 


பொறியின்‌ 
அழுத்தி, முதலில்‌ 
யிட்டதை இரண்டாவதாக 
ஒருவர்‌ சோதிப்பார்‌. ஏற்கனவே 
துளையிடப்பட்ட அட்டை 
களின்‌ துளையை விசையை 
அழுத்தி, சோதித்து அவை 
சரியாக இல்லையென்றால்‌ 
பிழை என்பதைக்‌ காட்டும்‌. 


card verifier 
சோதிப்பி; அட்டை சரிபார்ப்பி. 


அட்டை 


சா! : கோட்‌ ; முகடு : 1. ஒரு 
எண்ணின்‌ மூலமானது எந்த 
இடத்தில்‌ இருக்கிறது 
என்பதைக்‌ காட்டும்‌ குறியீடு. 8. 
எங்கே செய்தியை நுழைக்க 
வேண்டும்‌ என்பதைக்‌ குறிப்பிட 
திரையில்‌ அடையாளச்‌ சுட்டி 
யாகப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
அடையாளம்‌. 


carpal tunnel syndrome : கார்பல்‌ 
சுரங்க உணர்வு மணிக்கட்‌ 
டை.ச சுற்றிலும்‌ உள்ள திசுக்‌ 
களில்‌, சருங்கினாலோ அல்லது 
தழும்பு ஏற்பட்டாலோ முக்கிய 
நரம்பு சுருக்கப்படுதல்‌. இது 
கைகளுக்கு பெரும்‌ சேதம்‌ 
ஏற்படுத்தக்‌ கூடியது. 


: நகர்த்தி ; ஏந்தி : ஒரு 
தட்டச்சுப்‌ பொறி அல்லது 
அச்சுப்‌ பொறியில்‌ இடங்களை 
நகர்த்தவோ அல்லது காகிதப்‌ 


carriage 


carriage, automatic 


படிவங்களை வெளியேற்றவோ 
செய்யும்‌ கட்டுப்பாட்டு எந்திர 
அமைப்பு. 


carriage, automatic * தானியங்கி 
நகாத்தி. 

carriage control key ': நகர்த்தி 
கட்டுப்பாட்டு விசை: அச்சுப்‌ 
பொறியின்‌ நகர்த்தியை தொடக்‌ 
கத்திலோ அல்லது அது இருக்க 
வேண்டிய இடத்திலோ மீண்‌ 
டும்‌ கொண்டுவரும்‌ பொத்தான்‌. 


carriage control tape : நகர்த்தி 
கட்டுப்பாட்டு நாடா வரி 
அச்சுப்‌ பொறியில்‌ வரி நகர்த்து 
தலைக்‌ கட்டுப்படுத்தும்‌ துளை 
யிட்ட நாடா. 


carriage motor : நகர்த்தி விசைப்‌ 


பொறி. 


carriage register 
பதிவகம்‌. 


: நகர்த்திப்‌ 


carriage return (CR) : நகர்த்தி 
யைக்‌ கொண்டுவரல்‌ : எழுத்து 
அச்சிடும்‌ பொறியில்‌ இடது 
மூலையில்‌ அடுத்த எழுத்தை 
அச்சிடச்‌ செய்யும்‌ செயல்‌ முறை. 
carrier சுமப்பி: . தாங்கி 

சமிக்கை அனுப்பப்படுவதற்கு 
ஒரு எல்லை அல்லது உறையாக 
அமைந்த மின்காந்த அலை 
வரிசை. ஒரு கம்பி அல்லது 
குழாய்‌ மூலம்‌ ஒரே நேரத்தில்‌ 


carrier system 


பல சமிக்கைகளை 


இது 
கொண்டு செல்ல முடியும்‌. 
சான்றாக ஒரே சுமப்பியில்‌ 
குரல்‌, தரவு மற்றும்‌ ஒளிக்‌ 
காட்சி சமிக்கைகள்‌ ஒரே நேரத்‌ 
தில்‌ பயணம்‌ செய்ய முடியும்‌. 
ஏனென்றால்‌, ஒவ்வொன்றும்‌ 
மாறுபட்ட அலைவரிசை 


இடைவெளிகளில்‌ செல்பவை. 


சோரி 025௦0 : சுமப்பி சார்ந்த : 
அனுப்பப்படும்‌ தரவுகளை 
வைத்துக்‌ கொண்டிருப்பதற்கு 
ஒரு நிலையான அலைவரி 
சையை (சுமப்பியை) ரு 
வாக்கி அனுப்பும்‌ அமைப்பு. 

carrier சுமப்பி 
அலை வரிசை : இரும எண்‌ 


(பைனரி) தரவுக்‌ குறியீடு செய்ய 


frequence 


ஏற்றவாறு அமைக்க, தரவு 
தொடர்புச்‌ சாதனங்களின்‌ 
இடையே பரிமாறப்படும்‌ 


இடைவிடாத சமிக்கை. 


Carrier Sence Multiple Access 
(CSMA) : சுமப்பி உணர்‌ பன்முக 
அணுகல்‌. 

சொர்ள signal : சுமப்பி சமிக்கை : 
செய்தித்‌ தரவு தொடர்புகளில்‌ 
தரவு சமிக்கைகளை மாற்றி 
அனுப்புவதற்காக ஊடகத்தில்‌ 
ஏற்படுத்தப்படும்‌ சமிக்கை. 
carrier system : ஒலியேந்தித்‌ 
தரவு தொடர்பு முறை; சுமப்பி 


carrier working 216 carry bit 
முறைமை : பல்வேறு அலை | நிலோஹெர்ட்ஸ்வரை செயல்‌ 


செய்திகளைச்‌ 
சுமந்து செல்லும்‌ ஊடகமாகப்‌ 
பயன்படுத்தி, ஒரே பாதையில்‌ 
பல்வேறு தடங்களில்‌ பல்வேறு 
செய்திகளை ஒரே நேரத்தில்‌ 
அனுப்பிவைக்கின்ற தரவு 
தொடர்பு முறை. ஓவ்வொரு 
செய்தி அலையும்‌ ஒரு குறிப்‌ 
பிட்ட அதிர்வெண்ணுள்ள மின்‌ 


வரிசைகளை, 


காந்த அலையின்‌ மேல்‌ பண்‌ 
பேற்றம்‌ (ஈா௦0ப12(/0) செய்து 
ஒரே அலைக்கற்றையாக மறு 
முனைக்கு அனுப்பி வைக்கப்‌ 
அங்கு, அதே அதிர்‌ 
வெண்‌ அடிப்படையில்‌ பண்‌ 
பிறக்கம்‌ (சபற) செய்யப்‌ 
பட்டு மூலத்‌ தரவு பெறப்படும்‌. 


படும்‌. 


carrier working : சுமப்பி செயல்‌ 
பாடு : வீச்சு மாறுவதன்‌ மூலம்‌ 
ஒரு பேச்சை அதன்‌ தொடக்க 
ஒலி அலைவரிசையிலிருந்து 
(300 முதல்‌ 3,400 ஹெர்ட்ஸ்‌) 
உயர்‌ “சுமப்பி'' அலை 
வரிசைக்கு மாற்ற முடியும்‌. உல 
இன்‌ பெரும்பாலான தொலை 
தூர தொலைபேசி அமைப்பு 
ஒரி 
வையே பயன்படுத்துகின்றன. 
12 குரல்‌ அலைவரிசைகளாக 


கள்‌. 12 அலைவரிசை 


மாற்றப்பட்டு 48 கிலோ 
ஹெர்ட்ஸ்‌ அலைக்கற்றையில்‌ 


அடங்குகின்றது. இவை 060-108 


படுபவை. 


கார : ஏந்தி; வழிவி; மிகுதி : 7. 
ஒரு நெடுக்கையில்‌ உள்ள 
இரண்டு இலக்கங்களின்‌ 
கூட்டல்‌ தொகை அடிப்படை 
எண்ணைவிடப்‌ பெரியதாகவோ 
அல்லது சமமாகவோ இருக்கும்‌ 


போது ஏற்படும்‌ சிறப்பு 
நிலையைக்‌ கொண்டுவரும்‌ 
செயல்முறை. 2. மிகுந்திடும்‌ 


இலக்கம்‌ அல்லது அடுத்த 
நெடுக்கையில்‌ சேர்க்கப்படும்‌ 
இலக்கம்‌. 


கார) bit : மீந்திடும்‌ துண்மி : 
இரும எண்களின்‌ கூட்டல்‌ 
09:71, O+Iz], 70:71; 7-7/:710 


என்று அமையும்‌. இத்தகைய 
இரும எண்‌ கூட்டலைச்‌ செய்‌ 
யும்‌ மின்சுற்றுகள்‌ தொடர்ச்சி 
யாக அமைக்கப்பட்டிருக்கும்‌. 
ஒவ்வொரு மின்சுற்றும்‌ இரண்டு 
உள்ளீடுகளை ஏற்கும்‌. 0 
அல்லது 1 என்பதை விடை 
யாகத்‌ தரும்‌. இரண்டு உள்ளீடு 
களும்‌ ! ஆக இருப்பின்‌ வெளி 
யீடு 0 ஆக இருக்கும்‌. மீதமுள்ள 
1, அடுத்த மின்சுற்றின்‌ உள்‌ 
வீடாக அமையும்‌. இவ்வாறு 
இரும்‌ எண்‌ கூட்டலில்‌ இரண்டு 
1-களைக்‌ கூட்டும்போது பெறப்‌ 
படும்‌ 1,0-வில்‌, 0 விடையாக 


carry digit 


வும்‌, 1 மீந்திடும்‌ துண்மியாக 
வும்‌ அமைகிறது. 


ஜூ வ வவ 
ட டு மம 
ப 
க வ 


1000 l 


மேற்கண்ட கூட்டலில்‌ மன்று 
முறை 1 மீதமாகிறது. முதல்‌ 
இருமுறை அடுத்த கூட்டலுடன்‌ 
சேர்க்கப்படுகிறது. கடைசியாக 
மீந்திடும்‌ 1 
இடப்புறத்‌ துண்மியா அமர்ந்து 
கொள்கிறது. 


சொர பெர : மிகுதி இலக்கம்‌ : 
கூட்டலின்போது ஒரு 
நெடுக்கையிலிருந்து அடுத்‌ 
ததற்குக்‌ கொண்டு செல்லப்‌ 
படும்‌ இலக்கம்‌. பதின்ம 


விடையின்‌ 


முறையில்‌ 5 4 லக்‌ 
கட்டும்போது கூட்டுத்‌ 


தொகை 2 அகவும்‌ மிகுந்‌ 
திடும்‌ இலக்கம்‌ 1 ஆகவும்‌ 
வரும்‌. இரும எண்‌ முறை 
யில்‌ 1*1+0+1-க்கு கூட்டுத்‌ 
தொகை 1 மிகுந்திடும்‌ 
இலக்கம்‌ 7, 


சோறு ரிக : மிகுதி ஒட்டி : 
மையச்‌ செயலகத்தின்‌ 
ஓட்டி பதிவகத்தில்‌ உள்ள 
துண்மிகளில்‌ ஒன்று. பிரை 


cartesian coordinates 


நிலையைக்‌ குறிப்பிட டாஸ்‌ 


(DOS) பணிகளில்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 
carry register மிகுதிப்‌ 


பதிவகம்‌; வழிவிப்‌ பதிவகம்‌ : 
சுழற்சி அல்லது மிகுந்திடும்‌ 
சூழ்நிலையில்‌ சேர்ப்பியில்‌ விரி 
வாகச்‌ செயல்படும்‌ ஒரு துண்மி 
யின்‌ பநிவு. இணைப்புப்‌ பதி 
வகம்‌ என்றும்‌ அழைக்கப்படும்‌. 
cartesian coordinates : கார்ட்டீ 
சியன்‌ ஆயத்தொலைவுப்புள்ளி 
கள்‌ : ஒரு தளத்தில்‌ செங்குத்தாக 
வெட்டிக்‌ கொள்ளும்‌ இரு அச்சு 
கள்‌ (இரு பரிமாணம்‌), அல்லது 


A 
(1.3) 
ச 3 
ம 
(3, 1) 
யி ப்‌ 
வ அஆ ல்‌ 
க வயி வ 3 3 
‘ IES ர 
ரவர்‌ 7 அடிப்படை 
1, 
! 
: A 
ர்‌ 


கார்ட்டீசியன்‌ ஆயத்தொலைலைவுப்‌ புள்ளிகள்‌ 


cartesian coordinate system 


வெளியில்‌ செங்குத்தாக 
வெட்டிக்‌ கொள்ளும்‌ மூன்று 
அச்சுகள்‌ - இவற்றை அடிப்‌ 
படையாகக்‌ கொண்டு குறிக்கப்‌ 
படும்‌ ஒரு புள்ளி. இவற்றில்‌ 
கிடைமட்ட அச்சு ட எனவும்‌, 
செங்குத்து அச்சு ரூ எனவும்‌ 
இவை இரண்டுக்கும்‌ 90 டிகிரி 
உயரவாக்கில்‌ அமையும்‌ அச்சு 2 
என்றும்‌ அழைக்கப்படுகின்றன. 
வீட்டில்‌ அறையின்‌ ஒரு மூலை 
யில்‌ இது போன்ற மூன்று அச்சு 
களின்‌ அமைப்பைக்‌ காணலாம்‌. 
தரையில்‌ உள்ள ஒரு புள்ளியை 
ஏ ஆகிய இரு அச்சுகளின்‌ 
ஆயத்தொலைவ அடிப்படை 
யில்‌ குறிப்பிடலாம்‌. தரைக்கு 
மேல்‌ மேல்தளம்‌ வரையுள்ள 
எந்தவொரு 
மூன்று அச்சுகளின்‌ 


புள்ளியையும்‌ 
ஆயத்‌ 
தொலைவுகளாகக்‌ குறிப்பிட 
வேண்டும்‌. 17ஆம்‌ நூற்றாண்டில்‌ 
இந்த கணித 
முறையை பிரெஞ்சுக்‌ கணித 


வரைவியல்‌ 


மேதை டகார்ட்டீஸ்‌ (Descartes) 
அறிமுகப்படுத்தினார்‌. 


Cartesian coordinate system : 
கார்டீசியன்‌ ஆயத்தொலை 
அமைப்பு : பிரெஞ்சு கணித 
வியலார்‌ ரெனி டெஸ்கார்ட்‌ 
கார்டீசியன்‌ பெயரில்‌ ஏற்‌ 
படுத்தப்பட்ட அமைப்பு. இதன்‌ 


படி, தளத்தில்‌ உள்ள ஒரு 


cartridge disk unit 


புள்ளியின்‌ தூரம்‌ இரண்டு நேர்‌ 
கோடுகளில்‌ இருந்து கணக்டைப்‌ 
படுகிறது. அவை அச்சுகள்‌ 
என்று அழைக்கப்படுகின்றன. 
ஒரு அச்சிற்கான தூரமானது 
மற்றொரு அச்சிற்கு இணை 
யாகக்‌ கணக்கிடப்படுறெது. 
புள்ளியுடன்‌ தொடர்புள்ள இந்த 
எண்கள்‌ அந்த புள்ளியின்‌ ஆயத்‌ 
தொலைவுகள்‌ எனப்படும்‌. இது 
ஆயத்தொலைவு 
அமைப்பு என்றும்‌ அழைக்கப்‌ 
படுகிறது. 


செவ்வக 


சேங்ர்‌ [௪ : நாடா பேழை; பேழை; 
பொதியுறை : ரோமில்‌ நிரந்தர 
மாகச்‌ சேமிக்கப்படும்‌ மென்‌ 


பொருளைக்‌ கொண்டுள்ள 
தனிப்பேழை. வசதியான, 


நீண்ட காலம்‌ வரக்கூடிய, பயன்‌ 
படுத்த எளிதான, ஓசையற்ற, 
அழிக்க முடியாத, கணினியில்‌ 
ஒரு இடத்தில்‌ 
நுழைக்கப்படும்‌ பேழை. 
வட்டிலோ, நாடாவிலோ படி 
எடுக்க முடியாது. Solid state 
cartridge என்றும்‌ Rom Cartridge 
என்றும்‌ அழைக்கப்படுகிறது. 


சிறப்பு 


cartridge disk unit : பொதியுறை 
வட்டகம்‌ : சேமிப்பகச்‌ சாதனம்‌. 


இதில்‌ இரு வகை வட்டுகள்‌ 
உள்ளன. ஒன்று நிலையாக 


நிற்பது. மற்றொன்று மீண்டும்‌ 
பயன்படக்கூடியது. 


cartridge drive 219 


cartridge drive : பொதியுறை 


இயக்ககம்‌; நாடா பேழை 
இயக்ககம்‌. 
cartridge font : பொதியுறை 


எழுத்துரு : அச்சுப்பொறியில்‌ 
நேரடி யாகப்‌ பொருந்தும்‌ பொதி 
யுறை நாடாவில்‌ உள்ள ஒரு 
எழுத்துரு. லேசர்‌ அச்சுப்‌ போறி 
களில்‌ இவை அதிகமாக பயன்‌ 
படுத்தப்படுகின்றன. எச்‌.பி 
லேசர்‌ ஜெட்‌ குடும்ப அச்சுப்‌ 
பொறிகளில்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டாலும்‌ சில புள்ளியணி 


இவை 


பயன்படுத்தப்படுகின்றன. 


அச்சுப்பொறிகளிலும்‌ 


cartoon sounds 
கார்ட்டூன்‌ ஒலிகள்‌; 
கேலிப்பட ஒலிகள்‌. 
cartridge tape 
பொதியுறை நாடா : 
இது 8 மி.மீ அகல 
முள்ள ஒரு காந்த 
நாடா. 12:12 செ.மீ 
அளவுள்ள குழைம 
(பிளாஸ்டிக்‌) உறை 
யில்‌ 
டுள்ளது. தலைமைப்‌ 
பொறியமைவுக்‌ 
கணினிகளில்‌ இவை 
அதிகம்‌ பயன்படுத்‌ 
தப்படுகின்றன. 
இவை தொடர்‌ 
அணுகு முறை தரவு 
சேமிப்பகத்தை 


வைக்கப்பட்‌ 


cascade 


அளிக்கின்றன. 2000 மெகாபைட்‌ 
வரை கொள்திறன்‌ கொண்டவை. 
தனிமுறைக்‌ கணினிகளில்‌ 60- 100 
மெகாபைட்‌ கொள்திறடைய 
வையாக அவை உளளன. 


05. : சிஏஎஸ்‌ : தரவு தொடர்பு 
வரன்முறைகள்‌ என்று பொருள்‌ 
படும்‌ போmபication Application 
Specification என்பதன்‌ குறும்‌ 
1080இல்‌ அறிமுகப்‌ 
படுத்தப்பட்ட இன்டல்‌ கம்யூனி 


பெயர்‌. 


கேஷன்ஸ்‌ நிறுவனத்தின்‌ 
விநிமுறைகள்‌. 
6350806 : அடுக்கு; தொடர்‌; 


கவிப்பு : சீட்டு விளையாட்டில்‌ 


அடுக்கு 


cascaded carry 


cascading style sheets 


கையில்‌ சீட்டுகளை ஒன்றடுத்து 
மற்றொன்றை அடுக்கி வைத்‌ 
திருப்பதுபோல, அடுக்கி வைக்‌ 
கும்‌ முறை. விண்டோஸ்‌ பணிச்‌ 
சூழலில்‌ ஒரு நேரத்தில்‌ திறக்கப்‌ 
படும்‌ ஒன்றுக்கு மேற்பட்ட 
சாளரங்களை இம்முறையில்‌ 
ஒரு 
சாளரத்தில்‌ அமையும்‌ உரை 
யாடல்‌ பெட்டியில்‌ (01409 box) 
உரைப்பெட்டி (60 5௦%), பட்டி 
யல்‌ பெட்டி (5 0௦0, தேர்வுப்‌ 
பெட்டி, (heck box), கட்டளைப்‌ 
பொத்தான்கள்‌ (command 
buttons) போன்ற அனைத்து 
யெக்குவிசைப்‌ பொருட்களை 
யும்‌ ஓரே நிரையில்‌ அமைக்க 


அடுக்கி வைக்கலாம்‌. 1. 


முடியாதபோது ஒன்றன்‌ மேல்‌ 
ஒன்றாய்‌ அடுக்கப்பட்ட 
ஒன்றுக்கு மேற்பட்ட நிரை 
களில்‌ அவற்றை அடுக்கி வைப்‌ 
இணையச்‌ செய்திக்‌ 
குழுக்களில்‌ ஒரு செய்தி 
ஒருவரிடமிருந்து இன்னொரு 
வருக்கு அனுப்பப்படும்போது 
மூலச்‌ செய்தியில்‌ ஒவ்வொரு 


பர்‌. 2. 


வரியிலும்‌ ௪ என்ற அடையாளம்‌ 
சேர்க்கப்படும்‌. அவரிடமிருந்து 
இன்னொருவர்க்குப்‌ போகும்‌ 
போது இன்னொரு அடையா 
ளம்‌ சேர்க்கப்படும்‌. இதுபோல்‌ 


3 


சேர்க்க த ப்‌ 
சந்துகொண்டட பாகும்‌. 


cascaded carry : அடுக்கிய 
மிகுதி : மொத்தத்‌ தொகையில்‌, 


எண்ணைச்‌ 


மிகுந்திடும்‌ 

சேர்க்கும்‌ முறை. 
cascade connection : அடுக்கு 
இணைப்பு : இரண்டு அல்லது 
அதற்கு மேற்பட்ட ஒரே மாதிரி 
யான துணைச்‌ சாதனங்களை 
ஒன்றோடொன்று இணைத்தல்‌. 
ஒன்றின்‌ வெளியீடு அடுத்ததன்‌ 
உள்ளீட்டுடன்‌ இணைக்கப்படும்‌. 


cascade control : அடுக்கு கட்டுப்‌ 
பாடு : கட்டுப்பாட்டுச்‌ சாதனங்‌ 
கன்‌ சங்கலியைப்‌ போன்று 
இணைக்கப்பட்டுள்ள தானி 
யங்கி கட்டுப்பாட்டு அமைப்பு 
ஒவ்வொன்றும்‌ அடுத்ததற்குக்‌ 
கொடுப்பதுடன்‌ அடுத்த 
நிலையை ஒழுங்குபடுத்தும்‌. 
cascade sort : அடுக்கு வரிசை 
யாக்கம்‌ : வெளிப்புற நாடா 
கொண்டு வரிசைப்படுத்தும்‌ ஒரு 
முறை. 

cascading menu : அடுக்குப்‌ 
பட்டியல்‌ : ஒரு பட்டியிலிருந்து 
கொண்டு அடுத்த பட்டியைத்‌ 
தொடங்குதல்‌. இத்தகைய 
பட்டியில்‌ இதை அடுத்து வலது 
அம்புக்குறி இருக்கும்‌. 
cascading style sheets : அடுக்கி 
வைத்த அழகுத்‌ தாள்கள்‌ 


ஹெச்டிஎம்‌எல்‌ மொழியில்‌ 
உருவாக்கப்படும்‌ இணைய 
ஆவணங்களில்‌ சிறப்புத்‌ 
தன்மை வாய்ந்த, அழகாக 


cascading windows 


அடுக்கி வைக்கப்பட்ட பக்கங்‌ 
கள்‌. ஹெச்டி எம்‌எல்‌ ஆவணங்‌ 
களை உருவாக்குபவர்கள்‌ இது 
போன்று வடிவமைக்கப்பட்ட 
பக்கங்களை இணைத்துக்‌ 
கொள்வதற்கான வரைமுறை 
களை வைய விரிவலைக்‌ 
கூட்டமைப்பு நிர்ணயம்‌ செய்‌ 
துள்ளது. ஹெச்டி எம்‌.எல்‌ 3.2-ன்‌ 
தர நிர்ணயத்தில்‌ இவை 
அடங்கியுள்ளன. ஓரு வலைப்‌ 
பக்கத்தில்‌ உரை விவரங்கள்‌ 
இடம்பெறும்‌ விதம்‌, அதன்‌ 
எழுத்துரு, உருவளவு, வண்ணம்‌ 
போன்றவை நிர்ணயம்‌ செய்யப்‌ 
பட்டுள்ளன. 

: அடுக்கி 


வரை 


cascading windows 
வைத்த சாளரங்கள்‌ 


கலைப்‌ பணிச்சூழலில்‌, 
தலைப்புப்பட்டை தெரியும்‌ 
வண்ணமாக ஒன்றன்மேல்‌ 


ஒன்றாக அடுக்கி வைக்கப்படும்‌ 
பல்வேறு சாளரத்‌ திரைகள்‌. 

CASE : கேஸ்‌ : 1. சி, சி ++, 
ஜாவா. சி *, மொழிகளில்‌ நிரல்‌ 
களை எழுதுவதில்‌ பயன்படும்‌ 


கட்டளைச்‌ சொல்‌. 3. தரவு 
அமைப்பினை உருவாக்கும்‌ 


எல்லா நிலைகளிலும்‌ பயன்‌ 
படும்‌ மென்பொருள்‌ வழக்க 
மான தொழில்நுட்பங்களை 
உருவாக்க தானியங்கி முறை 
களைப்‌ பயன்படுத்துகிறது. 
எல்லாவற்றுக்கும்‌ பொருந்தும்‌ 


case-sensitive search 


ஒரு மொழியை உருவாக்குவதே 
இதன்‌ இறுதி இலக்கு. 

case control structure : நிலைக்‌ 
கட்டுப்பாட்டு அமைப்பு. 


case logic எழுத்துருவ 
தருக்கம்‌. 

case sensitive 

தன்மை உணர்வு 
பெழுத்து, கீழெழுத்துகளை 
வேறுபடுத்துவது. இத்தகைய 
மொழியில்‌ தலைப்பெழுத்து "A" 
வுக்கும்‌ 8ழெழுத்து "உக்கும்‌ 
உள்ள வேறுபாட்டை கணினி 
கண்டறியும்‌. 


எழுத்தின்‌ 


தலைப்‌ 


case-sensitive search : எழுத்து 
வடிவ உணர்வுத்‌ தேடல்‌ : ஒரு 
தரவு தளத்தில்‌ சேமித்து வைக்கப்‌ 
பட்டுள்ள விவரங்களில்‌ ஒரு 
குறிப்பிட்ட விவரத்தைத்‌ 
தேடும்போது மேற்கொள்ளப்‌ 
படும்‌ ஒருமுறை. ஆங்கிலச்‌ 
சொற்களை சிறிய எழுத்தில்‌ 
அல்லது பெரிய எழுத்தில்‌ 
அல்லது கலந்த எழுத்துகளில்‌ 
எழுதலாம்‌. தேடும்போது 
வடிவ ஒப்புமை இல்லாமலும்‌ 
தேடலாம்‌. ஒர்‌ ஆவணத்தில்‌ 
ரபா என்ற சொல்‌ உள்ளதா 
எனத்‌ தேடும்போது, 0014- 
PUTER, computer என்ற சொற்‌ 
களையும்‌ கண்டறிந்து சொல்‌ 
லும்‌. ஆனால்‌, வடிவ அடிப்‌ 
படையில்‌ தேடினால்‌, Co௱ழuter 


case sensitivity 


என்ற சொல்‌ இருந்தால்‌ மட்‌ 
டுமே உள்ளதெனக்‌ காட்டும்‌. 
computer, COMPUTER அகிய 
சொற்களைப்‌ புறக்கணிக்கும்‌. 


case sensitivity : எழுததுவடிவ 
உணர்வு ஒரு நிரலாக்க 
மொழியில்‌, ஒரு நிரலில்‌ சிறிய 
எழுத்து பெரிய எழுத்து வடி 
வங்களை வேறுபடுத்திப்‌ பயன்‌ 
படுத்துதல்‌. எடுத்துக்காட்டாக 
சி,சி-4 மற்றும்‌ ஜாவா மொழி 
களில்‌ 5ப௱, $M, பா ஆகிய 
ன்று சொற்களும்‌ வேறு 
வேறாகவே அறியப்படும்‌. 
எழுத்து வடிவ உணர்வு 
மிக்கவை என்று இம்மொழி 
களைக்‌ கூறுவர்‌. ஆனால்‌ 
பேசிக்‌, பாஸ்கல்‌ போன்ற 
மொழிகளில்‌ மேற்கண்ட மூன்று 
சொற்களும்‌ ஒன்றாகவே 
கருதப்படும்‌. இம்மொழிகள்‌ 
வடிவ உணர்வற்ற மொழிகள்‌. 


case statement : கிளைபிரி 
கூற்று : அடா, பாஸ்கல்‌, ௭, 
ஏி*ஃ, ஜாவா மற்றும்‌ விசுவல்‌ 
பேசிக்‌ மொழிகவில்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ கட்டுப்பாட்டுக்‌ 
கட்டளைத்‌ தொடர்‌. ஒரு 
மாறியின்‌ மதிப்பைச்‌ சோதித்து 
அம்மதிப்பின்‌ அடிப்படையில்‌ 
வெவ்வேறு பணிகளை நிறை 
வேற்றுமாறு அமைக்கப்படும்‌ 
கட்டளை. ஒன்றுக்குள்‌ ஒன்றாக 
அமையும்‌ |£ then else 


cassette recorder 


கட்டளைக்குப்‌ பதிலாக சில 


சூழ்நிலைகளில்‌ கிளைபிரி 
கட்டளையமைப்பு பயன்‌ 
படுத்தப்படுறெது. 

cashless society : பணமிலாச்‌ 


சமுதாயம்‌ வாங்குபவரின்‌ 
வங்கிக்‌ கணக்கிலிருந்து கொடுப்‌ 
பவரின்‌ வங்கிக்‌ கணக்குக்கு 
உடனடியாகப்‌ பணத்தைச்‌ 
செலுத்துவதன்‌ மூலம்‌ வாங்கும்‌ 
பரிமாற்றத்தை முடிக்கும்‌ 
கணினி அமைப்பு. ரொக்கமாக 
எதுவும்‌ மாற்றப்படுவதில்லை. 
சம்பளக்‌ காசோலைக்குப்‌ 
பதிலாகவும்‌, சரக்குகள்‌ மற்றும்‌ 
சேவைகளுக்கும்‌ இவ்வாறு 
பணமாற்றம்‌ செய்யப்படுகிறது. 


cassette பேழை; நாடாப்‌ 
பெட்டி; ஒளிச்‌ சுருள்‌; ஒளிப்‌ 
பேழை : தரவு சேமிப்புக்குப்‌ 
பயன்படும்‌ காந்த நாடாவைக்‌ 
கொண்டுள்ள சிறிய பேழை. 


cassette drive 


இயக்ககம்‌. 


பேழை 


cassette interface : நாடா இடை 
முகம்‌ பேழை இடைமுகம்‌ : ஒரு 
கணினிக்கும்‌ ஒரு காந்த 
நாடாவுக்கும்‌ இடையில்‌ தரவு 
பரிமாற்றங்கலைக்‌ 


கட்டுப்படுத்தப்‌ பயன்படும்‌ 
மின்சுற்று. 
cassette recorder பேழைப்‌ 


பதிவி; நாடாப்‌ பதிவி : நாடாப்‌ 


cassette tape 


பேழைகளைப்‌ பயன்படுத்தி 
இலக்க முறை தரவுகளைப்‌ 
பதிவு செய்து சேமிக்கவும்‌, 
பின்னர்‌ ஒருமுறை இந்த தரவு 
களைக்‌ கணினியின்‌ உள்‌ இருப்‌ 
ஏற்றவும்‌ வடி 
வமைக்கப்பட்ட சாதனம்‌. நுண்‌ 
கணினிகளில்‌ அதிகம்‌ பயன்‌ 
படுத்தப்படுறெது. 


பகத்தில்‌ 


cassette tape : பேழை நாடா : 
ஏறக்குறைய 1/8செ.மீ. அகல 
முள்ள காந்த நாடா. ரிறிய 
பிளாஸ்டிக்‌ பேழையில்‌ 
வைக்கப்பட்டிருப்பது. 


௦850 : இனமாற்றம்‌ : திரலாக்‌ 
கத்தில்‌ ஒரு தரவினை மதிப்பை 
வேறொரு தரவின மதிப்பாக 
மாற்றியமைத்தல்‌. 


CAT : கேட்‌ : பmputer Assisted 
Training and Computerised Axial 
Tomography என்பதன்‌ குறும்‌ 
பெயர்‌. கணினி உதவிடும்‌ பயிற்சி 
மற்றும்‌ கணினிம௰ அச்சு 
ஊடுகதிர்‌ உள்களப்‌ பட முறை 
(Tomography) என்பதன்‌ சுருக்கம்‌. 


0818100 : திரட்டு ; அடைவு: 
ஒவ்வொரு வகையாக விவரித்து 
வரிசையாகச்‌ சேர்த்து வைப்பது. 
நிரல்கள்‌ அல்லது ஒரு வட்டில்‌ 
சேமிக்கப்பட்டுள்ள தரவுகளின்‌ 


பட்டியலை வரிசைப்‌ 


படுத்துதல்‌. ஒரு 
திரட்டி அமைத்தல்‌ என்றால்‌ 


வட்டைத்‌ 


CAT scan 


ஒரு வட்டில்‌ உள்ள அனைத்துக்‌ 
கோப்புகளின்‌ பட்டியலையும்‌ 
அச்சிட்டுத்‌ தருமாறு கணினி 
யைக்‌ கேட்பதாகும்‌. 

catch : பிடி. 

ta : தொடுப்புப்‌ பட்டியல்‌ : 
பல்வேறு 
சேர்த்துத்‌ தொடுக்கப்பட்ட ஒரு 
பட்டியலில்‌ ஓர்‌ உறுப்பு, பட்டி 
யலிலுள்ள அடுத்த 
உறுப்பினைச்‌ சுட்டுமாறு 
அமைக்கப்பட்டிருக்கும்‌. 


உறுப்புகளைச்‌ 


category : வகையினம்‌. 


category storage : வகையினச்‌ 
சேமிப்பகம்‌. 
cat eye : பூனைக்‌ கண. 


080௦06 : எதிர்மின்வாய்‌ : மின்‌ 
னணுவியல்‌ சொல்‌. மின்னணுக்‌ 
களை எதிர்நிலை (Negative) சக்தி 
யுள்ள எதிர்‌ மின்வாயிலிருந்து 
நோர்நிலை (0௦5146) சக்தியுள்ள 
நேர்மின்‌ வாய்க்கு மாற்றும்‌ 
சாதனம்‌. 

cathode ray tube (CRT) : எதிர்‌ 
மின்‌ கதிர்க்‌ குழாய்‌ : தகவலைக்‌ 
திரை உள்ள 


மின்னணுக்‌ குழாய்‌. 


காட்டக்கூடிய 


cathode ray tube visual display 
பார : எதிர்மின்வாய்க்‌ கதிர்க்‌ 
குழாய்‌ காட்சித்‌ திரையகம்‌. 

CAT scan : கேட்‌ வருடல்‌ : 
Computer Assisted Tomography 


கேப்‌ 


5) என்பதன்‌ குறும்பெயர்‌. 


மருத்துவ ஆய்வு மற்றும்‌ 
நோயறிதல்களில்‌ பயன்படுவது. 
CAU : கூட்டுறு அணுகு 
கருவி பொருள்படும்‌ 
Controlled Access Unit என்பதன்‌ 
குறும்பெயர்‌. வில்லை வளைய 
பிணையங்களுக்காக ஐபிஎம்‌ 
உருவாக்கிய தானறி குவியம்‌ 
fintelligent Hub). 
மென்பொருள்‌ வழியாக 
me குவிய 
(Hub) அ 


: காவ்‌ 
எனப்‌ 


மேலாண்மை 


டயாளம்‌ காட்‌ டு ம்‌. 


caus : ட்ட : இணையத்‌ 
தில்‌ அமெரிக்காவின்‌ கலிஃ 
மாநிலத்தைச்‌ 
வலைத்‌ தளங்களைக்‌ 


போர்னியா 
சேர்ந்த 
குறிக்கும்‌ பெருங்களப்‌ பெயர்‌. 
CBASIC : சிபேசிக்‌ : 8080, 8085 
மற்றும்‌ இஸட்ச0 நுண்‌ 
செயலகக்‌. கணினிகளுக்குப்‌ 
பிரபலமான மொழி. 

CBBS : சிபிபிஎஸ்‌ : Computerized 
Bulletin Board 58௩10௨ என்பதன்‌ 


கணினிமய 


சே வ 


குறும்பெயர்‌. 
செய்தி அறிக்கை 
என்பதன்‌ சுருக்கப்‌ பெயர்‌. 


CBEMA : சிபிஇஎம்‌ஏ : மோற்ப£்£ா 
and Business Equipment Manu- 
facturers Association என்பதன்‌ 
குறும்பெயர்‌. கணினி மற்றும்‌ 
வணிகக்‌ கருவி உற்பத்தியாளர்‌ 
களின்‌ சங்கம்‌ என்பதன்‌ சுருக்கம்‌. 


cc 


சிபிஐ : Charles Babbage 
॥nstப£€ என்பதன்‌ குறும்பெயர்‌. 
பேட : சிபிஎல்‌ : ொரபர்சா Based 
[62ாார என்பதன்‌ குறும்பெயர்‌. 


மோ: சிபிடீ : 
படையிலான பயிற்சி என்ற 
பொருள்படும்‌ Computer Based 
ரர என்ற தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ ்‌ 


கணினி அடிப்‌ 


குறும்பெயர்‌. 
கணினியையும்‌ இதற்கென்றே 
உருவாக்கப்பட்ட மென்‌ பொரு 
ளையும்‌ பயன்படுத்திக்‌ கற்பிக்‌ 
கும்‌ முறை. இம்முறையில்‌ உரைக்‌ 
கோவை மட்டுமின்றி, வண்ண 
மிக்க 
அசைவூட்டப்‌ படங்கள்‌ மற்றும்‌ 


வரைகலைப்படங்கள்‌, 


குரல்‌ மூலமான விளக்கங்கள்‌ 
உட்பட பயனாளரை ஈர்க்கும்‌ 
வண்ணம்‌ பாடங்கள்‌ அமைக்கப்‌ 
பட்டிருக்கும்‌. பயன்படுத்த 
எளிமையானதாகவும்‌ நுட்ப 
மானதாகவும்‌ இருக்கும்‌. ஒரு 
மென்பொருள்‌ தயாரிப்பாளர்‌ 
தன்‌ மென்பொருளைப்‌ பயன்‌ 
படுத்துபவருக்கு அம்மென்‌ 
பொருளைப்‌ பயன்படுத்தும்‌ 
வழிமுறைகளையே ஒரு சிபிடீ 
யாகத்‌ தயாரிக்க முடியும்‌. ஒரு 
மேலாண்மைத்துறைக்‌ கருத்‌ 
தரங்கில்‌ சிபிடீ-யை ஒரு சிறந்த 
கற்பித்தல்‌ கருவியாகப்‌ பயன்‌ 
படுத்தலாம்‌. 

00: சிசி; நகல்‌ பூ 
என்று பொருள்படும்‌ கே 


உண்மை நகல்‌ 


cc 


Copy அல்லது Courtesy Copy 
என்ற தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துச்‌ சுருக்கம்‌. ஒருவருக்கு 
அனுப்பும்‌ மின்னஞ்சல்‌ 
செய்தியை அப்படியே இன்‌ 
னொருவருக்கு அனுப்ப, 
மின்னஞ்சல்‌ மென்பொருளில்‌ 
வழியுள்ளது. 7௦ என்பதில்‌ 
அஞ்சல்‌ பெறுபவரின்‌ முகவரி 
யைத்‌ தரவேண்டும்‌. 66 என்ப 
தில்‌ வேறு ஒருவரின்‌ அல்லது 
பலரின்‌ முகவரியைத்‌ தரலாம்‌. 
அவர்களுக்கும்‌ அஞ்சல்‌ சென்று 
சேரும்‌. யில்‌ தரப்பட்ட 
முகவரிதாரர்கள்‌ அனைவரும்‌ 
இந்த மடல்‌ வேறு எவருக்கெல்‌ 
அனுப்பப்பட்டுள்ளது 
என்பதை அறிந்து கொள்ளவும்‌ 
முடியும்‌. இந்த வகையில்‌ 6௦6 
என்று குறிப்பிட்டு இன்னும்‌ 
சிலருக்கு அதே மடலை 
அனுப்பிவைக்கும்‌ முறை 
யிலிருந்து மாறுபடுகிறது. 0௦௦- 
யில்‌ குறிப்பிடப்படும்‌ முகவரி 
தாரர்களுக்கும்‌ மடல்‌ கிடைக்‌ 
கும்‌. ஆனால்‌, இந்த மடல்‌ 
எவருக்கெல்லாம்‌ அனுப்பப்‌ 
பட்டுள்ளது என்பதை அவர்கள்‌ 
அறிய முடியாது. (6௦௦-010 
carbon copy). 


லாம்‌ 


6 : சிசி : இணையத்தில்‌ தள 
முகவரி காகஸ்‌ தீவுகளைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ களப்பிரிவு. 


225 


CCITT groups 


ற : சிசிடி : மின்னூட்டச்‌ 


சேர்ப்பு சாதனம்‌ என்று பொருள்‌ 


படும்‌ Charge Coupled Device 


என்பதன்‌ குறும்பெயர்‌. மின்‌ 
னூட்டப்‌ பிணைப்பு சாதனம்‌ 
என்பதன்‌ சுருக்கப்‌ பெயர்‌. 


CFT : சிசிஎஃப்டி : Cold Cathode 
Fluorescent Tube என்பதன்‌ குறும்‌ 
பெயர்‌. பின்புற ஒளி வரும்‌ 
திரையில்‌ ஒளி உண்டாக்கும்‌ 
வகைகளில்‌ ஒன்று. மற்ற பின்‌ 
புற ஒளிகளைவிட அதிக எடை 
யுடனும்‌, அதிக மின்சாரம்‌ 
வாங்குவதாகவும்‌ இது உள்ளது. 
CCITT : சிசிஐடீடி : Consultative 
Committee International Telegraph 
and Telephone என்பதன்‌ குறும்‌ 
பன்னாட்டுத்‌ தந்தி 
மற்றும்‌ தொலைபேசி ஆலோ 


பெயர்‌. 


சனைக்‌ குழு என்பதன்‌ சுருக்கப்‌ 
பெயர்‌. உலகளாவிய தர நிர்ண 
யங்களை தரவு தொடர்புத்‌ 
துறையில்‌ உருவாக்குவதற்காக 
நாடுகள்‌ பேரவை 


உருவாக்கியுள்ள ஒரு நிறுவனம்‌. 


ஐக்கிய 


CCITT Groups 1-4 : சிசிஐடீடீ 
1-4 விதிகள்‌ : பன்னாட்டுத்‌ தந்தி 
- தொலைபேசி ஆலோசனைக்‌ 
குழு (International Telegraph and 
Telephone Consultative Committee) 
தொலைநகல்‌ எந்திரங்களின்‌ 
மூலமாக பட உருவங்களை 
குறியீடுகளாக்கவும்‌ மறு 


15 


ccNUMA 


முனைக்கு அனுப்பி வைக்கவும்‌ 


பரிந்துரை செய்த நான்கு 
பிரிவிலான நெறிமுறை கள்‌. 
முதலிரண்டு பிரிவுகள்‌ 


தொடர்முறை (2109) சாதனங்‌ 
களுக்கும்‌ 3,4-வது பிரிவு நெறி 
முறைகள்‌ இலக்கமுறை (019/4) 
சாதனங்களுக்கும்‌ ஆனவை. 

௦௦10744, : சிசிநூமா : 
அணுகலில்‌ ஒரு வழிமுறை. 
Cache Coherent Non-Uniform 
Memory Access என்ற தொடரின்‌ 
தலைப்பெழுத்துச்‌ சுருக்கம்‌. 
ஓத்தியைந்த பல்செயலாக்கக்‌ 
கணினி முறைமைகள்‌ 
(Symmetric, Multiprocessing 
System) பலவற்றை, அதிவேக/ 
அகல அலைக்கற்றையுடைய 
வன்பொருள்‌ ஊடகம்‌ மூலம்‌ 
ஒருங்கிணைத்து ஒரே கணினி 
அமைப்பாகச்‌ செயல்பட 
வைக்கும்‌ ஒரு தொழில்நுட்பம்‌. 
CCP : சிசிபீ : சertification in 
Computer Programming என்பதன்‌ 
குறும்பெயர்‌. கணினி நிர 
லாக்கத்தில்‌ சான்றிதழ்‌ என்பது 
பொருள்‌. அமெரிக்கா, கனடா 


நினைவக 


மற்றும்‌ பல பன்னாட்டு கல்லூரி 
கள்‌, பல்கலைக்‌ கழகங்களில்‌ 
ஆண்டுத்‌ தேர்வுகள்‌ நடத்தப்படு 
கின்றன. நிரலாக்க அறிவையும்‌, 
மற்றும்‌ 
சிறப்பு பயன்பாடுகள்‌ உருவாக்‌ 


கம்‌ போன்ற திறன்‌ குறித்தும்‌ 


[a] [at . 
வணிக, அறிவியல்‌ 


cd' 


நடத்தப்படு 
கோப்பு 


பொதுத்தேர்வு 
கிறது. தரவு, 
முறைமை, நிரலாக்க மொழி, 
தொழில்நுட்பம்‌, வன்பொருள்‌ - 
மென்பொருள்களுக்கிடையே 
பரிமாற்றம்‌, மக்களுடன்‌ பரி 
மாற்றம்‌ போன்ற துறைகளில்‌ 
அறிவு வலியுறுத்தப்படுகிறது. 
C21 : சிஎல்‌ : Complementary 
Constant Current Logic என்பதன்‌ 
குறும்பெயர்‌. 


மே! : சிடி (ம) : கோப்பகம்‌ மாறு 
என்று பொருள்படும்‌ change 
directory என்ற தொடரைக்‌ குறிக்‌ 
கும்‌ கட்டளைச்‌ சொல்‌. 
எம்எஸ்டாஸ்‌, யூனிக்ஸ்‌ மற்றும்‌ 
எஃப்டீபீ இளையன்‌ நிரல்களில்‌ 
படுகிறது. இக்கட்டளைச்‌ 
சொல்லையடுத்துத்‌ தரப்படு 
இன்ற பாதையுடன்கூடிய 
இன்னொரு கோப்பகத்துக்கு 
மாறிக்கொள்ள முடியும்‌. 
எடுத்துக்காட்டாக, CVB> CD 
\WCiProject 
மலம்‌ VB 
பகத்திலிருந்து, VC என்னும்‌ 
கோப்பகத்திலுள்ள Project 
என்னும்‌ உள்கோப்பகத்துக்கு 
மாறிக்‌ கொள்ள முடியும்‌. பிறகு 
அங்கிருக்கும்‌ கோப்புகளையும்‌ 


என்ற கட்டளை 


என்னும்‌ கோப்‌ 


பயன்பாடுகளையும்‌ எளிதாகக்‌ 
கையாள முடியும்‌. 


CD 


CDFS 


00: : சிடி : 1. மின்சாரம்‌ அறியப்‌ 
பட்டது என்று பொருள்படும்‌ 
Current Detected என்ற தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்‌ 
பெயர்‌. ஓர்‌ இணக்கியிலிருந்து, 
இணைக்கப்பட்ட ஒரு கணினிக்கு 
அனுப்பப்படும்‌ சமிக்கை. 
இணக்கி, தகவலை ஏற்கத்‌ தயார்‌ 
நிலையில்‌ இருப்பதை உணர்த்து 
வது. காண்க DCD. 3. குறுவட்டு 
என்று பொருள்படும்‌ C௱mpact 
Disc என்ற தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 

CDC : சிடிசி : Call Directing Code 
என்பதன்‌ குறும்பெயர்‌. ஒரு 
செய்தி அல்லது ஆணையை 


தானாகவே வழி நடத்திச்‌ 
செல்லும்‌ மூன்று அல்லது 
இரெண்டு எழுத்துகளைக்‌ 


கொண்ட ஒரு குறியீடு. 


C-Drர்ve - சி - இயக்ககம்‌: கணினி 
யின்‌ உள்ளே நிலையாகப்‌ 
பொருத்தப்பட்டுள்ள தரவு 
சேமிப்பு வட்டு இயக்ககம்‌, 
எப்போதும்‌ 'சி' என்ற பெயரால்‌ 
அழைக்கப்படுகிறது. 


cdev சிடெவ்‌ 
டோஷ்‌ கணினிகளில்‌ 
படுத்தப்படும்‌ ஒரு பயன்பாட்டு 
நிரல்‌. கணினிச்‌ சாதனங்களை 
நம்‌ விருப்பப்படி அமைத்துக்‌ 
கொள்வதற்குப்‌ பயன்படுகிறது. 
மேக்‌ பதிப்பு 6 (11/2௦ 08 6)-ல்‌ 


மெக்கின்‌ 
பயன்‌ 


இந்த நிரல்‌, முறைமைக்‌ கோப்‌ 
புறையில்‌ வைக்கப்பட்டிருந்தது. 
விசைப்பலகை மற்றும்‌ சுட்டிக்‌ 
கான சிடெவ்கள்‌ கணினியை 
இயக்கும்போதே நிறுவப்பட்டு 
விடும்‌. ஏனைய சிடெவ்கள்‌ 
அந்தந்த மென்பொருள்‌ தொகுப்‌ 
புகளுடன்‌ இணைந்து வரு 
கின்றன. மேக்‌ பதிப்பு 7இல்‌ 
சிடெவ்கள்‌ கன்ட்ரோல்‌ பேனல்‌ 
கள்‌ என்று அழைக்கப்பட்டன. 
CDFS சிடிஎஃப்‌எஸ்‌ டீ 
குறுவட்டில்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ கோப்பு முறைமை. 32 
துண்மி (பிட்‌) பாதுகாப்பு முறை 
யில்‌ இது அமைந்துள்ளது. இந்த 
அடிப்படையிலேயே விண்‌ 
டோஸ்‌ 95/98 ஆகிய இயக்க 
முறைமைகளில்‌ குறுவட்டின்‌ 
அணுகும்‌ 
முறைகள்‌ வரையறுக்கப்படு 
கின்றன. 2. யூனிக்ஸ்‌ இயக்க 
முறைமையில்‌, ஒரு கோப்பு 
முறைமை, படிக்க மட்டுமே 
யான, கழற்றி எடுக்கப்படும்‌ ஓர்‌ 
ஊடகத்தில்‌ (குறிப்பாக குறு 
வட்டு) அமைந்துள்ளது என்‌ 
பதைக்‌ குறிக்கும்‌ தகுதிச்‌ சொல்‌. 
குறுவட்டு ஐஎஸ்‌ஓ 9600 தர 
நிர்ணயப்படி அமைந்தது என்‌ 
பதை இச்சொல்‌ குறிக்கும்‌. 
நிலைவட்டு, நாடா, தொலைவுப்‌ 
பிணைய இயக்ககங்கள்‌ மற்றும்‌ 
குறுவட்டு இயக்ககங்களை 


உள்ளடக்கத்தை 


CD-l 


யூனிக்ஸ்‌ கணினியில்‌ நிறுவும்‌ 
போது இது போன்ற கட்டளைச்‌ 
சொற்கள்‌ பயன்படுத்தப்படு 
கின்றன. 


CD : சிடி-ஐ : ஊடாடும்‌ குறு 
வட்டு என்று பொருள்படும்‌ 
Compact Disk-Interactive என்ற 
தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 
குறும்பெயர்‌. ஒளிவ வட்டு 
(௦0௫! 8/0த்‌ தொழில்நுட்‌ 
பத்தில்‌ வன்பொருள்/மென்‌ 
பொருள்‌ பற்றிய தர நிர்ணயம்‌. 
படஉருவக்‌ காட்சி, உருத்தெளிவு, 
அசைவூட்டம்‌ கேட்பொலி 
மற்றும்‌ சிறப்பு விளைவுகள்‌ 
ஆகிய கூறுகளை சிடி. உள்‌ 
ளடக்யெது. இத்‌ தர நிர்ணயம்‌ 
தரவுவைக்‌ குறியீடாக்கல்‌, இறுக்‌ 
இச்‌ சுருக்குதல்‌, சுருக்கியவற்றை 
விரித்தல்‌, பதிவான தரவுவை 
இரையிடல்‌ ஆகிய செயல்முறை 
களையும்‌ உள்ளடக்கியது. 


௦0௦ : சி-டாட்‌ : Centre for 
Development of Telematics (Tele- 
communications) என்பதன்‌ குறும்‌ 
பெயர்‌. இந்திய அரசு நிறுவனம்‌. 


CDP சிடிபீ : தரவு செய 
லாக்கத்தில்‌ சான்றிதழ்‌ படிப்‌ 
பைக்‌ குறிக்கும்‌ Cerificate in Data 
Processing என்ற தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
கணினி மற்றும்‌ நிரலாக்கம்‌, 
மென்பொருள்‌ உருவாக்கம்‌, 


CD Recorder 


முறைமை ஆய்வு உட்பட, 
கணினி தொடர்பான துறை 
களில்‌ சில தேர்வுகளை எழுதித்‌ 
தேர்ச்சிபெறும்‌ தனி நபர்களுக்கு 
இளஸ்டிடியூட்‌ ஜபார்‌ 
சர்ட்டிஃபிகேஷன்‌ ஆஃப்‌ 
கம்ப்யூட்டர்‌ புரொஃபஷனல்ஸ்‌ 
என்ற நிறுவனம்‌ இந்தச்‌ 
சான்றிதமை வழங்குகிறது. 

CD Player : சிடி இயக்கி. 


CD plus : சிடி பிளஸ்‌ : குறு 
வட்டில்‌ தரவுவைப்‌ பதியும்‌ 
(முறை. கணினித்‌ தரவுகளையும்‌ 
கேட்பொலிப்‌ பதிவுகளையும்‌ 
ஒரே குறுவட்டில்‌ பதிய இம்‌ 
முறை வழிவருக்கிறது. தரவு 
பகுதியைப்‌ படிக்கும்போது 
கேட்பொலிப்‌ பதிவுகளோ, 
கேட்பொலிப்‌ பகுதியை இயக்‌ 
கும்போது தரவு பகுதியோ 
பாதிக்கப்படுவதில்லை. 


CD-R சிடி-ஆர்‌ பதிதகு 
குறுவட்டு எனப்‌ பொருள்படும்‌ 
Compact Disk Recordable என்ற 
தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 
குறும்பெயர்‌. குறுவட்டு எழுதி 
( we) மூலம்‌ தகவலைப்‌ 
பதிப்பித்து, குறுவட்டகத்தில்‌ 
வைத்துப்‌ படிக்க முடிறெ ஒரு 
வகைக்‌ குறுவட்டு. 


CD Recorder : குறுவட்டெழுதி : 
குறுவட்டுப்‌ பதிவி : ஒரு குறு 
வட்டில்‌ எழுதும்‌ சாதனம்‌. குறு 


CD-ROM 


CD-ROM juke box 


குறுவட்டெழுதி 


வட்டில்‌ இந்த சாதனம்‌ மூலம்‌ 
ஒருமுறை எழுதப்பட்டு பல 


முறை படிக்கப்படுறெது. 
நிரந்தரத்‌ தரவு சேமிப்புக்காக 
வும்‌, பாதுகாப்பு நகலாக 


(Backup) பயன்படுத்தவும்‌, மென்‌ 
பொருள்களை பல நகல்கள்‌ 
எடுத்து  வினியோகிக்கவும்‌ 
குறுவட்டெழுதி மூலம்‌ வட்டில்‌ 
தரவுகள்‌ எழுதப்படுகின்றன. 

CD-ROM : சிடி-ரோம்‌ : 
மட்டுமேயான குறுவட்டு என்று 
பொருள்படும்‌ Compact Disk - 
Read Only Memory என்ற 


படிக்க 


தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்‌ 
பெயர்‌. விவரச்‌ 
சேமிப்பகத்தில்‌ 
ஒருவகை. அதிகக்‌ 
கொள்திறன்‌ 
உள்ளது (650 
MB). தரவுவைப்‌ 
படிக்க மின்‌ 
காந்த முறைக்குப்‌ 
பதில்‌ லேசர்‌ கதிர்‌ 
பயன்படுத்தப்‌ 
படுகிறது. ஒரு 
முறை எழுதப்‌ 
பட்டு பலமுறை 
படிக்கப்படுகிறது 
(Write Once Read 
Many Times). 


CD-ROM Changer : 
சிடி ரோம்‌ மாற்றி. 


CD-ROM drive : குறுவட்டகம்‌; 
குறுவட்டு இயக்ககம்‌ : படிக்க 
மட்டுமேயான தரவுகள்‌ 


பதியப்பட்டுள்ள குறுவட்டினை 
கணினியில்‌ வைத்துப்‌ பயன்‌ 
படுத்தக்கூடிய வட்டகம்‌ 
அல்லது வட்டு இயக்ககம்‌. 

CD-ROM juke box : குறுவட்டு 
தொகுதிப்‌ பெட்டி : குறுவட்டு 
களின்‌ தொகுதியை கணினி 
யுடன்‌ இணைத்துக்‌ கையாள 
வழி செய்யும்‌ வட்டியியக்குச்‌ 
சாதனம்‌. 200 குறுவட்டுகள்‌ 


CD-ROMIXA 


வரை இதில்‌ வைத்துப்‌ பயன்‌ 
படுத்த முடியும்‌. பயனாளர்‌ எந்த 


வட்டிலுள்ள தரவுவையும்‌ 
கையாள விரும்பலாம்‌. இச்‌ 
சாதனம்‌ அக்குறிப்பிட்ட 


வட்டினைத்‌ தேடிக்‌ கண்டறிந்து 
தரவுவை எடுத்துத்‌ தரும்‌. ஒரு 


நேரத்தில்‌ ஒரு குறுவட்டு 
மட்டுமே பயன்பாட்டில்‌ 
இருக்கும்‌. ஒன்றுக்கு மேற்பட்ட 
குறுவட்டினைக்‌ கையாளும்‌ 
திறனுள்ள கணினியெனில்‌, 
தொகுதிப்‌ பெட்டியிலுள்ள 


வட்டுகளில்‌ ஒன்றுக்கு மேற்‌ 
பட்டவற்றைக்‌ கையாள 
முடியும்‌. 

CD-ROMIXA : சிடி-ரோம்‌/ எக்ஸஏ; 
குறுவட்டு/எக்ஸ்‌ஏ : சிடி-ரோம்‌ 
எக்ஸ்டெண்டடு ஆர்க்கிடெக்சர்‌ 
என்பதன்‌ சுருக்கச்‌ சொல்‌, ஒரு 
விரிவாக்கப்பட்ட குறுவட்டுத்‌ 
தரவு பதிவுமுறை. ஃபிலிப்ஸ்‌, 
சோனி, மைக்ரோசாஃப்ட்‌ நிறு 
வனங்கள்‌ இணைந்து இதனை 
உருவாக்கியுள்ளன. சிடி-ரோம்‌/ 
ஐஎஸ்‌ஓ 9660 தர 
நிர்ணயத்திற்கு ஒத்தியல்பானது. 
மே : சிடிவி : 1. இறுக்கப்பட்ட 
இலக்கமுறை ஒளிக்காட்சி 
என்று பொருள்படும்‌ போழாச5- 
sed Digital Video என்ற தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
அதிவேக 
அனுப்பி வைப்பதற்கு ஏற்ப 


எக்ஸ்‌ ஏ, 


ஊடகங்களில்‌ 


230 


cell animation 


இறுக்கிச்‌ சுருக்கப்பட்ட ஒளிக்‌ 
காட்சி உருவப்படங்கள்‌. 2. குறு 
வட்டு ஒளிக்காட்சி என்று 
பொருள்‌ படும்‌ Compact Disc 
Video என்ற தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 5 
அங்குல விட்டமுள்ள வட்‌ 
டினைக்‌ குறிக்றெது. 


CE : சிஇ : வாடிக்கையாளர்‌ 
பொறியாளர்‌ எனப்‌ பொருள்‌ 
படும்‌ Customer Engineer என்‌ 
பதன்‌ குறும்பெயர்‌. 

௦61 : கலம்‌; சிற்றம்‌ : 1. ஒரு 
எழுத்து, ஒரு பைட்‌ அல்லது 
ஒரு சொல்போன்ற தகவலின்‌ 
ஒரு அலகை மட்டும்‌ சேமிக்கு 
மிடம்‌. 2, ஒரு மின்னணு விரி 
தாளின்‌ அணிபோன்ற அமைப்‌ 
பில்‌ கிடைக்கையும்‌ நெடுக்கை 
யும்‌ சந்திக்கும்‌ இடம்‌. 

cell address : கல முகவரி : 
விரிதாள்‌ செயல்முறையில்‌ 
நெடுக்கையின்‌ பெயர்‌. (ABC...) 
மற்றும்‌ கிடக்கை எண்‌ (18,.....) 
இரண்டும்‌ சேர்ந்த முகவரி. தர்‌, 
022, 4320 என அமையும்‌. 


cell animation : கலை அசை 
வூட்டம்‌ : ஒரு அசைவூட்டத்‌ 
தொழில்நுட்பம்‌. இதில்‌ ஒரு 
ஓவியம்‌ பின்னணியில்‌ நிலை 
யாக இருக்கும்‌. அசைவூட்டப்‌ 
பட்ட உருவங்கள்‌ ஓவியத்தின்‌ 
மீது நகரும்போது அவை 


cell array 


இயல்பாக நகர்வது போன்ற 
ஒரு மாயத்தோற்றத்தை ஏற்‌ 
படுத்துகிறது. கல ஆசை 
வூட்டத்துக்கென பயன்பாட்டுத்‌ 
தொகுப்புகள்‌ கிடைக்கின்றன. 


cell array கலக்கோவை: 
௦6இல்‌ அடிப்படை வெளியீடு 
களில்‌ ஒன்று. சிறிய பாலிகன்‌ 
வரிசை முறையை அமைத்து 
ஒவ்வொன்றுக்கும்‌ தனி நிறம்‌ 
தருகிறது. 

cell contents : கல உள்ளடக்கம்‌ 
: ஒரு விரிதாள்‌ கலத்தில்‌ உள்ள 
எழுத்துச்‌ சரம்‌, மதிப்பு, வாய்‌ 
பாடு அல்லது செயல்கூறு. 

cel! definition : சிற்றம்‌ வரை 
விலக்கணம்‌; கல வரையறை. 


cell pointer : சிற்றம்‌ சுட்டு; 
கலச்சுட்டு. 

cellular automata : செல்பேசித்‌ 
தானியங்கு கொள்கை. 


Celluiar Digital Packet Data : 
செல்பேசி இலக்கமுறைப்‌ பொதி 
தரவு ஏற்கெனவேயுள்ள 
செல்பேசித்‌ தடங்களின்‌ வழியே 
வினாடிக்கு 19.2 கிலோபிட்‌ 
வேகத்தில்‌ இருதிசை விவரப்‌ 
பொதி தரவு பரிமாற்றத்‌ 
திற்கான தர நிர்ணயம்‌. 

cellular phone : செல்லிடப்‌ 
பேசி; செல்பேசி ; கைத்‌ தொலை 
பேசி : 


Centre for Development 


cellular radio செல்லிட 
வானொலி முழு நிலப்‌ 
பரப்புக்கும்‌ அதிக சக்தியுள்ள 
நிலையான வானொலி நிலை 
யம்‌ அமைப்பதற்குப்‌ பதிலாக 
சிறுசிறு பகுதிகளாகப்‌ பிரித்து 
சேவை அளிப்பது. ஒருசில 
கிலோ மீட்டர்கள்‌ மட்டுமே 
கேட்பதாக அவை இருக்கும்‌. 
நடமாடும்‌ தொலைபேசியின்‌ 
தேவை அதிகரிப்பதால்‌ கல 
அமைப்பின்மூலம்‌ நிலை 
மையை ஈடு கட்டலாம்‌. பல 
இயங்கும்‌ சேவைகள்‌, குறும்‌ 
பகுதிக்குள்‌ கொண்டு 
வரப்பட்டு கலத்தின்‌ அளவு 
குறைக்கப்படுகிறது. ஒவ்வொரு 
கலத்திலும்‌ தனி பல்லிணைப்பு 
அலைவரிசை பரப்பி - வாங்கி 
ஆகியவை அமைக்கப்படு 
கின்றன. பரப்பிகட்கு குறை 
வான மின்சக்தியே தேவைப்படு 
கிறது. இதனால்‌ வானொலி 
அலைவரிசைக்‌ கற்றை(பாண்டு) 
களை மீண்டும்மீண்டும்‌ பயன்‌ 
படுத்தி சில நூறு பேர்களுக்குப்‌ 
பதிலாக பல்லாயிரவர்‌ பயன்‌ 
பெறமுடியும்‌. 

லீசா : மையம்‌ : தட்டச்சு செய்‌ 
யப்படும்‌ தரவுவை வரியின்‌ 
மையத்தில்‌ இடம்பெறச்‌ செய்‌ 
யும்‌ விசைப்‌ பலகையின்‌ பணி. 


Development of 
Computing 


Centre for 
Advanced 


center vertically 


உயர்நிலை கணிப்‌ பணி மேம்‌ 
பாட்டு மையம்‌ : சுருக்கமாக சி 
- டாக்‌ (CAC) என அழைக்கப்‌ 
படுகிறது. அரசு 
நிறுவனம்‌. 


மைய 


center vertically : செங்குத்து 
மையப்படுத்து. 

centering மையப்‌ 
படுத்தும்‌ கூம்பு : 5.25 நெகிழ்‌ 


வட்டை (ஃபிளாப்பி) இயக்கி 


cone 


அச்சாணியில்‌ ஏற்றப்‌ பயன்‌ 
படுத்தும்‌ சிறிய செயற்கை 
இழை அல்லது உலோகக்‌ 
கூம்பு. இயக்ககக்‌ கதவை மூடிய 
வுடன்‌, இது வட்டின்‌ மையக்‌ 
குழியில்‌ துழைக்கப்படுறெது. 

centi சென்டி : நூறாவது 
என்பதைக்‌ குறிக்கும்‌ மெட்ரிக்‌ 
அளவை முன்‌ சொல்‌. நூறு 
என்பதைக்‌ குறிக்கும்‌ ஹெக்டோ 
வுடன்‌ வேறுபடுத்திப்‌ பார்க்க, 


centi second : சென்டி நொடி : 


ஒரு நொடியில்‌ நூறில்‌ ஒரு 
பங்கு. 

central control unit : மையக்‌ 
கட்டுப்பாட்டகம்‌. 

central information file : மைய 
தரவு கோப்பு : முக்கிய தரவு 
சேமிப்பு அமைப்பு. 

central office மைய அலு 
வலகம்‌ தரவு தொடர்பு 


அமைப்பில்‌ வாடிக்கையாளர்‌ 


232 


centralized data processing 


களின்‌ தரவு தொடர்புத்‌ தடங்கள்‌ 
ஒன்றுக்கொன்று இணைக்கப்‌ 
படும்‌ இணைப்பு மையம்‌. 


central processing : மையச்‌ 


செயலாக்கம்‌. 


central processing unit : மையச்‌ 
செயலகம்‌. 


central processor : மையச்‌ 
செயலி. மையச செய்முறைப்‌ 
படுத்தி; மையச்‌ செயலாக்கி. 


central site : மையத்‌ தளம்‌ : 
பகிர்ந்தமை செயலாக்க அமைப்‌ 
பில்‌ முக்கெ கருவிகள்‌ உள்ள 
இடம்‌. 

central spindle : 
தண்டு. 

central tendency மையப்‌ 
போக்கு : எதிர்பார்க்கப்பட்ட 
மதிப்புகளுக்கு ஏற்றதாக தரவு 
கள்‌ அமையக்‌ கூடிய வாய்ப்பு. 


மையச்‌ சுழல்‌ 


central terminal : மைய முனை 
யம்‌ : கணினிக்கும்‌ தொலை தூர 
முனையத்துக்கும்‌ இடையே 
தரவு தொடர்பு கொள்வதற்கு 
இடைப்பட்ட ஊட கமாகப்‌ 
பயன்படும்‌ 
தாங்கி. 


வன்பொருள்‌ 


centralized data processing 

மையப்படுத்தப்பட்ட தரவு செய 
லாக்கம்‌ : ஒரு நிறுவனம்‌ தன 
னுடைய கணினி கருவிகளை 


இடத்தில்‌ 


யெல்லாம்‌ ஓரே 


centralized design 


வைத்திருக்கும்‌ கோட்பாடு. கள 
அலுவலகச்‌ செயல்பாடுகளில்‌ 
கரவு செயலாக்கம்‌ இல்லாத 
நிலை. 


centralized design : மையப்‌ 
படுத்தப்பட்ட வடிவமைப்பு 
ஒரு நிறுவனத்தின்‌ தரவுச்‌ செய 
லாக்க வசதிகளை, ஒரு தனி 
தரவுச்‌ செயலாக்கத்‌ துறையே 
வழங்கும்‌ தரவு அமைப்பு. 


centralized network confi- 
பாகர : மையப்படுத்தப்பட்ட 
பிணையத்‌ தகவமைவு : ஒரு 
மையக்‌ கணினியின்‌ தொடர்‌ 
புடன்‌ பெரும்பாலான பணி 
களைச்‌ செய்யும்‌ ஏற்பாடுள்ள 
கணினிப்‌ பிணையம்‌. 
நட்சத்திரப்‌ பிணையம்‌ என்றும்‌ 
அழைக்கப்படுகிறது. 

centralized processing : மையப்‌ 
படுத்தப்பட்ட செயலாக்கம்‌ : ஒரு 
தனி, மைய இடத்திலிருந்து 
ஒன்று அல்லது மேற்பட்ட 
கணினிகளை இணைத்து 
செயலாக்கம்‌ செய்தல்‌. இதன்‌ 
பொருள்‌ என்னவென்றால்‌ தரவு 
மையத்துடன்‌ நிறுவனத்தின்‌ 
அனைத்து முனையங்களையும்‌ 
இணைத்து செயல்பட வைக்கப்‌ 
படுகிறது என்பதே. 


centred text : மையப்படுத்திய 
உரை : சொல்லமைவுகளை ஒரு 
வரியின்‌ மையத்தில்‌ அமைத்தல்‌. 


233 


centronics parallel interface 


ஒரு பக்கத்தில்‌ இடது ஓரம்‌ 
அல்லது வலது ஓரத்தில்‌ இல்லா 
மல்‌ மையத்தில்‌ இடம்‌ பெறும்‌ 
சொல்‌ அல்லது சொற்றொடர்‌. 


centronics interface : சென்‌ 
ட்ரானிக்ஸ்‌ இடைமுகம்‌ : கணினி 
களையும்‌ அச்சுப்‌ பொறிகளை 
யும்‌ இணைக்கும்‌ புகழ்‌ பெற்ற 
ஒரேநேர பரிமாற்ற அமைப்பு. 
கணினிகளுக்கும்‌ அச்சுப்‌ பொறி 
களுக்கும்‌ இடையில்‌ தரவு 
தொடர்புக்கு ஒரே நேரத்தில்‌ 
சேர்ந்தியங்கும்‌ திட்டத்தைச்‌ 
செயல்படுத்திய அச்சுப்பொறி 
உற்பத்தி நிறுவனம்‌ 
சென்டிரானிக்ஸ்‌. 


centronics parallel interface : 
சென்ட்ரானிக்ஸ்‌ இணைவழி 


இடைமுகம்‌ கணினிக்கும்‌ 
அதன்‌ புறச்சாதனங்களுக்கும்‌ 
இடையேயான இணைவழி 


தரவு பரிமாற்றப்‌ பாதைகளுக்‌ 
கான தர நிர்ணயம்‌. அச்சுப்‌ 
பொறிகளை உற்பத்தி செய்யும்‌ 
சென்ட்ரானிக்ஸ்‌ நிறுவனம்‌ 
இந்தத்‌ தர நிர்ணயத்தை 
முதலில்‌ உருவாக்கியது. சென்ட்‌ 
ரானிக்ஸின்‌ இணைவழி இடை 
முகம்‌, எட்டு இணைவழி தரவு 
தடங்களையும்‌ கட்டுப்பாடு 
மற்றும்‌ நிலையறி தரவுக்கான 
கூடுதல்‌ தடங்களையும்‌ வழங்கு 
கிறது. 


censorship 


censorship : தணிக்கைமுறை : 
ஒரு தரவு தொடர்பு ஊடகத்தின்‌ 
வழியே ஆட்சேபத்துக்குரிய 
செய்திகளைப்‌ பரப்பக்‌ கூடாது 
எனத்‌ தடை செய்யும்‌ முறை. 
இணையத்தில்‌ செய்யப்படும்‌ 
தரவு பரப்புகைக்கு இத்தகைய 
தணிக்கை முறை நிடையாது. 
ஆனால்‌ இணையத்தில்‌ லெ 
குறிப்பிட்ட பகுதிகள்‌ பலவித 
கட்டுப்பாடுகளுக்கு 
உள்ளாகின்றன. எடுத்துக்‌ 

இணையத்தில்‌ 
குழுக்களில்‌ at 


மான 


காட்டாக, 
செய்திக்‌ 

என்னும்‌ பிரிவில்‌ முழுவதுமோ, 
9.50 அல்லது அlt.music write- 
0௦0/8 ஆகிய பிரிவுகளில்‌ வெளி 
யிடப்படும்‌ 
ஆட்சேபத்துக்குரிய செய்திகள்‌ 
செய்திக்‌ குழுவின்‌ இடை 
யீட்டாளரால்‌ (moderator) 
தணிக்கை செய்யப்படுகின்றன. 
சிலநாடுகளில்‌ அந்நாடு பின்‌ 


ஆபாசமான 


பற்றும்‌ தேசியக்‌ கொள்கை 
அடிப்படையில்‌ சில அரசியல்‌ 
மற்றும்‌ 
வலைத்‌ தளங்களை அந்நாட்டுப்‌ 
பயனாளர்கள்‌ பார்வையிட 
அனுமதிப்பதில்லை. 

CEO முதன்மை மேலாண்‌ 
அலுவலா. 

CERN : சொன்‌ : அணு இயற்‌ 
பியலுக்கான ஐரோப்பிய 
ஆய்வுக்கூடம்‌ என்று பொருள்‌ 


கலை, பண்பாட்டு 


CERT 


படும்‌ Conseil Europeen Pour La 
Recherche  Nucleaire (The 
European Laboratory for Particle 
Physics) என்ற பெயரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
சுவிட்சர்லாந்து நாட்டில்‌ 
ஜெனீவா நகரில்‌ செர்ன்‌ ஆய்வுக்‌ 
கூடம்‌ அமைந்துள்ளது. 1989 
“ஆம்‌ ஆண்டில்‌ இந்த ஆய்வுக்‌ 
கூடத்தில்தான்‌ டிம்‌ பெர்னர்ஸ்‌ 
-லீ வையவிரிவலையை (14/00 
Wide Web) உருவாக்கினார்‌. 
அறிவியல்‌ ஆய்வு அறிஞர்களுக்‌ 
கிடையே தரவு தொடர்பு 
வசதியை ஏற்படுத்தித்‌ தருவதே 
இதன்‌ நோக்கமாய்‌ இருந்தது. 
CERN server : செர்ன்‌ வழங்கன்‌ 
கணினி: செர்ன்‌ ஆய்வுக்‌ கூடத்‌ 
தில்‌ டிம்‌ பெர்னர்ஸ்‌-லீ உருவாக்‌ 
கிய ஹெச்டீடீபீ (HTTP) 
பெழங்கன்‌ கணினிகளில்‌ ஒன்று. 
இணையம்‌ முழுவதிலும்‌ 
இப்போதும்‌ செர்ன்‌ கணினிகள்‌ 
பயன்பாட்டில்‌ உள்ளன. அதன்‌ 
சேவைகள்‌ இலவசமாகவே 
கிடைக்கின்றன. 

CERT : சொட்‌ : கணினி அவசர 
நடவடிக்கைக்‌ குழு என்று 
பொருள்படும்‌ Computer 
Emergency Response Team என்ற 
தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 


குறும்பெயர்‌. இணையப்‌ 
பயனாளர்களுக்கு 24 மணி நேர 
மும்‌ கணினிப்‌ பாதுகாப்பு 


certification 


ஆலோசனைகளை வழங்கும்‌ 
நிறுவனம்‌ இது. புதிய நச்சுநிரல்‌ 
(Virus) மற்றும்‌ வேறெந்த 
கணினிப்‌ பாதுகாப்பு அபாயம்‌ 
குறித்தும்‌ 


பெறலாம்‌. 


ஆலோசனைகள்‌ 


certification : சான்றளிப்பு : 1. 
ஒரு மென்பொருள்‌ அதன்‌ 
செயல்திறன்‌ எண்பிக்கப்பட்ட 
பிறகு ஏற்றுக்‌ கொள்ளல்‌. 2. 
ஒருவர்‌ குறிப்பிட்ட அளவு 
தொழில்‌ முறையிலான 
தகுதியை அடைந்து விட்டார்‌ 
என்று கடுமையான தேர்விற்குப்‌ 
பிறகு அவருக்கு அங்கோரம்‌ 
அளித்தல்‌. 

ரீ : சிஏஃப்‌ மத்திய 
ஆஃப்ரிக்கக்‌ குடியரசில்‌ செயல்‌ 
படும்‌ இணைய தள முகவரி 
களில்‌ குறிப்பிடப்படும்‌ பெரும்‌ 
புவிக்களப்‌ பெயர்‌. 


ஏ : சிஜி : இணைய தள 
முகவரி, காங்கோ நாட்டில்‌ 
பதிவுசெய்யப்பட்டது என்‌ 
பதைக்‌ குறிப்பதற்கான பெரும்‌ 
புவிக்களப்‌ பெயர்‌. 


CGA : சிஜிஏ : வண்ண வரை 
கலைத்‌ தகவி என்று பொருள்‌ 
படும்‌ Colour Graphics Adapter 
என்ற தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
1981இல்‌ ஐபிஎம்‌ நிறுவனம்‌ அறி 
முகப்படுத்திய ஒளிக்காட்சித்‌ 


CGl-bin 


தகவிப்‌ பலகை. சிஜிஏ, பல்‌ 
வேறு எழுத்து மற்றும்‌ வரை 
கலைக்‌ காட்சி முறைகளைத்‌ தர 
வல்லது. எழுத்து முறைகளில்‌ 16 
நிறங்களில்‌ 33 வரிகள்‌, 80 
எழுத்துகள்‌, 25 வரிகள்‌/40 
எழுத்துகள்‌ காண்பிக்கும்‌ முறை 
களும்‌ உண்டு. 2 நிறங்களில்‌ 640 
இடைமட்ட படப்‌ புள்ளிகளும்‌ 
(pixels), 200 செங்குத்துப்‌ படப்‌ 
புள்ளிகளும்‌ இடம்பெறும்‌ 
வரைகலைக்‌ காட்சி முறையும்‌, 
320%800 படப்புள்ளி, நான்கு 
நிறக்‌ காட்சி முறையும்‌ உண்டு. 
C6! : சிஜிற : பொது நுழை 
வாயில்‌ இடைமுகம்‌ எனப்‌ 
பொருள்படும்‌ ௦ோ௱௦ Gateway 
Interface என்ற தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்‌ 
பெயர்‌. ஹெச்டீடீபீ போன்ற 
தரவு பரிமாற்ற வழங்கன்‌ 
(Server) கணினிகளுக்கிடையே 
யும்‌, தரவு தளம்‌ மற்றும்‌ 
ஏனைய பயன்பாட்டு மென்‌ 
பொருள்‌ தொடர்பான விவரப்‌ 
பரிமாற்றம்‌ செய்துகொள்ளும்‌ 
புரவன்‌ கணினிகளுக்கிடை 
யேயும்‌ நடைபெறும்‌ தரவு 
தொடர்புக்குரிய செந்தரக்‌ 
கட்டுப்பாடுகளை இது 
குறிக்கிறது. 

பி : சிஜிஐ-பின்‌ : C௦ 
Gateway Interface-binaries என்ற 
தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 


CGI script 236 


குறும்பெயர்‌. ஹெச்டீடீபி வழங்‌ 
கன்‌ கணினிகளில்‌ சிஜிஐ நிரல்‌ 
களின்‌ மூலம்‌ இயக்கப்படும்‌ 
புறநிலைப்‌ பயன்பாடுகள்‌ 
சேமித்து வைக்கப்பட்டிருக்கும்‌ 
கோப்பகம்‌ (rectory). 

CGI script : சிஜிஐ உரைநிரல்‌. 
௦ : .சிஹெச்‌ : 
களில்‌ சுவிட்சர்லாந்து நாட்டுத்‌ 
தளமுகவரியில்‌ குறிப்பிடப்படும்‌ 
பெரும்‌ புவிப்பிரிவு களப்பெயர்‌. 


chad காகிதத்‌ துண்டு 

சேமிப்புச்‌ சாதனத்தில்‌ துளை 
யிடப்பட்டவுடன்‌. தனியாக 
விழும்‌ நாடா அல்லது தொடர்‌ 
எழுதுபொருளில்‌ துளையிட்ட 


'ணைய தளங்‌ 


வுடன்‌ வெளியே விழும்‌ 
துண்டுக்‌ காகிதம்‌. 

chain : சங்கிலி : 1. சுட்டுகள்‌ 
மூலம்‌ ஏடுகளை இணைத்தல்‌. 
கடைசி ஏட்டுக்கும்‌ முதல்‌ 
எட்டுக்கும்‌ இதன்‌ மூலம்‌ 


இணைப்பு ஏற்படுத்தப்படும்‌. 2. 
வரிசையாகச்‌ செய்ய வேண்டிய 
செயல்‌ முறைகள்‌. 


chained file(s) : இணைக்கப்‌ 
பட்ட கோப்புகள்‌ : ஒவ்வொரு 
பிரிவு தரவு கட்டமும்‌ அடுத்த 
ஒன்றுக்கு அழைத்துச்‌ செல்லும்‌ 
கோப்பு பாயின்டர்‌ எனப்படும்‌ 
சுட்கெளைப்‌ பயன்படுத்தி தரவு 
கட்டங்களை இணைத்துள்ள 
தரவு கோப்பு. 


chaining search 


chained files : சங்கிலியிடப்‌ 
பட்ட கோப்புகள்‌ : சுட்டுக்‌ கருவி 
கள்‌ மூலம்‌ தொடராக இணைக்‌ 
கப்பட்ட தரவு கோப்புகள்‌. 


hained list : சங்கிலியிடப்பட்ட 
பட்டியல்‌ ஒவ்வொன்றும்‌ 
அடுத்து வருவதைக்‌ குறிப்பிடும்‌ 
பட்டியல்‌. சேமிக்கப்பட்ட அதே 
அதைத்‌ 
பெறவேண்டிய 


வரிசையிலேயே 
திரும்பப்‌ 
தேவையில்லை. 


hain 120 : சங்கிலிப்‌ புலம்‌ : 
சேமிப்புச்‌ சாதனத்தில்‌ அடுத்த 
தாக சேர்க்கப்படாவிட்டாலும்‌ 
ஆரம்பப்‌ பதிவேட்டுடன்‌ 
இணைக்கப்பட்டுள்ள ஒரு பதி 
வேட்டில்‌ உள்ள புலத்தின்‌ 
வரையறை. 


chaining : சங்கிலியிடல்‌ : 1. 
நிரல்கள்‌ அல்லது செயல்‌ முறை 
கள்‌ அல்லது ஏடுகளை வரிசை 
இணைக்கும்‌ முறை. 
கணினியின்‌ முதன்மை நினை 
வகத்தைவிடப்‌ பெரிதான நிரல்‌ 
களை பகுதி பகுதியாகப்‌ பிரித்து 
செயல்படுத்துதல்‌. இதில்‌ பல 
சிறிய 
(௦s) உருவாக்கப்‌ பட்டு 
அவை கணினியில்‌ ஏற்றப்பட்டு 


யாக 


பணிக்கூறுகளாக 


வரிசையாக செயல்படுத்தப்‌ 
படும்‌. 
chaining search சங்கிலி 


முறைத்‌ தேடல்‌ : பதிவேட்டில்‌ 


chaining printer 


உள்ள முகவரிகளைப்‌ பயன்‌ 
படுத்தி, ஒரு கோப்பில்‌ தரவு 
தேடும்‌ நுட்பம்‌. இதில்‌ சங்கிலி 
முறையில்‌ ஓவ்வொரு பதி 
வேடும்‌ அடுத்த பதிவேட்டுடன்‌ 
இணைக்கப்பட்டிருக்கும்‌. 

chaining printer : சங்கிலி அச்சுப்‌ 
பொறி : அச்சிடும்‌ இடங்களில்‌ 
செங்குத்தாகச்‌ சுற்றும்‌ சங்கிலி 
மில்‌ எழுத்துகளை அமைத்‌ 
துள்ள அச்சுப்‌ பொறி. அச்சுச்‌ 
சங்கிலியில்‌ 
பட்டுள்ள எழுத்துகளின்‌ மீது 
ஒரு அச்க சுத்தி அடிப்பதன்‌ 
மூலம்‌ காகிதத்தில்‌ அச்சிடுறெது. 


அமைக்கப்‌ 


chain printing : சங்கிலி அச்சுப்‌ 


பதிவு 

Challenge Handshake Authenti- 
cation Protocol : சேப்‌ : (CHAP) : 
பீபீபீ (000 - point to point protocol) 
நெறிமுறை வழங்கன்‌ : கணினி 
களில்‌ இணைப்பு ஏற்படுத்திக்‌ 
கொள்பவரின்‌ அடை யாளத்தை 
இணைப்பு ஏற்படுத்தும்‌ 
போதோ அல்லது அதன்பிறகோ 
அடையாளம்‌ காண்பதற்காகப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ சானறுறுதி 
நெறிமுறைத்‌ திட்டமுறை. 
சமன்‌ விளிம்பு 
கோடு 


chamfer 
இரண்டு 
களுக்கு இடையில்‌ 

படுத்தப்பட்ட விளிம்பு. 


சந்திக்கும்‌ 
சமன்‌ 


237 


change agent : 


channel 


change : மாற்று. 


மாற்ற உதவி 
யாளர்‌ ஒரு நிறுவனத்தின்‌ 
மாற்றத்திற்கு எதிர்ப்பு ஏற்படின்‌ 
அதைச்‌ சமாளிக்கும்‌ முறை 
மைப்‌ பகுப்பாய்வாளர்‌ (Sy 
Analyst). 


ange al! : அனைத்தும்‌ மாற்று. 


change directory command : 


: கேரப்பக மாற்று ஆணை: டாஸ்‌, 


யூனிக்ஸ்‌ முறைகளில்‌ ' 


செயல்படும்‌ கட்டளை. 


change mp : மாற்றத்‌ திணிப்பு 

முன்பு பதிவு செய்த நிகழ்‌ 
வினை அடுத்து ஏற்பட்ட மாற்‌ 
றங்கள்‌ பற்றிய நினைவகத்தின்‌ 
அனைத்து தன்மைகளையும்‌ 
வெளியிடல்‌. 


change file : மாற்றக்‌ கோப்பு : 
மாற்றப்பட்ட தரவு கோப்பு. 
தலைமைக்‌ கோப்பைப்‌ புதுப்‌ 
பிக்கப்‌ பயன்படும்‌ செயல்‌ பரி 
மாற்றக்‌ கோப்பு. 


change of control : கட்டுப்‌ 


பாட்டு மாற்றுகை. 


channel இணைப்பு; வழி; 
தடம்‌; அலைவரிசை : 1. 
இரண்டு அல்லது இரண்டுக்கும்‌ 
மேற்பட்ட முனைகளை 
இணைக்கும்‌ மின்சார அல்லது 


channel adapter 


மின்னணு தரவு பயணிக்கும்‌ 
பாதை. 2. துணைச்‌ சாதனங்‌ 
களை கணினியுடன்‌ இணைக்‌ 
கும்‌ தரவு தொடர்பு பாதை 

channel adapter : 
பல்வேறு வன்பொருள்‌ சாதனங்‌ 


தடத்‌ தகவி : 


களின்‌ வழிகளிடையே தரவு 
தொடர்பினை ஏற்படுத்தும்‌ 


சாதனம்‌. 


channel capacity : தடக்‌ கொள்ள 
ளவு/கொள்திறன்‌; தட வேகம்‌; 
தட இணைப்புத்‌ திறன்‌ : ஒரு 
தரவு பரிமாற்றத்‌ தடத்தின்‌ 
வேகம்‌ அது ஒரு வினாடி நேரத்‌ 
தில்‌ எத்தனை துண்மிகளை (616) 
அல்லது எத்தனை 
(08005) அனுப்பி வைக்கிறது 
என்ற அடிப்படையில்‌ அளக்கப்‌ 
படுகிறது. 

channel command : இணைப்புக்‌ 
கட்டளை ஒரு உள்ளீட்டு/ 
வெளியீட்டு இணைப்பைச்‌ 
செயல்படுத்தும்‌ கட்டளை. 


பாடுகளை 


channel, communication : தரவு 
தொடர்புத்‌ தடம்‌. 


channel emitter : தட ஒளிர்வு; 
தட உமிழி. 


channel guide : தட வழித்‌ 
துணை. 

channel hop : தடத தாவல்‌ : 
இணையத்தில்‌ தொடர்‌ 


channel, peripheral interface 


அரட்டையில்‌ (IRC) ஈடு 
பட்டுள்ளவர்‌ ஓர்‌ அரட்டைத்‌ 
தடத்திலிருந்து இன்னொரு 
தடத்திற்கு அடிக்கடி மாறிக்‌ 
கொண்டிருப்பது. 


channel, infomation : தரவு தடம்‌. 


channel, input/output : உள்‌ 


ளீட்டு வெளியீட்டுத்‌ தடம்‌. 


channel map இணைப்பு 
அமைபடம்‌: மிடி (midi) 
இணைப்புச்‌ செய்திகளுக்குச்‌ 
சேரவேண்டிய இணைப்புகள்‌, 
வெளியீட்டுச்‌ 
மற்றும்‌ 
களைக்‌ குறிப்பிடுகிறது. 


சாதனங்கள்‌ 
ஓட்டு அமைபடங்‌ 


channel op : தட நிர்வாகி; தட 
மேலாளர்‌; தட இயக்குநர்‌ 
channel opearator 
குறுக்கம்‌. இணையத்‌ தொடர்‌ 
ஒவ்வொரு 
நடைபெற்றுக்‌ 
அரட்டை 


என்பதன்‌ 


அரட்டையில்‌ 
தடத்திலும்‌ 
கொண்டிருக்கும்‌ 
உரையாடல்களை ஒருவர்‌ மேற்‌ 
பார்வை செய்து கொண்டிருப்‌ 
பார்‌. விரும்பத்தகாத அநாகரிக 
மான உரையாடலில்‌ ஈடுபடு 
வோரை அரட்டைத்‌ தடத்தி 
லிருந்து நீக்கிவிட இவருக்கு 
அதிகாரம்‌ உண்டு. 

channel, peripheral interface : 
புறச்சாதன இடைமுகத்‌ தடம்‌. 


channel! programme 


channel programme : தட நிரல்‌ 7 
ஒரு அதிவேக வெளிப்புற 
செயல்பாட்டு ஆணைகளின்‌ 
தொகுதி. உள்ளீட்டு/வெளி 
யீட்டு இயக்கத்தைத்‌ தொடக்‌ 
கும்‌ நிரவின்‌ 
இணைப்பு நிரலைத்‌ தனியாக 
இணைப்பு செயல்படுத்தும்‌. 
அதேவேளையில்‌ மற்ற இயக்‌ 
கங்கள்‌ கணினியால்‌ செய்யப்‌ 
படும்‌. 


ஆணை. 


படி/எழுது 


channel, read/write : 
தடம்‌. 


channels : தடங்கள்‌, வழிகள்‌. 


character : எழுத்து வகை; வரி 
வடிவம்‌ : கணினி சாதனத்தில்‌ 
சேமித்து, செயலாக்கப்படும்‌ 


ஏதாவது ஒரு குறியீட்டெண்‌, 
நிறுத்தக்‌ குறியீடு அல்லது 
வெற்றிடம்‌. 

character-at-a-time printers : ஒரு 
நேரத்தில்‌ ஒரு எழுத்து அச்சுப்‌ 
பொறிகள்‌ தொடர்‌ அச்சுப்‌ 
பொறிகள்‌ என்று அழைக்கப்‌ 
படும்‌. ஒரு நேரத்தில்‌ ஒரு 
எழுத்தினை மட்டுமே அச்சிடும்‌ 
அச்சுப்‌ பொறிகள்‌. 

character based programme : 
எழுத்து சார்‌ நிரல்‌. 
character, binary code : 
குறிமுறை எழுத்து. 


இருமக்‌ 


239 


character definition 


character cell : எழுத்துக்‌ கலம்‌; 
எழுத்துச்‌ சிற்றறை : காட்சித்‌ 
திரை அல்லது அச்சுப்‌ பொறி 
யில்‌ ஒரு தனி எழுத்தை 
அமைக்கப்‌ பயன்படும்‌ புள்ளி 
களின்‌ அமைப்பு 8 % 16 எழுத்துச்‌ 
கலங்களில்‌ 16 கிடைவரிசைகள்‌ 
இருக்கும்‌. ஒவ்வொரு வரிசை 
யிலும்‌ 8 புள்ளிகள்‌. இப்புள்ளி 
களின்‌ இணைப்பின்‌ மூலமே 
எழுத்து உருவாகிறது. 


character checking : எழுத்துச்‌ 
சரிப்பார்ப்பு : எல்லா எழுத்து 
களையும்‌ ஒரு குழு அல்லது 
புலமாகச்‌ சோநித்து ஒவ்வொரு 
எழுத்தையும்‌ சரிபார்த்தல்‌. 


character code : எழுத்துக்‌ குறி 
முறை எழுத்துத்‌ தொகுதி 
ஒன்றைக்‌ குறிப்பிடும்‌ ஒரு எண்‌ 
குறியீடு. 


character data : எழுத்துத்‌ தரவு : 
எழுத்து அல்லது எழுத்து எண்‌ 
களால்‌ ஆன விவரம்‌. 


character definition table 

எழுத்து வரையறை அட்ட 
வணை : கணினித்‌ திரையில்‌ 
புள்ளிகளால்‌ ஆன எழுத்துகளை 
யும்‌, துண்மிவரைவு எழுத்து 
வடிவங்களையும்‌ காண்பிக்க 


அடிப்படையாக விளங்கும்‌ 
தோரணிகள்‌ (ஓிteா5) அடங்கிய 
அட்டவணை. கணினிகள்‌ 


character density 240 


நினைவகத்தில்‌ இந்த அட்ட 
வணையை இருத்தி வைத்துச்‌ 
செயல்படும்‌. 

character density : எழுத்து 
அடர்த்தி : சேமிப்புச்‌ சாதனங்‌ 
களில்‌ தகவல்களின்‌ அடர்த்தி. 
ஒரு ச.செமீ. அல்லது ௪.அங்‌ 
குலத்திற்கு எத்தனை எழுத்துகள்‌ 
என்பதைக்‌ குறிப்பிடுகிறது. 
character device : எழுத்துச்‌ 
சாதனம்‌ : ஒரு நேரத்தில்‌ ஒரு 
எழுத்து என்ற அளவில்‌ தரவு 
களை அனுப்பிப்‌ பெறும்‌ 
சாதனம்‌. 


character emitter : எழுத்து 
ஒளிர்வு; வரிவடிவ உமிழி. 
character field : எழுத்துப்‌ புலம்‌ : 
எழுத்து அல்லது எண்‌, எழுத்து 
களைக்‌ கொண்டிருக்கும்‌ தரவு 
புலம்‌. பாசா ரீ£ப்‌-க்கு எதிர்ச்‌ 
சொல்‌. 


character fill : எழுத்து நிரப்பு : 
இடங்களை நிரப்பப்‌ பயன்‌ 
படும்‌ வெற்றிடம்‌ அல்லது பிற 
குறியீடுகள்‌. 

character generator : எழுத்து 
இயற்றி; எழுத்து உருவாக்கி : 
ஒரு நிரை அல்லது அச்சுப்‌ 
பொறியில்‌ எண்‌ அல்லது எழுத்‌ 
துகளை ஏற்படுத்தும்‌ மின்சுற்று. 
: எழுத்து 


அகர வரிசை 


character graphics 
வரைகலை 


character map 


எழுத்துகளைப்‌ போல வரை 


' கலையை உருவாக்க சிறப்புக்‌ 


குறியீடுகளை ஒன்றாகக்‌ 
கோத்தல்‌. சான்றாக, தொடரும்‌ 
எழுத்து 
பயன்படுத்தி படிவங்கள்‌, வரை 


வரைகலையினைப்‌ 


படம்‌ மற்றும்‌ எளிய வரைகலை 
கள்‌ அச்சிடப்படுனெறன. 
ஆஸ்கி (ASC!) எழுத்துகளின்‌ 
பகுதியாக இவை அமைகின்றன. 


character image : எழுத்துப்‌ 
படிமம்‌; எழுத்து உருக்காட்சி : ஓர்‌ 
எழுத்தின்‌ வடிவில்‌ ஒழுங்‌ 
கமைக்கப்படும்‌ துண்மிகளின்‌ 
(பிட்‌) தொகுப்பு. ஒவ்வொரு 
எழுத்தின்‌ உருவமும்‌ செவ்வக 
வடிவத்தில்‌ அமைந்த கட்டங்‌ 
களுக்குள்‌ அடங்கியுள்ளது. 
ஓரெழுத்தின்‌ உயரமும்‌ அகல 


மும்‌ அதன்‌ மூலமே நிர்ண 
யிக்கப்படுகின்றன. 
characteristic : பண்பியல்புகள்‌. 


characater layout : எழுத்து ௨ரு 
வரை. 


character, least significant : 
குறை மதிப்பெழுத்து. 
character machine : எழுத்து 
எந்திரம்‌ : ஒரு பைட்டை ஓர்‌ 
எழுத்தாகக்‌ கையாளும்‌ எந்‌ 
திரத்தைக்‌ குறிப்பிடுறெது. 
character map : எழுத்து அமை 
படம்‌ : காட்டுத்திரையில்‌ உள்ள 


Character mode terminal 


character recognition 


கட்டங்களின்‌ தொகுதி. இதில்‌ 
உள்ள ஒவ்வொரு கட்டமும்‌ 
ஒரு எழுத்து, எண்‌ நிறுத்தக்‌ குறி 
யீடு அல்லது சிறப்பு எழுத்தைக்‌ 
குறிப்பிடுகிறது. 

character mode terminal 
எழுத்துப்‌ பாங்கு முனையம்‌. 


character modifier : எழுத்து 
மாற்றமைப்பி. 

character, numeric : எண்வகை 
எழுத்து. 

character oriented : எழுத்து 
அடிப்படையிலான. 

character pattern : எழுத்துத்‌ 


தோரணி . 


character pitch : எழுத்து இடை 
வெளி: ஒரு வரியில்‌ ஒரு அங்‌ 
குலத்திற்கு இத்தனை எழுத்து 
என்று குறிப்பிடுவது. 

character printer : எழுத்தச்சுப்‌ 
பொறி: 1. ஒரு நேரத்தில்‌ ஒரு 
எழுத்தை அச்சடிக்கும்‌ அச்சுப்‌ 


பொறி. வழக்கமாகப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ புள்ளியணி 
அச்சுப்பொறியும்‌, டெய்ஸி- 


சக்கர அச்சுப்பொறியும்‌ எடுத்துக்‌ 
காட்டுகள்‌. -வரி அச்சுப்பொறி, 
பக்க அச்சுப்பொறி ஆகியவற்‌ 
நோடு ஒப்பிட்டு அறிக. 2. வரை 
கலைப்‌ படங்களை அச்சிடவிய 
லாத புள்ளியணி அச்சுப்பொறி 


களையும்‌, டெய்ஸி சக்கர 


அச்சுப்பொறிகளையும்‌, லேசர்‌ 
அச்சுப்பொறிகளையும்கூட இச்‌ 
சொல்‌ குறிக்கிறது. இத்தகைய 
அச்சுப்பொறி கணினியிலிருந்து 
எழுத்து வடிவிலான விவரங்‌ 
களைப்‌ பெற்று அப்படியே 
எழுத்து வடிவில்‌ அச்சிடும்‌. 
வரைகலை அச்சுப்பொறியோடு 
ஒப்பிட்டு அறிக. 

character reader : எழுத்துப்‌ படிப்பி. 
character reader magnetic ink : 
காந்த மை எழுத்துப்‌ படிப்பி. 
character recognition : எழுத்து 
ணர்தல்‌; எழுத்தறிதல்‌ : கணினி 
யில்‌ ஒர்‌ எழுத்தை வெவ்வேறு 
எழுத்துருக்களில்‌ (1015) வெவ்‌ 
வேறு பாணிகளில்‌ (styles) (2: த: 
ஒ) பயன்படுத்துகிறோம்‌. ஒரு 
தாளில்‌ அச்சிடப்பட்ட எழுத்தை 
வருடுபொறி மூலம்‌ வருடி 
கணினிக்குள்‌ செலுத்தும்போது, 
கணினி அந்த எழுத்தை அடை 
யாளம்‌ கண்டுகொள்வதில்‌ 
பிழை நேர வாய்ப்புண்டு. பிழை 
யின்றி அறிய வேண்டுமெனில்‌ 
எழுத்துகள்‌ இந்த வடிவமைப்‌ 
பில்தான்‌ இருக்கவேண்டும்‌ 
என்ற கட்டுப்பாடுகள்‌ சில 
கணினி அமைப்புகளில்‌ உள்ளன. 
ஆனால்‌ சில கணினிகள்‌, 
தோரணி ஒப்பீட்டு (றattern 
ஈatching) தொழில்நுட்ப அடிப்‌ 
படையில்‌ அமைந்த மென்‌ 
பொருளின்‌ உதவியுடன்‌ 


16 


character rectangle 


character string 


எப்படிப்பட்ட வடிவமைப்‌ 
பிலுள்ள எழுத்துகளையும்‌ அடை . 


யாளம்‌ கண்டுகொள்ளும்‌. 


character rectangle 
செவ்வகம்‌ : 


எழுத்துச்‌ 
ஓர்‌ எழுத்தின்‌ வடி 


எழுத்துச்‌ செவ்வகம்‌ 


வத்தை வரைகலை வடிவில்‌ 
படப்புள்ளிகளால்‌ 
எடுத்துக்‌ கொள்ளப்படும்‌ 
செவ்வகப்‌ பரப்பு. 


குறிப்பிட 


character set எழுததுரு 
தொகுதி, 

characters per inch : ஓர்‌ 
அங்குலத்தில்‌ எழுத்தெண்‌ 


ணிக்கை : ஒர்‌ அங்குல நீளத்தில்‌. 
குறிப்பிட்ட உருவளவில்‌ (5/2) 
அமைந்த, 
எழுத்துரு வடிவில்‌ எத்தனை 
எழுத்துகள்‌ இடம்பெற முடியும்‌ 
என்கிற அளவீடு. இந்த 


ஓரு குறிப்பிட 
ஓரு குறிப்பிட்ட 


எண்ணிக்கை எழுத்து வடிவின்‌ 
இரண்டு பண்பியல்புகளினால்‌ 

ஒன்று 
அதன்‌ புள்ளி (பாயின்ட்‌) அளவு. 
அடித்தது, அந்தக்‌ குறிப்பிட்ட 
எழுத்துருவில்‌ எழுத்துகளின்‌ 
அகலம்‌. ஒற்றையிட எழுத்துருக்‌ 
களில்‌ எழுத்துகள்‌ சமமான 
அகலத்தைக்‌ கொண்டிருக்கும்‌. 


பாதிக்கப்படுகிறது. 


தகவுப்‌ பொருத்தமுள்ள எழுத்‌ 
துருக்களில்‌ எழுத்துகளின்‌ 
அகலம்‌ வேறுபடும்‌. எனவே ஓர்‌ 
அங்குலத்தில்‌ எத்தனை எழுத்து 
கள... என்பது சராசரியாகக்‌ 
கணக்கிடப்படும்‌. ஓர்‌ அங்குலத்‌ 
தில்‌ 


ஏன்று பொருள்படும்‌ character 


எத்தனை எழுத்துகள்‌ 


080 ௩h என்பதன்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌ ரபீ 


(CPN எனப்படுகிறது. 


character space 


வெளி. 


characters per second : ஒரு 
நொடிக்கு இத்தனை எழுத்துகள்‌ : 
குறைந்த வேக தொடர்‌ அச்சுப்‌ 
பொறிகளின்‌ 
அளக்கும்‌ அலகு. ௪5 என்று 
சுமுக்கிக கூறப்படுகின்றது. 


எழுத்து இட 


வெளியீட்டை 


characters, special : சிறப்பு 
எழுத்துகள்‌. 

character string : எழுத்துச்‌ சரம்‌ : 
எழுத்து- எண்‌ அல்லது இரண்‌ 
டும்‌ கொண்ட சரம்‌. 


character style 


character style எழுத்தின்‌ 
பாணி; எழுத்தின்‌ அழகமையவு : 
தடித்த எழுத்து, சாய்வெழுத்து, 
அடிக்‌ கோட்டெழுத்து, சிறிய 
எழுத்து, பெரிய வழுத்து என 
எழுத்துகளின்‌ பாங்கு மாறுபடு 
கிறது. எழுத்துரு (0) என்பதையும்‌ 
எழுத்தின்‌ பாங்காகச்‌ சேர்ப்பது, 
இயக்கு 
அந்தக்‌ 
பொருளையும்‌ சார்ந்ததாகும்‌. 


முறைமையையும்‌ 


குறிப்பிட்ட மென்‌ 


character template : எழுத்துப்‌ 
வார்ப்படம்‌ : மின்னணு ஒளிக்‌ 
கற்றை காட்சித்‌ நிரையில்‌ 


எண்ணெழுத்துகளாக மாற்றித்‌ 
தரும்‌ ஒரு சாதனம்‌. 

character terminal : எழுத்து 
முனையம்‌ : வரைகலை திறனில்‌ 
லாத காட்சித்‌ திரை. 
character type field : 
வகைப்‌ புலம்‌ . 


எழுத்து 


character user interface : எழுத்து 
வழி பயனாளர்‌ இடைமுகம்‌; 
எழுத்தமைப்‌ பணிச்‌ சூழல்‌ 

சியு” - Character User Interface 
என்ற தொடரின்‌ தலைப்பெழுத்‌ 
துக்‌ வெறும்‌ 
எழுத்துகளை மட்டுமே திரை 
யில்‌ காட்டவல்ல பயனாளர்‌ 
இடைமுகம்‌, கணினிப்‌ பணிச்‌ 


குறும்பெயர்‌. 


ச ்‌ nz 
சூழல்‌. வரைகலைப பணி 


சூழலுடன்‌ ஒப்பிட்டு அறிக. 


Charge Coupled Device 


character view எழுத்துத்‌ 
தோற்றம்‌. 
charactron கேரக்ட்ரான்‌ 


திரையில்‌ எழுத்து அல்லது எண்‌ 
எழுத்துகளையும்‌, சிறப்பு குறி 
யீடுகளையும்‌ காட்டும்‌ சிறப்பு 
வகை எதிர்மின்‌ கதிர்க்‌ குழாய்‌. 


charge : மின்னேற்றம்‌ : ஒரு 
பொருளில்‌ உள்ள சமநிலைப்‌ 
படுத்தப்படாத மின்சக்தியில்‌ 
அளவு. 


charge back systems : மின்‌ 
கட்டண அமைப்புகள்‌ : இறுதிப்‌ 
பயனாளர்‌ துறைகளுக்கு செலவு 
களை ஒதுக்கீடு செய்யும்‌ முறை. 
பயன்படுத்திய தரவு அமைப்பு 
மூலாதாரங்கள்‌ ஆகியவற்றின்‌ 
அடிப்படையில்‌ செலவின்‌ 


மதிப்பீடு செய்யப்படுகிறது. 


charge card மின்னூட்ட 
அட்டை : 286 பீ.சி. வகைகளை 
உற்பத்தி செய்யும்‌ ஆல்‌ 


கம்ப்யூட்டர்‌ நிறுவனத்தின்‌ வன்‌ 
பொருள்‌ நினைவக மேலாளர்‌. 
286 சிப்புவை வெளியே எடுத்து 
மின்னூட்ட அட்டையில்‌ 
பொருத்தி அதை துளையில்‌ 
பெ.ருத்தலாம்‌. 


Charge Coupled Device (CCD) : 
மின்னூட்டப்‌ பிணைப்புச்‌ 
சாதனம்‌ (சிசிடி). 


charges magnetically 244 


charges magnetically : 
முறை மின்னூட்டம்‌. 


காந்த 


Charles Babbage Institute : 
சார்லஸ்‌ பாபேஜ்‌ இன்ஸ்டிடியூட்‌ : 
வரலாற்றுக்‌ கண்ணோட்டத்தில்‌ 
தரவுப்‌ புரட்சியை ஆராய்வதற்‌ 
காக ஏற்படுத்தப்பட்ட நிறுவனம்‌. 
தகவலின்‌ வரலாறு மற்றும்‌ 
தொன்மைப்‌ பொருள்கள்‌ 
பற்றிய 
மைய நிறுவனமாகத்‌ திட்டமிட்டு 
ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு. 


ஆராய்ச்சிகளுக்கான 


கார்‌ : நிரல்‌ படம்‌; வரைபடம்‌ : 
செங்குத்தான அல்லது கிடை 
மட்டமான கோடுகளாகவோ, 
அல்லது பட்டையாகவோ 
வட்டப்‌ படமாகவோ, தரவுவை 
சிறுசிறு துண்டுகளாகப்‌ பிரித்து 
படமாக அமைத்துக்‌ காட்டுதல்‌. 


chart chassis நிரல்பட 
அடிக்கட்டகம்‌ : ஓர்‌ உலோகச்‌ 
சட்டம்‌. இதன்‌ மீது கம்பி 


யிழுத்தல்‌, துளைகள்‌ மற்றும்‌ 
பிற மின்னணு தொகுப்பு களைப்‌ 
பொருத்த முடியும்‌. 

chart of accounts : கணக்கு 
களின்‌ நிரல்படம்‌ : பொதுப்‌ 
பேரேடு கணக்கீட்டு அமைப்‌ 
பில்‌ குறிப்பிட்ட தலைப்புகள்‌ 


அல்லது கணக்குகளின்‌ 
எண்ணிக்கை. 
chart options நிரல்பட 


விருப்பத்‌ தேர்வுகள்‌. 


chat 


chart recorder : நிரல்பட பதிவி : 
பதிவேடு வைக்கும்‌ சாதனம்‌. 
பேனாவை வலது அல்லது 
இடது புறமாகத்‌ திருப்பி 
அடியிலிருக்கும்‌ காகிதத்தில்‌ 
வரைபடங்கள்‌ வரைவது. 


chart, system 
நிரல்படம்‌. 


முறைமை 


chart type : நிரல்பட வகை. 


chassis : அடிக்‌ கட்டகம்‌; அடிப்‌ 
பகுதி: ஒரு மின்னணு சாதனத்‌ 
திற்கான கம்பிகளை இணைக்‌ 
கும்‌ வசதி அமைக்கப்பட்டுள்ள 
உலோக அடிப்பாகம்‌. 


hat : அரட்டை : கணினி வழி 
யாக நடைபெறும்‌ நிகழ்நேர 
உரையாடல்‌. அரட்டையில்‌ 
பங்குபெறும்‌ ஒருவர்‌ ஒரு 
வரியை விசைப்‌ பலகையில்‌ 
தட்டச்சு செய்து 
விசையை அழுத்தியதும்‌, மறு 
முனையில்‌ இன்னொருவரின்‌ 
கணினித்‌ நிரையில்‌ அச்சொற்கள்‌ 
தெரியும்‌. அதற்குரிய 
பதிலுரையை அவரும்‌ தட்டச்சு 
செய்து அனுப்பலாம்‌. இவ்வாறு 
உரையாடல்‌ தொடரும்‌. நிகழ்‌ 
நேரச்‌ சேவைகள்‌ வழங்கும்‌ 
கணினிப்‌ பிணையங்களில்‌ 
பெரும்பாலும்‌ அரட்டை வசதி 
உண்டு. இணையத்தில்‌ ஐஆர்சி 
(IRC) என்பது தொடர்‌ 
அரட்டைச்‌ சேவையாகும்‌. தற்‌ 


“என்டர்‌' 


chat mode 


245 


check digits 


போது இணையத்‌ 
தில்‌ குரல்‌ அரட்டை 
(Voice Chat) வசதியும்‌ 


உள்ளது. 

chat mode : அரட்‌ 
டைப்‌ பாங்கு : தரவு 
தொடர்பு முறை 


பயன்படுத்துபவர்‌ 
கள்‌ இதில்‌ செய்தி 
சுளை ஒருவருக்கொரு 
வர்‌ தட்டச்சு செய்து 
பெறலாம்‌. ஓவ்‌ 
வொரு விசையை 
அழுத்தியவுடன்‌ 
அது அனுப்பப்‌ 
பட்டு விடும்‌. 


chat page : அரட்டைப்‌ 
பக்கம்‌. 
chat room : அரட்டை அரங்கம்‌. 


cheapernet மலிவுப்‌ 


பிணையம்‌. 
check : சரிபார்ப்பு. 


check, arithmatic : கணக்கீட்டுச்‌ 
சரி பார்ப்பு. 

check bit : சரிப்பார்ப்பு பிட்‌ ; சரி 
பார்ப்புத்‌ துண்மி: சமநிலைத்‌ 
துண்மி போன்ற இரும எண்‌ 
சோதனை லெக்கம்‌. 

check box : தேர்வு செய்‌ பெட்டி : 


ஆம்‌ அல்லது இல்லை என்னும்‌ 
பதிலைப்‌ பயனாளரிடமிருந்து 


தேர்வுப்‌ பெட்டி 


தேர்வுசெய்‌ பெட்டி 


பெறப்‌ பயன்படித்தப்படும்‌ ஒரு 
சிறிய சதுரப்‌ பெட்டி. சிறிய 
பெட்டியில்‌ எக்ஸ்‌ அல்லது டிக்‌ 
குறியீடு போட்டால்‌ அதைத்‌ 
தேர்ந்தெடுக்கிறோம்‌ என்பதை 
உணர்த்தும்‌. 

check character : சரிபார்ப்பு 
எழுத்து : ஒரு தரவு தொகுதி 
யின்‌ இறுதியில்‌ சேர்க்கப்படும்‌ 
எழுத்து. சோதனை செய்யப்‌ 


படும்போது இதைப்‌ பயன்‌ 
படுத்துகிறோம்‌. 
check digits சரிபார்ப்பு 


இலக்கங்கள்‌: எண்‌ வடிவ தரவு 
தொகுதியை அனுப்பும்போது 
அதனுடன்‌ சேர்க்கப்படும்‌ 


checked objects 


ஒன்று அல்லது இரண்டு இலக்‌ 
கங்கள்‌. கரவு எழுதும்போதோ 
அல்லது அனுப்பும்‌ போதோ 
ஏதாவது தவறு ஏற்பட்டால்‌ 
பிழை என்பதற்கான அடை 
யாளம்‌ தோன்றும்‌, 


checked objects : தோவு செய்த 
பண்பு. 

checked property : சரிபார்ப்புப்‌ 
பொருள்‌. 

check, even parity : இரட்டைச்‌ 
சமன்‌ சரிபார்ப்பு. 

check indication : சரிபார்ப்பு 
அறிகுறி : ஒரு பதிவகத்தில்‌ 1 
அல்லது 0 துண்மியை அமைத்து 
அதில்‌ 
இல்லையா என்று குறிப்பிடச்‌ 
செய்தல்‌. 


பிழை ஏற்பட்டதா 


check indicator : சரிபார்ப்பு 
அறிகுறி : ஒரு சாதனத்தில்‌ ஒலி 
அல்லது ஒளி மூலம்‌ அதன்‌ 
இயக்கத்தில்‌ பிழை அல்லது 
கோளாறு ஏற்பட்டுள்ளது 
என்பதைக்‌ குறிப்பிடுதல்‌. 


check now : இப்போது சரிபார்‌. 


check, odd parity 
சமன்‌ சரிபார்ப்பு. 


ஒற்றைச்‌ 


check out : சரிபார்த்து அனுப்புகை. 
check, parity : சமன்‌ சரிபார்ப்பு, 


check plot : சரிபார்ப்பு வரைவு : 
இறுகி வெளியீட்டை அளிப்‌ 


check register 


பதற்கு முன்‌ ஒளிச்‌ சோதனை 
மற்றும்‌ திருத்துவதற்காக ஒளிக்‌ 
காட்சிச்‌ சாதனம்‌ தானாக 
உருவாக்கும்‌ ஒரு வரைவு. 


check point : சரிபாப்பிடம்‌ : 
இயக்கும்போதோ 
அல்லது கட்டுப்பாட்டுச்‌ செயல்‌ 
ஒரு நிரலைத்‌ 
தடுத்து நிறுத்தும்‌ குறிப்பிட்ட 
இடம்‌. பிழை தீர்க்கும்‌ நிரல்‌ 
களில்‌ உதவுவதற்காக பெரும்‌ 
பாலும்‌ பயன்படுத்தப்படும்‌. 


கையால்‌ 


முறையிலோ 


checkpoint / restart : சரிபார்ப்‌ 
பிடம்‌ / மீளியக்கம்‌ : 
அமைப்பின்‌ கோளாறிலிருந்து 
வரும்முறை. கணினி நினை 
வதத்தில்‌ தரவு பதிவு செய்யப்‌ 
படும்போது அங்கங்கே 
வைக்கப்படும்‌ புள்ளி. கணினி 
யில்‌ ஏதாவது கோளாறு ஏற்‌ 
பட்டால்‌, கடைசி சரிபார்ப்பிடத்‌ 


கணினி 


திலிருந்து மீண்டும்‌ துவக்கலாம்‌. 
கடைசி சரிபார்ப்பிடத்திற்குப்‌ 
பிறகு நுழைக்கப்பட்டவை எல்‌ 
லாம்‌ தொலைந்து போய்விடும்‌. 


check problem : சரிபார்ப்புச்‌ 
சிக்கல்‌ : ஒரு கணினி அல்லது 
கணினி நிரல்‌ சரிவர இயங்கு 
கிறதா என்பதை முடிவு செய்‌ 
வதற்காக செயற்கையாக உரு 
வாக்கப்பட்ட சிக்கல்‌. 

check register : சரிபார்ப்புப்‌ 


பதிவேடு 


check spelling 


247 chief programmer team 


check spelling 


பிழையறி. 


check sum : சரிபார்ப்புக்‌ கூட்டுத்‌ 
தொகை சோதனைக்காகப்‌ 
பயன்படுத்தப்படுகின்ற துண்மி 
கள்‌ அல்லது எண்களின்‌ கூட்டுத்‌ 
தொகை. தானாக ஏற்படுத்தப்‌ 
படும்‌ விதிகளின்படி கூட்டல்‌ 
நடைபெறுகிறது. தரவு சரியாக 
இருக்கிறதா என்பதை 
சோதிக்கப்‌ பயன்படுகிறது. 


எழுத்துப்‌ 


check, validity : செல்லுபடிச்‌ 


சரிபார்ப்பு. 


chemical coflissions : வேதி 
மோதல்கள்‌ : பிபிசி அக்கார்ன்‌ 
அல்லது இந்திய எஸ்‌சிஎல்‌ 
யூனிக்கார்ன்‌-க்கான ஒரு கல்வி 
மென்பொருள்‌. 
முறையில்‌ வேதி கலவைகளில்‌ 
ஏற்படும்‌ எதிர்‌ வினைகளின்‌ பல்‌ 
வேறு தன்மைகளை இது கூறும்‌. 


வரைகலை 


chicken-and-egg-loop : கோழியா 
முட்டையா மடக்கு. 


chicklet keyboard சுணடு 
விசைப்பலகை : விரைவாகத்‌ 
தட்டச்சு செய்யமுடியாத 
அளவில்‌ சிறிய, சதுர விசைகள்‌ 
உள்ள விசைப்பலகை. 


chief information officer 
தலைமை தரவு அலுவலர்‌ 
நீண்ட கால தரவு திட்டமிடல்‌ 
மற்றும்‌ உத்தியில்‌ கவனம்‌ 


செலுத்தி ஒரு நிறுவனத்தின்‌ 
தரவு தொழில்‌ நுட்பப்‌ பணிகள்‌ 
அனைத்தையும்‌ மேற்பார்வை 
யிடும்‌ ஒரு மூத்த நிர்வாகப்‌ 
பதவி. 


chief programmer : தலைமை 
நிரலர்‌ : ஒரு நிரலர்‌ குழுவுக்குத்‌ 
தலைவராக நியமிக்கப்பட்டவர்‌. 
திட்டம்‌ முழுவதும்‌ வெற்றிகர 
மாக முடிக்கப்பட வேண்டும்‌ 
என்பதற்காக முழுப்‌ பொறுப்‌ 
பையும்‌ ஏற்றிருப்பவர்‌. 


chief programmer team 

தலைமை நிரலர்‌ குழு : கணினி 
நிரலாக்கத்துக்கு ஏற்படுத்தப்‌ 
பட்ட ஒரு அமைப்பு. ஒரு 
தலைமை நிரலர்‌, ஒரு மாற்று 
நிரலர்‌, ஒரு நிரலர்‌ நூலகர்‌ / 
செயலாளர்‌ உள்ளிட்ட குழுவின்‌ 


தலைமைமை ஒரு தொழில்‌ 
நுட்ப நிரலர்‌ ஏற்றிருப்பார்‌. 
தேவைப்பட்டால்‌, இரண்டு 


அல்லது மூன்று கூடுதல்‌ உறுப்‌ 
பினர்கள்‌ சேர்க்கப்படலாம்‌ அல்‌ 
லது வல்லுநர்கள்‌ ஆலோசனை 
பெறலாம்‌. நிரலர்‌ எழுதுவதை 
ஒரு தனியார்‌ கலையாகக்‌ ௧௬ 
தாமல்‌ அதை ஒரு பொறியியல்‌ 
தொழிலாக மாற்றுவதும்‌, 
திறமைமிக்க படைப்பாளி தன்‌ 
படைப்புத்‌ திறனில்‌ கவனம்‌ 
செலுத்தி ஊக்கம்‌ அளிப்பதும்‌ 
இதில்‌ முக்கிய கோட்பாடு 


களாகும்‌. 


child process 


child process : துணைச்‌ செய 
லாக்கம்‌: ஒரு கணினி செய 
லாக்கத்தின்‌ 
இன்னொரு செயலாக்கத்தைத்‌ 
தொடங்குதல்‌. ஒரு நிரலின்‌ 
கட்டுப்பாட்டில்‌ - இன்னொரு 
நிரலை இயக்குதல்‌. 

child programme : துணைநிலை 
நிரல்‌ : ஒரு நிரலின்‌ உள்ளேயே 
இயக்கப்பட்டு, அதன்‌ இயக்கம்‌ 
தீர்ந்தவுடன்‌ தனியாக செயல்‌ 
படும்‌ ஒரு நிரல்‌. முதன்மை 
நிரலினால்‌ அழைக்கப்பட்டு 
நினைவகத்தில்‌ ஏற்றப்படும்‌ 
இரண்டாம்‌ நிலை அல்லது 
துணைநிலை நிரல்‌. 


கட்டுப்பாட்டில்‌ 


child record : சேய்‌ஏடு; கீழ்‌ 
நிலை ஏடு வரிசைக்ரெம 
தரவுகள்‌ அமைப்பில்‌ இரண்டு 
அடுத்தடுத்த நிலையிலுள்ள 


பதிவேடுகளில்‌ கீழ்நிலை ஏடு. 
ஏற்கெனவே இருக்கும்‌ 
பெற்றோர்‌ ஏடு ஒன்று அல்லது 
இரண்டுக்கு மேற்பட்ட பதி 
வேடுகளின்‌ உள்ளடக்கங்களைச்‌ 
சார்ந்து உருவாக்கப்படும்‌ தரவு 
பதிவேடு. 


chimes of doom : சாவு மணி; 
இறுதி மணியோசை : 


டோஷ்‌ கணினிகளில்‌, மிகமோச 


மெக்கின்‌ 


மான பழுது ஏற்பட்டு செயல்‌ 
படாத நிலையேற்படும்போது 
தொடர்ந்து மணியொலிக்கும்‌. 


chip carrier 


எhiஓ : சில்லு; சிப்பு : சிப்பு ஏராள 
மான மின்னணுச்‌ சுற்றுகளைக்‌ 


கொண்டுள்ள ஒரு சிறிய 


சில்லு (அ) சிப்பு 


சாதனம்‌. ஒருங்கிணைக்கப்‌ 
பட்ட மின்சுற்றுகள்‌ வடிவத்தில்‌ 
மின்னணு பாகங்கள்‌ மெல்லிய 
சிலிக்கான்‌ தகட்டின்மீது வைக்‌ 
கணினியை 
சிப்புகளே. 


கப்படுகின்றன. 
உருவாக்குபவை 
கணக்கிடல்‌, நினைவகம்‌, கட்டுப்‌ 
த்க்‌ ள்‌ ப்‌ 
பாடு போன்ற பல்வேறு பணி 
களை அவை செய்கின்றன. 
hard : சிப்பு அட்டை: சில்லு 
அட்டை. 
எh்ற சர்ச : சிப்பு சுமப்பி : 
சிப்பு 
போன்ற உலோகத்தில்‌ அதன்‌ 


செய்வதற்கு ஈயம்‌ 
அச்சை ஏற்றுதல்‌. எல்லா இசை 
களிலும்‌ இணைப்பிகள்‌ உள்ள 
சிப்புப்‌ பொதிவுகள்‌. 


chip family 


எhiற ரகர : சிப்புக்‌ குடும்பம்‌ : 
தொடர்புடைய சிப்புகளின்‌ 
குழு. முதலாவது சிப்பு 
விலிருந்து ஒவ்வொரு சிப்பும்‌ 
உருவாக்கப்படுறெது. 


chipper : சிப்பாக்கி; சில்லு ஆக்கி. 
hips : சிப்புகள்‌; சில்லுகள்‌. 


chip select : சிப்புத்‌ தேர்வு : 
சிப்புப்‌ பெட்டியிலிருந்து வெளியே 
வரும்‌ முனை. சிப்புவிற்கோ 
அல்லது சிப்புவிலிருந்தோ 
தரவுகளை எழுதுவதையும்‌, 
படிப்பதையும்‌ இது செய 
லற்றதாக்கும்‌. 

chip set : சிப்புத்‌ தொகுதி : ஒரு 
பணியைச்‌ செய்வதற்காக 
சேர்ந்து இயங்க வடிவமைக்கப்‌ 
பட்டுள்ள சிப்புகளின்‌ குழு. 


chip, 511௦௦ : சிலிக்கான்‌ சிப்பு; 
சிலிக்கான்‌ சில்லு. 

choice : தேர்வு : ஒரு டாஸ்‌ 
(DOS) கட்டளை. அது பயனாளர்‌ 
விசையமழுத்தக்‌ காத்திருக்கிறது. 
ஆணையின்‌ உள்ளேயே ஏற்றுக்‌ 
கொள்கிற விசைகளின்‌ பட்டி 
யல்‌ குறிப்பிடப்படுகிறது. 


௦1௦௦56 : தேர்ந்தெடு : சாளரத்‌ 
தில்‌ ஒரு செயலைச்‌ செய்‌ 
வதற்குச்‌ சுட்டி அல்லது விசைப்‌ 
பலகையை தேர்ந்தெடுப்பது. 
பட்டியலில்‌ உள்ளபடி 


249 


chunking 


கட்டளைகளைத்‌ தேர்ந்தெடுத்து 
பணிகள்‌ செய்யப்படுகின்றன. 
பயன்பாடுகளை இயக்க 
“ஓக்கான்‌' (௦005) களைத்‌ தேர்ந்‌ 
தெடுக்கலாம்‌. 

chooser : தோர்பவர்‌ : மெக்கின்‌ 
டோஷ்‌ மேசை துணைப்பொருள்‌, 
அச்சுப்பொறி, ஃபைல்‌ சர்வர்‌ 
அல்லது கட்டமைப்பு மோடம்‌ 
போன்றவற்றை தேர்ந்தெடுக்க 
அனுமதிப்பது. 

chop : நீக்கு ; வெட்டு : தேவைப்‌ 
படாத தரவுவை வெளியேற்றுதல்‌. 


: குழு ஒலி. 
chroma : நிறமி : வண்ணங்களை 


ஏற்படுத்த உதவும்‌ நீர்மம்‌, 
நிழல்‌, சாயல்‌ போன்றவை. 


chorus 


chromaticity : நிறப்பொலிமை : 
வண்ணத்தின்‌ தூய்மை மற்றும்‌ 
மீதூன்றும்‌ அலைநீளம்‌ 
இவற்றை அளக்க முடியும்‌ 
என்பதுடன்‌ பிரகாசம்‌ எவ்வள 
வாயினும்‌ அதன்‌ நீர்மை மற்றும்‌ 
சாயலுக்கு ஏற்றதாக அமையும்‌. 


chrominnance : நிறப்பொலிவு : 
வண்ணத்தைக்‌ கட்டுப்படுத்தும்‌ 
ஒளிக்காட்சி சமிக்கையின்‌ 
பகுதிகள்‌. 


chunking : தொகுத்தல்‌ : இரும 
எண்‌ முகவரிகளை பதினறும 
இலக்கத்துக்கு மாற்றும்‌ முறை. 
0011 1100 என்ற இரும எண்ணை 


chunking along 


பதினறும முறையில்‌ 3 என்று 
மாற்றலாம்‌. 

chunking along : தொகுத்துச்‌ 
செல்லல்‌ : நீண்ட நேரம்‌ செல்‌ 
லும்‌, நம்பிக்கைமிக்க நிரலின்‌ 
செயல்பாட்டைக்‌ குறிப்பிடும்‌ 
குழுக்‌ குறிசொல்‌. 

பாற : கடைதல்‌. 


churn rate : உதிரும்‌ வீதம்‌; 
குறையும்‌ வீதம்‌; ஒதுங்கு வீதம்‌ : 
செல்பேசி பயன்படுத்தும்‌ 


வாடிக்கையாளர்கள்‌, நிகழ்நேர 
வணிகத்தில்‌ ஈடுபடும்‌ வாடிக்‌ 
மற்றும்‌ இது 
போன்றோர்‌ அடிக்கடி தங்கள்‌ 
சந்தாவைப்‌ புதுப்பிக்காமல்‌ 
விட்டுவிடுவர்‌. இதனால்‌ அக்‌ 
குறிப்பிட்ட நிறுவனத்தின்‌ 
வாடிக்கையாளர்கள்‌ எண்‌ 


கையாளர்கள்‌ 


ணிக்கை 2 முதல்‌ 3 விழுக்காடு 
வரை அவ்வப்போது குறைந்து 
விட வாய்ப்புண்டு. இந்த எண்‌ 
ணிக்கை அதிகமாகும்‌ எனில்‌ 
அந்நிறுவனத்துக்கு புதிய 
செலவுகளை உருவாக்கும்‌. 
விளம்பரம்‌ மற்றும்‌ பல நட 
மூலம்‌ 
வாடிக்கையாளர்களை 


வடிக்கைகள்‌ புதிய 


உரு 
வாக்க நிறையப்‌ பணம்‌ செல 
வழிக்க வேண்டும்‌. 

ர்‌ : .சிஐ : இணைய கள முகவரி 
யில்‌ ஐவரி கோஸ்ட்‌ நாட்டைச்‌ 
சேர்ந்த தளத்திற்கான பெரும்‌ 
புவிபிரிவுக்‌ களப்‌ பெயர்‌. 


circuit 


௦105 : சிஜசிஎஸ்‌ : வாடிக்‌ 
கையாளர்‌ தகவல்‌ கட்டுப்‌ 
பாட்டு அமைப்பு எனப்‌ 
பொருள்படும்‌ Customer 
information Control System 
என்பதன்‌ குறும்பெயர்‌. 


தொலைவிலிருந்து செயலாக்கம்‌ 
புரியும்‌ முனையங்களில்‌ அதிகம்‌ 
பயன்படுவது. 


cM சிஐஎம்‌ கணினி 
உள்ளீட்டு நுண்படலம்‌ எனப்‌ 
பொருள்படும்‌ போறப£ூ [றப 
Microfilm என்பதன்‌ குறும்பெயர்‌. 
cipher சைஃபர்‌; மறை 
யெழுத்து : கணினி பாதுகாப்‌ 
பாகத்‌ தகவலைக்‌ குறிப்பிட 
உதவும்‌ இரகரிய முறை. 


cipher system : மறையெழுத்து 
முறை. 
cipher text : மறையெழுத்து 
உரை. 


CPS : சிஐபீஎஸ்‌ : கனடியத்‌ தரவு 


செயலாக்க 


கழகம்‌ எனப்‌ 
பொருள்படும்‌ சோகமா [றர௦ா- 
mation Processing Society 


என்பதன்‌ குறும்‌ பெயர்‌. 


௦17016 : வட்டம்‌ : ஒளிக்காட்சி 
முகப்பில்‌ வட்டங்களை வரை 
வதற்கான பேசிக்‌ / இயூபேசிக்‌ 
தில்‌ உள்ள ஒரு கட்டளை. 

circuit மின்சுற்று; மின்‌ 


இணைப்பு : 1. மின்னணுக்‌ 


circuit analyzer 


251 


Circuit Data Services 


களைக்‌ கட்டுப்பாடான முறை 
யில்‌ செலுத்துவதற்காக வடு 
வமைக்கப்பட்ட பாதை. 3. மின்‌ 
சக்தி செல்லக்கூடிய கடத்திகள்‌ 
மற்றும்‌ அது தொடர்பான மின்‌ 
சாதனங்களின்‌ அமைப்பு. 4. 
இரண்டு அல்லது கூடுதல்‌ 
இடங்களிடையே ஏற்படும்‌ 
தரவு தொடர்பு இணைப்பு. 

circuit analyzer : மின்சுற்று பகுப்‌ 
பாய்வி : ஒரு மின்னணு மின்‌ 
சுற்று செல்லத்தக்கதா என்று 
சோதித்துக்‌ கூறும்‌ சாதனம்‌. 


சொய்‌, AND : உம்மை மின்சுற்று. 


circuit board மின்சுற்று 
அட்டை : தொடர்ச்சியான நுண்‌ 


மின்சுற்று அட்டை 


சிப்புகளையும்‌, பல்வேறு மின்‌ 
னணுச்‌ சாதனங்களையும்‌ ஏற்றிப்‌ 
பொருத்தக்கூடிய அட்டை. 
அட்டையின்‌ மேற்பரப்பில்‌ மின்‌ 
சுற்று அமைப்புகள்‌ அச்சிடப்‌ 
படுகின்றன. printed circut board 
என்றும்‌ அழைக்கப்படுகிறது. 


circuit breaker : மின்சுற்று 
துண்டிப்பி : அஇக மின்னோட்‌ 
டம்‌ ஏற்படுவதை உணர்ந்து 
மின்சுற்றைத்‌ துண்டிக்கும்‌ 
பாதுகாப்புச்‌ சாதனம்‌. ஃப்யூஸ்‌ 
அல்லாது, இதை 
மீண்டும்‌ சரி செய்ய முடியும்‌. 


போல்‌ 


circuit capacity : மின்சுற்றுக்‌ 
கொள்திறன்‌ : ஒரே நேரத்தில்‌ 
ஒரு மின்சுற்று 
கையாளக்‌ கூடிய 
வழித்‌ தடங்களின்‌ 
எண்ணிக்கை. 


circuit card : மின்‌ 
சுற்று அட்டை. 


circuit, control 
கட்டுப்பாட்டு 
மின்சுற்று. 

Circuit Data Ser- 
vices : மின்‌ சுற்று 
தரவு சேவைகள்‌ : 
மின்சுற்று தொடர்‌ 
பிைப்புத்‌ 
தொழில்நுட்ப 
அடிப்படையில்‌, 


circuit diagram 


மடிக்கணினி மற்றும்‌ செல்பேசி 
வாயிலாக அதிவேக தரவு 
பரிமாற்றத்தை வழங்குதல்‌. 
circuit diagram : மின்சுற்று வரிப்‌ 
படம்‌. 

circuit elements : மின்சுற்று 
உறுப்புகள்‌; மின்‌ இணைப்புக்‌ 
கூறுகள்‌. 


circuit, jeastable : ஈருறுதி மின்‌ 
சுற்று. 

circuit, NOR : இல்‌ அலலது 
மின்சுற்று. 

circuitry : மின்சுற்றுத்‌ தொகுதி : 
அமைப்புகளுக்கு உள்ளேயும்‌, 
இடையிலும்‌ ஏற்படும்‌ 
இணைப்புகளை விவரிக்கும்‌ 


மின்சுற்றுகளின்‌ தொகுதி. 


circuit switching : மின்சுற்று 
இணைப்பாக்கம்‌ : ஒரு மின்‌ 
சுற்றின்‌ அகலப்‌ பாதையை, 
இணைப்பு நிறுத்தப்படும்வரை 
செயல்படுத்தும்‌, தரவு தொடர்பு 
கட்டமைப்பின்‌ இரண்டு முனை 

களுக்கிடையிலான இணைப்பு. 


circuit, virtual : மெய்நிகர்‌ மின்‌ 
சுற்று. 
எicயிar list : வட்டப்‌ பட்டியல்‌; 


சுழல்‌ பட்டியல்‌: தொடுக்கப்‌ 
பட்ட பட்டியல்‌. பெரும்பாலும்‌ 
ஒன்றன்பின்‌ ஒன்றாய்த்‌ தொடுப்‌ 


252 


circular shift 


பது. இதில்‌ கடைசி உறுப்புக்‌ 
கும்‌ முதல்‌ உறுப்புக்கும்‌ 
இணைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்‌ 
கும்‌. ஈர (வளையம்‌) என்றும்‌ 
அழைக்கப்படுகிறது. 
circular queue : வட்டச்‌ சாரை; 
சுழல்‌ சாரை : தரவுகளை ஒரு 
முனையில்‌ நுழைத்து மற்றொன்‌ 
றில்‌ எடுக்கின்ற ஒரு வகை 
தரவுக்‌ கட்டமைப்பு. சாரையின்‌ 
இருபுறமும்‌ தொடர்ந்து மாறிக்‌ 
கொண்டே இருக்கும்‌. சுட்டுகள்‌ 
ரக்னா நடப்பின்‌ 'முன்‌' 
குதியையும்‌, 'பின்‌' பகுதியை 


கொண்டே 


யும்‌ கவனித்துக்‌ 
இருக்கும்‌. 
circular reference (CIR) : 
குறிப்பு : விரிதாளில்‌ 
தில்‌ அதனுடைய 
யையே வாய்பாட்டின்‌ பகுதி 


சுழல்‌ 
ஒரு கலத்‌ 
முகவரி 


யாகப்‌ பயன்படுத்தும்‌ வாய்‌ 
பாடு. சான்றாக கலம்‌ 25 -இன்‌ 
வாய்பாடு ௫5ப௱ (IV12:IV25) 

படிக்கப்படும்‌. இது 
னத்தானே தொடர்ந்து 
மிகப்பெரிய 


எண்ணை உருவாக்கும்‌. 


என்று 


தன்‌ 
கூட்டிக்‌ கொண்டு 


circular shift : சுழல்‌ நகர்வு : ஒரு 
முனையிலிருந்து வெளியேற்றப்‌ 
படும்‌ துண்மிகள்‌ அல்லது 
எழுத்துகள்‌ பதிவகத்தின்‌ எதிர்‌ 
முனையில்‌ சென்று சேரும்படி 


யான டமாற்றும்‌ செயல்‌ 
ற்று 


circulating register 253 


முறை. £௦ கா௦பா்‌ 5/7 என்றும்‌ 


சொல்லப்படுகிறது. 

circulating register : சுழற்சிப்‌ 
பதிவகம்‌. 

circulations : சுழற்சிகள்‌. 

CISC architecture : சிஸ்க்‌ கட்டு 
மானம்‌ சிக்கல்‌ துணைத்‌ 


தொகுதி கணிப்பணிக்‌ கட்டு 
மானம்‌ என்று பொருள்படும்‌ 
Complex Instruction Set Computing 
Architecture என்பதன்‌ குறும்‌ 
பெயர்‌. 

ப : சிஐயு : கணினி இடை முக 
அலகு எனப்‌ பொருள்படும்‌ 
Computer Interface Unit என்பதன்‌ 
குறும்பெயர்‌. 

.k : சிகே : இணைய தள 
முகவரியில்‌, குக்‌ தீவின்‌ 
தளங்களைக்‌ குறிக்கும்‌ பெரும்‌ 
புவிப்பிரிவுக்‌ களப்‌ பெயர்‌. 

.! : .சிஎல்‌ : (0): இணைய தள 
முகவரியில்‌, சிலிநாட்டுத்‌ தளங்‌ 
களைக்‌ குறிக்கும்‌ பெரும்‌ 
புவிபிரிவுக்‌ களப்‌ பெயர்‌. 
012000 : மூடுதல்‌ ; ஒளி இழை 
களில்‌, ஒளி இழை சாதனத்தின்‌ 
இரண்டாவது அடுக்கு, ஒளி 
அலையை அந்த சாதனத்தின்‌ 
மையப்‌ பகுதிக்கு அனுப்பும்‌ 
முறை. 
clamping 
வளையம்‌ : 


ring பிடிக்கும்‌ 
வளையத்திற்குள்‌ 


clarion 


நெகிழ்‌ வட்டைத்‌ தள்ளி விடும்‌ 
5.25" நெகிழ்வட்டு இயக்கக்‌ 
மையக்‌ கூம்பின்‌ ஒரு பகுதி 
யாகவே இது இருக்கும்‌. 

clari newsgroups கிளாரி 
செய்திக்‌ குழுக்கள்‌ : இணையத்‌ 
தில்‌ அமைக்கப்பட்டுள்ள ஒரு 
முக்கிய செய்திக்குழு. கிளாரி 
நெட்‌ செய்திக்‌ குழுவை தரவு 
தொடர்பு நிறுவனம்‌ பராமரித்து 
வருகிறது. ராய்ட்டர்ஸ்‌ (Reufப- 
85), யுனைட்டட்‌ பிரஸ்‌ இன்டர்‌ 
நேஷனல்‌ ஓயர்‌ சர்வீசஸ்‌, 
ஸ்போர்ட்ஸ்‌ டிக்கர்‌, காமர்ஸ்‌ 
பிசினஸ்‌ டெய்லி மற்றும்‌ பிற 
செய்தி நிறுவனங்களிடமிருந்து 
பெறப்பட்ட செய்திக்‌ கட்டுரை 
களை இதில்‌ காணலாம்‌. மற்ற 
செய்திக்‌ குழுக்களைப்‌ 
போலன்றி, கிளாரிநெட்‌ 
செய்திக்‌ குழுவில்‌ உறுப்பின 
ராகக்‌ கட்டணம்‌ உண்டு. 
இச்சேவையைக்‌ கட்டணம்‌ 
செலுத்தி வாங்கியுள்ள 
இணையச்‌ சேவை நிலையங்கள்‌ 
மூலமாகவே இச்செய்துிக்‌ 
குழுவை அணுக முடியும்‌. 
௦1௮1௦ : கிளாரியன்‌ : கிளாரியன்‌ 
மென்பொருள்‌ கார்ப்பரேஷ 
னின்‌ பீ.சி. பயன்பாட்டு 
உருவாக்க மென்பொருள்‌ 
Professional Development 
என்பதே முக்கிய தயாரிப்பு. 
இதில்‌ பாஸ்கல்‌ போன்ற 


Claris CAD 


நிரலாக்க மொழியும்‌, டிபி 
எம்‌எஸ்‌ மற்றும்‌ புரோட்டோ 
டைப்பிங்‌ ஜெனரேட்டரும்‌ 
அடக்கம்‌. Personal Developer 
என்பது நிரல்‌ அல்லாத 
வர்களுக்கு. 

Claris CAD : கிளாரிஸ்‌ கேட்‌ : 
கிளாரிஸ்‌ 
மிருந்து மெக்கன்டோஷ க்காக 
உருவான முழுத்தன்மையுள்ள இரு 
பரிமாண “கேட்‌” மென்‌ பொருள்‌ 
பயன்படுத்துவதற்கு எளிது. 
CLASS! : கிளாஸ்‌' : puter 
Literacy And School Studies 
Project என்பதன்‌ குறும்பெயர்‌. 
இந்திய அரசின்‌ NCERT 
நடத்திய திட்டப்பணி. 


கார்ப்பரேஷனிட. 


lass? : கிளாஸ்‌ ; இனக்குழு 
வகுப்பு பொருள்நோக்கு 
நிரலாக்கத்தில்‌, தரவுக்‌ கூறு 
களும்‌, அவற்றை கையாளும்‌ 
வழிமுறைகளும்‌ அடங்கிய ஒரு 
புதிய தரவினத்தின்‌ வரையறை, 
ஓர்‌ இனக்‌ குழுவைச்‌ சார்ந்த 
இனப்‌ பொருள்களை உருவாக்கி 
நிரல்களில்‌ கையாளப்படும்‌. 


class and objects : இனக்குழு 
வும்‌ இனப்‌ பொருட்களும்‌. 


Class A network : ஏ-பிரிவு 
பிணையம்‌ : 16,777,215 புரவன்‌ 
(Host) கணினிகள்‌ வரை 


இணைக்கத்தக்க ஓர்‌ இணையப்‌ 
பிணையம்‌. ஏ-பிரிவு பிணை 


classifications 


யங்கள்‌, ஒரு பிணையத்தை 
அடையாளங்குறிக்க ஐபீ (IP) 
முகவரியின்‌ முதல்‌ எண்மியைப்‌ 
(பைட்‌) பயன்படுத்திக்‌ கொள்‌ 
கிறது. முதல்‌ துண்மியை (பிட்‌) 
சுழியாக (0) மாற்றி விடும்‌. 
புரவன்‌ கணினி கடைசி மூன்று 
எண்மிகளால்‌ குறிக்கப்படும்‌. 
ஏ-பீரிவு முகவரியிடல்‌ தற்‌ 
போது 128 பிணையங்கள்வரை 
ஏற்றுக்‌ கொள்கிறது. மிகச்சில 
பினணையங்களையும்‌ ஆனால்‌ 
அதக எண்ணிக்கையிலான புர 
வன்‌ கணினிகளையும்‌ கொண்ட 
மிகப்பெரிய அரசு மற்றும்‌ 
கல்வி திறுவனங்களின்‌ இணைய 
தளங்களுக்கு ஏ-பிரிவு முகவரி 
முறை ஏற்றது. 

class category : இனக்குழு 
வகைப்‌ பிரிவு : பொருள்நோக்கு 
நிரலாக்கத்தில்‌, குறிப்பிட்ட 
இனக்குமுக்களின்‌ தொகுப்பு. 
சில்‌ இனக்குழுக்கள்‌ மற்ற 
வற்றுக்கு தெரியும்‌. மற்றவை 
மறைக்கப்பட்டிருக்கும்‌. 


class hierarchy : இனக்குழுப்‌ 
படிநிலை; வகுப்பு தொடர்முறை. 


classic style : மரபுப்‌ பாணி. 


classifications 
தல்கள்‌ : 
வகைகளாகப்‌ 
இலக்கமுறை, ஒப்புமை மற்றும்‌ 
கலப்பினம்‌. 


: வகைப்படுத்து 
கணினிகளை மூன்று 
பிரிக்கலாம்‌. 


classify 


வகைப்படுதது 


வாரியாகப்‌ 


classify 
தரவுகளை வகை 
பிரித்தல்‌ அல்லது ஒத்த தன்மை 
களை உடையனவற்றை ஓரே 
வகையில்‌ சேர்த்தல்‌. 


classless interdomain routing : 
பிரிவிலாக்‌ களங்களுக்கிடையே 
திசைவித்தல்‌ : இணையத்தில்‌ 
உயர்நிலை இசை செலுத்து அட்‌ 
டவணைகளின்‌ உருவளவைச்‌ 
சிறிதாக்க, 
செயல்‌ தந்திரத்தைப்‌ பயன்படுத 
தும்‌ ஒரு முகவரி அமைப்பு 
முறை. முதன்மை இசைவிகள்‌ 
(Routers) ஏந்திச்‌ செல்லும்‌ தரவு 
களின்‌ அளவைக்‌ குறைக்கும்‌ 
இசை 


ஒருங்கிணைப்புச்‌ 


பொருட்டு, பல்வேறு 


வழிகள்‌ குழுக்களாகப்‌ பிரிக்கப்‌ 


படுகின்றன. இந்தத்‌ திட்ட 
முறை செயல்பட இதனை 


ஏற்றுக்‌ கொள்ளும்‌ திசைவித்தல்‌ 
நெறிமுறைகளைப்‌ பயன்படுத்த 
வேண்டும்‌. எல்லை நுழை 
வாயில்‌ நெறிமுறை (Border Gate 
way Protocol-BGP)Wன்‌ பதிப்பு 4 
மற்றும்‌ ஆர்ஐபீயின்‌ பதிப்பு 2 
(RIPV.2) இவற்றுள்‌ ல. இத்‌ 
திட்டமுறையின்‌ தலைப்பெழுத்‌ 
துக்‌ குறும்பெயர்‌ CIDR ஆகும்‌. 


class library : இனக்குழு நூலகம்‌ : 
மூன்றாம்‌ நபர்கள்‌ கொடுக்‌ 
இன்ற பொருள்‌ நோக்கு நிரலாக்‌ 
கத்துக்கான இனக்குழுக்களின்‌ 
தொகுப்பு. 


Claud P. Shannon 


class methods : வகுப்பு வழிமுறை 
கள்‌; இனக்குழு வழிமுறைகள்‌. 
lass module : வகுப்புக்‌ கூறு; 
இனக்குழு கூறு. 

01855 ath : வகுப்புப்‌ பாதை; 
இனக்குழுப்‌ பாதை 
மொழியில்‌ நூலக இனச்‌ குழுக்‌ 


களைச்‌ சேமித்து வைத்துள்ள 


ஜாவா 


கோப்பகத்தைக்‌ குறிக்கும்‌. 


class structure : இனக்குழு 
கட்டமைப்பு : ஒரு அமைப்பின்‌ 
வரிசை முறை. செங்குத்துக்‌ 
கோடுகள்‌ இக்குழுக்களையும்‌, 
ஆரங்கள்‌ இனக்குழுக்களுக்குள்‌ 
உள்ள உறவு முறைகளையும்‌ 
காட்டும்‌ வரைபடம்‌. இனக்குழு 
வரைபடக்‌ தொகுதியின்‌ மூலம்‌ 
ஒரு கணினி அமைப்பின்‌ வகுப்பு 
வரைபடத்தைக்‌ குறிப்பிடலாம்‌. 


class variable : இனக்குழு மாறி : 
ஓர்‌ இனக்குழுவின்‌ பண்பு கூறு 
கள்‌ ஒரு இனக்குழுவின்‌ மாறி 
கள்‌ கூட்டாக அதன்‌ வடி 
வமைப்பை உண்டாக்குகின்றன. 
ஓர்‌ இனக்குழுவில்‌ உருவாக்கப்‌ 
படும்‌ அனைத்து இனப்பொருள்‌ 
களுக்கும்‌ இனக்‌ குழு மாறி 
பொதுப்பண்பாக விளங்குகிறது. 
Claud P. Shannon : கிளாட்‌ பி. 
ஷானான்‌ அமெரிக்காவின்‌ 
எம்ஜடீயில்‌ படித்த பட்டதாரி 


மாணவன்‌. இணைப்பாக்க 


clean boot 


(ஸ்விட்சிங்‌) மின்சுற்றுகளின்‌ 
முதல்‌ தலைமுறையை விவரிக்க 
பூலியன்‌ தருக்க இயற்கணிதத்‌ 
தைப்‌ பயன்படுத்தியவர்‌. 


clean boot : தூய இயக்கம்‌ : 
இயக்க முறைமையின்‌ குறைந்த 
எண்ணிக்கையிலான கோப்பு 


துணைகொண்டு 


களின்‌ 
கணினியை இயக்கி வைக்கும்‌ 
முறை. கணினிச்‌ செயல்பாட்‌ 
பூல்‌ 
கண்டறிய இம்முறை பயன்படு 
கிறது. கணினியில்‌ செயல்படுத்‌ 
திய ஒரு குறிப்பிட்ட மென்‌ 
பொருளின்‌ காரணமாகத்தான்‌ 
சிக்கல்‌ ஏற்பட்டது என்பதைப்‌ 
பிரித்தறிய முடியும்‌. 


ஏற்பட்ட பழுதினைக்‌ 


leaning disk : தூயமை வட்டு. 


lean install : தூய நிறுவுகை; 
முழு நிறுவுகை : கணினியில்‌ 
ஏற்கெனவே நிறுவப்பட்டுள்ள 
ஒரு மென்பொருளை மீண்டும்‌ 
நிறுவும்போது, முன்பே நிறுவப்‌ 
பட்டுள்ள கோப்புகளை நிறுவா 
மல்‌ விட்டுவிடும்‌. ஒரு மென்‌ 
பொருள்‌ செயல்பாட்டில்‌ சிக்‌ 
கல்‌ நேரும்போது, இவ்வாறு 
மறு நிறுவுகை செய்வது பயன்‌ 
தராது. திறுவிய 
போது இருந்த பயன்பாட்டு 
அல்லது முறைமைக்‌ கோப்புகள்‌ 
எதுவும்‌ இல்லாத வகையில்‌ 
மறுநிறுவுகை செய்ய 


முன்னால்‌ 


Clear key 


வேண்டும்‌. இதன்‌ மூலம்‌ குறிப்‌ 
பிட்ட மென்‌ பொருளினால்‌ ஏற்‌ 
பட்ட சிக்கல்‌ தீர வாய்ப்புண்டு. 
clean 
அறை 
உற்பத்தி செய்யப்‌ பயன்படும்‌ 
பகுதி. இதில்‌ நுழைவதற்குக்‌ 
கட்டுப்பாடு, சுகாதாரத்திற்குத்‌ 
தனிஃகவனம்‌, சிறப்பு குளுகுளு 
வசதி, காற்றைத்‌ தூய்மைப்படுத்‌ 
தும்‌ அமைப்பு போன்றவை 
அமைந்திருக்கும்‌. 

er : அழி ; துடை : 
திரையில்‌ உள்ளவற்றைத்‌ 
துடைக்கும்‌ வினசப்‌ பலகையின்‌ 


பணி. 


clearidelete/remove : அழி/நீக்கு/ 
அகற்று. 


room 
aA: 
கணினிக்‌ கருவியை 


தூய்மையான 


காட்சித்‌ 


௦122 down : துடைத்தெறி. 


௦12219 : துடைத்தல்‌ ; அழித்‌ 
தல்‌; நீக்குதல்‌ பதிவகம்‌, 
சேமிப்பிடம்‌, அல்லது சேமிப்பு 
அலகுகளில்‌ உள்ள தகவலை 
வெளியேற்றி பூஜ்யங்கள்‌ 


அல்லது வெற்றிடங்களால்‌ 
நிரப்புதல்‌. 

Clear key : துடைக்கும்‌ விசை; 
விலக்கு விசை : சில விசைப்‌ 


பகுதிகளில்‌ எண்முறை விசைப்‌ 
பலகையின்‌ மேல்பக்க இடது 
விசை. 
செய்த 


உள்ள 


தெரிவு 


மூலையில்‌ 
நடப்பில்‌ 


clear memory 257 


பட்டியலைத்‌ துடைக்கவோ 
நடப்பில்‌ தெரிவு செய்ததை 
நீக்கவோ பயன்படும்‌. 

clear memory : நினைவகம்‌. 
துடை : குறிப்பிலா அணுகு 
நினைவகம்‌ (RAM) மற்றும்‌ வன்‌ 
பொருள்‌ பதிவகங்கள்‌ அனைத்‌ 
தையும்‌ பூஜ்யம்‌ அல்லது வெற்‌ 
றிட நிலைக்கு மீண்டும்‌ அமைத்‌ 
தல்‌. கணினியை 'ரிபூட்‌* செய்‌ 
தால்‌ நினைவகம்‌ துடைக்கப்‌ 
படலாம்‌ அல்லது துடைக்கப்‌ 
படாமல்‌ போகலாம்‌. ஆனால்‌, 
கணினியை நிறுத்தி மீண்டும்‌ 
துவக்கினால்‌ நினைவகம்‌ நிச்சய 
மாக காலியாகும்‌. 


lear method : துடைப்பு வழி 
முறை. 
clear outline : சுற்றுக்கோடு நீக்கு. 


clear print area : அச்சுப்‌ பரப்‌ 
பெல்லை நீக்கு. 

clear request packet : துடைத்‌ 
தெறி வேண்டுகோள்‌ பொதி. 
சொடுக்கு : சுட்டியின்‌ 
பொத்தானை 


click : 
(மெளஸ்‌) 
அழுத்தும்‌ முறை. 
clicking சொடுக்குதல்‌ 
சுட்டியின்‌ (110056) மேல்‌ 
பொத்தானை அழுத்துதலைக்‌ 
குறிப்பிடும்‌ ஒரு சொல்‌. 

click speed : சொடுக்கு வேகம்‌ : 
பயனாளர்‌ சுட்டியின்‌ மேலுள்ள 


client 


பொத்தானை அல்லது வேறு 
சுட்டும்‌ சாதனத்தை முதலாவது 
தடவை அழுத்தியதற்கும்‌ 
இரண்டாவது தடவை அழுத்தி 
யதற்கும்‌ இடையிலுள்ள எந்த 
குறுகியகால இடைவெளி, 
இரட்டைச்‌ சொடுக்காக (000016 
ick} எடுத்துக்‌ கொள்ளப்‌ 
படுமோ, அந்தக்‌ காலஅளவு, 
சொடுக்கு வேகம்‌ எனப்படும்‌. 
இரண்டு ஒற்றைச்‌ சொடுக்கு 
களாக எடுத்துக்‌ கொள்ள 
இயலாததாக ஆக்கும்‌ விரை 
வான கால இடை வெளி. 


click stream : சொடுக்குத்‌ தாரை : 
வலைத்தளம்‌ ஒன்றில்‌ ஒன்றைத்‌ 
தேடும்போது பயனாளர்‌ செல்‌ 
லும்‌ வழி. வலைப்பக்கத்தில்‌ 
செய்யப்படும்‌ ஒவ்வொரு தனித்‌ 
தனித்‌ தேர்வும்‌ தாரையில்‌ ஒரு 
சொடுக்கைச்‌ சேர்த்துவிடும்‌. 
தேவையானதைக்‌ கண்டுபிடிக்க 
இயலாமல்‌ மேலும்‌ பயனாளர்‌ 
சொடுக்குத்‌ தாரையில்‌ போவா 
ரானால்‌ அவர்‌ வேறு வலைத்‌ 
தளத்துக்குத்‌ திசைமாறிச்‌ செல்லக்‌ 
கூடும்‌. பயன்படுத்தும்‌ போக்கு 
களை ஆய்நீதால்‌ வலைத்‌ தளம்‌ 
உருவமைப்‌ போர்‌ இணக்கமான 
தள அமைப்புகள்‌, இணைப்பு 
கள்‌, தேடு வசதிகள்‌ போன்ற 
வற்றை வழங்க முடியும்‌. 

கிளையன்‌; வாடிக்கை 
1. வன்பொருளுக்கும்‌ 


client : 
யாளர்‌ : 


client application 258 


client side image 


மென்பொருளுக்கும்‌ இச்சொல்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. ஒரு 
வழங்கன்‌ (5௪௪) கணினியுடன்‌ 
இணைத்துக்கொண்டு செயல்‌ 
படும்‌ ஒரு களைக்‌: சுணீனி 
அல்லது ஒரு வழங்கள்‌ மென்‌ 
பொருளுடன்‌ தொடர்பு ஏற்‌ 
படுத்திக்‌ கொண்டு செயல்படும்‌ 
ஒரு இளை அல்லது உறவு மென்‌ 
பொருள்‌ (எ.டு. மின்னஞ்சல்‌ 
களையன்‌. 2. பறறைமை பகுப்‌ 
பாய்வுக்காக (5ystem analysis) 
ஒப்பந்தம்‌ செய்யப்படும்‌ தனி 
நபர்‌ அல்லது ஒரு நிறுவனம்‌. 


client application : கிளையன்‌ 
பயன்பாட்டுத்‌ தொகுப்பு. 


client computer : கிளையன்‌ 
கணினி; ப்ணையத்தில்‌ 
இணைக்கப்பட்டுள்ள கிளைக்‌ 


கணினி. 


௦1121 error : வாடிக்கையாளர்‌ 
பிழை; வாடிக்கையாளர்‌ தவறு; 
கிளையன்‌ பிழை : கட்டளை 
ஒன்றைப்‌ பொருள்‌ கோள்‌ செய்‌ 
வதில்‌ உள்ள சிரமத்தின்‌ விளை 
வாக அல்ல்து சேய்மை புரவன்‌ 
கணினியுடன்‌ சரிவர இணைக்க 
இயலாமையின்‌. விளைவாக 
எழும்‌ சிக்கல்‌, 


clientiserver : கிளையன்‌ / வழங்‌ 
கன்‌ : கேட்கும்‌ கணினி வாடிக்‌ 
கையாளராகவும்‌. கொழுக்கும்‌ 
எந்திரம்‌ வழங்குபவராகவும்‌ 


உள்ள கட்டுமான அமைப்பு. 
வழங்கள்‌ பயன்பாட்டுச்‌ செயல்‌ 
பாடுகளைச்‌ செய்ய, வழங்கள்‌ 
தரவுத்‌ தளத்தை வைத்திருந்து 
தேவையான தரவுகளை வழங்‌ 
தும்‌. ஒன்று மற்றொன்றிலிருந்து 
தரவகளைக்‌ கேட்டுப்‌ 
பெறலாம்‌. 


client / server protocol ; கிளை 
யன்‌ / வழங்கன்‌ நெறிமுறை : 
ஒரு கட்டமைப்பில்‌ ஒரு பணி 
நிலையத்திற்கும்‌ ( இளையன்‌) 
வழங்கனுக்கும்‌ இடையே வேண்டு: 
கொள்களுக்கான அமைப்பை 
வழங்கும்‌ தரவு தொடர்பு 
நெறிமுறை. ஓஎஸ்ஐ. (051) 
மாதிமியத்தில்‌ 7 வது அடுக்கை 


இது முறிக்கும்‌. 


client - server relationship 
கிளையன்‌-வழங்கன்‌ உறவுமுறை. 


client-server system : கிளை 
ய்ன்‌/வழங்கன்‌ முறைமை. 


client side image maps 

கிளையன்‌ பக்க படிமப்‌ பதிலீடு 
கள்‌ வலைத்‌ தளப்‌ பக்கக்‌ 
தனையன்‌ (எ. 
உலாவி) தெரிவு செய்ய உதவும்‌ 
சாதனம்‌. இதன்மூலம்‌ ஒரு படி 
மத்தின்‌ பல பகுதிகளைச்‌ சுட்டி 
செர்டுத்சி விருப்பத்‌ 
பயனாளரால்‌ 


வலை 


மூலம்‌ 
அஆ கோலம்‌ 
சதாவினபைடி 
pa a அய : ட்‌ 
தெரிவு செய்யப்பட்டவற்றைக்‌ 
காட்டலாம்‌. சின்னத்தைச்‌ 


clients/server architecture 


சொடுக்கி பட்டியலில்‌ விரும்‌ 
பிய படங்களைப்‌ பார்ப்பதை 
ஒத்தது. தொடக்க காலத்தில்‌ 
(1993) படிமங்களை வலைத்‌ 
தளத்தில்‌ நடைமுறைப்படுத்‌ 
தியது போன்று கிளையன்‌ பக்க 
படிமத்தை அனுப்ப வலை 
வழங்களை ஒருங்கிணைக்காது. 
ஆனால்‌ செயல்பட வைக்கும்‌. 
பொதுவாக பதிலீட்டு 
வேகத்தை மேம்படச்‌ செய்யும்‌. 


clients/server architecture : 
கிளையன்‌/வழங்கன்‌ கட்டுமானம்‌. 
01/0 87 : கிளிக்‌ கலை : கணினி 
யால்‌ உருவாக்கப்படும்‌ ஆவ 
ணங்களில்‌ பயன்படுத்துவதற்‌ 
கும்‌ எடுத்துக்கொள்வதற்கும்‌ 
தயாராக உள்ள ஓவியங்கள்‌ 
மற்றும்‌ படங்களின்‌ பட்டியல்‌. 


CLIP க்ளிப்‌ குறிமுறை 
மொழித்‌ தரவு செயலாக்கம்‌ 
எனப்‌ பொருள்படும்‌ 00060 
Language Information Processing 
என்பதன்‌ குறும்பெயர்‌. ஊடு 
சுதிர்களை எக்ஸ்ரேயில்‌ சேர்ப்‌ 
பதற்கு கதிரியக்க மருத்துவர்கள்‌ 
பயன்படுத்தும்‌ ஒரு திட்டம்‌. 

clip art துணுக்குப்படம்‌; 
நறுக்குப்‌ படம்‌ : வெட்டிப்‌ பயன்‌ 
படுத்தக்கூடிய வரைகலைப்‌ 
படம்‌. வரைகலை மென்‌ 
பொருள்‌ பயன்பாடாக அளிக்கப்‌ 
படுவது. இதில்‌ கணினி 


clipboard computer 


உருவாக்கும்‌ கலைப்‌ பொருட்‌ 
கள்‌ உள்ளன. சான்றாக, உரு 
வங்கள்‌, அறிவிப்புப்‌ படங்கள்‌, 
விலங்குகள்‌, கருத்துப்‌ படங்கள்‌ 
துணுக்குப்‌ 
படத்திலிருந்து ஒன்றை எடுத்து 
பின்னர்‌ பயன்படுத்துவதற்காக 
நகல்‌ எடுக்கலாம்‌. 


போன்றவை. 


clipboard இடைநிலைப்‌ 
பலகை; துணுக்குப்‌ பலகை; 
நறுக்குப்‌ பலகை : ஒரு கோப்‌ 
பிலிருந்து மற்றொரு கோப்புக்கு 
மாற்றி அனுப்பப்படும்‌ தரவு 
களைச்‌ சேமித்து வைப்பதற்காக 
வென்றே ஒதுக்கி வைக்கப்‌ 
பட்டுள்ள கணினியின்‌ நினை 
வகத்தில்‌ உள்ள பகுதி. 


clipboard computer : பிடிப்புப்‌ 
பலகைக்‌ கணினி எந்த 
இடத்துக்கும்‌ எடுத்துச்‌ செல்லக்‌ 
கூடிய கணிணி. தோற்றத்திலும்‌ 
செயல்பாட்டிலும்‌ மரபுமுறைப்‌ 
பிடிப்புப்‌ பலகையை ஒத்தது. 
பிடிப்புப்‌ பலகைக்‌ கணினியில்‌ 
நீர்மப்‌ படிகக்‌ காட்சித்திரை 
(LCD) உள்ளீட்டுச்‌ சாதனத்துக்‌ 
குப்‌ பதிலாக ஒரு பேனா இருக்‌ 
கும்‌. பயனாளர்‌ பேனாவைத்‌ 
தொட்டுச்‌ செயல்படுத்துவர்‌. 
பிடிப்புப்‌ பலகையில்‌ பதிவான 
தரவு கம்பி வடம்‌ அல்லது 
இணக்கியின்‌ வழியாக வேறு 
கணினிக்கு மாற்றப்படுகிறது. 
மரபுமுறைப்‌ பிடிப்புப்‌ பலகை 


clipboard object 


யைப்‌ பயன்படுத்துவது 
போலவே, களப்பணி, தரவு 
சேகரிப்பு, கூட்டம்‌ போன்ற 
வற்றில்‌ பிடிப்புப்‌ பலகைக்‌ 
கணினியும்‌ பயன்படுத்தப்படும்‌. 


clipboard object : இடை நிலைப்‌ 


பலகைப்பொருள்கள்‌. 

clipboard view : இடைநிலைப்‌ 
பலகைத்‌ தோற்றம்‌. 

clipper கிளிப்பா : 'கம்ப்‌ 


யூட்டர்‌ அசோசியேட்ஸ்‌: - சின்‌ 
பயன்பாட்டு உருவாக்க மென்‌ 
பொருள்‌. முதலில்‌ தரவுத்‌ தள 
(00256) மொழி மாற்றியாக 
இருந்து, பின்னர்‌ தனித்து இயங்‌ 
கும்‌ பல சிறப்புத்தன்மைகள்‌ 
உள்ள பயன்பாட்டுத்‌ தொகுப்பு 


களை உருவாக்கும்‌ பணித்‌ 
தளமாக உருவெடுத்தது. 
நான்டுக்கட்‌ கார்ப்பரேஷன்‌ 


இதை உருவாக்கியது. 

00௪௭ Chip : கிளிப்பா சிப்பு : 
துள்ளல்‌ வகை இணைப்பு நெறி 
முறையையும்‌, மறைக்‌ குறியீடு 
களைக்‌ கொண்ட நெறிமுறை 
யையும்‌ அமல்படுத்துகிற ஒருங்‌ 
இணைந்த மின்சுற்று. அமெரிக்க 
தேசிய பாதுகாப்புக்‌ கழகம்‌ 
உண்டாக்கியது. 64 துண்மி தரவு 
தொகுதிகளையும்‌, 80 துண்மி 
களுக்கான திறவிகளையும்‌ 
கொண்டது. தொலைபேசித்‌ 
தரவுகளை இரகசியக்‌ குறியீடு 


clobber 


களாக வைக்க அமெரிக்க அரசு 
இதனை உருவாக்கியது. மறைக்‌ 
குறியீடுகள்‌ என்ன குறிப்பிடு 
கின்றன என்பதை அமெரிக்க 
அரசு அறிய முடியும்‌. அந்த மின்‌ 
சுற்றைத்‌ தன்‌ நாட்டில்‌ கட்டாய 


மாக்க முயன்ற அமெரிக்க 
அரசின்‌ எண்ணம்‌ நிறை 
வேறவில்லை. 


பெர : நறுக்குதல்‌; செதுக்கு 
தல்‌ ; சீரமைத்தல்‌ : காட்சித்‌ 
திரை எல்லைகளின்‌ வெளிப்‌ 
பகுதியில்‌ உள்ள படத்தின்‌ 
பகுதிகளை நீக்குதல்‌. 5வ550ring 
என்றும்‌ அழைச்கப்படும்‌. 

clipping level : சீரமை அளவு : 
தன்னுடைய காந்தத்‌ தன்மை 
களைக்‌ காத்து உள்ளடக்கங்‌ 
களை வைத்துக்‌ கொள்ளும்‌ 
வட்டின்‌ திறன்‌. அதிக தரமுள்ள 
அளவு என்பது 65-70%; குறைந்த 
அளவு என்பது 55%-க்குக்‌ கழே. 
பொட path : கிளிப்பிங்‌ வழி : 
அவணமொன்றின்‌ ஒரு 
பகுதியை மூடிமறைக்கப்‌ பயன்‌ 
படுத்தும்‌ பல்‌ கோண வடிவம்‌ 
அல்லது வளைவு. ஆவணத்தை 


அச்சிடும்போது கிளிப்‌ வழியில்‌ 


உள்ளது மட்டுமே தோன்றும்‌. 

clobber : மெழுகுதல்‌ : ஒரு 
கோப்பில்‌ உள்ள நல்ல 
தரவுவின்‌ மேற்பகுதியில்‌ புதிய 
தரவுவை எழுதியோ அல்லது 


clock 


clock input 


cc 


ஒரு கோப்பில்‌ உள்ளவற்றை 
எப்படியாவது சேதப்படுத்‌ 
தியோ அதைப்‌ பயனற்றதாக்கு 
தல்‌. ஒரு கோப்பை ஒழித்து விடல்‌. 
௦1௦௦: கடிகாரம்‌ : மின்‌ துடிப்பு : 
1. ஒரே நேரக்‌ கட்டுப்பாட்டில்‌ 


இயங்கும்‌ கணினியின்‌ 
அனைத்துச்‌ செயல்பாடுகளின்‌ 
நேரத்தைக்‌ கட்டுப்படுத்த 


உதவும்‌ தொடர்ச்சியான அடிப்‌ 
படை சமிக்கையை உருவாக்கும்‌ 
சாதனம்‌. 2. உண்மையான 
நேரம்‌ அல்லது அதன்‌ மதிப்பீட்‌ 
டில்‌ சிலவற்றின்‌ மாற்றத்தைப்‌ 
பதிவு செய்யும்‌ சாதனம்‌. இதன்‌ 
செயல்பாடு கணினி நிரலுடன்‌ 
இணைக்கப்பட்டிருக்கும்‌. 

clock/calendar கடிகாரம்‌/ 
நாட்காட்டி : சரியான நேரம்‌ 
மற்றும்‌ தேதி காட்டுவதற்கு 
நுண்கணினியினுள்‌ நேரக்‌ 
கணக்கு கொண்ட தனியான 
சுற்று பயன்படுத்தப்படுகிறது. 
மின்‌ கலம்‌ அளிக்கும்‌ மின்சாரத்‌ 
தின்‌ மூலம்‌ அது இயங்குகிறது. 
கணினியை நிறுத்திவிட்டாலும்‌ 
அது தொடர்ந்து இயங்கிக்‌ 
கொண்டிருக்கும்‌. இயக்க முறை 
மை நேரம்‌/தேதியைப்‌ பயன்‌ 
படுத்த இயலும்‌: சான்றாக, 
கோப்புகளை உருவாக்கிய 
தேதியைப்‌ பதிக்கலாம்‌. கோப்பி 
னைப்‌ படித்த நேரம்‌, திருத்தம்‌ 
செய்த நேரம்‌ எல்லாம்‌ குறிக்க 


லாம்‌. எந்தவொரு பயன்‌ 
பாட்டுத்‌ தொகுப்பும்‌ அதைப்‌ 
பயன்படுத்த இயலும்‌. 
சான்றாக, ஓர்‌ ஆவணத்தில்‌ 
அன்றைய தேதி மற்றும்‌ 
நேரத்தைக்‌ குறிக்க உதவும்‌. 
clock, digital : இலக்கமுறை 
கடிகாரம்‌. 

clock doubling : இரட்டிக்கும்‌ கடி 
காரம்‌; இரட்டிக்கும்‌ மின்துடிப்பு : 
சில இன்டெல்‌ நுண்செயலிகள்‌ 
பயன்படுத்தும்‌. தொழில்நுட்ப 
முறை. அதன்மூலம்‌ தரவு 
களையும்‌, ஆணைகளையும்‌ 
அமைப்பு முறையின்‌ மீதப்‌ 
பகுதியைவிட இரட்டை அளவு 
வேகத்தில்‌ சிப்பு செயல்‌ 
முறைப்படுத்த இயலும்‌. 

clock frequency : கடிகார அலை 
வரிசை. 

locking : நேரம்‌ அளவிடல்‌; 
நேரப்படுத்துதல்‌; நேர இசை 
வாக்கம்‌ : தரவு தொடர்புச்‌ 
சாதனம்‌ அனுப்புகின்ற, பெறு 
கின்ற வேலையை ஒரே கால 
முறைப்படி ஒழுங்குபடுத்தப்‌ 
பயன்‌ படும்‌ தொழில்‌ நுட்பம்‌. 
அதிக வேகத்தில்‌ குறிப்பிட்ட 
நேரப்படி அனுப்புவதற்கு 
உதவுகிறது. 

clock input : கடிகார உள்ளீடு : 
மேலுள்ள உள்ளீட்டு முனை 
யம்‌. நேரக்கட்டுப்பாடு கடிகார 


அ அ அ அ வ பபப ப ப ப ப ப பபப பபடட்ப்பயயயயப்யய்யமயவையவையமம்‌ 


clock pulse 


சமிக்கையைப்‌ பெறுவதற்காகப்‌ 
பயன்படுத்தப் படுவது. 


clock pulse : கடிகாரத்‌ துடிப்பு; 
மின்துடிப்பு அதிர்வு : இலக்க 
முறை சாதனத்தின்‌ செயல்பாடு 
களோடு ஒத்தியங்கச்‌ செய்வதற்‌ 
காக படிக ஊசலினால்‌ ஒரு கால 
ஒழுங்கில்‌ உற்பத்தி செய்யப்‌ 
படும்‌ மின்னணுத்‌ துடிப்பு. 
clock pulse circuit : கடிகாரத்‌ 
துடிப்பு மின்சுற்று : ஒரே நேரத்‌ 
தில்‌ செயல்களை ஆற்றும்‌ 
இலக்கமுறை கணினியில்‌ இயக்‌ 
கங்களுக்கு உதவுவதற்காக சரி 
யான இடைவெளியில்‌ நேரத்‌ 
துடிப்புகளை உருவாக்கும்‌ 
மின்சுற்று. 

clock rate : துடிப்பு வீதம்‌ : ஒரு 
கடிகாரத்திலிருந்து துடிப்புகள்‌ 
வெளியிடப்படும்‌ நேர வீதம்‌. 


clock signal generator : கடிகாரச்‌ 


சமிக்கை இயற்றி. 


clock speed : கடிகார வேகம்‌ : 
கணினியின்‌ உட்பருதி இதயத்‌ 
துடிப்பு வேகம்‌. ஒரு குவார்ட்ஸ்‌ 
படிகத்தில்‌ 
நிலையான அசைவுகளை கடி 
கார மின்சுற்று பயன்படுத்திக்‌ 
கொண்டு மையச்‌ செயலகத்‌ 


உருவாக்கப்படும்‌ 


நிற்கு தொடர்‌ துடிப்புகளை 
அனுப்புகிறது. வேகமான கடி 
காரத்‌ துடிப்பு உள்‌ செயலாக 


close 


கத்தை வேகப்படுத்தும்‌. சான்‌ 
றாக, ஒரே செயலகம்‌ 20 மெகா 
ஹெர்ட்சில்‌ ஓடும்போது 10 
மெகா ஹெர்ட்சில்‌ ஓடுவதை 
விட இரண்டு பங்கு வேகமாகச்‌ 
செயல்படும்‌. 


clock timer நேரங்காட்டி; 
காலங்காட்டி கடிகாரம்‌. 


clock track : கடிகாரத்‌ தடம்‌: 
காலத்தைக்‌ குறிப்பதற்கான 
சமிக்கைகளைப்‌ பதிவு செய்து 
வைத்திருக்கிற பாதை. 
0௦1௦01015௨ : வலச்சுற்று : இடது 
புறத்திலிருந்து வலது புறத்திற்கு 
நகர்தல்‌. 

lone : வார்ப்பு; நகலி : ஒன்றின்‌ 
நகல்‌ அல்லது சரியான பிரதி 
யாக இருக்கும்‌ ஒரு பொருள்‌ 
அல்லது கருத்து. உயிரியலுக்கு 
அப்பாற்பட்டு இவ்வாறு பொது 
வாகக்‌ கூறலாம்‌. 

௦1056 : மூடு : பெரும்பாலான 
கணினி மொழிகளில்‌ முன்பே 
திறந்த கோப்பை மூடுவதற்கான 
கட்டளை. செயல்பட்டுக்‌ 
சொண்டிருக்கும்போது வெளி 
யேறி எல்லா திறந்த கோப்பு 
களையும்‌ மூடுவதற்குப்‌ பல 
மென்பொருள்‌ பயன்பாடுகளில்‌ 
ஒரு கட்டளை. ஒரு 
கோப்பை சரிவர மூடத்‌ தவறி 
னால்‌ தரவு சிதைந்தோ அல்லது 
தொலைந்தோ போகலாம்‌. 


உள்ள 


close box 


263 


cloth ribbon 


close box : மூடு பெட்டி : 
மெக்கின்டோஷ்‌ வரைகலை 
முறை பயன்படு இடைமுகப்‌ 
பில்‌ சாளரத்‌ தலைப்புப்‌ 
பட்டையின்‌ இடது மூலையில்‌ 
உள்ள சிறுபெட்டி. பெட்டியின்‌ 
மீது சொடுக்கினால்‌ சாளரம்‌ 
மூடப்பட்டுவிடும்‌. 

close button : மூடு பொத்தான்‌ : 
விண்டோஸ்‌ 95/98/ என்டி 
யெக்க முறைமைகளில்‌ தோன்‌ 
றும்‌ சாளரங்களில்‌ தலைப்புப்‌ 
பட்டையில்‌ வலது மூலையில்‌ 
உள்ள % குறியிட்ட ஒரு சதுரப்‌ 
பொத்தான்‌. விண்டோஸ்‌ 3.% 
பணித்தளத்தில்‌ இப்பொத்தான்‌ 
தலைப்புப்‌ பட்டையின்‌ இடது 
மூலையில்‌ இருக்கும்‌. 
பொத்தானில்‌ சொடுக்கினால்‌ 
பலகணி மூடப்படும்‌. 


closed architecture : மூடிய 
கட்டுமானம்‌ : கணினியில்‌ கட்டு 
மான அமைப்பு அதன்‌ தொழில்‌ 
நுட்ப புள்ளி விவரங்களை 
பொதுமக்களுக்குத்‌ தெரிவிக்கா 
மல்‌ இருப்பது. 

closed file : மூடப்பட்ட கோப்பு : 
படிக்கவோ, எழுதவோ அணுக 
முடியாத கோப்பு. 


closed frame : மூடிய சட்டம்‌ 


closed loop : மூடிய மடக்கி 
பாதை : முழுமையான வட்ட 
மைப்பிலுள்ள மாற்றுப்‌ பாதை. 


closed routine : மூடிய நிரல்‌ 
கூறு; மூடிய துணை நிரல்‌. 
closed shop : மூடிய அங்காடி : 
தரவு செயலாக்க மையத்தை 
தொழில்‌ முறையில்‌ இயக்கு 
பவர்களை மட்டும்‌ கொண்டு 
இயக்குவது. நிரல்களையும்‌ 
தரவுகளையும்‌ ஏவலாளர்கள்‌ 
கொண்டு வருவார்கள்‌ அல்லது 
தொலைபேசிக்‌ கம்பிகளின்‌ வழி 
யாக அனுப்புவார்கள்‌. இதன்‌ 
மூலம்‌ கணினி அறைக்குள்‌ 
பயனாளர்கள்‌ மிகவும்‌ திறமை 
யாக செயல்பட முடிகிறது. 
closed subroutine மூடிய 
துணை நிரல்கூறு : அழைக்கும்‌ 
செயல்முறைகள்‌ ஒன்று அல்லது 
பலவற்றுடன்‌ இணைக்கப்பட்டு 
ஓரிடத்தில்‌ வைக்கப்பட்டுள்ள 
துணைச்‌ செயல்முறை. 

closed system : மூடிய அமைப்பு : 
அந்நிய முனையங்கள்‌ அல்லது 
சாதனங்களுடன்‌ இணைவதை 
ஏற்றுக்கொள்ளாத கணினி 
அமைப்பு. 

close statement : மூடு ஆணை; 
மூடு கூற்று. 

closeup : அணுக்கக்‌ காட்சி : 
நெருக்கக்‌ காட்சி. 

closing files : மூடிய கோப்புகள்‌. 
cloth ribbon : 
தொடுநிலை 
தட்டச்சுப்‌ பொறி ஆகியவற்றில்‌ 


துணி நாடா : 
அச்சுப்பொறி 


cluster 264 


பொதுவாக மையிடப்பட்ட 
நாடா  பயன்படுத்தப்படும்‌. 
௮ச்சுப்பதிப்புமுனை நாடா 
வைத்‌ தாக்கி மையைத்‌ தாளுக்கு 
கொண்டு சென்று பதிய வைக்‌ 
கிறது. பின்‌ புதுமை பெறுவதற்‌ 
காக நாடா சிறிது நகரும்‌. 
அச்சுப்பொறியில்‌ பொருந்து 
வதாக துணி நாடா சுருணையில்‌ 
பொதிய வைக்கப்பட்டிருக்கும்‌ 
அல்லது நாடாப்‌ பேழையில்‌ 
ஏற்றி வைக்கப்பட்டிருக்கும்‌. 
பல காரியங்களுக்கும்‌ துணி 
நாடா போதுமானது என்றாலும்‌, 
துல்லியம்‌ வேண்டும்‌ என்னும்‌ 
போது அதற்குப்‌ பதிலாக 
பிலிம்‌ நாடா பயன்படுத்தப்‌ 
படும்‌. ஆனால்‌ ஃபிலிம்‌ நாடா 
பன்முறைப்‌ பயனுக்கு உதவாது. 
துணிநாடாவில்‌ மீண்டும்‌ 
மீண்டும்‌ மை தடவிக்‌ கொள்ள 
அதனால்‌ அது பன்‌ 
முறைப்‌ பயனுக்கு உகந்தது. 

luster : கொத்து; தொகுதி : ஒரு 


கன்ட்ரோலர்‌ மூலமாக பெரிய 


லாம்‌. 


கணினி ஒன்றுடன்‌ இணைக்கப்‌ 
பட்டுள்ள கணினி முனையங்‌ 
களின்‌ ஒரு குழு. வட்டு பிரிவு 
களில்‌ (2 முதல்‌ 10 வரை) ஒரே 
அலகாகக்‌ கருதப்படுபவை. 30 
கோப்பானது 2,048 
பைட்‌ உள்ளதாக இருக்கலாம்‌. 
ஆனால்‌, வட்டு.தொகுதியில்‌ 512 
பைட்‌ பிரிவுகள்‌ இருக்கும்‌. 


வட்டில்‌ 


CMOS 


cluster controller : கொத்து 
கட்டுப்படுததி : குறைந்த வேக 
சாதனங்கள்‌ பலவற்றிலிருந்து 
தரவுகளைத்‌ திரட்டும்‌ அடிப்‌ 
படைச்‌ செயலகம்‌. பின்னர்‌ 
தொகுக்கப்பட்ட தரவுகளை ஒரு 
தனித்‌ தரவு தொடர்புச்‌ சாதனம்‌ 
மூலம்‌ அனுப்புகிறது. 

clustered devices : கொத்தாக்கிய 
சாதனம்‌ : ஒரு பொதுக்‌ கட்டுப்‌ 
பாட்டுக்‌ கருவியுடன்‌ இணைக்‌ 
கப்பட்ட முனையங்களின்குழு. 
cluster : கொத்தாக்கம்‌ : ஒத்த 
தன்மைகள்‌ உள்ளவற்றை 
குழுவாக்குதல்‌. 

றோ: சிஎம்‌ : இணைய தள முக 
வரி, கேமரூன்‌ நாட்டைச்‌ சேர்ந்‌ 
தது என்பதைக்‌ குறிக்கும்‌ பெரும்‌ 
புவிப்‌ பிரிவுக்‌ களப்‌ பெயர்‌. 
CMA : Computer Aided Manufacturing 
என்பதன்‌ முதலெழுத்துக்‌ குறும்‌ 
பெயர்‌. கணினி உதவியுடன்‌ உற்‌ 
பத்தி என்பது இதன்‌ பொருள்‌. 
CM! : சிஎம்ஐ : கணினி வழிபடு 
ஆணை எனப்‌ பொருள்படும்‌ 
Computer Managed Instruction 
என்பதன்‌ குறும்பெயர்‌. 

CM! : சிஎம்‌எல்‌ : மின்சாரப்‌ 
பாங்குத்‌ தருக்கம்‌ எனப்‌ 
பொருள்படும்‌ Cபோரent Mode 
(௦9 என்பதன்‌ குறும்பெயர்‌. 
01105 : சிமாஸ்‌ : நிரப்புக்கூறு 
ஆக்ஸைடு குறை கடத்தி எனப்‌ 


CMOS RAM 


பொருள்படும்‌ Complementary 


Meta! Oxide Semiconductor 
என்பதன்‌ குறும்பெயர்‌. 
CMOS RAM : சீமாஸ்‌ ரேம்‌ : 


நிரப்பு உலோக ஆக்சைடு குறை 
கடத்தி தொழில்‌ நுட்பத்தைப்‌ 
பயன்படுத்தி நினைவகம்‌ 
அமைத்தல்‌. சீமாஸ்‌ சிப்புகள்‌ 
மிகமிகக்‌ குறைந்த அளவு மின்‌ 
சாரத்தைப்‌ பயன்படுத்துகின்‌ 
றன. மின்சாரம்‌ வழங்கும்‌ 
சாதனத்தின்‌ இரைச்சலைத்‌ 
தாங்க வல்லவை. இம்மாதிரி 
யான சிப்புகள்‌ மின்‌ கலங்கள்‌ 
அளிக்கும்‌ மின்சாரத்தில்‌ செயல்‌ 
படும்‌ வன்பொருள்‌ பாகங்களில்‌ 
மிகுந்த பயனுள்ளவையாய்‌ 
இருக்கின்றன. நுண்கணினிக்‌ 
சுடிகாரங்கள்‌, செயல்முறையில்‌ 
அமைப்பில்‌ இருந்துவரும்‌ சில 
வகை அழித்தெழுது அட்டை 
கள்‌ போன்ற வன்பொருள்களில்‌ 
பயனுள்ளவையாய்‌ உள்ளன. 

CMOS setup : சீமாஸ்‌ அமைவு : 
தேதி, நேரம்‌ போன்று சில 
குறிப்பிட்ட விருப்பத்‌ தேர்வு 
களை அமைத்துக்‌ கொள்ள, 
இயக்க நேரத்தில்‌ அணுகக்‌ 
கூடிய பயன்பாடுமிக்க அமைப்பு. 
CMU சிஎம்யு கார்னஜி 
மெலான்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 
எனப்‌ பொருள்படும்‌ கோர£0(8 
Mellon Unversity என்பதன்‌ குறும்‌ 
பெயர்‌. இந்நிறுவனம்‌ ஒரு 


265 


CMY 


எந்திரன்‌ (எந்திர மனிதன்‌) 
ஆராய்ச்சி மையமாகவும்‌, ஒரு 
முக்கிய கணினி மையமாகவும்‌ 


செயல்படுகிறது. 


CMY : சிஎம்‌ஒய்‌ : CYAN (மயில்‌ 
நீலம்‌), MAGENTA (செந்நீலம்‌) 
YELLOW (மஞ்சள்‌) என்ற சொற்‌ 
களின்‌ முதல்‌ எழுத்துக்களான 
சொல்‌. ஒளியை உட்கிரகித்து 
உருவாக்கப்படும்‌ வண்ணங்‌ 
களை வருணிப்பதற்கான ஒரு 
மாதிரி. தாளின்மீதுபடும்‌ மை 
போன்றது. ஒளியை நீக்கும்‌ 
வகையிலான கணித்திரை ஒளிக்‌ 
காட்சி போன்றது அன்று. கண்‌ 
ணிலுள்ள மூவகை கூம்புவடிவ 
செல்கள்‌ மயில்நீலம்‌, செந்நீலம்‌, 
மஞ்சள்‌ நிறங்களால்‌ முறையே 
உட்ரெகிக்கப்படும்‌ அதாவது 
(வெண்மை நிறத்திலிருந்து 
பிரிந்து வரும்‌) சிவப்பு, பச்சை, 
நீல நிறங்களை உணர்கின்றன. 
ஒளியை வடிகட்டும்‌ இந்த 
அடிப்படை நிறங்களிலுள்ள 
வண்ணப்‌ பொருளின்‌ விழுக்‌ 
காடு கலந்து விரும்பிய நிறத்‌ 
தைக்‌ கொண்டு வரலாம்‌. எந்த 
வண்ணப்‌ பொருளும்‌ இல்லா 
இருந்தாலும்‌ வெண்மையில்‌. 
எந்த மாற்றமும்‌ இராது. இந்த 
வண்ணப்பொருள்கள்‌ எல்லா 
வற்றையும்‌ நூறு விழுக்காடு 
சேர்த்தால்‌ வெண்மை கருமை 


ஆகிவிடும்‌. 


கசப்பு 


CMYK 


CMYK : சிஎம்‌ஒய்கே : CYAN 
(மயில்‌ நீலம்‌), MAGENTA (செந்‌ 
நீலம்‌) YELLOW (மஞ்சள்‌), 
BLOCK (கருப்பு) ஆகிய சொற்‌ 
களின்‌ முதல்‌ எழுத்துகளால்‌ உரு 
வான குறும்பெயர்‌ CYMK. CMY 
நிறமாதிரி போன்ற ஒரு நிற 
மாதிரி, நூறு விழுக்காடு மயில்‌ 
நீலம்‌, செந்நீலம்‌, மஞ்சள்‌ சேர்ப்‌ 
பதைப்‌ போலன்றி தனிக்‌ கருப்பு 
நிறக்‌ கூறுடன்‌ சேர்ந்தால்‌ கருப்பு 
நிறம்‌ காட்டும்‌ தன்மையது. 

ரோ: .சின்‌ : ஒர்‌ இணைய தள முக 
வரி, ன நாட்டைச்‌ சேர்ந்தது 
என்பதைக்‌ குறிக்கும்‌ பெரும்‌ 
புவிப்‌ பிரிவுக்‌ களப்‌ பெயர்‌. 

.௦ : .சிஓ : ஓர்‌ இணைய தள முக 
வரி. கொலம்பிய நாட்டைச்‌ சேர்ந்‌ 
தது என்பதைக்‌ குறிக்கும்‌ பெரும்‌ 
புவிப்பிரிவுக்‌ களப்‌ பெயர்‌. 

coaxial cable : இணைஅச்சுக்‌ 
கம்பி வடம்‌ : அதிகவேகத்தில்‌ 
தரவுகளை அனுப்ப உதவும்‌ 


பின்னல்‌, காவ்பிடப்பட்ட 
பொருள்‌ 


அமஙல்‌ "வெளிக்காப்பிட்ட i 
கம்பி காப்பு 


இணையச்சு கம்பி வடம்‌ 


266 


CODASYL 


சிறப்பு வகை கரவு தொடர்புக்‌ 
கம்பி. பொதுவாக, தொலைதூர 


கட்டமைப்புகளில்‌ பயன்‌ 
படுத்தப்படுவது. 

COBOL : கோபால்‌ : சோ௱பா 
Business Oriented Language என்‌ 
பதன்‌ குறும்பெயர்‌. பொது 
வணிகச்‌ சார்பு மொழி என்பதன்‌ 
சுருக்கப்பெயர்‌. ஒரு உயர்‌ 
நிலைக்கணினி மொழி. வணிகத்‌ 
துறை பயன்பாடுகளுக்காக 


என்றே உருவாக்கப்பட்டது. ஒவ்‌ 
வொரு கோபால்‌ நிரல்களும்‌ 
நான்கு பிரிவுகளைக்‌ கொண்டது. 


(1) Identification Division. 

(2) Environment Division. 

(3) Data Division. 

(4) Procedure Division. 
அமெரிக்க இராணுவத்துறைக்‌ 
காக 1959ஆம்‌ ஆண்டு கோபால்‌ 
மொழி உருவாக்கப்பட்டது. 
cobweb site. : ஒற்றடைத்‌ தளம்‌ : 
அநேக நாட்களாகப்‌ பழக்கத்தில்‌ 
இல்லாதுபோன ஒரு வலைத்‌ 
தளம்‌. 


cocktail party கலக்கல்‌ 
விருந்து. 

CODASYL : கோடாசில்‌ : தரவு 
முறைமை மற்றும்‌ மொழி 


களுக்கான கருத்தரங்கு எனப்‌ 
பொருள்படும்‌ Conference On 
DAta SYstem and Languages 


என்பதன்‌ குறும்பெயர்‌. 


006 


அமெரிக்க மைய அரசு ஏற்படுத்‌ 
திய தொழில்‌ துறை கமிட்டி. 
கணினித்‌ துறையில்‌ தர 
நிர்ணயங்களை உருவாக்கிட 
அமைக்கப்பட்ட இக்குழுவின்‌ 
மூலம்தான்‌ கோபால்‌ மொழியும்‌ 
சிக்கலான தரவு தளங்கள்‌ 
பலவும்‌ உருவாயின. 


0௦08 : குறிமுறை : 1. தரவு 
களை எவ்வாறு குறிப்பிட 
வேண்டும்‌ என்பதை விளக்கும்‌ 
விதிகளின்‌ தொகுதி. 2. தரவு 
களை ஒரு குறியீட்டிலிருந்து 
வேறொன்றுக்கு மாற்றுவதற்‌ 
கான விதிகள்‌. 3. ஒரு நிரல்‌ 
அல்லது செயல்‌ முறையை 
எழுதுவது, குறியீடு அமைத்தல்‌ 
போன்றது. 


code, absolute : முற்றுக்‌ குறி 
முறை; நேரடிக்‌ குறிமுறை. 
code, alphabetic : அகரவரிசைக்‌ 
குறி முறை; எழுத்துக்‌ கோவை 
குறி முறை. 

code, alphanumeric : 
தெண்‌ குறிமுறை. 
code, binary : இருமக்‌ குறி 
முறை. 

0௦06௦ : கோடெக்‌ : coder, decoder 
என்ற இருசொற்களின்‌ கூட்டுச்‌ 
சொல்‌. 


எழுத்‌ 


code conversion : சுறிமுறை 
மாற்றல்‌ : ஒரு குறியீட்டிலிருந்து 


coded number 


எழுத்துகள்‌, துண்மி தொகுதி 
களை அதே பொருளுள்ள 
எழுத்துகளைக்‌ கொண்ட வேறு 
ஒரு குறியீட்டுக்கு மாற்றுதல்‌. 
coded decimal number : குறி 
முறைப்‌ பதின்ம எண்‌. 

coded decimal representation, 
ஸரரஅary : இருமக்‌ குறிமுறைப்‌ 
பதின்ம உருவகிப்பு. 

coded digit, binary : இருமக்‌ குறி 
முறை இலக்கம்‌. 

Code, Division Multiple Access : 
பகுதி பன்முக அணுகல்குறி 
முறை : பல தடங்களை ஒன்று 
சேர்ப்பதில்‌ ஒருவகை. இதில்‌ 
செய்தி பரப்பும்‌ சாதனம்‌ சமிக்‌ 
கையைக்‌ குறியீடு ஆக்குகிறது. 
அதற்குப்‌ போலி தொடர்பிலா 
வரிசைமுறையைப்‌ பயன்‌ 
படுத்துகிறது. அந்த வரிசை 
முறையை வாங்கியும்‌ அறியும்‌. 
அதனால்‌ பெற்ற சமிக்கையை 
குறியீடு ஆக்க முடியும்‌. ஒவ்வொரு 
தொடர்பிலா வரிசை முறையும்‌ 
வெவ்வேறு தரவு தொடர்பு 
தடத்தை ஒத்தது. இலக்கமுறை 
செல்பேசிக்காக மோட்டா 
ரோலா இந்த ஒன்று சேர்ப்பு 
வகையைப்‌ பயன்படுத்துகிறது. 
௦௦0௨0 Number : குறியிடப்பட்ட 
எண்‌ : ஒரு பொருளின்‌ பதி 
வேட்டு எண்‌. ஒரு நிறுவனத்‌ 
தின்‌ குறிப்பிட்ட கணினி 


coded octal binary 


அமைப்பிற்கு ஏற்றாற்‌ போல்‌ 
இதனை அமைக்கலாம்‌ அல்லது 
குறியிடலாம்‌. எடையிட்ட 
சோதனை இலக்க முறைகள்‌ 
அல்லது சோதனை இலக்கங்‌ 
களின்‌ மூலம்‌ குறியிடப்பட்ட 
எண்கள்‌ செல்லத்தக்கவையா 
என்று சோதிக்கலாம்‌. 

coded octal binary : இரும குறி 
முறை எண்மம்‌. 


code editor குறிமுறை 
தொகுப்பி. 
௦௦06 error : பிழைக்‌ குறிமுறை. 
code generator குறியீடு 
உருவாக்கி. 


code in binary : இருமக்‌ குறிமுறை. 
code level : குறிமுறை நிலை : 
ஒரு குறிப்பிட்ட எழுத்தைக்‌ 
குறிப்பிடப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
துண்மிகள்‌. 

code, machine : எந்திரக்‌ குறிமுறை. 


௦௦02 Number : குறியீட்டெண்‌. 
குறிமுறைச்‌ 


code, optimization : 
சரித்திறனாக்கம்‌. 

ode page : குறிமுறைப்‌ பக்கம்‌ : 
டாஸ்‌ (D05)3.3 மற்றும்‌ அதன்‌ 
பின்‌ வந்த பதிப்புகளில்‌ வருவது. 
பல்வேறு அந்நிய மொழி எழுத்து 
களுக்கான விசைப்‌ பலகைகளை 
அமைக்க உதவும்‌ பட்டியல்‌. 


குறிமுறையாளர்‌ 
மொழியில்‌ ஒரு 


coder 
கணினி 


code set 


சிக்கலையோ அல்லது சிக்கலின்‌ 
ஒரு பகுதியையோ எடுத்துரைப்‌ 
பவர்‌. பிறரது வடிவமைப்‌ 
பையே எடுத்துப்‌ பயன்படுத்திக்‌ 
கொண்டு தானாக எந்த உழைப்‌ 
பையும்‌ செய்யாத ஒரு கணினி 
நிரலரை ஏளனமாகக்‌ குறிப்பிட 
வும்‌ இச்சொல்‌ பயன்படுத்தப்‌ 
படுவதுண்டு. 

coder-decoder (codec) : குறி 
யாக்கி-குறிவிலக்கி (கோடெக்‌) : 
தரவு தொடர்புகளில்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ ஒரு தனிச்‌ சிப்பு. 
தொடர்முறைத்‌ தரவுவை 
இலக்க முறையாகவும்‌ இலக்க 
முறையை தொடர்‌ முறையாக 
வும்‌ மாற்ற இவை பயன்‌ 
படுகின்றன. 


மறுஇட 


code, relocatable : 
அமைவுக்‌ குறிமுறை. 
code segment : குறிமுறைப்‌ 
பகுதி அடையாள மதிப்‌ 
புடைய நினைவகத்தின்‌ பகுதி 
மைக்‌ குறிப்பிடுகிறது. ஒரு 
நிரலின்‌ கட்டளைக்கு ஏற்‌ 
பட்டுள்ள பயன்படுத்தும்‌ நினை 
வசத்தின்‌ பகுதி. 


0006 $e : குறிமுறைத்‌ தொகுதி : 
ஒரு குறிமுறை வரையறுத்துக்‌ 
கொடுக்கும்‌ பதிலிகளின்‌ முழுத்‌ 
தொகுதி. ஒரு தொலைபேசி 
எண்ணில்‌ (625 8485) முதல்‌ 
மூன்று எண்கள்‌ (ஆறு இலக்க 


code snippet 


எண்ணாயின்‌ முதல்‌ இரண்டு 
எண்கள்‌), குறிப்பிட்ட தொலை 
பேசி நிலையத்தைக்‌ குறிக்கும்‌ 
குறிமுறைத்‌ தொகுதி ஆகும்‌. 
code snippet : குறியீட்டுச சிறு 
பகுதி: 1. வரைகலைப்‌ பயன்‌ 
பாட்டில்‌ இடைமுகம்‌ ஒன்றில்‌ 
பயனாளர்‌, பட்டியில்‌ விருப்பத்‌ 
தேர்வு செய்யும்போது அல்லது 
பொத்தானை அழுத்தும்போது 
என்ன நிகழ வேண்டும்‌ 
என்பதைத்‌ தீர்மானிக்கும்‌ சிறிய 
நிரல்‌ பகுதி. 2. பெரிய செயல்‌ 
முறைத்‌ திட்டத்தின்‌ பகுதியாக 
உள்ள செயல்முறை நிரலில்‌ 
சிறுதுண்டு. அச்சிறுபகுதி குறிப்‌ 
பிட்ட வேலை அல்லது 
பணியை நிறைவேற்றும்‌. 


௦௦06, source : ஆதாரக்‌ குறி 
முறை; மூலக்‌ குறிமுறை; மூல 
வரைவு. 


குறியீட்டு 


code system 
முறைமை. 

௦௦0௨ vie : கோட்வியூ: (குறி 
முறைப்‌ பாவை) : மைக்ரோ 
சாஃப்ட்‌ (M050) மற்றும்‌ ஏற்‌ 
புடைய மொழி மாற்றிகளுக்கு 
எழுதப்பட்ட நிரல்களுக்கான 
பிழை நீக்கி. பிற நவீன பிழை 
நீக்ககளைப்போல, மூல 
மற்றும்‌ இலக்கு நிரல்களை இது 
இணைக்கிறது. நிரல்‌ இயக்கப்‌ 
படும்போது மூலக்குறி முறை 


269 


coercion 


யின்‌ வழியாக நிரலர்‌ செல்ல 
இது வழி வகுக்றெது. 

௦௦010 : குறிமுறையாக்கம்‌ : 1. 
குறிப்பிட்ட செயல்பாட்டுக்கான 
ஆணைகளின்‌ பட்டியலை 
எழுதுவது. 
coding, absolute : 
முறையாக்கம்‌. 


முற்றுக்‌ குறி 


coding, automatic : தானியங்கு 
குறிமுறையாக்கம்‌. 


coding basics : குறிமுறை அடிப்‌ 
படைகள்‌. 


coding, direct நேரடிக்‌ 


குறிமுறையாக்கம்‌. 

coding fom : குறிமுறை வடிவம்‌ : 
ஒரு கணினிக்கு நிரல்‌ அமைப்‌ 
பதற்கான ஆணைகள்‌ எழுதும்‌ 
வடிவம்‌. ஒவ்வொரு நிரலாக்க 
மொழிக்கும்‌ ஒரு குறிப்பிட்ட 
குறிமுறை வடிவம்‌ உண்டு. குறி 


முறைத்‌ தாள்‌ என்றும்‌ 
அழைக்கப்படும்‌. 

coding sheet குறிமுறை 
யாக்கத்‌ தாள்‌. 

co-efficient : குணகம்‌ 
௦௪0 : வலிந்த மாற்றம்‌; 
கட்டாயப்படுத்தல்‌ : நிரலாக்க 
மொழி வெளிப்பாடுகளில்‌, 
ஒருவகை தகவலிலிருந்து 


வேறொன்றுக்குத்‌ தானாகவே 
மாற்றிக்‌ கொள்ளுதல்‌. 


cognitive styles 


cognitive styles : புலப்பாட்டு 
பாணிகள்‌ பிரச்சினைகளை 
எதிர்கொண்டு மக்கள்‌ தகவலை 
எவ்வாறு கையாள்கிறார்கள்‌ என்‌ 
பதன்‌ அடிப்படை அமைப்புகள்‌. 


cognitive theory : புலப்பாட்டுக 
கொள்கை பிரச்சினைகளை 
எதிர்கொண்டு 
எவ்வாறு கையாள்கிறார்கள்‌ 
என்பதற்கான கொள்கைகள்‌. 


[191219] கோகோ ஆயத்‌ 
தொலைவடிவக்‌ கணிதம்‌ 
எனப்படும்‌ Coordinate Geometry, 
என்பதன்‌ குறும்பெயர்‌. வடிவக்‌ 
கணக்கு (60௱௨(௫ு) க்கல்‌ 
களைத்‌ தீர்க்க உதவும்‌ ஒரு நிர 
லாக்க மொழி. சிவில்‌ பொறி 
அதிகம்‌ பயன்‌ 


தகவலை 


யாளர்களால்‌ 
படுத்தப்படுவது. 


coherence : தொடர்‌ இசைவு : 
ராஸ்டர்‌ வரைகலைக்‌ காட்சி 
தொழில்‌ நுட்பத்தில்‌ ஒரு குறிப்‌ 
பிட்ட படப்புள்ளியின்‌ மதிப்பே 
அதனை அடுத்து வரும்‌ படப்‌ 
புள்ளியிலும்‌ இருக்கும்‌ என்ற 
அனுமானம்‌. 

cohesion : இணைவு : ஒரு 
பொதுவான பணியை ஒரு கூறு 
(மாடல்‌) எவ்வாறு செய்கிறது 
என்பதற்கான அளவு. ஒரு 
நிரலின்‌ உள்‌ பலத்தின்‌ அளவு. 


தற்செய 


coincidence error : 


லான பிழை பல 


270 


cold start 


இிணைப்பிகளை (integrators) 
இணைக்கும்போது கால வேறு 
பாட்டில்‌ ஏற்படும்‌ பிழை. 

௦௦10 boot : தொடக்க இயக்கம்‌ : 
புதிதாகக்‌ கணினியைத்‌ இயக்கி 
அதில்‌ இயக்க முறைமையை 
ஏற்றும்‌ செயல்‌. 


௦௦10 ஈய! : உடன்‌ தெரியும்‌ 
பிழை : கணினி எந்திரத்தைத்‌ இயக்‌ 
கிய உடனே தெரிகின்ற பிழை. 


௦௦10 [ink : குளிர்‌ தொடுப்பு; புதுத்‌ 
தெடுப்பு தரவு வேண்டு 
மென்று கேட்டதன்‌ மேல்‌ 
உண்டாக்கப்படும்‌ இணைப்பு. 
அந்த வேண்டுகோள்‌ நிறை 
வேறியவுடன்‌ இணைப்பு 
துண்டிக்கப்‌ பெறும்‌. அடுத்த 
(முறை கிளையன்‌. வழங்கனிடம்‌ 
மீண்டும்‌ தரவு வேண்டு மெனக்‌ 
கேட்டால்‌ மீண்டும்‌ இணைப்பு 
நிறுவப்பட வேண்டும்‌. பரிமாற 
நிறைய தரவுகள்‌ 
கொண்டிருந்தால்‌, கிளையன்‌/ 
வழங்கள்‌ கட்டமைப்பில்‌ குளிர்‌ 
இணைப்புகள்‌ பயனுள்ளவை. 
மைக்ரோசாப்ட்‌ எக்செல்‌ 
போன்றவற்றில்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ இயங்கு நிலை தரவு 
பரிமாற்றம்‌ குளிர்‌ இணைப்பு 
களைப்‌ பயன்படுத்துகிறது. 


0016 estat : புது மறுதொடக்கம்‌. 


௦௦10 கா்‌ : புதிய தொடக்கம்‌ : 
ஒரு அமைப்பில்‌ பெரும்‌ தவறு 


collaborative filtering 


271 


collating sort 


ஏற்பட்டு, அதில்‌ ஏற்கெனவே 
சேமிக்கப்பட்டவை பயனற்றுப்‌ 
போன பின்‌ மீண்டும்‌ தொடங்கு 
தல்‌. தவறு ஏற்பட்டபின்‌ 
கணினியை மீண்டும்‌ சாதாரண 
அதில்‌ 
உள்ள தரவுகளும்‌, நிரல்களும்‌ 
நினைவகத்திலிருந்து அழிந்து 
போயிருக்கும்‌. இதில்‌ மீண்டும்‌ 
நிரலையும்‌, தரவுகளையும்‌ ஏற்ற 
வேண்டும்‌. 

collaborative filtering : இணைந்து 
வடிகட்டல்‌: உடனுழை வடி 
கட்டல்‌ : பலருடைய பட்டறிவு 
களிலிருந்தும்‌, கருத்துகளிலிருந்‌ 
தும்‌ தரவு பெறும்‌ ஒருவழி. 
ஜெராக்ஸ்‌ பார்க்கில்‌ டெலிக்‌ 
டெர்ரி என்பவரால்‌ இந்தக்‌ 
கலைச்‌ சொல்‌ உண்டாக்கப்‌ 


மாகத்‌ துவங்கினால்‌ 


பட்டது. ஆவணங்களைப்‌ 
படித்துக்‌ கொண்டு 
போதே, பயன்படுத்துபவர்கள்‌ 
அவ்வப்போது விளக்க உரை 
குறித்துக்‌ கொண்டு 
நுட்பத்தை முதலில்‌ அவர்தான்‌ 
பயன்‌ படுத்தினார்‌. தவிரவும்‌, 
உள்ளடக்கம்‌ பொறுத்து மட்டு 
மின்றி மற்றவர்கள்‌ என்ன எழுதி 


வரும்‌ 


வரும்‌ 


மிருக்றொர்கள்‌ என்பதைப்‌ 
பொறுத்தும்‌ அடுத்து எந்த 
ஆவணங்களைப்‌ படிக்கலாம்‌ 


என்பதைத்‌ தெரிவு செய்ய முடி 
யும்‌. இணைந்து வடிகட்டுதலின்‌ 


சாதாரண பயன்பாடு 


என்னவென்றால்‌ குறிப்பிட்ட 
மக்களுக்கு விருப்பமான உல 
களாவிய வலைத்தளங்களின்‌ 
பட்டியலை உண்டாக்குவதா 
கும்‌. பலருடைய அனுபவங்‌ 
களை எழுத்தில்‌ கொணர்ந்து 
சுவையான வலைத்‌ தளங்களின்‌ 
பட்டியலை வடிகட்டும்‌ முறை 
யில்‌ உருவாக்க முடியும்‌. 
அங்காடி ஆராய்ச்சிக்கான 
கருவியாக இணைந்து வடிகட்டு 
தலைப்‌ பயன்படுத்துகிறார்கள்‌. 
உற்பத்திப்‌ பொருள்கள்‌ பற்றிய 
கருத்துகள்‌, மதிப்பீடுகள்‌ 
ஆயெவை கொண்ட தரவுத்‌ 
தளம்‌ ஏற்படுத்தி, தரவுத்‌ 
தளத்திலுள்ள கருத்துகளை 
வைத்து எந்தப்‌ புது உற்பத்திப்‌ 
பொருளை மக்கள்‌ விரும்பி 


வாங்குவார்கள்‌ என்பதை 
ஆராய்ச்சியாளர்கள்‌ முன்‌ 
கூட்டிக்‌ கூற இயலும்‌. 

collate அடுக்கு ; சேர்‌ 


இரண்டு அல்லது அதற்கு மேற்‌ 
பட்ட வரிசைப்படுத்தப்பட்ட 
தரவு தொகுப்புகளை ஒன்று 
சேர்த்து ஒரே வரிசையில்‌ உள்ள 
தொகுதியாக மாற்றுதல்‌. 


collating sort சோக்கும்‌ 
வரிசையாக்கம்‌ : தரவுகளைத்‌ 
தொடர்ச்சியாக ஒன்று சேர்த்து 
ஒரே வரிசையாக உருவாகும்‌ 
வரை சேர்க்கும்‌ முறை. 


coilation sequence 


collation sequence : சேர்க்கும்‌ 
வரிசை : தொடக்கம்‌ முதல்‌ 
கடைசிவரை பொருள்களை 
வரிசைப்படுத்தும்போது கணினி 
பயன்படுத்தும்‌ வரிசை முறை. 
எழுத்துகளுக்கு அகர வரிசை 
யும்‌, எண்களுக்கு எண்வரிசையு 
மாக இந்த வரிசைமுறை பொது 
வாக அமையும்‌. பெரிய 
எழுத்து, சிறிய எழுத்து, எண்‌ - 
எழுத்துக்‌ கலப்பு, நிறுத்தக்‌ குறி 
யீடுகள்‌ போன்றவை இதில்‌ 
இணையும்போது வரிசைமுறை 
சிக்கலாகிவிடுகிறது. 


௦௦112௦ : சோப்பி : அட்டைகள்‌ 
அல்லது பிற ஆவணங்களின்‌ 
தொகுதிகளை ஒரே வரிசையில்‌ 
சேர்த்துத்‌ தரும்‌ எந்திரம்‌. 
collection : திரட்டு; தொகுப்பு : 
பல்வேறு இடங்களிலிருந்து 
தரவுகளைப்‌ பெற்று அவற்றை 
ஒரே இடத்தில்‌ தொகுப்பது. 
collection, data : தரவு சேகரிப்பு; 
தரவுத்‌ திட்டம்‌ 

00118010 : சேகரிப்பி; திரட்டி. 


மோதல்‌ : இரண்டு 
இயக்கங்கள்‌ 
ஒரே நேரத்தில்‌ ஆணையிடப்‌ 
படும்போது ஒரே முகவரியில்‌ 
விசைகள்‌ மோதிக்கொள்வதன்‌ 
விளைவு. கணினியின்‌ இயக்க 
முறையில்‌ எந்த இயக்கத்தை 


collision ; 
விசைப்பலகை 


272 


colour 


செயல்படுத்துவது என்று 
நிரலில்‌ குறிப்பிடப்படும்‌. 
collision detection : மோதலைக்‌ 
கண்டுபிடித்தல்‌; மோதல்‌ உணா 
தல்‌ : 1. கணினி வரைபடமுறை 
களில்‌ குறிப்பாக, ஆர்க்கேட்‌ 
வகை விளையாட்டுகளில்‌, 
இரண்டு பொருள்கள்‌ எப்போது 
மோதிக்‌ கொள்ளும்‌ என்பதை 
முடிவு செய்ய வேண்டும்‌. 
மோதலைக்‌ கண்டுபிடிப்பதற்‌ 
குப்‌ பல்வேறு நிரல்‌ தொழில்‌, 
நுட்பங்களைப்‌ பயன்‌ 
படுத்தலாம்‌. 2. 
அணுகு கட்டமைப்பில்‌ ஒரே 
நேரத்தில்‌ இரண்டு கணினிகள்‌ 
தரவு அனுப்புவதைத்‌ தடை 
செய்யும்‌ நுட்பம்‌. 


பல்முனை 


௦/௱ar : கோல்மார்‌ : நமக்குக்‌ 
கிடைத்துள்ள முதல்‌ எந்திரக்‌ 
கணிப்பியான அரித்மோ 
மீட்டரின்‌ வேறு பெயர்‌. 

001055ப5 : கொலாசஸ்‌ : ஜெர்‌ 
மானிய குறியீடுகளைப்‌ பிரித்‌ 
தறிய 1943இல்‌ உருவாக்கப்பட்ட 
சிறப்பு நோக்கக்‌ கணினி. 

௦01 : வண்ணம்‌; நிறம்‌ : அலை 
வரிசை பொறுத்து மனிதர்கட்‌ 
புலனால்‌ காணத்தக்க ஒளியின்‌ 
ஒரு பண்பு நிறம்‌ என இயற்‌ 
பியல்‌ குறிப்பிடுகிறது. உயர்‌ 
அலைவரிசை உடைய வயலெட்‌ 
நிறத்திலிருந்து குறை அலை 


colour balancing 


வரிசை உடைய சிவப்பு நிறம்‌ 
வரை நிறங்கள்‌ உண்டு. மின்‌ 
காந்த நிறமாலை முழுமையின்‌ 
ஒரு சிறு பகுதியாகக்‌ காணக்‌ 
கூடிய ஒளிப்‌ பட்டையில்‌ அந்த 
நிறங்களைக்‌ காணலாம்‌. கணினி 
ஒளிக்காட்சியில்‌ வன்பொரு 
ளும்‌ மென்பொருளும்‌ இணைந்து 
செயல்பட்டு நிறம்‌ உண்டாக்கப்‌ 
படுகிறது. தனித்தனி நிறங்களுக்‌ 
குரிய துண்மிகளை இணைக்கும்‌ 
வேலையை மென்பொருள்‌ 
செய்கிறது. அந்தத்‌ துண்மிகளுக்‌ 
குத்‌ திரையில்‌ குறிப்பிட்ட இடங்‌ 
கள்‌ நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. 
படக்கூறுகள்‌ எனப்படும்‌ தனித்‌ 
தனிப்‌ புள்ளிகள்‌ அல்லது குறி 
யீட்டு எண்‌ குறிப்பிட்ட இடமா 
கும்‌. வன்பொருவிலுள்ள தக 
வமைப்பு ஏற்பாடு இந்தத்‌ 
துண்மிகளை மின்குறியீடுகளாக 
மாற்றுகிறது. எதிர்மின்வாய்க்‌ 
கதிர்க்‌ குழல்‌ காட்சித்திரையில்‌ 
நேரிணைவான இடங்களில்‌ 
உள்ள வெவ்வேறு நிறமுடைய 
எரியங்களின்‌ பிரகாச அளவை 
அந்தக்‌ குறியீடுகள்‌ கட்டுப்பாடு 
செய்கின்றன. பயனாளரின்‌ கண்‌ 
கள்‌ எரியங்கள்‌ (௦500௦௩) கொடுக்‌ 
கும்‌ ஒளிகளை இணைத்து ஓர்‌ 
ஒற்றை நிறமாகக்‌ காண்கின்றன. 


colour balancing : வண்ண சம 
நிலைப்படுத்துதல்‌; நிறச்‌ 


சமனாககம்‌. 


colour code 


௦010பா bits : நிறத்‌ துண்மிகள்‌ : 
நிறத்தைக்‌ குறிப்பிடும்‌ ஒவ்வொரு 
படப்புள்ளியுடனும்‌ இணைக்‌ 
கப்படும்‌ துண்மிகளின்‌ எண்‌ 
ணிக்கை. 16 நிறங்களுக்கு 4 துண்டி 
கள்‌ பயன்படுத்தப்படுகின்றன. 
256 நிறங்களுக்கு 8 துண்மிகள்‌. 


௦௦1௦ய7 bust : நிற வெடிப்பு : 
வண்ணத்தில்‌ ஒளிபரப்பாகும்‌ 
நிகழ்ச்சிகளை கருப்பு வெள்‌ 
ளைத்‌ தொலைக்‌ காட்சித்‌ திரை 
யில்‌ காண்பதற்காக ஆரம்பத்தில்‌ 
உண்டாக்கப்பட்ட தொழில்‌ நுட்‌ 
பம்‌. ஒளிக்‌ காட்சி சமிக்கையில்‌ 
நிறத்தைக்‌ குறியிட்டு வடிவில்‌ 
மாற்ற உதவும்‌ தொழில்‌ 
நுட்பமாக இப்போது உள்ளது. 
colour burst signal : நிறம்‌ 
வெடிப்புச்‌ சமிக்கை நிறம்‌ 
பற்றிய தரவுவை அளிக்கும்‌ 
ஒளிக்காட்சி வெளியீட்டில்‌ 
உள்ள சமிக்கை. நிறம்‌ 
வெடிப்புச்‌ சமிக்கையை நிறுத்து 
வதனால்‌ கறுப்பு வெள்ளை இரை 
களில்‌ படங்களின்‌ தரம்‌ கூடும்‌. 
colour camera வண்ணப்‌ 
படப்பிடிப்பு : ராஸ்டர்‌ ஸ்கேன்‌ 
காட்சி சாதனங்களில்‌ தரவு 
களைப்‌ பதிவு செய்யப்‌ பயன்‌ 
படுத்தும்‌ வெளியீட்டுச்‌ சாதனம்‌. 
colour code : நிறக்‌ குறிமுறை : 
காட்சித்திரையில்‌ தெரிகின்ற 16 
நிறங்களுள்‌ ஒன்றைக்‌ குறிப்‌ 


18 


colour coding 


பிடும்‌ 0 முதல்‌ 15 வரையுள்ள 
எண்களில்‌ ஒன்று. ஐபிஎம்‌ 
கூடுதல்‌ நிறனுடைய நிற முகப்‌ 
புடன்‌ சேர்க்கப்பட்ட இஜிஏ 
வில்‌ 64 நிறக்குறியீகெள்‌ (0-63) 
இருக்கும்‌. 

௦௦1௦07 coding : நிறம்‌ குறியிடல்‌ : 
பல்வகையான பதிவேடுகளைப்‌ 
பயன்படுத்தி நிறங்களை அடை 
யாளம்‌ காணும்‌ செயல்முறை. 
colour contrast : வண்ண மாறு 
பாடு; நிற வேறுபாடு. 

நிற சுழற்சி 


கணினி வரைகலை 


colour cycling 
யாக்கம்‌ : 
களில்‌, பொருள்களை நகர்த்து 
வதற்குப்‌ பதிலாக, தொடர்ச்சி 
யாக நிறங்களை மாற்றுவதன்‌ 
மூலம்‌ அசைவூட்டப்‌ படத்‌ 
தினைப்போல்‌ அமைக்கும்‌ 
தொழில்‌ நுட்பம்‌. 

colour enrichment : நிறச்‌ செறிவு. 


colour genie (EACA) : கலர்‌ ஜீனி : 
82- 80செயலகம்‌ சார்ந்த நுண்‌ 
கணினி 16% குறிப்பிலா அணுகு 
நினைவகம்‌ (RAM) உடையது. 
32K வரை விரிவாக்கிக்‌ 
கொள்ளலாம்‌. 


colour graphics : வண்ண வரை 
கலை நிறங்களைப்‌ பயன்‌ 
படுத்தி ஓவியங்களை வரைதல்‌, 
வரைபடங்களை உருவாக்குதல்‌ 
போன்றவற்றைச்‌ செய்யும்‌ 
கணினி அமைப்பு. 


colour look-up table 


Colour Graphics Adapter : நிற 
வரை கலைத்‌ தகவி. 
colour inkjet printer : வண்ண 
மையச்சுப்‌ பொறி. 


colour keying : வண்ண விசை 
அமைத்தல்‌ : 
(வீடியோ) தோற்றத்தை ஒன்றன்‌ 
மீது ஒன்றாக மேலே அழுத்தும்‌ 
தொழில்‌ நுட்பம்‌. சான்றாக, 
கடலில்‌ ஒரு காரை மிதக்க விட 
வேண்டுமென்றால்‌, நீல நிறப்‌ 
பின்னணியில்‌ காரின்‌ தோற்‌ 


ஒரு ஒளிக்காட்சி 


றத்தை வைப்பது. கார்‌ மற்றும்‌ 
கடலின்‌ உருவத்தை ஒன்றாக 
வருடிக்‌ 
மிதப்பதுபோல்‌ செய்தல்‌. 


காரைக்‌ கடலில்‌ 


colour laser printer : வண்ண 
லேசர்‌ அச்சுப்பொறி. 


colour look-up table : நிற 
நோக்கு அட்டவணை : கணினி 
யின்‌ ஒளிச்காட்ரி தகவியில்‌ 
சேமித்து வைக்கப்பட்டுள்ள 
அட்டவணை. கணினியின்‌ 
காட்சித்திரையில்‌ காட்டக்கூடிய 
வெவ்வேறு வண்ணங்களுக்கு 
நேரிணையான நிறக்குறியீட்டு 


கொண்டது 


நிலை எண்களைக்‌ 
அப்பட்டியல்‌. 
வண்ணம்‌ காட்டப்படும்போது, 
நிறத்‌ துண்மிகள்‌ ஒரு சிறிதளவு 
ஓவ்வொரு படக்‌ 

சேமித்து வைக்கப்பட்டு, நிறத்‌ 
திற்காகப்‌ 


மறைமுகமாக 


கூறுக்காக 


பார்க்கவேண்டிய 


colour management 


பட்டியலிலிருந்து குறியீட்டு 
நிலை எண்களின்‌ ஒரு தொகுதி 
யைத்‌ தெரிந்தெடுப்பதற்காகப்‌ 
பயன்படுத்தப்படுகின்றன. 


colour management : நிற 
மேலாண்மை : அச்சுத்துறையில்‌ 
வெளிப்பாட்டுச்‌ சாதனங்கள்‌ 
பலவற்றில்‌ எதையும்‌ பயன்‌ 
படுத்தி துல்லியமான ஒரு சீரான 
வண்ணம்‌ உண்டாக்கும்‌ முறை. 
நுண்ணாயவுக்‌ கருவி, ஒளிப்‌ 
படப்பிடிப்புக்‌ கருவி, அல்லது 
காட்சித்திரை எதிலுமிருந்து 
ஆர்ஜிபி உள்ளீட்டினைத்‌ துல்‌ 
லியமாக அச்சிடு கருவி, அச்சிடு 
கருவிக்கான அளவுக்‌ கோட்டுச்‌ 
சாதனம்‌ அல்லது உருவம்‌ 
திரும்பவும்‌ கொணருவதற்கான 
வேறு வெளிப்பாட்டு சாதனம்‌ 
ஆகியவற்றுக்காக சிஎம்‌ஓய்கே 
வெளிப்பாட்டுக்கு மாற்றுதலும்‌ 
நிற மேலாண்மை என்பதில்‌ உள்‌ 
ளடங்கும்‌. ஈரப்பதம்‌ காற்றழுத்த 
மானி காட்டும்‌ அழுத்தம்‌ 
போன்ற சூழல்‌ மாறுபாடுகளுக்‌ 
கேற்ப செயற்படுவதும்‌ 
உள்ளடங்கும்‌. 

colour management system : நிற 
மேலாண்மை முறைமை 
கோடாக்‌ நிறுவனம்‌ உருவாக்‌ 
திய தொழில்‌ நுட்பம்‌. மற்ற 
மென்பொருள்‌ விற்பனையாளர்‌ 
கள்‌ அதைப்‌ பயன்படுத்த 
உரிமங்கள்‌ வழங்கப்பட்டன. 


275 


colour mode property 


ஒளிக்காட்டுத்‌ நிரை, கணினிக்‌ 
காட்‌சித்திரை, மற்றும்‌ அச்சு 
வடிவில்‌ எதிலும்‌ தோன்றும்‌ 
வண்ணங்களுக்கு இணையான 
வற்றை உண்டாக்கவும்‌ அளவீடு 
செய்யவும்‌ பயன்படுவதற்கான 
தொழில்‌ நுட்பமாகும்‌. 

colour map : வண்ண அமை 
படம்‌ : சில குறிப்பிட்ட துண்மி 
களைக்‌ கொண்டு அதிக வேலை 
வாங்குவதற்காக, கணினி வரை 
பட (முறையிலுள்ள ஒரு திட்டம்‌. 
colour meter : வண்ண மதிப்‌ 
பீட்டுச சாதனம்‌ 
தொகுப்பு வண்ணங்களைக்‌ 
குறிப்பிடும்‌ முறையில்‌ வண்‌ 
ணங்களை மதிப்பிட்டு அடை 
யாளம்‌ காண உதவும்‌ சாதனம்‌. 


தரமான 


colour missing வண்ண 
இழப்பு; நிறம்‌ காணப்படாமை. 
Colour mode! : நிற மாதிரியம்‌ : 
வரைகலைகளிலும்‌, டி.டீ.பீ 
மிலும்‌ நிறத்தைக்‌ குறிப்பிடும்‌ 
முறை. இதில்‌ நிறங்கள்‌ 
பான்டுன்‌ (815) முறையில்‌ 
குறிப்பிடப்படுகின்றன. கணினி 
யில்‌ பலமுறைகளில்‌ நிறங்‌ 
களைக்‌ குறிப்பிடலாம்‌. RGB 
(சிகப்பு, பச்சை, நீலம்‌) CMY 
(சியான்‌, மெஜந்தா, மஞ்சள்‌) 
மற்றும்‌ HSB (Hue, Saturation, 
brightness) என்பன. 

colour mode property : நிறப்‌ 
பாங்குப்‌ பண்பு. 


colour monitor 


276 


colour scanner 


colour monitor : வண்ணத்‌ திரை 
யகம்‌ : நிறத்தில்‌ வரைகலை 
உருவங்களையோ அல்லது 
சொற்களையோ அமைக்க தகவி 
அல்லது ஒளிக்காட்சி (408௦) 
அட்டையும்‌ சேர்ந்தியங்க வடி 
வமைக்கப்பட்ட கணினி திரைக்‌ 
காட்சி. திரையில்‌ உள்‌ பக்கமாக 
மூன்று நிறக்கலவைகள்‌ 
(சிகப்பு, பச்சை, நீலம்‌) உள்‌ 
ளன. நிறக்கலவை எரியத்தை 
(பாஸ்பரை) ஒளியூட்டி நிறத்தை 
அளிப்பதற்கு மூன்று நிறங்‌ 
களைக்‌ கொண்ட மின்னணு 
பீச்சிகள்‌ உள்ளன. 


colour named literals : நிறப்‌ 
பெயர்‌ நிலையுரு; நிறப்பெயர்‌ 
மதிப்புருக்கள்‌. 

colour printer : வண்ண அசசுப்‌ 
பொறி : பல நிறங்களில்‌ செய்தி, 
வரைபடங்கள்‌, 
வரிப்‌ படங்‌ 
கள்‌, கலைப்‌ 
படைப்புகள்‌ 
ஆகியவற்றை 
உருவாக்கும்‌ 
வெளியீட்டுச்‌ 
சாதனம்‌. 
colour resolu- 
tion நிறத்‌ 
தெளிவு : ஒரு 
அமைப்பு ௨௫ 
வாக்கக்கூடிய 


பல்வகை நிறங்களின்‌ எண்‌ 
ணிக்கை. இதன்‌ மதிப்புகளை 
துண்மிகளில்‌ கொடுப்பார்கள்‌. 


colour saturation : நிற உச்சம்‌ : 
ஒரு நிறத்தில்‌ உள்ள ஒளியின்‌ 
அளவு. மேலும்‌ உச்சத்திற்குச்‌ 


சென்றால்‌, மேலும்‌ அதிக 
நிறத்தைப்‌ பெறலாம்‌. 
colour scanner : நிற வருடு 


பொறி : உருவங்களை இலக்க 
மாக்கிய உருவமைவாக மாற்று 
கிற நுண்ணாய்வுக்‌ கருவி. நிறத்‌ 
தின்‌ விளக்கமும்‌ அளிக்கக்கூடி 
யது. வருடு பொறியின்‌ துண்மி 
யின்‌ ஆழத்தைப்‌ பொறுத்து 
வண்ணத்தின்‌ செறிவும்‌ அமை 
யும்‌. துண்மியின்‌ ஆழம்‌ என்பது 
வண்ணத்தை 8, 16, 24 அல்லது 
32 நுண்மிகளாக மாற்றும்‌ அற்ற 
லாகும்‌. வெளிப்பாட்டை அச்‌ 


நிற வருடுபொறி 


colour separation 


சிட வேண்டுமானால்‌ சாதாரண 
மாக உயர்வகை வண்ண வருடு 
பொறிகள்‌ பயன்படுத்தப்படு 
னெறன. அக்கருவிகள்‌ தரவு 
களை உயர்‌ தெளிவுத்திறனுடன்‌ 
குறியீடாக்கவோ அங்குல 
வாரிப்‌ புள்ளிக்‌ குறிகளாகவோ 
ஆக்கக்‌ கூடியவை. கீழ்மட்ட 
வண்ண வருடுபொறிகள்‌ 72 
அங்குல்‌ வரிப்புள்ளிகள்‌ கொண்ட 
தெளிவுத்திறனுடன்‌ குறிகளாக்கு 
கின்றன. அச்சு செய்யக்‌ கருதப்‌ 
படாத கணினித்திரை உருவங்‌ 
களை உண்டாக்க சாதாரணமாகப்‌ 
பயன்படுத்தப்படுகின்றன. 


colour separation : நிறம்‌ பிரிப்பு : 
நிறங்களில்‌ அச்சிடுதலுக்கான 
நெகட்டிவ்‌” (Plate) மற்றும்‌ அச்‌ 
செழுத்துத்‌ தட்டுகளைச்‌ செய்ய 
நிறங்களால்‌ படங்களைப்‌ பிரித்‌ 
தல்‌. முழுநிறம்‌ வேண்டுமென்‌ 
றால்‌ நான்கு வகையாகப்‌ பிரிக்க 
வேண்டும்‌. சியான்‌, மெஜந்தா, 
மஞ்சள்‌, கறுப்பு (CMYK). 


colour television principles : 
வண்ணத்‌ தொலைக்காட்சி 
கொள்கைகள்‌ : எதிர்மின்வாய்‌ 
(Cathode) கதிர்க்‌ குழாயில்‌ நிறம்‌ 
பெறுமிடத்தில்‌ ஒவ்வொரு 
அடிப்படை நிறத்துக்கும்‌ 
ஒன்றாக மூன்று மின்னணு பீச்சி 
கள்‌ உள்ளன. ஒவ்வொரு நிறத்‌ 
தினையும்‌ காட்டும்போது 
மின்னணு பீச்சிட நிறம்‌ எரியும்‌. 


column - binary 


மனிதக்‌ கண்கள்‌ இவற்றை 
ஒன்றுசேர்த்துப்‌ பார்க்கின்றன. 
மூன்று நிறங்களும்‌ ஓரிடத்தில்‌ 
அடுத்தடுத்து வந்தால்‌ வெள்ளை 
நிறம்‌ தெரியும்‌. 


colour terminals வண்ண 
முனையங்கள்‌. 
.columbus.oh.us : கொலம்பஸ்‌. 


ஓஹெச்‌.யுஎஸ்‌. : இணையத்தில்‌ 
ஒரு முகவரி அமெரிக்க நாட்டு 
ஓஹீயோ மாநிலத்துக்‌ கொலம்‌ 
பஸ்ஸில்‌ உள்ளதென்பதைக்‌ 
குறிப்பிடும்‌ பெரும்‌ புவிபிரிவுக்‌ 
களப்‌ பெயர்‌. 

[பா : நெடுக்கை ; நிரை ; 
நெடு வரிசை : 1. ஒரு வரியில்‌ 
ஒரே வரிசையாக உள்ள செங்‌ 
குத்தான உறுப்புகள்‌. 2. ஒரு 
துளையிட்ட அட்டையில்‌ செங்‌ 
குத்தான வரிகளில்‌ உள்ள துளை 
யிடும்‌ இடங்கள்‌. 3. ஒரு கணினி 
சொல்லில்‌ தரவு இருக்கும்‌ 
இடம்‌. 4. மின்னணு விரிதாளில்‌ 
நெடுக்கைப்‌ பகுதி. நெடுக்கை 
களுடன்‌ சேர்ந்து நெடுக்கைகள்‌ 
விவரத்தினை, சணக்கீடுகளை 
உருவாக்க உதவுகின்றன. 
பா : நெடுக்கையாக. 


column - binary : நெடுக்கை - 
இரும எண்‌ துளையிட்ட 
அட்டையின்‌ ஓவ்வொரு நெடுக்‌ 
கையிலும்‌ குறிப்பிடப்படும்‌ 
நெடுக்கை எண்‌ 


column break 


column break : நெடு வரிசை 
நிறுத்தம்‌; நெடுக்கை முறிவு. 
column chart : நெடுக்கை நிரல்‌ 
படம்‌ : மதிப்பளவுகள்‌ செங்குத்‌ 
தான பட்டைகளாக அச்சிடப்‌ 
பட்டு வெளியிடப்படும்‌ 
பட்டை வரைபடம்‌. 
column count : நெடுக்கை 
எண்ணிக்கை, 

column graph : நெடுக்கை வரை 
படம்‌. 


column head : நெடுக்கைத்‌ 
தலைப்பு. 

column indicator : நெடுக்கை 
சுட்டிக்‌ காட்டி. 

column move நெடுக்கை 


நகாத்தல்‌ : விவரத்தாளில்‌ பத்தி 
அல்லது உரை ஆவணத்தில்‌ 
எழுத்துகளை செவ்வகக்‌ கட்டமாக 
மாற்றி வேறிடத்தில்‌ வைத்தல்‌. 


பாற 5914 : பத்தி பிரித்தல்‌ : 
துளையிடும்‌ அட்டையில்‌ [1வது 
அல்லது 12-வது வரிசை தொடர்‌ 
பான துடிப்புகளைக்‌ குறிப்பிட 
எண்‌ துளைகளைப்‌ நெடுக்கை 
வாரியாக தனித்தனியாகப்‌ 
பாட்டு அட்டையைத்‌ துளை 
மிடும்போது படிக்க அல்லது 
எதும்‌ போது கிடைக்கச்‌ 
செய்வது. 


column text chart : நெடுக்கை 
உரை நிரல்படம்‌. 


278 combination logic 


column width : நெடுக்கை 
அகலம்‌. 

.௦௱ : காம்‌ : 1. வணிக அமை 
வனங்கள்‌ பயன்படுத்தும்‌ 


வலைத்தள முகவரிகளை அடை 
யாளம்‌ காண உதவும்‌ உயர்‌ 
மட்டப்‌ பகுதி. இணையத்தின்‌ 
களப்பெயர்‌ அமைப்பில்‌ பெரும்‌ 
பிரிவுக்‌ களப்‌ பெயர்‌. காம்‌ என்‌ 
பது முகவரியின்‌ இறுதிப்‌ பாகத்‌ 
தில்‌ சேர்க்கப்படுவது. டிஎன்‌எஸ்‌ 
(பொருள்‌ வரையறை) பிரதேசம்‌ 
(பொருள்‌ வரையறை ] ஆகிய 
வற்றையும்‌ பார்க்க. (எ.டு). 
கவ்‌, மில்‌, நெட்‌, ஆர்க்‌ 
இவற்றுடன்‌ . ஒப்பிட்டுப்‌ 
பார்க்கவும்‌. 2. எம்‌எஸ்‌ - 
பாஸ்ஸில்‌ கோப்பின்‌ வகைப்‌ 
பெயர்‌-கட்டளைக்‌ கோப்பை 
அடையாளம்‌ காட்டுவது. 


combinational circuit 

ஒன்றிணைவு மின்சுற்று 

கணினியின்‌ பல்வேறு தருக்க 
இயக்கங்களைச்‌ செய்ய மின்‌ 
சுற்று அமைக்க உதவும்‌ ஒன்றோ 
டொன்று இணையும்‌ வாயில்‌ 
களின்‌ வரிசை (முறை அமைப்பு. 


combination chart : சேர்க்கை 
நிரல்‌ படம்‌. 
combination logic : 


தருக்கம்‌ 


(கட்‌ 
சோதைய 


ஒன்றிணை 
உள்விட்டின்‌ தற்‌ 
நிலையைக்‌ 


கொண்டே வெளியீட்டின்‌ 


combinatorial explosion 


நிலையை முடிவு செய்யும்‌ மின்‌ 
சுற்று ஏற்பாடு. நினைவகப்‌ 
பகுதிகளைப்‌ பயன்படுத்தும்‌ 
இலக்கமுறை அமைப்பு. 
combinatorial explosion 
ஒன்றிணைவு வெடிப்பு : கணினி 
நீர்க்க வேண்டிய சிக்கலின்‌ 
அளவு மிக அதிகமாகிவிட்ட 
போது ஏற்படும்‌ நிலை. பெரிய 
கணினிகளிலும்‌ இந்நிலை 
ஏற்படலாம்‌. 

combinatorics : இணைப்பியல்‌ : 
நிகழ்தகவு மற்றும்‌ புள்ளி விவர 
தொகுப்பியல்‌ தொடர்புடைய 
கணக்கியல்‌ கிளை. எண்ணுதல்‌, 
தொகுத்தல்‌, வரிசைப்படுத்தல்‌ 
ஆகியவை பற்றியது. இணைப்‌ 
இரண்டு 
இணைப்புகளையும்‌ 
மாற்ற வகைகளையும்‌ கொண் 
டது. பெரிய குழுவிலிருந்து 
எடுத்த உறுப்புகளைத்‌ தொகுத்‌ 
தல்‌. குழுவில்‌ உறுப்புகள்‌ 
இருந்துவந்த வரிசையைப்‌ 
பொருட்படுத்தாமல்‌ எடுத்துத்‌ 
தொகுக்க வேண்டும்‌. சான்றாக, 
4 பொருள்கள்‌ கொண்ட குழு 
விலிருந்து ஒவ்வொரு முறை 
யும்‌ இரண்டு உறுப்புகள்‌ எடுத்து 
ஆறு இணைப்பு வகைகள்‌ 
உண்டாக்குதல்‌. ABCD என்னும்‌ 
பொருள்களில்‌ இரண்டை 
எடுத்து AB, AC, AD, BC, BD, CD 
ஆறு உண்டாக்குதல்‌. 


வகை 
வரிசை 


பியல்‌ 


என்‌ 


279 COMDEX 


உறுப்புகளின்‌ வரிசையை 
அப்படியே கொண்டு பெரிய 
திலிருந்து உறுப்புகள்‌ எடுத்துத்‌ 
தொகுப்பது வரிசை மாற்ற 
வகையாகும்‌. உதாரணமாக 
நான்கு பொருள்‌ தொகுதி 
யிலிருந்து இரண்டு பொருள்கள்‌ 
எடுத்து வரிசை மாற்ற வகை 
செய்தலைக்‌ குறிப்பிடலாம்‌. 
முதல்‌ தெரிந்தெடுப்பான &யில்‌ 
நான்கிலிருந்து எடுக்க வேண்டி 
யிருக்கும்‌. அடுத்த 8 தெரிந்‌ 
தெடுப்பு மீத மூன்றிலிருந்து 
எடுப்பதாகும்‌. மொத்தத்தில்‌ 18 
வரிசைமாற்ற வகைகள்‌ உண்‌ 
டாக்கலாம்‌. அதாவது A8, AC, AD, 
BA, BC, BD, CA, CB, CD, DA, DB, DC. 


combined head சேர்வுத்‌ 
தலைப்பு; ஒன்றிணைந்த 
தலைப்பு. 

combining characters : கூட்டு 


எழுத்துகள்‌. 
combo box : சேர்க்கைப்‌ பெட்டி. 


combo box control : சோக்கைப்‌ 


பெட்டி இயக்குவிசை. 


COMDEX : காம்டெக்ஸ்‌ : தரவு 
தொடர்பு மற்றும்‌ தரவுச்‌ செய 
லாக்கக்‌ கண்காட்சி எனப்‌ 
பொருள்படும்‌ போ௱munications 
and Data Processing Exposition 
என்பதன்‌ குறும்பெயர்‌. 
அமெரிக்காவிலும்‌ பிற இடங்‌ 


comic book 


280 


COMMAND.COM 


களிலும்‌ நடைபெறும்‌ மிகப்‌ 
பெரிய கணினி பொருட்காட்சி. 
comic book : நகைச்சுவை நூல்‌ : 
1985இல்‌ முதல்‌ முறையாக 
கணினி மூலமான நகைச்சுவை 
நூல்‌ முறை உருவாக்கப்பட்டது. 
ஷாட்டர்‌ (ரகு) என்னும்‌ 
முதல்‌ கணினி நகைச்சுவை 
நூலை உருவாக்கியவர்‌ மெக்‌ 
கஇன்டோஷ்‌ நுண்‌ கணினியை 
கருவியாகப்‌ பயன்படுத்தினார்‌. 


OMIT : காமிட்‌ : சர செயலாக்க 
மொழிகளில்‌ ஒன்று. 

comma delimited : காற்புள்ளி 
யால்‌ பிரிக்கப்பட்ட : தரவு புலங்‌ 
களை காற்புள்ளியால்‌ தனியாகப்‌ 
பிரிக்கும்‌ பதிவேடு அமைப்பு. 
இதில்‌ பொதுவாக எழுத்துத்‌ 
தரவுகள்‌ மேற்கோள்‌ குறியீடு 
களுடன்‌ தரப்பட்டிருக்கும்‌. 
௦௦௱௱சாம்‌ : கட்டளை : 1. 
கட்டுப்பாடு சமிக்கை. 2. ஒரு 
கணித அல்லது தருக்க இயக்கி. 
3. ஒரு கணினி ஆணை. 4. 
கட்டளை. 


command and control system : 


கட்டளை, கட்டுப்பாட்டு 
முறைமை. 

command based : கட்டளை 
அடிப்படையிலான. 

command buffer : கட்டளை 
இடையகம்‌ பயனாளர்‌ 


பதிந்துள்ள கட்டளைகள்‌ வைத்‌ 
திருக்கும்‌ நினைவகத்திலுள்ள 
ஒரு பகுதி. பயனாளர்‌ மீண்டும்‌ 
கட்டளைகளை முழுவதும்‌ 
தட்டச்சு செய்யாமல்‌, கட்டளை 
களை மீண்டும்‌ பயன்படுத்த 
உதவும்‌. ஏதாவது பிழையிருந்‌ 
தால்‌ திருத்தவும்‌, சிலவற்றை 
மாற்றவும்‌, கட்டளைகளை 
நீக்கவும்‌, பழைய கட்டளை 
களின்‌ பட்டியலைப்‌ பெறவும்‌ 
உதவும்‌. 


command button : கட்டளைப்‌ 
பொத்தான்‌ : அழுத்தும்‌ பொத்‌ 
தானைப்‌ போன்ற உருவுடைய 
இயக்குவிசை. வரைகலை 
பயனாளர்‌ இடைமுகத்தில்‌ 
உள்ள உரையாடல்‌ பெட்டியில்‌ 
இருப்பது. கட்டளைப்‌ பொத்‌ 
தானை அழுத்தி பயனாளர்‌ 
உரையாடல்‌ பெட்டியிலுள்ள 
வேறு கட்டுப்பாட்டு அமைப்‌ 
பைப்‌ பயன்படுத்தி அப்போது 
தான தெரிந்தெடுத்த கோப்பைத்‌ 
திறப்பதுபோன்ற செயல்களைச்‌ 
கணினியை செய்ய வைக்கலாம்‌. 


command chained memory : 
கட்டளை இணைந்த நினை 
வகம்‌ : மாறும்‌ சேமிப்பக ஒதுக்‌ 
கட்டில்‌ பயன்படுத்தப்படும்‌ 
நுட்பம்‌. 

COMMAND.CON : கமாண்ட்காம்‌ : 
எம்‌எஸ்‌ டாஸ்‌ இயக்க முறை 


command driven 


command line 


யின்‌ தலையாய கோப்பு. அகக்‌ 
கட்டளைகளை இதுவே நிறை 
வேற்றி வைக்கிறது. 

கட்டளை 
தட்டச்சு செய்த 


command driven : 
முடுக்கம்‌ 
சொற்றொடர்களாக கட்டளை 
களை ஏற்றுக்கொள்ளும்‌ நிரல்‌ 
தொடர்‌. பொதுவாக, இதைக்‌ 
கற்றுக்கொள்வது அரிது. 
ஆயினும்‌ பட்டியல்‌ செலுத்து 
நிரலைவிட அதிக நெகிழ்வுத்‌ 
தன்மையைத்‌ தரும்‌. 


command driven software : 
கட்டளையால்‌ முடுக்க மென்‌ 
பொருள்‌ : முனையத்தைப்‌ பயன்‌ 
படுத்துவோருக்குப்‌ பட்டிகள்‌ 
(Menus) மூலம்‌ வழிகாட்ட எந்த 
முயற்சியும்‌ செய்யாத நிரல்கள்‌. 
அதற்குப்‌ பதிலாக, கட்டளை 
யால்‌ இயங்கும்‌ மென்பொரு 
ளில்‌ எத்தகைய 
உள்ளது என்றும்‌, அவற்றில்‌ எது 
பொருத்தமானது என்றும்‌ 
அறிந்து கொண்டிருக்க வேண்‌ 
எதிர்பார்க்கப்‌ 


கட்டளை 


டும்‌ என்றும்‌ 
படுறைது. 
command driven system : கட்ட 
ளையால்‌ இயங்கும்‌ முறைமை : 
கட்டுப்பாட்டு முனையத்தி 
லிருந்து நுழைந்த ஆணையைக்‌ 
கொண்டு பயனாளர்‌ செயற்‌ 
பாடுகளைத்‌ தொடங்குகிற ஓர்‌ 
அமைப்பு. 


command file கட்டளைக்‌ 
கோப்பு; ஆணைக்‌ கோப்பு. 
command interpreter : கட்டளை 
பெயர்ப்பி; ஆணை பெயர்ப்பி; 
கட்டளை வரிமாற்றி : சாதாரண 
மாக இது இயக்க முறைமை 
யின்‌ பகுதியாக இருக்கும்‌. 
விசைப்‌ பலகையிலிருந்து 
தட்டச்சான கட்டளைகளை 
ஏற்று அதில்‌ சொன்னபடி 
வேலைகளைச்‌ செய்து முடிக்‌ 
கும்‌. ஆணை பெயர்ப்பி பயன்‌ 
பாட்டுத்‌ தொகுப்புகளை இயக்க 
வும்‌, பயன்பாடு தொடர்பான 
தரவுகள்‌ செல்வதை வழிப்‌ 
படுத்தவும்‌ செய்கிறது. ஓ.எஸ்‌./2 
மற்றும்‌ டாஸில்‌ 
கட்டளை பெயர்ப்பி, கோப்பு 
களை நகர்த்தவும்‌, படி எடுக்க 
வும்‌, நீக்கவும்‌, கோப்பகத்‌ தரவு 
களைக்‌ காட்டவும்‌ செய்கிறது. 


எம்‌எஸ்‌ - 


Command key : கட்டளை விசை : 
குறிப்பிட்ட பணிகளைச்‌ செய்ய 
பயன்படுத்தும்‌ விசைப்‌ பலகை 
யில்‌ உள்ள ஒரு விசை. 

command language : கட்டளை 
மொழி : ஆணை பெயர்ப்பி 
அமைப்பால்‌ சரியானவை 


.என்று ஏற்றுக்‌ கொள்ளப்பட்ட 


சொற்களும்‌ சொற்கோவை 
களும்‌ கொண்ட தொகுதி, 

௦ற௱காப்‌ றக : கட்டளை வரி : 
இயக்க முறைமையினால்‌ 
(Operating System) கட்டளை 


command line arguments. 


செயல்படுத்தும்‌ நுழைவு. 
டாஸில்‌ 0:25, யூனிக்ஸில்‌ அடை 
யாளத்துக்குப்‌. பின்‌ உள்ளீடு 
செய்யப்படும்‌ 

வரியைக்‌ குறிக்கிறது. 


கட்டளை 


command line arguments 
கட்டளை வரி உள்ளீடுகள்‌. 


command line interface : கட்‌ 
டளை வரி இடைமுகம்‌ : இயக்க 
முறைமைக்கும்‌ பயனாளருக்‌ 
கும்‌ இடையே உள்ள ஒருவித 
இடைமுகம்‌. பயனாளர்‌ அதில்‌ 
ஆணைகளை ஒரு தனி வகை 
ஆணை மொழியைப்‌ பயன்‌ 
படுத்தித்‌ தட்டச்சு செய்வார்‌. 
கட்டளைவரி இடைமுகம்‌ கற்றுக்‌ 
கொள்வதற்குக்‌ கடினமானது 
என்று கருதப்படுவது வழக்க 
மென்றாலும்‌, ஆணை அடிப்‌ 
படை கொண்ட அமைப்புகள்‌ 
செயல்முறைப்படுத்தத்தக்கவை. 
செயல்முறைப்படுத்தும்‌ இடை 
முகம்‌ அற்ற வரைகலை அடிப்‌ 
படை கொண்ட அமைப்பில்‌ 
இல்லாத நெகிழ்வு கிடைக்கிறது. 


command line operating system : 
கட்டளைவரி இயக்க முறைமை. 


command line parameters 

கட்டளை வரி அளப்புருக்கள்‌ : 
ஒரு கட்டளையில்‌ 
படும்‌ 
டாஸ்‌ அல்லது 


பிராம்ப்டிலிருந்து ஒரு நிரலை 


சேர்க்கப்‌ 
கூடுதல்‌ உள்ளீடுகள்‌. 


யூனிக்ஸில்‌ 


282 


command set 


இயக்கக்‌ கட்டளை தரும்‌ 
போது, அந்த நிரலுக்குத்‌ தரப்‌ 
படும்‌ உள்ளீட்டுத்‌ தரவுகள்‌. 

command line user interface : கட்‌ 
டளைவரி பயனாளர்‌ இடை முகம்‌. 


command mode : கட்டளைப்‌ 
பாங்கு செயல்படுத்தப்படு 
வதற்கான கட்டளைகளை 
கணினியை ஏற்றுக்‌ கொள்ளச்‌ 


செய்யும்‌ இயக்க பாங்கு. 


௦௦ஈ௱க றகth : கட்டளை வழி. 


command processing 
கட்டளைச்‌ செயலாக்கம்‌ : கணினி 
ஆணைகளைப்‌ படுத்தல்‌, 
ஆராய்தல்‌ மற்றும்‌ செயல்‌ 
படுத்தல்‌. 

command processor 


கட்டளைச்‌ செயலி : ஒரு இயக்க 
முறைமையின்‌ மிக எளிமை 
யான கட்டளைகளை அறிந்து 
கொள்ளப்‌ பயன்படும்‌ ஒரு 


பொதுவான கட்டளைக்‌ கோப்பு. 


command prompt : கட்டளை 


தூண்டி. 

command queuing : கட்டளைச்‌ 
சாரை : பல கட்டளைகளைச்‌ 
சேமித்து அவற்றை ஒவ்வொன்‌ 
றாகச்‌ செயல்படுத்தும்‌ திறன்‌. 


command set கட்டளைத்‌ 
தொகுதி : ஆணைத்தொகுஇ 


(Instruction set) போன்றது. 


command shell 


command shel! : கட்டளைச்‌ 


செயல்தளம்‌. 


command state : கட்டளை 
நிலை ஒரு தொலைபேசி 
எண்ணுக்கு தொலைபேசி 
இணைப்பு ஏற்படுத்து என்று 
கூறப்படுவது போன்ற கட்ட 
ளைகளை இணக்கி (மோடெம்‌) 
ஏற்றுக்‌ கொள்கிற நிலை. 


command statement 
கட்டளைக்‌ கூற்று 

command tree : கட்டளை மரம்‌ : 
தலைமைக்‌ கட்டளைப்‌ 
பட்டியலுக்கும்‌ தொடர்புடைய 
துணைப்‌ பட்டியல்களுக்கும்‌ 
உள்ள அனைத்து வாய்ப்புகளை 
யும்‌ கூறும்‌ ஒரு வரிசைமுறை 
நிரல்‌ படம்‌. 

ராடார்‌ ௦0% : விளக்கக்‌ குறிப்‌ 
பாக்கு : ஒரு நிரலில்‌ ஒன்று 
அல்லது அதற்கு மேற்பட்ட 
வரிகளை தற்காலிகமாக 
விளக்கக்‌ குறிப்புப்‌ பகுதியில்‌ 
அடைத்துச்‌ செயல்பட 
இயலாமல்‌ செய்தல்‌. 


௦௦௱௱௱(6 : குறிப்புரைகள்‌ 

கணினி நிரலில்‌ உள்ள கணினி 
மொழி கட்டளைகளுக்கு 
இடையே ஆங்காங்கே சேர்க்கக்‌ 
கூடிய ஆங்கில உரைநடை. 
நிரலின்‌ செயல்களை மனிதர்‌ 
தளுக்கு விளக்கப்‌ பயன்படுத்தப்‌ 
படுகிறது. கணினி விளக்க நூல்‌ 


commerce server 


களில்‌ சரியாக எழுதப்பட்ட 
குறிப்புகள்‌ மிகவும்‌ பயனுள்‌ 
ளவை. நிரலின்‌ உள்ளேயே 
இவை அமைவதால்‌ எதிர்காலத்‌ 
தில்‌ பயன்படுத்துவோர்களுக்கு 
நிரல்களைப்‌ புரிந்து கொள்ள 
வும்‌, மாற்றவும்‌ மிகவும்‌ உதவி 
யாக இவை அமைகின்றன. 


comment statements 
குறிப்புரைக்‌ கூற்றுகள்‌. 
commerce server : வணிக வழங்‌ 
கன்‌; வணிகப்‌ சேவையகம்‌ 
நேரடியாகத்‌ தொழில்‌ நடவடிக்‌ 
கைகள்‌ நடத்துவதற்காக வடி 
வமைக்கப்பட்ட ஒரு எச்டீடீபி 
வழங்கள்‌ - கணினி. பற்று 
அட்டை எண்கள்‌ போன்ற தரவு 
களை மறைக்குறியீட்டு முறை 
யில்‌ வழங்கனுக்கும்‌ வலை 
உலாவிற்கும்‌ இடையில்‌ தரவு 
மாற்றம்‌ செய்யப்படுகிறது. 
அஞ்சல்வழி வணிகம்‌ புரியும்‌ 
கம்பெனிகளும்‌ வணிக வழங்‌ 
கன்களை பயன்படுத்துகின்றன. 
சேமிப்பகம்‌ அல்லது கம்பெனி 
அளிக்கும்‌ பண்டங்கள்‌ அல்லது 
சேவைகள்‌ ஓவிப்படங்களாக 
விளக்கப்பட்டு காட்சியாக 
சேமிப்பகம்‌ அல்லது கம்பெனி 
யின்‌ வலைத்‌ தளத்தில்‌ காட்டப்‌ 


படுகின்றன. பயனாளர்கள்‌ 
நேரடியாகத்‌ தங்கள்‌ வலை 
உலாவியைப்‌ பயன்படுத்தி 


வேண்டியவற்றைக்‌ கேட்டுப்‌ 


commercial data processing 


பெறலாம்‌. நெட்ஸ்கேப்‌, 
மைக்ரோசாஃப்ட்‌, குவார்ட்டர்‌ 
டெக்ட்‌ போன்றவை உள்ளடங்க 
அநேசு கம்பெனிகள்‌ 

வழங்கன்‌௧களை 


லாக 
வணிக 
விற்பனை செய்கின்றன. 


commercial data processing : 
வணிகத்‌ தரவு செயலாக்கம்‌. 


Commercial Internet Exchange : 
வணிக இணைய இணைப்பகம்‌ : 
பொதுமக்களுக்கு. இணைய 
சேவை அளிக்கும்‌ இலாப 
நோக்கமில்லாத வணிக அமை 
வனம்‌. வழக்கமான பிறர்‌ சார்‌ 
பான நடவடிக்கைகள்‌, சமூக 
நடவடிக்கைகள்‌ ஆகியவற்‌ 
றோடுகூட அதன்‌ உறுப்பினர்‌ 
களுக்கு இணைய இணைப்பு 
வசதியையும்‌ அளிக்கிறது. 


வணிக 


commercial software : 
மென்பொருள்‌. 


commission : தரகுத்‌ தொகை. 


Common Access Method 

பொது அணுகு வழிமுறை 

பியூச்சர்‌ டொமைன்‌ நிறுவனம்‌ 
மற்றும்‌ ஸ்கஸ்ஸி 
வணிக நிறுவனங்கள்‌ இணைந்து 
உருவாக்கிய தர வரையறை. 
வன்பொருள்‌ 


ஏனைய 


எப்படிப்பட்ட 
களைப்‌ பயன்படுத்தினாலும்‌ 
ஸ்கஸ்ஸி தகவிகள்‌ (202185) 
ஸ்கஸ்ஸி சாதனங்களுடன்‌ தரவு 
பரிமாற்றத்தைச்‌ சாத்தியம்‌ 


284 


Common Client Interface 


ஆக்குகின்ற பொது அணுகு 
வழிமுறை இதுவாகும்‌. 
common applications environ- 
et (CAE) : பொதுப்‌ பயன்‌ 
பாட்டுச்‌ சூழல்‌, 
common area : 
தலைமை 


பொது இடம்‌ : 
நினைவ்கத்தில்‌ 
ஒதுக்கப்பட்டுள்ள ஒரு இடம்‌. 
ஒரே நிரலின்‌ பல பகுதிகள்‌ 
இதைப்‌ பயன்படுத்திக்‌ 
கொள்ளும்‌. 

common business oriented 
|aஏப2ஓe : பொது வணிகம்‌ சார்ந்த 
மொழி. கோபால்‌ (COBOL) 
மொழியின்‌ விரிவாக்கப்‌ பெயர்‌. 


Common Carriers காமன்‌ 
கேரியர்ஸ்‌ : பொது மக்களின்‌ 
பயன்பாட்டுக்காக தொலை 
பே, தந்தி மற்றும்‌ பிற தரவு 
தொடர்பு வசதிகளை ஏற்‌ 
படுத்தித்‌ தரும்‌ அரசு வழி 
காட்டலில்‌ இயங்கும்‌ தனியார்‌ 


நிறுவனம்‌. 


Common Client Interface : பொது 
கிளையன்‌ இடைமுகம்‌ : என்சி 
எஸ்‌ஏ நிறுவனத்‌ தயாரிப்பான 
மொசைக்‌ மென்பொருளின்‌ 
எக்ஸ்‌-விண்டோஸ்‌ பதிப்பில்‌ 
அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு 
கட்டுப்பாட்டு இடைமுகம்‌. 
ஒரு வலை உலாவியின்‌ உள்ளக 
நகலை வேறு நிரல்கள்‌ கட்டுப்‌ 
படுத்த முடியும்‌. என்சிஎஸ்‌ஏ 


common contro! 


285 


Common Lisp 


மொசைக்கின்‌ எக்ஸ்‌-விண்‌ 
டோஸ்‌ மற்றும்‌ விண்டோஸ்‌ 
பதிப்புகள்‌ டிசிபீ/ஐபீ நெறி 
முறை மூலமாக பிற நிரல்‌ 
களுடன்‌ தரவு பரிமாறிக்‌ கொள்‌ 
கின்றன. விண்டோஸ்‌ பதிப்பில்‌ 
ஓஎல்‌இ தரவு பரிமாற்றமும்‌ 
இயல்வதாகும்‌. 
common control 
கட்டுப்பாடு. 
Common Dialog Box Control : 
பொது உரையாடல்‌ பெட்டி 
இயக்குவிசை. 


பொதுக்‌ 


commondore international inc : 
கமாண்டோர்‌ இன்டர்நேஷனல்‌ 
இன்க்‌ : வீட்டுப்‌ பயன்பாட்டிற்‌ 
காக நுண்கணினி அமைப்பு 
களை உற்பத்தி செய்வதில்‌ 
சிறப்பிடம்‌ பெற்ற நிறுவனம்‌. 
கமாண்டோர்‌ பெட்விக்‌ மற்றும்‌ 
கம்மோடோர்‌ 64 ஆகியவை மிக 
வும்‌ புகழ்‌ பெற்றவை. பரவ 
லாகப்‌ பயன்படுத்தப்படுகின்‌ 
றன. கம்மோடோர்‌ 128 மற்றும்‌ 
அமிகா உள்ளிட்ட பெரிய நுண்‌ 
கணினி அமைப்புகளை இந்த 
நிறுவனம்‌ உற்பத்தி செய்கிறது. 
Common Hardware Reference 
Platform: பொது வன்பொருள்‌ 
குறிப்புப்‌ பணித்தளம்‌ : பவர்பீசி 
செயலியின்‌ அடிப்படையில்‌ 
அமைந்த ஒரு கணினிக்‌ 
குடும்பத்துக்கான வரையறுப்பு. 


மேக்‌ஓஎஸ்‌, விண்டோஸ்‌ என்டி, 
ஏஜஎக்ஸ்‌ மற்றும்‌ சோலாரிஸ்‌ 
பல்வேறு இயக்க 
முறைமைகளில்‌ இக்கணினிகள்‌ 
செயல்பட முடியும்‌. 


உட்பட 


Common Internet File System : 
பொது இணையக்‌ கோப்பு 
முறைமை சன்‌ மைக்ரோ 
சிஸ்டம்ஸ்‌ நிறுவனத்தின்‌ வெப்‌ 
நெட்வொர்க்‌ என்னும்‌ கோப்பு 
முறைமைக்குப்‌ போட்டியாக 
மைக்ரோசாஃப்ட்‌ நிறுவனம்‌ 
முன்வைத்த தர வரையறை, 
இணையம்‌ மற்றும்‌ ௮௧ 
இணையக்‌ கோப்புகளை 
பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு 
கோப்பு முறைமை ஆகும்‌. 
common language runtime(CLR) : 
பொதுமொழி இயக்கச்‌ சூழல்‌. 
மைக்ரோசாஃப்ட்‌ நிறுவனத்தின்‌ 
நெட்‌ (.ET) தொழில்நுட்பத்‌ 
தின்‌ ஒர்‌ அங்கம்‌. பல்வேறு 
மொழியில்‌ எழுதப்பட்ட நிரல்‌ 
களை ஓரே இயக்க சூழலில்‌ 
செயல்படுத்த முடியும்‌. 
common language specification 
(CLS) : பொதுமொழி வரையறை; 
பொது மொழி வரையறுப்பு. 
மைக்ரோ சாஃப்ட்‌ நிறுவனத்‌ 
தின்‌ .நெட்‌ (NET) தொழில்‌ 
நுட்பத்தின்‌ ஓர்‌ அங்கம்‌. 
௦௦௱௱0 டi5ற : பொது லிஸ்ப்‌ : 
லிஸ்ப்‌ நிரலாக்க மொழியின்‌ 


ப தக்‌ ப அல்‌ 


common storage 


தரப்படுத்தப்பட்ட பதிப்பு. 
லிஸ்ப்‌ மொழியை எந்த நிறு 
வனமும்‌ தம்‌ சொந்த வடிவில்‌ 
வெளியிட முடியும்‌. இதன்‌ 
காரணமாய்‌ லிஸ்ப்‌ மொழி 
வெவ்வேறு வடிவில்‌ வெளி 
மிடப்பட்டது. எனவே அம்மொழி 
யைத்‌ தரப்படுத்த வேண்டிய 


தேவை ஏற்பட்டது. தரப்‌ 
படுத்தப்பட்ட பொது லிஸ்ப்‌ 
மொழி உருவாக்கப்பட்டது. 


இதன்‌ மூலம்‌ லிஸ்ப்‌ நிரலர்‌ 
களுக்கு ஒரு வரையறுக்கப்பட்ட 


மூலமொழி கிடைத்தது. 


common storage பொது 
சேமிப்பகம்‌ : எல்லா நிரல்களும்‌ 
அணுகக்கூடிய தாவு அல்லது 
அளவுகோல்களை வைத்துக்‌ 
கொண்டிருக்கும்‌ நினைவ 
கத்தின்‌ பகுதி. 


common storage area : பொதுச்‌ 
சேமிப்பகப்‌ பரப்பு. 


Common User Access : பொதுப்‌ 
பயனர்‌ அணுக்கம்‌ : ஐபிஎம்‌ நிறு 
வனத்தின்‌ முறைமைப்‌ பயன்‌ 
ஒரு 
பகுதியாக, பயனாளர்‌ இடை 
முகங்களை மேலாண்மை செய்‌ 
வதற்கான தர வரையறைகளின்‌ 
தொகுதி. வெவ்வேறு பணித்‌ 
தளங்களில்‌ ஒத்தியல்பாகவும்‌ 
முரணின்றியும்‌ 
கூடிய 


பாட்டுக்‌ கட்டுமானத்தில்‌ 


செயல்படக்‌ 
பயன்பாடுகளை உரு 


communication channel! 


வாக்க உதவுவதற்கென இந்தப்‌ 
பொதுப்பயனாளர்‌ அணுக்கம்‌ 
வடிவமைக்கப்பட்டுள்ளது. 
comrnunicating : தரவு தொடர்பு 
கொள்ளல்‌ ; பயன்‌ படுத்தும்‌ 
இடம்‌ ஒன்றுக்கு தகவலை 
அனுப்பும்‌ செயல்முறை. 
communicating word processors : 
தரவு தொடர்பளிக்கும்‌ சொல்‌ 
செயலிகள்‌ மின்னணு 
அஞ்சலை அனுப்பப்‌ 
படுத்தப்படும்‌ சொல்செயலி 
களின்‌ கட்டமைப்பு. 


பயன்‌ 


communication : தரவு தொடர்பு : 
1. ஒரு இடத்திலிருந்து (மூலம்‌) 
வேறொரு இடத்துக்கு 
(சேரிடம்‌) தரவு செல்லுதல்‌. 2. 
அனுப்புதல்‌ அல்லது தெரியப்‌ 
படுத்தல்‌. 3. பொதுவாக ஏற்றுக்‌ 
கொள்ளப்‌ பட்ட சமிக்கைகளின்‌ 
தொகுதியைப்‌ பயன்படுத்த 
தனிநபர்களுக்கிடையே தரவு 
மாற்றிக்‌ கொள்ளும்‌ செயல்‌ 
முழை. 

communication channel : தரவு 
தொடர்பு வழித்தடம்‌ : தரவு 
களை அனுப்புதல்‌ அல்லது 
ஒரு இடம்‌ 


சாதனத்தினை 


பெறுவதற்காக 
அல்லது 

வேறொன்றுடன்‌ இணைக்கும்‌ 
பருநிலை வழி. தரவு தொடர்பு 
வழித்தடங்களாக இணையச்சு 
வடம்‌, ஒளிவ நுண்‌ இழைகள்‌, 


நுண்ணலை சமிக்கைகள்‌, 


communication control unit 


தொலைபேசிக்‌ கம்பிகள்‌ 
மற்றும்‌ செயற்கைக்‌ கோள்‌ தரவு 
தொடர்புகள்‌ ஆகியவை 
பயன்படுகின்றன. 


communication control unit : 
தரவு தொடர்புக்‌ கட்டுப்பாட்டுச்‌ 
சாதனம்‌ பல்நோக்குக்‌ 
கணினியிலிருந்தோ அல்லது 
கணினிக்கோ செய்தித்‌ தரவு 
தொடர்பு ஓட்டத்தை மட்டும்‌ 
வேண்டிய ஒரே 
வேலையைச்‌ செய்கின்ற ஒரு 
சிறிய கணினி. 


communication data 
தொடர்பு தரவு. 
communication device : தரவு 
தொடர்புச்‌ சாதனம்‌. 


கையாள 


: தரவு 


communication inferface : தரவு 
தொடர்பு இடைமுகம்‌. 
communication line தரவு 
தொடர்பு இணைப்பு : தொலை 
பேசிக்‌ கம்பி இணையச்சு 
வடம்‌, ஒளியிழை i 
அல்லது நுண்ணலை இணைப்பு 
போன்று தரவுகளை அனுப்பு 
வதற்கேற்ற இணைப்பு. 
communication link தரவு 
தொடர்புத்‌ தொடுப்பு : கணினி 
களுக்கிடையே தரவு பரி 
மாற்றத்துக்கு வழியமைத்துத்‌ 
தரும்‌ இணைப்பு. 
communications controller : 
தரவு தொடர்பு கட்டுப்படுத்தி : 


வடம்‌ 


287 


communications parameters 


கணினியுடன்‌. பல தரவு 
தொடர்புக்‌ கம்பிகளை 
இணைக்கும்‌ வெளிப்புறக்‌ 
கட்டுப்பாட்டுச்‌ சாதனம்‌. 


அனுப்புதல்‌, பெறுதல்‌ மற்றும்‌ 
செய்தி குறியாக்கம்‌, குறி 
விலக்கம்‌ போன்ற நடவடிக்கை 
களை இது செய்கிறது. 
communications interrupt : தரவு 
தொடர்புக்‌ குறுக்கீடு : நேரியல்‌ 
தகவி மூலம்‌ வரும்‌ வன்‌ 
பொருள்‌ குறுக்கீடு. வரிசைக்‌ 
கோட்டில்‌ வேறொன்றை 
அனுப்பும்போது ஒரு எழுத்து 
குறுக்கே வருதல்‌, 
communications link : தரவு 
தொடர்பு தொடுப்பு : இரண்டு 
கணினி சாதனங்களுக்கிடையில்‌ 
தகவலை அனுப்பும்‌ முறை. 
communications network : தரவு 
தொடர்பு பிணையம்‌ ட்‌ 
முனையங்களையும்‌ கணினி 
களையும்‌ இணைக்கும்‌ தரவு 
தொடர்பு வழித்‌ தடங்கள்‌. 
communications parameters : 
தகவல்‌ தொடர்பு அளபுருக்கள்‌ : 
கணினிகள்‌ தம்மிடையே 
தகவல்‌ பரிமாறிக்‌ கொள்ளத்‌ 
தேவையான பல்வேறு 
தகவமைவுகளைக்‌ குறிக்கும்‌ 
அளபுருக்கள்‌ ஒத்தியங்காத்‌ தரவு 
தொடர்புகளில்‌, எடுத்துக்காட்‌ 
டாக, இரு இணக்கி(மோடம்‌) 
களுக்கிடையே தரவு தொடர்பு 


communications processor 


communication satellite 


நடைபெற மோடத்தின்‌ வேகம்‌, 
தரவு துண்மிகள்‌, முடிப்புத்‌ 
துண்மிகளின்‌ எண்ணிக்கை, 
மற்றும்‌ வகைச்‌ சமன்‌ ஆகிய 
அளபுருக்களை சரியாக 
தகவமைக்க வேண்டும்‌. 
communications processor : 
தகவல்‌ தொடர்புச்‌ செயலகம்‌ : 
கணினி அமைப்புக்கும்‌ தகவல்‌ 
தொடர்பு கட்டமைப்புகளுக்கும்‌ 
இடையே தரவு பரிமாற்றலுக்‌ 
கான பாதை அமைத்துத்‌ தரும்‌ 
கணினி. 

communications programme : 
தகவல்‌ தொடர்பு நிரல்‌ 
மோடெம்‌ மூலமாக தகவல்‌ 
தொடர்பு கொள்ள கணினிகளை 
அனுமதிக்கும்‌ நிரல்‌. தகவல்‌ 
தொடர்பு கொள்வதற்கும்‌, 
தகவலைப்‌ பெறுவதற்கும்‌ 
தானியங்கி முறைகளாகிய 
தானியங்கி பதில்‌ அளித்தல்‌, 
தானே செய்தல்‌, 
வேறொரு கணினியை டயல்‌ 
செய்தல்‌ போன்றவற்றை சில 
தரவு தொடர்பு நிரல்கள்‌ 
செய்யவில்லை. தொலை தூர 
கணினியில்‌ ஆளில்லாமலே 
தொடர்பு கொள்ளவும்‌ சில 
நிரல்கள்‌ திறனுடையவை. 


டயல்‌ 


communications protoco! : தகவல்‌ 
தொடர்பு நெறிமுறைகள்‌ 

இரண்டு கணினி சாதனங்‌ 
களுக்கிடையே நடைபெறும்‌ 


தகவல்‌ தொடர்பை நெறிபடுத்‌ 
தும்‌ விதிமுறைகள்‌. தரவு இழப்பு, 
தரவு பிழை தவிர்கின்ற வழி 
முறைகளையும்‌ கொண்டிருக்கும்‌. 


communications server : தகவல்‌ 
தொடாபு வழங்கன்‌ : குறும்‌ 
பரப்புப்‌ பிணையங்களை விரி 
பரப்புப்‌ பிணைப்பு அல்லது 
தொலைத்‌ தகவல்‌ தொடர்பு 
பிணையங்களுடன்‌ இணைக்‌ 


கும்‌ கருவி. 


communications slot : தகவல்‌ 
தொடாபுச்‌ செருகுவாய்‌ 

மெக்கின்டோஷ்‌. கணினியின்‌ 
பல்வேறு மாதிரிகளில்‌ பிணைய 


இடைமுக 
செருகுவதற்கென உள்ள விரி 


அட்டைகளைச்‌ 


வாக்க செருகுவாய்‌. 


communications software 

தகவல்‌ தொடர்பு மென்பொருள்‌ : 
பயனாளரின்‌ கட்டளைகளுக்கு 
ஏற்ப இணக்கியை (௱௦06£௱) 
கட்டுப்படுத்தும்‌ மென்பொருள்‌. 
பெரும்பாலும்‌ இது போன்ற 
மென்பொருள்‌ 
கணினிகளை குறிப்பிட்ட வகை 


முனையக்‌ 
யில்‌ தகவமைத்தல்‌, கோப்பு 
பரிமாறிக்கொள்ளல்‌ 
போன்ற வசதிகளைக்‌ கொண்‌ 


டிருப்பதுண்டு. 


களைப்‌ 


communication satellite : தகவல்‌ 
தொடர்பு செயற்கைக்கோள்‌ 
பூமியின்‌ மேலே சுற்றுப்பாதை 


communications system 


289 


compact disc 


யில்‌ பூமியின்‌ வேகத்தில்‌ சுற்றிக்‌ 
கொண்டிருக்கும்‌ செயற்கைக்‌ 
கோள்‌. நுண்ணலை பரப்பும்‌ 
நிலையமாக அது செயல்படும்‌. 
தரை நிலையத்திலிருந்து அனுப்‌ 
பப்படும்‌ சமிக்கைகளை ஏற்று, 
அவற்றின்‌ திறன்பெருக்கி வெவ்‌ 
வேறு அலைவரிசைகளில்‌ பூமி 


யிலுள்ள இன்னொரு தரை 
நிலையத்துக்கு அனுப்பி 
வைக்கும்‌. தொடக்க காலங்‌ 


களில்‌ தொலைபேசி மற்றும்‌ 
தொலைக்காட்சி ச வைகளுக்‌ 
இத்தகைய தரவு 
தொடர்பு செயற்கைக்‌ கோள்கள்‌ 


காகவே 


பயன்படுத்தப்பட்டன. கணினி 
தரவுகளின்‌ அதிவேக பரப்பு 
கைக்கும்‌ பயன்படுத்த முடியும்‌. 
ஆனால்‌ இரண்டு இடையுறுகள்‌ 
உள்ளன. ஒன்று, அலைபரவ 
லில்‌ ஏற்படும்‌ தாமதம்‌ (சமிக்‌ 
கைகள்‌ நீண்ட தொலைவு 
பயணம்‌ செய்வதற்கு எடுத்துக்‌ 
கொள்ளும்‌ காலத்தினால்‌ ஏற்‌ 
படும்‌ தாமதம்‌). இரண்டாவது 
தரவு பாதுகாப்பு. 
communications system : தக 
வல்‌ தொடர்பு அமைப்பு : தகவல்‌ 
அனுப்புகின்றவரின்‌ பருப்‌ 
பொருள்‌, வழித்தடங்கள்‌ மற்‌ 
றும்‌ தரவு பெறுபவர்களையும்‌ 
கொண்ட அமைப்பு. 


communication standard : தரவுத்‌ 
தொடர்புத்‌ தரம்‌; செய்தித்‌ 


தொடர்பு செந்தரம்‌; செய்தித்‌ 
தொடர்பு திட்ட அளவு. 
Communications Terminal 
Protocol : தகவல்‌ தொடர்பு 
முனைய நெறிமுறை : ஒரு 
பயனாளர்‌ தன்னுடைய கணினி 
யிலிருந்து தொலைதூரத்தில்‌ 
உள்ள ஒரு கணினியை, அதனு 
டன்‌ நேரடியாக இணைக்கப்‌ 
ஒரு கணினியைப்‌ 
போல்வே அணுக வழி செய்யும்‌ 
முனைய நெறிமுறை இது. 
Community Antenna Televisions 
(CATV) : சமுதாய அலைவங்கித 
தொலைக்காட்சி. 


பட்ட 


mpc : குறு; குறுக்கி; கச்சிதம்‌. 
compact database : தரவு தளத்‌ 
தை இறுக்கு. 
௱றகCt disc : குறுவட்டு : 1. 
தொடக்க காலங்களில்‌, கேட்‌ 
பொலி (201௦) தகவலை இலக்க 
முறை (010/2) வடிவில்‌ பதிந்து 
வைப்பதற்கான ஒரு ஒளியியல்‌ 
சேமிப்பு ஊடகமாக அறிமுகம்‌ 
ஆனது. இது மின்காத்த வட்டு 
களிலிருந்து வேறுபட்டது. பள 
பளப்பான உலோகப்‌ பூச்சும்‌ 
பாதுகாப்பான பிளாஸ்டிக்‌ மேல்‌ 
பூச்சும்‌ கொண்டது. 74 நிமிடங்‌ 
உயர்தர 
பதிய 


கள்‌ கேட்கக்கூடிய 
ஒலித்‌ தகவலைப்‌ 
முடியும்‌. மிகு அடர்த்தியுள்ள 


rrr 


19 


compact disc interactive 


லேசர்‌ கதிர்‌ மற்றும்‌ பிரதி 
பலிப்பு ஆடிகளின்‌ உதவியுடன்‌ 


குறுவட்டு 


இதிலுள்ள தரவு படிக்கப்படு 
றெது. சுருக்கப்‌ பெயர்‌ எடி (ப). 
சிலவேளைகளில்‌ ஒளிவட்டு 
என்று அழைக்கப்படுவதுண்டு. 
2. சிடி: ரோம்‌, சிடி-ரோம்‌ 
சிடி-ஆர்‌, டி-ஆர்‌ 

ஃ்போட்டோசிடி, 


எக்ஸ்ஏ, 
டபிள்யூ, 
டிவில என்று பல பெயர்களில்‌, 
குரவ] 
வடிவங்கள்‌ பஇயப்பட்டுள்ள 


பல்வேறு வகையான 
குறுவட்டுகள்‌ கிடைக்கின்றன. 
பல்வேறு படிப்பு/எழுது வேகங்‌ 
மற்றும்‌ கொள்ளளவு 
களில்‌ தயாரிக்கப்படுகின்றன. 


களில்‌ 


compact disc interactive (CD) : 
இடைப்பரிமாற்ற குறுவட்டு; 


ஊடாட்டம்‌ குறுவட்டு. 


compaction 


compact disc player : குறுவட்டு 
இயக்கி : குறுவட்டில்‌ பதியப்‌ 
பட்டுள்ள தகவலைப்‌ படிப்பதற்‌ 
கான ஒரு சாதனம்‌. வட்டின்‌ உள்‌ 
ளடக்கத்தைப்‌ படிப்பதற்குரிய 
ஒளியியல்‌ கருவிகளையும்‌, 
படித்த தகவலை சரியான வகை 
யில்‌ வெளியீடு செய்வதற்குரிய 
மின்னணுச்‌ சுற்றுகளையும்‌ இர்‌ 
சாதனம்‌ கொண்டிருக்கும்‌. 
compact disc read only memorry 
(CDROM) படிக்கமட்டுமான 
தரவு பதியும்‌ குறுவட்டு. 
compact disc-recordable and 
629216 : குறுவட்டு-பதிதகு 
மற்றும்‌ அழிதகு : பதிதரு குறு 
வட்டுகள்‌ வெற்று வட்டுகளாதத்‌ 
அதா 
வது தொடக்கத்தில்‌ அவற்றில்‌ 
தரவு எதுவும்‌ பதியப்பட்டிருக்‌ 
காது. இத்தகைய வெற்று வட்டு 
களை வாங்கி அவற்றில்‌ சமது! 
வதற்கென உரிய சாதனங்கள்‌ 


A. : A 
தயாரக ப்டிக்ன்றன்‌. 


மூலம்‌ தகவலைப்‌ பதியலாம்‌. 
அவ்வாறு ஒருமுறை பதியப்‌ 
பட்ட தகவலை மீண்டும்‌ 
அழித்து எழுத முடியாது. 
அ[ழதித்கு குறுவட்டுகளில்‌ ஒரு 
முறை எழுதப்பட்ட தகவலை 
அழித்து விட்டு மீண்டும்‌ புதிய 
தகவலை எழுத மூடியும்‌. 


compaction : நெருக்கம்‌ : சசமிப்‌ 
பதற்கு இடம்‌ தருவதற்காக தரவு 
கோப்புகளை இறுக்கும்‌ முறை. 


compact model 


compact model : கச்சித மாதிரி 
யம்‌ : இன்டெல்‌ 8086 செயலிக்‌ 
குடும்பத்தில்‌ பின்பற்றப்படும்‌ 
ஒரு நினைவக மாதிரியம்‌. 
இதில்‌ நிரலாணைத்‌ தொடர்‌ 
களுக்கென 64 கேபி நினைவகம்‌ 
ஒதுக்கப்படுநெது. ஆனால்‌ நிர 
லின்‌ தரவுகளுக்கென 1 எம்பி 
வரை ஒதுக்கப்படுகிறது. 


company sites நிறுவனத்‌ 
தளங்கள்‌. 

comparative grammer knowledge : 
ஒப்பிலக்கண அறிவு. 


comparative knowledge 


ஒப்புமை அறிவு. 

comparative sort : ஒப்பீட்டு 
வரிசையாக்கம்‌ : இரண்டு அல்‌ 
லது அதற்கு மேற்பட்ட விவரங்‌ 
களை ஒப்பிட்டு வரிசையாக்கும்‌ 
முறை. 

௦௦2240 : ஒப்பீட்டுப்‌ பொறி : 
மாற்றப்பட்ட தரவுகளின்‌ 
துல்லியத்தைச்‌ 
செய்ய இரண்டாவது முறையும்‌ 
மாற்றம்‌ செய்து இரண்டுக்கு 
மிடையில்‌ உள்ள வேறு 
பாட்டைக்‌ குறிப்பிடும்‌ சாதனம்‌. 


சோதனை 


௦36 : ஒப்பீடு : ஒன்றின்‌ 
மதிப்பைச்‌ சோதித்து சுழி 
(பூஜ்யம்‌)யுடனான அதன்‌ 
உறவை முடிவு செய்தல்‌ 


அல்லது இரண்டு பொருள்களை 


compatibility mode 


சோதித்தல்‌. ஒப்‌ பீட்டு அளவை 
முடிவு செய்‌ யவோ அல்லது 
அடையாளம்‌ காணும்‌ நோக்கத்‌ 
துடனோ இத செய்யப்படும்‌. 


௦0௱0815௦0ஈ : ஒப்பீடு : இரண்டு 
எண்களை அவற்றின்‌ அடை 
யாளத்துக்காக ஒப்பிடுதல்‌ 
அல்லது இரண்டு எழுத்துகளை 
அவற்றின்‌ அளவின்‌ ஒப்புமைக்‌ 
காக ஒப்பிடுதல்‌ அல்லது அகர 
வரிசைப்படுத்துதல்‌. 
comparison operators : ஒப்‌ 
பீட்டுச்‌ செயற்குறிகள்‌. 
comparison tests : ஒப்பீட்டுச்‌ 
சோதனைகள்‌. 


றதா? : கம்பாரட்‌ : Computer 
ர்‌ என்பதன்‌ குறும்பெயர்‌. 


compatibility ஒத்தியல்பு; 
தகவுடைமை ; ஏற்புடைமை : 1. 
ஒரு கணினிக்காக எழுதப்பட்ட 
நிரல்‌, வேறு ஒரு மாறுபட்ட 
கணினியில்‌ செயல்பட அனு 
மதிக்கும்‌ சில கணினிகளின்‌ 
தன்மை. 2. கணினியும்‌, அச்சுப்‌ 
பொறியும்‌ போன்று பல்வேறு 
சாதனங்கள்‌ ஒன்று சேர்ந்து 
வேலை செய்யும்‌ திறன்‌. 


compatibility mode : ஒத்தியல்புப்‌ 
பங்கு : ஒரு கணீனி முறைமைக்‌ 
காக... உருவாக்கிய மென்‌ 
பொருளே வன்பொருளோ 
இன்னொரு சுணினி முறைமை 
யிலிருந்து செயல்படும்‌ தன்மை. 


compatible 


compile and go 


பொதுவாக இம்முறை, இன்‌ 
டெல்‌ நுண்செயலிகளுக்காக 
உருவாக்கப்பட்ட உயர்நிலை 
இயக்க முறைமைகளில்‌ (ஒஎஸ்‌/ 
2 மற்றும்‌ விண்டே £ஸ்‌ என்டு) 
எம்‌எஸ்‌-டாஸ்‌ மென்பொருளை 
இயக்குதலைக்‌ குறிக்கும்‌. 
அல்லது சல யூனிக்ஸ்‌ பணி 
நிலையங்கள்‌ மற்றும்‌ சில 
மெக்கின்டோஷ்‌ கணினிகளில்‌ 
எம்‌எஸ்‌-டாஸ்‌ மென்பொருள்‌ 
இயக்குவதைக்‌ குறிப்பதுண்டு. 
compatible : ஏற்புடைமை 

இரண்டு சாதனங்கள்‌ அல்லது 
அமைப்புகளுக்கிடையே சேர்ந்து 
பணியாற்றும்‌ தன்மையைக்‌ 
குறிப்பிடுகிறது. ஒரு அமைப்‌ 
பின்‌ பகுதி ஒன்று வேறொரு 
அமைப்பின்‌ பருப்பொருள்‌ 
மற்றும்‌ செயல்படு 
களுடன்‌ முழுமையாக ஏற்‌ 
புடையதென்றால்‌, எந்த மாற்ற 
மும்‌... செய்யாமல்‌ அதை 
வேறொரு அமைப்புடன்‌ 
சோத்துக்‌ கொள்ளலாம்‌. 


தன்மை 


compatible software : ஒத்தியல்பு 
மென்பொருள்‌ : எந்தவித மாற்ற 
மும்‌ பல்வகை 
கணினிகளில்‌ செயல்படக்கூடிய 
நிரல்கள்‌. 


செய்யாமல்‌ 


compilation : தொகுத்தல்‌ 

மொழி மாற்றல்‌ : கணினிச்‌ செய 
லகத்தில்‌ நேரடியாக இயக்கப்‌ 
படுவதற்காக உயர்நிலை மொழி 


களில்‌ எழுதப்பட்ட நிரல்களை 
எந்திர மொழி ஆணைகளாக 
மொழி பெயர்த்துத்‌ தரும்‌ இரு 
முக்கிய முறைகளில்‌ ஒன்று. 
இயக்கத்திற்கு முன்பே முழு 
நிரல்‌ மொழி பெயர்க்கப்பட 
வேண்டும்‌. மாற்றி 
(interpretation) -க்கு மாறானது. 
ஆணைமாற்றி முறையில்‌ ஒவ்‌ 
வொரு ஆணையும்‌ அது செயல்‌ 
படுத்தப்படும்போது மட்டுமே 
மாற்றப்படுறெது. 


ஆணை 


compilation process : மொழி 
மாற்றுச்‌ செயல்முறை. 


compilation software : தொகுப்பு; 
மென்பொருள்‌; மொழிமாற்றி 
மென்‌ பொருள்‌. 

compilation time : மொழி மாற்று 
நேரம்‌ : மூலமொழி நிரலை 
இலக்கு நிரலாக மொழிபெயர்க்‌ 
கும்‌ (தொகுக்கும்‌) நேரம்‌. 
compile மொழிமாற்று 
ஊயபோர்ட்ரான்‌, மகாபால்‌, 
அல்லது பாஸ்கல்‌ போன்ற உயர்‌ 
நிலை நிரலாக்க மொழியில்‌ 
எழுதப்பட்ட நிரலை எந்திர 
மொழி  நிரலாக மாற்றி 
அமைத்தல்‌. 

Compile and go : மொழிமாற்றி 
இயக்க : ஒரு நிரலை எந்திர 
மொழிக்கு மாற்றி அதனை 
இயக்கும்‌ பணியையும்‌ ஒரே 
நேரத்தில்‌ செய்தல்‌, 


compiled basic 


compiled basic : மொழிமாற்று 
பேசிக்‌: பொதுவாக பேசிக்‌ 
மொழி ஒவ்வொரு ஆணையாக 
நிறைவேற்றக்கூடிய ஆணை 
மாற்றி (சாயை அடிப்‌ 
படையாகக்‌ கொண்டது. 
அவ்வாறில்லாமல்‌, முழு 
நிரலையும்‌ பொறிமொழியாக்கி 
இயக்கும்‌ மொழிமாற்றியை 
(௦௦௦116) அடிப்படையாகக்‌ 
கொண்ட பேசிக்‌ இவ்வாறு 
அழைக்கப்படுகிறது. இவ்வாறு 
மொழி மாற்றப்பட்ட பேசிக்‌ 
நிரல்‌ மிகவேகமாக இயங்கும்‌ 
என்பதால்‌ தொழில்‌ முறையான 
நிரல்களுக்கு இத்தகு பேசிக்‌ 
மொழியையே தேர்வு செய்வர்‌. 
compiled language : மாற்றிய 
மொழி; தொகு மொழி : கணினி 
யில்‌ இயக்கப்படுவதற்கு முன்‌ 
பொறிக்‌ குறி முறையாக்கப்‌ 
பட்ட ஒரு மொழி ஒவ்வொரு 
ஆணையாக மொழி பெயர்க்கப்‌ 
பட்டு இயக்கப்படும்‌ ஆணை 
மாற்று முறையிலிருந்து வேறு 
பட்டது. 

compiled programme 
தொகுக்கப்பட்ட நிரல்‌: மொழி 
மாற்றிய நிரல்‌. 

compiler மொழிமாற்றி; 
தொகுப்பி : உயர்‌ நிலை மொழி 
நிரலை, கணினி வன்பொருளில்‌ 
நேரடியாக செயல்படுத்தும்‌ 
நோக்கத்துடன்‌, மொழி 


compile time binding 


பெயர்க்கும்‌ மென்பொருள்‌, 
இயக்கப்படுவதற்கு முன்பே 
முழு நிரலையும்‌ மொழி 
பெயர்க்றெது. 

compiler language : மொழி 
மாற்றியின்‌ மொழி : உயர்நிலை 
மொழிச்‌ சொற்றொடர்களை 
இலக்கு மொழிக்கு மொழி 
பெயர்த்துத்‌ தருவதற்கு 
பயன்படுத்தும்‌ மொழிமாற்றி 
உருவாக்கப்பட்ட மொழி. 
compiler programme : மொழி 
மாற்று நிரல்‌. 

compe time : மொழிமாற்று 
நேரம்‌ : ஒரு நிரலை மொழி 
மாற்ற ஆகும்‌ நேரம்‌. மூல மொழி 
யிலிருந்து எந்திர மொழிக்கு 
மொழி பெயர்க்க ஆகும்‌ நேரம்‌. 
நூலக செயல்களுடன்‌ தொடுக்‌ 
கும்‌ நேரமும்‌ இதில்‌ சேர்த்துக்‌ 
கொள்ளப்படும்‌. 

compile time binding : தொகு 
நேர பிணைப்பு; மொழிமாற்று 
நேரப்‌ பிணைப்பு : ஒரு நிரல்‌ 
மொழி மாற்றப்படும்போதே 
அந்நிரலிலுள்ள ஓர்‌ இனங்‌ 
காட்டிக்கு (சொரி) (எடுத்துக்‌ 
காட்டாக ஒரு செயல்கூறு அல்‌ 
லது மாறிலி) இன்ன பொறுப்பு 
என முடிவு செய்து விடுவது. 
சிலவகை நிரல்களில்‌ இப்‌ 
பொறுப்பு, நிரல்‌ இயக்கப்படும்‌ 
போது முடிவு செய்யப்‌ 
படுவதுண்டு. 


compile-time error 


compile-time error : மொழி 
மாற்று நேரப்‌ பிழை : மூலக்‌ 
குறியீட்டை மொழி மாற்றும்‌ 
போது ஏற்படும்‌ பிழை. 
றி : தொகுத்தல்‌. 
compiling application : தொகுப்பு 
பயன்பாடு; மொழிமாற்றப்‌ பயன்‌ 
பாடு. 

complement : நிரப்பு எண்‌ ; 
சேர்ப்பு எண்‌ : ஒரு குறிப்பிட்ட 
எண்ணின்‌ எதிர்மறையை உரு 
வகிக்கும்‌ எண்‌. கடைசி முக்கிய 
இலக்கத்திற்கு ஒற்றுமையுடைய 
தாக 10-ன்‌ சேர்ப்பெண்‌ மற்றும்‌ 
சேர்ப்பெண்‌ போன்று 
ஆதார எண்ணிலிருந்து எண்‌ 
ணின்‌ ஓவ்வொரு இலக்கத்தை 
யும்‌ கழிப்பதால்‌ வரும்‌ எண்‌. 
Radix Complement 
அழைக்கப்படுகிறது. 
complementary MOS (CMOS) : 
நிரப்பு உலோக ஆக்சைடு குறை 
கடத்தி எனும்‌ பொருள்படும்‌ 
Metallic Oxide Semiconductor 
(MOS} (Complementary MOS) 


என்பதன்‌ குறும்பெ யர்‌. மாசை 


2-ன்‌ 


என்றும்‌ 


விட வேகமாக வேலை செய்‌ 
இன்ற, ஏறக்குறைய மின்சக்தி 
யைப்‌ பயன்படுத்தாமலே 
இயங்கும்‌ உலோக ஆக்சைடு. 
குறைக்‌ கடத்தி சிப்பு. ட$1-ஐ 
விடச்‌ சிறந்ததல்ல. 
பேட்டரியிலிருந்து சக்தி பெறு 


ஆனால்‌ 


294 


complex 


தின்ற மின்னணு கைக்கடி 
காரங்கள்‌ மற்றும்‌ பிற கடிகாரங்‌ 
களில்‌ பயன்படுத்தப்படுகிறது. 

complementary operation 

நிரப்பு கைச்‌ செயல்பாடு : பூலி 
யன்‌ தருக்க முறையில்‌, தேரெ 
இர்‌ விடையை வரவழைக்கும்‌ 
செயல்பாடு. இச்‌ செயல்பாடு 


அதே தரவுகளின்‌ மீதே 
நிகழ்த்தப்படுகிறது. என்பது 
குறிப்பிடத்தக்கது. எடுத்துக்‌ 


காட்டாக, ஏ என்பது சரி என்ற 
மதிப்புடையது எனில்‌ 'இல்லை 


ஏ' என்பது தவறு என்ற 
விடையைத்‌ தரும்‌. 
complementation, boolean 


பூலியன்‌ நிரப்புகை. 
complementing : நிரப்புதல்‌. 


complement notation : நிரப்பு 
முறை. 
complement, tens : பத்தின்‌ நிரப்‌ 
பெண்‌. 


completeness check : முழுமைச்‌ 
சரிபார்ப்பு : புலங்கள்‌ எல்லாம்‌ 
சரியாக இருக்கிறது என்றும்‌ 
முழுப்‌ பதிவுகளும்‌ சோதிக்கப்‌ 
பட்டது என்றும்‌ உறுதி செய்வது. 
complete word : முழுச்‌ சொல்‌. 


complex : கலவை : 
எண்களை (240) பயன்படுத்தும்‌ 
வகையில்‌ சில கணினி மொழி 


கலவை 


களில்‌ உள்ள தரவு இனம்‌. 


Complex Instruction Set 


295 component software 


Complex Instruction Set Compu- 
ter (CISC) : கலவை ஆணைத்‌ 


தொகுதிக்‌ கணினி. 
றறரஷரழ : உட்சிக்கல்நிலை; 
கடுஞ்சிக்கல்‌. 


complex number : கலப்பு எண்‌ : 
8*(6 என்ற வடிவில்‌ உள்ள எண்‌. 
8, 0 ஆகிய இரண்டும்‌ மெய்‌ 
எண்கள்‌. | என்பது -1ன வர்க்க 
மூலம்‌ *- |. ௨ என்பது மெய்ப்‌ 
பததி என்றும்‌ b என்பது கற்‌ 
பனைப்‌ பகுதி என்றும்‌ 
அழைக்கப்படுகிறது. கலப்பு 
எனகளை இரு பரிமாண 
வரைபடத்‌ தாளில்‌ எக்ஸ்‌-ஓய்‌ 
அச்சகளில்‌ ஆயத்‌ தொலைவுப்‌ 
புள்சகளினால்‌ குறித்துக்‌ 
காட்டமுடியும்‌. கிடைமட்ட 
அச்சல்‌ (எக்ஸ்‌) மெய்ப்பகுதி 
யும்‌ 8), செங்குத்து அச்சில்‌ 
(ஓய்‌) கற்பனைப்‌ பகுதியும்‌ (0) 
இடம்பெறும்‌. எக்ஸ்‌, ஒய்‌ அச்சு 
கள்‌ முறையே மெய்‌, கற்பனை 
அச்சுகஎ என்றழைக்கப்படுகின்‌ 
றன. வரர படத்‌ தளம்‌ கலப்புத்‌ 
தளம்‌ (னற 8௨) எனப்படு 
கிறது. 

comp.nersgroups காம்ப்‌. 
நியூஸ்‌ குடப்ஸ்‌; கணி.செய்திக்‌ 
குழுக்கள்‌ யூஸ்நெட்‌ செய்திக்‌ 
குழுக்களி௨ படி நிலைப்‌ பெயர்‌. 
முன்னொட்டாக (மாசி) றற. 
என்ற சொ இருக்கும்‌. இந்தச்‌ 
செய்திக்‌ குழக்களில்‌ கணினி 


வன்‌ பொருள்‌, மென்பொருள்‌ 
மற்றும்‌ கணினி அறிவியல்‌ 
தொடர்பான ஏனைய செய்தி 
களைப்‌ பற்றிய கலந்துரை 
யாடல்கள்‌ நடைபெறும்‌. 
யூஸ்நெட்‌ செய்திக்‌ குழுக்களின்‌ 
படிநிலையில்‌ அடிப்படையான 
ஏழு குழுக்களில்‌ ௦௦௱ற என்ப 
தும்‌ ஒன்று. ஆறு: 
news., rec., 50., 506., talk., misc 
ஆகியவை. 


ஏனைய 


component பொருள்கூறு; 
ஆக்கக்கூறு; கணினி அமைப்புச்‌ 
சாதனம்‌ : ஒரு கணினி அமைப்‌ 
பில்‌ அடிப்படை உறுப்பு, மூலக 
உறுப்பு; ஒரு பயன்பாட்டின்‌ 
பகுதி. மென்பொருள்‌ ஆக்கக்‌ 
கூறுகளையும்‌ குறிக்கும்‌. 
component dialog box : பொருள்‌ 
கூறு உரையாடல்‌ பெட்டி; ஆக்‌ 
கக்‌ கூறு உரையாடல்‌ பெட்டி. 
component event : பொருள்கூறு 
நிகழ்வு; ஆக்கக்கூறு நிகழ்வு. 
component object model 
பொருள்‌ கூறு மாதிரியம்‌. ஆக்கக்‌ 
கூறு பொருள்‌ மாதிரியம்‌. 
component reusability : பொருள்‌ 
கூறு மறுபயன்பாடு; ஆக்கக்‌ 
கூறு மறுபயன்பாடு. 
component software : ஆக்கக்‌ 
கூறு மென்பொருள்‌; பொருள்‌ 
கூறு மென்பொருள்‌ : கூறுநிலை 
மென்பொருளாக்கத்தில்‌ பயன்‌ 


COM port 


படுத்தப்படும்‌ பொருள்கூறுகள்‌. 
பொருள்‌ கூறுகள்‌ பிற பொருட்‌ 
கூறுகளுடன்‌ இணைந்து ஓர்‌ 


ஒட்டுமொத்த நிரலை 
உருவாக்குகின்றன. ஒழு நிரலர்‌, 
ஏற்கெனவே உருவாக்கி 


வைக்கப்பட்டுள்ள பொருள்கூறு 
ஒன்றினை தன்‌ நிரலில்‌ பயன்‌ 
படுத்திக்‌ கொள்ள முடியும்‌. 
மீண்டும்மீண்டும்‌ பயன்படுத்திக்‌ 
கொள்ள முடியும்‌. பொருள்கூறு 
எவ்வாறு உருவாக்கப்பட்டது, 
அதனுள்ளே 
நிரல்கள்‌ ஆணைத்‌ தொடர்கள்‌ 


/(முத்பபட்ட 


எவை, அவை எப்படிச்‌ செயல்‌ 
படுகின்றன என்பதைப்‌ பற்றி 
யெல்லாம்‌ அறிந்துகொள்ளா 
மலே அப்பொருள்கூறின்‌ முழுப்‌ 
பயனையும்‌ நுகர முடியும்‌. 

COM port 
வெளிப்புற 


காம்‌ துறை : பிற 
சாதனங்களுடன்‌ 
தரவு தொடர்பு கொள்வதற்காக 


காம்‌ துறை 


296 


composite display 


பீ.சி.யில்‌ பொருந்தும்‌ ஒரு 
நேரியல்‌ வெளியீட்டு துறை. 


compose : உருவாக்கு. 


செய்கி 


compose message 
யாக்கல்‌. 


compose sequence : இயற்று 
வரிசை முறை. 


Compose : கலப்பு : அனைத்து 
மூன்று அடிப்படை ஒளிக்காட்சி 
(வீடியோ) நிற சமிக்கைகளும்‌ 
(சிவப்பு, பச்சை, நீலம்‌) கலந்‌ 
துள்ள ஒளிக்காட்‌ சமிக்கை 
வகை. சில கணின்‌ இிரையகங்‌ 
உருவங்களின்‌ 
கட்டுப்படுத்து 
ரன்‌ பீச்சு சநவி 


களில்‌ உள்ள 


கூர்மையைக்‌ 


கிறது. எலெக்ட்‌! 
யைப்‌ பயன்படுத்தி மூன்று அ ப்‌ 
படை நிறங்களை உருவாக்கும்‌ 
தொலைக்காட்சிகளிலும்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 


composite card கூவை 
அட்டை : பலநோக்கு தரவு 
அட்டை. அல்லது பல்வேறு 


பயன்பாடுகளைச்‌ செயலாக்கம்‌ 
செய்ய தேவைப்படும்‌ தரவு 


களைக்‌ கொண்ட அட்ட. 


composite colour #onitor 

ஒருங்குசேர்‌ வண்ணத்திரையகம்‌. 
composite display :கூட்டுருத்‌ 
திரைக்காட்சி : தெலைக்காட்டி 
மற்றும்‌ சில கணித்‌ நிரை 
களின்‌ காட்சிப்‌ பஎபியல்பைக்‌ 


composite key 


குறிக்கிறது. கூட்டுக்‌ கலவை 
யான சமிக்கைகளிலிருந்து ஒரு 
படிமத்தை மீட்டெடுக்கும்‌ 
திறனைக்‌ குறிப்பிடுகிறது. 
கூட்டுருக்‌ காட்சி கறுப்பு வெள்‌ 
ளையாகவோ, வண்ணமாகவோ 
இருக்கலாம்‌. சாதாரண கறுப்பு 
வெள்ளை அல்லது சிபநீ (RGB) 
வண்ணத்திரைகளைக்‌ காட்டி 
லும்‌ தெளிவற்றே இருக்கும்‌. 
சிபநீ காட்சித்‌ திரைகள்‌ சிவப்பு, 
பச்சை, நீலம்‌ ஆகிய நிறக்‌ கூறு 
களுக்குத்‌ தனித்தனி சமிக்கை 
களையும்‌ தனித்தனி இணைப்புக்‌ 
கம்பிகளையும்‌ கொண்டுள்ளன. 
ஆனால்‌ கூட்டுருக்‌ காட்சித்‌ 
திரைகள்‌ ஒரே இணைப்புக்‌ 
கம்பியிலேயே படிமத்தை உர 
வாக்குவதற்கான தரவு சமிக்கை 
களையும்‌, கிடைமட்ட மற்றும்‌ 
செங்குத்து வருடல்களுக்கான 
துடிப்புத்‌ தரவுகளையும்‌ பெறு 
கின்றன. 


composite key : கூட்டுத்‌ திறவி: 
ஓர்‌ அட்டவணையில்‌ தரவுவைத்‌ 
தேடிப்‌ பெறப்‌ பொதுவாக ஒரு 


குறிப்பிட்ட புலம்‌ திறவு 
கோலாகப்‌ பயன்படும்‌. (எ-டு) 
பணியாளர்களின்‌ விவரங்‌ 


களைப்‌ பதிந்து வைத்துள்ள 
அட்டவணையில்‌ ஒரு குறிப்‌ 
பிட்ட ஏட்டை (1600) இனங்‌ 
காண பணியாளர்‌ எண்‌ திறவு 


கோல்‌ புலமாகப்‌ பயன்பட 


composite video 


முடியும்‌. சில அட்டவணை 
களில்‌ ஒற்றைப்‌ புலம்‌ திறவு 
கோலாகப்‌ பயன்பட முடியாது. 
பல்வேறு வணிகர்களிடம்‌ 
கொள்முதல்‌ செய்த பல்வேறு 
பொருள்களின்‌ விவரங்கள்‌ 
அடங்கிய பட்டியலில்‌ ஒரு 
குறிப்பிட்ட ஏட்டினை (160010) 
இனங்காண வணிகர்‌ எண்‌“ 
பொருள்‌ எண்‌ இரண்டு புலங்‌ 
களும்‌ சேர்ந்த கூட்டுத்‌ இறவு 
கோலையே பயன்படுத்த 
முடியும்‌. 

composite statement : கலவைக்‌ 
கூற்று. 

composite symbol : கலப்புக 
குறியீடு : ஒரு குறிக்கு மேற்‌ 
பட்ட குறிகளைக்‌ கொண்ட 
சமிக்கை & 5 என்ற குறியீடு சம 
மானதல்ல என்பதைக்‌ குறிப்‌ 
பிடச்‌ சில மென்பொருள்‌ அமைப்பு 
களில்‌ பயன்படுத்தப்படுகிறது. 
composite video : கலவை ஒளிக்‌ 
காட்சி; கலப்பு ஒளிக்காட்சி; 
கலந்த ஒளிக்காட்சி : ஒரு தனி 
ஒளிக்காட்சி சமிக்கையாக குறி 
யீடு செய்யப்பட்டு பிரகாசம்‌, 
நிறக்கூறு வடிவில்‌ தோன்றும்‌ 
ஒரு கணினியின்‌ வண்ணக்‌ 
காட்டுத்‌ நிரையில்‌ தோன்றும்‌ 
நிற வெளிப்பாடு. நிறக்‌ கட்டுப்‌ 
பாடு சமிக்கை ஒரு தரவு 
தொடராக மன்று நிறங்களில்‌ 
(சிகப்பு, பச்சை, நீலம்‌) குறியீடு 


rr 


composite video display 


செய்யப்படுகிறது. கலவை 
காட்சித்திரைகள்‌ எனப்படும்‌ 
சிக்கனமான வண்ண காட்சித்‌ 
திரைகள்‌ கலவை ஓளிக்காட்சி 
யைப்‌ பயன்படுத்தி தொலைக்‌ 
காட்சி பெட்டியைவிட ஒரளவு 
சிறந்த படத்தை அளிக்கும்‌. 
ஆனால்‌ ஆர்ஜிபி காட்சித்திரை 
போன்ற உயர்தரத்தில்‌ அளிக்க 
இயலாது. 

composite video display : கூட்டு 
ஒளிக்காட்சித்‌ திரை. 
composition : எழுத்துக்‌ கோப்பு : 
எழுத்துகளின்‌ அளவுகள்‌, முறை 
கள்‌ மற்றும்‌ ஒரு பக்கத்தில்‌ 
அவற்றின்‌ அமைப்புகளைத்‌ 
தேர்ந்து எடுத்தல்‌. 

compound document : கூட்டு 
ஆவணம்‌ : சொற்கள்‌ மற்றும்‌ 
வரைகலை ஆகிய இரண்டும்‌ 
உள்ள கோப்பு. கூட்டு ஆவணங்‌ 
குரல்‌ மற்றும்‌ 
காட்சியும்‌ இடம்‌ பெறும்‌. 


த்‌ ளி ல்‌ 


ஒளிக்‌ 


கூட்டு 
பயன்‌ 


compound statement : 
கூற்று 
படுத்தக்கூடிய இரண்டு அல்லது 
கூடுதல்‌ ஆணைகளைக்‌ 
கொண்டுள்ள தனி ஆணை. 


றாக : இறுக்கு; சுருக்கு : 
இடத்தை சேமிக்க தரவுகளைச்‌ 
சுருக்குதல்‌. தரவுகளைச்‌ சுருக்க, 
செயல்பாட்டு 


தனியாகப்‌ 


ஆணையின்‌ 


பயனீட்டுக்‌ கோப்புப்‌ 


Compressed SLIP 


பெயருடன்‌ 4-2 பின்னிணைப்பு 
சோக்கப்படுநெது. compress 
என்ற பயன்பாடு கோப்புகளை 
விரிவாக்கி பழையபடியே தரும்‌. 


compressed disk : இறுக்கிய 
வட்டு; இறுகு வட்டு : ஒரு 
நிலைவட்டு அல்லது நெகிழ்‌ 
வட்டில்‌ இயல்பாகக்‌ கொள்ளும்‌ 
அளவுக்கும்‌ அதிகமாகத்‌ 
தரவுவைப்‌ பதிவதற்கென மென்‌ 
பொருள்‌ பயன்கூறுகள்‌ உள்ளன. 
(எ-டு) 
பேஸ்‌ போன்றவை. இவை வட்‌ 
டில்‌ உள்ள தரவுவை இறுக்கிச்‌ 
சுருக்கிப்‌ பதிவதன்‌ மூலம்‌ அதிக 
மான அளவு தரவுவைப்‌ பதிய 
வழியமைத்துக்‌ கொடுக்கின்றன. 


ஸ்டேக்கர்‌, டபுள்ஸ்‌ 


compressed drive : இறுகு 
வட்டகம்‌; இறுகு இயக்ககம்‌. 


compressed fle : இறுக்கப்பட்ட 
கோப்பு : வழக்கமானதைவிட 
குறைவான சேமிப்பு இடத்தை 
எடுத்துக்‌ கொள்ளும்‌ வகையில்‌ 
சேமிக்கப்படும்‌ கோப்பு. 


Compressed SLIP : இறுகு 
ஸ்லிப்‌ 
இணைய நெறிமுறை (Internet 
Protocol). இதன்‌ ஒரு பதிப்பு 
இறகு ஸ்லிப்‌ எனப்படுகிறது. 
இணைய முகவரித்‌ தகவலை 
இறுக்கிச்‌ சுருக்கிப்‌ பயன்படுத்து 
கிறது. இதன்‌ காரணமாய்‌ 
சாதாரண ஸ்லிப்‌ நெறிமுறையை 


ஸ்லிப்‌ என்பது ஓர்‌ 


compression 


299 


computer 


விட இது வேகமாகச்‌ செயல்‌ 
படுகிறது. 


compression இறுக்குதல்‌; 
இறுக்கம்‌. 
compression alogrithm 


இறுக்கப்‌ படி முறை. 


compression ratio : இறுக்கு 
வீதம்‌ : இறுக்கப்பட்ட தரவு 
களை அளப்பது. சான்றாக, 


அதன்‌ மூல அளவின்‌ கால்‌ 
பங்காக இறுக்கினால்‌ அதை 4:1, 
25%, 75% என்று குறிப்பிடலாம்‌. 


compression technique 

இறுக்கிச்‌ சுருக்கும்‌ நுட்பம்‌. 

௦௦6550 : இறுக்கி; செறிவி; 
சுருக்கி : மிகவும்‌ வலுவானதும்‌ 
மிகவும்‌ பலவீனமானதுமான 
அனுப்பும்‌ சமிக்கைகளின்‌ 
எல்லையைச்‌ சுருக்கும்‌ சாதனம்‌. 
தரவுகளைச்‌ சுருக்கும்‌ நிரல்‌ 
அல்லது நடைமுறை ஒழுங்கு. 
CompuServe : கம்ப்யூசெர்வ்‌ : 
தனிநபர்கள்‌ மற்றும்‌ வணிகத்‌ 
துறையினர்‌ பயன்படுத்தும்‌ 
பெரிய தகவல்‌ சேவை 
கட்டமைப்பு. புதிய செய்திக்‌ 
கட்டுரைகள்‌, பங்குச்‌ சந்தை 
அறிக்கைகள்‌, மின்‌ அஞ்சல்‌, 
கல்வி நிரல்கள்‌, நிரலாக்க 
உதவிச்‌ சாதனங்கள்‌ போன்ற 
வற்றைக்‌ கொண்டுள்ளது. 
பொது தொலைபேசி அமைப்பு 


மூலம்‌ சொந்தக்‌ கணினி வைத்‌ 
திருப்போர்‌ 'கம்ப்யூசெர்வ்‌! 
யுடன்‌ தொடர்பு கொள்ளலாம்‌. 


computability கணக்கிடும்‌ 
தன்மை : கணக்கு முறையில்‌ 
சிக்கல்களைத்‌ தீர்க்கும்‌ பொருள்‌. 


computation : கணக்கிடல்‌ : 
கணக்கிடுவதன்‌ விளைவு. 


computational complexity 
கணக்கிடல்‌ உட்சிக்கல்‌ நிலை. 
computational linguistics 


கணினி மொழியியல்‌. 


computational stylistics 
கணினி நடையியல்‌. 


கணக்கிடு: கணி. 


compute bound : கணக்கிடும்‌ 
வரையறை மையச்‌ செய 
லகத்தின்‌ வேகத்தினால்‌ கட்டுப்‌ 
படுத்தப்பட்ட கணினி அமைப்‌ 
பின்‌ ஒரு நிரலாகக்‌ குறிப்பிடு 
வது. கட்டுப்படுத்தும்‌ செயல்‌ 
முறை அல்லது செயலக வரை 
யறை என்பதைப்‌ போன்றது. 
உள்ளீடு;வெளியீடு வரையறை 
என்பதற்கு மாறானது. 


compute : 


computer கணினி; கணிப்‌ 
பொறி : தரவுகளை ஏற்றுக்‌ 
கொண்டு அத்தரவுகளின்மீது 
குறிப்பிட்ட செயல்முறை 


(கணித அல்லது தருக்க முறை) 
களை நிகழ்த்தி அச்செயல்முறை 


டப்ப. அப பப்பட்‌ ட்ப ப ட ப்ப்டட்ட டப்ப ட்டம்‌ 


computer abuse 


களின்‌ முடிவைத்‌ தருவதன்‌ 
மூலம்‌ சிக்கல்களைத்‌ தீர்க்கும்‌ 
திறனுடைய சாதனம்‌. 

computer abuse : கணினி கெடு 
வழக்கு. 

Computer Aided Design (CAD) : 
கணினி உதவிடும்‌ வடிவமைப்பு : 
காட்சி முறையும்‌ ஒளிப்பேனா 
அல்லது பலகையின்‌ மூலம்‌ ஒரு 
கணினிக்கும்‌, ஒரு வடிவமைப்‌ 
பவருக்கும்‌ இடையில்‌ ஏற்படும்‌ 
தரவு தொடர்‌ 
பினைக்‌ கொண்ட கணினித்‌ 


நேரடியான, 


தொழில்நுட்பம்‌. கட்டட வடு 


வமைப்பு, எந்திரங்கள்‌ மற்றும்‌. 


து ட்‌ ர 
பாறியியல்‌ கருவிகள்‌ உற 


பத்திப்‌ பொருள்கள்‌ வடிவமைப்‌ 
புக்கு பெரிதும்‌ உதவுகிறது. 

Computer-Aided Design and 
Drafting (0400) : கணினி உத 
விடும்‌ வடிவமைப்பு மற்றும்‌ படம்‌ 
வரைதல்‌ : ஓவியங்களை உரு 
வாக்குதல்‌, படம்‌ வரைதல்‌. 
விருப்பங்களை வரிசைப்படுத்து 
தல்‌ போன்ற பணிகளுக்கு பயன்‌ 
படும்‌ கணினித்‌ தொழில்நுட்பம்‌. 


Computer Aided  Design/ 
Computer aided manufacturing 
{(CADICAM) கணினி ரேம்‌; 


கணினி உதவிடும்‌ வடிவமைப்பு 
/ கணினி உதவிடும்‌ உற்பத்தி 
முறை : வடிவமைத்தல்‌ மற்றும்‌ 
உற்பத்தி முறை செயல்பாடு 


Computer Aided Factory 


களைத்‌ தானியங்கி முறையில்‌ 
செய்யும்‌ முயற்சி. வேகமாக 
வளரும்‌ கணினி வரைபட 
முறை. தற்போது கையெழுத்துக்‌ 
கலை வரைபட முறையையே 
முக்கிய ஆதாரமாக கொண் 
டுள்ளது. என்றாலும்‌ ராஸ்டர்‌ 
வரைபட முறையை உள்ளடக்‌ 
திய பகுதிகள்‌, கட்டுமானம்‌ மற்‌ 
றும்‌ ஒருங்கிணைந்த மின்சுற்று 
கள்‌ போன்ற பரவலான பயன்‌ 
பாடுகளைச்‌ உருவாக்க கிளை 


விட்டுள்ளது. 


computer-aided engineering 

கணினி - உதவிடும்‌ பொறி 
யியல்‌ : கணினி - உதவிடும்‌ வடி. 
வமைப்பு முறைகளைப்‌ பயன 
படுத்தி உருவாக்கப்படும்‌ 
உற்பத்தி வடிவமைப்புகளின்‌ 
மாதிரிகளை உருவாக்க, ஆராய, 
மநிப்பீடு செய்ய கணினிகளைப்‌ 


பயன்படுத்துதல்‌. 
Computer Aided Factory 
Management : (CAFM) : சிஏ 


எஃப்‌எம்‌; கணினி உதவிடும்‌ 
தொழிற்சாலை மேலாண்மை : 
உற்பத்தி முறைகளையும்‌, உற்‌ 
பத்தித்‌ 
இயக்கத்தையும்‌ 
யாக செய்வதற்கு க்ணினீகளைப்‌ 
பயன்படுத்துதல்‌. Factory 
Aufomation என்றும்‌ அழைக்கப்‌ 
படுகிறது. உதிரி பாகங்களைக்‌ 
கணக்கெடுத்தல்‌, வழங்கு 


தொ ழிற்சாலையின்‌ 
தானியங்கி 


Computer Aided Manufacturing 301 


மையங்களின்‌ தேவைக்‌ கேற்ப 
புதிய பொருள்களுக்கு ஆணை 
யிடுதல்‌ போன்றவற்றில்‌ துல்‌ 
லியமான கணக்கு வைத்திருக்க, 
கணினி மூலம்‌ செயல்படும்‌, 
உற்பத்தி மேலாண்மை அமைப்பு. 


Computer Aided Manufacturing 
(CAM) கணினி உதவிடும்‌ 
உற்பத்தி முறை (கம்‌); 
உற்பத்தித்‌ துறையைச்‌ சேர்ந்த 
மேலாண்மை, கட்டுப்பாடு, 
செயல்முறை ஆகியவற்றுக்கு 
கணினித்‌ தொழில்‌ நுட்பத்தைப்‌ 
பயன்படுத்துதல்‌. 

Computer Aided Materials 
Delivery : கணினி உதவிடும்‌ 
பொருள்‌ விநியோகம்‌ : 


இயக்கத்தில்‌ நகர்த்திப்‌ பட்டை 


கணினி 


களையும்‌, எந்திரன்‌ (எந்திர 
மனித) வண்டிகளையும்‌ பயன்‌ 
படுத்தித்‌ தொழிற்சாலை 


யிலிருந்து பொருள்களையும்‌ 
உதிரி பாகங்களையும்‌ நகர்த்து 
தல்‌. இதன்‌ மூலம்‌ உற்பத்தித்‌ 
திறன்‌ அதிகரித்து நிறுவனத்தின்‌ 


ஓட்டுமொத்த செயல்திறன்‌ 
கூடுகிறது. 

Computer Aided Materials 
Selection : கணினி உதவிடும்‌ 
பொருள்‌ தேர்வு : ஒரு புதிய 
பொருள்‌ அல்லது உதிரி 


பாகத்தை உருவாக்க எந்தெந்த 
பொருள்களைப்‌ பயன்படுத்த 


computer application 


லாம்‌ என்பதை முடிவுசெய்ய 
கணினியைப்‌ பயன்படுத்துதல்‌. 


Computer-Aided Planning (CAR) : 
கணினி-உதவிடும்‌ திட்டமிடல்‌ : 
திட்டமிடல்‌ செயல்முறைக்கு 
உதவ கணினி மென்பொருள்‌ 
களை கருவிகளாகப்‌ 
படுத்துதல்‌. 


Computer - Aided. Software 
Engineering (CASE) : கணினி 
உதவிடும்‌ மென்பொருள்‌ பொறி 
யியல்‌ : மென்பொருள்‌ உருவாக்‌ 
கம்‌ அல்லது நிரலாக்கம்‌ உள்‌ 


பயன்‌ 


ளிட்ட தரவு அமைப்பு வளர்ச்‌ 
சியில்‌ பல்வேறு நிலைகளைத்‌ 
தானியங்யொகச்‌ செய்ய மென்‌ 
பொருள்‌ தொகுப்பைப்‌ பயன்‌ 
படுத்துவது. 

computer, all purpose 
அனைத்துப்‌ பயன்‌ கணினி. 


computer, anolog : ஒத்திசைக்‌ 
கணினி; தொடர்முறை கணினி. 


computer anxiety கணினி 
பதட்டம்‌ : கணினிகள்‌ பற்றிய 
அச்சம்‌. 

computer application : கணினிப்‌ 
பயன்பாடு : இறுதி பயனாளர்‌ 
ஒரு குறிப்பிட்ட வேலைக்கோ 
அல்லது ஒன்றைச்‌ சாதிக்கவோ, 
ஒரு குறிப்பிட்ட பிரச்சினை 
யைத்‌ தீர்க்கவோ கணினியைப்‌ 
பயன்படுத்துவது. சான்றாக, 


computer architecture 


பொதுவான வணிகக்‌ கணினி 
பயன்பாடுகளில்‌ கொள்முதல்‌, 
கோரிக்கை விலைப்பட்டி, 
கணக்கெடுப்பு, சம்பளப்பட்டி 
போன்றவை அடங்கும்‌. 

computer architecture : கணினிக 
கட்டுமானம்‌ : கணினி அமைப்‌ 
பின்‌ வன்பொருளின்‌ பருப்‌ 
பொருள்‌ அமைப்பையும்‌, மற்ற 
வன்பொருள்களுடன்‌ அவற்றுக்‌ 
குள்ள உறவையும்‌ பற்றி 
ஆராயும்‌ கணினி பற்றிய ஆய்வு. 
computer art : கணினிக்‌ கலை : 
ஓவியர்களுக்கான கணினி கருவி 
யைப்‌ பயன்படுத்தி ஓவியர்கள்‌ 
உருவாக்கிய வடிவம்‌. வண்ணம்‌ 
பூசும்‌ தூரிகை, கரிபென்சில்‌ அல்‌ 
லது மனதின்‌ ஒரு விரிவாக்கம்‌ 
என்பதாக கணினியைக்‌ கருத 
லாம்‌. ஓவியர்‌ அழகான உருவங்‌ 
களைக்‌ கனவு கண்டு கணினி 
யைப்‌ பயன்படுத்தி அவற்றை 
உயிரோட்ட 
கொண்டு வரலாம்‌. காட்சி வரை 
“பட முறைகளிலும்‌, அச்சுப்‌ 
பொறிகள்‌, இலக்கமுறை 
வரைவு பொறிகள்‌, படியெடுக்‌ 
கும்‌ சாதனங்கள்‌ போன்றவர்‌ 
றால்‌ சுணினிக்‌ கலைப்‌ பொருட்‌ 


முன்ளனவாகக்‌ 


களை உருவாக்கலாம்‌. 


computer artist : கணினி ஒவியர்‌ : 
படைப்புகளை உரு 
வாக்கக்‌ கணினிகளைப்‌ பயன்‌ 


கலைப்‌ 


படுத்துபவர்‌. 


Computer Augmented 


computer assisted diagnosis : 
கணினி உதவிடும்‌ நோயறி 
முறை : வேகமாகவும்‌, துல்லிய 
மாகவும்‌ நோயறிவதற்கும்‌, 
மருத்துவர்‌ நேரத்தைச்‌ மிச்சப்‌ 
படுத்தவும்‌ கணினியை ஒரு 
கருவியாகப்‌ பயன்படுத்துதல்‌. 
மருத்துவத்‌ தரவுகளைப்‌ படித்து 
வழக்கமாக உள்ளதிலிருந்து 
மாறுபாடுகளை மடிப்பீடு 
செய்து நோய்‌ என்ன வென்று 
அறிந்து கொள்ள கணினியைப்‌ 
பயன்படுத்துதல்‌. 


Computer Assisted Instruction 
(CA!) : கணினி உதவிடும்‌ கல்வி : 
கல்வி கற்கக்‌ கணியைப்‌ பயன்‌ 
படுத்துதல்‌. படிநிலை முறை 
மில்‌ தொகுக்கப்பட்ட பாடங்‌ 
களை மாணவர்கள்‌ கணினி வழி 
யாகப்‌ பயிலலாம்‌. மாணவரின்‌ 
தகுதி, தேவை, இறனுக்கேற்ப 
பாட வரிசை மறறும்‌ உள்ளடக்‌ 
கம்‌ அமையும்‌. 


computer-assisted learning 
கணினிவழி கற்றல்‌ : கணினிகளை 
யும்‌ அவற்றின்‌ பல்லூடகத்‌ திற 
னையும்‌ பாடங்களைக்‌ கற்பிக்‌ 
கப்‌ பயன்படுத்திக்‌ கொள்ளுதல்‌. 
Computer Assisted Manufactu- 
ஈர (CAM) : கணினி உதவி 
உற்பத்தி. 

Computer Augmented Learning 
(CAL) : கணினி மேம்படுத்தும்‌ 


computer awareness 


கல்வி (கால்‌) : கற்பித்தலுக்கும்‌, 
சிக்கல்‌ தீர்ப்பதற்கும்‌ க்ணினி 
அமைப்பைப்‌ பயன்படுததுதல்‌ 
வழக்கமான கல்விமுறையை 
மேம்படுத்தவோ, துணை 
புரியவோ செய்தல்‌. Cல௱ஓபலா 
Assisted Instruction என்பதும்‌ 
இதுவும்‌ ஒன்றல்ல. 

computer awareness : கணினி 
விழிப்புணர்வு : கணினி என்றால்‌ 
என்ன என்றும்‌, அது எவ்வாறு 
செயல்படுகிறது என்றும்‌ 
அறிந்து கொள்வதைவிட 
சமுதாயத்திற்கு கணினியின்‌ 
பங்கும்‌ பயனும்‌ பற்றி புரிந்து 
கொள்வதையே பொதுவாக 
இவ்வாறு சொல்வர்‌. 


Computer Based Consultant 
(CBC) : கணினி சார்ந்த ஆலோசகர்‌ : 
1970 தொடக்கத்தில்‌ வடிவமைக்‌ 
கப்பட்ட, மின்னியந்திரக்‌ கருவி 
யினைப்‌ பழுதுபார்க்க உதவு 
வதற்காக உருவாக்கப்பட்ட 
அறிவு சார்ந்த அமைப்பு. 
computer based information 
$s : கணினி சார்ந்த தகவல்‌ 
அமைப்பு : தனது தகவல்‌ செய 
லாக்க நடவடிக்கைகளுக்கு 
கணினியின்‌ வன்பொருள்‌ மற்‌ 
றும்‌ மென்பொருளைப்‌ பயன்‌ 
படுத்தும்‌ தகவல்‌ அமைப்பு. 


Computer Based Learning (CBL) : 
கணினி அடிப்படையிலான 


computer center 


கல்வி (சிபிஎல்‌) : கணினி வழிக்‌ 
கற்றலின்‌ அனைத்து வடிவங்‌ 
களையும்‌ குறிக்கின்றது. 

computer binder : கணினி ஒட்டி : 
அச்சுப்பொறிகள்‌ உருவாக்கு 
தின்ற அச்சு வெளியீடுகளைப்‌ 


பாதுகாக்கவும்‌, வைத்துக்‌ 
கொள்ளவும்‌ உருவாக்கப்‌ 
பட்டுள்ள ஒட்டி. 

computer, buffered : இடைத்‌ 
கடுப்புக்‌ கணினி. 

computer bulletin board 


கணினி அறிக்கைப்‌ பலகை : 
ஒரு செய்தித்‌ தாளின்‌ விளம்பரப்‌ 
பிரிவின்‌ மின்னணுப்‌ பதிப்பு 
ஒரு கணினி 


அறிக்கைப்‌ பலகை, 


போன்ற 


computer bureau : கணினி அலு 
வலகம்‌ : பல பயனாளர்களுக்கு 
தன்னுடைய கணினியின்‌ 
நேரத்தை விற்கும்‌ நிறுவனம்‌. 
computer camp : கணினி முகாம்‌ : 
கோடை வாரங்களில்‌ நடத்தப்‌ 
படும்‌ முகாம்‌. இதில்‌ பங்கு 
கொள்பவர்கள்‌ நீச்சலடிப்பது, 
காரோட்டுவதுடன்‌ நுண்கணினி 
களைப்‌ பயன்படுத்தவும்‌ கற்றுக்‌ 
கொள்வார்கள்‌. 

computer கணினி 
மையம்‌ அதன்‌ 
துணைப்‌ பொருள்கள்‌ மூலமாக 
வும்‌, அதன்‌ பணியாளர்‌ அளிக்‌ 


center 
கணினி, 


ப, ப ப ப. டட 


computer center director 


கும்‌ சேவைகள்‌ மூலமாகவும்‌ 
பல தரப்பட்ட பயனாளர்‌ 
களுக்கு கணினிச்‌ சேவைகளை 
வழங்கும்‌ நிலையம்‌. 


computer center director 
கணினி மைய இயக்குநர்‌ : ஒரு 
கணினி மையத்தின்‌ பணியாளர்‌ 
களை இயக்கும்‌ தனி நபர்‌. 


computer chess : கணினிச்‌ 
சதுரங்கம்‌ சதுரங்க விளை 
யாட்டை ஆடும்‌ கணினி நிரல்‌. 
1970 முதல்‌ ஏசிஎம்‌ 
அமெரிக்க கணினி சதுரங்க சாம்‌ 
பியன்ஷிப்புகள்‌ வளர்ச்சிக்கு 
ஒரு கிரியா 


வட 


ஊக்கியாகவும்‌, 
செய ற்கை நுண்ணறிவு 
ஆய்வுக்கு வரலாற்றுப்‌ பதி 
வேடாகவும்‌ விளங்குகிறது. 
கடந்த 20 ஆண்டுகளில்‌, மன்ற 
ஆட்டக்காரர்கள்‌ நிலையிலிருந்து 
உலகின்‌ மிகச்சிறந்த 
யில்‌ நிரல்கள்‌ முன்னேறி உள்ளன. 


கணினிச்‌ 


வரிசை 


computer circuitry 
மின்சுற்றமைப்பு. 

computer circuits : கணினி மின்‌ 
சுற்றுகள்‌ : வாயில்‌ மின்சுற்றுகள்‌, 
சேமிப்பு மின்சுற்றுகள்‌, 
தொடக்கும்‌ மின்சுற்றுகள்‌, 
தலைகழாக்கும்‌ மின்சுற்றுகள்‌, 
மின்சக்டு பெருக்கும்‌ மின்‌ 
சுற்றுகள்‌ போன்றவை இலக்க 
முறை 
படுத்தப்படும்‌ மின்‌ சுற்றுகள்‌. 


கணினிகளில்‌ பயன்‌ 


304 


computer control 


computer classifications 

கணினி வகைப்பாடுகள்‌ : இலக்க 
முறை, தொடர்முறை என்று 
இரண்டு பெரும்‌ பிரிவுகளில்‌ 
கணினிகள்‌ அடங்குகின்றன. 
இலக்கமுறை மற்றும்‌ தொடர்‌ 
முறைக்‌ கணினிகளை ஒன்றாக 
இணைத்து கலப்பினம்‌ என்று 
சொல்லப்படும்‌ மூன்றாவது 
வகையும்‌ உருவாக்கப்படுகிறது. 
மிகப்பெரிய மீத்திறன்‌ கணினி 
கள்‌ முதல்‌ மிகச்சிறிய நுண்‌ 
கணினிகள்‌ வரை கணினிகளின்‌ 


அளவு, விலை, திறன்‌ 
மாறுபடுகிறது. 
computer code : கணினிக்‌ குறி 


முறை : ஒரு குறிப்பிட்ட கணினிக்‌ 
கான எந்திரக்‌ குறி முறை. 


computer conferencing : கணினிக்‌ 
கலந்துரையாடல்‌ ஒரு கட்‌ 
டமைப்பில்‌ பங்கு கொண்டுள்ள 
பலவற்றுக்கிடையேயான தகவல்‌ 
தொடர்பு. மனிதர்களின்‌ உண்மை 
யான சந்திப்புக்கும்‌, தொலை 
பேசி மாநாட்டமைப்புக்கும்‌ 
ஒரு மாற்று ஏற்பாடாக தொலைத்‌ 
தகவல்‌ தொடர்புகள்‌ வழியாக 
தங 
செய்திகளையும்‌, 


பலதரப்பட்டவர்கள்‌ 
கருக்குள்‌ 


தகவலையும்‌ பரிமாறிக்‌ 
கொள்வது. 
computer control : கணினிக்‌ 


கட்டுப்பாடு. 


computer control console 


computer control console 
கணினிக்‌ கட்டுப்பாட்டுப்‌ பணி 
யகம்‌. 


கணினிக்‌ 


கணினி அமைப்பை 


computer crime 
குற்றம்‌ : 
நீயநோக்கங்களுக்குப்‌ 
படுத்தி அனுமதியற்ற செயல்‌ 
களைச்‌ செய்ய கணினியைப்‌ 
பயன்படுத்துதல்‌. சிறிய 
ஏமாற்றுத்‌ திட்டங்களிலிருந்து 


பயன்‌ 


வன்முறைக்‌ குற்றங்கள்வரை 
கணினிக்‌ குற்றங்களின்‌ தன்மை 
இருக்கும்‌. சட்டமுறைகள்‌ 


இன்னும்‌ சரிவர வரையறுக்கப்‌ 
படவில்லை. இந்தியா உட்பட 
சில நாடுகளில்‌ மட்டுமே இதற்‌ 
கான சட்டம்‌ இயற்றப்பட்டுள்ளது. 
computer design : கணினி வடி 
வமைப்பு : ஒரு கணினி பற்றிய 
கருத்து, திட்டமிடல்‌ மற்றும்‌ 
வடிவமைப்பு கணினி வழி 
வடிவமைப்பையும்‌ குறிக்கும்‌. 

computer designer : கணினி வடி 
வமைப்பாளா : 
மின்னணு அமைப்பினை வடிவ 
மைப்பவர்‌. கணினி மூலம்‌ வடி 
வமைப்பைவரையும்‌ குறிக்கும்‌. 


computer, digital : இலக்க 
முறைக்‌ கணினி. 
computer disease : கணினி 


நோய்‌ : கணினிகளின்‌ நினை 
வகத்தையோ, செயல்பாட்‌ 
டையோ பழுதாக்கி எல்லா / ரல்‌ 


களும்‌ வீணாகுமாறு செய்வது. 


20 


305 


ஒரு கணினியின்‌ . 


computer ethics 


computer drawing : கணினி 
ஓவியம்‌ : கணினி வெளியீட்டுச்‌ 
சாதனம்‌ உருவாக்கிய ஒரு 
குறிப்பிட்ட உருவம்‌. பொது 
வாக வரைகலை அச்சுப்பொறி 
அல்லது வரைவு பொறி 
(பிளாட்டர்‌) இதை வரையும்‌. 


computer enclosure : கணினி 
நிலைப்பெட்டி : கணினியின்‌ 
மின்சுற்று அட்டைகளையும்‌, 
மின்சக்தி வழங்கலையும்‌ பாது 
காக்க அமைக்கப்படும்‌ பெட்டி 
அல்லது கொள்கலன்‌. 


computer engineering : கணினி 


பொறியியல்‌ கணினி வன்‌ 
பொருள்‌ /மென்பொருள்‌ 
அமைப்புகளின்‌ வடிவமைப்‌ 


பினை உள்ளடக்கிய அறிவுப்‌ 
புலம்‌. பல கல்லூரிகள்‌ அல்லது 
பல்கலைக்‌ கழகங்களில்‌ பட்டப்‌ 
படிப்பாக நடத்தப்படுகிறது. 


கணினிப்‌ 


computer errors 
பிழைகள்‌. 


கணினிய 
மற்றும்‌ தகவல்‌ 
சார்ந்த அமைப்புகளுடன்‌ பணி 
யாற்றும்‌ மனிதர்களின்‌ குழஉச்‌ 
சொற்கள்‌ மற்றும்‌ பிற சிறப்புச்‌ 
சொற்கள்‌. 


computerese 
கணினிகள்‌ 


computer ethics : கணினிப்‌ பண்‌ 
பாடு; கணினி ஒழுக்கம்‌ : கணினி 


வல்லுநர்கள்‌ மற்றும்‌ பயனாளர்‌ 


computer family 


களின்‌ சட்ட, தொழில்‌ சார்ந்த, 
சமூக, ஒழுக்கமுறைப்‌ பொறுப்‌ 
புகளைக்‌ கட்டுப்படுத்தும்‌ 
கொள்கைகள்‌. 


கணினிக்‌ 
ஒரே வகையான 
ஒரே 
வடிவமைப்பிலமைந்த நுண்‌ 
கொண்ட 


computer family 
குடும்பம்‌ 


நுண்செயலிகளையோ, 


செயலிகளையோ 
கணினிக்‌ குழுக்களைக்‌ குறிக்‌ 
கும்‌ சொல்‌. (எ-டு) ஆப்பிள்‌ 
குடும்பக்‌ கணினிகள்‌ மெக்கின்‌ 
என்றழைக்கப்படு 
சுருக்கமாக 
எனப்படும்‌ இவை மோட்டோ 
ரோலா 68000, 68020, 68030, 68040 
ஆகிய நுண்செயலிகளில்‌ செயல்‌ 


fF ல: 
டோஷ்‌ 


கின்றன. மேக்‌ 


படுகின்றன. சில வேளைகளில்‌ 
அவை வேறு செயலிகளைப்‌ 


பயன்படுத்திக்‌ கொள்வதும்‌ 
உண்டு. (எ-டு) மேக்‌ கணினிக்‌ 
குடும்பத்தில்‌ இப்போதெல்‌ 


லாம்‌ பவர்பீூ (PowerPC) நுண்‌ 
செயலிகள்‌ பயன்படுத்தப்படு 


இவை 


என்றழைக்கப்படுகின்றன. 


இன்றன. பவர்மேக்‌ 


computer, first generation 
முதல்‌ தலைமுறைக்‌ கணினி. 
computer flicks கணினிப்‌ 


படங்கள்‌ : கணினி தயாரிக்கும்‌ 
திரைப்படங்கள்‌. 


computer floor : கணினி தரை : 


ஒரு பொய்த்தரை. உண்மை 


306 


computer graphicist 


யான தரை அளவிலிருந்து 25-30 
செமீ-க்ரும்‌ மேலாக இருக்கும்‌. 
கணினி தரைதான்‌ கணினி 
இருப்பிடத்தில்‌ வசதியாகக்‌ 
வடங்கள்‌ நீக்கவும்‌, தடையில்‌ 
லாமல்‌ இயங்கும்‌ சூழ்நிலை 
யையும்‌ உருவாக்க உதவும்‌. 
computer fraud : கணினி ஏய்ப்பு; 
கணினி மோசடி. 


computer game : கணினி விளை 
யாட்டு : 

ப, ள்ல 
உடற செய்கைகளை உள்ளீட்டுத்‌ 
தரவுவாகக்‌ கொண்டுள்ள உரை 


விளையாடுபவரின்‌ 


யாடல்‌ வகை மென்பொருள்‌. 
இதன்‌ வெளியீடு உரையாடல்‌ 
முறையிலான வரைபட முறை 
காட்சியாக இருக்கும்‌. 
computer, general purpose 
பொதுப்‌ பயன்‌ கணினி. 
computer generations : கணினி 
தலைமுறைகள்‌ : ஐந்து வேறு 
பட்ட கால இடைவெளிகளில்‌ 
மின்னணுக்‌ கணினிகள்‌ உரு 
வாக்கப்பட்டன. ஓவ்வொரு 
நடைமுறையும்‌ வன்பொருள்‌/ 
மென்பொருள்‌ அடிப்படையில்‌ 
பிரிக்கப்படுகின்றன. 
வேறு தொழில்‌ நுட்பத்தைச்‌ 
சார்ந்து உருவானவை. கணிப்‌ 


வெவ்‌ 


பின்‌ வரலாற்று முன்னேற்றத்‌ 
தின்‌ முக்யெ நிலைகள்‌. 

computer graphicist : கணினி 
வரைகலைஞர்‌ : கணினி வரை 


computer graphics 


கலை அமைப்புகளைப்‌ பயன்‌ 
படுத்தும்‌ வல்லுநர்‌. படங்கள்‌ 
அல்லது ஒவியங்கள்‌ தோன்று 
வதைக்‌ குறிப்பிடும்‌ பொதுச்‌ 
சொல்‌. எழுத்துகள்‌ மற்றும்‌ எண்‌ 
களைப்‌ பயன்படுத்துவதிலிருந்து 
வேறுபட்டதே வரைகலை. 


computer graphics : கணினி 
வரைகலை : தொடக்க காலத்‌ 
நில்‌ கணினித்‌ 
வெறும்‌ எழுத்துகளையும்‌ எண்‌ 
களையுமே பார்க்க முடிந்தது. 
இப்போதெல்லாம்‌ திரைகளில்‌ 
படங்கள்‌ பவனி வருகின்றன. 
இதற்கு கணினி வரைகலைத்‌ 
தொழில்நுட்பமே காரணம்‌. 
படங்களை உருவாக்குவது, 
திரையில்‌ காட்டுவது, நிலை 
யாகப்‌ பதிந்து வைப்பது ஆகிய 
பணிகளுக்கான பல்வேறு வழி 
முறைகளை கணினி வரைகலை 
நுட்பம்‌ உள்ளடக்கியுள்ளது. 


திரைகளில்‌ 


Computer Graphics Interface : 
கணினி வரைகலை இடைமுகம்‌ : 
சாதனங்களான 
வரைவு 


வரைகலை 
அச்சுப்பொறிகள்‌, 
பொறிகள்‌ ஆகியவற்றுக்குரிய 
மென்பொருள்‌ தர வரை 
யறைகள்‌. ஏற்கெனவே இருந்த 
ஜிகேஎஸ்‌ (666 -Graphics Kemel 
System) என்ற வரையறையின்‌ 
இணைத்‌ தொகுதியாக ரு 
வாக்கப்பட்டது. பயன்பாடு 


களை உருவாக்கும்‌ நிரலர்‌ 


307 


computer independent 


களுக்கு, வரைகலைப்‌ படங்களை 
உருவாக்குதல்‌, கையாளுதல்‌, 
காட்சிப்படுத்தல்‌, அச்சிட ல்‌ ஆகிய 
வற்றுக்கான வரையறுக்கப்பட்ட 
வழிமுறைகளை வழங்குகின்றன. 


Computer Graphics Metafile : 
கணினி வரைகலை மீகோப்பு : 
பரவலாக ஏற்றுக்‌ கொள்ளப்‌ 
பட்ட ஜிகேஎஸ்‌ (6KS-Graphical 
Kernel System) தர வரையறை 
களுடன்‌ தொடர்புடைய தரக்‌ 
கட்டுப்பாடு. ஒரு வரைகலைப்‌ 
படத்தை அணைகளின்‌ தொகுதி 
உருவகிப்பது. அந்த 
கொண்டு 


யாக 
ஆணைகளைக்‌ 
அப்படத்தை மீட்டுருவாக்கம்‌ 
செய்ய முடியும்‌. பயன்பாடு 
உருவாக்கும்‌ நிரலர்‌ 
களுக்கு இதற்கான வரையறுத்த 
வழிமுறைகளை வழங்குகிறது. 
ஒரு வரைகலை மீகோப்பை 
வட்டில்‌ சேமிக்க முடியும்‌. ஒரு 
வெளியீட்டுச்‌ சாதனத்துக்கு 
அனுப்பி வைக்க முடியும்‌. 


களை 


computer independent language : 
கணினி சாராத மொழி : பேசிக்‌, 
கோபால்‌, ஃபோர்ட்ரான்‌, பாஸ்‌ 
கல்‌, பிஎல்‌/1 போன்ற மொழி 
களைப்‌ பொருத்தமான மொழி 
மாற்றிகளுடன்‌ எந்தக்‌ கணினி 
யிலும்‌ பயன்படுத்தலாம்‌. அத்‌ 
தகைய பயன்பாட்டுக்கு வடி 
வமைக்கப்பட்ட உயர்நிலை 


மொழிகள்‌. 


computer industry 


computer industry : கணினித்‌ 
தொழில்துறை : கணினி வன்‌ 
பொருள்‌, மென்பொருள்‌ மற்‌ 
றும்‌ கணினி தொடர்பான பணி 
களை அளிக்கும்‌ நிறுவனங்கள்‌, 
வணிகர்களைக்‌ கொண்ட 


தொழில்‌ துறை. 


Computer information System 
(65) : கணினி தரவு அமைப்பு 
(சிஐஎஸ்‌) வன்பொருள்‌, 
மென்பொருள்‌, தரவு, மக்கள்‌ 
மற்றும்‌ ஆதரவு அமைப்புகளை 
ஒருங்கிணைத்து செயலாக்கம்‌, 
உள்ளீடு மற்றும்‌ 

ஆகியவைகளை 


சேமிப்பு, 
வெளியீடு 
ஒருங்கிணைந்த தொடர்‌ பணி 
களைச்‌ செய்தல்‌. 


Computer Input Microfilm (CIM) : 
(சிஐஎம்‌) கணினி உள்ளீடு நுண்‌ 
படலம்‌ : நுண்படலம்‌ அல்லது 
நுண்‌ அட்டையின்‌ உள்ளடக்கங்‌ 
களை நேரடியாகக்‌ கணினிக்குள்‌ 
சேர்ப்பதற்காகப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ உள்‌ வீட்டைக்‌ கொண்ட 
தொழில்‌ நுட்பம்‌. 


computer instruction : கணினி 
ஆணை; கணினி வழி பயிற்று 
வித்தல்‌; கணினி அறிவுறுத்தம்‌ :: 
1. ஒரு கணினி புரிந்துகொண்டு 
அதன்படி செயல்படுதற்குரிய 
ஓர்‌ ஆணை. காண்க machine 
instruction 3. கற்பித்தலுக்குக்‌ 
கணினியைப்‌ பயன்படுத்துவது. 


computerization 


Computer-Integrated Manufactu- 
ராறு (CIM) : கணினி - ஒருங்‌ 
கிணைப்பு உற்பத்தி முறை 

தொழிற்சாலை தானியங்கி 
மயமாதலில்‌ கணினியைப்‌ 
பயன்படுத்துவதன்‌ இலக்குகள்‌ 
எலிமைப்படுத்துதல்‌, உற்பத்தி 
செயல்முறைகளையும்‌ பிற 
உற்பத்தித்‌ 
ஒருங்குபடுத்துதலாக மட்டுமே 
இருக்க வேண்டும்‌ என்பதை 
வலியுறுத்தும்‌ ஒட்டு மொத்தக்‌ 
கோட்பாடு. இதில்‌ கேட்‌/காம்‌ 
அமைப்பு அனைத்து உற்பத்தி 
செயல்முறைகளையும்‌ கட்டுப்‌ 
படுத்தி ஒருங்கிணைக்கிறது. 
உற்பத்தி 
களும்‌, பொறியாளர்களும்‌ பயன்‌ 
படுத்தும்‌ அதே தரவு தளத்‌ 
தையே கணக்காய்வாளர்களும்‌, 


தன்மைகளையும்‌ 


வடிவமைப்பாளர்‌ 


மேற்பார்வையாளர்களும்‌, பட்‌ 
டியலிடுபவர்களும்‌, உற்பத்தி 
திட்டமிடுபவர்களும்‌ 
படுத்துவார்கள்‌. 


பயன்‌ 


Computer Interface Unit (பே) : 
(சிஐயு) கணினி இடைமுகச்‌ 
சாதனம்‌ : கணினியுடன்‌ வெளிப்‌ 
புறச்‌ சாதனங்களை இணைப்‌ 
பதற்குப்‌ பயன்படும்‌ சாதனம்‌. 


computerise : கணினி மயமாக்கு. 


computerization கணினி 
மயமாதல்‌ : 1. இதற்கு முன்பு 
வேறு முறைகளில்‌ செய்த 


Computerized Axial 


செயலை கணினியைப்‌ பயன்‌ 
படுத்திச்‌ செய்தல்‌. 2. பரவலாக 
ஏற்றுக்‌ கொண்டு கணினியைப்‌ 


பயன்படுத்தி சமுதாயத்தின்‌ 
உண்மையான தோற்றத்தை 
மாற்றுதல்‌. 


Computerized Axial Tomo- 
ராஜர : கோ : கணினி மய ஆக்‌ 
சியல்‌ டோமோக்ராபி : கணினி 
கட்டுப்பாட்டில்‌ இயங்கும்‌ 
ஊடுகதிர்‌ (எக்ஸ்ரே) தொழில்‌ 
நுட்பம்‌. இது ஒரு இடத்தில்‌ 
படத்தை குறிப்பிட்ட உருவத்‌ 
இன்‌ வழியாக ஆழத்தில்‌ காட்‌ 
டும்‌. அப்படத்தின்‌ விவரங்‌ 
களைக்‌ கொண்டு வரவும்‌, 
மாறும்‌ திசைகளில்‌ உருவத்தின்‌ 
மூலம்‌ செல்லும்‌ ஊடுகதிர்‌ 
களைப்‌ பதிவுசெய்தல்‌ மற்றும்‌ 
உருவத்தின்‌ அமைப்பைப்‌ 
போன்ற ஒரு தோற்றத்தினை 
உருவாக்குதல்‌ ஆகியவற்றைச்‌ 
செய்வதற்கு கணினி பயன்‌ 
படுகிறது. 


computerized database 
கணினிம௰ தரவுத்‌ தளம்‌ : ஒரு 
நிறுவனத்துக்குரிய அனைத்துத்‌ 
தரவுகளும்‌ குறிப்பிட்ட வடி 
வமைப்பில்‌ கணினியில்‌ 
சேமித்து வைக்கப்பட்டுள்ள 
தரவுத்‌ தொகுதி. துல்லியம்‌, 
ஓத்தமைவு, நம்பகத்‌ தன்மை 
மற்றும்‌ பாதுகாப்பு அனைத்தும்‌ 
கொண்டிருக்கும்‌. 


computerized numerical 


computerized games : கணினி 
மய விளையாட்டுகள்‌ : பலவகை 
யான புகழ்பெற்ற பொழுது 
போக்கு விளையாட்டுகளை 
விளையாட  சுணினிகளைப்‌ 


பயன்படுத்துவது. 


computerized game playing : 
கணினி மய ஆட்டம்‌ ஆடுதல்‌ : 
கணினிகளில்‌ பலதரப்பட்ட 
விளையாட்டுகளை ஆடுவதற்கு 
நிரலமைத்து, பொழுது போக்‌ 
கிற்காகப்‌ பயன்படுத்துதல்‌. 
டூக்‌-டாக்டோ, பேக்மேன்‌, 
பிரேக்‌ அவுட்‌, ஸ்டார்‌ ரைடர்ஸ்‌, 
ஸ்பேஸ்‌ வார்‌, பிளாக்‌ ஜாக்‌, 


ஹேங்மேன்‌, செஸ்‌, செசர்ஸ்‌ 
போன்ற பல விளையாட்டு 
களை ஆட கணினி பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 

computerized jargon : கணினி 


குழூ௨ மொழி; கணினி குழஉச்‌ 
சொல்‌ ; கணினி அறிவியலுடன்‌ 
தொடர்புள்ள தொழில்நுட்பச்‌ 
சொற்கள்‌. 


computerized mai! : கணினிமய 
அஞ்சல்‌ : கணினி கருவி மூல 
மாக வணிக அமைப்புகளுக்‌ 
கும்‌, வீடுகளுக்கும்‌ மின்னணு 
வடிவத்தில்‌ அஞ்சல்‌ அனுப்பும்‌ 
தொழில்நுட்பம்‌. 


computerized numerical control : 


கணினி மய எண்‌ கட்டுப்பாடு. 


computer kit 


computer kit : கணினி கருவிப்‌ 
பெட்டி : கருவிப்பெட்டி வடி 
வில்‌ நுண்கணினி, கணினி 
கருவிப்‌ பெட்டியை வாங்கு 
பவர்கள்‌, மாதிரி விமானத்‌ 
தையோ அல்லது ஸ்டீரியோ 
ஒலி அமைப்பையோ உருவாக்‌ 
குவது போல்‌, நுண்கணியை 
உருவாக்க முடியும்‌. பள்ளிகளில்‌ 
கணினி வடிவமைப்பு சொல்லித்‌ 
தருவதற்கும்‌, கணினி பொழுது 
போக்கினை பழக்கமாகக்‌ 
கொண்டவர்களுக்கும்‌ கணினி 
கருவிப்பெட்டி புகழ்‌ பெற்று 
விளங்குகிறது. 


computer language : கணினி 
மொழி: ஒரு கணினியில்‌ செயல்‌ 
படுத்துவதற்கான ஆணைகளைக்‌ 
கொண்டுள்ள ஒரு செயற்கை 
மொழி. இருமக்‌ குறிமுறை 
மொழி தொடங்கி உயர்நிலை 


மொழிகள்வரை மிகப்பரந்த 
தொகுதியை இச்சொல்‌ 
குறிக்கிறது. 


computer leasing company 

கணினியை வாடகைக்குத்‌ தரும்‌ 
நிறுவனம்‌ : கணினி உற்பத்தி 
யாளரிடமிருந்து 
கணினிக்‌ கருவியை வாடகைக்கு 
சிறப்பாக ஈடு 


வாங்கிய 
விடுவதில்‌ 
பட்டுள்ள நிறுவனம்‌. 


computer fetter : கணினி எழுத்து : 
ஒரு சொல்‌ செயலி பொருள்‌. 


310 


computer museum 
உருவாக்கும்‌ தனிப்பட்ட 
எழுத்து வடிவம்‌. 
computer literacy : கணினி 
எழுத்தறிவு சிக்கல்களைத்‌ 
தீர்க்க கணினிகளைப்‌ 
படுத்துவது 
அறிவும்‌, வன்பொருள்‌ மற்றும்‌ 
மென்பொருளின்‌ செயல்பாடு 
பற்றிய பொதுவிழிப்புணர்வும்‌, 
கணினிகளால்‌ ஏற்படும்‌ சமு 
தாய மாற்றங்கள்‌ பற்றிப்‌ புரிந்து 
கொள்ளுதலும்‌ சேர்ந்தது. இவ்‌ 
வறிவு கணினி சார்ந்த சமுதாயத்‌ 
தில்‌ வாழ்வது பற்றிய புரிந்து 
கொள்ளுதல்களையும்‌, அறிவுக்‌ 
கருவிகளையும்‌ உருவாக்கி உள்‌ 
ளது. தொழில்நுட்ப அறிவு கொண்‌ 
டிருக்க வேண்டிய அவசிய 
மில்லை. கணினி சூழ்நிலையில்‌ 
ஒரு பயனாளராக இயல்பாக 
செயல்படமுடிவதே கணினி 
எழுத்தறிவு பெற்றிருப்பதாகும்‌. 


பயன்‌ 


பொது 


என்ற 


Computer Managed Instruction 
(CML) : (சிஎம்‌எல்‌) பதிவேடு 
காக்கும்‌ மேலாளராகவும்‌, 
கற்றுத்‌ தருவதை வரையறுப்பவ 
ராகவும்‌ 
படுத்துவது. 
கணினிகளைப்‌ பயன்படுத்தல்‌. 


computer museum : கணினி 
கண்காட்சி : அமெரிக்காவில்‌ 


கணினியைப்‌ பயன்‌ 
கல்விக்காக 


மசாகுசெட்சின்‌ போஸ்டனில்‌ 


உளள கணினி வரலாறு 


computer music 


உரைக்கும்‌ ஆவண்க காப்பகம்‌. 


இதில்‌ பல தொடக்ககால 
கணினி அமைப்புகளும்‌, 
கணினி முன்னோடிகளின்‌ 


ஓலிநாடா குறிப்புக்‌ கொண்ட 
தொகுப்பும்‌ உள்ளன. 

computer music : கணினி இசை : 
இசை அமைத்தல்‌, அல்லது ஒலி 


ஏற்படுத்துதலில்‌ ஏதாவது ஒரு 
நிலையில்‌ கணினிக்‌ கருவியைப்‌ 


பயன்படுத்துதல்‌. 
computer name கணினிப்‌ 
பெயர்‌ : ஒரு கணினிப்‌ பிணை 


யத்தில்‌ ஒரு குறிப்பிட்ட கணினி 
யைத்‌ தனித்து இனங்காட்டும்‌ 
பெயர்‌. ஒரு கணினிப்‌ பெயர்‌ 
வேறொரு கணினிக்கு இருக்க 
முடியாது. களப்பெயராகவும்‌ 
இருக்கக்கூடாது. பயனாளர்‌ 
பெயர்‌ என்பதும்‌ கணினிப்‌ 
பெயர்‌ என்பதும்‌ வேறு வேறா 
கும்‌. பிணையத்தில்‌ ஒரு கணினி 
யின்‌ பெயரைக்‌ கொண்டே 
அதன்‌ வளங்களைப்‌ பிற கணினி 
கள்‌ பெற முடியும்‌. 

computer network : கணினி 
பிணையம்‌; கணினி கட்டமைப்பு : 
ஒன்றோடொன்று இணைப்பு 
ஏற்படுத்திக்‌ கொண்டுள்ள 
இரண்டு அல்லது இரண்டுக்கும்‌ 
மேற்பட்ட கணினிகள்‌, முனை 
யங்கள்‌ மற்றும்‌ தரவு தொடர்பு 
வசதிகளைக்‌ கொண்ட கணினி 
அமைப்பு. 


311 computer operations manager 


computernik : கணினியார்‌ ; 
கணினிகளைப்‌ பயன்படுத்து 
வதில்‌ அதிக நேரத்தைச்‌ செல 
வழிக்கும்‌ ஒரு நபர்‌. 

computer numeric control : 
கணினி எண்முறைக்‌ கட்டுப்‌ 
பாடு : ஒரு எந்திரத்தைக்‌ கட்டுப்‌ 
படுத்த கேட்/கேம்‌ மூலம்‌ 
உருவாக்கப்பட்ட எண்‌ கட்டுப்‌ 
பாட்டு ஆணைகளைச்‌ சேமிக்க 
கணினியைப்‌ பயன்படுத்தும்‌ 
ஒரு எந்திரக்‌ கருவி; கட்டுப்‌ 
பாட்டுத்‌ தொழில்‌ நுட்பம்‌. 
computer on a chip : ஒரு சிப்புக்‌ 
கணினி : ஒரு ஒருங்கிணைந்த 
மின்சுற்று சிப்புவின்மீது அமைக்‌ 
கப்‌ படும்‌ முழு நுண்‌ கணினி. 


computer operations : கணினிச்‌ 
செயல்‌ முறைகள்‌ : தரவுகளை 
அன்றாட முறையில்‌ திரட்டுதல்‌, 
உற்பத்தி செய்தல்‌, விநியோகத்‌ 
தல்‌, பராமரித்தல்‌ ஆகியவற்‌ 
றைச்செய்யும்‌ கணினியின்‌ 
செயல்பாடுகள்‌. 


computer operations manager : 
கணினி செயல்முறை மேலாளர்‌ : 
ஒரு நிறுவனத்தில்‌ கணினி 
செயல்பாடுகளை மேற்பார்வை 
செய்யும்‌ நபர்‌. பணியாளர்களை 
நியமித்தல்‌ கணினி செய்ய 
வேண்டிய வேலைகளை முடிவு 
செய்தல்‌ ஆகியவற்றைச்‌ செய்‌ 
யப்‌ பொறுப்பேற்று இருப்பவர்‌. 


computer operator 


computer operator : கணினி 
இயக்குநா. 

computer organisation : கணினி 
ஒருங்கிணைப்பு : பின்வரும்‌ 
துறைகளைக்‌ கையாளும்‌ 
கணினி அறிவியல்‌ பிரிவு. 


கணினி சிபீயு ஒருங்கிணைப்பு 
ஆணைகள்‌, முகவரியமைக்கும்‌ 
(முறைகள்‌, சேமித்த நிரல்‌ கோட்‌ 
பாடு, நிரல்‌ இயக்கம்‌, உள்ளீடு/ 
வெளியீடு ஒருங்கிணைப்பு, 
கைகுலுக்குதல்‌, நினைவகம்‌, 
மைய நினைவகம்‌, நுண்செயலி 
போன்றவற்றின்‌ செயல்‌ 
பாடுகள்‌. 


Computer Output Microfilm 
(COM) கணினி வெளியீடு 
நுண்படலம்‌ நுண்படலம்‌ 
அல்லது நுண்‌ அட்டைகளின்‌ 
மீது கணினி வெளியீடுகளைப்‌ 
பதிவு செய்யும்‌ தொழில்‌ 
துட்பம்‌. நேர்முக வெளியீடு 
களான நுண்படலத்திலிருந்தும்‌, 
ஆணைவழி வெளியீடுகளை 
காந்த நாடாவிலிருந்தும்‌ இந்த 
நுட்பப்படி பதியலாம்‌. 


computer, personal : சந்தக்‌ 
கணினி. 


computerphile 
பைத்தியம்‌ : 
யாற்றுவதிலேமே எப்போதும்‌ 
மூழ்கிப்‌ போகின்ற நபர்‌. வெர்‌ 


கணினிப்‌ 


கணினியில்‌ பணி 


சேகரித்து 


கணினிகளைச்‌ 


Computer Press Association 


வைப்பார்‌. கணினிப்‌ பணியே 
இவர்‌ பொழுதுபோக்கு. 
computer phobia கணினி 
அச்சம்‌ : கணினி பயன்பாடு, 
குறிப்பாக எந்திரன்‌ மற்றும்‌ 
தானியங்கிச்‌ சாதனங்களின்‌ 
பயன்பாடு குறித்து உளவியல்‌ 
சார்ந்த அச்சம்‌. 

computer power : கணினி சக்தி; 
கணினித்‌ திறன்‌ : பணி செய்வ 
தில்‌ கணினிக்கிருக்கும்‌ திறன்‌. 
பல வகையிலும்‌ கணினியின்‌ 
திறன மதிப்பிடப்படுறெது. ஒரு 
வினாடிக்கு எத்தனை மில்லியன்‌ 
ஆணைகளை நிறைவேற்றும்‌ 
என்று அதன்‌ வேகம்‌ மதிப்‌ 
பிடப்படுவதுண்டு (MIPS 
Million Instruction Per Second) 
அல்லது வினாடிக்கு எத்தனை 
மிதவைப்‌ புள்ளிக்‌ கணக்கீடு 
களைச்‌ செய்யவல்லது என்ற 
முறையில்‌ அளப்பதுமுண்டு 
(MFLOPS - Million Floating Point 
Operations Per Second) கணினி 
யின்‌ திறனை வேறு வகையிலும்‌ 
மதிப்பிடலாம்‌. மதிப்பிடுபவ 
ரின்‌ தேவைகளையும்‌ நோக்கங்‌ 
களையும்‌ பொறுத்தது. 
Corrputer Press Association : 
கணினிப்‌ பத்திரிகையாளர்‌ சங்‌ 
கம்‌ : கணினித்‌ தொழில்நுட்பம்‌ 
பற்றியும்‌ கணினித்‌ தொழில்‌ 
துறை பற்றியும்‌ எழுதுகின்ற 
பத்திரிகைகளில்‌, வலை பரப்‌ 


computer process 


பாளர்கள்‌ மற்றும்‌ படைப்பாளி 
கள்‌ இவர்கள்‌ சேர்ந்த ஒரு 
வணிக அமைப்பு. 

computer process : கணினிச்‌ 
செயலாக்கம்‌; கணினி செயற்‌ 
பாங்கு; கணினி நடைமுறை. 


computer process control 
$Y : கணினி செயல்முறைக்‌ 
கட்டுப்பாடு அமைப்பு : இலாப 
நோக்கில்‌ பொருளை உற்பத்தி 
செய்ய மேற்கொள்ளப்படும்‌ 
செயல்முறையையும்‌ அதன்‌ 
மாற்றங்களையும்‌ கண்காணிக்‌ 
கும்‌ சென்சார்களுடன்‌ இணைக்‌ 
கப்பட்டுள்ள கணினிக்‌ கட்டுப்‌ 
பாட்டு அமைப்பு. 


computer processing cycle : 
கணினி செயலாக்கச்‌ சுழற்சி : 1. 
ஒரு சிக்கலைத்‌ தீர்க்க கணினி 
யைப்‌ பயன்படுத்துவதில்‌ உள்ள 
நிலைகள்‌. பேசிக்‌ அல்லது 
ஃபோர்ட்ரான்‌ போன்ற மொழி 
யில்‌ நிரல்‌ எழுதுவது. நிரலைக்‌ 
கணினியில்‌ உள்ளீடு செய்து 
மொழிபெயர்க்கச்‌ செயலாக்கு 
வது. 2. அடிப்படைச்‌ செய 
லாக்கச்‌ சுழற்சியில்‌ உள்ளீடும்‌ / 
வெளியீடும்‌. 


computer programme : கணினி 
நிரல்‌ : ஒரு தரவு செயலாக்கப்‌ 
பணிக்குத்‌ தேவையான 
தொடர்ச்‌ செயல்களை முறை 
யாக, கணினிக்கு எடுத்துரைப்‌ 


computer revolution 


பது. ஒரு குறிப்பிட்ட செயல்‌ 
முறை அல்லது பணியைச்‌ செய்‌ 
யுமாறு நிரல்களையும்‌, சொற்‌ 
றொடர்களையும்‌ அமைத்தல்‌. 

computer programmer : கணினி 
நிரலர்‌ ஒரு குறிப்பிட்ட 
வேலையைச்‌ செய்யுமாறு 
கணினிக்கு ஆணையிடும்‌ 
களை வடிவமைத்து எழுதி, 
சோடித்துத்‌ தருவதை வேலை 


யாகக்‌ கொண்டுள்ளவர்‌. 


ரல்‌ 


கணினி 


computer readable : 
படித்தகு : கணினி படித்துப்‌ 
பொருள்‌ கொண்டு நிறை 
வேற்றும்‌ வடிவில்‌ அமைந்த 
ஆணை. இருவகையான தரவு 
கணினி படித்தகு என்று 
சொல்லப்படுகிறது. பட்டைக்‌ 
கோடுகள்‌, காந்த நாடா, காந்த 
கையெழுத்துகள்‌ மற்றும்‌ 
வருடிப்‌ பார்த்து அறிந்து கொள்‌ 
ளும்‌ ஏனைய வடிவங்கள்‌ 
இவையனைத்தும்‌ கணினி 
படித்தகு தகவலாகும்‌. கணினி 
யின்‌ நுண்‌ செயலிக்குப்‌ புரியும்‌ 
வகையில்‌ எந்திர மொழியில்‌ 
இருக்கும்‌ தரவு. 

computer revolution : கணினிப்‌ 
புரட்சி : தரவு தொழில்நுட்பத்‌ 
துறையில்‌ ஏற்பட்டுவரும்‌ 
அதிவேக வளர்ச்சி காரணமாக 
சமூக, தொழில்நுட்பத்‌ துறை 
களில்‌ கணினியின்‌ பயன்பாடு 
அதிகரித்து வருகிறது. குறிப்பாக 


pS டபயய்ய்பயயயயயய்வெய்யயயயவையய வய வையக யவை 


computer science 


தனியாள்‌ பயன்படுத்தும்‌ 
சொந்தக்‌ கணினிகளின்‌ பயன்‌ 
பாடு மிகவும்‌ அதிகரித்துள்ளது. 
சமூக இவற்றின்‌ 
தாக்கம்‌ புரட்சிகரமானது என்று 
தான்‌ கூறவேண்டும்‌. கணினியின்‌ 


வாழ்வில்‌ 


வேகம்‌, துல்லியம்‌, சேமிப்புத்‌ 
திறன்‌ ஆகியவை தகவல்‌ 
சேமிப்பு, செயலாக்கம்‌ மற்றும்‌ 
பரிமாற்றத்தில்‌ புரட்சிகரமான 
மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. 


computer science : கணினி 
அறிவியல்‌ : கணினிகளை வடி 
வமைத்து பயன்படுத்துவது 


பற்றிய அனைத்து நுட்பங்களை 
யும்‌ உள்ளடக்கிய அறிவுப்‌ 
புலம்‌. பல கல்லூரிகளிலும்‌, பல்‌ 
கலைக்கழகங்களிலும்‌ பட்டப்‌ 
படிப்பாக அளிக்கப்படுகிறது. 
computer, scientific : அறிவியல்‌ 
கணினி. 


computer security : கணினிப்‌ 
பாதுகாப்பு : அனுமதியில்லா 
பயன்படுத்துவதையும்‌, 
தவறாகப்‌ பயன்படுத்துவதை 
யும்‌ தடுத்து கணினி மூலா 
தாரங்களைப்‌ பாதுகாப்பது. தற்‌ 
செயலான அல்லது வேண்டு 
மென்றே ஏற்படும்‌ 
மாற்றம்‌, வெளியிடல்‌ போன்ற 
வற்றிலிருந்து தரவுகளைப்‌ 
பாதுகாப்பது. 


மல்‌ 


5 ்‌ 
சேதம்‌, 


கணினித்‌ 
கணினி நூலகத்‌ 


computer select 


தேர்வு 


computer, special purpose 


திலிருந்து சிடிரோம்‌ சேவை. 
இது முழுச்‌ செய்திக்‌ கட்டுரை 
களும்‌, சுருக்கங்களும்‌ 250-க்கும்‌ 
மேற்பட்ட கணினி தொடர்பான 
பருவ இதழ்களிலிருந்து வழங்கு 
கிறது. 

computer services : கணினிச்‌ 
சேவைககள்‌ : தரவு செயலாக்கம்‌, 
காலப்பங்கீடு, தொகுதி செயலாக்‌ 
கம்‌, மென்பொருள்‌ உருவாக்கம்‌ 
மற்றும்‌ ஆலோசனைப்‌ பணிகள்‌. 


computer services company 
கணினிச்‌ சேவைகள்‌ நிறுவனம்‌ : 
பிற தனிநபர்களுக்கும்‌, நிறு 
வனங்களுக்கும்‌ கணினிச்‌ 
சேவைகளை அளிக்கும்‌ நிறு 
வனம்‌. 

computer simulation : கணினி 
பாவிப்பு : உண்மையான அல்‌ 
அமைப்‌ 
பைக்‌ குறிப்பிடுதல்‌; கணினி 
திரலில்‌ உருவாக்கப்படுவது. 
கணினி 


ஒரு தனிப்பட்ட 


லது கற்பனையான 


computer specialist : 
வல்லுநா 
ஓப்பந்தக்காரராகவோ அல்லது 
ஆவலோசகராகவோ கணினியைப்‌ 
நிறுவனங்‌ 
களுக்கு கணினி சேவைகளை 
அளிக்கும்‌ ஒரு நிரலர்‌ அல்லது 
அமைப்பை ஆராய்பவர்‌ 


பயன்படுத்தும்‌ 


தலி ல்‌ ்‌ 
போன்ற ஒரு தணி நபர்‌. 


computer, special purpose 
சிறப்புப்‌ பயன்‌ கணினி. 


computer store 


computer store : கணினி கடை ; 
ஒரு முழு கணினி அமைப்‌ 
பையோ அல்லது சில உதிரிப்‌ 
பாகங்களையோ வாடிக்‌ 
கையாளர்கள்‌ தேர்ந்தெடுக்கக்‌ 
கூடிய சில்லரைக்கடை. இந்தக்‌ 


கடைகளில்‌ மென்பொருள்‌, 
புத்தகங்கள்‌ மற்றும்‌ இதழ்‌ 
களும்‌ கிடைக்கும்‌. பெரிய 


கணினிக்‌ கடையில்‌ பலவகை 
யான நுண்கணினி அமைப்பு 
கள்‌ கிடைக்கும்‌. 


computer system கணினி 
அமைப்பு; கணினி முறைமை : 
கணினி வன்பொருள்‌, மென்‌ 
பொருள்‌ மற்றும்‌ தரவுகளை 
பயனுள்ள தகவலாக செயலாக்‌ 
கம்‌ செய்யும்‌ மனிதர்களை 
உள்ளடக்யெ அமைப்பு. 

computer systems, audit of : 
கணினி முறைமைத்‌ தணிக்கை. 


computer telephone integration : 
கணினி-தொலைபேசி ஒருங்‌ 
கிணைப்பு : தொலைபேசியில்‌ 
வரும்‌ அழைப்புகளை முறைப்‌ 
படுத்துதல்‌, மாற்று எண்ணுக்கு 
திசைதிருப்புதல்‌, தானாகப்‌ 
பதில்‌ தருதல்‌, ஒரு தரவு தளத்‌ 
தில்‌ உள்ள தரவுவைத்‌ தேடி 
அறிவித்தல்‌, தானாகவே இன்‌ 
னொரு தொலைபேசி எண்ணை 
அழைத்து தரவுவைத்‌ தெரி 
வித்தல்‌ போன்ற அனைத்துப்‌ 


315 


computer type setting 


பணிகளையும்‌ ஆட்களின்‌ தலை 
யீடு எதுவுமின்றி செய்து முடிக்கக்‌ 
கணினியையும்‌ கணினி மென்‌ 
பொருள்களையும்‌ பயன்படுத்‌ 
தும்‌ தொழில்நுட்பம்‌. 


computer terminal : கணினி 
முனையம்‌ கணினியுடன்‌ 
தொலைத்‌ தகவல்‌ தொடர்பு 
இணைப்புகள்‌ ஏற்படுத்தும்‌ 
உள்ளீட்டு வெளியீட்டுச்‌ 
சாதனம்‌. அதனிடம்‌ மையச்‌ 
செயலகம்‌ இருந்தால்‌ அது ஒரு 
அறிவாளி முனையம்‌ என்றும்‌, 
இல்லையென்றால்‌ ஊமை 
“முனையம்‌ என்றும்‌ அழைக்‌ 
கப்படுகிறது. 


computer terminal, remote : 
சேய்மை கணினி முனையம்‌; 
தொலை கணினி முனையம்‌. 


Computer Tomographic (CT) : 
(சிடி) கணினி ஊடுகதிர உள்‌ 
தளப்படம. 

computer town : கணினி நகரம்‌ : 
கணினி எழுத்தறிவையும்‌, சிறிய 
கணினிகளைப்‌ பொது மக்கள்‌ 
அணுருவதையும்‌ ஊக்குவிக்கும்‌ 
கலிபோர்னியா நிறுவனம்‌. 
computer type setting : கணினி 
அச்சுக்கோப்பு : ஒர்‌ அச்சுப்‌ பணிக்‌ 
கான விவரத்தை சில சிறப்பு 
மென்பொருள்கவில்‌ தட்டச்சுச்‌ 
செய்து அச்சிட தயார்‌ செய்தல்‌. 


computer user 


computer user கணினி 
பயனாளர்‌ : ஒரு கணினி அமைப்‌ 


பையோ அல்லது அதன்‌ வெளி 


pe ம ம ப 
ட UIT பயன்படுத்தும்‌ 


ஒரு நபர்‌. 

computer users group : கணினி 
பயனாளர்‌ குழு 
அல்லது ஒரு 
கணினி உற்பத்தியாளரின்‌ ஒரு 
வகைக்‌ கணினிகளில்‌ நிரல்களை 


ஓரு கணினி 
ந்‌ 
குறிப்பிட்ட 


உருவாக்கி தங்களது அறிவினை 
பங்கிட்டுக்‌ கொள்ளும்‌ உறுப்‌ 


பினர்களைக்‌ கொண்ட 


DU. 
பெரும்பாலான குழுக்கள்‌ கூட்‌ 
டங்களை நடத்தியும்‌, வணிகக்‌ 
கருவிகளைப்‌ பரிமாற்றங்கள்‌ 
செய்தும்‌, நிரல்களைப்‌ பங்‌ 
பரிமாற 
விதி 


பயோ டித்தும்‌ செயல்படுபவர்கள்‌. 


கிட்டும்‌, 


செய்தி 


தகவலை 
அறிக்கைகளை 


computer utility : கணினி பயன்‌ 
கூறு; கணினிக்‌ குறுபயன்‌ 

கணினித்‌. நிறனைப்‌ பயன்‌ 
படுத்தும்‌ சேவை. நேரப்‌ பங்‌ 
கட்டு கணினி அமைப்பையே 
இதெ பொதுவாகக்‌ குறிக்கும்‌. 
பயனாளரக்கு மென்பொருள்‌ 
கம்ம, தரவுகளும்‌ டை க்கும்‌. 
மையச்‌ செயலகத்தில்‌ உள்ள 
ஒருவரது சொந்த நிரல்களை ய 
அல்லது 
பெற்று கணினியில்‌ 


வெறிடத்திலிருந்து 
| 
ஏற்றியே 
பயன்படுத்தலாம்‌. சேவையில்‌ 
ரில 


உள்ள தரவுகளையும்‌, 


316 


computing 


மென்பொருள்களையும்‌ அனை 
வரும்‌ பயன்படுத்தலாம்‌. 


vendor கணினி 


கணினி கருவிகளை 


computer 
விற்பவா 
உற்பத்தி செய்வது, விற்பது 
அல்லது சேவைகளை அளிப்‌ 


பதில்‌ ஈடுபட்டுள்ள நிறுவனம்‌. 


computer virus : கணினி நச்சு 
நிரல்‌ (வைரஸ்‌) : வேறொரு 
நிரல்‌ அல்லது தரவுடன்‌ தன்னை 
இணைத்துக்கொள்ளம்‌. நிரல்‌. 


ஒரு நர்சு நிரலின்‌ (வைரஸ்‌) 


ட அம தம்‌ ரல்‌ 
சாதாரண தொக்கும்‌. கணனி 


அமைப்பைப்‌ (ரீடில்நுல்‌ 
கொண்டு தரவு செயலாக்கம்‌ 
தைத்‌ தடுப்பதாகும்‌. 
நிரல்‌ இயக்கப்பட்டவுடன்‌ பானபு 
தூய்மையாக இருந்த மென்‌ 


பக்த 


பொருளுடன்‌ தன்னை இணைக்‌ 
துக்‌ இவ்வாறே 
பரவிக்‌ கொண்டெ செல்லும்‌. 

computer vision : கணினிப்‌ 
பார்வை : பார்த்தல்‌, புரிந்து 
கொள்ளல்‌ ஆகிய வசதிகளை 


கொள்ளும்‌. 


SO த கிப்‌ 
கணின பெற உதவும்‌ அறவியல்‌. 


computer word : கணினிச்‌ சொல்‌ : 
ஒரு தனி முகவரி இடக்கூடிய 


இடம்‌ 


கக்‌ வ if ச்‌ 
கணி வி யால்‌ இடர்‌ 


சேமிப்பு 
ஸ்‌ 


இடத்தில்‌ 
பற்று, 
சாதனமாகக்‌ கருதப்படும்‌ துண்மி 
கள்‌, பைட்கெளின்‌ தொடர்‌. 

எறாழப£றத : கணிப்பு; கணித்தல்‌ : 


தரவுகளை செயலாக்கம்‌ செய்ய 


computing devices 


2 ்‌ க ட க 
கணினியைப்‌ பயன்படுத்தும்‌ 


செயல்‌. பயனாளர்‌ விரும்பு 
வதை கணினியைச்‌ செய்யுமாறு 
அல்லது 


செய்னெற கலை 


அறிவியல்‌. 


computing devices : கணிக்கும்‌ 

சாதனம்‌; கணிப்புக்‌ கருவி. 

COM recorder : காம்‌ பதிவி : 

கணிவி வெளியீட்டை ஒலிப்‌ 

பட உணர்வு படலத்தில்‌ நுண்‌ 
லட த பறட அலது போல பம 

வடிவில்‌ பதிவுச்‌ செய்யும்‌ சாதனம்‌. 


COMSAT காம்சாட்‌ : தரவு 
தொடர்பு செயற்கைக்‌ கோள்‌ 
என்று பொருள்படும்‌ மோர௱பா- 
cation Satelite என்பதன்‌ குறும்‌ 


பெயர்‌. 


001 : கான்‌ (கன்சோல்‌) : எம்‌ 
எஸ்‌ டாஸ்‌ இயக்க முறைமை 
மில்‌ விசைப்பலகை மற்றும்‌ 
கணினித்‌ திரையைக்‌ குறிக்கும்‌ 
கருத்தியலான சாதனப்‌ பெயர்‌. 
உள்ளீடு மட்டும்‌ செய்ய முடிகிற 
விசைப்பலகை மற்றும்‌ வெளி 
யீடு பட்டும்‌ செய்ய முடிகிற 
நிரை. இரண்டும்‌ 
பேர்ந்து ஏுாறையே முதன்பை 


ல்‌ 
தாட்சுத்‌ 
யான உள்ளீட்டு வெளியீட்டு 
ஊட கமாய்‌ எம்எஸ்‌- டாண்‌ இயக்க 
புறைமையில்‌ பயன்படுகின்றன. 


concatenate சேர்த்தல்‌ 
இரண்டு அல்லது (உற்பட 
எழுத்நுச்‌ சரங்களை ஓர 


எழுத்துச்‌ சரமாகச்‌ சேர்த்தல்‌ 


concentrator 


அல்லது காட்சித்திரையில்‌ ஒரு 
வரியை அடுத்தவரியில்‌ பேர்த்‌ 
தல்‌. Decatenate - க்கு மாறானது. 


concatenated data set : சேர்த்த 
தரவு தொகுதி : தருக்க முறை 


மில்‌ தரவு தொழநியைத்‌ 
concatenated key : சேர்க்கப்பட்ட 
திரவி ஒரு பதிவேட்டை 


அடையாளம்காட்ட ஒன்றுக்கு 
ரதத ்‌ 
மேற்பட்ட தரவுகளை ஒன்றாகச்‌ 
சேர்த்த திறவுச்‌ சொல்‌, 

concatenated operator : சேர்ப்பு 
செயற்குறி : கணினி நிரலாக்க 
Q 

மொழிகளில்‌ பரு 
குறிப்புகள்‌ இணைக்கப்‌ பயன்‌ 


விவரக்‌ 


படும்‌ குறியீடு. 


concatenation : ஒன்றிணைப்பு; 
இணைத்தல்‌; பிணைத்தல்‌. 
concatenation concentrator 
சேர்ப்புச்‌ செயல்‌ மையம்‌ 
ஒரு மிருவேக சாதனத்தில்‌ பல 
குறை வக சாதனங்கள்‌ பயன்‌ 
படுத்த அனுமதிக்கும்‌ சாதனம்‌. 
குறைந்த வேகமுன்ள கணினி 
வில்‌ இருந்து வரும்‌ தகவலை 
ஏற்றுக்‌ கொண்டு அதிக வக 
முள்ள கணினிக்குத்‌ தரும்‌ ஒரு 
சிறப்பு நோக்கக்‌ கணனி, 
concentrator : செயல்மையம்‌; 
மையப்படுத்தி : ஒரு தனியான 
அதிவேக தகவல்‌ தொடர்புக்‌ 
கம்பியினைப்‌ பயன்‌ படுத்தி பல 


concept 


தகவல்களை மெதுவாகச்‌ 
செலுத்தும்‌ சாதனம்‌. பல்‌ பயன்‌ 
கள்‌ அமைப்பு என்றும்‌ அழைக்‌ 


கப்படுகிறது. 


Cpt : கருத்துரு; மனவுரு; 
கருத்தமைவு, 


concept, database : தரவுத்‌ தளக 
கோட்பாடு; தரவுத்‌ தள எண்ணக்‌ 


கருத்துரு. 


conceptual scheme : கருத்துருத்‌ 
திட்டவரை : தரவுத்‌ தளங்கள்‌ 
மூன்று நிலைத்‌ திட்ட 
வரைக்‌ கட்டுமானத்தை ஏற்‌ 
தரவுத்‌ 
தளத்தின்‌ கட்டமைப்பு மற்றும்‌ 


பல, 


பவையாய்‌ உள்ளன. 
தரவு உள்ளடக்கம்‌ இரண்டும்‌ 
சேர்ந்தே திட்டவரைக்‌ கட்டு 
செய்‌ 
இன்றன. மூன்று நிட்டவரை 
களுள்‌ கருத்துருத்‌ திட்டவரை 
(தருக்க முறைத்‌ திட்டவரை) 
தரவு தள முழுமையின்‌ 
மாதிரியை 


மானத்தை நிர்ணயம்‌ 


விளக்குவதாய்‌ 
உள்ளது. எனவே இது அக மற்‌ 
மும்‌ புற (Internal and External) 
நிட்டவரைகளுக்கு இடைப்‌ 
பட்ட. தாய்‌ வினங்குறெது. அகத்‌ 
திட்டவரை, தரவு சேமிப்பை 
யும்‌, புறத்‌ திட்ட வரை பயனா 
னருக்குத்‌ தரவுவை 
படுத்தும்‌ பணியையும்‌ செய்‌ 
இன்றன. 


வெளிப்‌ 


பொதுவாக இட்ட 
வரை என்பது தரவுத்‌ தளம்‌ 


concurrency control 


வழங்கும்‌ தரவு வரையறை 
மொழி (Data Definition Language 
- இிட்பூயின்‌ 
வரையறுக்கப்படுகன்றது. 


கட்டளைகளால்‌ 


conceptual tool : கோட்பாட்டுக்‌ 
கருவி : பொருள்களுக்குப்‌ பதி 
லாக எண்ணங்களுடன்‌ பணி 
யாற்றும்‌ கருவி. 


concordance : சொல்‌ தொகுதி 
விளக்கப்‌ பட்டியல்‌ ஒரு 
ஆவணத்தில்‌ உள்ள சொற்கள்‌, 
தொடர்களின்‌ வரிசைப்‌ 
பட்டியல்‌. குறிப்பிட்ட சொற்‌ 
கம்‌ தொட ரகம்‌ எங்கே உள்‌ 


ளன என்பதைக்‌ குறிப்பிடுகிறது. 


concurrency : உடன்நிகழ்வு : 
பொருள்‌ மாதிரியத்தின்‌ அடிப்‌ 


படைத்தன்மைகளில்‌ ஒன்று. 
பொருள்‌ நோக்கு நிரலாக்கத்தில்‌ 
இயங்காத பொருள்‌ ஒன்றி 


லிருந்து இயங்கும்‌ பொருளை 
வேறுபடுத்துதல்‌. 


concurrency control : உடன்‌ 
நிகழ்வுக்‌ கட்டுப்பாடு : டிபிஎம்‌ 
எஸ்ஸில்‌ தரவு தளத்திற்கு ஒரே 
நேர அணுகலை நிர்வகித்தல்‌. 
ஓரே ஏட்டை ஓர நேரத்தில்‌ 
இண்டு பயனாளர்கள்‌ திருத்து 
வதைத்‌ தடுக்கிறது. பரிமாற்றங்‌ 
தள்‌ பாற்று வற்பாட்டுக்கும்‌, 
மீண்டும்‌ பெறுவதற்கும்‌ வரிசைப்‌ 
படுத்துவது தொட ர்பானது. 


concurrent 


concurrent : ஒரே நேரத்தில்‌ 
ஒரு குறிப்பிட்ட நேர இடை 
வெளிக்குள்‌ இரண்டு அல்லது 
கூடுதல்‌ நிகழ்ச்சிகள்‌ அல்லது 
நடவடிக்கைகள்‌ நடைபெறுவது 
பற்றியது. 


concurrent access : உடனிகழ்வு 
அணுகல்‌. 

concurrent execution உடன்‌ 
நிகழ்‌ நிறைவேற்றம்‌ : இரண்டு 
அல்லது மேற்பட்ட திரல்கூறு 
களை அல்லது நிரல்களை, ஒரே 
நேரத்தில்‌ இயங்குவதுபோல்‌ 
தோற்றமளிக்கு மாறு செயல்‌ 
படுத்துதல்‌. ஒரு நிரலைப்‌ பல்‌ 
வேறு பணிக்கறுகளாக அல்லது 
பல்வேறு புரிகளாக (threads) 
பிரித்து நேரப்‌ பங்டே்டு முறை 
மில்‌ ஒற்றைச்‌ செயலியில்‌ நிறை 
முடியும்‌. 
அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட 
செயலிகள்‌ மூலமும்‌ உடன்‌ 
நிகழ்‌ நிரல்களை நிறைவேற்ற 
முடியும்‌. 


வேற்றிக்கொள்ள 


concurrent language : உடன்‌ 


நிகழ்வு மொழி 
செயல்கூறுகள்‌ ஓரே நேரத்தில்‌ 
இயக்குவதற்கு உதவும்‌ மொழி. 
இணைக்கட்டுமான அமைப்பு 
வன்பொருள்களில்‌ இது அதிகம்‌ 
வற்படும்‌. ஒரு நிரலில்‌ இரு 
வேறு பணிகளை ஓரே நேரத்‌ 
தில்‌ செயல்படுத்தும்‌ வசதி 


ரம 
பல்வேறு 


condensed 


ஜாவா, இச்‌ மொழிகளில்‌ இவ்‌ 
வசதி உண்டு. 


concurrent object : உடன்‌ நிகழ்‌ 
பொருள்‌ : கட்டுப்பாட்‌ புன்‌ பல 
இயக்கங்களுக்கும்‌ ஈடு கொடுக்‌ 
கும்‌ ஒரு பொருள்‌. 
concurrent operation 
நிகழ்‌ செயல்பாடு : நேரப்பங்‌ 
ட்டு அடிப்படையில்‌ ஒரு 
குறிப்பிட்ட நேர இடைவெளி 
யில்‌ இரண்டு அல்லது மேற்‌ 
பட்ட நிரல்களை ஒரேநேரத்‌ 
இல்‌ இயக்குதல்‌. 


உடன்‌ 


concurrent processing 
உடன்நிகழ்‌ செயலாக்கம்‌ : ஒரு 
குறிப்பிட்ட இடைவெளியில்‌ 
இரண்டு அல்லது மேற்பட்ட 
தரவு செயலாக்கப்‌ பணிகளைச்‌ 
செய்தல்‌. 


concurrent programme execution : 
உடனிகழ்‌ நிரல்‌ இயக்கம்‌ : ஒரே 
தேரத்தில்‌ இரண்டு அல்லது பல 
நிரல்களை செயல்படுத்தல்‌. 

concurrent programming : உடன்‌ 
நிகழ்‌ நிரலாக்கம்‌ 
களை ஒரே நேரத்தில்‌ குறிப்‌ 
பிடும்‌ நிரல்களை உருவாக்குதல்‌. 


பல பணி 


condensed 
தரமான எழுத்துகளின்‌ அகலத்‌ 
தில்‌ வுறக்குறைய 60% மட்டுமே 
அகலமுடைய அச்சு. 
பட்ட பைகாவில்‌ 2.5 செ.மீ-க்கு 


சுருக்கப்பட்ட 


சுருக்கப்‌ 


condensed type 


16 எழுத்துகள்‌ மட்டுமே 
இருக்கும்‌. 

condensed type : சுருக்கப்பட்ட 
அச்செழுத்து : ஒரு அங்குல 
வரிசையில்‌ அதிஃ எழுத்துகள்‌ 
பொருந்தும்‌ வண்ணம்‌ அகலத்‌ 
இல்‌ சுருக்கப்பட்ட அர்‌ செழுத்து. 
condensed print : சுருக்கப்‌ பட்ட 
அச்சு : வழக்கமான எழுத்து 
களைவிட (செங்குத்தாகவோ 
அல்லது குறுக்குவாட்டிலோ) 
சிறியதாக அச்சிட்ட எழுத்துகள்‌. 
condition : நிபந்தனை; சூழ்‌ 
நிலை : 1. குறிப்பிட்ட சூழ்‌ 
நிலைகள்‌. 2. இருக்கும்‌ நிலைமை. 


௦௦10110021 : நிபந்தனைக்குட்‌ 


பட்டது: ஒரு நிபந்தனை 
மெய்யாக இருக்கும்போது 


அல்லது மெய்யாக இல்லாத 
போது ஒரு நடவடிக்கையை 
அல்லது ஒரு செயல்பாட்டை 
த 2 பெ 
மேற்கொள்ளுமாறு ஒரு நிரலில்‌ 


அமைக்கப்படும்‌ கட்டளை 
தொடர்பானது, 
conditional branching 


நிபந்தனைக்‌ கிளை பிரிதல்‌ 

நிபந்தனைஃவின்‌ 
வேறு வறு 
நிரல்களை அல்லது செயல்கூறு 


குறிப்பிட்ட 


அடிப்படை யில்‌ 


உ ன்‌ க்‌ ந 
தரை செொய்பபிமுி த்த வைக்கும்‌ 
கட்டளை அமைப்பு. 
conditional branch instruction : 
நிபந்தனை சார்‌ ஆணை, 


conditional paging 


conditional compilation 
நிபந்தனை மொழிமாற்றம்‌ : ஒரு 
நிரலின்‌ ரல வரைவினை சில 
நிபந்தனைகளின்‌ அடிப்படை 
மில்‌ பொறிமொழியாய்‌ மொழி 
பெயர்க்கும்‌ முறை. எடுத்துக்‌ 
காட்டாக நிரலை மொழிமாற்‌ 
றம்‌ செய்யும்‌ நேரத்தில்‌ (DEBUG) 
குறியீடு வரையறுக்கப்பட்டிராந்‌ 
தால்‌ மட்டுமே நிரலர்‌ குறிப்‌ 
பிட்ட பகுதிகள்‌ மொழி மாற்றப்‌ 
பட வேண்டும்‌ என்று கட்டளை 
அமைக்க முடியும்‌. 

conditioinal expression : நிபந்‌ 
தனைக்‌ கோவை; நிபந்தனை 
தொடர்‌. 

conditional jump : நிபந்தனை 
தாவல்‌: குறிப்பிட்ட விதிமுறை 
கள்‌ பொருந்தி வருமானால்‌ 
தாண்டுதல்‌!" ஏற்படுத்தும்‌ 
ஆணை. 

conditional jump instruction 
நீபந்தனை தாவல்‌ ஆணை. 
conditional line : நிபந்தனைக்‌ 


கோடு. 


conditional operators 
தனைச்‌ செயற்குறிகள்‌. 


நிபந்‌ 
: நிபந்‌ 


A Ne 
வதன்‌ 


conditional paging 
தனைப்‌ பக்கமிடல்‌ : 
ஒரு குறிப்பிட்ட பருதி. ஒரு 
இடத்‌ 
துடன்‌ முழுமையாகப்‌ பொருந்‌ 
தராவிட்டால்‌ அடுத்த பக்கத்துக்கு 


பக்கத்தின்‌ மீ தமுள்ளா 


conditional! parameters 


conducting 


மாற்றும்‌ சொல்செயலி பண்புக்‌ 
கூறு. 

conditional parameters 
தனை அளபுருக்கள்‌. 


நிபந்‌ 


conditional replace : நிபந்தனை 
மாற்றீடு : ஒரு சொல்‌ செய 
லாக்கப்‌ பணி, ஒரு குறியிட்ட 
பொருளைக்‌ காணும்‌ ஒவ்வொரு 


தடவையும்‌ அதை மாற்ற 
வேண்டுமா என்று அது 
க படட 
கேட்கும்‌. 
conditional statement : நிபந்‌ 


தனைக்‌ கூற்று : ஒரு நிரல்‌ குறிப்‌ 
பிட்ட நிபந்தனை நிறைவேற்றப்‌ 
பட்டால்‌ மட்டுமே கட்டளை 
நிறைவேற்றுமாறு 
அமைக்கப்படும்‌ கூற்று. 


: நிபந்தனைக்‌ 


தளை 


conditonal sum 
கூட்டல்‌. 


conditional transfer : நிபந்தனை 


மாற்றல்‌ : பின்பற்றப்படுன்ற 
நிரல்களின்‌ வரிசையிலிருந்து 


மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற 
நிரல்‌. இயக்கத்தின்‌ விளை 
வைப்‌ பொறுத்து, ஒரு பதிவு 
அல்லது பரிமாற்றம்‌ அமைதல்‌. 


condition code : நிபந்தனைக்‌ 
குறிமுறை : முந்தைய பொறி 
ஆணையின்‌ அடிப்படையில்‌ 
ஓரு துண்மபி தொகுதியில்‌ ஒரு 
குறிப்பிட்ட துண்மி நிகழ்‌ (0) 
அகல்‌ (௦11) திலைக்கு மாற்றப்‌ 


படுவதுண்டு. பெரும்பா லும்‌ 
தொகுப்பு மொழி (௮assembly 
language) அல்லது 
மொழிச்‌ சூழலில்‌ இச்சொல்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. நிபந்‌ 
தனைக்‌ குறிமுறைகள்‌ பெரும்‌ 


பொறி 


பாலும்‌ வன்பொருள்‌ தொடர்‌ 
பானவை. ஆனால்‌, மிச்ச வழிவு 
(carry overflow), சுழி விடை. (2610 
ரப!) அல்லது குறைநிலை 
(ாஒஏative) விடைதரும்‌ குறி 
முறைகளைக்‌ கொண்டிருக்கும்‌. 
condition entry : நிபந்தனை 
நுழைவு : முடிவு பட்டியலின்‌ 
நான்கு பிரிவுகளில்‌ ஒன்று. 
நிபந்தனைக்குப்பின்‌ அனைத்‌ 
துக்‌ கேள்விகளுக்கும்‌ விடை 
யளிக்கிறது. 

conditioning : நிபந்தனையிடல்‌ : 
ஒரு குரல்‌ ஓலிக்கம்றை 
அனுப்புக்‌ கம்பியில்‌ தகவல்‌ 
அனுப்புதல்‌ தன்மைகளை மேம்‌ 
படச்‌ செய்தல்‌. 

condition portion : நிபந்தனைப்‌ 
பகுதி. 

condition stub : நிபந்தனைப்‌ 
பொதிவு: முடிவு பட்டியலின்‌ 
நான்கு பிரிவுகளில்‌ ஓன்று. ஒரு 
செயல்‌ ரவ 
செய்ய கவனிக்கப்பட வேண்டிய 
அனைத்து, 
(மாற்றுகளையும்‌] விவரிக்றெது. 


தொடரினை 


காரணிகளையும்‌ 


ப்பா : மின்‌ கடத்தல்‌. 


21 


conducting state 


conducting state : மின்கடத்தும்‌ 
நிலை. 

௦0ஈ௦ப௦1௦ : கடத்தி : மின்‌ 
சக்நியை எடுத்துச்‌ செல்லும்‌ 
பொருள்‌, !॥5பl௮௦ா-க்கு எதிர்ச்‌ 
சொல்‌. 

CONDUIT : காண்டியூட்‌ : கல்வி 


மென்பொருள்‌ வெளியிடும்‌ 
நிறுவனம்‌. சோதனை பொட்டலத்‌ 
தொரு a ஆய்ந்து, 
கல்வி அளிக்கும்‌ கணினி நிரல்‌ 
அது தொடர்பான 
அச்சிடப்பட்ட பொருள்களை 
யும்‌ விநியோடிக்கிறது. 


களையும்‌, 


conference ந்‌ 
மாநாடு : a 
ஒரு ர பட சாத்தியம்‌. 
கணினி மூலமும்‌ செயல்படுத்த 


லைபேரி 


லாம்‌. 


conference tree : மாநாட்டு மரம்‌ : 
தலைப்புகள்‌ மற்றும்‌ பயனாளர்‌ 
குறிப்புகளுடன்‌. ௮ 
பட்ட ஒரு வகையான செய்தி 
அறிக்கை. அதன்‌ 
கிளையும்‌ ஒரு பெரிய தலைப்பு. 


மக்கப்‌ 
ஓவ்வொரு 


களை ல கேற்ப அதைப்‌ 


பயன்படுத்துவோர்‌. மேலும்‌ 
விரிவாக்கலாம்‌. 

confidence factor : நம்பிக்கைக்‌ 
காரணி. 

confidentiality இரகசியத்‌ 
தன்மை : தனிப்பட்ட அல்லது 


configure 


இரகசியத்‌ தகவலை அனுமதி 
யின்றி அணுகாமல்‌ இருப்பதற்‌ 


கான பாதுகாப்பின்‌ தரம்‌. 


configuration : தகவமைவு : ஒரு 
அமைப்பாக யெங்கும்‌ வகை 
மில்‌ ஒன்றோடு ஒன்று தொடர்பு 
படுத்தி சேர்க்கப்பட்ட எந்திரங்‌ 
கள்‌ மற்றும்‌ மென்பொருள்‌ 
கூறுகள்‌. தரவு செயலாக்க 
அமைப்பு அல்லது வன்பொரு 
ளில்‌ உள்ள பொருள்களின்‌ ப்‌ 
வமைப்பு அல்லது வரைபடம்‌ 


configuration file : (கணினி) 
தகவமைவுக்‌ கோப்பு : பெரும்‌ 
பாலும்‌ இ யக்க 
வைக்கும்போது மட்டுமே 
பெரும்பாலும்‌ படிக்கும்‌ ஒரு 
ச்ஸ்‌ 4 BES ட்‌ 7] 14] ரி Se 
ஏப்ப பகாபபு. கணியான்‌ 


த 
கணினியை 


மூலாதாரங்களை, குறிப்பாக 


நினைவகத்தை எவ்வாறு 


இ ஓருங்கை 
பாதை வரையறுப்பது. 


மத்து பிரிப்பது என்‌ 


configuration management 
தகவமைவு மேலாண்மை : ஒரு 
உற்பத்திப்‌ பொருளின்‌ உற்‌ 
பத்திக்‌ காலம்‌ முழுமையும்‌ மற்‌ 
றும்‌ இயக்க வாழ்நாள்‌ முழு 
மைக்குமாக. கணக்கெடுத்து, 
ட்டுப்படுத்தி, இிட்டமிட்டு 
வடிவமைத்தல்‌ 


லாரா : தகவமை ; செயல்‌ 
படத்‌ தயார்‌ செய்‌ : சில குறிப்‌ 


பிட்ட வன்பொருளையோ 


conjuct 


connectionless 


அல்லது மென்பொருளையோ 
ஒன்று சேர்த்து ஒரு அமைப்‌ 
பாக்குதல்‌. அதன்‌ ஒவ்வொரு 
த இடப பல 
பகுதிகளும்‌ சரிசெய்யப்பட்டு 
மொத்தமாக ஒன்றாக இயக்கச்‌ 
செய்தல்‌. பிற மெவ்பொருள்‌ 
அல்லது வன்பொருளோடு ஒத்‌ 
தஇசைவாய்‌ இயங்கும்‌ வண்ணம்‌ 
ஒரு மென்பொருள்‌ அல்லது வன்‌ 
பொருளைத்‌ தயார்‌ செய்தல்‌, 


conjuct : இணை : ஒரு இணைப்‌ 
பின்‌ பல துணைச்‌ சிக்கல்களில்‌ 
அல்லது நிலைகளில்‌ ஒன்று. 


conjugation : புடைபெயர்ப்பு. 


connect : இணைத்திடு. 


connect charge : இணைப்புக்‌ 
கட்டணம்‌ : வணிக பறைத்‌ தரவு 
தொடர்பு அமைப்பு அல்லது 
சேவையுடன்‌ இணைப்பு ஏற்‌ 
படுத்திக்‌ கொள்வதற்கு ஒரு 
பயனாளர்‌ செலுத்த வேண்டிய 
தொகை. சல சேவைகளுக்கு. 
ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு 
இவ்வளவு தொகை என 
இணைப்புக்‌ 
கணக்டெப்படுறெது. வேறு சில 


கட்டணம்‌ 


சேவைகளுக்கு, சேவையின்‌ 
வகைக்கேற்ப அல்லது பெற்ற 
தகவலின்‌ அளவுக்கேற்ப 
கட்டணம்‌ வரூலிக்கப்படிவ 
துண்டு. வேறுசில சேவையாளர்‌ 
கள்‌, எவ்வளவு மணி நேரம்‌ 


இணைப்பைப்‌ பயன்படுத்திக்‌ 


கொள்கின்றனர்‌ என்ற அடிப்‌ 
படையில்‌ கட்டணம்‌ நிர்ணயிக்‌ 
கின்றனர்‌. சில வேளைகளில்‌, 
இணைப்பின்‌ 
அலைக்கற்றை அகலம்‌ அல்லது 
மேற்கூறியவற்றுள்‌ ஒன்றுக்கு 
மேற்பட்ட கூறுகளைக்‌ கணக்‌ 
கில்‌ கொண்டும்‌ இணைப்புக்‌ 
வரையறுக்கப்‌ 


தொலைவு, 


கட்டணம்‌ 
படுகின்றது. 


connected graph : இணைந்த 
வரை படம்‌ : ஒரு வரைபடத்தின்‌ 
தனி முனையிலிருந்து தொடர்ச்‌ 
சியான விலிம்புகள்‌ வழியாக 
வெறு ஏதாவது ஒரு முனைக்கு 
நகர்த்தி உருவாக்கப்படும்‌ 
வரைபட முறை. 


connected line : இணைத்தடம்‌; 
தொடர்புடைய இணைப்பு. 


connecting cable : இணைப்பு 
வடம்‌ : இரண்டு கருவிகளுக்‌ 
கிடையில்‌ மின்துடிப்புகளை 
பரிமாற உதவும்‌ குழாய்‌. 


connection : இணைப்பு : ஒரு 
வடம்‌ அடிக்கட்டகம்‌ அல்லது 
ஒரு பகுதியுடன்‌ இணைப்பு 
ஏற்படுத்தும்‌ மின்சார அல்லது 
எந்திர இணைப்பு வழங்கும்‌ 
பொருத்து சாதனம்‌. 


connectionless : இணைப்பற்ற : 
கணினி வழி தகவல்‌ 
தொடர்பில்‌ ஒருவகை, நேரடி 


இணைப்பு அல்லது முனை 


connection machine 324 


களுக்கிடைமயயான முறையான 
இணைப்பு தேவைப்படாமல்‌ 
ஓவ்வொரு பாக்கெட்டிலும்‌, 
மூல மற்றும்‌ சேரும்‌ முகவரி 
கலைச்‌ செர்த்தல்‌. யூடிம்‌ (UDP - 
User Datagram Protocol) நெறி 
முறையில்‌ தகவல்‌ பரிமாற்றம்‌ 
இவ்வாறுதான்‌ நடைபெறுகிறது. 


connection machine : இணைப்பு 
எந்திரம்‌ : திங்க்‌ மெஷின்‌ 
கார்ப்பரேசன்‌ 
இணைச்‌ செயலாக்கக்‌ கணினி 


உருவாக்கிய 


களின்‌ குடும்பம்‌. 4,096 முதல்‌ 
65,536 
இடம்‌ பெற்றிருந்தன. ஹைபர்‌ 
அழுப்‌ அல்லது பிற அமைப்பு 
அவற்றை அமைக்க 
முடியும்‌. சமிக்கை செயலாக்கம்‌, 


வரை செயலகங்கள்‌ 


களில்‌ 


பாவிப்பு நிகழ்வு, நரவு தளங்‌ 
களில்‌ விவரங்களைப்‌ பெறல்‌ 
பயன்பாடுகளுக்கு 
இவை பயன்படுகின்றன. மூன்‌ 


(VAX) 
A ௩ . 
ற கணனிகள்‌ 


போன்ற 

முனையாக வேக்ஸ்‌ 
அல்லது 
ஞு ல்‌ 
வைப! இனற. 


connection matrix : இணைப்பு 


அணி. 


connection oriented :. இணைப்பு 
அடிப்படையிலான; இணைப்பு 
சார்ந்த மணையத்தில்‌ 
அல்ல ஒன்றுக்து மேற்பட்ட 
இரு 


கணினிகளுக்‌ 


ஒல 


பிையங்கவிலவுள்ள 


கணுக்‌ (1௦06) 


connectivity 


இடையே தரவு பரிமாற்றம்‌ 
நடைபெற ஒரு [2நரடு 


இணைப்புத்‌ தேவைப்படுகிற 
தகவல்‌ தொடர்பு முறைக்கு 
இணைப்பு சார்ந்‌ 
தொடர்பு என்று பெயர்‌. 


த. தரவுத்‌ 


connection-oriented network 
service (CONS) : இணைப்புசார்‌ 
பிணைய சேவை. 

connection oriented protocol 
இணைப்புசார்‌ நெறிமுறை. 
connections : இணைப்புகள்‌. 


connection wizard : இணைப்பு 
வழிகாட்டி, 

connectivity : இணைப்புநிலை : 
1. ஒரு பிணையத்தில்‌ அல்லது 
இணையத்திலுள்ள 
(Host) கணினிக்கும்‌ அல்லது 
பயனாளர்‌ கணினிக்கும்‌ இடையே 


புரவன்‌ 


அமைந்துள்ள இணைப்பின்‌ 
இயல்‌: ள்‌ ட்ட 
)யல்பைக்‌ குறிக்கிறது. 
இணைப்பு ஏற்பட்டுள்ள மின்‌ 
1. ke சு னு ரூ 
சற்று அலலது தொலைப்‌! 
இணைப்பின்‌ தரத்தையோ, 
இரைச்சல்‌ இல்லாத்‌ தன்மை 
தரவு 
ல்‌ அலைக்கற்றை 


ன்‌ ட்‌ 
யையோ தொடர்பு 


சாதனங்கள்‌ 
அளவையோ குறிக்கும்‌. 2. பிற 
சாதனங்களுக்கிடை யே தரவுவை 
அனுப்புவதற்குரிய ஒரு வன்‌ 
பொருவின்‌ திறன்‌. அல்லது பிற 
மென்பொருள்‌ தொருப்புகளு 
டன்‌ தொடர்பு கொள்வதற்குரிய 


connectivity platform 


ஒரு மென்‌ பொருளின்‌ திறன்‌. 3. 
பிணையத்திலுள்ள வேறொரு 
கணினியுடனோ, பிற வன்‌ 
பொருள்‌ சாதனத்துடனேர, பிற 


மென்‌ பொருள்‌ தொகுப்‌ 
பட்னேோ தொடர்பை ஏற்‌ 


படுத்திக்‌ கொள்வதற்குரிய ஒரு 
வன்பொருள்/மென்பொருள்‌ 
அல்லது ஒரு கணினி இவற்றின்‌ 
திறனைக்‌ குறிக்றெது. 
connectivity platform 
இணைப்பு நிலைப்‌ பணித்தளம்‌. 
connect node : இணைப்புக்‌ 
கூணு : கணினி உதவிடும்‌ வடி 
வமைப்பில்‌ வரிகள்‌ அல்லது 
சொற்‌ பகுதிக்கான இணைப்பு 
முனை, 
connector 
பொருள்‌ அமைப்பில்‌, இரண்டு 
இணைக்கவோ, 


இணைப்பி : வன்‌ 


வடங்களை 
ஒரு இணைப்பு வடத்தைச்‌ 
சாதனத்துடன்‌ இணைக்கவோ 
பயன்படுகிறது. (எ-டு: ஆர்‌எஸ்‌ - 


232-9 என்னும்‌ இணைப்பி 
இணைக்கியின்‌ இணைப்பு 
வடத்தை ஒரு கணினியுடன்‌ 


இணைக்கப்‌ பயன்படுகிறது], 
பெரும்பாலான இணைப்பிகள்‌ 


ஆண்‌, பெண்‌ என்கிற இரு 
வகைகளில்‌ அடங்கிவிடிகின்‌ 


றன. ஆண்‌ இணைப்பிகள்‌ (ae 
connectors) ஒன்று அல்லது மற்‌ 
பின்களைக்‌ கொண்டிருக்‌ 

இவற்றை நுழை 


பட்‌. 
கும்‌. 


consecutive 


இணைப்பிகள்‌ என அழைக்க 
லாம்‌. பெண்வகை இணைப்பி 
களில்‌, ஆண்‌ இணைப்பி 
களிலுள்ள பின்க௧ளை ஏற்பதற்‌ 
இருக்கும்‌. 
இவற்றை துளை இணைப்பிகள்‌ 
என்று அழைக்கலாம்‌. 


கான துளைகள்‌ 


connector box : இணைப்புப்‌ 
பெட்டி. 

connector, multiple 
இணைப்பி. 
connector symbol : இணைப்புக்‌ 
குறியீடு : சந்திப்புப்‌ பகுதியைக்‌ 
குறிப்பிடும்‌ ஒரு வரைபடக்‌ குறி 


பன்முக 


யீடு. பாப்வு நிரல்‌ படங்களில்‌ 
ல அடையாளங்காட்டிகளைக்‌ 
கொண்டதாக ஒரே பக்கத்தில்‌ 
கோடுகளின்‌ பிரிந்து 
போன பாணீகளை இணைக்‌ 


கும்‌ சிறிய வட்டம்‌. ஒரு பாய்வு 
நிரல்‌ படத்தின்‌ பல்வேறு பக்கங்‌ 
களின்‌ பாய்வுகளை இணைக்‌ 
மும்‌ ஒரு ஐங்கோண வடிவம்‌. 
connect time : இணைப்பு நேரம்‌ : 
ஒரு கணினி 
முனையத்தில்‌ உள்ள ஒருவர்‌ 
எவ்வளவு நேரம்‌ இணைப்பு 
வைத்திருந்தார்‌ என்பதைக்‌ 
குறிப்பிடுவது. 


அமைப்புடன்‌ 


connect using : இதன்மூலம்‌ 


இணைத்திடு. 


consecutive : தொடர்ச்சியான : 
எந்தவித பிற நிகழ்ச்சிகளின்‌ 


consequent rules 


தடையுமின்றி தொடர்ச்சியாக 
இரெண்டு ஒரே மாதிரியான 
நிகழ்வுகள்‌ ஏற்படுவது. 
consequent rules : வினைவுறு 
சட்டங்கள்‌. 

nih! : கன்சைட்‌ : ஜெனரல்‌ 
மோட்டார்ஸ்‌ நிறுவனம்‌ உரு 
வாக்கிப்‌ பயன்படுத்திய கணினி 
இயங்கும்‌ 
எந்திர பார்வை அமைப்பு. 


கட்டுப்பாட்டில்‌ 


consistent check : நம்பகச்‌ சரி 
பாப்பு : குறிப்பிட்ட உள்ளீட்டுத்‌ 
தரவு முடிவு 
செய்யப்பட்ட விதிமுறை 
களுக்கு ஏற்ப உள்ளது என்ற 
நம்பகத்தன்மையைச்‌ சோதித்‌ 
தல்‌. ஒரே மாதிரியான தரவு 
பொருள்கள்‌ அவற்றின்‌ மதிப்பு, 
வடிவம்‌ ஆகியவற்றில்‌ நம்பக 
மாக உள்ளதா என்று கட்டுப்‌ 
படுத்தும்‌ முறை. 

console : பணியகம்‌ : ஒரு 
அமைப்புடன்‌ மனிதர்கள்‌ 
தகவல்‌ தொடர்பு கொள்ள அனு 
மதிக்கும்‌ கணினி அமைப்பின்‌ 
முகப்புப்‌ பகுதி. 


ஏற்கெ னவே 


console applications : பணியகப்‌ 
பயன்பாடுகள்‌. 

console dispiay register 
பணியகக்‌ காட்சிப்‌ பதிவகம்‌ 
console log : பணியகப்‌ பதிவு 
பணியக 


கணினி முனையங்‌ 


console operator 
இயக்குநர்‌ : 


constant expression 


கவில்‌ உள்ளீட்டு வெளியீட்டுப்‌ 


பணிகளைக்‌ கவனிப்பவர்‌. 


console printer : பணியக அச்சுப்‌ 
பொறி. 
console switch : பணியக விசை 


console typewriter : முனையத்‌ 
தட்டச்சுப்‌ பொறி : கணினியுடன்‌ 
நேர்முக இணைப்புள்ள தட்‌ 
பொறி. இது கணி 
னீக்கும்‌ கணினியை இயக்கு 
பவருக்கும்‌ இடையில்‌ தகவல்‌ 
தொடர்பினை அனுமதிக்கிறது. 


ஒருங்கு திரட்டு. 
consortium பேரமைப்பு 
அவசர நிலை காலத்தில்‌ பயன்‌ 
படுத்துவதற்காக முழமையான 
கணினி வசதியைத்‌ தாங்கி 
நிற்கும்‌ ஒரு கூட்டு முயற்சி, 
ரகா? : மாறிலி; மாறா மதிப்பு; 
நிலைமதிப்பு : கணினி செயல்‌ 
படும்போது மாறாமல்‌ இருக்‌ 
கும்‌ மதிப்பு. டவ என்றும்‌ 
அழைக்கப்படுறெது. Variable 
என்பதற்கு மாறானது. 

Constant Angular Velocity (CAV) : 
மாறாக்‌ கோண வேகம்‌. 


டச்சப்‌ 


consolidate : 


மாறாப்‌ பரப்பு. 

constant expression : மாறாத்‌ 
தொடர்‌ : ஓரு நிரலில்‌, அனைத்‌ 
தும்‌ மாறிலிகளால்‌ ஆன ஒரு 
நிரல்‌ 
முடியும்‌ 


constant area : 


கணக்கீட்டுத்‌ தொடர்‌. 
நிறைவேற்றப்பட்டு 


Constant Linear Velocity 
வரை அதன்‌ ஓட்டுமொத்த 
மதிப்பு மாறாது. 

Constant Linear Velocity (CLV} : 
மாறா நேர்‌ வேகம்‌. 

constants and variables : மாறிலி 
களும்‌ மாறிகளும்‌. 

constellation : கொத்து; திரள்‌ : 
தகவல்‌ தொடர்பு அமைப்பில்‌ 


சுமப்பி அலைகளின்‌ (வரரா 


wav) வெவ்வேறு நிலைகளை 
உருவகிக்கும்‌ ஓ. தோரணி 
(pattern) அமைப்பு. ஒவ்வொரு 
நிலையும்‌ ஒரு குறிப்பிட்ட. 
துண்மி சேர்க்கைகளைக்‌ கொண்‌ 
டிருக்கும்‌. ஒரு தகவல்‌ தொடர்பு 
சமிக்கையில்‌ ஏற்படும்‌, தனித்‌ 
துக்‌ காட்டக்கூடிய ஓவ்வொரு 
மாற்றத்தையும்‌ அடையாளம்‌ 
காட்டும்‌ நிலைகளின்‌ எண்ணிக்‌ 
கையை இத்‌ திரள்‌ மூலம்‌ 
அறியலாம்‌. எனவே, ஒற்றை 
மாற்றத்தில்‌ அதிகப்பட்சமாக 
குறி முறைப்படுத்த வேண்டிய 
துண்மிகவின்‌ எண்ணிக்கையை 


இது காட்டும்‌. 


Constraint : நிபந்தனை: ஒரு 
சிக்கலுக்கான தீர்வுகளை கட்டுப்‌ 
படுத்தும்‌ நிபந்தனை. 


Construct : கட்டு; கட்டமை; 
உருவாக்கு. 
constructor : ஆக்கி; பொரு 


ளாக்கி : பொருள்நோக்கு நிர 


327 contact 


லாக்கத்தில்‌ ஒர்‌ இனக்குழுவில்‌ 
ஒரு பொருளை உருவாக்கும்‌ 
போது, அப்பொருளின்‌ பண்புக்‌ 
கூறுகளை நிர்ணயிக்கும்‌ ஒரு 
செயல்கூறு அல்லது வழிமுறை. 
இது தானாகவே இயக்கப்படும்‌. 


onsயltant : ஆலோசகர்‌ : வணிக 
தரவு செயலாக்கம்‌, கல்லி, 
இராணுவ அமைப்பு அல்லது 
நலவாழ்வு போன்ற சில பயன்‌ 
பாட்டு சூழ்நிலைகளில்‌ கணினி 
களைப்‌ பயன்படுத்துவதில்‌ 
வல்லுநர்‌. ஒரு குறிப்பிட்ட 
சிக்கலை பரிசீலித்து தீர்ப்பதற்கு 
உதவுகின்றவர்‌. 


onsumabfe : நுகர்‌ பொருட்கள்‌ : 
வன்பொருள்‌ துணைக்‌ கருவி 
கள்‌. அச்சுப்‌ பொறி நாடாக்கள்‌, 
மை, காகிதம்‌ போன்று தொடர்ச்‌ 
வேண்டிய 


சியாக வாங்க 


பொருள்கள்‌. 
consumer electronics : நுகர்‌ 
வோர்‌ மின்னணுவியல்‌. 

௦௦10 : கான்ட்‌ : பேசிக்‌ மொழி 
யில்‌ ஒரு ஆணை. தற்காலிகமாக 
நின்று போன நிரலை தொடரப்‌ 
பயன்படுத்தப்படுிவது. 


௦௦1201 : தொடர்பு : மின்சாரம்‌ 
செல்ல அனுமதிக்கும்‌ இணைப்‌ 
புக்காக தொடர்புள்ள உலோக 
சுருளைத்‌ தொடும்‌ பொத்தான்‌ 
அல்லது சாக்கெட்டில்‌ உள்ள 
உலோகச்‌ சுருள்‌. அரிப்பைத்‌ 


contact manager 


தடுப்பதற்காக விலை மதிப்‌ 
புள்ள உலோகங்களின்‌ மூலம்‌ 


தொடர்பு கொள்ளப்படலாம்‌. 


contact manager : தொடர்பு 
மேலாளர்‌. 
container class : கொள்கலன்‌ 


இனக்குழு : வேறு இனக்குழுக்‌ 
களின்‌ பொருட்களைத்‌ தனக்‌ 
குள்ளே கொண்டுள்ள ஓர்‌ இனக்‌ 
அழு. பொருள்நோக்கு நிரலாக்‌ 
கத்தி ல்‌ பயன்படுத்தப்படுவது. 


containing text : உரையடங்கிய, 


content 
அல்‌ ங்‌ 

குற்பப்ட்ட 

உள்ள 


உள்ளடக்கம்‌ : ஒரு 
சேமிப்பு இடத்தில்‌ 
மகவரியிடக்கூடிய 

அனைத்‌ ட தரவுகளையும்‌ இது 
குறிப்பிடுகிறது. 


content addressable memory 
உள்ளடக்க முகவரியிடும்‌ நினை 
வகம்‌ 


: நுணை செயமிப்பகத்தைப்‌ 


ன்றது. 


content adviser உள்ளடக்கு 


ஆலோசகர்‌. 


contention : பூசல்‌; மோதல்‌ 

தகவல்‌ தொடர்பு மற்றும்‌ கணினி 
கட்டமைப்புகளில்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ ஒரு 


இரண்டு சாதனங்கள்‌ அனுப்பும்‌ 


சொல்‌. 


தகவல்களை ஓரே பாதை யில்‌ 
ஓஒ நரத்தில்‌ பயணிக்கும்‌ சூழ்‌ 
நிலையை 


அமைப்பு 


விளக்குவது. 


விதியுறைகளால்‌ 


context sensitive 


நெறிப்படுத்தப்படுவது. ஒரே 
நேரத்தில்‌ இரண்டு செயலிகள்‌ 
ஓரே சாதனத்தைக்‌ ட்டுப்‌ 
படித்த முயலும்போது ஏற்படும்‌ 
நிலையையும்‌ குறிக்கும்‌. 

contention resolution : மோதல்‌ 


சாதனங்‌ 


நிலைத்‌ தீர்வு : இரண்டு 


களும்‌ ஒன்றை அணுகும்போது 


எதற்கு இணைப்பு தரப்படு 
றது. என்பதைத்‌ தீர்க்கும்‌ 
[அ 


செயல்முறை. 


contents directory : உள்ளடக்கப்‌ 
பட்டியல்‌ : ஒரு உட்புற 
குறிப்பிட்ட 
பகுதியில்‌ நடைபெறும்‌ வழக்கச்‌ 
குறிப்பிடும்‌ 


சேமிப்பகத்தில்‌ 


செயலைக்‌ 
தொடர்வரிசைகள்‌, 


எர! : சூழல்‌ : வல்லுநர்‌ 
பநீறைமையின்‌ (Expert System) 
உரிமைப்பருதி பஞுக்கக்‌ கடிய 
பல்‌.3வேறு சிக்கல்‌ பகுதிகள்‌. 
சூழ்நிலை 
உயர்நிலை 
ஒரு கணினி 


context diagram 
வரைபடம்‌ : மிக 
பாய்வு நிரல்படம்‌. 
எல்லைகளை 
தனி 


அமைப்பின்‌ 
வரையறை ரெய்றைது. 
செயல்முறையையும்‌, தரவு 
உள்ளீடுகள்‌, வெளியீடுகள்‌ 


போன்றவற்றையும்‌ காட்டுகிறது. 


context sensitive : சூழ்நிலை 
உணாவு குறிப்பிட்ட ஒரு 
நிரலை இயக்குவது. ஒரு விசை 
யைத்‌ தொடுவது அல்லது 


context sensitive help 


சுட்டியைச்‌ சொடுக்குவது 
போன்றவற்றால்‌ இதனைச்‌ 
செய்ய முடியும்‌. 


context sensitive help : சூழ்‌ 
நிலை உணர்‌ உதவி : உதவி 
கேட்கும்‌ நேரத்தில்‌ நிரலின்‌ 


நிலை அல்லது முறை என்ன 
என்பது உணர்வது. அத பற்றிய 
குறிப்பிட்ட தரவு வழங்கும்‌ 


உதவி முறை. 


context sensitive help key 
சூழ்நிலை உணர்‌ உதவு விசை : 


பல விசைப்‌ பலகைகளில்‌ 
உள்ள ஒரு முக்கிய விசை. 


விசைப்பலகையில்‌ உள்ள டந்த 
விசையைஅழ்த்தும்‌ போது 
ர ர பரப 2.2 கக வத த்தல்‌ 
குறிப்பிட்ட சிக்கலைத்‌ தீர்க்க 
உதவும்‌ உதவி: காட்சித்‌ நிரையில்‌ 
தானாகத்‌ தோன்றும்‌. பெரும்‌ 
பாலும்‌ ₹1ஆக இருக்கும்‌. 


context sensitive language : சூழ்‌ 
நிலை உணர்‌ மொழி. 


context switching : சூழல்நிலை 
மாற்றம்‌ இயக்க 
பமாறைமையில்‌ ஒருவகை 
மையச்‌ செயலியின்‌ கவனத்தை 
ஓர பணியிலிருந்து இன்னொரு 
பணிக்குத்‌ திருப்பும்‌ செயல்‌ 
பறை. ஒவ்வொரு பணிக்கும்‌ 


பல்பணி 


தன்‌ ட்‌ ப க 
மரத்தைக்‌ கூடுதலாக்க மாற்று 
மாற்றி ஒதுக்கீடு செய்யும்‌ முறை 
யிலிருந்து மாறுபட்டது. 


continue 


contextual search : சூழ்நிலைத்‌ 
தேடல்‌ : அவற்றில்‌ உள்ள சொல்‌ 
பகுதியின்‌ அடிப்படையில்‌ பதி 
வேடுகள்‌ அல்லது ஆவணங்‌ 
களைத்‌ தேடுவது. விசைப்புலம்‌ 
அல்லது கோப்பின்‌ பெயர்மீது 


தேடுவதற்கு மாறானது. 
contiguous அடுத்தடுத்து; 


ஒட்டியுள்ள : பொது எல்லைக்‌ 
கோட்டைக்‌ கொண்ட அடுத்‌ 
தடுத்த பகுதிகள்‌. (எ-டு. ஒரு 
வட்டில்‌ அடுத்தடுத்த தரவு 
குறிப்புகள்‌ சேம்க்கப்பட்டுள்ள 
வட்டுப்‌ பிரிவுகள்‌ அடுத்தடுத்து 
அமைத்திருக்கும்‌ முறை. 


contiguous data structure 


அடுத்தடுத்துள்ள தரவுக்‌ 
கட்டமைப்பு. 
contingency plan : எதிர்பாரா 


நிலைத்‌ திட்டம்‌ : அவசர நிலை 
கள்‌ அல்லது சேதங்கள்‌ ஏற்படும்‌ 
பொழது கணினி தரவு அமைப்‌ 
ன்‌ 


பினை மீட்டுக்‌ கொண்டு வரு 


வதற்கான திட்டம்‌. 
continuation card : தொடர்ச்சி 


முந்தைய துளை 
அட்டையில்‌ தொடங்கப்‌ 


அட்டை 
யிட்‌! 
பட்ட 
துளையிட்ட அட்டை, 


தகவலைக்கொண்ட 


றப : தொடர்க : முன்பே 
வரையறுக்கப்பட்ட வரையறை 


களுடன்‌ பொருந்தும்‌ பதிவேடு 


continuing path control 


களைத்‌ தேடுவதைத்‌ தொடர்‌ 
வதற்கான டி'பேஸின்‌ கட்டளை. 


continuing path control 
தொடர்பாதைக்‌ கட்டுப்பாடு: 
எந்திரன்‌ இயங்கு நுட்பத்தில்‌ 
பயன்படுத்தப்பநிம்‌ சொல்‌. 
தேவையான வளைவுப்‌ பாதை 
வழியாக எந்திரனை நகர்த்திச்‌ 
செல்வது. 


continuity : தொடர்நிலை. 


continuity check : தொடாச்சிச 
சரிபார்ப்பு : தொடக்கம்‌ முதல்‌ 
இறுதிவரை உள்ள பாதை 
சமிக்கைகளை அனுப்புவதற்கு 
சரியாக இருக்கிறது என்பதை 
முடிவு சொல்ல ஒரு கம்பி, 
வழித்தடம்‌ அல்லது மின்சுற்று 
ஒன்றை சோதனை செய்தல்‌. 


லா£iப௦ய5 : தொடர்‌ : அடுத்தது 
அல்லது அடுத்ததாக இருப்பது. 
continuous analysis : தொடர்‌ 
பகுப்பாய்வு. 


continuous carrier : தொடர்‌ 
சுமப்பி : தகவல்‌ தொடர்புகளில்‌ 
கம்பியில்‌ தகவல்கள்‌ அனுப்பப்‌ 
படாவிட்டாலும்‌ செல்கின்ற 
சுமப்பி அலைவரிசை. 


continuous data structure 
அண்மை தரவுக்‌ கட்டமைப்பு. 


continuous-feed paper 
தொடர்ந்து வழங்கும்‌ தாள்‌ 


continuous- form paper 


பக்கங்களுக்கிடையில்‌ துளை 
யிடப்பட்டு ஒவ்வொரு பக்கத்தி 
லும்‌ கிழிக்கக்கூடிய வகையில்‌ 
அரை அங்குல துளைகள்‌ உள்ள 
காகிதம்‌. 


continuous forms : தொடா 
படிவங்கள்‌ : அச்சுப்பொறிகளில்‌ 
தானாகவே அனுப்புவதற்கேற்ப 
வெளிப்புற விளிம்புகளில்‌ சிறிய 
துளைகள்‌ விசிறி 
மடிப்புத்‌ தாள்‌ அல்லது சுருள்‌ 
தாள்‌. வெற்றுத்தாளாக இருக்க 
லாம்‌. அல்லது சோதனைகள்‌, 
விலைப்‌ பட்டியல்கள்‌, வரி 
படிவங்கள்‌ போன்ற முன்‌ 
பாகவே அச்சிடப்பட்ட படிவங்‌ 
களாக இருக்கலாம்‌. 


உள்ள 


continuous- form paper : தொடர்‌ 
படிவத்‌ தாள்‌ : தொடர்‌ எழுது 


தொடர்படிவ காகிதம்‌ 


continuous graphics 


பொருள்‌ என்றும்‌ அழைக்கப்‌ 
படிகிறது. அச்சப்‌ பொறியில்‌ 
டிராக்டர்‌ மூலம்‌ அளிக்கப்படு 
றெ துளையிடப்பட்ட நூற்றுக்‌ 
கணக்கான தாள்களைக்‌ கொண் 
டது. முன்னதாகவே 
பிடப்பட்டு அச்சடிப்புக்குப்‌ 
பின்னர்‌ தனித்தனியாகப்‌ பிரிக்கக்‌ 
கூடிய தாள்கள்‌, ஒரு 
அச்சு ஊட கமாகிய இதை ஒரு 
முறை ஒன்று சேர்த்தால்‌ காகிதத்‌ 
தொகுதி முழுவதையும்‌ கணினி 
அச்சுப்பொறியில்‌ ஏற்றமுடியும்‌. 
தனியாக எடுக்கக்கூடிய (முன்‌ 
துளையிடப்பட்ட) ஓரு பருதி 
மில்‌ ஸ்ப்ராக்கெட்‌ துளையைப்‌ 
பயன்படுத்தித்‌ தொடர்தாள்‌ 
அனுப்பப்படும்‌. 


துளை 


பிரபல 


continuous graphics : ஒட்டிக்‌ 
கொள்ளும்‌ வரைகலை : ஒன்றை 
யொன்று தொட்டுக்கொள்ளும்‌ 
சில எழுத்துகள்‌ கொண்ட 
வரைபடங்கள்‌ 

continuous processing : தொடர்‌ 
செயலாக்கம்‌ : ஒரு அமைப்பில்‌ 


அவை திகழ்கின்ற வரிசை 
மிலேோ அல்லது நிகழ்ந்த 
உடனேயே உள்ளீடு செய்‌ 


யப்படும்‌ நடவடிக்கைகள்‌. 

continuous scrotiing : தொடா 
நகர்த்தல்‌ : செய்திகளை வரிவரி 
யாக சாளரத்தில்‌ மூலம்‌ முன்‌ 
வரகவோ மிவ்னாகவோ 


நகர்த்தல்‌, 


contour analysis 


continuous speech recognition : 
தொடர்பேச்சு அறிதல்‌ : பேச்சு 
ஏற்பிக்கு ஒரு அணுகு முறை. 
சாதாரண இடைவெலிகளில்‌ 
சராசரியான உரையாடல்களில்‌ 
நடைபெறும்‌ பேச்சை இதெ 
புரிந்து கொள்ளும்‌. 

continuous stationary : தொடர்‌ 
தாள்‌. 

continuous tone : தொடர்‌ நீழல்‌ : 
ஒரு அச்கப்பொறியிலிருந்து 


வெளிவரும்‌ புள்ளிகள்‌. அம்‌ 
சிடலுக்குத்‌ திரை செய்யப்‌ 


படாத ஒளிப்படம்‌. 

continuous tone image : தொடா 
கூட்டுத்‌ தோற்றம்‌ : பல்வகை 
யான வண்ணக்‌ கூட்கெள்‌ 
அல்லது சாம்பல்நிறக்‌ கூட்டு 
களைக்‌ கொண்டதாக உள்ள 
தனித்தனிப்‌ பகுதிகளை ஒன்றாக 


இணைப்பதன்‌ மூலம்‌ ௨௬ 
வாக்கப்படும்‌ வண்ணத்‌ 
தோற்றம்‌ அல்லது கருப்பு 


வெள்ளைத்‌ தோற்றம்‌. 
continuous tone printer : தொடர்‌ 
மை ஆச்சுப்‌ பொறி : ஒருவகை 
அச்சுப்பொறி. உருவப்‌ படங்‌ 
களை அச்‌ சிடும்போது சாம்பல்‌ 
நிற அல்லது வண்ணப்‌ படி 
மங்களைத்‌ தொடர்‌ மை பூச்சு 
முறையில்‌ மிக இயல்பான 
வகையில்‌ அச்சிடும்‌. 

contour analysis : படவேறு 
பாட்டு பகுப்பாய்வு : ஓ.சி.ஆர்‌ 


contouring 


முறையில்‌ ஒரு ஒளிப்‌ புள்ளி 
யைப்‌ பயன்படுத்தி எழுத்தின்‌ 
வெளிப்புற விளிம்புகளில்‌ 
நகர்ந்து செல்வதன்‌ மூலம்‌ ஒரு 
எழுத்தின்‌ தோற்றத்தைக்‌ கண்‌ 
டறிய உதவும்‌ தொழில்நுட்பம்‌. 


பட வேறுபாடு 


கணினி வரைபட 


contouring 
அமைத்தல்‌ : 
முறைமைகளில்‌ ஒரு உருவம்‌, 
பொருள்‌ அல்லது அடர்த்திப்‌ 
பொருளின்‌ வெளிப்புற 


தோற்றத்தை உருவாக்குதல்‌. 


படவேறுபாடமைத்தல்‌ 


contrast : மாறுபாடு : ஓ.சி.ஆர்‌ 
முறையில்‌ ஒரு ஆவணத்தின்‌ 
அச்சிடப்பட்ட பொருள்‌ அல்‌ 
லது அது அச்சிடப்பட்ட பின்‌ 
வணியைக்‌ குறிக்கக்‌ காட்டப்‌ 
படும்‌ வண்ணை அல்லது நிழல்‌ 
2தாற்றத்தின்‌ வேறுபாடுகள்‌. 


control 


contrast enhancement 
பாடு அதிகரித்தல்‌ 
அல்லது இருட்டினை அதிகரித்‌ 
தல்‌. உண்மையான இலக்கமுறை 


மாறு 


ஒளிர்மை 


செயலாக்கமானது அது வருடும்‌ 
பொருளின்‌ நேர்‌ கோடல்லாத 
வற்றைக்‌ கண்டுபிடிப்பறைப்‌ 
பொறுத்திருக்கிறது. 
பிடிப்பதன்‌ தன்மையை அ! 


கண்டு 
ந்‌ 
தால்‌ சரியான மாறுபாடுகளை 


மீண்டும்‌ அறி முகப்படுந்தலாம்‌. 
மாறுபாடுகள்‌ விரும்பும்‌ வண்‌ 
ர கல்ல 

ணம்‌ அதிகரிக்‌ 

கப்‌ படலாம்‌. 


control i 
கட்டுப்பாடு; 
இயக்கு விசை : 
1. ஓரு கணினி 
யையும்‌ அதன்‌ 
செயல்பாடு 
கையும்‌ 
(முறைப்படுத்தி 
சபலாண்மை 
செய்தல்‌. பிழை 

யற்ற செயல்‌ 

பாழிக்ளை 

நடை முறைப்‌ 
படுத்த சரியான. நேரத்தில்‌ 
சரியான 


கொள்ளப்படும்‌ நடவடிக்கை 


வரிசையில்‌ மேற்‌ 


கள்‌. கட்டுப்பாடு என்னும்‌ 


சொல்‌ வன்பொருள்‌, மெல்‌ 


பொருள்‌ இரண்டுக்கும்‌ 


பொருந்தக்கூடியதே. வன்‌ 


contro! block 


333 


control clerk 


பொறுத்தவரை. 
கட்டுப்பாட்டு மின்‌ இணைப்புப்‌ 


பொருளைப்‌ 


பாட்டை (60௦! 6ப5) என்னும்‌ 
மின்வழி மூலமாக கணினியின்‌ 
செயல்பாடுகள்‌ கட்டுப்படுத்தப்‌ 
படுகின்றன. மென்பொருளைப்‌ 
பொறுத்தவரை தரவுகளைக்‌ 
கையாளும்‌ நிரல்‌ அணைகளைக்‌ 
ஒரு 
வரைகலைப்‌ பயனாளர்‌ இடை 
முகத்தில்‌ (பே) ஒரு குறிப்பிட்ட 
செயல்பாட்டை நிறைவேற்றப்‌ 
பயனர்‌ இயக்குகின்ற, திரையில்‌ 


குறிக்கின்றன. 2. 


தோன்றும்‌ ஒரு சிறு உருப்‌ 
பொருள்‌. மிகப்‌ பரவலாகப்‌ 


பயன்படும்‌ இயக்கு விசைகள்‌, 
பொத்தான்கள்‌, 
தேர்வுப்‌ பெட்டிகள்‌, உருள்‌ 


பட்டைகள்‌ போன்றவையாகும்‌. 


கட்டளைப்‌ 


control block : கட்டுப்பாட்டுப்‌ 
பகுதி : ஒரு செயலாக்க அமைப்‌ 
கட்டுப்படுத்துவதற்குத்‌ 
தேவையான குறிப்பிட்ட வகை 


பைக்‌ 


யான தகவல்‌. அதன்‌ பிறபகுதி 
களுக்கு அனுப்பப்படுகின்ற 
சேமிப்பகத்தின்‌ பகுதி. 


control break : கட்டுப்பாட்டு 
நிறுத்தம்‌ : கட்டுப்பாட்டுப்‌ புலத்‌ 
தில்‌ உள்ள மதிப்புகளின்‌ மாற்‌ 
றத்தின்‌ விளைவாக ஓரு நிரல்‌ 
செயலாக்கத்தில்‌ சில நெப்பு 


நிகழ்வுகள்‌ ஏற்படும்‌ இடம்‌. 


control bus : கட்டுப்பாட்டு மின்‌ 
பாட்டை : ஒரு கணினியில்‌, 
மையச்‌ செயலகத்தில்‌ கட்டுப்‌ 
பாட்டகத்திலிருந்து நினை 
வகத்தை இணைக்கும்‌ பாதை. 


control cards 
அட்டைகள்‌ 

போன்ற செயலாக்க அமைப்பு, 
ஒரு பொது வழக்கச்‌ செயலைக்‌ 


கட்டுப்பாட்டு 
உருவாக்கி 


குறிப்பாகப்‌ பயன்படுத்தும்‌ 
போது, தேவைப்படும்‌ உள்‌ 


ளீட்டுத்‌ தரவுகளைக்‌ கொண் 
மள்ள துளையிட்ட அட்டை. 
எடுத்துக்காட்டு: ஓரு குறிப்‌ 
பிட்ட நிரலை ஏற்றி இயக்கு 
மாறு ஆணையிடும்‌ தொடர்‌ 
அட்டைகளில்‌ ஒன்று. 
control change of : கட்டுப்‌ 
பாட்டு மாற்றம்‌. 

control character : கட்டுப்பாட்டு 
எழுத்து : ஒரு குறிப்பிட்ட சூழ்‌ 
நிலையில்‌ கட்டுப்பாட்டு இலக்‌ 
குத்தை நிறுத்துதல்‌ அல்லது 
மாற்றம்‌ செய்தலை ஆரம்பித்து 
வைக்கும்‌ எழுத்து, 
கட்டுப்பாட்டு 


கணினியின்‌ 


contro! circuits 
மின்சுற்றுகள்‌ 
ஆணைகளை விளக்கி தேவை 
யான இயக்கங்களை செய்ய 
வைக்கும்‌ மிவ்சுற்றுகள்‌. 
கட்டுப்பாட்டு 
செயலாக்க 


clerk 
தாவு 


control 


எழுத்தர்‌ 


control code 


control elements 


இயக்கங்களை கட்டுப்படுத்து 
வது தொடர்பான பணிகளைச்‌ 
செய்யப்‌ பொறுப்பே /ற்றுள்ளவர்‌. 


Control code : கட்டுப்பாட்டுக்‌ 
குறிமுறை : அச்சிடலில்‌, தரவு 
பரிமாற்றத்தில்‌, திரைக்காட்டி 
களில்‌ ஒரு சாதனத்தின்‌ நட 
வடிக்கையைக்‌ கட்டுப்படுத்து 
வதற்காக ஒரு கணினி நிரலில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ அச்சிட 
வியலாக்‌ குறிகள்‌. (எ-டு) 

புதிய வரி, ஒரு வரி நகர்த்தல்‌, 
தூளை வெளித்‌ தள்ளல்‌, 
நகர்த்தியை திரும்பச்‌ செய்தல்‌ 
போன்ற பணிகளுக்கான அச்சுப்‌ 
பொறிக்‌ கட்டுப்பாட்டு குறி 
கள்‌). ஓரு பயன்பாட்டு மென்‌ 
பொருள்‌, அச்சுப்‌ பொறியைக்‌ 
கட்டுப்படுத்தும்‌ வழி முறை 
களைக்‌ கொண்டிராதபோது ஒரு 
நிரலரால்‌ அல்லது ஒரு பயனாள 
ரால்‌ கட்டுப்பாட்டுக்‌ குறிகள்‌ 
பெரும்பாலும்‌ பயன்படுத்தப்‌ 


படுகின்றன. ஒளித்தோற்றத்‌ 
திரைக்காட்சியில்‌ கட்டுப்‌ 
பாட்டுக்‌ குறிகள்‌, உரைப்‌ 


பகுதியை அல்லது காட்டியைக்‌ 
கையாள்வதற்கென மையச்‌ 
திரையகத்துக்கு 
அனுப்பி வைக்கப்படுகின்றன. 


செயலியால்‌ 


மிகப்‌ பரவலாகப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ ஒளிக்காட்சிக்‌ கட்டுப்‌ 
பாட்டு முறிகள்‌ அன்சி (ANSI) 
மற்றும்‌ விடீ-100 (1-100) ஆகும்‌. 


control collection : இயக்கு 
விசைகள்‌ தொகுப்பு. 
control computer கட்டுப்‌ 


பாட்டுக்‌ கணினி. 


control console : கட்டுப்பாட்டுப்‌ 
பணியகம்‌ முனையத்தை 
இயக்குபவர்‌ அல்லது சேவை 
பொறியாளருக்கும்‌ கணி 
னிக்கும்‌ இடையில்‌ 
தொடர்பு கொள்ளப்‌ பயன்படும்‌ 


தகவல்‌ 


கணினி அமைப்பின்‌ பகுதி. 


control counter : கட்டுப்பாட்டு 
எண்ணி. 
£௦! ta : கட்டுப்பாட்டுத்‌ 


தரவு வேறொரு தரவு 
மதிப்பையோ அல்லது துணைச்‌ 
செயல்பாட்டையோ அல்லது 
ஒரு 
யையோ அடையாளம்‌ காண 
தேர்ந்தெடுக்க, செயல்படுத்த 
அல்லது மாற்றியமைக்கப்‌ பயன்‌ 


கோப்பு நடவடிக்கை 


படுத்தப்படும்‌ ஒன்று அல்லது 
மேற்பட்ட கட்டுப்பாட்டு தரவு 
வகைகள்‌. 


control data corporation 
கன்ட்ரோல்‌ டேட்டா கார்ப்ப 
ரேஷன்‌ 


கணினிகள்‌ உள்ளிட்ட கணினிக்‌ 


மீத்திறன்‌ (சூப்பர்‌) 


பெருமளவு 
உற்பத்தி செய்யும்‌ நிறுவனம்‌. 


கருவிகளைப்‌ 


control elements : கட்டுப்பாட்டு 
உறுப்புகள்‌. 


control field 


control field : கட்டுப்பாட்டுப்‌ 
புலம்‌ தரவு பதிவேட்டில்‌ 
உள்ள ஒரு புலம்‌. அதே பதி 
வேட்டில்‌ உள்ள புலங்களை 
அடையாளம்‌ கண்டு, வகைப்‌ 
படுத்த பயன்படுவது. 


control 11௦8 : கட்டுப்பாட்டுப்‌ 
பாய்வு: ஒரு நிரலில்‌ இயலக்‌ 
கூடிய செயல்பாட்டு வழிகள்‌ 
அனைத்தையும்‌ நுணுகிப்‌ பார்ப்‌ 
பது. பொதுவாக இது ஒரு வரை 
பட வடிவில்‌ விளக்கப்படும்‌. 


control flowchart கட்டுப்‌ 
பாட்டுப்‌ பாய்வு நிரல்படம்‌. 
control instruction register 
கட்டுப்பாட்டு ஆணை பதிவகம்‌: 
ஒரு சிறப்பு தற்காலிக சேமிப்பு 
இடம்‌. கட்டுப்பாட்டகம்‌ செயல்‌ 
படுத்துகின்ற எந்திர ஆணைகள்‌ 
இதில்‌ இடம்‌ பெறும்‌. 

control key கட்டுப்பாட்டு 
விசை : கணினி விசைப்‌ பலகை 
யில்‌ உள்ள இறப்புச்‌ செயல்‌ 
விசை. கணினியை ஒரு பணி 
யைச்‌ செய்யுமாறு ஆணையிடு 
வதற்கு வேறொரு விசையுடன்‌ 
இந்த விசையைச்‌ சேர்த்து ஒரே 
நேரத்தில்‌ அழுத்தினால்‌ பொதும்‌. 


controlled variable : கட்டுறு 
மாறி : ஒரு மொழியில்‌ உரை 
யாடல்‌ முறை அமைப்பில்‌ ஒரு 
குறிப்பிட்ட மதிப்புகளின்‌ 
தொகுதி தொடர்பான மாறி, 


control menu 


controller கட்டுப்படுத்தி; 
கட்டுப்பாட்டுப்‌ பொறி : ஒரு 
வெளிப்புற உறுப்பை இயக்கு 
வதற்கு கணினிக்குத்‌ தேவைப்‌ 
படும்‌ சாதனம்‌. 


contro! fisting : கட்டுப்பாடு 
பட்டியலிடல்‌ : ஒரு குறிப்பிட்ட 
சமயத்தில்‌ நடைபெறும்‌ 
ஒவ்வொரு வணிகப்‌ பரிமாற்றத்‌ 
தையும்‌ விவரிக்கும்‌ விரிவான 
அறிக்கை. 


control logic : கட்டுப்பாட்டுத்‌ 
தருக்கம்‌; கட்டுப்பாட்டு அளவை : 
ஒரு கணினியின்‌ செயலாக்க 
செயல்படுத்தும்‌ 


பணிகளைச்‌ 
வரிசை முறை. 


Control 100௦ : கட்டுப்பாட்டுச்‌ 
சின்னம்‌ : எந்திரன்கள்‌ (ரோபோக்‌ 
கள்‌) இயக்கும்‌ சாதனங்‌ 


களுக்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
ஒரு லோக்மைரன்‌ சின்னம்‌. 
control loops : கட்டுப்பாட்டு 
மடக்கிகள்‌. 

control mechanism : கட்டுப்பாடு 
எந்திர நுட்பம்‌. 

control memory: கட்டுப்பாட்டு 
நினைவகம்‌ : கணினியின்‌ உள்‌ 
இயக்கத்திற்காக ஆணைகளைச்‌ 
சேமிக்கப்‌ பயன்படும்‌ கட்டுப்‌ 
பாட்டகத்தின்‌ நினைவகம்‌. 


control menu : கட்டுப்பாட்டுப்‌ 
பட்டி : சாளரங்களைக்‌ கையாளும்‌ 


control menu box 


கட்டளைகளைக்‌ கொண்ட 
பட்டி. பயன்பாட்டுப்‌ பிம்பங்கள்‌ 
மற்றும்‌ உரையாடல்‌ பெட்டி 
களில்‌ கட்டுப்பாட்டு பட்டி இருக்‌ 


ர, 


கும்‌. கட்டுப்பாட்டு பட்டியைத்‌ 
திறக்க 
சாளரத்தின்‌ தலைப்புப்‌ பட்டை 
இடது 


கட்டுப்பாட்டு பட்டிப்‌ பெட்டியை 


வேண்டுமென்றால்‌ 


யின்‌ பக்கம்‌ உள்ள 


பயன்படுத்த வேண்டும்‌. 


control menu box : கட்டுப்‌ 
பாட்டு பட்டி பெட்டி : சாளரத்‌ 
தின்‌ தலைப்புப்‌ பட்டையில்‌ 
இடது பக்கத்திலேயே இது 
எப்போதும்‌ இருக்கும்‌. கட்டுப்‌ 
பாட்டு பட்டி இதில்‌ அடக்கம்‌. 


control panel : கட்டுப்பாட்டுப்‌ 
பலகம்‌ : 1. மனிதக்‌ கட்டுப்பாடு 
களைக்‌ கொண்டுள்ள கணினி 
கட்டுப்பாட்டு முகவு. மைக்ரோ 
சாஃப்ட்‌ விண்டோஸ்‌ இயக்க 
முறைமைகளில்‌ உள்ள ஒரு 
அலகு பதிவு 
சாதனங்களின்‌ இயக்கங்களைக்‌ 


கோப்புறை. 2. 


கட்டுப்படுத்தப்‌ பயன்படுத்தும்‌ 
நீள்‌ கம்பிகளைப்‌ பொருத்தும்‌ 
அட்டை. 

கட்டுப்‌ 
கணினி மற்றும்‌ 


control programme 
பாட்டு நிரல்‌ 
அதன்‌ மூலாதாரங்களை மாடு 
வதும்பக மேலாண்மை 
கதற திற்‌. வற்றில்‌ வத்‌ 
செய்வதற்குப்‌ பொறுப்பான 
செயலாக்க அமைப்பின்‌ நிரல்‌. 


control! sequence 


control puாch : கட்டுப்பாட்டு 
துளை : ஒரு குறிப்பிட்ட இயக்‌ 
கத்தைச்‌ செய்யுமாறு கணினிக்கு 
ஆணையிடும்‌ ஒரு குறிப்பிட்ட 
Q 


குறியீட்டைக்‌ காண்ட 


அட்டை. 


control register, access : அணுகுக 
கட்டுப்பாட்டுப்‌ பதிவகம்‌. 


1௦151 : கட்டுப்பாடுகள்‌ 
செயலாக்கத்‌ தொழில்‌ நுட்பங்‌ 
கள்‌ அல்லது தரவுகளின்‌ துல்‌ 
லியம்‌, பாதுகாப்பு, நம்பகத்‌ 
தன்மை அல்லது முழுமையை 
உறுதி செய்யும்‌ முறைகள்‌. 


tls? : இயக்குவிசைகள்‌ 

வீசுவல்பேசிக்‌ போன்ற பயன்‌ 
பாட்டு 
மொழிகளில்‌ பயனாளர்‌ இடை 


உருவாக்கக்‌ கருவி 
முகங்களை மிக எளிய முறை 
யில்‌ உருவாக்க 
(முறையில்‌ இருக்கின்றன. 


உடன்பயன்‌ 


control section : கட்டுப்பாட்டு 
பிரிவு : நிரலின்‌ ஆணைகளின்‌ 
படி சணினியின்‌ இயக்கத்தை 
வழி நடத்தும்‌ மையச்‌ செயலக 
சாதனத்தின்‌ பகுதி. 


control sequence : கட்டுப்பாட்டு 
வரிசை : ஒரு நேரத்தில்‌ ஒன்று 
மட்டும்‌. என்ற வரிசையில்‌ 

இலக்க றை 
தெர்ந்தெடுப்பதற்‌ 


ஆணைகளை 


நட்த 
கணினிக்கு 
தான வழக்கமான முறை. 


control signal 


: கட்டுப்பாட்டு 
எந்திரங்களையும்‌, 


control signal 
சமிக்கை : 
செயல்‌ முறைகளையும்‌, தானி 
யங்கி முறையில்‌ கட்டுப்படுத்த 
கணினி உருவாக்கும்‌ சமிக்கை. 
control statement கட்டுப்‌ 
பாட்டுக கூற்று : ஒரு நிரலில்‌ 
வேறொரு பகுதிக்கு கட்டுப்‌ 
பாட்டை மாற்றுவதற்கான கட்‌ 
டளை அமைப்புகளை வரிசை 
முறையில்‌ செயற்படுத்துவதை 
நிறுத்தும்‌ இயக்கம்‌. 

control station : கட்டுப்பாட்டு 
நிலையம்‌ முகவரியிடல்‌, 
வாக்களலித்தல்‌, தேர்ந்தெடுத்தல்‌, 
பெறல்‌ 
கட்டுப்பாட்டு நடைமுறைகளை 


திரும்பப்‌ போன்ற 
மேற்பார்வை செய்யும்‌ கட்‌ 
டமைப்பு நிலையம்‌. கொள்கை 
நிலை அல்லது பிற வழக்கத்‌ 
துக்கு மாறான சூழ்நிலைகள்‌ 
ஏற்படும்போது ஒழுங்கினை 
ஏற்படுத்தப்‌ பொறுப்பானது. 


control store : கட்டுப்பாட்டுக்‌ 
கிடங்கு : நுண்‌ நிரல்‌ கட்டுமான 
அமைப்பில்‌ நுண்‌ ஆணைகளை 
சேமிக்கப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
ஒரு சிறப்பு, அதிவேக சாதனம்‌. 


control string : கட்டுப்பாட்டுச்‌ 
சரம்‌ : வன்பொருளைக்‌ ஃட்டுப்‌ 
படுத்துகின்ற எழுத்துகளின்‌ 
தொடர்‌ வரிசை. அச்சுப்பொறி 


337 


control structures 


களுக்கும்‌, மோடம்களுக்கும்‌ 
அனுப்பப்படுகின்ற தரவுகளின்‌ 
உள்ளேயே கட்டுப்பாட்டுச்‌ 
சரங்கள்‌ சேர்க்கப்பட்‌ டிருக்கும்‌. 
தம்‌ தகுதியைக்‌ குறிப்பிடும்‌ 
சிறப்பு எழுத்திலிருந்து அவை 
தொடங்கும்‌. 


control strip : கட்டுப்பாட்டுப்‌ 
பட்டை : 1. பதிவு செய்யப்பட்ட 
தரவுகளை ஏற்கெனவே அறிந்த 
மதிப்புகளுடன்‌ ஓப்பிட்டு, 
துல்லியத்‌ தன்மையைப்‌ பாது 
காக்கத்‌ தேவையான திருத்தங்‌ 
களைத்‌ தீர்மானிக்கப்‌ 
படுத்தப்படும்‌ அளவீட்டுக்‌ 
கருவிகள்‌. 2. கணினிப்‌ 
யின்போது அடிக்கடிப்‌ பயன்‌ 
படுத்தக்கூடிய நிரல்களை, 
தரவுகளைக்‌ குறுவழி ($10110ப(5) 
வடிவில்‌ எளிதில்‌ கையாளக்‌ 
கூடிய இடத்தில்‌ குழுவாக 
இருத்தி வைப்பது. நேரம்‌, தேதி, 
மின்கலச்‌ சக்தியின்‌ நிலை 


பயன்‌ 


பணி 


போன்றவை இக்குழுவில்‌ 
இடம்‌ பெறலாம்‌. 

control structures : கட்டுப்‌ 
பாட்டு கட்டளை அமைப்புகள்‌ : 
சொற்றொடர்‌ ஆணைகளை 
வரிசை முறையில்‌ செயல்‌ 
படுத்துவதிலிருந்து விலகிச்‌ 


செல்வதைக்‌ குறிப்பிடும்‌ 
ஆணைத்‌ தொடர்‌ மொழியில்‌ 


உள்ள ஒரு வசதி. 


22 


control system 


கட்டுப்பாட்டு 


control system 
முறைமை. 
௦௦1௦! (80௨ : கட்டுப்பாட்டு 
நாடா. 


control technology : கட்டுப்‌ 
பாட்டு தொழில்நுட்பம்‌ : வெளிப்‌ 
புறச்‌ சாதனங்களைக்‌ கட்டுப்‌ 
படுத்துவதற்காக கணினிகளை 
யும்‌ நுண்‌ மின்னணுக்‌ கருளி 
களையும்‌ பயன்படுத்துவது. 
தானியங்கி அமைப்புகளில்‌ 


இதை அதிகம்‌ காணலாம்‌. 


control, total : முழுக்‌ கட்டுப்‌ 
பாட்டு. 

௦௦14௦1 unit : கட்டுப்பாட்டகம்‌ : 
கணினியின்‌ முழு அமைப்பும்‌ 
செயல்படுவதைக்‌ கட்டப்படுத்‌ 
தும்‌ செயலக சாதனத்தின்‌ பகுதி. 
கட்டுப்பாட்டு பிரிவு என்றும்‌ 
அழைக்கப்படும்‌. 


control unit, central : மையக்‌ 
கட்டுப்பாட்டகம்‌. 
control variable : கட்டுப்பாட்டு 


மாறி: திரும்பத்‌ திரும்பச்‌ செயல்‌ 
ஒற்‌ 
முறையின்‌ போது 
தொடர்ந்து செல்லும்‌ ஒரு மாறி. 


படுத்தப்படும்‌ செயல்‌ 


பின்‌ 


ஓவ்வொரு முறை செயல்படும்‌ 
போதும்‌ அதன்‌ மதிப்பு கூடு 
கிறது. அல்லது குறைகிறது. ஒரு 
நிலை எண்‌ அல்லது பிறமாறி 
களுடன்‌ ஓப்பிடப்பட்டு செயல்‌ 


conversational interaction 


முறையின்‌ இறுதி அறியப்‌ 
படுகிறது. 
control words : கட்டுப்பாட்டுச்‌ 


சொற்கள்‌ : நிரலின்‌ சிறப்புப்‌ 
பொருள்‌ உள்ள ஒதுக்கப்பட்ட 
சொற்கள்‌. 

கடு 
convention : மரபு : ஒரு குறிப 


பீட்ட நிரல்‌ அல்லது அமைப்பு 
களுக்காக ஏற்படுத்தப்பட்ட 
திறமான, ஏற்கப்பட்ட நடை 
முறைகள்‌ மற்றும்‌ சுருக்கங்கள்‌, 
குமியீடுகள்‌ மற்றும்‌ அவற்றின்‌ 
பொருள்கள்‌. பல்வேறு நிரல்‌ 
களை ஒன்றிணைக்கும்‌ நடை 


முறை விதிகள்‌. 


convergence : சங்கமம்‌ : ஏற்‌ 
ளெனவே தனித்தனியாக இருக்‌ 
கும்‌. தொழில்‌ நுட்பங்களை 
ஒன்று சேர்த்தல்‌. ஒரு சிஆர்பூ 


படப்புள்வியில்‌ கெப்பு, பச்சை 


கர்கள்‌ ஒன்று சேர்தல்‌. 


conversational : உரையாடல்‌ 
முறை : பயனாளருடன்‌ உரை 
யாடல்‌ நடத்த அனுமதிக்கும்‌ 
நிரல்‌ தொடர்‌ அல்லது 
அமைப்பு. அவர்‌ கொடுக்கும்‌ 
உள்வீட்டை வாங்கித்‌ கொண்டு 
அவரது போக்கில்‌ செயல்பட 
அது இரைந்து கொடுக்றெது. 


interaction 
பரிமாற்றம்‌ 


conversational 
உரையாடல்‌ 


conversational language 


conversion table 


பயனாளருக்கும்‌ எந்திரத்துக்கும்‌ 
இடையில்‌ உரையாடல்‌ முறை 
யில்‌ நடைபெறும்‌ பரிமாற்றம்‌. 


conversational language : உரை 
யாடல்‌ முறை மொழி : கணினிக்‌ 
கும்‌ அதனைப்‌ பயன்படுத்து 
பவருக்கும்‌ இடையில்‌ தகவல்‌ 
ஏற்பட வசதியாக 
ஏறக்குறைய ஆங்கிலச்‌ சொற்‌ 
களைப்‌ பயன்படுத்தும்‌ நிரல்‌ 
தொடர்‌ மொழி. பேசிக்‌ ஒரு 
உரையாடல்‌ மொழி. 


தொடர்பு 


conventional memory : அடிப்‌ 
படை நினைவகம்‌ : மரபு நினை 
வகம்‌ : பீ.சி.யின்‌ நினைவகத்தில்‌ 
முதல்‌ மெகா பைட்டில்‌ முதல்‌ 
6/6 கேயை மட்டும்‌ இது ருறிப்‌ 


பிடலாம்‌. மீதி மேல்நிலை 
நினைவகப்‌ பருதியென்று 
அழைக்கப்படும்‌. 


conversational mode : உரை 
யாடல்‌ பாங்கு : கணினிக்கும்‌ 
அதனைப்‌ பயன்படுத்துபவருக்‌ 
கும்‌ இடையில்‌ உரையாடல்‌ 
உதவும்‌ இயக்க 
முறை. இதில்‌ அதற்குக்‌ கிடைக்‌ 
கும்‌ உள்ளீட்டினைப்‌ பெற்று 


நடைபெற 


அதற்கேற்ப கேள்விகள்‌ அல்லது 
பட இட உது 5: 
குறிப்புகளை கணினி திருப்பி 
அளிக்கும்‌. 

conversational 
உரையாடல்‌ முறை செயல்பாடு : 
ஒரு நேரத்தில்‌ ஒரு எழுத்து 


operation 


என்ற முறையில்‌ தரவு பயணம்‌ 
செய்யும்‌ கணினியில்‌ ஒளிக்‌ 
காட்சித்திரை முகப்புக்கும்‌, 
கணினிக்கும்‌ இடையில்‌ தரவு 
அனுப்பப்படுதல்‌. 


conventional programming : மரபு 
நிரலாக்கம்‌ : ஒரு நடை முறை 
மொழியைப்‌ பயன்படுத்தி நிரல்‌ 
உருவாக்குவது. 

conversational remote job entry : 
உரையாடல்‌ முறை தொலை 
வேலை நுழைத்தல்‌. 


conversion : மாற்றல்‌ ; மொழி 
மாற்றம்‌ : /. ஒரு கணினி மொழி 
யிலிருந்து ஒன்றுக்கு 
அல்லது துளையிட்ட அட்டை 
களிலிருந்து காந்தத்‌ தட்டுக்கு 
என்பது போன்று ஒரு வகை 
யிலிருந்து வேறு ஒரு வகைக்கு 
மாற்றும்‌ செயல்‌ 
முறை. 2. ஒருவகையான செய 
லாக்க முறையிலிருந்து வேறொன்‌ 
றுக்கு அல்லது ஒரு கருவி 
யிலிருந்து வேறொன்றுக்கு 
மாற்றுதல்‌. 3. ஒரு வகையான 
எண்‌ முறையிலிருந்து வேறொன்‌ 
றுக்கு மாற்றல்‌. 


conversion, data : தரவு மாற்றம்‌. 


வேறு 


தகவலை 


conversion table மாறறல்‌ 
பட்டியல்‌ : இருவகையான எண்‌ 
முறைகளில்‌ உள்ள எண்களை 
ஒப்பிடும்‌ பட்டியல்‌. 


convert cookie 
பதின்மம்‌ இருமை பதினாறின்‌ ஊம்‌ துளையிட்ட அட்டைகளிலிருந்து 
எண்முறை எண்முறை | தரவுவைப்பெற்று காந்த 
்‌ ன்‌ ன்‌ ன்‌ ந்னு டுகளில்‌ பதிவு 2 
போன்றது. 2. தொடர்‌ முறை 
1 00001 1 1 மிலிருந்து இலக்க னற 
2. 00010 2 2 பம அ ட அகர்‌ டட வலன்‌ 
3 00001 3 3 நரக ல அட அடப்‌ 
பட மம ட ட. | உள்ள தரவை வேறு ஒரு 
5 0010: £ 5 வடி பெற்று 1 1ற)/தல. 
6 00110 6 6 converter, analogldigital : தொடர்‌ 
7 011 7 ்‌ முறை - இலக்கமுறை மாற்றி. 
8 01000 8 10 converter, digitallanalog : இலக்க 
9 01001 9 14 முறை - தொடர்முறை மாற்றி, 
0 ட்‌ ்‌ 1 convertion, binary to decimal : 
11 01011 8 13 இரும, பதின்ம மாற்றுகை. 
2 01100 C 14 
301101 D 15 vex : புற வளைவு; குவி. 
4... 01110 E 16 cookbook : பயனாளர்‌ கையேடு : 
15 01111 F 17 ஒரு நிரலாக்கத்‌ தொடரை எவ்‌ 
6 10000 16 20 வாறு நிறுவி பயன்படுத்துவது 


convert : மாற்று : ஒரு எண்‌ அடிப்‌ 
படையிலிருந்து வேறொரு எண்‌ 
அடிப்படைக்குத்‌ 
மாற்றுதல்‌. 2. நெகிழ்‌ வட்டி 
விருந்து நிலைவட்டுக்கு என்பது 
போன்று ஒரு வகையான இருப்‌ 
பிடத்திலிருந்து வேறொன்றுக்கு 
மாற்றுதல்‌. 


தகவலை 


convert data base 
தளத்தை மாற்று. 
converter : மாற்றி : |. ஓரு வகை 
யான ஊடக்த்திலிருந்து வேறு 
ஊடகத்திற்குத்‌ 
மாற்றும்‌ சாதனம்‌. 


தரவுத்‌ 


வகையான்‌ 


தரவுவை 


என்பதை படிப்படியாக 


விவரிக்கும்‌ ஆவணம்‌. 
cookie : 
யாளராகிய நிளையன்‌ ( காடு 
கணினியின்‌ கோரிக்கைக்கு மறு 


குக்கி : 1. வாடிக்கை 


மொழியாக வழங்கன்‌ (5erver) 
கணினி அனுப்புகின்ற தரவு 
தொகு. 2. வைய விரிவலை 
யில்‌ ஒரு 
கணினி, இளையன்‌ கணினியில்‌ 
பதிவு செய்கின்ற தரவு தொகுதி. 
அதே 
பபர்வையிடும்‌ 


வலை வழங்கள்‌ 


பயனாளர்‌. மீண்டு 
தளத்தைப்‌ 
போது, இணைய ௨ லாவியானது 


குக்கியின்‌ ஒரு நகலை வலை 


cookie filtering tool 


co-ordinate 


வழங்கனுக்கு அனுப்பி வைக்‌ 
கும்‌. பயனாளர்களை அடை 
யாளம்‌ காணவும்‌. பயனா 
ருக்கு ஏற்ற வகையில்‌ வலைப்‌ 
பக்கத்தை வடிவமைத்து 
அனுப்புமாறு வழங்கனுக்கு 
அறிவுறுத்தவும்‌ மற்றும்‌ பிற 
நிர்வாகப்‌ பணிகளுக்கும்‌ 
குக்கெள்‌ பயன்படுகின்றன. 3. 
தொடக்க காலத்தில்‌ யூனிக்ஸ்‌ 
இயக்க முறைமையில்தான்‌ இத்‌ 
தகைய ருக்கி நிரல்கள்‌ இயக்கப்‌ 
பட்டன. அதிர்ஷ்ட முக்கி என 
அழைக்கப்பட்டது. ஒவ்வொரு 
மறை இந்த நிரலை இயக்கும்‌ 
போதும்‌ வெவ்வேறு அதிர்ஷ்ட 
செய்திகள்‌ வெளியிடப்படும்‌. 
பொதுவாக, ஒரு பயனாளர்‌ 
யூனிக்ஸ்‌ முறைமைக்குள்‌ 
தன்னை ணைத்துக்கொள்ூம்‌ 
போது (1௦90) இந்த குக்கி நிரல்‌ 
இயக்கப்படும்‌. ஓவ்வொரு 
முறையும்‌ வெவ்வேறு செய்தி 
பயனாளருக்குக்‌ கிடைக்கும்‌. 

cookie filtering tool : குக்கி வடி 
கட்டிக்‌ கருவி : ஒரு வலைத்‌ 
தலத்தை அணுகும்போது பயனா 
பற்றிய தரவுகளை, 
வலை உலாவி மூலம்‌ அனுப்பி 
குக்கியைத்‌ தடை. 


ளரைப்‌ 


விடாமல்‌ 
செய்யும்‌ ஒரு பயன்‌ கூறு (பம்‌). 
௦௦ிதாt5 : குளிர்விப்பான்கள்‌. 

௦௦௦40 fan : குளிரூட்டும்‌ விசிறி : 
மின்சுற்று அட்டைகளும்‌, 


ஐ.சி-க்களும்‌ குளிர்ச்சியாக 
இருக்குமாறு வைத்துக்‌ கொள்‌ 
ளும்‌ ஒரு சிறிய காற்றாடி. 
co-operating sequential process : 
கூட்டுறவு வரிசைமுறைச்‌ செய 
லாக்கம்‌. 
co-operative multitasking 
கூட்டுறவு பல்பணி முறை : பல்‌ 
பணிச்‌ செயலாக்கத்தில்‌ ஒரு 
வகை. ஒரு முன்புலப்‌ பணி 
யின்‌ செயல்படா இடை 
நேரத்தில்‌, ஒன்று அல்லது மேற்‌ 
பட்ட பின்புலப்‌ பணிகளுக்கான 
செயலாக்க நேரத்தை முன்புலப்‌ 
அனுமதிக்கும்‌ போது 
ஒதுக்க முடியும்‌. 
மெக்கன்டோஷ்‌ இயக்க முறை 
மையில்‌ இதுதான்‌ முதன்மை 
யான பல்பணி முறையாகும்‌. 


n 
பணி 
மட்டுமே 


co-operative processing 

கூட்டுறவு செயலாக்கம்‌ : பெரு 
மற்றும்‌ பி.சி, போன்ற இரண்டு 
அல்லது மேற்பட்ட கணினிகள்‌ 


உத 
கணினி, 


ஒரு வேலையைப்‌ பங்கிட்டுக்‌ 
கொள்ளல்‌. அதிகத்‌ திறனுஃகாக 
வேலையைப்‌ பகுத்துக்‌ கொள்ளல்‌. 
co-operative work : கூடிப்‌ பணி 
யாற்றல்‌; கூடிச்‌ செயல்‌ படல்‌. 

co-ordinate 
சந்திப்புள்ளி 
ஒருங்கிணைப்பு அமைவின்‌ ஒரு 
இடத்தைக்‌ குறிப்பிடும்‌ தொடர்‌ 


ஆயத்தொலை; 


» பி 
காட 


coordinate dimensioning 


புள்ள தரவு மதிப்புகளின்‌ 
ன ்‌ 

தொகுதி. மின்னணு தரவு 

தாளில்‌, இரண்டு எண்கள்‌ 


மற்றும்‌ எழுத்துகள்‌ சங்கமித்து 
ஓரு கலத்தின்‌ நெடுக்கை 
அல்லது இடக்கையை அடை 


யாளம்‌ காணல்‌. 


coordinate dimensioning : ஆயத்‌ 
தொலை பரிணாமம்‌ : பரிணா 
மம்‌ அமைத்தல்‌. இதில்‌ புள்ளிகள்‌ 
ஒரு 
இனை 


பரிணாமத்‌ 
இடத்திலிருந்து 


போவது ஒரு வரையறுக்கப்பட்ட. 


ஜிப்ப 
குறிப்பிட்ட 
வரையறுக்கும்‌. 


குறிப்பிட்‌! 


அச்சை ஓட்டி அளிக்கப்படும்‌. 


coordinate indexing : ஒருங்‌ 
கிணைந்த பட்டியலிடல்‌ : 1. 
தனி விரித்‌ 
துரைத்தல்‌ மூலம்‌ பட்டியலிடும்‌ 
முறை. நிலையில்‌ 
உள்ள விரித்துரைப்புகளால்‌ இ 

உள்ள விரித்துரைப்புகளால்‌ இது 
செய்யப்படுவதால்‌ நூலகத்தில்‌ 
ஓன்று அல்லது மேற்பட்ட வரைவு 


ஆவணங்களை 


சம்மான்‌ 


மூலம்‌ தேடமுடியும்‌. 2. தனிப்‌ 
பட்ட சொற்களை ஒன்று சேர்க்கும்‌ 
முறையில்‌ சொற்களுக்குக்டை 
யேயான தொடர்பைக்‌ காட்டும்‌ 
பட்டியலிடல்‌ தொழில்‌ நுட்பம்‌. 


coordinate paper ஒருங்‌ 
கிணைந்த தாள்‌ : இலக்கமுறை 
உரு 
வாக்கப்படும்‌ படங்கள்‌, வரை 


வரைவு பாறிகளால்‌ 


படங்களுக்குப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ வரைபட முறை காகிதம்‌. 


copy fit 


co-processor : இணைச்‌ செயலி : 
மையச்‌ செயலியை ஓய்வாக 
வைத்திருக்க, நேரம்‌ எடுக்கும்‌ 
பணிகளைச்‌ செய்யும்‌ துணைச்‌ 
செயலி. அதன்‌ விளைவாக 
ஒட்டு மொத்த அமைப்பின்‌ 
செயல்வேகம்‌ அதிகரிக்கிறது. 
ஒரு மைய செயலி வேறொரு 
மையச்‌ செயலியுடன்‌ சேர்ந்து 
செயலாற்றி மொத்த அமைப்‌ 
பின்‌ கணிப்பு சக்தியைக்‌ கூட்ட 
முடியும்‌. அறிவார்ந்த முனைய 
(ழம்‌ இணைச்‌ செயலகமாகச்‌ 
செயலாற்றுகிறது. 


cy : படி; பிரதி; நகல்‌; படி எடு; 
பிரதி எடு; நகலெடு : மூல நகல்‌ 
மாறாமல்‌ வேறொரு இடத்தில்‌ 
தரவுவை மறு உற்பத்தி செய்வது. 
0007, backup : பாதுகாப்பு நகல்‌. 


றர ஸய$ீசr : நகல்‌ கிளர்வி : 
நகல்‌ பாதுகாப்புத்‌ திட்டங்களை 
ஓதுக்கிச்‌ செல்லும்‌ நிரல்‌. 
சாதாரண, பாதுகாப்பற்ற பிரதி 
கள்‌ எடுக்க அனுமதிப்பது. 
copy command : நகல்‌ ஆணை. 
ற 5% : காப்பி டிஸ்க்‌ : ஒரு 
தெர்‌ வட்டிவுள்ள தரவுகளை 
இன்னொரு நெகிழ்‌ வட்டில்‌ 
பதிவதற்கான எம்‌.எஸ்‌ டாஸ்‌ 
கட்டளை. 

ர ரீர! : நகல்‌ பொருத்தி : 
இடைத்துள்ள இடத்தில்‌ செய்தி 
யைப்‌ பொருத்துதல்‌. 


copy, hard 343 CORBA 
௦௦0, காம்‌ : வன்நகல, தாள்‌ | விடக்கூடாது என்பதற்காக 
நகல்‌. மென்பொருள்‌ உருவாக்குபவர்‌ 


copy holder : நகல்‌ பிடிப்பொறி : 
விசைப்பலகையில்‌ தட்டச்சு 
செய்யும்போது படிக்க வசதி 
யாக காகிதத்தினை பிடித்துக்‌ 
கொண்டிருக்கும்‌ சாதனம்‌. 
முதுகு, தோள்‌, கழுத்து, கண்‌ 
தொல்லையைக்‌ முறைக்க 
உதவுவதே இதன்‌ நோக்கம்‌. 


copying machine : நகலெடுக்‌ 
கும்‌ எந்திரம்‌ எழுதப்பட்ட 


அச்சிடப்பட்ட பொருளின்‌ 
நகலைத்தரும்‌ மின்னணு எந்‌ 
திரம்‌. நிலைமின்‌ 
வியலின்‌ பிரிவான xerography 
தொழில்நுட்பத்தைப்‌ பயன்‌ 
படுத்துவது. புலனாகின்ற அகச்‌ 
சிவப்பு, (அல்ட்ரா வயலட்‌) 
கதிர்கள்‌, நிலை மின்சக்தி 
மாறும்‌ தன்மையைக்‌ 9 
ஒளிகடத்தும்‌ ஊடகத்தில்‌ நகல்‌ 
எடுக்கப்படுகிறது. 


ஒளிப்பட 


காண்டு 


copy programme : நகல்‌ நிரல்‌ : 
ஒன்று அல்லது மேற்பட்ட கோப்பு 
வேறொரு வட்டுக்கு 
வடிவமைக்கப்‌ 


களை 
நகலெடுக்க 
பட்ட நிரல்‌. ஒரு கணினி மென்‌ 
பொருளை நகல்‌ பாதுகாப்பு 
முறையை நகலெடுக்கும்‌ நிரல்‌. 


copy protection : நகல்‌ பாது 
காப்பு : தங்களது மென்பொருள்‌ 
எடுத்து 


களை யாரும்‌ நகல்‌ 


கள்‌ பயன்படுத்தும்‌ முறைகள்‌. 
மென்பொருளை சட்டத்திற்குப்‌ 
புறம்பாக நகல்‌ எடுப்பதிலி 
ருந்து எதிராகப்‌ பாதுகாப்பதற்‌ 
காக, பெரும்பாலான உற்பத்தி 
யாளர்கள்‌ நகல்‌ பாதுகாப்பு செயல்‌ 
தங்களது 
பொருள்களில்‌ சேர்த்திருப்பார்‌ 
கள்‌. நகல்‌ பாதுகாப்பு முறைகள்‌ 
உயர்நுட்பம்‌ வாய்ந்தவை. 
ஆனால்‌ பல நகல்‌ பாதுகாப்பு 
நுட்பங்களை முறியடித்து, 
அத்துமீறி நகலெடுக்கும்‌ அதி 
புத்திசாலி நிரலர்களும்‌ உள்ளனர்‌. 


கூறுகளை மென்‌ 


copyright : பதிப்புரிமை : ஒரு 
வருடைய படைப்புக்கு சட்ட 
முறையான பாதுகாப்பு தருவது. 
கணினி மென்பொருளுக்கும்‌ 
இது பொருந்தும்‌. 

copyrighted software : பதிப்‌ 
புரிமைபெற்ற மென்பொருள்‌ : 
பணம்‌ கொடுத்து வாங்க வேண்‌ 
டிய மென்பொருள்‌. மென்‌ 
பொருளை 
வரின்‌ அனுமதியின்றி 
எடுக்கக்கூடாது. 


உருவாக்குகின்ற 
நகல்‌ 


009, 5௦01. : மென்நகல்‌, வட்டு 
நகல்‌. 

CORBA : கோர்பா : பொதுப்‌ 
பொருள்‌ கோரிக்கை தரகர்‌ கட்டு 
மானம்‌ என்று பொருள்படும்‌ 


cordiess telephone 


344 


coresident 


Common Object Request Broker 
Architecture என்ற தொடரின்‌ 
தலைப்பெழுத்துச்‌ சுருக்கம்‌. 
1992ஆம்‌ ஆண்டில்‌ பொருள்‌ 
குழு ௨௫ 
வாக்கித்‌ தந்த வரன்முறைகள்‌ 
ஆகும்‌. வெவ்வேறு பணித்‌ 
தளங்களில்‌ செயல்படும்‌ இரு 


மேலாண்மைக்‌ 


நிரல்களில்‌ உருவாக்கப்‌ 
பட்டுள்ள வெவ்‌ பொருள்‌ 

ட்டுள்ள வெவ்வேறு பொருள்‌ 
தரவு 
பரிமாற்றம்‌ செய்து கொள்ளும்‌. 
ஓரு நிரல்‌, ஒரு பொருள்‌ 
கோரிக்கை முகவர்‌ (ORB) 


மூலமாக ஒரு பொருள்‌ கூறின்‌ 


கூறுகள்‌ தமக்குள்ளே 


[கோரிக்கையை 
அந்தப்‌ 
உள்ளடக்கிய 


சசவைக்கான 
ன்‌ வைக்கும்‌. 
பொருள்களை 
நிரலின்‌ கட்டமைப்பு எப்படிப்‌ 
பட்டது என்பதை அறிந்திருக்க 
வண்டிய தேவை இல்வை. 
தோர்பா, ஒரு பொருள்நோக்கு 
பணிச்‌ சூழலுக்கென 
வமைக்கப்பட்ட தொழில்‌ 
நுட்பம்‌ ஆகும்‌. 


வடி 


கம்பி 


cordless telephone 


யில்லாத்‌ தொலைபேசி. 


cordless video transmitter 

கம்பியில்லாத ஒளிபரப்பி : 60 
மீட்டர்‌ குறுக்களவுக்குள்‌ எத்‌ 
தனை தொலைக்காட்டிப்‌ பெட்‌ 
புகள்‌ இருந்தாலும்‌ அத்தனைக்‌ 
தும்‌ ஓலிஓளி சமிக்கைகளை 
அளிக்கும்‌ மின்னணுக்‌ கருவி. 


core உள்ளகம்‌ : காந்தப்‌ 
படுத்தப்படக்கூடிய ஃபெரைட்‌ 
மையத்தைக்‌ கொண்ட 


தலைமை நினைவகம்‌. 

core, bistable magnetic : இரு 
நிலை காந்த உள்ளகம்‌. 

core ferrite : இரும்பு உள்ளகம்‌. 
core magnetic : காந்த உள்ளகம்‌. 
core memory : உள்ளக நினை 
வகம்‌; உள்மைய நினைவு 
பேரைட்‌ வளையங்களாலான 
டாரைடுகளால்‌ 
படும்‌ காந்த நினைவகம்‌. இதை 
ஒரு திசையில்‌ காந்தப்படுத்‌ 
தினால்‌ இரும எண்‌ [-ம்‌ வேறு 


உருவாக்கப்‌ 


திசையில்‌ காந்தப்படுத்தினால்‌ 6 
வும்‌ வரும்‌. 1910இல்‌ ஜே. மிர்‌ 
மறறும்‌ 
அன்வாஸ்‌ ஆகியோர்‌ இதை உரு 


பாரஸ்டர்‌ டாக்டர்‌ 
வாக்கினார்கள்‌. மின்சாரம்‌ இல்‌ 
லாமலேயே இது யெங்கும்‌ 
என்பதால்‌ இராணுவம்‌, விண்‌ 
ஆயெவற்றில்‌ 
இன்னும்‌ இது பயன்படுத்தப்‌ 
படுறெது. 


நலங்கள்‌ 


ccre programme : உள்ளக நிரல்‌ : 
குறிப்பிலா அணுகு நினைவகத்‌ 
நில்‌ (Random Access Memory) 
நிரல்‌ 


அல்லது நிரலின்‌ ஒரு பருதி. 


தங்கியிருக்கும்‌... ஒரு 
coresident : உடன்தங்கல்‌ 

இரண்டு அல்லது மேற்பட்ட 
நிரல்கள்‌ ஓரே நேரத்தில்‌ நினை 


core storage 


வகத்தில்‌ ஏற்றப்பட்டு இருக்கும்‌ 
நிலையைக்‌ குறிக்றெது. 

core storage : உள்ளகச்‌ சேமிப்பு : 
காந்த மையங்களைப்‌ பயன்‌ 
படுத்தும்‌ சேமிப்புச்‌ சாதனம்‌. 
ஒரு வரிசையாக கம்பிகளின்‌ மூலம்‌ 
இது தொகுக்கப்படுறைது. 


core store. : உள்ளக சேமிப்பு. 


core system : உள்ளக முறைமை : 
கணினி வரை கலைக்காக 
முதலில்‌ உருவாக்கிய தர நிர்ண 
யம்‌. சிகார்ப்‌ நிறுவனம்‌ உரு 
வாக்கியது. கணினிகளுக்‌ 
கிடையே நிரல்களை மாற்றி 
அனுப்ப முடிவதும்‌, பார்க்கும்‌ 
வரைகலையும்‌ மாதிரியாக்கும்‌ 
வரைகலையும்‌ தனிமைப்படுத்‌ 
தப்படுவதும்‌ இதன்‌ நோக்கங்‌ 
கள்‌. அன்சி அங்கீகரித்த ஜீகோஸ்‌ 
தர நிர்ணயம்‌ இதன்‌ அனைத்து 
தன்மைகளையும்‌ ஏற்றுள்ளது. 


மூலை வெட்டு : 


அட்டையின்‌ 


corner cut : 
துளையிட்ட 
மூலை வெட்டு. தொடர்புடைய 
அட்டைகளின்‌ குழுக்களை 
கண்டுபிடிக்க உதவுகிறது. 


௦௦௦2௨ wie : மின்னுமிழ்வுக்‌ 
கம்பி : லேசர்‌ அச்சுப்பொறிகளில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ ஓர்‌ 
இணைப்புக்‌ கம்பி. காற்றை 
அயனியாக்க இதன்‌ வழியாக 
உயர்‌ மின்ன மத்தம்‌ பாய்ச்சப்‌ 
படுகிறது. அதன்றறலம்‌ ஒரே 


corrective maintenance 


சீரான நிலைமின்னூட்டம்‌ ஓர்‌ 
ஓளியுணர்‌ ஊட கத்துக்கு மாற்றப்‌ 
பட்டு லேசர்‌ சுதிர்‌ உருவாக்கப்‌ 
படுகிறது. 

coroutine : இணை நிரல்கூறு : 
உள்ளீட்டுத்‌ தொகுதி ஒன்றை 
வெளியீட்டு தொகுதியாக மாற்ற 
உதவும்‌ ஆணைகள்‌. 

corporate model : நிறுவன 
மாதிரியம்‌ : ஒரு நிறுவனத்தின்‌ 
கணக்டேடு நடைமுறைகள்‌ 
மற்றும்‌ நிதிக்‌ கொள்கை வழி 
காட்டிகளை பாவிப்பு நிகழ்‌ 
வாகக்‌ கணித முறையில்‌ குறிப்‌ 
பிடுவது. சில குறிப்பிட்ட அனு 
மானங்களின்‌ கழ்‌ ஏற்படும்‌ நிதி 
விவகார முடிவுகளை மதிப்பீடு 
செய்து மாற்றுக்‌ திட்டங்களை 


உருவாக்குதல்‌, நீண்டகால 
மதிப்பீடுகளை இத்தகைய 
மாதிரியங்களைப்‌ பயன்படுத்தி 
மதிப்பிடுவார்கள்‌. சமநிலை 


செயலாக்கிகளைப்‌ பயன்‌ 
படுத்துவதே சிறந்தது. என்‌ 


நாலும்‌ விரிதாள்களும்‌ அடிக்கடி 
பயன்படுத்தப்படுநன்றன. 


corporates : நிறுமங்கள்‌. 
correction : திருத்தம்‌. 
corrective : பழுது நீக்கல்‌. 


corrective maintenance : சரி 
செய்யும்‌ பராமரிப்பு : தவறுகள்‌ 
ஏற்பட்ட அவற்றைக்‌ 
கண்டுபிடித்து சரி செய்தல்‌. 


பிறகு 


correspondence quality 


தற்காப்பு (preventive maintenance) 
பராமரிப்புக்கு மாறானது. 


correspondence quality : கடிதப்‌ 
போக்குவரத்துத்‌ தரம்‌ : டெய்சி 
சக்கரம்‌ மற்றும்‌ சில புள்ளியணி 
அச்சப்பொறிகளால்‌ கிடைக்கும்‌ 
அச்சு. 
அச்சுப்‌ பொறியில்‌ எழுத்துகளை 


உயர்த்‌ புள்ளியணி 
உருவாக்கப்‌ பயன்படும்‌ புள்ளி 
களின்‌ எண்ணிக்கை அதிகரிப்‌ 
பதால்‌ அச்சின்‌ தரம்‌ கூடுநிறது. 
correspondence quality printing : 
கடிதத்‌ தொடர்பு தர அச்சு 
புள்ளியணி அச்சுப்‌ பொறிகளின்‌ 
அச்சத்‌ தரம்‌. முதலில்‌ விட்ட 
இடை வெளியை நிரப்ப இரண்‌ 
டாவது முறை அச்சடிப்பது, 
NLQ எனப்படு Near letter ality 
என்பதும்‌ இதுவும்‌ ஒன்றே. 
லரயற! : பழுதுடை.தல்‌, 

corrupt data file : பழுதடைந்த 
தரவுக்‌ கோப்பு. 

corrupted 11௦ : பாழ்பட்ட கோப்பு : 
துண்மிகளை மீண்டும்‌ வரிசைப்‌ 
மாற்ற 
மடைந்த தரவு அல்லது நிரல்‌ 


படுத்தும்‌ வகையில்‌ 

கோப்பு. படிக்கமுடியாத வதை 
, ND 

யில்‌ வீணாப்‌ போவது. 


corruption வன 


பொருள்‌ 
த து பட 
பொருள்‌ கோளாழ்ன்‌ காரரை 
தரவு அல்லது நிரல்‌ 
பாழ்படுதல்‌. 


பாழாதல்‌ 


அல்லது மென்‌ 


(Fa 


346 


cost/benefit analysis 


௦௦81௦5 : காஸ்மோஸ்‌ : நோர்ஸ்க்‌ 
டேட்டா நார்வே உருவாக்கிய 
ஒரு தரவுத்‌ தொடர்பு தொகுப்பு. 
குறும்பரப்பு பிணையம்‌ அல்லது 
விரிபரப்புப்‌ பிணையம்‌ மூலம்‌ 
விநியோகிக்கப்பட்ட தரவு செய 
லாக்கங்களுக்கான மலாதாரங்‌ 
களை, பங்கிட்டுக்‌ கொள்வதில்‌ 


இட்ட இட்ட லா 
சிறந்த தர்வளிப்பது. 


cost analysis : செலவு பகுப்‌ 
பாய்வு : ஒரு அமைப்பின்‌ ஒட்டு 
மொத்தச்‌ செலவை முடிவு 
செய்து, ஒரு புதிய வடிவமைப்‌ 
புக்கு எதிர்பார்க்கப்படும்‌ செலவு 
காரணிகளை ஒப்பிடும்‌ நுட்பம்‌. 


costibenefit analysis : செலவு/ 
பலன்‌ பகுப்பாய்வு : ஒரு புதிய 
தரவு அமைப்பின்‌ செலவுகள்‌ 
மற்றும்‌ அதாயங்களைக்‌ கண்டு 
ஒரு ஆய்வு. 
வளர்ச்சிக்குத்‌ தேவையான ஆட்‌ 


உரைக்கும்‌ 


கள்‌ மற்றும்‌ எந்திரச்‌ செலவுகள்‌ 
கணினி 
அமைப்பை இயக்குவதும்‌ 
ன ர்‌ த 

செலவுகளில்‌ அடங்கும்‌. பழை 


மட்டுமல்லாது 


யதை ஒப்பிடும்போது புதிய 
கணினி அமைப்பை இயக்கு 
வதில்‌ ஏற்படும்‌ எந்திர மற்றும்‌ 
மனித மூலாதாரங்கவின்‌ சேமிப்‌ 
பும்‌ இதில்‌ அடங்கும்‌. கூடுதல்‌ 
வாடிக்கையாளர்‌ சேவை, 
ஊழியர்‌ பொன்ற 
அளந்து முடியாத 
பலன்களும்‌ இதில்‌ அடங்கும்‌. 


உறவுகள்‌ 
சொல்ல 


cost effectiveness 


347 


country code 


cost effectiveness : செலவின்‌ 
விளைவு : இலாபங்கள்‌ மற்றும்‌ 
அவற்றை அடைய உதவும்‌ 
மூலாதாரங்களுக்கான உறவின்‌ 
செயல்முறை அல்லது அமைப்‌ 
பின்‌ விளைவு. தொடர்பான 
செலவுகளைவிட பெறப்பட்ட 
பலன்கள்‌ அதிகரித்தால்‌ செலவு 
குறைவு என்று கருதப்படும்‌. 


௦௦510 : செலவுக்‌ கணக்கிடல்‌ : 
ஒரு திட்டம்‌, வேலை அல்லது 
பணிக்கு ஆகும்‌ செலவுகளைக்‌ 
கண்டறியும்‌ முறை. 


cottage key people : இல்லப்‌ 
பணியாளர்‌ : தங்கள்‌ வீடுகளில்‌ 
அமர்ந்து பணியாற்றி, தொலைத்‌ 
தரவுத்‌ தொடர்புகள்‌, வட்டுகள்‌ 
அல்லது பிற வழிகளில்‌ நிறு 
வனங்களுடன்‌ தொடர்பு 
கொள்பவர்கள்‌. 


Comb : கூலம்‌(ப்‌) : மின்‌ சக்தி 
ஏற்கும்‌ அடிப்படை எஸ்‌.ஐ 
அலகு 6.85 % 10” எலெக்ட்‌ 
ரான்கள்‌ சேர்ந்து 1 கூலம்‌(ப்‌/ 
மின்சக்தி ஏற்கிறது. 

பா : எண்ணிக்கை : ஒரு 
நிகழ்வு எத்தனை தடவை நடை 
பெறுகிறது என்பதில்‌ அடுத்‌ 
தடுத்த கூடுதல்‌ அல்லது குறை 
வின்‌ ஓட்டுமொத்த எண்ணிக்கை. 
யாச : எண்ணி : ஒரு நிகழ்வு 
எத்தனை முறை நடைபெறு 


கிறது என்பதைக்‌ குறித்து 
வைக்கும்‌ பதிவகம்‌ அல்லது 
ஒரு நிரலில்‌ அத்தகைய 
எண்ணிக்கையை இருத்தி 
வைக்கும்‌ ஒரு மாறி புகாஸல. 

counter, binary : இரும எண்ணி. 


counter clerk : கணக்கெழுத்தர்‌; 
கணக்கிடு எழுத்தர்‌. 

counter clockwise : இடச்சுற்று : 
வலது புறத்திலிருந்து இடது 
புறமாக நகர்த்தல்‌. 

counter, control : கட்டுப்பாட்டு 
எண்ணி. 

counter, ring : வளைய எண்ணி. 


counter, step : படி எண்ணி. 


counting devices : எண்ணிடும்‌ 
சாதனம்‌. 
counting loop : எண்ணிடும்‌ 


மடக்கி : ஒரே செயலை குறிப்பிட்ட 
தடவைகள்‌ திரும்பத்‌ திரும்ப 
செய்யவேண்டும்‌ என்பதைக்‌ 
குறிப்பிடும்‌ கட்டளை அமைப்பு. 


count, record ஏட்டு 
எண்ணிக்கை. 
பார : கன்ட்ரி : எழுத்துத்‌ 


தொகுதியை அமைப்பதற்காக 
கணினியை டயக்கும்‌ நேரத்தில்‌ 


செயல்படுத்தப்படும்‌ டாஸ்‌ 
கட்டளை. 
country code : நாட்டுக்‌ குறி 


country. sys 


country. sys : கன்ட்ரி. சிஸ்‌ 

கன்ட்ரி கட்டளை இயக்கப்‌ 
நினைவகத்தில்‌ 
ஏற்றப்படும்‌ டாஸ்‌ முறைமைக்‌ 


படும்போது 


கோப்பு. 
coupler, acoustic : கேட்பொலிப்‌ 


பிணைப்பி. 


பற : இடையிணைப்பு : 
அமைப்புகளுக்கிடையிலோ 
அல்லது அமைப்பின்‌ உறுப்பு 


களுக்கிடையிலோ ஏற்படும்‌ 
செயல்பரிமாற்றங்கள்‌. 
பபா : கூரியர்‌ : தட்டச்சி 


லிருந்து வருகின்ற ஓரே இடை. 


௦0௦பா56 details : பாடத்திட்ட 
விவரம்‌; பாடத்‌ திட்டம்‌. 


பாகாக : கல்விப்பொருள்‌ : 
கல்விப்‌ பயன்பாடிகளுக்கென்று 
கணினி நிரல்‌ 


களுக்குத்‌ தரப்பட்ட பெயர்‌. 


எழுதப்பட்ட 


வேதியியல்‌, வரலாறு, கணீதம்‌, 
ஸ்பானிஷ்‌ சொல்லித்‌ தருதல்‌ 
போன்றவை இதில்‌ அடங்கும்‌. 
சார்பு விலக்கல்‌; 

இரண்டு தற்‌ 


ஒன்றை 


covariance 
சார்பு மாறுகை 
செயல்‌ மாறிகளின்‌ 


யொன்று விலகிச்‌ செல்லும்‌ 


அளவுகள்‌. 
றர : சிபீஐ : ஓர்‌ அங்குலத்தில்‌ 
எத்தனை எழுத்துக்கள்‌ எனப்‌ 


CPS 


பொருள்படும்‌ ணharacters per inch 
என்பதன்‌ குறும்பெயர்‌. 
CPM : சிபீஎம்‌ 
பாதை முறை எனப்‌ பொருள்‌ 
Critical Path Method 
என்பதன்‌ குறும்பெயர்‌. 


உயிர்நாடிப்‌ 


படும்‌ 


CP/M : சிபீ/எம்‌ : நுண்‌ கணினிக்‌ 
கான கட்டுப்பாட்டு நிரல்‌ எனப்‌ 
பொருள்படும்‌ Control 
Programme for Micro computer 
என்பதன்‌ குறும்பெயர்‌. நுண்‌ 
பரவலாக 

முதல்‌ 
இயக்க முறைமை (erating 
$e). ஒரு வட்டின்‌ மீதுள்ள 


கணினிகளுக்குப்‌ 


பயன்படுத்தப்பட்ட 


நிரல்களின்‌ தொகுப்பாடிய சிபீ/ 


எம்‌, கணினி அமைப்புடன்‌ 
இணைந்துள்ள சாதனங்களுக்குத்‌ 
தரவு மாற்றவும்‌, நிரல்களைச்‌ 
செயல்படுத்தவும்‌, கோப்புகளை 
வசதியாக கையாளவும்‌ ஆணை 


த 
கன அளிக்கிறது. 


CPIM compatible சிபீ/எம்‌ 
ஏற்புடைய : சிபீ/எம்‌ இயக்க 
முறைமையுடன்‌ சேர்ந்து செயல்‌ 
பட ஏற்றதாக வடிவமைக்கப்‌ 
பட்ட மென்பொருளைக்‌ குறிப்‌ 
பிறது 


CPS : சிபீஎஸ்‌ : உரையாடல்‌ 
நிரலாக்க முறைமை எனப்‌ 


பொருள்படும்‌  Cnversation 
Programming System என்பதன்‌ 
குறும்பெயர்‌. இது ஒரு கணினி 


CPSR 


அமைப்பு. இதில்‌ உள்ளீடு, 
வெளியீடுகளை தொலைவிலுள்ள 
ஒரு முனையம்‌ கையாளன்றெது. 
நேரப்பங்கட்டினைக்‌ கடைப்‌ 
பிடிப்பதால்‌, பயனாளர்‌ உடனடி 
யாகப்‌ 


பதில்‌ பெறுவது 


போலவே தோற்றமளிக்கும்‌. 
நிரலாக்க மொழியின்‌ துணைத்‌ 
தொகுதி எனலாம்‌. ஐபிஎம்மால்‌ 
உருவாக்கப்பட்டது. 
CPSR : சிபீஎஸ்‌ஆர்‌ 
பொறுப்புணர்வுமிக்க கணினி 
இயலாளர்‌ எனப்‌ பொருள்படும்‌ 
Computer Professionals for 
Social Responsability என்ற 


சறகப்‌ 


தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 
குறும்பெயர்‌. கணினித்‌ தொழில்‌ 
நுட்பம்‌ இராணுவத்‌ தேவை 
களுக்குப்‌ பயன்படுத்தப்படு 
வதை எதிர்த்து உருவாக்கப்‌ 
பட்ட ஒரு பொதுநல அமைப்பு. 
மனித சழகத்தின்‌ வாழ்வியல்‌ 
மற்றும்‌ தொழி 
லாளர்களின்மீது கணினிகளின்‌ 
தாக்கம்‌ போன்ற பிரச்சனை 
களில்‌ இவ்வமைப்பு நாட்டம்‌ 
செலுத்துகிறது. 


உரிமைகள்‌ 


CPU : சிபீயு : மைய செயலகம்‌ 
எனப்‌ பொருள்படும்‌ கோக 
Processing Unit என்பதன்‌ மறும்‌ 
பெயர்‌. 

CPU cache : சிபீயூ இடை மாற்ற 
கம்‌ : மையர்‌ செயலகத்தையும்‌ 
முதன்மை நினைவகத்தையும்‌ 


CPU cycle 


இணைக்கும்‌ விரைவு நினை 
வகத்தின்‌ ஒரு பகுதி. சிபீயூ 
வுக்குத்‌ தேவையான அதாவது 
சிபீயூ அடுத்துக்‌ கையாளவிருக்‌ 
கும்‌ தரவு மற்றும்‌ நிறை 
வேற்றவிருக்கும்‌ ஆணைகளை 
யும்‌ இந்த நினைவகப்‌ பகுதி 
தற்காலிகமாகக்‌ கொண்டிருக்‌ 
கும்‌. நினைவகத்‌ 
துடன்‌ ஒப்பிடுகையில்‌ சிபீயூ 
இடை.மாற்று நினைவகம்‌ அதிக 
வேகமுடையது. இதிலுள்ள 
தரவு, தொருதி தொகுதியாகப்‌ 
பரிமாறப்படுவதால்‌ செயல்‌ 
பாட்டு வேகம்‌ அதிகரிக்கிறது. 
சிபீயூவுக்கு அடுத்துத்‌ தேவைப்‌ 
படும்‌ தரவு எதுவென்பதை சில 
படிநிலைத்‌ தருக்க முறையில்‌ 
இயக்க முறைமை தீர்‌ 
மானிக்கிறது. இது, இடை 
மாற்று நினைவகம்‌ (cache 
ஈடா) என்றும்‌ நினைவக 
இடை மாற்று (memory cache) 
என்றும்‌ அழைக்கப்படும்‌. 


முதன்மை 


CPU le : சிபீயூ சுழற்சி : 1. 
மையச்‌ செயலகம்‌ உணர்ந்து 
கொள்ளுமளவுக்கான மிகச்சிறிய 
நேர அலகு - ஒரு வினாடியில்‌ 
ஏல: பத்துக்‌ கோடியில்‌ ஒரு 
பகுதியைக்‌ குறிக்கும்‌. 3. ஒரு 
பதிவகத்தின்‌ (69/98) உள்ளடக்‌ 
சத்தைக்‌ கொணர்தல்‌ போன்ற 
மிக எளிய ஆணைகளை நிறை 


வேற்ற அல்லது செயல்‌ 


CPU fan 


பாடில்லா (Non-Operation-No)} 
ஆணையை நிறைவேற்ற சிபீயூ 
எடுத்துக்‌ கொள்ளும்‌ நேரம்‌. 

CPU fan : சிபீயூ விசிறி : மையச்‌ 
செயலகத்தின்மீது அல்லது 
சிபியூவின்‌ வெப்பக்கவர்வி மீது 
பொருத்தப்படும்‌ ஒரு மின்சார 


விசிறி. இபியூவைச்‌ சுற்றிக்‌ 
காற்றைக்‌  கழலச்‌ செய்து 


வெப்பத்தைத்‌ தணிக்க உதவுறெது. 


CPU speed : சிபீயூ வேகம்‌ : ஒரு 
குறிப்பிட்ட மையச்‌ செயலகத்‌ 
இன்‌ தரவு செயலாக்கத்‌ திறனின்‌ 
ஒப்பீட்டு அளவுகோல்‌. பெரும்‌ 


A 


பாலும்‌ மெகா ஹோட்ஸில்‌ 


அளக்கப்படும்‌. 

CPU time : சிபீயு நேரம்‌ : நிர 
லின்‌ ஆணைகளைச்‌ செயல்‌ 
படுத்துவதற்காக மையுச்‌ செயல 
கம்‌ எடுத்துக்‌ கொள்ளும்‌ நேரம்‌. 
ர: சிஆர்‌ : 


கோஸ்டா 


ஓர்‌ இணைய தள 
சீக்கா நாட்டைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
புவிப்பிரிவுக்‌ 


பெரும்‌ களப்‌ 


பெயர்‌. 

07804 : குகாப்பா; உடைப்பவா : 
ஓரு கணினி அமைப்பின்‌ பாது 
காப்பு ஏற்பாடுகளை உடைத்து 
அத்துமீறி நுழையும்‌ நபர்‌. ஒரு 
கணினி அமைப்பிலிருந்து 
சட்டத்துக்குப்‌ புறம்பாக 
தகவலைப்‌ பெறுதல்‌ அல்லது 
கணினி வளங்களைப்‌ பெறுதல்‌ 


cray 


- இதுவே சில தகர்ப்பர்களின்‌ 


நோக்கமாக இருக்கின்றது. 
ஆனால்‌, அமைப்பின்‌ பாது 


காப்பை வெற்றிகரமாக 
உடைத்து உள்நுழைவது மட்‌ 
டுமே பெரும்பாலான தகர்ப்பர்‌ 
கவின்‌ மைய நோக்கமாய்‌ 
உள்ளது. 

ஷா : வீழ்ச்சி : மென்பொருள்‌ 
தவறு அல்லது வன்பொருள்‌ 
செயல்‌ கோளாறினால்‌ கணினி 
அமைப்பு இயங்காமல்‌ நின்று 
போவது. 
crash, conversion : முறிவு 
நிலை மாற்றம்‌. 

crash recovery : முறிவு மீட்சி : 
ஒரு கணினியில்‌ நிலைவட்டு 
பழுதடைவது போன்ற ஒரு 
பேரழிவுப்‌ பழுதுக்குப்பின்‌ 
மீண்டும்‌ 
தொடங்க அக்கணினிக்கு இருக்‌ 
கும்‌ திறனை இவ்வாறு குறிப்‌ 
பெரும்பாலும்‌, 


செயல்பாட்டைத்‌ 


பிடலாம்‌. 
தகவலுக்கு எவ்வித இழப்பும்‌ 
இல்லாமல்‌ மீட்கப்பட முடியும்‌. 


சிலவேளைகளில்‌, முழுவது 
மாக இல்லாவிட்டாலும்‌ சிறி 
தளவு தரவு இழக்கப்‌ 
படுவதுண்டு. 


ஷு : கிரே : கிரே ரிசர்ச்‌ நிறு 
வனம்‌ உருவாக்கிய மீத்திறன்‌ 
(சூப்பர்‌) கணினிகளின்‌ வரிசை. 
கிரே-1 ஒரு நொடியில்‌ 80 கோடி 
நிரல்களைச்‌ செயல்படுத்தும்‌. 


Cray Seymour 


பத்து இலட்சம்‌ எழுத்துகளை 
சேமித்து வைக்கும்‌. கிரே-2 ஒரு 
நொடியில்‌ நாறு கோடி செயல்‌ 
பாடுகளை நிகழ்த்தவல்லது. 
Cray Seymour ; கிரே செய்மோர்‌ : 
1980 முதல்‌ மீத்திறன்‌ கணினி 
யான கிரே 1-ஐயும்‌ பின்னர்‌ ஐந்து 
ஆண்டுகள்‌ கழித்து இரே-8 
மீத்திறன்‌ கணினியையும்‌ வடி 
வமைத்து அறிமுகப்படுத்தியவர்‌. 
CRC : சிஆர்சி : சுழல்மிகைச்‌ சரி 
பார்ப்பு எனப்‌ பொருள்படும்‌ 
Cyclic Redundancy Check என்‌ 
பதன்‌ குறும்பெயர்‌. தரவுகளை 
அனுப்புவதில்‌ ஏற்படும்‌ பிழை 
களைச்‌ சோதிக்க இந்த முறை 
கடை பிடிக்கப்படுகிறது. 

0௦௪16 : உருவாக்கு : 1. இருக்‌ 
தின்ற கோப்பை மாற்றுவதற்குப்‌ 
பதிலாக புதிய கோப்பை 
வட்டின்மீது உருவாக்குதல்‌. 2. 
தரவுத்‌ தளத்‌ தொகுப்புகளில்‌ ஓர்‌ 
அட்டவணையை வடிவமைக்‌ 
கும்‌ பொருட்டு அதில்‌ இடம்‌ 
பெறும்‌ புலங்களின்‌ பெயர்‌, 
நீளம்‌, தரவினம்‌ போன்றவற்றை 
வரையறுக்கும்‌ கட்டளை. 
create image : படிமம்‌ உருவாக்கு. 
படி உருவாக்கு. 
மூளப்‌ பாளம்‌ 


create replica : 
create root pane : 
உருவாக்கு, 
create shortcut 
உருவாக்கு. 


குறுவழி 


creeping featurism 


எரகting : உருவாக்குதல்‌. 
creation 
விப்பு. 

creative designer : படைப்புத்‌ 
திறன்‌ வடிவமைப்பாளர்‌ : கணினிப்‌ 
பதிப்புத்‌ துறையில்‌ (டிடீபீ) 
பக்கங்களை வெளியமைப்பு 
செய்து வடிவமைக்கும்‌ நபர்‌. 


: உருவாக்கல்‌; தோற்று 


creativity படைப்பாக்கம்‌; 
படைப்புத்‌ திறன்‌. 

எரeator : கிரியேட்டர்‌ : ஆப்பிள்‌ 
மெக்கின்டோஷில்‌ உள்ள ஒரு 
நிரல்‌. ஓர்‌ ஆவணத்தை உருவாக்‌ 
கும்போது அதற்கும்‌ அதை உரு 
வாக்கிய பயன்பாட்டுத்‌ தொகுப்‌ 
புக்கும்‌ இடையே ஒரு தொடுப்‌ 
பினை உருவாக்கும்‌ நிரல்‌ இது. 
ஒரு ஆவணத்தைத்‌ திறக்கும்போது, 
இயக்க முறைமையானது அந்த 
ஆவணம்‌ உருவாக்கப்பட்ட 
பயன்பாட்டுத்‌ தொகுப்பை 
அடையாளம்‌ கண்டு திறக்க இத்‌ 
தொகுப்புப்‌ பயன்படுகிறது. 
016010 கோர்‌ : பற்று அட்டை... 
credit card number : பற்று 
அட்டை எண்‌; பணப்‌ பொறுப்பு 
அட்டை எண. 

creeping : ஊர்தல்‌ : திரையின்‌ 
குறுக்காக சொற்கள்‌ நகர்ந்து 
செல்லல்‌. 

creeping featurism படரும்‌ 
சிறப்புக்‌ கூற்றியல்‌ : ஒரு மென்‌ 
பொருள்‌ தொகுப்பின்‌ புதிய 


cricket presents 


பதிப்பில்‌ அதனை உருவாக்கி 
யவர்‌ மேலும்‌ மேலும்‌ புதிய 
சிறப்புக்‌ கூறுகளை சேர்த்துக்‌ 
கொண்டே செல்லும்‌ முறை. 
அத்தொகுப்பு மிகப்‌ பெரிதாடு, 
பயன்படுத்த முடியாக அளவுக்குப்‌ 
பெரிதாகி விடாமல்‌ இந்த முன்‌ 
மீனற்றங்களைச்‌ செய்வர்‌. சந்தை 
யில்‌ இதே போன்ற பிற மென்‌ 


பொருள்‌ தயாரிப்புகளுடன்‌ 
போட்டியிடப்‌ புதிய பதிப்‌ 
பினை வெளிமிடும்போது, 


மேலும்‌ புதிய சிறப்புக்‌ கூறு 
களைச்‌ சேர்த்து அதன்‌ செய்‌ 
திறனை மேம்படுத்த முயலும்‌ 
Fs} » A 

பொது! இவ்வாறு நிகழ்கிறது. 


cricket presents : கிரிக்கெட்‌ 
வழங்கும்‌ : கம்ப்யூட்டர்‌ அசோசி 
யேட்ஸ்‌ நிறுவனத்தின்‌ மெக்கின்‌ 
டோஷாக்கான டு.டீ.பீ மென்‌ 
பொருள்‌. திரைப்பட பதிவுகள்‌, 
துண்டறிக்கைகள்‌, ஒட்டுமொத்த 
போன்ற வெளியீடு 
உருவாக்குவதற்கான 
இறனை இது அளிக்கிறது. 


கிரிக்கெட்‌ 


ஆப்பிள்‌ மெக்‌ 


செலவு 


தலை 


cricket stylist 
ஸ்டைலிஸ்ட்‌ : 
கின்‌ படோஷ்‌ கணினிக்கான புகழ்‌ 
பெற்ற பொருள்நோக்கு படம்‌ 
வரையும்‌ மென்பொருள்‌. கோடு 
கன்‌ செவ்வகம்‌ மற்றும்‌ நீள்‌ வட்‌ 
டம்‌ கருவிகளைப்‌ பயன்படுத்தி 
கிரிக்கெட்‌ ஸ்டைலிஸ்ட்‌ மூலம்‌ 
ஒவியங்களை உருவாக்கும்‌. 


critica! error handler 


cripped version : சுருக்கப்‌ பதிப்பு : 
ஒரு வன்பொருள்‌ அல்லது 
மென்பொருள்‌ தயாரிப்பின்‌ 
முன்னோட்டப்‌ பதிப்பு. சுருங்‌ 
குறைந்த வசதிகளைக்‌ கொண்ட 
தாக இருக்கும்‌. 

crippleware : தடுக்கும்‌ பொருள்‌ : 


சில கட்டுப்பாடுகளுடன்‌ உரு 


நிய வடிவில்‌ 


வாக்கப்படும்‌ செயல்விளக்க 
மென்பொருள்‌. சான்றாக, 50 பதி 
வேடுகளை மட்டும்‌ நுழைக்க 
அனுமதிக்கும்‌ தரவுத்‌ தளத்‌ 
தொகுப்பைக்‌ குறிப்பிடலாம்‌. 


criteria range : வரனமுறை 
எல்லை : பதிவேடுகளைக்‌ தேர்வு 
செய்வதற்கான நிபந்தனைகள்‌. 


critical error : உயிர்நாடிப்‌ பிழை; 
நெருக்கடிப்‌ பிழை : கணினியின்‌ 
இடை 


நிறுத்தம்‌ செய்துவிடும்‌ பிழை. 


ஒரு. மென்பொருள்‌ மூல 
மிகவே, பயனாளரின்‌ தலை 
மீட்டினாலாதான்‌ அப்பிழை 
யை” சரிசெய்ய முடியும்‌. (எ-டு) 
இல்லாத ஒரு வட்டிலிருந்து 
படுக்க முயல்தல்‌, அச்சுப்பொறி 


செயலாக்கத்தையே 


வ தவல லு பன்‌ 
யில்‌ நாள்‌ தீர்ந்துபோகும்‌ நிலை, 
தரவுச்‌ செய்தி அனுப்புகையில்‌ 
சரிபார்ப்புத்‌ தொகை (Checksum) 
மில்‌ ஏற்படும்‌ பிறை, இன்ன பிற. 


critical-error handler : ஆபத்தான 
பிழை கையாளி : பாஸ்‌ குறுச்‌ 


critical path 


CROM 


கட்டு ஆணைகளில்‌ ஒன்று. 
சாதனத்தில்‌ முக்கிய பிழை ஏற்‌ 
பட்டால்‌ இதைப்‌ பயன்படுத்‌ 
துவர்‌. பிழையிலிருந்து மீண்‌ 
டெழும்‌ நிரல்கூறை இதற்குப்‌ 
பதிலாக பயன்படுத்தலாம்‌. 

critical path : முக்கிய பாதை : 
ஒரு பெரிய திட்டத்தை ஒழுங்கு 
தொடர்பகுதி 
முறை, 
முந்தைய இயக்கத்தை ஒட்டியே 
ஒவ்வொரு நிலையும்‌ அமை 
யும்‌. கால அளவுகளைப்‌ 
பற்றிய மதிப்பீகெளைச்‌ செய்ய 
முடியும்‌. 
மட்டுமே தொடர்புள்ளது என்று 
முடியாவிட்டாலும்‌ 
முக்கிய பாதை ஆய்வுமுறை 
ஏராளமான கணக்கடுகளைக்‌ 
கொண்டது. கணினி மூலமே 
இதை எளிதல்‌ செய்ய முடியும்‌. 


படுத்தப்பட்ட 


களாகப்‌ பிரிக்கும்‌ 


கணினிகளுடன்‌ 


சொல்ல 


critical path method (CPM) 

முக்கியப்‌ பாதை முறை 
(சிபிஎம்‌) திட்டம்‌ நிறை 
வேற்றப்படுவதற்குத்‌ தேவை 
யான ஒவ்வொரு முக்கிய நிரல்‌ 
கணையும்‌ ஆராய்ந்து து qa 
செய்வதை உள்ளடக்கிய 
பேரளவு நீண்டகாலத்‌ திட்டங்‌ 
களைக்‌ கட்டுப்படுத்தும்‌ 
மேலாண்மை தொழில்‌ நுட்பம்‌. 


critical 
மண்டலம்‌ 


region முக்கிய 
ஒரே நேரத்தில்‌ 


(பல்‌ செயலாக்க முறையில்‌) 
ஒன்றுக்கு மேற்பட்ட செயல்‌ 
முறையில்‌ இயக்க முடியாத 
ஆணைகளின்‌ தொகுப்பு. 


critical success factors : முக்கிய 
வெற்றிக்‌ காரணிகள்‌ 
களது முயற்சியின்‌ வெற்றிக்கு 
முக்கிய காரணமாக நிர்வாகிகள்‌ 
கருதும்‌ சிறிய 
யிலான முக்கிய காரணிகள்‌. 
இெற்றில்‌ வெற்றி பெற்றால்‌ 
அவர்களது இலக்குகளை அடை 
வதுடன்‌ நிறுவனத்தின்‌ வெற்‌ 
றிக்கும்‌ உறுதியவிக்கலாம்‌. 


அவர்‌ 


எண்ணிக்கை 


CRJE : சிஆர்ஜேஇ : உரை 
யாடல்‌ முறை சேய்மைப்‌ பணி 
பதிவு என்று பொருள்படும்‌ 
Conversational Remote Job Entry 
என்பதன்‌ குறும்பெயர்‌. உரை 
யாடல்‌ முறை மொழியைப்‌ 
பயன்படுத்தி தொலை தூரத்தில்‌ 
முனையத்தில்‌ பணி 
யாற்றும்‌ ஒருவர்‌ தன்னுடைய 
பதிவுகளை இடம்‌ ஒன்றுக்கு 
அனுப்ப, தொலை தூர மைய 
நிலையத்தில்‌ அதைச்‌ செய 


உள்ள 


லாக்கம்‌ செய்தல்‌. 


CROM : கரோம்‌ : Control ROM 
என்பதன்‌ குறும்பெயர்‌. பெரும்‌ 
பாலான மையச்‌ செயலகச்‌ 
சிப்புகளுடன்‌ ஒருங்கிணைந்த 
பகுதி. மையச்‌ செயலக ஏறு 


ஆணைகளை ஒரு வரிசையாகச்‌ 


23 


crop 


சேர்ந்த கூட்டு மெருகு ஆணை 
களாக மாற்றி சேமிக்கும்‌ இடம்‌. 
கணினியைப்‌ பயன்படுத்து 
வோருக்கு கூட்டியின்‌ மூலம்‌ 
கிடைக்கும்‌ பெருக்கு அல்லது 
பிரி போன்றவை பெரு ஆணை 
களில்‌ அடங்கும்‌. 


0102 : க்ராப்‌ : கணினி வரை 
கலையில்‌ ஒரு படத்தின்‌ சில 
பகுதிகளை வெட்டுதல்‌, 


crop marks கராப்‌ அடை 
யாளங்கள்‌ : வடிவத்தை விரும்‌ 
பும்‌ அளவில்‌ வெட்டுவதற்குப்‌ 
பயன்படுகின்ற, காகிதத்தில்‌ 
உள்ள அச்சிடப்பட்ட கோடுகள்‌. 


றர : வெட்டுதல்‌. 


cross assembler : குறுக்குச்‌ 
சில்லுமொழி மாற்றி ஒரு 
கணினிக்காக நிரல்களை மொழி 
பெயர்ப்பதற்கு இன்னொரு 
கணினியில்‌ இயங்கும்‌ சில்லு 
மொழி மாற்றி. 


cross check : 
பார்ப்பு : 
முறைகளின்‌ 


குறுக்குச்‌ சரி 
இரெண்டு மாறுபட்ட 
மூலம்‌. கணிப்‌ 
பினை சோதனை செய்தல்‌. 


cross compiler குறுக்கு 
மொழிமாற்றி குறிப்பிட்டு 
தொகுப்பதற்காக வடிவமைக்‌ 
கப்பட்டது அல்லாத வேறு ஒரு 
கணினியில்‌ செயல்படும்‌ 


மொழிமாற்றி. 


cross footing check 


cross compiling/assembling : 
குறுக்கு மொழிமாற்றல்‌/சில்லு 
மொழிமாற்றல்‌ : சிறு கணினி, 
பெருமுகக்‌ கணினி அல்லது 
நேரப்‌ பங்கீட்டு சேவையைப்‌ 
பயன்படுத்தி நுண்‌ கணினிகளில்‌ 
பின்னர்‌ பயன்பமுத்து வதற்காக 
நிரல்களை எழுதி பிழைதிருத்தல்‌. 


cross development : குறுக்கு 
உருவாக்கம்‌; மாற்று உருவாக்கம்‌ : 
ஒரு குறிப்பிட்ட முறைமை 
யைப்‌ பயன்படுத்தி முற்றிலும்‌ 
வேறுவகையான ஒரு முறை 
மைக்கான நிரல்களை உருவாக்‌ 
குதல்‌. இலக்கு முறை மையைக்‌ 
காட்டிலும்‌ உருவாக்கு முறை 
மையின்‌ உருவாக்கக்‌ கருவிகள்‌ 


உயர்தரமானதாக இருப்பின்‌ 
இது இயலும்‌. 
07055 1001 : குறுக்குக்‌ கால்‌; 


குறுக்குச்‌ சரிபார்ப்பு ஒரு 
கூட்டுத்‌ தொகையின்‌ துல்லியத்‌ 
தன்மையை சரிபார்க்கும்‌ முறை. 
ஒரு கணக்குப்‌ பதிவேட்டில்‌ ஒரு 
கூட்டுத்‌ தொகையைச்‌ சரிபார்க்க 
அக்கூட்டலில்‌ இடம்‌ பெறும்‌ 
நெடுவரிசை மற்றும்‌ கிடை 
வரிசைகளின்‌ கூட்டுத்‌ 
தொகையைச்‌ சரி பார்ப்பதைப்‌ 
போன்றது. 

cross footing check : குறுக்கும்‌ 
நெடுக்கும்‌ சரிபார்ப்பு : குறுக்‌ 
காக சேர்த்து அல்லது கழித்து 


cross functional 


355 cross - hatching 


சுழி (பூஜ்யம்‌)யாக்கி முடிவு 
களைக காணும்‌ முறை. 
cross functional 
information systems : 
குறுக்குச்‌ செயல்‌ 
பாட்டு தரவு அமைப்பு 


கள்‌ : வணிகச்‌ செய 


லாற்றமும்‌ தரவு 


அமைப்புகளும்‌ ஒருங்‌ 
கிணைந்த தரவு 
அமைப்புகள்‌. இதன்‌ 
மூலம்‌ ஒரு நிறுவனத்‌ 
தின்‌, பிற செயல்‌ 
படும்‌ உறவுகளின்‌ 
தரவுவைப்‌ 
இட்டுக்‌ கொள்ள முடியும்‌. 

: குறுக்கு முடிகள்‌ : 
ஒரு உள்ளீட்டுச்‌ சாதனத்தில்‌ 
ஒன்று செங்குத்தாகவும்‌, ஒன்று 
கிடைமட்டமாகவும்‌ உள்ள 
இரண்டு குறுக்கு வெட்டுக்‌ 
கோடுகள்‌. இவற்றின்‌ குறுக்கு 
வெட்டு அடையாளமானது வரை 


பது 


cross hairs 


பட மறை அமைப்பில்‌ காட்டி 
மின்‌ இடத்தைக்‌ குறிப்பிடுகிறது. 
0705 hatch : குறுக்குக்‌ கோடு : 
ஒரு ஓவியத்தின்‌ பகுதிகளைச்‌ 
குறுக்கு வளைவு முறையில்‌ 
பிரித்து, ஒவ்வொரு பகுதியை 
யும்‌ வேறுபடுத்திக்‌ காட்டுதல்‌. 

cross - hatching : குறுக்குப்‌ 
பின்னலிடல்‌ : ஒரு வரைகலைப்‌ 
படத்தின்‌ பரப்பை நிரப்பு 


வதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
பல வழிமுறைகளில்‌ இதுவும்‌ 


ண நக்கப்‌ பில்‌ 


குறுக்குப்‌ பின்னலிடல்‌ 

ஒன்று. ஒன்றுக்கொன்று 
வெட்டிக்‌ கொள்ளும்‌ நிலை 
யான இடை கோடுகளினால்‌ 
ஆன நிழலிடு முறை. 

cross - linked files : குறுக்குத்‌ 
தடுப்புக்‌ கோப்பு; மாற்றித்‌ 
தொடுக்கப்பட்ட கோப்புகள்‌ 
எம்‌எஸ்‌ ராஸ்‌, விண்டோஸ்‌ 
3) விண்டோஸ்‌ 95 ஆதிய 
வற்றில்‌ ஏற்படும்‌ கோப்புச்‌ 
சேமிப்புப்‌ பிழை. ஒரு நிலை 
வட்டு அல்லது நெகிழ்வட்டி 
லுள்ள ஒன்று அல்லது மேற்‌ 
பட்ட வட்டுப்‌ பிரிவு அல்லது 
கொத்துப்‌ பகுதி, கோப்பு ஒதுக்‌ 


கட்டு அட்டவணையில்‌ 
த அதத ர த த த்க்‌ 
ஒன்றுக்கு மேற்பட்ட, கோப்பு 
களுக்கு ஒதுக்கப்படுவதால்‌ 


ஏற்படுவது. காணாமல்‌ போன 


cross - platform 


கொத்துகளைப்போலவே மாற்‌ 
றித்‌ தொடுக்கப்பட்ட கோப்பு 
களினாலும்‌ ஒரு பயன்பாட்டுத்‌ 
தொகுப்பு இயங்கிக்‌ கொண்டி 
ருக்கும்போதே நட்ட நடுவில்‌ 
நின்று போகும்‌. 
cross - platform 
தளத்தது; குறுக்குப்‌ பணித்‌ 
தளத்தது; மாற்றுப்‌ பணித்‌ 
தளத்தது : ஒன்றுக்கு மேற்பட்ட 
பணித்‌ தளங்களில்‌ இயங்கக்‌ 
ஒரு மென்பொருள்‌ 


: பல்‌ பணித்‌ 


கூடிய 
அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட 
கணினி அமைப்பில்‌ இணைத்து 
இயக்கக்கூடிய ஒரு வன்‌ 
பொருள்‌ சாதனம்‌. 

0055 - றost : குறுக்கு அஞ்சல்‌; 
மாற்று அஞ்சல்‌ : ஒரு செய்திக்‌ 
குழுவில்‌ உள்ள ஒரு கட்டு 
ரையை அல்லது செய்தியை, 
ஒரு மின்னஞ்சல்‌ அமைப்பில்‌ 
உள்ள ஒரு மடலை இன்னொரு 
மின்னஞ்சல்‌/செய்டிக்‌ குழுவில்‌ 
நகலெடுப்பது. எடுத்துக்‌ 
காட்டாக, யூஸ்நெட்‌ செய்திக்‌ 
குழுவிலிருந்து ஒரு காம்பு 
செர்வ்‌ குழுவுக்குச்‌ செய்தியை 
மாற்றுவது. அல்லது ஒரு மின்‌ 
னஞ்சலை வேறொரு செய்திக்‌ 
குழுவுக்கு அனுப்பி வைப்பது. 
cross - reference : மாற்றுக 
குறிப்பு. 

cross reference dictionary : 


குறுக்குக்‌ குறிப்பு அகராதி : ஒரு 


356 


crowbar 


குறிப்பிட்ட அடையாளம்‌ உள்ள 
சில்லுமொழி நிரலின்‌ எல்லா 
குறிப்புகளையும்‌ அடையாளம்‌ 
காண்கின்ற அச்சிட்ட பட்டியல்‌. 
பல அமைப்புகளில்‌, ஒரு மூல 
நிரலைச்‌ சேர்த்து விட்ட பிறகு 
இந்த பட்டியல்‌ தரப்படுகிறது. 
01085 1800 ப18(6 : குறுக்குப்‌ பட்டி 
யலிடு : தரவுகளை ஆய்ந்து 
தொகுத்தல்‌, சான்றாக, ஒரு தரவு 
தள கோப்பில்‌ உள்ள தரவு 
களைத்‌ தொகுத்து, விரிதாள்‌ 
அட்டவணையில்‌ சேர்ப்பது. 

0055 (21 : குறுக்குப்‌ பேச்சு : 
ஒரு மின்சுற்றிலிருந்து அரு 
கிலுள்ள வேறொரு மின்சுற்று 
மீது ஏற்படும்‌ தேவையற்ற மின்‌ 
தாக்கம்‌. அனுப்பும்‌ மின்சுற்றை 
தரும்‌ மின்சுற்று 
என்றும்‌, பெற்ற மின்சுற்றை 
தொல்லைப்படும்‌ மின்‌ சுற்று 
என்றும்‌ சொல்வர்‌. குறுக்காக 
ஒரு மின்சுற்றிலிருந்து வேறொரு 
மின்சுற்றுக்கு சமிக்கை சென்று 


தொல்லை 


சேர்தல்‌. 
cross word puzzles : சுறுக்‌ 
கெழுத்துப்‌ புதிர்கள்‌ : கம்மோ 


டோர்‌ -6/ வீட்டுக்‌ கணினியில்‌ 
பயன்படுத்துவதற்கான மென்‌ 


பொருள்‌. 
எர௦ணறar : கடப்பாரை : அதிக 
மின்னழுத்தம்‌ தாக்குவதன்‌ 


அபாயத்திலிருந்து ஒரு கணினி 


CRT 
அமைப்பைப்‌ பாதுகாக்கும்‌ 
மின்சுற்று. 

CRT : சிஆர்டீ : எதிர்மின்‌ கதிர்க்‌ 
குழாய்‌ என்று பொருள்படும்‌ 
Cathode Ray Tube என்பதன்‌ 
குறும்பெயர்‌. 

CRT controller : சிஆர்டீ கட்டுப்‌ 
படுத்தி : ஓர்‌ ஒளிக்காட்சி 
தகவிப்‌ பலகையின்‌ ஒரு பகுதி 
யாக இருப்பது. இதுதான்‌ ஒளிக்‌ 
காட்சி சமிக்கைகளை இயற்று 
கிறது. இடைமட்ட, செங்குத்து 
ஓத்திசைவுச்‌ சமிக்கைகளையும்‌ 
சேர்த்தே உருவாக்குகிறது. 


CRT plot : சிஆர்டீ வரைவு : எதிர்‌ 
மின்‌ கதிர்க்‌ குழாயின்‌ இரையில்‌ 
காட்டப்படும்‌ கணினி உருவாக்‌ 
கிய ஒவியம்‌ அல்லது வரைபடம்‌. 


CRT terminal : சிஆர்டீ முனை 
யம்‌ : 1. காட்சித்திரை சாதனம்‌. 
கணினியுடன்‌ தகவல்‌ தொடர்பு 
கொள்ள ஒரு இயக்குநரால்‌ 
பயன்படுத்தப்படும்‌ விசைப்‌ 
பலகையுடன்கூடிய காட்சி 
சாதனம்‌. ஒரு செய்தி அல்லது 
சொற்றொடரின்‌ பகுதியை 
இயக்குபவர்‌ விசைப்பலகையில்‌ 
தட்டச்சு செய்ததும்‌ திரையில்‌ 
எழுத்துகள்‌ காட்டப்படும்‌. 

யார்‌ : நொறுக்கு : கணினி 
நபர்களால்‌ பயன்படுத்தப்படும்‌ 
தொழில்நுட்பம்‌ அல்லாத 
சொல்‌. வழக்கமான கணினிச்‌ 


357 


cryptoanalysis 


செயல்பாடுகளைச்‌ செய்து எண்‌ 
களைச்‌ செயலாக்கம்‌ செய்யும்‌ 
கணினியின்‌ திறனை இது குறிப்‌ 
பிடுகிறது. கணினிகள்‌ ஏராள 
மான எண்களை செயலாக்கம்‌ 
செய்து அல்லது நொறுக்கித்‌ 
தள்ளிவிடும்‌ திறனுடையது. 
crunching : நொறுக்குதல்‌. 
cryoelectronic storage : மீக்குளிர்‌ 
மின்னணு சேமிப்பகம்‌ : மிகக்‌ 
குறைவான வெப்பநிலையில்‌ 
மீக்‌ கடத்திகளாக விளங்கும்‌ 


பொருள்களைக்‌ கொண்ட 
சேமிப்பகம்‌. 
எரர௦ஏூenics : மீக்குளிர்‌ நுட்ப 


வியல்‌ : பூஜ்யத்துக்கு அருகில்‌ 
உள்ள வெப்பநிலையில்‌ செயல்‌ 
படும்‌ பொருள்களைப்‌ பயன்‌ 
படுத்தி செய்யப்படும்‌ சாதனங்‌ 
களைப்‌ பற்றிய ஆய்வும்‌ பயன்‌ 
பாடும்‌. 

ரகா : மீக்குளிர்‌ நிலைமாற்றி : 
மிகக்‌ குறைந்த வெப்பநிலை 
யில்‌ இயங்கும்‌ இரண்டு அரைக்‌ 
கடத்தி முனையச்‌ சாதனங்கள்‌. 
எரர௦tரan : மீக்குளிரி : கணினி 
மின்சுற்றுகளில்‌ அதிகமாகப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ மீக்‌ கடத்‌ 
தும்‌ திறனை அடிப்படையாகக்‌ 
கொண்ட மின்சாரம்‌ கட்டுப்‌ 
படுத்தும்‌ சாதனம்‌. 
cryptoanalysis : மறையீட்டுப்‌ 
பகுப்பாய்வு; இரகசிய எழுத்‌ 


cryptographic techniques 


358 


C shell 


தாய்வு : இரகசியக்‌ குறியீடு 
அமைக்கப்‌ பயன்படுத்தப்பட்ட 
திறவி பற்றிய ஆரம்ப அறிவு 
இல்லாமல்‌ இரகசியக்‌ குறி 


மீட்டு செய்தியை வழக்கமான 


சொற்றொடர்‌ செய்தியாக 
மாற்றும்‌ இயக்கம்‌. 
cryptographic techniques 


மறைக்‌ குறியீட்டு நுட்பம்‌; மறை 


யீட்டு நுட்பம்‌ ஒவ்வொரு 
எழுத்து அல்லது எழுத்துத்‌ 
தொகுதிகளுக்குப்‌ பதிலாக 


வேறு வகையான குறியீடு 
களைக்‌ கொடுத்து தரவுகளை 
மறைக்கும்‌ முறை. 
cryptography : மறைக்‌ குறி 
யீட்டியல்‌; மறையீட்டியல்‌ 
இரகசியக்‌ குறியீடுகளை எழு 
தும்‌ பல்வேறு முறைகளில்‌ ஒன்று. 
கணினிகளையே அதிகம்‌ சார்ந்‌ 
திருக்க வேண்டியதாக சழு 
தாயம்‌ ஆகிவிட்டதால்‌, கணினி 
கள்‌ மற்றும்‌ கணினி கட்ட 
மைப்புகள்‌ மூலம்‌ சேமிக்கப்‌ 
செயலாக்கப்பட்டு 
அனுப்பப்படும்‌ ஏராளமான 
தரவுகளைப்‌ பாதுகாக்க 
வேண்டியது அவசியம்‌. பாது 
இரகசியக்‌ 
குறியீடு அமைப்பது ஒரு வழி. 
தந்திக்கம்பிகள்‌, செயற்கைக்‌ 
கோள்கள்‌, நுண்ணலை 
அமைப்புகள்‌ போன்ற அணுகக்‌ 
கூடிய தரவு தொடர்புக்‌ கட்ட 


பட்டு, 


காப்பைப்‌ பெற 


மைப்புகளில்‌ அனுப்பப்படும்‌ 
தகவலைப்‌ பாதுகாக்க இதுவே 
நடைமுறைக்கு ஏற்றவழி. 


51௮1 : படிகம்‌ : அதற்கு சக்தி 
வழங்கப்படும்போது ஒரு குறிப்‌ 
பிட்ட இடைவெளியில்‌ சுழலும்‌ 
படிகக்‌ கல்‌. இந்தச்‌ சுழற்சிகள்‌ 
கணினி அமைப்பில்‌ உள்ள கடி 
காரத்திற்கு நேரத்தைத்‌ துல்லிய 
மாக அளிக்க உதவுகின்றன. 


crystal bistability : இருநிலைப்‌ 
படிகம்‌. 


cst! 3D : முப்பறிமாணப்‌ படிகம்‌. 


ரூ (வியா : படிக நிலை : படிகத்‌ 
தின்‌ திட நிலை. 46ய௱2(/0-ன்‌ 
எதிர்ச்சொல்‌. 


Crystal Report : கிறிஸ்டல்‌ 
ரிப்போட்‌; தரவுத்‌ 
களிலுள்ள தரவுகளில்‌ அடிப்‌ 
படையில்‌ அறிக்கை தயாரிக்க 


தளங 


உதவும்‌ ஒரு மென்பொருள்‌, 


விசுவல்‌ பேசக்கில்‌ பெரும்‌ 


பாலும்‌ பயன்படுத்தப்படுகிறது. 


௦5 : .சிஎஸ்‌ செக்கோஸ்‌ 
லோவாக்கியா 
கடம்‌ ்‌ - 
சேர்ந்த இணைய தளம்‌ என்‌ 


பதை அடையாளம்‌ காட்டும்‌, 


நாட்டைச்‌ 


பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ களப்‌ 
பெயர்‌. 
C shell : சி செயல்தளம்‌ 


யூனிக்ஸ்‌ இயக்க முறையில்‌ 


CSMAICD 


359 


CTRL 


NE படப்பட டட ட பப்டடபயடடய பப பியப பபப பபப 


இயங்கும்‌ பல்வேறு கட்டளை 
வரி இடைமுகங்களில்‌ இதுவும்‌ 
ஒன்று. ௪ி-செயல்‌ தளம்‌ மிகவும்‌ 
பயனுள்ளது. ஆனால்‌ அனைத்து 
முறைமைகளிலும்‌ சி-செயல்‌ 
தளம்‌ இருக்குமென்று சொல்ல 
முடியாது. 

CSMA/CD : சிஎஸ்‌எம்‌ஏ/சிடி : 
சுமப்பி உணர்வு பல்முக அணுக்‌ 
கம்‌ மோதல்‌ அறிதல்‌ என்று 
பொருள்படும்‌ Caரier Sense 
Multiple Access/Collusion 
Deduction என்ற தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
இது ஒரு பிணைய நெறிமுறை 
(Network Protocol). ஒரே நேரத்‌ 
தில்‌ இரண்டு அல்லது மேற்‌ 
பட்ட கணுக்களில்‌ (11௦085) 
கோரிக்கை அனுப்பப்பட்டு 
மோதல்‌ ஏற்படும்‌ சூழ்நிலை 
யைக்‌ கையாள்வதற்கான நெறி 
முறை. ஒவ்வொரு கணுவும்‌ 
பிணையப்‌ போக்குவரத்தைக்‌ 
கண்காணித்துக்‌ கொண்டிருக்‌ 
கும்‌. தடம்‌, போக்குவரத்தின்றி 
இருக்கும்போது தகவலை 
அனுப்பும்‌. அதே நேரத்தில்‌ 
இன்னொரு கணுவும்‌ தகவலை 
அனுப்பி மோதல்‌ ஏற்படின்‌ 
இரண்டு கணுவும்‌ தரவு 
அனுப்புவதை நிறுத்திவிடும்‌. 
மீண்டும்‌ மோதல்‌ ஏற்படுவதைத்‌ 
தடுக்க, ஒவ்வொரு கணுவும்‌ 
வேறுவேறு கால அளவுகள்‌ 


காத்துக்‌ கொண்டிருந்துவிட்டுப்‌ 
பின்‌ தரவு அனுப்ப முனையும்‌. 

050 : சிஎஸ்‌ஓ : 'கணிப்பணி 
சேவைகள்‌ அலுவலகம்‌' என்று 


பொருள்படும்‌ Computing 
Services 01௦5 என்ற தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்‌ 


பெயர்‌. இணையத்தில்‌ பயனா 
ளர்களின்‌ சொந்தப்‌ பெயர்களை 
மின்னஞ்சல்‌ முகவரிகளுடன்‌ 
ஒப்பிட்டுத்‌ தேடித்தரும்‌ 
இணையச்‌ சேவையாகும்‌. இது 
பெரும்பாலும்‌ கல்லூரிகள்‌, பல்‌ 
கலைக்கழகங்களிலுள்ள மின்‌ 
னஞ்சல்‌ முகவரிகளில்‌ தேடும்‌. 
கோஃபைர்‌ (௦8) பிணையங்‌ 
களின்‌ வழியாக சிஎஸ்‌ஓ சேவை 
யைப்‌ பெறலாம்‌. இல்லினாய்ஸ்‌ 
பல்கலைக்கழகத்தில்‌ சிஎஸ்‌ஓ- 
வில்‌ இது உருவாக்கப்பட்டது. 
CSO name server : சிஎஸ்‌ஓ 
பெயர்‌ வழங்கன்‌ சிஎஸ்‌ஓ 
அமைப்பின்‌ மூலம்‌ மின்னஞ்சல்‌ 
முகவரி பற்றிய தகவலை 
வழங்கும்‌ ஒரு கணினி. 

CT : சிடீ : Computer Tomogra- 
றhic என்பதன்‌ குறும்பெயர்‌. 
மாட: சிடீஎல்‌ : கன்ட்ரோல்‌ (லோ) 
என்ற சொல்லின்‌ சுருக்கம்‌. 
CTRL : சிடிஆர்‌எல்‌ : கட்டுப்‌ 
பாடு என பொருள்படும்‌ மோ! 
என்பதன்‌ குறும்பெயர்‌. விசைப்‌ 


அ அ பபப பபபல 


Ctri-Alt-Delete 360 


CTS 


பலகையில்‌ ஒரு சிறப்பு விசை. 


Ctri-Alt-Delete : கன்ட்ரோல்‌- 
ஆல்ட்‌- டெலீட்‌ : ஐபிஎம்‌ மற்‌ 
றும்‌ ஒத்தியல்புக்‌ கணினிகளில்‌ 
மீட்டியக்கப்‌ (60000 பயன்படும்‌ 
மூவிசைச்‌ சேர்க்கை. ரே, Al, Del 
என்று குறிக்கப்பட்டுள்ள 
மூன்று விசைகளையும்‌ ஒருசேர 
அழுத்தினால்‌ எம்‌எஸ்‌ டாஸில்‌ 
இயங்கும்‌ கணினியில்‌ இடைத்‌ 
தொடக்கம்‌ (ஙகா 6௦01) நடை 
பெறும்‌. இம்முறையில்‌ 
கணினி, அகப்‌ பரிசோதனைகள்‌ 
அனைத்தையும்‌ மேற்கொள்வ 
தில்லை. மின்சாரத்தை நிறுத்தித்‌ 
தரும்‌ முதல்தொடக்க (௦010 boot) 
முறையில்‌ அனைத்துச்‌ சரி 
பார்ப்புகளும்‌ நிகழும்‌. 
விண்டோஸ்‌ 95/98/என்டி /2000 
இயக்க முறைமைகளில்‌ ரோசி 
Del விசைகளை அழுத்தும்‌ 
போது ஓர்‌ உரையாடல்‌ பெட்டி 
தோன்றும்‌. நடப்பிலுள்ள ஒரு 
பணியை மட்டும்‌ முடித்து 
வைக்கலாம்‌. அல்லது கணினி 
யையே நிறுத்தவும்‌ செய்யலாம்‌. 
Ctrl-C : கன்ட்ரோல்‌-சி : 1. 
யுனிக்ஸ்‌ இயக்க முறைமையில்‌ 
இயங்கிக்‌ கொண்டிருக்கும்‌ ஒரு 
செயல்பாட்டை நடுவிலேயே 
முறிக்க இந்த இரு விசைகளை 
யும்‌ அழுத்த வேண்டும்‌. 2. 
விண்டோஸ்‌ இயக்க முறைமை 
யில்‌ இயங்கும்‌ பல்வேறு பயன்‌ 


பாடுகளிலும்‌, தற்போது தேர்வு 
செய்துள்ள உருப்படியை (உரை, 
படம்‌ எதுவும்‌) இடைநிலை 
நினைவகத்தில்‌ நகலெடுத்துக்‌ 
கொள்வதற்கான கட்டளை. 

Cீர1-8 : கன்ட்ரோல்‌-எஸ்‌ : 1. 
மையக்‌ கணினியுடன்‌ முனையக்‌ 
கணினி மென்பொருள்‌ மூலம்‌ 
கைகுலுக்கிக்‌ கொள்கிறது. 
முனையக்‌ கணினித்‌ திரையில்‌ 
தொடர்‌ தரவு 
படும்போது இந்த இரு விசை 
களையும்‌ சேர்த்து அழுத்தும்‌ 
போது அப்படியே நின்றுவிடு 
கிறது. மீண்டும்‌ தொடர கன்ட்‌ 
ரோல்‌-கியூ விசைகளை அழுத்த 
வேண்டும்‌. 8. ஓர்‌ ஆவணம்‌ 
அல்லது கோப்பினைச்‌ சேமிப்‌ 


திரையிடப்‌ 


பதற்குப்‌ பெரும்பாலான மென்‌ 
பொருள்‌ தொகுப்புகளில்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ விசைச்‌ சேர்க்கை. 
075 ;: சிடீஎஸ்‌ : அனுப்பப்‌ 
பாதை தயார்‌ என்று பொருள்‌ 
படும்‌ கோச To Send என்ற 
தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 
குறும்பெயர்‌. தொடர்திலை 
(82/௦9) தகவல்‌ தொடர்பில்‌ 
இணக்கிகள்‌ கணினிக்கு அனுப்‌ 
பும்‌ சமிக்கை. கணினி, தகவலை 
அனுப்பத்‌ தொடங்கலாம்‌ 
என்பது பொருள்‌. ஆர்‌எஸ்‌ 
232-ச இணைப்புகளில்‌ 5-வது 
தடத்தில்‌ அனுப்பி வைக்கப்‌ 
படும்‌ வன்பொருள்‌ சமிக்கை. 


cu 


361 


current directory 


ப : .சியூ : ஒர்‌ இணைய தள 
முகவரி கியூபா நாட்டைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்‌ பிரிவுக்‌ களப்‌ 
பெயர்‌. 


CUBE : கயூப்‌ : பரோ கணினிப்‌ 
பயனாளர்களின்‌ கூட்டுறவு 
எனப்‌ பொருள்படும்‌ Cooperating 
User of Burroughs Equipment என்‌ 
பதிலிருந்து பெறப்பட்ட கருக்‌ 
கப்‌ பெயர்‌. பரோ கணினிகளைப்‌ 
பயன்படுத்துபவர்களின்‌ அதி 
காரப்பூர்வ அமைப்பு. 
cue க்யூ : கணினி 
படுத்தும்‌ கல்வியாளர்கள்‌ எனப்‌ 
பொருள்படும்‌ றபர்‌ Using 
6000281018 என்பதன்‌ குறும்‌ 
பெயர்‌. கலிபோர்னியா மாநிலத்‌ 
தில்‌ உள்ள ஆசிரியர்கள்‌ அனை 
வருக்கும்‌ கணினிக்‌ கல்வியை 
வழங்கும்‌ ஒரு நிறுவனம்‌. 

பேட 8 R : சியூஎல்‌ 8 ஆர்‌ : பிறகு 
சந்திக்கலாம்‌ என்ற பொருள்‌ 
படும்‌ See You Later என்ற 
தொடரின்‌ விந்தையான சுருக்கச்‌ 
சொல்‌. இணையக்‌ கலந்துரை 
கலந்து 


பயன்‌ 


யாடல்களில்‌ 


கொண்டுள்ள ஒருவர்‌ தற்காலிக 


மாக அக்குழுவைவிட்டு நீங்கும்‌ 
போது விடைபெறும்‌ முகத்தான்‌ 
குறிப்பிடும்‌ சொல்‌. 

cumulative record : திரட்டுப்‌ 


பதிவேடு, 


பாராட்‌ : மின்னோட்டம்‌; நடப்பு : 
1. ஒரு கடத்தி வழியாக மின்‌ 
னூட்டம்‌ பாய்தல்‌, அல்லது 
பாயும்‌ அளவு. ஆம்பியர்‌ 
என்னும்‌ அலகினால்‌ அளக்கப்‌ 
படுகிறது. 2. ஒரு தரவுத்‌ 
தளத்திலுள்ள அட்டவணையில்‌ 
நடப்பு எடு என்கிறோம்‌. 


current awareness system : 
நடப்பு உணரும்‌ அமைப்பு; 
நடப்பு விழிப்புணர்வு அமைப்பு : 
தோ்ந்தெடுக்கப்பட்ட:தகவலின்‌ 
வகைகள்‌ டைத்தன்டன்‌ ஒரு 
மையக்கோப்பு அல்லது நூலகம்‌ 
மூலம்‌ ஒரு பயனாளருக்கு குறிப்‌ 
பிட்ட கால இடைவெளியில்‌ 
அறிவித்துக்‌ கொண்டிருப்பது. 

current block : நடப்புத்‌ தொகுதி : 
தொகுதிக்‌ கோப்பு அணுகு 
முறையில்‌ தற்போது அணுகப்‌ 
படும்‌ கோப்பில்‌ உள்ள தரவு 
களில்‌ பதிவேட்டுத்‌ தொகுதி 

curரent cell : நடப்புக்‌ கலம்‌: 


தரவுத்‌ நடப்பில்‌ 
கிடைக்கக்‌ கூடிய கலம்‌. 


தாளில்‌ 


போர்‌ data : நடப்புத்‌ தரவு. 


current database : நடப்புத்‌ தரவு 
தளம்‌. 


current directory நடப்புக்‌ 
கோப்பகம்‌ : கணினி அமைப்பு 
நடப்பில்‌ பயன்படுத்திவரும்‌ 


வட்டு தரவுப்‌ பட்டியல்‌. 


current drain 
வேறாகச்‌ சொல்லவில்லை 
யென்றால்‌, வட்டு கோப்பிற்கு 
நிரல்கள்‌ நடப்புக்‌ 
கோப்பகத்தையே குறிப்பிடும்‌. 


வரும்‌ 


பொர மாவா : மின்னோட்ட 
ஒழுக்கு: 1. ஒரு மின்னழுத்த 
மூலத்துடன்‌ இணைக்கப்பட்ட 
மின்சாரம்‌ பெறும்‌ கருவி 
எடுத்துக்‌ கொள்கின்ற மின்சக்தி. 
2. ஒரு மின்குமிழ விளக்கு மின்‌ 
சாரத்தை எடுத்துக்‌ கொண்டு எரி 
கிறது. மின்சாரம்‌ ஒரு மின்கலனி 
லிருந்து வருகிறது எனில்‌ மின்‌ 
சக்தி, மின்கலனில்‌ வடிந்து 
கொண்டிருப்பதாகக்‌ கூறலாம்‌. 
சிலவேளைகளில்‌ குமிழ்‌ 
விளக்கையே ஓழுக்கு என்றும்‌ 
கூறுவர்‌. 


current drive : நடப்பு இயக்ககம்‌ : 
கணினி அமைப்பால்‌ நடப்பில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ வட்டு 
இயக்ககம்‌. 

current image : நடப்புப்‌ படிவம்‌ 
current instruction register : 
நடப்பு ஆணைப்‌ பதிவேகம்‌. 
current intensity : மின்னோட்ட 
வலிமை. 


current tocation counter : நடப்பு 
இருப்பிட எண்ணி ஒரு 
நிரலுக்கோ அல்லது ஒரு நிலை 
யெண்ணுக்கோ கொடுக்கப்‌ 
படும்‌ முகவரியினை முடிவு 


current record number 


செய்ய ஒரு சேர்ப்பி வைத்‌ 
திருக்கும்‌ எண்ணி. 

பார 1௦௦2 : நடப்பு மடக்கி : 
மின்‌ சமிக்கைகள்‌ இருப்பது 
அல்லது இல்லாதிருப்பதை 
ஓட்டி துண்மிகளை அனுப்பும்‌ 
தொடர்‌ தரவு தொடர்பு வகை. 


current mode logic : நடப்பு 
பாங்கு தருக்கம்‌ (சிஎம்‌எல்‌) : 
தன்னுடைய வடிவமைப்பில்‌ 
மாறுபட்டு பெரிதாக்கி மின 
சுற்றின்‌ தன்மைகளைப்‌ பயன்‌ 
படுத்தும்‌ தருக்க மின்சுற்று. 


current page box : நடப்புப்‌ 
பக்கப்‌ பெட்டி : டிடீபீ மென்‌ 
பொருள்களில்‌, நடப்பில்‌ 
வேலை செய்கின்ற பக்கத்‌ 


இனைக்‌ காட்டுகின்ற பகுதி. 


current positions நடப்பு 
நிலவரம்‌; தற்போதைய இட 
நிலைமை. 


போனார்‌ யச : மின்னோட்டத்‌ 
துடிப்புகள்‌. 

current record number : நடப்பு 
ஏட்டு எண்‌ கோப்பு 


அணுகலில்‌ கோப்பு கட்டுப்பாடு 
கட்டமுறை மூலம்‌, தரவுகளை 
128 கட்டங்களாக ஒழுங்கு 
படுத்தப்படுகன்றன. நடப்புப்‌ 
ஏட்டு எண்‌ நடப்பு கட்டத்தில்‌ 
இருக்கும்‌. சான்றாக, தற்செயல்‌ 


ஏடு 128-ன்‌ நடப்பு எண்‌ 0 


current value 


363 


CUSeeMe 


ஏனெனில்‌ கட்டம்‌ 1-ன்‌ முதல்‌ 
பதிவேடு எண்‌ 1. கடைசி பதி 


வேட்டின்‌ எண்‌ 127. 1இல்‌ 
தொடங்கினால்‌ கடைசிப்‌ 
பதிவேடு 129. 

current value : தற்போதைய 


மதிப்பு. 

cursive scanning : கோட்டு 
முறை வருடல்‌ : ஒளிக்காட்சி 
முனையங்களுடன்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ வருடும்‌ தொழில்‌ 
நுட்பம்‌. ஓவியன்‌ ஒரு ௨௫ 
வத்தை வரைவது போல 
திரையை நோக்கி அனுப்பப்‌ 
படும்‌ எலெக்ட்ரான்கள்‌ ஒரு 
நேரத்தில்‌ ஒரு கோடு என்ற 
முறையில்‌ படங்களின்‌ வெளிப்‌ 
புறக்‌ கோடுகளைப்‌ போடும்‌. 


பா5௦ா : இடஞ்சுட்டி ; காட்டி : 
1. அடுத்த எழுத்து திரையில்‌ 
எங்கே தோன்றும்‌ என்பதைக்‌ 
காட்ட மினுமினுக்கும்‌, நகரும்‌, 
வழுக்கும்‌ குறியீடு. 2. ஒளிக்‌ 
காட்சி முனைப்பில்‌ திருத்த 
வேண்டிய ஒரு எழுத்தையோ 
அல்லது நுழைக்க வேண்டிய 
தரவுகளின்‌ இடத்தையோ 
குறிப்பிடும்‌ இடம்‌ உணர்த்தி, 

cursor blink speed : காட்டி 
மினுக்கு வேகம்‌; இடஞ்சுட்டி 
மினுக்கு வேகம்‌: திரையில்‌ 
தோன்றும்‌ காட்டி, தோன்றி 
மறைந்து மினுக்குகின்ற வேகம்‌. 


பா5௦ா ௦௦1101 : காட்டிக்‌ கட்டுப்‌ 
பாடு : திரையில்‌ எந்த இடத்துக்‌ 
கும்‌ ஒவிக்காட்டு உணர்த்தும்‌ 
குறியீட்டை நகர்த்தும்‌ இறன்‌. 
cursor control keys : காட்டிக்‌ 
கட்டுப்பாட்டு விசைகள்‌ 
காட்சித்திரையில்‌ காட்டியை 
நிலைநிறுத்த உதவும்‌ விசைப்‌ 
பலகையின்‌ விசைகள்‌. சுற்று 
வடிவில்‌ அமைக்கப்பட்‌ டால்‌ 
பயன்படுத்த எளிதாக இருக்கும்‌. 
cursor key : காட்டி விசை; 
இடஞ்சுட்டி விசை; சுட்டுக்குறி 
விசை. 

cursor tracking : சுட்டி இயக்கு 
தல்‌ : கணினியுடன்‌ இணைந்‌ 
துள்ள எழுத்தாணி அல்லது 
சுட்டியை நகர்த்துவதன்‌ மூலம்‌ 
காட்சித்‌ திரையில்‌ காட்டியை 
நிலை நிறுத்துவது 

curve ரியா : வளைவு பொருத்‌ 
தல்‌; வளைக்‌ கோட்டுப்‌ பொருத்‌ 
தம்‌ : தரவு புள்ளிகளின்‌ தொகுதி 
யைக்‌ குறிப்பிட ஒரு சூத்திரத்‌ 
தைக்‌ கண்டறிய உதவும்‌ கணித 
நுட்பம்‌. ஒரு புள்ளியில்‌ பொருந்‌ 
தும்‌ கோடுகளில்‌ சிறந்தது எது 
என்பதைக்‌ கண்டுபிடித்து 
அமைப்பதற்கு இந்த சூத்திரம்‌ 
பயன்படுகிறது. 

சியூசீமீ : கார்னெல்‌ 


(Cornel 


CUSeeMe : 
பல்கலைக்கழகம்‌ 


custodian 


cut and paste 


University) உருவாக்கிய ஒளிக்‌ 
காட்சி கலந்துரையாடல்‌ (video 
conference) மென்பொருள்‌. 
விண்டோஸ்‌ மற்றும்‌ மேக்‌ 
ஓஎஸ்‌ பயனாளர்கள்‌ இணையத்‌ 
நில்‌ நிகழ்நேர ஒளிக்காட்சி 
கலந்துரையாடலில்‌ பங்கு பெறு 
வதற்கான முதல்‌ மென்பொரு 
ளாகும்‌ இது. ஆனால்‌, இந்த 
மென்பொருள்‌ செயல்பட அதிக 
மான அலைக்கற்றை வேண்‌ 
டும்‌. குறைந்தது 128 கேபிபீஎஸ்‌ 
வேக அலைக்கற்றை இருந்தால்‌ 
தான்‌ சரியாகச்‌ செயல்படும்‌. 
௦ப510018ஈ : பொறுப்பாளர்‌. 


பே : வழமை. 


customer engineer : வாடிக்கை 
யாளர்‌ பொறியாளர்‌ : கணினி 


யைப்‌ பழுது பார்க்கும்‌ அல்லது 
கணினியில்‌ தடுப்புப்‌ பராமரிப்‌ 
செய்யும்‌ அல்லது 
உள்ளீடு/வெளியீடு போன்ற 
சாதனங்களைப்‌ பராமரிக்கும்‌ 
நபர்‌. Field Engineer என்றும்‌ 
அழைக்கப்படுவார்‌. 


பினைச்‌ 


௦050௦. 1 : வாடிக்கையான 
ஒருங்கிணைப்புச்‌ சுற்று. 
௦0510௦ : வாடிக்கையாக்கிய : 
ஒரு குறிப்பிட்ட வாடிக்கையாள 
ரின்‌ வடிவமைப்பு மற்றும்‌ 
அளவுக்கேற்ப உற்பத்தி 
செய்யப்படும்‌ ஒருங்கிணைந்த 
மின்சுற்று (ஐ.சி). 


௦ப500௱/26 : வாடிக்கையாக்கல்‌ : 
பொது தோக்க மென்பொருள்‌ 
அல்லது வன்பொருள்‌ ஒன்றின்‌ 
செயல்திறனைக்‌ கூட்டுதல்‌ அல்‌ 
லது மாற்றுதல்‌. குறிப்பிட்ட 
பயனாளரின்‌ தேவைக்குப்‌ 
பொருத்தமாக இது செய்யப்‌ 
படுகிறது. 

customized form letters 
வாடிக்கையாக்கப்பட்ட வடிவக்‌ 
கடிதங்கள்‌ : சொல்செயலி மென்‌ 
பொருள்களில்‌ உருவாக்கப்‌ 
பட்ட தனிப்பட்டவருக்கேற்ற 
வடிவக்‌ கடிதங்கள்‌. 

custom software : வாடிக்கை 
மென்‌ பொருள்‌ : ஒரு வணிகம்‌ 
அல்லது நிறுவனத்தின்‌ தேவைக்‌ 
கேற்ப உருவாக்கப்பட்ட நிரல்‌ 
கள்‌. கொப்‌ 5௦ரீஸகா என்பதற்கு 
மாறானது. 

custom view தனிப்பயன்‌ 
தோற்றம்‌. 

பீ : வெட்டு : ஒரு ஆவணத்‌ 
திலிருந்து படங்கள்‌ அல்லது 
உரைப்‌ பகுதிகளை நீக்கும்‌ செயல்‌. 
cut ad paste : வெட்டி ஒட்டு : 
சில வரைகலை மென்பொருள்‌ 
களிலும்‌, சொல்‌ செயலி மென்‌ 
பொருள்களிலும்‌ ஒரு இடத்‌ 
திலிருந்து மற்றோரிடத்திற்குச்‌ 
சொற்றொடர்‌ பகுதிகளை 
நகர்த்தப்‌ பயன்படுத்தும்‌ முறை. 
வெட்டி ஒட்டும்‌ படிகளுக்கு 


cut/icopy/paste 


இடையிலுள்ள பிற செயல்‌ 
பாடுகளைச்‌ செய்யவும்‌ இத்‌ 
தகைய அமைப்புகள்‌ அனு 
மதிக்கின்றன. 


cut/copy/paste வெட்டு/ 
நகலெடு ஒட்டு. 

பீ fீ௦ர௱ : நறுக்குப்‌ படிவம்‌; 
வெட்டு வடிவம்‌ : ஓசிஆர்‌ (0CR) 
சாதனங்களில்‌ பயன்படுத்து 
கின்ற பயன்பாட்டு விலைப்‌ 
பட்டியல்‌ போன்ற தரவு 


நுழைவுப்‌ படிவம்‌. 


போ ௱௦௦5 : கட்‌ பாங்கு : கட்டுப்‌ 
பாட்டக முனையப்‌ பாங்கு 
எனப்‌ பொருள்படும்‌ மோ பார்‌ 
ஊச! Mode என்பதன்‌ குறும்‌ 
பெயர்‌. முனையத்தை ஒரு 
முறை பெருமுகக்‌ கணினியுடன்‌ 
சேர அனுமதிக்கும்‌ முறை. நுண்‌ 
கணினி இந்த முறையைப்‌ பின்‌ 
பற்றி பெருமுகக்‌ கணினியுடன்‌ 
தொடர்பு கொள்வது. 


cutout வெட்டியெடு 
வண்ணத்‌ தூரிகை மென்‌ பொரு 
ளில்‌ கத்தரி மற்றும்‌ எடுக்கும்‌ 
கருவியைப்‌ பயன்‌ படுத்தி 
தேர்ந்தெடுக்கும்‌ பரப்பு. 
cut-sheet feader : 
செலுத்தி. 

சா path : வெட்டுப்‌ பாதை : 
கணினி உதவிடும்‌ உற்பத்தி 


நறுக்குத்தாள்‌ 


cyberbunk 


அமைப்பில்‌ கட்டுப்படுத்தப்படு 
கின்ற வெட்டுக்‌ கருவியின்‌ 
இயக்கத்தை விவரிக்கும்‌ வரி. 


04: சிவி : ஓர்‌ இணைய தள 
முகவரி கேப்‌ வெர்தே 
நாட்டைச்‌ சேர்ந்தது என்பதைக்‌ 
குறிக்கும்‌ பெரும்‌ புவிப்பிரிவுக்‌. 


களப்பெயர்‌. 


எர : .சிஒய்‌ : ஒர்‌ இணைய தள 
முகவரி சைப்ரஸ்‌ நாட்டைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ களப்பெயர்‌. 


ரகா : சியான்‌ ; மயில்‌ நீலம்‌ : 
வண்ண வரைபட முறைகளில்‌ 
விடிடீ (/07)களின்‌ மீது அடிக்‌ 
கடி. பயன்படுத்தப்படும்‌ நீல 
வண்ணம்‌. 

எரறer : சைபர்‌ : கன்ட்ரோல்‌ 
டேட்டா கார்ப்பரேஷன்‌ உற்‌ 
பத்தி செய்த பெருமுக மற்றும்‌ 
மீத்திறன்‌ கணினிகளின்‌ வரிசை. 
yberbuாk : சைபர்‌ பங்க : எதிர்‌ 
கால குற்றவாளிகளைப்‌ பற்றி 
யது. கணினி வங்கிகளை 
உடைத்துச்‌ செல்லும்‌ ஏமாற்றுக்‌ 
காரர்கள்‌. அதிக தொழில்நுட்ப 
அறிவுக்‌ கூர்மையைச்‌ சார்ந்தே 
அவர்கள்‌ வாழ்கிறார்கள்‌. நியூ 
ரோமான்சர்‌ மற்றும்‌ ஷாக்வேல்‌ 
போன்ற அறிவியல்‌ 
இருந்து 


ரைடர்‌ 
புதினங்களில்‌ 
தோன்றிய சொற்கள்‌. 


cybercafe or cyber cafe 


cybercafe or cyber cafe : மின்‌ 
வெளி உணவகம்‌ : 1, 
இணையத்‌ தொடர்புகள்‌ உள்ள 
கணினி 
கொண்ட சிற்றுண்டி விடுதிகள்‌. 
இங்கே காபி, தேநீர்‌ மற்றும்‌ 
சிற்றுண்டி சாப்பிட்டுக்‌ 
கொண்டே இணையத்தில்‌ உலா 
வரலாம்‌. ஒரு மணி நேரத்துக்கு 
இவ்வளவு ரூபாய்‌ எனக்‌ 
கட்டணம்‌ செலுத்த வேண்டி 


முனையங்களைக்‌ 


யிருக்கும்‌. சாப்பிட வருபவர்கள்‌ 
இணையத்தைப்‌ பார்வையிட 
வும்‌, இணையத்தில்‌ உலாவ 
வருபவர்கள்‌ சாப்பிடவும்‌ 
இங்கே வாய்ப்புக்‌ கிடைக்கிறது. 
2. இணையத்தில்‌ இருக்கின்ற 
ஒரு மெய்நிகர்‌ (பார்பி) உண 
இது பெரும்பாலும்‌ 

பயன்களுக்கானது. 


வகம்‌. 
சமூகப்‌ 
இங்கே கூடுபவர்கள்‌ அரட்டை 
நிகழ்ச்சி மூலம்‌ ஒருவருக்கொரு 
வர்‌ அறிமுகப்படுத்திக்‌ கொள்‌ 
வர்‌. அறிக்கைப்‌ பலகை முறை 
மில்‌ செய்திகளைப்‌ பரிமாறிக்‌ 
கொள்வர்‌. செய்திக்‌ குழுக்கள்‌ 


கருத்துகளைப்‌ 


பரிமாறிக்‌ கொள்வர்‌. 


மூலமாக 


Cறerdog : சைபாடாக்‌ : ஆப்பிள்‌ 
நிறுவனத்தின்‌ இணையப்‌ பயன்‌ 


பாட்டுக்கான கூட்டுத்‌ 
தொகுப்பு. இதில்‌ இணைய 
உலாவி மற்றும்‌ மின்னஞ்‌ 


366 


cyberspace 


சல்‌ இணைக்கப்பட்டுள்ளன. 
ஓப்பன்டாக்‌ (000௦0) என்னும்‌ 
தொழில்நுட்பத்தின்‌ அடிப்படை. 
மில்‌ உருவாக்கப்பட்டுள்ளது. 
ஏனைய பயன்பாடுகளுடன்‌ 
எளிதாக சேர்த்து இணைத்துச்‌ 


செயல்படுத்த முடியும்‌. 
வூட்ள 125 : மின்வெளிச்‌ சட்டம்‌. 
cybernatics : தண்னாள்வியல்‌. 


எரஎerராaபt : சைபர்நாட்‌; மின்‌ 
வெளி வீரர்‌; மின்வெளியாளி : 
எப்போதும்‌ தன்‌ வளமான 
இணையத்தில்‌ 


செல 


நேரங்களை 
உலா வருவதிலேயே 

இன்டர்நாட்‌/ 
வீரர்‌ என்றும்‌ 


வழிப்பவர்‌. 
இணைய 
அழைக்கப்படுவார்‌, 


cybernetic system : தன்னாள்‌ 
வியல்‌ முறைமை 
காணிப்பு மற்றும்‌ சுயக்‌ கட்டுப்‌ 


சுய கண்‌ 
பாட்டுத்‌ திறனை அடைய 
கட்டுப்பாடு மற்றும்‌ இரும்பப்‌ 
பெறும்‌ பகுதிகளைப்‌ பயன்‌ 
படுத்தும்‌ அமைப்பு. 


cyberphobia : sைபாபோபியா : 


கணினிகளைக்‌ கண்டு அஞ்சுதல்‌. 


மின்வெளி 


என்னும்‌ 


cyberspace 
நியூரோ 
புதினத்தில்‌ வில்லியம்‌ கிப்சன்‌ 
உருவாக்கிய சொல்‌ இணையப்‌ 


மான்சர்‌ 


org 


பண்பாட்டை இது குறிப்பிடு 
தறெது. 

௨0 : சைபோர்க்‌ : மின்னணு 
மற்றும்‌ மின்னியந்திர ரோபோ 
வின்‌ உறுப்பினை வைத்திருக்‌ 
கும்‌ மனிதர்‌. 


ரி : சுழற்சி : கணினி சேமிப்‌ 
பகம்‌ தொடர்பானது. ஒரு 
கணினி அல்லது அதன்‌ சேமிப்‌ 
பக சாதனத்தில்‌ இருந்தோ, 
அதற்கோ தகவலை மாற்றல்‌ 
செய்யும்போது ஏற்படும்‌ 
தொடர்‌ நிகழ்வுகள்‌. ஒரு முகவரி 
யைக்‌ குறிப்பிட்டு, அதன்‌ தக 
வலை வெளியேற்றி அடுத்ததைத்‌ 
தேடத்‌ தயாராக இருத்தல்‌. 
cycle code : சுழற்சிக்‌ குறிமுறை. 
cycle per second ஒரு 
நொடிக்கு சுழற்சி : ஒரு நொடி 
யில்‌ எத்தனை தடவைகள்‌ ஒரு 
நிகழ்வு அல்லது நிகழ்வுகளின்‌ 
தொகுதி திரும்பச்‌ செய்யப்படு 
திறது என்பது. பார்க்க: 
ஹெர்ட்ஸ்‌. 

cycle power : சுழற்சித்‌ திறன்‌ : 
நினைவகத்தில்‌ உள்ள சில 
தரவுகளை துடைக்கும்‌ 
பொருட்டு அல்லது கணினி 
செயலிழக்கும்போது அதற்குப்‌ 
புத்துயிர்‌ ஊட்டும்‌ பொருட்டு 
கணினிக்குத்‌ தரும்‌ மின்சாரத்தை 
நிறுத்தி, மீண்டும்‌ வழங்குவது. 


cyclic binary code 


cycle stealing : சுழற்சி திருடல்‌ : 
உள்ளீட்டு வெளியீட்டு மின்‌ 
பாட்டையின்‌ கட்டுப்பாட்டைத்‌ 
தற்காலிகமாகச்‌ செயலிழக்கச்‌ 
செய்து வெளிப்புறச்‌ சாதனம்‌ 
ஒன்றை அனுமதிக்கும்‌ நுட்பம்‌. 
இதன்மூலம்‌ கணினியில்‌ உள்‌ 
நினைவகத்தை அணுக அந்தச்‌ 
சாதனம்‌ அனுமதிக்கப்படுகிறது. 


cycle reset : சுழற்சி மாற்றமைவு; 
சுழற்சி திரும்ப அமைதல்‌. 


cycle time : சுழற்சிநேரம்‌ : 1. 
தொடர்‌ செயலின்‌ தொடக்கத்‌ 
தில்‌ இருந்து சேமிப்பக இருப்‌ 
பிடத்திற்குப்‌ போய்ச்‌ சேரும்‌ 
வரை இடைவெளியின்‌ 
குறைந்தபட்ச நேரம்‌. 2. ஒரு 
பதிவுத்‌ தொகுதியில்‌ தகவலை 
மாற்ற தேவைப்படும்‌ நேரம்‌. 


cyclic binary code : சுழற்சி 
இருமக்‌ குறிமுறை : இரும எண்‌ 
முறையில்‌ ஒரு வகை. பதின்ம 
எண்களை (Decimal Numbers) 
இரும வகைக்கு மாற்றும்போது 
எந்தவொரு இரும எண்ணும்‌ 
முந்தைய இரும எண்ணோடு 
ஒப்பிட்டால்‌ ஒரேயொரு துண்மி 
(௦1) மட்டுமே மாறி இருக்க 
வேண்டும்‌. 0111, 0101 ஆகிய 
இரு எண்களில்‌ நடுத்‌ துண்மி 
மட்டுமே மாறி இருக்கிறது. 


வவட ப பப ப ப ப்பட்ட ப்ப ப ட பப ட்ட்டட்ப்ப்ட்ட்டடயயவவயயம்‌ 


cyclic. code 


சாதாரண இரும எண்‌ முறை 
யிலிருந்து மாறுபட்டது. 


பதின்மம்‌ சுழற்சி இருமம்‌ சாதா இருமம்‌ 


0 0000 0000 
1 0001 0001 
2 0011 0010 
3 0010 0011 
4 0110 0100 
5 0111 0101 
6 0101 0110 
i 0100 0111 
8 1100 1000 
9 1101 1001 
cyclic code : சுழற்சிக்‌ குறியீடு ; 


சாம்பல்‌ குறிமுறை (ஏாay code) 
போன்றது. 


Cyclic Redundancy Check (CRC) : 
சுழற்சி மிகைச்‌ சரிபார்ப்பு 
வட்டுச்‌ சாதனங்களில்‌ பிழை 
சோதிக்கும்‌ முறை. தரவுகளைச்‌ 
சேமிக்கும்போது சிஆர்‌சி 
மதிப்பு மீண்டும்‌ கணிக்கப்படு 
கிறது. இரண்டு மதிப்புகளும்‌ 
சமமாக இருந்தால்‌, அந்த தரவு 
பிழையற்றது என்று கருதப்‌ 
படுகிறது. 

9016 shift : சுழல்‌ நகர்வு : ஒரு 
(முனையில்‌ விலக்கப்படும்‌ எண்‌ 
மறுமுனையில்‌ ஃழற்சி போன்று 
சேர்ந்து கொள்ளும்‌ மாற்றம்‌. 
ஒரு பதிவகத்தில்‌ 23456789 


cylinder method 


என்னும்‌ எட்டு இலக்கங்கள்‌ 
இருக்குமானால்‌ இரண்டு பத்தி 
களில்‌ இடதுபுறமாக சுழற்சி 
நுகர்வு செய்தால்‌ மாற்றப்பட்ட 
உள்ளடக்கம்‌ 45678923 என்று 
இருக்கும்‌. 
Cycolor 
இமேஜிங்கின்‌ அச்சிடும்‌ செயல்‌ 
முறை. ஒவிப்‌ படங்களைப்‌ 


சைகாலா : மீட்‌ 


போல முழு டோனல்‌ உருவங்‌ 
களை இவை அச்சிடும்‌. 


cylinder : உருளை : ஒவ்வொரு 
வட்டின்‌ பரப்பிலும்‌ ஒரே இடத்‌ 
இல்‌ தங்குகின்ற அனைத்துத்‌ 
தடங்களின்‌ மொத்தம்‌. வட்டு 
தட்டுகளில்‌, ஒவ்வொரு மேற்‌ 
பரப்பிலும்‌ அதே தடத்தில்‌ 
உள்ள தடங்களின்‌ மொத்தம்‌ 


cylinder addressing : 
முகவரியிடல்‌ : ஒவ்வொன்றுக்‌ 
கும்‌ ஒரு உருளை எண்‌, மேற்‌ 
பரப்பு எண்‌ மற்றும்‌ பதிவேடு 
கூட்டல்‌ எண்‌ ஆகியவற்றைக்‌ 
கொடுத்து வட்டு பதிவேடு 
களைத்‌ தேடும்‌ முறை. 


உருளை 


cylinder method உருளை 
முறை படி/ எழுது முனை 
களை இயக்குவதன்‌ மூலம்‌ 


நடப்பில்‌ பயன்படுத்தப்படு 
ஒன்ற தடத்திற்கு மேலும்‌ கீழும்‌ 
உள்ள தரவுகளைப்‌ பெறலாம்‌ 


என்ற கோட்பாடு அல்லது 


cylinder skew 


முறை.  அணுகுசாதனத்தில்‌ 
கூடுதல்‌ இயக்கம்‌ இல்லாமலேயே 
அதிக அளவு தகவல்‌ அணுக 
அனுமதிக்கிறது. 


cylinder skew : உருளை ஸ்கியூ : 
முந்தைய உருளையின்‌ கடைசி 
தடத்தின்‌ தொடக்கத்தில்‌ இருக்‌ 
கும்‌ ஆஃப்‌ செட்‌ இடை வெளி 
ஒரு சிலிண்டரில்‌ இருந்து. மற்‌ 
றொன்றுக்கு மாற உதவுவது. 


24 


Cz 


cypher : மறை எழுத்து : இரக 
சியக்‌ குறியீட்டியலின்‌ ஒரு வடி 
வம்‌. சில திறவிகளின்‌ அடிப்‌ 
படையில்‌ தகவலை இடை 
யிலேயே மாற்றி எடுக்க முயன்‌ 
றாலும்‌ எவருக்கும்‌ புரியாத 
ஒன்றாகத்‌ தோன்றும்‌ முறை, 

62 : .சிஇஸட்‌ : ஓர்‌ இணைய 
தளம்‌ செக்‌ குடியரசைச்‌ சேர்ந்‌ 
தது என்பதைக்‌ குறிக்கும்‌ பெரும்‌ 
புவிப்‌ பிரிவுக்‌ களப்‌ பெயர்‌. 


0 370 


daisy chain interrupt 


0 : பதினாறிலக்க எண்மான 
முறையில்‌ 14 ஆவது இலக்கம்‌. 
DA : நேரடித்‌ தொடர்பு, நேரணு 
கல்‌ : Direct Access என்பதன்‌ 
குறும்பெயர்‌. 


DIA (Digital to Analog) : இலக்க 


முறையிலிருந்து தொடர்‌ 
முறைக்கு. 
DAA : டிஏஏ : 'தரவு அணுகு 


வரிசை முறை: என்று பொருள்‌ 
படும்‌ "Data Access Arrangement" 
என்பதன்‌ குறும்பெயர்‌. 


DAC டிஏசி 'இலக்கத்‌ 
இலிருந்து ஒத்த சொல்லுக்கு 
உருமாற்றி" என்று பொருள்‌ 


படும்‌ "Digital-to-Analog (DIA) 
Converter" குறும்‌ 
பெயர்‌. 


என்பதன்‌ 


DA converter : இலக்க ஒத்திசை 
மொழிமாற்றி; இலக்கத்திலிருந்து 
ஒத்த சொல்லுக்கு உருமாற்றி. 
DAD : டிஏடி : தரவு தள நட 
வடிக்கை வரைபடம்‌” என்று 
பொருள்படும்‌ Database Action 
Diagram என்பதன்‌ குறும்பெயர்‌. 
ஒரு தரவு தளத்தில்‌ ஆதாரத்தில்‌ 
தரவு மீது நடைபெறும்‌ செய 
லாக்கத்தைக்‌ குறிக்கும்‌ ஆவண 
மாக்கம்‌. 


028௦ : தேமான்‌ : சைத்தா 
னின்‌ ஏவலாட்களில்‌ ஒருவன்‌. 
நேரப்படிர்வை ஆதரிக்கும்‌ NIK 
என்ற செயற்பாட்டுப்‌ பொறிய 
மைவையும்‌ குறிக்கும்‌. இது, 
பொறியமைவில்‌ நிகழ்வுகள்‌ 
நிகழ்வதற்கும்‌, அதற்குப்‌ 
பதிலாகக்‌ காத்துக்‌ கொண்டிருக்‌ 
கும்‌ ஏவலாள்‌ போன்ற ஒரு 
செய்முறையாகும்‌. HTTP, NCSA 
httpd, CERN httpd, Ipd, ftpd 
ஆகியவை இதில்‌ அடங்கும்‌. 
"Daemon" என்பதை "Demon" 
என்றும்‌ உச்சரிப்பர்‌. ஆனால்‌ 
தொழில்நுட்ப வல்லுநர்கள்‌ 
"Dae" என்ற உச்சரிப்பையே 
விரும்புனெறனர்‌. 


daily cycle : நாட்‌ சுழற்சி. 


daisy chain : டெய்சி சங்கிலி; 
தளமட்டச்‌ சங்கிலி : ஒயர்கள்‌ 
தொகுப்பு ஒன்றின்‌ வழியாக 
சமிக்கைகளை அனுப்பும்‌ குறிப்‌ 
பிட்ட முறை. ஒயர்கள்‌ தொகுப்‌ 
பில்‌ கருவிகள்‌ எந்த இடத்தில்‌ 
அமைதந்திருக்கிறதோ அதைப்‌ 
பொறுத்து கருவிகளுக்கான 
முன்னுரிமைகளை அம்முறை 
அனுமதிப்பதாக உள்ளது. 

daisy chain interrupt : டெய்சி 
சங்கிலி இடைத்‌ தடுப்பு; தள 
மட்டச்‌ சங்கிலி இடைத்தடுப்பு : 


daisy printer 


தனியொரு தடம்‌ நெடுகிலும்‌ 
மையச்செய்முறை அலகுடன்‌ 
புறநிலைச்சாதனங்கள்‌ இணைக்‌ 
கப்பட்டுள்ள இடைத்‌ 
தடுப்பு பொறியமைவு. 


ஓ 7 


daisy printer : டெய்சி அச்சுப்‌ 


பொறி. 


daisy wheel : டெய்சி சக்கரம்‌; 
தளமட்டச சக்கரம்‌ டெய்சி 


371 


daisy whee! printer 


அச்சிடு நடுவில்‌ 
குறுக்குக்‌ கம்பியில்‌ எழுத்துகள்‌ 
புடைப்பு முறையில்‌ 
அமைக்கப்பட்டிருக்கும்‌. டெய்சி 
என்பது ஒரு மலர்‌. அந்த 
மலரின்‌ இதழ்களை ஓத்திருப்ப 
தால்‌ இதற்கு இப்பெயர்‌ வந்தது. 


daisy wheel printer : டெய்சி 
சக்கர அச்சுப்பொறி; தளமட்டச்‌ 


சாதனம்‌. 


சக்கர அச்சிடு கருவியில்‌ உள்ள | சக்கர அச்சுப்‌ பொறி; தளமட்ட 


தளமட்டச சக்கரம்‌ 


அச்சு எந்திரச்‌ 
சக்கரம்‌ அச்‌ 
சிடு கருவி. 
இதில்‌ ஓஒரத்‌ 
தில்‌ அச்சிடப்‌ 
பட்ட எழுத்து 
களைக்‌ கொண்ட 
உலோக அல்‌ 


சிளாஸ்‌ 


லது பி 
டிக்‌ தகடு பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 
அந்தத்‌ தட்டு 
தேவையான 
எழுத்து சுத்தி 
ஓ ன்‌ றின்‌ 
முன்னே வரும்‌ 
வரை சுழற்றப்‌ 
படுகிறது. சுத்தி 
அந்த எழுத்‌ 
இனை மைநாடா 
ஒன்றின்மீது 
தட்டுகிறது. 
பிரபலமான தர 
மான அச்சிடு 


DAL 


கருவி தனிப்பட்ட கணினிகளில்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. 

DAL (Data Access Language) : 
டிஏஎல்‌ : 'தரவு அணுகு மொழி' 
என்று பொருள்படும்‌ "Data 
Access Language" என்பதன்‌ 
குறும்பெயர்‌. 'ஆப்பிள்‌' (Aஓறle) 
கணினியிலுள்ள தரவு தள 
இடைமுகப்பு. இது, ஆதாரத்‌ 
தரவு '4/20' என்ற நுண்‌ கணினி 
களில்‌ அல்லது 'ஆப்பிள்‌' 
அல்லாத கணினிகளில்‌ அணுகு 
வதற்கு அனுமதிக்றெது. 

DAM (Direct Memory Access) : 
டிஏஎம்‌ - நேரடி நினைவக 
அணுகல்‌. 

றாத : தளர்வூட்டுதல்‌ : 
தேவைப்படாத அல்லது மிகை 
யான ஊசலாட்டங்களைத 
தவிர்ப்பதன்‌ மூலம்‌ ஒரு 
மின்னணு அல்லது எந்திரச்‌ 
சாதனத்தை நிலைப்படுத்துவதற்‌ 
கான உத்தி. 

0271. bயlb : கருங்குமிழ்‌ : ஒரு 
வகையான கத்தோட்‌ கதிர்க்‌ 
குழாய்‌, நிறுத்தப்பட்டதும்‌ ஏறத்‌ 
தாழ கறுப்பு நிறத்தை அடைந்து 
விடுகிறது. அது ஒளிக்‌ காட்சி 
களுக்கு சிறந்த பின்புலமாகி 
விடுகிறது. 

021669 : மிகு இருள்மை. 

021. fiber : கறுப்பு ஒளியிழை; 
௧௬ ஒளியிழை : தகவல்‌ தொடர்‌ 


0550 


புக்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
ஒளியிழை வடங்களில்‌ பயன்‌ 
பாட்டில்‌ இல்லாத இழைகளை 
கறுப்பு ஒளியிழை என்று 
அழைப்பர்‌. 


darkness : இருட்டு, 


darlington circuit : டார்லிங்டன்‌ 
சுற்று வழி : இரண்டு மின்மப்‌ 
பெருக்கிகளை (7188561000) ஒன்‌ 
றாக இணைத்துப்‌ பயன்படுத்து 
கிற மின்பெருக்கச்‌ சுற்றுவழி. 
DARPAnet : டார்ப்பா நெட்‌ : 
அமெரிக்காவின்‌ 
உயர்நிலை ஆராய்ச்சித்‌ திட்டப்‌ 
பணி முகமை எனப்‌ பொருள்‌ 
படும்‌ Defense Advanced 
Research Projects Agency என்ற 
தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 
குறும்பெயர்‌. 


பாதுகாப்பு 


021 : டாரட்‌ : கணிப்பொறி 
யமைவில்‌ ஏற்படும்‌ தவறுகளை 
வாடிக்கையாளரின்‌ இடத்தி 
லேயே கண்டுபிடிப்பதற்காக 
ஸ்டான்‌ஃபோர்ட்‌ பல்கலைக்‌ 
கழகமும்‌, பன்னாட்டு வணிக 
எந்திரக்‌ கழகமும்‌ (1814) சேர்ந்து 


வகுத்துள்ள ஒரு கூட்டுத்‌ 
திட்டம்‌. 
DASD : டிஏஎஸ்டி : நேரடித்‌ 


தொடர்பு சேமிப்புச்‌ சாதனங்‌ 
களுக்கான 'irect Access Storage 
Device’ என்பதன்‌ குறும்பெயர்‌. 


dash style 


0256 50/16 : கீறுகோட்டுப்‌ பாணி. 
DAT : டாட்‌ : 'இயங்குநிலை 
ஆணை மொழி மாற்று' என்று 
பொருள்படும்‌. Dynamic Address 
Translation என்பதன்‌ குறும்பெயர்‌. 


0212 : தரவு ; தகவல்‌; செய்திக்‌ 
குறிப்பு ; விவரம்‌ : முறைப்‌ 
படுத்தப்பட்ட வடிவில்‌ வழங்‌ 
கப்படும்‌ உண்மைகள்‌ அல்லது 
கருதுகோள்கள்‌. மனிதர்கள்‌ 
அல்லது தானியக்க முறையில்‌ 
தொடர்பு கொள்ளல்‌, கருத்துக்‌ 
கூறல்‌ அல்லது வகைப்படுத்து 
தலுக்கு பொருத்தமானதாகும்‌: 
வகைப்படுத்தப்படாத தரவுகள்‌ 
(௨-ம்‌) விரிப்புகளுக்கான டாலர்‌ 
விலை, வழங்கப்பட்ட கட்டட 
அனுமதிகள்‌. வரலாற்றுக்‌ 
காலம்‌ தொட்டு 'டேட்டா' என்‌ 
பது பன்மைப்‌ பெயர்‌ ஆகும்‌. 
டேட்டம்‌ என்பது ஒருமைப்‌ 
பெயர்‌ ஆகும்‌. இந்த வேறுபாடு 
தரவு முறைப்படுத்தும்‌ தொழில்‌ 
நுணுக்கத்தில்‌ பொதுவாகப்‌ 
புறக்கணிக்கப்படுகிறது. 


data abstract : தரவுச்‌ சுருக்கம்‌. 


data abstraction : தரவு உருவாக்‌ 
கம்‌ : பொருள்‌ சார்ந்த செயல்‌ 
முறைப்படுத்தலில்‌, பயனாளர்‌ 
வரையறுத்த தரவு வகைகளை 
உருவாக்குதல்‌. இவை, சொந்த 
மான தரவுகளையும்‌, செய்முறை 
யையும்‌ கொண்டிருக்கும்‌. 


373 


data analysis 


data acquisition : தரவு ஈட்டல்‌ ; 
புள்ளிவிவரம்‌ பெறல்‌, தரவு 
பெறல்‌: தொலைதூரத்‌ தளங்களி 
லிருந்து தரவுகளை மத்திய 
கணினி அமைப்பு ஒன்றினால்‌ 


பெறுதலாகும்‌. புறஉணர்வி 
களிலிருந்து தரவுகளைச்‌ 
சேகரித்தலாகும்‌. 


data administration : தரவுத தள 
மேலாளர்‌ மேலாண்மை ; தரவு 
மேலாளர்‌ மேலாண்மை : தரவு 
தளத்தின்‌ தொழில்நுட்ப வடி 
வமைப்பும்‌ மேலாளர்‌ மேலாண்‌ 
மையும்‌ தரவு நிருவாகம்‌ எனப்‌ 
படும்‌. இதில்‌, ஒர்‌ அமைவனத்‌ 
தின்‌ தரவுத்‌ தொடர்புகளின்‌ 
பகுப்பாய்வு, வகைப்பாடு, பரா 
மரிப்பு ஆகியவை அடங்கும்‌. 
தரவு உருமாதிரிகள்‌, தரவு விவர 
ஏடுகள்‌ ஆகியவற்றை உருவாக்கு 
வதும்‌ இதில்‌ சேரும்‌. இவை 
தரவு தள வடிவமைப்புக்கு 
மூலப்‌ பொருள்களாக அமை 
யும்‌. தரவுகளை ஓர்‌ அமைவனத்‌ 
தின்‌ ஓட்டு மொத்த மேலாண்‌ 
மைக்கு தரவு நிருவாகப்‌ 
பணிகள்‌ உதவுகின்றன. 

data aggregate : தரவுத்‌ தொகுதி : 
ஆவணம்‌ ஒன்றிற்குள்‌ உள்ள 
தரவு வகைகளின்‌ தொகுப்பு. 
பெயர்‌ ஒன்று தரப்பட்டு தொகுப்பு 
என்று குறிப்பிடப்படுகிறது. 
data analysis : தரவுப்‌ பகுப்‌ 
பாய்வு. 


data analysis package 


data analysis package : தரவுத்‌ 
தளப்‌ பகுப்பாய்வுத்‌ தொகுதி; 
தரவு பகுப்பாய்வுத்‌ தொகுதி : 
குறிப்பிட்ட ஒரு சில முடிவு 
களைப்‌ பெறுவதற்காகக்‌ கட்‌ 
டமைப்புக்கும்‌, தரவுகளைச்‌ 
சீரமைப்பதற்கும்‌ பயன்படும்‌ 
ஒரு மெல்லினச்‌ சாதனம்‌. ஒரு 
மின்னணுவியல்‌ அகல்‌ தட்டுச்‌ 
செயல்முறை இதற்கு எடுத்துக்‌ 


காட்டு. 


0213 area : தரவுப்‌ பகுதி. 


data attribute : தரவின்‌ பண்புக்‌ 
கூறு; விவரத்தின்‌ பண்பியல்பு : 
ஒரு தரவின்‌ இடம்‌, பொருள்‌, 
ஏவல்‌ பற்றிய கட்டமைப்பு 
விவரங்கள்‌. 


ata bank : தரவு வங்கி : 1. தரவு 
நூலகங்களின்‌ ஒருங்கிணைந்த 
தொகுப்பு ஆகும்‌. 2. நெருக்க 
மில்லாத தொகுப்பு எனும்‌ 
நிலையில்‌ தரவு அடிப்படை 
என்று கூறப்படுறெது. 


0212025௨ : தரவுத்‌ களம்‌ : தரவு 
மேலாண்மைப்‌ பொறியமை 
வினால்‌ உருவாக்கப்பட்டு, 


மேலாண்மை செய்யப்படும்‌ 
ஒன்றுக்கொன்று தொடர்‌ 
புடைய கோப்புகளின்‌ தொகுதி. 
மின்னணுவியல்‌ முறையில்‌ 
சேமித்து வைக்கப்பட்டுள்ள 
தரவுகளின்‌ தொகுப்பு. தருக்க 
முறையில்‌ தொடர்புடைய பதி 


374 database analyst 


வேடுகளின்‌ அல்லது கோப்பு 
களின்‌ ஒரு தொகுப்பு. ஒரு 
தரவுத்‌ தளம்‌, பல்வேறு பயன்‌ 
பாடுகளுக்குப்‌ பயன்படுத்தப்‌ 
படுகிறது. 

database administration : தரவுத்‌ 
தள நிருவாகம்‌ : ஓர்‌ அமைவனத்‌ 


தின்‌ தரவு அகராகியைத்‌ 
தயாரித்துப்‌ பேணி வருதல்‌, 
தாவு தளத்தின்‌ செயல்‌ 


முறையை வடிவமைத்துக்‌ கண்‌ 
காணித்து வருதல்‌, தரவு தளப்‌ 


பயன்பாட்டுக்கும்‌ பாதுகாப்புக்‌ 


கும்‌ தர அளவுகளைச்‌ செயற்‌ 


படுத்துதல்‌ முதலிய பல பணி 
கள்‌ இதில்‌ அடங்கும்‌. 

database administrator : தரவு 
தள நிருவாகி : தரவுத்‌ தளத்தின்‌ 
இயற்பியல்‌ வடிவமைப்புக்கும்‌, 
மேலாண்மைக்கும்‌, அதன்‌ 
பொறியமைவின்‌ மதிப்பீட்டுக்‌ 
கும்‌, தேர்வுக்கும்‌, செயற்‌ 
பாட்டுக்கும்‌ பொறுப்பாக இருப்‌ 
பவர்‌. சிறிய அமைவனங்களில்‌, 
தரவுத்‌ தள நிருவாக,  நிருவாகி 
இருவரின்‌ பணியும்‌ ஒன்றுதான்‌. 
ஆனால்‌, இரு பொறுப்புகளும்‌ 
தனித்தனியே மேலாண்மை 
செய்யப்படும்‌ போது தரவுத்‌ தள 
நிருவாகியின்‌ பணி அதிகம்‌ 
தொழில்‌ நுட்பம்‌ சார்ந்ததாக 
இருக்கும்‌. 

database analyst : 
பகுப்பாய்வாளா : 


தரவுத்‌ தள 


வடிவமைப்பு 


data base broadcasting 


மற்றும்‌ தரவு அடிப்படைச்‌ 
சூழலில்‌ தரவு அமைப்பை 
அமல்படுத்துதலில்‌ முக்கிய 
நபர்‌ ஆவார்‌. 

database broadcasting : தரவுத்‌ 
தள அலைபரப்பு. 


database concept : தரவுத்‌ தள 
கருத்துரு. 

database definition language : 
தரவுத்‌ தள வரையறை மொழி : 
ஒரு தகவலை உருவாக்கி, 
சேமித்து வைத்து, மேலாண்மை 
செய்வதற்கு தரவு நிருவாி 
பயன்படுத்தும்‌ ஒரு மொழி. 


database design : தரவுத்தள 


வடிவமைப்பு. 


database designer : தரவுத்தள 
வடிவமைப்பாளர்‌; தரவுத்‌ தள 
திட்ட அமைப்பாளர்‌ : ஒரு தரவுத்‌ 
தளத்தைப்‌ பயன்படுத்தி 
உருவாக்கப்படும்‌ பயன்பாட்டு 
மென்பொருள்களுக்குத்‌ தேவை 
யான செயல்கூறுகளை வடி 
வமைத்து நடைமுறைப்படுத்து 
கின்ற கணினி வல்லுநர்‌. 
database driver : தரவுத்‌ தள 
இயக்கி : ஒரு தரவுத்‌ தளத்தை 
அணுகுகிற மெல்லின 
வாலாயம்‌. இது, ஒரு குறிப்‌ 
பிட்ட தரவுத்‌ தளத்தை அணுகு 
வதற்கு ஒரு தொகுப்பாணை 
அனுமதிக்கிறது. 


375 database management 


database engine : தரவுத்தளப்‌ 
பொறி; தரவுத்‌ தள இயக்கக்‌ 
கருவி : ஒரு தரவுத்‌ தள 
மேலாண்‌ அமைப்பை அணுகித்‌ 
தரவுகளை எடுத்தாள வழி 
யமைத்துக்‌ கொடுக்கும்‌ நிரல்‌ 
தொகுதிகளைக்‌ கொண்ட 
மென்பொருள்‌. 

database environment : தரவுத்‌ 
தளச்‌ சூழல்‌ பயன்படுத்து 
வோர்‌, தரவு மற்றும்‌ தரவுத்‌ 
தளத்தை அமல்படுத்துவதால்‌ 
விளையும்‌ சுற்றுச்‌ சூழல்‌. 
database machine : தரவுத்‌ தள 
எந்திரம்‌ : தரவுத்‌ தளத்தை 
அணுகுவதற்காகத்‌ தனிவகை 
யில்‌ வடிவமைக்கப்பட்ட கணினிப்‌ 
பொறி. இது முதன்மைக்‌ 
கணினிப்பொறியுடன்‌ அதிவேக 
வழி வாயிலாக இணைக்கப்‌ 
பட்டிருக்கும்‌. இது விரைவான 
வட்டு தேடுதலுக்காக பன்முகச்‌ 
செய்முறைப்படுத்திகளைப்‌ 
பயன்படுத்துகிறது. 

database management : தரவுத்‌ 
தள நிர்வாகம்‌, தரவுத்‌ தள 
மேலாண்மை : கோப்பு ஒன்றில்‌ 
ஆவணங்களின்‌ வடிவில்‌ தரவு 
வகைகளை சேமித்தல்‌, நாளது 
தேதிக்கு மேம்படுத்துதல்‌, மீண்‌ 
டும்‌ பெறல்‌. தொலைதூர அமைப்பு 
கவின்‌ மூலம்‌ பல பயனாளர்‌ 
பலரும்‌ பொதுவான தரவு வங்கி 
களைப்‌ பயன்படுத்த முடியும்‌. 


database management 


database management approach: 
தரவுத்‌ தள மேலாண்மை 
அணுகுமுறை தரவுகளைச்‌ 
சேமித்தல்‌, செய்முறைப்படுத்து 
தல்‌ பற்றிய அணுகுமுறை, 
இதில்‌, தனித்‌ தனிக்‌ கோப்புகள்‌ 

ஒருங்‌ 
அலலது! 
தள பதிவுகளாக்கப்‌ 


ஒரே 
இணைக்கப்பட்டு, 
தரவுத்‌ 
பட்டு, செய்முறைப்படுத்துவதற்‌ 
காகவும்‌, தரவு மீட்புக்காகவும்‌ 


தொகுதியாக 


பயனாளருக்குக்‌ இடைக்குமாறு 
செய்யப்படுகின்றன. 


database management system : 
(DBMS) : தரவுத்‌ தள மேலாண்மை 
முறைமை : ஒரு கணினி மய 
மாக்கப்பட்ட தரவுத்‌ தள 
கோப்பு ஒன்றை உருவாக்கவும்‌ 
கோப்‌ பில்‌ புதிய தரவுகளைச்‌ 
சேர்க்கவும்‌, கோப்பில்‌ உள்ள 
தரவுகளை மாற்றவும்‌, கேரப்பிற்‌ 
குள்ளேயே தரவுகளை வகைப்‌ 
படுத்தவும்‌, கோப்பில்‌ தரவு 
களைத்‌ தேடவும்‌, மற்றும்‌ பிற 
வற்றுக்கும்‌ இடமலிக்கிற, 
வகைப்படுத்துகிற வன்பொருள்‌ 


[அ] 


மற்றும்‌ மென்பொருள்களின்‌ 


தொகுப்பாகும்‌. காப்பு 
நிர்வாகியுடன்‌ ஒப்பிட வும்‌... 

database manager : தரவுத்‌ தள 
மேலாளர்‌ : 
யில்‌ ஏற்ற, திரட்ட, 
படுத்த, 


தரவுகளை கணினி 
வகைப்‌ 


தரவுகளைப்‌ பெற 


database server 


பயன்படுத்த ஒருவரை அனு 
மதிக்கும்‌ நிரல்‌ தொகுப்பு. 
database objects : தரவுத்‌ தளச்‌ 
செயல்பாடு. 


database operation 
தளப்‌ பண்புகள்‌. 


: தரவுத்‌ 


database packages : தரவுத்‌ தள 
தொகுப்புகள்‌. 

database publishing : தரவுத்தள 
வெளியீடு; தரவுத்‌ தளப்‌ பிரசுரம்‌; 
தரவுத்‌ தள அறிக்கை : ஒரு 
தரவுத்‌ தளத்திலுள்ள விவரங்‌ 
களைத்‌ திரட்டி அறிக்கையாகத்‌ 
தயாரித்து, கணினிப்‌ பதிப்பக 
முறையில்‌ (Desk Top Publishing) 
அல்லது இணையத்‌ தொழில்‌ 
நுட்ப அடிப்படையில்‌ வெளி 
யிடும்‌ முறை. 


database query language 

தரவுத்‌ தள வினவு மொழி : ஒரு 
தரவுத்‌ தளத்‌ தொகுதியின்‌ ஒருங்‌ 
கிணைந்த ஒரு பகுதியாக 
அமைந்துள்ள ஒர்‌ ஆணை அல்‌ 
லது செயல்முறைப்படுத்தும்‌ 
மொழி. இந்த மொழி, தரவுத்‌ 
தளத்திலிருந்து தரவுகளை வர 
வழைத்துக்‌ கையாள்வதற்குப்‌ 
பயனாளரை அனுமதிக்கிறது. 


database server : 
ஏவலர்‌ : ஓர்‌ உள்ளகப்‌ பகுதி 
இணையத்தில்‌ (0021 Area 
Network) தரவுத்‌ தளத்தைச்‌ 


தரவுத்‌ தள 


database specialist 


சேமித்து வைப்பதற்கும்‌, மீட்‌ 
பதற்குமான கணினி. இது, 
கோப்பு ஏவலர்‌ (File Server) 
என்பதிலிருந்து வேறுபட்டது. 
இது பலவகைக்‌ கோப்புகளை 
யும்‌ செயல்முறைகளையும்‌, 
பகிர்ந்து பயன்படுத்துவதற்காகச்‌ 
சேமித்து வைக்கிறது. 

database specialist தரவுத்‌ 
தள வல்லுநர்‌ : தரவுத்‌ தளங்‌ 
களுடன்‌ பணிபுரிவோர்‌. 


database splitter : தரவுத்தள 


பிரிப்பி. 


database structure : தரவுத்தளக்‌ 
கட்டமைப்பு; தரவுத்தள வடி 
வமைப்பு: ஒரு தளத்தில்‌ 
இணைக்கப்பட்டுள்ள அட்ட 
வணை வடிவிலான கோப்பின்‌ 
ஓவ்வொரு ஏட்டிலும்‌ (60010) 
இருக்க வேண்டிய புலங்களின்‌ 
(7505) எண்ணிக்கை, அவற்றின்‌ 
பெயர்‌, தரவு இனம்‌ (ata type) 
இவற்றைப்‌ பற்றிய தரவுகளை 
உள்ளடக்கிய வடிவமைப்பு 
பற்றிய பொதுவான விளக்கக்‌ 
குறிப்பு. 

database utilities : தரவுத்தள 
பயன்கூறுகள்‌. 

database wizard : தரவுத்தள 
வழிகாட்டி. 

0௮42 bits : தரவு துண்மிகள்‌; தரவு 
பிட்டுகள : ஒத்திசைவில்லா 
தரவுத்‌ தொடர்பில்‌, அனுப்பப்‌ 


377 


data byte 


படும்‌, ஓரெழுத்தைக்‌ குறிக்கும்‌ 
எட்டுத்‌ துண்மிகளில்‌ ச முதல்‌ 8 
வரையுள்ள துண்மிகளை இவ்‌ 
வாறு அழைப்பர்‌. தரவுத்‌ துண்மி 
களுக்கு முன்பாக தொடக்கத்‌ 
துண்மி (5181 01) அனுப்பப்‌ 
படும்‌. அதன்பின்‌, சமன்‌ துண்மி 
(party bi) அனுப்பப்படும்‌. சமன்‌ 
துண்மி அனுப்பப்படாமலும்‌ 
இருக்கலாம்‌. இறுதியில்‌ 
ஒன்றிரண்டு நிறுத்த துண்மிகள்‌ 
(st௦p bits) அனுப்பி வைக்கப்படும்‌. 
data broadcasting 
அலைபரப்பு. 


தரவு 


data buffer : 
கணினிச்‌ 

ஓரிடத்திலிருந்து இன்னொரு 
இடத்திற்கு தகவலை அனுப்பி 
வைக்கும்போது, தற்காலிகமாக 
இருத்தி வைக்கப்படுகின்ற 


நினைவகப்‌ பரப்பு. 


தரவு இடையகம்‌ : 
செயல்பாட்டில்‌ 


8218 bus : தரவுத்‌ தடம்‌; தரவுப்‌ 
பாட்டை : தரவு விவரங்களைக்‌ 
கடத்துகிற ஓயர்களின்‌ தொகுப்பு 
முறை. தரவுகளைப்‌ பரிமாற, 
அது மத்திய முறைப்படுத்தும்‌ 
அலகின்‌ சேமிப்பையும்‌ கணினி 
யின்‌ எல்லா உள்ளீட்டு மற்றும்‌ 
வெளியீட்டு கருவிகளையும்‌ 
இணைக்கிறது. 
ta byte : தரவு எண்மி : எண்மி 
- துண்மி இரட்டை இலக்க எண்‌ 
தரவு கணினியின்‌ ஒரு 


TT ப பபப ப ப பப்ப ப ட்டட்டடட்பபடம்‌ 


data cable 


எழுத்தை பிரதிநிதித்துவப்‌ 
படுத்துகிறது. அது கணிதவியல்‌ 
அல்லது தருக்கவியல்‌ நடை 


முறைகளிலோ, நினைவக 
சேமிப்பிலோ பயன்படுத்தப்‌ 


படுகிறது. 
data cable : தரவு வடம்‌ : தரவுத்‌ 
தொடர்புச்‌ செயல்பாட்டில்‌ ஒரு 
சாதனத்திலிருந்து இன்னொன்‌ 
றுக்குத்‌ தகவலை அனுப்புவ 
தற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
இழை-ஒளிவ வடம்‌ அல்லது 
கம்பி வடம்‌. 
027௨ ௮றfபாe : தரவுப்‌ பதிப்பி; 
தரவுக்‌ கவர்வு. 
data capturing தரவைக்‌ 
கவர்தல்‌ கணினி கையாள 
வதற்காக தரவுகளை சேகரித்தல்‌ 
அல்லது தொகுத்தல்‌, பணியை 
வகைப்படுத்தலில்‌ முதல்‌ நட 
வடிக்கையாகும்‌. இதனை தரவு 
சேகரிப்பு என்றும்‌ கூறுவார்கள்‌. 
data card 
துளையிடப்பட்ட 
ஒன்றுக்கு மேற்பட்ட தரவு 
களைக்‌ கொண்டது. 
தரவு ஏந்தி : 
படிக்கக்‌ கூடிய 
கரவுகளை இருத்திவைத்துக்‌ 
கொள்ளக்கூடிய ஒரு வட்டு, 
நாடா போன்ற ஒர்‌ ஊடகம்‌. 


தரவு அட்டை 
அட்டை 


data carrier 


data carrier store : தரவு ஊர்திச்‌ 
சேமிப்பி : கணீப்பொறியின்‌ புற 


data center 


நிலைச்‌ உள்ள 


நிரந்தரச்‌ சேமிப்புச்‌ சாதனம்‌. 


சாதனமாக 


எடுத்துக்காட்டு நெகிழ்‌ 
வட்டுகள்‌ (Floppy disks). 
data cartidge : தர்வுப்‌ பொதி 


யுறை : காந்த நாடா அடங்கி 
யுள்ள, அப்புறப்படுத்தத்தக்க 
சேமிப்புத்‌ தகவமைவு. 


0218 catalog : தரவுப்‌ பதிப்பி; 
தரவு கவர்வி : ஒர்‌ அமைவனம்‌ 
பயன்படுத்தும்‌ தரவுக்‌ கூறுகள்‌ 
அனைத்தின்‌ முழுப்‌ பெயரை 
யும்‌ கொண்ட ஒழுங்குமுறைப்‌ 
படுத்திய பட்டியல்‌. 


9218 cel! : தரவு அறை : நேரடித்‌ 
தொடர்பை ஏற்கும்‌ மின்காந்த 
சேமிப்புக்‌ கருவி. ஐபிஎம்‌ நிறு 
வனம்‌ உருவாக்கியது. இக்கருவி 
மின்காந்தப்‌ பட்டியலில்‌ அறை 
களில்‌ படிவு செய்யப்பட்ட தரவு 
களைக்‌ கையாஞூறது. 


daia center : தரவு மையம்‌ : 
கணிப்பொறியமைவுகளும்‌, 
அதன்‌ தொடர்புடைய சாதனங்‌ 


களும்‌ வைக்கப்பட்டிருக்கும்‌ 
துறை. தரவு நூலகம்‌ இந்த 
மையத்தின்‌ ஓ. பகுதியாகும்‌. 
தரவும்‌ பதிவுத்‌ . துறையும்‌, 
பொறியமைவு செயல்முறைப்‌ 
படுத்தும்‌ துறையும்‌ இந்த 


மையத்தின்‌ கீழ்வரும்‌. இதிலுள்ள 
கட்டுப்பாட்டுப்‌ பிரிவு, பல்‌ 


வேறு பயன்பாட்டுத்‌ துறை 


data chaining 


379 data communications 


களிடமிருந்து வெளிப்பாடு 
களைப்‌ பெற்று வெளியிடுறெது. 


data chaining : தரவு சங்கிலி 
இணைப்பு : தரவு வகைகளை 
இணைப்பதற்கான ஒரு செய்‌ 
முறை. ஒவ்வொரு தரவு இனத்‌ 
திலும்‌, அடுத்த இனத்தின்‌ 
அமைவிடம்‌ அடங்கியிருக்கும்‌. 


data channel : தரவு வழி : தரவுத்‌ 
தடம்‌ : இரு புள்ளிகள்‌ அல்லது 
கருவிகளுூக்கிடையிலான தரவுத்‌ 
தொடர்பு இணைப்பு. 


data channel multiplexer : தரவுத்‌ 
தட ஒன்றுசேர்ப்பி. 
data checks : தரவுச்‌ சோதனை 
கள்‌ : தரவுகளைச்‌ செய்முறைப்‌ 
படுத்துவதற்கு முன்பு அதில்‌ 
செல்லுபடியாகாத தரவுகள்‌ 
இருக்கின்றனவா என்பதைக்‌ 
கண்டறிவதற்காக நடத்தப்படும்‌ 
பல்வேறு சோதனைகள்‌. 


data clerk 
சுணினி 


தரவு எழுத்தர்‌ : 
ஒன்றில்‌ எழுத்தர்‌ 
பணிகளைச்‌ செய்யும்‌ ஒருவர்‌. 
data collection : தரவுத்‌ திரட்டு; 
தரவுத்‌ தொகுப்பு : 1. தரவுகளை 
வகைப்படுத்தும்‌ முறைமை 
ஆதாரத்‌ 
தரவுகளைச்‌ சேகரித்தல்‌, தரவு 
களைச்‌ சிறைப்பிடித்தல்‌ என்றும்‌ 


ஒன்றில்‌ சர்க்க 


கூறுவார்கள்‌. 2. ஒன்றுக்கு 
மேற்பட்ட மையங்களில்‌ 


இருந்து ஒரு மையப்‌ பகுதிக்கு 
தரவுகளைக்‌ கொண்டுவந்து 
சேர்த்தல்‌. 

Data collection form 
திரட்டுப்‌ படிவம்‌. 


: தரவுத்‌ 


' data command : தரவு ஆணை : 


ஓர்‌ இடைவெளியைத்‌ 
தொடர்ந்து எழுத்துகள்‌ வரும்‌ 
அமைப்புடைய ஒர்‌ ஆணை. 
இது, 
படுத்தும்‌ செயல்முறைகளின்‌ 
சில பழைய வகைகளில்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 


சொல்‌ செய்முறைப்‌ 


data communication equipment : 
தரவுத்‌ தொடர்புக்‌ கருவி : ஒன்றி 
லிருந்து மற்றொன்றுக்கு தரவு 
களைக்‌ கடத்துவதுடன்‌ தொடர்‌ 
புடைய கருவி. 
எடுத்துக்காட்டு: மோடெம்கள்‌, 
தொலை தூர முனையங்கள்‌ 
மற்றும்‌ தரவுத்‌ தொடர்பை 
வகை செய்யும்‌ கருவிகள்‌, உள்‌ 
வீட்டு, வெளியீட்டு வழிகள்‌. 


துணைக்‌ 


data communications : தரவுத்‌ 
தொடர்புகள்‌ : குறியீடாக்கிய 
தரவுகளைக்‌ குறிப்பிட்ட 


ஒழுங்குமுறை விதிகளின்படி 
அனுப்புதல்‌. இதற்கு, உள்ளூர்‌ 
அனுப்பீட்டுமுறை எதுவும்‌ 
அல்லது நிலம்‌, ஆகாயம்‌ அல்‌ 
லது கடல்வழியான தொலைத்‌ 
தொடர்புமுறை எதுவும்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 


data communications 


data conferencing 


data communications package : 
தரவுச செய்தித்‌ தொடாபுத்‌ 
தொகுதி : செய்தித்‌ தொடர்புக்‌ 
கம்பிகளின்‌ வழியாகத்‌ தரவு 
களை அனுப்புவதற்கும்‌, பெறு 
வதற்கும்‌ பயன்படுத்துவோரை 
அனுமதிக்கும்‌ மென்பொருள்‌. 


data communications system : 
தரவுத்‌ தொடர்பு அமைப்பு : கணி 
னிகள்‌, இணையங்கள்‌ மற்றும்‌ 
தரவுத்‌ தொடர்பு இணைப்பு 


களைக்‌ கொண்ட அமைப்பு 
முறை, 
data compatibility தரவு 


ஒத்தியல்பு : ஒருவர்‌ மற்றொரு 
வரின்‌ தரவு வட்டுகளிலிருந்து 
படிக்கவும்‌ எழுதவும்‌, ஒருவர்‌ 
மற்றவரின்‌ தரவுக்‌ கோப்புகளைப்‌ 
பயன்படுத்தவும்‌ 
இரண்டு அல்லது 
அவற்றுக்கு மேற்‌ 
பட்ட கணினிகளின்‌ 
திறம்பாடு, அவை, 
ஒரே செயல்முறை 
களை இயக்க முடி 
யாவிட்டாலும்‌ 
இவ்வாறு 
செய்யலாம்‌. 


கடட 


data compression : 
தரவு இறுக்கம்‌ 

வெற்றுக்‌ களங்க 
ளைத்‌ தவிர்த்து, 
தேவையற்ற இடை 


வெளிகளையும்‌ தேவை யற்ற 


தரவுகளையும்‌ தவிர்த்து 
ஆவணங்களின்‌ அளவையும்‌ 


நீளத்தையும்‌ குறைத்தல்‌. 

data concentration : தரவுகளைத 
திண்மைப்படுத்தல்‌ : 1. பல 
குறைவான நடுத்தர வேசுங்‌ 
கொண்ட வழிகளிலிருந்து ஒரு 
இடைப்பட்ட மையத்தில்‌ தரவு 
சேகரித்தல்‌. 2. ஒரு 
தரவின்‌ இறுதியில்‌ மற்றொரு 
தரவைச்‌ சேர்த்து ஒரு நீண்ட 
தரவு வகையை உருவாக்குதல்‌. 


களைச்‌ 


data conferencing : தரவுக்‌ கலந்‌ 
துரையாடல்‌; தரவுக்‌ கருததரங்கு 
: வெவ்வேறு இடங்களில்‌ உள்ள 
வர்கள்‌ தங்கஷக்கிடையே ஒரு 
கலந்துரையாடலில்‌ கருத்துப்‌ 


தரவுக்‌ கலந்துரையாடல்‌ 


data consistency 


பரிமாற்றம்‌ செய்து கொள்ளல்‌. 
ஓரிடத்தில்‌ சேமித்து வைக்கப்‌ 
பட்டுள்ள கோப்புகளை பல்‌ 
வேறு இடங்களில்‌ பணிபுரிபவர்‌ 
கள்‌ அணுகவும்‌ திருத்தவும்‌ வழி 
செய்யும்‌ மென்பொருள்‌ 
தொகுப்புகளை உள்ளடக்கியது. 


data consistency 
திசைவு. 


data contamination : தரவு மாசு 
படுதல்‌ : தரவுகளைத்‌ தன்னை 
அல்லது தீய 
நோக்குடன்‌ வேண்டுமென்றே 
சீரழித்தல்‌. 


: தரவு ஒத்‌ 


யறியாமல்‌ 


data control : கட்டுப்பாட்டுத்‌ 
குரவு ஆதார ஆவணங்‌ 
களிலிருந்து, எந்திரம்‌ படிக்கச்‌ 
கூடிய தரவுகளைத்‌ தயாரிப்பதன்‌ 
மூலம்‌, பல்வேறு பணிகளை 
நிறைவேற்றுவதைக்‌ கட்டுப்‌ 
படுத்தும்‌ செய்முறை. 


data control department : தரவுக்‌ 
கட்டுப்பாட்டுத்‌ துறை : ஒரு 
கணிப்பொறியின்‌ தொகுதிச்‌ 
செய்முறைப்படுத்தும்‌ செயற்‌ 
பாடுகளில்‌ உள்ளிடுவதற்காகத்‌ 
தரவுகளைச்‌ சேகரிப்பதற்கும்‌, 
முடிவுற்ற அறிக்கைகளை 
வழங்குவதற்கும்‌ பொறுப்பான 
செயற்பணி. 


data control section : தரவுக்‌ 
கட்டுப்பாட்டுப்‌ பிரிவு : வகைப்‌ 


data declaration 


படுத்துதல்‌, உள்ளிடு 
களைச்‌ சேகரித்தல்‌ 

கணினியைப்‌ 
வோருக்கு 

வழங்குதல்‌ ஆகியவற்றில்‌ தரச்‌ 
கட்டுப்பாட்டை ஏற்பதற்குப்‌ 
நிறுவனம்‌ 


தரவு 
மற்றும்‌ 
பயன்படுத்து 
வெளியீடுகளை 


பொறுப்பான 
அல்லது குழு. 
data conversion : தரவு மாற்றம்‌; 
தரவு வடிவ மாற்றம்‌ : தரவு 
வடிவம்‌ ஒன்றினை மற்றொரு 
வடிவத்துக்கு மாற்றுதல்‌ அதா 
வது துளையிடப்பட்ட அட்டை. 
ஒன்றிலிருந்து மின்காந்த வட்டு 
அல்லது 

மாற்றுதல்‌. 


நாடா ஒன்றுக்கு 


data cycle : தரவுச்‌ சுழற்சி : தரவு 
களை உள்ளிடுதல்‌, செய்முறைப்‌ 
படுத்துதல்‌, வெளிப்படுத்துதல்‌ 
ஆகியவற்றின்‌ வரிசை முறை. 


data declaration : தரவு அறி 
விப்பு; விவர அறிவிப்பு : ஒரு 
நிரலில்‌ பயன்படுத்தவிருக்கும்‌ 
பல்வேறு விவரக்‌ குறியீடுகளை 
நிரலின்‌ தொடக்கத்திலேயே 
அறிவிக்கப்பயன்படும்‌ ஒரு 
கூற்று (டு. எடுத்துக்காட்‌ 
டாக, பணியாளர்களின்‌ விவரங்‌ 
களைக்‌ கையாள பெயர்‌, வயது, 
சம்பளம்‌ போன்ற தரவு மாறிலி 
களை (21180185) அறிவிக்க 
வேண்டும்‌. இவ்வாறு அறிவிக்‌ 
கும்‌ முறை மொழிக்கு மொழி 


வப ப. ப பபப ப ப ப பு ப ப பப----ட்ட் ப்‌ 


data definition 


வேறுபடும்‌. ஆனால்‌, அனைத்து 
முறைகளிலும்‌ சில கூறுகள்‌ 
மாறிலியின்‌ பெயர்‌, தரவு இனம்‌, 
தொடக்க மதிப்பு, உருவளவு 
ஆகியவை பொதுவானவை. 


C, C++, Java : char namef{15]; int age, 


double pay: 

pascal name : strng[15]: 
age : Integer; 
pay : real, 


data definition : தரவு வரை 
யறை; தரவு விளக்கம்‌ : அறிக்கை 
ஒன்றுக்கான நிரல்‌ தொகுப்பு 
களை வரையறுக்கும்பொழுது, 
அதில்‌ அளவு, வகை, களம்‌ 
ஆகியவற்றின்‌ தன்மை, இடம்‌ 
பெற்றிருக்க வேண்டும்‌. 


data definition language : தரவு 
விளக்க மொழி : தரவு அடிப்படை 
நிர்வாகி ஒருவர்‌, தரவு அடிப்‌ 
படைச்‌ சூழலில்‌, தரவுவை உரு 
வாக்கவும்‌, சேமிக்கவும்‌, பரா 
மரிக்கவும்‌ கையாளஞம்‌ மொழி. 
இதனை, தரவு வரையறை 
மொழி என்றும்‌ கூறுவார்கள்‌. 


data definition statement : தரவு 
வரையறை அறிக்கை ஓரு 
பற்றிய தரவுகளை 
அளிக்கும்‌ ஒரு பணிக்‌ கட்டுப்‌ 
பாட்டு மொழி அறிக்கை. 


கோப்பு 


data description language (DDL) : 
தரவு விவரிப்பு மொழி (டிடிஎல்‌) : 
தரவு அடிப்படைச்‌ சூழலில்‌, 


382 


data design 


தாவு நிர்வாக 
முறையில்‌. தரவு விவரணையில்‌ 
வெண்டும்‌, 

வேண்டும்‌ 


அடிப்படை 


சேமிக்கப்ப। 
பராமரிக்கப்பட 
என்பதைக்‌ குறிப்பிடும்‌ மொழி. 
இதனை தரவு விளக்கமொழி 
என்றும்‌ அழைப்பதுண்டு. 


data description library : தரவு 
விவரிப்பு நூலகம்‌ : ஒரு தரவு 
ஆதார மேலாண்மைப்‌ பொறி 
யமைவில்‌, பல்வேறுவகைத்‌ 
தரவு 

இடைத்‌ 


சேர்த்துச்‌ சேமித்து வைக்கப்பட்‌ 


துறிப்புகளிடையிலான 
தொடர்புகளுடன்‌ 


டிருக்கும்‌ பல்‌ 2வறுவகைத்‌ தரவு 


கள்‌, விவரங்களின்‌ ஒரு 


பதிவேடு. 


data description standard : தரவு 
விவரிப்புத்‌ செந்தரம்‌. 

data descriptor : தரவு விவரிப்பி: 
ஓர்‌ இணைப்புமொழிச்‌ செயல்‌ 
முறையில்‌, முதன்மை நினைவுப்‌ 
பதிப்பியில்‌ நிலையான அல்லது 
காப்பிடச்‌ சேமிப்பு அமைவிடங்‌ 
களை வரையறுத்துக்‌ கூறுவதற்‌ 
குப்‌ பயனபடுித்தப்படும்‌. ஒரு 
செயல்‌ முறைப்படுத்தும்‌ அறிக்கை. 
data design : தரவு வடிவமைப்பு : 
ஒரு தரவு பொறியமைவினால்‌ 
கருதப்படும்‌ 
தரவுத்‌ தளம்‌ மற்றும்‌ கோப்பு 
தருக்கமுறைக்‌ 
மைப்பின்‌ வடிவமைப்பு. இது, 


பயன்படுத்தத்‌ 


களின்‌ கட்ட 


data dictionary 


அக்கக்கூறுகளின்‌ விரிவான 
விவரிப்புகள்‌, தொடர்புகள்‌, 
தரவுகூறுகள்‌, கோப்புகள்‌ மற்‌ 
றும்‌ தரவுத்‌ தளத்திற்கான ஒருங்‌ 
கிணைப்பு விதிமுறைகள்‌ ஆகிய 
வற்றை அளிக்கிறது. 

data dictionary : தரவு அகர 
முதலி; தரவு அகராதி : ஒரு தரவு 
அடிப்படை நிர்வாக முறையில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ கோப்புகள்‌, 
களங்கள்‌ மற்றும்‌ மாறக்கூடிய 
வற்றை உள்ளடக்கியது. தரவு 
அகரமுதலி, பயன்படுத்து 
வோருக்கு எவற்றுடன்‌ தாங்கள்‌ 
வேலை செய்ய வேண்டியுள்ளது 
என்பதையும்‌, அவை எவ்வாறு 
வரையழை செய்யப்பட்டுள்ளது 
என்பதையும்‌ நினைவுபடுத்த 
உதவுகிறது. குறிப்பாக பெரிய 
எண்ணிக்கையிலான இணைக்‌ 
கப்பட்ட 
அல்லது நிரல்‌ தொகுப்புகளை 
தரவு அடிப்படையில்‌ பகிர்ந்து 


நடைமுறைகளை 


கொள்ளும்பொழுது, எழுதும்‌ 
யொழுது உதவியாக உள்ளது. 

0818 diddling : தரவு மாற்றி 
யமைத்தல்‌ : தரவுகளை மாற்றும்‌ 
உத்தி 
ஒன்றிற்குள்‌ சேர்க்கும்‌ முன்பு 
அதனை எளிதில்‌ பெற முடியாத 
படி தரவுகளை மாற்றும்‌ உத்தி. 


கணினிக்‌ கோப்பு 


data directoy : தரவு அடைவு; 
தரவு அட்டவணை : தரவின்‌ 
பெயர்களை அல்லது கண்டறி 


383 


data dump 


யும்‌ அம்சங்களை அவற்றின்‌ 
விளைவுகளுடன்‌ ஒழுங்குமுறை 
யில்‌ தொகுத்தல்‌. இதன்‌ மூலம்‌ 
அந்த அம்சங்களைக்‌ கண்டறிய 
முடியும்‌. 

data directory / data dictionary : 
தரவு அடைவு/தரவு அகரமுதலி: 
தரவு அம்சங்களை ஒழுங்கு 
முறைப்படுத்துதல்‌. இம்முறை 
யில்‌ தரவு அட்டவணை, தரவு 


பொருளுணர்த்தும்‌ அட்ட 
வணை, தரவு அகரமுதலி 
முதலியவற்றின்‌ பண்புகள்‌ 


ஒருங்கிணைக்கப்படுகின்றன. 
தரவுகளின்‌ அம்சங்களை விவரிப்‌ 
பதோடு அவற்றின்‌ இடத்தை 
யும்‌ கண்டறிய முடியும்‌. 

data division : தரவு பகுதி ; தரவு 
பிரிவு : கோபால்‌ நிரல்‌ தொகுப்‌ 
பின்‌ நான்கு முக்கிய பகுதிகளில்‌ 
மூன்றாவது பகுதி. 

data driven processing : தரவு 
உந்து செயலாக்கம்‌ தரவு 
செயலாக்க முறைகளுள்‌ ஒன்று. 
செயலி (Processor) அல்லது 
நிரல்‌ (Progra), வரிசைமுறை 
யிலான செயல்பாடுகளில்‌ அடுத்த 
கட்ட நடவடிக்கையை மேற்‌ 
கொள்ளும்‌ முன்‌, தரவின்‌ (0818) 
வருகைக்காகக்‌ கட்டாயமாகக்‌ 
காத்திருக்க வேண்டிய நிலை. 
0218 dump : தரவு சேமிப்பு : 
தொல்லை நீக்கும்‌ அம்சம்‌. அச்‌ 
சடிப்பி, தரவு சேமிப்புத்‌ தக 


data editing 


வமைவாக இருக்கும்போது, 
அதுபெறும்‌ ஒவ்வொரு குறி 
யீடும்‌ பதினாறிலக்கக்‌ குறி 
மானத்தில்‌ அச்சிடப்படுகிறது. 
இதனைப்‌ பதினாறிலக்கச்‌ 
சேமிப்பு என்றும்‌ கூறுவர்‌. 


data editing : தரவுச்‌ சீரமைப்பு : 
தரவு உள்ளீட்டில்‌ பிழைகளை, 
தவறுகளை, முரண்களைக்‌ 
கண்டறிவதற்கான உத்தி. 
எடுத்துக்காட்டாக சோதனை 
களைக்‌ கூறவேண்டும்‌. விரி 
வெல்லைச்‌ சோதனை, காரிய 
சாத்தியமா என்பதற்கான 
சோதனை, தரவுகள்‌, எழுத்து, 
எண்ணியல்‌ முறையில்‌ 
தேவைப்படும்‌ வகையில்‌ முறை 
யாக உள்ளதா என்பதற்கான 
சோதனைகள்‌. 


data element : தரவு உறுப்பு ; 
தரவுக்‌ கூறு : ஒன்று அல்லது 
ஒன்றுக்கு மேற்பட்ட தரவு 
வகைகளின்‌ இணைப்பாகும்‌. 
அவை ஒரு அலகு அல்லது சிறு 
தரவைக்‌ குறிப்பிடுகிறது. அத்‌ 
தகவல்‌ ஒரு தொழிலாளியின்‌ 
சமூகப்‌ பாதுகாப்பு எண்‌, 
அல்லது சம்பளப்‌ பட்டியலைப்‌ 
பற்றிய தரவு அடிப்படையாக 
அமையலாம்‌. 


data encryption : தரவுக்‌ குறி 
மீட்டு முறை; தரவுக்‌ குறியீட்‌ 


டாக்கம்‌ ; முன்பே தீர்மானிக்கப்‌ 


data entry device 


பட்ட திட்டப்படி கலந்திருக்கும்‌ 
மிக முக்கியமான தரவுகளைப்‌ 
பெறுவதற்கான குறியீட்டு 
முறை. 

data encryption key : தரவு மறை 
யாக்கக திறவி : ஒரு தரவை 
மறையாக்கம்‌ (வார்‌ செய்ய 
வும்‌, மறைவிலக்கம்‌ (0600) 
செய்யவும்‌ பயன்படுத்தப்படும்‌ 
மறைக்குறியீடு. 

data encryption standard : தரவுக்‌ 
குறியீட்டு முறை தரவரைவு ; 
தரவு முறைக்‌ குறியீட்டுச்‌ செந்‌ 
தரம்‌ : ஐபிஎம்‌ உருவாக்கிய 
தரவு பாதுகாப்பு முறை, தேசிய 
தரங்கள்‌ நிறுவனம்‌ ஏற்றுக்‌ 
கொண்‌ டது. இம்முறையில்‌ ஒரு 
தனிக்‌ குறியீட்டுத்‌ தரவுகளை 
சேமிப்பிலிருந்து பெற உதவு 
கிறது. 

data ராறு : தரவு உள்ளீடு; தரவு 
சேர்ப்பு : 1. தரவுகளை கணினி 
ஒன்றில்‌ சேர்ப்பதற்கு ஏற்ற 
வகையில்‌ மாற்றும்‌ முறை. அதா 
வது முனையம்‌ ஒன்றிலிருந்து 
மின்காந்த வட்டு அல்லது நாடா 
அல்லது துளையிடும்‌ அட்டை 
களுக்கு விசைகள்‌ மூலம்‌ 
அனுப்புதல்‌. 2. கணினி முறை 
ஒன்றில்‌ நேரடியாகத்‌ தரவுகளை 
ஏற்றும்‌ முறை. 

data entry device : தரவு பதிவுச்‌ 
சாதனம்‌ கணினி ஏற்றுக்‌ 


data entry form 


கொள்ளும்‌ வகையில்‌ தரவு 
களை செலுத்தப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ சாதனம்‌. 

data entry form : தரவு உள்‌ 
ளீட்டுப்‌ படிவம்‌; தரவு பதிவுப்‌ 
படிவம்‌. 

data entry operator : தரவு 
உள்ளீட்டாளர்‌; தரவுப்‌ பதிவு ஆள்‌; 
குறிப்புப்‌ பதிவாளர்‌ : 


பலகைச்‌ சாதனத்தைக்‌ கணினி 


விசைப்‌ 


ஒன்றில்‌, தரவுகளைப்‌ பதிவு 
செய்வதற்கு ஏற்ற வகையில்‌ 
பயன்படுத்துகிறவர்‌. அவர்‌ 
பெரும்பாலும்‌. கணினியை 
இயக்கும்‌ குழுவில்‌ ஒரு உறுப்‌ 
பினராக இருப்பார்‌. கணினி 
முறையில்‌ தரவுகளைப்‌ பதிவு 
செய்யும்‌ பொறுப்பு அவருடையது. 


data entry programme : தரவுப்‌ 
பதிவுச்‌ செயல்முறை : விசைப்‌ 
பலகையிலிருந்து அல்லது பிற 
உட்பாட்டுச்‌ சாதனத்திலிருந்து 
பெற்று, அவற்‌ 
றைக்‌ சேமித்து 
வைக்கிற பயன்பாட்டுச்‌ செயல்‌ 
முறை. இது. நாளது 
நிலைக்குக்‌ கொண। 
தல்‌, 


செய்தியறிலித்தல்‌ 


தரவுகளைப்‌ 
கணினியில்‌ 


வினவுதல்‌, 


ஆகியவற்றைச்‌ செய்‌ 
ல்‌ 

திடும்‌ ஒரு 
பாட்டின்‌ ஒரு பகுதி 
யாக இருக்கலாம்‌. 


பயன 


datalfax modem 


இந்தச்‌ செயல்‌ முறை, தரவுத்‌ 
தளத்தில்‌ தரவை நிலை பெறச்‌ 
செய்கிறது. உட்பாட்டுப்‌ 
பிழைகள்‌ 


சோதனை செய்கிறது. 


அனைத்தையும்‌ 


data entry specialist : தரவு 
பதிவு வல்லுநர்‌ : கணினி ஒன்று 
வகைப்படுத்துவதற்குத்‌ தரவு 
கனை வழங்குவதற்குப்‌ போறுப்‌ 
பான நபர்‌. 


data export : தரவு ஏற்றுமதி : 
எழுதப்பட்ட தளங்களை ஒரு 
தரவு அடிப்படையிலிருந்து மற்‌ 
றொரு நிரல்தொகுப்பில்‌ பயன்‌ 
படுத்தக்கூடிய வகையில்‌ மாற்று 
வதற்கான திறன்‌. கடிதங்கள்‌, 
அறிக்கைகள்‌, விரி நிலைத்தாள்‌ 
கள்‌ ஆகியவற்றை உருவாக்கு 
வதற்கான தொகுப்புச்‌ சொற்களை 
வகைப்படுத்துவது தரவு இறக்கு 
மதிக்கு எதிர்நிலையானது. 

0218 facts : தரவு மெய்ம்மை : 


தரவுகளுக்கான மூலச்செய்திகள்‌. 


datalfax modem : தரவு/தொலை 
நகல்‌ இணக்கி : துண்மித்‌ தாரை 


தரவு/தொலைநகல்‌ இணக்கி 


ப ப்‌ ட்ட திம்‌ ர்‌ பிப படாபட்‌ பட்‌ பை ட ல 


25 


data field 


(bit stream) வடிவிலான தக 
வலையும்‌, பட உருவங்களை 
யும்‌ அனுப்பவோ பெறவோ 
பயன்படும்‌ இணக்க. 


4212 118 : தரவுக்‌ களம்‌; தரவுப்‌ 
புலம்‌; தரவுகளை வகைப்படுத்‌ 
தும்‌ வடிவத்தில்‌ ஒரு உயர்‌ 
பகுதி அல்லது அடுத்தடுத்த 
உயர்பகுதிகள்‌ அல்லது குறிப்‌ 
பிட்ட தரவு அம்சத்தைப்‌ பதிவு 
செய்வதற்கான துளையிடப்‌ 
தரவு ஆவ 
ணம்‌ ஒன்றின்‌ பகுதி. 


பட்ட அட்டை. 2. 


data field masking தரவு 
மறைப்பு ; தரவுகளுக்கு மூடி 
யிடல்‌ தரவுக்‌ களங்களை 
தனித்து இருத்த, பிரிக்க, தேதி 
களைக்‌ குறிப்பிட சாய்‌ வெட்டுக்‌ 


கோடுகள்‌ அல்லது இடைக்‌ 
கோடுகள்‌ பயன்படுத்தப்படு 
தின்றன. எடுத்துக்காட்டாக, 


நாள்‌, மாதம்‌, ஆண்டு இவற்‌ 
றைத்‌ தனியாகப்‌ பிரிக்கப்‌ பயன்‌ 
படுத்தப்படுகின்றன. 07/12/86. 
தொலைபேசி 
குறிப்பிட பிறை அடைப்புக்குறி 
கள்‌, கிடைக்கோடுகள்‌ பயன்‌ 
படுத்தப்படுகின்றன. (999) 
999-9999. இதே போன்ற குறி 
பகுதி 
குறிக்கவோ, எழுத்துக்‌ கோவை 
யின்‌ 
படுத்தவோ 
கின்றன. இத்தகைய மூடிகளை 


எண்களைக்‌ 


2 ்‌ . 3 
யீடுகள்‌ எண்களைக்‌ 


பரப்புத்திறனை மேம்‌ 
கையாளப்படு 


data flow 


கணினியால்‌ செருக இயலும்‌. 
அவற்றை இயக்குவோர்‌ 
தானாகச்‌ சேர்க்கவேண்டி௰ 
தில்லை. தேதிக்கான பகுதியில்‌ 
071386 என்ற எண்களை மட்டும்‌ 
பதிவ செய்தால்போதும்‌. கணினி 
ஆணைத்தொகுப்பு சாய்‌ கோடு 
களைத்‌ தானாகச்‌ சேர்த்து விடும்‌. 
இம்முறை தரவுப்‌ பதிவை எளி 
தாக்குகிறது. பணிகளைத்‌ தரப்‌ 
படுத்துகிறது. சில நிரலாக்கத்‌ 
தொடர்கள்‌ மூடியிடும்‌ பணியை 
முறையாகச்‌ செய்கின்றன. 


சீ 1/௨ : தரவுக்‌ கோப்பு 

தொடர்புடைய தரவுகள்‌ சேகரிக்‌ 
கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட 
புழையில்‌ வகைப்படுத்தப்படு 
கின்றன. இதனை உரைக்‌ 


கோப்பு என்றும்‌ கூறுவார்கள்‌. 
data file processing : தரவுக 
கோப்புச்‌ செயலாக்கம்‌; தரவுக்‌ 
கோப்பு வகைப்படுத்துதல்‌ 
தேதிக்கோப்புகள்‌ நடைமுறைத்‌ 
பிரதிபலிக்கிற 


ஆவணங்களைச்‌ 


தாவுகளைப்‌ 
வகையில்‌ 
சேகரித்தல்‌, மாற்றுதல்‌, நீக்குதல்‌ 
மூலம்‌ நாளது தேதிக்கு இணங்க 
மேம்படுத்துதல்‌. 

ta ரி : தரவு பாயவு; தரவு 
ஒழுகை : பதின்ம முறை தொடர்‌ 
பான வேர்ச்சொல்‌ அல்லது தரவு 
கவின்‌ கிடைநிலையை அடிப்‌ 
படையாகக்‌ கொண்டு இப்‌ பணி 
களைச்‌ செய்யும்‌ எந்திரங்கள்‌. 


data flow analysis 


data flow analysis தரவு 
பாய்வுப்‌ பகுப்பாய்வு : செய்‌ 
முறைப்படுத்தும்‌ நடவடிக்கை 
களிடையே தரவுகளின்‌ ஓட்டம்‌ 
பற்றிய ஆய்வு. 

data fிow diagram : தரவுப்‌ பாய்வு 
வரைபடம்‌ : ஒரு முறைமை வழி 
யாக தரவுகளின்‌ பாய்வை பிரதி 
நிதித்துவப்படுத்தும்‌ முறைமை 
யைப்‌ பகுப்பாய்வு செய்ய உதவு 
கிற வரைபட ஆய்வு முறைமை 
மற்றும்‌ வரைபடக்‌ கருவி. 

data fork : தரவுக்‌ கவைமுனை : 
தரவுகளைக்‌ கொண்ட ஒரு 
மெச்கின்டோஷ்‌ கோப்பின்‌ 
பகுதி. எடுத்துக்காட்டு : ஒரு 
மிகை அட்டை அடுக்கில்‌, 
வாசகம்‌, வரைகலை, மிகைப்‌ 
பேச்சுப்‌ படிகள்‌ ஆகியவை தரவு 
கவை முனையில்‌ அமைந்திருக்‌ 
கின்றன. சேமக்கலங்கள்‌, ஓலிக்‌ 
கட்டுப்பாட்டுத்‌ தரவுகள்‌, புறச்‌ 


செயற்பணிகள்‌ ஆகியவை 
ஆதாரக்‌ கவை முனையில்‌ 
அமைந்திருக்கின்றன. 


0218 form : தரவுப்‌ படிவம்‌. 


data format : தரவு வடிவம்‌ : 
கணினியில்‌ செயல்படுத்தப்‌ 
படும்‌ பயன்பாட்டு நிரல்களில்‌ 
தகவலானது பல்வேறு வடிவங்‌ 
களில்‌ எடுத்தாளப்படுழெது. ஒரு 
தரவு ஒரு குறிப்பிட்ட சூழலில்‌ 
ஒரு குறிப்பிட்ட கட்டமைப்பில்‌ 


data general corporation 


விளக்கம்‌ பெறுகிறது. அக்கட்‌ 
டமைப்பையே தரவு வடிவம்‌ 
என்கிறோம்‌. 


data formatting statements : 
தரவு வடிவாக்கக கட்டளைகள்‌ : 
தரவைப்‌ படிக்கிறபோது அல்‌ 
லது வெளிப்படுத்துகிற போது, 
தரவின்‌ வடிவத்தை வரை 
யறுக்கிற செயல்முறைப்படுத்‌ 
தும்‌ மொழிகளின்‌ கட்டளைத்‌ 
தொடர்கள்‌. 


data frame : தரவுத்‌ தொகுதி; 
தரவுச்‌ சட்டம்‌; தரவு பொதி; தரவு 
பொட்டலம்‌ : கணினிப்‌ பிணை 
யங்களில்‌ ஒற்றைத்‌ தொகுதியாக 
அனுப்பப்படுகின்ற ஒரு தரவுப்‌ 
பொதி பிணையங்களின்‌ தரவுத்‌ 
தொடுப்பு அடுக்கு (Data Link 
ஷு) தரவுச்‌ சட்டத்தை நிர்ண 
யம்‌ செய்கின்றது. பிணையக்‌ 
கணுக்கள்‌ (Network Nodes) 
இரண்டுக்கிடையே இணைக்‌ 
கும்‌ கம்பிகளில்தான்‌ தரவுச்‌ 
சட்டம்‌ நிலவுகிறது. கணினிக்‌ 
குள்‌ நுழைந்த பிறகு சட்டம்‌, 
பொதி என்ற பரிமாணத்தை 
இழக்கிறது. 

data gathering : தரவு சேகரிப்பு : 
உள்‌ அல்லது வெளி ஆதாரங்‌ 
களிலிருந்து தரவுகளைச்‌ 
சேகரிக்கும்‌ பணி. 


data general corporation : தரவுப்‌ 
பொதுக்‌ கார்ப்பரேஷன்‌ : குறுங்‌ 


data glove 


data leakage 


கணினிகளைப்‌ பெருமளவில்‌ 
தயாரிக்கும்‌ நிறுவனம்‌. 


தரவுக்‌ கையுறை : 
பயனாளர்‌ 


data glove 
ஒரு கணினியில்‌ 
ஒருவரின்‌ கைகள்‌, விரல்களின்‌ 
பித்‌ விகித 
நிலையைத்‌ தெரிவிப்பதற்கு 
ரட்‌ படல்லி ன்‌ அலு ்‌ 
விபிஎல்‌ ஆராய்ச்சி நிறுவனம்‌ 
தயாரித்துள்ள ஒரு கையுறை. 


datagram : தரவுச செய்தி 
இணைய (118௨) ஆதாரம்‌, 
செய்திக்‌ 


செரி முகவரிகள்‌, 


குறிப்புகள்‌ ஆகியவற்றைக்‌ 
கொண்டிருக்கிற அனுப்பிட்டு 
கட்டுப்பாட்டு நெறிமுறை, 
இணைய தெறியூறை (TCP/IP) 


செய்தி அலகு. 

data hiding : தரவு மறைப்பு. 
data hierarchy : தரவுப்‌ படி 
நிலை: தரவுகளை ஒழுங்கான 
கத 
வரு! குதி 
தொகுதிகளாக 

தாகத்‌ 


வரிசை முறையில்‌ 
களாகவும்‌, உட 


வும்‌ கட்டமைப்புச்‌ செய்தல்‌. 


ta 0 : தரவு இறக்குமதி : 
பற்றொரு ஆணைத்தொருப்பில்‌ 
உருவாக்கப்பட்ட தரவுகளைப்‌ 
தூம்‌ படிக்கும்‌) 
மென்‌ 


பயன்படுத்‌ 


றன்‌. ஒருங்கிணைந்த 
பொருள்‌ பயன்பாட்டில்‌ இது 
க்‌ ட்‌ ட 
ஏனெனில்‌ 
ள்‌ 
தொகு 
அல்லது 
தரவுகளைப்‌ 


முக்கியமானது. 
அதில்‌ ஒரு நிரல்‌ 
டட கபால்‌ 

கி கப பட 


உ கட 
பில 


தயாரிக்கப்பட்ட 


பல நிரல்‌ தொகுப்புகள்‌ பயன்‌ 


படுத்துகின்றன. தரவு ஏற்று 
மதிக்கு எதிர்‌ நிலையானது. 


data independence : தரவு சார்‌ 
பின்மை : தரவு சுயேட்சை 

பயன்பாட்டில்‌ பெரும்‌ மாறு 
பாழி இல்லாமல்‌ மாற்றக்கூடிய, 
ம்ற்றும்‌ 
நடைமுறையைக்‌ 


சேமிப்பு அமைப்பு 
பெறுக ல்‌ 
கொண்ட தாவு. முறைமை 


ஒன்றின்‌ நிலை. 


data input & verification : தரவு 
உள்ளீடு மறறும்‌ சரிபார்த்தல்‌. 
data integrity : தரவு ஒருங்‌ 
கிணைவு; தரவு ஒழுங்கமைவு : 
தவறு 
தை அடுப்பை 
யாகக்‌ கொண்ட பணி அலகு. 


data interchange format : தரவு 
பரிமாற்ற வடிவம்‌ மென்‌ 


கண்டுபிடிக்கப்படாத 
களின்‌ விதெத் 


பொருள்‌ உழுவாக்குவோர்‌ மத்தி 
அது! ஒரு 
தெப்குப்பின்‌ , தர 
நிரல்‌ 

பெற அனுமதிக்கிறது. 


யிலான தர நிலை. 
நிரல்‌ 


ல 
மற்றோரு 


வகவை 


தொகுப்பு 


சேர item : தரவு வகை; தரவு 
உருப்படி : ஒரு மஇிப்பிட்பை 


குழி க்கப்‌ பயன்படுத்தப்படும்‌ 


தரவு வகை. பெயரிடப்பட்ட 


தரவின்‌ மிகச்‌ சிறிய அலகு. 


data leakage : வு்‌ பத்‌ 
கணினி ஒன்றிலிருந்து திருட்டுத்‌ 


தனமாக தரவுகளை அகற்றுதல்‌. 


data librarian 


data librarian : தரவு நூலகர்‌ : 
தரவு ஆதாரங்களான வட்டுகள்‌, 
நாடாக்கள்‌ மற்றும்‌ நடை 
முறைக்‌ குறிப்புகளை அட்ட 
வணைப்படுத்தி பொறுப்பாகப்‌ 
பராமரிப்பவர்‌. அவற்றின்‌ பயன்‌ 
பாட்டையும்‌ கண்காணீப்பவர்‌. 
வழக்கமாக நூலகர்‌ அல்லது 
காப்பாளர்‌ என்று அழைக்கப்‌ 


படுகிறார்‌. 


data library : தரவு நூலகம்‌ : 
வட்டு அல்லது அதுபோன்ற 
சேமிப்புச்‌ சாதனங்களில்‌ சேமித்து 
வைக்கப்பட்டுள்ள தரவு கோப்பு 
களின்‌ வரையறுக்கப்பட்ட 


தொகுப்பு, தரவு நூலகம்‌ எனப்‌ 
படுகிறது. 


ta line : தரவுப்‌ பாதை : ஒரு 
கணினியினுள்‌ அல்லது செய்தித்‌ 
தொடர்புப்‌ பாதையினுள்‌ தரவு 
களைக்‌ கொண்டுசெல்கிற தனித்‌ 
தனி மின்சுற்று வழி அல்லது 


பாதை. 
data line monitor : தரவுப்‌ 
பாதைத்‌ திரையகம்‌ : செய்தித்‌ 


தொடர்புகளில்‌, ஒரு செய்தித்‌ 
தொடர்புப்‌ பாதையில்‌ குறியீடு 
களையும்‌, நேரத்தையும்‌ பதுப்‌ 
பாய்வு செய்கிற ஒரு வாசகக்‌ 
கருவி. இது, செய்தி அனுப்பு 
வதற்குத்‌ தேவையான்‌ மென்‌ 
பொருள்கள்‌, வன்பொருள்கள்‌ 
அனைத்தையும்‌ குறிக்கும்‌. 


data link layer 


data link : தரவு இணைப்பு : 
செய்தி ஒன்றைத்‌ தரவு வடிவில்‌ 
அனுப்ப அனுமதிக்கும்‌ கருவி. 


data link escape தரவுத்‌ 
தொடர்புப்‌ போக்கு வழி : 
அடுத்துவரும்‌ எழுத்து, தரவு 
இல்லை என்பதையும்‌, ஒரு 
கட்டுப்பாட்டுக்‌ குறியீடு என்‌ 
பதையும்‌ குறிக்கின்ற செய்தித்‌ 
தொடர்புக்‌ கட்டுப்பாட்டு 
எழுத்து. 

data link layer : தரவுத்‌ தொடுப்பு 
அடுக்கு : இரண்டு கணினிகளுக்‌ 
கிடையே நடைபெறும்‌ தரவு 
பரிமாற்றத்துக்கான 
யறுப்புகள்‌ ஐஎஸ்‌ஓ குழுவினால்‌ 
தரப்படுததப்பட்டுள்ளன. அது 
மாதிரியம்‌ 


வரை 


ஐஎஸ்‌ஓ/ஓஎஸ்ஐ 

(ISO/OSI model) 
அழைக்கப்படுகிறது. தரவு பரி 
மாற்றத்தில்‌ ஏழு அடுக்குகள்‌ 
(Layers) வரையறுக்கப்பட்டுள்‌ 
ளன. அவை ஒஎஎஸ்ல அடுக்கு 


என்று 


கள்‌ என்று அழைக்கப்படுகின்‌ 
றன. அவற்றுள்‌ இரண்டாவது 


அடுக்கு தரவுத்‌ தொடுப்பு 
அடுக்கு எனப்படுகிறது. 
பருநிலை அடுக்குக்கு (Physical 


[த 


டூ) மேலாக அமைந்துள்ளது. 
இரண்டு சாதனங்களுக்கிடையே 
உண்மையில்‌ தகவலைப்‌ பரி 
மாற்றம்‌ செய்கின்ற மூன்று 
அடுக்குகளுள்‌ (தரவுத்‌ 
தொடுப்பு, பிணையம்‌ மற்றும்‌ 


data link level 


போக்குவரத்து அடுக்குகள்‌) கழ்‌ 
நிலையில்‌ இந்த அடுக்கு 
அமைந்துள்ளது. 

data link level : தரவுத்‌ தொடுப்பு 
நிலை; தரவு இணைப்புப்‌ படித்‌ 
தளம்‌, 

0218 logging : தரவாக்கம்‌; தரவுப்‌ 
பதிவு : ஒரு கணினிக்குரிய தரவு 
களை ஓர்‌ எந்திரம்‌ தானாகவே 
சேகரிப்பதைக்‌ குறிக்கும்‌ சொல்‌, 
எடுத்துக்காட்டாக, ஒரு நுண்‌ 
செய்முறைப்படுத்தியினால்‌ 
கட்டுப்படுத்தப்படும்‌ ஒரு மைய 
வெப்பமூட்டும்‌ பொறியமைவு, 
கட்டிடம்‌ எங்குமுள்ள பல்வேறு 
அறைகளிலுள்ள வெப்ப 
உணர்விகளிலிருந்து வரும்‌ தரவு 
களை திரும்பத்‌ திரும்பப்‌ பதிவு 
செய்கிறது. இந்தத்‌ தரவுகள்‌ 
வெப்பமூட்டுவதைக்‌ கட்டுப்‌ 
படுத்தப்‌ பயன்படுத்தப்படுறெது. 
data management : தரவு நிர்‌ 
வாகம்‌; தரவு மேலாண்மை : 
கவன்‌ பொருள்‌ அமல்படுத்து 
தல்‌, தரவு சேமிப்பு மரபுகள்‌, 
உள்ளீட்டு மற்றும்‌ வெளி 
யீட்டுச்‌ சாதனங்களை ஒழுங்கு 
படுத்துதல்‌ ஆகியவற்றுக்கு இட 
மளிக்கிற ஒரு முறைமையின்‌ 
பணிகளைக்‌ கூட்டாகக்‌ குறிக்‌ 
கும்‌ ஒரு பொதுச்சொல்‌. 2. தரவு 
களை முறைப்படுத்துதல்‌, அட்‌ 
டவணைப்படுத்துதல்‌, இருக்கு 
மிடம்‌ அறிதல்‌, பெறுதல்‌, 


390 


data manipulation 


சேமித்தல்‌, மற்றும்‌ பராமரித்தல்‌ 
ஆகிய பெரும்‌ பணிகளைக்‌ 
கொண்ட இயக்க முறைமை 
ஒன்றின்‌ முக்யெப்‌ பணிகள்‌. 

data management system : தரவு 
மேலாண்மை அமைப்பு ; தரவு 
நிர்வாக முறைமை : 1. தரவு 
முறைமைகளுக்குத்‌ தேவைப்‌ 
படும்‌ தரவுகளைச்‌ சேகரிக்க, 
முறைப்படுத்த, பராமரிக்கத்‌ 
தேவைப்படும்‌ நிரல்‌ தொகுப்பு, 
நடைமுறைகளை வழங்கும்‌ 
முறைமை. 2. நிறுவனம்‌ 
ஒன்றிற்குத்‌ தரவு சேமிப்பு 
ஒன்றினை ஏற்படுத்தவும்‌ பரா 
மரிக்கவும்‌, தரவு உள்ளிடுகிற, 
ஒருங்கிணைக்கிற பொறுப்‌ 
பினை வழங்கும்‌ முறைமை. 


ata manager : தரவு செயலாக்க 
மேலாளர்‌. 


data manipulation : தரவுகளில்‌ 
திருத்தம்‌ : மொழி நிரல்கள்‌ 
மூலம்‌ தரவு அடிப்படை 
அல்லது தரவுக்‌ கோப்பு 
ஒன்றுடன்‌ தரவுகளைச்‌ சேர்த்‌ 
தல்‌, நீக்குதல்‌, இருத்தியமைத்‌ 
தல்‌, பெறுதல்‌ ஆகிய பணி 
களைச்‌ செய்யும்‌ நடைமுறை, 
data manipulation & analysis : 
தரவு கையாள்தல்‌ மற்றும்‌ பகுப்‌ 
பாய்வு. 

data manipulation instruction : 
தரவு கையாள்தல்‌ ஆணை. 


data manipulation language 


data manipulation language, 
DML : தரவு பராமரிப்பு மொழி; 
தரவுகளைத்‌ திருத்தும்‌ மொழி : 
ஆங்கில மொழி ஆணைகளைப்‌ 
பயன்படுத்தி, கணினி ஒன்றின்‌ 
தரவு சேமிப்பு ஒன்றினை அணுகு 
தல்‌ மற்றும்‌ ஆய்வு செய்தல்‌ 
ஆகியவற்றுக்குப்‌ பயனாளர்‌ ஒரு 
வரை அனுமதிக்கும்‌ மொழி. 

data தரவுக குறுங்‌ 
கிடங்கு; மிகப்பரந்த அளவி 
லான தரவு சேமிப்பு, தரவு 
கிடங்கு (Data Warehouse) 
எனப்படுகிறது. தரவுக்‌ கிடங 
இன்‌ ஒரு சுருங்கிய வடிவம்‌ 
தரவுக்‌ குறுங்கிடங்கு எனப்படு 
கிறது. ஒரு குறிப்பிட்ட பயனா 
ளர்‌ குழுவின்‌ தேவைகளை 
மட்டும்‌ நிறைவு செய்யும்‌ தரவு 
களைக்‌ கொண்டுள்ள கிடங்கு. 


mart 


data matrix : தரவுப்‌ படிமம்‌; தரவு 
அச்சுவார்ப்புரு : தரவுகளை நிரல்‌ 
நிறைகளில்‌ காட்டும்‌ முறை. 
data medium : தரவு ஊடகம்‌ : 
பொருள்‌ ஒன்றில்‌ அல்லது அதன்‌ 
மீது தரவுகளைப்‌ பிரதிபலிக்கும்‌ 
குறிப்பான இயற்பியல்‌ மாறுதல்‌ 
களுக்கு இடமளிக்கும்‌ பொருள்‌. 
எடுத்துக்காட்டு : காந்தவட்டு 
அல்லது காந்த நாடா. 


data migration : தரவு இடப்‌ 
பெயர்வு : 1. தரவுத்‌ தளம்‌ 
போன்ற ஒரு சேமிப்பிடத்‌ 


data model 


திலிருந்து இன்னொன்றுக்கு 
தரவைப்‌ பெயர்த்தெழுதும்‌ 
செயல்முறை. பெரும்பாலும்‌ 
இத்தகைய இடப்பெயர்வு 
தானாக இயக்கப்படும்‌ நிரல்கள்‌ 
மூலம்‌ மேற்கொள்ளப்படு 
கின்றன. இத்தகைய இடப்‌ 
பெயாவில்‌ தரவு பெரும்பாலும்‌ 
ஒருவகைக்‌ கணினி அமைப்‌ 
பிலிருந்து வேறுவகைக்‌ கணினி 


அமைப்பிற்கு அனுப்பி 
வைக்கப்படும்‌. 2. மீத்திறன்‌ 
கணினிப்‌ (Sபறer Computer) 


பயன்பாடுகளில்‌, அகல்‌ நிலை 
(௦ரரிர£) - மில்‌ ஏராளமான தரவு 
களை பதிவுசெய்து அவற்றை 
வட்டுக்‌ கோப்புகளாய்‌ நிகழ்‌ 
நிலை (௦) தகவலாய்க்‌ 
கிடைக்கச்‌ செய்யும்‌ முறை தரவு 
இடப்பெயர்வு எனப்படும்‌. 


0218 mining : தரவுச்‌ சுரங்கம்‌; 
தரவு அகழ்ந்தெடுப்பு : தரவுத்‌ 
தளங்களிலும்‌ மற்றும்‌ அது 
போன்ற கணினிச்‌ சேம வைப்பு 
களிலும்‌ வணிக முறையிலான 
பயனுள்ள தோரணி (pattern) 
களையும்‌, உறவு முறைகளை 
யும்‌, மிக உயர்நிலை புள்ளி 
மியல்‌ நுட்பம்‌ மூலமாகக்‌ 
கண்டறியும்‌ செயல்முறை. 


0213 ஈ௱od| : தரவு மாதிரி; தரவு 
படிமம்‌: தரவு வடிவங்களை 
அல்லது அவவடிவங்கள்‌ மீதான 
நடவடிக்கைகளை விளக்குகிற 


data medium 


முறையான மொழி. இதனை 
இரண்டு வகையாகப்‌ பிரிக்க 
லாம்‌. ஒன்று, தரவு விவரணை 
மொழி; இரண்டு, தரவு இருத்த 


2 
மொழி. 


data modelling : தரவு உரு 
மாதிரி : தரவு கூறுகளிடையிீ 
லான தொட ர்புகளை அடை 
யாளங்கண்டு. தரவு உருமாதிர்‌ 
உளை உருவாக்குவகழிகாவ ஓரு 
ஒரு து 

வடிவமைப்பு 


செய்முறை, உழு 
கள்‌ 

மாதிரிக்கான 
ஏ ட ற்‌ 
நெறிமுறைதகவை அடையாளங்‌ 


கண. 


data module : தரவு தகவமைவு : 
மத்திரையிட்ட, அப்புறப்படுத 


தத்தக்க வட்டத்‌ தொகுதியை 


தறிக்தும்‌ சொல்‌. 


data movement 
இயக்க நேரம்‌; 
பெயர்வு நேரம்‌ : 


மாற்ற எடுத்துக கொள்ளப்படும்‌ 


பாடி : தரவு 


தரவு இடப்‌ 
ஒன்றை இட 


தரம்‌ அல்லது ஒரு வட்டு ஒன்‌ 
கம்‌ ரன அப்ல ல்‌ ட்‌ 
றின்‌ வழியில்‌ படிக்கும்‌ அல்லது 


எழுதும்‌ தலைப்பகுதி முறை 
யார்க்‌ பொருத்தப்பட்டதும்‌ 


எடுத்துக்‌ கொள்ஹூம்‌ நெரம்‌. 


0218 Name : தரவுப்‌ பெயர்‌ 
மாறக்‌ கூடியதன்‌ பெயர்‌, தரவு 


மதிப்பீடு ஒன்றைக்‌ காட்டக்‌ 


கூடியது. எடுத்துக்காட்டு 
3.14159-க ரு ஐ என்று குறிப்‌ 
பிடப்படுறைது. 


392 


data phone 


data network : தரவு இணையம்‌ : 


தரவுகளை அனுப்புகிற செய்த்‌ 


தொடர்பு இணையம்‌. 


data. numeric 


தரவ. 


எண வகைத 


data organization : தரவு அமைப்‌ 
பாக்கம்‌ 
மால வாட வத்துிவிருந்து எந்திரப்‌ 
ழ்‌ 41 ததர (நற்‌ ரர 


தரவுகளை அவற்றின்‌ 


உண்ர்ந்தறியக்‌ கூடிய வடிவத்‌ 
திற்கு மாற்றுதல்‌. 
data origination 


தோற்றம்‌ 
வடிவிலிருந்து எ: 


தரவுத்‌ 
தரவை அத்ன்‌ ஆதி 


ரள . 
ரம்‌ உணரக்‌ 


கூடிய வடிவத்துக்கு மாற்றுதல்‌. 


data output & presentation 
தாவு வெளியீடு மற்றும சமாப்‌ 
பித்தல்‌. 


data packet : தரவு சிப்பம்‌ : தரவு 
வரிசைகளை திறன்மிகு சிப்பங்‌ 
களாக அனுப்புவதற்கான வழி 
கள்‌. தவறுகளைக்‌ களைவதற்‌ 
கான்‌ நெறிமுறைகளைக்‌ 


தி ர ச 
கொண்ட தாக அமையும்‌. 


0812) ற : தரவுப்‌ பேனா 
பட்டைகள்‌, முகப்புக்‌ சீட்டுகள்‌ 
அடியவற்றில்‌ காந்தமுறையில்‌ 
ய்‌ . ட்‌ . க 
குற. TA. பதிவு செய்யப்பட்‌! 1 
தரவுகளைப்‌ படிப்பதற்கான, 
கையினால்‌ இயக்கக்‌ கூடிய, ஒரு 
காந்த நுண்ணாய்வுச்‌ சாதனம்‌. 


data phone : தரவு தொலைபேசி : 


AT&T நிறுவனத்தின்‌ வணிக 


data pianning 


393 


data processing centre 


இலச்சினை. பெல்‌ முறைமை 
யில்‌ உருவாக்கப்பட்டு வழங்கப்‌ 
பட்ட தரவு தொகுப்புகளைக்‌ 
குறிப்பிடப்‌ பயன்படுத்தப்படு 
கிறது. இவை தொலைபேசி 
இணைப்பு மூலம்‌ தரவுகளை 
அனுப்பவும்‌ பெறவும்‌ பயன்‌ 
படுத்தப்படுறெது. 


0212 planning : தரவு திட்டமிடல்‌ : 
தரவு ஆதார மேலாண்மையில்‌ 
பட்‌ செலுத்தும்‌ ஒரு கூட்டுத்‌ 

திட்டமிடல்‌ பகுப்‌ 
ட்ட பணி. நிறுவனத்தின்‌ 
தரவு அதாரத்திற்காக ஓர்‌ ஒட்டு 
மொத்தத்‌ தரவு கொள்கையினை 
தரவ 
ரவ ரக்குவதையும்‌ 


மற்றும்‌ 


வகுப்பையும்‌, கட்ட 


மைப்பை 2௨ 


இது உள்வடக்கும்‌. 


data plotter தரவு வரைவு 


பொறி. 


data point 
புள்ளி : 


யிடும்‌ தோக்கத்துக்காகப்‌ பயன்‌ 


: தரவு முனை, தரவு 
வரைபட அட்டவணை 
பழித்தப்படும்‌ எண்‌ மதிப்பீடு. 
ஒரு எளிமையான நோட்டு வரை 
படத்தில்‌ நேரத்தை எக்ஸ்‌ அச்‌ 
சில்‌ குறிப்பிடலாம்‌. தூரத்தை 
ஓய்‌ அச்சில்‌ குறிப்பிடலாம்‌. 
இரண்டும்‌ வெட்டு ( 


இடம்‌ தரவு மையம்‌ அ 


கொள்ளும்‌ 
ஆகும்‌. 
data preparation : தரவு தயாரிப்பு : 


தரவுகளை வடிவமைப்பில்‌ 
திரட்டி, கணினி ஒன்றில்‌ 


உள்ளிடுவதற்கு உரிய வடிவத்‌ 
தில்‌ சேமித்தல்‌. 

data preparation device : தரவு 
தயாரிப்புக்‌ கருவி கணினி 
ஒன்றினால்‌ வாசிக்கக்கூடியதாக 
ஊடகம்‌ ஒன்றில்‌ அல்லது வடி 
வத்தில்‌ தரவுகளைச்‌ சேகரித்து 


, மாற்றும்‌ கருவி. 


data privacy : தரவு இரகசியம்‌; 
தரவு கமுக்கம்‌; தரவுத்‌ தனி 
மறைவு. 


02180௦ : டேட்டாபுரோ : ்‌ 


at 
கணி! 


od ர பக ரத்‌ 
ஒன்றின்‌ வன்பொருள்‌ மற்றும்‌ 
இமென்பெ ஈக சாதனங்கள்‌ 


தொடர்பான ஆழ்ந்த விவரங்‌ 


களை வழங்குகிற ஆய்வு 
மற்றும்‌ வெவியிட்டு நிறுவனம்‌. 
data processing : தரவுச்‌ செய 


லாக்கம்‌ : 1. ஒரு குறிப்பிட்ட 
நோக்கத்தை நிறைவு செய்ய 
தரவில்‌ செய்யப்படும்‌ ஓன்று 
அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட 
பணிகள்‌. 8. கணினி மையம்‌ 
ஒன்றின்‌ அனைத்துப்‌ பணிகள்‌. 
3. தரவுத்‌ தயாரிப்புக்‌ கருவியின்‌ 
பணிகள்‌. 4. பயனாளருக்குப்‌ 
பயனுள்ள தரவுகளை வழங்க 
தரவுகளில்‌ 


செய்யப்படும்‌ 
பணிகள்‌. 


data processing, automatic 
தானியங்கு தரவு செயலாக்கம்‌. 


data processing centre : தரவுத்‌ 
தயாரிப்பு மையம்‌ : தரவுகளைப்‌ 


data processing 


பெறவும்‌ மனிதர்களின்‌ நிரல்‌ 
களுக்கு ஏற்ப அவற்றை வகைப்‌ 
படுத்தவும்‌ பின்னர்‌ அதன்‌ 
முடிவுகளையும்‌ வழங்கத்‌ தேவை 
யான கருவிகளைக்‌ கொண்ட 
கணினி மையம்‌. தரவு தயாரிப்பு 
மையம்‌ போன்றது. இதனை 
நடவடிக்கை மையம்‌ என்றும்‌ 
கூறுவதுண்டு. 

data processing, commercial : 
வணிகத்‌ தரவுச்‌ செயலாக்கம்‌. 
data processing curriculum 
தரவுத்‌ தயாரிப்புக்‌ கல்வி : பள்ளி 
அல்லது கல்லூரி ஒன்று வழக்க 
மாக வழங்கும்‌ வகுப்புக்‌ கல்வி. 
இக்கல்வி நிரல்‌ 
தொகுப்புகளைக்‌ கையாளவும்‌, 


பயன்படு 


முறைமை ஆய்வாளராகப்‌ பணி 
புரியவும்‌, உள்ளீடு நிலையிலான 
பணிகளைச்‌ செய்யவும்‌ மாணவர்‌ 
களைப்‌ பயிற்றுவிக்கும்‌ நிறுவனம்‌. 
data processing cycle : தரவுத்‌ 
தயாரிப்புச்‌ சுழல்‌ ; தரவுச்‌ செய 
லாக்கச்‌ சுழல்‌ ; உள்ளீடு, 
தயாரிப்பு மற்றும்‌ வெளியீடு 
ஆகியவை அடங்கிய ஒருங்‌ 
கிணைந்த பணிகள்‌. 

data processing department : 
தரவுச்‌ செயலாக்கத்‌ துறை. 

data processing, electronic 
மின்னணு தரவுச்‌ செயலாக்கம்‌. 


data processing management : 
தரவுத்‌ தயாரிப்பு நிர்வாகம்‌ 


394 


data processor 


தரவுத்‌ தயாரிப்புப்‌ பணி, அதில்‌ 
ஈடுபடுவோர்‌, அதற்கான கருவி 
களை நிர்வகித்தல்‌, இந்‌ நிர்‌ 
வாசகத்தில்‌ திட்டமிடல்‌, கட்டுப்‌ 
ராடு, செயல்பாடு அகியன. 
ஏற்கப்பட்ட கோட்பாடுகள்‌ 
பின்பற்றப்படுவதில்‌ மற்ற நிர்‌ 
வாகங்களுக்குத்‌ தேவைப்படும்‌ 
திறனே இதற்கும்‌ தேவைப்‌ 
படுகிறது. 


data processing manager 
தரவுச்‌ செயலாக்க மேலாளர்‌. 


data processing system : தரவுத்‌ 
தயாரிப்பு முறைமை; தரவுச்‌ செய 
லாக்க அமைப்பு; தரவுத்‌ 
தயாரிப்பு இணைப்பு, வன்‌ 
பொருள்‌ 'மென்‌' பொருள்‌, உழைப்‌ 
பவர்‌, தரவுகளை ஏற்றல்‌, இட்டப்‌ 
படி அதனைத்‌ தயாரித்தல்‌, 
மற்றும்‌ விரும்பும்‌ முடிவுகளைத்‌ 
தயாரிப்பதற்கான நடைமுறை 
கள்‌ ஆகியவற்றின்‌ தொகுப்பு. 


data processing technology 
தரவுத்‌ தயாரிப்பு தொழில்‌ நுணுக்‌ 
கம்‌; தரவுச்‌ செயலாக்கத்‌ தொழில்‌ 
நுட்பம்‌ : தரவுகளைக்‌ கையாளு 
வதற்கான அறிவியல்‌, 


data processor தரவுத 
தயாரிப்புக்‌ கருவி : தரவுகளின்‌ 
மீதான செயல்பாட்டை அற்றக்‌ 
கூடிய கருவி. எடுத்துக்காட்டாக 
கணக்கிடு கருவி 
அல்லது எண்ணியல்‌ கணினி. 


மேசைக்‌ 


data propagator 


data propagator : தரவு பரப்பி : 
DB2 மற்றும்‌ IMS/ESA DB தரவு 
தளங்களிடையே ஒரு நிலைப்‌ 
பாட்டினை ஏற்படுத்துகிற |BM 
மொழி. 1148 தரவு தளத்தில்‌ 
தரவு மாற்றப்படுகிற போது, 
அது தானாகவே 082 தரவுத்‌ 
தளத்திற்கு மாற்றப்படுகிறது. 


data protection தரவுப்‌ 
பாதுகாப்பு : தரவுகளின்‌ அழிவு, 
மாற்றம்‌ அல்லது வெளிப்‌ 


படலுக்கு வகை செய்யக்கூடிய, 
விரும்பியோ, விரும்பாமலோ 
இடம்பெறும்‌ 
களிலிருந்து தரவுகளைப்‌ பாது 
காப்பதற்கான நடவடிக்கைகள்‌. 


செயல்‌ 


Data Protection Act : தரவுப்‌ பாது 
காப்புச்‌ சட்டம்‌ : இது நாடாளு 
மன்றத்தால்‌ இயற்றப்படும்‌ ஒரு 
சட்டம்‌. மக்கள்‌ பற்றிய கணினி 
சார்ந்த சொந்தத்‌ தரவுகளை 
வைத்திருக்கும்‌ அமைவனங்கள்‌, 
வணிக நிறுவனங்கள்‌, நிலையங்‌ 
கள்‌ அனைத்தும்‌ அந்த உண்மை 
யைப்‌ பதிவு செய்து கொள்ள 
வேண்டும்‌. தங்களைப்‌ பற்றிய 
கோப்புகளைப்‌ பார்வையிடு 
வதற்குத்‌ தனிமனிதர்களுக்கு 
உரிமையுண்டு. காவல்‌ மற்றும்‌ 
மருத்துவத்துறை பதிவேடு 
களுக்கு இதிலிருந்து விலக்கு 
உண்டு. தவறான தரவுகளைக்‌ 
கொண்ட ஒரு பதிவேட்டினை 


395 data reduction 


மாற்றும்படி ஆணையிடப்‌ 


படலாம்‌. 


data protection register : தரவுக்‌ 
காப்புப்‌ பதிவேடு. 


data purification தரவுத்‌ 
தூய்மையாக்கம்‌ : தரவுகளின்‌ 
செல்லும்‌ தன்மையை உறுதிப்‌ 
படுத்தும்‌ செய்முறை. 

data range properties : தரவு 
எல்லைப்‌ பண்புகள்‌. 

0818 rate : தரவு வேக வீதம்‌ : 
தரவுகள்‌ அனுப்பப்படும்‌ வேக 
வீதம்‌. செய்தி வேகம்‌ மூலம்‌ 
அளவிடுவர்‌. ஒரு விநாடிக்கு 
இத்தனை துண்மிகள்‌ என்று 
கணக்கிடப்படும்‌. 


02(8, ர : செப்பமிலாத்‌ தரவு. 


data record : தரவு ஆவணம்‌ : 
ஓரு குறிப்பிட்ட பொருள்‌ 
தொடர்பான பல்வேறு கூறு 
களைப்பற்றிய தரவுத்‌ தொகுப்பு, 
தரவு கோப்பு ஒன்றின்‌ பகுதி. 

data reduction : தரவு இறுக்கம்‌; 
தரவுக்‌ குறைப்பு : வகை செய்யப்‌ 
படாத தரவுகளைப்‌ பயனுள்ள 
தாகவும்‌ இறுக்கமானதாகவும்‌ 
எளிமையானதாகவும்‌ மாற்றும்‌ 
நடைமுறை. இம்முறையில்‌ 
ஈடுகட்டல்‌, அளவிடல்‌, நெரு 
டல்‌, நீக்குதல்‌, இறுக்குதல்‌, ர்‌ 
செய்தல்‌, வகைப்படுத்துதல்‌ 


ee _ 


data representation 


396 


ஆகிய நடவடிக்கைகள்‌ மேற்‌ 
கொள்ளப்படுகின்றன. 

data 
உருவகிப்பு. 


representation 


தரவு 


data resource management 

கரவு ஆதார மேலாணமை : ஓர்‌ 
அமைவனத்தின்‌ தரவு ஆதாரங்‌ 
களை மேலாண்மை செய்யும்‌ 
பணிகள்‌ கொடர்பாகப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ கரவு பொறி 
யமைவுகள்‌, தொழில்‌ நுட்பம்‌, 
நிருவாகம்‌ சாதனங்கள்‌ ஆயெ 
வற்றை மேலாண்மை செய்‌ யூம்‌ 
நா வடிக்கை. தரவுத்‌ தன நிரு 
வாகம்‌, தரவு நிருவாவம்‌, தரவு 
இட்டமிடல்‌ ஆகியவை இதன்‌ 
மூன்று முத்திய அடைப்புகள்‌. 

data scope : தரவு காட்டி : தரவு 
காட்சித திரையைக்‌ கண்‌ 
காணிக்க உதவும்‌ சிறப்பு கட்டு 
யகக்‌ கருவி. அனுப்பப்படும்‌ 
தரவுகளின்‌ உள்ளடக்கத்தை அது 


காட்டுகிறது. 
0218 security : தரவுப்‌ பாதுகாப்பு 
தற்செயலாகவோ, வேண்டு 
மொன்மீறா தரவுகள்‌ அழிந்து 
விடாமலும்‌, வெளிப்படுத்து 
தல்‌, இரத்தம்‌ ஆ௫யவற்றுக்கு 
ஆட்படாமலும்‌ பாதுகாத்தல்‌. 
கணினிப்‌ பாதுகாப்பு, வட்டு 
நூலகம்‌, பதிவு நாடா நூலகம்‌ 
ஆகியவற்றையும்‌ காண்க. 
data security officer : தரவுக்‌ 
காப்பு அலுவலர்‌. 


data set label 
data segment : தரவுக்‌ கூறு : 
கணிப்பொறியானது எந்தத்‌ 
தரவுக்‌ குறிப்புகளின்‌. அடிப்‌ 


படையில்‌ செயற்படுகிற த 
அந்தத்‌ தரவுகளைச்‌ மேமித்து 
கணினி 


வைக்கிற நினைவுப்‌ 


ப்ருது, 


data service unit : தரவுச்‌ சேவை 
அலகு. 


கரக set : தரவுத்‌ தொகுப்பு ; 
தரவுத்‌ தொகுதி : /, தரவும்‌ 
தொடர்பு பழி ஒன்றின்‌ கல 
மாக அனுப்பல்வடிய வடு 
வத்துக்கு தரவுகளை அனுப்பும்‌ 
கருவி. அடித்த முனையில்‌ அதெ 
போன்ற மற்றெரு கருவி கரவு 
அதன்‌ 
வத்துக்கு 


களை பழைய வடு 
மாற்றுகின்றது. 
அதனால்‌ கணினி அல்லது பிற 


தங்களுக்கு அந்தத்‌ தரவுகள்‌ 


ஏற்புடையவை ஆகின்றன. 2. 
தரவு 
ரத்‌ சடன்‌ 
கவின்‌ தொகுப்பு, குறிப்பாக 


தொடர்புடைய வதை 

டா கன்‌ 
தொடர்புடைய அவணங்களிவ்‌ 
தொகுப்பு, கோப்பு எனப்படும்‌. 


data set control block : தரவுத 
தொகுதிக்‌ கட்டுப்பாட்டுப்‌ பகுதி : 
ஒரு வாட்டில்‌ சேமித்து வைக்கப்‌ 
பட்‌ நின்ன ஒரு தரவுக்‌ தொகுதி 


மின்‌அல்லது தொகுதிகளின்‌ 
ஆ! > : ஸு ns 

பெயர்‌. சுருக்க விவரிப்பு, 
அமைவிடம்‌ ஆகியவற்றைக்‌ 


கொண்டிருக்கிற பகுதி. 


data set labe! 


397 data structure 


data set label (DSL) : தரவுத்‌ 
தொகுதி முகப்புச்சீட்டு (டிஎஸ்‌ 
எல்‌) : தரவுத்தொகுதியை அடை 
யாளம்‌ காண்பதற்கு அதன்‌ 
பெயர்‌, வடுவளவு, எழுதப்‌/ 
படிக்க வாதிகள்‌, சேமிப்பகத்‌ 
தில்‌ அதன்‌ அமைவிட எல்லை 
கள்‌ போன்ற விவரங்களைக்‌ 
கொண்டுள்ள முகப்புச்‌ சீட்டு. 


data sharing : தரவுப்‌ பகிர்வு : 
த்‌ ல்‌ க்‌ 
க்ணினீ ஒன்றின்‌ தயாரிப்புத்‌ 
திறன்‌ அல்லது பல முனைகளில்‌ 
உள்ள கணினி பயன்படுத்துவோர்‌ 
ஒரு முனையில்‌ உள்ள தரவு 


களைப்‌ பெறுவதற்கான இறன்‌, 
உள்‌ 


data sheet : தரவுத்‌ தாள்‌ : 


ளீட்டு மநிப்பீகெளைத்‌ தட்டச்சு 


செய்வதற்கு வசதியான ஒரு 
வடிவில்‌ பதிவு செய்வதற்கு 
உதவும்‌ சிறப்புப்‌ படிவம்‌. 


data sheet view 
தோற்றம்‌. 


ta signal : தரவுக்‌ குறிப்பு : ஒரு 


: தரவுத்‌ தாள்‌ 


வரியில்‌ அல்லது வியில்‌ 
செல்லும்‌ பருநிலைத்‌ தரவு 


(துடிப்புகள்‌ அல்லது அதிர்வுகள்‌ 
அல்லது மின்விரை அல்லது 
ஓளி). 


ta sink : தரவு சேமிப்புக்‌ கலன்‌ : 
தரவுகளை அனுப்பும்‌ கருவி 
ஒன்றின்‌ வழியாக அனுப்பப்‌ 
படும்‌ சமிக்கைகளை ஏற்கக்‌ 
கூடிய பதிவுக்‌ கருவி அல்லது 


எதிர்காலப்‌ பயன்பாட்டுக்காக 
சேமிக்கும்‌ கருவி. 

0218 souாce : தரவு ஆதாரம்‌ : 
தரவு அனுப்பு கருவி ஒன்றுக்‌ 
காக குறியீடுகளை உருவாக்கும்‌ 
திறன்‌ உள்ள கருவி. 


தரவு நிலையம்‌. 
0212 storage : தரவுச்‌ சேமிப்பகம்‌. 
தரவு தேக்ககம்‌. 

data storage device தரவு 
தேக்கக்‌ கருவி; தரவு சேமிப்புக்‌ 
கருவி : ஆமிரக்கணக்கான அல்‌ 
லது பல இலட்சக்கணக்கான 
எழுத்துகளை சேமிப்பதற்கான 
கருவி, மின்காந்த வட்டு, நாடா, 
கொள்கலன்‌ அ வல்லது அட்டை. 


தரவு 


data station ; 


data storage media 
சேமிப்பு ஊடகம்‌. 

data storage techniques : தரவு 
தேக்க நுட்பங்கள்‌; தரவு சேமிப்பு 
உத்திகள்‌ : 


சேமிக்க, ஆணைத்தொகுப்பு ஒன்‌ 


தரவு கோப்புகளை 


றில்‌ கையாளப்படும்‌ உத்திகள்‌. 


data store tier : தரவுச்‌ சேமிப்பு 
அடுக்கு. 
data stream : தரவு ஓடை 


ஒற்றை உள்ளீட் டு/வெலியீட்டுச்‌ 
செயல்‌ மூலம்‌ தரவு வழி ஒன்‌ 
றின்‌ மூலமாக அனுப்பப்படும்‌ 
தொடர்‌ வரிசைத்‌ தரவு, 


data structure : தரவு அமைப்பு ; 
தரவு கட்டமைவு : தரவு அடிப்‌ 


data switch 


data transfer 


படை ஒன்றின்‌ கோப்புகளுக்‌ 
கிடையிலான உறவு வடிவம்‌ 
மற்றும்‌ ஒவ்வொரு கோப்பிலும்‌ 
உள்ள தரவு வகைகளுக்கிடை 
யிலான உறவு. 


data switch : தரவு விசை : ஒரு 
தொடரை இன்னொரு தொட 
ருக்கு அனுப்புகிற விசைப்‌ 
பெட்டி. எடுத்துக்காட்டு : பன்‌ 
முக அச்சடிப்பிகளை ஒரு 
கணினியுடன்‌ இணைக்க அல்‌ 
லது 
ஒரே அச்சடிப்பியுடன்‌ இணைக்க 
இது பயன்படுகிறது. இதனைக்‌ 
கையாலோ, தானியங்கு விசை 
யினாலோ செய்யலாம்‌. 


பன்முகக்‌ கணினிகளை 


0212 table : தரவு அட்டவணை. 


data tablet : தரவுப்‌ பலகை : 
வரைபட வெளியீட்டு விசை 
களுக்கான கையால்‌ இயக்கும்‌ 
உள்ளீட்டுக்‌ கருவி. 

data terminal : தரவு முனையம்‌ : 
கணினி முறைமை ஒன்றில்‌ 
தரவுத்‌ தொடர்பு இணைப்பில்‌ 
தரவுகளை உள்ளிட அல்லது 
பெற உதவும்‌ முனையம்‌. 


data termina! equipment : தரவு 
முனையச்‌ சாதனங்கள்‌ : ஒரு 
முனையத்திலிருந்து தரவை 
அனுப்புவதற்கு உதவுவதற்குத்‌ 
தேவையான சாதனம்‌. எடுத்துக்‌ 
காட்டு தரவு வட்டு, தரவு 


ஆதாரம்‌. 


data terminator : தரவு முடி 
வுறுத்தி : உட்பாட்டுத்‌ தரவுகள்‌ 
முடிவுற்று விட்டன என்பதைக்‌ 
குறித்துக்‌ காட்டும்‌ ஒரு தனி 
வகைத்‌ தரவு சாதனம்‌. இதனைக்‌ 
காவல்‌ (Sentinal) 
அல்லது சாதனம்‌ 
(1ாவி£) என்றும்‌ கூறுவர்‌. 


சாதனம்‌ 
பீமாப்பச்‌ 


ata, test : சோதனைத்‌ தரவு. 


data traffic : தரவுப்‌ போக்கு 
வரத்து : கணினிப்‌ பிணையம்‌ 
வழியாக மின்னணுச்‌ செய்தி 
களையும்‌ தரவுகளையும்‌ பரி 
மாறிக்‌ கொள்ளஞூதல்‌. போக்கு 
அடர்வு 
கற்றையாக அளக்கப்படுகிறது. 
போக்குவரத்தின்‌ வேகம்‌ ஒரு 
கால அலல்‌ எத்தனை துண்மி 
கள்‌ (பிட்டுகள்‌) அனுப்பப்படு 
கிறது என்பதைக்‌ கொண்டு 
அளக்கப்படுகின்றது. 


வரத்தின்‌ அலைக்‌ 


data transaction : தரவுப்‌ பரி 
மாறறம்‌. 

data transfer : தரவு மாற்றம்‌ : 
கணினி அமைவுக்குள்‌ தரவுகளை 
இட மாற்றம்‌ செய்தல்‌. செய்தித்‌ 
தொடர்பு இணையத்தின்‌ மூலம்‌ 
இந்த மாறறம்‌ செய்யப்படு 
றைநு. தரவுகள்‌ ஆதாரத்தில்‌ 
காரனாக அழிக்கப்படு வதில்லை 
என்பதால்‌, இடமாற்றம்‌ என்பது 
உண்மையில்‌ ஒரு படியெடுப்பு 
பணியேயாகும்‌. 


data transfer operations 


399 data verification 


data transfer operations : தரவு 
செலுத்துச்‌ செயல்முறைகள்‌ ; 
தரவு அனுப்புகைச்‌ செயல்கள்‌ : 
தரவுத்‌ தொடர்பு வழியிலோ 
அல்லது கணினி ஒன்றின்‌ 
சேமிப்புப்‌ பகுதியிலோ, ஓரிடத்‌ 
தில்‌ உள்ளதை பிரதி செய்து மற்‌ 
றொரு இடத்திற்கு மாற்றுதல்‌. 
data transparency : தரவு மறைப்‌ 
பின்மை : தரவுகள்‌ எந்த அமை 
விடத்தில்‌ இருந்தாலும்‌ அல்லது 
. அது எதற்குப்‌ பயன்படுவதாக 
இருந்தாலும்‌, அதனை எளிதில்‌ 
அணுகுவதற்கான திறம்பாடு. 
data transmission : தரவு அனுப்‌ 
புகை; தரவு செலுத்துகை 
முறைமை ஒன்றின்‌ ஒரு பகுதி 
யிலிருந்து மற்றொரு பகுதிக்கு, 
தரவுகளை அனுப்புதல்‌. 

data transmission, asynchoro- 
nous நேரச்சீரற்ற தரவு 
அனுப்பீடு. 

data transmission channels : 
தரவு அனுப்பீட்டு வழிகள்‌ : தரவு 
அனுப்பீட்டு வழிகள்‌ அல்லது 
'பெருவழிகள்‌' என்பவை, ஓர்‌ 
அமைவிடத்திலிருந்து இன்‌ 
னோர்‌ அமைவிடத்திற்குத்‌ தரவு 
களைக்‌ கொண்டு செல்லப்‌ 
பயன்படுகின்றன. இவை குறும 
அலைதீளம்‌, அகல அலைநீளம்‌, 
குரல்‌ அலைநீளம்‌ என மூன்று 
வகைப்படும்‌. 


data transfer rate தரவு 
செலுத்து வீதம்‌ தரவு 
அனுப்புகை வீதம்‌ : கணினியின்‌ 
முக்கிய நினைவிடத்திலிருந்து 
வட்டுக்கு அல்லது ஒரு கணி 
னியின்‌ நினைவிடத்திலிருந்து 
மற்றொரு கணினியின்‌ நினை 
விடத்துக்குத்‌ தரவுகளை அனுப்‌ 
பும்‌ வேக வீதம்‌. 


data type : தரவு வகை ; தரவு 


மாதிரி. 


data validation : தரவு கள வரை 
யறை : தகவல்‌ களங்கள்‌ விரும்‌ 
பப்படும்‌ பண்புகளுக்கேற்ப 
அமைவதை உறுதி செய்ய மேற்‌ 
கொள்ளப்படும்‌ நடவடிக்கை 
கள்‌. பொருத்தமற்ற எழுத்துகள்‌ 
அல்லது குறிப்பிடப்பட்ட 
நீளம்‌, அல்லது மதிப்பீடுகள்‌ 
ஆகியவற்றின்‌ அடிப்படையில்‌ 
தரவு, களங்கள்‌ சோதனையிடப்‌ 
படலாம்‌. 


0213 value : தரவு மதிப்பளவுகள்‌; 
தரவு மதிப்பீடு : தரவு வகை 
களின்‌ பிரதிநிதியாகப்‌ பயன்‌ 
படும்‌ குறியீடுகளின்‌ தொடர்‌. 


data verification : தரவு சரிபார்த்‌ 
தல்‌ : தரவு ஆதாரங்களில்‌ பதிவு 
செய்யப்பட்டிருக்கும்‌ தரவுகள்‌ 
சரியான வகையைச்‌ சார்ந்ததா, 
சரியான நீளமுடையதா என்பன 
வற்றைச்‌ சரி பார்த்தல்‌ இன்றி 
யமையாதது. எடுத்துக்காட்டாக, 


data warehouse 


சம்பளப்‌ பட்டியல்‌ தரவு 
,தாரத்தில்‌ ஒரு பணியாளரின்‌ 

ன ர அஞ்சல்‌ குறியீடு முக்‌ 
கியமாகப்‌ பதிவாகியிருக்க வேண்‌ 
அஞ்சல்‌ குறியீடு இலக்கங்‌ 
சுனில்‌ அமைத்திருக்கிறதா, ஆறு 
இலக்கங்களைக்‌ கொண்டிருக்‌ 
கிறதா (இந்திய அஞ்சல்‌ குறியீடு 
கள்‌ ஆறு இலக்கங்கள்‌ கொண் 


தமம்‌. 


டவை) என்பதைத்‌ தரவு ஆதாரம்‌ 
சரி பார்த்தல்‌ வேண்டும்‌. 


data warehouse கரவுக 
கிடங்கு: ஒரு நீறுவனத்தின்‌ 


அனைத்துவகைத்‌ தர ன்‌ கணும்‌ 


சமித்து. வைக்கப்பட்டுள்ள 
மிஃப்‌ பெரிய தரவுத்‌ தளம்‌. ஒரு 
hI 


என்பது பல 


வு] 
தரவுத்‌ தளங்களை உள்ள. 

தாக இருக்கலாம்‌. 

ட ங்கு, பல்‌: 

களில்‌. பகிர்ந்து சேமிக்கப்‌ 
மடியும்‌. வேறு 

சவறு 
நரவுக்‌ 


தரவும்‌ 
உர 
க்கிய 
ம 
ஓ 


2/0] 


> 


தரவுக்‌ 


ப்‌ 


கணினி 


ட்டுருக்க 
வறு வடுவங்களில்‌ 
வேறு மூலங்களிலிகுந்து 

இிடங்குக்கு. தரவு வ 
முடியும்‌. அனால்‌, 
நல கணிணி 
அணுக இயல 
பயனாளருக்குத்‌ தரவுக்‌ இடங்கை 
அணுகும்‌ பாறை 
வெளிப்ப யானது, 


» 

அ 
ஒரு வழங்‌ 
ஈலமாகது தரவை 


பவண்டும்‌. 


மிகவும்‌ 
மிகளிளிய 
கட்டவைகள்றூலம்‌ தரவு டெ 
இலிருந்து தகவலைப்‌ பெறவும்‌ 


. A. A டி 
ஆயவ] AULD LL CLD 


400 


datum 


data word 
ஒழுங்கமைக்கப்பட்ட, 


தரவுச சொல்‌ 

குறிப்‌ 
பிட்ட எழுத்துகளின்‌ தொகுப்பு. 
முன்பே 


பொதுவாக வரை 


கலு ட 
யறுக்கப்பட்‌ட எண்‌, கணினி 


யின்‌ இணைப்பு களில்‌ மிக்‌ 
கப்பட்டு, தரவுவின்‌ அடிப்படை 
கத்துக்‌ 


அலகாக வேறி! த மாற்றப்‌ 


படுகிறது, 


data word size : தரவு சொல்‌ 


நீளம்‌. 
date : தேதி, நாள்‌. 


date expansion 


தேதி விரி 


வாக்கம்‌. 


9216 field : தேதிப்புலம்‌ ; 
வகைட்‌ புலம்‌. 


தேதி 


எவ math : தேதிக கணக்கு 


3 . ப டம 
ளைக்‌ கொண்டு பெய்யப்‌ 


படும்‌ கணப்புபள்‌.. எறித்துக்‌ 
ந்ர்ட்‌ தி ஜ்‌ அவரி 20) 


பிப்ரவரி 4, 


date 
அன்றைய 
ட உரு 
அஆவதைதது 
தரர்‌ ர்த்தி வெத 
செய்யும்‌ முறை. 


அ ஆ ம 
SOILS Tl 


510௩9 : தேதி முத்திரை : 


தெறியை 


i கி 
ம தரனாகவே படிய 
பயன்பாட்டு 
ஐ 
டட. தன்‌ 
பலவற்றில்‌ இவ்வா உஷ்டு, 
த தம டம்‌ 
date time : நாள-நோரம்‌. 
datum உருப்படி 
போன்ற தரு 


தரவு 
தல] வத DAT 


வின்‌ ஒரு அலகு 


daughter board 


DCA 


daughter board துணைப்‌ 
பலகை : தாய்ப்‌ பலகையுடன்‌ 
பொருத்தப்படும்‌ இணைப்புப்‌ 


பலகை. 


DB : டிபி: 'டெடிபல்‌: (080௮) 
என்பதன்‌ குறும்பெயர்‌. ஒரு 
செய்தித்‌ தொடர்புக்‌ கம்பியில்‌ 
அனுப்பீட்டு இழப்பீடுகளை 
மடக்கை முறையில்‌ அளவிடு 
வதற்கான அலகு. 


DB/DC (Data Base / Data Com- 
munications} : டிபி/டிசி (தரவுத்‌ 
தளம்‌ / தரவுத்‌ தொடர்புகள்‌ : 
தரவுத்‌ தளப்‌ பணிகளையும்‌, 
தரவு தொடர்புப்‌ பணிகளையும்‌ 
ஆற்றுகிற மென்பொருள்‌ 
களைக்‌ குறிக்கும்‌ சொல்‌. 


082 : டிபி2 (தரவுத்‌ தளம்‌-2) : 
ஒரு பெரிய முதன்மைப்‌ பொறி 
யமைவில்‌ இயங்குகிற ஐபிஎம்‌ 
(18M) முதன்மைப்‌ பொறியமை 
விலிருந்து உருவான தரவுத்‌ தள 
மேலாண்மைப்‌ பொறியமைவு 
(DBMS). இது, ஐபிஎம்‌-இன்‌ 
பெருந்தரவு தள விளை 
பொருளாகியுள்ள முழுமையான 
டிபிஎம்‌எஸ்‌ பொறியமைவு. 
இது கட்டமைவு வினவு மொழி 
(5பெ இடைமுகப்பு. 

DB-25-connector டிபி-25 
இணைப்பி : 25 செருகிகளை 
அல்லது 85 செருகு இடங்‌ 
களைக்‌ கொண்ட இணைப்பி, 


பெரும்பாலும்‌ ஆர்‌எஸ்‌-232 சி 
முகவிடை இணைப்பில்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 

D.base file : தரவுத்‌ தளக்கோப்பு. 


D.base programme : தரவுத்‌ தளச்‌ 
செயல்முறை. 


DBMS : டிபிஎம்‌எஸ்‌ : Database 
Management System என்பதன்‌ 
குறும்பெயர்‌. இதற்குத்‌ 'தரவுத்‌ 
தள நிர்வாக முறைமை என்பது 
பொருளாகும்‌. 

0௦ : டிசி : 1. தரவு மாற்றம்‌ (0212 
Convertor). 2. வடிவமாற்றம்‌ 
(Design Change). 3. எண்ணியல்‌ 
கணினி (Digital Computer). 
4. நேர்மின்‌ (Direct Current). 
5. நேர்வட்டம்‌ (Direct Circle). 
6. பட வெளியீட்டு விசைப்‌ 
பலகை (Display Console). 
ஆகியவற்றின்‌ குறும்பெயர்‌. 


DCA : டிசிஏ : ஆவண உள்‌ 
ளடக்கக்‌ கட்டுமானம்‌ என்று 
பொருள்படும்‌ (Document 
Content Architecture) என்பதன்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்பெயர்‌, 


ஐபிஎம்மின்‌ முறைமைப்‌ 
பிணையக்‌ கட்டுமானத்தில்‌ 


(System Network Architecture - 
SNA) பயன்படுத்தப்பட்ட, 
ஆவணங்களின்‌ வடிவாக்கம்‌ 
பற்றிய வழிகாட்டு நெறிமுறை 
களை இது குறிக்கிறது. வெவ்‌ 
வேறு வகையான கணினிகளுக்‌ 


26 


DCD 


கடையே உரை மட்டும்‌ உள்ள 
ஆவணங்களைப்‌ பரிமாறிக்‌ 
கொள்வதை இது சாத்தியமாக்‌ 
கிறது. டிஏ, இருவகையான 
ஆவண வடிவாக்கங்களை பழனி 
வைக்கிறது. ஒன்றில்‌, வடு 
வமைப்பில்‌ மாற்றங்கள்‌ செய்ய 
முடியும்‌ (Revisable Form Text 


DCA). இன்னொன்றில்‌ அத்‌ 
தகைய மாறுதல்களைச்‌ செய்ய 


முடியாது (Final Form Text DCA) 


DCD : டிசிடி : தாவுச்‌ ஈமம்பி 
அறியப்பட்டது என்று போருள்‌ 
படும்‌ Data Carrier Detected 
என்ற தெ ஈடரின தலைப்‌ 
பெழுத்துக்‌ 

A உக ட்டது த] 
இரண்டு கணிக்க! 207 


லட ட 
கூழும்‌ பய, 


யான நெரியல்‌ தரவுப்‌ பரிமாற்றத்‌ 
இல்‌ (Serial Communication), ஒர்‌ 
இணக்கி (140068), தகவலை 
அனுப்பத்‌ தயாராயிருக்கிறது 
என்பதை உணர்த்த, இணக்கி 
யிலிருந்து கணினிக்கு அனுப்பி 
வைக்கப்படும்‌ சமிக்கை. 


DCE ; டிசிஇ : தரவுத்‌ தொடர்பு 
சாதனம்‌ என்று பொருள்படும்‌ 
Data Communicatton Equipment 
என்ற தொடரின்‌ தலைப்‌ 
ஆர்‌எஸ்‌ -232-9 நிலை இணைப்‌ 


துறும்பெயர்‌. 


பில்‌ இருவகை உண்டு. ஒன்று 
951இ. இன்னொன்று. டிடீடு 
(DTE-Data சாபா Equipment). 
டிசிஇ ஓர்‌ இடைநிலை சாதனம்‌. 


DCOM 


ஒரு படியிலிருந்து வரும்‌ உள்‌ 
வீட்டை பெறுநருக்கு அனுப்பி 
முன்பாக, யம்‌ 
மாற்றி 
யமைக்கும்‌. வடுத்துக்காட்டாக 
ஓர்‌ இணக்க, சிடு மாக்‌ 
செயல்படுகிறது. டு௫இ- யாக 
இருக்கும்‌ கணினி௰மிவுள்ள 
தனை ட ணத்தமான வடிவத்‌ 
இல்‌ (௩௮௦9) மாற்றி, தொலை 
வழியாக 


வைப்பதற்கு 


புடைய ததவலாய்‌ 


பி இணைப்பு 


அனுப்பி வைக்கிறது. 


decimal! arithmatic, floating 


மிதவைப்‌ புள்ளி பதின்மக்‌ 
கணக்கீடு. 
decimal, coded : குறிமுறைப்‌ 


பதின்மம்‌, 

decimal notation, binary coded : 
இருமக்‌ குறியீட்டுப்‌ பதின்மக்‌ 
குறிமானம்‌. 


decimal point, actual 
உண்மைப்‌ பதின்மப்‌ புள்ளி. 


060000 : குறிவிலக்கம்‌; குறி 
மொழி மாற்றல்‌. 
DCOM : டிகாம்‌ : பகிர்ந்தமை 


ஆக்கச்‌ கூறு பொருள்‌ மாதிரியம்‌ 
என்று போருள்படும்‌ ன்ம்பீe 
Component Object Model என்ற 
தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 
குறும்பெயர்‌. காம்பொனன்ட்‌ 
ஆப்ஜெக்ட்‌ மாடல்‌ (COM) என்ற 
நிறுவனத்‌ 
தொழில்நுட்பத்தின்‌ விரிவாக்‌ 


மைக்ரோசாஃப்ட்‌ 


DCTL 


DDE 


கம்‌. விண்டோஸ்‌ அடிப்படை 
யிலான பிணையங்களில்‌ பயன்‌ 
பாட்டுத்‌ தொஞுப்புகளுக்காத்‌ 
துணை புரியும்‌ ஆக்கக்‌ கூறுகள்‌ 
தமக்குள்ளே வவ்வாறு தொடர்பு 
கொள்ள வேண்டும்‌ என்பதை 
இத்தொழில்‌ நுட்பம்‌ வரையறுக்‌ 
திறது. ஒரு குறிப்பிட்ட பயன்‌ 
பாட்டுத்‌ தொகுப்புக்குத்‌ தேவை 
யான பல்வேறு ஆக்கக்‌ கூறுகள்‌ 
ஒரு 
ஒன்றுக்கு மேற்பட்ட கணினி 
களில்‌ ப௫ர்ந்தமைவதை இத்‌ 
தொழில்‌ நுட்பம்‌ சாத்தியமாக்கு 
கிறது. பயனாளரின்‌ பார்வை 
மில்‌ அத்தொகுப்பு அனைத்து 
ஆக்கக்கூறுகரும்‌ ஒருங்கிணைக்‌ 


பிையத்திலுள்ள 


கப்பட்ட ஒட்டுமொத்தப்‌ பயன்‌ 


2 a 


பாடாகவே தோன்றும்‌. 


DCTL : டிசிடிஎல்‌ : 01601 Coupled 
Transister Logic 
குறும்பெயர்‌. நேரடி இணைப்பு 
மின்மப்‌ பெருக்கி (டிரான்‌ 
சிஸ்டர்‌) தருக்க மறை என்பது 


இதன்‌ பொருள்‌. 


என்பதன்‌ 


DDC : டிடிசி : காட்சித்‌ தரவுத்‌ 
தடம்‌ என்று பொருள்படும்‌ 
Display Data Channel என்ற 


தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 


குறும்பெயர்‌. க... னியின்‌ வரை 
கலை காட்சித்திரையை மென்‌ 
பொருள்‌ மூலம்‌ கட்டுப்படுத்து 
வதை இயல்விக்கிற வீஸா 
(4654) தரநிர்ணயம்‌. டிடி.ச-யின்‌ 


கழ்‌, காட்சித்‌ இரைக்குரிய பண்‌ 
பியல்புகள்‌ வரைகலைத்‌ துணை 
முறைமைக்கு உணர்த்தப்படு 
கின்றன. அதனடிப்படையில்‌ 
திரைக்காட்சி வடிவமைக்கப்படு 
கிறது. அதுமட்டுமின்றி, 
கணினிக்கும்‌ காட்டித்‌ திரைக்கு 
மிடையே ஓர்‌ இருவழி தொடர்‌ 
புத்‌ தடம்‌ உருவாக்க.ப்படுகிறது. 


DDD : டிடிடி : நேரடித்‌ தொலைவு 
அழைப்பு Direct Distance Dialing 
என்பதன்‌ குறும்பெயர்‌. நேரடித்‌ 
தொலைதார அழைப்பு என்பதா 
கும்‌. தொலைபே யெக்குபவ 
ரின்‌ உதவியில்லாமல்‌ இவ்‌ 
வசதியைப்‌ பயன்படுத்தி வெகு 
தொலைவில்‌ உள்ள தொலை 
பேரியுடன்‌ தொடர்பு கொள்ள 
இயலும்‌. தரவுத்‌ தொலைத்‌ 
தொடர்புக்கும்‌ இவ்வசதி பயன்‌ 
படுகிறது. 


DDE : டிடிஇ : இயங்குநிலைத்‌ 
தரவு பரிமாற்றம்‌ எனப்‌ 
பொருள்படும்‌ Dynamic Data 
Exchange என்ற தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்‌ 
பெயர்‌. மைக்ரோசாஃப்ட்‌ விண்‌ 
டோஸ்‌ மற்றும்‌ ஒஎஸ்‌/2 ஆதிய 
வற்றில்‌ ஒன்றுக்கு மேற்பட்ட 
பயன்பாட்டுத்‌ தொகுப்புகள்‌ 
தமக்கிடையே தரவுப்‌ பரிமாற்றம்‌ 
செய்துகொள்ளும்‌ முறை. விண்‌ 
டோஸ்‌ 3.1-ல்‌ ஓஎல்‌இ (0LE- 
Object Linking and Embedding) 


DDL 404 


என்னும்‌ செயல்முறை மூலம்‌ 
இத்தகைய தரவுப்‌ பரிமாற்றம்‌ 
நடைபெற்றது. விண்டோஸ்‌ 95/ 
98/என்டி ஆகியவற்றில்‌ ஓஎல்‌ 
இ-யுடன்‌ ஆக்டிவ்‌ எக்ஸ்‌ என்‌ 
னும்‌ தொழில்நுட்பமும்‌ பரவ 
லாகப்‌ பயன்படுத்தப்படுகிறது. 


DDL : டிடிஎல்‌ ; தரவு விவரிப்பு 
மொழி : Data Definition Language 
என்பதன்‌ குறும்பெயர்‌. தரவு 
அடிப்படை ஒன்றில்‌ தரவு 
வடிவங்களை வெளியிடுவதற்‌ 


கான மொழி. 


௪ : .டிஇ : ஜெர்மனி நாட்டில்‌ 
இயங்கும்‌ இணைய தளத்தைக்‌ 
குறிக்கும்‌ புவிசார்‌ பெருங்களப்‌ 


ரூ » 
பய, 


0220 halt : முழு நிறுத்தம்‌ : 
இச்சூழ்நிலையில்‌ நிறுத்தப்‌ 
பட்ட மையத்துக்கு முறைமை 
யினால்‌ திரும்ப வர மடிவதில்லை. 


dead key வெற்று விசை; 
நிலைத்த விசை; நகராவிசை; 
மரித்த விசை : 
யில்‌ இன்னொரு விசையுடன்‌ 
இணைந்து ஓர்‌ எழுத்தை 
உருவாக்கும்‌ விசைக்கு இப்‌ 
இந்த விசையைத்‌ 
தனித்து இயக்கினால்‌ பொருள்‌ 
இல்லை. பொதுவாக விசைப்‌ 
பலகையில்‌ ஓர்‌ எழுத்து 
விசையை அழுத்தினால்‌ அவ்‌ 
வெழுத்து நிரையில்‌ பதி 


விசைப்பலகை 


பெயர்‌. 


deadly embrace 


வதுடன்‌, சுட்டுக்குறி அடுத்த 
இடத்துக்கு நகரும்‌. ஆனால்‌, 
பெரும்பாலும்‌ வெற்று 
விசையை அழுத்தும்போது, 
அடுத்த எழுத்துக்கு நகர்‌ 
வதில்லை. திரையில்‌ எவ்வித 
எழுத்தும்‌ தோன்றுவதில்லை. 
தமிழில்‌ செய்யும்‌ 
போது ஒரு மெய்யெழுத்தைப்‌ 
பதிய முதலில்‌ புள்வியையும்‌ 
பின்‌ உயிர்மெய்‌ எழுத்தையும்‌ 
அழுத்தும்‌ முறையில்‌ புள்ளிக்‌ 
குரிய விசை நகரா விசையாகச்‌ 
செயல்படும்‌. புள்ளி வைத்தபின்‌ 
அதன்‌ கீழேயே உயிர்‌ மெய்‌ 


தட்டச்சு 
த்‌ 


யைப்‌ போடவேண்டுமல்லவா? 


dead letter box : சேராக்‌ கடிதப்‌ 
பெட்டி : செய்திகளின்‌ நடை 
முறைக்கான முறைமைகளில்‌ 
வழங்கமுடியாத செய்திகளைக்‌ 
கைப்பற்றுவதற்கான கோப்பு. 
dead lock : முட்டுக்கட்டை ; 
முடக்க நிலை ; தேக்க நிலை : 
ஆதாரம்‌ ஒன்றிலிருந்து தரவு 
களைப்‌ பெறுவதற்கு இடை 
யூறாக இருக்கும்‌, தீர்வு காணப்‌ 
படாத முட்டுக்கட்டை. 


deadly embrace : தேக்கநிலை 
மேவல்‌ : ஒரு செய்முறையில்‌ 
இரு ஆக்கக்கூறுகள்‌ ஒன்றின்‌ 
பதிலை ஒன்று எதிர்பார்த்து ஒரு 
தேக்கம்‌ ஏற்பட்டிருக்கும்‌ நிலை. 
எடுத்துக்காட்டு: ஓர்‌ இணையத்‌ 
தில்‌, ஒரு பயனாளர்‌ '&' என்ற 


06311௦0216 405 


கோப்பில்‌ பணிபுரிந்துகொண்டு, 
'8' என்ற கோப்பினை எதிர்‌ 
பார்த்துக்‌ கொண்டிருக்கிறார்‌. 
ஆனால்‌, மற்றொரு பயனாளர்‌ 
'6' கோப்பில்‌ பணியாற்றிக்‌ 
கொண்டு '&' கோப்பை எதிர்‌ 
பார்க்கிறார்‌ என்றால்‌ இருவரும்‌ 
ஒருவரையொருவர்‌ எதிர்பார்க்‌ 
கின்றனர்‌. இதனால்‌, இருவர்‌ 
பணியும்‌ தேங்கி நிற்கிறது. 
deallocate : விடுவி : ஒரு தரவை 
நினைவகத்தில்‌ பதிவு செய்‌ 
வதற்காக ஏற்கனவே ஒதுக்கி 
வைத்த இருப்‌ 
பிடத்தை விடுவித்தல்‌. 
deallocation : விடுவிப்பு : இனி 
மேலும்‌ தேவைப்படாத 
ஆதாரம்‌ ஓன்றை நிரல்‌ ஒன்றின்‌ 
ஆதாரத்திலிருந்து விடுவித்தல்‌. 


நினைவக 


ஒதுக்கீடு என்பதற்கு எதிர்‌ 
நிலையானது. 
deamon ஏவலாளி (பணி 
யேற்கும்‌ நிரல்‌) 
ி-BASE : தரவுத்‌ தள நிரல்‌ 
தொகுப்பு. ஆஸ்டன்‌ டேட்‌ 


(Ashton Tate) என்ற நிறுவனம்‌ 

உருவாக்கிய தொகுப்பு. 

debit card : பற்று அட்டை : 

கடை ஒன்றில்‌ பொருள்களை 

ஓருவர்‌, பொருள்‌ 
விலையைச்‌ 


வாங்கும்‌ 

களுக்கான 
செலுத்தப்‌ பயன்படுத்தும்‌ வங்கி 
ஒன்றின்‌ அட்டை. (கடைக்‌ 


debugger 


காரரும்‌ அந்தக்‌ குறிப்பிட்ட 
வங்கியில்‌ கணக்கு வைத்‌ 
திருப்பார்‌). 

081௦௦4 : ஆவணப்பிரிப்பு : ஒரு 
தொகுதியிலிருந்து ஆவணங்‌ 
களைப்‌ பிரித்தெடுத்தல்‌. 
deblocking : தொகுப்பிலிருந்து 
பகுத்தல்‌ ஒரு தொகுப்பு 


அல்லது தருக்கவியல்‌ ஆவணங்‌ 


களின்‌ குழு ஒன்றிலிருந்து 
தருக்கவியல்‌ ஆவணம்‌ 


ஒன்றைப்‌ பிரித்தெடுத்தல்‌. 

debounce : மறுபதிவு தவிர்ப்பு : 
கண்டுபிடிக்கப்படுவதைத்‌ தவிர்க்க 
ஒரு விசை அல்லது இணைப்புக்‌ 
குமிழ்‌ அழிவு தரும்‌ வகையில்‌ 
மூடப்படுவதைத்‌ தவிர்த்தல்‌. 
ஒரு மின்குமிழின்‌ இணைப்பு 


கள்‌ தடைப்பட கால அவகாசம்‌ 


அளிப்பது ஒரு வகை வழி 
யாகும்‌. 
060 யர : தவறு நீக்குதல்‌;தவறு 


நீக்கி ; பிழை நீக்கி நிரல்‌ 
தொகுப்பு ஒன்றில்‌ பிழைகள்‌ 
அனைத்தையும்‌ கண்டுபிடித்தல்‌, 
இருக்குமிடத்தை உறுதி செய்‌ 
தல்‌, மற்றும்‌ அவற்றை நீக்கு 
தல்‌. கணினியின்‌ பிழையான 
இயக்கத்தைச்‌ சீர்‌ செய்தல்‌. 


debugger தவறு கண்டறி 
சாதனம்‌; பிழை நீக்கி : ஒரு 
செயல்முறையிலுள்ள தவற்‌ 


றைக்‌ கண்டறிய உதவுகிற 


debugging 


மென்சாதனம்‌. இது, ஒரு குறிப்‌ 
பிட்ட அறிக்கையில்‌ செயல்‌ 
முறையை நிறுத்தவும்‌, ஒரே 
சமயத்தில்‌ அதன்‌ வழியே ஒர்‌ 
அறிக்கையைச்‌ செலுத்தவும்‌ 
பொறியமைவுத்‌ தரவுகளையும்‌. 
செயல்முறை மாறி மதஇிப்புருக்‌ 
களையும்‌ பார்க்க அனுமடிக்‌ 
கிறது. நவீன தவறு கண்டறி 
ஆதார மற்றும்‌ 
இலக்குக்‌ குறியீடுகளை 
இணைக்கிறது. இதனால்‌, 
செயல்முறைப்படுத்துபவர்‌, 
அறிவுறுத்தங்கள்‌ நிறைவேற்றப்‌ 
பட்டுக்‌ கொண்டுருக்கும்‌ போதே 
ஆதாரச்‌ 
வருக்க முடிகிறது. 

ஒbபஏஏiறg : பிழைநீக்கம்‌ ; தவறு 
போக்கல்‌ : தவறு கண்டறிதல்‌. 


சாதனங்கள்‌ 


செயல்முறையை 


debugging aids : பிழை நீக்க 
உதவிகள்‌ : கணினியின்‌ வழக்க 
மான சோதனை நடவடிக்கைகள்‌. 


DEC : டிஇசி : Digital Equipment 
Corporation என்பதன்‌ குறும்‌ 
பெயர்‌. எண்ணியல்‌ துணைக்‌ 
கருவி அமைவனமாகும்‌. 


0802401216 : தொடர்‌ பிரித்தல்‌ : 
ஒன்று அல்லது அதற்கு மேற்‌ 
பகுதிகளாகப்‌ பிரித்தல்‌. 


பட்ட 
ரர wip வ அ ய) 
சேர்ததலூக்கு எது நிலையானது. 


decay சிதைவு தற்யீடு 
அல்லது மின்னெற்றத்தின்‌ 


வலிமை ருறைதல்‌. 


decibel 


decay time: சரிசெய்யும்‌ நேரம்‌. 
deceleration time: ஒடுக்க நேரம்‌. 


decending sort : இறங்குமுக 
வரிசைப்படுத்தல்‌ : தரவுகளை 
மேலிருந்து கீழாக டறங்குமுக 
வரிசையில்‌ வகைப்படுத்தல்‌. 

decentralized computer system : 
மையமிலா கணினிப்‌ பொறி 
யமைவு: கணினியும்‌, சேமிப்புச்‌ 
சாதனங்களும்‌ ஒரெ அமைவிடத்‌ 


க ப 
தில்‌ அமைந்து, கணினியை 
அணுகும்‌ சாதனங்கள்‌ வேறி 


றி க்கி 
டங்கல்‌ அமைந்த ருக்கற 


பொறியமையவு. 

decentralized processing : மைய 
மற்று செயல்முறைப்படுத்துதல்‌ : 
வெவ்வேறு அமைவிடங்களில்‌ 
அமைந்துள்ள கணினியமைவு 
கள்‌, கணினியமைவுகளிடையே 
தரவுகளை அனுப்பலாமென்‌ 
றாலும்‌, இது அன்றாடச்‌ செய்தித்‌ 
தொடர்புகளைக்‌ கட்டுப்படுத்து 
றது. தெ ப௫ர்மானச்‌ செய்‌ 
முறைப்படுத்துதல்‌, 
செய்முறைப்படுத்துதல்‌ ஆகிய 
வற்றிலிருந்து மாறுபட்டது. 


மையச்‌ 


dechotomissing research : இரு 

கிளைத்‌ தேடல்‌. 

0601621 : டெசிபல்‌ : ஒரு குறி 
யிட்டின்‌ குரல்‌ முனைப்பினை 

அல்லது வலிமையினை அள 
விரு. 

முதல்‌ 140 டிபி வரை 


வீடும்‌ மனிதர்கள்‌ 10 


ப 


decimal 


யிலான குரல்‌ முனைப்பினைக்‌ 
முடிகிறது. சந்தடி 
மிகுந்த ஒரு தொழிற்சாலையில்‌ 
90 டிபி ஓசை எழுகிறது. இடி 
முழக்கத்தில்‌ 110 டிபி ஓசை உண்‌ 


ந்தர்‌ 
பகட்க 


[டாதிறது. 120 டிபி அளவுக்கு 
A ம்‌ 
மேற்பட்ட ஒஓசையினால்‌ காது 
வலி உண்டாகும்‌. 

imal : பதின்மம்‌ ; தசமம்‌ ; 
பதின்மானம்‌ 
மானத்தில்‌ பயன்படுத்தப்படும்‌ 
0 முதல்‌ 9 
இலக்கம்‌. பதின்மக்‌ குறிமானத்‌ 
தைக்‌ (ஆதாரம்‌ 10) கையாளும்‌ 


பதின்மக்‌ குறி 


வரையிலான 


போது, 9: முதல்‌ 9! வரை 
மிலான (பத்துக்கு ஒன்று 
குறைவு) இலக்கங்கள்‌ பயன்‌ 
படுத்தப்படுகின்றன. அதே 


போன்று 6: -ஐ ஆதாரமாகக்‌ 
கொண்ட குறிமானத்தில்‌ 0: 
முதல்‌ '5' முதல்‌ வரையிலான 
(ஆறைவிட ஒன்று குறைந்த) 
எண்களையும்‌, ஈரிலக்கக்‌ குறி 
மானத்தில்‌ (ஆதாரம்‌ 1) 0 முதல்‌ 
[வரைமட்டும்‌ பயன்படுத்துகிறோம்‌. 
decimal code : பதின்மக்‌ குறி 
யீடு ; தசமக்‌ குறியீடு : தனியாக 
வேறொரு எண்முறைமையில்‌ 
பதின்ம எண்களைக்‌ குறிப்பிடும்‌ 
முறை, 

060௨ 6101 : பதின்ம இலக்கம்‌; 
தசம இலக்கம்‌ : 
முறைமையில்‌ உள்ள ஒரு எண்‌. 


பதின்ம எண்‌ 


407 


decimal to binary 


பதின்மமுறையின்‌ அடிப்படை 
எண்‌ 10. கீழ்க்காணும்‌ குறியீடு 
கள்‌ பயன்படுத்தப்படுகின்றன. 
0,1,2,3,4,5,6,7,8 மற்றும்‌ 9. 


decimal number : பதின்ம எண்‌; 
தசம எண்‌ : பொதுவாக ஒற்றை 
இலக்கத்துக்கு மேற்பட்ட. எண்‌, 
அதன்‌ அளவு 10-ஐ அடிப்படை 
யாகக்‌ கொண்ட எண்களால்‌ 
குறிக்கப்படுகிறது. 

decimal numbering : பதின்ம 
இலக்கமிடல்‌ : எண்ணுவதற்கு 
அடிப்படையாக ஒரு 10 
இலக்கச்‌ சுழற்சியைப்‌ பயன்‌ 
படுத்துகிற 
இதில்‌ பயன்படுத்தப்படும்‌ 
இலக்கங்கள்‌ 0 123 45 ௦ 
78. 


எண்மானமுறை. 


decimal point : பதின்மப்‌ புள்ளி; 
தசமப்‌ புள்ளி : பதின்மப்புள்ளி 
என்பது எண்ணும்‌ பதின்ம 
எண்களும்‌ கலந்த ஒன்றில்‌ முழு; 
எண்களை பதின்ம எண்‌ 
களிலிருந்து பிரிக்கிறது. 741. 12 
என்ற பதின்ம எண்ணில்‌ உள்ள 
747 -ஜயும்‌ 


பதின்மப்‌ புள்ளி 


12-ஐயும்‌ பிரிக்கிறது. 

decimal system : பதின்ம முறை; 
தசம முறை : அடிப்படை 10 
எனக்‌ கொள்ளும்‌ எண்‌ முறை 
மையாகும்‌. 

decimal to binary conversion ; 
பதின்ம-இருமமுறை-மாற்றம்‌; 


decimal to hexadecimal 408 decision making 
பதின்ம முறைமையிலிருந்து | செயல்‌. மாற்றுவழிகளுக்கு 


இரட்டை இலக்க எண்களாக 
மாற்றுதல்‌ : பதின்ம முறைமை 
யில்‌ எழுதப்பட்ட எண்களை 
இருமமுறைக்குச்‌ சமமான எண்‌ 
களாக மாற்றுதல்‌. 


44, 51240251௨2 41024 
0%21* 02 = 191100, 


decimal to hexadecimal conver- 
ரபா : பதின்ம முறையிலிருந்து 
பதினாறெண்‌ முறைக்கு மாற்று 
தல்‌ : 10-ஐ அடிப்படையாகக்‌ 
கொண்டு எழுதப்பட்ட ஒரு 
16-ஐ 


யாகக்‌ கொண்ட எண்‌ முறைமை 


எண்ணை அடிப்படை 


யில்‌ எழுதுதல்‌. 

decimal to octal conversion : 
பதின்ம- எண்ம முறை மாற்றம்‌; 
பதின்ம முறையிலிருந்து எட்டை 


அடிப்படையாகக்‌ கொண்ட 
முறைக்கு மாற்றுதல்‌ : பத்தை 
அடிப்படையாகக்‌ கொண்ட 
பதின்ம முறையில்‌ எழுதப்‌ 
பட்ட எண்‌ ஒன்றை எட்டை 
அடிப்படையாகக்‌ கொண்ட 


முறையில்‌ சமமான எண்ணு க்கு 
மாற்றுதல்‌. 


decision : தீர்வு : நினைவகத்தில்‌ 
உள்ள தரவுகளுக்கிடையிலும்‌. 
பதிவேட்டில்‌ உள்ள தரவு 
களுக்கிடையிலும்‌ ஒரு வகை 
யான உறவு முறை உள்ளது என்‌ 
பதைத்‌ இர்மானிக்கும்‌ கணினிச்‌ 


மாற்றுவதற்கான செயல்‌, எதிர்‌ 
கால நடவடிக்கையை உறுதி 
செய்தல்‌. 

decision box : தீர்வுப்‌ பேழை : 
தொடர்‌ வரிசை வரைபடங்‌ 
களில்‌ பயன்படுத்தப்படும்‌ சாய்‌ 
சதுர வடிவக்‌ குறியீடு. இது, ஒரு 
முடிவு தேவைப்படும்போது 
செயல்முறையில்‌ ஒரு புள்ளி 
யைச்‌ சுட்டிக்‌ காட்டுகிறது. 


அது 
ஆம்‌ 


(a 


சரியா? 


ப்போது 
இல்லை 


decision instruction : முடிவு 
காணும்‌ கட்டளை நிரல்‌ 
தொகுப்பில்‌ உள்ள ஒரு 


பகுதியைத்‌ தேர்வு செய்வதைப்‌ 
பாதிக்கும்‌ கட்டளை. எடுத்துக்‌ 
காட்டு : நிபந்தனைத தாவல்‌ 
ஆணை. 

decision, logical : தருக்கத்‌ தீர்வு; 
தருக்கமுறை முடிவு. 

decision making : தீர்வு செய்தல்‌ : 
பல விருப்பத்‌ தேர்வுகளிலிருந்து 
ஒன்றைத்‌ தேர்ந்தெடுத்தல்‌. 
மனிதனும்‌ எந்திரமும்‌ எடுக்கும்‌ 


முடிவுகளில்‌ முறையான 


decision making process 409 


சமநிலை இருப்பது பொறி 
யமைவின்‌ வடிவமைப்பில்‌ முக்‌ 
கியமான அங்கமாகும்‌. செயல்‌ 
முறைப்படுத்தும்‌ நோக்கில்‌ 
இருவழிகளில்‌ முடிவெடுக்கப்‌ 
படுகிறது. இது, என்றும்‌ 
மாறாத விதிகள்‌ மற்றும்‌ நிபந்‌ 
தனைகளின்‌ தொகுதி. இன்‌ 
னொன்று, கண்டுணர்வு முறை. 
இதில்‌, விதிகள்‌ அவ்வப்போது 
நிலைமைக்கேற்ப மாறுதலடை 
யும்‌. கண்டுணர்வு முறை, 
செயற்கை நுண்ணறிவு, (81) 
பொறியமைவுகளில்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 

decision making process : முடி 
வெடுக்கும்‌ செய்முறை : ஒரு 
குறிப்பிட்ட நடவடிக்கைப்‌ 
போக்கினைத்‌ தேர்ந்தெடுப்‌ 
பதில்‌ ஏற்படும்‌ அறிவுத்‌ திறன்‌, 
வடிவமைப்பு, தேர்வு நட 
வடிக்கைச்‌ செய்முறை. 


decision structure : தீர்மான 
அமைப்பு: தேர்வு அமைப்பு 
போன்றது. 


decision support : தீர்மான 


உதவி. 


decision support system (DSS) : 
தீர்மானிக்க உதவும்‌ பொறி 
யமைவு (டிஎஸ்‌எஸ்‌) : மற்றப்‌ 
பொறியமைவுகளிலிருந்து 
இன்றியமையாத தரவுகளை 
எடுத்துக்கொண்டு, கட்டமை 


decision theory 


வற்ற முடிவுகளை எடுப்பதற்கு 
அந்தத்‌ தரவுகளைப்‌ பயன்‌ 
படுத்த மேலாளர்களுக்கு உதவு 
கிற ஒரு மேலாண்மைத்‌ தரவு 
பொறியமைவுப்‌ பிரிவினைக்‌ 
குறிக்கும்‌ ஒரு பொதுவான 
சொல்‌. 


decision symbol : முடிவுக்‌ குறி 
யீடு ; முடிவு காண்‌ குறியீடு : 
ஒரு தேர்வினைச்‌ செய்வதற்குத்‌ 


 தீருக்கமுறை பயன்படுத்தப்படு 


கிறது. ஒரு செய்முறையினைக்‌ 
குறிக்கப்‌ பயன்படுத்தப்படும்‌. 
இணைகர வடிவம்‌ உள்ளீடு- 
வெளியீடுகளுக்குப்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. சாய்சதுர 
வடிவத்‌ தொடர்வரிசை வரை 
படக்‌ குறியீடு. 

decision table : முடிவுகாண்‌ 
அட்டவணை : சிக்கல்‌ ஒன்றை 
விளக்கும்பொழுது தோன்றும்‌ 
அனைத்து நிலைமைகளையும்‌ 
அவற்றுக்கான நடவடிக்கை 
களையும்‌ வரிசைப்படுத்தும்‌ 
அட்டவணை. சில நேரத்தில்‌ 
நடவடிக்கை ஒழுங்குமுறைப்‌ 
பட்டியலுக்குப்பதிலாகப்‌ பயன்‌ 
படுத்தப்படுநறெது. 

decision theory : முடிவுகாண்‌ 
கோட்பாடு : ஒன்றுக்கு மேற்‌ 
பட்ட பல இயலக்கூடிய மாற்று 
களிடையே ஒன்றைத்‌ தேர்வு 
செய்யும்‌ முறையை விவரிக்க 
வும்‌, அதனை அறிவுபூர்வ 


decision tree 410 


மானதாக ஆக்கவும்‌ உருவாக்கப்‌ 
பட்ட உத்திகள்‌ மற்றும்‌ கோள்‌ 
கைகளின்‌ விரிவான வரிசை. 


decision tree : முடிவுகாண்‌ மரம்‌: 
எந்தவொரு சூழ்நிலை யிலும்‌ 
கூறும்‌ 


உள்ள மாற்றுகளை 


படவிளக்கம்‌. 


02௦1: தொகுப்பு : நுளையிடப்‌ 
பட்ட அட்டைகளின்‌ தொகுப்பு. 


declaration : அறிவிக்கை 

செயல்முறையிலும்‌ அதன்‌ 
வகையிலும்‌ பயன்படுத்தப்பட 
விருக்கும்‌ மாறியல்‌ மதஇிப்புருக்‌ 
களின்‌ (ஸம) மென்‌ சாதனம்‌ 7 
தொகுப்பி / மொழி பெயர்ப்பி 
போன்றவற்றை செயல்‌ முறைப்‌ 
படுத்துபவர்‌, அறிவிக்கை 
செய்ய வேண்டியிருக்குமிடத்து, 


சில செயல்முறைப்படுத்தும்‌ 
மொழிகளில்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ உத்தி. 


declaration statement : அறி 
விப்பு அறிக்கை : நிரல்‌ தொகுப்‌ 


பின்‌ மற்றக்‌ கூறுகளின்‌ தன்‌ 


மையை விளக்கும்‌ நிரல்‌ 
தொருப்பு ஒன்றின்‌ பகுதி 


அல்லது வன்பொருள்‌ ஒன்றின்‌ 
சிறப்பான 
ஒதுக்கும்‌ 
நிரல்‌ தொகுப்புப்‌ பகுதி. 


லை பகுதிகளை 


பயன்பாட்டுக்காக 


declaration time : நிறுத்த நேரம்‌ : 
ஒன்றிலிருந்து. தரவு 
கடைப்பகுதியை 


நாடா 
ஒன்றின்‌ 


decoder 


படித்த அல்லது பதிவு செய்த 
பிறகு அதனை நிறுத்தத்‌ தேவை 
யான நேரம்‌. 


அறி 


பொருள்கள்‌ 


declarative knowledge 
விப்பு அறிவு 
பற்றியும்‌, நிகழ்வுகள்‌ குறித்தும்‌, 
அவை ஒன்றுக்கொன்று எவ 
வாறு தொடர்புடையன என்பது 
பற்றியும்‌ உண்மைகளை அறிந்து 


கொள்வதன்‌ மூலம்‌ 


கொள்ளுதல்‌. 


declarative language : அறிவிப்பு 
மொழி : ஒரு பணியைச்‌ செய்து 
முடிப்பதற்குக்‌ 
தேவைப்படும்‌. துல்லியமான 


கணினிக்குத்‌ 


நடை முறையைக்‌ குறித்துரைப்‌ 


திலிருந்து செயல்‌ வரை 
வாளரை விடுவிக்கும்‌ ஒரு 


செயல்வரைவு மொழி. பதிலாக, 
செயல்‌ முறைப்படுத்துபவர்‌, 
தான்‌ என்ன செய்ய விரும்பு 
கிறார்‌ செயல்‌ 
வரைவுக்குத்‌ தெரிவிக்கிறார்‌. 


என்பதைச்‌ 


decode 


குறி மொழி மாற்றம்‌ ; 


குறிமுறை நீக்கம்‌ : ஆறிமீடு 
களினால்‌ கூறப்பட்ட தரவு 


ஓன்றை மொழி மாற்றம்‌ செய்‌ 
தல்‌ அல்லது உறுதி செய்தல்‌, 
Encode 


என்ற சொல்லுக்கு 


எதிர்நிலையானது. 


6௦00௦1 : குறி மொழி மாற்றி; குறி 
முறை நீக்கி; பொருள்‌ உணாததும்‌ 


சாதனம்‌ : 1, பொருள்‌ 


decollate 


தரப்‌ 
சமிக்கை 


உணர்த்தும்‌ சாதனம்‌. 2. 
படும்‌ 
களுக்கு ஏற்ப ஒன்று அல்லது 
ப மேம்பட்ட வெளிமீட்‌ 
அதற்கு மேற்பட்ட வெளியட்டு 


வழிகளைக்‌ தேர்வு செய்யும்‌ 


உள்ளீட்டுச்‌ 


விசைகளின்‌ அடித்தளப்‌ பலகை, 
collate : தாள்‌ பிரித்தல்‌ : 
தொடர்‌ படிவங்களின்‌ பிரதி 
வரிசையாகச்‌ சேர்த்து 
அவற்றுக்கிடையிலான கரித்‌ 
தாள்களை அகற்றுதல்‌. 

பிரிப்பி : எந்திர 


ஓர்‌ உயர்நிலை 


களை 


decompiler : 
மொழியை 
ஆதார மொழியாக மாற்றுகிற 
செயல்முறை. இதன்‌ மூலம்‌ 
கிடைக்கும்‌ குறியீடு புரிந்து 
கொள்வதற்குக்‌ கடினமானதாக 
இருக்கக்கூடும்‌. ஏனென்றால்‌, 
மாறிலி மதிப்புருக்களும்‌, வாலா 
யங்களும்‌ பொதுவாக ௫0001, 
0002 போன்ற பெயர்களில்‌ 
இருக்கும்‌. 
decompress 
நிரட்சியாக்கம்‌ 


தளர்த்துதல 
செய்த தரவு 
களை அது முதலிலிருந்த வடி 
வளவுக்கு மீண்டும்‌ தளர்த்திக்‌ 
கொண்டுவருதல்‌. 

decrement : குறைவு ; கீழிறக்கு; 
குறைப்பு : மதிப்பீடு அல்லது 
மாறக்கூடிய ஒன்று குறைக்கப்‌ 
பட்டிருக்கும்‌ அளவு. Increment 
என்பதற்கு எதிர்‌ நிலையானது. 
decryption : குறியீடுமாற்றம்‌ : 
குறியீடுகளினால்‌ தரப்பட்ட 


dedicated computer 


செய்தி ஒன்றிலிருந்து பொருள்‌ 
உள்ள ஆதி செய்தியை உரு 
வாக்குதல்‌ அல்லது தெளிவான 
உரைப்படுத்துதல்‌. குறியீட்டுக்கு 
நிலையானது. 

DECUS இலக்கக்‌ கருவிக 
கணினி : Digital Edipment Computer 
Users Society என்பதன்‌ குறும்‌ 
பெயர்‌. இலக்கக்‌ கருவிக்‌ கணினி 
யைப்‌ பயன்படுத்துவோர்‌ குழு, 
அக்குழுவின்‌ நோக்கம்‌ இலக்கக்‌ 
கருவிக்‌ கணினி தொடர்பான 
கருத்துகளையும்‌ தரவுகளையும்‌ 
பரிமாறிக்‌ கொள்வதாகும்‌. 
0620162160 : தனிப்பயனான ; 
ஒதுக்கப்பட்ட : தொகுப்பாணைக்‌ 
கருவிகள்‌ தொடர்பான அல்லது 
சிறப்பான பயன்பாட்டுக்காகத்‌ 
தயாரிக்கப்பட்ட அல்லது ஒதுக்‌ 
கப்பட்ட நடைமுறைகள்‌. 
dedicated channel : ஒருநோக்க 
வழி : ஒரே நோக்கத்திற்காகப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ கணினி 
வழி அல்லது செய்தித்‌ தொடர்பு 
வழி, 

dedicated chip : தனிப்பயன்‌ 
சிப்பு ; ஒரு நோக்கச்‌ சிப்பு : ஒரு 
பணியை மட்டுமே செய்கிற 
ஒரு சிப்பு. எடுத்துக்காட்டு : 
நினைவுப்‌ பதிப்பான்‌ சிப்பு. 
dedicated computer : தனிப்‌ 
பயன்‌ கணினி : ஒதுக்கப்பட்ட 
கணினி ஒரு குறிப்பிட்ட 


dedicated device 

பணிக்காக ஒதுக்கப்பட்ட 
கணினி. வடிவத்தில்‌ மட்டும்‌ 
இந்த ஒதுக்கீடு இருக்க வேண்டும்‌ 
என்ற அவசியமில்லை. சிறப்புப்‌ 
பயன்‌ கணினியுடன்‌ ஒப்பிடவும்‌. 
dedicated device : தனிப்பயன்‌ 
கருவி ; ஒதுக்கப்பட்ட கருவி : 
ஒரு குறிப்பிட்ட வேலைக்கென 


வடிவமைக்கப்பட்ட கருவி. 


மற்ற பணிகளுக்காக அதில்‌ 
ஆணையிட முடியாது. 
dedicated lines : தனிப்பயன்‌ 


தொலை பேசி இணைப்புகள்‌ ; 
ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொலை 
பேசி இணைப்புகள்‌ : தனிப்‌ 
பட்ட. ஒருவருக்கோ, ஒரு குழு 
வினருக்கோ  தொலைத்தரவு 
தொடர்புக்காக தனிப்பட்ட 
முறையில்‌ குத்தகை முறையில்‌ 
ஒதுக்கிடு செய்யப்பட்ட 
தொலைபேசி இணைப்புகள்‌. 
இத்தகைய இணைப்புகளுக்கு 
ஒரு குறிப்பிட்ட கட்டணம்‌ 
செலுத்தப்படுகிறது. பொது 
வான இணைய்புகளுக்கு ஒரு 
நிமிடத்திற்கு என்று கணக்‌ 
ட்டுக்‌ கட்டணம்‌ வசூலிப்பது 
போல்‌ கட்டணம்‌ வசூலிக்கப்‌ 
படுவதில்லை. 

dedicated service அர்ப்‌ 
பணிப்புப்‌ பணி ; ஒரு நோக்கப்‌ 
பணி மற்றப்‌ பயன்படுத்து 
வோர்‌ அல்லது அமைவனங்கள்‌ 
பகிர்ந்து கொள்ளாத பணி. 


412 


de facto standard 


dedicated system : தனிப்‌ பயன 
முறைமை ; ஒதுக்கப்பட்ட 
முறைமை: ஒரே ஒரு பணிக்காக 
ஒதுக்கப்பட்ட கணினியை 
அடிப்படையாகக்‌ 
கருவி. எடுத்துக்காட்டு : சொற்‌ 
களை வகைப்படுத்துதல்‌. மற்ற 
பணிகளைவிட எதற்காக வடி 
வமைக்கப்பட்டதோ அதற்காக 
அதனைப்‌ பயன்படுத்துவது 
எளிது. பொதுவான நோக்கங்‌ 
களுக்கான முறைமைகள்‌ அதிக 
கொடுக்கக்‌ 


கொண்ட 


மாக வளைந்து 


கூடியவை. 


dedicated word processor 
தனிப்பயன்‌ சொல்‌ தொகுப்‌ ; 
ஒதுக்கப்பட்ட சொல்‌ வகை செய்‌ 
கருவி : இக்கருவியின்‌ வன்‌ 
பொருள்‌, சொற்களை வதை 
செய்வதற்காக வடிவமைக்கப்‌ 
பட்டதாகும்‌. இதன்‌ விசைகள்‌ 
சிறப்பான பணிகளுக்கு 
ஒதுக்கப்பட்டு, நிரல்கள்‌ அதன்‌ 
மேல்‌ குறிப்பிடப்பட்டிருக்கும்‌. 
எடுத்துக்காட்டாகச்‌ சொற்களை 
நீக்கு, வாக்கியத்தை நீக்கு, 
அல்லது இடையில்‌ சேர்‌ என்று 
குறிப்பிடப்பட்டிருக்கும்‌. 


de facto standard : நடைமுறைத்‌ 
தர அளவு : போட்டியில்லாமல்‌ 
பரவலாகப்‌ பயன்படுத்தப்பட்டு 
வந்தாலும்‌, தர நிர்ணய அமை 
வனங்களினால்‌ அதிகார முறை 
யில்‌ தரநிலை வாய்ந்ததாக 


default 


413 


deferred entry 


அறிவிக்கப்படாத ஒரு செயல்‌ 
முறைப்படுத்தும்‌ மொழி, 
பொருள்‌, வடிவமைப்பு 
அல்லது செயல்முறை. 

061301 : முன்னிருப்பு ; கொடா 
நிலை: முன்னரே தீர்மானித்து 
வைக்கப்பட்டது, தொடக்க 
நிலையில்‌ முன்‌ குறித்து, 
பயனாளரின்‌ தலையீடு இன்றி 
தன்னியல்பாய்‌ இருப்பது. நிரல்‌ 
தொகுப்பு அல்லது பயனா 
ளரினால்‌ குறிப்பான விருப்பம்‌ 
எதுவும்‌ தரப்படாத நிலையில்‌ 
முறைமை அல்லது மொழி 
மாற்றுவோரினால்‌ தானாக மேற்‌ 
கொள்ளப்படும்‌ அனுமானம்‌. 
0278ப!( data : முன்னிருப்புத்‌ 
தரவு குறிப்பு ; தன்னியல்பான 
தரவு : விசைப்பலகை சாவிப்‌ 
பதிவு அழுத்தங்களைக்‌ 
குறைத்து, கணினி பயன்படுத்து 
பவரின்‌ ஆக்கத்திறனை அதி 
கரிப்பதற்கு மென்பொருளால்‌ 
தானாகவே அளிக்கப்படும்‌ 
மதிப்புருக்கள்‌. எனினும்‌, 
தேவைப்படுமானால்‌ தன்னியல்‌ 
பான தகவல்களுக்குப்‌ பதி 
லாகப்‌ புதிய மதிப்புருக்களைப்‌ 
பயன்படுத்திக்‌ கொள்ளலாம்‌. 
default directory : முன்னிருப்பு 
விவரக்‌ குறிப்பேடு : ஒரு வட்டு 
விவரக்‌ குறிப்பேடு. இதில்‌, 
வெளிப்படையான விவரக்‌ 


குறிப்பேட்டுக்‌ குறிப்பீடு இருந்‌ 


தாலன்றி, கணினி பொதுவாகச்‌ 
செயல்பாடுகளை நிறைவேற்று 
default drive : முன்குறித்த வட்டி 
யக்கி : பயன்படுத்துவோரினால்‌ 
குறிப்பான இயக்கி எண்‌ தரப்‌ 
படாவிட்டால்‌ 


முறைமை 
default font முன்குறித்த 
எழுத்து முகப்பு : பயனாள 
ரினால்‌ வேறெதுவும்‌ குறித்‌ 


துரைக்கப்பட்டுராவிடில்‌, அச்‌ 
சடிப்பதற்காகப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ அச்செழுத்து முகப்பு 
மற்றும்‌ வடிவளவு. 

default setting : தன்னியல்பு 
அடைவு : பயன்படுத்துபவர்‌ 
வேறுவகையில்‌ குறித்துரைத்‌ 
தாலன்றி, ஒரு செயல்முறை 
யினால்‌ தானாகவே பயன்‌ 
படுத்தப்படும்‌ அடைவு. 
default value : முன்னிருப்பு 
மதிப்பீடு : தயாரிப்பாளரால்‌ ஒரு 
கருவி அல்லது நிரல்‌ தொகுப்‌ 
புக்கு தரப்படும்‌ மதிப்பு. பொது 
வாக நிரல்‌ தொகுப்பு ஒன்றில்‌ 
தொடக்கநிலையில்‌ உள்ள பொது 
வான பாதுகாப்பான மதிப்பு. 
deferred address தாமத 
முகவரி; ஒத்திவைக்கப்பட்ட 
முகவரி ; மறைமுக முகவரி, 
deferred entry : தாமதப்‌ பதிவு : 
தனக்குக்‌ கட்டுப்பாட்டை 


deferred exit 


மாற்றிய செயல்‌ முறையிலிருந்து 
காலத்தாழ்வாக வெளியேறிய 
தன்‌ காரணமாக ஒழு நிரல்கூறில்‌ 
செய்யப்படும்‌ பதிவு. 


deferred exit : தாமத வெளி 
யேற்றம்‌ ; ஒத்திவைக்கப்பட்ட 
வெளியேற்றம்‌ 
தர்மானிக்கப்பட்ட நேரத்தில்‌ 
ஓருங்கிணை 


(முன்னரே 


அல்லாமல்‌, 
வில்லா ஒரு நிகழ்ச்சியினால்‌ 
தி பன்‌ த தங்கத்‌ 
நீர்மானிக்கப்படும்‌ ஒரு நேரத்‌ 
நிரல்கூறு கட்டுப்பாடு 
மாற்றப்படல்‌. 


நி ல்‌ 


சரிப்‌ : பிரச்சினை ஒன்றுக்‌ 
கான வரையறை : தருக்கங்களை 
பதின்ம வடிவுகளாகவும்‌, பட்டி 
யல்களாகவும்‌ மற்றும்‌ நிரல்‌ 
தொகுப்பு விளக்கங்களாகவும்‌ 
தொகுத்தல்‌, அவை பிரச்சினையை 
தெளிவாக விளக்குகின்றன, 
வரையறை செய்கின்றன. 


021720 : நெருங்கமை : அடுத்‌ 


கடுத்த அமைவிடங்களில்‌ 
வட்டுக்‌ கோப்புகளில்‌ தரவு 
களைச்‌ சேமித்து வைக்கும்‌ 


நோக்கமுடைய 005 நிரல்‌. 


defragmentation : நெருங்கமைத்‌ 
தல்‌ : ஒவ்வொரு கோப்பின்‌ 
அனைத்துப்‌ பகுதிகளும்‌ அடுத்‌ 
தடுத்த கூறுகளில்‌ எழுதப்படு 
மாறு, அனைத்துக்‌ கோப்புகளை 
யும்‌ ஒரு நிலை வட்டில்‌ மறு 
படியும்‌ எழுதுதல்‌, 


414 


de jure standard 


dஒஏஃபsசr : காந்தப்‌ புல நீக்கி ; 
அழிப்பி: மின்காந்த வகையில்‌ 
வட்டுகளிலும்‌ நாடாக்களிலும்‌ 
பதிவு செய்யப்பட்ட தரவுகளை 
அழிக்க உதவும்‌ கருவி. இதனை 
பேரழிப்பி என்றும்‌ கூறுவர்‌, 


degradation : தரங்குறைதல ; தர 
மிழததல்‌ : (றைமை தொடர்ந்து 
இயங்கினாலும்‌, அதன்‌ சேவை 
குறைந்த அளவிலேயே அமை 
யும்‌. முறையான கருவிப்‌ பரா 
மரிப்பு கிடைக்காத நிலை மற்‌ 
றும்‌ அன்றாடத்‌ தேவைகளுக்கு 
ஈடுகொடுக்கும்‌ வகையில்‌ கணினி 
நிரல்‌ தொகுப்புகள்‌ பராமரிக்கப்‌ 
படாதிருத்தல்‌ ஆகியவை இரண்டு 
முக்கிய காரணங்களாகும்‌. 


இயக்கப்‌ 
நிரல்‌ 

தொகுப்பு ஒன்றையோ, வன்‌ 

பொருளையோ நீக்குதல்‌. 


deinstall : நீக்கல்‌ : 
பயன்பாட்டிலிருந்து 


8௨/௨001௭9 : பிசிரற்ற வரைவு : 
2-2 » ச 
பிளிரற்ற கோடுகளை, எழுத்து 
களை, பல கோண வடிவங்‌ 
களை வரையப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ கணினி வரைபட உத்தி. 


de jure standard : சட்டமுறைத்‌ 
தர அளவு : அமெரிக்கத்‌ தேசியத்‌ 
தர நிருணய நிறுவனம்‌ (ANSI) 
போன்ற தர நிருணய நிறுவனங்‌ 
ஏற்றுக்கொள்ளப்‌ 
பட்டு அங்காடியில்‌ விற்பனை 
யிலுள்ள தர அளவுகள்‌. 


களினால்‌ 


delay circuit 415 


delay circuit : 
இணைப்பு 

வழங்கும்‌ பொழுது இடை 
வெளியை வேண்டுமென்றே 
அதிகமாக்கும்‌ மின்னணுவியல்‌ 
இணைப்பு. 
delay line : 


காலந்தாழ்த்தும்‌ 


சமிக்கைகளை 


சுணக்க வழி. 

delay line storage காலந்‌ 
தாழ்ந்து வரும்‌ வரிச்சேமிப்பகம்‌ : 
காலந்தாழ்ந்து வரும்‌ வரியைக்‌ 
கொண்ட சேமிப்பகம்‌. அதில்‌ 
நிரலை மீண்டும்‌ உருவாக்கி 
இணைப்பதற்கான வசதி 
உண்டு. ஆதிக்‌ கணினிகளில்‌ 
பயன்படுத்தப்பட்டது. 

051616 : நீக்கு ; நீக்குதல்‌ ; அழித்‌ 
தல்‌ : களம்‌ அல்லது கோப்பு 
ஒன்றின்‌ ஆவணத்திலிருந்து 
நீக்குதல்‌ அல்லது அழித்தல்‌ அல்‌ 
லது போக்குதல்‌. 2. தரவுகளைப்‌ 
போக்கும்‌ முறை. 


051௪6 all : அனைத்தும்‌ அழி; 
அனைத்தும்‌ நீக்கு. 
0௨124௨ fie : கோப்பை நீக்கு. 


delete key : நீக்கல்‌ விசை; அழித்‌ 
தல்‌ விசை : !. ஐபிஎம்‌ மற்றும்‌ 
ஒத்தியல்புக்‌ கணினிகளில்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ ஒரு விசை. 
விசைப்‌ பலகையில்‌ 0௮ என்று 
குறிக்கப்பட்டிருக்கும்‌. பெரும்‌ 
பாலான பயன்பாட்டுத்‌ தொகுப்‌ 
புகளில்‌ இந்த விசையை 
அழுத்தியவுடன்‌ கட்டுக்‌ குறி 


detimiter 
யின்‌ அடுத்துள்ள எழுத்து 
அழிக்கப்படும்‌. ஆனாலும்‌ 


வேறு சில பயன்பாடுகளில்‌, 
தேர்வு செய்யப்பட்ட உரைப்‌ 
பகுதி அல்லது வரைகலைப்‌ 
படத்தை நீக்கிவிடும்‌. 2. ஆப்‌ 
பிள்‌ மெக்கின்டோஷ்‌ கணினி 
களில்‌ ஏடீபி மற்றும்‌ விரிவாக்க 
விசைப்பலகைகளில்‌ உள்ள 
விசை. மெருகு குறிக்கு முந்தைய 
எழுத்தை அழிக்கும்‌ அல்லது 
தேர்வு செய்யப்பட்ட உரைப்‌ 
பகுதியையோ, 
பகுதியையோ அழிக்கும்‌. 


வரைகலைப்‌ 


delete record : ஏட்டை நீக்கு. 
delete sheet : தாளை நீக்கு. 
deletion record : நீக்கும்‌ ஆவ 
ணம்‌ : 
ஒன்றில்‌ 
ஒன்றுக்குப்‌ பதிலாக அமையும்‌ 


அடிப்படைக்‌ கோப்பு 
உள்ள ஆவணம்‌ 


புதிய ஆவணம்‌. 


limit : எல்லையிடு ; வரம்‌ 
பிடல்‌ : ஒன்றின்‌ வரம்புகளைத்‌ 
தீர்மானித்தல்‌. குறிப்பிட்ட 
மாறக்கூடிய ஒன்றின்‌ உயர்ந்த 
பட்ச, குறைந்தபட்ச வரம்பு 


களைத்‌ தீர்மானித்தலைப்‌ 
போன்றது. 
பெறப்‌ : வரம்புக்குறி ; வரம்பு 


காட்டி ; எல்லைக்குறியீடு 
சிறப்பு வடிவம்‌. எடுத்துக்‌ 
காட்டாக பட்டியல்‌ ஒன்றில்‌ 


மாறக்கூடிய பெயர்கள்‌ 


EE (பயை 


delivery 416 


அல்லது பொருள்களைப்‌ பிரிக்‌ 
கப்‌ பயன்படுத்தப்படும்‌. அல்‌ 
லது தரவு வகைகளைப்‌ பிரிப்‌ 
பதுபோல ஒரு தொடர்‌ வடி 
வங்களை மற்றொன்றிலிருந்து 
பிரிக்கப்‌ பயன்படும்‌ கால்‌ புள்ளி 
அல்லது இடைவெளி. 

: வழங்குதல்‌ ; பட்டு 
வாடா : நிரல்‌ தொகுப்பை உரு 
வாக்கும்‌ பணி வட்டத்தில்‌ 
இறுதிச்செயல்‌. இதில்‌, உண்மை 
யான தரவுகளைக்‌ கையாளப்‌ 
பயனாளருக்கு நிரல்‌ தொகுப்பு 


delivery 


அல்லது முறைமை வழங்குகிறது. 
delivery  challon விநி 
யோகத்‌ தரவு. 


Dell Computer Corporation : 
டெல்‌ கணினிக்‌ கழகம்‌ : |8M 
ஒத்நியல்பு நுண்கணினிகளைத்‌ 
தயாரிக்கும்‌ ஓர்‌ அமைவனம்‌. 
இதனை 1984இல்‌ மைக்கேல்‌ 
டெல்‌ டெக்சாஸ்‌ 
மாநிலத்திலுள்ள (அமெரிக்கா) 
ஆஸ்டின்‌ நகரில்‌ நிறுவினார்‌. 
'லேப்டாம்‌' (80000) முதல்‌ உயர்‌ 
முனை எந்திரங்கள்வரைப்‌ பல்‌ 
வேறு வகை நுண்கணினிகளை 
இது தயாரிக்கிறது. 

Delphi information Service : 
டெல்‌ஃபி தரவு சேவை : அமெரிக்‌ 
காவில்‌ பாஸ்டன்‌ நகரில்‌ உள்ள 
இணையச்‌ சேவை நிறுவனம்‌ 
வழங்கும்‌ இணையத்‌ தரவு 


சேவை. 


என்பவர்‌ 


demand report 
delta modulation : ‘டெல்டா’ 
அதிரவிணக்கம்‌ : குரல்‌ அலை 
மாதிரியை எடுத்து, 
அவற்றை இலக்கக்‌ குறியீடாக 
மாற்றுவதற்கான உத்தி. 

deltree : அகற்றாணை : ஒரு 
விவரக்‌ குறிப்பேட்டில்‌ அனைத்‌ 
துக்‌ கோப்புகளையும்‌ அகற்றி 
விட்டு, துணை விவரக்‌ குறிப்‌ 
பேடுகளையும்‌ அகற்றுறெ ஓர்‌ 
உயர்நுட்ப 005 நிரல்‌. 
demagnetization : காந்த நீக்கி : 
காநத வட்டு அல்லது நாடாக்‌ 
களில்‌ சேமிக்கப்பட்ட தரவு 
களை அழிக்கும்‌ செயல்‌. 


களின்‌ 


demand driven processing : 
தேவை முடுக்கு செயலாக்கம்‌ : 
தரவு பெறப்பட்ட உடனேயே 
நடைபெறும்‌ செயலாக்கம்‌. இது 
போன்ற நிகழ்நேரச்‌ (Realtime) 
செயலாக்கத்தின்‌ காரணமாய்‌ 
செயலாக்கப்படுத்தாத தக 
சேமித்து வைக்கத்‌ 
தேவையில்லாமல்‌ போகிறது. 


வலைச்‌ 


சம்‌ paging : பக்கமேற்றல்‌ 
கோரிக்கை நிகழ்சேமிப்பு 
முறைமைகளில்‌, புறப்பக்கச்‌ 


சேமிப்பகத்திலிருந்து உண்மை 
யான சேமிப்பகத்திற்கு அப்‌ 
பணியை நிறைவேற்றப்படும்‌ 
நேரத்தில்‌ மாற்றுதல்‌. 

demand report கோரல்‌ 
அறிக்கை ; வேண்டிய அறிக்கை: 


demo 


கோரிக்கையின்‌ பேரில்‌ மட்‌ 
டுமே வழங்கப்படும்‌ அறிக்கை. 
எதிர்பார்க்கப்படாத கேள்வி 
களுக்கான விடையாக வழங்க, 
மிக முக்கியத்துவம்‌ வாய்ந்த 
அடிப்படையான முடிவுகளை 
மேற்கொள்ள இது பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 

06௱௦ : செயல்‌ விளக்க செய்‌ 
முறை : விளம்பரம்‌, விற்பனை 
நோக்கங்களுக்காக ஒரு பயன்‌ 
பாட்டுச்‌ செயல்முறையில்‌ சில 
எடுத்துக்‌ 
காட்டுவதற்காக வடிவமைக்கப்‌ 
பட்டுள்ள ஒரு செயல்‌ விளக்கச்‌ 
செய்முறை. 


செயற்பணிகளை 


demodulate அதிர்விணக்க 
நீக்கம்‌ : ஒத்தியல்புடைய சைகை 
களை இலக்கங்களாக மாற்று 
வதற்கான செய்முறை. ஊர்தி 
யிலிருந்து தரவு சைகைகளை 
வடிகட்டுதல்‌. 

demodulation : மீளப்பெறல்‌ : 
தகவல்‌ தொடர்பில்‌ எடுத்துச்‌ 
செல்லும்‌ அலை வரிசையில்‌ 
அனுப்பப்பட்ட ஆதிக்‌ குறி 
யீட்டை மீண்டும்‌ பெறும்‌ நடை 
முறை. தரவு தொகுப்புகளில்‌, 
தரவுத்‌ தொடர்புச்‌ சமிக்கைகள்‌, 
கணினி சமிக்கை 
களுடன்‌ 
பயன்படுத்தப்படுகின்றன. 
Modulation என்பதன்‌ இணைப்‌ 


பகுதியாகும்‌. 


முனையச்‌ 
இனணையச்செய்யப்‌ 


417 demultiplexer 


demodulator மீளப்பெறும்‌ 
கருவி தகவல்‌ தொடர்பு 
இணைப்பு ஒன்றின்‌ வழியாக 
அனுப்பப்படும்‌ சமிக்கைகளை 
பெறும்‌ கருவி. அது, அச்சமிக்‌ 
கைளை மின்‌ துடிப்புகளாக அல்‌ 
லது துண்மிகளாக மாற்றி, தரவு 
தயாரிப்பு எந்திரங்களுக்கு 
அவற்றை உள்ளீடாகத்‌ தரும்‌. 
Modulator என்பதற்கு மாறானது. 


demonstration programme : 
சான்று விளக்க நிரல்‌; முன்மாதிரி 
நிரல்‌ : 1. உருவாகிக்‌ கொண்‌ 
டிருக்கும்‌ ஒரு நிரலின்‌ செயல்‌ 
திறனை விளக்கும்‌, அந்நிரலின்‌ 
ஒரு முன்மாதிரி வடிவம்‌. 2. ஒரு 
நிரலை விற்பனைக்குக்‌ 
கொண்டுவரும்முன்‌ அதன்‌ 
செயல்திறனை விளக்கும்‌ 
வகையில்‌ உருவாக்கப்பட்ட 
சுருக்கமான வடிவ முன்மாதிரி. 


demonstrative education 
செயல்முறை விளக்கக்‌ கல்வி. 
0௦பா( : இணைப்பைக்‌ கழற்று 
தல்‌ : கருவி ஒன்றிலிருந்து எழுத 
அல்லது படிக்கக்கூடிய காந்த 
சேமிப்பு ஊடகத்தை நீக்குதல்‌. 
இது வட்டு இயக்கி ஒன்றி 
லிருந்து வட்டுத்‌ தொகுப்பு 
ஒன்றை நீக்குதல்‌ போன்றது. 
demultiplexer : ஒருங்கிணைக்கி; 
பல இணைப்புக்‌ கருவி 
ஒருங்கிணைத்து அனுப்பப்‌ 


27 


denary 


பட்ட மின்காந்த அல்லது 
இலக்க வடிவிலான தரவுத்‌ 
தொகுப்பிலிருந்து ஒவ்வொரு 
தரவையும்‌ தனித்தனியாகப்‌ 
பிரித்தெடுக்கும்‌ சாதனம்‌. 
Multiplexer (பல்பயன்‌இணைப்பு) 
என்பதற்கு எதிரானது. 

மரு : பதின்மான முறை : பத்தி 
லக்க பதின்ம எண்மான முறை, 
denary notation : பதின்மக்‌ 
குறிமானம்‌ : பதினமங்களைப்‌ 
பயன்படுத்தி நாம்‌ எண்ணுகிற 
வழக்கமான எண்மான முறை. 


dendrite : மர இழை : மனித 
மூளையிலுள்ள அடிப்படைச்‌ 
சேமச்சிற்றம்‌. இது, மரத்த 
டங்கள்‌ (சாரா) எனப்படும்‌ 
மரவடிவ இழைகளின்‌ கட்ட 
மைப்பைக்‌ கொண்டது. 
சச : டெனிஸன்‌ : இணை 
யத்தில்‌ செய்திக்‌ குழுவில்‌ பங்கு 
பெறும்‌ ஒருவரை இவ்வாறு 
அமைக்கின்றனர்‌. 


dense binary code : செறிவு 
இரும எண்‌ குறியீடு : எல்லா 
ெலத்தக்க இரும்‌ எண்‌ 
(இரட்டை இலக்க) நிலை 
களையும்‌ பயன்படுத்தக்கூடிய 
குறியீடு. 


denominator : 


0௨196 list : செறிவுப்‌ பட்டியல்‌, 
அடர்‌ பட்டி : எல்லாச்‌ சிற்றங்‌ 


departmental computing 


களும்‌ இயன்றளவு நிரப்பப்‌ 
பட்டிருக்கிற ஒரு பட்டியல்‌. 
பகடு : திண்மை ; அடர்த்தி; 
செறிவு : ஒரு குறிப்பிட்ட பருண்‌ 
மையான இடத்தில்‌ சேமிக்கக்‌ 
கூடிய எழுத்துகளின்‌ எண்‌ 
ணிக்கை. மின்காந்த ஊடகம்‌ 
ஒன்றில்‌ எவ்வளவு நெருக்க 
மாக தரவுகள்‌ பதிவு செய்யப்‌ 
பட்டுள்ளன என்ற அளவுமுறை. 
பொதுவாக ஒரு அங்குலத்துக்கு 
இத்தனை எண்மி(எட்டியல்‌/கள்‌ 
என்ற முறையில்‌ கணக்கிடப்‌ 
படுகிறது. பதிவுத்திண்மை அதி 
கரிக்க. அதிகரிக்க சேமிப்புக்‌ 
கருவியின்‌ திறன்‌ கூடுகிறது. 
density, bit : துண்மி (பிட்‌) 
அடர்த்தி. 

density, character : 
அடர்த்தி. 

density, double : இரட்டை 
அடர்த்தி. 

density, packing : பொதி அடர்த்தி. 
density, recording : பதிவடர்த்தி. 


எழுத்து 


density, single ஒற்றை 
அடர்த்தி. 

density, storage சேமிப்பு 
அடாத்தி, 

departmental computing 


துறைக்‌ கணிப்பு : ஒரு துறையின்‌ 
தரவுகளை அத்ன்‌ சொந்தக்‌ 


departmental processing 


dereference 


கணினி அமைவினைக்‌ 
கொண்டே செய்முறைப்‌ 
படுத்துதல்‌. 

departmental processing 


துறைசார்‌ செயலாக்கம்‌. 
dependability : 
நம்பத்‌ தகுந்த. 
dependency : சார்புநிலை ; சார்பு: 
மற்றொரு பணியைத்‌ தொடங்கு 
முன்‌ ஏற்கனவே தொடங்கப்‌ 
பட்ட பணி ஒன்றை நிறை 
வேற்றும்‌ உறவு நிலை. 
dependent : சார்ந்திருப்பு. 


நம்பகமான ; 


dependent segment : சார்புக்கூறு: 
தரவு மேலாண்மையில்‌, தரவு 
தனது முழுப்பொருளுக்காகவும்‌ 
ஒர்‌ உயர்நிலைத்‌ தகவலை 
நம்பியிருக்கும்‌ நிலை. 
dependent variable : சார்பு மாறி 
யல்‌ மதிப்புரு : ஓர்‌ உருமாதிரி 
யின்‌ வெளிப்பாடு. இது, உட்‌ 
பாடுகளை நம்பியிருப்பதால்‌ 
இப்பெயர்‌ பெற்றது. 


060051 : வைப்பீடு : எந்திரப்‌ 
பதிவேட்டில்‌ அல்லது நினைவுப்‌ 
பதிப்பியின்‌ அமைவிடத்தில்‌ 
தரவுகளைச்‌ சேமித்து வைத்தல்‌. 


depth queuing : முப்பரிமாணத்‌ 
தோற்றமிடல்‌ : இருபரிமாணப்‌ 
பொருளை முப்பரிமாணத்‌ 
தோற்றமுடையதாக மாற்றப்‌ 


பயன்படுத்தும்‌ 'ஷேடிங்‌' (Shin) 
போன்ற தொழில்‌ நுட்பம்‌. 


06006 : டிகியூ ; இருமுனைப்‌ 
பட்டியல்‌ : Double Ended Queue 
என்பதன்‌ குறும்பெயருமாகும்‌. 
பட்டியலின்‌ இரண்டு முனை 
களிலும்‌ நீக்கவும்‌, சேர்க்கவும்‌ 
அனுமதிக்கும்‌ இருபுறமும்‌ 
உள்ள வரிசை. 

dereference : சுட்டு விலக்கம்‌; 
மறைமுகச்‌ சுட்டு : நினைவகத்‌ 
தில்‌ இருத்திவைக்கப்பட்டுள்ள 
ஒரு மதிப்பினை அணுக முக 
வரிச்‌ சுட்டு (Poifer) என்னும்‌ 
கருத்துரு சில நிரலாக்க மொழி 
களில்‌ பயன்‌ படுத்தப்படுறெது. 
சுட்டு அம்மதிப்பு 
பதியப்பட்டுள்ள முகவரி 
யையே குறிக்கும்‌. அம்‌ முகவரி 
யில்‌ இருத்தி வைக்கப்பட்டுள்ள 
மதிப்பினை எடுத்தாள அச்‌ 
சுட்டினையே மறைமுகமாய்‌ 
பயன்படுத்திக்கொள்ள முடியும்‌. 
(எ-டு) : சி மற்றும்‌ சி* மொழி 
களில்‌ ஈர்‌ *p ; tn =5; p= &n: 
என்று கட்டளை அமைக்கலாம்‌. 
0 என்பது, 5 என்னும்‌ மதிப்பு 
இருத்தி வைக்கப்பட்டுள்ள முக 
வரியைக்‌ குறிக்கும்‌. *ஓ என்பது 5 
என்னும்‌ மதிப்பைக்‌ குறிக்கும்‌. 
இவ்வாறு ஒரு முகவரிச்‌ சுட்டு 
மூலம்‌ அம்முகவரியிலுள்ள 
மதிப்பை மறைமுகமாகச்‌ கட்ட 
முடியும்‌. 


என்பது 


derived class 420 


derived class : தருவித்த இனக்‌ 
குழு; உட்குழு; தருவித்த வகுப்பு : 
பொருள்‌ நோக்லொன நிரலாக்‌ 
கத்தில்‌, ஒர்‌ இனக்குழுவை 
அடிப்படையாகக்‌ கொண்டு 
உருவாக்கப்படும்‌ இன்னோர்‌ 
இனக்குழு. அடிப்படை இனக்‌ 
குழுவின்‌ (Base Class) 
அனைத்து பண்பியல்புகளையும்‌ 
தருவித்த இனக்குழு கொண்‌ 
டிருக்கும்‌. அதே வேளையில்‌ 
அடிப்படை இனக்குழுவில்‌ 
இல்லாத புதிய உறுப்புகளை 
யும்‌, செயல்முறைகளையும்‌ 
சேர்த்துக்கொள்ள முடியும்‌. சில 
செயல்முறைகளை மாற்றி 
யமைக்கலாம்‌. மறுவரையறை 
செய்யலாம்‌. 


derived font : தருவித்த எழுத்‌ 
துரு : ஏற்கெனவே இருக்கும்‌ ஓர்‌ 
எழுத்துருவை சற்றே மாற்றி 
யமைத்து உருவாக்கப்படும்‌ 
புதிய எழுத்துரு. இப்போது 
பயன்பாட்டில்‌ உள்ள 
வரைகலை அடிப்படையிலான 
மெக்னெடோஷ்‌ இயக்க முறை 
மையில்‌ ஏற்கேனவே நிறுவப்‌ 
பட்டுள்ள எழுத்துருக்களின்‌ உரு 
வளவுகளை மாற்றி புதிய எழுத்‌ 
துகளை உருவாக்க முடியும்‌. 

derived தருவித்த 
உறவுமுறை : ஏற்கெனவே வரை 
யறுக்கப்பட்ட ஒன்றுக்கு மேற்‌ 
பட்ட உறவு முறைகளின்‌ அடிப்‌ 


relation 


descender 


படையில்‌ உருவாக்கப்படும்‌ 
புதிய உறவுமுறை. 


DES : டெஸ்‌; டிஇஎஸ்‌ : தரவு 
மறையாக்கத்‌ தரநிரணயம்‌ எனப்‌ 
பொருள்படும்‌ Data Encryption 
Standard 
தலைப்பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
1976-ஆம்‌ ஆண்டில்‌ ஐபிஎம்‌ நிறு 
வனத்தால்‌ உருவாக்கப்பட்டு 
அமெரிக்க அரசினால்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளப்பட்ட கணினித்‌ தரவு 
வரை 


என்ற தொடரின்‌ 


மறையாக்கத்துக்கான 
யறைகள்‌. டெஸ்‌, 56 துண்மி 
மறைக்குறியைப்‌ பயன்‌ 
படுத்துகிறது. 

descendant : வாரிசு : 1. பொருள்‌ 
நோக்கிலான நிரலாக்கத்தில்‌ ஓர்‌ 
இனக்குழுவிலிருந்து தருவிக்கப்‌ 
பட்ட இனக்குழு அதன்‌ வாரிசு 
என அழைக்கப்படுகிறது. தாத்தா, 
தந்தை, மகன்‌ என்ற உறவுமுறை 
யைப்‌ போன்றது. 3. கணினிச்‌ 
செயலாக்கத்தில்‌, ஒரு குறிப்‌ 
பிட்ட செயலாக்கம்‌ (ஒரு நிரல்‌ 
அல்லது ஒரு பணி) இன்னொரு 
செயலாக்கத்தினால்‌ பயன்படுத்‌ 
திக்‌ கொள்ளப்படும்போது, மூலச்‌ 
செயலாக்கத்தின்‌ சில பண்பியல்பு 
களை அழைத்த செயலாக்கம்‌ 
மரபுரிமையாகப்‌ பெறும்‌. 
0850808 : கீழிறங்கி ; இறங்கி : 
மற்ற எழுத்துகளின்‌ அடிக்‌ 
கோட்டுக்கு கீழே இறங்கும்‌ ஏ 


decending 


போன்ற சிறிய எழுத்துகளின்‌ 
பகுதி. (சா என்றும்‌ அழைக்கப்‌ 
படுகிறது. 


decending 


: இறங்குமுகம்‌. 
இறங்குமுக 


descending order : 


வரிசை : அகர வரிசையிலோ 
அல்லது எண்முறையிலோ 


அதிக அளவிலிருந்து குறைந்த 


அளவுக்கு இறங்கி வரும்‌ 
வரிசை. 

descending sort : இறங்குமுக 
வரிசையாக்கம்‌ : ஒரு பட்டி 


யலுள்ள உறுப்புகளை இறங்கு 
முக வரிசை முறைப்படுத்தல்‌. 
ச்டுல்‌ தொடங்கி &-யில்‌ முடியு 
மாறும்‌, எண்களைப்‌ பொறுத்த 
வரை பெரிய 

தொடங்கி சிறிய 


முடியுமாறும்‌ வரிசைப்படுத்தல்‌. 
விவரிப்பு. 


எண்ணில்‌ 
எண்ணில்‌ 


description : 
description, data : தரவு விவரிப்பு. 


descriptive statistics : விவரிப்பு 
புள்ளியல்‌ : மாற்ற விதெம்‌, 
சகவிகிதங்களின்‌ விதெம்‌, இட்ட 
அளவு பிழைபாடு, கணித நடு 
எண்‌, வரிசை போன்ற எண்ணள 
விலான தரவுத்‌ தொகுதி ஒன்‌ 
றின்‌ முக்கியத்‌ தன்மைகளைக்‌ 
குறிப்பிடும்‌ எண்‌ மதிப்புகள்‌. 


descriptor : விளக்கச்சொல்‌; 
வர்ணிப்பி : விவரிப்புச்‌ சொல்‌ 


design costs 


தகவலைப்‌ பட்டியலிடவோ 
அல்லது வகை வாரியாகப்‌ 
பிரிக்கவோ உதவும்‌ முக்கிய 
சொல்‌. விசைச்சொல்‌ என்றும்‌ 
சில சமயம்‌ அழைக்கப்படும்‌. 

deserialize : தொடர்வரிசை 
நீக்கம்‌ : ஒரு தொடர்வரிசைத்‌ 
துண்மிக்‌ கற்றையை ஒருபோகு 
துண்மிக்‌ கற்றையாக மாற்றுதல்‌. 


desh symbol : கீற்று குழூஉக்‌ குறி. 


design 
வமைப்பு. 


வடிவாக்கம்‌; வடி 


design aids வடிவமைப்பு 


உதவிகள்‌ : கணினி அமைப்‌ 
பைச்‌ செயல்படுத்த உதவும்‌ 
நோக்கமுள்ள கணினி 


நிரலாக்கத்‌ தொடர்‌ அல்லது 
வன்பொருள்‌ உறுப்புகள்‌. 


design automation 
வமைப்பு தன்னியக்கம்‌ : மின்‌ 
சுற்று வடிவங்கள்‌, புதிய 
கணினி மற்றும்‌ பிற மின்னணுச்‌ 
சாதனங்களின்‌ வடிவமைப்பு 
மற்றும்‌ உற்பத்தியில்‌ கணினி 
யைப்‌ பயன்படுத்துதல்‌. 


வடி 


design costs : வடிவமைப்புச்‌ 
செலவுகள்‌ : அமைப்புகளின்‌ 
வடிவமைப்பு, நிரலாக்கத்‌ 
தொடர்‌ பயிற்சி, மாற்றல்‌, 
சோதனை செய்தல்‌, ஆவணப்‌ 
படுத்துதல்‌ போன்றவற்றுடன்‌ 
தொடர்புள்ள செலவு. 


design cycle 


வடிவமைப்புச்‌ 
வன்பொருள்‌ 


design cycle : 
சுழற்சி : ஒரு 
அமைப்பில்‌, இயக்க அமைப்பை 
உருவாக்குவதற்கான முழுத்‌ 
இதில்‌ சிக்கலை 
விவரித்தல்‌, அல்கோரித நெறி 
முறை ஏற்படுத்தல்‌, ஒடுபடக்‌ 
குறியீடு அமைத்தல்‌, நிரல்‌ 
தொடர்‌ பிழை நீக்கம்‌, ஆவணப்‌ 
படுத்தல்‌ ஆகியவை அடங்கும்‌. 


திட்டம்‌. 


design engineer : வடிவமைப்புப்‌ 
பொறியாளர்‌ : வட்டு அலகு, நுண்‌ 
செயலி அல்லது சிப்பு போன்ற 
ஒரு வன்பொருள்‌ வடிவமைப்‌ 
புடன்‌ தொடர்புள்ள நபர்‌. 


design error : வடிவமைப்புப்‌ 
பிழை. 

design heuristics : வடிவமைப்பு 
கண்டுணர்தல்‌ : ஒரு பெரிய 
சிக்கல்‌ அல்லது நிரலாக்கத 
தொடரை மிகச்‌ சிறியதான 
எளிதில்‌ சமாளிக்கக்கூடிய 
“மாடுல்‌' (0௦006) கூறுகளாகப்‌ 
பிரிப்பதற்குக்‌ கடைபிடிக்கப்‌ 
படும்‌ வழிகாட்டுதல்கள்‌. 
design language : வடிவமைப்பு 
மொழி : வடிவமைப்புப்‌ பணியில்‌ 
அதன்‌ சொற்றொடர்களையும்‌, 


இலக்கணங்களையும்‌ பயன்‌ 
படுத்தக்கூடிய நிரலாக்கத்‌ 
தொடர்மொழி. 

design phase : வடிவமைப்பு 


நிலை : முன்பே நிர்ணயிக்கப்‌ 


desk accessories 


பட்ட வடிவமைப்புத்‌ தேவை 
களைப்‌ பொறுத்து ஒரு தகவல்‌ 
அமைப்பை உருவாக்கும்‌ செயல்‌. 


design problem : வடிவமைப்புச 
சிக்கல்‌. 


design review : வடிவமைப்புச்‌ 
சீராய்வு; வடிவமைப்பு மீள்‌ 
பார்வை. 

design specifications வடி 
வமைப்பு வரன்முறைகள்‌; வடி 
வமைப்புக்‌ குறியீடுகள்‌ : ஒரு 
நிறுவனத்தின்‌ குறிப்பிட்ட 


பிரிவின்‌ தகவல்‌ தேவைகளை 
ஆராய்ந்ததன்‌ விளைவு. உள்ளீடு, 
செயலாக்கம்‌, வெளியீடு போன்ற 
வற்றிற்கான வரன்முறைகள்‌. 


design, systems : முறைமை 
வடிவமைப்பு. 

design template : வடிவமைப்பு 
படிம அச்சு. 

design time வடிவமைப்பு 


நேரம்‌. 

design walkthrough வடி 
வமைப்பு மேல்நோக்கு : பயன்‌ 
படுத்துவோர்‌, செயல்முறை 
யாளர்கள்‌, ஆலோசகர்கள்‌ ஆகி 
யோர்‌ ஒரு பொறியமைவினை 
மேலிருந்து நோக்குதல்‌. 

மேசை 
வரைபட முறை 


desk accessories 
தேவைகள்‌ : 
களைச்‌ சார்ந்த அமைப்பில்‌, பிற 


desk checking 


ஆவணங்களைப்‌ பயன்படுத்து 
வதற்குத்‌ தேவைப்படும்‌ பணி 
யாற்றும்‌ கருவிகள்‌. 


desk checking மேசை 
சோதனை : நிரலாக்கத்‌ தொடர்‌ 
பிழைகளைச்‌ 
சோதிக்கும்‌ மாதிரி தரவு பொருள்‌ 
களைக்கொண்டு சோபநித்தல்‌. 
கணினியில்‌ செயல்படுத்து 
வதற்கு முன்பு இத்தகைய 
சோதனை செய்யப்படுகிறது. 


அளவையில்‌ 


desk scanner : மேசை வருடி; 
மேசை நுண்ணாய்வுக்‌ கருவி : 
மேசை நுண்ணாய்வுக்‌ கருவி 
யின்‌ சுருக்கப்‌ பெயர்‌. இரு உருக்‌ 
காட்சிகளை நுண்ணாய்வு 
செய்யப்‌ பயன்படு சிறது. இந்த 
உருக்காட்சிகளைப்‌ பின்னர்‌ ஒரு 
மேசை வெளியீட்டு அல்லது 
வரைகலை மென்பொருள்‌ 
உருவாக்கிய ஒர்‌ ஆவணத்தில்‌ 
பதிவு செய்யலாம்‌. நுண்ணாய்வு 
செய்த உருக்காட்சிகளை 
விருப்பம்போல்‌ வெட்ட லாம்‌, 
ஓட்டலாம்‌. கையால்‌ இயக்கும்‌ 
நுண்ணாய்வுக்‌ கருவிகளும்‌, 
தட்டைப்‌ படுகை நுண்ணாய்வுக்‌ 
கருவிகளும்‌ கிடைக்கின்றன. 


desktop மேசைப்‌ பதிப்பு 
தொழில்‌ நுட்பம்‌ : ஆவணங்கள்‌, 
காகிதங்கள்‌ மற்றும்‌ துணைப்‌ 
பொருள்களைக்‌ கொண்ட 
திரையில்‌ காட்டப்படும்‌ காட்சி. 


desktop enhancer 


desktop computer : மேசைக்‌ 
கணினி நுண்செயலகம்‌, 
உள்ளீடு, வெளியீடு, சேமிப்புச்‌ 
சாதனங்களை ஒன்றாக, கணினி 
அமைப்பாக உருவாக்கி மேசை 
மேல்‌ வைக்கக்கூடிய சிறு 
கணினி. வீட்டுக்‌ கணினி (Home 
ஸோம) , நுண்‌ கணினி (1410௦ 
Com) , தனி முறைக்‌ கணினி 
(Personal Computer) எனப்‌ பல 
வகை உண்டு. 


desktop conferencing : கணினிக்‌ 
கலந்துரையாடல்‌; கணினிக்‌ 
கருத்தரங்கு : தொலைதூர ஊர்‌ 
களில்‌ உள்ளவர்கள்‌, ஒரே நேரத்‌ 
தில்‌ கணினி வழியாகக்‌ கூடிப்‌ 
பேசல்‌. அவர்கள்‌ ஓரிடத்தில்‌ 
அமர்ந்து உரையாடுவது 
போன்ற தோற்றத்தை ஏற்படுத்த 
முடியும்‌. இத்தகவல்‌ தொடர்‌ 
பில்‌ பயன்பாட்டு நிரல்‌ 
களிலுள்ள தரவுகள்‌ மட்டுமின்றி 
கேட்பொலி(2ப0௦) ஒளிக்காட்சி 
(41060௦) தரவு பரிமாற்றமும்‌ 
இயலக்கூடியதே. 

desktop enhancer : மேசைக்‌ 
கணினித்‌ திறன்கூட்டி : மைக்‌ 
ரோசாஃப்ட்‌ விண்டோஸ்‌, மேக்‌ 
ஓஎஸ்‌ போன்ற சாளரக்‌ காட்சி 
அடிப்படையிலான இயக்க 
முறைமைகளின்‌ செயல்பாட்டுத்‌ 
திறனைக்‌ கூட்டும்‌ மென்‌ 
பொருள்‌ தொகுப்பு. திறன்‌ மிகுந்த 
கோப்பு உலாவி, இடைச்‌ 


desktop file 


சேமிப்புப்‌ பலகை (clipboard) 
மற்றும்‌ பல்லூடக இயக்கி 
(multimedia player) போன்ற 
வசதிகள்‌ இதில்‌ அடங்கும்‌. 


desktop fle : மேசைக்‌ கணினிக்‌ 
கோப்பு : ஆப்பிள்‌ மெக்கின்‌ 
டோஷ்‌ இயக்க முறைமையில்‌ 
ஒரு வட்டிலுள்ள கோப்புகளின்‌ 
விவரங்கள்‌ சேமித்து வைக்கப்‌ 
பட்டுள்ள கோப்பு. இக்கோப்பு 
மறைந்து வைக்கப்பட்டிருக்கும்‌. 


desktop management interface : 
கணினிவழி மேலாண்மை இடை 
முகம்‌. 

desktop publishing (DTP) 
மேசைப்பதிப்பு வெளியீடு 
(டிடீபீ) ; மேசைப்‌ பதிப்புத்‌ 
தொழில்நுட்பம்‌ வெளியீட்‌ 
டாளர்களும்‌, அச்சகங்களும்‌ 
பயன்படுத்துவதற்கு, ஒளிப்‌ 
பதிவு செய்வதற்கு ஆயத்தமான 
நிலையில்‌ ஆவணங்களைத்‌ 
தயாரிக்கும்‌ கணினி இயக்கப்‌ 
பொறியமைவு. 


desktop publishing package 
மேசை வெளியீட்டுத்‌ தொகுதி : 
உருவமைப்பு வரைபடங்கள்‌, 
படங்கள்‌ ஆகியவற்றை வாசகர்‌ 
கள்‌, தலைப்புகள்‌ ஆயெவற்று 
பயன்படுத்துவதற்கு 
அனுமதிக்கக்‌ கூடிய வாசகமும்‌, 
நுட்பங்களும்‌ 
மென்பொருள்‌. 


டன்‌ 


வரைகலை 
இணைந்த 


424 


despatch 
எடுத்துக்காட்டு: பக்க வடி 
வமைப்பி (பேஜ்‌ மேக்கர்‌), 


வெஞ்சுரா, குவார்க்‌ எக்ஸ்பிரஸ்‌. 
desktop publishing system : 
மேசை வெளியீட்டுப்‌ பொறி 
யமைவு : படங்கள்‌, பல்வேறு 
எழுத்து முகப்புகளுடன்‌ அச்‌ 
சிட்ட வாசகங்கள்‌ ஆகியவற்று 
டன்‌ கவர்ச்சிகரமான பக்க வடி 
வமைப்புகளை உருவாக்கக்‌ 
கூடிய புறநிலை சாதனங்கள்‌ 
கணினியுடன்‌ இணைக்கப்பட்ட 
ஒரு பொறியமைவு, 

desktop system மேசைப்‌ 
பொறியமைவு : ஒர்‌ அலுவலக 
மேசையில்‌ முழுமையாகப்‌ 
பொருந்தக்கூடிய ஒரு கணினி. 

desktop video : மேசைக்‌ கணினி 
ஒளிக்காட்சி; ஒளிப்படங்களைத்‌ 
திரையிட சொந்தக்‌ கணினி 
யைப்‌ பயன்படுத்துதல்‌. ஒளிக்‌ 
காட்சிப்படங்களை 
காட்டுச்‌ சுருளில்‌ பதிவு செய்ய 


ஒளிக்‌ 


லாம்‌ அல்லது லேசர்‌ வட்டு 
களில்‌ பதியலாம்‌. அல்லது 
படப்பிடிப்புக்‌ கருவி மூலம்‌ 
பதிவு செய்யலாம்‌. இவ்வாறு 
பதியப்பட்ட ஒளிக்காட்டுப்‌ 
படங்களை இலக்க முறை 
(9141) வடிவில்‌ அனுப்பி ஒரு 
பிணையத்தின்‌ மூலம்‌ நிகழ்‌ 
படக்‌ கலந்துரையாடலில்‌ பயன்‌ 
படுத்திக்‌ கொள்ள மூடியும்‌. 


despatch : அனுப்பு. 


destination 


destination சேருமிடம்‌ ; 
இலக்கு : ஒரு தரவு மாற்றல்‌ 
இயக்கத்தின்போது தரவுகளைப்‌ 
பெறுகின்ற சாதனம்‌ அல்லது 
முகவரி. 


destination disk : இலக்கு வட்டு. 
destination fle : சேரிடக்‌ கோப்பு. 
சேரிட 


destination, 
இலக்கு. 
destructive memory : அழிவுறு 
நினைவுப்‌ பதிப்பி படித்த 
வுடன்‌ உள்ளடக்கத்தை இழந்து 
விடுகிற நினைவுப்‌ பதிப்பி. 
படித்தவுடன்‌, இதன்‌ துண்மி 
களுக்கு மின்சுற்று வழியாக 
உயிரூட்டவேண்டும்‌. 


object 


destructive operation : சிதைப்புச்‌ 
செயல்பாடு; அழிப்புச்‌ செயல்‌ 
பாடு. 

destructive read : அழித்திடும்‌ 
படிப்பு: சிலவகை நினைவக 
அமைப்புகளின்‌ பண்பியல்பு. 
நினைவக இருப்பிடத்திலுள்ள 
தகவலைப்‌ படிக்கும்போது அத்‌ 
தகவல்‌ செயலிச்‌ இல்லுவுக்கு 
அனுப்பி வைக்கப்படும்‌. 
ஆனால்‌ நினைவகத்திலுள்ள 
தரவு அழிக்கப்பட்டுவிடும்‌. இத்‌ 
தகைய நினைவக அமைப்பில்‌ 
அழிக்கப்பட்ட இடத்தில்‌ தக 
வலை மறுபடியும்‌ எழுதுவதற்கு 
தனிச்சிறப்பான நுட்பம்‌ 
தேவைப்படும்‌. 


detail file 


destructor : அழிப்பி ; சிதைப்பு : 
பொருள்‌ சார்ந்த செயல்முறைப்‌ 
படுத்துதலில்‌, ஒரு பொருளின்‌ 
நிலையை விடுவிக்கிற அல்லது 
அந்தப்‌ பொருளையே அழித்து 
விடுகிற ஒரு செயற்பாடு. 

detachable keyboard : பிரிக்கக்‌ 


கூடிய விசைப்பலகை : 
காட்சித்‌ திரை அல்லது வட்டு 


ஒளிக்‌ 


அலகுபோல ஓரே அமைப்பில்‌ 
சேர்த்து உருவாக்கப்படாத 
விசைப்பலகை. ஒரு கம்பியின்‌ 
மூலம்‌ கணினியுடன்‌ இணைக்‌ 
கப்பட்டு காட்சித்திரையை 
வைப்பதில்‌ அதிக வசதியைத்‌ 
தருகிறது. 

tail : விவரம்‌ : பெரியகோப்பு 
அல்லது வரைபடத்தின்‌ சிறிய 
பிரிவு. 


detail band : விவரக்‌ கற்றை. 


detail diagram : விவர வரை 
படம்‌ : ஹிப்போவின்‌ (41020) 
ஒரு மாடுலில்‌ (௦0/6) பயன்‌ 
படுத்தப்படும்‌ தரவுப்‌ பொருள்‌ 
கள்‌ அல்லது ஒரு குறிப்பிட்ட பணி 
யைக்‌ குறிப்பிடும்‌ வரைபடம்‌. 


tail fீரச : விவரக்‌ கோப்பு : தற்‌ 
கரலிகத்‌ தகவலைக்கொண்ட 
கோப்பு. ஒரு குறிப்பிட்ட நேரத்‌ 
தில்‌ நடைபெற்ற மாற்றங்‌ 
களைக்‌ கொண்ட பதிவேடுகள்‌ 
போன்றவை, தற்காலிகத்‌ தக 
வலாகக்‌ கொள்ளப்படுகின்றன. 


detail flow chart 


detail flowchart : விவர வரை 
ஒரு குறிப்பிட்ட நிர 
லாக்கத்‌ தொடருக்குள்‌ தேவைப்‌ 
படும்‌ செயலாக்க நிலைகளை 


படம்‌ : 


குறிப்பிடும்‌ வரைபடம்‌. 


tail line : விவர வரி : செய்‌ 
முறைப்படுத்தப்படும்‌ ஒவ்‌ 
வொரு பதிவேட்டையும்‌ கண்‌ 
காட்சியாகக்‌ காட்டுகிற வரி. 


detail printing : விவா அச்சிடல்‌: 
கணினிக்குள்‌ படித்து அனுப்பப்‌ 
படும்‌ ஓவ்வொரு பதிவுக்கும்‌ 
ஒருவரி அச்சிடப்படும்‌ இயக்கம்‌. 


detail report : நுணுக்க அறிக்கை : 
அச்சிட்ட அறிக்கை. இதில்‌ 
ஓவ்வொரு வரியும்‌ படித்து 
முடித்த உள்ளீட்டுப்‌ பதிவேட்டை 
ஒட்டியே அமையும்‌. 


detail view விளக்கமான 
பார்வை; விளக்கக்‌ காட்சி. 


detection : கண்டுபிடித்தல்‌ : ஒரு 
சிக்கலைக்‌ கண்டுபிடிக்கும்‌ 
நோக்கத்துடன்‌ ஒரு நிகழ்வை 
அமைதியாகக்‌ கண்காணிப்பது. 
determinant : தீர்வுப்‌ பண்பு : 
தரவுத்‌ தள வடிவாக்கக்‌ கோட்‌ 
பாட்டில்‌, ஒர்‌ அட்டவணையில்‌ 
ஒரு. பண்புக்கூறு அலலது 
ஒன்றுக்கு மேற்பட்ட பண்புக்‌ 
கூறுகள்‌ வேறொரு பண்புக்கூறு 
அல்லது பண்புக்‌ கூறுகளின்‌ மீது 
செயல்முறையில்‌ சார்ந்திருக்கு 


426 


developer's toolkit 


மாயின்‌, அத்தகைய பண்புக்‌ 
கூறு/கூறுகளை தீர்வுப்‌ பண்பு 
என்கிறோம்‌. சார்ந்து நிற்கும்‌ 
பண்புக்‌ கூறு/கூறுகளை சார்புப்‌ 
பண்பு எனலாம்‌. 


determinism : முன்னறி திறன்‌ : 
கணினிவழிச்‌ செயல்பாடுகளில்‌, 
பலன்‌ எப்படி இருக்கும்‌ என்‌ 
பதை முன்கூட்டியே தீர்மானிக்‌ 
கும்‌ திறன்‌. ஒரு செயலாக்க 
முறைமையில்‌ தரவு எவ்வாறு 
கையாளப்படும்‌ என்பதை முன்‌ 
கூட்டி அறிதல்‌. எடுத்துக்காட்‌ 
டாச, குறிப்பிட்ட உள்ளீடுகளைத்‌ 
தரும்போது, குறிப்பிட்ட வெளி 
மீட்டையே எப்போதும்‌ தரக்‌ 
கூடிய பாவிப்பு (8௱ப/எ£ion) முன்‌ 
னறியக்கூடிய பாவிப்பு (A Deter- 
ministic Simulation) எனப்படுகிறது. 


deterministic mode! : முடிவு 
செயயும்‌ கருவி ; உறுதியாக்கும்‌ 
கருவி மாதிரி நேரடியான 
காரண-விளைவுத்‌ தொடர்பு 
களையும்‌ தெரிந்த நிலையான 
மதிப்புகள்‌ உள்ள தரவுகளைப்‌ 
பற்றியும்‌ ஆய்வு நடத்த உதவும்‌ 
கணித மாதிரி. 


developer : உருவாக்குபவர்‌. 


developer's toolkit : உருவாக்கக்‌ 
கருவித்‌ தொகுதி 
பாட்டுச்‌ செயல்முறையை ஒரு 
குறிப்பிட்ட சூழலுடன்‌ இணைப்‌ 
பதற்கு செயல்முறைப்படுத்து 


ஒரு பயன 


development 


வதில்‌ பயன்படுத்தப்படும்‌ மென்‌ 
பொருள்‌ நிரல்கூறுகளின்‌ தொகுதி. 


development : உருவாக்கம்‌. 


development engine : மேம்‌ 
பாட்டு எந்திரம்‌ தரவு 
ஆதாரத்தை மேம்படுத்தவும்‌, 
பேணிவரவும்‌ தரவுப்‌ பொறி 
யாளருக்கும்‌ 
வரம்புப்‌ பொறியாளருக்கும்‌ 
உதவுகிற எந்திரம்‌. 


மேலாண்மை 


development cycle : உருவாக்கச்‌ 
சுழற்சி; உருவாக்கப்‌ படிநிலை : 
ஒரு பயன்பாட்டு மென்பொருள்‌ 


தொகுப்பு உருவாக்கலில்‌ 
தேவைகளை ஆய்வு செய்தல்‌ 
தொடங்கி முழுமையாக்கப்‌ 


பட்ட தொகுப்பை வெளிக்‌ 
கொணர்வது முடிய, இடைப்‌ 
படும்‌ பல்வேறு செயலாக்கப்‌ 
படிமுறைகள்‌. பகுப்பாய்வு, 
வடிவாக்கம்‌, முன்மாதிரி உரு 
வாக்கம்‌, நிரலாக்கம்‌, சரி 
பார்ப்பு, நிறுவுதல்‌, பராமரிப்பு 
போன்ற பல்வேறு படிநிலைகள்‌ 
உள்ளன. 


developement library support : 
உருவாக்க நூலக உதவி; உரு 
வாக்க உதவி நூலகம்‌. 
development life cycle : 
வாக்க காலச சுழற்சி. 


உ௫ 


developement support library : 
உருவாக்க உதவி நூலகம்‌ 


427 


development system 


பயன்பாட்டுத்‌ தொகுப்புகளை 
உருவாக்குபவர்களுக்கு உதவும்‌ 
மென்பொருள்‌ நிரல்‌ தொகுதி 
கள்‌. நிரலாக்கத்‌ தொடர்‌ அமைக்‌ 
கும்‌ நாலக அமைப்பு ஒன்று 
மூலக்கோடு மாற்றுதல்‌, 
சோதனை தரவுத்‌ தொகுதிகள்‌, 
விளக்க ஆவணங்கள்‌ போன்ற 
நிரலாக்கத்தொடர்‌ வளர்ச்சி 
கோப்புகளை வைத்திருந்து 
மனிதர்களின்‌ பங்கு இல்லாமல்‌ 
தானியங்கியாக செயல்படும்‌ 
வசதி. கணினி மற்றும்‌ மனிதர்‌ 
படிக்கும்‌ வடிவத்தில்‌ நிர 
லாக்கத்‌ தொடர்கள்‌ மற்றும்‌ 
சோதனைத்‌ தரவுகளையும்‌ புதுப்‌ 
பித்து வைத்திருக்றெது. எழுத்தர்‌ 
முறை கணக்கு வைத்திருக்கும்‌ 
இயக்கங்களிலிருந்து நிரல்‌ 
தொடர்‌ பணிகளைப்‌ பிரித்து 
வைத்திருப்பது போன்று அலு 
வலக மற்றும்‌ கணினி நடை 
முறைகளின்‌ தொகுதிக்கு ஏற்ப 
நூலகம்‌ ஒன்றை வைத்திருக்கும்‌ 
நூலக அமைப்பு. 


development system : உருவாக்க 
அமைப்பு : ஒரு குறிப்பிட்ட 
நுண்‌ செயலாக்கத்திற்கான திறன்‌ 
மிக்க வன்பொருள்‌ மற்றும்‌ 
மென்பொருள்‌ பயன்பாடுகளுக்‌ 
குள்‌ தேவையான சக்திகள்‌ 
கொண்ட கணினி அமைப்பு. 
இதில்‌ நுண்கணினி, முகப்பு, 
அச்சுப்பொறி, வட்டுச்‌ சேமிப்‌ 


development time 428 


device driver 


பகம்‌, ப்ராம்‌ (0) நிரலாக்கத்‌ 
தொடர்பொறி மற்றும்‌ மின்‌ 
சுற்று உருவாக்கி போன்றவை 
இதில்‌ அடங்கும்‌. 


development time : உருவாக்க 
நேரம்‌ : புதிய நிரலாக்கத்தொடர்‌ 
அல்லது மென்பொருளின்‌ 
பிழையை நீக்கத்‌ தேவைப்படும்‌ 
நேரம்‌. 


development tools : உருவாக்கக 
கருவிகள்‌ உருவாக்க நிர 
லாக்கத்‌ தொடர்கள்‌ மற்றும்‌ / 
அல்லது வன்பொருள்‌ அமைப்பு 
பயன்படுத்துவதற்காக 
உருவாக்கப்பட்ட வன்பொருள்‌ 
மற்றும்‌ மென்பொருள்‌ உதவிச்‌ 


களில்‌ 


சாதனங்கள்‌. 


98106 : சாதனம்‌ ; கருவி : 7. ஒரு 
குறிப்பிட்ட நோக்கத்துடன்‌ உரு 
வாக்கப்பட்ட எந்திர அல்லது 
மின்சார சாதனம்‌. 2. கணினி 
மின்‌ வெளிப்‌ புறப்பொருள்‌. 3. 
கணினிக்குள்ளே அல்லது அத 
னுடன்‌ இணைக்கப்பட்டுள்ள 
கருவி. 


device address : சாதன முகவரி: 
ஒரு கணினியின்‌ ரேம்‌ (RAM) 
நினைவகத்துள்‌, நுண்செயலி 
அல்லது ஏதேனும்‌ ஒரு புறச்‌ 
சாதனத்தால்‌ மாற்றியமைக்கக்‌ 
கூடிய நினைவக இருப்பிடம்‌. 
நுண்செயலியினால்‌ மட்டுமே 
மாற்றியமைக்கக்கூடிய நினை 


வக இருப்பிடங்களிலிருந்து 
சாதன முகவரிகள்‌ மாறுபட்டவை. 
புறச்சாதனங்களும்‌ இவற்றை 
மாற்றியமைக்க முடியும்‌. 


device cluster : சாதனத்‌ தொகுதி : 
தகவல்‌ தொடர்புக்‌ கட்டுப்‌ 
பாட்டுப்‌ பொறியுடன்‌ பங்கு 
கொள்ளும்‌ முகப்புத்‌ தொகுதி 
அல்லது பிற சாதனங்கள்‌. 


device code : சாதனக குறியீடு : 
ஒரு ரூறிப்பிட்ட உள்ளீடு அல்‌ 
லது வெளியீட்டுச்‌ சாதனத்திற்‌ 
கான எட்டு துண்மிக்‌ குறியீடு. 


device, communication : தரவு 
தொடர்புச்‌ சாதனம்‌. 
device dependent : சாதனம்‌ 


சார்ந்த : ஒரு நிரலாக்கத்தொடர்‌ 
அல்ல்து ஒரு குறிப்பிட்ட 
கணினியுடன்‌ பயன்படுத்தப்பட 
வேண்டிய மொழி அல்லது 
அச்சுப்பொறி அல்லது 
மோடெம்‌ போன்ற ஒரு குறிப்‌ 
பிட்ட வெளிப்புறப்‌ பொருள்‌. 
உள்ளீடு அல்லது வெளியீட்டு 
டன்‌ பயன்படுத்தப்பட வில்லை 
யென்றால்‌ செயல்படாதது . 


device, direct access storage : 
நேரணுகு சேமிப்பகச்‌ சாதனம்‌. 


device driver : சாதன இயக்கி : 
ஒரு கணினியின்‌ தவறுகை 
அடைவினை, முக்கியமாக 
நினைவுப்‌ பதிப்பி எவ்வாறு 


device, external 


நிருவகிக்கப்படுகிறது என்‌ 
பதைப்‌ பொறுத்து உயர்த்து 
வதற்கு அல்லது மாற்றுவதற்குப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ ஒரு மென்‌ 
பொருள்‌ பயன்பாட்டுச்‌ செயல்‌ 
முறை. 

device, external : புற நிலைச்‌ 
சாதனம்‌. 


device flag : சாதனக்‌ குறி : ஒரு 
சாதனத்தின்‌ தற்போதைய தகுதி 
யைப்‌ பதிவு செய்யும்‌ ஒரு 
துண்மிப்‌ பதிவு. 

header சாதனத 
தலைப்பு : ஒரு 005 சாதன 
இயக்கி நிரல்கூறில்‌, சாதனத்தை 
அடையாளங்‌ காட்டுவதற்குள்ள 


தொடக்கப்‌ பகுதி. 


device 


device independence : சாதன 
சுதந்திரம்‌ : உள்ளீடு/வெளியீடு 
சாதனங்களின்‌ தன்மைகளின்றி 
உள்ளீடு/வெளியீடு இயக்கத்தின்‌ 
நிரலை அளிக்கும்‌ திறன்‌. 
device, intelligent நுண்‌ 
ணறிவுச்‌ சாதனம்‌. 

device, input : உள்ளீட்டுச்‌ சாதனம்‌. 
device interrupt handler : சாதன 
இடையீட்டுக்‌ கைப்பிடி : ஒரு 
சாதன நிரல்கூறுவின்‌ உடற்‌ 
பகுதி. இது சாதன இயகூச்‌ 
செயற்பணிகளைக்‌ கொண்டு 
செல்கிற குறியீட்‌ டினைப்‌ பற்றி 
வைத்துக்கொள்றெது. 


429 


device number 


device manager சாதன 
மேலாளர்‌ : ஒரு கணினியில்‌ வன்‌ 
பொருளின்‌ தகவமைவு 
அமைப்புகளை (Configuration 
Settings) பார்வையிடவும்‌, 
மாற்றியமைக்கவும்‌ உதவிடும்‌ 
ஒரு மென்பொருள்‌ பயன்பாட்டு 
நிரல்‌. எடுத்துக்காட்டாக, குறுக்‌ 
கடுகளின்‌ (|ார்னாபர5) அடிப்படை 
முகவரிகள்‌, நேரியல்‌ (Serial) 
தகவல்‌ தொடர்பின்‌ அளபுருக்‌ 
களை (Parameters) பார்க்கவோ; 
மாற்றவோ முடியும்‌. 

device media control language : 
சாதனத்‌ தரவுத்‌ தொடாபுக்‌ 
கட்டுப்பாட்டு மொழி : ஒரு தரவு 
தளத்தை ஒரு வட்டிச்‌ சேமிப்புச்‌ 
சாதனத்தின்மீது வரைவதற்குத்‌ 


தரவுத்‌ தள நிர்வாகி பயன்‌ 
படுத்தும்‌ மொழி. 
device mode : சாதனக்‌ கணு, 


device name : சாதனப்‌ பெயர்‌ : 
ஐபிஎம்‌ தனிமுறைக்‌ கணினி 
(Personal computer) அல்லது 38/0 
மாடல்‌ வட்டு அலகு போன்ற 
ஓரு வகையான சாதனத்தின்‌ 
பொதுப்பெயர்‌. 


device number : சாதன எண : ஒரு 
குறிப்பிட்ட புறநிலைச்‌ சாதனத்‌ 
திற்குக்‌ குறித்தளிக்கப்பட்டுள்ள 
ஓர்‌ எண்‌. இது கணினியில்‌ அச்‌ 
சாதனத்தை அடையாளங்காணப்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. 


device options 


430 


diagnostic message 


device options : சாதன விருப்பத்‌ 
தேர்வுகள்‌. 

device strategy : சாதன உத்தி : 
ஓரு சாதன இயக்கி நிரல்‌ கூறின்‌ 
ஒரு பகுதி. இது, இயக்கியை 
வேண்டுகோள்‌ தலைப்புடன்‌ 
இணைக்கிறது. இந்தத்‌ 
தலைப்புத்தான்‌, இயக்கியை 
நிருவகிப்பதற்கு 005 உரு 
வாக்குகிற நிலையளவுருக்‌ 
களின்‌ தொகுதியாகும்‌. 


devorak keyboard : துவோரக்‌ 


விசைப்பலகை. 


DIA : டயா; டிஐஏ : 'ஆவணப்‌ பரி 
மாற்றக்‌ கட்டுமானம்‌' என்று 
பொருள்படும்‌ Document 
Interchange Architecture என்னும்‌ 
தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 
குறும்பெயர்‌. ஐபிஎம்‌ நிறுவனத்‌ 


தின்‌ முறைமைப்‌ பிணையக்‌ 
கட்டுமானத்தில்‌ (Systems 
Network Architecture-SNA), 


ஆவணப்‌ பரிமாற்றம்‌ தொடர்‌ 
பாக வரையறுக்கப்பட்டுள்ள 
வழிகாட்டு நெறிமுறைகள்‌. 
வெவ்வேறு வகைக்‌ கணினி 
களுக்கிடையே அனுப்பி வைப்‌ 
பதற்கு ஆவணங்களை ஒழுங்கு 
படுத்தி முகவரியிடும்‌ வழி 
(முறைகளை டயா வரையறுத்‌ 
துள்ளது. 


diacritical mark : பிரித்தறி 
குறியீடு; ஒலிபிரித்தறி அடை 


| diagnostic compiler : 


யாளம்‌ : ஓர்‌ எழுத்தின்‌ மேலே 
அல்லது கீழே அல்லது நடுவே, 
உச்சரிப்பை வேறுபடுத்திக்‌ 
காட்டுவதற்குப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ குறியீடு. எடுப்போசை 
(அ௦ப(6) படுத்தல்‌ மற்றும்‌ ஒலி 
யழுத்த (08/௪) குறியீடுகளாக 
பயன்படுகின்றன. 

01800515 : குறை கண்டறிதல்‌ ; 
பழுதறிதல்‌ : கணினி கருவி 
மிலோ அல்லது நிரலாக்கத்‌ 
தொடர்‌ மற்றும்‌ அமைப்பு 
களிலோ உள்ள பிழை அல்லது 
கோளாறுகளைத்‌ தனிமைப்படுத்‌ 
தும்‌ செயல்முறை. 

diagnostic : ஆய்ந்தறிதல்‌; பழு 
தறிதல்‌. 

diagnostic board : குறைகுறி 
பலகை; பழுதிற பலகை : குணங்‌ 
குறிகாண்‌ சோதனைகளைத்‌ 
தன்னுள்ளே கொண்டுள்ள விரி 
வாக்கப்‌ பலகை. டுது, தனது 
சொந்தப்‌ படிப்‌ பியின்‌ வாயிலாக 
முடிவுகளை அறிவிக்கிறது. 
இதன்‌ மூலம்‌ கணினியின்‌ 
தவறான செயற்பாட்டினைச்‌ 
சோதனை செய்யலாம்‌. 


பழுதறி 
தொகுப்பி; பழுதறி மொழிமாற்றி. 
diagnostic message : குறைகுறி 
காண்‌ செய்தி ; பழுதறி செய்தி : 
முறையற்ற நிரல்களை ஒரு 
செயல்முறையாளருக்குச்‌ சுட்டிக்‌ 


diagnostic programme 


காட்டுகிற, கணினி உருவாக்கும்‌ 
குறிப்புகள்‌. 


diagnostic programme : பழுதறி 
நிரல்‌, 
diagnostic routine குறை 


கண்டறியும்‌ செயல்முறை ; 
பழுதறி செயல்முறை : மையச்‌ 
செயலக அலகு அல்லது ஒரு 
வெளிப்புற சாதனத்தின்‌ கோளாறி 
னைக்‌ கண்டுபிடிக்க வடிவமைக்‌ 
கப்படும்‌ வழக்கச்‌ சொல்‌. 


diagnostics : குறை அறிவிப்பு : 
ஒரு கணினி தானாகவே அச்‌ 
சிட்டு அதனைப்‌ பயன்படுத்து 
வோருக்கு அனுப்பும்‌ செய்தி 
கள்‌, பிழைச்‌ செய்திகள்‌ எனப்‌ 
படும்‌ தவறான ஆணைகளை 
யும்‌, அளவைப்‌ பிழைகளையும்‌ 
இது குறிப்பிடுகிறது. 

diagnostic tracks : குறை குறி 
காண்‌ தடங்கள்‌ ; பழுதறி 
தடங்கள்‌ : சோதனை நோக்கங்‌ 
களுக்காக இயக்கினால்‌ 
அல்லது கட்டுப்பாட்டாளரால்‌ 
பயன்படுத்தப்படும்‌, ஒரு வட்டு 
மீதான தனித்தடங்கள்‌. நினைவுப்‌ 
பதிப்பி, விசைப்பலகை, 
வட்டுகள்‌ போன்ற வன்பொருள்‌ 
அமைப்பிகளைச்‌ சோதனை 
செய்வதற்கான மென்பொருள்‌ 
நிரல்கறுகள்‌. சொந்தக்‌ கணினி 
களில்‌ இவை படுப்பதற்கு மட்டு 
மான நினைவுப்‌ பஇப்பியில்‌ 


431 


dialog 
(ROM) சேமித்து வைக்கப்பட்டுத்‌ 
தூண்டிவிடப்படுகின்றன. 


9 : வரைபடம்‌ : இயக்கங்‌ 
கள்‌ அல்லது வழக்கச்‌ செயல்‌ 
களை வரிசை முறையில்‌ குறிப்‌ 
பிடல்‌. 


diagram; block : தொகுதி வரை 
படம்‌. 

diagram, circuit 
வரைபடம்‌. 


மின்சுற்று 


diagram, flow : 
படம்‌. 


பாயவு வரை 


diagram, network : பிணைய 
வரைபடம்‌. 
diagram, wiring : 
வரைபடம்‌. 


கம்பிச்‌ சுற்று 


0181௦01 : கிளைமொழி ; பேச்சு 
மொழி : பேசிக்‌ அல்லது பாஸ்‌ 
கல்‌ போன்ற சில அடிப்படை 
மொழிகளில்‌ சிறு மாற்றங்கள்‌ 
செய்து உருவாக்கப்பட்ட ஒரு 
கணினி மொழி. அதே மொழி 
யில்‌ இருந்து உருவாக்கப்பட்ட 
பிற பேச்சு மொழிகளிலிருந்து 
இது மாறுபட்டிருக்கும்‌. 


dialing properties : எண்‌ சுழற்று 
பண்புகள்‌. 

dialing system : சுழல்வட்டு 
இயக்கு முறை. 

01/21/0௦00 : உரையாடல்‌ : ஒரு 
கணினிக்கும்‌, மனிதனுக்கும்‌ 


diaiog box 


432 dial-up service 


இடையே நடைபெறும்‌ 
கேள்வி-பதில்‌ நிகழ்ச்சி, 


dialog. box : உரையாடல்‌ கட்டம்‌ 
/ சட்டம்‌ : பயனாளருக்கு பல்‌ 
வறு வினாக்களை அல்லது 
மாற்றுகளைக்‌ கூறும்‌ ஒரு 
பட்டியல்‌. இந்தக்‌ கேள்விகள்‌ 
அனைத்திற்கும்‌ அல்லது அவற 


றுள்‌ சிலவற்றுக்குப்‌ பயன்‌ 
படுத்துபவர்‌ பதிலளிப்பார்‌. 


(இதனாலேயே உரையாடல்‌” 
என்ற சொல்‌ பயன்படுத்தப்படு 
கிறது). பிறகு 
பட்டியலுக்கு அல்லது முந்திய 7 
அடுத்த பணிக்குச்‌ செல்கிறார்‌. 


முக்கிய 


dialogue management : உரை 
யாடல்‌ மேலாண்மை. 
dialogue window : உரையாடல்‌ 


சாளரம்‌; சொல்லாடற்‌ பலகணி. 


01815 : சுட்டுமுகப்பு ; அளவு 
சுட்டு முகப்பு. 
dial-up தொலைபேசி 


இணைப்பி : செய்தித்‌ தரவுத்‌ 
தொடர்புகளில்‌, தொலைபேசி 
இணைப்பி பயன்படுத்தி 
அல்லது அழுத்தும்‌ பொத்தான்‌ 
தொலைபேசியைப்‌ பயன்‌ 
படுத்தி ஒரு இடத்திலிருந்து 
வேறொரு இடத்திற்கு தொலை 
பசி? அழைப்பு ஏற்படுத்துவது. 


dial up access : 


வழி அணுகல்‌ 


தொலைபேசி 
ஒரு தகவல்‌ 


தொடர்புப்‌ பிணையத்துடன்‌, 
தொலைதொடர்புத்‌ துறை 
யினரின்‌ தொலைபேசி! வழியாக 


ஏற்படுத்திக்‌ கொள்ளும்‌ 
இணைப்பு. 

dகlup adapter : தொலைபேசி 
வழித்‌ தகவி. 

dரக!-பற | : தொரைபேசிவழி 
ஐபீ. 

dial-up-line தொலைபேசி 


இணைப்புத்‌ தொடர்‌ ; அழைப்பு 
வழி : செய்தி தரவுத்‌ தொடர்பு 
களை பரிமாற்றும்‌ ஊடகமாகப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ சாதாரண 
தொலைபேசிக்‌ கம்பித்‌ தொடர்‌. 


கl-பற ௦ : தொலைபேசி 
மோடம்‌. 


dial-up-network : தொலைபேசி 
வழி தொடர்பு கொள்ளும்‌ 
இணையம்‌ : அரசினால்‌ முறைப்‌ 
படுத்தப்பட்டு இணைய சேவை 
யாளர்களால்‌ நிருவகிக்கப்‌ 
தொலைபேசி வழி 
தொடர்புபடுத்தும்‌ இணையம்‌. 


படும்‌ 


dial-up networking : தொலை 
பேசி வழி பிணைப்பு; தொலை 
பேசி வழி இணைப்புப்‌ பெறும்‌ 
பிணையம்‌. 

dial-up service : 
அணுகல்‌ சேவை 
அல்லது உலகளாவிய பொது 
மக்களுக்கு தொலைபேசிச்‌ 


தொலைபேசி 


உள்ளூர்‌ 


diary management 


சேவையை வழங்கி வரும்‌ ஒரு 
நிறுவனம்‌, இணையம்‌ (சாஸ்‌, 
அக இணையம்‌ (லா) ஆகிய 
வற்றை அணுகுவதற்கு வழங்கி 
வரும்‌ சேவை. செய்திச்‌ சேவை 
களையும்‌, பங்குச்‌ சந்தை 
விவரங்களையும்‌ அணுக இச்‌ 
சேவை துணைபுரியும்‌. 


diary management நாட்‌ 
குறிப்புப்‌ பதிவு மேலாண்மை. 

diazo film : 
நுண்‌ சுருள்‌ 
பதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
இது, புறவூதா 
ஒளியில்‌ மூலப்படச்சுருள்‌ முன்‌ 
காட்டப்பட்டு, ஒரு மாதிரியான 
படிகள்‌ உருவாக்கப்படுகின்றன. 
படியின்‌ 
ஊதா-கருப்பு அல்லது கருஞ்‌ 
சிவப்பு நிறத்தில்‌ இருக்கும்‌. 

DIB : டிப்‌; டிஐபி : 1. சாதனம்‌ 
சாரா துண்மிப்‌ படம்‌ என்று 
பொருள்படும்‌ Device Indepen- 
ஷ்‌ Bitmap என்ற தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்‌ 
பெயர்‌. ஒரு பயன்பாட்டு மென்‌ 
பொருளில்‌ உருவாக்கிய துண்மி 
வரைகலைப்‌ படத்தை, அந்தப்‌ 
பயன்பாட்டில்‌ தோற்றமளிப்பது 
போலவே இன்னொரு பயன்‌ 
பாட்டு மென்பொருளிலும்‌ 
காண்பதற்கு ஏதுவான கோப்பு 
வடிவமைப்பில்‌ உருவாக்கப்‌ 
கோப்பகத்‌ 


'டியோசோ' சுருள்‌ : 


படிகள்‌ எடுப்‌ 


படச்சுருள்‌. 


வண்ணம்‌ ஊதா, 


பட்ட படம்‌. 2. 


dictionary programme 


தகவல்‌ தளம்‌ என்று பொருள்‌ 
படும்‌ Directory Information Base 


என்ற தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
எக்ஸ்‌.500 முறைமையில்‌ 


பயனாளர்கள்‌ மற்றும்‌ வளங 
களின்‌ பெயர்களைக்‌ கொண்ட 
ஒரு கோப்பகம்‌. இந்தக்‌ கோப்‌ 
பகம்‌, ஒரு கோப்பக வழங்கள்‌ 
(ுகவரால்‌ (Directory Server Agent 
- DSA) பராமரிக்கப்படுகிறது. 
வரbble : தரவு குலைவு. 

900: இருதுண்மி ; டிபிட்‌ : கழ்‌ 
இரும எண்‌ வரிசை 


முறைகளில்‌ ஏதாவது ஒன்று : 
00, 01, 10 அல்லது 11. 


வரும்‌ 


dichotomizing search : இருமை 
யாக்கும்‌ தேடல்‌ : 

diary : அகராதி ; அகர 
முதலி : ஒரு செயல்முறையில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ முகப்புச்‌ 
சீட்டுகள்‌ அல்லது விடைக்‌ 
குறிப்புகளையும்‌, அவற்றின்‌ 
தருக்க முறையான பொருள்‌ 
விளக்கங்கள்‌ பற்றிய ஒரு 
விவரிப்பினையும்‌ கொண்டுள்ள 
ஒரு பட்டியல்‌. 

dictionary, automatic : தானி 
யங்கு அகரமுதலி. 

dictionary programme : அகராதி 
நிரலாக்கத்தொடர்‌ : எழுத்துப்‌ 
சோதனை செய்யும்‌ 
சொல்‌ 


பிழை 
நிரலாக்கத்‌ தொடர்‌. 


010016 


434 


differential analyzer 


செயலாக்க அமைவுகளில்‌ 


அதிசம்‌ பயன்படுத்தப்படுகிறது. 
014016 : டிடில்‌ ; தரவுக்‌ குலைப்பு: 
தரவுகளை மாற்றுதல்‌. 

012 : அச்சு : மின்மப்‌ பெருக்கி 
கள்‌ அல்லது ஒருங்கிணைந்து 


மின்சுற்றுகளை உருவாக்கும்‌ 
போது துண்டாக்கப்படும்‌ 


அல்லது அறுக்கப்படும்‌ வட்ட 
வடிவ அரைக்கடத்தி சிலிக்‌ 
கான்‌ தகட்டின்‌ மிகச்சிறிய நாற்‌ 
கோணத்‌ துண்டு. 


dielectric : மின்தாங்கு பொருள்‌ : 
மின்‌ விசையைக்‌ கடத்தாமல்‌, 
ரினவிசை விளைவுகளை மட்‌ 
டும்‌ கடத்தக்கூடிய கண்ணாடி, 


ரப்பர்‌, பிளாஸ்டிக்‌ முதலிய 
பொருள்கள்‌. 
DIF : டிஐஎப்‌ : Data Interchange 


ஈக! என்பதன்‌ குறும்பெயர்‌. 
தரவுக்‌ கோப்புகளுக்கான ஒரு 

ரட்‌ ட ட 
குறிப்பிட்ட தர நிர்ணயம்‌. எதிர்‌ 


காலத்தை உரைக்கும்‌ பல 


ms 


நிரலாக்கத்தொடர்களில்‌ பயன்‌ 


படுத்தப்படுகிறது. ஒரு மென்‌ 
பொருள்‌ தொகுதியில்‌ 
வாக்கிய கோப்புகளை முற்றி 
வும்‌ வேறுபட்ட ஒரு நிறுவனம்‌ 
உருவாக்கிய வேறு ஒரு மென்‌ 
பொருவில்‌ படிக்கப்படுவது. 


உரு 


difference : வேறுபாடு : ஒன்றை 


விட மற்றொரு எண்‌ அல்லது 


அளவு அதிகமாக அல்லது 


குறைவாக இருக்கும்‌ அளவு. 


difference engine : வேறுபாட்டு 
எந்திரம்‌ 1892ல்‌ 
பாபேஜ்‌ வடிவமைத்த எந்திரம்‌. 
வேறுபாட்டு முறை என்னும்‌ 
கணக்கிடும்‌ செயலை இதில்‌ 
எந்திரப்படுத்னொர்கள்‌. 


சார்லஸ்‌ 


differential : வேறுபாட்டளவை : 
மின்னணுவியலில்‌ ஒரு குறிப்‌ 
பிட்ட வகை மின்கற்றைக்‌ குறிப்‌ 
பிடுகிறது. இந்த 
இரண்டு சமிக்கைகளுக்கிடையே 


மின்சுற்று 


உள்ள வேறுபாட்டைப்‌ பயன்‌ 
படுத்திக்‌ கொள்ளும்‌. வருஇன்ற 
ஓர்‌ உள்ளீட்டு சமிக்கையை 
வேறொரு உள்ளிருப்பு மின்‌ 


அழுத்தத்துடன்‌ ஓப்பிடாது. 


differential analyzer : வேறு 
பாட்டளவையியல்‌ பகுப்பாய்வுக்‌ 
கருவி : வேறுபாட்டளைவை 
யியல்‌ சமன்பாடுகளுக்குத்‌ தீர்வு 
புஷ்‌ 
(MIT, 19% ௧வில்‌) உருவாக்கிய ஒத்‌ 
தியல்புக்‌ கணிப்புச்‌ சாதனம்‌. 
இவை 12 எண்ணிக்கைக்குக்‌ 


காண. வான்னேவார்‌ 


தயாரிக்கப்‌ 


இவை 


உலகப்போரின்‌ 


குறைவாகவே 
பட்டன. எனினும்‌, 
இரண்டாம்‌ 
போது ஏவுகணை அட்டவணை 
களைக்‌ கணிக்கத்‌ நிறம்படப்‌ 
இந்த 
அறை முழு 


பயன்படுத்தப்பட்டன. 


எந்திரம்‌ ஓர்‌ 


differential configuration 


வதையும்‌ அடைத்துக்‌ கொள்‌ 
ளும்‌ அளவுக்குப்‌ பெரிதாக 
இருந்தது. முனைந்த பகுதி 
யுள்ள சுற்றுருளை போன்ற 
மூலம்‌ இது 
செயல்படுத்தப்பட்டிருந்தது. 


பல்லிணைகள்‌ 


differential configuration : வேறு 
பாட்டளவையியல்‌ உருவமைதி : 
ஓசையினையும்‌ குறுக்குப்‌ பேச்சு 
களையும்‌ கேட்கமுடியாத 
அளவுக்கு ஒவ்வொரு மின்னி 
யல்‌ சைகைக்கும்‌ கம்பியிணை 
களைப்‌ பயன்படுத்துதல்‌. இது, 
ஒற்றை முனை 
தியிலிருந்து (Single-ended 
configuration) வேறுபட்டது. 


உருவமை 


differentiator : வேறுபாட்டளவி; 
வேறுபாட்டளவைக்‌ கருவி; மாறு 
பாடளப்பான்‌ : உள்ளீட்டு சமிக்கை 


என்ன வேகத்தில்‌ மாறிக்‌ 
கொண்டிருக்கிறது. என்பதை 


அளக்கும்‌ மின்சுற்று. இந்த மின்‌ 
சுற்றின்‌ வெளியீட்டு மின்‌அளவு, 


உள்ளீட்டு சமிக்கை மாறும்‌ 
வேக விதெத்துக்கு நேர்விதெத்‌ 
தில்‌ இருக்கும்‌. % என்பது 


உள்ளீட்டு சமிக்கை, என்பது 
நேரம்‌ எனில்‌, இந்த மின்சுற்றின்‌ 
வெளியீட்டளவு 0% ஆகும்‌. 


DIF files 


பூஜஎஸ்ப்‌ 


: டிறஎஃப்‌ கோப்புகள்‌ : 
தரநிர்ணயத்திற்கு 
ஏற்ப உருவாக்கப்பட்ட கோப்பு 
கள்‌. பல்வேறு எந்திரங்களுக் 


435 digest 


திடையே மாற்றிக்‌ கொள்ளக்‌ 
கூடிய கட்டு. கோப்புகள்‌ 
ஏற்புடையனவாக இருந்தாலும்‌, 
ஆப்பிள்‌ டிஜஎஃப்‌ கோப்பு வட்‌ 
டுினை நேரடியாக ஐபிஎம்‌ எந்‌ 
இரத்தில்‌ படிக்க முடியாது. இந்த 
வட்டுகள்‌ வெவ்வேறு எந்திரத்‌ 
துக்காக வெவ்வேறு முறையில்‌ 
அமைக்கப்படுகின்றன. 


diffusion : பரவச்‌ செய்தல்‌ 

சிலிக்கான்‌ மென்தகடு போன்ற 
ஒரு பொருளின்‌ மீது தூய்மைக்‌ 
குறைவு. அணுக்களைச்‌ (சர்க்‌ 
கும்‌ அதிவெப்ப செயல்‌ முறை. 
இவை சென்று 
பொருளில்‌ உள்ள அணுக்களை 
மாற்றி அதில்‌ உள்ள பொருள்‌ 
களின்‌ தன்மையை, விரும்பும்‌ 
வழிகளில்‌ மாற்றிவிடும்‌ நிலை 


சேரும்‌ 


சக்தி உள்ளவை. சிலிக்கானில்‌ 
தூய்மைக்குறைவுகளைச்‌ சேர்க்க 
900 முதல்‌ 1,800 டிகிரி செல்‌ 
ஷியஸ்‌ வெப்பத்தில்‌ 
செய்யப்படுகிறது. 


010651 : சுருக்கத்‌ தொகுப்பு 

1. இணையத்திலுள்ள செய்திக்‌ 
குழுவில்‌, இடையீட்டாளரிடம்‌ 
கட்டுரை 


பரவச்‌ 


சமர்ப்பிக்கப்பட்ட 
கவின்‌ சுருக்கங்களைக்‌ கொண்ட 
தொகுப்பு. 2. ஒரு அஞ்சல்‌ 
பட்டியலிலுள்ள வாடிக்கை 
யாளர்களுக்கு அனுப்பப்படும்‌ 
தனித்தனிக்‌ கட்டுரைகளுக்குப்‌ 
பதிலாக அவற்றின்‌ சுருக்கங்‌ 


digit 


தொகுத்து அனுப்பி 
ஒரு செய்தி. 


களைத்‌ 
வைக்கப்படும்‌ 
அஞ்சல்‌ பட்டியலுக்கு ஓர்‌ 
இடையீட்டாளர்‌ இருப்பின்‌ அச்‌ 
கருக்கத்‌ தொகுப்பு திருத்திச்‌ 
சரமைக்கப்பட லாம்‌. 

19/1 : இலக்கம்‌ : எண்ணியல்‌ : 
ஒரு அளவைக்‌ ருறிப்பிடப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ 
முறைக்‌ குறியீடு. பதின்ம முறை 
மில்‌ 0 முதல்‌ 9 வரை பத்து 
இலக்கங்கள்‌ உள்ளன. 


எண்‌ 


819/4 : எண்ணியல்‌ ; எண்மம்‌ ; 
இரு நிலை உரு ; இலக்க முறை; 
இலக்க வகை இயக்கம்‌, 
நிறுத்தத்தினைக்‌ குறிப்பிட 1 
அல்லது 0-க்களாகத்‌ துண்மி குறி 
யீடு இட்டு தரவைக்‌ குறிப்பது 
பற்றியது. கணினி மற்றும்‌ 
செய்தித்‌ தரவுத்‌ 
தொழில்‌ நுட்பத்தில்‌ மிகவும்‌ 
இன்றியமையாதது. 


தொடர்பு 


digital audio tape : இலக்க 
முறை ஒலிநாடா. 

digital audio/video connector : 
இலக்க முறை கேட்பொலி/ 
ஒளிக்‌ காட்சி இணைப்பி : சில 
உயர்திறன்‌ ஒளிக்காட்சி அட்டை 
களிலும்‌ (தொலைக்காட்சி டிவி) 
தடத்தேோவு அட்டைகளிலும்‌ 
இருக்கும்‌ இடைமுகம்‌. இதன்‌ 
மூலம்‌ இலக்கமுறை கேட்‌ 
பொலி மற்றும்‌ ஒளிக்காட்சி 


digital camera 


சமிக்கைகளை ஒரே நேரத்தில்‌ 
அனுப்ப மூடியும்‌.  டிஏவி 
இணைப்பி எனச்‌ சுருக்கமாவும்‌ 


அழைப்பா. 


digital camera : இலக்கமுறைப்‌ 
படப்பிடிப்புக்‌ கருவி; எண்ணுருப்‌ 
படமாக்கி : வழக்கறான பிலி 
மின்னணு 


மிற்குப்‌ பதிலாக 


முறையில்‌, பட உருவங்களைப்‌ 
இக்‌ 
கருவியில்‌ மின்‌ ஏற்றப்பட்ட 
சாதனம்‌ (Charge-Coupled Device- 
000) உள்ளது. இயக்குநர்‌, படக்‌ 
கருவியின்‌ மூடியைத்‌ திறக்கும்‌ 
போது, லென்ஸ்‌ வழியாக பட 


பதிவுசெய்யும்‌ கருவி. 


உருவத்தை சிசிடி உள்‌ வாங்கு 
கிறது. பிறகு அப்பட உருவம்‌, 
படக்‌ கருவியின்‌ உள்ளே 
இருக்கும்‌ நிலை நினைவகம்‌ 
அல்லத நிலைவட்டில்‌ சேமிக்‌ 

தட்ட ட்‌ ல்‌ 3 
கப்படுகிறது. படக்கருவியுடன 


தத ட அலு 
தரப்படும்‌ மென்பொருளின்‌ 


ன்‌ ன்‌ 
உதவியுடன்‌ பதியப்பட்ட 
படஉருவத்தை கணினியில்‌ 


பதிவிறக்கம்‌ செய்துகொள்ள 
(அ ரு ச . 

லாம்‌. வருபெ்பொறி மற்றும்‌ அது 

போன்ற உள்வீட்டுக்‌ கருவிகள்‌ 


சில்‌ கையாளும்‌ 


மூலம்‌ கணினி௰ 
படங்களைப்‌ போன்றே படப்‌ 
பிடிப்புக்‌ கருவி மூலம்‌ கணினி 
மில்‌ பதிவு செய்யப்பட்ட 
படத்தையும்‌ நாம்‌ விரும்பிய 
திருத்தி, சீரமைத்து 
வைத்துக்‌ கொள்ளலாம்‌. 


வாறு 


digital cassette 


digital data storage 


digital cassette : இலக்க ஒளிப்‌ 
பேழை : தரவு சேமிப்புச்‌ சாதனத்‌ 
தின்‌ ஒரு குறிப்பிட்ட வகை. 
digital circuit : இலக்கச்‌ சுற்று 
வழி : ஓர்‌ ஒருங்கிணைந்த மின்‌ 
சுற்றுவழி, இது, உயர்ந்த அல்‌ 
லது தாழ்ந்த மின்‌ அழுத்தங்கள்‌ 
போன்ற சைகை அளவுகளின்‌ 
குறிப்பிட்ட மதிப்பளவுகளில்‌ 
இயங்குகிறது. 

019114! clock : இலக்கக்‌ கடிகாரம்‌. 


digital communications : இலக்க 
முறை தகவல்‌ தொடர்புகள்‌ 
மின்னணு சமிக்கைகள்‌ லம்‌ 
குறியீடு அளித்து தகவலைப்‌ 
பரிமாறுதல்‌. 


digital computer : இலக்கமுறை 
கணினி : இலக்க: முறைத்‌ தரவு 
களில்‌ கணித மற்றும்‌ அளவை 
இயக்கங்களைச்‌ செய்யும்‌ சாதனம்‌. 


digital control : இலக்கமுறை 
கட்டுப்பாடு : இயக்கும்‌ சூழ்‌ 
நிலைகளில்‌ மாற்றம்‌ இருந்‌ 
தாலும்‌ விரும்பிய வகையில்‌ 
இயக்க அமைப்புகளின்‌ நிலை 
யைக்‌ சுட்டுப்படுத்த இலக்க 
முறை தொழில்‌ நுட்பத்தைப்‌ 
பயன்படுத்துதல்‌. 

digital darkroom : இலக்க இருட்‌ 
டறை : கறுப்பு வேள்ளை ஒளிப்‌ 
படங்களின்‌ நுட்பத்திறனை 


அதிகரிப்பதற்காக சிலிக்கன்‌ பீச்‌ 
மென்பொருள்‌ 
நிறுவனம்‌ தயாரித்துள்ள 
மெக்கின்டோஷ்‌ வரைகலைத்‌ 


தயாரிப்பு 


தொகுப்புச்‌ செயல்முறை. 


019/1 0212 : இலக்கமுறை தரவு : 
தொடர்‌ வடிவத்தில்‌ ஒத்திசை 
வான முறையில்‌ தரவுகளைக்‌ 
குறிப்பிடுவதற்குத்‌ தொடர்ச்சி 
யில்லாத முறையில்‌ தனித்தனி 
யாக தரவுகளைக்‌ குறிப்பிடுதல்‌. 


digital data service : இலக்க 
தரவுப்‌ பணி : பொதுத்‌ தரவுத்‌ 
தொடர்பு சேவையாளர்களால்‌ 
இயக்கப்படும்‌ ஒரு செய்தித்‌ 
தொடர்பு இணையம்‌ (எடுத்துக்‌ 
காட்டு டெலிகாம்‌ 
ஆஸ்திரேலியா). இது, இலக்கத்‌ 
தரவுகளை அதிவேகத்தில்‌ 
கொண்டு செல்கிறது. தரவுகள்‌ 
பெரும்பாலும்‌ கணினிக்கும்‌, 
கணினியிலிருந்து புறநிலைச்‌ 
சாதனங்களுக்கும்‌, சேய்மை 
உணர்விகள்‌, தொலைமானர்‌ 
சாதனங்கள்‌ போன்றவை மூலம்‌ 
கொண்டு செல்லப்படுகன்றன, 
இதன்‌ சுருக்கப்பெயர்‌ '005, 
இதனைச்‌ சிலசமயம்‌ 'இலக்கத்‌ 
தரவு இணையம்‌” (019121 Data 
Network-DDN) 


அழைக்கின்றனர்‌. 


என்றும்‌ 


digital data storage : இலக்க 
முறை தரவுச்‌ சேமிப்பு. 


digital display 


digital data transmission 
இலக்க முறை தரவு அனுப்புதல்‌ : 
கணினி சாதனம்‌ உருவாக்கிய 
மூல மின்னணு சமிக்ஞையை 
அனுப்புதல்‌. வழித்‌ 
தட்‌ ட இலக்சுமுறை 


எல்லா 


திறன்கள்‌ உடையவை அல்ல, 
digital display : இலக்கமுறைத்‌ 
திரைக்காட்சி; எண்ணுருத்‌ 
திரைக்காட்சி : ஒரு குறிப்பிட்ட 
எண்ணி கையில்‌ ஈன நிறங்களில்‌ 
அல்லது சாம்பல்‌ நிறத்தில்‌ 
மட்டுமே நிகழ்படத்‌ நிரைக்‌ 


காட்சி சாத்தியமாகும்‌ காட்சி 
முறை. ஐபிஎம்‌ அறிமுகப்படுத்‌ 
திய ஒருநிறக்‌ (Monochrome) 
காட்சி, சிஜிஏ (Colour Graphics 
Array), Qala (EGA-Enhanced 
Graphics Array) ஆய வை இவ்‌ 


வகையைச்‌ 'செர்ந்தவை. 


Digital Equipment Corporation ; 
DEC : டிஜிட்டல்‌ எக்விப்மென்ட்‌ 
கார்ப்பரேஷன்‌ ; டிஇசி : சிறு 
கணினி அமைப்புகளைப்‌ பெரு 


மளவில்‌ உற்பத்தி செய்யும்‌ 
நிறுவனம்‌. 
digital image processing 


இலக்கமுறைப்‌ படிமச்‌ செயல்‌ 
முறை. 

digital imaging : இலக்கமுறைப்‌ 
படிமமாக்கல்‌. 

917௨1 line : இலக்க முறை 
இணைப்புத்‌ தடம்‌; எண்ணாரு 


digital micromirror display 


வழித்தடம்‌ : நமக்‌ குறியீட்டு 
வடிவிலான தகவலை மட்டுமே 
ஏந்திச்‌ செல்லும்‌ தரவு பரிமாற்ற 
இணைப்புத்‌ தடம்‌. தரவு 
சிதைவு மற்றும்‌ இரைச்சல்‌ 
குறுக்கடுகளைக்‌ குறைப்பதற்கு 
இலக்கமுறை இணைப்புத்‌ தடத்‌ 
தில்‌, தரவு சமிக்கைகளை மீட்டு 
செய்யும்‌ திறன்‌ 
மிகுப்பு நிலையங்கள்‌ (Repeaters) 
னெறன. 


ருவாக்கம்‌ 


பயன்படுத்தப்பட 
digital linear tape : இலக்கமுறை 
வரிசை நாடா; எண்ணுரு வரிசை 
முறை நாடா ; ஒரு காந்தவகை 
சேமிப்பு ஊடகம்‌. பாதுகாப்பு 
க்கப்‌ பயன்படுகிறது. 
பழைய நாடாத்‌ தொழில்நுட்ப! 


நகலெடு 


களைவிட. வேகமான தரவு 
பரிமாற்றம்‌ இயலும்‌. 

019121 mail : இலக்கமுறை 
மின்னஞ்சல்‌. 

digita! micromirror display 
இலக்கமுறை நுண்ணாடித்‌ 
திரைக்காட்சி; எண்ணாரு 


நுண்ணாடித்‌ திரைக்காட்சி 

டெக்சஸ்‌ இன்ட்ஸ்ரூமென்ட்ஸ்‌ 
நிறுவனத்தின்‌ இலக்கமுறை 
திரைக்காட்சிக்‌ கருவியில்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ மின்சுற்றுத்‌ 
தொழில்நுட்பம்‌. 0.002 மிமீ- 
க்கும்‌ கு ப்‌ அகலமுள்ள 
துண்டுகள்‌ தொகுப்பாக ஒரு 
ட்டர்‌ பெ ௮ 


கும்‌. இதனைத்‌ திருக ஒளியைப்‌ 


ப! multipliear 


439 


digital plotter 


பிரதிபலிக்கச்‌ செய்து திரைக்‌ 
காட்சி சாதனத்தின்‌ லென்ஸ்மீது 
விழச்‌ செய்யலாம்‌. இதனால்‌ 
மிகப்‌ பிரகாசமான முழு 
வண்ணக்‌ நிரைக்காட்சியை உரு 
1,920x 1,035 
(1,987,200) படப்புள்ளிகளும்‌ 
(ஓ்%!5), 6 கோடியே 40 இலட்சம்‌ 
நிறங்களும்‌ 
வான திரைக்காட்சியை ௨௫ 


வாக்க முடியும்‌. 


கொண்ட தெளி 


வாக்க முடியும்‌. 

digital multipliear : இலக்கமுறை 
பன்முகப்‌ பெருக்கி. 

digital optical recording : இலக்க 
(முறை ஒளிவப்‌ பதிவாக்கம்‌. 
digital paper : இலக்கக்‌ காகிதம்‌ : 
அழித்திட முடியாத சேமிப்புப்‌ 
பொருள்‌. இதனை |! மின்னணு 


வியல்‌ நிறுவனம்‌ தயாரித்‌ 
துள்ளது. இது, நாடா மற்றும்‌ 
வட்டு ஆவணக்‌ காப்பகச்‌ 


சேமிப்புப்‌ பொருளாகப்‌ பயன்‌ 


இது, ஒரு பிரதி 
பலிப்புப்‌ படுகைப்‌ பூச்சுடைய 


படுகிறது. 


ஒரு பாலிஸ்டர்‌ படலத்தைப்‌ 
பயன்படுத்துகிறது. இதன்‌ உச்ரி 
யில்‌ அகச்‌ சிவப்பு ஒளிக்குச்‌ 
செயலுணர்வுடைய சாயப்‌ பாலி 
மர்‌ படலம்‌ ஓட்டப்பட்டிருக்கும்‌. 


வரவ PBX : இலக்க அஞ்சல்‌ 
பெட்டி : ஒரு தனியார்‌ கிளைப்‌ 
பரிமாற்றமைவு. டது, மனிதர்‌ 
உதவியில்லாமல்‌, பல்லாயிரம்‌ 


செய்தித்‌ தொடர்பு வழிகளைத்‌ 
தானாகவே கையாளக்கூடியது. 
தொலைபேசி இணைப்புகளில்‌ 
ஓரே சமயத்தில்‌, குரல்‌ மற்றும்‌ 
தரவு அனுப்பீடுகள்‌ செய்ய 
லாம்‌. உள்ளூர்‌ தரவுப்‌ பரி 
மாற்றங்களுக்கு அதிர்விணக்கி 
களும்‌, அதிர்விணக்க நீக்கெளும்‌ 
(Modems) தேவையில்லை. 


digital photography : இலக்க 
முறை ஒளிப்படக்கலை; எண்‌ 
ணுரு ஒளிப்‌ படவியல்‌ : இலக்க 
முறை (எண்ணுரு) ஒளிப்படக்‌ 
கருவியைப்‌ பயன்படுத்தும்‌ 
ஓளிப்படக்கலை. வழக்கமான 
தொழில்நுட்பத்‌ 
திலிருந்து இலக்கமுறை ஒளிப்‌ 
பட நுட்பம்‌ மாறுபட்டது. ஓர்‌ 
உருப்படத்தைப்‌ பதிவுசெய்ய 
சில்வர்‌ ஹேலைடு தடவிய 
பிலிம்‌ இலக்கமுறை ஒளிப்‌ 
படக்‌ கருவியில்‌ பயன்படுத்தப்‌ 
படுவதில்லை. அதற்குப்‌ பதி 
இலக்கமுறைப்‌ ்‌ 


உருவப்படங்களை 


ஒளிப்படத்‌ 


லாக, படக்‌ 
கருவி 

மின்னணு 
செய்கிறது. 


முறையில்‌ பதிவு 


இலக்கமுறை 


வரைபடமுறைகள்‌, 


digital plotter : 
வரைவி: 
வரி ஓவியங்கள்‌ மற்றும்‌ பிற 
வரைவதற்கு 
மைபேனா அல்லது பேனரக்‌ 
களைப்‌ பயன்படுத்தும்‌ வெளி 
யீட்டுச்‌ சாதனம்‌. 


படங்களை 


digital recording 


digital recording : இலக்கமுறை 
பதிவு செய்தல்‌ : காந்தப்‌ பதிவு 
ஊடகத்தில்‌ நுட்பமான புள்ளி 
களாக தகவலைப்‌ பதிவு செய்‌ 
யும்‌ நுட்பம்‌. 

digital repeater : இலக்கமுறை 
மீட்டுரு வாக்கப்‌ பொறி : இலக்க 
(றை துடிப்புகள்‌ நீண்ட 
கடத்திகள்‌ வழியாகச்‌ செல்லும்‌ 
போது பலவீனமடையும்‌ 
என்பதற்காக அவற்றை மீண்டும்‌ 
செய்தி தரவுத்‌ 
பாதையில்‌ 


உருவாக்க 
டர்‌ ம 
தொடர்புகளின்‌ 
அமைக்கப்படும்‌ சாதனம்‌. 


digital research : இலக்கமுறை 


ஆராய்ச்சி (இலக்கமுறை 
ஆராய்ச்சி நிறுவனம்‌, மான்‌ 
இ 


டெரி, சிஏ) கேரி கில்டால்‌ என்‌ 
பவர்‌ 1976இல்‌ நிறுவிய மென்‌ 
பொருள்‌ நிறுவனம்‌. இது தனது 
நுண்கணினிக்‌ கட்டுப்பாட்டுச்‌ 
மூலம்‌ 
புரட்சியில்‌ 


செயல்முறை (CP/M) 
நுண்கணினிப்‌ 
பன்னணியில்‌ நிகழ்ந்தது. இந்த 
நிறுவனத்தின்‌ தயாரிப்புகளில்‌ 
GEM பலகணிச்‌ குழல்‌, [16005 
இயெல்புநேரச்‌ செயற்பாட்டு 
பறை, DR DOS ஆகியவை 
மூக்கயமானவை. இந்த நிறு 
வனத்தை 1991இல்‌ 
நிறுவனம்‌ 


நொவல்‌ 
என்ற விலைக்கு 
வாங்கியது. 

1911௮ signal : இலக்க முறை 
சைகை; இலக்கமுறை சமிக்கை: 


digital simultaneous 


கணினி புரிந்து கொள்ளக்கூடிய 
வகையில்‌ இரும எண்‌ 
தரவுகளாக (1,0) குறியீட்டை 
அனுப்பிவைக்கும்‌ இரெண்டு 
மின்சார நிலைகள்‌. ஒவ்வொரு 
1-ம்‌ 0-வும்‌ ஒரு துண்மி. சீ முதல்‌ 
10 துண்மிகள்‌ சேர்ந்து ஒரு பைட்‌ 
அல்லது ஒரு எட்டியல்‌ எழுத்து 


உருவாகிறது. இலக்கமுறை 
சமிக்கையை அலைவு முறைக்கு 
மாற்றவும்‌, அலைவு முறை 
யிலிருந்து கணினி புரிந்து 
கொள்ளும்‌ இலக்க முறைக்கு 
மாற்றவும்‌ அதிர்விணக்கி 
(மோடெம்‌) பயன்படுத்தப்‌ 
படுகிறது. 

digital signal processing 


இலக்கமுறைக்‌ குறிப்பு செய 
லாக்கம்‌. 

012141 signature : மின்னணுக்‌ 
கையொப்பம்‌: இலக்கமூறைக்‌ 
கையொப்பம்‌; எண்ணுருக் 
கையொப்பம்‌ மின்னணு 
ஆவணங்களில்‌ பயன்படித்தப்‌ 
படும்‌ இரகசியக்‌ குறியீட்டு 
முறைக்‌ கையொப்பம்‌. ஒருவர்‌ 
தானே உரிமைச்‌ சான்றளிக்கும்‌ 
நமூறையாகும்‌. மறையாக்கத்தை 
wb (encryption), இரகசிய சான்று 
றுதித்‌ குறியீட்டையும்‌ அடிப்‌ 


படையாகக்‌ கொண்டது. 


digital simultaneous voice and 
8818 : இலக்க முறையில்‌ ஒரே 
நேரத்தில்‌ குரலும்‌ தரவும்‌ 


digital sorting 


மல்ட்டிடெக்‌ சிஸ்டம்ஸ்‌ நிறு 
வனம்‌ காப்புரிமை பெற்றுள்ள 
ஒரு நவீனத்‌ தொழில்‌ நுட்பம்‌. 
ஒற்றைத்‌ தொலைபேசித்‌ 
தடத்தில்‌ உரையாடலையும்‌, 
தகவலைப்‌ பரிமாற்றத்தையும்‌ 
இயல்விக்கும்‌ தொழில்நுட்பம்‌. 
குரலை அனுப்பவேண்டிய 
தேவை எழும்போது பொதித்‌ 
தகவல்‌ பரிமாற்ற முறைக்கு 
மாறிக்‌ இலக்க 
குரல்‌ 
பொதிகள்‌, கணினித்‌ தரவு மற்றும்‌ 
பொதிகளோடு 


கொள்ளும்‌. 
முறையாக்கப்பட்ட 


கட்டளைப்‌ 
சேர்த்து அனுப்பி வைக்கப்படும்‌. 


digital sorting : இலக்கமுறை 
பகுத்தல்‌; இலக்க முறை வரிசை 
யாக்கம்‌: பட்டியலிடும்‌ எந்திரத்‌ 
தில்‌ பிரிப்பது போன்றதொரு 
பிரிக்கும்‌ நுட்பம்‌. விசைகளை 
வரிசைப்படுத்துவதிலும்‌, தரவு 
களின்‌ மதிப்பாலும்‌ இடைப்‌ 
பட்ட காலத்திற்கு நோடி விகித 
மாக ௭ முத்துகளின்‌ எண்ணிக்கை 
அமையும்‌ முறை. 


digital speech : இலக்கமுறைப்‌ 
பேச்சு : பதிவான பேச்சை சிறு 
ஓலி அலகுகளாகம்‌ பிரித்ததன்‌ 
ஒவ்வொரு அலகும்‌ 
பிட்ச்‌, 

எண்களாகக்‌ 


நிலை. 
உரத்த ஓசை, 
போன்றவற்றை 
குறிப்பிடப்பட்டு 
இலக்கமுறைக்‌ 
மாற்றப்படும்‌. 


டூம்பர்‌ 


பேச்சின்‌ 
oh 
குறியீடாக 


441 


digital tracer 


digital subscriber line : இலக்க 
(முறை வாடிக்கையாளர்‌ இணைப்பு : 
இது ஒர்‌ ஐஎஸ்டிஎன்‌ பிஆர்ல 
இணைப்பு அல்லது தடம்‌. 
வாடிக்கையாளரின்‌ வளாகம்‌ 
வரை இலக்கமுறைத்‌ தகவல்‌ 
பரிமாற்றம்‌ இயலும்‌. முந்தைய 
தொலைபேசித்‌ தடத்‌ தகவல்‌ 
பரிமாற்றத்திலிருந்து மாறு 
பட்டது. சுருக்கமாக டிஎஸ்‌எல்‌ 
(DSL) என்று அழைக்கப்படு 
கிறது. இந்த வகை வழித்தடத்‌ 
தில்‌ இணைய இணைப்புப்‌ 
பெற்றால்‌ 24 மணி நேர 
இணையத்‌ தகவல்‌ பரிமாற்றம்‌ 
இயலும்‌. அதிவேகத்‌ தகவல்‌ பரி 
மாற்றமும்‌, குறைந்த நேரத்தில்‌ 
அதிக அளவு பதிவேற்றமும்‌ 
பதிவிறக்கமும்‌ இயலும்‌. 

digital switching (DVI) : இலக்க 
முறை இணைப்பாக்கம்‌. 
digital telephone இலக்க 
முறைத்‌ தொலைபேசி. 

digital to analog converter- D-A 
converter இலக்க முறை 
யிலிருந்து அலைவு முறைக்கு 
மாற்றும்‌ சாதனம்‌ : நுட்பமான 
இலக்கழுறை 
தொடரலைவான 
களாக மாற்றப்‌ பயன்படுத்தப்‌ 
எந்திர அல்லது மின்‌ 
னணுச்‌ சாதனங்கள்‌. 

digital tracer : இலக்க வரைபடக்‌ 
கருவி : படங்களையும்‌, வரை 


எண்களை 
சமிக்கை 


படும்‌ 


digital transmission 


கலைகளையும்‌, வரைபடம்‌ 
எடுப்பதற்குப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ ஒரு தனிவ கைக்‌ குடைய 
கரம்‌. இது கணினிக்குத்‌ தரவு 
களை அனுப்பு கிறது. 

digital transmission : இலக்க 
முறை அனுப்பீடு : ஈரிலக்க வடி 
வில்‌ (0 மற்றும்‌ '1) தரவுகளை 
அனுப்புவதற்கான ஒர்‌ அனுப்‌ 
பீட்டு முறை. இது அலைவு 
வடிவிலிருந்து வேறுபட்டது. 
குறுகிய  தொலைவுகஞுக்கு 
மட்டும்‌ இலக்கமுறை அனுப்‌ 
பட்டு முறையைப்‌ பயன்படுத்த 
முடியும்‌. எடுத்துக்காட்டு : ஒரு 
உள்ளூர்ப்‌ பகுதி இணையம்‌. 
digital versatile disk : இலக்க 
முறைப்‌ பல்திறன்‌ வட்டு. 

digital video disc : இலக்கமுறை 
ஒளிக்காட்சி வட்டு; எண்ணாரு 
நிகழ்பட வட்டு : அடுத்த தலை 
முறை ஒளிவட்டுத்‌ சேமிப்பகத்‌ 
தொழில்நுட்பம்‌. ஒரு குறுவட்‌ 
டில்‌ கேட்பொலி, ஒளிக்காட்சி 
மற்றும்‌ கணினித்‌ தரவு ஆகிய 
ஒருசேரச்‌ சேமித்து 
இத்தொழில்துட்பம்‌ 
உதவுகிறது. வழக்கமான குறு 


வற்றை 
வைக்க 


வட்டைவிட அதிகமான தரவு 
களை ஒரு இலக்க முறை ஒளிக்‌ 
காட்டு குறுவட்டு 
முடியும்‌. ஒருபக்க ஓரடுக்கு 
வட்டில்‌ 4.7 ஜிபி வரை தரவைச்‌ 
முடியும்‌. ஒருபக்க 


சேமிக்க 


சேமிக்க 


digital video disc-ROM 


-ஈரடுக்கு வட்டில்‌ 8.5 ஜி.பி 
வரை சேமிக்கலாம்‌. இருபக்க 
-ஈரடுக்கு வட்டில்‌ 17 ஜி.பி 
வரை இந்த 
வட்கெளைப்‌ படிக்க தனியான 
இயக்ககம்‌ (0) உண்டு. இந்த 
இயக்ககம்‌ (ரக) பழைய லேசர்‌ 
வட்டுகள்‌, குறுவட்டுகள்‌, கேட்‌ 
பொலிக்‌ குறுவட்டுகள்‌ ஆகிய 
அனைத்தையும்‌ படிக்கும்‌. 
டிவிடி (041) என்பது தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 


சேமிக்கலாம்‌. 


digital video disc-erasable : 
இலக்கமுறை ஒளிக்காட்சி வட்டு 
அழித்தெழுத முடிவது; எண்ணுரு 
நிகழ்பட வட்டு - அழித்தெழுத 
முடிவது : பயன்பாட்டுக்கு வரப்‌ 
போகிற ஒளிக்காட்சி வட்டில்‌ 
ஒரு வகை. நுகர்வோர்‌ இந்த 
வட்டில்‌ உள்ள விவரங்களை 
பலமுறை அழித்து மீண்டும்‌ 
எழுதிக்‌ கொள்ள முடியும்‌. 

digital video disc-recordable : 
இலக்கமுறை ஒளிக்காட்சி வட்டு 
பதியமுடிவது; எண்ணுரு நிகழ்‌ 
பட வட்டு-எழுதமுடிவது: பயன்‌ 
பாட்டுக்கு வரப்போகின்ற, 
இலக்கமுறை ஒளிக்காட்சி 
வட்டில்‌ ஒரு வகை. நுகர்வோர்‌ 
இந்த ஒரு முறை 
எழுதிக்கொள்ள முடியும்‌. 

digital video disc-ROM : இலக்க 
முறை ஒளிக்காட்சி வட்டு - 
படிக்க மட்டும்‌; எண்ணுரு நிகழ்‌ 


வட்டில்‌ 


Digital Video interactive 


பட வட்டு - படிக்க மட்டும்‌ : 
இப்போது பயன்பாட்டில்‌ உள்ள 
ஒளிக்காட்சி வட்டு. இதிலுள்ள 
விவரங்களைப்‌ படிக்கமட்டுமே 
முடியும்‌. அழித்தெழுத முடி 
யாது. 4.7 மற்றும்‌ 8.5 ஜிபி 
கொள்ளளவுகளில்‌ கிடைக்‌ 
இன்றன. ஒருபுறம்‌ ஒரடுக்கு, 
ஒருபுறம்‌ ஈரடுக்கு, இருபுறம்‌ 
ஓரடுக்கு, இருபுறம்‌ ஈரடுக்கு 
என நான்கு முறைகளில்‌ இந்த 
வட்டில்‌ தரவுகள்‌ பதியப்படு 
இன்றன. அதிக அளவாக 17 ஜிபி 
வரை தரவு பதியமுடியும்‌. 


Digital Video Interactive (DVI) : 
இலக்கமுறை ஒளிக்காட்சி 
உறவாடல்‌: எண்ணுரு நிகழ்பட. 
ஊடாடல்‌ : ஜெனரல்‌ எலெக்ட்‌ 
ரிக்‌ மற்றும்‌ இன்டெல்‌ நிறு 
வனங்கள்‌ இணைந்து, நுண்‌ 
கணினிப்‌ பயன்பாட்டுத்‌ 
தொகுப்புகளுக்காக உருவாக்‌ 
இய, இலக்கமுறை ஒளிக்காட்ரி 
மற்றும்‌ கேட்பொலித்‌ தரவு 
சுருக்க முறை. வன்பொருள்‌, 
மென்பொருள்‌ இணைந்த ஓர்‌ 
அமைப்பு. 


digit, binary coded : இருமக்‌ குறி 
முறை இலக்கம்‌. 


digit, check சரிபார்ப்பு 
இலக்கம்‌. 
0191426 : இலக்கமாக்கு : பட 


ஓவியம்‌ போன்ற வரைபட 


443 


digitizing tablet 


முறைத்‌ தோற்றத்தை இலக்க 
முறை குறியீடு செய்து வரை 
முறைப்‌ படமாக மாற்றுதல்‌. 


digitized type : இலக்கமாக்கிய 
எழுத்துரு : கணினி படிக்கத்தக்க 
வடிவில்‌ சேமித்து வைக்கப்பட்‌ 
டுள்ள எழுத்துரு. இது புள்ளி 
களின்‌ அல்லது கோடுகளின்‌ ஒரு 


தொகுதியைக்‌ கொண்டது. 
தாகுத து 


91/2௦ : இலக்கமாக்கி : பேனா 
போன்ற எழுது கருவி மூலமோ 
அல்ல்து பிற. கட்டுவி (கர்சர்‌) 
மூலமோ இயக்குபவர்‌ எழுத 
உதவும்‌ தட்டையான பலகை 
யைக்‌ கொண்ட அள்ளீட்டுச்‌ 
சாதனம்‌. இயக்குபவர்‌ எழுதும்‌ 
வடிவங்கள்‌ கணினி அமைப்‌ 
பின்‌ நினைவகத்தில்‌ தானாகப்‌ 
பதிவாகி செயலாக்கம்‌ பெறும்‌. 
diஏர£izறஏ : இலக்கமுறை ஆக்கல்‌ : 
படங்கள்‌, ஒவியங்கள்‌ போன்ற 
வற்றை, கணினி அமைப்பு செய 
லாக்கம்‌ செய்யக்கூடிய இலக்க 
முறை தரவுகளாக மாற்றுதல்‌. 
digitizing tablet : இலக்க முறை 
யாக்கும்‌ பலகை : வரைமுறை 
மற்றும்‌ படத்‌ தரவுகளை 
கணினியில்‌ பயன்படுத்தும்‌ 
இருமை உள்ளீடுகளாக மாற்றும்‌ 
உள்‌ ளீட்டுச்‌ சாதனம்‌. இதில்‌ 
ஒரு மேல்‌ தகடும்‌ அதன்‌ 
அடியில்‌ மெல்லிய கம்பித்‌ 
தொகுதிகளும்‌ இருக்கும்‌. 


digit, octal 


d்ரஏit, ௦ctal : எண்ம இலக்கம்‌; 
எட்டியல்‌ இலக்கம்‌. 

பி01( place : இலக்க இடம்‌ : ஒரு 
எண்ணைக்‌ குறிப்பிடும்‌ சொல்‌ 
இடம்பெற்றுள்ள இலக்கத்‌ 
தைக்‌ குறிப்பிடும்‌ இடக்குறிப்பு 
எண்‌ அமைப்பு, அமைப்பில்‌ 
10-களின்‌ இடம்‌, ஒன்றுகளின்‌ 
இடம்‌ போன்றவை உள்ளன. 


digit position : இலக்கு நிலை. 


0191௫ பாள்‌ : இலக்கத்‌ துளை : 
ஒரு 80- பத்தி அட்டையில்‌ எந்த 
ஒரு வரிசையிலும்‌ 0 முதல்‌ 9: 
வரையில்‌ இலக்கத்திற்கு இடப்‌ 
பட்ட துளையின்‌ இடநிலை. 


7 


digit punching place : இலக்கத்‌ 
துளையிடுமிடம்‌. 


digit punching position : இலக்‌ 
கம்‌ துளையிடும்‌ இடம்‌ : !, 2,....9 
என்ற வரிசையில்‌ துளையினைக்‌ 
குறிப்பிடும்‌ பதின்ம இலக்கத்‌ 
திற்காக துளையிட்ட. அட்டை 
யில்‌ ஒதுக்கப்பட்ட இடம்‌. 

digit, sign அடையாள 


இலக்கம்‌; குறியீட்டு இலக்கம்‌. 


DikuMUD 


டிக்குமட்‌ : !. டச்சு 
நாட்டில்‌ 


கோபன்‌ ஹசன்‌ 
பல்கலைக்‌ கழகத்தின்‌ கணினி 
அறிவியல்‌ துறையில்‌ பணியாற்‌ 
றிய ஐந்துபெரின்‌ டேனிஷ்‌ 
மொழித்‌ தலைப்பெ முத்தும்‌ 
துறும்பெயர்‌. டுக்கு ம) உரு 


dimmed 


வாச்கிய மென்பொருள்‌, 
பல்பயனாளர்‌ பாழ்பொந்து 


என்று பொருள்படும்‌ Multi User 
DuாஏeO என்ற தொடரின்‌ 
தலைப்பெழுத்துச்‌  சுருக்கத்‌ 
துடன்‌ (MD) சேர்ந்து டிக்குமட்‌ 
(DIKUMUD) என்றாயிற்று. 
டிக்குமட்‌ 
பாடு உடையது. பொருள்‌ நோக்‌ 


பல்லூடகப்‌ பயன்‌ 


கிலானது. ஆனால்‌ இவற்றின்‌ 
இனக்குழுக்கள்‌ (085565) நிலை 
நிரல்‌ (80 ௦006) கொண்டது. 
பயனாளர்‌ தாம்‌ விரும்பியவாறு 
மாற்றியமைக்க முடியாது. இந்த 
மென்பொருஞுக்கு உரிமம்‌ 
பெற்றவர்கள்‌ 
இதனை விற்பனை செய்ய புடி 
யாது. 3. டிக்குமட்‌ மென 
பொருளைப்‌ பயன்படுத்தி ௨௫ 
வாக்கப்பட்ட ஒரு 
விளையாட்டும்‌ இதே பெயரில்‌ 
அழைக்கப்படு கிறது. 


பணத்துக்காத 


கணினி 


eso : பரிமாணம்‌ : ஒரு 


வரிசையில்‌ உவ்ள பொருள்‌ 
களின்‌ வரிசையமைப்பின்‌ அடிக 


பச அளவு அல்லது எண்‌. 


dimensional, multi : பன்முகப்‌ 
பரிமாணம்‌: பல்‌ பரிமாணம்‌. 


dimensional storage, two : இரு 


பரிமாணச்‌ சேமிப்பு. 
dimensioning : பரிமாணமாக்கல்‌. 
dimmed மங்கிய தேர்வு; 


மறுக்கப்பட்ட வரைகலைப்‌ 


dimmed command 


பணித்தளத்தில்‌ நாம்‌ நிறை 
வேற்ற விரும்பும்‌ பணிகளை 
பட்டியலுள்ள தேர்வுகளில்‌ 
ஒன்றைத்‌ தேர்வுசெய்து இயக்க 
வேண்டும்‌. சில சூழ்நிலைகளில்‌ 
சில தேர்வுகள்‌ 
வெள்ளைப்‌ 
கருப்பு எழுத்தில்‌ இல்லாமல்‌ 
மங்கிய சாம்பல்‌ நிறத்தில்‌ இருக்‌ 
கும்‌. கருப்புப்‌ பின்புலத்திலுள்ள 
வெள்ளை எழுத்துகளும்‌ 
மங்கிய நிலையில்‌ இருக்கும்‌. 
இவற்றைப்‌ பயனாளர்‌ தேர்வு 


பட்டியல்‌ 
னு ந்‌ 
பின்புலத்தில்‌ 


செய்ய முடியாது. எடுத்துக்‌ 
காட்டாக, சொல்‌ செயலித்‌ 
தொகுப்புகளில்‌, உரைப்‌ பகுதி 
எதையும்‌ தேர்வு செய்யாத 


போது மே, மேரு என்ற விருப்பத்‌ 
தேர்வுகள்‌ மங்கிய நிலையில்‌ 
இருக்கும்‌. அதேபோல, ஏற்‌ 
கெனவே ஒரு பகுதியை வெட்‌ 
டியோ (ம்‌), நகலெடுத்தோ 
(Copy), இடைச்சேமிப்புப்‌ பலகை 
(மே Board) -மில்‌ வைத்திராத 
போது Paste என்னும்‌ பட்டியல்‌ 
தேர்வு மங்கலாக இருக்கும்‌. 

dimmed command : மங்கிய 
ஆணை ஒரு 
மங்கலாக்கப்பட்டுள்ள ஆணை. 
தற்போதைக்கு விருப்பத்தேர்வு 
எதுவுமில்லை என்பதை ஒரு 
மங்கிய ஆணை சுட்டுகிறது. 
அந்தத்‌ தேர்வினைச்‌ செய்‌ 
வதற்கு முன்னர்‌ இன்னொரு 


பட்டியலில்‌ 


DIN connector 


செயற்பணி முடிக்கப்பட 
வேண்டும்‌ என்பது இதற்குக்‌ 
காரணமாக இருக்கலாம்‌. 


dimmed icon : மங்கிய உருவம்‌ : 
மங்கிய கருநிற உருவம்‌. இது, 
அது குறித்துக்காட்டும்‌ வட்டு, 
மடிதாள்‌ அல்லது வட்டு ஆவ 
ணம்‌ போன்ற பொருள்‌ ஏற்‌ 
கனவே திறக்கப்பட்டு விட்டது, 
அல்லது வட்டு இயக்கி 
யிலிருந்து வெளியேற்றப்பட்டு 
விட்டது என்பதைக்‌ குறிக்கிறது. 
DIN connector : டின்‌ இணைப்‌ 
பான்‌; டின்‌ இணைப்பி : ஜெர்‌ 
மன்‌ தேசிய தரக்‌ கட்டுப்பாட்டு 
நிறுவனம்‌ (Deutsch Industries 


டின்‌ இணைப்பி 


Nom - DIN) வகுத்துள்ள நெறி 
முறைகளுக்கு இசைந்து உரு 
வாக்கப்பட்ட பல்லூசி இணைப்‌ 
பான்‌. கணினியின்‌ பல்வேறு 
உறுப்புகளை இணைப்பதற்கு 
டின்‌ இணைப்பான்கள்‌ பயன்‌ 
படுத்தப்படுகின்றன. 


இட ப a ப ட புவ ப ப படபட ட்ட ட ப்ட்ட்ட்ட ட்டம்‌ 


direct access 


dingbats 446 


எழுத்‌ 


மேசை 


dingbats : டிங்பேட்ஸ்‌ : 
துருவாக்க மற்றும்‌ 

மோட்டு வெளியீட்டுக்‌ குறியீடு 
தொகுதி. இன்டர்‌ 
நேஷனல்‌ டைப்ஃபேஸ்‌ கார்ப்ப 
நிறுவனம்‌ 


களின்‌ 
ரேஷன்‌' என்ற 
இதைத்‌ தயாரித்துள்ளது. இதில்‌, 
அம்புக்குறிகள்‌, சுட்டுக்‌ கைகள்‌, 
நட்சத்திரக்‌ குறிகள்‌, 
மிட்ட (இலக்கங்கள்‌ அடங்கி 
யிருக்கும்‌. இவை "(TC Zapf 
Dingbats" என்று அழைக்கப்‌ 
படுகின்றன. 


வட்ட 


௦55 : டினோசா£ஸ்‌ 
கம்மோடோர்‌- 64? என்ற 
இல்லக்‌ கணினியில்‌ பயன்‌ 


படுத்துவதற்கான ஒரு மென்‌ 
பொருள்‌. 

01௦0 : இருமுனையம்‌ : ஒரு 
திசையில்‌ மட்டும்‌ மின்‌ ஓட்டத்‌ 
தைத்‌ தடுத்து அடுத்த திசையில்‌ 
மின்‌ஓட்டத்தை அனுமதிக்கும்‌ 
மின்னணுச்‌ சாதனம்‌. 

diode transistor logic : lL யோடு 
டிரான்சிஸ்டர்‌ லாஜிக்‌; இரு 
முனைய மின்மப்பெருக்கி 
இணைப்புமுறை : ஒருதிசை 
இருமுனையம்‌, மின்மப்‌ 
பெருக்கி மற்றும்‌ மின்தடுப்பி 
ஆயெ உறுப்புகளைக்‌ கொண்ட 
ஒருவகை மின்சுற்று வடி 
வாக்கம்‌. தருக்கமுறைச்‌ செயல்‌ 
பாடுகளுக்குப்‌ பயன்படுகிறது. 
01090௮! : மூலைவிட்டம்‌. 


DIP : டிஐபி : Dual Inline package 
என்பதன்‌ குறும்பெயர்‌. 


010௦16 : இருதுருவம்‌ : றிய 
இடைவெளியால்‌ பிரிக்கப்‌ 
பட்டுள்ள நேர்‌-எதிர்‌ மின 


செறிவுகள்‌. இருவேறு எதிரெதிர்‌ 


காந்தத்‌ துருவங்கள்‌. 


DIP switches : டிஐபி நிலை 
மாறறிகள்‌: பல கணினிகளிலும்‌ 
வெளிப்புறப்‌ பொருள்களிலும்‌ 
காணப்படும்‌ சிறிய நிலை 
மாற்றிகள்‌. சாதனங்களை நிலை 


நிறுத்தவும்‌, சரிசெய்யவும்‌ 
பயன்படுகிறது. 
ரர்‌ : (டிம்‌ : டாஸ்‌ இயக்கமுறை 


மையில்‌ உள்ள கட்டளை. டுக்‌ 
கட்டளை இருப்புக்‌ கோப்பகம்‌ 
அல்லது கோப்புறையிலுள்ள 
கோப்புகள்‌ மற்றும்‌ உள்கோப்‌ 
பகங்களின்‌ பட்டியலைத்‌ இரை 
யில்‌ காட்டும்‌. ஒரு குறிப்பிட்ட 
கோப்பக அல்லது உள்கோப்ப 
கத்தின்‌ உள்ளடக்கத்தையும்‌ 
உரிய பாதையைக்‌ குறிப்பிட்டு 
அறிய முடியும்‌. 


direct access : நேரடி அணுகு 
முறை ; நேர்வழிச்‌ சோவு : சுற்றி 
லும்‌ உள்ள தரவுகளைத்‌ தொடா 
மல்‌ நேரடியாக, தேவையான 
தரவுகளை மட்டும்‌ தேடி எடுக்‌ 
கும்‌ அல்லது தரவுகளை சேமிக்‌ 
கும்‌ செயல்முறை. 
முறை அணுகுமுறையில்‌ 


வரிசை 


direct access file 447 


ஒவ்வொரு 
படித்தே செல்லவேண்டியிருக்‌ 
கும்‌ என்பதால்‌ இது விரைவான 
முறை. 
direct access fe : நேர்வழிக்‌ 
கோப்பு. 


கோப்பையும்‌ 


direct access processing : நேரடி 
அணுகல்‌ செயலாக்கம்‌ : நேரடி 
செயலாக்கம்‌ மற்றும்‌ தற்செயல்‌ 
செயலாக்கம்‌ போன்றது. 


direct access storage 
வழிச்‌ சேகரம்‌. 


: நேர்‌ 


Direct Access Storage Device 
(DASD) நேரடி அணுகல்‌ 
சேமிப்புச்‌ சாதனம்‌ : தகவல்‌ 
இருப்பிடங்களை நேரடியாக 
முகவரியிட அனுமதித்து தேவை 
யான தகவலை நேரடியாக 
எந்திர முறையில்‌ அணுக அனு 
மதிக்கும்‌ சேமிப்பு ஊடகம்‌. 
direct address : நேரடி முகவரி : 
ஒரு இயக்கப்படும்‌ ஒரு பொரு 
ளின்‌ இருப்பிடத்தைக்‌ குறிப்‌ 
பிடும்‌ முகவரி. 


direct cable connection : நேரடி 
வட இணைப்பு இரண்டு 
கணினிகளை அவற்றின்‌ உ/வெ 
(1/0) துறை வழியாக, இணக்கி 
அல்லது வேறெந்த இயங்கு 
இடைமுகச்‌ சாதனங்களும்‌ 
இன்றி, நேரடியான ஒற்றை 
வடம்‌ மூலம்‌ பிணைத்தல்‌. 


direct data entry 


பெரும்பாலும்‌ இதுபோன்ற 
நேரடி இணைப்புகளுக்கு 
வெற்று இணக்கி வடம்‌ (ப॥ 
Modem லே) என்னும்‌ சாதனம்‌ 
தேவைப்படும்‌. 


direct connect modem : நேரடி 
இணைப்பு அதிர்விணக்கி 
(மோடெம்‌) : தரவுப்‌ பரப்பு 
தலுக்குப்‌ பயன்படுவதற்காக 
தொலைபேசியுடன்‌ நேரடியாக 


இணைக்கப்படும்‌ அதிர்‌ 
விணக்கி (மோடெம்‌]. 
direct conversion நேரடி 


மாற்றல்‌ : ஒரு அமைப்பிலிருந்து 
மற்றொரு அமைப்புக்கு மாற்றி 
புதிய முறையை மட்டும்‌ செயல்‌ 
படுத்தும்‌ மாற்றல்‌ முறை. 
Direct Coupled Transister logic; 
DCTL : நேரடி இணைப்பு மின்‌ 
பெருக்கி அளவை மின்‌ 
பெருக்கிகளை மட்டுமே செயல்‌ 
படும்‌ பொருள்களாகக்‌ கொண்ட 
மின்‌ இணைப்பு முறைமை. 
direct current : நேரடி மின்சக்தி : 
மின்கலத்திலிருந்து அளிப்பது 
போன்று ஒரு திசையில்‌ மட்டும்‌ 
மின்னணுக்களின்‌ ஓட்டம்‌. 
direct data entry : நேரடி தரவுப்‌ 
பதிவு : நேர்முக முகப்புகள்‌ 
மூலமோ அல்லது எந்திரம்‌ 
படிக்கக்கூடிய மூல ஆவணங்‌ 
கள்‌ மூலமோ கணினியில்‌ நேரடி 
யாக தரவுகளை பதிவு செய்தல்‌. 


direct data organization 


448 


direct screen copy 


direct data organization : நேரடித்‌ 
தரவு அமைவாக்கம்‌ : இயற்‌ 
தரவு ஊடகத்தினுள்‌ 
தருக்க முறைத்‌ தரவுக்‌ கூறுகள்‌ 
குறிப்பின்றிப்‌ பகிர்மானம்‌ 
செய்யப்படுகிற ஒரு தரவு 
அமைவாக்க முறை. எடுத்துக்‌ 
காட்டு : தருக்கமுறைத்‌ தரவு 
மற்றும்‌ பதிவேடுகளை ஒரு 
காந்த வட்டுக்‌ கோப்பின்‌ மேற்‌ 
பரப்பில்‌ குறிப்பின்றிப்‌ பகிர்‌ 
செய்தல்‌. இதனை 
நேரடி அமைவாக்கம்‌' (Direct 
ization) என்றும்‌ அழைப்பர்‌. 


பியல்‌ 


மானம்‌ 


direct digital colour proof : நேரடி 
இலக்கமுறை வண்ண மெய்ப்பு. 
direct distance dialing : நேரடி 
தொலைதூர அழைப்பு. 

direct file organization : நேரடிக்‌ 
கோப்பு அமைவாக்கம்‌ : ஒவ்வொரு 
பதிவேடுகளையும்‌ தனித்தனியே 
அணுகக்கூடிய அமைவாக்கம்‌. 


direct file processing : நேரடிக்‌ 
கோப்புச செய்முறைப்படுத்து 
தல்‌ : ஒரு பதிவேட்டு விடைக்‌ 
குறிப்பினைப்‌ பயன்படுத்தி, 
அப்பதிவேட்டினை நேரடியாக 
அணுகுவதற்குப்‌ பயனாளரை 
அனுமதிக்கிற செயல்முறை. 

direct input/output : நேரடி உள்‌ 
ளீடு/வெளியீடு : ஒரு கணினிப்‌ 
பொறியமைவுக்குள்‌ தரவுகள்‌ 
உள்ளிடுவதற்கு அல்லது 


கணினிப்‌ பொறியமை 
விலிருந்து எந்திரம்‌ படிக்கக்‌ 
ஊடகங்களைப்‌ பயன்‌ 


கூடிய 
படுத்தாமல்‌ வெளிப்படுத்து 
வதற்கான (மனையங்கள்‌ 


போன்ற சாதனங்கள்‌. 

directive : பொதுஆணை; பணிப்பு. 
Direct Memory Access (DMA) : 
நேரடி நினைவக அணுகல்‌ 
(டிஎம்‌ஏ) மையச்‌ செயலக 
அல்கின்‌ தலையீடு இல்லாமல்‌ 
உட்புற நினைவகத்திலிருந்து 
வெளிப்புற சாதனங்களுக்கு 
தரவுகளை நேரடியாக மாற்றல்‌ 
செய்யும்‌ முறை. 

direct mode : நேரடி முறை. 


direct processing : நேரடி செய 
ஒரு கணினி அமைப்‌ 
தரவு. பெறப்பட்ட 
அதனை செயற்‌ 
படுத்துவது. ஒத்தி வைக்கப்‌ 
பட்ட செயலாக்கத்துக்கு 
மாறானது. அதில்‌, தரவு, பகுதி 
பகுதியாக சேமிக்கப்பட்டுப்‌ 
பிறகு செயலாக்கம்‌ நடைபெறு 
கிறது. 


லாக்கம்‌ : 
பானது, 


ரு 
உடனேயே 


direct recovery plan : நேரடி 
மீட்புத்‌ திட்டம்‌. 

direct screen copy device : 
நேரடித்‌ திரைப்படியெடுப்புச்‌ 
சாதனம்‌ : முனையத்‌ திரையில்‌ 
காண்பவற்றை அப்படியே 
படியெடுக்கும்‌ ஒரு சாதனம்‌. 


direct search index 


direct search index : நேர்‌ வழித்‌ 
தேடல்‌ (அட்டவணை. 


direct sequence நேரடித்‌ 
தொடர்‌ வரிசை அகலக்‌ 
கற்றைத்‌ தரவு தொடர்பில்‌, 


பண்பேற்றத்தின ஒரு வடிவம்‌. 
தொடர்ச்சியான இருமத்‌ 
துடிப்புகளால்‌ சுமப்பி அலை 
பண்பேற்றம்‌ செய்யப்படுகிறது. 


direct % 
கணினியின்‌ ஒலி மற்றும்‌ வரை 
கலைக்கான 
சாதனங்களை, ஒரு பயன்பாடு 
நேரடியாக அணுகுவதற்கு வசநி 
ஏற்படுத்தித்‌ தரும்‌ ஒரு மென்‌ 
பொருள்‌. இது விண்டோஸ்‌ 95/ 


டைரக்ட்‌ எக்ஸ்‌ 


வன்பொருள்‌ 


8-ல்‌ செயல்படக்‌ கூடியது. 


directory : விவரப்பட்டியல்‌ ; 
தரவுக்‌ குவியல்‌ ; அடைவு : 7. 
மென்பொருளை பல தனித்தனி 
கோப்புகளாகப்‌ பிரித்து, அந்தக்‌ 
கோப்புகளின்‌ இருப்பிடத்தைக்‌ 
கண்டுரைக்க தகவல்‌ பட்டு 
யலைக்‌ கொண்டுள்ள ஒரு சாத 
னம்‌. 2. சேமிப்பு ஊடகத்தில்‌ 
உள்ள அனைத்துப்‌ பெயர்கள்‌ 
மற்றும்‌ இடங்களைக்‌ கொண்ட, 
எல்லா கோப்புகளையும்‌ 
உள்ளடக்கிய பட்டியல்‌ கோப்பு. 


Directory Access 010001 


கோப்பக அணுகு நெறிமுறை : 
எக்ஸ்‌ 500 இளையன்‌ (ப!) 
களுக்கும்‌ வழங்கன்‌ (Server) 


directory replication 


களுக்கும்‌ இடையே நடை 
பெறும்‌ தகவல்‌ பரிமாற்றத்தை 
ஒழுங்குபடுத்தும்‌ நெறிமுறை. 
directory management : விவரக்‌ 
குறிப்பேட்டு மேலாண்மை : ஒரு 
வட்டில்‌ விவரக்குறிப்பேடு 
களைப்‌ பேணிக்‌ கட்டுப்படுத்து 
தல்‌. இது பெரும்பாலும்‌ பட்டி 
யலிடும்‌ மென்பொருளைக்‌ 
குறிக்கிறது. இது, நிரல்களைப்‌ 
பதிவு செய்வதைவிடப்‌ பயன்‌ 
பாட்டுக்கு எளிதானது. 


directory replication : கோப்பக 
நேர்படியாக்கம்‌ ஏற்றுமதி 
வழங்கன்‌ எனப்படும்‌ வழங்கன்‌ 
கணினியிலிருந்து கோப்பகங்‌ 
களின்‌ மூலத்தொகுதியை, அதே 
களப்பகுதியில்‌ (domains) 
அல்லது வேறு களப்‌ பகுதி 
யிலுள்ள இறக்குமதிக்‌ கணினி 
எனப்படும்‌ குறிப்பிட்ட வழங்‌ 


கன்களிலோ பணிநிலையங்‌ 
களிலோ நகலெடுத்து வைத்தல்‌. 
இவ்வாறு நேர்படியாக்கம்‌ 


செய்வதில்‌ நன்மை உள்ளது. 
கோப்புகள்‌ மற்றும்‌ கோப்ப 
தங்களின்‌ ஒரே 
தொகுதிகளை பல்வேறு கணினி 
களில்‌ பதிவுசெய்து வைத்துப்‌ 
பராமரிக்கும்‌ பணியை நேர்படி 
யாக்கம்‌ எளிமையாக்குகிறது. 
மூலத்‌ தொகுதியின்‌ ஒரேயொரு 
படியை மட்டும்‌ பராமரித்தல்‌ 
போதும்‌. 


மாதிரியான 


29 


directory service 450 


disable 


directory service : கோப்பக 
சேவை : பிணையத்திலிருக்கும்‌ 
ஒரு சேவை. ஒரு பிணையத்தில்‌ 
பணிபுரியும்‌ பயனாளர்‌ ஒருவர்‌ 
பிற பயனாளர்களின்‌ அஞ்சல்‌ 
முகவரிகளை அறிந்து கொள்ள 
லாம்‌. அதுமட்டுமின்றி ஒரு 
பயனாளர்‌, பிணையத்திலுள்ள 
புரவன்‌ கணினிகளையும்‌ (05(8) 
சேவைகளையும்‌ அறிந்து பயன்‌ 
பெற உதவுகிறது. 

directory structure : விவரக்‌ 
குறிப்பேட்டுக்‌ கட்டமைவு 
துணைச்‌ சேமிப்புச்‌ சாதனங்‌ 
களில்‌ பல்வேறு விவரக்‌ குறிப்‌ 
பேடுகளைப்‌ படியடுக்கு முறை 
யில்‌ வரிசைப்படுத்துதல்‌, இந்த 
விவரக்‌ குறிப்பேட்டுக்‌ 
கட்டமைவு, விவரக்‌ குறிப்பேடு 
களுக்கிடையிலான உறவுநிலை 
களைக்‌ குறிக்கிறது. பல்வேறு 
மென்பொருளைப்‌ பயன்பாடு 
கள்‌ விவரக்குறிப்பேட்டுக்‌ கட்ட 
மைவினைத்‌ நிரையில்‌ அச்சு 
நகலாசுக்‌ காட்டுகின்றன அல்‌ 
லது வன்படியாகத்‌ தருகிறது. 
directory tree : விவரக்‌ குறிப்‌ 
பேட்டு மரம்‌ : ஒரு வட்டினுள்‌ 
பல்வேறு தகவல்‌ குறிப்பேடு 
களையும்‌ துணைக்‌ குறிப்பேடு 
களையும்‌ காட்டுகிற படிமுறை 
உருக்காட்டி. 

பொடு : அழுக்கு; மாசு : தரவு 
தொடர்புத்‌ தடத்தின்‌ தரத்தைக்‌ 


குறிக்கப்‌ பயன்படும்‌ சொல்‌. 
அதிகப்படியான இரைச்சல்‌ 
காரணமாக தரவு சமிக்கையின்‌ 
தரம்‌ தாழ்ந்து போதல்‌. 

ரீ bit : அழுக்கு பிட்‌, மாசுத்‌ 
துண்மி : முதன்மை நினைவ்கத்‌ 
திலுள்ள தகவல்‌ உடனடிப்‌ 
பயன்பாட்டுக்கென இடை 
மாற்று (கிஷ) நினைவகத்தில்‌ 
இருத்தப்படுறெது. அத்தகவல்‌ 
மாற்றம்‌ அடைந்துள்ளது என்‌ 
பதைக்‌ குறிக்கப்‌ பயன்படும்‌ 
துண்மி. இதனை அடையாள 
மாகக்‌ கொண்டே முதன்மை 
நினைவகத்திலுள்ள தகவலும்‌ 
மாற்றம்‌ செய்யப்படுகின்றது. 


dirty power : சீரற்ற மின்விசை : 
அழுத்த ஏற்றத்தாழ்வுகள்‌, ஒசை, 
இறுக்கம்‌, பெருக்கம்‌ போன்ற 
சீரற்ற மாற்று மின்னோட்ட 
விசை. இது அலுவலகத்திலுள்ள 
மின்‌ பயன்பாட்டு அல்லது 
மின்னணுவியல்‌ சாதனத்தினால்‌ 
உண்டாகிறது. 

படு ROM : அழுக்கு ரோம்‌; 
அழுக்குறு அழியா நினைவகம்‌ : 
படிக்க மட்டுமே முடிகிற 
(திருத்த அழிக்க. முடியாத) 
நினைவகத்தை ரோம்‌ 
என்கிறோம்‌. 

058016 : செயலற்றதாக்கல்‌ ; 
முடக்கமாதல்‌ இயல்பான 
திறனைத்‌ தடுத்தல்‌ அல்லது 


disabled folders 451 


நீக்குதல்‌. வெளிப்புற சாதனத்‌ 
தின்‌ இயக்கத்தை மேலும்‌ 
தொடராமல்‌ தடுக்கும்‌ ஆணை 
ஒன்றைப்‌ பயன்படுத்தல்‌. 

disabled folders செயல்‌ 
முடக்கப்பட்ட கோப்புறைகள்‌ : 
மேக்‌ஒஎஸ்‌ இயக்க முறைமை 
யில்‌ பல்வேறு கோப்புறைகள்‌ 
இவ்வாறு ஆக்கப்பட்டுள்ளன. 
முறைமைக்‌ 
உள்ள பல்வேறு கோப்புகள்‌, 
முறைமை நீட்டிப்புகள்‌, கட்டுப்‌ 
பாட்டு பாளங்கள்‌ மற்றும்‌ 
நீட்டிப்பு மேலாளர்‌ (Extension 
Manager) எனப்படும்‌ மென்‌ 
பொருள்‌ கருவி கொண்டு 
கணினியிலிருந்து நீக்கப்பட்ட 
ஏனைய உறுப்புகளையும்‌ இக்‌ 


கோப்புறையில்‌ 


கோப்புறைகள்‌ கொண்டுள்ளன. 
செயல்முடக்கப்பட்ட கோப்‌ 
புறையில்‌ தற்போதுள்ள உறுப்பு 
கள்‌, கணினியை இயக்கும்‌ 
போது தொடக்கத்தில்‌ நிறுவப்‌ 
படுவதில்லை. ஆனால்‌, அதன்‌ 
பிறகு நீட்டிப்பு மேலாளர்‌ 
நிரலால்‌ அவ்வுறுப்புகள்‌, அவற்‌ 
றின்‌ இயல்பான கோப்புறை 
களுக்கு தாமாகவே கொண்டு 
செல்லப்படுகின்றன. 


disassembler : பிரிக்கும்‌ நிரல்‌ 
தொடர்‌; பிரிப்பி எந்திர 
மொழிக்‌ குறியீட்டை ஏற்று 
பொறிமொழிக்‌ குறியீட்டை 
உருவாக்குதல்‌. 


disaster dump 
disassociate : தொடர்புநீக்கம்‌ : 
விண்டோஸ்‌ 95/98/ என்டு 


இயக்க முறைமைகளில்‌ ஓர்‌ 
ஆவணம்‌ ஏதேனும்‌ ஒரு பயன்‌ 
பாட்டு மென்பொருளுடன்‌ 
தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது. 
எடுத்துக்காட்டாக, .ி௦ என்ற 
துணைப்பெயர்‌ கொண்ட 
ஆவணங்கள்‌ 
பாட்டுடனும்‌, 15 ஆவணங்கள்‌ 
எக்செல்‌, .ஈb ஆவணங்கள்‌ 
அக்செஸ்‌, .றற! ஆவணங்கள்‌ 
பவர்பாயின்ட்‌, பா ஆவணங்‌ 
கள்‌ இன்டர்நெட்‌ 
புளோரர்‌ ஆகியவற்றுடனும்‌ 
தொடர்புப்படுத்தப்பட்டுள்ளன. 
இத்தொடர்பினை மாற்றி 
முடியும்‌. மார 
ஆவணங்கள்‌ பெயின்ட்‌ பயன்‌ 
பாட்டுடன்‌ தொடர்புபடுத்தப்‌ 
பட்டுள்ளன. றற ஆவணம்‌ 
ஒன்றின்‌ பெயர்மீது இரட்டைக்‌ 
கிளிக்‌ செய்தால்‌, அந்த 
ஆவணம்‌ பெயின்ட்‌ பயன்பாட்‌ 
டில்‌ திறக்கப்படும்‌. இதனை 
மாற்றி, கோரல்‌ பெயின்ட்‌ பயன்‌ 
பாட்டில்‌ அல்லது பெயின்ஷாப்‌ 
திறக்கும்படி 


வேர்டு பயன்‌ 


எக்ஸ்‌ 


யமைக்க 


புரோவில்‌ 
செய்யலாம்‌. 


disaster dump : அபாய ஏற்பாடு: 
மென்பொருள்‌ அல்லது வன்‌ 
பொருளுக்கு ஏதாவது அபாயம்‌ 
ஏற்படுமானால்‌ அதற்கு மாற்றுச்‌ 
செயல்‌ இட்டம்‌. 


௨.௨. _- _- ட்ட பய யயயயயயயயயயயயயயயயயமமையயயயயயம்‌ 


disaster planning 


பேரிடர்‌ 


disaster planning 
திட்டப்‌ பதிகை. 
disaster recovery : இடர்‌ மீட்சி : 
ஓர்‌ இடர்ப்பாட்டிலிருந்து முழு 
மையான செயற்பாட்டிற்கு மீள்‌ 
வதற்கான மேலாண்மை உத்தி, 
(எடுத்துக்காட்டு: நெருப்பு 
அல்லது தளச்‌ சேதம்‌). இது, 
அனைத்தையும்‌ கூடுதல்‌ படி 
யெடுத்து வைத்துக்‌ கொள்வதை 
யும்‌, வேறிடங்களில்‌ சேமித்து 
வைப்பதையும்‌ உள்ளடக்கும்‌. 
disaster recovery specialist 
சேதமீட்புச்‌ சிறப்பாளர்‌; இடா 
மீட்சி வல்லுநர்‌. 

015௦ : வட்டு: (குறிப்பாக ஒளி 
வட்டு): வட்டினைக்‌ குறிக்க 
Disc, Disk ஆகிய இரண்டு சொற்‌ 
கள்‌ பயன்படுத்தப்படுகின்றன. 
லேசர்‌ ஒளிக்கதிர்‌ மூலம்‌ எழுத/ 
படிக்க முடிகிற, காந்தத்‌ தன்மை 
யற்ற பூச்சுள்ள 
பிளாஸ்டிக்‌ வட்டுகள்‌ 0156௦ 
என்ற சொல்லால்‌ குறிப்பிடப்‌ 


உலோகப்‌ 


பதிகின்றன. அவையல்லாத 


ஏனைய வட்டுகள்‌, நெகிழ்‌ 


வட்டு, நிலைவட்டு, ரேம்‌ 


வட்டு (நினைவகத்தில்‌ உரு 
வாக்கப்படும்‌ மெய்நிகர்‌ வட்டு) 
ஆகியவை 0156 என்ற சொல்‌ 


லால்‌ குறிக்கப்படுகின்றன. 


லேசர்‌ வட்டு, குறுவட்டு, கேட்‌ 


பொலி/ஒளிக்காட்ட வட்டு, 


டிவிடி வட்டு ஆயெவை 


discrete cosine transform 


பெரும்பாலும்‌ 0180 என்று 
குறிக்கப்படுகின்றன. 


dilaimer : ஒதுங்கல்‌ ; உரிமைத்‌ 
துறப்பு : அந்தப்‌ பொருளைப்‌ 
பயன்படுத்துவதனால்‌ ஏற்படும்‌ 
வணிக இழப்புகளுக்கு விற்‌ 


பனையாளர்‌ பொறுப்பல்ல 


என்று பல்‌ மென்பொருள்‌ 
களுடன்‌ வரும்‌ நிபந்தனை. 
disconnect துண்டிப்பு; 
துணி(த்தல்‌): ஒரு தகவல்‌ 
தொடர்பு இணைப்பினைத்‌ 
துண்டித்தல்‌. 

rete : தனியான : உதிரி 


எழுத்துகள்‌ அல்லது துண்மி 
களைப்‌ போன்ற தனிப்பட்ட 
குறிப்பிடப்‌ 
பட்ட அல்லது தனிப்பட்ட 
பொருள்கள்‌ தொடர்பான. 


பொருட்களால்‌ 


discrete component தனி 
உறுப்பு : ஒரே ஒரு செயலை 
மட்டும்‌ செய்கின்ற மின்சாதனப்‌ 
பொருள்‌. ஒருங்கிணைந்த மின்‌ 
சுற்றுக்கு மாறானது. 

discrete cosine transform : பிரி 
நிலைக்கிடை கோண உரு 
மாற்றம்‌ : படக்கூறுகள்‌ (Pixels) 
அலையுருவங்கள்‌ போன்ற தரவு 
களை அதிர்வெண்‌ தொகுதியாக 
மாற்றுகிற படிநிலை 
முறை. இதில்‌ முதல்‌ அதிர்‌ 
வெண்கள்‌ மிகவும்‌ பொருள்‌ 
பொதிந்தவை. கடைசி அதிர்‌ 


நடை 


discrete device 


disk array 


வெண்கள்‌ மிகக்‌ குறைந்த 
பொருள்‌ கொண்டவை. 

பிரிநிலைச்‌ 
ஒரு கொண்மி அல்‌ 


discrete device : 
சாதனம்‌ : 
லது மின்பெருக்கி போன்ற மின்‌ 
னியல்‌ அமைப்பி. 


discrete multitone : தொடர்ச்சி 
யற்ற பல்தொனி : தொலைத்‌ 
தகவல்‌ தொடர்பில்‌ 
படுத்தப்படும்‌ ஒரு தொழில்‌ 
நுட்பம்‌. இருக்கின்ற அலைக்‌ 
லெக்கமுறை 
சமிக்கைச்‌ செயலிகளால்‌ பல்‌ 
வேறு கூறு 
போட்டு, ஓர்‌ இணைச்‌ செப்புக்‌ 
கம்பியில்‌ 6 ஈம்‌ற5 (வினாடிக்கு 
60 இலட்சம்‌ துண்மிகள்‌) தகவல்‌ 
வரை அனுப்ப, இத்‌ தொழில்‌ 
நுட்பம்‌ வகை செய்றழெது. 


பயன்‌ 


கற்றையை 


தடங்களாகக்‌ 


discretionary access control : 
தனி விருப்ப அணுகுக்‌ கட்டுப்பாடு. 
discretionary hyphen : பிரிநிலை 
ஒட்டுக்குறி : ஒரு சொல்லில்‌ 
இணைப்புக்‌ குறியிடுவதற்காகப்‌ 
பயனாளர்குறித்துள்ள இடம்‌. 
சொல்‌, ஓரக்‌ கோட்டுக்கும்‌ 
மேலே செல்லுமானால்‌, அது 
அந்த இடத்தில்‌ பிளவுபடும்‌. 

discussion groups : இணைய 
விவாதக்‌ குழுக்கள்‌; இணையக்‌ 
கலந்துரையாடல்‌ குழுக்கள்‌ 


தமக்கிடையே பொதுவான 
ஆர்வமுள்ள பொருள்பற்றி 


கணினிப்‌ பிணையத்தில்‌ கலந்து 


ரையாடும்‌ பயனாளர்களைக்‌ 
குறிக்கிறது. இணையத்தில்‌ 
மின்னஞ்சல்‌ பட்டியல்‌, 


இணையச்‌ செய்திக்‌ குழுக்கள்‌ 
மற்றும்‌ ஐஆர்சி எனப்படும்‌ 
இணையத்‌ தொடர்‌ அரட்டை 
போன்றவற்றைக்‌ குறிக்கவே 
இப்போது இச்சொல்தொடர்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. 

dk : வட்டு ; மின்காந்தத்‌ தட்டு : 
கணினியால்‌ அணுகக்கூடிய 
தகவல்‌ மற்றும்‌ நிரலாக்கத்‌ தொடர்‌ 
களை சேமிக்கும்‌ மின்காந்த 
சாதனம்‌. நிலைத்த வட்டு அல்‌ 
லது வளையக்கூடிய செயற்கை 
இழை வட்டுகளின்‌ தகவல்கள்‌ 
சேமிக்கப்படுகின்றன. 


disk access : வட்டு அணுகல்‌ 
வட்டில்‌ எழுத/ படிக்க உதவும்‌ 
முனை தரவை வட்டில்‌ எழுத 
வோ படிக்கவோ அணுகுதல்‌. 


disk access time : வட்டு அணு 
கல்‌ நேரம்‌ : வட்டில்‌ குறிப்பிட்ட 
ஒன்றின்‌ இருப்பிடம்‌ அறிய 
தேவைப்படும்‌ நேரம்‌. தேடும்‌ 
நேரம்‌ என்றும்‌ அழைக்கப்‌ 
படும்‌. மொத்த அணுகு நேரத்‌ 
தில்‌ ஒரு பகுதி, 

0151 காரay : வட்டு வரிசை : ஒரு 
சைகை அலகில்‌, கூடுதல்‌ திறம்‌ 
பாடு, வேகம்‌, தவறுகை தாங்‌ 
கும்‌ செயற்பாடு ஆகியவற்றுக்‌ 


disk back 


காக இணைந்துள்ள இரண்டு 
அல்லது அவற்றுக்கு மேற்பட்ட 
வட்டு இயக்கிகள்‌, 


0151. back : வட்டுத தொகுதி. 
0151002560 : வட்டு அடிப்படை: 
வட்டுகளைச்‌ சேமிப்பு ஊடக 


பயன்படுத்துகிற 
பொறியமைவு. 


மாகப்‌ 
கணினிப்‌ 
வட்டிலிருந்து தரவுகளை மீட்‌ 
திற பயன்பாடு. இது, நினைவுப்‌ 
பதிப்பி அடிப்படை' யிலிருந்து 
மாறுபட்டது. 


disk buffer : வட்டின்‌ இடை 
நிலை நினைவகம்‌ : வட்டில்‌ 
எழுதப்படாத தரவுவை ஒதுக்கி 
வைக்க கணினியின்‌ நினைவ 
கத்தில்‌ உள்ள ஒரு பகுதி. 


0151. ache : வட்டுப்‌ பொதி 
யறை : வட்டிலிருந்து தரவு 
களைப்‌ படிப்பதற்கான ஒரு 
இடைநிலை. இது வட்டு 
அணுகுதலை விரைவுபடுத்த 
பயன்படுத்தப்படுகிறது. 

disk capacity வட்டுக்‌ 
கொள்ளளவு. 

0156 ௦கற்!00௨ : வட்டுப்‌ பொதி 


யுறை தனியொரு நிலை 
வட்டினை அல்லது ஒரு செருகு 
வட்டினைக்‌ கொண்டிருக்கிற 
அப்புற்ப்படுத்தத்தக்க வட்டுப்‌ 
பொதிவுச்‌ சாதனம்‌. 


disk change : வட்டு மாற்று. 


disk copy 
disk change sensor : வட்டு 
மாற்று உணரி. 


disk cleanup : வட்டு செம்மை 


செய்‌. 
disk, compact ; குறுவட்டு, 


disk controller : வட்டுக்‌ கட்டுப்‌ 
பாட்டுக்‌ கருவி : சைகைகளை 
மீட்டு, இயக்கிக்கு 
அனுப்புகிற மின்சுற்று வழி. 
ஒரு சொந்தக்‌ கணினியில்‌, இது 
ஒரு விரிவாக்கப்‌ பலகை. இது 
தாய்ப்பலகையிலுள்ள விரி 
வாக்கப்‌ பள்ளத்தில்‌ பொருந்தச்‌ 
செய்கிறது. ஒரு வட்டு இயக்கிக்‌ 
கும்‌ மையச்‌ செயலகத்துக்கு.ம்‌ 
(CPU) இடையிலான இடை 
முகப்பாக உள்ள மின்னணு 
வியல்‌ சுற்றுநெறி. 


வட்டு 


disk controller card : வட்டுக்‌ 
கட்டுப்பாடு அட்டை : வட்டு 
இயக்கியை கணினியுடனும்‌ 
அதன்‌ கட்டுப்பாட்டு இயக்கத்‌ 
துடனும்‌ இணைக்கும்‌ வெளிப்‌ 
புற மின்சுற்று அட்டை. 


disk copy : 
செருகு வட்டின்‌ உள்ளடக்கங்‌ 
களை இன்னொரு செருகு 
வட்டில்‌ படியெடுப்பதற்கான 
005 ஆணை. இதில்‌, செருக: 
வட்டுகள்‌ முழுவதையும்‌ 
தடவாரியாகப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ 005, 05/2 பயன்பாடு. 


வட்டுப்‌ படி : ஒரு 


disk copying 455 


disk copying : வட்டு நகலெடுத்‌ 
தல்‌ ஒரு வட்டில்‌ உள்ள 
அனைத்து உள்ளடக்கங்களை 


யும்‌ வேறொரு வட்டிற்கு 
மாற்றும்‌ செயல்‌. 
disk 25 : வட்டுப்‌ பழுது ; 


வட்டுக்‌ கேடு : பயன்படுத்த 
முடியாததாகிப்போன வட்டு 
அலகின்‌ நிலை. வட்டு இயக்கி 
யின்‌ படிக்கும்‌/எழுதும்‌ முனைக்‌ 
கும்‌ தட்டின்‌ மேற்பகுதஇிக்கும்‌ 
இடையில்‌ தொடர்பு ஏற்பட்ட 
தால்‌ இது ஏற்படுவதுண்டு. 


disk directory : வட்டு விவரக்‌ 
குறிப்பேடு கணினியின்‌ 
ஒவ்வொரு கோப்பும்‌ அல்லது 
செயல்முறையும்‌ வட்டில்‌ 
சேமித்து வைக்கப்பட்டிருக்கிற 
ஒரு பட்டியல்‌. விவரக்‌ குறிப்‌ 
பேடு, பொதுவாக ஒரு வட்டின்‌ 
தொடக்கத்தில்‌ சில தடங்களில்‌ 
பதிவு செய்கிறது. 


disk doctor : வட்டுப்‌ பொருளறி 
சாதனம்‌ : ஒரு வட்டில்‌ என்‌ 
னென்ன சேமித்து வைக்கப்‌ 
பட்டிருக்கின்றன என்பதைப்‌ 
பயனாளர்‌ அராய்ந்தறிய உதவு 
கிற ஒரு செயல்முறை. ஒரு 
வட்டு சேதமடையுமானால்‌, 
அதிலுள்ள மதிப்புமிக்க தரவு 
களை மீட்பதற்கு இது பயன்‌ 
படுகிறது. 


disk duplication 


disk எச : வட்டு இயக்கி, 
வட்டு செலுத்தி : கணினி பயன்‌ 
படுத்துவதற்காக, நினைவகத்‌ 


வட்டு இயக்கி 
தில்‌ வட்டிலிருந்து தரவுகளைப்‌ 
படிக்கும்‌ சாதனம்‌. கணினியின்‌ 


நினைவகத்திலிருந்து சேமிப்‌ 


பதற்காக தட்டில்‌ எழுதவும்‌ 
செய்யும்‌. 
disk drive controller : வட்டு 


இயக்ககக்‌ கட்டுப்படுத்தி. 

disk drive, floppy : நெகிழ்வட்டு 
இயக்ககம்‌, 

0156 போர : வட்டுக்‌ குவியல்‌ : 
அறிக்கை உருவமைவாக்கம்‌ இல்‌ 
லாமல்‌ வட்டின்‌ உள்ளடக்கங்‌ 
களை அச்சுப்‌ படியாக எடுத்தல்‌. 
disk duplication : வட்டு பிரதி 
யெடுத்தல்‌ ; வட்டு நகலாக்கம்‌ : 
ஒரு காந்த வட்டில்‌ பதியப்‌ 
பட்டுள்ள தரவு வேறொரு 


disk emulator 


வட்டுக்கு மாற்றும்‌ செயல்‌ 
(முறை. 
disk emulator : வட்டு உரு 


மாதிரி: ஒரு வட்டு இயக்கியின்‌ 
திண்மநிலை உருப்படிவாக்கம்‌. 
இது, மைய முறைகளுக்கும்‌, 
முனையங்களுக்கும்‌ பெரும்‌ 
பாலும்‌ பயன்படுத்தப்படுகிறது. 
disk envelope : வட்டு உறை ; 
செருகு வட்டுகளை கையாளும்‌ 
போதும்‌ சேமித்து வைக்கும்‌ 
போதும்‌ பயன்படுத்தும்‌ காகித 
உறை. வட்டு இயக்கியில்‌ வட்டை. 
நுழைப்பதற்குமுன வெளிய 
எடுக்கப்பட. வேண்டும்‌. 

diskette : டிஸ்கெட்‌ ; செருகு 
வட்டு : நுண்‌ கணினிகள்‌, சிறு 
குறைந்த 
விலை, அதிக சேமிப்பு தரும்‌ 


கணினிகளுக்கான 


சாதனம்‌. 


diskette tray : டிஸ்கெட்‌ தட்டு : 
செருகு வட்டுகளைச்‌ சேமிக்கப்‌ 
பயன்படும்‌ கொள்ளகம்‌. 
திறந்தோ மூடியோ இருக்கலாம்‌. 
பி51; 12ரிபாச : வட்டுச்‌ செயலறவு : 
ஒரு நிலைவட்டு அல்லது 
செருமுவட்டு இயக்கி அல்லது 
வட்டுங்கூடச்‌ செயலற்றுப்‌ 
போதல்‌. இவை, மின்‌ எந்திரச்‌ 
சாதனங்கள்‌ என்பதால்‌, வட்டு 
கள்‌, வட்டு இயக்கிகள்‌ அனைத்‌ 
தும்‌ இறுதியில்‌ செயலிழந்து 
போவது இயற்கையே. ஒரு 


disk interface 


நிலைவட்டின்‌ சராசரிச்‌ செய 
லறவு நேர்வு 20,000 மணிகள்‌ 
என மதிப்பிடப்பட்டுள்ளது. 
04810 1/௨ : வட்டுக்‌ கோப்பு 
காந்த வட்டில்‌ தங்கி இருக்கும்‌ 
கோப்பு. ஒரு வட்டில்‌ சேமித்து 
ஒழுங்கு 
படுத்தப்பட்ட தரவுத்‌ தொகுதி. 


வைக்கப்பட்டுள்ள 


disk fomat : வட்டு உருவமைவு : 
ஒரு சாதனத்தில்‌ 
தடங்கள்‌ மின்னியல்‌ முறையில்‌ 
அச்சிடப்படும்‌ முறை குறித்த 
தரவு. ஓரு வட்டின்‌ உரு 
வமைவு, அதன்‌ இயல்பான 


சேமிப்புச்‌ 


ஊடகம்‌, உருவமைவுச்‌ செயல்‌ 
முறை மூலம்‌ தீர்மானிக்கப்படு 
கிறது. எடுத்துக்காட்டு : 5.25?" 
360 KB செருகு வட்டு (௪) 8.89 
செ.மீ. 1.41 MB செருகுவட்டு. 


0151), har : நிலைவட்டு. 


disk interface : வட்டு இடை 
முகம்‌ : 1. வட்ட கத்தை (5% 
ரூ) கணினியுடன்‌ இணைக்கப்‌ 
பயன்படும்‌ இடையிணைப்பு 
மின்சுற்று அமைப்பு. 2: 
வட்டகங்களைக்‌ கணினியுடன்‌ 
இணைப்பதற்கென உருவாக்கப்‌ 
பட்ட தர வரையறை. எடுத்துக்‌ 
காட்டாக, எஸ்டீக06 (ST 506) 
என்பது. நிலைவட்டுகளை 
கணினியுடன்‌ இணைக்கப்‌ பின்‌ 
பற்றப்படும்‌ வட்டு இடைமுகத்‌ 
தர வரையறை ஆகும்‌. 


disk jacket 


disk optimiser 


disk jacket : வட்டு மேலணி : 
காதெம்‌ அல்லது 
இழையில்‌ 


செயற்கை 
செய்யப்படும்‌ 
வட்டுக்கான நிரந்தர பாதுகாப்பு 
முனை. வட்டு இயக்கியில்‌ 
நுழைக்கும்போது உள்ளிட்ட 
எந்த சமயத்திலும்‌ மேலணியி 
லிருந்து வட்டு எப்போதும்‌ 
நீக்கப்படுவஇில்லை. 


diskless workstation : வட்டிலா 
வேலை நிலையம்‌ : ஒர்‌ இணையத்‌ 
திலுள்ள வட்டுச்‌ சேமிப்பி 
இல்லாத கணினி. அனைத்துச்‌ 
செயல்முறைகளும்‌, தரவுகளும்‌ 
இணைய வட்டிலிருந்து மீட்கப்‌ 
படுகின்றன. 


disk library : வட்டு நூலகம்‌ : 
சுற்றுப்புறக்‌ கட்டுப்பாட்டு சூழ்‌ 
நிலைகளில்‌ 
வட்டுத்‌ தொகுதிகளை வைத்‌ 
திருக்கும்‌ தனி அறை அல்லது 
வட்டுகளின்‌ கோப்யை வைப்‌ 
பதற்கான இருப்பக வசதி. 


பாதுகாப்பாக 


: காந்த வட்டு. 

disk management வட்டு 
மேலாண்மை : ஒரு நிலை வட்டி 
னைப்‌ பேணிக்‌ கட்டுப்படுத்து 
தல்‌, உருவமைவு, படி, தன்‌ 
மைக்குறி விவரக்‌ குறிப்பேட்டு 
கூறுபாட்டுத்‌ 
தடுப்புச்‌ செயற்பணிகள்‌ போன்ற 
பல்வேறு பயன்பாடுகளை இது 
குறிக்கிறது. ஒரு வட்டில்‌ தரவு 


disk, magnetic 


மேலாண்மை, 


களைச்‌ சேமித்து வைப்பதற்குப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ அமைப்‌ 
பாக்கக்‌ கட்டமைவு. 


disk memory : வட்டு நினை 
வகம்‌ : சுழலும்‌ வட்டுகளை தற்‌ 
காலிக நினைவகமாக பயன்‌ 
படுத்தும்‌ சேமிப்பகம்‌. 


disk mirroring : வட்டுப்‌ பிரதி 
பலிப்பு : தவறுகை தாங்கும்‌ 
செயற்பாட்டிற்காகத்‌ தேவைக்கு 
அதிகமாகவுள்ள தரவுகளைப்‌ 
பதிவு செய்தல்‌. தரவுகள்‌ ஒரே 
வட்டில்‌ இரு பகுதிகளில்‌ 
அல்லது ஒரே பொறியமைவில்‌ 
இரு தனித்தனி 


வட்டுகளில்‌ 


இரு தனித்தனிக்‌ கணினிப்‌ 
பொறியமைவுகளில்‌ எழுதப்‌ 
படுகின்றன. 

disk operating system : வட்டு 
இயக்க முறைமை : நிரலாக்கத்‌ 
தொடர்களை மின்காந்த 


வட்டுகளில்‌ சேமித்து வைக்கும்‌ 
இயக்க அமைப்பு. கோப்பு 
களின்‌ இருப்பிடத்தை அறிதல்‌, 
கோப்புகளைச்‌ சேமித்துத்‌ 
திரும்ப எடுத்தல்‌, சேமிப்ப 
கத்தை ஒதுக்குதல்‌, வட்டு சேமிப்பு 
தொடர்பான பிற கட்டுப்‌ 
பாட்டுப்‌ பணிகளை இந்த 
அமைப்பு செய்வது வழக்கம்‌. 

disk optimiser : வட்டுச்‌ சிக்கனம்‌ : 
தரவு கோப்புகள்‌ சிதறுவதைக்‌ 
கண்காணிக்கும்‌ ஒரு பயனீட்டுச்‌ 


disk pack 458 


disk/track info 


செயல்‌ முறை. இது, சிதறலைக்‌ 
குறைக்கும்‌ வகையில்‌ கோப்பு 
படியெடுக்கிறது. 
மறு 


களைப்‌ 
வட்டுப்‌ பரப்புகளை 


ஒதுக்கீடு செய்கிறது. 


0156 0௧௨௦ : வட்டு அடுக்கு : 
ஒரே அலகாகக்‌ கருதப்பட்டு 
ஒரு ஏற்றப்படும்‌ 
நிலை வட்டுகளின்‌ வெளியே 
எடுக்கக்கூடிய தொகுதி. 


disk partition : வட்டுப்‌ பிரி 
வினை : வட்டில்‌ உள்ள தரவு 
களை சிறு பகுதிகளாகப்‌ பிரித்து 
எளிதாகச்‌ கையாள உதவும்‌ 
அளவைப்‌ பகுதி. 


5k sector : வட்டுப்‌ பிரிவு : 
வட்டின்‌ மேல்‌ தொடர்ச்சியான 
இரண்டு ஆரங்களுக்கு இடை 
யிலுள்ள தரவுச்‌ சேமிப்பு இடப்‌ 
பகுதியைக்‌ குறிப்பிடுகிறது. ஒரு 
பட்டாணியைத்‌ துண்டு போடு 
வது போன்ற முறையிலேயே 
வட்டின்‌ பிரிவுகளை அமைக்க 
முடியும்‌. 

disk server : வட்டு வழங்கன்‌; 
வட்டு வழங்கன்‌ கணினி : ஒரு 
குறும்‌ பரப்புப்‌ பிணையத்தில்‌, 
பயனாளர்கள்‌ பகிர்த்து கொள்‌ 


கம்பியில்‌ 


வதற்கான வட்டினைக்‌ கொண்ட 
ஒரு கணுக்‌ இது 
கோப்புப்‌ வழங்கனிலிருந்து (Fie 
Sewer) மாறுபட்டது. கோப்பு 
வழங்கள்‌ பயனாளர்களிட 


கணினி. 


மிருந்து வரும்‌ கோரிக்கைகளை 
ஏற்றுக்‌ கோப்புகளை வழங்கும்‌. 
மிகவும்‌ நுட்பமான மேலாண்‌ 
மேற்‌ 
வட்டு 


மைப்‌ பணிகளையும்‌ 
கொள்ளும்‌. 


வழங்கள்‌ மேலாண்மைப்‌ பணி 


ஆனால்‌ 


எதுவும்‌ செய்வதில்லை. வெறு 
மனே ஒரு தரவு சேமிப்பகமாகச்‌ 
செயல்படும்‌. பயனாளர்கள்‌ 
வட்டு வழங்கனிலுள்ள கோப்பு 
களைப்‌ படிக்கலாம்‌ எழுதலாம்‌. 
வட்டு வழங்கனிலுள்ளவட்டினைப்‌ 
பல்வேறு தொகுதி (Volume) 
களாகப்‌ பிரிக்கலாம்‌. ஒவ்வொரு 
தொகுதியும்‌ ஒரு தனிவட்டுப்‌ 
போலவே செயல்படும்‌. 


015 50806 : வட்டுப்‌ பரப்பு : ஒரு 
வட்டில்‌ காலியான இடப்பரப்‌ 
பினைத்‌ தெரிவிக்கின்ற ஒரு 


செய்திக்‌ குறிப்பு ஆதாரச்‌ 
செயற்பணி. 

disk storage : வட்டுச்‌ சேமிப்‌ 
பகம்‌. 

disk striping : வட்டுச்செய்தி 
இடையிணைப்பு பன்முக 


வட்டு இயக்கிகளுக்கு தரவு 
களைப்‌ பரவச்செய்தல்‌. இயக்கி 
எண்மிகள்‌ 


களின்‌ ஊடே 


அல்லது வட்டக்கூறுகள்‌ மூலம்‌ 


தரவுகள்‌ இடையிணைப்பு 
செய்யப்படுகின்றன. 
disk/track info : வட்டு/தடத்‌ 
தரவு. 


disk unit enclosure 


disk unit enclosure 
அலகு அடைப்பி ஒன்று 
அல்லது மேற்பட்ட வட்டு 
இயக்கிகளையும்‌ மின்சக்திச்‌ 
சாதனத்தையும்‌ வைப்பதற்கு 
வடிவமைக்கப்பட்ட பெட்டி. 


: வட்டு 


patch : அனுப்பு : அடுத்த 
வேலை என்ன என்று தேர்ந்‌ 
தெடுத்து அதை செயலாக்கம்‌ 
செய்ய தயாராக இருத்தல்‌. 


dispatcher : விரைவுச்‌ செயல்‌ 
முறை : ஓர்‌ இடையீடு ஏற்பட்ட 
பிறகு, நடப்பு இயக்கப்பணித்‌ 
தொகுதியிலிருந்து நிறைவேற்று 
வதற்காக அடுத்த பணியைத்‌ 
தேர்ந்தெடுக்கிற கட்டுப்பாட்டுச்‌ 
செயல்முறை. 


dispatching : விரைவுச்‌ செய 
லாக்கம்‌ : உருத்தெளிவு, வண்‌ 
வரைகலைத்‌ திறம்‌ 
பாட்டினைக்‌ கட்டுப்படுத்து 
வதற்கு, கண்காட்சி அலகினை 
முறையில்‌ 


ணம்‌, 


மின்னணுவியல்‌ 
கட்டுப்பாட்டுடன்‌ இணைக்கிற 
ஒரு பலகை. 


dispatching priority : அனுப்பும்‌ 
முன்னுரிமை : பல பணிகளின்‌ 
சூழ்நிலையில்‌ மைய செயலக 
அலகில்‌ பயன்படுத்துவதற்காக 
முன்னால்‌ அனுப்பப்படுவன 
வற்றை முடிவு செய்யும்‌, பணி 
களுக்கு ஒதுக்கப்படும்‌ எண்கள்‌. 


dispersion 


dispatch table : அனுப்புகை 
அட்டவணை குறுக்கீடு 
(inter) களைக்‌ கையாளும்‌ 
செயல்கூறுகள்‌ (functions) 
அல்லது துணை நிரல்களின்‌ 


முகவரிகளைக்‌ கொண்ட அட்ட 
வணை. ஒரு குறிப்பிட்ட 
சமிக்கை கிடைத்தவுடனோ, 
அல்லது சில குறிப்பிட்ட சூழ்‌ 
நிலைகளிலோ நுண்செயலி, 
குறிக்கப்‌ 
பட்ட குறிப்பிட்ட துணை 
நிரலைச்‌ செயல்படுத்தும்‌. 


அட்டவணையில்‌ 


0150௦15௦ : கலைத்தல்‌; பிரித்தல்‌ : 
ஒரு குறிப்பிட்ட தரவுத்‌ தொகுதி 
யைப்‌ பிரித்து வெவ்வேறு 
இடங்களில்‌ கிடைக்கும்படி 
செய்தல்‌. எடுத்துக்காட்டாக அட்‌ 
டவணைக்‌ கோப்பிலுள்ள ஏடு 
கவில்‌ (200105) உள்ள புலங்களைப்‌ 
(16105) பிரித்து, வெளியீட்டின்‌ 
போது வெவ்வேறு இடங்களில்‌ 
கிடைச்கச்‌ செய்தல்‌, 


dispersed data processing : 
பரவலான தரவு செயலாக்கம்‌. 


dispersed intelligence : பரவ 
லாக்கப்பட்ட அறிவுத்திறன்‌ 
கணினி ஆற்றலை கட்டமைப்பு 
முழுவதும்‌ பரவலாக்கப்பட்ட 
கட்டமைப்பு. 


dispersion : பரப்பீடு : முரண்‌ 
பாட்டு அளவை. பல்வேறு பரப்‌ 


displacement 460 


display device 


பீட்டு வடிவங்களைக்‌ கண்டறி 
வதற்கு மாற்றுவழிகள்‌ உள்ளன. 


இடமாற்றல்‌ 
முகவரிக்கும்‌ 


displacement 
அடிப்படை 
உண்மையான எந்திர மொழி 
முகவரிக்கும்‌ இடையில்‌ உள்ள 
வேறுபாடு. 


பீர5றிay : காட்சி ; காட்சியகம்‌ ; 
ஒளி எழுத்து ; கண்‌ காட்சி : 1. 
திரையிலோ அல்லது காட்சி 
யிலோ குறிப்‌ 
பிடல்‌. 8. கணினி முகப்பில்‌ 
உள்ள ஒளி அல்லது குறிப்பிகள்‌. 
தரவுகளை 


தரவுகளைக்‌ 


மீ. வரைகலை 
வெளியீட்டுச்‌ 
காட்சியாக உருவாக்கும்‌ செயல்‌. 


சாதனத்தில்‌ 


display adapter : காட்சி ஏற்பி ; 
காட்சி அமைப்பு அட்டை 
கணினியை ஒரு காட்சித்‌ திரை 
யுடன்‌ மின்னணு முறையில்‌ 
இணைக்கும்‌ ஏற்பி அட்டை. 
கணினித்‌ திரையின்‌ அளவு, 
நிறம்‌ மற்றும்‌ வரைகலை 
உண்டா இல்லையா என்பது 
போன்ற திறன்களை இது 
முடிவு செய்யும்‌. 


display background : காட்சிப்‌ 
பின்னணி ; காட்சிப்‌ பின்புலம்‌ : 
செயலாக்கம்‌ செய்வதன்‌ பகுதி 
யாக இல்லாத, பயன்படுத்து 
வோரால்‌ மாற்ற முடியாத வரை 
தரவுகளில்‌ திரையில்‌ 
காட்டப்படும்‌ பகுதி. காட்சி 


கலை 


முன்னணி எனப்படும்‌ காட்சி 
யில்‌ தோன்றும்‌ தோற்றத்தை 
மேம்படுத்தப்‌ பயன்படுகிறது. 
01501௯ எகா : காட்சி அட்டை. 
காட்சியக 
மேசை 


display composition : 
இணைப்பாக்கம்‌ 
மோட்டு வெளியீட்டில்‌, திண்‌ 
மையாகவும்‌, அலங்காரமாகவும்‌ 
எழுத்து முகப்பு 
களாகவும்‌ உள்ள எழுத்துருக்‌ 
களைக்கொண்ட வரிகள்‌. இது 
கவனத்தை ஈர்ப்பதற்குப்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 


மாறுபட்ட 


display console : காட்சி முகப்பு; 
காட்சி முனையம்‌ 
திரை மற்றும்‌ உள்ளீட்டு விசைப்‌ 


காட்சித்‌ 


பலகையைக்‌ கொண்ட உள்‌ 
வீட்டு / வெளியீட்டுச்‌ சாதனம்‌. 
பணிநிலையம்‌ என்றும்‌ சில 
சமயம்‌ அழைக்கப்படுகிறது. 
display control : காட்சிக்‌ கட்டுப்‌ 
பாடு. 

display cycle : காட்சிச்சுழற்சி ; 
காட்சிச்‌ சுழல்‌ புலனாகும்‌ 
காட்சித்திரை மீண்டும்‌ புதிதாக 
மாற எடுக்கும்‌ நெரம்‌. 

display device : காட்சிச்‌ சாதனம்‌ : 
அச்சுப்பொறி, 
இலக்கமுறை பலகை, ஒளிக்‌ 
காட்சி முகப்பு 
பார்க்கக்கூடிய 
தரவுகளை உருவாக்கும்‌ திறனு 
டைய சாதனம்‌. 


வரைகலை 


ம்‌ 3 
மபான்ற 
வகையில்‌ 


display element 


காட்சியகக்‌ 
வரைகலையில்‌, பின்‌ 
வாசகம்‌, 


display element : 


கூறு 
புலம்‌, முன்புலம்‌, 
உருக்காட்சி 


வரை 


வரைகலை 
போன்ற 
கலை அமைப்பிகள்‌. கணினி 


அடிப்படை 


வரைகலையில்‌ ஓர்‌ உருக்காட்சி 
யின்‌ ஒர்‌ அமைப்பி. 


display entity : காட்சி அலகு : 
கணினி வரைகலையில்‌ ஒளிக்‌ 
தொகுதி. இதனை ஓர்‌ அலகாகக்‌ 
கொள்ளலாம்‌. 


காட்சிக்‌ கூறுகளின்‌ 


display face : காட்சி முகப்பு : ஓர்‌ 
தலைப்புகள்‌, 
ஆயெவற்றுக்குப்‌ 
பொருத்தமான எழுத்து முகப்பு. 
பக்கத்திலுள்ள மற்ற வாசக 
எழுத்துகளிலிருந்து இது தனித்து 
முனைப்பாகத்‌ தோன்றுகிறது. 


ஆவணத்தில்‌ 
பெயர்கள்‌ 


display foreground : காட்சி 
முன்புலம்‌ பயனாளரால்‌ 
மாற்றக்கூடிய காட்சிச்‌ சாதனத்‌ 
தில்‌ காட்டப்படும்‌ வரைகலை 
தரவுகளின்‌ பகுதி. 


display fe : காட்சிச்‌ சட்டகம்‌ : 
கணினி வரைகலையில்‌ ஒரு 
தொடர்ச்சியான தூண்டுதல்‌ 
சட்டகங்களிலுள்ள ஒரு தனிச்‌ 
சட்டகம்‌. 

display highlighting : காட்சி 
அதிகரித்தல்‌ ; காட்சி சிறப்புறல்‌ : 
மினுக்குதல்‌, பெரிய எழுத்து, 


display menu 


அதிகக்‌ கருமை, தலைகழ்‌ ஒளி, 
அடிக்கோடிடல்‌ 
நிறங்கள்‌ போன்ற முறைகளைப்‌ 
பயன்படுத்தி காட்‌சித்திரையில்‌ 
தரவுவை முக்கியப்படுத்தும்‌ 
வழி. 

display image : காட்சி. உருவம்‌; 
காட்சிப்‌ படிமம்‌ 
சாதனத்தில்‌ அப்போது தெரியும்‌ 
வரைகலை கோப்பின்‌ காட்டப்‌ 
பட்ட பகுதி. 

பிறவு 19 : காட்சியகப்‌ பட்டி 
யல்‌ : கணினி வரைகலையில்‌, 
அளவுரு வரைகலை உருவமை 
வில்‌ சேமித்து 
பட்டிருக்கிற ஓர்‌ 
சியை உருவாக்குகிற அளவுருக்‌ 
களின்‌ தொகுதி. 


மாறுபட்ட 


காட்சிச்‌ 


வைக்கப்‌ 
உருக்காட்‌ 


display list processor : காட்சியக 
பட்டியல்‌ செய்முறைப்படுத்தி : 
கணினி வரைகலையில்‌, கோடு 
கள்‌, வட்டங்கள்‌ போன்றவற்றை 
வரைதல்‌ போன்ற வரைகலை 
வடிவ கணித உருவங்களை, 
ஒளிக்காட்சிப்‌ பட்டியலிலிருந்து 
மையச்‌ செயலகத்தை (CPU) 
உருவாக்குகிற ஓர்‌ எந்திரம்‌. 


display memory காட்சி 


நினைவகம்‌. 


display menu : காட்சி வகைப்‌ 
பட்டியல்‌ : செயல்படுத்தப்பட 
வேண்டிய நடவடிக்கைத்‌ தொட 
ரின்‌ அடுத்த செயலை முடிவு 


ன ப அ ப ப ப ப ப ப ப ப பப பபப 


display port 462 
செய்யப்‌ பயனாளருக்கு 


வாய்ப்பு அளிக்கும்‌ நிரல்‌ 
தொடரில்‌ உள்ள, திரையில்‌ 
தெரியும்‌ வாய்ப்புகள்‌. காட்சித்‌ 
இரையில்‌ தெரிவதை அச்சிடு 
வது, வரைகலை காட்சியை 
வட்டில்‌ சேமிப்பது 
றவை வாய்ப்புகளில்‌ சில. 


போன்‌ 


display port : திரைக்காட்சித்‌ 
துறை : கணினியிலுள்ள வெளி 


மீட்டுத்துறை. காட்சித்திரை 
போன்ற வெளியீட்டுச்‌ 
சாதனத்துக்குரிய சமிக்கைகளை 
இத்துறையின்‌ வழியாகப்‌ 
பெறலாம்‌. 


Display PostScript (DPS) 

காட்சிப்‌ பின்குறிப்பு (டிபிஎஸ்‌) : 
ஆடோப்‌ கழகம்‌ தயாரித்துள்ள 
ஒரு காட்சியக மொழி. இது, 


ஒரு பயன்பாட்டுச்‌ செயல்‌ 
முறையிலுள்ள அடிப்படை 
நிரல்களை திரையில்‌ வரை 


கலை உருவங்களாகவும்‌, 
வாசகங்களாகவும்‌ காட்டுகிறது. 
பின்குறிப்பு அச்சடிப்பு மொழி 
மின்‌ திரை வடிவம்‌, 

display postscript screen : காட்சி 
யகப்‌ பின்குறிப்புத்‌ திரை : பின்‌ 
குறிப்பு அச்சடிப்பி மொழியின்‌ 
மறுபடிவம்‌. இது, ஒரு பயன்‌ 
பாட்டில்‌ அடிப்படை நிரல்‌ 
களை, நிரையில்‌ வரைகலை 
உருவங்களாகவும்‌ வாசகங்களாக 
வும்‌ மாற்றிக்‌ காட்டுகிறது. இது, 


display tolerence 


ஒரு செந்நிறமான, சாதனச்‌ 
சார்பிலாத காட்சி மொழியை 
அளிப்பதற்கு ஒரு செயற்‌ 
பாட்டுப்‌ பொறியமைவில்‌ 
சேர்க்க வடிவமைக்கப்படுகிறது. 


display processor : காட்சிச்‌ செய்‌ 
முறைப்படுத்தி : ஒரு கோப்பின்‌ 
உள்ளடக்கங்களை கணினித்‌ 
திரை (14001) போன்ற ஒரு 
சாதனத்தில்‌ காட்சியாகக்‌ காட்டு 
கிற செயற்பாட்டுக்கான ஒரு 
செய்முறைப்படுத்தி. 


display screen : காட்சித்‌ திரை : 
மனிதர்‌ பார்ப்பதற்காக வாசகங்‌ 
களையும்‌, வரைகலை உருவங்‌ 
களையும்‌ காட்டுவதற்கான ஒரு 
பரப்பு. இது, எதிர்‌ மின்‌ கதிர்க்‌ 
குழல்‌ அல்லது பட்டைச்‌ 
சேணத்‌ தொழில்‌ நுட்பத்தில்‌ 
அமைந்திருப்பது. 

display surface : காட்சி மேற்‌ 
பரப்பு : புலனாகும்‌ காட்சித்‌ 
திரை, அச்சுக்‌ காகிதம்‌, பலகைக்‌ 
காதெம்‌ அல்லது திரைப்படம்‌ 
போன்ற தரவு 
களைக்‌ காட்டக்கூடிய சாதனம்‌. 


வரைகலை 


display terminal : காட்சி முகப்பு; 
காட்சி முனையம்‌ : வரைகலை 
தரவுகளைப்‌ 
வகையில்‌ வெளியிடும்‌ திறனுள்ள 
ஒரு வெளியீட்டுச்‌ சாதனம்‌. 


பார்க்கக்கூடிய 


display tolerence : காட்சி சகிப்பு; 
காட்சிப்‌ பொறுதி : எவ்வளவு 


display type 


463 


வரைகலை தரவுகளை எவ்‌ 
வளவு துல்லியமாக வெளியிட 
முடியும்‌ என்பதன்‌ அளவு. 

display type : காட்சி வகை : எதிர்‌ 
மின்வாய்‌ (காத்தோட்‌) கதிர்க்‌ 
குழாய்‌ (ஆர்டி), ஒளி உமிழும்‌ 
டையோடு (எல்‌இடி), ஒளிப்‌ 
படிகக்‌ காட்சி (எல்சிடி) போன்ற 
காட்சித்‌ தொழில்‌ நுட்பம்‌. 

காட்சி அலகு : 
பார்க்கக்கூடிய 


display unit : 
தரவுகளைப்‌ 
வகையில்‌ 
சாதனம்‌. 
எறி ணார : காட்சி எழுத்து : 
(814 காட்சி எழுத்துத்‌ தொகுதி 
யானது, அந்நிறுவனத்தின்‌ 
சொல்‌ பகுப்பி, காட்சி எழுது 
கருவியிலிருந்து உருவாக்கப்‌ 
பட்டதாகும்‌. பழைய முறை 
இப்போது வழக்கில்‌ இல்லை. 


dispose : முடித்துவை. 


distortion : சிதறல்‌ ; திரிபு : 
அனுப்பும்‌ சாதனம்‌ உள்ளிட்ட 


மின்சுற்றுகளின்‌ வழியாக 
அனுப்பப்படும்‌ மின்சுற்று 


களின்‌ அலை வடிவத்தில்‌ ஏற்‌ 
படும்‌ விரும்பத்தகாத மாற்றம்‌. 
ஒரு அளவுக்கு மேற்படாமல்‌ 
சிதறல்களைக்‌ கட்டுப்படுத்தி 
உள்ளீட்டு சமிக்கைகளை மாற்று 
வதே மின்சுற்றுகளை வடி 
வமைப்பதில்‌ உள்ள முக்கிய 
சிக்கல்‌. 


distributed database 
distribute : பகிர்ந்தளி; பகிர்ந்‌ 
தமை ஒரு பிணையத்தில்‌ 


பிணைக்கப்பட்டுள்ள கணினி 
கள்‌ மற்றும்‌ பிற சாதனங்களின்‌ 
தொகுதியால்‌ நிறைவேற்றப்‌ 


படும்‌ தரவு செயலாக்கம்‌ 
போன்ற செயல்பாடுகளை, 
பல்வேறு கணினிகளுக் 


கிடையே ப்கிர்ந்தமைத்தல்‌. 


distributed bulletin board : பகிர்ந்‌ 
தமை -அறிக்கைப்பலகை : ஒரு 
விரி பரப்புப்‌ பிணையத்திலுள்ள 
அனைத்துக்‌ கணினிகளுக்கும்‌ 
பகிர்ந்தளிக்கப்படுகின்ற செய்திக்‌ 
குழுக்களின்‌ தொகுதி. 
distributed computing : பகிர்ந்‌ 
தமை கணிப்பணி. 


distributed computing environ- 
றா : பகிர்ந்தமை கணிப்பணிச்‌ 
சூழல்‌; பகிர்மானக்‌ கணிமைச்‌ 
சூழல்‌ : ஒன்றுக்கு மேற்பட்ட 
பணித்தளங்கவில்‌ செயல்படக்‌ 
கூடிய பகிர்ந்தமை பயன்பாடு 
களை உருவாக்குவதற்கான தர 
வரையறைத்‌ தொகுப்பு. 
வெளிப்படை குழு என்ற குழு 
வினர்‌ உருவாக்கியது. இக்குழு, 


முன்பு, வெளிப்படை மென்‌ 
பொருள்‌ அமைப்பு (ழா 
Software Foundation) என்ற 
பெயரில்‌ நிலவியது. 

distributed database : பகிரமான 


தரவுத்‌ தளம்‌ ; பரவிய தரவுத்‌ 


distributed database 


தளம்‌ : ஒரு கட்டமைப்பில்‌ 
கணினி அமைப்புகளின்‌ மூல 
மாக பரவலாக்கப்பட்ட தரவுத்‌ 
தளம்‌. 


distributed database manage- 


ment system பகிர்ந்தமை 
தரவுத்‌ தள மேலாண்மை 
முறைமை : பகிர்ந்தமை தரவுத்‌ 


தளங்களைக்‌ கையாளும்‌ 
இறன்பெற்ற ஒரு தரவுத்‌ தள 


மேலாண்மை முறைமை. 


distributed data processing 
பகிர்மான தரவுச செயலாக்கம்‌ : 
கணினி அமைப்பில்‌ இயக்கங்‌ 
களைச்‌ செய்யும்‌ கொள்கை 
களில்‌ ஒன்று. அதன்படி மையச்‌ 
செயலக அலகுகளும்‌, முகப்பு 
களும்‌ பல்வேறு இடங்களில்‌ 
பிரிந்திருந்தாலும்‌ அவை தரவுத்‌ 
தொடர்பு கட்டமைப்புகளின்‌ 
ஜலம்‌ செயல்பாட்டில்‌ 
இணைக்கப்பட்டுள்ளன. 


distributed design : பகிர்மான 
பரவிய வடி 
தனிப்பட்ட 


வடிவமைப்பு ; 
வமைப்பு 
இயக்கும்‌ அலகுகள்‌ இருப்பதை 
அடையாளம்‌ காணுவதுடன்‌ 
மைய ஒருங்கணைப்பு மற்றும்‌ 
கட்டுப்பாட்டின்‌ பலன்களையும்‌ 
ஏற்கும்‌ தரவு அமைப்பு. 


distributed file system : பகிர்‌ 
மானக்‌ கோப்பு முறை : பன்முக 
இணையங்களில்‌ சேமித்து 


464 


distributed intelligence 


வைக்கப்பட்டிருக்கும்‌ கோப்பு 
களின்‌ தடம்‌ பற்றிச்‌ செல்லும்‌ 
மென்பொருள்‌. கோப்புகள்‌, 
அமைவிடத்தைப்‌ பொறுத்து 
அல்லாமல்‌, அவற்றின்‌ பெய 
காணப்‌ 


ரால்‌ அடையாளங்‌ 


படுகின்றன. 


distributed function : பகிர்மானச்‌ 
செயற்பணி : அமைவனம்‌ முழு 
வதிலும்‌ செய்முறைப்படுத்தும்‌ 
பணிகளைச்‌ செய்தல்‌. 
distributed information 
processing system : பகிரமான 
தரவு செயலாக்க அமைப்பு : பல்‌ 
வேறு இடங்களில்‌ அமைந்‌ 
துள்ள தரவுத்‌ தளங்கள்‌ அல்லது 
எதிர்வினை ஆற்றும்‌ கணினி 
அமைவுகளின்‌ தொகுதி. 
distributed intelligence : பகிர்‌ 
மான அறிவுத்‌ திறன்‌ : முனையங்‌ 
களிலும்‌, பிற புறநிலைச்‌ 
சாதனங்களிலும்‌ செய்முறைப்‌ 
படுத்தும்‌ 
அமைத்தல்‌. திரை உருவமைவு, 
தரவுப்‌ பதிவுச்‌ செயல்மானம்‌, 
பிற செய்முறைப்படுத்துதலுக்கு 
முந்திய நடவடிக்கைகளை 
அறிவுத்‌ திறன்‌ மூனையங்கள்‌ 
கையாள்கின்றல. வட்டு இயக்கி 


திறம்பாட்டினை 


கள்‌, பிற புறநிலைச்‌ சாதனங்‌ 
களில்‌ அமைக்கப்படும்‌ அறிவுத்‌ 
திறன்‌. 
வாலாயப்‌ 


மையக்‌ கணினியை 
ப) அத கா 
பணிகளிலிருந்து 


விடுவிக்கிறது. 


distributed network 


distributed network : பகிர்மான 
இணையம்‌; பகிர்மான கட்‌ 
டமைப்பு : இடைப்பட்ட முனை 
களின்‌ வழியாக நேரடியாகவோ 
அல்லது மிதமிஞ்சிய பாதை 
களின்‌ வழியாகவோ எல்லா முனை 
இணைகளும்‌ இணைக்கப்‌ 
பட்டுள்ள கட்டமைப்புத்‌ தொகுதி. 


distributed processing : பகிர்ந்‌ 
தமை செயலாக்கம்‌ : ஒரு தரவு 
தொடர்புப்‌ பிணையத்தில்‌ 
பிணைக்கப்பட்ட தனித்தனிக்‌ 
கணினிகளால்‌ நிறைவேற்றப்‌ 
படும்‌ தரவு செயலாக்கத்தின்‌ 
ஒரு வடிவம்‌. பகிர்ந்தமை செய 
லாக்கம்‌ பொதுவாக இரண்டு 
வகைப்படும்‌. 1. 
பகிர்ந்தமை செயலாக்கம்‌. 2. 


சாதாரண 


உண்மையான தரவு செயலாக்‌ 
கம்‌. சாதாரணத்‌ தரவு செயலாக்‌ 
கத்தில்‌, பணிச்‌ சுமையானது, 
தமக்குள்ளே தொடர்பு 
ஏற்படுத்திக்‌ கொள்ள முடிகிற 
கணினிகளுக்கிடையே பகிர்ந்து 
கொள்ளப்படுகிறது. உண்மை 
யான பகிர்ந்தமை செயலாக்கத்‌ 
தில்‌, பல்வேறு பணிகள்‌ ஒவ்‌ 
வொரு கணினியும்‌ ஒவ்வொரு 
பணியை நிறைவேற்றும்‌ வகை 
யில்‌ பணிச்சுமை படிர்ந்தளிக்கப்‌ 
படுகிறது. பணிகவின்‌ ஒட்டு 
மொத்தப்‌ பங்களிப்பு ஒரு 
பெரும்‌ குறியிலக்கை அடைய 
வழி வகுக்கும்‌. 


465 disturbance 


distributed processing system : 
பகிர்ந்தமைத்‌ தரவு செயலாக்க 
முறைமை. 

distributed transaction proces- 
519 : பகிர்ந்தமை பரிமாற்றச்‌ 
செயலாக்கம்‌ : ஒரு பிணையத்‌ 
தின்‌ வழியாக தரவு பரிமாற்றம்‌ 
செய்துகொள்ளும்‌ கணினிகள்‌, 
பரிமாற்றச்‌ செயலாக்கப்‌ பணி 
களை தமக்குள்ளே பகிர்ந்து 
கொள்ளும்‌ முறை. 

distribution list : பகிர்மானப்‌ 
பட்டியல்‌; வினியோகப்‌ பட்டியல்‌ : 
ஒரு மின்னஞ்சல்‌ குழு (ஈர 
5!) உறுப்பினர்களின்‌ முகவரிப்‌ 
பட்டியல்‌. இது லிஸ்ட்செர்வ்‌ 
(பு) போன்ற ஒரு அஞ்சல்‌ 
குழு மென்பொருளாகவோ, ஒரு 
மின்னஞ்சலைப்‌ பெறுகின்ற 
அனைவருடைய முகவரிகளுக்‌ 
கும்‌ சேர்த்த ஒரு மாற்றுப்‌ 
பெயராகவோ இருக்கலாம்‌. 
distributive nature : பகிர்வுத்‌ 
தன்மை; பகிர்ந்தளிக்கும்‌ இயல்பு. 
distributive sort : பகிர்மானப்‌ 
பிரிவு : ஒரு பட்டியலை பல 
பகுதிகளாகப்‌ பிரித்து மீண்டும்‌ 
வரிசையாக அடுக்குவதனால்‌ 
உருவாக்கப்படும்‌ பிரிப்புமுறை. 
disturbance : தடங்கல்‌ : ஒரு 
சமிக்கையை அனுப்பும்போது 
அறிவு பரிமாற்றலில்‌ எப்‌ 
போதாவது ஏற்படும்‌ குறுக்கீடு. 


ரர 


30 


dithering 


dithering : குழப்ப நிலை : 1. ஒரு 
புதிய நிறத்தை உருவாக்க 
பலநிறப்‌ புள்ளிகளை ஒன்று 
கலத்தல்‌. புள்ளிகள்‌ சிறியதாக 
வும்‌, குறைவான இடை வெளி 
யுடனும்‌ அமைந்து 
ஒன்றாக இருப்பதுபோல்‌ கண்‌ 
களைக்‌ குழப்பும்‌. 2. உருவம்‌ 
மற்றும்‌ சாதனத்தின்‌ உருவாக்‌ 
கல்‌ திறன்‌ ஒன்றாகும்போது 


அவை 


காட்சியின்‌ நெருக்கத்தை அதி 


கரிக்க உதவும்‌ வரைகலை 
நுட்பம்‌. 

divergence : விலகல்‌ : நேர்‌ 
பாதையினின்று விலகிச்‌ 


செல்லல்‌. குறியிலக்கை விட்டு 


விலகிச்‌ செல்லல்‌. 1. கணினி 


மின்‌ வண்ணத்‌ திரையில்‌ அடிப்‌ 


படை நிறங்களான இவப்பு, 
பச்சை, நீலம்‌ ஆயெவற்றின்‌ 
மின்னணுக்‌ கற்றைகள்‌ 


திரையின்‌ ஒரு குறித்த இலக்கில்‌ 
ஒருங்கிணைந்து குவியாதபோது 
இத்தகைய விலகல்‌ ஏற்படு 
றெது. 2. விரிதாள்‌ பயன்பாடு 
போன்ற மென்பொருள்களில்‌ 
ஒரு நிரலில்‌ ஒரு 
வாய்பாட்டின்‌ காரணமாக சுழல்‌ 
தன்மை ஏற்பட்டு, 
திரும்பத்‌ திரும்ப 
படும்‌ நிலை ஏற்படலாம்‌. ஒவ்‌ 


தவறான 


கணக்கிடு, 

செய்யப்‌ 
வொரு கணக்கட்டின்‌ போதும்‌ 
கிடைக்கும்‌ முடிவு, விடையை 
விட்டு விலகிவிலகிச்‌ செல்லும்‌. 


466 


division by zero 


dividend 
பங்கு. 
division : 


வகு எண; ஆதாயப்‌ 


பிரிவு. 

division by zero : சுழியால்‌ 
வகுத்தல்‌; பூச்சியத்தால்‌ வகுத்‌ 
தல்‌ : ்‌ வகுத்தல்‌ கணக்கீட்டில்‌ ஓர்‌ 
எண்ணை பூஜ்யத்தால்‌ (0 சுழி) 
வகுக்க முயலும்போது ஏற்‌ 
படும்‌ பிழைநிலை. எந்தவொரு 
எண்ணையும்‌ பூச்சியத்தால்‌ 
வகுத்தால்‌ எண்ணிலி (ராரி।!)) 
விடையாகும்‌. கணித்‌ முறைப்‌ 
படி கணிக்க முடியாத மதிப்‌ 
பாகும்‌ இது. அதாவது ஒரு 
வகுத்தல்‌ கணக்கட்டில்‌ விகுதி 
(denomnator) மிகச்‌ சிறிதாடக்‌ 
கொண்டே போனால்‌ இடைக்‌ 
கும்‌ ஈவு பெரிதாகிக்‌ கொண்டே 


போகும்‌. விழுதி ஏறத்தாழ 
பூச்சியத்துக்குச்‌ சமமான மிகச்‌ 
சிறிய மதிப்பாக இருக்கு 
மெனில்‌, ஈவானது ஒரு கணினி 
யால்‌ கணிக்க முடியாத 
அளவுக்குப்‌ பெரிய எண்ணாக 
இருக்கும்‌. எனவே, பூச்சியத்‌ 


தால்‌ வகுக்கும்‌ கணக்கட்டை 
கணினி அனுமதிப்பதில்லை. 
எனவே, நிரலர்‌ இது போன்ற 
சூழ்நிலை ஏற்படாதவாறு தம்‌ 
முடைய நிரலில்‌ பாதுகாப்பு 
வழிமுறைகளை மேற்கொள்ள 
வேண்டும்‌. இல்லையேல்‌ நிரல்‌ 
தியில்‌ 


செயல்படாமல்‌ 


நிற்கும்‌. 


division check 


DNC 


division check : வகுத்தல்‌ சரி 
பார்ப்பு : பரிவு சோதனை 
ஆரம்ப வகுத்தலுடன்‌ சுழி (பூஜ்‌ 
யம்‌)யை சமநிலைப்படுத்து 
வதைச்‌ சோதிக்கும்‌ பெருக்கல்‌ 
சோதனை. 


division, identification ட்‌ 
இனங்காண்‌ பிரிவு. கோபால்‌ 
மொழி நிரலின்‌ ஒரு பகுதி. 


019150 : வகுப்பி; வகு எண்‌. 


ப; : டிஜே : இணையத்தில்‌, ஓர்‌ 
இணைய தளம்‌ டிஜிபவுட்டி 
நாட்டைச்‌ சேர்ந்தது என்பதைக்‌ 
குறிக்கும்‌ பெருங்களப்‌ பெயர்‌. 


0: டிகே : இணையத்தில்‌, ஒர்‌ 
இணைய தளம்‌ டென்மார்க்‌ 
நாட்டைச்‌ சேர்ந்தது என்பதைக்‌ 
குறிக்கும்‌ பெருங்களப்‌ பெயர்‌. 


DLC : டிஎல்சி : தரவு தொடர்புக்‌ 
கட்டுப்பாடு என்று பொருள்‌ 
படும்‌ Data Link Control என்ற 
சொல்‌ தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
பிணையத்தில்‌ பருநிலையில்‌ 
ரெண்டு 
கணுக்‌ கணினிகளிடையே நடை. 
பெறும்‌ தரவு பரிமாற்றத்தில்‌ 
ஏற்படும்‌ பிழைகளைச்‌ சரி 
செய்யும்‌ நெறிமுறை. எஸ்‌.என்‌ ஏ 
(SNA Systems Network 
Architecture) அமைப்பில்‌ பயன்‌ 


படுத்தப்படுகிறது. 


இணைக்கப்பட்ட 


,011 : .டிஎல்‌எல்‌ : விண்டோஸ்‌ 
இயக்க 
படுத்தப்படும்‌ ஒரு வகைக்‌ 
கோப்பின்‌ வகைப்பெயர்‌. 
இயங்குநிலை தொடுப்பு 
நூலகக்‌ கோப்பு என்று பொருள்‌ 
படும்‌ Dynamic Link Library என்ற 
சொல்‌ தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 


பயன்‌ 


முறையில்‌ 


DMA : Qawg : 0160] Memory 
80௦655 என்பதன்‌ முதலெழுத்‌ 
துக்‌ குறும்பெயர்‌. இதற்கு நேரடி 
நினைவக அணுகல்‌ என்பது 
பொருளாகும்‌. 

DML : டிஎம்‌எல்‌ : Data Manipula- 
(1௦ /810ப8068 என்பதன்‌ குறும்‌ 
பெயர்‌. தரவு கையாளும்‌ மொழி. 


DMTF : டிஎம்டீஎஃப்‌ : மேசைக்‌ 
கணினி மேலாண்மைப்‌ 
முனைப்புக்‌ குழு என்று 


பொருள்படும்‌ Desktop Manage- 
ment Task Force என்ற சொல்‌ 
தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 
குறும்பெயர்‌. பயனாளர்‌ மற்றும்‌ 
தொழில்‌ துறைத்‌ தேவைகளுக்‌ 
காக பீசி அடிப்படையிலான 
தன்னந்தனிக்‌ கணினி மற்றும்‌ 
பிணைய அமைப்புகளுக்கான 
தர வரையறைகளை உருவாக்கு 
வதற்கென 1992ஆம்‌ ஆண்டு 
அமைக்கப்பட்ட கூட்டமைப்பு. 


DNC : டிஎன்சி : Direct Numerical 
௦௦ என்பதன்‌ குறும்பெயர்‌. 


rr ர்‌ 


DNS 


நேரடி எண்‌ கட்டுப்பாட்டு 


முறை என்ற இந்த முறையில்‌ 


கணினி கட்டுப்பாட்டில்‌ 
தொடர்ச்சியாக எண்களை 
செயலாக்கம்‌ செய்வதற்குப்‌ 


பதில்‌ தனித்தனி தரவுகளில்‌ 
தானியங்கி எந்திரக்‌ கருவிகள்‌ 
மூலம்‌ கட்டுப்பாடு செய்யப்‌ 
படுகின்றன. 


DNS : டிஎன்‌எஸ்‌ : 1. களப்பெயர்‌ 
முறைமை என்று பொருள்படும்‌ 
Domain Name System என்ற 
சொல்தொடரின்‌ தலைப்பெழுத்‌ 
துக்‌ குறும்பெயர்‌. இணையத்‌ 
திலிருக்கும்‌ கணினி 
களின்‌ களப்பெயர்‌ (௱ஏ2.5|. 
£et.i॥) மற்றும்‌ ஐபீ முகவரி 
(202.54.6.30) இவற்றை உடைய 
களப்பெயர்‌ எளி 


புரவன்‌ 


அமைப்பு. 
தாகப்‌ புரியக்‌ கூடியது. பயனா 
ளர்கள்‌ பயன்படுத்துவது. இப்‌ 
பெயர்‌ தாமாகவே ஐபீ முகவரி 
யாக மாற்றப்பட்டு இணையத்‌ 
தின்‌ தரவு போக்குவரத்துக்குப்‌ 
பயன்படுத்தப்படும்‌. 2. களப்‌ 
பெயர்‌ சேவை எனப்‌ பொருள்‌ 
படும்‌ Domain Name Service 
என்ற சொல்தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. களப்‌ 
பெயர்‌ முறைமையை நடை 
முறைப்படுத்தும்‌. இணையப்‌ 
பயன்பாடு. டிஎன்‌எஸ்‌ வழங்கன்‌ 
கள்‌ (பெயர்‌ வழங்கன்‌ என்றும்‌ 
அழைக்கப்படுவதுண்டு) களப்‌ 


468 


.doc 


பெயரும்‌ அதற்ணையான ஐமீ 
முகவரியும்‌ இணைந்த ஓர்‌ அட்ட 
வணையைக்‌ கொண்டுள்ளன. 


DNS server : டிஎன்‌எஸ்‌ வழங்‌ 
கன்‌ : களப்‌ பெயர்‌ சேவையைக்‌ 
கவனித்துக்‌ கொள்ளும்‌ ஒரு 
கணினி. இணையத்திலிருக்கும்‌ 
புரவன்‌ கணினிகளின்‌ பெயர்‌ 
களையும்‌ அதற்கிணையான ஐப்‌ 
முகவரிகளையும்‌ கொண்ட 
அட்டவணையை வைத்துள்ளன. 
microsoft.com என்பது இணையத்‌ 
ஒரு களப்பெயர்‌ 
எனில்‌, அதற்குரிய நிறுவனக்‌ 
கணினியின்‌ ஐபீ: முகவரியைத்‌ 
தரும்‌. 

:8௦ : ,டிஓ : இணையத்தில்‌ ஓர்‌ 
இணைய தளம்‌ டொமினிக்கன்‌ 
குடியரசைச்‌ சேர்ந்தது 
பதைக்‌ குறிக்கும்‌ பெருங்‌ களப்‌ 


திலுள்ள 


என்‌ 


பெயர்‌. 


DOA : டிஒஏ : Dead On Arrival 
என்பதன்‌ குறும்பெயர்‌. உற்‌ 
பத்தியாளர்‌ அல்லது விற்பனை 
யாளர்ட மிருந்து வாங்கி எடுத்து 
வந்ததும்‌ வேலை செய்யாத ஒரு 
பொருளைப்பற்றிக்‌ குறிப்‌ 


பிடுவது. 
9௦௦ : .டாக்‌; .டிஓசி : ஒரு சொல்‌ 


செயலியில்‌ உருவாக்கப்படும்‌ 
கோப்புகளின்‌ இயல்பான 
வகைப்‌ பெயர்‌. மைக்ரோ 
சாஃப்ட்‌ நிறுவனத்தின்‌ வேர்டு 


dock 


docking station 


தொகுப்பில்‌ உருவாக்கப்படும்‌ 
கோப்புகளின்‌ வகைப்பெயர்‌. 


dock பொருத்து; இணை; 
பிணை : 7. ஓரு மடிக்‌ 
கணினியை ஒரு நிலைக்‌ கணினி 
யில்‌ பொருத்துதல்‌. 3. விண்‌ 
டோஸ்‌ பணித்தளத்தில்‌ செயல்‌ 
படும்‌ ஒரு பயன்பாட்டுத்‌ 
தொகுப்பில்‌, கருவிப்பட்‌ 
டையை, பயன்பாட்டுச்‌ சாளரத்‌ 
தின்‌ விளிம்புக்கு இழுத்துச்‌ 
சென்றால்‌,  கருவிப்பட்டை 
அச்சாளரத்தில்‌ பொருந்தி 
விடும்‌. பயன்பாட்டுச்‌ சாளரத்‌ 
இன்‌ ஒரு பகுதியாகவே தோற்ற 
மளிக்கும்‌. விண்டோஸ்‌ பயன்‌ 
பாடுகளில்‌ தாய்ச்‌ சாளரத்துள்‌ 
சேய்ச்‌ சாளாமாக ஆவணச்‌ 


சாளரம்‌ திறக்கப்படும்‌. ஆவணச்‌ 
சாளரத்தை பெரிதாக்கினால்‌ 
(Maxinize) அது தாய்ச்‌ சாளரத்து 
டன்‌ பொருந்தி ஒரே சாளரம்‌ 
போல்‌ தோற்றமளிக்கும்‌. 


docking station : பொருத்து 
நிலையம்‌: ஒரு மடிக்கணினியை 
எங்கும்‌ எடுத்துச்‌ செல்லலாம்‌. 
காரில்‌, ரயிலில்‌, விமானத்தில்‌ 
செல்லும்‌ போதுகூட வைத்துப்‌ 
பயன்படுத்தலாம்‌. ஆனாலும்‌ 
அதிலுள்ள திரை, விசைப்‌ 
பலகை போன்ற புறச்‌ சாதனங்‌ 
கள்‌ கைக்கு அடக்கமாக மிகச்‌ 
சிறியதாகவே இருக்கும்‌. 
வீட்டில்‌, அலுவலகத்தில்‌ 
இருக்கும்போது, மடிக்‌ 
கணினியை ஒரு மேசைக்‌ 


பொருதது நிலையம்‌ 


doctype 


கணினியைப்போலப்‌ பயன்‌ 
படுத்த விரும்பலாம்‌. ஆனால்‌ 
அதற்கு மேசைக்‌ கணினியின்‌ 
காட்சித்‌ திரை, விசைப்பலகை, 
மற்றும்‌ பிற சாதனங்‌ 
களைப்‌ பயன்படுத்திக்‌ கொள்‌ 
ஞம்‌ வசதி வேண்டும்‌. இவ்‌ 
வசதிகளைக்‌ கொண்டதுதான்‌ 
பொருத்து நிலையம்‌. இக்கருவி 
யில்‌ ஓரு மடிக்கணினி, காட்டித்‌ 
திரை, விசைப்பலகை, அச்சுப்‌ 


சட்டு 


்‌ ட்‌ ்‌ ; 
பொறி, சுட்டி ஆகியவற்றைப்‌ 


பொருத்திக்கொள்ள வசதி 
இருக்கும்‌. 

doctype ஆவணவகை; 
ஆவண இனம்‌ : எஸ்ஜிஎம்‌எல்‌ 


(மேடு ஆவணத்தின்‌ தொடக்கத்‌ 


தில்‌ குறிப்பிடப்படும்‌ அறி 
விப்பு. ஒவ்வொரு எஸ்ஜி 


எம்‌எல்‌ ஆவணக்திலும்‌ ஆவண 
வகையின்‌ வரையறை (Document 
Type டிரா) குறிப்பிடப்பட 
வேண்டும்‌. 

document ஆவணம்‌ : 7. 
கையால்‌ எழுதப்பட்ட, தட்டச்சு 
செய்யப்பட்ட அல்லது அச்‌ 
சிடப்பட்ட தரவுகள்‌ கொண்ட 
காகிதம்‌. 2. தரவு அல்லது உரை 
நடையின்‌ தொகுதியைக்‌ குறிப்‌ 
பிடுதல்‌ - அது மனிதர்கள்‌ படிப்‌ 
பதாக இருந்தாலும்‌ அல்லது எந்‌ 
திரம்‌ படிப்பதாக இருந்தாலும்‌. 
documentation : ஆவணப்படுத 
தல்‌ ; ஆவணமாக்கம்‌ ; ஆவணச்‌ 


document centric 


சான்று : 1. அமைப்பு ஆய்வு 
மற்றும்‌ நிரலாக்கத்‌ தொடர்‌ 
அமைத்தலில்‌, அமைப்பு, 
தயாரிக்கப்பட்ட நிரலாக்கத்‌ 
தொடர்கள்‌ மற்றும்‌ பின்னர்‌ 
செய்ய வேண்டிய மாற்றங்கள்‌ 
உள்ளிட்டவற்றை பற்றி விவரிக்‌ 
கும்‌ ஆவணங்கள்‌. 3. குறிப்பு 
கள்‌, கருத்துரைகள்‌ போன்ற வடி 
வில்‌ உள்ளே அமைக்கப்படும்‌ 
ஆவணப்படுத்தல்‌. 


documentation aids : ஆவணப்‌ 
படுத்தல்‌ உதவிப்பொருள்கள்‌ : 
ஆவணப்படுத்தல்‌ செயல்முறை 
களைத்‌ தானியங்கியாகச்‌ செய்ய 
உதவும்‌ பொருள்கள்‌. நிரலாக்கத்‌ 
தொடர்‌ வர்ணனை காறிப்புகள்‌, ஓடு 
படங்கள்‌, ஹிப்போ நிரலாக்கத்‌ 
தொடர்‌ ஓட்டங்கள்‌, போலி 
குறியீடுகள்‌ போன்றவை. 


documentation and versioning : 
ஆவணமாக்கமும்‌ பதிப்பாக்கமும்‌. 
documentation, programme : 
நிரல்‌ ஆவணமாக்கல்‌. 


document centric : ஆவண 
மையமானது : இது ஒர்‌ இயக்க 
முறைமையின்‌ பண்புக்‌ கூறு 
ஆகும்‌. முன்பிருந்த இயக்க 
முறைமைகள்‌ நிரலை மைய 
மாகக்‌ கொண்டவை. அதாவது, 
ஓர்‌ ஆவணத்தைத்‌ திறக்குமுன்‌ 
அந்த ஆவணம்‌ உருவாக்கப்‌ 
பட்ட பயன்பாட்டுத்‌ தொகுப்‌ 


document close button 


documentor 


பைத்‌ திறக்க வேண்டும்‌. பிறகு 
அதனுள்ளேதான்‌ ஆவணத்தைத்‌ 


திறக்க வேண்டும்‌. ஆனால்‌ 
இப்போதுள்ள மெக்கின்‌ 


டோஸ்‌ இயக்க 


முறைமைகளில்‌ ஓர்‌ ஆவணத்‌ 
தைத்‌ திறப்பதற்குக்‌ கட்டளை 
தந்தால்‌ போதும்‌. அந்த ஆவ 
ணம்‌ உருவாக்கப்பட்ட பயன்‌ 
பாடு தானாகவே திறக்கப்பட்டு 
அதனுள்ளே ஆவணம்‌ திறக்கப்‌ 
படும்‌. எடுத்துக்காட்டாக, விண்‌ 
டோஸ்‌ இயக்கமுறைமையில்‌ 
எம்‌எஸ்வேர்டு தொகுப்பில்‌ 
உருவாக்கப்பட்ட ஓர்‌ ஆவணத்தை 
சுட்டியால்‌ இரட்டை கிளிக்‌ 
செய்து திறந்தால்‌, வேர்டு 
தொகுப்பு, தானாகவே திறக்கப்‌ 


டோஷ்‌, விண்‌ 


பட்டு அதனுள்ளே வேர்டு 
ஆவணம்‌ திறக்கப்படும்‌. ஓர்‌ 


ஆவணம்‌ எந்தத்‌ தொகுப்பில்‌ 
உருவாக்கப்பட்டது என்பதை 
அறியாமலே அந்த ஆவணத்‌ 
தைப்‌ பயனாளர்‌ இறக்கமுடியும்‌. 
document close button 
ஆவண மூடு பொத்தான்‌. 
Document Content Architecture 
(DCA) : ஆவண உள்ளடக்க உரு 
வமைவு (டிசிஏ) : மாறுபட்ட 
உருவமைவுகளுக்கிடையே 
தரவுகளை (வாசகங்கள்‌) மாற்று 


வதற்குப்‌ பயன்படும்‌ ஒரு 
வாசகக்‌ கோப்பு உருவமைவு. 
document distribution 


ஆவணப்‌ பகிர்மானம்‌. 


document fe : ஆவணக்கோப்பு : 
ஒரு சொல்‌ பகுப்பி மூலம்‌ 
உருவாக்கப்பட்ட கோப்பு. இது, 
ஓரக்‌ கோடுகள்‌, உள்வரிகள்‌, 
தலைப்புகள்‌, அடிக்‌ குறிப்புகள்‌ 
ஆகியவற்றுடன்‌ உருவமைவு 
செய்யப்பட்டிருக்கும்‌. 
document image processing : 
ஆவணப்‌ படிமச்‌ செயலாக்கம்‌. 
document interchange 
architecture (DIA) ஆவண 
மாறுகொள்‌ கட்டமைப்பு. 
document management 
ஆவண மேலாண்மை : ஓர்‌ நிறு 
வனத்துக்குள்‌ கணினிவழியாகப்‌ 
பரிமாறிக்‌ கொள்ளப்படும்‌ மின்‌ 
னணு ஆவணங்களை உருவாக்கு 
தல்‌, வினியோடுித்தல்‌ போன்ற 
பணிகளுக்கான கோப்பு 
மேலாண்மை அமைப்பு. 
document mark : ஆவணக்‌ 
குறியீடு : நுண்வரைகலையில்‌, 
நுண்படச்சுருளின்‌ ஒவ்வொரு 
சட்டசுத்திலுள்ள ஒரு சிறிய 
ஒளியியல்‌ வடிவம்‌. இது சட்ட 
கங்களைத்‌ தானாகவே எண்ணு 
வதற்குப்‌ பயன்படுத்தப்படுறைது. 
document minimise button 
ஆவணச்‌ சிறிதாக்கு பொத்தான்‌. 
documentor : ஆவணப்படுத்தி : 
நிரலாக்கத்‌ தொடர்‌, 
படங்கள்‌, உரைநடை ப்பொருள்‌ 
மற்றும்‌ பிற பட்டியல்‌ அல்லது 


document processing 472 


வரைகலை தரவுகளை உருவாக்‌ 
குதல்‌, பராமரித்தலுக்காக தரவு 
செயலாக்க முறைகளைப்‌ பயன்‌ 
படுத்தும்‌ வடிவமைக்கப்பட்ட 
நிரலாக்கத்‌ தொடர்‌, 


document processing : ஆவணச்‌ 
செய்முறைப்படுத்துதல்‌ : சொல்‌ 
பகுப்பியில்‌ செய்வது போன்று, 
வாசக ஆவணங்களைச்‌ செய்‌ 
முறைப்படுத்துதல்‌. 
உள்ளடக்கம்‌ அடிப்படையி 
லான வாசக மீட்புக்கான அட்ட 
வணைப்படுத்தும்‌ முறைகளை 
யும்‌ உள்ளடக்கும்‌. 


ஆவண 


document reader : ஆவணப்‌ 
படிப்புப்‌ பொறி : ஒரு குறிப்‌ 
பிட்ட அளவு தரவைப்‌ படிக்கும்‌ 


ஒசிஆர்‌. அல்லது ஓஎம்‌ஆர்‌ 
கருவி. 
document restore button 


ஆவண மீட்டாக்கப்‌ பொத்தான்‌. 
document retrieval 
திரும்பப்‌ பெறல்‌ 

சாதனங்களிலிருந்து தரவுகளைப்‌ 
செயல்முறை. தரவு 


ஆவணம்‌ 
செமிப்புச்‌ 


பெறும்‌ 
களைக கையாளுதல்‌ மற்றும்‌ 
பின்னர்‌ அறிக்கை தயாரித்தும்‌ 


இதில்‌ அடங்கும்‌. 


document routing : ஆவணம்‌ 
திசைவித்தல்‌. 
document scanner : ஆவண 


வருடு பொறி. 


document style 


document source ஆவண 
மூலம்‌ : வைய விரிவலையில்‌ 
(மா) காணப்படும்‌ அனைத்து 
ஆவணங்களும்‌ ஹஷெச்டி எம்‌எல்‌ 
மொழியில்‌ உருவாக்கப்பட 
டவை. அவை சாதாரண உரைக்‌ 
கோப்புகள்‌ ஆகும்‌. <HTML>, 
<HTML>, <FONT>, </FONT>, 
<TR>. <TR> என்பது போன்ற 
துறி சொற்களுடன்‌ (7805) உரு 
வாக்கப்படுகின்றன. ஹெச்பி 
எம்‌எல்‌ மொழியில்‌ உருவாக்கப்‌ 
பட்ட உரைக்கோப்பினை ஓர்‌ 
இணைய உலாவியில்‌ (Browser) 
பார்வையிடும்போது அழகான 
தோற்ற 
மளிக்கும்‌. ஹெச்டிஎம்‌எல்‌ மூல 


வடிவமைப்புடன்‌ 


உரைக்கோப்பு, ஆவணமைலம்‌ 
எனப்படுகிறது. இணையத்தில்‌ 
(வைய விரிவலையில்‌) பார்வை 
யிடுகின்ற மீவுரை (Hyper Text) 
தறல வரை 
வினை (பா 0008) அதாவது 


ஆவணங்களின்‌ 


அவண்‌ மூலத்தைப்‌ பார்வை 


மிட உலாவிமிலேயே வாடு 


உண்டு. 


document style semantics and 
specification language : ஆவண 
பாணி தொடரிலக்கணம்‌ மற்றும்‌ 
வரையறுப்பு மொழி : உருவாகிக்‌ 
கொண்டிருக்கும்‌ ஐஎஸ்‌ஓ தர 
வரையறை. ஒரு குறிப்பிட்‌! 

வடிவாக்கம்‌ அல்லது செயலாத்‌ 
கம்‌ சாராத ஓர்‌ ஆவணத்தின்‌ 


document window 


உயர்தர வடிவாக்கம்‌ தொடர்‌ 


பான தொடரிலக்கணம்‌ 
பற்றியது. தொடரிலக்கணத்துக்‌ 
கான எஸ்ஜிஎம்‌எல்‌ வரை 


யறைக்குச்‌ செழுமை சேர்ப்ப 
தாய்‌ அமையும்‌. 


document window : ஆவணச்‌ 
சாளரம்‌: மெக்கின்டோஷ்‌, விண்‌ 
டோஸ்‌ போன்ற வரைகலைப்‌ 
பணித்தளத்தில்‌ எந்தவொரு 
பயன்பாட்டுத்‌ தொகுப்பும்‌ ஒரு 
சாளரத்தினுள்ளேதரன்‌ காட்சி 
யளிக்கும்‌. அதுபோலவே அத்‌ 
தொகுப்பில்‌ ஒர்‌ ஆவணத்தை 
உருவாக்குதலும்‌ பார்வையிடு 
தலும்‌ ஒரு தனிச்‌ சாளரத்தி 
னுள்ளேதான்‌ நடைபெறும்‌. சில 
தொகுப்புகளில்‌ இவையிரண்‌ 
டும்‌ இணைந்து ஒரே சாளர 

தோற்றமளிப்பதும்‌ 
வரைகலைப்‌ பணித்‌ 


மாகத்‌ 

உண்டு. 
தளத்தில்‌ ஒர்‌ ஆவணம்‌ தோற்ற 
சாளரம்‌ 


மளிக்கும்‌ அவரைச்‌ 


சாளரம்‌ எனப்படுகிறது. 


docuterm : ஆவண வாசகம்‌ ; 
ஆவ ணத்தின்‌ உள்ளடக்கங்களை 
அடையாளக்‌ காண்பதற்கு ஒரு 


வாரத ஆவணத்தில்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ சொல்‌ அல்லது 


சொற்றொடர்‌. 
DOE : மின்னணுவியல்‌ துறை : 
Department of Electronics 


என்பதன்‌ குறும்பெயர்‌. 


domain name 


மின்னணுவியல்‌ துறை என்று 
பொருள்படும்‌. 

DO loop : செய்‌ மடக்கி : பெரும்‌ 
பாலான கணினி மொழிகளில்‌, 
ஒரு குறிப்பிட்ட பணியைத்‌ 
திரும்பத்‌ திரும்பப்‌ பலமுறை 
செயல்படுத்த கட்டுப்பாட்டு 
மடக்கி (௦0001 1000) என்னும்‌ 


கட்டளை வடிவம்‌ பயன்‌ 
படுத்தப்படுகின்றது. ஈ௦ா... Next, 
While Wend, Do Enddo 


போன்ற பல்வேறு கட்டளை 
வடிவங்கள்‌ 
என்னும்‌ மடக்கி, 
ரான்‌, விசுவல்பேசிக்‌, சி, ச, 
சி ஷார்ப்‌ ஜாவா மொழிகளில்‌ 
உள்ளது. 


உள்ளன. DO 


போர்ட்‌ 


002/௩ : செயற்களப்பகுதி : 1. 
தொடர்புகளுடைய பொருள்‌ 
கள்‌ தமது மதிப்புகளைப்‌ 
பெறும்‌ தரவுத்‌ தொகுதி. 
2. ஆர்வம்‌ உள்ள எந்தச்‌ சிக்கல்‌ 


துறையும்‌ இதில்‌ அடங்கும்‌. 


domain expert செயற்கள 
வல்லுநர்‌ : ஒரு நீபுணத்துவப்‌ 
பொறியமைவை உருவாக்க 


உதவுகிற ஒரு மனித வல்லுநர்‌. 

domain knowledge : கள அறிவு: 

பயன்பாட்டுச்‌ சூழ்நிலையின்‌ 

அறிவு. 

களப்‌ பெயர்‌; 
ஒரு பிணை 


குறிப்பிட்ட 


domain name 
திணைப்‌ பெயர்‌ : 
யத்தில்‌ ஒரு 


உலை ப்ப பப ப ப பபப 


domain name address 


அல்லது புரவன்‌ 
உரிமையாளரை 


வழங்கன்‌ 
சுணினியின்‌ 
அடையாளம்‌ காட்டும்‌ பெரும்‌ 
படிமுறை அமைப்பில்‌ அம்‌ 
(முகவரி அமையும்‌. எடுத்துக்‌ 
காட்டாக www chennai tele- 
phones.gav.in என்ற முகவரி, 
இந்தியாவிலுள்ள (॥), அரசுக்குச்‌ 
சொந்தமான (000), சென்னைத்‌ 
நிறுவனத்தின்‌ 
வலை வழங்கள்‌ (Web server) 
குறிக்றெது. பா 
என்பது புவியியல்‌ பெரும்‌ களம்‌ 
(mejor geographical domain) 
எனவும்‌, 9௦6 என்பது வகைப்‌ 
படு பெருங்களம்‌ எனவும்‌, 
chennai telephones என்பது 
உட்களம்‌ (ஸா 0௦) எனவும்‌ 
அறியப்படுகிறது. 


கணிமொழி.வணி 


தொலைபேசி 


என்பதைக்‌ 


தமிழ்‌. வலை 

யாகூ.நிறு. இத்‌ 
என்பதுபோன்று தமிழ்மொழியி 
லேயே 
அமைத்துக்‌ கொள்ளும்‌ தொழில்‌ 
நுட்பமும்‌ வந்து விட்டது. 


களப்‌ பெயர்களை 


domain name address : களப்‌ 

பெயர்‌ முகவரி இணையத்‌ 

நிலோ அல்லது எதேனும்‌ ஒரு 

பிணையத்திலோ 

இணைக்கப்பட்ட ஒரு கணினி 

யின்‌ முகவரி. குறிப்பாக, ஒரு 
18] 


வழங்கன்‌ கணினியை அல்லது 
நிறுவனத்தை 


மசிபீ/லுபி 


அடையாளம்‌ 


474 


dopant 


காண, எண்களுக்குப்‌ பதிலாக 
சொற்களை முகவரியாகப்‌ 


பயன்படுத்தும்‌ முறை. : 


domain name server : களப்‌ 
பெயர்‌ வழங்கன்‌. 
domain name system : களப்‌ 


பெயர்‌ முறைமை. 

Domain Naming Services (DNS) : 
களப்‌ பெயரிடு சேவை. 

domain tip கள முனை 
இலக்கமுறை தரவைச்‌ சேமிக்க 
மெல்லிய திரைப்படங்களைப்‌ 


பயனபடுத்தும்‌ ஒரு வகை 
சேமிப்புச்‌ சாதனம்‌. 
dominant carrier : முனைப்பு 


நிலை ஊர்தி : ஒரு குறிப்பிட்ட 
அங்காடியின்‌ பெரும்பகுதிமீது 
கொண்டுள்ள 
தொலைத்‌ தொடர்புப்‌ பணிக்‌ கருவி. 


கட்டுப்பாடு 


0௦1016 : வன்பூட்டு. 


0௦௦ : கதவம்‌ : ஒரு BBS கணினி 
யில்‌ 
பட்டுள்ள ஒரு பயன்பாட்டினை 
இயக்குவதற்கு ஒரு தொடுப்புப்‌ 
பயனாளரை அனுமதிக்கும்‌ ஒரு 
நுழைவாயில்‌ அல்லது இடை 


வைக்கப்‌ 


சேமித்து 


முகப்பு. 
0008 : ஒட்டுப்பொருள்‌ ; மாசுப்‌ 
பொருள்‌ : உள்ளியம்‌ சார்ந்த 


அல்லது பாஸ்பரஸ்‌ போன்று 
ஓட்டும்போது பயன்படுத்தும்‌ 
ஒரு பொருள்‌. 


dope vector 


dope vector : ஒட்டுச்‌ சரம்‌ : 
இணைப்புப்‌ பட்டியலில்‌ உள்ள 
ஒரு அணு, அந்தப்‌ பட்டியலில்‌ 
உள்ள பிற அணுக்களின்‌ உள்ள 
கூறும்‌ ஒரு 
அளவுச்‌ சரம்‌ (வெக்டார்‌). 


ட்க்கங்களைக்‌ 


000110 : ஒட்டல்‌; மாசு ஊட்டல்‌ : 
அரைக்கடத்தியை உருவாக்கும்‌ 
போது தூய சிலிக்கானின்‌ படிக 


அமைப்பில்‌ தூய்மையற்ற 
பொருள்களைச்‌ செர்க்கும்‌ 
செயல்முறை. 

doping vector : மாசு நெறியம்‌; 


மாசு திசையம்‌. 
DOS : டாஸ்‌ ; Disk Operating 
System என்பதன்‌ குறும்பெயர்‌. 
இது வட்டு இயக்க அமைப்பு 
ஆகும்‌. வட்டத்‌ தகட்டுச்‌ செயற்‌ 
பாட்டு முறை அல்லது வட்டுச்‌ 
செயற்பாட்டு பொறியமைவு 
மாரும்‌. பயன்படுத்துவோருக்‌ 
கும்‌ கணினியின்‌ வட்டு இயக்‌ 
குத்துக்கும்‌ இடையில்‌ எளிதாகப்‌ 
பயன்படுத்திக்‌ கொள்ளும்‌ 
இணைப்பை ஏற்படுத்தும்‌ 
சார்ந்த ஒரு சிறப்பு 
நிரலாக்கத்‌ தொடர்‌. 

DOS box : டாஸ்‌ பெட்டி 
ஒஎஸ்‌/8 இயக்க முறைமையில்‌, 
எம்‌எஸ்‌ -டாஸ்‌ நிரல்களை 
இயக்குவதற்குத்‌ துணைபுரியும்‌ 
ஒரு செயலாக்கம்‌. 

DoS 
நீட்டிப்பான்‌ 


வட்டு 


extender டாஸ்‌ 
டாஸ்‌ இயக்க 


475 


கணினி 


dot 


முறைமையில்‌ டாஸ்‌ பயன்‌ 
பாட்டு நிரல்கள்‌ பயன்படுத்திக்‌ 
கொள்ள, 640 கேபி மரபு 
நினைவகத்தை நீட்டிப்பதற்காக 
உருவாக்கப்பட்ட நிரல்‌. ஒளிக்‌ 
காட்சி தகவி, ரோம்‌ பயாஸ்‌, 
உ/வெ துறைகள்‌ 
உறுப்புகளுக்காக 
ஒதுக்கப்பட்ட நினைவகத்தை 
டாஸ்‌ நீட்டிப்பான்‌ 
படுத்திக்‌ கொள்ளும்‌. 

DOS. prompt : 


போன்ற 


பயன்‌ 


டாஸ்‌ தூண்டி : 
எம்‌எஸ்‌-டாஸ்‌ இயக்க 
முறைமையில்‌, பயனாளரின்‌ 
கட்டளையை ஏற்கத்‌ தயாராக 
இருக்கும்‌ நிலையை உணர்த்தும்‌ 
அடையாளச்‌ சின்னம்‌. டாஸின்‌ 
கட்டளைச்‌ செயலி இதனை 
வழங்குகிறது. பெரும்பாலும்‌ 
இச்சின்னம்‌ இருப்பு வட்டகம்‌/ 
கோப்பகத்தைச்‌ சுட்டுவதாக 
இருக்கும்‌. எடுத்துக்காட்டாக, 
A, CW, DADBASE> என்பது 
போல இருக்கும்‌. பயனாளர்‌, 
தன்‌ விருப்பப்படி இச்‌ 
சின்னத்தை மாற்றி அமைத்துக்‌ 
கொள்ளவும்‌ முடியும்‌. றர 
என்ற கட்டளை அதற்குப்‌ பயன்‌ 
படுகிறது. 

00 : டாட்‌; புள்ளி : 1. யூனிக்ஸ்‌, 
எம்‌எஸ்‌-டாஸ்‌, ஓஎஸ்‌ /2 
போன்ற இயக்க முறைமை 
களில்‌ கோப்பின்‌ முதற்பெயரை 
யும்‌, வகைப்பெயரையும்‌ 


dot addressable 


dot matrix 


பிரிக்கும்‌ குறியீடு. (எ-டு) 
text.ி௦c. இதனை டெக்ஸ்‌ -டாட்‌ 
-டாக்‌ என்று வாசிக்க வேண்‌ 
இம்‌. 2. 
யிலும்‌ அச்சடிப்பிலும்‌ புள்ளிகள்‌ 
தாம்‌ ஓரு படத்தையோ எழுத்‌ 
உருவாக்குகின்றன. 


கணினி வரைகலை 


தையோ 
கணினித்‌ திரையில்‌ 
படும்‌ உருவப்படங்கள்‌ புள்ளி 


காணப்‌ 
களால்‌ ஆனவையே அவை 
படப்புள்ளிகள்‌ (pixels-picture 
elements) எனப்படுகின்றன. 
அச்சுப்பொறியின்‌ திறன்‌ ஓர்‌ 
அங்குலத்தில்‌ எத்தனைப்‌ புள்ளி 
கள்‌ (dots per inch - dpi) என்று 
குறிக்கப்படுகிறது. 3. இணைய 
தள முசுவரியின்‌ வெவ்வேறு 
பகுதிகளை புள்ளிகளே பிரிக்‌ 
தின்றன. (எ-டு) www.vsnl.com. 

dot addressable : புள்ளி முகவரி 
யாக்கம்‌ : தனித்தனிப்‌ புள்ளி ஒவ்‌ 
வொன்றையும்‌, ஒரு 
காட்சியில்‌, புள்ளிக்‌ 


ஒளிப்‌ 
பேழைக்‌ 
முறி அச்சுவபர்ப்புரு அச்சடிப்‌ 
பியில்‌ அல்லது லேசர்‌ அச்சடிப்‌ 
பியில்‌ செயல்பறைப்படுத்தும்‌ 
திறம்பாடு. 


dot chart 
படம்‌ 


புளளிக்குறி வரை 
சதறல்‌ வரைபடம்‌ 
போன்றது. 
dot commands : புள்ளி ஆணை 
கள்‌ ; புள்ளிக்‌ கட்டளைகள்‌ : வடு 
வமைப்பு நிரல்களை அளித்து 
சொல்‌ பகுப்பியில்‌ பதிவேடு 


தளை தயார்‌ செய்தல்‌. அச்சிடும்‌ 
போதுதான்‌ அந்த ஆணைகள்‌ 
செயல்படுத்தப்படும்‌. வேர்டு 
ஸ்டார்‌. தொகுப்பில்‌ இவை 
பயன்படுத்தப்படுகின்றன. 


0௦1 41/5 : புள்ளிக்‌ கோப்பு 

யுனிக்ஸ்‌ இயக்க முறைமையில்‌ 
புள்ளியில்‌ தொடங்கும்‌ 
பெயரைக்‌ கொண்ட கோப்பு. 
(எ-டு) ஹாரி ஒரு கோப்பதத்‌ 
திலுவ்ள கோப்புகளின்‌ பட்டி 


யலைத்‌.. திரையிடும்‌ பாது, 

ர ரத ள்‌ ்‌ ்‌ 
புள்ளிக்‌ கோப்புகள்‌ இடம்‌ 
பெறா. பெரும்பாலும்‌ ஒரு 


குறிப்பிட்ட பயனாளருக்கான 


நிரல்களின்‌ நிலைபாடுகளை 


இருத்தி 


கின்றன. 


வைக்கப்‌ பயன்படு 


0௦1 ain : புள்ளிக்குறி ஈட்டம்‌ : 
ஒவ்வோரு மைப்‌ புள்ளிக்குறி 
வெப்ப 


யின்‌. வடிவளவும்‌, 


நிலை, மை, காகிதத்தின்‌ தரம்‌ 
காரணமாக பெருக்கமடைதல்‌. 

0௦ graphic : புள்ளிக்குறி வரை 
கலை : புள்ளிக்குறிகளின்‌ உரு 
வகைகளினால்‌.. உருவாக்கப்‌ 
பட்ட ஒரு வரைகலை வழு 


வைப்பு. 


0௦1 matrix : புள்ளி அச்சு முறை; 
புள்ளி அணி : புள்ளி அச்சு 


எந்திரம்‌ : குத்தூசி அச்சு எந்திரம்‌: 


எழுத்துகளைக்‌ குறிப்பிட 
புள்ளிகளைத்‌ தேர்ந்தெடுத்து 


dot matrix character 


doubie 


அவைகளை செவ்வக வடிவில்‌ 
அச்சிடத்‌ 
தொழில்‌ நுட்பம்‌. 

dot matrix character : புள்ளிக்‌ 
குறி அச்சுவார்ப்புரு எழுத்து : 
புள்ளிக்குறி அச்சுவார்ப்புரு 
உருவமைப்பில நெருக்கமாக 


தயார்‌ செய்யும்‌ 


அச்சடிக்கப்பட்ட எழுத்துகள்‌. 
நெருக்கமாக அச்சடிக்கப்பட்‌ 
டிருப்பதால்‌, இது ஒரு திண்மத்‌ 
தோற்றத்தைக்‌ கொடுக்கும்‌. 

dot matrix printer : புள்ளி 
வரிசை அச்சுப்பொறி ; புள்ளிக்‌ 
குறி அச்சு வார்ப்புரு அச்சடிப்பி : 
நெருக்கமாக அமைக்கப்பட்ட 
தொடர்புள்ளிகளாக எழுத்துகள்‌ 
மற்றும்‌ வரைகலைகளை ரு 
வாக்கும்‌ அச்சுப்‌ பொறி. அச்‌ 
ஏடும்‌ காததத்திற்கு 
நேராக வரும்‌ சரியான நேரத்தில்‌ 
சுத்தியால்‌ அடிக்கும்‌ ஊரி 
தொழில்‌ நுட்பம்‌. 
(டெய்சி) சக்கர அச்சுப்பொறி 
தரத்தில்‌ நுட்பமாக அழகிய 
சில பொறிகள்‌ 


தலை 


மலர்ச்‌ 


அச்சுகளை 
உருவாக்கும்‌. 
dot operator : புள்ளிச்‌ செயற்குறி. 
dot per inch : ஓர்‌ அங்குலத்தில்‌ 
புளளிகள்‌. 

dot pitch : புளளி இடைவெளி : 
ஒரு முகப்புத்திரையில்‌ தனிப்‌ 


பட்ட புள்ளிகளுக்கு இடை 
யிலுள்ள இடைவெளி மில்லி 


மீட்டரில்‌ கூறப்படுகிறது. புள்ளி 
இடைவெளி குறையக்‌ குறைய, 
இடம்‌ பெறவேண்டிய புள்ளி 
கள்‌ அதிகமாகி படம்‌ மேலும்‌ 
தெளிவாகத்‌ தெரியும்‌. 

dot prompt புள்ளிக்குறி 
நினைப்பூட்டல்‌ : இது தரவுத்‌ 
தள நினைவூட்டுதல்‌. இது ஒரு 
புள்ளி (*."). இதற்கு எதிராக 
தரவுத்‌ தள நிரல்கள்‌ கொடுக்கப்‌ 
பட வேண்டும்‌. டிபேஸ்‌ 
தொகுப்பில்‌ இது பயன்படுத்தப்‌ 
பட்டுள்ளது. 

Dots Per Inch (DPI) : அங்குல 
வாரிப்‌ புள்ளிக்குறி : ஒர்‌ அங்குல 
நீளத்தில்‌ ஓர்‌ அச்சடிப்பி 
எத்தனை புள்ளிக்‌ குறிகளை அச்‌ 
சடிக்கும்‌ என்பதை அளவிடுவ 
தற்கான நீட்டலளவை. எடுத்துக்‌ 
காட்டாக 300 DPI என்றால்‌, ஒரு 
காகிதத்தில்‌ ஒவ்வொரு கிடை 
மட்ட அல்லது செங்குத்து அங்‌ 
குலத்திலும்‌ 300 புள்ளிக்குறி 
களை அச்சடிப்பி அச்சடிக்கும்‌ 
என்று பொருள்‌. இது எழுத்து 
களை உருவாக்கப்‌ புள்ளிக்குறி 
அச்சுவார்ப்புருக்களைப்‌ பயன்‌ 
படுத்தும்‌ அச்சடிப்பிகளுக்கு 
மட்டுமே பொருந்தும்‌. எடுத்துக்‌ 
காட்டு : புள்ளிக்குறி அச்சுவார்ப்‌ 
புரு அச்சடிப்பிகள்‌ ; லேசர்‌ 
அச்சடிப்பி; அனல்‌ அச்சடிப்பி. 
double இரட்டையளவு 
இரட்டிப்பளவு. 


double buffering 


double buffering : இரட்டை 
இடைநிலைத்‌ தாங்குதல்‌; 
இரட்டை இடைநிலை வைப்பக 
முறை : கணினிக்கும்‌ வெளிப்‌ 
புறச்‌ சாதனங்களுக்கும்‌ இடை 
யில்‌ தரவுவை மாற்றுவதற்கான 
வன்பொருள்‌ அல்லது மென்‌ 
பொருள்‌ தொழில்நுட்பம்‌. ஒரு 
தாங்கியில்‌ உள்ள தரவுவை 
கணினி செயலாக்கம்‌ செய்யும்‌ 
போது, அடுத்த ஒன்று, 
தரவுவை வெளியே அனுப்பும்‌ 
அல்லது உள்ளே வாங்கும்‌. 
double-click : இரட்டை கிளிக்கி; 
இரட்டை அமுக்க முறை 
சுட்டுப்‌ பொத்தானைப்‌ பயன்‌ 
படுத்தி நிரல்‌ 
முறை. இடஞ்சுட்டி அல்லது 
கர்சரை காட்‌ சித்திரையில்‌ சரி 
யான நிலையில்‌ வைத்துக்‌ 
வேகமாக அடுத்‌ 
தடுத்து இரண்டுமுறை சுட்டுப்‌ 
பொத்தானை அழுத்தினால்‌ 
நிரல்‌ செலுத்தப்படும்‌, 


உருவாக்கும்‌ 


கொண்டு 


double-dabble : இரட்டை மாற்று 
முறை ஈரிலக்க எண்களை 
அவற்றுக்கு நிகரான பதின்ம 
எண்களாக மாற்றுகிற ஒரு படி. 
நிலை முறை, 


double density இரட்டை 
அடர்த்தி : வழக்கமான வட்டு 
அல்லது நாடாவின்‌ சேமிப்புத்‌ 
திறனைப்போல்‌ இரண்டு 


மடங்கு திறன்‌ உடையதாக 


478 


double dereference 


இருத்தல்‌. தனி அடர்த்தி வட்டு 
அல்லது நாடாவில்‌ உள்ளது 
போன்ற இரண்டு மடங்கு 
சேமிக்கும்‌ திறன்‌. 

double density disk : இரட்டை 
அடர்த்தி வட்டு; இரட்டைச்‌ 
செறிவு வட்டு; இரட்டைக்‌ 
கொள்திறன்‌ வட்டு : முந்தைய 
வட்டுகளைப்போல்‌ இரண்டு 
மடங்கு கொள்நிறன்‌ (ஓர்‌ 
அங்குலப்‌ பரப்பில்‌ கொள்ளும்‌ 
துண்மிகள்‌) உள்ள வட்டுகள்‌. 
முற்கால ஐபிஎம்‌ பீசியில்‌ பயன்‌ 
நெகிழ்வட்டு 
களின்‌ கொள்திறன்‌ 180 கேபி. 
இரட்டைக்‌ கொள்நிறன்‌ வட்டு 
களில்‌ 3600 கேபி தகவலைப்‌ 
பதியலாம்‌. இவ்வட்டுகள்‌ 
தரவைப்‌ பதிய, திருத்தப்பட்ட 


படுத்தப்பட்ட 


அலைவரிசைப்‌ பண்பேற்றக்‌ 
குறியீட்டுமுறை பயன்படுத்தப்‌ 
பட்டது. 

இரட்டைச்‌ 
ந என்பது 8 


double dereference : 
சுட்டுவிலக்கம்‌ : 
என்னும்‌ மாறிலியின்‌ முகவரி 
யைக்‌ குறிக்கும்‌ சுட்டு (Pointer) 
எனில்‌, *ற a-யில்‌ 
இருத்தி வைக்கப்பட்ட மதிப்‌ 
பினை நேரடியாகச்‌ சுட்டும்‌. 
இதில்‌ * என்னும்‌ அடையாளம்‌ 
சுட்டு விலக்கக்‌ குறியீடாகப்‌ 
பயன்படு கிறது. ௦9 
£-யைச்‌ சுட்டும்‌ சுட்டு எனில்‌, *0 
என்பது ர-யின்‌ மதிப்பைச்‌ 


என்பது 


என்பது 


double linked list 


479 


do until 


(அதாவது அதில்‌ இருத்தி 
வைக்கப்பட்டுள்ள 8-யின்‌ முக 
வரியை) சுட்டும்‌. **ஏ என்பது 
8-யின்‌ மதிப்பை நேரடியாகச்‌ 
இதனை இரட்டைச்‌ 
சுட்டு விலக்கம்‌ என்கிறோம்‌. 


சுட்டும்‌. 


double linked list : இருமுனைத்‌ 
தொடுப்புப்‌ பட்டியல்‌. 

double precision : இரட்டைத்‌ 
துல்லியம்‌; இரட்டைச்‌ சரி 
நுட்பம்‌ : எண்கள்‌ கூடுதல்‌ துல்லி 
யத்தைப்‌ பெற கணினி சொற்‌ 
களைப்‌ பயன்படுத்துதல்‌ பற்றியது. 
double precision arithmetic : 
இரட்டைச்‌ சரிநுட்பக்‌ கணக்கீடு; 
இரட்டைத்‌ துல்லியக்‌ கணக்கீடு. 
double punch இரட்டைத்‌ 
துளை : ஒரு அட்டையின்‌ பத்தி 
ஒன்றில்‌ செய்யப்படும்‌ ஒன்‌ 
றுக்கு மேற்பட்ட எண்‌ துளை. 
double scan : இரட்டை நுண்‌ 
ணாய்வு: இரட்டை வருடல்‌ : 
வண்ண வரைகலைத்‌ தக 
வமைவு (64) மென்பொருள்‌ 
சுற்றுவழியில்‌ வண்ண வரை 
கலைத்‌ தகவமைவுத்‌ திண்‌ 
மத்தை அதிகரிக்கும்‌ அமைவு. 
double sided : இருபுற. 


double sided disk : இருபுற 
வட்டு : அதன்‌ இரண்டு மேற்‌ 
புறங்களிலும்‌ தரவுவை சேமிக்‌ 
கும்‌ திறனுடைய காந்த வட்டு 


double sided floppy disk 
இரட்டைப்‌ பக்க செருகுவட்டு. 


double strike : இரட்டை அச்‌ 
சடிப்பு : ஒவ்வொரு எழுத்தினை 
யும்‌ இருமுறை அச்சடிக்கும்‌ ஒரு 
அச்சடிப்பு முறை. இரண்டாவது 
அச்சடிப்பு முதலாவதற்குச்‌ 
சற்றுக்‌ கழே இருக்கும்‌. 

double striking : இரட்டை 
அச்சடிப்பு. 
double surface 
வட்டுப்‌ பரப்பு. 
double width : இரட்டை அகற்சி : 
ஒவ்வொரு எழுத்தும்‌ இயல்‌ 
பான எழுத்துகளைப்‌ போல்‌ 
இருமடங்கு அகலமாக இருக்கக்‌ 
கூடிய அச்சு அகற்சி, இந்த 
இரட்டை அகற்சி முதலில்‌ 
'விரிவாக்க.. அகற்சி! என 
அழைக்கப்பட்டது. 


இரட்டை 


double word : இரட்டைச்‌ சொல்‌ : 
இரண்டு சொற்கள்‌ நீளமுள்ள 
சேமிப்பகப்‌ பொருள்‌. 


doubly linked list : இருமுனைத்‌ 
தொகுப்புப்‌ பட்டியல்‌ ; இருவழி 
இணைப்புப்‌ பட்டி : பட்டியலின்‌ 
ஓவ்வொரு உறுப்பிலும்‌ 
முந்தைய மற்றும்‌ அடுத்துவரும்‌ 
அணுவைப்‌ பற்றிய தரவுவைக்‌ 
கொண்டு ள்ள பட்‌ [ட யல்‌. 


do until : 
அமைக்கப்பட்ட 


அதுவரை செய்‌ : 
நிரலாக்கத்‌ 


லப லைம்‌ அ ப பப்ப ர ர ப்ப 


do while 480 


downloadable font 


மாறுபாடுகளில்‌ 
சுற்று 
அமைப்பு. ஒரு குறிப்பிட்ட 
பணியைத்‌ திரும்பத்‌ திரும்பச்‌ 
செய்வதற்காக, ஓர்‌ நிரலாக்க; 


தொடரின்‌ 


ஒன்றான பழைய 


தொடரில்‌ எழுதப்ப டும்‌ 


கட்டளை அமைப்பு. 


0௦ ஸரி : அப்போதெல்லாம்‌ 
செய்‌: அமைக்கப்பட்ட நிரலாக்‌ 
கத்‌ தொடர்‌ முறையின்‌ மாறு 
பாடுகளில்‌ ஒன்றான பழைய 
சுற்று முறை. 

dow jones information service : 
டோ ஜோன்ஸ்‌ தரவுப்‌ பணியம்‌ : 
பங்கு விலைகள்‌ போன்ற 
நடப்பு நிதியியல்‌ செய்திகளைக்‌ 
கொண்டிருக்கிற ஒரு கணினி 
தரவுத்‌ தளம்‌. இதனை, சந்தா 
தாரர்கள்‌, நுண்கணினிகள்‌, 
மோடெம்கள்‌ மூலம்‌ அணுகலாம்‌. 


ஸா : செயலிழந்த நிலை 

மென்பொருள்‌ அமைப்பில்‌ 
தவறு ஏற்படுவதால்‌ அல்லது 
வன்பொருள்‌ மின்சுற்றுகள்‌ 
செயல்பட முடியாமல்‌ 
குறிக்கும்‌. ஒரு 
கணினி 'செயலிழந்த நிலை: 
அது 
ரகத்‌ பவ 5. 
வில்லை என்பதத பொருள்‌. 


2பாதலைக்‌ 


என்றால்‌ செயல்பட 
081 வான : கீழ்நோக்கு அம்புக்‌ 
குறி. 


down line processor : 
நிலைச்‌ செயலகம்‌ 


துணை 
செய்தித்‌ 


தரவு தொடர்புக்‌ கட்டமைப்பின்‌ 
முகப்பு முனையில்‌ அல்லது 
அதற்கு அருகில்‌ இருந்து தரவு 
களை அனுப்பி வைக்கும்‌ 
செயலகம்‌. 

down link : தரை இணைப்பு : 
பூமியிலுள்ள ஒரு நிலையத்து 
ஒரு சமெயற்கைக்கோளி 
லிருந்து ஏற்படுத்தப்பட்டுள்ள 
செய்தித்தொடர்பு வழி. இது, 
'வான்‌இணைப்பு' (பற) என்‌ 
பதிலிருந்து வேறுபட்டது. 


டன்‌ 


பண 1௦80 : கீழிறக்கு ; தரவு 
இறக்கம்‌ : தரவுவை, பெரிய 
மையக்‌ கணினி அமைப்‌ 


பிலிருந்து சிறிய, தொலை தூர 
கணினி அமைப்புக்கு மாற்றும்‌ 
செயல்முறை. 

downloadable font : பதி 
விறக்கத்தகு எழுத்துரு : ஓர்‌ 
ஆவணத்தை அச்சிடும்போது, 
அந்த ஆவணத்தின்‌ தரவு, அச்சுப்‌ 
பொறியின்‌ நினைவகத்தில்‌ 
ஏற்றப்படும்‌. அச்சுக்குரிய எழுத்‌ 
துருவும்‌ கணினியின்‌ நிலை 
வட்டிலிருந்து அச்சுப்‌ பொறிக்கு 
அனுப்பப்படும்‌. பதிவிறக்கத்‌ 
தரு எழுத்துருக்கள்‌ மிகப்பரவ 
லாக லேசர்‌ அச்சுப்பொறிகளி 
வும்‌ பக்க அச்சுப்‌ பொறிகளிலும்‌ 
பயன்படித்தப்படுகின்றன. சில 
புள்ளியணி அச்சுப்‌ பொறிகளும்‌ 
இத்தகைய எழுத்துருக்களை 
ஏற்கின்றன. 


down loading 


down loading : தரவுவிறக்கம்‌ : 
ஒரு பெரிய கணினியிலிருந்து 
ஒரு சிறிய கணினிக்குத்‌ தரவு 
களை மாற்றும்‌ செய்முறை. 
எடுத்துக்காட்டு : முதன்மைப்‌ 
பொறியமைவிலிருந்து ஒரு 
சொந்தக்‌ கணினிக்கு மாற்றம்‌ 
செய்தல்‌. ஒரு சொந்தக்‌ கணினி 


யிலிருந்து ஒரு புறநிலைச்‌ 
சாதனத்திற்குத்‌ தரவுகளை 
மாற்றுவதையும்‌ இது குறிக்‌ 


கும்‌. எடுத்துக்காட்டு : லேசர்‌ 
அச்சடிப்பிக்கு மாற்றம்‌ செய்தல்‌. 
'தரவுவிறக்கம்‌' என்பது கணினி 
யின்‌ வடிவளவினைக்‌ குறிப்ப 
தில்லை. ஒரு கணினியிலிருந்து 
இன்னொரு கணினிக்குத்‌ தரவு 
களை மாற்றுவதையே குறிக்‌ 
தம்‌. 'தரவுவேற்றம்‌” (010800) 
என்பது இதற்கு எதிர்‌ மாறானது. 
1ownsizing : சிறிதாககம்‌ : ஒரு 
நிறுவனத்தில்‌ கணினிச்‌ செயல்‌ 
பாடுகள்‌ முழுவதையும்‌ பெரு 
முகக்‌ கணினி (ஈவார்‌ சிறு 
கணினி (ஈரா). போன்ற பெரிய 
கணினி அமைப்பிலிருந்து 
தறுங்கணினி அல்லது நுண்‌ 
கணினி (ஈஎ௦) அமைப்புக்கு 
மாற்றியமைத்தல்‌. பெரும்‌ 
சாலும்‌ இம்மாற்றம்‌ செலவைக்‌ 
தழைக்க, அல்லது புதிய மென்‌ 
பொருளுக்கு 
இருக்கலாம்‌. 
அமைப்பு என்பது பீசிக்கள்‌, 


மாறுவதற்காக 
சிறிய கணினி 


downward compatible 


பணி நிலையங்கள்‌ இணைந்த 
கிளையன்‌ (சா!) வழங்கன 
(561821). அமைப்பாக இருக்க 
லாம்‌. ஒன்று அல்லது சில குறும்‌ 
பரப்பு/விரிபரப்புப்‌ பிணையங்‌ 
கள்‌ இணைக்கப்பட்ட பெரு 
(சக்‌ கணினியாகவும்‌ இருக்கலாம்‌. 
downstream : கீழ்‌ தாரை; கீழ்‌ 
ஒழுக்கு; கீழ்பாய்வு: ஒரு செய்திக்‌ 
குழுவுக்கான செய்தி, ஒரு 
செய்தி வழங்கனிலிருந்து இன்‌ 
னொன்றுக்கு அனுப்பி 
வைக்கப்படும்‌ திசை வழியைக்‌ 
குறிக்கிறது. 

down time : முடக்க நேரம்‌; 
செயல்படா நேரம்‌ : ஒரு கணினி 
அமைப்பு அல்லது அதனோடு 
தொடர்புடைய வன்பொருள்‌, 
செயல்படாமல்‌ இருக்கும்‌ 
நேரம்‌/ நேரத்தின்‌ விழுக்காடு 
எதிர்பாராவிதமாக வன்பொருள்‌ 
பழுதுபட்டுச்‌ செயல்படாமல்‌ 
இருந்த நேரமாக இருக்கலாம்‌. 
அல்லது திட்டமிட்டுப்‌ பரா 
மரிப்புக்காக செயல்படாமல்‌ 
நிறுத்தி வைத்த நேரமாகவும்‌ 
இருக்கலாம்‌. 

downward compatible : சூழ்‌ 
நிலைப்‌ பொருத்தமுடைய 
முந்தைய தலைமுறையைச்‌ 
சேர்ந்த அல்லது சிறிய கணினி 
யுடன்‌ ஏற்புடைய கணினி 


பற்றியது. 


DPMA 482 


DPMA டிபீஎம்‌.ஏ Data 


processing Management Associa- : 


4௦ என்பதன்‌ குறும்பெயர்‌. 
DPMA certification : டிபீஎம்‌ஏ 


சான்றிதழ்‌ ஒருவர்‌ தரவு 
செயலாக்கத்‌ துறையில்‌ குறிப்‌ 


பிட்ட அளவு திறனை அடைந்து ' 


விட்டார்‌ என்பதைக்‌ குறிக்கும்‌ 
வகையில்‌ தரவுச்‌ செயலாக்க 
மேலாண்மைச்‌ சங்கம்‌ (DPMA) 
முன்பு அளித்துவந்த சான்றிதழ்‌. 
ஆண்டுதோறும்‌ நடத்தப்படும்‌ 
தேர்வில்‌ வெற்றி பெறுபவர்‌ 
களுக்கு இந்தச்‌ சான்றிதழ்‌ 
வழங்கப்படுகிறது. இப்போது 


ஐ.௫.9.பி. (Institute for Certifi- 


cation of Computer Professionals) 
இந்தச்‌ சான்றிதழை வழங்குகிறது. 
DPM! 
பட்ட 
இடைமுகம்‌ என்று பொருள்‌ 
படிம்‌ Dos Protected Mode 
181206 என்ற சொல்தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
மைக்ரோசாஃப்ட்‌ விண்டோஸ்‌ 
3.0 பதிப்புக்காக உருவாக்கிய 
இடைமுகம்‌. 
80280 மற்றும்‌ அதனினும்‌ கூடு 
தல்‌ திறன்‌ நுண்செயலிகவில்‌ 


: டிபீஎம்ஐ : பாதுகாக்கப்‌ 


டாஸ்‌ செயல்பாட்டு 


மென்பொருள்‌ 


எம்‌எஸ்‌-டாஸ்‌ அடிப்படையி 
லான பயன்பாட்டு நிரல்கள்‌ 
முறையில்‌ 
மென்‌ 


பாதுகாக்கப்பட்ட 


செயல்பட உதவும்‌ 


பொருளாகும்‌ இது. பாதுகாக்கப்‌ 


draft quality 


பட்ட செயல்முறையில்‌ நுண்‌ 


செயலி பல்பணிகளை ஓரே 
நேரத்தில்‌ நிறைவேற்றும்‌. 
சாதாரணமாக எம்‌எஸ்‌ டாஸில்‌ 
செயல்படும்‌ நிரல்களுக்கு 1 
எம்பி நினைவகம்‌ மட்டுமே 
கிடைக்கும்‌. பாது 
காக்கப்பட்ட செய்முறையின்‌ 
போது 1எம்பிக்குக்‌ கூடுதலான 
நினைவகப்‌ பரப்பையும்‌ பயன்‌ 
படுத்திக்‌ கொள்ள முடியும்‌. 


ஆனால்‌ 


DPMS : டிபீஎம்‌எஸ்‌ : திரைக்‌ 
காட்சி. மின்சார மேலாண்மை 
சமிக்கை முறை என்று பொருள்‌ 
படும்‌ Display Power Management 
Signaling என்ற சொல்தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
கணினி செயல்படாத போது 
காட்டித்திரை ஓய்வு அல்லது 


இடைநிறுத்த நிலையில்‌ 
இருக்கும்‌. அப்போது மிகக்‌ 
குறைந்த மின்சாரத்தையே 


எடுத்துக்‌ கொள்ளும்‌. வேஸா 
(VESA) நிறுவனத்தின்‌ தர வரை 
யறையாகும்‌ இது. 

செகர்‌ : வரைவு நகல்‌. 

draft mode : நகல்‌ பாங்கு : 
பெரும்பாலான புள்ளியணி 
அச்சுப்‌ பொறிகளில்‌ இருக்கின்ற 
குறைந்த தரமுடைய அதிவேக 
அச்சுக்கான அச்சுமுறை. 


draft quality : வரைவு தரம்‌ ; 
அச்சிடப்பட்ட வெளியீடுகளின்‌ 


drag 


DRAW 


தரத்தின்‌ அளவு. அதிவேக 
அச்சிடும்‌ முறையை இது குறிப்‌ 
பிடுகிறது. அதிவேக அச்சிடல்‌ 
என்பதால்‌ எழுத்துகள்‌ தெளி 
வாக இல்லாமல்‌ இருக்கும்‌. 
செய்யும்‌ பிரதிகள்‌ 
எடுக்க சரியாக இருக்கும்‌. ஆனால்‌, 
இறுதி நகலுக்கு ஏற்றதல்ல. 

0189 : இழு : பொத்தானைக்‌ 
கழே வைத்துப்‌ பிடிக்கும்போது 


ு 
வேலை 


'மெளஸ்‌' எனும்‌ சுட்டியை 
(அம்புக்குறி) நகர்த்தும்‌ செயல்‌. 
கணினி காட்சித்‌ திரையில்‌ 
பொருள்களை கையாள அல்லது 
நகர்த்தப்‌ பயன்படுத்தப்‌ 
படுகிறது. 

drag and drop இழுத்து 


விடுதல்‌; இழுத்துப்‌ போடுதல்‌ : 
வரைகலைப்‌ பணித்தளத்தில்‌ 
ஒரு 
செயல்பாடு. திரையில்‌ தோன்‌ 
றும்‌ ஒரு பொருளை சுட்டியின்‌ 
மூலம்‌ இழுத்துச்‌ சென்று 
வேறிடத்தில்‌ இருத்திவைத்தல்‌. 
(எ-டு) விண்டோஸ்‌ இயக்க 
முறைமையில்‌ ஒரு கோப்பினை 
அழிக்கவேண்டுமெனில்‌, கோப்‌ 
புக்கான சின்னத்தை இழுத்துச்‌ 
சென்று Recycle Bin எனப்படும்‌ 
.மீட்சிப்‌ பெட்டியில்‌ போட்டு 
விடலாம்‌. மெக்கின்டோஷில்‌ 


மேற்கொள்ளப்படும்‌ 


கோப்புச்‌ சின்னத்தை 7185008 
எனப்படும்‌ ஒழிவுப்‌ பெட்டியில்‌ 
போட்டு விடலாம்‌. 


dragging இழுத்துவரல்‌ 
காட்டப்படும்‌ வரைகலைப்‌ 
பொருள்‌ சுட்டும்‌, இடஞ்சூட்டும்‌ 
கருவியை (கர்சரை) பின்‌ பற்றி 
வருமாறு செய்யும்‌ தொழில்‌ 
நுட்பம்‌. சுட்டுக்‌ கருவி பொத்‌ 
தானைக்‌ கீழிறக்கிப்‌ பிடித்து 
சுட்டும்‌ கருவியை நகர்த்தும்‌ 
போது இவ்வாறு செய்யுமாறு 
சில கணினிகள்‌ இயங்குகின்றன. 
dரகin : சேரிடம்‌ ; வடிகால்‌ : களச்‌ 
செயல்பாட்டு மின்மப்‌ பெருக்கி 
களுடன்‌ இணைக்கும்‌ முகப்பு 
களில்‌ ஒன்று. மற்ற இரண்டும்‌ 
மூல மற்றும்‌ வாயில்‌ மின்மப்‌ 
பெருக்கி. சக்தி எடுத்து வரு 
பவை நேர்‌ மின்னாக இருந்‌ 
தால்‌, மின்சக்தி மூல இடத்‌ 
திலிருந்து சேரிடத்திற்குப்‌ 
போய்ச்‌ சேரும்‌. 

DRAM : டிராம்‌ : Dynamic RAM 
என்பதன்‌ குறும்பெயர்‌. 

DRAW : டிரா : எழுதியபின்‌ 
நேரடி வாசிப்பு என்று பொருள்‌ 
படும்‌ Direct Read After Write 
என்ற சொல்‌ தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌, ஓர்‌ 
ஒளிவட்டில்‌ எழுதப்பட்ட தர 
வின்‌ துல்லியத்தைச்‌ சோநித்‌ 
தறிய, வட்டில்‌ எழுதப்பட்டவு 
டனே, சரியாக உள்ளதா என்‌ 
பதைப்‌ பரிசோதிப்பர்‌, இதற்‌ 
கான தொழில்‌ நுட்பமே டிரா 
ஆகும்‌. 


drawing 


drill-and-practice 


drawing வரைதல்‌ ஒரு 
கணினியின்‌ வரைகலை திறன்‌ 
பயன்படுத்தி வரை 
கலை முறையில்‌ வடிவங்களை 


களைப்‌ 


உருவாக்குதல்‌. கணினி வரை 
கொடு 


கலை அமைவினால்‌ 

களை உருவாக்குதல்‌ அல்லது 
வடிவம்‌ மற்றும்‌ வண்ணம்‌ 
அளிக்கும்‌ நிரலாக்கத்‌ தொடர்‌ 
களுடன்‌ ஒரு துல்லியமான 


வரைபடம்‌ வரையமுடியும்‌. 


drawing programme : ஓவிய 
நிரல்‌ பொருள்‌ அடிப்படை 
யிலான படங்‌ 
களைக்‌ கையாள்வதற்கான ஒரு 
நிரல்‌. படப்புள்ளிகளால்‌ (0065) 


வரைகலைப்‌ 


விரையும்‌ படங்களைக்‌ கையான்‌ 


வதிலிகுந்து மாறுபட்ட து. 
எடுத்துக்காட்டாக. ஓவிய 
நிரலில்‌, பயனாளர்‌ கோடு, 


சதுரம்‌, செவ்வகம்‌, வட்டம்‌, ஓர்‌ 
த ல . 
உரைத்‌ தொடுநி ஆகியவற்றை 
பொருள்கவாகக்‌ 
அவற்றைத்‌ 
நகர்த்தலாம்‌. 


கையாளலாம்‌. 
தரவு செய்து 
மாற்றலாம்‌, வண்ணம்‌ நீட்ட 
லாம்‌. (எ-டு) விஸ்டே ஸ்‌ 95/96 
இயக்க முறையில்‌ உள்ளிணைக்‌ 


பகத ல ட 
தப்பட்டுள்ள பெயின்ட்‌ (Pan). 


draw perfect : முழுநிறைவு 
வரைபடம்‌ : 1814 இரைவுடைய 
நுண்‌ கணினிகஷுக்வன ஓரு 
வடைவுச்‌ செயல்‌ முறை. இந்த 


வரைபடச்‌ செயல்முறை 256 


வண்ணங்களைக்‌ கொடுக்கிறது. 
இத, இருபரிமாண பட்டை, 
கலவை அச்சுப்படிவ, வரை பட 
படங்களை உருவாக்குறெது. 

DRDW : டிஆர்டிடபிள்யூ : எழ 
தும்‌ போதே நேரடியாகப்‌ படித்‌ 
தல்‌ என்னும்‌ பொருள்படும்‌ 
Direct Read During Write என்ற 
சொல்தொட ரின்‌ தலைப்பொழுத்‌ 
தூக்‌ குறும்பெயர்‌. ஓர்‌ ஒளி 
வட்டில்‌ எழுதும்போஃத பதிவின்‌ 
துல்லியத்தை சரிபார்க்க இத்‌ 
தொழில்நுட்பம்‌ பயன்படுகிறது. 


dribbleware முன்னோட்ட 
மென்பொருள்‌ : விற்பனைக்கு 


வெளியிடப்படுவதற்கு முன்ன 
ன்‌ தத்‌ ளி த 
தாகவே பகிரங்கமாகக்‌ காட்சிக்கு 
பொது 
மக்களால்‌ பார்க்கப்படும்‌ மொன்‌ 


வைக்கப்பட்டுப்‌ 


பொருள்‌. இது, மறை மென்‌ 
பொருள்‌: (vapourware) 
பதிலிருந்து ஒரு படி அப்பாற்‌ 
பட்டது. 


என்‌ 


ஸாரி: விலகல்‌ : ஒரு மின்சுற்றின்‌ 
வெளியீட்டில்‌ எற்படும்‌ மாற்‌ 
றம்‌. மெதுவாக ஒரு குறிப்பிட்ட 
கால இடை வெளியில்‌ ஏற்படும்‌. 


2: 


ப்ரி! ௦ : துருவிச்‌ செல்லுதல்‌: 
அறுக்கத்‌ நரவுகவிலிருந்து அதை 


> 
விவரமான 


உருவாக்குய 
தரவுகளுக்கு ஆடு மாகக்‌ துருவிச்‌ 
செல்லுதல்‌, 

drill-and-practice programme 
துருவிப்‌ பழகும்‌ செயல்முறை : 


drive 485 


பழைய பாடங்களை வலுப்‌ 
படுத்தும்‌ மென்பொருள்களைக்‌ 
எர : இயக்கி ; முடுக்கி : வட்டு 
அல்லது டிஸ்கில்‌ தரவுகளை 
எழுதவும்‌ அல்லது தரவுகளைப்‌ 
படிக்கவும்‌ தேவையான 
பருப்பொருள்‌. 

drive bay : இயக்கித்‌ தடம்‌ : ஒரு 
கணினிப்‌ பேழையில்‌ வட்டு 
இயக்கிக்காக உள்ள துளை 
விளிம்பு. 

drive change : இயக்ககம்‌ மாற்று. 
drive converter : இயக்கக மாற்றி. 
drive cartridge : இயக்கக பேழை. 
drive, disk : வட்டு இயக்ககம்‌. 
drive door : இயக்கிக்‌ கதவம்‌ : 
ஓர்‌ வட்டு இயக்கியில்‌ ஒரு 
வட்டினைப்‌ பூட்டி வைக்கப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ சேணம்‌, 
வாயில்‌ அல்லது நெம்புகோல்‌. 
ஒரு 13.33 செ.மீ. செருகுவட்டு 
இயக்கியில்‌ இந்தக்‌ கதவம்‌ ஒரு 
நெம்புகோல்‌. இது வட்டினைச்‌ 
செருகிய பிறகு தடத்தின்‌ மீது 
கீழ்நோக்கி திருப்பப்படுகிறது. 
drive identified : இயக்கி அடை 
யாளம்‌ காட்டி. 


drive letter : இயக்கக எழுத்து : 


ஐபிஎம்‌ மற்றும்‌ ஒத்திசைவுக்‌ 
கணினிகளில்‌ இயக்ககங்களுக்‌ 


driver 


கான பெயரைத்‌ தேர்வு செய்யும்‌ 
மரபுமுறை. இயக்ககங்களுக்கு 
A-மில்‌ தொடங்கி பெயர்கள்‌ 
சூட்டப்படுகின்றன. எழுத்‌ 
துக்குப்பின்‌ முக்காற்புள்ளி 
இடப்பட வேண்டும்‌. (எ-டு). 
A, 0: 


drive mapping : இயக்ககப்‌ 
பெயரீடு : ஒரு கணினியிலுள்ள 
இயக்ககங்களுக்கு பெயர்‌ 
சூட்டல்‌. ஓரெழுத்தாகவும்‌ 
இருக்கலாம்‌. ஒரு பெயராகவும்‌ 
இருக்கலாம்‌. இயக்க முறைமை 
அல்லது பிணைய வழங்கன்‌ 
இந்தப்‌ பெயரைக்‌ கொண்டே. 
அந்த வட்டகத்தை அடை 
யாளம்‌ காணும்‌. எடுத்துக்காட்‌ 
டாக, பீசிக்களில்‌ எப்போதுமே 
நெகிழ்வட்டு இயக்ககங்கள்‌ 4: 
8: என்றும்‌, நிலை வட்டகம்‌ 60: 
என்றும்‌ பெயர்‌ பெறுகின்றன. 


drive number : இயக்கி எண்‌: 
இயக்கக எண்‌ : கணினி அமைப்‌ 
பில்‌ உள்ள வட்டு இயக்கிகளில்‌ 


ஒன்றுக்குக்‌ கொடுக்கப்படும்‌ 
எண்‌ மதிப்பு. 
பொரா : இயக்கி; செலுத்தி : 


கணினியில்‌ ஒரு சாதனத்தை 
இயக்கும்‌ அல்லது கட்டுப்படுத்‌ 
தும்‌ அல்லது முறைப்படுத்தும்‌ 
இன்னொரு வன்பொருள்‌ சாத 
னம்‌ அல்லது மென்பொருள்‌ 
நிரல்‌. எடுத்துக்காட்டாக, ஒரு 
தட இயக்கி, தொலை 


rr 


driver manager 486 


drop down menu 


தொடர்புத்‌ தடத்தில்‌ அனுப்பப்‌ 
படும்‌ சமிக்கைகளை திறன்‌ 
மிகுத்துத்‌ கரும்‌. விசைப்பலகை 
மிலுள்ள விசைகள்‌ இன்ன வித 
மாக இயங்க வேஸ்டும்‌ என்‌ 


பதை அதற்குரிய இயக்க நிரலே 


தீர்மானிக்றெத னை 
தாமான க கிறது. அதை 
விசைப்பலகை இயக்கி 


(keyboard driver) என்று அழைக்‌ 
கிறோம்‌. இதுபோல அச்சுப்‌ 
பொறியை வழிநடத்த இயக்கி 
உள்ளது. கணினி, அதனுடன்‌ 
இணைக்கப்பட்ட புறச்சாதனங்‌ 
களோடு ஒத்திசைவுடன்‌ செயல்‌ 
பட உதவும்‌ இயக்கிகள்‌ சாதன 
இயக்கிகள்‌ (Device Drivers) 
எனப்படுகின்றன. 


driver manager : இயக்கி மேலாளர்‌. 


drive specifier : இயக்கிக்‌ குறி 
யீடு : ஒரு வட்டு இயக்கியை 4, 
8: போன்ற வடிவில்‌ பெயர்‌ 
ஈட்டுகிறது. ஒர்‌ இரு எண்மி 
(எட்டியல்‌) நெறியம்‌. 


drive 2 : இயக்கி - 2 : ஒரு [BM 
அல்லது 1814 இசைவுடைய 
சொந்தக்‌ கணினியின்‌ மீதான 
கடை சித்‌ தருக்கமுறை நிலை 
வட்டு இயக்‌ வடிவமைப்பி. 
கோட்பாட்டு முறையில்‌, ஒரு 
சொந்தக்‌ கணினியில்‌ அல்லது 
சொந்த இசைவுக்‌ கணினியில்‌, & 
முதல்‌ 2 வரையிலான 26 செருகு 
மற்றும்‌ நிலைவட்டுகளைக்‌ 
கொள்ளலாம்‌. 


driving chains : இயக்கு சங்கிலி. 
DRO : 4g : Destructive Read 


பெ என்பதன்‌ குறும்பெயர்‌. 

67௦10 : மனித எந்திரம்‌; எந்திரன்‌ : 
மனிதரைப்‌ போன்ற தோற்ற 
முள்ள எந்திர மனிதன்‌, ராய்டு 
அண்‌ அல்லது 
பெண்‌ உருவாக்கப்படுதல்‌. 


கைனாய்டு 


0௦0 : தொங்கட்டம்‌ ; இணைப்பு 
முனை : ஒர்‌ இணையத்தில்‌ ஒரு 
சேய்மை முனைய அமைவிடம்‌. 
ஒரு கணினி காநிதத்தின்‌ 
உச்சிக்கும்‌ அடிக்குமிடையி 
வுள்ள தொலைவு. இது மில்லி 
மீட்டரில்‌ அல்லது அங்குலத்‌ 
தில்‌ அளவிடப்படுகிறது. 


dரoற ௦82 : தொங்கல்‌ முகடு : 
அச்செழுத்துருவாக்கக்‌ கலை 
யில்‌, முதல்‌ வரிக்முக்‌ கழே 
தொங்கிதிற்கும்‌ ஒரு பெரிய 
முதலெழுத்து. 

drop dead halt : மீளா நிலை ; 
உயிரற்ற நிறுத்தம்‌ விழுதல்‌ 
மீண்டும்‌ சரி செய்ய முடியாத 
வாறு நிறுத்தப்படுதல்‌. 

drop down menu : கீழ்தொங்குப்‌ 
பட்டியல்‌ : நிரந்தரமாக நிரை 
யில்‌ தெரிந்து கொண்டிராத ஒரு 
பட்டியல்‌. ஒர்‌ உயர்நிலைப்‌ 
பட்டியல்‌ தூண்டப்படும்‌ போது 
மட்டுமே ஒரு ழ்‌ தொங்கு 
பட்டியல்‌ தோன்றுகிறது. 


drop in 


௦0 i : உரு பிழையுரு : ஒன்று 
அல்லது மேற்பட்ட துண்மி 
களை வட்டு இயக்கி அல்லது 
நாடா இயக்கி, தவறாகச்‌ சேமித்‌ 
தல்‌ அல்லது படித்தலின்‌ விளை 
வாக, ஒரு கோப்பில்‌ அல்லது 
ஒரு அச்சுவெளியீட்டில்‌ அல்லது 
ஒரு காட்சித்திரையில்‌ தோன்றும்‌ 
பிழையான எழுத்துகள்‌. 


oறிet : டிராப்லெட்‌ : 1. குவார்க்‌ 
எக்ஸ்பிரஸ்‌ தொகுப்பில்‌ கூடுத 
லாக இணைக்கப்பட்டுள்ள ஒரு 
வசதி. ஃபைண்டரிலிருந்து 
கோப்புகளை இழுத்து வந்து 
ஆவணத்தின்‌ ஒரு பக்கத்தில்‌ 
இணைத்துவிட முடியும்‌. 2. 
ஃபிரன்டியர்‌ (மார) தொகுப்‌ 
பில்‌ உள்ள வசதி. ஒரு பயன்‌ 
பாட்டினுள்ளே கட்டளை வரி 
களை உள்ளிணைத்து, அப்பயன்‌ 
பாட்டினை இரட்டைக்‌ கிளிக்‌ 
செய்யும்போது, கட்டளை வரி 
கள்‌ இயங்குமாறு செய்ய முடி 
யும்‌. 3. ஒரு கோப்பினை இழுத்து 
வந்து போடுவதற்கு அனுமதிக்‌ 
திற எந்தவொரு ஆப்பிள்‌ 
ஸ்கிரிப்ட்‌ நிரலும்‌ இப்பெய 
ராலேயே அழைக்கப்படுகிறது. 


வாற ௦ : விடுபிழையுரு 

1. தரவு அனுப்புவதில்‌, சமிக்கை 
திடீரென்று காணாமல்‌ போதல்‌. 
இரைச்சல்‌ அல்லது அமைப்பில்‌ 
செயற்கோளாறு ஏற்படுவதன்‌ 
காரணமாகவே இது ஏற்படு 


487 


drum 


இறெது. 2. ஒன்று அல்லது மேற்‌ 
பட்ட துண்மிகளை வட்டு 
இயக்கி அல்லது நாடா இயக்கி 
தவறாகப்‌ படித்து அல்லது 
சேமித்ததன்‌ விளைவாக, 
காட்சித்திரையில்‌ அச்சு வெளி 
யீடு அல்லது கோப்பில்‌ இருந்து 
மறைந்துபோகும்‌ எழுத்து. 

drop shadow : தொங்கல்‌ நிழல்‌ : 
ஓர்‌ உருக்காட்‌ சிக்குப்‌ பின்புறம்‌, 


கிடைமட்டத்தில்‌ சற்றே 
பக்கவாட்டிலும்‌, செங்குத்தாக 
வும்‌ விழும்படி செய்யப்‌ 


பட்டுள்ள ஒரு நிழல்‌. இது, 


உச்சியிலுள்ள உருக்காட்சி 
யானது பக்கத்தின்‌ மேற்‌ 


பரப்பிலிருந்து உயர்த்தப்பட 
டிருப்பது போன்ற முப்பரிமாண 
தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. 


0௦55 : பயனற்ற வரி ; மோச 
மான செயல்முறைப்படுத்துதல்‌ 
/உத்தி அல்லது அடிக்கடி செய்த 
மாற்றமைவுகள்‌ காரணமாக ஒரு 
செயல்முறையில்‌ விட்டு விடப்‌ 
பட்டுள்ள தேவைக்கு மிகை 
யான குறியீட்டு வரிகள்‌. 


ா௦யற/e : தொழில்‌ முனைவர்‌ : ' 
செயல்‌ முறையாளர்கள்‌, கரவு 
செய்முறைப்படுத்தும்‌ தொழில்‌ 
முறையாளர்களின்‌ மத்தியில்‌ 
நேரங்கழிக்க விரும்பும்‌ ஆள்‌. 

ெப௱ட: உருளை : 1. தொடக்க 
காலப்‌ பெருமுகக்‌ கணினிகளில்‌ 


er 


drum, magnetic 


dry run 


தரவுகளைச்‌ சேமித்து வைக்கும்‌ 
காந்த ஊடகமாகப்‌ பயன்பட்‌ 


டது. 2. 
களிலும்‌, வரைவு பொறிகளிலும்‌ 


சில அச்சுப்பொறி 


(Plotter) பயன்படுத்தப்படும்‌ 
சுழலும்‌ உருளை. 3. லேசர்‌ 
அச்சுப்பொறியில்‌ ஒளிமின்‌ 
பொருள்‌ பூசப்பட்ட சுழலும்‌ 
உருளை பயன்படுகிறது. லேசர்‌ 
கதிர்கள்‌ ஒளிமின்‌ பூச்சின்மீது 
தாக்கும்போது, அந்த இடம்‌ 
மின்னூட்டத்தைத்‌ தக்கவைத்து 
கொள்கிறது. உருளையின்மீது 
மின்னூட்டம்‌ பெற்ற பகுதிகள்‌, 
மைப்பொடித்‌ துகள்களை ஈர்க்‌ 
இன்றன. பின்‌ உட்செலுத்தப்‌ 
படும்‌ தாவின்மீது அத்துகள்கள்‌ 


படியவைக்கப்படுனெறன. 
drum, magnetic : காந்த உருளை. 


drum plotter : உருளை வரைவி : 
தானியங்கியாகக்‌ கட்டுப்‌ 
படுத்தப்படும்‌ பேனாக்களைக்‌ 
கொண்டு காகிதத்தில்‌ வரை 
கலைகள்‌, படங்கள்‌, திட்டப்‌ 
படங்கள்‌ போன்றவற்றை வரை 
நின்ற வெலியீட்டுச்‌ சாதனம்‌. 
சிலிண்டர்‌ வடிவ உருளையில்‌ 
சுற்றப்பட்டுள்ள காகிதம்‌ முன்‌ 
னும்‌, பின்னுமாக மாறுபடும்‌ 
வேகங்களில்‌ செல்ல, மேல்‌ 
சமாக நகரும்‌ பேனாக்கள்‌ காக 
தத்தில்‌ படங்களை வரைந்து 


கொண்டே செல்கின்றன. 


drum printer : 
பொறி 
எழுத்துகளை உடைய உருளை 
யைப்‌ பயன்படுத்தும்‌ அச்சிடும்‌ 

க தத்ட்‌ 
ஒரு நிமிடத்தில்‌ 
பல்லாயிரம்‌ வரிகள்‌ அச்சிடும்‌ 


உருளை அச்சுப்‌ 
அகரவரிசை-எண்‌ 


சாதனம்‌. 


வரி அச்சுப்பொறி. 


drum scanner : உருளை வருடு 
பொறி: வருடுபொறிகளில்‌ ஒரு 
வகை. வருடப்படவேண்டிய 
அச்சடித்த தாள்‌ உருளையினமீது 
சுற்றப்பட்டுத்‌ தரவு கணினிக்கு 
அனுப்பப்படுனெறது. 


drum உங : உருளை பிரிப்பு : 
பிரிக்கும்போது துணை சேமிப்‌ 
பகமாக காந்த உருளைகளைப்‌ 
பயன்படுத்தும்‌ பிரிக்கும்‌ 
நிரலாக்கத்தொடர்‌. 


drum storage உருளைச்‌ 
சேமிப்பகம்‌. 
.drv .டிஆர்வி : இயக்கிக்‌ 


கோப்புகளின்‌ வகைப்பெயர்‌. 


dry plasma etching : உலர்‌ 
பிளாஸ்மா செதுக்கல்‌ ; உலர்‌ 
மின்மப்‌ பொறிப்பு : ஒரு மென்‌ 
தகட்டின்‌ மீது மேற்பகுதியை 
ஏற்படுத்துதல்‌, 

பீ ஈயா : உலர்‌ ஒட்டம்‌ : எழுதப்‌ 
நிரல்களிலிருந்து நிர 
லாக்கத்‌ தொடர்‌ அமைத்து, குறி 
யீடு இடிதல்‌, பின்னர்‌ அதன்‌ 
இயக்கத்தின்‌ ஒவ்வொரு நிலை 
யிலும்‌ முடிவைச்‌ சோதித்துப்‌ 


பட்ட 


‘dry running 489 


DTV 


பதிவு செய்தல்‌. கணினியில்‌ 
நிரலாக்கத்‌ தொடரை செயல்‌ 
படுத்துவதற்குமுன்‌ செய்யப்‌ 
படும்‌, நிரலாக்கத்‌ தொடர்‌ 
சோதிக்கும்‌ தொழில்‌ நுட்பம்‌. 


dry ரய : உலர்‌ ஓட்டம்‌; 


வெள்ளோட்டம்‌. 
DSA டிஎஸ்‌ஏ கோப்பக 
முறைமை முகவர்‌ அல்லது 


கோப்பக வழங்கன்‌ முகவர்‌ 
என்று பொருள்படும்‌ Directory 
System Agent/Directory Server 
நூ! என்ற சொல்தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
எக்ஸ்‌.500 வழங்கள்‌ களில்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ ஒருநிரல்‌. டியூஏ 
(DUA-Directry User Agent) என்னும்‌ 
கிளையன்‌ நிரல்‌ அனுப்பும்‌ 
கோரிக்கையின்‌ அடிப்படையில்‌ 
பிணையத்தில்‌ ஒரு பயனாளரின்‌ 
முகவரியைத்‌ தேடித்‌ தரும்‌ நிரல்‌. 
DSL டிஎஸ்‌எல்‌ : Dynamic 
Simulation Language என்பதன்‌ 
குறும்பெயர்‌. 


DSR டிஎஸ்‌ ஆர்‌ தரவுத்‌ 
தொகுதி தயார்‌ என்று பொருள்‌ 
படும்‌ Data Set Ready என்ற 
சொல்தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. தொடர்‌ 
வரிசைத்‌ தரவுத்‌ தொடர்பில்‌ 
அனுப்பப்படும்‌ ஒரு சமிக்கை. 
ஓர்‌ இணக்கி அது இணைக்கப்‌ 
பட்டுள்ள கணினிக்கு தான்‌ 


பணியாற்றத்‌ தயாராக இருக்கும்‌ 
நிலையைத்‌ தெரிவிக்கும்‌ 
சமிக்கை. ஆர்‌எஸ்‌ -232-9 
இணைப்புகளில்‌ தடம்‌ 6-ல்‌ 
அனுப்பப்படும்‌ வன்பொருள்‌ 
சமிக்கை. 


075 : டிடீஇ : தரவு முனையக்‌ 
கருவி என்று பொருள்படும்‌ 
Data Terminal Equipment என்ற 
சொல்‌ தொடரின்‌ 
பெழுத்துக்‌ 
ஆர்‌எஸ்‌-232-௪ வன்பொருள்‌ தர 
வரையறையில்‌, ஒரு வடத்தில்‌ 
அல்லது ஒரு தரவுத்‌ தொடர்புத்‌ 
தடத்தில்‌, தகவலை இலக்க 
முறை வடிவில்‌ அனுப்பத்‌ 
நிறன்வாய்ந்த நுண்கணினி 
அல்லது முனையம்‌ போன்ற 
ஒரு சாதனத்தைக்‌ குறிக்றைது. 
மாட : டிடிஎல்‌ : Diode Transistor 
(௦01௦ என்பதன்‌ குறும்பெயர்‌. 
அரைக்கடத்தி டையோடுகள்‌ 
மற்றும்‌ மின்மக்‌ கடத்திகளுக்கு 
இடையிலான நுண்‌ மின்னணு 
அளவைழமுறை சார்நீத 
இணைப்புகள்‌. 


தலைப்‌ 
குறும்பெயர்‌. 


DTV : டிடீவி : மேசைக்‌ கணினி 
ஒளிக்காட்சி என்று பொருள்‌ 
படும்‌ Desk Top Video என்ற 
சொல்தொடரின்‌ தலைப்பெழுத்‌ 
துக்‌ குறும்பெயர்‌. பிணையத்‌ 
தில்‌ நிகழ்படக்‌ கலந்துரை 
யாடலுக்காக ஒளிப்படக்‌ கருவி 
யின்‌ பயன்பாட்டைக்‌ குறிக்றெது. 


DUA 490 dual processor 
DUA டியூஏ 'கோப்பகப்‌ | al in line package : DIP : 
பயனாளர்‌ முகவர்‌ என்று | இரட்டை வரிசைப்‌ படிப்பொதி 


பொருள்படும்‌ Directory User 
Agent என்ற சொல்தொடரின்‌ 
குறும்‌ 
இது ஓர்‌ எக்ஸ்‌.500 
கிளையன்‌ நிரல்‌. இது, 
பிணையத்திலுள்ள ஒரு 
பயனாளரின்‌ முகவரியைத்‌ 
தேடித்‌ தருமாறு டிஎஸ்‌ஏ-வுக்குக்‌ 
கோரிக்கை அனுப்பும்‌. 


தலைப்பெழுத்துக்‌ 
பெயர்‌. 


ப! boot : இரட்டைச்‌ செயல்‌ 
பாடு : இரு மாறுபட்ட செயற்‌ 
பாட்டுப்‌ பொறியமைவுகளில்‌ 
ஏதாவதொன்றுடன்‌ தொடங்கப்‌ 
படக்கூடிய கணினி, 

dual channel controller 
இரட்டை தடக்‌ கட்டுப்பாட்டுப்‌ 
பொறி : ஒரே நேரத்தில்‌ ஒரு 
சாதனத்தில்‌ இருந்து படித்தல்‌, 
எழுதுதல்‌ ஆகிய இரண்டையும்‌ 
இயங்கச்‌ செய்யும்‌ கட்டுப்‌ 
பாட்டுப்‌ பொறி. 

ப! density : இரட்டை அடர்த்தி : 
1. அடர்த்தியாக தரவுகளைப்‌ 
பதிவு செய்ய உதவும்‌ காட்டி 
வட்டின்‌ நாடாக்களைக்‌ குறிப்‌ 
பிடுகிறது. 2. இருபுறமும்‌, 
பதியக்கூடிய திறனுள்ள வட்டுத்‌ 
(லபிளாப்பி) தட்டு. 
dual disk drive 
வட்டு இயக்ககம்‌ : 
யிலுள்ள இரண்டு நெகிழ்வட்டு 
இயக்ககங்களைக்‌ குறிக்கிறது. 


இரட்டை 
ஒரு கணினி 


வுகள்‌ : சிப்பு ஏற்றப்பட்டிருக்‌ 
கும்‌ புகழ்பெற்ற ஒருங்‌ 
திணைந்த மின்சுற்றுவகை. 


சிப்புவை மின்சுற்று அட்டை 
யில்‌ சொருகுவதற்கு வேண்டிய 
பின்‌ இணைப்புகளையும்‌ ஒருங்‌ 
இணைந்த மின்சுற்றுக்கான 
பாதுகாப்புக்‌ கவசம்‌. 


ப intensity : இரட்டைத்‌ திறன்‌ : 
வழக்கமான அல்லது தடித்த 
எழுத்துகளில்‌ எழுத்துகளை 
வெளியிடும்‌ திறனுள்ள அச்சுப்‌ 
பொறிகள்‌ அல்லது முனையங்கள்‌. 
dual port memory : இருதிற 
நினைவுப்‌ பதிப்பி : இரு மாறு 
பட்ட வழிகளில்‌ ஒரே சமயத்தில்‌ 
அணுகக்கூடிய நினைவுப்‌ பப்பி. 


dual processing : இரட்டைச்‌ 


செயலகம்‌ ஒரு கணினி 
அமைப்புக்குள்‌ இருந்து 
கொண்டு ஒரே நேரத்தில்‌ 


வேலை செய்யும்‌ திறனுடைய 
இரண்டு மையச்‌ செயலக அலகு 
கள்‌. இரண்டு நுண்‌ செயலகங்‌ 
களும்‌ ஒரே நுண்கணினியில்‌ 
இருந்துகொண்டு இரண்டு சிப்பு 
களிலுமே செயல்படுமாறு வடி 
வமைக்கப்பட்ட மென்பொருள்‌. 


dual processor : இரட்டைச்‌ 
செயலி; இரட்டைச்‌ செய்‌ 
முறைப்படுத்தி, 


dual scan display 


dual scan display : இரட்டை 
வருடு திரைக்காட்சி : மடிக்‌ 
கணினிகளில்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ எல்சிடி (LCD-Liquid Crystal 
Display) காட்சித்‌ திரையின்‌ 
தொழில்நுட்பம்‌. இயங்கா 
அணி (Passive Matrix) அடிப்‌ 
படையிலான நுட்பம்‌ இது. 
திரையின்‌ புதுப்பித்தல்‌ விகிதம்‌ 
மற்ற காட்சித்‌ திரைகளைவிட 
இருமடங்கு வேகம்‌ ஆகும்‌. 
இயங்கு அணி (Active Matrix) 
அடிப்படையிலான தொழில்‌ 
நுட்பத்தோடு ஒப்பிடுகையில்‌, 
இரட்டை வருடு திரைக்காட்சி 
மிகவும்‌ சிக்கனமானது; 
குறைந்த அளவு மின்சாரத்‌ 
தையே எடுத்துக்‌ கொள்ளும்‌. 
ஆனால்‌ அதேவேளையில்‌, 
தெளிவு குறைவாகவும்‌, 
குறைந்த பார்வைக்‌ கோணமும்‌ 
கொண்டதாக இருக்கும்‌. 

dual sided disk drives : இருபுற 
வட்டு இயக்கிகள்‌ : வட்டின்‌ 
மேல்‌, கீழ்‌ ஆகிய இருபுறங்‌ 
களிலும்‌ தரவுகளைச்‌ சேமிக்க 
வும்‌ திரும்பிப்‌ பெறவும்‌ இரண்டு 
படி7எழுதுமுனைகளைப்‌ பயன்‌ 
படுத்தும்‌ வட்டு இயக்கிகள்‌. 
ப : செல்வழி : அகற்றக்கூடிய 
பொதியுறையினையுடைய கம்பி 
களுக்கான ஒரு செல்வழி. 
dump, automatic hardware : 


தூனியங்கு வன்பொருள்‌ திணிப்பு. 


dummy argument 


dumb quotes : ஊமை மேற்‌ 
கோள்‌; மருங்கல்‌ மேற்கோள்‌ : 
ஒரு சொல்‌ அல்லது தொடரின்‌ 
தொடக்கத்தில்‌ இருக்கும்‌ 
மேற்கோள்‌ குறியும்‌, இறுதியில்‌ 
இருக்கும்‌ மேற்கோள்‌ குறியும்‌ 
ஒன்று போலத்‌ தோற்றமளித்‌ 
தல்‌ (தட்டச்சுப்‌ பொறியில்‌ 
இருப்பதுபோல]. கணினி 
விசைப்‌ பலகையிலும்‌ ஒற்றை 
மேற்கோள்‌ குறியும்‌, இரட்டை 
மேற்கோள்‌ குறியும்‌ ஒரு பக்கக்‌ 
குறியாகவே இருக்கும்‌. 
அவற்றை '” '' ?? என்பது 
போல இருபக்கக்‌ குறிகளாக 
மாற்றுவதற்கு எம்‌எஸ்வேர்டு 
போன்ற மென்பொருள்‌ தொகுப்பு 
களில்‌ வசதி உண்டு. இருபக்கக்‌ 
குறிகளை துடிப்பான மேற்‌ 
கோள்‌ (5/2 000165) என்பர்‌. 
dumb terminal : ஊமை முனை 
யம்‌ ; ஊமை முகப்பு : குறைந்த 
உள்ளீடு/ வெளியீடு திறன்களும்‌ 
செயலாக்கத்‌ திறமைகள்‌ 
எதுவுமின்றி வரும்‌ ஒளிக்காட்சி 
முனையம்‌. 

பெறாடு : போலி ; வெற்று : 
குறிப்பிட்ட நிபந்தனைகளை 
நிறைவேற்றுவதற்காகவென்றே 
நுழைக்கப்படுகின்ற செயற்கை 
வாக்குவாத நிரல்‌, முகவரி 
அல்லது தரவுப்‌ பதிவேடு. 
போலி 
வெற்று 


dummy argument 
வாக்குவாதம்‌; 


CE ப ப ப்ட்ட்பப்ட்ட்ட்ட்ட ட்டம்‌ 


dummy instruction 492 


dummy variables 


இணைப்புரு ; போலி வாத 
முறை : எந்த மதிப்புகளும்‌ இல்‌ 
லாத செயல்‌ வாக்குவாதங்‌ 
களாகப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
மாறிகள்‌. 

dummy instruction : போலி நிரல்‌; 
வெற்று நிரல்‌ : 1. 
செயல்படுத்தப்படுவதைத்‌ தவிர 
வேறு ஒரு நோக்கத்திற்காக 
பட்டியலில்‌ சோக்கப்பட்டுள்ள 
செயற்கை நிரல்‌ அல்லது முக 
வரி. 2. ஒரு வழக்க நிரலில்‌ உள்ள 
நிரல்‌. தானாக அது எதையும்‌ செய்‌ 
யாது. ஆனால்‌, ஒரு நிரலாக்கத்‌ 
தொடரினை முடித்து வைப்‌ 
பதற்கு ஒரு முனையாக அமையும்‌. 


dummy module வெற்று 
அடுக்கு ; போலி மிச்சவகை 
(மாடுல்‌) : உண்மையான செய 
வாக்கம்‌ இல்லாத நுழைதல்‌ 


நிரலாகச்‌ 


அல்லது வெளியேறுதலைக்‌ 
கொண்ட மிச்ச வகையின்‌ 


(மாடுலின்‌) மாதிரி. கீழ்நிலை, 
கழ்ப்பணிகள்‌ 
தயாராக இல்லாத நிலையில்‌ 
மேலிருந்து &ழாகச்‌ சோதனை 
செய்வதற்கு இது குறிப்பாகப்‌ 
ப்யன்படுறெது. 


ஒருங்கிணைய 


dummy routine : வெற்றுத்‌ 
துணை நிரல்‌: வெற்று வாலாயம்‌: 
இந்தத்‌ துணைநிரல்‌ எப்பணி 
யையும்‌ செய்யாது. ஆனால்‌ ஒரு 


துணை நிரலுக்குரிய சொல்‌ 
தொடர்‌ அமைப்புகளைப்‌ 


பெற்றிருக்கும்‌. செயல்பாட்டுப்‌ 
பகுதி மட்டும்‌ வெற்றாக இருக்கும்‌. 
( எ.டு]. Private Sub Command- 
Click End Sub என்பது விசுவில்‌ 
பேரிக்கில்‌ ஒரு வெற்றுத்‌ துணை 
நிரல்‌. பின்னாளில்‌ வெற்றுத்‌ 
துணைதிரலில்‌ கட்டளை வரி 
களைச்‌ சேர்த்து அதனைப்‌ பய 
வுள்ள துணைகிரலாய்‌ மாற்றிக்‌ 
கொள்ளலாம்‌. மேலிருந்து ழ்‌ 
0௨-00) நிரலாக்க முறையில்‌ 
இது போன்ற வெற்றுத்‌ துணை 
நிரல்களை உருவாக்கி வைத்துக்‌ 
கொண்டு, நிரலாக்கம்‌ வளர்ச்சி 
பெறும்‌ கட்டத்தில்‌ அவற்றைப்‌ 
பயனுள்ள துணை நிரல்களாய்‌ 


மாற்றியமைப்பர்‌. 


dummy variables : வெற்று 
மாறியல்‌ மதிப்புருக்கள்‌ ; போலி 
மாறியல்‌ மதிப்புருக்கள்‌ : செயற்‌ 
பணி வாதவுரைகளுக்கு குறித்‌ 
தளிக்கப்படிம்‌ உறவு நிலை 
களை ஏற்படுத்துகிற, DEFFN 
கட்டளையிலுள்ள மாறியல்‌ 
மதிப்புருக்கள்‌. ஒரு மாறியல்‌ 
மதிப்புருவின்‌ பெயராகப்‌ பயன்‌ 
படுத்த வேண்டிய ஓர்‌ அமை 
விடத்தில்‌ பயன்படுத்தப்படும்‌ 
ஒரு மாறியல்‌ .மதிப்புருவையும்‌ 
இது குறிக்கும்‌. ஆனால்‌ அந்த 
மாறியல்‌ மதிப்புருவின்‌ உள்ள 
டக்கத்தினால்‌ செயல்முறையில்‌ 
எந்த 
வதில்லை. 


விளைவும்‌ ஏற்படு 


dump 


dump சேமிப்பு ; திணி ; 
கொட்டு : திணிக்கும்‌ செயலாக்‌ 
கத்தின்‌ விளைவாக ஏற்படும்‌ 
சேமிப்பகச்‌ 


தரவுகள்‌ ஒரு 

சாதனத்திலிருந்து வேறொரு 
சேமிப்பகச்‌ சாதனத்திற்கோ அல்‌ 
லது அச்சுப்‌ பொறிக்கோ உள்‌ 
ளடக்கங்களை மாற்றி நக 


லெடுப்பதை இது குறிப்பிடுகிறது. 
பாழா : திணித்தல்‌ ; கொட்டு 
தல்‌ : சேமிப்பகத்தில்‌ உள்ளவை 
முழுவதும்‌ அல்லது பகுதியை 
நகலெடுத்தல்‌. கணினியின்‌ 
உள்சேமிப்பகத்திலிருந்து துணை 
சேமிப்பகத்திற்கோ அல்லது வரி 
அச்சுப்பொறிக்கோ மாற்றுவதை 
இவ்வாறு குறிக்கலாம்‌. 


எப௦imal : இரட்டைப்‌ பதின்‌ 
மம்‌ : நிலைகள்‌ அல்லது இலக்‌ 
கங்களுக்கு உள்ள 12 மாறுபட்ட 
மதிப்பளவுகள்‌ உள்ளன. இவற்‌ 
றிலிருந்து தேவையானதைத்‌ 
தேர்ந்தெடுத்துக்‌ கொள்ளலாம்‌. 


பறட : இருதிசை இயங்கு 
வழித்தடம்‌ ; இருவழித்தடம்‌ : 
ஒரே நேரத்தில்‌ இரண்டு திசை 
களிலும்‌ தரவுத்‌ தொடர்பு அனுப்‌ 
புவதை அனுமதிக்கும்‌ தரவுத்‌ 
தொடர்பு வழித்தடம்‌. 


duplex channel : இருதிசைத்‌ 
தடம்‌ : இருதிசையிலும்‌ தரவை 
அனுப்பப்‌/பெற வசதியுள்ள 
தரவுத்‌ தொடர்பு இணைப்பு. 


493 


duplex printing 


duplexing : மாற்றமைத்தல்‌ ; 
இரட்டை வழியாக்கம்‌ : ஒரு 
கருவி செயலிழந்தால்‌ மாற்றுக்‌ 
கருவியைக்‌ கொண்டு கணினி 
தொடர்ந்து இயங்கச்‌ செய்ய மின்‌ 
சுற்று அல்லது கணினியின்‌ வெளிப்‌ 
புறக்‌ கருவிகளுக்கு மாற்றுக்‌ ' 
கருவியைப்‌ பயன்படுத்துதல்‌. 

: இருமடிச்‌ 


duplex operation 


: செயற்பாடு : தரவுகள்‌ இருதிசை 


களிலும்‌ செல்வதற்கு அனுமதிக்‌ 
கும்‌ ஒர்‌ அனுப்பீட்டு முறை. 
இது, அச்சடித்த எழுத்தினைக்‌ 
கணினிக்கு அனுப்புகிற அதே 
சமயத்தில்‌ திரையிலும்‌ காட்சி 
யாகக்‌ காட்டுகிறது. பாதி இரு 
மடி என்பது இரு திசைகளிலும்‌ 
அனுமதிக்கிறது; 
ஆனால்‌ ஒரே சமயத்தில்‌ அன்று. 
duplex printer இருதிசை 
அச்சுப்பொறி பொதுவாக, 
அச்சுப்பொறிகளில்‌ அச்சு முனை 
(றா! head) ஒரு திசையில்‌ 
மட்டுமே அச்சிடும்‌. இடப்புற 
மிருந்து வலப்புறம்‌ அச்சிட்டுச்‌ 
செல்லும்‌. பிறகு அச்சுமுனை 
அச்சிடாமல்‌ இடப்பக்கம்‌ 
திரும்பி வரும்‌. பிறகு முன்‌ 
போல வலப்பக்கம்வரை அர்‌ 
சிட்டுச்‌ செல்லும்‌. சில அச்சுப்‌ 
பொறிகளில்‌ இரு திசைகளிலும்‌ 
அச்சிடும்படி அமைத்திருப்பர்‌. 


duplex printing இருமடி 
அச்சடிப்பு : ஒரு தாளின்‌ இரு 


செல்ல 


duplexed system 


பக்கங்களிலும்‌ ஒர்‌ ஆவணத்தை 
அச்சடித்தல்‌. இதனால்‌, 
ஆவணம்‌ கட்டுமானம்‌ செய்யப்‌ 
பட்ட பிறகு, இட, 
பக்கங்கள்‌ ஒன்றையொன்று 
எதிர்நோக்கியவாறு இருக்கும்‌. 


வலப்‌ 


duplexed system : இருவழியாக்க 
பொறியமைவு ; இருமடியாக்கிய 
பொறியமைவு : செயற்பணியில்‌ 
ஒரு படித்தாக இருக்கும்‌ இரு 
பொறியமைவுகள்‌. அவை 
இரண்டும்‌, ஒரே செயற்பணி 
யைச்‌ செய்யலாம்‌ ; அல்லது 
மற்றொன்று செயலிழக்கும்‌ 
போது ஒன்று செயற்பட ஆயத்த 
மாக இருக்கும்‌. 

பேற!/02(6 : நகலெடு : மூல வடி 
வம்‌ போலவே பரு வடிவத்தில்‌ 
முடிவுகள்‌ ஒன்றாக இருக்கும்‌ 
வண்ணம்‌ நகல்‌ எடுத்தல்‌. மூல 
டுஸ்கெட்டில்‌ உள்ள அதே வடி 
வமைப்பில்‌, அதே தரவுவைக்‌ 
கொண்டதாக புதிய வட்டினை 
உருவாக்குதல்‌. 

duplicate keys : இருமடி விடைக்‌ 
குறிப்புகள்‌ : ஒரு கோப்பிலுள்ள 
ஒரு படித்தான விடைக்‌ குறிப்பு 
கள்‌. கணக்கு எண்‌ போன்ற 
அடிப்படை விடைக்‌ குறிப்பு 
களை இருமடியாக்கம்‌ செய்ய 
முடியாது. ஏனென்றால்‌, இரு 
வாடிக்கையாளர்களுக்கு அல்‌ 
லது பணியாளர்களுக்கு ஒரே 
எண்ணைக்‌ குறித்தளிக்க முடி 


494 


DVD 


யாது. தேதி, பொருள்‌, நகர்‌ 
போன்ற துணை விடைக்குறிப்பு 
களை கோப்பில்‌ அல்லது 
தரவுத்‌ தளத்தில்‌ இருபடியாக்கம்‌ 
செய்யலாம்‌. 

duplication check : இரட்டிப்‌ 
பாதல்‌ சோதனை ; மறு சரி 
பார்ப்பு ஒரே இயக்கத்தை 
இரண்டுமுறை தனித்தனியாகச்‌ 
செய்தபோதிலும்‌ அதன்‌ 
விளைவுகள்‌ ஒரே மாதிரியாக 
இருக்கும்‌ 


சோதனை. வேறொரு கருவியில்‌ 


என்பதற்கான 


ஒரே நேரத்தில்‌ இதைச்‌ செய்ய 
லாம்‌ அல்லது அதே கருவியில்‌ 
வெவ்வேறு தடவைகளில்‌ 


செய்யலாம்‌. 


பொல : கால நீட்சி : ஒரு பணி 
யைச்‌ செய்து முடிப்பதற்கு எடுத்‌ 
துக்‌ கொள்ளப்படும்‌ செயற்பணி 
நேர அளவு. 


பெ5$ cover : தூசு உறை ; தூசு 
காப்புறை: 
வட்டு இயக்கிகள்‌, 


நுண்கணினிகள்‌, 
முகப்பு 
அச்சுப்பொறிகள்‌ போன்றவற்‌ 
றின்‌ மோசமான எதிரிகளிட 
மிருந்து அவற்றைக்‌ காப்பாற்றப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ பிளாஸ்டிக்‌ 
தூசு உறைகள்‌. 

DVD : டிவிடி : Digital Versatile 
Disc/Digital Video Disc என்பவற்‌ 


றின்‌ தலைப்பெழுத்துக்‌ குறும்‌ 
பெயர்‌. 


DVI OR DV. 


DVI or DV-I : டிவிஐ/டிவி-ஐ : 
இலக்க முறை ஒளிக்காட்சி 
இடைமுகம்‌ என்று பொருள்‌ 
படும்‌ (Digital Video interface) 
என்ற சொல்தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. ஒரு 
கணினியின்‌ நிலைவட்டில்‌ 
அல்லது குறுவட்டில்‌ ஒளிக்‌ 
காட்சி, கேட்பொலி, வரை 
கலை மற்றும்‌ பிற தரவுகளைப்‌ 
பதிவு செய்வதற்குரிய வன்‌ 
பொருள்‌ அடிப்படையிலான 
இறுக்கும்‌/விரிக்கும்‌ தொழில்‌ 
நுட்பம்‌. 1987ஆம்‌ ஆண்டு 
ஆர்சிஏ நிறுவனத்தால்‌ உரு 
வாக்கப்பட்டு 1988இல்‌ இன்‌ 
டெல்‌ நிறுவனத்தால்‌ வாங்கப்‌ 
பட்டது. அதன்பிறகு இன்டெல்‌ 
டிவிஐ-யின்‌ மென்பொருள்‌ 
பதிப்பை இன்டியோ (10௨௦) 
என்ற பெயரில்‌ வெளியிட்டுள்ளது. 


Dvorak keyboard : டிவிஓஆர்‌ 
ஏகே விசைப்பலகை : ஆகஸ்ட்‌ 
என்பவரால்‌ உருவாக்கப்பட்ட 
விசைப்பலகை. அதிகமாகப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ எழுத்து 
களை விசைப்பலகையில்‌ நடு 
வில்‌ வைத்து வலுவான விரல்‌ 
களால்‌. அடிக்கச்‌ செய்வதன்‌ 
மூலம்‌ பிழைகளைக்‌ குறைத்து 
வேகத்தையும்‌ வசதியையும்‌ 
டிவிஒஆர்‌ஏகே விசைப்பலகை 
அளிக்கிறது. வழக்கமான கியூ 
டபிள்யூஇஆர்டீஒய்‌ (பெட்ரா) 


495 


dye polymer recording 


யைவிட இதில்‌ விரல்‌ அசைவு 
கள்‌ 90 விழுக்காடு குறைகின்றன. 
1936இல்‌ இந்தமுறை பேடன்ட்‌ 
செய்யப்பட்டாலும்‌ 1982இல்‌ 
அன்சியால்‌ ஏற்கப்பட்ட பிறகே 
இது புகழ்‌ பெற்றது. இந்த 
விசைப்‌ பலகைதான்‌ உயிர்‌ 
எழுத்துகளான &810ப-க்களை 
ஒன்றாக அமைத்துள்ளது. மைய 
வரிசையில்‌ இடதுகையில்‌ உயிர்‌ 
எழுத்துகளும்‌, வலதுகையில்‌ 
DHTNS என்னும்‌ அதிகமாக 
பயன்படுத்தப்படும்‌ எழுத்து 
களும்‌ அமைந்துள்ளன. 

ரகவ : இருவினை ; இரட்டை: 
இரண்டு இயக்கெளைப்‌ பயன்‌ 
படுத்தும்‌ இயக்கமுறை பற்றியது. 
dyadic operation : இருவினை; 
இரட்டை இயக்கம்‌ : இரண்டு 
இயக்கப்‌ பொருளைக்‌ கொண்ட 
இயக்கம்‌. 

dyadic two : இரட்டை இணை : 
இரு அமைப்பிகளைப்‌ பயன்‌ 
படுத்துவதைக்‌ குறிக்கும்‌ தொடர்‌. 
dye polymer recording : சாய மீச்‌ 
சேர்மப்‌ பதிவு சாயமிட்ட 
பிளாஸ்டிக்‌ படுகைகளைப்‌ 
பதிவு ஊடகமாகப்‌ பயன்படுத்‌ 
தும்‌ ஒளியியல்‌ பதிவு உத்தி. சில 
ஒருமுறை எழுதி பன்முறை 
படிக்கப்படும்‌ ORM சாதனங்‌ 
களில்‌ ஒற்றைச்‌ சாய மீச்சேர்மப்‌ 
படுகை பயன்படுத்தப்படுகிறது. 


Dynaload drivers 496 


dynamic caching 


அழித்திடக்கூடிய ஒனியியல்‌ 
வட்டுகளில்‌ உச்சி இருத்தி 
வைப்புப்‌ படுகை, அடிநிலை 
விரிவாக்கப்‌ படுகை என்ற இரு 
சாயமிட்ட பிளாஸ்டிக்‌ படுகை 
கள்‌ பயன்படித்தப்படுகன்றன. 


Dynaload drivers : நிகழ்நேர 
இயக்கிகள்‌: ஐபிஎம்‌ பீரி டாஸ்‌ 7 
இயக்க முறைமையில்‌ 04௮020 
என்ற கட்டளை உண்டு. டாஸ்‌ 
சின்னத்தில்‌ இக்கட்டளையைத்‌ 
தந்து, சில சாதன இயக்கிகளை 
நினைவகத்தில்‌ ஏற்றிக்‌ கொள்ள 
முடியும்‌. பொதுவாக, சாதன 
இயக்கிகள்‌ ொரிஏ.5ர5 என்னும்‌ 
தானியங்கிக்‌ கட்டளைக்கோப்பு 
மூலமாகவே நினைவகத்தில்‌ 
கணினி 

இது 
நிகழ்ந்து விடும்‌. புதிதாக சாதன 


ஏற்றப்படுகின்றன. 
இயக்கப்படும்‌ ப்‌ ராதே 


இயக்கி எதனையும்‌ ஏற்ற 
வேண்டுமெனில்‌  config.sys 
கோப்பில்‌ திருத்தம்‌ செய்து 


மீண்டும்‌ கணினியை இயக்க 
வேண்டும்‌. ஆனால்‌, Dynaload 
மூலம்‌ ர்‌. ஆ5 காப்பினைத்‌ 
திருத்தாமலே சாதன இயக்கியை 
நினைவகத்தில்‌ ஏற்ற முடியும்‌. 

ரர : இயங்குநிலை : மாஸ்‌ 
(MOS) தாங்கிகளில்‌ தரவு மின்‌ 
சக்தியாக மாற்றும்‌ மின்சுற்று. 


பெ துவாக 


நிலையற்ற தன்மை 
இதை அடிக்கடி 


புதுப்பிக்க வேண்டும்‌. 


யுடைய, 


dynamic address translation 
(DAT) : இயங்குநிலை முகவரி 
மொழி பெயர்ப்பு (டாட்‌); 
இயங்கு நிலை முகவரி மாற்றம்‌ : 
மெய்த்‌ தோற்ற சேமிப்பு 
அமைப்புகளில்‌, மெய்த்தோற்ற 
சேமிப்பு முகவரிகளை உண்மை 
சேமிப்பு முகவரிகளாக நிரல்‌ 
இயக்கத்தின்‌ மூலம்‌ மாற்றுதல்‌. 
dynamic allocation : இயங்கு 
நிலை ஒதுக்கீடு; நிகழ்நேர 
ஒதுக்கீடு : ஒரு நிரல்‌ இயங்கிக்‌ 
கொண்டிருக்கும்‌ போதே தேவைக்‌ 
கேற்ப நினைவகத்தில்‌ இடம்‌ 
ஒதுக்கீடு செய்தல்‌. அவ்வாறு 
ஒதுக்கப்பட்ட நினைவகத்தை, 
நிகழ்நெரத்திலேயே விடுவிக்க 
வும்‌ முடியும்‌. நெனால்‌ நிகழ்‌ 
நேரத்தில்‌ தேவையான தரவுக்‌ 
கட்டமைப்புகளை உருவாக்கிக்‌ 
கையாண்டு பின்‌ விடுவிக்க முடி 
கிறது. ++ 
போன்ற ம்‌ ரழிகளில்‌ இதற்‌ 
கான வழிமுறைகள்‌ உள்ளன. 


க ்‌ ஜு 
பாஸ்கல்‌, 9, 
இ 


dynamic binding 
நிலை கட்டுமானம்‌ 
ரத்‌ 
அடிப்படையிலான ஓட்ட தரத்‌ 
தில்‌ ஓரு நிரல் றை அல்லது 
பொருளை இணைத்தல்‌. 


இயங்கு 
ஒரு கண 
தவுவ்ள நிலைமைகளின்‌ 


dynamic caching : இயங்குநிலை 
இடைமாற்று; நிகழநேர இடை 
மாற்று : அடிக்கடி கையாள 
வேண்டிய தகவல்களை 


dynamic compression 


உடனடியாக எடுத்தாள வசதி 
யாக, முதன்மை நிவைகத்தி 
லுள்ள தரவுகளை நுண்செயலி 
தனக்கருகில்‌ ஒர்‌ இடைமாற்று 
நினைவகத்தில்‌ (cache Memory) 
வைத்துக்‌ கொள்ளும்‌. இதனால்‌ 
கணினியின்‌ செயல்பாட்டு 
வேகம்‌ அதிகரிக்கும்‌. மிக 
அண்மையில்‌ பயன்படுத்திய 
தரவுவை இடைமாற்று நினை 
வகத்தில்‌ வைத்துக்‌ கொள்ளல்‌ 
நிகழ்நேர இடைமாற்று எனப்‌ 
படுகிறது. இடைமாற்று நினை 
வகத்தின்‌ கொள்திறன்‌ அடிப்‌ 
படையில்‌ இப்பணி மேற்‌ 
கொள்ளப்படுகிறது. குறிப்பாக, 
தற்போது இயங்கிக்‌ கொண்‌ 
டிருக்கும்‌ ஒரு பயன்பாட்டுத்‌ 
தொகுப்புக்கு எவ்வளவு நினை 
வகப்‌ பகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது 
என்ற அடிப்படையில்‌ இல்லா 
மல்‌, எவ்வளவு நினைவகப்‌ 
பகுதி கையிருப்பில்‌ உள்ளது 
என்ற அடிப்படையில்‌ இடை 
மாற்று நினைவகக்‌ கொள்ளளவு 
நீர்மானிக்கப்படும்‌. 

dynamic compression : இயங்கு 
நிலை இறுக்கிச்‌ சுருக்கல்‌ 
இயல்பு நேரத்தில்‌ தரவுகளை 
அழுத்தி வைப்பதற்கும்‌ தளர்த்தி 
விடுவதற்குமான இறம்பாடு. 
எடுத்துக்காட்டு வட்டில்‌ 
எழுதுதல்‌ அல்லது அதிலிருந்து 
படித்தல்‌. 


497 dynamic keys 


பவார்‌ 0௪12 : விரைந்து மாறும்‌ 
தரவு. 


dynamic data exchange 
இயங்கு நிலை தரவுப்‌ பரி 
மாற்றம்‌ : ஓர்‌ எந்திரத்தில்‌ 


அமைந்துள்ள பல்வேறு பயன்‌ 
பாட்டுத்‌ தொகுதிகளுக்கிடையே 
தரவுகளை மாற்றம்‌ செய்வதற்‌ 
கான இிறம்பாடு. எடுத்துக்‌ 
காட்டு : கணக்கீட்டு விரிதாள்‌ 
தரவுகளை சொல்‌ பகுப்பி 
மாற்றுதல்‌. இவ்வாறு, ஓர்‌ விரி 
தாளில்‌ உள்ள தரவுகளைப்‌ 
பயன்படுத்துகிற ஒரு சொல்‌ 
பகுப்பியிலுள்ள அறிக்கை, விரி 
தாள்‌ இலக்கங்கள்‌ மாற்றப்படும்‌ 
போது தானாகவே நாளது தேதி 
வரையில்‌ திருத்தியமைக்கப்‌ 
படுறைது. 

dynamic dump : இயங்குநிலை 
திணித்தல்‌ : ஒரு நிரல்‌ தொட 
ரைச்‌ செயல்படுத்தும்போது 
நடைபெறும்‌ திணித்தல்‌. 
பரப font : இயங்குநிலை 
எழுத்துரு. 

dynamic keys : இயங்குநிலைத்‌ 
திறவிகள்‌; நிகழ்நேர மறைக்குறி 
கள்‌ பிணையம்‌ அல்லது 
இணையத்தில்‌ தரவு மறையாக்‌ 
கம்‌ செய்யப்பட்டு (Encryption) 
அனுப்பிவைக்கப்படுவதுண்டு. 
மறுமுனையில்‌ மறைவிலக்கம்‌ 
செய்யப்பட்டு மூலத்தரவு 
பெறப்படும்‌. இவ்வாறு 


நத: 52085 8: த்‌ சதா 5 5 அத த்‌ ட ட ளாக ககா யப்‌ 


2 


dynamic link 498 


மறையாக்கம்‌, மறைவிலக்கம்‌ 
செய்ய திறவிகள்‌ (95) பயன்‌ 
படுகின்றன. ஒரு பயனாளரின்‌ 
தனித்திறவி (Private key) மூலம்‌ 
செய்யப்பட்ட 
பொதுத்‌ 


மறையாக்கம்‌ 


தரவு 
திறவி மூலம்‌ மறைவிலக்கம்‌ 


அவருக்குரிய 


செய்யப்படுகிறது. 
அனுப்பும்போது 
அனுப்புகையும்‌ 
திறவிகளால்‌ 
செய்யப்பட்டு அனுப்பப்‌ பட 
லாம்‌. மறுமுனையில்‌ ஒருமுறை 
மறைவிலக்கத்துக்குப்‌. பயன்‌ 
படுத்திய திறவியை மீண்டும்‌ 
பயன்படுத்த முடியாது. இந்த 
நுட்பம்‌, தகவலின்‌ பாதுகாப்‌ 
பினை அதிகரிக்றெது. 

dynamic link : இயங்குநிலை 
இணைப்பு : ஒட்ட நேரத்தில்‌ 
ஓரு செயல்முறையிலிருந்து 
இன்னொரு செயல்முறைக்கு 
ஏற்படுத்தப்படும்‌ இணைப்பு. 
dynamic link library : இயங்கு 
நிலை இணைப்பு நூலகம்‌ 
ஓட்ட நேரத்தில்‌ பயன்பாடு 
களுக்குக்‌ கிடைக்கக்கூடிய 
செயல்‌ முழை நெறிய ங்கள்‌. 


தகவலை 

ஒவ்வொரு 
வெவ்வேறு 
மறையாக்கம்‌ 


dynamic memory : இயங்கு 
நிலை நினைவகம்‌ 
மான நினைவுப்‌ பதிப்பி சிற்றங்‌ 
கள்‌ அனைததையும்‌ சரியான 
முறையில்‌ இயங்கும்‌ வகையில்‌ 
அடிக்கடிப்‌ புதுப்பிக்கப்படும்‌ 


பலவித 


dynamic page 


வகையில்‌ அமைந்த நினைவுப்‌ 
பதிப்பி அமைவு முறை. 


dynamic memory allocation 

இயங்குநிலை நினைவக ஒதுக்‌ 
கீடு; நிகழ்நேர நினைவக ஒதுக்‌ 
கீடு : ஒரு நிரல்‌ அல்லது செய 
லாக்கத்துக்கான நினைவகப்‌ 
பகுதியை இயக்க நேரத்தில்‌ 
ஒதுக்கீடு நிரலின்‌ 
கோரிக்கைக்கு ஏற்ப, முறைமை 


தகைய ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. 


செய்தல்‌, 


த்க்‌ ச்‌ 
நினைவகக்‌ குவியலில்‌ 


dynamic method dispatch 
இயங்கு நிலை வழிமுறை 
அனுப்புகை. 

dynamic network services 
இயக்காற்றல்‌ இணையப்‌ பணி 
கள்‌ : தகவமைவு நிரல்கூறு, ஒரு 
மையமுனை சேர்க்கப்படுறெ 
போது அல்லது நீக்கப்படுகிற 
போது இணையத்துக்குத்‌ தானா 
கவே மறு உருவங்கொடுத்தல்‌ 
போன்ற இயல்‌ [நேரத்‌ திறம்‌ 
பாடுகள்‌. 


dynamic object : இயங்குநிலைப்‌ 
பொருள்‌. 


dynamic operand : இயங்கு 
நிலை செயலேற்பி. 


dynamic page : இயங்குநிலை 
பக்கம்‌ : அசைவூட்ட ஜிஃப்கள்‌, 
ஜாவா அப்லெட்டுகள்‌, ஆக்டிவ்‌ 
எக்ஸ்‌ இயக்குவிசைகளை உள்‌ 


dynamic partitioning 


ளடக்கிய 
ஆவணம்‌. 


ஹெச்டீஎம்‌எல்‌ 


dynamic partitioning : இயங்கு 
நிலை பிரிவினை : மையச்‌ செய 
லகத்தின்‌ (ப) நினைவுப்‌ பதிப்‌ 
பியை, பல்வேறு செயல்‌ முறை 
களைத்‌ திறம்படச்‌ சேமித்து 
வைக்கும்‌ வகையில்‌ பல்வேறு 
வடிவளவுகளைக்‌ கொண்ட 


பகுதிகளாகப்‌ பகுத்தல்‌. 
நோக! RAM : இயங்குநிலை 
நேர்‌ அணுகு நினைவகம்‌ 
அடிக்கடி புதுப்பிக்க வேண்டிய 
கணினி நினைவகம்‌. 

dynamic random access memory 
(DRAM) : இயங்குநிலை குறிப்‌ 
பிலா அணுகு நினைவகம்‌. 
dynamic range : இயங்குநிலை 
வரிசை ; 
முதல்‌ மிக வலுவானதுவரை 
யிலான சைகைகளின்‌ வரிசை. 


மிகப்பலவீனமானது 


dynamic relocation : வேறிடம்‌ 
மாறுதல்‌ ; இயங்குநிலை இருப்‌ 
பிட மாற்றம்‌: செயல்பட்டுக்‌ 
கொண்டிருக்கும்‌ 
தொடர்‌ முழுமையும்‌ அல்லது 
ஒரு பகுதியையும்‌ சேமிப்‌ 
பகத்தின்‌ ஒரு இடத்திலிருந்து 
வேறு இடத்துக்கு மாற்றுதல்‌. 


நிரலாக்கத்‌ 


புதிய இடத்திலிருந்து நிர 
லாக்கத்‌ தொடர்‌ தொடர்ந்து 
முறையாக இயங்குவதற்கு 


dynamic slip 


வசதியாக முகவரிக்‌ குறிப்புகள்‌ 
யாவும்‌ சரி செய்யப்படும்‌. 


dynamic scheduling : மாறும்‌ 
வரிசைப்படுத்து முறை ; இயங்கு 
நிலை நிலைப்படுத்தல்‌ : சூழ்‌ 
நிலைகளைப்‌ பொறுத்து 
நொடிக்கு நொடி வேலையை 
வரிசைப்படுத்தும்‌ கணினி. 


dynamic simulation language 
(DSL) : இயங்குநிலை பாவனை 
மொழி ; டிஎஸ்‌எல்‌ : உயர்நிலை 
நிரலாக்கத்‌ தொடர்‌ மொழி, 
தொடர்முறையில்‌ பொறியியல்‌ 
மற்றும்‌ அறிவியல்‌ சிக்கல்களை 
போலி நிகழ்வாகச்‌ செய்வதற்கு 
ஏற்ற மொழி. சாதாரண மாறு 
பாட்டுச்‌ சமன்பாடுகளைத்‌ தீர்க 
கவும்‌, நேரச்‌ செயல்பாடு, 
மாறும்‌ அமைப்புகளின்‌ நிலை 
யற்ற தன்மை ஆகியவற்றை 
ஆராய்வதற்கு மிகவும்‌ ஏற்ற 
மொழி இதுவே. 

dyா௮mர் sip : இயங்குநிலை 
ஸ்லிப்‌ : இயங்குநிலை நேரியல்‌ 
தட இணைய நெறிமுறை என்று 
பொருள்படும்‌ Dynamic Serial 
Line Internet Protocol என்ற 
தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 
இணையத்தில்‌ 
ஸ்லிப்‌ நெறிமுறைப்படி பயனா 
ளரின்‌ ஐபீ முகவரி ஒவ்வொரு 
முறையும்‌ புதிதாக (ஒரு பட்டிய 
லிலிருந்து) ஒதுக்கப்படும்‌. 


குறும்பெயர்‌, 


dynamic spot 


.dz 


dynamic spot : இயக்காற்றல்‌ 
நிறுத்தம்‌ : ஒரு செயல்முறை 
இயக்கப்படும்போது, இயக்கு 
நரின்‌ கவனத்தை ஏதாவதொரு 
அம்சத்திற்கு ஈர்ப்பது அவசிய 
மாகிறது. ஓர்‌ இயக்காற்றல்‌ 
நிறுத்தமானது, அந்தச்‌ செயல்‌ 
முறையை ஒரே சமயத்தில்‌ முடி 
வற்ற வளையத்திற்குள்‌ கொண்டு 
செல்கிறது. எந்திரம்‌ செய்‌ 
முறைப்படுத்துவதை மீண்டும்‌ 
தொடங்கிவிட்டது என்பதை 
இயக்கி சுட்டிக்‌ காட்டுகிறது. 

dynamic storage : இயங்கு 
நிலை சேமிப்பகம்‌: தரவுகளை 
இழக்காமல்‌ காப்பாற்ற அடிக்‌ 
கடி மின்சக்தி ஏற்ற வேண்டிய 


தேவையுள்ள நினைவகச்‌ 
சாதனம்‌. அதிவேக இயக்க 
சேமிப்பகம்‌. 


dynamic storage allocation : 
இயங்கு நிலை சேமிப்பக 
ஒதுக்கீடு : ஒரு செயல்வரைவு 
அல்லது நிரலாக்கத்‌ தொடா 
செயல்பட்டுக்‌ கொண்டிருக்கும்‌ 
போது நினைவகத்தில்‌ ஒதுக்கீடு 
செய்தல்‌. 

dynamic tool display : இயங்கு 
நிலை கருவிக்‌ காட்சி : எண்‌ 
மானத்தால்‌, கட்டுப்படுத்தப்‌ 


படும்‌ அறுவைக்‌ கருவியின்‌ 
உருவத்தை வரைகலை முறை 
யில்‌ காட்டுகிற ஒரு CAD/CAM 


அம்சம்‌. 


dynamic variable : இயங்கு 
நிலை மாறியல்‌ மதிப்புரு : பாஸ்‌ 
கல்‌ (Pascal) போன்ற செயல்‌ 
முறைப்படுத்தும்‌ மொழி 
யிலுள்ள ஒரு மாறியல்‌ மதிப்‌ 
புரு. ஒரு நிரலாக்கத்‌ தொடர்‌ 
செயல்பட்டுக்‌ கொண்டிருக்‌ 


கும்போது உருவாக்கப்படு 
கிறது. பொதுவாக மாறியல்‌ 


நிரலாக்கத்‌ 
தொடர்‌ எழுதப்படும்போதுதான்‌ 
உருவாக்கப்படுகின்றன. 


மதிப்புருக்கள்‌ 


dynamic web page : இயங்கு 
நிலை வலைப்பக்கம்‌ : நிலை 
யான வடிவம்‌, மாறும்‌ உள்ளடக்‌ 
கம்‌ கொண்ட வலைப்பக்கம்‌. 
வரும்‌ 

அடிப்‌ 
கிடைத்த விடை 
களைக்‌ தாங்கிய பக்கமாக 
இருக்கலாம்‌. 


இணையத்தில்‌ உலா 


பயனாளரின்‌ தேடல்‌ 


படையில்‌ 


2 : .டிஇஸட்‌ : இணையத்தில்‌ 
ஓர்‌ இணைய தளம்‌ அல்ஜீரியா 
நாட்டைச்‌ சேர்ந்தது என்பதைக்‌ 
குறிக்கும்‌ பெரும்‌ களப்‌ பெயர்‌. 


8 easy colour paint 
rT SY Colour paint 


£ : இ: மிதக்கும்‌ புள்ளி. எண்‌ 
முறையில்‌ மடங்கு என்பதைக்‌ 
குறிக்கும்‌ குறியீடு. 17-£2 என்‌ 
றால்‌ 17-ன்‌ அடுக்கு 2 என்பதைக்‌ 
குறிக்கும்‌. 

£AM : இஏஎம்‌ : மின்னணுக்‌ 
கணிதப்‌ பதிவுக்‌ கருவி 
Electronic Accounting Machine 
என்பதன்‌ குறும்பெயர்‌. வழக்க 
மாக அலகு பதிவுக்‌ கருவியைக்‌ 
குறிக்கும்‌. 

early binding : தொடக்கக்‌ கட்டு 
மானம்‌ : தொகுப்பு நிலையில்‌ 
அச்செழுத்துருக்களைக்‌ குறித்‌ 
தளித்தல்‌. 

648011 : இஏரோம்‌ ; மின்னோட்‌ 
டத்தால்‌ மாற்றத்தக்க படிப்பு 
நினைவகம்‌ : Electrically Alterable 
Read Only Memory என்பதன்‌ 
குறும்பெயர்‌. சேமிக்கப்பட்ட 
தரவுகளை அழிக்கத்‌ தேவை 
யில்லாமல்‌ குறிப்பிட்டவற்றை 
மட்டும்‌ மாற்றுகின்ற, படிக்க 
மட்டுமான (ரோம்‌) நினைவ 


கம்‌. அழிக்கத்தக்க செயல்முறை . 


யிலான, படிப்பதற்கான 
நினைவுப்‌ பதிப்பி (EPROM) 
சாதனத்தில்‌ எல்லாவற்றையும்‌ 
அழித்துத்தான்‌ புதியவற்றைச்‌ 
சேர்க்க வேண்டும்‌. 


ர்‌ : தரையிணைப்பு, 


earth station : தரை நிலையம்‌ : 
செயற்கைக்கோள்‌ செய்தித்‌ 
தொடர்புகளுக்கான அனுப்‌ 
பீட்டு/ஏற்பு நிலையம்‌. இது, 
நுண்ணலை அனுப்பீட்டுக்காக 
ஒரு கிண்ண வடிவ வானலை 
வாங்கியைப்‌ பயன்படுத்துகிறது. 


easter egg : ஈஸ்டர்‌ முட்டை : 
ஒரு கணினி நிரலில்‌ மறைந்து 
கிடக்கும்‌ பண்புக்கூறு. மறைந்து 
கிடக்கும்‌ ஒரு கட்டளையாக 
இருக்கலாம்‌. நகைச்சுவையான 
செய்தியாக இருக்கலாம்‌. ஓர்‌ 
அசைவூட்டமாக இருக்கலாம்‌. 
அந்த மென்பொருளை உருவாக்‌ 


கியவர்களின்‌ பட்டியலாக 
இருக்கலாம்‌. ஈஸ்டர்‌ முட்‌ 
டையை உடைத்துப்‌ பார்க்க, 
பயனாளர்‌ பெரும்பாலும்‌ 


தெளிவற்ற வரிசையில்‌ பல 


விசைகளை அழுத்த 
வேண்டியிருக்கும்‌. 
easy colour paint : “எளிய 


வண்ண மை: தொழில்முறை 
சாராதவர்களுக்காக வடிவமைக்‌ 
கப்பட்ட "ஆப்பிள்‌ மெக்கின்‌ 
டோஷ்‌" வரைகலைச்‌ செயல்‌ 
முறை. பயன்படுத்துபவர்‌ ஒரு 
வண்ணத்தையும்‌, தோரணியை 


கு வகை டடம தறற அத அ ப கக த க கள கள அக 


asy writer 


ECF 


easy wie 


யும்‌ தேர்ந்தெடுத்துக்‌ கொண்டு, 
ஒரு கருவியினால்‌ வண்ணம்‌ 
பூசத்‌ தொடங்குகிறார்‌. 


easy writer : ஈசி ரைட்டா : 
சொல்‌ தொகுத்தலில்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ பல மென்‌ 
பொருள்‌ தொகுதிகளில்‌ ஒன்று. 
eavesdropping : ஒற்றுக்கேட்டல்‌: 
தரவுகளை இரகசியமாகக்‌ கேட்‌ 
டல்‌. செய்திகளை இடைத்‌ 
தடுப்பு செய்து கேட்டறிதல்‌. 
இவ்வாறு செய்வது பெரும்‌ 
பாலும்‌ யாரும்‌ அறிய முடியாத 
தாக இருக்கும்‌. 

EBAM : ஈபாம்‌ : Electron Beam 
Addressed Memory என்பதன்‌ 
குறும்பெயர்‌. உலோக ஆக்‌ 
சைடு அரைக்‌ கடத்தி மேற்பரப்‌ 
பின்மேல்‌ படிக்கவோ எழு 
தவோ செய்யும்‌ ஒளிக்கற்றை 
யைக்‌ கட்டுப்படுத்தப்‌ பயன்படுத்‌ 
தும்‌ மின்னணு சேமிப்புச்‌ சாதனம்‌. 
EBCDIC : இபிசிடிக்‌ : Extended 
Binary Coded Decimal interchange 
0௦0௨ என்பதன்‌ குறும்பெயர்‌. 
நவீன கணினிகளில்‌ தரவுகளைக்‌ 
குறிப்பிடப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
8 துண்மிக்‌ குறியீடு. இபிஏடிக்‌ 
மூலம்‌ 256 தனி எழுத்துகளைக்‌ 
குறிப்பிடலாம்‌. 

உடம்‌ : மின்குண்டு; மின்‌ 
னஞ்சல்‌ குண்டு : மின்னஞ்சல்‌ 
குண்டு என்பதன்‌ சுருக்கம்‌. சில 


கணினிக்‌ குறும்பர்கள்‌ (Hகcke15) 
ஒரு கணினிப்‌ பிணையத்தில்‌ 
(குறிப்பாக இணையத்தில்‌) 
நடைபெறும்‌ தகவல்‌ போக்கு 
வரத்தை நிலைகுலையச்‌ செய்‌ 
வதற்குப்‌ பயன்படுத்தும்‌ உத்தி. 
ஏராளமான அஞ்சல்‌ குழுக்‌ 
களைக்‌ குறிவைத்து அஞ்சல்‌ 
அனுப்பி, அங்கிருந்து தொடரஞ்‌ 
சலாக பிற அஞ்சல்‌ குழுக்களுக்‌ 
கும்‌ அனுப்பச்‌ செய்து, பிணையப்‌ 
போக்குவரத்தையும்‌, கணினி 
சேமிப்பகங்களையும்‌ அஞ்சல்‌ 
போக்குவரத்தால்‌ நிரம்பி வழியு 
மாறு செய்து நிலைகுலையச்‌ 
செய்வர்‌. 

6௦ : .இசி : ஒர்‌ இணைய தள 
முகவரி. ஈக்குவாடர்‌ நாட்டைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 


பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ களப்‌ பெயர்‌. 
£ECAD : எக்காட்‌ : 'மின்னணு 
வியல்‌ கணீனிசார்‌ வடி 


வமைப்பு' என்று பொருள்படும்‌ 
"Ejectronic Computer - aided 
Design" என்ற ஆங்கிலத்‌ தொட 
ரின்‌ தலைப்பெழுத்துச்‌ சுருக்கம்‌. 
௪-௮5 : மின்‌ பணம்‌. 


.£CC : ஈசிசி (பிழை திருத்தக்‌ 
குறியீடு) : பிழை இருத்தத்திற்‌ 
காக தரவுத்‌ தொகுதி 
முறையில்‌ உள்ள குறியீடு. 

CF : இசிஎஃப்‌; உயர்தொடர்ப்‌ 
பாட்டு வசதிகள்‌ : முதன்மைப்‌ 


படட க்கட அப்பப்ப றன்‌ அப்ப வவ ட்ப 


echo 


பொறியமைவுகளிலிருந்து தரவு 
குறிப்புகளைக்‌ கேட்கவும்‌, தக 
வலிறக்கம்‌ செய்யவும்‌, முதன்‌ 
மைப்‌ பொறியமைவு நிரல்‌ 
களைப்‌ பிறப்பிக்கவும்‌ 005 
சொந்தக்‌ கணினிகளை (PC) 
அனுமதிக்கிற |॥8M மென்‌ 
பொருள்‌. சொந்தக்‌ கணினி 
யிலிருந்து முதன்மைப்‌ பொறி 
யமைவுக்கு அச்சடிப்பி வெளிப்‌ 
பாடுகளையும்‌ இது அனுமதிக்‌ 
இிறது. 

echo : எதிரொலி ; எதிரளிப்பு ; 
மறுமொழி : 1. செய்தித்‌ தரவு பரி 


மாற்றங்களின்போது அனுப்பப்‌ | 
பட்ட சமிக்கை சற்று தமாதமாக [ 


வருவதன்‌ மூலம்‌ சமிக்கை 
பிரதிபலிப்பதைக்‌ குறிப்பிடுதல்‌. 
2.கணினி வரைகலைகளில்‌, 
கணினி அமைப்பிற்கு வரை 
கலைகளை உள்ளீடு செய்‌ 
யும்போது வடிவமைப்பவர்‌ 
பெறும்‌ பதில்கள்‌. 

echo cancellation : எதிரொலி 
அழித்தறவு : முதன்மை அனுப்‌ 
பீட்டுக்‌ குறியீட்டிலிருந்து ஏற்‌ 
படும்‌ எதிரொலிகளினால்‌ உண்‌ 
டாகும்‌ தேவையற்ற குறியீடு 
களைத்‌ தனிமைப்படுத்தி, வடி 
கட்டுவதற்கான மிகைவேக 
அதிர்விணக்க மற்றும்‌ அதிர்‌ 
விணக்க நீக்கத்‌ தொழில்நுட்பம்‌. 
echo check : எதிரொலி சோதனை ; 
மறுமொழிச்‌ சோதனை : தரவு 


eckert, J. Presper 


இடமாற்றல்‌ இயக்கத்தின்போது 
துல்லியத்தைச்‌ சோதித்தல்‌. இம்‌. 
முறையில்‌ பெறப்பட்ட தரவு 
களைத்‌ தொடங்யெ இடத்திற்கு 
அனுப்பி மூலத்‌ தகவல்களுடன்‌ 
ஒப்பிடுதல்‌... 

echoplex : எதிரொலிச்‌ சரிபார்ப்பு : 
தரவு தொடர்பில்‌ பிழை கண்ட 
நியப்‌ பயன்படும்‌ ஒரு நுட்பம்‌. 
தகவலைப்‌ பெறும்‌ நிலையம்‌, 
பெற்ற தகவலை மீண்டும்‌, அனுப்‌ 
பிய: நிலையத்துக்குத்‌ திருப்பி 
யனுப்பும்‌. அதனைத்‌ திரையில்‌ 
கண்டு, தரவு துல்லியமாகப்‌ 
பெறப்பட்டுள்ளதா என்பதை 
உறுதி செய்து கொள்ளலாம்‌. 
echo suppressor : எதிரொலி 
ஒடுக்கி : ஒரு தொலைபேசி 
இணைப்பில்‌ எதிர்த்திசை 
அனுப்பீட்டுக்கு வழி செய்றெ 
செய்தித்தொடர்பு உத்தி. இதன்‌ 
மூலம்‌, மின்சுற்று வழியைத்‌ 
திறம்பட ஒரு வழிச்சுற்றாக்க 
முடிகிறது. தொலைபேசி 
இணைப்புகளில்‌, குறிப்பாகச்‌ 
செயற்கைக்கோள்‌ மின்சுற்று 
வழிகளில்‌, இடையூறாக இருக்‌ 
கும்‌ எதிரொலி விளைவுகளைக்‌ 
குறைக்க இது பயன்படுகிறது. . 
Eckert, J. Presper : எக்கர்ட்‌, ஜே. 
பிரஸ்பெர்‌ : ஜான்‌ மவ்க்லியுடன்‌ 
சேர்ந்து பென்சில்வேனியா பல்‌ 
கலைக்கழகத்தின்‌ மூர்‌ மின்‌ 
பொறியியல்‌ கல்லூரியில்‌ 1943 


ECL 


முதல்‌ 1946-க்குள்‌ ஈனியாக்‌ 
கணினியை உருவாக்கியவர்‌. 
முழுவதுமான பேரளவு மின்‌ 
னணு இலக்கமுறை கணினி 
இதுதான்‌. இன்று நாமறியும்‌ 
கணினித்‌ தொழிலை இதன்‌ 
வளர்ச்சிதான்‌ உருவாக்கியது. 
₹0ட : இசிஎல்‌ : Emitter Coupled 
(௦01௦ என்பதன்‌ குறும்பெயர்‌. 
நடப்புமுறை அளவை என்றும்‌ 
அழைக்கப்படுகிறது. டீடீஎல்‌- 
ஐவிட வேகமானது. அவ்வளவு 
புகழ்பெற்றதல்ல. 

eclipse : ஒளிமறைப்பு : 'டேட்டா 
ஜெனரல்‌' எனப்படும்‌ அமை 
வனம்‌ தயாரித்துள்ள 32 துண்மி 
நுண்கணினிகளின்‌ வரிசை. 
தொடக்க 22 துண்மி உருவாக்கம்‌. 


£CMA : எக்மா : 'ஐரோப்பியக்‌ 
கணினி உற்பத்தியாளர்‌ சங்கம்‌: 
என்று பொருள்படும்‌ "£பாpeaா 
Computer Manufacturers’ Associa- 
1௦” என்ற ஆங்கிலத்‌ தொடரின்‌ 
தலைப்பெழுத்து குறும்பெயர்‌. 

₹0014 : ஈக்காம்‌ : மின்னணு 
கணினி வழி அஞ்சல்‌ : Electronic 
Computer Originated Mail என்‌ 
பதன்‌ குறும்பெயர்‌. தொலைத்‌ 
தகவல்‌ தொடர்பு வசதிகள்‌ மூலம்‌ 
இலக்க வடிவில்‌ செய்திகளை 
அனுப்பிப்‌ பெறும்‌ செயல்முறை. 


E-commerce : மின்‌ வணிகம்‌. 
கணினி பிணையங்கள்‌ வழியாக 


504 


edge connector 


வணிக நடவடிக்கைகளைப்‌ 
பொதுவாகக்‌ குறிக்கிறது. தற்‌ 
போது இணையம்‌ வழி நடை 
பெறும்‌ வணிகத்தையும்‌ 
இவ்வாறே குறிக்கின்றனர்‌. 

£D : ஈடி : மிகை உயர்‌ செறிவு : 
Extra High Density என்பதன்‌ 
குறும்பெயர்‌ இது 2.88 MB / 
செருகு வட்டுகளைக்‌ குறிக்கும்‌. 
£9 : விளிம்பு : கணினி வரை 
கலையில்‌ ஒரு கனசதுரத்தின்‌ 
விளிம்புகள்‌ போன்ற இரு 
திடப்பொருள்களின்‌ சமதள 
முகப்புகளின்‌ குறுக்கு வெட்‌ 
டாக அமைந்துள்ள ஒரு நேர்‌ 
கோட்டுக்‌ கூறு. 

6006 6210 : விளிம்பு அட்டை : 
விளிம்பு இணைப்பியுடன்‌ 
சேரும்‌ வகையில்‌ வடிவமைக்‌ 
கப்பட்ட விளிம்பில்‌ மட்டும்‌ 
தொடரும்‌ கோடுகள்‌ உள்ள மின்‌ 
சுற்று அட்டை. 

edge connection socket : விளிம்பு 
இணைப்பு பொருத்துவாய்‌; 
விளிம்பு இணைப்பு குதை குழி. 
edge cutter/trimmer : விளிம்பு 
வெட்டி/ செதுக்கி : தொடர்‌ வடிவ 
அச்சுக்‌ காகிதத்தில்‌ துண்டுப்‌ 
பகுதிகளை வெட்டும்‌ சாதனம்‌. 
edge connector விளிம்பு 
இணைப்பி : தாய்‌ அட்டை 
அல்லது அடிப்பகுதியுடன்‌ மின்‌ 
சுற்று அட்டையை இணைக்கும்‌ 


edge punched card 


505 EDI 


விளிம்பு இணைப்பி 


துளை விளிம்பி (51௦1) வடிவ 
மின்சாதனப்‌ பொருத்தி. 


edge punched card : விளிம்பு 
துளையிடும்‌ அட்டை : துளை 
யிட்ட நாடாவில்‌ பயன்படுத்து 
வது போன்ற மர்திரியில்‌ ஒரு 
விளிம்பில்‌ மட்டும்‌ துளைகளை 
இட்டு தரவுகளைப்‌ பதிவு செய்‌ 
யும்‌ அட்டை. ஐநீது, ஆறு, ஏழு 
அல்லது எட்டு வழித்‌ தடங்‌ 
களில்‌ குறியிடப்பட்ட முறை 


யில்‌ துளைகள்‌ இடப்‌ 
படும்‌ இருமைக்‌ குறி 
மீட்டு பதின்ம 
அமைப்பில்‌ குறியீடு 
அமையும்‌. 


edge sharpening : 
விளிம்புக் கூர்மை 
யாக்கல்‌ : இலக்க 
மாக்கப்பட்ட படத்‌ 
[ இன்‌ விளிம்புகளை 
செயல்முறை மூலம்‌ 
அல்லது மின்னணு 
வியல்‌ பேனாவின்‌ 
மூலம்‌ கூர்மையாக்‌ 


கும்‌ முறை. 


ED! (Electronic Data 
Interchange) : ஈடிஐ : 
மின்னணு வியல்‌ தரவு 
மாறுகொள்ளல்‌ ட்‌ 
அமைவனங்களிடை 
யிலான மின்னணு 
வியல்‌ செய்தித்‌ தொடர்பு 
நடவடிக்கைகள்‌. எடுத்துக்‌ 
காட்டு : அனுப்பாணைகள்‌; 
உறுதியுரைகள்‌; பற்றுச்சீட்டுகள்‌. 
பயன்படுத்தப்படும்‌ சாதனம்‌ 
எவ்வாறிருப்பினும்‌, மற்றொரு 
அமைவனத்தின்‌ கணினி 
கட்டமைவுடன்‌ பயனாளர்‌ 
இடைத்தொடர்பு கொள்வதற்கு 
இயல்விக்கிற ஈடிஐ பணிகளை 
தனித்தனிப்‌ பணியமைவனங 
கள்‌ அளிக்கின்றன. 


edit 


506 


edit instruction 


rr ரர 


கபிர்‌ : சீர்மை செய்தல்‌; தொகு ; 
பதிப்பி; ; உள்ளிடு : 1. தரவுகள்‌ 
சரியா என்று சோதித்தல்‌. 2. சில 
எழுத்துகளைச்‌ சேர்த்தும்‌, நீக்கி 
யும்‌ தரவுகளின்‌ வடிவத்தினை 
தேவையான அளவில்‌ மாற்றல்‌. 
நிரலாக்கத்‌ தொடரின்‌ ஒரு 
பகுதியை அச்சிடுவதற்காக தரவு 
களை தொகுக்கலாம்‌. தேவை 
யற்ற சுழி (பூஜ்யம்‌)களை நீக்கி 
யும்‌ சிறப்புக்‌ குறியீடுகளைச்‌ 
சேர்த்தும்‌ தொகுக்கப்படும்‌. 
editable post script : தொகுக்‌ 
கத்தக்க பின்குறிப்பு : ஒரு சொல்‌ 
பகுப்பி அல்லது பிற வரைவு 
மூலம்‌ தொகுக்கப்படத்தக்க 
பின்‌ குறிப்பு நிரல்களின்‌ 
கோப்பு. நிரல்களை முதலில்‌ 
உருவாக்கிய பயன்பாட்டினைப்‌ 
பயன்படுத்தாமல்‌ அந்த பின்‌ 
குறிப்பு ஆவணங்களை மாற்று 
வதற்கு இது அனுமதிக்கிறது. 
edit data source மூலத்‌ 
தரவைத்‌ தொகு. 

உபி : தொகுப்பாக்கம்‌; தொகுத்‌ 
தல்‌ : தரவுகள்‌ அல்லது ஒரு நிர 
லாக்கத்‌ தொடரில்‌ மாற்றங்கள்‌ 
செய்தல்‌ அல்லது திருத்துதல்‌. 
editing 2 416 : பதிப்பித்தல்‌: ஒரு 
கோப்பில்‌ மாற்றங்கள்‌ செய்தல்‌ 
அல்லது திருத்துதல்‌. 

editing keys தொகுத்தல்‌ 
விசைகள்‌: ஆவணத்தில்‌ திருத்‌ 


த.ம்‌ செய்து தொகுக்கப்‌ பயன்‌ 
படும்‌ விசைத்‌ தொகுதி சில 
விசைப்பலகைகளில்‌ இருப்ப 
துண்டு. விசைப்பலகையின்‌ முதன்‌ 
மைப்‌ பகுதிக்கும்‌ எண்விசைத்‌ 
இண்டுவுக்கும்‌ இடையில்‌ இருக்‌ 
கும்‌. தொகுத்தல்‌ விசைகள்‌ 
மூன்று இணைகளாக இருக்கும்‌. 
செருகு (115810) நீக்கு (Delete); 
முகப்பு (Home) - இறுதி (Ed); 
முந்தைய பக்கம்‌ (Page Up) - 
பிந்தைய பக்கம்‌ (Page Down). 
editing run : தொகுக்கும்‌ ஓட்‌ 
டம்‌; தொகுப்போட்டம்‌ : தொகுதி 
முறை செயலாக்கத்தில்‌, 
தொகுப்பு நிரலாக்கத்‌ தொட 
ரானது தரவுகள்‌ செல்லத்தக்‌ 
கவைதானா என்பதை ஆராயும்‌. 
எண்களும்‌, தரவுகளும்‌ எதிர்‌ 
பார்க்கப்பட்ட வரிசைகளில்‌ 
இருக்கிறதா என்று பார்த்து, 
தனித்தனியாக நுழைக்கப்பட்ட 
அல்லது தொடர்முறையிலான 
கூட்டல்களைச்‌ சோதித்து 
சோதனை இலக்கங்களை 
நிரூபித்து திருத்துவதற்கும்‌, 
மீண்டும்‌ சமர்ப்பிப்பதற்கும்‌ 
ஏற்ற பிழைகளை அடையாளம்‌ 
காணுதல்‌. 

editing terminal : திருந்து முனை 
யம்‌; தொகுப்பு முனையம்‌. 

edit instruction : தொகுப்பு 
அறிவுறுத்தம்‌ : இரைக்‌ காட்சிக்‌ 
காக அல்லது அச்சடிப்பதற்காக 


edit key 


507 edit query 


editkey அப ப ப ப ப பபடட்டபயியயயயயவமையவயாம்‌ 


ஒரு களத்தை உருவமைக்கிற 
கணினிக்‌ கட்டளை. ஒரு தொகுப்பு 
முகமூடி மூலம்‌ இது பதின்மப்‌ 
புள்ளிகளையும்‌, அரைப்‌ புள்ளி 
களையும்‌ டாலர்‌ குறியீடுகளை 
யும்‌ தரவுக்குள்‌ புகுத்துகிறது. 
et ஈர : தொகுப்பு விடைக்‌ 
குறிப்பு செயல்முறையை 
தொகுப்பு முறையாக மாற்றுகிற 
விடைக்‌ குறிப்பு இணைப்பு 
அல்லது செய்பணி விடைக்‌ 
குறிப்பு. 

ஒரீ நற : தொகுப்பு வரி ; பதிப்பு 
வரி : விரிதாள்‌ அல்லது சொல்‌ 
தொகுப்பு நிரலாக்கத்‌ தொடர்‌ 
பயன்படுத்தப்படும்போது திரை 
யில்‌ காட்டப்படும்‌ நிலை அறிக்‌ 
கை வரி. அடையாளம்‌ சுட்டும்‌ 
அம்புக்குறி அப்போது எங்கே 
இருக்கிறது என்றும்‌, எவ்வளவு 
நினைவகம்‌ மீதமுள்ளது என்‌ 
றும்‌, பயனில்‌ உள்ள கோப்பின்‌ 
பெயர்‌ என்ன என்றும்‌ பயனா 
எருக்கு இது கூறுகிறது. தரவு 
வின்‌ வகைகளில்‌ ஒன்று அல்‌ 
லது இரண்டினைக்‌ கூறலாம்‌. 
அடையாளம்‌ காட்டும்‌ அம்புக்‌ 
குறி இடத்தில்‌ உள்ள உள்ளடக்‌ 
கம்‌ அல்லது தரவு இட்டத்தின்‌ 
அமைப்பு போன்றவற்றை விரி 
தாவில்‌ இது காட்டும்‌. 

eit ஈask : தொகுப்பு முகமூடி : 
உருவமைவுக்‌ குறியீடுகளைக்‌ 
குறிக்கிற எழுத்துகளின்‌ 


தோரணி. இதன்‌ வழியாகத்‌ 
தரவுகள்‌ இரைக்காட்சிக்காக. 
அல்லது அச்சடிப்பதற்காக. வடி 
கட்டப்படுகின்றன. 

edit env : பதிப்புக்‌ கட்டளைப்‌. 
பட்டியல்‌... 

eit ௦௦௨ : தொகுக்கும்‌ முறை ; 
பதிப்பு நிலை :: பல நிரலாக்கத்‌ 
தொடர்களில்‌ உள்ள முறை. 
முழு தரவுகளையும்‌ மீண்டும்‌ 


டநுழைக்கதீ தேவையின்றி தரவு 


கட்ட உள்ளடக்கங்களை மட்‌ 


| டும்‌ எளிதாக. மாற்ற உதவுவது. 
| ஊர : தொகுப்பி ; பதிப்பி : 
| வாசகங்களையும்‌ பிற செயல்‌ 


முறை அறிவுறுத்தங்களையும்‌ 


| இடைத்தொடர்பு மூலம்‌ மறு 


ஆய்வு. செய்வதற்குப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ ஒரு செயல்‌ 
வரைவு. 

edit play list : இயங்கு பட்டி 
யலைத்‌ தொகு. 

edit programme : தொகுப்புச்‌ 
செயல்‌ வரைவு : பயனாளரின்‌ 
உட்பாட்டினைச்‌ செல்லுபடி 
யாக்கி, கோப்பில்‌ புதிதாக உரு 
வாக்கப்பட்டுள்ள பதிவேடு 
களில்‌ சேமித்து வைக்கிற தரவு 
பதிவுச்‌ செயல்முறை. ஒரு 
கோப்பில்‌ ஏற்கனவே இருக்கும்‌ 
தரவை மாற்றுவதற்கு அனு 
மதிக்கிற செயல்முறை. 

et பெறு : வினவல்‌ தொகு. 


அ அப பபப — 


edit routine 


508 


edu 


Tr rc ENS 


edit routine தொகுப்பு 
வாலாயம்‌ : தரவுவின்‌ செல்லுந்‌ 
தன்மையைச்‌ சோதனை செய்‌ 
கிற ஒரு செயல்‌ வரைவிலுள்ள 
நிரல்கூறு. 

ein : எட்லின்‌ : D0Sஇல்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ பழைய வாசகத்‌ 
தொகுப்பி. 

றா. : .எட்மான்டன்‌.சிஏ : 
இணையத்தில்‌, ஓர்‌ இணையதள 
முகவரி கனடாவிலுள்ள எட்‌ 
மான்டனில்‌ உள்ளது என்பதைக்‌ 
குறிக்கும்‌ புவிப்பிரிவுப்‌ பெருங்‌ 
களப்‌ பெயர்‌. 


EDO DRAM : ஈடா டி'ரேம்‌ : 
நீட்டித்த தரவு வெளியீடு 
இயங்குநிலை குறிப்பின்றி 
அணுகு முகவரி என்று பொருள்‌ 
படும்‌ ‘Extended Data Out 
Dynamic Random Access Memory’ 
என்ற சொல்தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
டி'ரேமைவிட வேகமாகப்‌ 
படிக்க முடிகிற ஒருவகை நினை 
வகம்‌. முந்தைய சுழற்சியில்‌ ஒரு 
விவரத்தைப்‌ படித்துக்‌ கொண்‌ 
டிருக்கும்போதே, புதிய 
படிப்புச்‌ கழற்சியைத்‌ தொடங்க 
அனுமதிக்கும்‌ செயல்‌. இது, 
ஓட்டு மொத்தமாக கணினியின்‌ 
செயல்‌ திறனை அதிகமாக்கும்‌. 


EDO RAM ஈடோ ரேம்‌ : 
நீட்டித்த தரவு வெளியீடு குறிப்‌ 


பின்றி அணுகு நினைவகம்‌ 
என்று பொருள்படும்‌, கxtented 
Data Out Random Access Memory 
என்ற சொல்தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
இயங்குநிலை ரேமில்‌ ஒரு 
வகை. அடுத்த நினைவக அணு 
கல்‌ தொடங்கும்போது, மையச்‌ 
செயலகத்துக்குத்‌ தகவலைத்‌ 
தயாராக வைத்திருக்கும்‌. இத 
னால்‌ கணினிச்‌ செயல்பாட்டு 
வேகம்‌ அதிகரிக்கிறது. பென்டி 
யம்‌ கணினிகளில்‌ இன்டெலின்‌ 
டிரைட்டன்‌ சிப்புத்‌ தொகுதி 
மற்றும்‌ டி"ரேம்‌ உண்டு. 

EDP : ஈடிபி : Electronic Data 
Processing என்பதன்‌ குறும்‌ 
பெயர்‌. 


EDS : ஈடிஎஸ்‌ : Exchangeable 
Disk Store என்பதன்‌ குறும்‌ 
பெயர்‌. 


EDSAC : Electronic Delayed 
Storage Automatic Computer 
என்பதன்‌ குறும்பெயர்‌. சேமிக்‌ 
கப்பட்ட நிரலாக்கத்‌ தொடர்‌ 
கோட்பாட்டை செயல்படுத்திய 
முதல்‌ இலக்கமுறை கணினி. 
1949இல்‌ இங்கிலாந்தில்‌ உள்ள 
கேம்பிரிட்ஜ்‌ பல்கலைக்கழகத்‌ 
தில்‌ உருவாக்கப்பட்டது. 
பப : .இடியு : இணையக்‌ களப்‌ 
பயர்‌ முறைமையில்‌ 
உயர்நிலைக்‌ களம்‌. கல்வி 


ளு 


edutainment 509 


நிலையங்கள்‌ தம்‌ தளப்‌ பெயர்‌ 
களில்‌ பின்னொட்டாக இப்‌ 
பெயரைச்‌ சேர்த்துக்‌ கொள்‌ 
இன்றன. (௭-௫) www.annanuniv. 
600. அமெரிக்காவில்‌, பால்வாடி 
முதல்‌ உயர்நிலைப்பள்ளிக்‌ 
கல்வி வரை அளிக்கும்‌ கல்விக்‌ 
கூடங்கள்‌, கே12.யுஎஸ்‌ என்னும்‌ 
உயர்நிலைக்‌ களப்பெயரைப்‌ 
பயன்படுத்திக்‌ கொள்கின்றன. 
அல்லது வெறுமனே யுஎஸ்‌ 
என்று பயன்படுத்துகின்றன. 


edutainment : கல்வியேற்பு : 
கல்விச்‌ சாதனங்களை ஏற்றுக்‌ 
கொள்ளுதல்‌. இது தொடர்பான 
மற்றொரு சொல்‌ 'தரவு ஏற்பு" 
(|ார்ர்பொ௱ளாடு. 


EDVAC : எட்வாக்‌ : Electronic 
Descrete Variable Automatic Com- 
றப என்பதன்‌ குறும்பெயர்‌. 
அமெரிக்காவில்‌ உருவாக்கப்‌ 
பட்ட சேமிக்கப்பட்ட நிர 
லாக்கத்‌ தொடர்‌ கொண்ட முதல்‌ 
கணினி. 1951இல்‌ ஜான்‌ 
நியூமென்‌ என்பவரால்‌ பென்‌ 
சில்வேனியா பல்கலைக்‌ கழகத்‌ 
தில்‌ மூர்‌ மின்பொறியியல்‌ 
கல்லூரியில்‌ உருவாக்கப்பட்டது. 


66115 : இஇஎம்‌எஸ்‌ : மேம்‌ 
படுத்திய விரிவாக்க நினைவக 
வரன்முறை என்று பொருள்‌ 
படும்‌ Enhanced Expanded 
Memory Specificaton என்ற 


effective address 


தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 
குறும்பெயர்‌. மூலமான விரி 
வாக்க நினைவக வரையறை 
களை (8145) மேம்படுத்தி உரு 
வாக்கப்பட்டது. இஎம்‌எஸ்ஸின்‌ 
3ஆம்‌ பதிப்பு தரவு சேமிப்பை 
யும்‌, நான்கு பக்கச்‌ சட்டங்‌ 
களையுமே (₹8௱65) அனுமதிக்‌ 
கும்‌. ஆனால்‌ இஇஎம்‌எஸ்‌, 64 
பக்கங்களை அனுமதிப்பதுடன்‌ 
நிறைவேற்றப்பட வேண்டிய 
நிரலாக்கத்‌ தொகுதிகளை விரி 
வாக்க நினைவகத்தில்‌ இருத்த 
வும்‌ அனுமதிக்கிறது. இஇஎம்‌ 
எஸ்ஸின்‌ சிறப்புக்‌ கூறுகள்‌ 
இஎம்‌எஸ்‌ பதிப்பு 4.0-வில்‌ 
சேர்க்கப்பட்டுள்ளன. 

EEPROM : ஈப்ரோம்‌ : Electroni- 
cally Erasable and Programmable 
Read Only Memory என்பதன்‌ 
குறும்பெயர்‌. மின்னோட்டத்‌ 


தால்‌ மாற்றத்தக்க படிப்பு 
நினைவகமாகும்‌. 
£EROM : ஈரோம்‌ : மின்சாரத்‌ 


தால்‌ அழுத்தி மீண்டும்‌ நிர 
லாக்கத்‌ தொடர்‌ அமைக்கக்‌ 
கூடிய சேமிப்புச்‌ சாதனம்‌. 
₹-120 : மின்‌ தொலைநகல்‌ 
effective address : செயல்படும்‌ 
முகவரி : ஒரு குறிப்பிட்ட முக 
வரியில்‌ முகவரி மாற்றல்‌ இயக்‌ 
கத்தைச்‌ செய்வதன்‌ மூலம்‌ 
கடைக்கும்‌ முகவரி. 


ண 


effective data transfer 510 


effective data transfer rate : 
செயல்படு தரவு மாற்று வீதம்‌. 
effectiveness » செயல்திறம்‌ : 
விரும்பிய நோக்கத்திற்கேற்ப 
எந்த அளவுக்கு வெளியீடு சாதிக்‌ 
கிறது என்பதைக்‌ குறிப்பது. 
effectors அகவுணாவி 
உள்ளமைவுச்‌ சூழல்‌ மாற்றத்து 
டன்‌ இடைத்‌ தொடர்பு கொள்‌ 
கிற சாதனங்கள்‌. 


effects விளைவு; செயல்‌ 
விளைவு. 

efficiency இயக்குதிறம்‌; 
வினைத்‌ திறன்‌. 

effet : செயல்திறன்மிக்க; 
செயலாற்றல்‌ நிறைந்த. 

௨-1 : மின்படிவம்‌ : மின்‌ 


னணுப்‌ படிவம்‌ என்பதன்‌ சுருக்‌ 
கம்‌. ஒரு கணினிப்‌ பிணையத்‌ 
தில்‌ இருக்கின்ற ஒரு வெற்றுப்‌ 
படிவம்‌. பயனாளர்‌ ஒருவர்‌ 
தேவையான விவரங்களை 
அப்படிவத்தில்‌ நிறைவுசெய்து, 
உரிய நிறுவனத்துக்கு அப்‌ 
பிணையம்‌ வழியாகவே 
அனுப்பி வைக்க முடியும்‌. 
இணைய நிறுவனங்கள்‌ பலவும்‌ 
தத்தமது வாடிக்கையாளர்களிட 
மிருந்து பெறவேண்டிய விவரங்‌ 
களை இதுபோன்ற படிவங்கள்‌ 
மூலம்‌ பெறுகின்றன. இணை 
யத்தில்‌ பயன்படுத்தப்படும்‌ 


egoless programming 


மின்படிவங்கள்‌ பெரும்பாலும்‌ 
சிஜி என்னும்‌ உரைநிரல்‌ 
மொழியில்‌ உருவாக்கப்படு 
கின்றன. மறையாக்கம்‌ மூலம்‌ 
பாதுகாக்கப்படுகின்றன. 


FT : ஈஎப்டீ (மின்னணுவியல்‌ 
நிதிப்‌ பரிமாற்றம்‌) : Electronic 
Funds Transfer என்பதன்‌ சுருக்‌ 
கம்‌. காசோலை போன்ற காதெ 
ஊடகம்‌ மூலமாக இல்லாமல்‌ 
மின்னணுச்‌ சாதனம்‌ மூலம்‌ ஒரு 
கணக்கிலிருந்து இன்னொரு 
கணக்குக்கு மின்னணு நிதி மாற்‌ 
றல்‌ (FT) மாற்றித்‌ தருகிறது. 
அவ்வப்போது கட்டவேண்டிய 
பில்களுக்கு இம்முறை மிகவும்‌ 
புகழடைந்து வருகிறது. 

89 : .இஜி : இணைய தள முக 
வரி எகிப்து நாட்டைச்‌ சேர்ந்தது 
என்பதைக்‌ குறிக்கும்‌ புவிப்‌ 
பிரிவுப்‌ பெருங்களப்‌ பெயர்‌. 


EGA : இஜிஏ (உயர்‌ வரை 
கலைத்‌ தகவமைவு) : Enhanced 
Graphics Adapter என்பதன்‌ குறும்‌ 
பெயர்‌. |B) ஒளிப்‌ பேழைக்‌ 
காட்சி தர அளவு. இது, நடுத்தர 
உருச்செறிவு வாசகத்தையும்‌ 
வரைகலையையும்‌ அளிக்கிறது. 
இது முந்திய காட்சி முறை 
களை ஆதரிக்கிறது. இதற்கு ஓர்‌ 
இலக்க 06 தேவை. 


egoless programming : ஆணவ 
மற்ற நிரலாக்கத்‌ தொடர்‌ 


e-government 


அமைத்தல்‌ : நிரலாக்கத்‌ தொடர்‌ 
அமைப்பதை ஏற்பாடு செய்யும்‌ 
ஒரு கோட்பாடு. .இம்முறையில்‌ 
வெற்றிக்கான பெருமை ௮ல்‌ 
லது தோல்விக்கான பழி ஒரு 
வருக்கே போய்ச்‌ சேராமல்‌ பலர்‌ 
பங்கிட்டுக்‌ கொள்கின்றனர்‌. 
அமைப்பு நடையோட்டம்‌ மற்‌ 
றும்‌ பல தொழில்‌ நுட்பங்களை 
இது பயன்படுத்துகிறது. 
e-government : இணைய அரசு; 
மின்‌ அரசு. 

e-health care : மின்‌ உடல்நலப்‌ 
பாதுகாப்பு; இணைய நலப்‌ பாது 
காப்பு. 

ElA : இஜஏ : Electronic Industries 
Association என்பதன்‌ குறும்‌ 
பெயர்‌. 

EIA interface : இஜஏ இடை 
முகம்‌ : நுண்கணினிகளுக்கும்‌ 
வெளிப்புற உறுப்புகளுக்கும்‌ 
இடையிலும்‌, மோடெம்களுக் 
கும்‌ முகப்புகளுக்கும்‌ இடை 
யிலும்‌ உள்ள தரமான இடை 
முகம்‌. 

eight bit chip : எட்டுத்‌ துண்மிச்‌ 
சிப்பு : தரவுகளை ஒரு நேரத்தில்‌ 
எட்டுத்‌ துண்மிகள்‌ என்ற வகை 
யில்‌ செயலாக்கம்‌ செய்யும்‌ 
மையச்‌ செயலசகச்‌ சிப்பு. 
eighty-column display : எண்பது 
நெடுக்கை திரைக்காட்சி; 
எண்பது எழுத்துக்‌ காட்சி. 


௧14 


electrical communications 


elastic banding : நெகிழ்வுக்‌ 
கட்டமைவு : கணினி வரைகலை 
யில்‌, திரையில்‌ ஒரு குறிப்பிட்ட 
புள்ளியிலிருந்து இன்னொரு 
புள்ளிக்கு வரையப்படும்‌ ஒரு 
கோட்டின்‌ இயக்கம்‌. இரண்டா 
வது புள்ளியை, ஒரு நுண்‌ 
பொறியைப்‌ பயன்படுத்தித்‌ 
திரையில்‌ நகர்த்தலாம்‌. அந்தக்‌ 
கோடு நெகிழ்வுப்‌ பொருளால்‌ 
செய்யப்பட்டது போன்று, 
கோட்டின்‌ நீளத்தை நீட்டலாம்‌ 
அல்லது சுருக்கலாம்‌. இது 
கணினி அடிப்படையிலான வடி 
வமைப்புச்‌ செயல்முறைகளில்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. இதனை 
"ரப்பர்‌ கட்டமைவு' (Rubber 
banding) என்றும்‌ கூறுவர்‌. 
elastic buffer : நெகிழ்வு இடைத்‌ 
தடுப்பு : மாறுபடத்தக்க தரவு 
அளவினை, ஒரு குறிப்பிட்ட 
நேரத்தின்‌ தேவைக்கேற்ப 
இருத்தி வைத்துக்‌ கொள்கிற ஓர்‌ 
இடைத்‌ தடுப்பு. 

electrical accounting machine : 
மின்னியல்‌ கணக்கு வைப்பு எந்‌ 
திரம்‌: நிரந்தரமாக மின்‌ எந்திர 
முறையில்‌ இயங்குகிற தரவு 
செய்முறைப்படுத்தும்‌ சாதனம்‌. 
electrical communications : மின்‌ 
தகவல்‌ தொடர்புகள்‌ : ஒரு.ஆரம்ப 
இடத்திலிருந்து தோன்றிய 
தரவை மின்சக்தியாக அல்லது 
புலங்களாக மாற்றி, மின்கட்ட 


EE ———————————— 


electrical schematic 


மைப்புகள்‌ மூலம்‌ வேறு ஒரு 
இடத்துக்கு அனுப்பப்பட்டு, 
பெறுகின்ற பொருளில்‌ விளங்‌ 
குவதற்கு ஏற்ற வகையில்‌ 
மீண்டும்‌ மாற்றும்‌ அறிவியல்‌ 
மற்றும்‌ தொழில்‌ நுட்ப முறை. 
electrical schematic : மின்சார 
திட்டமுறை : வன்பொருள்‌ மின்‌ 
சுற்று அல்லது அமைப்பின்‌ 
தருக்கமுறை வரிசையை 
வழக்கமான குறியீடுகளைக்‌ 
கொண்டு குறிப்பிடும்‌ வரை 
படம்‌. கணினி உதவிடும்‌ வடி 
வமைப்பிலும்‌ இதை அமைக்க 
முடியும்‌. 

electrically operated computer : 


மின்னியக்கக்‌ கணினி. 
electric bulb : மின்குமிழ்‌. 


electroluminescent : மின்சுட 
ரொளி : செறிவான, தெளிவான 
உருக்காட்சியையும்‌ அகன்ற 
பார்வைக்‌ கோணத்தையும்‌ 
அளிக்கிற தட்டையான சேணக்‌ 
காட்சி. இது, ஒர்‌ % அச்சு மற்றும்‌ 
4 அச்சுச்‌ சேணத்திற்கிடையே 
ஒரு மெல்லிய பாஸ்வரப்‌ 
படலத்தைக்‌ கொண்டிருக்கிறது. 
XY ஆயங்களில்‌ மின்னேற்றப்‌ 
பட்டதும்‌, அதனையொட்டிய 
பகுதியிலுள்ள பாஸ்வரம்‌, 
கணினியில்‌ காணக்கூடிய 
ஒளியை உமிழ்கிறது. பாஸ்வரம்‌ 
பொதுவாக பழுப்பு நிறமாக 


512 


electromagnet 


இருக்கும்‌. பச்சைப்‌ பாஸ்வர 
மும்‌ பயன்படுத்தப்படுறெது. 
electroluminescent display : மின்‌ 
ஒளிர்வு திரைக்காட்சி : மடிக்‌ 
கணினிகளில்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ தட்டை வடிவத்‌ திரைக்‌ 
காட்சியில்‌ ஒருவகை. செங்‌ 
குத்து மற்றும்‌ கிடைமட்ட மின்‌ 
வாய்களுக்கு (electrodes) 
இடையே ஒரு பாஸ்பர்‌ அடுக்கு 
அமைக்கப்பட்டிருக்கும்‌. மின்‌ 
வாய்கள்‌ எக்ஸ்‌-ஒய்‌ ஆய அச்சு 
களாகச்‌ செயல்படுகின்றன. 
இரண்டு மின்வாய்களும்‌ மின்‌ 
னூட்டம்‌ பெறும்போது, அவற்‌: 
நின்‌ குறுக்குவெட்டுப்‌ புள்ளியில்‌ 
அமைந்த பாஸ்பரஸ்‌ ஒளியை 
உமிழும்‌. மின்‌ஒளிர்வுத்‌ இரைக்‌ 
காட்சி ஏனைய காட்சித்திரை 
களைவிட விரிவான பார்வைக்‌ 
கோணத்தையும்‌ தருகின்றன. 
தற்போது இத்தகைய காட்சித்‌ 
திரைகளுக்குப்பதில்‌ இயங்கணி 
(active matrix) எல்சிடி இரைகள்‌ 
பயன்படுத்தப்படுகன்றன. 
electrolysis : மின்பகுமம்‌ : ஒரு 
வேதிக்‌ கூட்டுப்‌ பொருளினூடே 
(Chemical Compound) மின்சாரத்‌ 


“தைச்‌ செலுத்தி, மூலத்‌ தனிப்‌ 


பொருட்களாகப்‌ பிரிக்கும்‌ 
செயலாக்கம்‌. 
electromagnet : மின்காந்தம்‌ : 


மின்விசை மூலம்‌ ஆற்றலூட்டப்‌ 


ளு 


electromagnetic delay line 


electron beam deflection 


பட்ட காந்தம்‌. இதில்‌, ஒரு 
கம்பிச்சுருள்‌, ஒர்‌ இரும்புத்‌ 
தண்டின்‌ மீது சுற்றப்படுறறெது. 
கம்பியில்‌ மின்விசை பாயும்‌ 
போது இரும்புத்தண்டு காந்தத்‌ 
தன்மை பெறுகிறது. 
electromagnetic delay line : மின்‌ 
காந்த சுணக்கச்‌ சுற்று : தொடக்‌ 
கக்‌ கால கணினிகளில்‌ பயன்‌ 
படுத்தப்பட்டது. தாங்கிகளின்‌ 
மூலம்‌ மின்காந்த அலைகளைப்‌ 
பரப்புவதனால்‌ இயக்கப்படும்‌ 
சுணக்கச்‌ சுற்று. 


electromagnetic disk : மின்‌ 
காந்த வட்டு. 

electromagnetic heads : மின்‌ 
காந்த முனைகள்‌. 
electromagnetic radiation : மின்‌ 


காந்தக்‌ கதிர்வீச்சு : மனிதர்‌ உட்‌ 
பட அனைத்துப்‌ பொருள்‌ 
களிலும்‌ இருந்துவரும்‌ ஆற்றல்‌. 
இது மின்காந்த நுண்ணலைகள்‌, 
காமாக்கதிர்கள்‌, எக்ஸ்‌- கதிர்கள்‌, 
புறஊதா ஒளி, கண்காணும்‌ ஒளி, 
அகச்சிவப்பு ஒளி, ராடார்‌ 
போன்றவற்றைத்‌ தன்மய 
மாக்கிக்‌ கொள்கிறது. 
electromagnetic spectrum 
மின்காந்த நிறமாலை: மின்‌ 


காந்தக்‌ கதிர்வீச்சு உருவடிவம்‌. 


electromechanical : மின்‌எந்திர 
முறையிலான : மின்சாரமுறை, 


எந்திரமுறை ஆகிய இரண்டு 
கொள்கைகளின்‌ அடிப்படை 
களைப்‌ பயன்படுத்தி தரவுகளைச்‌ 
செயலாக்கம்‌ செய்யும்‌ சாதனம்‌ 
அல்லது அமைப்பு பற்றியது. 

electro mechanical relay : மின 
எந்திரவியல்‌ அஞ்சல்‌ : அசையும்‌ 
உறுப்புகள்‌ இறுதியில்‌ தேய்ந்து 
போவதற்காக வடிவமைக்கப்‌ 
பட்டுள்ள, காந்த விசையால்‌ 


இயக்கக்கூடிய எந்திரப்‌ 
பொறியமைவு. 
electromotive force மின்‌ 


னியக்க விசை : ஒரு மின்சுற்று 
வழியிலுள்ள அழுத்தம்‌. இது 
'ஓல்ட்‌' (140115) அலகுகளில்‌ 
அளவிடப்படுகிறது. 

electron : மின்னணு (எதிர்மின்‌ 
னணு) எதிர்மின்மம்‌ : ஓர்‌ அணு 
வின்‌ உட்கருவில்‌ வட்டமிடுறை 
அடிப்படைத்‌ துகள்கள்‌. எலெக்ட்‌ 
ரான்‌, எதிர்மின்னேற்றம்‌ செய்‌ 
யப்பட்டதெனக்‌ கருதப்படுகிறது. 
electron beam : மின்னணுக்‌ 
கற்றை : ஓர்‌ ஏற்புப்‌ பொருள்‌ 
மீது செலுத்தப்படுகிற எலெக்ட்‌ 
ரான்‌ அல்லது மின்னணுக்‌ 
கற்றை. 

electron beam deflection system : 
மின்னணு ஒளிக்கற்றை/விலகல்‌ 
அமைப்பு : மின்சார அல்லது 
காந்தப்‌ புலத்தின்‌ தாக்கத்தினால்‌ 


rrr 


33 


electron beam lithography 


அதே இசையில்‌ மின்னணுக்கள்‌ 
குறுகிய யாதையில்‌ நகர்வது. 


electron beam lithography : மின்‌ 
னணுக்‌ கற்றை கற்பாள அச்சு 
முறை : எலெக்ட்ரான்‌ கற்றை 
களைப்‌ பயன்படுத்தி மின்‌ சுற்று வழி 
களை உண்டாக்குகிற ஓர்‌ உத்தி. 
electron gun மின்னணுத்‌ 
துப்பாக்கி : எலெக்ட்ரான்களின்‌ 
ஒரு நுண்ணிய கற்றையை 
உண்டாக்குகிற சாதனம்‌. இந்தக்‌ 
கற்றை ஓர்‌ எதிர்மின்‌ கதிர்க்‌ 
குழலில்‌ பாஸ்வரத்‌ திரைமீது 
விழச்‌ செய்யப்படுகிறது. 


electronic : மின்னணு சார்ந்த : 
சாதாரண கடத்திகள்‌ மூலம்‌ மின்‌ 
சாரம்‌ தாராளமாக ஓடுவதற்கு 
மாறாக அரைக்கடத்திகள்‌, 
வால்வுகள்‌, வடிகட்டிகளின்‌ 
வழியாக மின்சாரம்‌ ஓடுவது 
தொடர்பானது. மிகவேகமாக 
இயங்கும்‌ மின்னணுப்‌ பொத்‌ 
தான்கள்‌ மூலம்‌ மின்சாரத்தை 
ஒடவோ அல்லது நிறுத்தவோ 
. செய்யும்‌ மின்னணுச்‌ சாதனங்கள்‌ 
்‌ தேர்வு முறையிலும்‌ கூட்டாக 
வும்‌ பயன்படுத்துவதில்தான்‌ 
கணினி தொழில்‌ நுட்பத்தின்‌ 
சாராம்சமே உள்ளது. 

electronic accounting machine 
(EAM) : மின்னணு கணக்கு 
வைப்புப்‌ பொறி (இஏஎம்‌) : 
விசைத்துளை, எந்திரப்‌ பிரிப்பி, 


514 


electronic calculators 


பட்டியலிடுவான்‌ அல்லது 
சேர்ப்பி போன்ற பெருமளவில்‌ 
மின்‌ எந்திரத்தன்மையுள்ள 
கணக்கட்டுக்‌ கருவி. 
electronically programmable : 
மின்னணு முறையில்‌ நிரலாக்கத்‌ 
தொடரமைக்கக்‌ கூடிய : 'ப்ராம்‌* 
நிரலாக்கத்‌ தொடர்‌ அமைப்புக்‌ 
கருவியைப்‌ பயன்படுத்தி 
இருமைக்‌ குறியீட்டு முறையில்‌ 
1,0 வடிவங்களில்‌ தரவுகளை 
மின்னணு முறையில்‌ சேர்க்கக்‌ 
கூடிய இலக்கமுறைச்‌ சாதனம்‌ 
அல்லது நிரலாக்கத்‌ தொடர்‌ 
அமைக்கும்‌ ராம்‌ பற்றியது. 


electronic blockboard : மின்‌ 
னணுக்‌ கரும்பலகை. 
electronic book : மின்னணு 


நூல்‌. 

electronic bulletin board : மின்‌ 
னணு செய்திப்பலகை : செய்தி 
களின்‌ பட்டியலை வைத்திருக்‌ 
கும்‌ மின்னனு அமைப்பு. 
தங்களது கணினி அமைப்பு 
களில்‌ இருந்து இந்தப்‌ பல 
கையுடன்‌ தொடர்பு கொண்டு 
செய்திகளை பெறமுடியும்‌ 
அஞ்சல்‌ செய்யமுடியும்‌ அல்லது 
அங்கே இருக்கும்‌ செய்திகளைப்‌ 
படிக்க முடியும்‌. 

electronic calculators : மின்‌ 
னணுக்‌ கணிப்பான்‌ ; மின்னணுக்‌ 
கணிப்பிகள்‌. 


elelctronic circuit 


elelctronic circuit : மின்னணு 
வியல்‌ சுற்றுவழி : ஒருங்கிணைந்த 
மின்னணுவியல்‌ அமைப்பி 
களின்‌ வரிசை. ஒரு பணியைச்‌ 
செய்வதற்கு ஒரு குறிப்பிட்ட 
தோரணியில்‌ மின்‌ விசை 
செலுத்தப்படுகிற ஒரு வழி 
இதுவாகும்‌. இலக்க முறைக்‌ 
கணினிகளில்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ மின்னணுவியல்‌ சுற்று 
வழிகள்‌, வெவ்வேறு ஈரிலக்க 
எண்களைக்‌ கையாளுகின்றன. 
வானொலி, தொலைக்‌ காட்சி 
போன்ற ஒத்தியல்புச்‌ சாதனங்‌ 
களில்‌ பயன்படுத்தப்படும்‌ மின்‌ 
னணுவியல்‌ சுற்று வழிகள்‌, மின்‌ 
னியல்‌ அதிர்வுகளைக்‌ (அலை 
வெண்கள்‌) கையாளுகின்றன. 


electronic circuits : மின்னணுச்‌ 
சுற்றுவழிகள்‌ ; மின்சுற்று வழிகள்‌. 
electronic commerce : மின்னணு 
வணிகம்‌ : கணினிப்‌ பிணையம்‌ 
வழியாக மேற்கொள்ளப்படும்‌ 
வணிக நடவடிக்கை. மின்வணி 
கம்‌, நிகழ்நிலை(ரஎ) தரவு 
சேவை, இணையம்‌ அல்லது 
அறிக்கைப்‌ பலகைச்‌ சேவை 
(885) ஆகியவற்றின்‌ வழியாக 
ஒரு பயனாளருக்கும்‌ ஒரு 
வணிக நிறுவனத்துக்கும்‌ 
இடையே நடைபெறுவதாக 
இருக்கலாம்‌. ஒரு வணிக நிறு 
வனத்துக்கும்‌ அதன்‌ வாடிக்கை 
யாளருக்கும்‌ இடையே, 


electronic data interchange 


மின்னணு தரவு பரிமாற்றத்‌ (£01) 
தடங்கள்‌ வழியாக நடைபெறும்‌ 
எவ்வித வணிகத்‌ தரவு பரிமாற்ற 
மாகவும்‌ இருக்கலாம்‌. 
electronic computer : மின்‌ 
னணுக்‌ கணினி. 

electronic content : மின்னணுவ 
உள்ளடக்கம்‌, 

electronic cottage : மின்னணுக்‌ 
குடிசை; மின்னணுக்‌ குடில்‌ : 
மைய அலுவலகத்துடன்‌ தங்‌ 
களது வீட்டிலிருந்தே கணினி 
மூலம்‌ தொடர்பு கொண்டு 
வேலைகளைச்‌ செய்யும்‌ தொழி 
லாளர்‌ பற்றிய கோட்பாடு. 
electronic credit : மின்னணுப்‌ 
பற்று : இணையத்தின்‌ வழியாக 
பற்று அட்டை பரிமாற்றங்கள்‌ 


மூலம்‌ நடைபெறும்‌ மின்‌ 
வணிக நடைமுறை. 
electronic data change 


மின்னணு தரவு மாற்றி. 

electronic data interchange (ED1): 
மின்னணுவியல்‌ தரவு இடைப்‌ 
பரிமாற்றம்‌ (இடிஐ) : பற்றுச்‌ 
சீட்டுகள்‌, அனுப்பாணைகள்‌ 
போன்ற வடிவங்கள்‌ தொடர்‌ 
பான தரவுகளை, நாடாப்‌ பரி 
மாற்றம்‌ அல்லது தொலைபேசி 
இணைப்புகள்‌, மின்னணுவியல்‌ 
அஞ்சல்‌, சுணினிகள்‌ மூலமாக 
வழங்குகிற பொறியமைவு. ஒரு 
வணிக நடவடிக்கையை முடிவு 


electronic data processing 516 


செய்வதற்கு முன்பு கொள்‌ 
வினையாளர்களும்‌ பொருள்‌ 
வழங்குவோரும்‌ பல ஆவணங்‌ 
களை முடிவுறுத்த வேண்டி 
யிருக்கிறது. பன்னாட்டு வணி 
கத்தில்‌, நாடுகளிடையிலான 
சுங்கவரி முனையங்கள்‌ வணிக 
நடவடிக்கையைத்‌ தாமதப்‌ 
படுத்துகின்றன. இத்‌ தாமதங்‌ 
களை இந்த முறை தவிர்க்கிறது. 
electronic data processing (EDP): 
மின்னணு தரவு செயலாக்கம்‌ 


(இடிபி) : 'இடிபி' என்பது 
Electronic Data Processing 
என்பதன்‌ குறும்பெயராகும்‌. 
மின்னணு இலக்கமுறை கணினி 


போன்ற மின்னணுக்‌ கருவி 
யினால்‌ பெருமளவு செய்யப்‌ 
படும்‌ தரவு செயலாக்கம்‌. 


electronic data processing 
$ர$£ஒ : மின்னணு தரவு செய 
லாக்க அமைப்பு : மின்னணு 
வேகத்தில்‌ மின்னணு மின்‌ சுற்று 
களைப்‌ பயன்படுத்தும்‌ எந்திரங்‌ 
களைக்கொண்டு தரவு செய 
லாக்கம்‌ செய்யும்‌ அமைப்பு. மின்‌ 
காந்தக்‌ கருவிக்கு மாறானது. 
electronic device : மின்னணுச்‌ 
சாதனம்‌; மின்னணுக்‌ கருவி. 
electronic document : மின்னணு 
ஆவணம்‌. 

electronic document distribution : 
மின்னணு ஆவணப்‌ பகிர்மானம்‌. 


electronic funds transfer 


electronic fing : மின்னணு 
கோப்பு அமைத்தல்‌ : வட்டுகள்‌ 
அல்லது நாடாக்களின்‌ மீது 
மின்னணு முறையில்‌ தகவலை 
எவ்வாறு கணினி அமைப்புகள்‌ 
சேமிக்கின்றன என்பதைக்‌ 
குறிப்பிடுவது. 

electronic frontier foundation : 
மின்னணு எல்லை நிதிய நிறு 
வனம்‌ : கணினிப்‌ பயனாளர்‌ 
களின்‌ பொது உரிமைகளைப்‌ 
பாதுகாப்பதற்கென்றே உருவாக்‌ 
கப்பட்ட, பொது நல அமைப்‌ 
பாகும்‌. அமெரிக்காவில்‌ சூதாட்‌ 
டக்காரர்களிடம்‌ இரகசியப்‌ 
போலீசார்‌ அதிரடிச்‌ சோதனை 
களை நடத்தி வந்தனர்‌. அதனை 
எதிர்கொள்ள 1990ஆம்‌ ஆண்டு 
மிட்சேல்‌ கபூர்‌, ஜான்‌ பெர்ரி 
பார்லோ ஆதிய இருவரும்‌ 
சேர்ந்து இந்த அமைப்பைத்‌ 
தொடங்கினர்‌. 


electronic funds transfer (EFT) : 
மின்னனு நிதி மாற்றல்‌ 
(இஎஃப்டீ) : இஎஃப்டீ என்பது 
Electronic Funds Transfer என்‌ 
பதன்‌ குறும்பெயர்‌. ரொக்கம்‌ 
இல்லாத முறையில்‌ சரக்குகள்‌ 
அல்லது சேவைகளுக்குப்‌ 
பணம்‌ செலுத்துவது, பரிமாற்‌ 
றத்தில்‌ ஈடுபட்டுள்ள இரண்டு 
நபர்களுடைய கணக்குகளை 
மின்னணு முறையில்‌ கணினி 
களைப்‌ பயன்படுத்தி சரி 


rrr 


electronic industries 


செய்யப்படுறெது. இன்சூரன்ஸ்‌ 
பிரிமியம்‌ போன்று அடிக்கடி 
கட்டப்பட வேண்டிய வற்றைக்‌ 
கட்டுவதற்கு அதிகம்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 

electronic industries association: 
மின்னணுத்‌ தொழில்கள்‌ சங்கம்‌ ; 
இஜஏ: இஜஏ (514) என்பது 
Electronic Industries Association 
என்பதன்‌ குறும்பெயர்‌. தகவல்‌ 
வழங்குதலில்‌ தர நிர்ணயம்‌ 
உருவாக்கி, தகவலை வழங்கி, 
அரசுடன்‌ தொடர்பு கொண்டு 
மக்கள்‌ தொடர்பை கவனித்து 
வருகிற மின்னணு உற்பத்தி 
யாளர்கள்‌ சங்கம்‌. 

electronic journal : மின்னணு 
இதழ்‌ : ஒரு கணினி அமைப்பு 
செய்கின்ற பணிகளை நேர்‌ 
வரிசையில்‌ தொகுக்கின்ற 
மின்னணுக்‌ கோப்பு. 

electronic magazine : மின்னணு 
இதழ்‌ : 1. ஒளிநாடா அல்லது 
ஒளி வட்டு வடிவத்தில்‌ வெளி 
யிடப்படும்‌ பருவ இதழ்‌. 2. ஒரு 
வகை மின்னணுப்‌ பதிவு முறை. 
electronic mail : மின்னணு அஞ்‌ 
சல்‌; மின்னஞ்சல்‌ : தொலைத்‌ 
தகவல்‌ தொடர்பு வசதிகளைப்‌ 
பயன்படுத்தி இலக்கமுறை 
வடிவத்தில்‌ செய்திகளை 
அனுப்பும்‌ செயல்‌ முறை. 6-ஈ2॥ 
என்றும்‌ அழைக்கப்படுகிறது. 


517 


electronic numeric integrator 


electronic mail address 
மின்னணு அஞ்சல்‌ முகவரி; 
மின்னஞ்சல்‌ முகவரி 

electronic mall : மின்னணு 
அங்காடி: கணினிப்‌ பிணையங்‌ 
களில்‌ குறிப்பாக இணையத்தில்‌ 
நிகழ்நிலை வணிகச்‌ செயல்பாடு 
களின்‌ மெய்‌ நிகர்‌ தொகுப்பு 
(Virtua! Collection). ஒன்றை 
யொன்று சார்ந்த வணிகச்‌ செயல்‌ 
பாடுகள்‌ ஒன்று இன்னொன்றின்‌ 
வளர்ச்சிக்கு உதவும்‌ வகையில்‌ 
ஓர்‌ இணைய தளத்தில்‌ 
ஒருமுகப்படுத்தப்பட்டிருக்கும்‌. 
electronic market place : மின்‌ 
னணுவியல்‌ அங்காடிக்‌ கூடம்‌ : 
தரவு பணியங்கள்‌, ஒளிப்பேழை 
வாசகப்‌ பணியங்கள்‌ வாயிலாகக்‌ 
கொள்வினை, விற்பனை செய்தல்‌. 
எடுத்துக்காட்டு: ஆதாரம்‌, கணினிப்‌ 
பணியம்‌; அருந்திறல்‌ பணி. 
electronic messaging : மின்‌ 
னணுவியல்‌ செய்தியனுப்பீடு : 
இது, மின்னணுவியல்‌ அஞ்சல்‌ 
போன்றதேயாகும்‌. 

electronic music : மின்னணு 
இசை; மின்‌ இசை : மின்னணு 
முறையில்‌ ஒலிகள்‌ உருவாக்கப்‌ 
படுகின்ற இசை. 

electronic numeric integrator and 
calculator (ENIAC) : மின்னணு 
எண்மான ஒருங்கிணைப்பி 


மற்றும்‌ கணிப்பி, 


electronic office 


electronic office : மின்னணு 
அலுவலகம்‌ : கணினி மற்றும்‌ 
செய்தி தரவு தொடர்பு தொழில்‌ 
நுணுக்கங்களைச்‌ சார்ந்து 
செயல்படுகின்ற அலுவலகம்‌. 
electronic paper : மின்னணுத்‌ 
தாள்‌; மின்னணுக்‌ காகிதம்‌. 
electronic pen : மின்னணு எழுது 
கோல்‌: நிரலாக்கத்‌ தொடர்‌ 
கட்டுப்பாட்டில்‌ கத்தோட்‌ கதிர்க்‌ 
குழாயுடன்‌ சேர்ந்து தகவலை 
உள்ளிடும்‌ அல்லது மாற்றும்‌ 
பேனா போன்ற ஒரு எழுது 
பொருள்‌. ஒளிப்பேனா என்றும்‌ 
அழைக்கப்படுகிறது. 

electronic point of sale (8005) : 
மின்னணு விற்பனை முனையம்‌. 
electronic power supply : மின்‌ 
னணு மின்‌ வழங்கல்‌ : குழாய்கள்‌ 
மற்றும்‌ அரைக்‌ கடத்திச்‌ 
சாதனங்களில்‌ உள்ள மின்னணு 
மின்சுற்றின்போது மின்சார 
வோல்டேஜ்களில்‌ அலைகளின்‌ 
இயக்கத்துக்குத்‌ தேவையான 
மின்சக்தியை வழங்கும்‌ வேலை 
யில்‌ பயன்படுத்தப்பட்டுள்ள 
மின்சக்தியின்‌ மூலாதாரம்‌. 
electronic printer : மின்னணு 
வியல்‌ அச்சடிப்பி : அச்சிடும்‌ 
செயல்முறையைக்‌ கட்டுப்‌ 
படுத்துவதற்கு லேசர்‌ அச்‌ 
சடிப்பி, வரிவாரி அச்சடிப்பி 
போன்ற மின்னணுவியல்‌ 


518 


electronic smoke trails 


சாதனங்களைப்‌ பயன்படுத்தும்‌ 
அச்சடிப்பி. 

electronic publishing : மின்னணு 
பதிப்பு முறை : அச்சிடுதல்‌ தவிர 
பிற வகையில்‌ எளிதில்‌ தொகுக்‌ 
கவும்‌ கூடுதல்‌ வசதி பெறவும்‌ 
ஏற்ற வகையில்‌ தகவலை 
அனுப்ப அல்லது சேமிக்கத்‌ 
தேவையான பலவகை நட 
வடிக்கைகளை உள்ளடக்கிய 
தொழில்நுட்பம்‌. கல்வி மென்‌ 
பொருள்‌ வட்டுகள்‌, கல்வி 
மென்பொருள்‌ பேழைகள்‌, 
நேர்முக தரவுத்‌ தளங்கள்‌, மின்‌ 
னணு அஞ்சல்‌ ஒளிச்‌ செய்தி, 
தொலைச்‌ செய்தி, ஒளிநாடா 
பேழைகள்‌, ஒளிவட்டுகள்‌ 
போன்ற பல முறைகளில்‌ தரவு 
சேமித்து அனுப்பப்படுகிறது. 
electronics : மின்னணுவியல்‌ : 
வாயுக்கள்‌ அல்லது வெற்றிடம்‌ 
அல்லது அரைக்‌ கடத்திப்‌ 
பொருட்கள்‌ மூலமாகச்‌ செல்லும்‌ 
மின்சக்தியைக்‌ கட்டுப்படுத்தி 
இயக்குதல்‌ தொடர்பான அறி 
வியல்‌, தொழில்‌ நுட்பப்‌ பிரிவு. 
electronic shopping : மின்னணு 
கடைச்‌ செலவு. 

electronic signature authenticator 
50104276 : மின்னணு கையெழுத்து 
சான்றுறுதி மென்பொருள்‌. 
electronic smoke trails : மின்‌ 
னணுவியல்‌ புகைத்‌ தடங்கள்‌ : 


electronic speech synthesis 


ஒரு தாரை விமானம்‌ வானத்தில்‌ 

, விரைவாகச்‌ செல்லும்போது 
விட்டுச்‌ செல்லும்‌ புகைத்‌ 

- தடங்கள்‌. 

electronic speech synthesis : 

மின்னணு பேச்சு ஒருங்கிணைவு, 


electronic spreadsheet : 
மின்னணு விரிதாள்‌ : கணினி 
முகப்பை ஒரு பெரிய பேரேட்‌ 
டின்‌ தாளாக மாற்றும்‌ கணினி 
நிரலாக்கத்‌ தொடர்‌. தொகுப்புப்‌ 
பயனாளர்‌ குறிப்பிடும்‌ விதி 
களின்படி பெரிய நிரல்கள்‌, 
நிரைகளில்‌ எண்கள்‌ மாறுவதை 
அனுமதிக்கிறது. ஒரு உள்ளீடு 
மாறும்போது மொத்த எண்‌ 
களும்‌ மாறும்‌. கலவையான 
கணிப்புகளும்‌ எண்முறை எதிர்‌ 
பார்ப்புகளும்‌ சோர்வடைய 
வைக்கும்‌ மனித கணக்கீடுகள்‌ 
இல்லாமல்‌ செய்ய வைக்கும்‌ 
முறை. 

electronic station : மின்னணு 
வியல்‌ நிலையம்‌ : மின்னணு 
வியல்‌ பரிசோதனைகளையும்‌ 
ஆராய்ச்சிகளையும்‌ நடத்து 
வதற்கான ஒரு பணி நிலையம்‌. 


electronic storefront : மின்‌ 
னணுக்‌ கடைமுனை : இணை 
யத்தில்‌ ஒரு நிறுவனம்‌ தன்‌ 
னுடைய விற்பனைப்‌ பொருட்‌ 
களைக்‌ கடை பரப்பி வைத்து, 
வாடிக்கையாளர்கள்‌ தொடர்பு 


519 electrofl tube 


கொள்வதற்கு அல்லது நிகழ்‌ 
நிலை விற்பனைக்கு வழி 
செய்தல்‌. 

electronic table : மின்ன்ணு 
வரை பட்டிகை. 


electronic switch : மின்னணு 
வியல்‌ விசை : மின்னோட்டத்‌ 
தின்‌ மூலம்‌ தூண்டிவிடப்படும்‌ 
தொகுப்பு/ விடுப்பு விசை, 
electronic tablet : 
பலகை, 


மின்னணுப்‌ 


electronic text : மின்னனு உரை, 


electronic text manipulation : 
மின்னணுவியல்‌ வாசகக்‌ கைத்‌ 
திறன்‌ : ஒரு சொல்‌ பகுப்பியில்‌ 
ஒரு வாசகத்தை அச்சிடுவதற்கு 
முன்பு அந்த வாசகத்தை ௨ரு 
வாக்கவும்‌, பார்வையிடவும்‌ 
பதிப்பிக்கவும்‌ கையாளவும்‌ 
உள்ள வசதிகள்‌. 

electronic wand : மின்னணு 
ஒளிக்கோல்‌; மின்னணு மாத்‌ 
திரைக்‌ கோல்‌. 

electron tube மின்னணுக்‌ 
குழாய்‌ : மின்னணுச்‌ சமிக்கை 
களை அனுப்பவும்‌, திறன்‌ 
பெருக்கவும்‌ பயன்படும்‌ ஒரு 
சாதனம்‌. உலோகத்‌ தகடுகள்‌ 
அல்லது வலைகள்‌ போன்ற 
மின்னணு உறுப்புகள்‌ உள்ளே 
பொருத்தப்பட்ட, உறையிடப்‌ 
பட்ட கண்ணாடிக்‌ குழாய்‌. 


electro photographic 520 


இப்போதெல்லாம்‌ பல்வேறு 
கருவிகளில்‌ மின்னணுக்‌ குழாய்‌ 
களுக்குப்‌ பதில்‌ மின்மப்‌ 
பெருக்கிகளே (7785151018) 
பயன்படுத்துகின்றனர்‌. என்றா 
லும்‌, எதிர்மின்‌ கதிர்க்‌ குழாய்‌ 
(Cathode Ray Tubes), வானொலி 
அலைமின்‌ சுற்றுகள்‌ மற்றும்‌ 
கேட்பொலிப்‌ பெருக்கிகளில்‌ 
குழாய்களைப்‌ பயன்படுத்து 
கின்றனர்‌. 

electro photographic printers : 
மின்‌ ஒளிப்பட அச்சுப்பொறிகள்‌ : 
லேசர்‌, எல்‌இடி, எல்சிடி, 
அயனிப்‌ படிவு அச்சுப்‌ பொறி 
களை இந்த வகையில்‌ சேர்க்க 
லாம்‌. மின்னூட்டப்பட்ட ஒளி 
உணர்வுள்ள உருளைமீது எதிர்‌ 
நிலைப்‌ படிமம்‌ ஒன்றைப்‌ படிய 
வைப்பர்‌. அப்படத்திற்கு ஏற்ப, 
ஒளி உணர்வுள்ள உருளை நிலை 
மின்னூட்டத்தை அதன்‌ மேற்‌ 
பரப்பில்‌ உருவாக்கும்‌. மைத்‌ 
துகள்‌ [£மா£) அப்பரப்பில்‌ 
ஓட்டிக்‌ கொள்ளும்‌. உருளை, 
மைத்‌ துகளை தாளின்மீது பரப்‌ 
பும்‌. வெப்பமானது மைத்‌ துகள்‌ 
களை தாளோடு ஒட்டிக்‌ கொள்ளச்‌ 
செய்யும்‌. உருளையானது மின்‌ 
தூண்டப்படும்‌ முறையின்‌ 
அடிப்படையில்‌ அச்சுப்பொறி 
கள்‌ வேறுபடுகின்றன. 

electro photographing : மின்‌ 
னியல்‌ ஒளிப்படக்கலை : இது 


electro sensitive paper 


படியெடுப்பு எந்திர மற்றும்‌ 
லேசர்‌ அச்சடிப்பி அச்சடிப்பு 
உத்தியினைக்‌ குறிக்கிறது. 
ஓளிப்புள்ளிக்‌ குறிகளினாலான 
மறிநிலை உருக்காட்சி ஓர்‌ ஒளி 
யுணர்வுடைய வட்டுருளையில்‌ 
அல்லது மின்னேற்றம்‌ செய்யப்‌ 
பட்ட பட்டையில்‌ வண்ணம்‌ 
பூசப்படுகிறது. ஒரு லேசரி 
லிருந்து அல்லது திரவப்‌ படிகங்‌ 
களிலிருந்து ஒளி வருகிறது. 
வட்டுருளையில்‌ ஓளிபடும்‌ 
இடத்தில்‌ எல்லாம்‌ மின்னேற்‌ 
றம்‌ நீக்கப்படுகிறது. ஓர்‌ உலர்‌ 
மையைப்‌ பூசுவதன்‌ மூலம்‌ 
வட்டுருளையில்‌ மின்னேற்ற 
மடைந்த பகுதிகளை அது 
ஓட்டிச்‌ செல்கிறது. உலர்‌ 
மையை வட்டுருளை காகிதத்‌ 
திற்கு மாற்றிய பின்னர்‌ அந்த 
மையினையும்‌ காகிதத்தினையும்‌ 
அழுத்தமும்‌ வெப்பமும்‌ நிரந்தர 
மாக இணைக்கின்றன. 
electroplating : மின்முலாம்‌ பூச்சு: 
மின்பகுப்பு முறையில்‌ ஒர்‌ 
உலோகத்‌ தகட்டின்மீது 
இன்னொரு வேதிப்‌ பொருளின்‌ 
மெல்லிய படுகையினை படியச்‌ 
செய்தல்‌. 

electro sensitive paper : மின்‌ 
உணர்வுத்‌ தாள்‌ : அலுமினியம்‌ 
போன்ற  கடத்திப்பொருள்‌ 
மெலிதாகப்‌ பூசப்பட்ட அச்‌ 
சிடும்‌ காகிதம்‌. கடத்தும்‌ 


electrosensitive printer 


பரப்பில்‌ மின்சக்தி ஓடுவதற்கு 
அச்சு முனை உதவுவதன்‌ மூலம்‌ 
அங்கு இருளடைந்து அச்சிடப்‌ 
பட்டது தெளிவாகத்‌ தெரி 
கின்றது. 

electrosensitive printer : மின்‌ 
உணர்வு அச்சுப்பொறி : சிறப்‌ 
பாகத்‌ தயாரிக்கப்பட்ட காகிதத்‌ 
இல்‌ மின்சக்தி மூலம்‌ எழுத்து 
கள்‌ அமைப்பதைப்‌ பயன்‌ 
படுத்துகின்ற அழுத்து முறை 
அல்லாத அச்சுப்பொறி. 
௨1௨௦௦51211 : மின்நிலைப்பு; 
நிலை மின்சாரம்‌ : ஒரு கடத்துப்‌ 
பாதையில்‌ மின்னூட்டம்‌ பரவிச்‌ 
செல்லாமல்‌ நிலைத்து நிற்றல்‌. 
இத்தகைய நிலை மின்னூட்டம்‌ 
நகலெடுக்கும்‌ கருவிகளிலும்‌, 
லேசர்‌ அச்சுப்பொறிகளிலும்‌ - 
மைத்‌ துகளை ஒளியுணர்வு 
உருளையில்‌ ஒட்டவைக்கப்‌ 
பயன்படுகிறது. தட்டை வரைவு 
பொறிகளிலும்‌ (Plotters) இது 
போலவே பயன்படுகிறது. 


electrostatic discharge : நிலை 
மின்னிறக்கம்‌ : வெளி மூலத்தி 
லிருந்து நிலைமின்சாரம்‌ ஒரு 
மின்சுற்றுக்குள்‌ மின்னிறக்கம்‌ 
ஆகிவிடல்‌. எடுத்துக்காட்டாக, 
ஓர்‌ ஒருங்கிணைந்த மின்சுற்றுப்‌ 
பலகையை (Integrated Circuit 
Board) நாம்‌ கையால்‌ தொடும்‌ 
போது, நம்‌ உடலிலுள்ள நிலை 
மின்சாரம்‌ மின்னிறக்கமாகி, 


electro tube 


அம்மின்சுற்றினை பழுதாக்கி 
விடுவதுண்டு. 

electrostatic plotter : நிலைமின்‌ 
னியல்‌-வரைவி :மின்வாய்களின்‌ 
ஒரு வரிசை மேற்செல்லும்‌ 
போது மின்னேற்றமடை றெ 
ஒரு தனி வகைக்‌ காகிதத்தைப்‌ 
பயன்படுத்துகிற வரைவான்‌. 
மின்னேற்றமடைந்த காகிதத்தில்‌ 
உலர்‌ மை பூசப்படுகிறது. இதில்‌ 
உருமாதிரிகளில்‌ கறுப்பு- வெள்‌ 
ளையில்‌ அல்லது வண்ணத்தில்‌ 
அச்சடிக்கப்படுகின்றன. சில 
வரைவான்கள்‌, 6 அடிவரை 
அகலமுள்ள காகிதத்தைப்‌ பயன்‌ 
படுத்துகின்றன. 

electrostatic printer : நிலைமின்‌ 
அச்சுப்பொறி : வேதியியல்‌ முறை 
யில்‌ பதப்படுத்தப்பட்ட காகிதத்‌ 
தில்‌ எழுத்துகளை ஏற்படுத்து 
கின்ற அதிவேக அழுத்தமற்ற 
அச்சுப்பொறி, 

electrothermal printer : மின்‌ 
வெப்ப அச்சுப்பொறி : வெப்ப 
உணர்‌ காகிதத்தில்‌ சிறுபுள்ளிகள்‌ 
வடிவால்‌ எழுத்துகளை உரு 
வாக்கும்‌ வெப்பப்‌ பொருள்‌ 
களைப்‌ பயன்படுத்தும்‌ 
அதிவேக அச்சுப்பொறி. 
electro tube : மின்‌ குழாய்‌ : மின்மப்‌ 
பெருக்கிகள்‌ உருவாக்கப்படு 
வதற்கு முன்பு கணினிகளில்‌ 
பயன்படுத்தப்பட்டு வந்த 
முக்கிய மின்னணுப்‌ பொருள்‌. 


பபப பப ப  —— 


element 


எள்‌ : உறுப்பு : ஒருவரிசை அல்‌ 
லது சதுரத்தில்‌ உள்ள தரவு வகை. 
element, active : செயற்படு 
மூலகம்‌; செயற்படு உறுப்பு; 
செயற்படு தனிமம்‌. 

element, AND : உம்‌ உறுப்பு. 


elementary diagram : தொடக்க 
நிலை வரைபடம்‌ : ஒரு மின்‌ 
அமைப்பின்‌ கம்பியிழுக்கும்‌ 
வரைபடம்‌. மின்சக்தி வரும்‌ 
வழிகளை செங்குத்துக்‌ கோடு 
களுக்கிடையில்‌ குறிப்பிட்ட 
எல்லா சாதனங்களும்‌ வரையப்‌ 
படும்‌. செய்தி, கம்பிக்‌ கட்ட 
மைப்பு, அளவைப்‌ பொருள்‌ 
போன்ற அனைத்தையும்‌ உள்‌ 
ளடக்கியது. CAD அமைப்பில்‌ 
எளிதில்‌ உருவாக்கமுடியும்‌. 
elementary item : தொடக்க 
நிலை உருப்படி. 

elementary perciever and 
௱ஊா௦ா/25 : தொடக்க உணர்வி 
மற்றும்‌ நினைவுப்‌ பதிப்பிகள்‌ : 
எட்‌ ஃபெய்கென்பாம்‌ என்ற 
அமைவனம்‌ 1960இல்‌ உரு 
வாக்கிய செயற்கை நுண்ணறிவு 
(8) கல்விப்‌ பொறியமைவு. 
elements of a microcomputer : 
ஒரு நுண்கணினியின்‌ உறுப்பு 
கள்‌ : நுண்‌ செயலகம்‌, நிர 
லாக்கத்‌ தொடர்‌ நினைவகம்‌ 
(ரோம்‌), நிரலாக்கத்‌ தொடர்‌ 
மற்றும்‌ தகவல்‌ சேமிப்பகம்‌ 


elevator 


(ராம்‌), உள்ளீடு / வெளியீடு 
மின்சுற்று, மற்றும்‌ நேரத்‌ 
துடிப்பு உருவாக்கி ஆகிய 
வற்றை உள்ளடக்கிய ஒரு நுண்‌ 
கணினியின்‌ பாகங்கள்‌. 

elegant : நேர்த்தி; செம்மை : 
எளிமை, செறிவடக்கம்‌, திறன்‌, 
நயநுட்பம்‌ அனைத்தும்‌ சேர்ந்‌ 
திருத்தல்‌. கணினி அறிவியலின்‌ 
கோட்பாட்டு அடிப்படையில்‌ 
நேர்த்தியான வடிவமைப்புக்கே 
(நிரல்கள்‌, நிரல்களுக்கு அடிப்‌ 
படையான செயல்பாட்டு 
வரைவுகள்‌, வன்பொருள்‌ ஆகிய 
வற்றில்‌) முன்னுரிமை தரப்பட 
வேண்டும்‌. ஆனால்‌ கணினித்‌ 
தொழிலின்‌ வளர்ச்சி வேகத்தில்‌ 
ஓர்‌ உற்பத்திப்‌ பொருளின்‌ 
உருவாக்கத்தை விரைவுபடுத்த 
வேண்டும்‌ என்பதற்காக பெரும்‌ 
பாலும்‌ நேர்த்தியான வடி 
வமைப்பு புறக்கணிக்கப்பட்டு 
விடுகிறது. இதன்‌ காரணமாய்‌, 
இருத்துவதற்குக்‌ கடினமான 
குறைபாடுகளை (6॥085) அவை 
கொண்டுள்ளன. 

elegant programme : நுட்பநயச்‌ 
செயல்‌ வரைவு : எளிய வடி 
வமைப்புடன்‌ மிகக்குறைந்த 
அளவு நினைவாற்றலைப்‌ பயன்‌ 
படுத்தி, மிகவேகமாக இயங்கக்‌ 
கூடிய செயல்‌ வரைவு. 


elevator : மேலேற்றி : கணினித்‌ 
திரையில்‌ ஓர்‌ ஆவணத்தை 


க அ த உ ம்‌ கர படர த பட ட பட்டன்‌ பட படட 


elevator seeking 


அல்லது ஓர்‌ படிமத்தைப்‌ 
பார்த்துக்‌ கொண்டிருக்கும்‌ 
போது, முழுமையாகப்‌ பார்த்‌ 
தறிய கிடைமட்ட, செங்குத்து 
உருள்பட்டை (50௦1! Bar) 
களைப்‌ பயன்படுத்துகிறோம்‌. 
உருள்பட்டையில்‌ மேலும்‌ 
கீழும்‌ நகர்த்துமாறு அமைந்‌ 
துள்ள ஒரு சதுரப்‌ பெட்டி 
மேலேற்றி எனப்படுறெது. 
elevator seeking : மேலேற்றி 
- தேடல்‌ ஒரு நிலைவட்டி 
லிலுள்ள தகவலைத்‌ தேடிப்‌ 
பெற பல்வேறு கோரிக்கைகள்‌ 
எழும்போது, படிப்பு/எழுது 
முனைக்கு அருகிலுள்ள தரவு 
என்ற அடிப்படையில்‌ அவற்றை 
வரிசைப்படுத்தி செயலாக்கு 
வதன்‌ மூலம்‌, முனையின்‌ இயக்‌ 
கத்தைக்‌ குறைப்பதுடன்‌, நிலை 
வட்டின்‌ அணுக்க நேரத்தைக்‌ 
குறைக்கவும்‌ உதவுகிறது. 
eleven-punch : பதினோராவது 
துளை: ஹோலரித்‌ துளையிடப்‌ 
பட்ட அட்டையின்‌ மேற்பகுதி 
யின்‌ இரண்டாவது வரிசையில்‌ 
போடப்படும்‌ துளை. 

6116 : எலைட்‌ : 1. ஓர்‌ அங்குல 
இடத்தில்‌ 18 எழுத்துகள்‌ ௮ச்‌ 
சிடும்‌ வகையில்‌ அமைந்த ஒரே 
அகலத்தில்‌ அமைந்த எழுத்துரு 
வின்‌ உருவளவு எலைட்‌ எனப்‌ 
படுகிறது. 2. வெவ்வேறு உரு 
வளவுகளில்‌ அமைகின்ற ஒரே 


ellipsis 


அகல எழுத்துரு (F௦ா!) ஒன்றின்‌ 
பெயர்‌. 

elite type : எலைட்‌ டைப்‌ : 
பன்னிரண்டு எழுத்துகளும்‌ ஒரு 
அங்குல அச்செழுத்தில்‌ 
பொருந்துவது போன்ற 
அளவுள்ள அச்‌ செழுத்து. 'பிகா' 
(Pica) வுக்கு மாறானது. 

eliza : எலைசா (ஒரு மென்‌ 
சாதனம்‌): ஒரு உளவியல்‌ முறை 
மருத்துவரைப்‌ போன்று செயல்‌ 
படும்‌, ஆரம்பகால இயற்கை 
மொழியைப்‌ புரிந்து கொள்ளும்‌ 
நிரலாக்கத்‌ தொடர்‌. 

11256 : நீள்வட்டம்‌ : நேர்க்‌ 
கோடு ஆக்கப்பட்ட வட்டம்‌ 
போன்ற வரைகணித உருவம்‌. 
எல்லா கணினி வரைகலை 
அமைப்புகளிலும்‌ நீள 
வட்டத்தை உருவாக்குவது ஒரு 
தானியங்கி செயல்முறையாகும்‌. 
ellipsis : முப்புள்ளி : 1. ஒரு 
விவரத்தை எழுதிச்‌ செல்லும்‌ 
போது அது முற்றுப்‌ பெறாத 
நிலையில்‌ முப்புள்ளி [...) 
இட்டு முடிப்பது வழக்கமாகும்‌. 
முழுவதையும்‌ சொல்லாமல்‌ 
ஒரு பகுதியை மட்டும்‌ சொல்லி 
நிறுத்திக்கொள்ளும்‌ போதும்‌. 
முப்புள்ளி இடுவோம்‌. 2. விண்‌ 
டோஸ்‌ பயன்பாடுகளில்‌ பட்டிப்‌ 
பட்டையில்‌ (Mசாப Bar) உள்ள 
விருப்பத்‌ தேர்வுகளில்‌ (Mலாப 
00௦15) முப்புள்ளி இடப்‌ 


ELM 


பட்டதைத்‌ தேர்வு செய்தால்‌ ஓர்‌ 
உரையாடல்‌ பெட்டி தோற்ற 
மளிக்கும்‌. 3. நிரலாக்கத்திலும்‌, 
மென்பொருள்‌ குறிப்பேடு 
களிலும்‌, ஒரு கட்டளை வரி 
யிலுள்ள முப்புள்ளி, கட்டளைக்‌ 
கட்டமைப்பிலுள்ள சில உறுப்‌ 
புகள்‌ திரும்பத்‌ திரும்ப இடம்‌ 
பெறுவதைக்‌ குறிக்கும்‌. 

LM : எல்ம்‌; இஎல்‌எம்‌ : மின்‌ 
னணு அஞ்சல்‌ என்று பொருள்‌ 
படும்‌ 616௦11001௦ Mail என்பதன்‌ 
சுருக்கம்‌. யூனிக்ஸ்‌ இயக்க 
முறைமையில்‌ மின்னஞ்சல்‌ 
எழுதவும்‌ படிக்கவும்‌ பயன்‌ 
படும்‌ ஒரு நிரல்‌. எல்ம்‌ நிரல்‌ 
ஒரு முழுத்திரை உரைத்‌ 
தொகுப்பானைப்‌ பெற்றுள்ளது. 
யூனிக்ஸிலுள்ள மெயில்‌ நிரலைக்‌ 
காட்டிலும்‌ எளிதாகப்‌ பயன்‌ 
படுத்த முடிகிறது. ஆனால்‌, 
பைன்‌ (8116) என்ற மின்னஞ்சல்‌ 
நிரலின்‌ வருகைக்குப்‌ பின்‌ எல்ம்‌ 
செல்வாக்கு இழந்தது. 

else : மற்று : பல செயல்‌ 
முறைப்படுத்தும்‌ மொழி 
களிலும்‌, அறிவுறுத்தங்களிலும்‌ 
நிபந்தனையைச்‌ சரிபார்த்து முடி 
வெடுக்கும்‌ கட்டளை அமைப்‌ 
பில்‌ பயன்படும்‌ சொல்‌. !£ .... 
THEN ..... ELSE .... ENDIF 

EM : எம்‌ : அச்செழுத்துருக்‌ 
கலையில்‌, ஓர்‌ அச்செழுத்தின்‌ 
அலகு. இது, 114' என்ற 


524 


e-mail address 


ஆங்கிலத்‌ தலைப்பெழுத்தின்‌ 
அகலத்திற்குச்‌ சமமானது. 
£-௱ai| : மின்‌ அஞ்சல்‌ : '8160401௦ 
Mai! என்பதன்‌ குறும்பெயர்‌. 
கணினி பயன்படுத்துபவர்களுக்‌ 
கான தகவல்‌ தொடர்பு சேவை. 
இம்முறையில்‌ ஒரு மையக்‌ 
கணினி அமைப்புக்கோ 
அல்லது மின்னணு அஞ்சல்‌ 
பெட்டிக்கோ செய்திகள்‌ 
அனுப்பப்பட்டு பின்னர்‌ 
முகவரியிடப்பட்டவர்‌ அதைப்‌ 
பெற்றுக்கொள்வார்‌. 
€-ற௱2!! 8007855 : மின்னஞ்சல்‌ 
முகவரி: மூன்று பகுதிகளைக்‌ 
கொண்டிருக்கும்‌. முதலில்‌ 
முகவரியாளரின்‌ பெயர்‌. 
அடுத்து ௫ என்னும்‌ அடை 
யாளம்‌. மூன்றாவதாக, இணைய 
தளப்‌ பெயரைக்‌ கொண்டி 
ருக்கும்‌. அப்பெயரில்‌ அஞ்சல்‌ 
வழங்கள்‌ (ஈக 561620) கணினி 
யின்‌ பெயர்‌ மற்றும்‌ களப்பெயர்‌ 
இடம்‌ பெற்றிருக்கும்‌. (எ-டு) 
Jenny@md2.vsnl.net.in 

ஜென்னி என்பவர்‌ 
விஎஸ்‌என்‌எல்‌ என்ற நிறுவனத்‌ 
தின்‌ எம்டி2 என்னும்‌ கணினி 
யில்‌ மின்னஞ்சல்‌ கணக்கு 
வைத்திருக்கிறார்‌. ஈச! என்பது 
பெருங்களப்‌ பெயர்‌. ॥॥ என்பது 
இந்தியா என்னும்‌ நாட்டைக்‌ 
குறிக்கும்‌ புவிப்பிரிவுக்‌ களப்‌ 
பெயர்‌. இம்முகவரியை, ஜென்னி 


E-mail filter 


அட்‌ எம்டி? டாட்‌ விஎஸ்‌ 
என்‌எல்‌ டாட்‌ நெட்‌ டாட்‌ இன்‌ 
என்று உச்சரிக்க வேண்டும்‌. 

E-mail filter மின்னஞ்சல்‌ 
சல்லடை; மின்னஞ்சல்‌ வடிகட்டி 


மின்னஞ்சல்‌ இளையன்‌ (ரோசா) | 


மென்பொருளில்‌ இருக்கும்‌ ஒரு 
வசதி. வருகின்ற அஞ்சல்களை 
பொருளடிப்படையில்‌ பிரித்து 
வெவ்வேறு கோப்புறைகளில்‌ 
சேமித்து வைக்கும்‌. அன்பரசு 
மாமாவிடமிருந்து வரும்‌ மடல்‌ 
களை அன்பரசு என்னும்‌ கோப்‌ 
புறையில்‌ சேமிக்கலாம்‌. அது 
மட்டுமின்றி, வேண்டாதவர்‌ 
களிடமிருந்து வரும்‌ மடல்களை 
வடிகட்டி நிறுத்திவிடும்‌ 
சல்லடை வசதியும்‌ உண்டு. 
balan@yahoo.com என்ற முகவரி 
யிலிருந்து வரும்‌ மடல்களைப்‌ 
புறக்கணிக்குமாறு வடிகட்டி 
அமைக்க முடியும்‌. அல்லது 
இன்னாரிடமிருந்து வரும்‌ மடல்‌ 
களை மட்டும்‌ அனுமதிக்கு 
மாறும்‌ வடிகட்டி அமைக்கலாம்‌. 
E-mail greeting : மின்னஞ்சல்‌ 
வாழ்த்துரை; பாராட்டுரை; வர 
வேற்பு. 

2600௨0 : உள்ளிடப்பட்ட 
விதைத்த; மறைத்த. 

embedded command : உள்ளிடப்‌ 
பட்ட நிரல்‌ ; உட்பொதிந்த நிரல்‌: 
சொல்‌ பகுப்பியில்‌ ஒன்று 


525: 


embedded: hyperlink 


அல்லது மேற்பட்ட எழுத்துகள்‌ 
உரைநடையில்‌ உள்ளே சேர்க்‌ 
கப்படும்‌. ஆனால்‌ அவை, அக்‌ 
சிடப்படுவதில்லை. பக்கத்தை 


. முடி அல்லது ஒரு வரிசையை: 


விட்டுச்‌ செல்‌ என்பது போன்ற 
சில பணிகளைச்‌ செய்யுமாறு 
அச்சுப்‌ பொறிக்கோ அல்லது 
சொல்‌ பகுப்பு நிரலாக்கத்‌ தொட 
ருக்கோ ஆணையிடும்‌. 


embedded chips : உட்பொதி 
சிப்புகள்‌; உள்ளமைச்‌ சிப்புகள்‌. 
‘embedded controller : உட்பொதி 
கட்டுப்படுத்தி : கணினியின்‌ 
சாதனங்களை (நிலைவட்டு 
போன்றவை) இயக்குகின்ற 
இணைப்புக்‌ கருவிகள்‌ நுண்‌ 
செயலிக்கு வெளியே தனிக்‌ 
கருவியாகவே இருப்பதுண்டு. 
அப்படி இல்லாமல்‌, அக்கருவி 
மின்‌ செயல்பாடுகளை செய 
லியே கவனித்துக்‌ கொள்ளு 
மாறும்‌ இப்போது மேம்பட்ட 
செயலிகள்‌ உருவாக்கப்படுகின்‌ 
றன. கட்டுப்பாட்டு மின்சுற்று 
நுண்செயலியில்‌ உள்ளமைந்‌ 
இருக்கும்‌. இந்த மின்சுற்றுப்‌ 
பலகை, கணினியில்‌ உள்‌ 
ளிணைக்கப்பட்டிருக்கும்‌. 
embedded hyperlink : உட்பொதி 
மீத்தொடுப்பு ஓர்‌ உரை 
ஆவணத்தில்‌ ஒரு வளத்துக்கான 
மீத்தெடுப்பு உரைகளுக்கடையே 


லர்‌ த க்க 


embedded interface 526 


அமைந்திருத்தல்‌. அல்லது அந்த 
ஆவணத்திலுள்ள ஒரு பட 
உருவத்துடன்‌ மீத்தொடுப்பு 
இணைந்திருக்கலாம்‌. 
embedded interface : உட்பொதி 
இடைமுகம்‌ : ஒரு வன்பொருள்‌ 
சாதனத்தின்‌ இயக்கி மற்றும்‌ 
கட்டுப்பாட்டுப்‌ பலகையிலேயே 
உள்ளிணைக்கப்பட்ட இடை 
முகம்‌. இதனால்‌ அச்சாதனத்தை 
கணினியின்‌ முறைமைப்‌ 
பாட்டையில்‌ (System Bus) 
நேரடியாக இணைக்க முடியும்‌. 
embedded object : உட்பொதி 
பொருள்‌, உள்ளிடப்பட்ட பொருள்‌. 
embedded system : உள்ளிடப்‌ 
பட்ட அமைவு ; பதிக்கப்பெற்ற 
பொறியமைவு ; உட்பொதிந்த 
அமைப்பு : ஒரு சாதனத்தைக்‌ 
கட்டுப்படுத்துவதற்காகப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ தனி வகைக்‌ 
கணினி. உந்துஊர்திகள்‌, ௧௫ 
விகள்‌, வானூர்தி, விண்வெளிக்‌ 
கலங்கள்‌ ஆகியவற்றில்‌ இது 
பெருமளவில்‌ பயன்படுத்தப்படு 
கிறது. செயற்பாட்டு முறை, 
பயன்பாட்டுச்‌ செயற்பணிகள்‌ 
ஆகியவற்றை ஒருங்கிணைக்கிற 
மென்பொருள்‌. 
embedded version 
பதிப்பு. 
embedding : உள்ளிடல்‌ ; உட்‌ 
பொதித்தல்‌ : உரைநடையின்‌ 


: உட்பொதி 


e-money or emoney 


உள்ளேயே நிரல்களாக சிறப்பு 
அச்சிடும்‌ நிரல்களைச்‌ சேர்த்தல்‌. 
embedding styles : உட்பொதி 
பாணிகள்‌. 


emboss : உந்துவி. 


em dash : எம்‌ டேஷ்‌ : ஒரு 
சொற்றொடரின்‌ முறிவை அல்‌ 
லது குறிக்கட்டைக்‌ குறிக்கப்‌ 
பயன்படும்‌ நிறுத்தற்குறி (-). 
தட்டச்சு அளவீட்டில்‌ அந்தக்‌ 
கோட்டின்‌ நீளம்‌, சில எழுத்‌ 
துருக்களில்‌ என்ற எழுத்தின்‌ 
அகலத்துக்குச்‌ சமமாக இருப்ப 
தால்‌ இப்பெயர்‌ பெற்றது. 
emergency : அவசர நிலை. 
itter : உமிழி : ஒரு இணைப்பு 
மின்மப்‌ பெருக்கியில்‌ உள்ள 
எலெக்ட் ரோடு. 

emitter, character : வரிவடிவ 
உமிழி; எழுத்துரு ஒளிர்வி. 
emmitter coupled logic (ECL) : 
உமிழி பிணைப்புத்‌ தருக்கம்‌; 
ஒளிர்வு இணைவுத்‌ தருக்க 
முறை : இசிஎல்‌ (EC) என்பது 
Emmitter Coupled Logic’ என்பதன்‌ 
குறும்பெயர்‌. அதிவேகக்‌, 
கணினிகளில்‌ பெரும்பாலும்‌ 
பயன்படுத்தப்படும்‌ ஒருவகைத்‌ 
தருக்கமுறைச்‌ சுற்று வழி. 
e-money or emoney : மின்‌ 
பணம்‌ : மின்னணுப்‌ பணம்‌ என்‌ 
பதன்‌ சுருக்கம்‌. இணையத்தில்‌ 


emotag 527 EMS 
பரிமாறிக்‌ கொள்ளப்படும்‌ | சின்னங்கள்‌ மின்னஞ்சல்‌ 
பணத்திற்கான பொதுப்பெயர்‌. | அல்லது செய்திக்‌ கட்டுரைகளில்‌ 
6௦120 : உணர்ச்சி ஒட்டு; ஒரு சொல்தொடரை அடுத்து 
உணர்ச்சிக்‌ குறிச்சொல்‌ கருத்துரை போல அமையும்‌. : 
இணைய ஆவணங்களில்‌, (எ-டு). :) :6 :-() 1 :-5 

வலைப்‌ பக்கங்களில்‌ ஏராள | ஊழரக5i2e : இரட்டை அச்‌ 
மான ஹெச்டிஎம்‌எல்‌ ஓட்டுகள்‌ | சிடும்‌ முறை ஓவ்வொரு 
இணையாகப்‌ பயன்படுத்தப்‌ | புள்ளிக்குறியும்‌ இருமுறை 


படுகின்றன. <Body>... 
<Body>, <TR>... </TR>, என்பது 
போல அவை ஆமையும்‌. அது 
போலவே ஒரு மின்னஞ்சலில்‌ 
அல்லது செய்திக்குழுக்‌ 
கட்டுரைகளில்‌, கட்டுரையாசிரி 
யர்‌ உணர்ச்சிகளை வெளிப்படுத்‌ 
தும்‌ ஓட்டுகளை அமைத்துக்‌ 
கொள்ளலாம்‌. இவையும்‌ ஹெச்டி 
எம்‌எல்‌ ஓட்டுகள்‌ போலவே 
அடைப்புக்‌ குறிகளுக்குள்‌ முன்‌ 
ஒட்டு பின்‌ ஒட்டு என இணை 
யாக அமையும்‌. இரண்டுக்கும்‌ 
நடுவில்‌ சொல்‌, சொல்‌ தொடர்‌ 
இருக்கலாம்‌. (எ-டு). (joke) you 
didn't think that would really be a 
joke here, did you? (joke) கில 
ஓட்டுகள்‌, ஒற்றையாகவும்‌ 
அமையும்‌ (எ-டு) (016) 

௦0௦1 : உணர்ச்சிச்‌ சின்னம்‌ : 
ஒரு குறித்தொடர்‌ பக்கவாட்டி 
லிருந்து பார்த்தால்‌ ஒரு குறிப்‌ 
பிட்ட உணர்ச்சியை வெளிப்‌ 
படுத்தும்‌ முக பாவனைபோலத்‌ 
தோற்றமளிக்கும்‌. பெரும்‌ 
பாலும்‌ இவ்வகை உணர்ச்சிச்‌ 


அச்சிடப்படும்‌ அச்சு முறை. 
இதில்‌ , இரண்டாவது அழுத்‌ 
தம்‌ முதலாவது அழுத்தத்திற்கு 
சற்று வலப்புறமாக இருக்கும்‌. 
employment centre : வேலை தேடு 
மையம்‌; வேலை வாய்ப்பு மையம்‌. 
empty fines : வெற்று வரிகள்‌. 
empty shell : வெற்று உறை 
பொதி. 

empty string : காலியான சரம்‌ ; 
வெற்றுச்‌ சரம்‌ : எழுத்துகள்‌ 
எதுவும்‌ இல்லாத சரம்‌. இல்லாச்‌ 
சரம்‌ என்றும்‌ அழைக்கப்படும்‌. 
EMS : இஎம்‌எஸ்‌ : விரிவாக்க 
நினைவக வரன்முறை என்ற 
பொருள்படும்‌ Expanded Memory 
Specification என்ற தொடரின்‌ 
தலைப்பெழுத்துச்‌ சுருக்கம்‌. 
இன்டெல்‌ 80,௦86 நுண்செயிலிச்‌ 
சொந்தக்‌ கணினிகளில்‌ மெய்ம்‌ ' 
மூறை வரையெல்லையான 1 
மெகா பைட்டு வரம்பைத்‌ 
தாண்டி நினைவகத்தை விரி 
வாக்கும்‌ நுட்பம்‌. நுண்‌ செயலி 
களின்‌ முந்தைய பதிப்புகளில்‌, 


em space 


528 


EN 


செம்‌ எஸ்‌ என்பது எல்லையைத்‌ 
தாண்டி கூடுதல்‌ நினைவகத்தை 
அணுக ஏதுவாக கூடுதலான 16 
கேபி நினைவகச்‌ சிப்புகள்‌ 
பொருத்தப்பட்டு மென்பொருள்‌ 
மூலம்‌ அவற்றை அணுக வழி 
செய்யப்பட்டிருந்தன. இன்‌ 
டெலின்‌ பிந்தைய பதிப்புகளில்‌ 
இஎம்‌எஸ்‌ என்பது இஎம்‌எம்‌ 386 
(எம்‌எஸ்‌ டாஸ்‌ 5.0) என்பது 
போன்று மென்பொருள்‌ நினை 
வக மேலாளர்களாக இருந்தன. 
இப்போதைய கணினிகளில்‌ 
எம்பி என்கிற வரம்பு இல்லை. 


80386 மற்றும்‌ மேம்பட்ட 
செயலிகளில்‌ செயல்படும்‌ 
கணினிகளில்‌, பாதுகாக்கப்‌ 


பட்ட முறையில்‌ பழைய பயன்‌ 
பாடுகளை இயக்க இஎம்‌எஸ்‌ 
பயன்படுகிறது. 

om space : எம்‌ இடவெளி : ஒரு 
தட்டச்சு அளவீட்டு அலகு. ஒரு 
குறிப்பிட்ட எழுத்துருவின்‌ உரு 
வளவைக்‌ குறிப்பதாக இருக்‌ 
கும்‌. பெரும்பாலான எழுத்‌ 
துருக்களில்‌ இந்த இடவெளி 
பெரிய 14 எழுத்தின்‌ அகலத்‌ 
துக்கு சமமாகும்‌. இதனாலேயே 
இப்பெயர்‌ ஏற்பட்டது. 
ஊப/216 : போலச்செய்‌ : I. 
மின்னணு இணைப்பின்‌ மூலம்‌ 
ஒரு வன்பொருள்‌ 
பைப்‌ போல இன்னொன்று 
செயல்படுத்தல்‌. இதில்‌ போலச்‌ 


அமைப்‌ 


செய்யும்‌ அமைப்பு அதே தக 
வல்களை ஏற்றுக்கொண்டு 
அதே நிரலாக்கத்‌ தொடர்களைச்‌ 
செயல்படுத்தி மூல அமைப்பில்‌ 
கிடைத்தது போன்ற அதே 
முடிவுகளையே கொண்டு 
வரும்‌. 2. மற்றொரு மென்‌ 
பொருள்‌ அல்லது வன்பொருள்‌ 
செயலைப்‌ போலச்‌ செய்யும்‌ 
நிரலாக்கத்‌ தொடர்‌ அமைத்தல்‌. 
elation : போன்மம்‌ ; போலச்‌ 
செய்தல்‌. 

emulation mode : முன்மாதிரி 
முறை; போன்ம முறை : ஒரு 
கணினி ஓர்‌ அயல்‌ செயல்‌ 
முறையை முன்மாதிரியாக 
இயக்கும்போது ஏற்படும்‌ 
செயற்பாட்டு நிலை. 

யlator : பின்தொடர்பவர்‌ ; 
போன்மி : ஒருவகையான கணினி 
அமைப்புக்காக எழுதப்பட்ட 
நிரலாக்கத்தொடர்‌ வேறு ஒரு 
வகையான கணினியில்‌ செயல்‌ 
பட அனுமதிக்கும்‌ சாதனம்‌ 
அல்லது நிரலாக்கத்தொடர்‌. 
emulsion laser storage : எமுல்‌ 
சன்‌ லேசா சேமிப்பு : ஃபிலிமில்‌ 
லேசர்‌ கற்றை மூலம்‌ சூடாக்கித்‌ 
தகவலைப்‌ பதியும்‌ முறை. 

EN : என்‌ : அச்செழுத்துருக்‌ 
கலையில்‌, 'எம்‌' என்ற எழுத்‌ 
இன்‌ அகலத்தில்‌ பாதியளவுக்குச்‌ 
சமமான ஓர்‌ அலகு. ஓர்‌ 'என்‌' 


enable 


என்பது , ஓர்‌ எண்ணிலக்கத்தின்‌ 
அகலமாகும்‌. 

௦201௨ : இயலச்‌ செய்‌ ; இயலு 
மைப்படுத்து ஒரு கணினி 
சாதனம்‌ அல்லது வசதியை 
இயக்குவதற்கு ஒரு பொத்‌ 
தானை அழுத்துதல்‌. 
encapsulated postscript 
பொதிவுப்‌ பின்குறிப்பு : ஆவணங்‌ 
களுக்கும்‌ ஒளியியல்‌ முன்‌ 
னோக்கு உருக்காட்சிகளுக்கு 
மான பின்குறிப்புக்‌ குறியீட்டில்‌ 
அடங்கியுள்ள பின்குறிப்புக்‌ 
கோப்பு உருவமைவு. பின்‌ 
குறிய்புக்‌ குறியீடு, ஒரு குறிப்பு 
அச்சடிப்பானை நேரடியாக 
இயக்குறெது. முன்னோக்கு 
உருவமைவுகள்‌, திரையில்‌ உருக்‌ 
காட்சிகளைக்‌ கையாள உதவு 
இன்றன. 005, 05/2 கோப்புகள்‌ 
இதனைப்‌ பயன்படுத்துகின்றன. 
encapsulation : பொதிவுறை 
யாக்கம்‌ : பொருள்‌ சார்ந்த 
செயல்‌ வரைவுகளில்‌ தரவுகளை 
யும்‌, செயல்கூறுகளையும்‌ ஒரு 
பொருளுக்குள்‌ தனிமையாக்கு 
தல்‌. இது, செயல்முறையில்‌ 
வேறெங்கும்‌ சிக்கல்‌ ஏழ்படாத 
வாறு மாற்றமைவு செய்ய அனு 
மதிக்கிறது. செய்தித்‌ தொடர்‌ 
பில்‌, சட்டகத்‌ தலைப்பினையும்‌ 
தரவுகளையும்‌ ஓர்‌ உயர்‌ நிலைப்‌ 
படியிலிருந்து, ஒரு தாழ்நிலைப்‌ 
படியின்‌ தரவு சட்டகத்தினுள்‌ 


529 encrypt 


நுழைத்தல்‌ இதற்கு எடுத்துக்‌ 
காட்டு. 

enchancements : மேம்படுத்தல்‌ 
கள்‌ ; மேம்பாடுகள்‌ : கணினி 
அல்லது மென்பொருள்‌ அமைப்‌ 
பிற்கு வன்பொருள்‌ அல்லது 
மென்பொருள்‌ முன்னேற்றங்‌ 
கள்‌, கூடுதல்கள்‌, அல்லது 
புதுப்பித்தல்கள்‌ செய்தல்‌. 
encipher : மாற்று : பழைய 
மாற்றல்களைச்‌ சரிசெய்யாவிட்‌ 
டால்‌ பயன்படுத்த இயலாத 
நிலையில்‌ உள்ள தரவுகளை 
மாற்றுதல்‌. 

ose : தங்குமிடம்‌ ; கூடு : 
உறை : மின்சார அல்லது மின்‌ 
னணுச்‌ சாதனங்கள்‌ வைக்கப்‌ 
படும்‌ இடம்‌. 

80௦௦0௨ : குறியீடு அடை : குறி 
யீடாக்கல்‌ : கணினிக்‌ கருவிக்கு 
ஏற்கும்‌ வண்ணம்‌ தகவல்களை 
ஒரு குறியீட்டு வடிவத்தில்‌ 
மாற்றல்‌. 

enc௦dசr : குறிமீட்டுப்பொறி ; 
குறியீடு ஆக்கி : மனிதர்‌ இயக்‌ 
கும்‌ விசைப்பலகை மூலமோ 
அல்லது வேறு குறியீட்டில்‌ 
பதிந்துள்ள தரவுகளி 
லிருந்தோ காகித நாடா போன்ற 
எந்திரம்‌ படித்தறியும்‌ வெளி 
மீட்டு வடிவில்‌ உருவாக்கித்‌ 
தரும்‌ சாதனம்‌. 


பாற : மறையாக்கு. 


ப ப பபப ——————————_—————— 


34 


encrypted message 


encrypted message .: உரு 
மறைந்த தரவு ; மெய்யுரு 
மாற்றிய தகவல்‌. 

encnyption : இரகசியக்‌ குறியீடு 
அமைத்தல்‌ ; மறைக்‌ குறியீடாக 
கல்‌ ; உருமாற்றியமைத்தல்‌ 
மீண்டும்‌ மாற்றியமைக்கும்‌ 
விசையால்‌ மாற்றினால்‌ ஒழிய 
புரியாத வகையில்‌ தரவுகளைக்‌ 
குறியீடாக அமைத்தல்‌. 
encryption algorithm : மறை 
யாக்கக்‌ கணிமுறை; மறையாக்கப்‌ 


படிமுறை. 


encryption key : உருமாற்றுத்‌ 
திறவு கோல்‌. 

encryption process : உருமாற்று 
முறை. 


encyclopedia : கலைக்களஞ்சியம்‌. 
ப : முடிவு : ஒரு செயல்முறை 
யின்‌ முடிவில்‌ நிறைவேற்றப்‌ 
படவேண்டிய, அறிக்கைகளின்‌ 
முடிவினைக்‌ குறிக்கிற ஒரு கட்‌ 
டளைச்‌ சொல்‌. 

6ம்‌ அர௦பாப கார : தொகு எண்‌ 
சுற்றிய முனை : மிக முக்கிய 
இலக்கத்தின்‌ இடத்திலிருந்து, 
மிகக்குறைந்த முக்கியத்துவ 
முடைய இலக்க இடத்திற்குக்‌ 
கொண்டு செல்லுதல்‌. 

end around shift : முடிவு சுற்று 
நகர்வு; ஓரச்‌ சுழல்‌ நகர்வு 
கணினிச்‌ செயல்பாட்டின்போது 


530 


end capture 


நுண்செயலியின்‌ பதிவகங்களில்‌ 
துண்மிகளின்‌ நகர்வு நிகழும்‌. 
(எ-டு): 01000101 என்ற துண்மி 
களில்‌ ஒருமுறை இடப்புற 
நகர்வு நேர்ந்தால்‌, 10001010 என்ற 
விடை கிடைக்கும்‌. இடப்புற 
முள்ள ஒரு துண்மி நீங்கி வலப்‌ 
புறம்‌ 0 என்னும்‌ துண்மி சேரும்‌. 
10101100 என்பதில்‌ வலப்புறமாக 
நகர்வு நிகழ்ந்தால்‌ 01010110 
என்பது கிடைக்கும்‌. இவ்வாறு 
ஓரமாய்‌ இருக்கும்‌ துண்மி 
நீங்காமல்‌ அது மறுமுனையில்‌ 
சென்று சேருவதை முடிவு சுற்று 
அல்லது ஓரச்‌ சுழல்‌ நகர்வு 
எனலாம்‌. 00101001 என்பது வலது 
ஓரச்‌ சுழல்‌ நகர்வில்‌ 10010100 
என்றாகும்‌. அதாவது வலது 
ஓரத்திலுள்ள 1 என்ற துண்மி 
நகர்ந்து வெளியேறி அது இடப்‌ 
புறம்‌ வந்து ஒட்டிக்‌ கொள்ளும்‌. 
ஒர 0856 : என்‌ டேஷ்‌ : 1990-92 
என்று ஆண்டுகளைக்‌ குறிக்க 
வும்‌. இரட்டை அடைசொல்‌ 
அல்லது இரட்டைச்‌ சொற்‌ 
களிலும்‌ (pre-civil war) இடம்‌ 
பெறும்‌ - என்னும்‌ நிறுத்தற்குறி. 
தட்டச்சு எழுத்தின்‌ உருவளவு 
களை அளவீடு செய்யும்‌ அலகு. 
என்‌-இடவெளி எம்‌-இடவெளி 
யில்‌ பாதி. என்‌-இடவெளி அள 
வில்‌ அமைந்த-, என்‌ டேஷ்‌ 
ஆகும்‌. 

end capture : பிணைப்பை விடு. 


க rT ம ப்பட ட ட 


7 


end effector 


end effector : 'முடிவு' உரு 
வமைவுச்‌ சாதனம்‌ : எந்திர மனி 
தனைக்‌ கையாளும்‌ சாதனத்து 
டன்‌ இணைந்த கரம்‌. இது 
'முடிவு' உருவமைப்புச்‌ சாதனம்‌ 
அல்லது கைப்பிடி என்று 
அழைக்கப்படுகிறது. 

ப்ரீ : என்டிஃப்‌ : நிபந்தனை 
யைச்‌ சரிபார்த்து முடிவெடுக்‌ 
கும்‌ கட்டளை அமைப்பில்‌ 
இடம்பெறும்‌ இறுதிச்‌ சொல்‌. | 
... THEN .... ELSE ..... ENDIF. 
endless loop : முடிவற்ற வளை 
யம்‌ ; முடிவிலாக்‌ கணினி : 
இடையறாது திரும்பத்திரும்ப 
நிறைவேற்றப்படுகிற அறிவுறுத்‌ 
தங்களின்‌ வரிசை. இது, செயல்‌ 
முறையில்‌ ஒரு பிழையினால்‌ 
உண்டாகலாம்‌ அல்லது 
வேண்டுமென்றே ஏற்படுத்தப்‌ 
படலாம்‌. 

end key : ‘முடிவு' விரற்கட்டை 
அல்லது விசை : ஒரு சறுக்குச்‌ 
சட்டத்தைக்‌ கோட்டின்‌ 
முடிவுக்கு சல செயல்முறை 
கள்‌ மூலம்‌ திரையின்‌ அல்லது 
கோப்பின்‌ அடிப்பகுதிக்கு 
அல்லது அடுத்த சொல்லுக்கு 
நகர்த்துவதற்குப்‌ பொதுவாகப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ விசைப்‌ 
பலகையிலுள்ள விசை. 


end mark முடிவுக்‌ குறி; 
இறுதிக்‌ குறி: ஒரு கோப்பு 


end-of-file mark 


அல்லது ஒரு சொல்‌ செயலி 
ஆவணம்‌ போன்ற ஏதேனும்‌ 
ஒன்றின்‌ இறுதியைக்‌ குறிப்‌ 
பிடப்‌ பயன்படுத்தும்‌ குறியீடு. 
ond note : முடிவுக்‌ குறிப்பு. 
end-of-block (608) : தொகுதி 
முடிவு : ஒரு தொகுதியாக உள்ள 
நிரல்‌ அல்லது நிரலாக்கத்‌ 
தொடர்‌ முடிதல்‌. இஓபி (606) 
என்ற குறும்பெயராலும்‌ 
அழைக்கப்படும்‌. 

௦0-01-816௨ : கோப்பு முடிவு : ஒரு 
குறிப்பிட்ட அளவு தரவுகள்‌ 
முடிதல்‌ அல்லது முடியும்‌ 
இடம்‌. மின்காந்தக்‌ கோப்பு 
களில்‌ இத்தகைய இடத்தைக்‌ 
குறிப்பிட கோப்பின்‌ முடிவுக்‌ 
குறியீடுகள்‌ பயன்படுத்தப்படு 
கின்றன. 

end of file lable : கோப்பு 
முடிவுக்‌ குறியீடு முகப்புச்‌ சீட்டு; 
கோப்பு முடிவு அடையாளக்‌ குறி. 
end-of-file mark கோப்பு 
முடிவுக்‌ குறி : 0! மற்றும்‌ 2 
விசைகளை ஒரு சேர அழுத்து 
வதன்‌ மூலம்‌ பெறப்படும்‌ '2' 
எழுத்து. 005 இதனை எதிர்‌ 
நோக்கும்போது அதன்‌ பிறகு . 
ஒரு தரவு கோப்பில்‌ வேறெதை 
யும்‌ படிப்பதில்லை. M5-ி௦5இன்‌ 
கழ்‌ பணியாற்றும்போது. F6-ஐ 
அழுத்துவதன்‌ மூலம்‌ இந்த 
எழுத்து உண்டாக்கப்படுகிறது. 


re 


end of file routine 


end of file routine : கோப்பு 
முடிவு நிரல்‌; கோப்பு முடிவு- 
வாலாயம்‌. 

end-of-job (EOJ) : பணி முடிவு ; 
வேலை முடிவு : ஒரு பணி 
முடிந்து விட்டது என்பதைச்‌ 
செயல்முறைக்குத்‌ தெரிவித்து, 
மற்றொரு நடவடிக்கையைத்‌ 
தொடங்கும்படி கூறும்‌ ஒருநிலை. 
end-of-message (EOM) : செய்தி 
முடிவு (இஓஎம்‌) : ஒரு செய்தி 
யின்‌ முடிவுறுத்தம்‌. 

end-of-page halt : பக்கமுடிவில்‌ 
நிறுத்தம்‌ : வெளிப்பாட்டின்‌ 
முடிவுற்ற ஒவ்வொரு பக்கத்தின்‌ 
முடிவிலும்‌ அச்சடிப்பியை 
நிறுத்தி, மற்றொரு தாளைச்‌ 
செருகுவதற்கு அனுமதிக்றெ ஓர்‌ 
அம்சம்‌. 

end of page routine : பக்க 
முடிவு வாலாயம்‌: பக்க முடிவு 
நிரல்கூறு. 


end of reel block : சுருள்‌ 
தொகுதி முடிவு. 
end of reel labile : சுருள்‌ முடிவு 


அடையாளக்‌ குறி; சுருள்‌ முடிவு 
முகப்பு அடையாளம்‌. 


6ஈ0-04-பா : இயக்கம்‌ முடிவுறல்‌. 


end-of-tape marker : நாடா 
முடிவுக்‌ குறி ; நாடா முடிவுக்‌ 
குறியீடு : அனுமதிக்கப்பட்ட 


end points 


ஒத்திசைவுப்‌ பகுதியின்‌ முடி 
வினைப்‌ பயன்படுத்துபவருக்‌ 
குக்‌ குறித்துக்‌ காட்டுவதற்குப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ ஒரு காந்த 
நாடாவிலுள்ள குறியீடு. 
end-of-text : உரைநடையின்‌ 
முடிவு; உரை முடிவு ; வாசக 
முடிவு : செய்தியின்‌ கடைசி 
எழுத்து இதற்கு முந்தைய 
எழுத்து தான்‌ என்று பெறுகின்ற 
வன்‌ பொருளுக்கு உணர்த்தும்‌ 
அனுப்புதல்‌ கட்டுப்பாட்டு 
எழுத்து. 

end-of-transmission : அனுப்‌ 
பீட்டு முடிவு ; செலுத்தல்‌ முடிவு: 
ஓர்‌ அனுப்பீடு முடிவுற்று விட்‌ 
டது என்பதைக்‌ குறித்துக்காட்டு 
வதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
ஒரு கட்டுப்பாட்டு எழுத்து. 
end of transmission block : 
அனுப்பீட்டுத்‌ தொகுதி முடிவு : 
ஒரு தரவு தொகுதியின்‌ முடி 
வினைக்‌ குறிக்கப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ ஒரு செய்தித்‌ தொடர்புக்‌ 
கட்டுப்பாட்டு எழுத்து. 
endogenous தண்டு அக 
வலளர்வு; அகவளர்ச்சி. 


610 page : இறுதிப்‌ பக்கம்‌. 

end points : முடிவு முனைகள்‌ ; 
நுழைவிடங்கள்‌ : வரைகலை 
யில்‌, ஒரு கோட்டின்‌ இரு 


முனைகள்‌. இரு பரிமாண 


end statement 


வரைகலையில்‌, முடிவு முனை 
ஒவ்வொன்றும்‌ ௩%, y அச்சுகளின்‌ 
மீதான ஆயத்தொலைவுகளைக்‌ 
குறிக்கும்‌ இரு எண்கள்‌. முப்பரி 
மாண வரைகலையில்‌ முடிவு 
முனை ஒவ்வொன்றும்‌ %,).2 
அச்சுகளின்‌ மீதான ஆயத்‌ 
தொலைவுகளைக்‌ குறிக்கும்‌ 
மூன்று எண்களினாலானது. 


end statement : முடிவுறுத்தல்‌ 


கட்டளை. 


: இறுதி 


end-to-end control 
முடிவு கட்டுப்பாடு. 
od ப5ள : இறுதிப்‌ பயனாளர்‌ : 
கணினி அமைப்பையோ அதன்‌ 
வெளியீட்டையோ பயன்படுத்‌ 
தும்‌ ஒரு நபர்‌. 
end-user computing 
பயனாளர்‌ கணிப்பணி. 


: இறுதிப்‌ 


end user license agreement : 
இறுதிப்‌ பயனாளர்‌ உரிம ஒப்‌ 
பந்தம்‌ : ஒரு மென்பொருள்‌ 
தயாரிப்பாளருக்கும்‌, அந்த 
மென்பொருளை விலைக்கு 
வாங்கிப்‌ பயன்படுத்துபவருக்‌ 
கும்‌ இடையே வினியோகம்‌, 
மறு விற்பனை, கட்டுப்படுத்தப்‌ 
பட்ட பயன்பாடு போன்றவை 
தொடர்பாக ஏற்படுத்திக்‌ கொள்‌ 
ளும்‌ சட்டமுறையான ஒப்பந்தம்‌. 
end-user system : இறுதிப்‌ 
பயனாளர்‌ முறைமை. 


533 


energy star 


energy star ஆற்றல்‌ 
நட்சத்திரம்‌; ஆற்றல்‌ விண்மீன்‌ : 

கணினியை இயக்கி வைத்து 
விட்டுப்‌ பணிபுரியாமல்‌ இருக்‌ 
கும்‌ நேரத்திலும்‌ காட்சித்திரை, 
நிலைவட்டு, நுண்செயலி, 
தாய்ப்பலகை ஆகியவை 
மின்சக்தியைச்‌ செலவழித்துக்‌ 
கொண்டுதான்‌ இருக்கின்றன. 
இதனால்‌ வீணாகும்‌ மின்சாரம்‌ 
ஏராளம்‌. அமெரிக்க நாட்டில்‌ 
அனைத்துக்‌ கணினிகளிலும்‌ 
பணிபுரியாதபோது வீணாகும்‌ 
மின்சாரத்தை சேமிக்க முடிந்‌ 
தால்‌ மூன்று பெரும்‌ அணுமின்‌ 
நிலையங்களை மூடிவிடலாம்‌ 
என்று ஒரு கணக்கெடுப்புக்‌ 
கூறுகிறது. இந்நிலையை மாற்ற 
அமெரிக்க அதிபர்‌ கிளின்டன்‌ 
சுற்றுச்சூழல்‌ பாதுகாப்பு 
முகமையிடம்‌ ஒரு மாற்றுவழி 
காணச்‌ செய்தார்‌. அவர்களின்‌ 
திட்டப்பணி அடிப்படையில்‌, 
கணினியில்‌ பணியாற்றாதபோது 
மிகக்குறைந்த அளவு மின்‌ 
சாரமே செலவாகுமாறு கணினி 
உற்பத்தியாளர்கள்‌ பணிக்கப்‌ 
பட்டனர்‌. கணினி இயக்க நிலை 
யில்‌ பணிபுரியாதபோது தாய்ப்‌ 
பலகை, நுண்செயலி, நிலை 
வட்டு, காட்சித்திரை ஆகியவை 
50 விழுக்காடு மின்சாரத்தை 
மட்டுமே எடுத்துக்‌ கொள்ளு 
மாறு கணினிகள்‌ வடிவமைக்கப்‌ 
பட்டன. காட்சித்திரை குறிப்‌ 


ப்பட்டு ப்பட ப படபட டப்ப வைய பப்பில்‌ 


engine 


பிட்ட நேரம்வரை பயன்‌ 
படுத்தப்படாவிட்டால்‌ குறைந்த 
மின்சாரத்தை மட்டுமே 
எடுத்துக்‌ கொண்டு உறக்க 
நிலைக்கு மாறிவிடும்‌. இது 
போன்ற கணினி, பசுமைக்‌ 
கணினி (ரே PC) என்று 
அழைக்கப்படுகின்றது. ஆற்றல்‌ 
நட்சத்திர ஓட்டிகளை (Stickers) 
கொண்டிருக்கும்‌. 


ஏரா : எந்திரம்‌ : ஒரு தரவு 
ஆதாரத்தைச்‌ செயற்படுத்துறெ 
ஓர்‌ ஊர்தியின்‌ இயக்குவிசையாக 
விளங்கும்‌ ஒரு செய்முறைப்‌ 
படுத்தியின்‌ மற்றொரு பெயர்‌. 
வரைகலைச்‌ செய்முறைப்‌ 
படுத்தி போன்ற தனிவகைச்‌ 
செய்முறைப்படுத்தி. எடுத்துக்‌ 
காட்டு : தரவுத்‌ தள எந்திரம்‌. 
வரைகலை எந்திரம்‌. செய்முறைப்‌ 
படுத்தியின்‌ கொச்சை வழக்கு. 

engineering workstation : பொறி 


யியல்‌ பணிநிலையம்‌. 


engineering units : பொறியியல்‌ 
அலகுகள்‌ மாறிலி செயல்‌ 
முறைக்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
அளவைமுறை அலகுகள்‌. 
enhanced graphics adapter 
(EGA) : மேம்பட்ட வரைகலை 
ஏற்பி; மேம்பட்ட வரைவியல்‌ 
தகவி. 


enhanced graphics display : 
மேம்பட்ட வரைகலைக்‌ காட்சி. 


enhanced keyboard 


Enhanced Integrated Drive 
Electronics EIDE : மேம்பட்ட 
ஒருங்கிணை இயக்க மின்னணு 
வியல்‌ (இஜஐடிஇ) ஒரு 
வட்டினை இயக்கக்கூடிய 
கட்டுப்பாடு மின்சுற்றுகள்‌ உள்‌ 

ளிணைக்கப்பட்ட வட்டு இயக்க ம்‌ 
வடிவமைப்பான ஐடிஇ 
தரமுறையின்‌ விரிவாக்கமே 
இலடிஇ. இவை, முறைமைப்‌ 
பாட்டையில்‌ (5y5tem bus) 
தரப்பட்ட இடை முகங்களை 


இணைக்க உதவுகின்றன. 
முன்னில்லாத வெடிப்புத்‌ தரவு 
பரிமாற்றம்‌ நேரடித்‌ தரவு 


அணுக்கம்‌ போன்ற கூடுதல்‌ 
சிறப்புக்‌ கூறுகள்‌ உள்ளன. அது 
மட்டுமின்றி இஜடிஇ இலக்கம்‌ 
8.4 ககொபைட்டுகள்‌ வரை 
ஏற்கும்‌. (ஐடிஇயில்‌ 828 மெகா 
பைட்டு வரைதான்‌). ஏமஏ-2 
இடைமுகப்பை ஏற்கும்‌. 
வினாடிக்கு 13.3 எம்பி தரவு 
பரிமாற்றம்‌ சாத்தியம்‌ (ஐடிடு 
யில்‌ 3.3 எம்பி தான்‌). ஸ்கஸ்ஸி, 
(5051) இயக்கங்கள்‌ அளவுக்குத்‌ 
திறனுடையது. ஆனால்‌ அவற்‌ 
றைவிட விலை மலிவானது. 


enhanced keyboard : உயர்த்திய 
விசைப்பலகை : 101 விரற்விசை 
கள்‌ உள்ள [614 விசைப்பலகை. 
இது, PC, AT விசைப்பலகைக்கு 
பதிலாக உருவாக்கப்பட்டது . 
இதில்‌ முதலிலிருந்து 


எண்‌ 


enhanced parallel port 


535 ENIAC 


உயர்த்திய விசைப்‌ பலகை 


மான/சறுக்குச்சட்ட விசை 
தண்டுக்கும்‌ எழுத்துவிசை 
களுக்குமிடையில்‌ விசைத்‌ 
தொகுதி ஒன்று அமைந்‌ 


திருக்கும்‌. மேலும்‌ £11, £12 
என்ற இரு செயற்பணி விசை 
கள்‌ கூடுதலாக இருக்கும்‌. 


enhanced parallel port : மேம்‌ 
பட்ட இணைநிலைத்‌ துறை : 
அச்சுப்பொறி, புற வட்டியக்‌ 
ககம்‌, நாடா இயக்ககம்‌ போன்ற 
புறச்‌ சாதனங்களை இணைப்‌ 
பதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
ஓர்‌ இணைப்புத்துறை. மேம்‌ 
படுத்தப்பட்ட இணை நிலைத்‌ 
துறைகள்‌ விரைவான தரவு 
பரிமாற்றத்துக்கு மிகுவேக மின்‌ 
சுற்றுகளைப்‌ பயன்படுத்து 
கின்றன. தரவுத்‌ தொடர்புக்கான 
கட்டுப்பாட்டுத்‌ தடங்கள்‌ ஒரு 
துண்மிக்கு ஒன்றாக உள்ளன. 
ஒரேநேரத்தில்‌ அனைத்துத்‌ 


தடங்களிலும்‌ தரவு துண்மிகள்‌ 


பயணம்‌ செய்‌ 


ஒன்றாகப்‌ 
இன்றன. 

enhanced serial port : மேம்பட்ட 
நேரியல்‌ துறை : சுட்டி, புற 
இணக்கி போன்ற மிகுவாகப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ புறச்‌ 
சாதனங்களை இணைக்கப்‌ 
பயன்படும்‌ இணைப்புத்‌ துறை. 
மேம்படுத்தப்பட்ட நேரியல்‌ 
துறைகள்‌ விரைவான தரவு 
பரிமாற்றத்துக்கு 16550-வகை 
அல்லது புதிய மிகுவேக 
யுஏஆர்டி மின்‌ சுற்றுகளைப்‌ 
பயன்படுத்துகின்றன. தரவு ஒவ்‌ 
வொரு துண்மியாக ஓர்‌ இணைக்‌ 
கம்பியில்‌ ஒரு இசையில்‌ 
மட்டுமோ, இரு திசையிலுமோ 


பயணம்‌ செய்கின்றன. 
Enhanced Small Device Interface 
(ESD!) : மேம்பட்ட சிறுசாதன 
இடைமுகம்‌. 

ENIAC : ஈனியாக்‌ : Electronic 
Numerical Integrator and Calcu- 


PNT Tr Tr படட பவ வவ வமல்‌ அவவ க் கப 


entarge 536 


194 என்பதன்‌ குறும்பெயர்‌. 
முழுவதும்‌ மின்னணு மயமான 
முதல்‌ பேரளவு கணினி. 
1936இல்‌ பென்சில்வேனியாவில்‌ 
ஜான்‌ மாக்லியும்‌ ப்ரெஸ்பர்‌ 
எக்கர்டும்‌ உருவாக்கியது. 15,000 
சதுர அடி அகலமாகவும்‌, 30 
டன்‌ எடையுடனும்‌, 16,000 
வெற்றிடக்குழாய்களுடனும்‌ 
இருந்த இதற்கு 130 கிலோ வாட்‌ 
மின்சாரம்‌ தேவைப்பட்டது. 
ஈனியாக்‌ ஒரு நொடிக்கு 5,000 
கட்டளைகளைச்‌ செய்தது. 
தானியங்கி கணினி வளர்ச்சியில்‌ 
முன்னோடியாகக்‌ கருதப்பட்ட 
ஈனியாக்‌ 9 ஆண்டு இயக்கத்‌ 
துக்குப்பின்‌ 1955இல்‌ ஓய்வு 
பெற்றது. 

ிகாஏe : பெரிதாக்கு : மைக்ரோ 
சாஃப்ட்‌ விண்டோஸ்‌ மற்றும்‌ 
ஏனைய வரைகலைப்‌ பணித்‌ 
தளங்களில்‌ ஒரு சாளரத்தின்‌ 
உருவளவைப்‌ பெரிதாக்குதல்‌. 
enlarge font : பெரிதாக்கிய 
எழுத்துரு; பெரிய எழுத்துரு. 

E notation : E எண்முறை : 
மிகப்பெரிய மற்றும்‌ மிகச்சிறிய 
எண்களைக்‌ குறிக்கப்‌ பயன்‌ 


படுத்தப்படும்‌ எண்முறை. ஒரு 
மான்டிசா மற்றும்‌ மடங்காக்கல்‌ 


ஆகிய இரண்டு பகுதிகள்‌ 


ரோபய்று : விசாரணை. 


enternal sort 


enquiry character : விசாரணை 
எழுத்து: செய்தித்தொடர்புகளில்‌ 
உள்ள ஒரு கட்டுப்பாட்டு எழுத்து. 
இது ஏற்பு நிலையத்திலிருந்து 
ஒரு பதிலை வேண்டுதிறது. 


en space : என்‌-இடவெளி : ஒரு 
குறிப்பிட்ட எழுத்துருவில்‌ 
பாயின்ட்‌ அளவில்‌ பாதி அகலம்‌ 
கொண்ட ஓர்‌ அளவீட்டு அலகு. 


ensure capacity : கொள்திறன்‌ 


உறுதி செய்‌. 
ener : நுழை பதவி; உள்ளீடு. 


eter key : நுழைவு விசை ; 
நிரைவேற்று விசை; முடிப்பு : 
விசைப்‌ பலகையில்‌ இருக்கும்‌ 
மிக முக்கியமான விசை. 
கணினிக்கு ஒரு கட்டளையைத்‌ 
தந்து அதனை நிறைவேற்றச்‌ 
செய்ய இந்த விசையைத்தான்‌ 
அழுத்த வேண்டும்‌. உரையைத்‌ 
தட்டச்சு செய்து ஒரு வரியை 
முடித்து வைக்க இந்த விசை 
யைத்‌ தட்ட வேண்டும்‌. சொல்‌ 
செயலி நிரல்களில்‌ ஒரு 
பத்தியை முடித்த பிறகு இவ்‌ 
விசையை அழுத்த வேண்டும்‌. 


enternal sort புறநிலைப்‌ 
பகுப்பி: குழுமம்‌ முழுவதும்‌ 
மிகப்பெரிதாக இருக்கும்போது, 
பகுக்கப்பட்ட இனங்களின்‌ 
இடைநிலைக்‌ குழுமங்களைச்‌ 
சேமித்துவைக்கப்‌ பயன்படுத்தப்‌ 


enterprise computing 


படும்‌ ஒரு புறச்சேமிப்புச்‌ 
சாதனம்‌ உள்ள ஒரு பகுப்பி. 
enterprise computing : தொழி 
லகக்‌ கணிப்பணி; தொழில்துறை 
கணினிச்‌ செயலாக்கம்‌ : பெருந்‌ 
தொழில்‌ நிறுவனங்களில்‌ 
கணினிப்‌ பிணையங்கள்‌ ௮ல்‌ 
லது பல்வேறு பிணையங்களின்‌ 
ஒருங்கிணைப்பு மூலம்‌ 
கணினிச்‌ செயல்பாடுகளை 
மேற்கொள்ளல்‌. பெரும்பாலும்‌ 
அத்தகைய பிணையங்கள்‌ வேறு 
பட்ட பணித்தளம்‌, வேறுபட்ட 
இயக்க முறைமை/நெறிமுறை 
களைக்‌ கொண்டவையாகவும்‌, 
வேறுபட்ட பிணையக்‌ கட்‌ 
டமைப்புகளைக்‌ கொண்டவை 
யாகவும்‌ இருப்பதுண்டு. 
enterprise data தொழில்‌ 
முனைவுத்‌ தரவு : அமைவனம்‌ 
முழுவதிலுமுள்ள பல பயனா 
ளர்கள்‌ பகிர்ந்து கொள்ளும்‌ 
மையப்படுத்திய தரவுகள்‌. 
தொழிலக 


enterprise model : 


மாதிரியம்‌. 


enterprise network : தொழிலகப்‌ 
பிணையம்‌ : பெருந்‌ தொழி 
லகங்களில்‌ பயன்படுத்தப்படும்‌ 
கணினிப்‌ பிணையம்‌ அல்லது 
பிணையங்களின்‌ ஒருங்‌ 
இணைப்பு. அத்தொழில்‌ நிறு 
வனத்தின்‌ பல்வேறு கணினிச்‌ 
செயலாக்கத்‌ தேவைகளை 


537 


entity type 


நிறைவு செய்வதாக அது இருக்‌ 
கும்‌. இத்தகைய பிணையம்‌ 
பெரும்பாலும்‌ விரிந்து பரந்த 
புவி எல்லைகளைக்‌ கொண்‌ 
டிருக்கும்‌. வேறுபட்ட பணித்‌ 
தளம்‌, இயக்க முறைமை/நெறி 
முறை/பிணையக்‌ கட்டமைப்‌ 
புக்‌ கொண்டவையாக இருக்கும்‌. 
enterprise scheme : தொழிலகத்‌ 
திட்டமுறை. 

enterfreturn key : நுழை/திரும்பு 
விசை. 

entire column : நெடுக்கை முழுதும்‌. 
ரர row : கிடக்கை முழுதும்‌. 
£ரழ : உட்பொருள்‌ : ஒரு 
குறிப்பிட்ட பயன்பாட்டுக்கு 
உட்பொருளைக்‌ கொண்டுள்ள 
ஒரு பொருள்‌. 

entity life history : உட்பொருள்‌ 
வாழ்க்கை வரலாறு. 

entity model : உட்பொருள்‌ 
மாதிரியம்‌. 

entity relationship model : உட்‌ 
பொருள்‌ உறவுமுறை மாதிரியம்‌. 
entity sub type : உட்பொருள்‌ 
துணை வகை. 

entity type : உட்பொருள்‌ வகை : 
ஒரு தரவுத்‌ தளத்தில்‌, உள்ள ஒரு 
வகைக்‌ கோப்பு. எடுத்துக்காட்டு : 
வாடிக்கையாளர்‌ கோப்பு ; 
உற்பத்திப்‌ பொருள்‌ கோப்பு. 


ந வ ந ன ட த கு. துர்‌ அது 


entropy 


entropy : செறிவளவு : தரவு 
செறிவாக்கத்தில்‌, ஒரு 
பொருளிலுள்ள மிகையில்லாத, 
செறிவாக்கம்‌ செய்ய முடியாத 
தரவுகளின்‌ அளவு. 

சார : நுழைவு ; உள்ளிடு : மின்‌ 
னணு விரிதாளில்‌, ஒரு குறிப்‌ 
பிட்ட அறையில்‌ உள்ள தகவல்‌ 
அல்லது மதிப்பு. 

entry point : நுழைவுப்‌ பகுதி ; 
நுழைவிடம்‌ : ஒரு வழக்கச்‌ 
செயலின்‌ பகுதி. வேறொரு 
வழக்கச்‌ செயலில்‌ இருந்து 
இதற்கு கட்டுப்பாடு அனுப்பப்‌ 
படும்‌. மாற்றல்‌ முகவரி என்றும்‌ 
குறிப்பிடப்படும்‌. நிரலாக்கத்‌ 
தொடரில்‌ முதலில்‌ செயல்‌ 
படுத்தப்படும்‌ நிரல்‌. 

enumerate : கணக்கீடு : ஒன்றன்‌ 
பின்‌ ஒன்றாகக்‌ கணக்கிடுதல்‌ 
அல்லது பட்டியலிடுதல்‌. கணக்‌ 
கிட்ட தரவு வகையானது, ஒரு 
மாறியல்‌ மதிப்புருவின்‌ நிகழ்‌ 
தகவு மதிப்பளவுகள்‌ அனைத்‌ 
தின்‌ ஒரு பட்டியலை வரை 
யறுக்கிறது. 

enumerated data type : எண்‌ 
ணிட்ட தரவு இனம்‌; பெயர்‌ மதிப்‌ 
பெண்‌ தரவு இனம்‌ : கணினி 
மொழிகளில்‌ பல்வேறு தரவு 
இனங்கள்‌ கையாளப்படுகின்‌ 
றன. முழுஎண்‌ (ா(602) மெய்‌ 
எண்‌ (Real), எழுத்து (Character), 


538 


envelopes and lables 


சரம்‌ (tராஏ), தேதி (Date), 
ஆமில்லை (800122) போன்‌ 
றவை அவற்றுள்‌ சில. சில 
வேளைகளில்‌ 1,2,3.... போன்ற 
எண்‌ மதிப்புகளுக்குப்‌ பதில்‌ 
Sun, Mon, Tue என்றோ, 2, Feb, 
Mar ... என்றோ பெயர்‌ மதிப்பு 
களைப்‌ பயன்படுத்துவது நிர 
லாக்கத்தில்‌ எளிதில்‌ புரியும்படி 
இருக்கும்‌. அதுபோன்ற சூழ்‌ 
நிலைகளில்‌ பெயர்‌ மதிப்பு 
களைக்‌ கொண்ட எண்‌ விவர 
இனத்தைப்‌ பயன்படுத்திக்‌ 
கொள்ளலாம்‌. (எ-டு). சாப day 
(Sun, Mon, Tue ...}) enum month 
(Jan, Feb, Mar ...) இங்கே, $பா, 
Mon ... Jan, Feb, ... ஆகியவை 
பெயர்‌ மதிப்பாக இருந்த 
போதிலும்‌, கணினி அவற்றை 
0,1,2,3 என்றே எடுத்தாளும்‌. 


enumeration : கணக்கிடுதல்‌ : 
முறையாக உருவாக்கிய ஒரு 
பட்டியல்‌, 

envelope : உறையீடு : ஒரு குறிப்‌ 
பிட்ட செயற்பாட்டின்‌ அதிர்வெண்‌ 
களின்‌ வீச்செல்லை. தனியொரு 
அலகாகத்‌ தொகுக்கப்பட்டுக்‌ 
கையாளப்படும்‌ துணுக்குகளின்‌ 
அல்லது இனங்களின்‌ குழுமம்‌. 
envelopes and lables : உறை 
களும்‌ முகப்புச்‌ சீட்டுகளும்‌; உறை 
களும்‌ சட்டைகளும்‌; உறை 
களும்‌ முகவரிச்‌ சிட்டைகளும்‌. 


tT TT அற ற்காக தை, 224 அகக த ட பககக தக பனக இ! 


environment 


environment : சூழ்நிலை ; சூழல்‌: 
கணினிப்‌ பின்னணியில்‌ நேரப்‌ 
பங்கட்டுச்‌ சூழ்நிலை போன்ற 
இயக்க முறையைக்‌ குறிப்பிடு 
இறது. வெப்பநிலை, ஈரப்பதம்‌ 
போன்றவற்றை இது அவ்வள 
வாகக்‌ குறிப்பிடுவதில்லை. 
ஆனால்‌, இரண்டு வகையான 
சூழ்நிலையும்‌ கணினி இயக்கத்‌ 
தின்‌ திறனைப்‌ 
கூடியவை. 


பாதிக்கக்‌ 


environment division : சூழல்‌ 
பகுதி : கோபால்‌ நிரலாக்கத்‌ 
தொடரின்‌ நான்கு பகுதிகளில்‌ 
இரண்டாவது பகுதி. 
environment variable : சூழல்‌ 
மாறியல்‌ மதிப்புரு : 005 சூழல்‌ 
இடைவெளியிலுள்ள எழுத்து 
களின்‌ ஒரு குழுமம்‌. இதற்கு 
ஒரு மதிப்பளவு குறித்தளிக்கப்‌ 
படுகிறது. 

EOB : இஓபி : End of Block என்‌ 
பதன்‌ குறும்பெயர்‌. 


£௦ : இஓஎப்‌ : கோப்புறுதி : £0 
0f ₹॥6 என்பதன்‌ குறும்பெயர்‌. 
ஒரு கோப்பில்‌ உள்ள எல்லா 
பதிவேடுகளும்‌ செயலாக்கம்‌ 
செய்யப்பட்டுவிட்டபின்‌, கோப்‌ 
பின்‌ இறுதிநிலையை கணினி 
அடைந்து விட்டதாகப்‌ பொருள்‌. 


EOF exception : ஈஓஎப்‌ விதி 


விலக்கு. 


539 EPROM 


£0OJ : இஒஜே : £௭0 ௦£ 300 என்‌ 
பதன்‌ குறும்பெயர்‌. 

EOLN : இஒஎல்‌என்‌ : ௧௩0 ௦7 line 
என்பதன்‌ குறும்பெயர்‌. ஒருவரி 
யில்‌ உள்ள தரவுகள்‌ முடிவதைக்‌ 
குறிப்பிடும்‌ கொடி. 500௨ என்‌ 
றும்‌ சில சமயம்‌ சுருக்கப்படும்‌. 


₹01/ : இஓஎம்‌ : 8ஈ0 01 message 


. என்பதன்‌ குறும்பெயர்‌. 


EOT : இஒடி: End of Transmission 
என்பதன்‌ குறும்பெயர்‌. 
epitaxial layer : எபீடேக்ஸியல்‌ 
படுகை அல்லது அடுக்கு : 
குறை கடத்திகளில்‌ 8ழடுக்கின்‌ 
திசையிலேயே அமைந்துள்ள 
படிகப்‌ படுகை. 

PO : இபிஓ (அவசர மின்‌ 
துண்டிப்பு) : கMergency Power off 
என்பதன்‌ குறும்பெயர்‌. அவசர 
நிலையில்‌ மின்சுற்றும்‌ அதனை 


இயக்கும்‌ பொத்தான்களும்‌ 
முழுகணினியையும்‌ நிறுத்தி 
விடக்கூடும்‌. ஒரு பெரிய 


கணினி அமைப்பில்‌ இருபது 
வரையிலான இபிஓ பித்தான்‌ 
கள்‌ இருக்கக்கூடும்‌. 

£PROM : இப்ரோம்‌: அழித்‌ 
தெழுது படிப்பு நினைவகம்‌ : 
Erasable Programmable Read Only 
M௦ என்பதன்‌ குறும்பெயர்‌. 
அதிக அடர்த்தியுள்ள அல்ட்ரா 
வயலட்‌ ஒளியில்‌ அழித்து 


ப ச த க்‌ த வையம்‌ 


EPROM eraser 


மீண்டும்‌ நிரலாக்கத்‌ தொடர்‌ 
அமைக்கக்‌ கூடிய சிறப்பு ரோம்‌ 
(PROM) 


EPROM eraser இப்ரோம்‌ 
அழிப்பி : எழுதிப்படிப்பதற்கு 
மட்டுமேயான நினைவுப்‌ 
பதிப்பியில்‌ ஏற்கனவே சேமித்து 
வைக்கப்பட்டுள்ள ஒரு செயல்‌ 
முறையை அழிப்பதற்கு ஒரு 
சில நிமிடங்களுக்கு ROM 
சிப்புகள்‌ ஏற்றி வைக்கப்‌ 
பட்டுள்ள ஒரு சாதனம்‌. 

EPROM programmer : இப்ரோம்‌ 
நிரலாக்கத்‌ தொடர்‌ : இப்ராம்‌ 
(EPROM) சிப்புகளுக்கு நிரலாக்‌ 
கத்‌ தொடர்‌ அளிக்கப்‌ பயன்‌ 
படும்‌ சிறப்பு எந்திரம்‌. 

EPS : எப்ஸ்‌; இபீஎஸ்‌ : பொதி 
யுறையிட்ட போஸ்ட்‌ ஸ்கிரிப்ட்‌ 
என்று பொருள்படும்‌ 8௦205ப- 
lated Post Script என்ற தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்‌ 
பெயர்‌. ஒரு போஸ்ட்‌ ஸ்கிரிப்ட்‌ 
கோப்பு வடிவாக்கம்‌, ஒரு 
தனித்த உள்‌ பொருளாகப்‌ பயன்‌ 
படுத்த முடிகின்ற கணினிப்‌ 
பதிப்பகப்‌ பயன்பாடுகளில்‌ 
(Desktop Publishing Applications} 
இபீஎஸ்‌ பட உருக்கள்‌ போஸ்ட்‌ 
ஸ்கிரிப்ட்‌ வெளியீட்டுடன்‌ 
உடன்‌ சேர்க்கப்பட வேண்டும்‌. 
EPSILON : இப்சிலான்‌ : ஒன்றின்‌ 
சிறிய அளவு. 


equal priority 


EPSON : இப்சன்‌ : வரைகலை 
யையும்‌ வாசகங்களையும்‌ 
அச்சிடக்‌ கூடிய ஒரு புகழ்பெற்ற 
தயாரிப்பு நிறுவனம்‌ அச்சடிப்பி. 


epson emulation : இப்சன்‌ முன்‌ 
மாதிரி : ஒத்தியல்பு இப்சன்‌ 
புள்ளிக்குறி வார்ப்புரு அச்‌ 
சடிப்பிகள்‌. இப்சன்‌ 10, Rx, Fx, 
அச்சடிப்பிகளிலுள்ள நிரலாக்கத்‌ 
தொகுதி, ஒரு தொழில்‌ துறைத்‌ 
தர அளவாக உருவாகியுள்ளது. 

EPSON printer இப்சன்‌ 
அச்சடிப்பி : ஜப்பானிலுள்ள 
இப்சன்‌ கழகம்‌ என்ற அமை 
வனம்‌ தயாரிக்கும்‌ உலகப்‌ புகழ்‌ 
பெற்ற அச்சடிப்பி வகை. இது 
புள்ளிக்குறி வார்ப்புரு அச்‌ 
சடிப்பிகளையும்‌, மை தூவு 
அச்சடிப்பிகளையும்‌ லேசர்‌ அச்‌ 
சடிப்பிகளையும்‌ தயாரிக்கிறது. 


e-publishing 
பதிப்பு; மின்பதிப்பு. 
eqயalரty : சமம்‌ ; சமத்துவ நிலை: 
சமன்பாடு குறியீட்டினால்‌ 
உணர்த்தும்‌ கருத்து. பல நிர 
லாக்கத்‌ தொடர்‌ மொழிகளிலும்‌, 
வடிவமைப்புகளிலும்‌ பயன்‌ 
படுத்தப்படுவது. மாற்றாக 
அமைக்கப்படும்‌ குறியீடாகவும்‌ 
சமன்பாடு குறியீடு பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 


equal priority : சம முன்னுரிமை. 


மின்னணுப்‌ 


equalization 


equalization : சரிநிகராக்கம்‌ : 
உருத்திரிபினைக்‌ குறைத்து, 
நெடுந்தொலைவுகளில்‌ சைகை 
இழப்பீட்டை ஈடுசெய்வதற்குப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ உத்திகள்‌. 
equate directive : சமவாக்கு 
பணிப்பு. 


௨0ப2(1௦ஈ : சமன்பாடு : ஒரே எண்‌ 
ணைக்‌ குறிப்பிடும்‌ இரண்டு 
கணித வெளியீடுகளுக்கிடை 
யில்‌ சமன்பாடு குறியீட்டைப்‌ 
பயன்படுத்தும்‌ கணிதச்‌ சொற்‌ 
றொடர்‌. &யுடன்‌ 10 சேர்த்தால்‌ 6 
என்ற சமன்பாட்டில்‌ &-யின்‌ 
மதிப்பு 4 ஆகும்‌. 

equipment : கருவி : ஒரு கணினி 
அமைப்பின்‌ பகுதி. 


equipment bay : கருவி இருப்‌ 
பிடம்‌ மின்னணுக்‌ கருவி 
பொருத்தப்படுகின்ற பெட்டி 
அல்லது அலமாரி. 

2 : .இஆர்‌ : இணையத்தில்‌ 
பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ களப்‌ 
பெயர்‌. எரித்திரியா நாட்டைச்‌ 
சேர்ந்த இணைய தளம்‌ என்‌ 
பதைக்‌ குறிக்கிறது. 

erasable : அழிக்கவல்ல. 


அழி 


erasable optical storage : 


தகு ஒளியியல்‌ சேமிப்பகம்‌. 


erasable storage : அழிக்கக்‌ 
கூடிய சேமிப்பகம்‌ ; அழிக்கக்‌ 


ergonomic keyboard 


கூடிய தேக்ககம்‌ : அழித்து 
மீண்டும்‌ பயன்படுத்தக்கூடிய 
சேமிப்பு ஊடகம்‌. காந்த வட்டு, 
உருளை, நாடா போன்ற ஊட 
கங்களை அழித்து மீண்டும்‌ 
பயன்படுத்தலாம்‌. துளையிடப்‌ 
பட்ட அட்டைகள்‌ அல்லது 
காகித நாடாக்களை இவ்வாறு 
செய்ய முடியாது. 


erase அழி மீண்டும்‌ 
வேறொன்றை வைக்காமல்‌ தக 
வல்களை சேமிப்பகத்திலிருந்து 
நீக்குதல்‌. 
erase/delete/remove 
நீக்கு/அகற்று. 

erase head : அழிக்கும்‌ முனை : 
வீட்டு உபயோக, நாடாப்பதிவு 
கருவியில்‌ புதிய செய்தியினைப்‌ 
பதிவு செய்யும்‌ முன்பு நாடா 
வில்‌ ஏற்கனவே பதிவு செய்‌ 
ததை அழிக்கும்‌ முனை. மையம்‌ 
இல்லாத காந்தமயப்பட்ட பெரிக்‌ 
அமில மேற்பரப்புகளான நாடா, 
அட்டை அல்லது வட்டில்‌ அழிக்‌ 
கும்‌ முனையானது எழுதும்‌ 
முனை அத்தகைய செயலைச்‌ 


செய்யும்‌ முன்பு அழித்துவிடும்‌. 


: அழி/ 


௭௯௭ : அழிப்பி; அழிப்பான்‌. - 

ergonomic keyboard : சூழல்‌ தக 
வமை விசைப்பலகை; தகவமை 
விசைப்பலகை : இடைவிடா 
மல்‌ தொடர்ந்து விசைப்பலகை 


ப ப ப ப 


ergonomics 


யைப்‌ பயன்படுத்திக்‌ கொண் 
டிருப்பவர்கள்‌ அடிக்கடி கையை 
இங்குமங்கும்‌ நகர்த்திக்‌ கொண்‌ 
டேயிருப்பதால்‌ கைமுட்டி 
களும்‌, மணிக்கட்டும்‌ பழு 
தடைய வாய்ப்புண்டு. இவற்‌ 
றைக்‌ குறைக்க ஏற்றவகையில்‌ 
வடிவமைக்கப்பட்டுள்ள விசைப்‌ 
பலகையில்‌ விசைகள்‌ வேறு 
வகையில்‌ அமைக்கப்பட்டிருக்‌ 
கும்‌. கைகளை சிரமமின்றி 
இயல்பாக வைத்துக்‌ கொள்ள 
வசதியிருக்கும்‌. 


ergonomics சூழலியல்‌ 
மனிதர்களுக்கும்‌ அவர்களது 
பணிச்‌ சூழலுக்கும்‌ இடை 
யிலுள்ள பருப்பொருள்‌ உறவை 
ஆராய்தல்‌. அதிகத்திறன்‌, நல்ல 
உடல்நலம்‌ போன்ற பொது 
நலனுக்காக இயக்குபவர்களின்‌ 
வசதிக்காக எந்திரங்களை 
மாற்றுதல்‌. விசைப்பலகைகளில்‌ 
உள்ள எண்‌ விசைகள்‌ பிரிக்கக்‌ 
கூடிய விசைப்‌ பலகைகள்‌, 
தலைப்பு காட்டும்‌ நிரை போன்‌ 
றவை இது தொடர்பான நல்ல 
முடிவுகள்‌. 

60129 : எர்லாங்க்‌ : ஓர்‌ தொலை 
பேசிப்‌ பொறியமைவில்‌ மொத்‌ 
தத்‌ திறம்பாட்டினை அல்லது 
சராசரிப்‌ பயன்பாட்டினை குறித்‌ 
துரைக்கிற போக்குவரத்துப்‌ 
பயன்பாட்டு அலகு. ஓர்‌ 'எர்‌ 
லாங்க்‌ என்பது ஒரு தொலை 


542 


error checking 


பேசி இணைப்பின்‌ தொடர்ச்சி 
யான பயன்பாட்டுக்குச்‌ சமம்‌. 
அனைத்து இணைப்புகளின்‌ 
இயங்கு நேரங்களின்‌ கூட்டுத்‌ 
தொகையினை அளவீட்டுக்‌ கால 
அளவினால்‌ வகுத்துக்‌ இடைக்‌ 
கும்‌ ஈவுதான்‌ எர்லாங்க்‌ அலகு 
களின்‌ போக்குவரத்து அலகாகும்‌. 
EROM : இரோம்‌ : Erasable Read 
பொடு Memory என்பதன்‌ குறும்‌ 
பெயர்‌. 


ஊாள : பிழை ; தவறு : கணினி 
அல்லது சரியானதை அளந்த 
தன்மை அல்லது உண்மை மதிப்‌ 
பிலிருந்து விலகிச்‌ செல்வது. 
fault,  malfuncion, mistake 
இவைகளுடன்‌ வேறுபடுத்துக. 
error, absolute : முற்றுப்‌ பிழை. 


error, ambiguity : மயக்குறு 
பிழை. 
err analysis : பிழை ஆய்வு ; 


பிழை பகுப்பாய்வு : எண்முறை 
ஆய்வு நடைமுறைகளில்‌ பிழை 
யின்‌ பங்கை ஆராயும்‌ எண்‌ 
ஆய்வு தொடர்பான துறை. 


கணிப்பு கணிதத்தின்‌ வினோதத்‌ . 


தன்மை காரணமாக கணிப்பில்‌ 
ஏற்படும்‌ பிழைகளை ஆராய்‌ 
வதையும்‌ குறிப்பிடுகிறது. 

error checking : பிழை சோதித்‌ 
தல்‌ : 1. தரவுகளின்‌ செல்லத்தக்க 
நிலையைச்‌ சோதிப்பதற்கான 


TT 


ச்‌ 


error code 


பல்வேறு தொழில்நுட்பங்கள்‌. 
2. தொலைத்‌ தரவு தொடர்பு 
கொள்ளும்‌ இரண்டு கணினிகள்‌ 
- தாங்கள்‌ பெற்ற தகவல்‌, பிழை 
- இல்லாதது என்று சோதித்துக்‌ 
கொள்ளும்‌ செயல்முறை. 

eா௦ா ௦௦0௨ : பிழைக்‌ குறிமுறை; 
தவறான குறிமுறை. 

error contro! : பிழைக்‌ கட்டுப்‌ 
பாடு : செய்தித்‌ தகவல்‌ தொடர்பு 
அமைப்பில்‌ ஏற்படும்‌ பிழை 
களைக்‌ கண்டுபிடிக்கவோ 
அல்லது திருத்தவோ மென்‌ 
பொருள்‌ அல்லது வன்பொருள்‌ 
அமலாக்கப்படும்‌ திட்டம்‌. 
error-correcting code : பிழைத்‌ 
திருத்தக்‌ குறியீடு : பிழை 
திருத்தும்‌ குறிமுறை : ஒரு 
துணுக்கின்‌ ஈட்டத்தினால்‌ 
அல்லது இழப்பீட்டினால்‌ ஏற்‌ 
படும்‌ தடைசெய்யப்பட்ட 
துடிப்புகளின்‌ இணைப்பிலுள்ள 
குறியீடு. இது எது தவறானது 
என்பதைச்‌ சுட்டிக்காட்டுகிறது. 
error correction : பிழை திருத்‌ 
தம்‌ : தரவு அனுப்பப்படும்‌ 
கருவிகளில்‌ பிழைகள்‌ ஏற்‌ 
பட்டால்‌ தானாகவே கண்டு 
பிடித்து திருத்தம்‌ செய்யும்‌ 
உள்ளார்ந்த அமைப்பு. 

error - correction coding : பிழை 
திருத்தும்‌ குறியீடு ஒரு 
தகவலை குறியீட்டு முறையில்‌ 


543 


‘error ‘file 
மாற்றியமைத்து (ஒ0ர9) 
அனுப்பி வைக்கும்போது 


அதிலுள்ள பிழைகளைக்‌ கண்‌ 
டறிந்து இருத்தும்‌ திறனுள்ள 
குறியீட்டு முறை. அதிகப்‌ பட்ச 
மாய்‌ எவ்வளவு பிழைகளைக்‌ 
கண்டறியும்‌, எவ்வளவு பிழை 
களைத்‌ திருத்தும்‌ என்பதன்‌ அடிப்‌ 
படையில்‌ குறியீட்டு முறை 
வகைப்படுத்தப்படுகிறது. 

error - detecting code : பிழை 
யறியும்‌ குறியீடு ; பிழையறியும்‌ 
குறிமுறை : ஒவ்வொரு தொட 
ரும்‌ குறிப்பிட்ட கட்டுமான 
விதிகளுக்கு இணங்க இருக்கு 
மாறு செய்றை குறியீடு. 

error detection and correction : 
பிழை கண்டறிதல்‌, திருத்துதல்‌ : 
ஒரு கோப்பினைக்‌ கணினி 
மூலமாய்‌ ஓரிடத்திலிருந்து 
இன்னோர்‌ இடத்துக்கு அனுப்பி 
வைக்கும்போது, அதிலேற்‌ 
படும்‌ பிழைகளைக்‌ கண்டு 
பிடித்துத்‌ திருத்தும்‌ முறை. சில 
நிரல்கள்‌ பிழைகளைக்‌ கண்‌ 
டறிய மட்டும்‌ செய்யும்‌. இன்‌ 
னும்‌ சில கண்டறிந்து அவற்‌ 
றைத்‌ திருத்தவும்‌ செய்யும்‌. 
error diffusion : பிழை பரவல்‌. 
ஊா௦ 11௨ : பிழைக்‌ கோப்பு : 
கணினியால்‌ கண்டுபிடிக்கப்‌ 
பட்ட பிழையை நிறுத்திவைக்க 
செயலாக்கத்தின்‌ மீது ௨ 
வாக்கப்படும்‌ கோப்பு. 


EE வவ 


error free 


6௦ 11 : பிழை இலா; பிழை 
அற்ற; தவறு அல்லாத. 
error-free channel : பிழையிலா 
வழி : புறநிலைக்‌ குறுக்கீடு 
களுக்கு உள்ளாகாதிருக்கிற 
சாதனங்களுக்கிடையிலான 
கம்பி, கம்பிவடம்‌ போன்ற 
இடைமுகப்பு. 

error guessing : பிழை ஊகித்‌ 
தல்‌ : சோதனைத்‌ தரவு தேர்வு 
தொழில்நுட்பம்‌. பிழைகள்‌ 
ஏற்படுத்தக்கூடிய மதிப்புகளைக்‌ 
கண்டுபிடிப்பதே தேர்வு விதி 
முழை. 

error handler : பிழை கையாளி. 


error handling பிழை 
கையாளல்‌ விசைப்பலகை 
இயக்குபவர்‌ தவறான விசையை 
அழுத்திவிட்டால்‌ ஏற்படும்‌ 
பிழையைக்‌ குறைக்கும்‌ 
நிரலாக்கத்‌ தொடரின்‌ செயல்‌. 
மரபுவழிப்‌ 


error, inherited : 


பிழை. 
லார 1194 : பிழைப்‌ பட்டியல்‌. 
6௦, |௦ஏical : தருக்கப்‌ பிழை. 


மா 85820 : பிழைச்‌ சுட்டும்‌; 
தவறு சுட்டும்‌ செய்தி : கணினி 
ஒரு பிழையையோ அல்லது 
எந்திரக்‌ கோளாறையோ கண்டு 
பிடித்து விட்டது என்பதைக்‌ 
குறிப்பிடும்‌ அச்சிட்ட அல்லது 
காட்டப்பட்ட சொற்றொடர்‌. 


544 


escape character 
6௦ 1216 : பிழை விகிதம்‌; 
பிழைவீதம்‌ : செய்தித்‌ தகவல்‌ 
தொடர்புகளில்‌, மின்சுற்றுக்‌ 


கருவியின்‌ தரத்தின்‌ ஒரு அளவு. 
ஒரு மாதிரி பகுதியில்‌ உள்ள 
பிழையான துண்மிகள்‌ அல்லது 
எழுத்துகள்‌. 

err ratio : பிழை விகிதம்‌ : 
மொத்த தரவு அலகுகளில்‌ 
பிழையான தகவல்‌ அலகுகளின்‌ 
விதெம்‌. 

error register 
பதிவேடு. 

6௦ ரepoா்‌ : பிழை அறிக்கை. 


பிழைப்‌ 


error routine : பிழை நிரல்கூறு. 
சோர, ஈயா உ : இயக்க நேரப்‌ 
பிழை. 

error, single bit : 


பிழை. 


ஒற்றை பிட்‌ 


error transmission : பிழை 
அனுப்பீடு; தவறான செலுத்‌ 
துகை; பிழை அனுப்புதல்‌ ; 
பிழை பரவல்‌ : அனுப்பும்‌ செய 
லின்போது தரவுகளில்‌ ஏற்படும்‌ 
மாற்றம்‌. உள்ளே விழுதல்‌ 
அல்லது வெளியே விழுதல்‌. 

error, truncation : 


பிழை. 


துணிப்புப்‌ 


escape character : இடர்பிழைப்பு 
எழுத்து : முந்திய எழுத்துகளி 
லிருந்து மாறுபட்டுப்‌ பொருள்‌ 
கொள்ள இடமளிக்கும்‌ ஓர்‌ 


escape code 


எழுத்து. கட்டுப்பாட்டு எழுத்து. 
பெரும்பாலும்‌ பிறகுறியீடுகளு 
டன்‌ பயன்படுத்தப்படுகிறது. 


escape code : விடுபடு குறி 
முறை. 
escape key : விடுபடு விசை ; 
விடுபடு சாவி : கணினி விசைப்‌ 
பலகையிலுள்ள ஒரு விசை, 
இதனை அழுத்தும்போது, 
குறிப்பிட்ட செய்தி குறியீடாகக்‌ 
கணினிக்கு தெரிவிக்கப்படு 
கிறது. பெரும்பாலான பயன்‌ 
பாட்டுத்‌ தொகுப்புகளில்‌ 
்‌ விடுபடு விசையை அழுத்தும்‌ 
போது முந்தைய நிலைக்குத்‌ 
திரும்பலாம்‌. பட்டித்‌ தேர்வு 
களில்‌ முந்தைய மெனுநிலைக்‌ 
குத்‌ திரும்பும்‌. சிலவற்றில்‌ 
நிரலைவிட்டு வெளியேறவும்‌ 
இவ்விசை உதவும்‌. 


escape sequence : விடுபடு 
குறித்தொடர்‌; இடர்‌ பிழைப்பு 
வரிசை விடுபடு குறியை 
. ,மூன்னொட்டாகக்‌ கொண்டு 
தொடரும்‌ குறித்தொடர்‌. 
பதின்ம எண்‌ முறையில்‌ விடு 
படு விசையின்‌ ஆஸ்க்கி மதிப்பு 
27. பதினாறெண்‌ முறையில்‌ 18 
ஆகும்‌. இதனைத்‌ தொடர்ந்து 
ஒன்று அல்லது இரண்டு குறிகள்‌ 
அமையும்‌. ஒர்‌ ஆவணத்தில்‌ 
உரையின்‌ நடுவே விடுபடு 
குறித்தொடர்‌ அமைந்திருப்பின்‌ 


545 ESD 


கணினியானது அதனைச்‌ 
சாதாரண உரையாக எடுத்துக்‌ 
கொள்ளாமல்‌, கட்டளையாகக்‌ 
கருதி அதனை நிறைவேற்றும்‌. 
அக்கட்டளை ஒரு சாதனம்‌ 
சார்ந்த அல்லது நிரலுக்குரியதாக 
இருக்கலாம்‌. (எ-டு) : ச-மொழி 
யில்‌, ஓரா! (*One\tTwo"); என்ற 
கட்டளை, 0௦8 ௦ என்று இரு 
சொற்களுக்டையே நிறைய 
இடம்‌ விட்டுக்‌ காட்டும்‌. நாரி 
(“OnenTwo"); என்ற கட்டளை, 
06 140 என்று அடுத்தடுத்த 
வரியில்‌ காட்டும்‌. இங்கே, 1, 
என்ற குறியீடுகள்‌ விடுபடு 
குறித்தொடர்‌ ஆகும்‌. 


ESC character விடுபடு 
எழுத்து; விடுபடு குறி : ஆஸ்கி 
குறித்தொகுதியில்‌ அமைந்‌ 


துள்ள 32 கட்டுப்பாட்டுக்‌ குறி 
களுள்‌ ஒன்று. இது பெரும்‌ 
பாலும்‌ விடுபடு குறித்தொட 
ரில்‌ முதல்‌ குறியாக அமையும்‌. 
அச்சுப்பொறி போன்ற 
சாதனத்துக்குக்‌ கட்டளை தரும்‌ 
குறித்தொடராக அமைந்த சர 
மாக இருக்கலாம்‌. கணினி, விடு 
படு குறியின்‌ மதிப்பை 27 அல்லது 
18 என்றே எடுத்துக்‌ கொள்ளும்‌. 
ESD : இஎஸ்டி : 1. நிலை 
மின்னியல்‌. போக்கு. ஒரு 
மின்னேற்றம்‌ செய்யப்பட்ட 
பொருளிலிருந்து ஒர்‌ அணுகு 
மின்கடத்து பொருளுக்குத்‌ தாவு 


அ 


35 


ESDI 546 


ESS 


தெ சுடர்‌ (எலெக்ட்ரான்கள்‌) 
2. மின்னணுவியல்‌ மென்பொருள்‌ 
பகிர்மானம்‌. மென்பொருள்‌ 
களை ஓர்‌ இணையத்தின்‌ வாயி 
லாக சேரவேண்டிய எந்திரங்‌ 
களுக்கு அனுப்புவதன்‌ மூலம்‌ 
மென்பொருள்களை நிறுவுதல்‌. 
£ESDI : எஸ்டி : இஎஸ்டிஐ : 
உயர்த்திய சிறுசாதன இடை 
முகப்பு : மேம்படுத்திய சிறு 
சாதன இடை முகப்பு என்று 
பொருள்படும்‌ கnhanced Small 
Device Interface என்ற தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
வட்டுகள்‌ கணினியுடன்‌ அதி 
வேகத்தில்‌ தகவல்‌ பரிமாறிக்‌ 
கொள்ள உதவும்‌ ஒரு சாதனம்‌. 
எஸ்டி இயக்கம்‌ வினாடிக்கு 10 
மெகா பைட்டு அளவில்‌ தகவல்‌ 
பரிமாற்றம்‌ செய்யும்‌. இந்த 
வேகத்தை இருமடங்காக்கும்‌ 
திறனும்‌ இவற்றுக்கு உண்டு. 
ESF : இஎஸ்‌எஃப்‌ த (விரி 
வாக்கிய மீச்சட்டகம்‌) : இயல்‌ 
பான செயற்பாட்டின்போது ஒரு 
இணைப்பினை கண்காணிக்க 
அனுமதிக்கிற உயர்த்திய 71 
உருவமைவு. 2. (புறநிலை ஆதார 
உருவமைவு] : [BM இன்‌ CSP/AD 
பயனீட்டு உருவாக்கியில்‌ வரை 
யறுக்கப்பவெதற்கான தனிக்‌ 
குறியீட்டு மொழி. 

ESP : இஎஸ்பி : 1. (£ டெக்‌ 
விரைவு மரபுக்குறிப்பு) : டெக்‌ 


ஆராய்ச்சி நிறுவனத்தின்‌ அதிர்‌ 
விணக்க மற்றும்‌ அதிர்விணக்க 
நீக்கிகளில்‌ பயன்படுத்தப்படும்‌ 
வணிக உரிமையுடைய மரபுக்‌ 
குறிப்பு. 2. (மின்னணுவியல்‌ 
இயங்கா  ஒளிப்படக்கலை) 
தொலைபேசி இணைப்பில்‌ 
உருக்காட்சிகளை இலக்கமாக்கி 
அனுப்புதல்‌. 3. எமுலெக்ஸ்‌ 
SCSI செய்முறைப்படுத்தி. 
எமுலக்ஸ்‌ 508) வட்டுக்‌ கட்டுப்‌ 
பாட்டுக்‌ கருவியில்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ வணிக உரிமை 
யுடைய சிப்பு. 


ESP IEEE standard : இஎஸ்பீ 
ஐஇஇஇ செந்தரம்‌ : கNCapSபlafting 
Security Payload IEEE Standard 
என்பதன்‌ சுருக்கம்‌. இணைய 
நெறிமுறையான ஐமீ (internet 
Protocol) மூலம்‌ அனுப்பப்படும்‌ 
செய்தியின்‌ நம்பகத்தன்மை 
மற்றும்‌ இரகசியத்தன்மையைப்‌ 
பாதுகாப்பதற்கான தரக்கட்டுப்‌ 
பாடு. சில சூழ்நிலைகளில்‌ ஐபீ 
தரவு செய்திக்கு சான்றுறுதி 
வழங்குவதாகவும்‌ அமையும்‌. 
£55 : இஎஸ்‌எஸ்‌ : மின்னணு 
வியல்‌ விசைப்‌ பொறியமைவு. : 
ஒரு மைய அலுவலகத்தில்‌ 
தொலைபேசி உரையாடல்‌ 
களுக்குக்‌ 
கொடுப்பதற்குப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ பேரளவுக்‌ கணினி. 


கம்பியிணைப்புக்‌ 


et 


ஜ்‌ : .இடீ : இணையத்தில்‌ ஓர்‌ 
இணைய முகவரி, எத்தியோப்‌ 
பியா நாட்டைச்‌ சேர்ந்தது என்‌ 
பதைக்‌ குறிக்கும்‌ புவிப்பிரிவு 
பெருங்களப்‌ பெயர்‌. 

ETB : இடீபி : 'அனுப்பீட்டுத்‌ 
தொகுதி முடிவு” என்று பொருள்‌ 
படும்‌ "டார of Transmission Block" என்‌ 
பதன்‌ தலைப்பெழுத்துச்‌ சுருக்கம்‌. 
etching : செதுக்கல்‌; பொறித்தல்‌. 
ETE business solution 
வணிகத்‌ தீர்வு விரைவாக 
விரிவடைந்து வரும்‌ கணினி 
மென்பொருள்‌ சாதனம்‌ ௨௫ 
வாக்கும்‌ அமைவனம்‌. 

6-(24 : மின்னுரை : மின்னணு 
உரை என்பதன்‌ சுருக்கம்‌. மின்‌ 
னணு ஊடகத்தில்‌ நிகழ்நிலை 
யில்‌ (0 - ௪) கிடைக்கும்‌ ஒரு 
புத்தகம்‌ அல்லது உரை அடிப்‌ 
படையிலான ஆவணம்‌. மின்னு 
ரையை நிகழ்நிலையில்‌ படிக்க 
லாம்‌. அல்லது பயனாளரின்‌ 
கணினியில்‌ பதிவிறக்கி அகல்‌ 
நிலையில்‌ (041 - 6) படித்துக்‌ 
கொள்ளலாம்‌. 

ethernet : கணிப்பொறி உள்‌ 
வளாக இணைப்பு : கணினி தக 
வல்களுடன்‌ ஒலி, ஒளி 
தகவலும்‌ அனுமதிக்கப்படும்‌ 
கட்டமைப்பு வகை. 

ether talk : ஈதர்‌ உரையாடல்‌ : 
"கற! நிறுவனம்‌ உருவாக்கிய 


547 


evaluation 


மெக்கின்டோஷ்‌ மென்பொருள்‌. 
இதன்‌ 'ஈதர்நெட்‌ இன்டர்பேஸ்‌" 
NB அட்டையுடன்‌ சேர்த்து 
அனுப்பப்படும்‌. இது ஈதர்னெட்‌ 


இணையங்களுக்கு MAC 
தன்னை தகவமைவு செய்து 
கொள்ள உதவுகிறது. 


ethics : ஒழுகலாறு; அறவியல்‌ 
கோட்பாடு. 


ETX : இடீஎக்ஸ்‌ : EN of Text 
என்பதன்‌ குறும்பெயர்‌. 

600௦12 : ஈடோரா : ஒரு மின்னஞ்‌ 
சல்‌ கிளையன்‌ (எலா!) நிரல்‌. 
இல்லினாய்ஸ்‌ பல்கலைக்‌ 
கழகத்தில்‌ ஸ்டீவ்‌ டார்னர்‌ என்‌ 
பவர்‌ மெக்கின்டோஷ்‌ கணினி 
களில்‌ செயல்படும்‌ இலவச 
மென்பொருளாய்‌ உருவாக்‌ 
தியது. இப்போது மெக்கின்‌ 
டோஷ்‌ மற்றும்‌ மைக்ரோ 
சாஃப்ட்‌ விண்டோஸ்‌ கணினி 
களில்‌ செயல்படக்கூடிய 
இலவச மற்றும்‌ விற்பனைக்‌ 
கான மென்பொருளாய்‌ குவால்‌ 
காம்‌ நிறுவனம்‌ உருவாக்கி 


வெளியிட்டு வருகிறது. 
European Article Number (EAN): 


ஐரோப்பியப்‌ பொருள்‌ எண்‌ : 


சில்லறை விற்பனைக்‌ கடை 
களுக்கும்‌, பேரங்காடிகளுக்கு 
மான ஒரு பட்டைக்‌ குறியீடு, 

64210201௦௩ : மதிப்பிடல்‌ : புதிய 
தாக உருவாக்கப்பட்ட கணினி 


evelyn wood dynamic reader 


அமைப்பு எதற்காக வடி வமைக்‌ 


கப்பட்டதோ அதை உண்மை 
யிலேயே செய்கிறதா என்பதைக்‌ 
கண்டறியும்‌ செயல்முறை. 


evelyn wood dynamic reader : 
ஈவ்லின்‌ உட்‌ இயக்கப்‌ படிப்பி : 
'கமோ டோர்‌ -64' என்ற வீட்டுக்‌ 
கணினியில்‌ படிப்புச்‌ செறிவு 
மற்றும்‌ இருத்தி வைப்புத்‌ 
திறனை மேம்படுத்துவதற்காகப்‌ 
பயன்படும்‌ ஒரு மென்பொருள்‌. 


even parity check : இரட்டைப்‌ 
படை சரிபார்ப்பு இலக்க 
முறைத்‌ தகவல்‌ தொடர்பில்‌, 
துண்மி எண்ணிக்கையில்‌ இரட்‌ 
டைப்படை சரிபார்க்கும்‌ முறை. 


ஊனா : நிகழ்வு : எந்த ஒரு 
நடப்பு அல்லது நிகழ்ச்சியையும்‌ 
குறிப்பிடும்‌ மைல்கல்‌ முனை 
என்றும்‌ அழைக்கப்படும்‌. கால 
எல்லை எதுவும்‌ இல்லை. நட 
வடிக்கைகளை தொடங்குதல்‌ 
அல்லது முடித்தல்‌ மற்றும்‌ 
ஒன்றுடன்‌ ஒன்றாக அவை 
தொடர்புபடுத்தலை இது 
குறிப்பிடுகிறது. 

event driven : நிகழ்வு இயக்கம்‌ : 
உட்பாட்டுக்கு 
அல்லது ஓ.ழுங்குபடுத்தப்படாத 
நேரங்களில்‌ பிற பயன்பாட்டுக்‌ 
குப்‌ பதிலளிக்றெ பயன்பாடு. 
இது பயனாளரின்‌ தெளிவு 
களினால்‌ இயங்குகிறது. (தெரிந்‌ 


பயனாளரின்‌ 


event-driven processing 


தெடுத்த பட்டியல்‌; அழுத்தும்‌ 
பொத்தான்‌ முதலியன). 
event-driven environment 
நிகழ்வுத்‌ தூண்டல்‌ சூழல்‌. 
event-driven language : நிகழ்வுத்‌ 
தூண்டல்‌ மொழி. 

event driven programme 
நிகழ்வுத்‌ தூண்டல்‌ நிரல்‌. 
event-handler நிகழ்வுக்‌ 
கையாளி. 


event-driven processing 

நிகழ்வுத்‌ தூண்டல்‌ செயலாக்கம்‌: 
ஆப்பிள்‌ மெக்கின்டோஷ்‌, 
மைக்ரோ சாஃப்ட்‌ விண்டோஸ்‌, 
யூனிக்ஸ்‌, ஓஎஸ்‌/2 போன்ற 
மிகவும்‌ மேம்பட்ட இயக்க 
முறைமைக்‌ கட்டமைப்புகளில்‌ 
இடம்‌ பெற்றுள்ள ஒரு நிரல்‌ 
பண்பு. நிகழ்வுகள்‌ பல்வேறு 
சுட்டியின்‌ 
ஒரு பொத்தானை சொடுக்கு 
வது, விசைப்பலகையில்‌ ஒரு 
விசையை அழுத்துவது, வட்டி 
னைச்‌ செருகுவது, ஒரு சாளரத்‌ 
தின்‌ மீது சொடுக்குவது இவை 
யெல்லாம்‌ நிகழ்வுகளே. 
தொடர்ந்து ஏற்படும்‌ நிகழ்வு 
கள்‌ வரிசையாக அமைகின்றன. 
நிரலானது ஒவ்வொரு நிகழ்வாக 
ஏற்று, அதற்கேற்ப செயல்படும்‌. 
சில வேளைகளில்‌ சில நிகழ்வு 
கள்‌ முன்னுரிமையுள்ள இன்‌ 
னொரு நிகழ்வைத்‌ தூண்டலாம்‌. 


வகைப்பட்டவை. 


event-driven programming 549 


event-driven programming : 
நிகழ்வுத்‌ தூண்டல்‌ நிரலாக்கம்‌; 
நிகழ்வு முடுக்க நிரலாக்கம்‌ : 
விசையை அழுத்துதல்‌, சுட்டி 
யைச்‌ சொடுக்குதல்‌ போன்ற 
நிகழ்வுகளின்போது செயல்பாடு 
களை மேற்கொள்ளுமாறு 
நிரலாக்கம்‌ செய்யும்‌ முறை. 
முதன்முதலாக ஆப்பிள்‌ 
மெக்கின்டோஷில்‌ நிகழ்வு 
முடுக்க நிரல்கள்‌ அறிமுகப்‌ 
படுத்தப்பட்டன. ஆனால்‌ 
இப்போது மைக்ரோசாஃப்ட்‌ 
விண்டோஸ்‌, யூனிக்ஸில்‌ எக்ஸ்‌ - 
விண்டோஸ்‌ போன்ற அனைத்து 
வரைகலைப்‌ பணித்தளங்‌ 
களிலும்‌ நிகழ்வு முடுக்க நிரலாக்‌ 
கமே பின்பற்றப்படுகிறது. 
evolutionary refinement 
படிமலர்ச்சிச்‌ செம்மையாக்கம்‌. 
க : எக்ஸா; இஎக்ஸ்‌ஏ : ஒரு 
குவின்டில்லியனை (10”) குறிக்‌ 
கும்‌ முன்னொட்டுச்‌ சொல்‌. 
கணினிச்‌ செயல்பாட்டில்‌ 
(இரும எண்முறையில்‌ அமைந்த), 
எக்ஸா என்னும்‌ சொல்‌ 1,162, 
921,504,606, 846,976 என்ற 
மதிப்பைக்‌ குறிக்கிறது. இது 260 
ஆகும்‌. ஏறத்தாழ ஒரு குவின்‌ 
டில்லியனுக்குச்‌ சமம்‌. 

excel : எக்செல்‌ : “மைக்ரோ 
சாஃப்ட்‌ கார்ப்பரேஷன்‌'' என்ற 
அமைவனம்‌ உருவாக்கிய மின்‌ 
னணு விரிதாள்‌ மென்பொருள்‌. 


exception reporting 


இது 814 PC, மெக்கின்டோஷ்‌ 
கணினி இரண்டுக்கும்‌ உரியது. 
exception : விதிவிலக்கு; இயக்க 
நேரப்பிழை : ஒரு நிரல்‌ இயங்கிக்‌ 
கொண்டிருக்கும்போது ஏதே 
னும்‌ பிழையிருப்பின்‌ நுண்‌ 
செயலி நிரலை நிறைவேற்றா 
மல்‌ பாதியிலேயே நின்று 
விடும்‌. இடையிலேயே நிரல்‌ 
நின்றுவிடாமலிருக்க இயக்க 
நேரப்‌ பிழைகளை எதிர்கொள்ள 
அதற்கேற்ற துணைநிரலை 
தனியே எழுத வேண்டும்‌. 
இயக்கநேரப்‌ பிழையும்‌ ஒரு 
குறுக்கீடு (சாய!) போலவே 
நுண்செயலியின்‌ கவனத்தைத்‌ 
திருப்பி வேறொரு துணை 
நிரலை இயக்கச்‌ செய்யும்‌. 
exception error 12 : இயக்க 
நேரப்‌ பிழை 12 : டாஸ்‌ இயக்க 
முறைமையில்‌ அடுக்கு (Stack) 
நிரம்பி வழிந்தால்‌ ஏற்படும்‌ பிழை. 
Coரீரர.5ரs கோப்பில்‌ அடுக்குக்கு 
ஒதுக்கப்பட்டுள்ள நினைவக 
அளவை உயர்த்துவதன்‌ மூலம்‌ 
இப்பிழையைச்‌ சரி செய்யலாம்‌.' 
exception report : விதிவிலக்கு 
அறிக்கை : இயல்பு கடந்த இனங்‌ 
களை அல்லது குறிப்பிட்ட 
வீச்செல்லைக்கு அப்பாற்பட்ட 
இனங்களைப்‌ பட்டியலிடுதல்‌. 
exception reporting விதி 
விலக்கு அறிக்கையளித்தல்‌ ; 
விதிவிலக்கு அறிவித்தல்‌ 


rr rrr 


excess three code 


காட்சிக்கோ அல்லது அச்‌ 
சிடவோ கணினிம௰ தரவு அதிக 
அளவில்‌ திரையிடும்‌ நுட்பம்‌. 
வழக்கமான எல்லைக்கு அப்‌ 
பால்‌ உள்ளவற்றையே அறிவிக்‌ 


கும்‌. விதிவிலக்கு முறை நிர்‌ 


வாகத்தில்‌ முக்கிய பங்கு 
வடிக்கிறது. 
excess three code : கூடுதல்‌ 


மூன்று குறியீடு : இருமைக்‌ குறி 
யீடு இடப்பட்ட பதின்ம எண்‌ 
முறை. இதில்‌ ஒவ்வொரு 
பதின்ம % இலக்கத்தையும்‌ 
இருமை % உடன்‌ 4-ஐ கூட்டும்‌ 
எண்ணால்‌ குறிப்பிடப்படும்‌. 
exchange’ : பரிமாற்றம்‌. 
exchange’ : இறைப்பகம்‌. 
exchangeable disk : மாற்றிக்‌ 
கொளளக்கூடிய வட்டு. 
exchangeable disk store 
மாற்றிக்‌ கொள்ளக்கூடிய வட்டு 
சேமிப்பு : வட்டுகள்‌ மூடிய வடி 
வில்‌ பின்‌ ஆதாரமாக வரும்‌ 
வட்டு இருப்பகம்‌. ஒவ்வொரு 
மூடியிலும்‌ பல வட்டுகள்‌ இருக்‌ 
கும்‌. கணினியின்‌ இயக்கத்தின்‌ 
போது வட்டு மூடிகளை 
தேவைப்படும்வரை கணினி 
மாற்றிக்‌ கொண்டேயிருக்கும்‌. 
டிஸ்க்‌ பேக்‌' என்றும்‌ இது 
அழைக்கப்படுகிறது. 

exchange buffering : மாற்று தாங்‌ 
கல்‌ : உள்‌ சேமிப்பகத்தில்‌ தரவு 


executable 


களை மாற்றும்‌ தேவை இல்லா 
மல்‌ தரவுகள்‌ சங்கிலியாக 
அமைக்கும்‌ தொழில்‌ நுட்பம்‌. 


exclusive : தனித்த 


exclusive or (XOR} : தனியான 
அல்லது (எக்ஸார்‌) ; விலக்கிய 
அல்லது : ஏதேனும்‌ ஒன்று : 
உண்மைப்பட்டியலின்‌ அடிப்‌ 
படையில்‌ இயங்கும்‌ ஒரு பூலி 
யன்‌ இயக்கி. இதில்‌ இணையும்‌ 
மாறிலிகளில்‌ ஒன்று உண்மை 
யாக இருந்தால்தான்‌ மதிப்பு 
உண்மை என்று வரும்‌. உண்‌ 
மைப்பட்டியல்‌ இரண்டு மாறிலி 
களும்‌ உண்மையாக இருந்தால்‌, 
அதன்‌ மதிப்பு பொய்‌. 

x௪ : ,இஎக்ஸ்‌இ : எம்‌எஸ்‌-டாஸ்‌ 
இயக்க முறைமையில்‌ ஒரு 
வகைக்‌ கோப்பின்‌ வகைப்‌ 
பெயர்‌. இயக்க நிலை நிரல்‌ 
(executable programme) என்பதைக்‌ 
குறிக்கிறது. இத்தகு நிரலை 
இயக்க, கோப்பின்‌ பெயரை 
வகைப்‌ பெயரின்றி உள்ளீடு 
செய்து நுழைவு விசையை (ter 
(ஷு) அழுத்தினால்‌ போதும்‌. 
executable : இயக்குநிலை : ஒரு 
நிரல்‌ கோப்பு இயக்கப்படும்‌ 
நிலையில்‌ இருப்பது. 
இத்தகைய கோப்புகள்‌ பெரும்‌ 
பாலும்‌ 6ல்‌, .௦௱, .66 போன்ற 
வகைப்‌ பெயர்களைக்‌ 
கொண்டிருக்கும்‌. 


executable file 


executable file : இயக்குநிலைக்‌ 
கோப்பு; நிறைவேற்றக்‌ கூடிய 
கோப்பு. 


executable programmes : நிறை 
வேற்றத்தக்க செயல்முறைகள்‌; 
இயக்க நிரல்கள்‌. 

executable statement : செயல்‌ 
படுத்தக்‌ கூடிய சொற்றொடர்‌ ; 
செயல்பாட்டுச்‌ சொற்றொடர்‌ 
உடனடியாக செய்யப்பட 
வேண்டிய கணித செயல்பாடு 
களையோ அல்லது நிரல்‌ 
களையோ தரும்‌ நிரலாக்கத்‌ 
தொடரின்‌ சொற்றொடர்‌. A$5ர9ா- 
ment Statement இதற்கு ஒரு 
சான்று. 

நிறைவேற்று. 
execute cycle : செயற்படுத்தும்‌ 
சுழற்சி ; செயற்சுற்று : குறிப்‌ 
பிட்ட ஒன்றின்மீது எந்திர நிரல்‌ 
புரிந்து கொள்ளப்பட்டு எந்திர 
நிரல்‌ இயங்கும்‌ நேரம்‌. 


execute : 


execution : செயற்படுத்தல்‌ ; 
செயற்படுத்தம்‌ : ஒரு நிரலாக்கத்‌ 
தொடரை உண்மையாகவே 


செயல்படுத்தும்போது, நடை 
பெறும்‌ செயல்களின்‌ சுழற்சி. 
execution interface : இயக்க 
இடைமுகம்‌. 

execution slot : இயக்கச்‌ செருகு 
வாய்‌; இயக்க துளைவிளிம்பு; 
இயக்கப்‌ பொருத்துமிடம்‌. 


executive information system 


execution time : இயக்க நேரம்‌ : 
நினைவகத்திலிருந்து ஒர்‌ நிரலை 
எடுத்து அதனைக்‌ குறி விலக்கி 
(06௦௦06) செயல்படுத்த நுண்‌ 


.செயலி எடுத்துக்‌ கொள்ளும்‌ 


நேரம்‌. கணினியின்‌ உள்‌ 
கடிகாரத்‌ துடிப்பின்‌ அடிப்‌ 
படையில்‌ இது அளக்கப்படும்‌. 
execution trace cache : இயக்கச்‌ 
சுவட்டு இடைமாற்று. 

execution units : நிறைவேற்று 
அலகுகள்‌. 

executive : நிர்வாகி ; மேலாளர்‌ : 
மற்ற நிரலாக்கத்‌ தொடர்கள்‌ 
இயக்கப்படுவதைக்‌ கண்காணிக்‌ 
கும்‌ மேலாண்மை நிரலாக்கத்‌ 
தொடர்‌. Monitor, Supervisory 


system, Operation system 
ஆகியனவும்‌ இதே பொருளில்‌ 
குறிப்பிடப்படும்‌. 


executive information system : 
செயலாண்மை தரவு முறைமை : 
ஒரு நிறுவனத்தின்‌ மேலாண்மை 
அமைப்புக்கு (அதாவது உயர்‌ 
நிலை மேலாளர்களுக்கு) உத 
வும்‌ தகவல்‌ முறைமை. அவர்‌ 
களுக்குத்‌ தேவையான செய்தி 
கள்‌, விவரங்கள்‌, அறிக்கைகளை 
கணினி மூலம்‌ உருவாக்கித்‌ 
தரும்‌ அமைப்பு. தகவலுக்கு 
முக்கியத்துவம்‌ தருவதால்‌ இது 
தீர்வு உதவு முறைமை (060610 
Support System - DSS)-க்கு மாறு 


executive programme 


பட்டது: பகுப்பாயவும்‌ தீர்வு 
மேற்கொள்ளவும்‌ உதவும்‌. 
executive programme : செய 
லாண்மை நிரல்‌; இயக்கக்‌ 
கட்டளைத்‌ தொடர்‌. 

executive routine : செயலாட்சி 
வாலாயம்‌ : ஒரு செயற்பாட்டு 
முறையில்‌, மற்றச்‌ செயல்முறை 
களை நிறைவேற்றுவதைக்‌ கட்டுப்‌ 
படுத்துகிற, ஒரு முதன்மைச்‌ 
செயல்முறை. இதனை மேற்‌ 
பார்வையாளர்‌ அல்லது உரு 
வாக்க மையம்‌ என்றும்‌ கூறுவர்‌. 


executive workstation : செய 
லாட்சிப்‌ பணி நிலையம்‌ : தட்‌ 
டச்சு செய்ய விரும்பாத, பணி 
அதிகமுள்ளவர்களுக்காக வடி 
வமைக்கப்பட்ட தனி வகை 
மேசைமோட்டுக்‌ கணினி சார்ந்த 
அலகுகள்‌. இதில்‌ தனிவகைச்‌ 
செயற்பணி விசைகள்‌ இருக்‌ 
கும்‌. ஒரு நுண்பொறி அல்லது 
ஒரு தொடுதிரை மூலம்‌ இது 
உட்பாட்டினை ஏற்றுக்‌ கொள்‌ 
ளும்‌. இவை, சொல்‌/ தரவு செய்‌ 
-முறைப்படுத்துதலைச்‌ செய்ய 
வும்‌, தரவுத்‌ தளங்களை நிருவகிக்‌ 
கவும்‌, வரைகலைகளை உரு 
வாக்கவும்‌, வேறு பல நடவடிக்‌ 
கைகளுக்கு உதவவும்‌ வல்லவை. 
exerciser : செயல்படுத்தி : 
மனிதர்கள்‌ மூலம்‌ வன்பொருள்‌ 
பயன்படுத்தல்‌ மற்றும்‌ 


expand and colapse 


நிரலாக்கத்‌ தொடர்களை உரு 
வாக்குதல்‌, பிழைநீக்கல்‌ 
ஆகியவற்றைச்‌ செய்ய உதவும்‌ 
சாதனம்‌. 

601 :' வெளியேறு, வெளி 
யேற்றம்‌ : நிரலாக்கத்‌ தொடர்‌ 
அல்லது அல்கோரிதத்திலிருந்து 
கட்டுப்பாட்டை வேறிடத்திற்கு 
மாற்றும்‌ இடம்‌. 

லர்‌ : விரிவாக்கம்‌ : கோப்பு 
மேலாண்மையில்‌, விவரக்குறிப்‌ 
பேட்டு மரத்தில்‌ மறைவான 
கிளைக்‌ குறிப்பேடுகளைக்‌ 
காட்டுவதற்கு, தனியொரு 
விவரக்‌ குறிப்பேட்டினையோ, 
ஒரு விவரக்குறிப்பேட்டு மரத்‌ 
தின்‌ ஒரு கிளையையோ அல்‌ 
லது அனைத்துக்‌ கிளைகளை 
யுமோ ஒரே சமயத்தில்‌ விரி 
வாக்கம்‌ செய்யலாம்‌. 
றகாகble : விரிவாக்கத்தக்க : 
கூடுதலான முதன்மை நினைவுப்‌ 
பதிப்பி அல்லது வட்டு இயக்கி 
கள்‌ மூலம்‌ சேமிப்புத்‌ திறம்‌ 
பாட்டினை அதிகரிக்கக்‌ கூடிய 
வாறு ஒரு கணினியை வடி 
வமைத்தல்‌. 
expandability : விரிதிறன்‌ : சாத்‌ 
னங்கள்‌ அல்லது மாடுல்களைச்‌ 
சேர்த்து கணினியின்‌ செயல்‌ 
திறனை அதிகரிக்கும்‌ திறன்‌. 
expand and colapse : விரிக்கவும்‌ 
மூடவும்‌. 


expanded memory 


expanded memory : விரிவுபடுத்‌ 
திய நினைவகம்‌ : 47 நுண்‌ 
கணினிக்‌ குடும்பத்தில்‌, நுண்‌ 
செயலி மூலம்‌ நேரடியாக 
அணுக முடியாதவாறு அமைக்‌ 
கப்பட்டுள்ள கூடுதல்‌ நினை 
வகம்‌. மையச்‌ செயலகத்தினால்‌ 
நேரடியாக அணுக முடியாதிருக்‌ 
கிற நினைவக தொகுதிகள்‌. 
செய்முறைப்படுத்தியின்‌ முகவரி 
அமைவிடத்திலுள்ள இடைத்‌ 
, தடுப்புகளுக்குள்‌ அல்லது பக்கச்‌ 
சட்டங்களுக்குள்‌ மாற்றி 
வைக்கப்பட்டுள்ள ஒருவகை 
நினைவக விரிவாக்கம்‌. மரபு 
நினைவகத்தில்‌ போதிய இடம்‌ 
இல்லாதபோது, தரவுகளை இது 
இருத்தி வைத்துக்‌ கொள்கிறது. 
expanded memory emulator : 
வரிவுபடுத்திய நினைவகம்‌ முன்‌ 
மாதிரி : 386களுக்கான நினை 
வகப்‌ பதிப்பி மேலாளர்‌. 


expanded memory manager : 
விரிவுபடுத்திய நினைவக 
மேலாளர்‌ விரிவுபடுத்திய 
நினைவகத்தை பயன்படுத்து 
வதற்குப்‌ பயன்பாட்டுச்‌ செயல்‌ 
முறையை இயல்விக்கிற செயற்‌ 
பணிகளை வழங்கும்‌ மென்‌ 
பொருள்‌ இயக்கி. Lotus - Intel 
Microsoft Expanded Memory 
Standard (LIM-EMS) என்ற தர 
அளவுகளுக்கிணங்க ஒரு சாதன 


553 


expansion board 


இயக்கி மூலம்‌ மேலாண்மை 
செய்யப்படும்‌ நினைவகம்‌. 

expanded memory specification: 
விரிவாக்க நினைவக வரன்முறை. 


Expanded notation : விரிவாக்கிய 
குறிமானம்‌. 


expanded storage : விரிவுபடுத்‌ 
திய சேமிப்பகம்‌ : |B முதன்‌ 
மைப்‌ பொறியமைவுகளிலுள்ள 
துணை நினைவகம்‌. இதில்‌, 
தரவுகள்‌ வழக்கமாக விரிவு 
படுத்திய சேமிப்பகத்திலிருந்து 
மையச்‌ சேமிப்பகத்து (முதன்மை 
நினைவகம்‌) 4 K பாளங்களில்‌ 
மாற்றப்படுகின்றன. 


exறகn5ர௦ா : விரிவாக்கம்‌ : கணினி 
யில்‌ சில புதிய வன்பொருள்‌ 
களை இணைத்து, அடிப்படை 
யான செயல்பாடுகளுக்கு அப்‌ 
பாலும்‌ அதன்‌ திறனை உயர்த்‌ 
தும்‌ ஒரு வழிமுறை. பெரும்‌ 
பாலும்‌ அச்சு மின்சுற்று பலகை 
களை (விரிவாக்கப்‌ பலகைகள்‌) 
கணினியின்‌ தாய்ப்‌ பலகை 
யினுள்‌ விரிவாக்கச்‌ செருகுவாய்‌ 
களில்‌ செருகி, விரிவாக்கம்‌ 
செய்யப்படுகிறது. 

expansion bit : விரிவாக்க பிட்‌; 
விரிவாக்கத்‌ துண்மி. 

expansion board : விரிவாக்கப்‌ 


பலகை : கணினிக்கு அதிகப்படி 
யான செயல்பாடுகளைச்‌ சேர்க்க 


ப. ப ப ப பப ப ப பபப படட்டும்‌ 


expansion bus 


expansion interface 


விரிவாக்கப்‌ பலகை 


வும்‌ அல்லது புதிய வளங்களைச்‌ 
சேர்க்கவும்‌ அதன்‌ முதன்மை 
யான தரவு பரிமாற்றப்‌ பாதை 
யில்‌ (பாட்டையில்‌) செருகப்‌ 
படும்‌ ஒரு மின்‌ கற்றுப்‌ பலகை. 
நினைவகச்‌ சில்லுகள்‌, இயக்கக்‌ 
கட்டுப்படுத்திகள்‌, ஒளிக்காட்சி 
இணைநிலை மற்றும்‌ நேரியல்‌ 
துறைகள்‌, அக இணக்கிகள்‌ 
போன்றவை இவ்வகையில்‌ 
அடங்கும்‌. மடிக்கணினி மற்றும்‌ 
ஏனைய கையடக்கக்‌ கணினி 
களில்‌ பொருத்தப்படும்‌ விரி 
வாக்கப்‌ பற்று 
அட்டை (0601 0210) வடிவில்‌ 
இருக்கும்‌. இவை பீசி அட்டை 
கள்‌ எனப்படுகின்றன. இவை 
கணினியின்‌ பின்பக்கம்‌ அல்லது 
பக்கவாட்டில்‌ பொருத்தப்படு 
கின்றன. 


பலகைகள்‌ 


expansion bus : விரிவாக்கப்‌ 
பாட்டை ட விரிவாக்கப்‌ 


பலகைகள்‌ 
காட்சி, 


ஒளிப்பேழைக்‌ 
வட்டு இயக்கி 
போன்றவை செருகக்கூடிய 
கொள்கலங்களின்‌ அல்லது 
வரிப்பள்ளங்களின்‌ ஒரு தொடர்‌ 
வரிசையைக்‌ கொண்டுள்ள 
கணினிப்‌ பாட்டை. 


expansion card : விரிவாக்க 
அட்டை : கணினி அமைப்பின்‌ 
திறனை அதிகரிப்பதற்குக்‌ 
கூடுதல்‌ சிப்புகள்‌ அல்லது மின்‌ 
சுற்றுகளை அதில்‌ ஏற்றும்‌ 
நோக்கத்திற்காக கணினியில்‌ 
சோக்கப்படும்‌ அட்டை. 
expansion interface : விரிவாக்க 
இடைமுகம்‌ ; விரிவாக்க இடை 
வெளி: ஆதார கணினியுடன்‌ 
வட்டு இயக்கிகள்‌ கூடுதல்‌ 
நினைவகம்‌ மற்றும்‌ பிற 
வெளிப்புறப்‌ பொருள்களைச்‌ 
சேர்க்க உதவும்‌ மின்சுற்று 
அட்டை. 


expansion port 


expansion port : விரிவாக்கத்‌ 
துளை வாய்‌ : ஒரு கணினியி 


லுள்ள துளை. இது, கூடுதல்‌. 


சுற்றுவழிப்‌ பலகையை அல்லது 
சாதனத்தை இணைப்பதற்கு 
அனுமதிக்கிறது. 

expansion slots : விரிவாக்க 
இடங்கள்‌ : விரிவாக்கத்‌ துளை 
கள்‌ : ஆதார கணினிக்குக்‌ கூடுத 
லாக புதிய விரிவாக்க அட்டை 
களைச்‌ சேர்க்கப்‌ பயன்படுத்தும்‌ 
கணினி மின்சுற்று அட்டையின்‌ 
கூடுதல்‌ இடங்கள்‌. சான்றாக, 
கணினியின்‌ முதன்மை நினை 
வகத்துடன்‌ கூடுதல்‌ நினைவக 
அட்டைகள்‌ சேர்க்கப்படுதல்‌. 
எளிமையாக மாற்றங்கள்‌ செய்ய 
வசதியாக அட்டைகளை வைக்க 
பெரும்பான்மையான கணினி 
களில்‌ விரிவாக்க இடங்கள்‌ 
உள்ளன. 


expansion unit : விரிவாக்க 
அலகு : கூடுதல்‌ அச்சிட்ட மின்‌ 
சுற்று அட்டைகள்‌ பொருத்தப்‌ 
படுவதற்காக கூடுதல்‌ பொத்‌ 
தான்களுடன்‌ கணினியில்‌ 


இணைக்கப்படும்‌ சாதனம்‌. 


exper logo : 
முறை மொழி : 'எக்ஸ்பர்‌' டெலி 
ஜென்ஸ்‌ என்ற அமைவனம்‌ 
தயாரித்துள்ள செயல்முறை 
மொழியின்‌ மெக்கின்டோஷ்‌ 
பதிப்பு. இது பெரும்பாலான 


“எக்ஸ்பர்‌' செயல்‌. 


555 expert system 


செயல்முறை மொழிப்‌ பதிப்பு 
களை விட அதிகமான செயற்‌ 
பணிகளைக்‌ கொண்டது. LISP 
மொழி போன்றது. 


expert shell : நிபுணத்துவப்‌ 
பொதிவு : நிபுணத்துவப்‌ பொறி 
யமைவில்‌ அல்லது (6683இல்‌ 
உள்ள விதி ஆதாரத்தை ஆதரிக்‌ 
கக்கூடிய செயல்முறை தரவு 
ஆதாரத்தை உருவாக்க, இது ஒரு 
மேம்பாட்டுக்கருவி வடிவத்தை 
எடுத்துக்கொள்கிறது. தரவுத்‌ 
தளங்கள்‌, சொல்‌ பகுப்பிகள்‌ 
போன்ற பிற ஆதாரங்களி 
லிருந்து விதியாதாரத்திற்குச்‌ 
தரவுகளையேற்றலாம்‌. 

expert support system : வல்லு 
நர்‌ உதவி அமைப்பு ; வல்லுநர்‌ 
துணை அமைப்பு : வல்லுநர்‌ 
அமைப்பு போன்றது. பெரும்‌ 
பாலும்‌ முடிவெடுக்க உதவும்‌ 
அமைப்புடன்‌ சேர்த்தே பயன்‌ 
படுத்தப்படுவது. முறையான 
விதிகளுக்குப்‌ பதிலாக உணர்ந்‌ 
தறி காரணிகளை ஆய்ந்து சிக்‌ 
கல்களைத்‌ தீர்க்க உதவுவது. 


expert system வல்லுநர்‌ 
அமைப்பு; நிபுணத்துவப்‌ பொறி 
யமைவு : சிறப்பான சிக்கல்‌ 
தீர்க்கும்‌ நிபுணத்துவத்துடன்‌ 
உள்ள மனித/ எந்திர அமைப்பு 
களை உருவாக்குவதற்கான 


முறைகளும்‌, தொழில்நுட்பங்‌ 


we ———— 


expert system building 


களும்‌ செயற்கை நுண்ணறிவின்‌ 
இந்தப்‌ பகுதியைத்‌ தொடர்‌ 
வதனால்‌ மனித நிபுணத்துவத்‌ 
திற்கு முக்யெத்துவமும்‌, துறை 
கருதாத சிக்கல்‌ தீர்க்கும்‌ முறை 
யினைக்‌ குறைப்பதுமான அறிவு 
முறை வலியுறுத்தப்படுகிறது. 
சிக்கல்களைத்‌ தீர்ப்பதற்காக 
நிபுணருக்கு உதவவும்‌ அவருக்கு 
பதிலாக செயல்படவும்‌ 
செய்கிறது. 

expert system building tools : 
நிபுணத்துவப்‌ பொறியமைவுக்‌ 
கட்டுமானக்‌ கருவிகள்‌ : நிபுணத்‌ 
துவப்‌ பொறியமைவினை உரு 
வாக்கிப்‌ பேணி வருவதற்கு 
உதவுவதற்காக உருவாக்கப்‌ 
பட்டுள்ள ஒரு மென்பொருள்‌. 
expert system expireware : 
நிபுணத்துவப்‌ பொறியமைவு 
முடிவுறு மென்பொருள்‌ : தேதி 
அல்லது பயன்பாடுகளின்‌ எண்‌ 
ணிக்கை உள்ளுக்குள்ளேயே 
முடிவுறு தேதியைக்‌ கொண்டுள்ள 
மென்பொருள்‌. 


expert system shell : வல்லுநர்‌ 
முறைமை செயல்தளம்‌. 


expiration date : முடிவுத்‌ தேதி; 
காலாவதித்‌ தேதி : ஒரு மென்‌ 
பொருளின்‌ மாதிரியம்‌ அல்லது 
பரிசோதனைப்‌ பதிப்பு இயங்‌ 
காமல்‌ நின்றுவிடும்‌ தேதி, ஒரு 
மென்பொருளை விற்பனைக்குக்‌ 


556 


expire 


கொண்டுவரும்‌ முன்பு அதற்‌ 
கான பரிசோதனைப்‌ பதிப்‌ 
பினை (Beta ௦ 1௮) பயனாளர்‌ 
களுக்குத்‌ தருவர்‌. விற்பனைக்‌ 
குள்ள சில மென்பொருள்களை 
சிறிது காலத்துக்கு இலவசமாகப்‌ 
பயன்படுத்திக்‌ கொள்ளுமாறும்‌, 
பிடித்திருந்தால்‌ பணம்‌ செலுத்‌ 
தும்படியும்‌ கூறுவர்‌. இது 
போன்ற மென்பொருள்‌ குறிப்‌ 
பிட்ட காலம்‌ முடிந்ததும்‌ இயங்‌ 
காமல்‌ போகும்‌. அந்தத்‌ 
தேதிக்கு முன்பாக புதிய 
பதிப்பைப்‌ பெற வேண்டும்‌; 
அல்லது அதற்குரிய அணுகுக்‌ 
குறியீட்டைப்‌ பெற வேண்டும்‌; 
அல்லது பணம்‌ செலுத்திப்‌ பதி 
வெண்‌ பெற வேண்டும்‌. 
explicit address : தெளிவான 
முகவரி ; வெளிப்படையான முக 
வரி : மூல மொழி நிரலாக்கத்‌ 
தொடரில்‌ தெளிவாகச்‌ 
சொல்லப்பட்ட சேமிப்பகத்தின்‌ 
முகவரி. Symbolic Address-க்கு 
எதிர்ச்சொல்‌. 

லம : முடிவு; காலாவதி : ஒரு 
மென்பொருள்‌ முழுமையாக 
அல்லது ஒரு பகுதி செயல்‌ 
படாமல்‌ நின்றுபோதல்‌. பரி 
சோதனைப்‌ பதிப்புகள்‌ பெரும்‌ 
பாலும்‌, முழுப்‌ பதிப்பு வெளி 
யிடப்படும்‌ தருணத்தில்‌ செயல்‌ 
படாமல்‌ போகுமாறு நிரலாக்‌ 
கம்‌ செய்திருப்பர்‌. 


A 


்‌ 10-ஐ 


exploded view 


exploded view வெடித்த 
கருத்து; தெறிப்புத்‌ தோற்றம்‌ : 
ஒரு முழுமையைப்‌ பகுதி 
களாகப்‌ பிரித்து அம்முழுமைக்‌ 
கும்‌ பிற பகுதிகளுக்கும்‌ உள்ள 
உறவுகளைக்‌ காட்டும்‌ திட 
கட்டமைப்பின்‌ வரைபடம்‌. 


explore : முழுதும்‌ தேடு. 


explorer bar : எக்ஸ்புளோரர்‌ 
பட்டை. 
exponent : அடுக்குக்‌ குறி ; 


அடுக்குக்‌ குறிமானம்‌ : 1... ஒரு 
குறியீடு அல்லது எண்ணின்‌ 
வலதுபுற மேற்பகுதியில்‌ எழுதப்‌ 
படும்‌ குறியீடு. அந்தக்‌ குறியீட்‌ 
டின்‌ காரணியாக எத்தனை முறை 
அது பயன்படுத்தப்படுகிறது 
என்பதைக்‌ குறிப்பிடுகிறது. 
அடிப்படையாகக்‌ 
கொண்ட எண்ணில்‌ பத்துப்‌ பத்‌ 
துகள்‌ என்பதைக்‌ குறிப்பிட 10 
என்று எழுதும்‌ கருக்கமுறை. 
ஆதார எண்ணைக்‌ காரணியாக்கி 
எத்தனை முறை பயன்படுத்தப்‌ 
படுகிறது என்பதை அடுக்குக்‌ 
குறியீடு குறிப்பிடுகிறது. 2. 
பதின்மப்‌ புள்ளி எண்முறையில்‌ 
£ என்ற எழுத்தின்‌ மூலம்‌ 
அடுக்குக்‌ குறியீடு குறிப்பிடப்‌ 
படுகிறது. 10 £2 என்றால்‌ 10இன்‌ 
அடுக்குக்‌ குறி 2 என்று பொருள்‌ 


exponential notation : அடுக்குக்‌ 


குறியீடு. 


557 


export 


exponential smoothing : அடுக்கு 
முறை சரியாக்கல்‌; அடுக்கு 
முறை சீர்மையாக்கம்‌ தர 
மதிப்பு இட்டு நகரும்‌ சராசரி 
முறையில்‌ வருவது உரைத்தல்‌. : 
இம்முறையில்‌ முந்தைய கூற்று 
சுளை வயதின்‌ அடிப்படையில்‌ 
கழித்தல்‌. அண்மை தரவுகளுக்கு 
அதிக. மதிப்பு கொடுக்கப்படும்‌. 


| அவற்றை வயதின்‌ அடுக்கு 


முறை பணியின்‌ மூலம்‌ தகவல்‌ 
கள்‌ தர மதிப்பிடுவதால்‌ இந்த 
சரியாக்கலை அடுக்கு முறை சரி 
யாக்கல்‌ என்று கூறப்படுகிறது. 


exponentiation : அடுக்கு முறை 
யாக்கல்‌ ; அடுக்குப்பெருக்கல்‌ ; 
அடுக்கேற்றம்‌ : ஒரு எண்ணின்‌ 
அடுக்கை பயன்படுத்துபவர்‌ 
கணக்கிட்டுச்‌ சொல்ல உதவும்‌ 
செயல்முறை அல்லது பணி.. 
எடுத்துக்காட்டாக 9 என்ற 
எண்ணை 5 முறை அதன்‌ 
பெருக்குத்‌ தொகையாலேயே . 
பெருக்குவதற்குப்‌ பதிலாக ஒரே 
தடவையில்‌ கணக்கிடுதல்‌. 


(0௦௩ : ஏற்றுமதி : ஒரு தரவு 
தள அமைப்புக்காக மற்ற நிர 
லாக்கத்‌ தொடர்களில்‌ பயன்‌ 
படுத்தக்கூடிய வகையில்‌ தரவு 
களை எழுதுதல்‌ (பொதுவாக 
வட்டு கோப்பில்‌). பல தரவு 
தள செயல்வரைவாளர்கள்‌ 
தங்கள்‌ தரவுகளை ஏதாவது ஒரு 
குறியீட்டு வடிவத்தில்‌ அமைப்‌ 


a பப்பட்‌ படப்பு படட்பியயம்‌ 


expression 558 


பார்கள்‌. ஆனால்‌, சாதாரண 
சொல்தொகுப்பில்‌ படிக்கக்‌ 
கூடிய வகையில்‌, அஸ்கி கோப்‌ 
புகளுக்கு ஏற்றுமதி செய்யும்‌ 
வகையில்‌ உருவாக்குவார்கள்‌. 


expression சொற்றொடர்‌; 
கோவை; வெளிப்பாடு; எண்‌ 
ணுருக்‌ கோவை; தொனிபாவக்‌ 
குறிகள்‌ : செயற்பாட்டுக்‌ குறி 
யீடுகள்‌, மாறியல்‌ மதிப்புருக்கள்‌ 
இவற்றின்‌ இணைப்புகள்‌ ஆகி 
யவற்றைக்‌ கொண்ட எண்களைக்‌ 
குறிக்கும்‌ பொதுச்சொல்‌. செயல்‌ 
முறைப்படுத்துவதில்‌ தரவு 
களையும்‌ செய்முறைப்படுத்து 
தலையும்‌ விவரிக்கும்‌ ஒரு 


கட்டளைத்‌ தொடர்‌. 


extended addressing : நீட்டிப்பு 
முகவரியாக்கம்‌ : நினைவகத்தில்‌ 
பல இடங்களை எட்டக்‌ கூடிய 
முகவரிக்‌ குறியீடு. இதற்கு, 
நினைவகத்தில்‌ தரவுகளின்‌ 
இடத்தைக்‌ கண்டறிய ஒன்றுக்கு 
மேற்பட்ட எட்டியல்‌ தேவை. 

extended ASCIl : நீட்டித்த 
ஆஸ்கி : ஆஸ்க்கி ($C! - A௱eர்‌- 
can Standard Code for Information 
Interchange) குறியீடுகள்‌ மொத்‌ 
தம்‌ 256. 0 முதல்‌ 255 வரை. 
நமது அன்றாடப்‌ பயன்பாட்‌ 
டில்‌ 0 முதல்‌ 127 வரை (பிட்டு 
கள்‌) மட்டுமே பயன்படுத்து 
கிறோம்‌. 128 முதல்‌ 255 வரை (8 


extended characters 


பிட்டுகள்‌) அரிதாகப்‌ பயன்‌ 
படுத்தப்படுகின்றன. இந்த 
மதிப்புகளில்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ குறியீட்டுத்‌ தொகுதிகள்‌ 
நீட்டித்த ஆஸ்க்கி எனப்படு 
கின்றன. இவை பெரும்பாலும்‌ 
கணினிக்கு கணினி வேறுபடு 
கின்றன. ஆங்கிலம்‌ தவிர வேறு 
பட்ட மொழியாளர்கள்‌ தத்தம்‌ 
மொழியின்‌ எழுத்துகளை 
இந்தப்‌ பகுதியில்‌ வைத்துக்‌ 
கொள்கின்றனர்‌. அல்லது உச்‌ 
சரிப்பு எழுத்துகள்‌, வரைகலை 
வடிவங்கள்‌, சிறப்புக்‌ குறியீடு 
களையும்‌ வைத்துக்‌ கொள்ள 
முடியும்‌. 


extended board : நீட்டிப்பு 
அட்டை: நீட்டிப்புப்‌ பலகை : 
மின்சுற்று அட்டைகளை வசடு 
யாகக்‌ கண்காணிக்க உதவும்‌ 
பிழை நீக்குச்‌ சாதனம்‌. 


extended characters : நீட்டித்த 
குறியீடுகள்‌, நீட்டித்த எழுத்துகள்‌ : 
128 முதல்‌ 255 வரையுள்ள 
ஆஸ்கி மதிப்புக்‌ கொண்ட 
எழுத்து வடிவங்கள்‌. விரிவாக்க 
ஆஸ்கி எட்டு துண்மி(பிட்‌) 
கொண்டிருக்கும்‌. 
பெரும்பாலும்‌ பிறமொழி 
எழுத்துகள்‌, பட உருவங்களை 
உருவாக்கும்‌ குறிகள்‌, உச்சரிப்‌ 
பைக்‌ குறிக்கும்‌ சிறப்பு அடை 
யாளங்களைக்‌ கொண்டிருக்கும்‌. 


களைக்‌ 


extended edition 


extended edition : நீட்டித்த 
பதிப்பு : உள்ளிணைந்த தரவுத்‌ 
தளம்‌, தரவுத்‌ தொடர்பு வசதிகள்‌ 
கொண்ட ஓஎஸ்‌/3 இயக்க 
முறையின்‌ பதிப்பு. ஐபிஎம்‌ 
உருவாக்கியது. 


Extended Graphics Array 
நீட்டித்த வரைகலைக்‌ கோவை : 
1990ஆம்‌ ஆண்டில்‌ ஐபிஎம்‌ 
நிறுவனம்‌ அறிமுகப்படுத்திய, 
வரைகலைக்‌ கட்டுப்படுத்தி 
மற்றும்‌ திரைக்காட்சிமுறை 
வடிவமைப்புக்கான உயர்‌ நிலை 
செந்தரம்‌. இதன்படி 60௩480 
படப்புள்ளித்‌ தெளிவு, 65, 536 
வண்ணங்கள்‌ பெறலாம்‌. 
அல்லது 1,021%768 தெளிவும்‌ 256 
வண்ணங்களும்‌ பெறலாம்‌. 
பெரும்பாலும்‌ பணி நிலையக்‌ 
(work station) கணினிகளில்‌ 
பயன்படுகின்றன. 


extended maintenance : நீட்டிப்‌ 
புப்படுத்திய பேணுகை : அடிப்‌ 
படைப்‌ பேணுகைக்‌ கால 
அளவுக்குக்‌ கூடுதலான கால 
அளவுகளுக்கு வேண்டப்படும்‌ 
- நேரடி அழைப்புப்‌ பணியம்‌. 


extended memory : நீட்டிப்பு 
நினைவகம்‌ : 1 M8B-க்கு மேற்‌ 
பட்ட நினைவகம்‌. இதனை 24 
மற்றும்‌ 32 துண்மி நுண்‌ செய்‌ 
முறைப்படுத்திகளினால்‌ அணுக 
லாம்‌. இன்டெல்‌ - 286-களுக்‌ 


extended partition 


கும்‌ அதற்கு மேற்பட்டும்‌, ஒரு 
மீமிகு எட்டியலுக்கு மேற்பட்ட 
செந்நிற நினைவகம்‌. RAM 
வட்டுகளுக்கும்‌, வட்டுப்‌ பொதிவு 
களுக்கும்‌, 005 விரிவாக்கிகளைப்‌ 
பயன்படுத்தும்‌ பயன்பாடு 
களுக்கும்‌ இது உதவுகிறது. 
extended memory specification : 
நீட்டித்த நினைவக வரன்முறை 
(இஎம்‌எஸ்‌) : லோட்டஸ்‌, இன்‌ 
டெல்‌, மைக்ரோசாஃப்ட்‌, 
ஏஎஸ்டி ஆய்வக நிறுவனங்கள்‌ 
இணைந்து உருவாக்கியது. 
எம்‌எஸ்டாஸ்‌ இயக்க முறைமை 
பயன்படுத்திக்‌ கொள்ளாத 
நினைவகப்‌ பரப்புகளையும்‌, 1 
எம்பிக்கு அதிகமான நீட்டித்த 
நினைவகத்தையும்‌ இயல்பு 
நிலைப்‌ பயன்பாட்டுத்‌ தொகுப்‌ 
புகள்‌ பயன்படுத்திக்‌ கொள்வதற்‌ 
கான மென்பொருள்‌ இடை 
முகம்‌. நீட்டித்த நினைவக 
மேலாளர்‌ (Extended Memory 
Manager) என்னும்‌ சாதன 
இயக்கி நிரல்‌ நினைவகத்தை 
மேலாண்மை செய்யும்‌. தேவை 
யானபோது இதனை நிறுவிக்‌ 
கொள்ளலாம்‌. குறிப்பிட்ட 
பயன்பாட்டுத்‌ தொகுப்பு, 
இயக்கி நிரல்‌ மூலமாக கூடுதல்‌ 
நினைவகப்‌ பகுதியை அணுகிக்‌ 
கொள்ளும்‌. 


extended partition : நீட்டிப்பு; 
பிரிவினை : தனியொரு இயற்‌ 


லட rrr Te ET ப ப அ பபப வயப்‌ பயப்பட ம்க்‌ 


extended VGA 


பியல்‌ சாதனத்தைப்‌ பிரிவினை 
செய்தல்‌. எடுத்துக்காட்டு: ஒரு 
நிலைவட்டினை பல்வேறு தருக்க 
முறைப்‌ பகுதிகளாகப்‌ பகுத்தல்‌. 
extended VGA : நீட்டித்த விஜிஏ: 
ஒளிக்காட்சி வரைகலைக்‌ 
கோவை (Video Graphics Array) 
தர வரையறைகளின்‌ மேம்பட்ட 
வடிவம்‌. இது, ஒரு படிமத்தை 
800x600 முதல்‌ 1600%1200 வரை 
படப்புள்ளித்‌ தெளிவுடன்‌ 
காட்ட வல்லது. ஒரு கோடியே 
67 இலட்சம்‌ (254) வண்ணங்கள்‌ 
கொண்ட நிறமாலையைப்‌ பெற 
முடியும்‌. இந்த நிறமாலையை 
ஒரு சாதாரண மனிதர்‌ வேறு 
படுத்திப்‌ பார்க்கக்கூடிய அளவுக்கு 
ஒரு கோடியே 90 இலட்சம்‌ 
வண்ணங்களைக்‌ கொண்டதாக 
ஆக்க முடியும்‌. எனவே இது, 
தொடர்முறை (௪௦0) தொலைக்‌ 
காட்சிக்கு ஈடான நிறக்காட்சி 
யைத்‌ தரும்‌ இலக்கமுறைச்‌ 
செந்தரம்‌ எனக்‌ கருதப்படுகிறது. 
extensible language : விரி 
வாக்கக்கூடிய மொழி ; நீட்டிப்பு 
மொழி : ஒரு நிரலாக்கத்‌ தொடர்‌ 
மொழியில்‌ இருப்பதை மாற்‌ 
றும்‌ புதிய தன்மைகளைப்‌ பய 
னாளர்‌ சேர்க்கின்ற கோட்பாடு. 
நீட்சி ; நீட்டிப்பு : 
வழக்கமான தர அமைப்பில்‌ 
உள்ளதற்கு மேலாக கணினி 
அமைப்பிலோ அல்லது நிர 


extension : 


560 


external command 


லாக்கத்‌ தொடர்‌ மொழியிலோ 
சேர்க்கப்படும்‌ கூடுதல்‌ தன்மை. 
extention file : கோப்பு வகைப்‌ 
பெயர்‌. 


extension manager : நீட்டிப்பு 


மேலாளர்‌ மெக்கின்டோஷ்‌ 
கணினியிலுள்ள ஒரு பயன்‌ 
பாட்டு நிரல்‌. கணினியை 
இயக்கும்போது எந்தெந்த 


நீட்டிப்புகளை நினைவகத்தில்‌ 
மேலேற்றிக்‌ கொள்ள வேண்டும்‌ 
என்பதை வரையறுக்க 
பயனாளருக்கு உதவுகிறது. 

extension name : நீட்சிப்‌ பெயர்‌. 


extent : அளவு : ஒரு துணை 
சேமிப்பகத்தில்‌ தொடர்ச்சியாக 
உள்ள பருப்பொருள்‌ பதிவு 
களின்‌ தொகுதி. 

ஸ்ரார்‌, 11௦ : கோப்பு நீட்டிப்பு. 


external buffer : புற இடைநிலை 
நினைவகம்‌: ஒரு கணினிக்கும்‌ 
மற்றொரு சாதனத்திற்கு 
மிடையே செல்லும்‌ தரவுகளுக்‌ 
கான ஒரு தற்காலிக தரவு 
சேமிப்புப்‌ பகுதி. 

external access protection : புற 
அணுகல்‌ பாதுகாப்பு . 

external command : புறநிலை 
ஆணை; புறக்கட்டளை 
வட்டில்‌ சேமித்து 
பட்டுள்ள உள்‌ முக நினைவகத்‌ 
தில்‌ (RAM) நிரந்தரமாக ஏற்றி 


வைக்கப்‌ 


external data file 


வைக்கப்பட்டிராத ஒரு தனி 
வகைக்‌ கோப்பினை நிறை 


வேற்றுவதன்‌ மூலம்‌ இயக்குகிற 
ஒரு 008 நிரல்‌. 
external data fife : வெளிப்புற 


தரவுக்‌ கோப்பு ; புறத்தரவுக்‌ 
கோப்பு : செயலாக்கம்‌ செய்யும்‌ 
நிரலாக்கத்‌ தொடரிலிருந்து தனி 
யாக சேமிக்கப்படும்‌ தரவுகள்‌. 


external device : புறநிலைச்‌ 
சாதனம்‌ : ஒரு கணினியின்‌ உள்‌ 
ளிணைந்த அங்கமாக அமைந்‌ 
திராமல்‌, கம்பிவடச்‌ செயல்முறை 
மூலம்‌ அதனுடன்‌ இணைக்கப்‌ 
பட்டுள்ள ஒரு சாதனம்‌. 
external, fle : புறக்‌ கோப்பு. 


external gateway protocol : புற 
நுழைவி நெறிமுறை : பிணை 
யங்களை இணைக்கும்‌ திசைவி 
களுக்கும்‌ நுழைவிகளுக்கும்‌ 
{Routers and Gateways) இருப்பு 
நிலைத்‌ தரவுவைக்‌ கொண்டு 
சேர்க்கும்‌ நெறிமுறை. 

external interrupt : புறநிலை 
இடையீடு அல்லது குறுக்கீடு : 
கணினி இயக்கி, புறநிலை 
உணர்வி, கண்காணிப்புச்‌ 
சாதனம்‌, மற்றொரு கணினி 
- போன்ற புறநிலை ஆதாரத்தின்‌ 
மூலம்‌ உண்டாகும்‌ இடையீடு. 
external label! : வெளிப்புற 
அடையாளச்‌ சீட்டு : ஒரு கோப்பு 


external report 


ஊடகத்துக்கு வெளியே அந்த 
கோப்பை அடையாளம்‌ காண 
இணைக்கப்படும்‌ அடையாளச்‌ 


சட்டு. காந்த மின்வட்டு 
அல்லது நாடா வைத்துள்ள 
உறையில்‌ இணைக்கப்படும்‌ 


காகிதச்‌ சீட்டு அல்லது ஒட்டி. 


external memory : வெளி நினை 
வகம்‌; புற நினைவகம்‌. 


external modem : புறநிலை 
மோடெம்‌ : ஒரு கணினியின்‌ 
தொடர்வழிப்‌ புழையுடன்‌ 
இணைக்கப் படக்கூடிய 
“மோடெம்‌' இது, ஒரு சுவர்‌ 
வெளிவாயில்‌ மூலம்‌ தனது 
விசையைப்‌ பெறுகிறது. இது, 


'உள்முக மோடெம்‌' என்‌ 
பதிலிருந்து வேறுபட்டது. 

external reference : வெளிப்புற 
குறிப்பு; புற மேற்கோள்‌ : ஒரு 


குறியீட்டை வேறு ஒரு வழக்கச்‌ 
செயலில்‌ வரையறுத்துள்ள 
குறிப்பு. த்‌ 


external report : புறநிலை 


- அறிக்கை : ஏற்கனவே அச்சிடப்‌ 


பட்ட வடிவத்தில்‌ அல்லது 
வேறு வடிவில்‌. அரசாங்கத்‌ 
திற்கோ அல்லது வாடிக்கை 
யாளர்களுக்கோ விநியோகிப்‌ 
பதற்காக, ஒரு நிறுவனத்திற்கு 
வெளியில்‌ பயன்படுத்த உரு 
வாக்கப்படும்‌ அறிக்கை. 


36 


external scheme 


external routine : புறநிலை 
வாலாயம்‌ : 'பாஸ்கல்‌' செயல்‌ 
முறைப்படுத்தும்‌ மொழியில்‌, 
செயல்முறைக்கு வெளி 
யிலிருந்து வாலாயத்தை வரை 
யறுப்பதற்கு வரவழைக்கக்‌ 
கூடிய ஒரு நடைமுறை அல்லது 
செயற்பணி. 


external scheme : புறநிலைத்‌ 
திட்டம்‌ ஒரு குறிப்பிட்ட 
பயனாளரின்‌ தரவுத்‌ தள நோக்‌ 
கின்‌ வரம்பெல்லை தொடர்‌ 
பான ஒரு தரவுத்‌ தளத்‌ துணைத்‌ 
திட்டம்‌. 

extemal sort : புறநிலைப்‌ பிரிப்பு : 
பன்னோக்குப்‌ பிரிப்பு நிர 
லாக்கத்‌ தொடரில்‌ இரண்டாம்‌ 
நிலை. தரவுகளின்‌ சரங்களை 
வரிசை யாக ஒன்று சேர்த்து ஒரே 
சரமாக ஆகுமாறு செய்தல்‌. 
external storage : புறநிலைச்‌ 


சேமிப்பகம்‌ : துணை சேமிப்‌ 
பகம்‌ போன்றது. 


external symbol : புறநிலைக்‌ 
குறியீடு : 1. கட்டுப்பாடு பிரி 
வின்‌ பெயர்‌. நுழைவு இடத்தின்‌ 
பெயர்‌ அல்லது வெளிப்புறக்‌ 
குறிப்பு. 2. வெளிப்புறக்‌ குறியீடு 
அகரமுதலியில்‌ உள்ள குறியீடு. 
external symbol dictionary : புற 
நிலைக்‌ குறியீட்டு அகரமுதலி : 
ஒரு நிரலாக்கத்‌ தொடரில்‌ 
உள்ள புறநிலைக்‌ குறியீடுகளை 


562 


extranet 


அடையாளம்‌ காணுதல்‌ தொடர்‌ 
பான கட்டுப்பாட்டு தரவு. 


external viewer : புறப்பார்வை 
நிரல்‌; புறக்காட்சி நிரல்‌ : தற்‌ 
போது பயன்படுத்திக்‌ கொண்‌ 
டிருக்கும்‌ பயன்பாட்டுத்‌ 
தொகுப்பினால்‌ கையாள 
முடியாத வகையைச்‌ சேர்ந்த ஓர்‌ 
ஆவணத்தைப்‌ பார்வையிடப்‌ 
பயன்படும்‌ ஒரு பார்வைநிரல்‌. 


exact : வெளியே எடு : ஒரு 
வடிகட்டி அல்லது மேற்பகுதி 
முடிவு செய்யும்‌ ஒரு கணினி 
கோப்பில்‌ இருந்து குறிப்பிட்ட 
தரவுவை வெளியே எடுத்தல்‌. 


extra-high-density floppy disk : 
கூடுதல்‌ மிகுஅடர்வு நெகிழ்‌ 
வட்டு : 4 எம்பி தரவு சேமிக்க 
வல்ல 3.5 அங்குல நெகிழ்‌ 
வட்டு. இதனை இயக்க 
இரண்டு முனைகள்‌ கொண்ட 
தனிச்‌ சிறப்பான இயக்ககம்‌ 
(டங்‌) தேவை. 

extranet : புறப்பிணையம்‌ : ஒரு 
நிறுவனம்‌ இணையத்‌ தொழில்‌ 
நுட்ப அடிப்படையில்‌ (குறிப்‌ 
வைய விரிவலைத்‌ 
தொழில்‌ நுட்பங்கள்‌) தமது 
நிறுவனப்‌ பிணையத்தை 
அமைத்திருப்பின்‌ அதனை அக 
இணையம்‌ (சால) என்றழைக்‌ 
கிறோம்‌. அந்த நிறுவனத்துக்கு 
பொருள்‌ வழங்குவோர்‌, 


பாக 


extrapolation 


வாடிக்கையாளர்‌ இவர்களும்‌ 
வரம்புக்குட்பட்ட வகையில்‌ 
நிறுவனப்‌ பிணையத்தை அணுக 
அனுமதித்தால்‌ அதனை புறப்‌ 
பிணையம்‌ எனலாம்‌. இவ்வாறு 
அனுமதிப்பதால்‌ வணிக நட 
வடிக்கைகள்‌ விரைவுபடுகின்‌ 
றன. உறவுகள்‌ பலப்படுகின்றன. 
extrapolation : புற இடுகை. 

extrinsic semiconductor : புறத்‌ 
தூண்டல்‌ குறைகடத்தி : (P)- 
வகை அல்லது (N-)-வகை மாசு 
சேர்ப்பதன்‌ மூலம்‌ வெப்பப்‌ 


படுத்துதல்‌ போன்ற 
சூழ்நிலைகளில்‌ மின்னணுக்‌ 
களைப்‌ பயணிக்க வைத்து 


ezine 


மின்சாரத்தைக்‌ கடத்துகின்ற 
ஒருவகைக்‌ குறைகடத்தி. 
மின்னணுக்களை அவற்றின்‌ 
இயல்பான நிலையிலிருந்து 
வலிந்து நகரச்செய்து புதிய 


மின்னணுக்கற்றை அல்லது 
மின்னனு இடைவெளிகளை 
உருவாக்குகின்றன. 

62106 : மின்னிதழ்‌ : மின்னணு 
இதழ்‌ என்பதன்‌ சருக்கம்‌. 
இணையம்‌, அறிக்கைப்‌ 


பலகைச்‌ சேவை (885) மற்றும்‌ 
இதர நிகழ்நிலைச்‌ சேவை 
மூலம்‌ பெரும்பாலும்‌ இலவச 
மாக வழங்கப்படும்‌ நாளிகை 


இதழ்‌. 


| 


F : எஃப்‌ : 'Frequency என்பதன்‌ 


குறும்பெயர்‌. இது அலை 
வெண்‌ அல்லது அதிர்வெண்‌ 
குறியீடாகும்‌. 


₹2₹ : எஃப்‌2எஃப்‌ : முகத்துக்கு 
நேராக என்று பொருள்படும்‌ 
Face to Face என்ற தொடரின்‌ 
குறுஞ்சொல்‌. இணையத்தில்‌ 
மின்னஞ்சலில்‌ பயன்படுத்தப்‌ 
படுகிறது. 

fabricated language : உருவாக்‌ 
கப்பட்ட மொழி; புனைவு மொழி : 
சங்கேத மொழி போன்றது. 
fabrication உருவாக்கம்‌; 
புனைவு : விரும்பும்‌ விதிமுறை 
களுக்கேற்ப பொருள்களை உற்‌ 
பத்தி செய்யும்‌ செயல்முறை. 


[306 : முகம்‌; முகப்பு : கணினி 
வரைகலைகளில்‌, கூம்பு 
அல்லது பிரமிட்‌ போன்ற 


பன்முக வடிவப்பொருள்‌. பல 
பக்கங்கள்‌ சேர்ந்து உருவாகும்‌ 
இத்திடப்பொருள்‌ “திடப்‌ 
பொருளின்‌ முகங்கள்‌: என்று 
அழைக்கப்படும்‌. சான்றாக, ஒரு 
கூம்புக்கு ஆறுமுகங்கள்‌. 

FACE : பேஸ்‌ : ‘Field Alterable 
Control Element’ என்பதன்‌ குறும்‌ 
பெயர்‌. 
face time : 
மற்றொருவருடன்‌ 


பார்வை நேரம்‌ : 
நேருக்கு 


facing pages 


நேர்‌ சந்தித்துச்‌ செலவிட்ட 
நேரம்‌. இணையம்‌ வழிச்‌ 
சந்திப்பைக்‌ குறிப்பதில்லை. 
1201111/5 : வசதிகள்‌ : கணினி 
மற்றும்‌ தரவு தொடர்பு மையங்‌ 
களில்‌ பயன்படுத்தப்படும்‌ 
பருப்பொருள்‌ கருவிகள்‌, மின்‌ 
சக்தி, தரவுத்‌ தொடர்புக்‌ கம்பி 
கள்‌, மற்றும்‌ பிற வகையறாக்‌ 
களைக்‌ குறிப்பிடும்‌ பொது 
வான தொடர்‌. 


facilities management : வசதிகள்‌ 
மேலாண்மை : ஒரு தரவு செய 
லாக்க அமைப்பினை மேற்‌ 
பார்வையிட்டு இயக்க, ஒரு 
தனிப்பட்ட சேவை நிறுவனத்‌ 
தைப்‌ பயன்படுத்தல்‌. 

facility : வசதி : 1.கணினி 
அமைப்பின்‌ உற்பத்தித்திறனை 
முடிவு செய்ய கணினியை எளி 
தாகப்‌ பயன்படுத்த முடிவதை 
ஒரு அளவுகோலாக எடுத்துக்‌ 
கொள்ளுதல்‌. 2. இரண்டு முனை 
களுக்கிடையில்‌ மின்சாரப்‌ பரி 
மாறலுக்கான வழித்‌ தடம்‌. 
facing pages : எதிர்ப்‌ பக்கங்கள்‌ : 
ஒரு கட்டுமானம்‌ செய்யப்பட்ட 
ஆவணத்தில்‌, ஆவணத்தைத்‌ 
திறக்கும்போது ஒன்றை 
யொன்று எதிர்நோக்கியவாறு 


facsimile 


உள்ள இரு பக்கங்கள்‌. இரட்டை 
எண்ணுடைய பக்கம்‌ இடப்‌ 
பக்கத்திலும்‌, ஒற்றை எண்‌ பக்‌ 
கம்‌ வலப்புறத்திலும்‌ இருக்கும்‌. 
facile : தொலைநகலி : 
1. படங்கள்‌, நிலப்படங்கள்‌, 
வரைபடங்கள்‌ ஆகியவற்றை 
அனுப்புதல்‌. உருக்களை அனுப்‌ 
பும்‌ கருவி மாற்றி அனுப்ப, 
அவற்றைப்‌ பெறும்‌ நிலையத்தில்‌ 
மீண்டும்‌ உருவாக்கி ஒரு வகை 
யான காகிதத்தில்‌ நகலெடுத்‌ 
தல்‌. தொலை நகலெடுத்தல்‌ 
என்றும்‌ அழைக்கப்படும்‌. 2. மூல 
வண்ணத்தை உள்ளது உள்ளபடி 
நகலெடுத்தல்‌. 3. உண்மை நகல்‌ 
மறு ஆக்கம்‌. 2௦ என்று கருக்கி 
அழைக்கப்படுகிறது. 

facsimile transceiver : தொலை 
நகல்‌ போக்கு வருவி : உருவங்‌ 
களை மின்னணு அனுப்பு 
முறையில்‌ அனுப்பவும்‌ பெற 
வும்‌ பயன்படுத்தும்‌ அலகு. 
facsimile transmission : தொலை 
நகல்‌ செலுத்தம்‌; தொலை நகல்‌ 
அனுப்பீடு. 

factor : காரணி : கணித முறைப்‌ 
படி செயற்படக்கூடிய ஒரு தரவு 
கூறு அல்லது மாறுவகை 
மதிப்புரு. 

factor analysis : காரணி ஆய்வு : 
முக்கியத்துவத்தின்‌ தன்மையை 


யும்‌, மிக முக்கிய காரணிகளை 


565 fail - safe system 


யும்‌ முடிவுசெய்ய பல காரணி 
களின்‌ இடைச்செயலை ஆய்வு 
செய்யும்‌ கணிதத்‌ தொழில்‌ 
நுட்பம்‌. 

factor, blocking : தடு காரணி. 


factorial : படிவரிசைப்‌ பெருக்கப்‌ 
பேரெண்‌ : 1-லிருந்து குறிப்‌ 
பிட்ட எண்ணுக்கு எல்லா முழு 
எண்களையும்‌ ((6060) பெருக்கு 
வதன்‌ மூலம்‌ கணித்து காரணி 
களை உருவாக்குதல்‌. காரணி 
யத்தைக்‌ குறிப்பிடப்‌ பயன்படுத்‌ 
தப்படுகிறது. சான்றாக 41 
என்பது 1% 2% 3 % 4-க்கு சம 
மானது; 1 என்பது 1%2%3% 
4 xX... (॥ - 1) டா -க்குச்‌ 
சமமானது. 


factor, scale : அளவுகோல்‌ 
காரணி; அளவீட்டுக்‌ காரணி. 


facts : பொருண்மைகள்‌ : சிறிய 
/நடுத்தர வணிகத்திற்கு வசதி 
கள்‌ (பொதுப்‌ பேரேடு, வரவுக்‌ 
கணக்குகள்‌, செலுத்தக்‌ கணக்கு 
கள்‌) உடைய நிதியியல்‌ கணக்‌ 


சீட்டுப்‌ பொறியமைவு. 
fact template : பொருண்மைப்‌ 
படிம அச்சு; நிகழ்வுப்‌ படிம அச்சு. 


12]15246 : பழுது தடுப்பி, 
fail - safe system : பழுது 
தடுப்பு அமைப்பு பெரும்‌ 


சேதம்‌ ஏற்படுவதைத்‌ தடுக்க 
உருவாக்கப்படும்‌ அமைப்பு. 


வெய்ய 


fail - soft system 


இதனால்‌ லெ வசதிக்‌ குறைவும்‌ 
ஏற்படலாம்‌. சான்றாக, கணினி 
கட்டுப்பாட்டு சாலை விளக்கு 
அமைப்பில்‌, ஒரு தவறு ஏற்பட்‌ 
டால்‌, விளக்குகளை நிறுத்து 
வதற்குப்‌ பதிலாக, பழுது 
தடுப்பு அமைப்பின்படி, சாலை 
விளக்குகள்‌ யாவும்‌ சிகப்பு 
நிறத்தைக்‌ காட்டும்‌. மின்சக்தி 
நிலைய இயக்கத்தில்‌, வெப்பம்‌ 
அளவுக்கதிகமாகும்போது மின்‌ 
வழங்குதல்‌ துண்டிக்கப்படும்‌. 

fail - soft system : பழுதாயினும்‌ 
பணியாற்றும்‌ அமைப்பு : ஒரு 
கணினி அமைப்பின்‌ சில பகுதி 
கள்‌ மட்டும்‌ செயல்படவில்லை 
யென்றாலும்‌ தரவுச்‌ செயலாக்‌ 
கம்‌ தொடரும்‌ அமைப்பு. 
வழக்கமாக, அதைத்‌ தொடர்ந்து 
செயல்திறனும்‌ சீர்கேடு அடை 
யும்‌. பழுது தடுப்பு அமைப்‌ 
பில்‌ சொல்லப்பட்ட அதே 
எடுத்துக்காட்டைப்‌ பயன்படுத்‌ 
திக்‌ கூறுவதென்றால்‌ கோளாறு 
ஏற்படும்போது சாலை விளக்கு 
கள்‌ மஞ்சள்‌ ஒளிவீசும்‌, வெப்‌ 
பம்‌ அதிகமாகும்போது இந்த 
அமைப்பின்படி, மின்சக்தி 
வரும்‌ ஆரம்ப பகுதியை நிறுத்தி 
விட்டு, அவசர சாதனமாயெ 
மாற்று மின்கலம்‌ மூலம்‌ மின்‌ 
சக்தி வழங்குவது தொடரும்‌. 

failure பழுது கணினி 
அல்லது கணினி சார்ந்த சாதனம்‌ 


fairness 


சரியாகச்‌ செயல்படாமை 
அல்லது செயல்படா நிலை. 
மின்சாரம்‌ நின்று போனால்‌ 
கணினி செயல்படாமல்‌ போ 
கிறது. இதைத்‌ தவிர்க்க மின்‌ 
கலன்‌ உடைய காப்பு மின்சாத 
னம்‌ (யுபிஎஸ்‌) பயன்படுத்த 
லாம்‌. கணினியை முறைப்படி 
நிறுத்தி வைக்கும்‌ மின்சாரம்‌ 
கிடைத்துக்‌ கொண்டிருக்கும்‌. 

failure prediction : பழுது முன்‌ 
னறிவித்தல்‌ : குறிப்பிட்ட துணை 
பாகங்கள்‌ அல்லது கருவிகள்‌ 
பழுதடையப்போவதை முன்ன 
தாகவே மதிப்பிட்டு அவற்றை 
நீக்கி வேறு ஒன்றை அந்த இடத்‌ 
தில்‌ பொருத்தி பழுது ஏற்படும்‌ 
முன்பு சரி செய்து முடித்தல்‌. 

1211பா௨ rate : பழுது வீதம்‌ : ஒரு 
கருவி செயல்படுவதிலுள்ள 
நம்பகத்‌ தன்மையை அளவிடும்‌ 
முறை. ஒரு குறிப்பிட்ட காலக்‌ 
கெடுவில்‌ எத்தனை முறை பழு 
தாகிறது என்பதை அடிப்படை 


"யாகக்‌ கொண்டது. 


Fairchild போசைல்ட்‌ 
1974இல்‌ ₹-8 என்ற நுண்சிப்பு 


. வினை உருவாக்கிய: ஒரு நிறு 


வனம்‌. அந்தச்‌ சமயத்தில்‌ 
இந்தச்‌ சிப்பு பெருமளவில்‌ விற்‌ 


பனையாகியது. 


உறுதி; நயமை : ஒரு 
குறிப்பிட்ட காலத்துக்குப்பின்‌ 


fairness : 


fair pointer 567 


ஒரு கணினி அமைப்பில்‌ 
தேவைப்படும்‌ அனைத்துச்‌ 
செயல்களும்‌ உத்திரவாதமளிக்‌ 
கப்படும்‌ நிலை. 


fair pointer நடுநிலைச்‌ 
சுட்டுமுள்‌ : இன்டெல்‌ 80 % 66 
கூறிடப்பட்ட முகவரி எண்‌ 
ணில்‌, கூறு, மாற்றச்சு இரண்‌ 
டையும்‌ உள்ளடக்கியுள்ள ஒரு 
நினைவக முகவரி எண்‌. 

fீகரர 0௧௨ : நியாயமான பயன்‌ 
நுகர்வு; சட்டப்படி பயன்படுத்‌ 
தல்‌ : பதிப்புரிமை பெற்ற ஒரு 
மென்பொருளை சட்டப்படி 
பயன்படுத்திக்‌ கொள்ளுதல்‌. 
721௦௦௩ : ஃபால்க்கன்‌ : சேமித்து 
வைக்கப்பட்ட செயல்முறை 
நினைவுப்‌ பதிப்பானாக அல்‌ 
லது தறியாகச்‌ செயற்படும்‌ 
காகித நாடா. 


1211 back : சார்ந்து நிற்றல்‌ : 
அவசர சூழ்நிலையில்‌ மாற்று 
ஏற்பாட்டைப்‌ பயன்படுத்துதல்‌. 
காலமுறை அமைப்பில்‌ 
கோளாறு கண்டுபிடிக்கப்பட்‌ 
டால்‌, மாற்று நிரலாக்கத்‌ 
தொடர்‌, தரவுத்‌ தளம்‌ உடனடி 
யாக செயல்படுத்தப்படல்‌. 

fallout : விழுந்துவிடல்‌; சிதறல்‌ : 
மின்னணு பாகங்கள்‌ பழுது 
அடைதல்‌. புதிய கருவியை 
எரிய வைக்கும்போது சில 
சமயங்களில்‌ இது ஏற்படுகிறது. 


fan 


family of computers : கணினிக்‌ 
குடும்பம்‌ : ஒரு அளவை முறை 
வடிவமைப்பில்‌ உள்ள வேகம்‌ 
மற்றும்‌ முதன்மை நினைவகத்‌ 
திறன்களில்‌ மட்டும்‌ மாறு 
படுகிற மையச்‌ செயலக அலகு 
களின்‌ தொடர்‌. குறைந்த செல 
வுள்ள மெதுவாகச்‌ செல்லும்‌ 
மையச்‌ செயலகத்தில்‌ இருந்து 
துவங்கி கணினி அமைப்பின்‌ 
மற்ற பகுதிகளை மாற்றாமல்‌ வேக 
மாக இயங்கும்‌ மையச்‌ செயல 
கங்களை மட்டும்‌ வேலைப்‌ பளு 
விற்கேற்ப மாற்றிக்கொள்ளுதல்‌. 
FAMOS : ஃபமாஸ்‌ : Floating 
Gate Avalanche injection-MOS 
என்பதன்‌ குறும்பெயர்‌. PROM 
போன்ற மின்சக்தி மூலம்‌ 
சேமிப்பகச்‌ சாதனங்களை 
உருவாக்கும்‌ தொழில்‌ நுட்பம்‌. 
fகா' : விசிறி : கணினி உட்‌ 
பாகங்கள்‌, லேசர்‌ அச்சுப்பொறி 
கள்‌ தொடர்ந்து செயல்படும்‌ 
போது வெப்பம்‌ உண்டாகிறது. 
இதன்‌ காரணமாய்‌ அக்கருவி 
செயல்படாமல்‌ போவதற்கு 
வாய்ப்புள்ளது. இக்குறையைத்‌ 
தவிர்க்க அக்கருவிகளுக்குள்‌ 
விசிறி பொருத்தப்படுவதுண்டு. 
கணினி செயல்பட்டுக்‌ .கொண் 
டிருக்கும்போது தொடர்ந்து ஒரு 
மெல்லிய இரைச்சல்‌ ஒலி 
கேட்டதுண்டா? அது விசிறி 
யின்‌ சத்தமே. 


லட ட ப பட ப டம பட பபப படபட பட்ட வப்ப்ட்ட ட ப்டடட்ட்டட்டம்‌ 


tan 


568 


FAST 


12? : பிரி; பிரிப்பு : அச்சுப்‌ 
பொறியின்‌ இரண்டு தாள்கள்‌ 
ஒன்றோடொன்று ஓட்டிக்‌ 
கொள்ளாமல்‌ வரச்‌ செய்வது. 


fanfold paper : விசிறி மடிப்புத்‌ 
தாள்‌ : ஒவ்வொரு பக்கத்தையும்‌ 
குறிக்க விசிறி போன்று மடித்து, 
தொடர்ந்து இடைவெளிகளில்‌ 
துளைகள்‌ இடப்பட்ட ஒரு 
நீண்ட தொடர்‌ காகிதத்‌ தாள்‌. 
13 - 1ஈ : உள்வீச்சு : ஒரு இலக்க 
முறை உறுப்புக்கு உள்ளீடு 
செய்யப்படும்‌ சமிக்கைகள்‌. 

ரகா - ௦ப£ : வெளிவீச்சு : 1. மோச 
மான நிலையிலும்‌, டீடீஎல்‌ 
ராட்‌ சாதன வெளியீடு ஏற்றக்‌ 
கூடிய டீடீஎல்‌ அலகுகள்‌. 
2. ஒரு வடிவமைக்கப்பட்ட 
நிரலாக்கத்‌ தொடரில்‌ ஒரு குறிப்‌ 
பிட்ட மாடுலின்‌ 8ழ்‌ அமைக்கப்‌ 
படும்‌ நிரலாக்கத்‌ தொடர்‌ கூறு 
களின்‌ (1400ப/26) எண்ணிக்கை. 


fanzine : சுவைஞர்‌ இதழ்‌ : ஒரு 
குழு, ஒரு நபர்‌ அல்லது ஒரு 
நடவடிக்கைமீது பற்றுக்‌ 
கொண்டுள்ள சுவைஞர்களால்‌ 
அத்தகைய சுவைஞர்களுக்காக 
இணையத்தில்‌ மினனஞ்சல்‌ 
வழியாக வழங்கப்படுகின்ற 
ஒரு இதழ்‌. 

ஈAQ : எஃப்‌ஏகியூ (அகேகே) : 
அடிக்கடி கேட்கப்படும்‌ 
கேள்விகள்‌ என்று பொருள்‌ 


படும்‌ Frequently Asked Questions 
என்ற தொடரின்‌ தலைப்பெழுத்‌ 
துக்‌ குறும்பெயர்‌. ஒரு குறிப்‌ 
பிட்ட பொருள்பற்றி பொது 
வான வினாக்களும்‌ அவற்றுக்‌ 
குரிய பதில்களும்‌ அடங்கிய ஓர்‌ 
ஆவணம்‌. இணையத்தில்‌ 
செய்திக்‌ குழுக்களில்‌ புதிய 
உறுப்பினர்சள்‌, ஏற்கெனவே 
பலமுறை பதிலளிக்கப்பட்ட 
கேள்விகளை மீண்டும்‌ மீண்டும்‌ 
கேட்பதுண்டு. இப்படிப்பட்ட 
கேள்வி பதில்களைத்‌ தொகுத்து 
நூலாக வெளியிடுவார்‌. 


farad ஃபராடு : தாங்கும்‌ 
தன்மை அளவின்‌ அலகு. 1 
வோல்ட்‌ திறன்‌ அதனுள்‌ அனுப்‌ 
பப்படும்போது 1 கூலும்‌ மின்‌ 
ஆற்றல்‌ அலகு சக்தியை அது 
சேமிக்குமானால்‌ ஒரு தாங்கி 
யின்‌ தாங்கும்‌ திறன்‌ 1 ஃபராட்‌ 
என்று மதிப்பிடப்படுகிறது. 
FAST பாஸ்ட்‌ : ''மென்‌ 
பொருள்‌ திருட்டு எதிர்ப்பு 
கூட்டமைப்பி'' என்று பொருள்‌ ' 
படும்‌ "Federation Against 
Software Theft" என்பதன்‌ தலைப்‌ 
பெழுத்துச்‌ குறும்பெயர்‌. இது 
ஓர்‌ அமெரிக்க மென்பொருள்‌ 
தொழிற்‌ கழகம்‌. இது கோப்பு 
கனை மிக விரைவாக அனுப்பு 
வதற்கு உதவுகிறது. கோப்பு 
முழுவதும்‌ அனுப்பப்பட்டதும்‌ 
பிழைதிருத்தம்‌ நடைபெறுகிறது. 


ரீ 
* கூடிய 


fast-access storage 


fast-access storage : விரைவு 
அணுகு சேமிப்பகம்‌. 

150040 : பாஸ்ட்‌ கேட்‌ : நன்கு 
வடிவமைக்கப்பட்ட பயனாளர்‌ 
இடைமுகப்பு தயாரிப்பில்‌ புகழ்‌ 
பெற்ற ''எவலூஷன்‌ கம்ப்யூட்‌ 
டர்ஸ்‌'' என்ற அமைவனம்‌ 
தயாரிக்கும்‌ முழு அம்சங்களை 
யும்‌ கொண்ட PC CAD செயல்‌ 
முறை. இதற்கு ஒரு கணித 
இணைச்‌ செய்முறைப்படுத்தி 
தேவை. 

fst core : விரைவு உள்மையம்‌ : 
ஒரே செய்முறைப்படுத்தியில்‌ 
செயல்முறைச்‌ சேமிப்பகத்‌ 
துக்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
சாதனங்களைவிடக்‌ குறைந்த 
அணுகுநேரம்‌ கொண்ட ஒரு 
வகை உள்மையச்‌ சேமிப்பகம்‌. 
fast farward : வேகமாய்‌ முன்‌ நகர்‌. 


fast fourier transform : விரைவு 
“ஃபூரியர்‌'” உருமாற்றி : சிக்க 
லான குறியீடுகளை அடிப்படை 
அமைப்பான்களாகப்‌ பகுக்கக்‌ 
இலக்கமுறைக்‌ குறி 
யீட்டுச்‌ செய்முறைப்படுத்து 
தலில்‌ பயன்படுத்தப்படும்‌ ஒரு 
படிநிலை நடைமுறை. 

fast line விரைவு 
அனுப்பீட்டுத்‌ தொடர்பு 
தரவுகளை அனுப்பீடு செய்யும்‌ 
வீதம்‌ பெரும்பாலும்‌ 'பாட்‌' 
(Baud) என்ற அலகுகளில்‌ குறிப்‌ 


569 


fastiwise SCSI 


பிடப்படுகிறது. 'பிரஸ்டெல்‌' 
முறையில்‌ பயன்படுத்து 
பவருக்கு 1,200 பாட்‌ வேகத்தில்‌ 
அனுப்பீடு செய்யப்படுகிறது. 
ஆனால்‌, தொலைபேசித்‌ 
தொடர்புகளில்‌ அதைவிட 
அதிகவேகத்தில்‌ தரவுகள்‌ இழக்‌ 
கப்படுகின்றன. “பிரிட்டிஷ்‌ 
டெலிகாம்‌'” என்ற அமைவனம்‌ 
தயாரித்துள்ள தனி வகை 
நேரடித்‌ தொடர்புகள்‌, தரவு 
களை 48,000 அல்லது 96,000 
பாட்‌ வேகத்தில்‌ அனுப்ப 
வல்லவை. இவை விரைவு 
அனுப்பீட்டுத்‌ தொடர்புகள்‌ என 
அழைக்கப்படுகின்ற. 

fast SCSI : வேக ஸ்கஸ்ஸி : 
ஸ்கஸ்ஸி-2 இடைமுகத்தில்‌ ஒரு 
வகை. ஒரே நேரத்தில்‌ எட்டு 
துண்மி(பிட்‌)களைப்‌ பரிமாற்‌ 
றம்‌ செய்யும்‌. வினாடிக்கு 10 
மெகா துண்மி (மெகா பிட்‌)கள்‌ 
வரை தரவு பரிமாற்றம்‌ இயலும்‌. 
வேக ஸ்கஸ்ஸி இணைப்பி 50 
பின்களைக்‌ கொண்டது. 

fastwise 5051 : வேக/விவேக 
ஸ்கஸ்ஸி : ஸ்கஸ்ஸி-2 இடை” 
முகத்தில்‌ ஒருவகை. ஒரே நேரத்‌ 
தில்‌ 16.துண்மி (பிட்‌) தரவுவைக்‌ 
கையாள வல்லது. வினாடிக்கு 
20 மெகா துண்மிகள்வரை தரவு 
பரிமாற்றம்‌ இயலும்‌. வேக/ 
விவேக ஸ்கஸ்ஸி இணைப்பி 68 
பின்களைக்‌ கொண்டது. 


அ ட ப ப ப பப்ப்ப்பட்டப்ட்ப்ப வவ 


FAT 


FAT : ஃபேட்‌ : “கோப்பு ஒதுக்‌ 
சட்டு அட்டவணை"' என்று 
பொருள்படும்‌ "File Allocation 
20” என்பதன்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 

fatal error : முடிவான பிழை : 
ஒரு நிரலாக்கத்தொடர்‌ இயக்கப்‌ 
படும்போது ஏற்படும்‌ எதிர்‌ 
பாராத பழுது அல்லது பிற 
சிக்கல்களினால்‌ கணினியானது 
தொடர்ந்து செயல்பட முடியா 
மல்‌ போவது. முடிவான பிழை 
இல்லை எனில்‌ சரியான முறை 
யில்‌ இல்லையென்றாலும்‌ நிர 
லாக்கத்‌ தொடர்‌ சென்று கொண்‌ 
டிருக்கும்‌. நிரலாக்கத்‌ தொடர்‌ 
நின்றுபோகுமாறு செய்கின்ற 
ஒரு இயக்காளரின்‌ தவறு அல்‌ 
லது ராம்‌” நினைவகத்தில்‌ சேமிக்‌ 
கப்பட்டுள்ள தரவுகள்‌ அழிந்து 
போதல்‌ போன்றவை முடிவான 
பிழைகளாகும்‌. Terminal Error 
என்றும்‌ அழைக்கப்படுகிறது. 
fat application : ஃபேட்‌ பயன்‌ 
பாடு : பவர்பீசி பிராசசர்‌ பொருத்‌ 
தப்பட்ட மெக்கின்டோஷ்‌, 
68000 பிராசசர்‌ பொருத்தப்பட்ட 
மெக்கின்டோஷ்‌ ஆகிய இரு 
வகைக்‌ கணினிகளிலும்‌ செயல்‌ 
படுத்தக்கூடிய ஒரு பயன்பாடு. 
fat binary : ஃபேட்‌ இருமம்‌ : 
பவர்பீசி பிராசசர்‌ அடிப்படை 
யிலான மெக்கின்டோஷ்‌, 68000 
பிராசசர்‌ அடிப்படையிலான 


570 


FAT file system 


| மெக்கின்டோஷ்‌ ஆகிய இரு 


வகைக்‌ கணினியிலும்‌ செயல்‌ 
படக்கூடிய ஒருவகை பயன்‌ 
பாட்டு வடிவாக்கம்‌. 

fatbits : பருமனான துணமிகள்‌ : 
தனிப்பட்ட திரை உறுப்புகளை 
மாற்றும்‌ வகையில்‌ திரையின்‌ 
ஒரு பகுதியைப்‌ பெரிதாக 
ஆக்குகிறது.  வண்ணமிடும்‌ 
ஓவிய நிரலாக்கத்தொடரின்‌ 
தேர்ந்தெடுக்கும்‌ முறை. 
எழுத்து அமைப்பு உருவாக்கு 
வதில்‌ பயனுள்ளது. 

fat clint : கொழுத்த கிளையன்‌ : 
ஒருவகை திளையன்‌/வழங்கன்‌ 
கட்டமைப்பில்‌ செயல்படும்‌ 
கிளையன்‌ கணினி. இவ்வகை 
அமைப்பில்‌ பெரும்பாலான 
அல்லது அனைத்துச்‌ செயலாக்‌ 
கங்களையும்‌ இளையன்‌ 
கணினியே செய்து கொள்ளும்‌. 
வழங்கள்‌ கணினி மிகச்‌ சில 
வற்றைச்‌ செய்யும்‌ அல்லது 
எதையுமே செய்யாது. தகவலை 
வெளியிடும்‌ பணியையும்‌, 
செயல்கூறுகளையும்‌ கிளையன்‌ 
கணினியே கவனித்துக்‌ கொள்‌ 
ரூம்‌. வழங்கள்‌ கணினி, தரவு 
தளத்தை மற்றும்‌ அதனை 
அணுகுதல்‌ போன்ற பணி 
களைக்‌ கவனித்துக்‌ கொள்ளும்‌. 
FAT file system : ஃபேட்‌ கோப்பு 
முறைமை கோப்புகளை 
ஒழுங்குபடுத்தி மேலாண்மை 


father file 


செய்ய எம்‌எஸ்‌-டாஸில்‌ மேற்‌. 


கொள்ளப்படும்‌ முறைமை. 
கோப்பு ஒதுக்கீட்டு அட்ட 
வணை என்று பொருள்படும்‌ 
File Allocation Table என்பதன்‌ 
சுருக்கமே ஈA எனப்படுகிறது. 
ஒரு வட்டினை வடிவாக்கம்‌ 
(Format) செய்யும்போது எம்‌எஸ்‌ 
டாஸ்‌ அவ்வட்டில்‌ ஒரு தரவு 
கட்டமைப்பை (Data Structure) 
உருவாக்குகிறது. ஒரு கோப்‌ 
பினை வட்டில்‌ சேமிக்கும்‌ 
போது, சேமித்த கோப்பின்‌ விவ 
ரங்களை எம்‌எஸ்டாஸ்‌ ஃபேட்‌ 
டில்‌ எழுதிக்‌ கொள்ளும்‌. பின்‌ 


னாளில்‌ பைலின்‌ விவரங்‌ 
களைப்‌ பயனாளர்‌ கோரும்‌ 
போது, டாஸ்‌, ஃபேட்டின்‌ 


உதவியுடன்‌ ஃபைல்‌ விவரங்‌ 
களைக்‌ கொணர்ந்து தரும்‌. 
டாஸ்‌ பேட்‌ கோப்பு முறை 
மையை மட்டுமே பயன்படுத்த 
முடியும்‌. ஒஎஸ்‌/2, விண்டோஸ்‌ 
என்டி மற்றும்‌ விண்டோஸ்‌ 98 
ஆகியவை தமக்கேயுரிய கோப்பு 
முறைமைகளை (முறையே 
HPFS, NTFS, பாகா) பின்பற்று 
வதுடன்‌ ஃபேட்‌ முறைமையை 
ஏற்றுக்‌ கொள்ளவும்‌ செய்கின்றன. 
father fie : ‘தந்தை கோப்பு : 
மூலப்பதிவேட்டின்‌ ஒரு நகலை 
யும்‌ வைத்துக்கொண்டு திருத்தப்‌ 
பட்ட பதிப்பையும்‌ தருகின்ற 
வகையில்‌ பதிவேடுகளைப்‌ 


574: 


fatware: 


புதுப்பிக்கும்‌ அமைப்பு. ஒரு 
கோப்பினைப்‌ புதுப்பிக்கும்‌ 
பணி நடைபெறும்போது 
பழைய மூல கோப்பை. 'தந்தை 
கோப்பு' என்கிறோம்‌. தந்‌ைத 
கோப்பை உருவாக்கும்‌ கோப்பு 


| தாத்தா கோப்பு'. வட்டு அல்‌ 
| லது. நாடா போன்ற மின்காந்த 
| ஊடகத்தில்‌ வைக்கப்பட்டுள்ள 


கோப்புகளுக்கு இத்தொழில்‌ 


, நுட்பம்‌ மிகவும்‌ பொருத்தமானது. 
| fat server : கொழுத்த வழங்கன்‌; 

கொழுத்த சேவையகம்‌ : 
. இளையன்‌ /வழங்கன்‌ 
' மைப்பில்‌ செயல்படும்‌ வழங்கன்‌ 


ஒரு 
கட்ட 


கணினி. ஏறத்தாழ அனைத்துச்‌ 
செயலாக்கப்‌ பணிகளையும்‌ 
வழங்கன்‌ கணினியே மேற்‌ 
கொள்ளும்‌. கிளையன்‌ மிகச்‌ 
சில பணிகளையே செய்யும்‌. 
அல்லது எப்பணியும்‌ செய்யாது. 
பயன்பாட்டு நிரல்கள்‌ மற்றும்‌ 
தரவு, வழங்கன்‌ கணினி 
யிலேயே இருக்கும்‌. தகவலைப்‌ 
பெற்று வெளியிடும்‌ பணி 
யையே கிளையன்‌ செய்யும்‌. 

fatware கொழுத்த மென்‌ 
பொருள்‌ : திறனற்ற மோசமான 
வடிவமைப்பு, அரிதாகப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ ஏராளமான 
தேவையற்ற வசதிகள்‌ இவற்‌ 
றின்‌ காரணமாக, நிலைவட்டில்‌ 
அதிகமான இடத்தை ஆக்கிர 
மித்துக்‌ கொள்ளும்‌ மென்பொருள்‌. 


EE 


fault 


ft : கோளாறு; பழுது : வடி 
வமைக்கப்பட்ட விதிமுறை 
களின்படி செயல்பட முடியா 
மல்‌ தடுக்கும்‌ நிலை. பிரிந்தகம்‌ 
அல்லது அரை மின்சுற்று 
போன்றவை ஒரு துணை பாகத்‌ 
திலோ, கணினியிலோ அல்லது 
வெளிப்புற உறுப்பிலோ செயல்‌ 
பட முடியாமையை ஏற்படுத 
தல்‌. Error and Mistake என்‌ 
பதற்கு எதிர்ச்சொல்‌. 

fault tolerance : பழுது தாங்கு 
திறன்‌ : வன்பொருள்‌ அல்லது 
மென்பொருள்‌ கோளாறுகள்‌ 
இருந்தபோதும்‌ வடிவமைப்பு 
விதிமுறைகளின்படி ஒரு 
கணினி அமைப்பு தன்‌ பணி 
களைச்‌ செய்யும்‌ இறன்‌. கோளா 
நின்போது இயங்கி அதே 
வேளையில்‌ சரிவர செயல்‌ 
படவில்லையென்றால்‌ பாதி 
அல்லது ஓரளவு கோளாறு தாங்‌ 


கும்‌ திறனுடையது என்று 
சொல்லலாம்‌. கூடுதல்‌ வன்‌ 
பொருள்‌, மென்பொருள்‌ 


அல்லது இந்த இரண்டின்‌ 
இணைப்பின்‌ மூலம்‌ பாதுகாப்பு 
ஏற்பாடு செய்யப்படுகிறது. 

fault tolerance level : பழுது 


தாங்கு திறன்‌ மட்டம்‌; பழுது 
சகிப்பு நிலை. 


fault-tolerant computer systems : 
பழுது சகிப்புக்‌ கணினிப்‌ பொறி 


572 


favourites folder 


யமைவு : பன்முக மையச்‌ செய்‌ 
முறைப்படுத்தி, பொறியமைவு 
மென்பொருள்‌ ஆகியவை 
யுடைய கணினிகள்‌. இவை, 
ஒரு முக்கியமான வன்பொருள்‌ 
அல்லது மென்பொருள்‌ செய 
லிழந்தாலுங்கூட செயற்பாடு 
கள்‌ தொடர்ந்து நடைபெறுமாறு 
செய்கின்றன. 


frie : கவர்வி; ஈர்ப்பி; விருப்‌ 
பமான; விருப்பத்‌ தளங்கள்‌; 
விரும்பும்‌ பக்கம்‌ : இணையத்தில்‌ 
பயனாளர்‌ ஒருவர்‌ அடிக்கடி 
விரும்பிப்‌ பார்க்கும்‌ வலைப்‌ 
பக்கம்‌, மைக்ரோசாஃப்ட்‌ 
இன்டர்நெட்‌ எக்ஸ்புளோரரில்‌ 
இவ்வாறு அழைக்கப்படுகிறது. 
அடிக்கடி பார்க்க விரும்பும்‌ 
பக்கத்துக்கு ஒரு குறுவழியை 
{Shotcut) பயனாளர்‌ தாமாகவே 
அமைத்துக்‌ கொள்ள முடியும்‌. 
நெட்ஸ்கேப்‌ நேவிக்கேட்டரில்‌ 
இத்தகைய பக்கத்துக்கு புத்தகக்‌, 
குறி (8௦01 Mark) என்று பெயர்‌. 
favourites folder : கவர்விகள்‌ : 
கோப்புறை : அடிக்கடி பார்க்க 
விரும்பும்‌ வலைப்பக்கங்களுக்‌ 
கான குறுவழிகளடங்கிய கோப்‌ 
புறை. மைக்ரோசாஃப்ட்‌ 
இன்டர்நெட்‌ எக்ஸ்புளோரரில்‌ 
இத்தகைய பெயர்‌. பிற உலாவி 
களில்‌ புத்தகக்‌ குறிகள்‌ (800 
Marks), 


சூடான பட்டியல்‌ 


FAX 


(Hotiists) என்று வேறுபல பெயர்‌ 
களில்‌ அழைக்கப்படுகின்றன. 
ஈAX : ஃபேக்ஸ்‌; தொலை நகலி 
ந்‌ ஃபேக்சிமிலி 
(Facsimile) என்ற சொல்‌ 
லின்‌ பேச்சு வழக்கு. 2. 
ஒரு பொதுவான எடுத்‌ 
துச்‌ செல்லும்‌ கட்டமைப்‌ 
பின்‌ மூலம்‌ படங்களை 
ஒரு இடத்திலிருந்து 
வேறிடத்திற்கு அனுப்ப 
வசதியளிக்கும்‌ கருவி. 
fax board : தொலை 
நகலிப்‌ பலகை : ஒரு விரி 
வாக்கப்‌ பலகையிலுள்ள 
தொலைநகலி அனுப்பீடு. 
இது, வட்டுக்‌ கோப்புகளிலிருந்து 
அல்லது இரையிலிருந்து தொலை 
நகலி குறியீடுகளை நேரடியாக 
உண்டாக்கும்‌ மென்பொருள்‌ 
களைப்‌ பயன்படுத்திக்‌ கொள்‌ 
கிறது. மேலும்‌, தனது உருக்‌ 
காட்சியை நுண்ணாய்வு மூலம்‌ 
பெறுகிற ஒரு தொலை நகலி 
எந்திரத்தைவிடச்‌ செறிவான 
உருக்காட்சியை அனுப்பு 
இறது. வந்து சேரும்‌ 
தொலைநகல்‌, கணினித்‌ 
யின்‌ அச்சடிப்பானில்‌ ௫ 
அச்சடிக்கப்படுகிறது. 
fax machine : தொலை 
நகல்‌ எந்திரம்‌ : தொலை 
பேசிக்‌ கம்பிகளைப்‌ 


பயன்படுத்தி மின்னணு 


fax/modem 


வியல்‌ செய்தித்‌ தொடர்புகள்‌ 
மூலமாக 
வரைகலைகளையும்‌, 


வாசகங்களையும்‌,” 
உருக்‌ 


தொலைநகல்‌ எந்திரம்‌ . 
காட்சிகளையும்‌ அனுப்பு 
வதற்கான ஓர்‌ எந்திரம்‌. 
*2)பா௦06 : தொலைநகலி / 
மோடெம்‌ : ஒரு புறநிலை அல 
காக அல்லது தரவு மோடெமாக 
இருக்கக்‌ கூடிய தொலைநகல்‌ 
தரவு மோடெம்‌ இரண்டின்‌ 
இணைப்பு. இதில்‌, அழைப்‌ 


தொலைநகலி] மோடெம்‌ 


த ல பப்ப ட்ட க பதட்ட வட்வடலய்‌ 


fax programme 


பினை தொலைநகலிக்கு 
அல்லது தரவு மோடெழுக்கு 
வழிச்‌ செலுத்துகிற ஒரு 


தொலைநகல்‌ செய்தி விசை 
யினை உள்ளடக்கியிருக்கிறது. 


fax programme : தொலை நகலி 
செயல்முறை; தொலை நகலி 


கட்டளைத்தொடர்‌; தொலை 
நகலி நிரல்‌. 
fax server : தொலை நகல்‌ 
வழங்கன்‌. 


fax switch : தொலைநகல்‌ விசை : 
ஒரு தொலைநகல்‌ குறியீட்டுக்‌ 
காக ஒரு தொலைபேசிக்‌ கம்பி 
யினை சோதனை செய்து, 
தொலைநகல்‌ எந்திரத்துக்கு 
அழைப்பினைச்‌ செலுத்துகிற 
சாதனம்‌. ஒரு தொலைநகல்‌ 
எந்திரம்‌ ஓர்‌ எண்ணைச்‌ சுழற்றி, 
அதற்கு அந்த இணைப்பு பதி 
லளிக்கும்போது, அது தன்னை 
அடையாளம்‌ காட்டு 


வதற்கு ஒரு 
தொனியை வெளிப்‌ 
படுத்துகிறது. சில 


சாதனங்களில்‌, குரல்‌ 
தொலை நகல்‌ தரவு 
வகையைக்‌ கையாள்‌ 
கின்றன. இதனை 
மாற்றுவதற்கு ஒரு 
விரிவாக்க எண்ணில்‌ 
விசை இயக்கம்‌ 
தேவைப்படும்‌. 


F connector 


ஈCB : எஃப்சிபி : *'கோப்புக்‌ 
கட்டுப்பாட்டுத்‌ தொகுதி: 
என்று பொருள்படும்‌ "File 
Control Block" என்பதன்‌ 


தலைப்பெழுத்து குறும்பெயர்‌. 


“06 : எஃப்சிசி : Federal மோ௱பா- 
cations Commission என்பதன்‌ 
குறும்பெயர்‌. அமெரிக்க அரசின்‌ 
நிறுவனமாகிய இது மாநிலங்‌ 
களுக்கிடையிலான தரவுத்‌ 
தொடர்புகளையும்‌, பொதுத்‌ தரவு 
போக்குவரத்து வழித்‌ தடங்‌ 
களையும்‌, ஒலிபரப்பு ஊடகங்‌ 
களையும்‌ (Mei) ஒழுங்கு 
படுத்தும்‌ பொறுப்பேற்றுள்ளது. 
F connector : எஃப்‌ இணைப்பி : 
ஓளிக்காட்சி (416௦) பயன்பாடு 
கவில்‌ பெருமளவு பயன்படுத்‌ 
தப்படும்‌ ஒர்‌ இணையச்சு 
(Coaxial) இணைப்பி. இணைக்‌ 
கும்போது திருப்பாணி (8௭௮) 
ஒன்று தேவை. 


எஃப்‌ இணைப்பி 


FDDI 


ஈDD| : எஃய்டிடிஐ : ஒளியிழை 
பகிர்ந்தமை தரவு இடைமுகம்‌ 
என்று பொருள்படும்‌ [168 
Distributed Data Interface என்ற 
சொல்தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. அதி 
வேக ஒளியிழை குறும்பரப்புப்‌ 
பிணையங்களுக்காக அமெரிக்க 
தேசிய தரக்கட்டுப்பாட்டு நிறு 
வனம்‌ (ANS!) உருவாக்கிய செந்‌ 
தரம்‌. வில்லை வளைய (108 
Ring) கட்டமைப்பில்‌ அமைந்த 
பிணையங்களில்‌ வினாடிக்கு 
100மெகா துண்மிகள்‌ (மெகா 
பிட்ஸ்‌) வீதம்‌ தரவு பரிமாற்றம்‌ 
செய்வதற்கான வரையறுப்புகள்‌ 
இதில்‌ அடங்கியுள்ளன. எஃப்டி 
டிஜ-॥। என்பது எஃப்டிடிஐ-ன்‌ 
நீட்டித்த வடிவமாகும்‌. நிகழ்‌ 
நேரத்‌ தரவு பரிமாற்றத்தில்‌ 
தொடர்முறைத்‌ தகவலை இலக்க 
முறைத்‌ தரவு வடிவத்தில்‌ அனுப்பு 
வதற்குரிய கூடுதலான வரை 
யறுப்புகள்‌ இதில்‌ உள்ளன. 

₹011 : எஃப்டிஎம்‌ : அலைப்‌ 
பகிர்வுச்‌ சேர்ப்புமுறை என்று 
பொருள்படும்‌ Frequency 
Division Multiplexing என்ற 
சொல்தொடரின்‌ தலைப்பெழுத்‌ 
துக்‌ குறும்பெயர்‌. ஒன்றுக்கு 
மேற்பட்ட தரவு சமிக்கைகளை 
வெவ்வேறு அலைவரிசைக்கு 
மாற்றிப்‌ பின்‌ அனைத்து அலை 
ஒற்றை 


வரிசைகளையும்‌ 


575 feathering 


அலைக்கற்றையாக்கி ஒரே தரவு 
தடத்தில்‌ அனுப்பிவைக்கும்‌ 
முறை. அடிக்கற்றைப்‌ (Base- 
band) பிணையங்களிலும்‌, 
தொலைபேசி வழித்‌ தரவு 
தொடர்பிலும்‌ தொடர்முறை 
(Analog) சமிக்கைப்‌ பரிமாற்றத்‌ 
திலும்‌ எஃப்டிஎம்‌ பயன்படு 
கிறது. எஃப்டி.எம்‌ முறையில்‌ 
தரவுத்‌ தடத்தின்‌ அலைக்கற்றை 
சிறுசிறு கற்றையாகப்‌ பிரிக்கப்‌ 
பட்டு ஒவ்வொரு கற்றையும்‌ 
ஒரு தரவு, சமிக்கைகளை ஏந்திச்‌ 
செல்லும்‌. 

FE : எஃப்‌ இ: Field Engineer 
என்பதன்‌ குறும்பெயர்‌. 
feasibility study : சாத்தியக்‌ கூறு; 
இயலுமை ஆய்வு : மாற்றுத்‌ 
தீர்வுகள்‌, செயல்முறை பரிந்‌ 
துரைகள்‌, செயல்‌ திட்டத்துடன்‌ 
ஒரு தரவு செயலாக்கச்‌ சிக்கலை 
வரையறுத்து கணினி அமைப்பை 
வடிவமைத்து நிறுவுவது 
பற்றிய ஆய்வு. 'Preliminary 
Study’, ‘Systems Study’ என்றும்‌ 


அழைக்கப்படுகிறது. 
feathering : இறகிணைப்பு : ஒரு 
பக்கத்தில்‌ அல்லது பத்தி 


யிலுள்ள ஒவ்வொரு கோட்டுக்‌ 
இடையிலும்‌ செங்குத்து வரிச்‌ 
சரியமைவினை ஏற்படுத்துவதற்‌ 
காகச்‌ சரிநிகரான இடைவெளி 
யைச்‌ சேர்த்தல்‌. 


அ அ அப ப பபப பபப பபப 


feature 


feature : தன்மை; பண்புக்கூறு : 
ஒரு சொல்பகுப்பி நிரலாக்கத்‌ 
தொடரில்‌ வலது பக்க இடை 
வெளி அமைப்பது போன்று 
ஒரு நிரலாக்கத்தொடரில்‌ ௮ல்‌ 
லது வன்பொருளில்‌ சிறப்பாக 
ஏதாவது செய்தல்‌. 


feature extraction : தன்மை 
கண்டறிதல்‌; பண்புக்‌ கூறறிதல்‌ : 


அமைப்பு கண்டறிதலுக்காக 
மேலோங்கும்‌ தன்மைகள்‌ 
தேர்ந்தெடுத்தல்‌. கணினி 


கட்டுப்பாடு ஒளிப்படக்‌ கருவி 
யில்‌ (வீடியோ) வடிவங்கள்‌ 
மற்றும்‌ முனைகள்‌ போன்ற 
தன்மைகளைக்‌ கொண்டு 
பொருள்களை அறியும்‌ திறன்‌. 


federal database கூட்டி 
ணைப்புத்‌ தரவுத்‌ தளம்‌ : ஒரு 
குறிப்பிட்ட துறை பற்றிய 


அல்லது சிக்கல்‌ பற்றிய தத்தம்‌ 
கண்டுபிடிப்புகளையும்‌ பட்டறி 
வையும்‌ அறிவியல்‌ அறிஞர்கள்‌ 
சேமித்து வைத்துள்ள ஒரு 
தரவுத்‌ தளம்‌. ஒரு தனி மனித 
ரால்‌ தீர்க்க முடியாத அல்லது 
தீர்ப்பதற்குக்‌ கடினமான 
சிக்கல்களுக்குத்‌ தேவையான 
அறிவியல்‌ கலந்தாய்வுக்கு ஏற்ப 
வடிவமைக்கப்பட்டது கூட்‌ 
டிணைப்புத்‌ தரவுத்‌ தளம்‌. 

Federal Information Processing 
Standards : கூட்டரசின்‌ தரவு 


576 


Federation of American 


செயலாக்கத்‌ தரங்கள்‌ 

அமெரிக்க ஐக்கிய நாடுகளின்‌ 
அரசாங்க அமைப்புகளுக்குள்‌ 
நடைபெறும்‌ தரவு செயலாக்கத்‌ 
திற்கான வழி காட்டுதல்களும்‌ . 
தொழில்நுட்ப வழிமுறைகளும்‌ 
அடங்கிய செந்தரக்கட்டுப்பாடு. 


Federal Privacy Act : ஐக்கிய 
தனிமைச்‌ சட்டம்‌ : அரசாங்க 
அமைப்புகள்‌ மற்றும்‌ ஓப்‌ 
பந்தக்காரர்கள்‌ தனிநபர்‌ பற்றிய 
இரகசியக்‌ கோப்புகளை வைத்‌ 
இருப்பதைத்‌ தடுக்கும்‌ ஐக்கியச்‌ 
சட்டம்‌. அனைத்து அரசாங்க 
அமைப்புகளிலும்‌ அவர்களது 
ஓப்பந்தக்காரர்கவிடம்‌ தங்களைப்‌ 
பற்றிய எத்தகைய தரவு, கோப்‌ 
பில்‌ உள்ளது என்று தனிநபர்கள்‌ 
அறிந்து கொள்ள இது அனுமதி 
யளிக்கிறது. Private Act of 1974 
என்றும்‌ அறியப்படுறைது. 


Federation of ~ American 
Research Networks : அமெரிக்க 
ஆராய்ச்சிப்‌ பிணையங்களின்‌ 
கூட்டமைப்பு : அமெரிக்க நாட்‌ 
டிலுள்ள பிணையங்களின்‌ 
இணைப்புத்‌ தொழில்நுட்பக்‌ 
குழுமங்களை ஒன்று சேர்த்து 
உருவாக்கப்பட்ட ஒரு லாப 
நோக்கில்லா சங்கம்‌. கல்வி, 
ஆராய்ச்சி மற்றும்‌ தொடர்‌ 
புடைய சமூகங்களிடையே 
பிணையங்களை ஒருங்கிணைப்‌ 


Federation on Computing 


பதை தேசிய அளவில்‌ முக்கிய 
மாக வலியுறுத்தும்‌. 

Federation on Computing; ir the 
United States : அமெரிக்காவின்‌ 
கணிப்பணிக்‌ கூட்டமைப்பு 
தகவல்‌ செயலாக்கப்‌ பன்னாட்டுக்‌ 
கூட்டமைப்பில்‌ (International 
Federation of Information 
Processing - IFIP) அமெரிக்க 
நாட்டின்‌ பிரதிநிதி அமைப்பு. 
feed செலுத்து : காதெ 
அல்லது மின்‌ காந்த நாடா, வரி 
அச்சுப்பொறி கா௫ிதம்‌ அல்லது 
அச்சுப்பொறி நாடா போன்ற 
நீளமான பொருள்கள்‌ இயக்‌ 
கப்படும்‌ நிலைக்கு நகர்த்து 
கின்ற எந்திரச்‌ செயல்முறை. 


feedback பதில்பெறுதல்‌; 
பின்னூட்டம்‌; நிலையறிதல்‌ : 
1. ஒரு செயலாக்கத்தில்‌ 


உண்மை நிலையை அளந்து 
அதை. மாற்றக்கூடிய உள்ளீடு 
அனுப்பும்‌ செயலை கட்டுப்‌ 
பாட்டு அமைப்பு செய்ய வகை 
செய்யும்‌ தானியங்கிக்‌ கட்டுப்‌ 
பாட்டு முறைகள்‌. 2. தரவு 
செயலாக்கத்தில்‌, செயலாக்கத்‌ 
தின்‌ ஒரு குறிப்பிட்ட நிலையில்‌ 
உருவாகும்‌ தரவு, அடுத்துவரும்‌ 
தரவு செயலாக்கத்தைப்‌ பாதிக்‌ 
கும்‌ வகையில்‌ பதில்‌ பெறக்‌ 
கூடும்‌. சான்றாக சேமிப்பகம்‌ 
நிரம்பிவிட்டது என்ற பதில்‌ 
பெற்றால்‌ மேலும்‌ தரவுகளை 


577 


Feit Dorr 


ஏற்றுக்கொள்வதைத்‌ தாமதப்‌ 
படுத்தலாம்‌ அல்லது வேறு 
சேமிப்பகத்துக்கு அனுப்பலாம்‌. 
3. வரிசைமுறை செயல்‌ வெளி 
யீடு அடுத்து வரும்‌ செயலை 
மாற்றுகின்ற: செயலாக்க முறை. 
feedback circuit : நிலையறியும்‌ 
மின்‌ சுற்று : ஒரு மின்னணு மின்‌ 
சுற்று அல்லது கட்டுப்பாட்டு 
அமைப்பின்‌ வெளியீட்டுச்‌ சமிக்‌ 
கைகளில்‌ ஒரு பகுதியை அந்த 
அமைப்பு அல்வது மின்சுற்றின்‌ 
உள்ளீட்டுப்பகுதிக்கு அனுப்பு 
கின்ற மின்சுற்று. 

feed, card : அட்டை செலுத்தம்‌. 


feed, friction உராய்வு 
ஊட்டல்‌, உராய்வு செலுத்தம்‌. 


| feed holes : செலுத்து துளை 


கள்‌ ; ஸ்ப்ராக்கெட்‌ சக்கரத்தில்‌ 
செலுத்த வசதியாக காகித நாடா 
வில்‌ இடப்படும்‌ துளைகள்‌. 
feed, horizantal : கிடைமட்டச்‌ 
செலுத்தம்‌. 

feed, vertical : 
செலுத்தம்‌. 

12௦0 : ஃபீப்‌ : பயன்படுத்துபவ 


செங்குத்துச்‌ 


ரின்‌ கவனத்தை இழுக்க முகப்பு 


கள்‌ செய்யும்‌. 'பீப்‌' பின்‌ மற்‌ 
நொரு பெயர்‌. 

Felt Dorr : ஃபெல்ட்‌ டார்‌ : பரி 
சோதனை முறையில்‌ 1885இல்‌ 
ஒரு பன்முறை விசை இயக்கும்‌ 


37 


female connector 


கணக்கிடும்‌ எந்திரத்தை ௨ரு 
வாக்கனொர்‌. இரண்டு ஆண்டு 
களுக்குப்‌ பின்னர்‌, காம்ப்டோ 
மீட்டர்‌ என்னும்‌ பயன்படுத்தக்‌ 
கூடிய காட்டும்‌, பட்டியலிடும்‌ 
எந்திரத்தை உருவாக்கினார்‌. 

female connector துளை 
இணைப்பி இணைப்பி 
சாதனத்தில்‌ வேறொரு பகுதி 
சேரக்கூடிய எஞ்சியுள்ள பகுதி. 


துளை இணைப்பி 


Male connector-க்கு எதிர்ச்‌ 
சொல்‌. 
fீ£௦ : ஃபெம்ட்டோ : மில்லி 


யனில்‌ அல்லது ஒரு குவாட்ரில்‌ 
லியனில்‌ ஒரு பகுதி என்பதன்‌ 
முன்சொல்‌, 105, 

femtosecond : ஃபெம்ட்டோ 
நொடி : ஒரு நொடியின்‌ குவாட்‌ 
ரில்லியனில்‌ ஒன்று. 30 மில்‌ 
லியன்‌ ஆண்டுகளுக்கு எத்தனை 
நொடிகள்‌ உண்டோ அத்தனை 
ஒரு நொடிக்கும்‌ உண்டு. 1 -ஐ 
அடுத்து வரும்‌ 15 சுழி (பூஜ்‌ 
யம்‌)கள்‌. 1,000,000,000,000,000. 


ferric oxide 


இரண்டு நொடிகளில்‌ ஒளி பூமி 
யில்‌ இருந்து நிலவைக்‌ கடந்து 
செல்றைது. 12 ஃபெம்ட்டோ 
நொடிகளில்‌, அது ஐந்து மைக்‌ 
ரான்கள்‌ மட்டுமே நகர்கிறது. 
ஒரு மனித முடியின்‌ அகலத்தில்‌ 
பத்தில்‌ ஒரு பங்கு. FS என்று 
சுருக்கி அழைக்கப்படுகிறது. 

ferric core : அய உட்புரி : 
வளைய வடிவிலுள்ள காந்தத்‌ 
துண்டு. இது ஒர்‌ ஊசித்‌ 
தலையின்‌ அளவுக்கு 
அல்லது அதற்குச்‌ சிறி 
தாக இருக்கும்‌. ஒரு 
இரும்புச்‌ சலாகைக்கு 
வடமுனை தென்முனை 
அல்லது தென்முனை 
வடமுனை என்று காந்த 
மேற்றுதல்‌ போன்று 
ஒரு வளையத்திற்கும்‌ 
வலஞ்சுழியாக அல்லது இடஞ்‌ 
சுழியாகக்‌ காந்தமேற்றலாம்‌. 
இது ஈரிலக்க '0'-களையும்‌ '1' - 
களையும்‌ சேமித்து வைக்க 
உதவுறைது. ஒரு கணினியின்‌ 
உள்மையச்‌ சேமிப்பியை ௨ரு 
வாக்குவதற்கு இத்தகைய உட்‌ 
புரிகள்‌ அமைக்கப்படுனெறன. 
ferric oxide (Fe,0,) 


ஆக்சைடு (Fe,0,) : 


: அய 
மின்காந்த 


'வட்டுகளிலும்‌ நாடாக்களிலு 


முள்ள பயன்‌ 
படுத்தப்படும்‌ இரும்பின்‌ ஆக்சி 
கரணி 


பூச்சுகளில்‌ 


rrr cc 


ferromagnetic 


௬ 


ferromagnetic : அயக்காந்தம்‌: 
அயம்‌, நிக்கல்‌ போன்ற ஒரு 
பொருள்‌. மிக உயர்ந்த காந்த 
மேற்பரப்புத்‌ திறன்‌. 
ferromagnetic material 
இரும்புக்‌ காந்த ஆக்கப்‌ பொருள்‌; 
நேர்காந்த ஆக்கப்‌ பொருள்‌ : 
மிகுகாந்தப்‌ பண்பு பெறக்கூடிய 
பொருள்‌. மின்னணுத்‌ துறையில்‌ 
பரவலாகப்‌ பயன்படுத்தக்கூடிய 
பொருள்‌. எஃகு மற்றும்‌ தூளாக்‌ 
கப்பட்ட இரும்பு ஆகியவை. 
மின்தூண்டி (110ப௦:௦1) களின்‌, 
தூண்டல்‌ திறனை அதிகரிக்க, 
அவற்றின்‌ சுருள்‌ மையமாய்ப்‌ 
பயன்படுகிறது. நெகிழ்வட்டு, 
நிலைவட்டு மட்டும்‌ காந்த 
நாடாக்களில்‌ மேல்பூச்சுக்குப்‌ 
பயன்படுகிறது. 

ferrous oxide ஃபொ்ரஸ்‌ 
ஆக்சைடு : பதிவு செய்யும்‌ 
வட்டுகள்‌ மற்றும்‌ நாடாக்‌ 
களுக்கு பூசும்‌ பொருள்‌. இதை 
மின்காந்தப்படுத்த முடிவதால்‌, 
மின்காந்த முறையில்‌ தரவுப்‌ 
பதிவு செய்ய முடிகிறது. 

FET : எஃப்‌இடீ : Field Effect Tran- 
8810 என்பதன்‌ குறும்பெயர்‌. 
fetch : கொண்டு வா; கொணர்‌; 
எடு : ஒரு சேமிப்பகத்திலிருந்து 
நிரல்‌ அல்லது தரவுகளைக்‌ 
கண்டுபிடித்து ஏற்றுதல்‌. 

fetch cycle : கொணர்‌ சுற்று. 


575 


fiber channel 


fetcher daemon : நேர்த்திச்‌ 
செயல்முறை : முதன்மைச்‌ செயல்‌ 
முறையிலிருந்து வேண்டு 
கோள்களைக்‌ கேட்டறிந்து, 
பிறகு முதன்மைச்‌ செயல்முறை 
யின்‌ சார்பாக ஒரு வேண்டு 
கோளை விடுக்கிற ஒரு பெரிய 
செயல்முறையின்‌ பகுதியாக 
இருக்றெ. ஒரு சிறிய செயல்‌ 
முறை, இந்தச்‌ செயல்முறைகள்‌ 
சிறிதாக இருப்ப தால்‌ இவற்றை 
மிகநேர்த்தியாகத்‌ தனிப்‌ 
பண்புடையதாக்கி, மிகத்‌ திறம்‌ 
படச்‌ செயல்புரியும்படி 
செய்யலாம்‌. 


fetch instruction : கொண்‌ 


ஆணை . 


FF : எஃப்‌எஃப்‌ : Form Feed என்‌ 
பதன்‌ குறும்பெயர்‌. 


ரீ : எஃப்ஐ : இணையத்தில்‌ 
பின்‌ லாந்து நாட்டைச்‌ சேர்ந்த 
இணைய தளம்‌ என்பதைக்‌ 
குறிக்கும்‌ பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ 


களப்பெயர்‌. 


fiber channel : ஒளியிழைத்‌ 
தடம்‌ : அதி வேகமாகச்‌ செயற்‌ 
படும்‌ கணினிக்காக உருவாக்‌ 
கப்பட்டு வரும்‌ எதிர்‌ கால ANSI 
செந்தரம்‌ (தர அளவு). இதில்‌, 
81, 5041. HIPPI நிரல்‌ தொகுதிகள்‌ 
இணைக்கப்பட்டுள்ளன. இதன்‌ 
வேகம்‌ வினாடிக்கு 12.5 முதல்‌ 
100 MBytes வரை இருக்கும்‌. 


fiber - optic cable 


fiber - optic cable : ஒளியிழைத்‌ 


தொகுப்பு: பெருமளவுத்‌ 
தரவுகளை ஒளியின்‌ வேகத்தில்‌ 
கொண்டு செல்லக்கூடிய, 


நுண்ணிய கண்ணாடி அல்லது 
பிளாஸ்டிக்‌ இழைகளினாலான 
தரவு அனுப்பீட்டு ஊடகம்‌. 
fiber optics : ஒளி இழைகள்‌ : 
ஒளியின்‌ வேகத்தில்‌ அதிக 
எண்ணிக்கைகளில்‌ தரவுகளை 
அனுப்பக்கூடிய கண்ணாடி அல்‌ 
லது செயற்கை நுண்‌ இழைகளின்‌ 
ஊடக தரவு அனுப்பல்‌ முறை. 
fibonacci numbers : ஃபை 
போன்‌ ACC! எண்கள்‌ : முந்திய 
இரு எண்களின்‌ கூட்டுத்தொகை 
யாக (1,1,2,3, 5,8,13 என்று 
இருக்கும்‌ வகையில்‌) ஒவ்வொரு 
எண்ணும்‌ இருக்கிற முழுஎண்‌ 
களின்‌ வரிசை. தேடுதலை இரு 
£ழின எண்களாகப்‌ பகுக்றெ 
ஈரிலக்கத்‌ தேடுதல்களை இது 
விரைவுபடுத்துகிறது. 

fibonacci search : &பைபோன்‌ 
ACC! தேடுதல்‌ : ஃபைபோன்‌ 
ACC! எண்களைப்‌ பயன்படுத்‌ 
தும்‌ ஒரு தேடுதல்‌ படிநிலை 
வரிசை. இது ஈரிலக்கத்‌ தேடு 
தலில்‌ இரண்டின்‌ வர்க்கங்‌ 
களைப்‌ பயன்படுத்துவது 
போன்றதாகும்‌. 

11௦௨ : படத்தாள்‌; நுண்படத்‌ 
தாள்‌ : பல்வகை நுண்‌ தோற்றங்‌ 


field data 


களை உள்ளடக்கிய ஒளிப்படத்‌ 
தாள்‌. 

190114 : கபைடோனெட்‌ : டாம்‌ 
ஜென்னிங்ஸ்‌ என்பவர்‌ 1984இல்‌ 
உருவாக்கிய ஃபைடே 885 
என்பதிலிருந்து தோன்றிய மின்‌ 
னணுவியல்‌ அஞ்சல்‌ மரபுத்‌ 
தொகுதி. 10,000-க்கும்‌ அதிக 
மான ஃபைடோனெட்‌ மைய 


முனைகள்‌ பயன்பாட்டில்‌ 
உள்ளன. 

field புலம்‌ ; தரவுத்‌ தள 
மேலாண்மை அமைப்பு 


கையாளும்‌ மிகச்சிறிய அல 
காகிய தரவுவின்‌ ஒரு துண்டு. 
பணியாளர்‌ கோப்பில்‌, ஒரு 
நபரின்‌ பெயர்‌, வயது ஆகிய 
இரண்டும்‌ இரண்டு தனித்தனி 
புலங்களாகக்‌ கருதப்படும்‌. 
ஒன்று அல்லது மேற்பட்ட 
புலங்களைக்‌ கொண்டதே 
பதிவேடு. 

Field Alterable Control Element 
(FACE) : புலம்‌ மாற்றக்கூடிய 
கட்டுப்பாட்டு அலகு : பயனா 
ளர்‌ நுண்‌ நிரலாக்கத்‌ தொடர்‌ 
எழுத வழிவகுக்கும்‌ சில 
அமைப்புகளில்‌ உள்ள சிப்பு. 
field - based search : புலம்‌ சார்‌ 
தேடல்‌ 


1110, card : அட்டைப்‌ புலம்‌. 


ரீ£। 0242: புல தரவுக்‌ குறியீடு : 
மாறுபடும்‌ உற்பத்தியாளர்‌ குறி 


field delimitter 


யீடுகளுக்கு இடைப்பட்ட ஏற்‌ 
பாடாக அமெரிக்க இராணுவம்‌ 
தரவு செயல்பாடுகளில்‌ பயன்‌ 
படுத்தும்‌ சரிசெய்‌ குறியீடு. 
field delimitter : 
குறி. 

field effect transistor (FET) : புல 
விளைவி மின்மப்‌ பெருக்கி : 
மாறிலி சக்தியேற்கும்‌ சேமிப்‌ 
புப்‌ பொருளாகச்‌ செயல்படும்‌ 
இறுதிப்பகுதி அரைக்கடத்திச்‌ 


சாதனம்‌. 


புல வரம்புக்‌ 


field emmission : புல அனுப்பு 
தல்‌; புல வீச்சு; புல உமிழ்வு : 
வலுவான மின்சாரப்‌ புலத்தின்‌ 
தாக்கத்தினால்‌ ஒரு உலோகம்‌ 
அல்லது அரைக்‌ கடத்தி 
யிலிருந்து எலெக்ட்ரான்௧ளை 
வெற்றிடத்திற்கு அனுப்புதல்‌. 
field engineer : களப்‌ பொறி 
யாளர்‌ : கணினி வன்பொருள்‌ 
மற்றும்‌ மென்பொருளின்‌ களப்‌ 
பராமரிப்புக்குப்‌ பொறுப்‌ 
பேற்றுள்ள தனிநபர்‌. வாடிக்‌ 
கையாளரின்‌ பராமரிப்பு பொறி 
யாளர்‌ என்றும்‌ அழைக்கப்‌ 
படுவார்‌. 

4௮0 list : புலப்‌ பட்டியல்‌. 

fர£ld menu : புலப்பட்டி, 

1610 name : புலப்பெயர்‌ : ஒரு 
புலத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ள 
பெயர்‌. (பெயர்‌, முகவரி, 


581 


field programmable logic 


நகரம்‌, மாநிலம்‌ முதலியன). 
இது எல்லாப்‌ பதிவேடுகளிலும்‌ 
ஒரே மாதிரியாக இருக்கும்‌. இது 
புலத்தை அடையாளங்காட்டக்‌ 
கூடியதேயன்றி, அதில்‌ பதிவு 
செய்யப்பட்டுள்ள தரவுவை 
அடையாளங்காட்டக்‌ கூடியதன்று. 
field of view : புலப்‌ பார்வை; 
காட்சிப்‌ புலம்‌ : கணினி வரை 
கலைகளில்‌, உருவாக்கப்பட்ட 
ஒளிப்படக்‌ கருவி பார்க்கும்‌ 
திறனின்‌ எல்லைகளைக்‌ குறிப்‌ 
பிடுகிறது. ஒளிப்படக்‌ கருவியை 
மையமாகக்‌ கொண்ட கிடை 
மட்டக்‌ கோணத்தையே இது 
பெரும்பாலும்‌ குறிப்பிடுகிறது. 
கணிப்புக்கு எளிமையாக்க, 
கணினி வரைகலையாளர்களின்‌ 
அனுமானத்தின்படி, ஒளிப்‌ 
படக்கருவி ஒரு பிரமிட்டிற்குள்‌ 
உள்ளது; கூம்புக்குள்‌ அல்ல. 

field programmable 100/௦ array : 
புல நிரலாக்க தருக்கக்‌ கோவை : 
ஒரு வகையான ஒருங்கணை 
மின்சுற்று (10). இதில்‌ தருக்க 
மின்சுற்றுகளின்‌ (1001௦ circuits) 
கோவை இருக்கும்‌. தனித்த 
மின்சுற்றுகளிடையே இணைப்பு 
களையும்‌, அதன்மூலமாக 
கோவையின்‌ தருக்கச்‌ செயல்‌ 
முறைகளையும்‌ நம்‌ விருப்பப்‌ 
படி நிரலாக்கம்‌ செய்யமுடியும்‌, 
தயாரிப்புக்குப்‌ பிறகு, குறிப்‌ 
பாக அவற்றைக்‌ கணினிகளில்‌ 


field/record 


582 


file 


பதடி வ அக ட அபபட அப தத்தை ந பயல பிப யயியியய யய யக்‌ 


நிறுவும்‌ நேரத்தில்‌ நிரலாக்கம்‌ 
செய்யலாம்‌. இத்தகைய நிர 
லாக்கத்தை ஒரேயொருமுறை 
மட்டும்‌ செய்யமுடியும்‌. சிப்பு 
வின்‌ இணைப்புகளிடையே மிக 
அடிக மின்சாரத்தை செலுத்தி இத்‌ 
தகைய நிரலாக்கத்தைச்‌ செய்வர்‌. 
fieldirecord : புலம்‌/ஏடு. 


field separator : புலப்‌ பிரிப்பி : 
ஒரு பதிவேட்டில்‌ புலங்களைப்‌ 
பிரித்துக்‌ காட்டுவதற்குப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ குறியீடு காற்‌ 
புள்ளி, அரைப்புள்ளி அல்லது 
முக்காற்புள்ளியாக இருக்கலாம்‌. 


field size : புல அளவு. 


field squeeze : புலப்‌ பிழிவுக்‌ 
கருவி : ஓர்‌ அஞ்சல்‌ இணைப்‌ 
பியில்‌, ஒரு தரவு புலத்தில்‌ 
கூடுதலான காலியிடங்களை 
அகற்றி, எழுத்து வாசகத்தினுள்‌ 
துல்லியமாக அச்சிடும்படி 
செய்யும்‌ ஒரு செயற்பணி. 


field, updatable : மாற்றத்தகு 
புலம்‌. 
field upgradable : களத்தில்‌ 


மேம்படுத்தக்கூடிய வன்பொருள்‌ : 
வழங்கப்பட்ட பிறகு கணினி 
கிடங்கிலோ அல்லது பழுது 
பார்க்கும்‌ மையத்திலோ 
அல்லது ஒருவரது அலுவலகத்‌ 
திலோ, இத்தகைய களத்தில்‌ 
மேம்படுத்தக்‌ கூடியது. 


FIFO : எஃ்ப்‌ஐ எஃப்‌ஓ : First In 
ஈீர$ Out என்பதன்‌ சுருக்கம்‌. ஒரு 
பட்டியலில்‌ பொருள்களைச்‌ 
சேமிக்கவும்‌ திரும்பப்‌ பெறவு 
மான முறை. காத்திருப்போர்‌ 
வரிசையில்‌ (கியூவில்‌) முதலில்‌ 
வந்தவர்‌ முதலில்‌ கவனிக்கப்‌ 
பட்டு அனுப்பப்படுவார்‌. 


field, variable : மாறுபுலம்‌. 


fifth generation computers : 
ஐந்தாம்‌ தலைமுறைக்‌ கணினி 
கள்‌ : அடுத்த கணினி வளர்ச்சி 
நிலை, ஒலி உள்ளீடு (வெளியீடு 
செயற்கை நுண்ணறிவு, காரண 
காரியமறிந்து, பகுத்தறிந்து, 
முடிவெடுக்கக்கூடிய எந்திரங்‌ 
களை உருவாக்கும்‌ தொழில்‌ 
நுட்பம்‌ ஆகியவற்றைக்‌ 
கொண்டதாக இருக்குமென்று 
எதிர்பார்க்கப்படுகிறது. 


ர்‌ 9யா£ : உரு. 


ரபா shift : எண்‌ மாற்றம்‌ : 
விசைப்‌ பலகையின்‌ ஒரு விசை 
அல்லது விசை உருவாக்கும்‌ 
குறியீடு, செய்தியில்‌ 'மாற்று' வரும்‌ 
வரை அடுத்து வரும்‌ எழுத்து 
களை எண்களாகக்‌ கருத வேண்‌ 
டும்‌ என்பதை உணர்த்துகிறது. 

1/6 : கோப்பு; தரவுத்‌ தொகுப்பு : 
ஒரு அடிப்படை சேமிப்பு அல 
காகக்‌ கருதப்படும்‌, தொடர்‌ 
புடைய பதிவுகளின்‌ தொகுதி. 


Et க்கை ளகக கைக சைத அண்பான்கைகைகைை கண்கைள வனக வன 


file access time 


file access time : கோப்பு அணு 
கல்‌ நேரம்‌: ஒரு கோப்பினைத்‌ 
திறந்து தரவுவைப்‌ படிக்கத்‌ 
தொடங்குவதற்கு கணினி 
எடுத்துக்‌ கொள்ளும்‌ நேரம்‌. 


File Allocation Table (FAT) : 
கோப்பு ஒதுக்கீட்டு அட்ட 
வணை ஒரு வட்டிலுள்ள 
தரவுகளின்‌ பதிவேடு. இதன்‌ 
மூலம்‌ ஓவ்வொரு கோப்பின்‌ 
உள்ளடக்கங்களையும்‌ அணுக 
லாம்‌. ஒரு செருகு வட்டில்‌ 
அல்லது நிலைவட்டில்‌ உள்ள 
ஒரு தரவுக்‌ கோப்பு, அதில்‌ 
எழுதப்பட்டுள்ள ஒவ்வொரு 
கோப்பின்‌ அமைவிடம்‌ பற்றிய 
தரவுகளைக்‌ கொண்டிருக்கும்‌. 
இது, ஒவ்வொரு கோப்பினை 
யும்‌ தேவைப்படும்போது 
கண்டறிந்து படிப்பதற்கு 
உதவுகிறது. இந்த அட்டவணை 
பெரும்பாலும்‌ இருமடியாகச்‌ 
சேமித்து வைக்கப்பட்டிருக்கும்‌. 
file and record locking : கோப்பு 
மற்றும்‌ பதிவேட்டுப்‌ பூட்டு : 
பயனாளர்‌ பன்முகச்‌ சூழலில்‌ 
தரவு மேலாண்மை செய்வதற்‌ 
கான உத்திகள்‌. தரவு, வாசகம்‌, 
அல்லது உருக்காட்சிக்‌ கோப்‌ 
பினை ஒருவர்‌ அணுகுவதை 
இந்தக்‌ கோப்புப்‌ பூட்டு தடுக்‌ 
கிறது. ஒரு தரவுக்‌ கோப்பினுள்‌ 
தனியொரு பதிவேட்டினை 


583 


file compression 


அணுகுவதைப்‌ பதிவேட்டுப்‌ 
பூட்டு தடுக்கிறது. 
fie, archived : காப்பகக்‌ கோப்பு. 


file attachment : கோப்பு உடன்‌ 
இணைப்பு. 

116 attribute : கோப்புப்‌ பண்‌ 
பியல்பு : ஒரு 00$கோப்பின்‌ 
பண்பியல்புகள்‌ தொடர்பான 
தரவுகள்‌. எடுத்துக்காட்டாக, 
அது மறைந்துள்ளதா, படிப்பதற்கு 
மட்டுமேயானதா, எழுதுவதற்கு 
மட்டுமேயானதா என்ற விவரங்‌ 
கள்‌. ஒரு கோப்பினைப்‌ பாது 
காப்பாகக்‌ கையாள்வதற்கு அனு 
மதிக்கிற கோப்பு அணுகு 
வகைப்பாடு. முக்கிய பண்‌ 
பியல்புகள்‌ : எழுதப்‌ படிப்பதற்‌ 
குரியது; படிப்பதற்கு மட்டுமே 
உரியது; மறைவானது. 

111௦ backup : கோப்பு மாற்று 
ஏற்பாடு; மாற்றுக்‌ கோப்புப்படி; 
கோப்புக்‌ காப்பு : அழிக்கப்பட்ட 
அல்லது சேதமாக்கப்பட்ட தரவுத்‌ 
தளம்‌ ஒன்றை மீண்டும்‌ கொண்டு 
வரப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
தரவுக்‌ கோப்புகளின்‌ படிகள்‌. 
1116 codes : கோப்புக்‌ குறி 
முறைகள்‌. 

file collection 
திரட்டு. 

file compression : கோப்புச்‌ 
சுருக்கம்‌; கோப்பு அழுத்தம்‌; 


கோப்புத்‌ 


EE 


file control ‘block method 584 


கோப்பு இறுக்கம்‌: ஒரு கோப்‌ 
பினை வேறிடத்துக்கு அனுப்பி 
வைக்க அல்லது சேமிக்க அதன்‌ 
அளவைச்‌ சுருக்கும்‌ செயல்‌ 
முறை. 

file control block method : 
கோப்புக்‌ கட்டுப்பாட்டுத்‌ 
தொகுதி முறை : கோப்புக்‌ 
கட்டுப்பாட்டுத்‌ தொகுதிகள்‌ 
மூலமாக வட்டுக்கோப்புகளை 
அணுகுகிற 005 செயற்பணி 
களின்‌ ஒரு தொகுதி. இது 
இன்று வழக்கற்றுவிட்டது. 

file conversion : கோப்பு மாற்றல்‌ : 
கோப்பின்‌ ஊடகம்‌ அல்லது 
அமைப்பு முறையை மாற்றும்‌ 
செயலாக்கம்‌. 

file conversion unity : கோப்பு 
மாற்றல்‌ பயன்பாடு. 

file control block : கோப்புக்‌ 
கட்டுப்பாட்டுத்‌ தொகுதி : ஒரு 
கணினியின்‌ இயக்க முறைமை, 
திறந்து வைக்கப்பட்ட ஒரு 
கோப்பு பற்றிய விவரங்‌ களைப்‌ 
பதிவுசெய்து வைத்துக்‌ கொள்‌ 
வதற்கு தற்காலிகமாக ஒதுக்கப்‌ 
படும்‌ நினைவகப்‌ பகுதி. 

file creation module : கோப்பு 
உருவாக்கத்‌ தகவமைவு. 

ர16 deletion : கோப்பு நீக்கம்‌. 
file descriptor கோப்பு 
விவரிப்பி : BASIC போன்ற உயர்‌ 


file fragmentation 


நிலை மொழிகளில்‌, கோப்பு 
விவரிப்பி என்பது, கோப்‌ 
பினைத்‌ திறப்பதற்கான இடை 
யக எண்‌. எடுத்துக்காட்டு : ௮5 4 
1 அல்லது * 3. 


file, destination சேரிடக்‌ 
கோப்பு. 
file directories : கோப்பு அட்ட 


வணைத்‌ தொகுப்பு. 
116 பெர : கோப்புத்‌ திணிப்பு. ' 
116, ஓ ௦4 : கோப்பு முடிவு. 
116 extent : பரவுக்‌ கோப்பு. 


file extension : கோப்பு வகைப்‌ 
பெயர்‌. 


111௨ fomat : கோப்பு உருவமைவு : 
ஒரு கோப்பின்‌ கட்டமைவு. 
தரவுத்‌ தளம்‌, சொல்‌ செய்முறைப்‌ 
படுத்துதல்‌, வரைகலை, கோப்பு 
கள்‌ ஆகியவற்றுக்கு வணிக 
முறை உருவமைவுகள்‌ உள்ளன. 
file fragmentation : கோப்புக்‌ 
கூறாக்கம்‌ : 1. ஒரு கோப்பின்‌ 


விவரங்கள்‌ வட்டில்‌ தொடர்ச்சி ': 


யாக எழுதப்படுவதில்லை. 
சிறுசிறு கூறுகளாக்கப்பட்டு 
வட்டில்‌ ஆங்காங்கே பதியப்‌ 
படுகின்றன. எங்கே பதியப்‌ 
பட்டுள்ளது என்கிற விவரம்‌ ஓர்‌ 
அட்டவணையில்‌ எழுதப்படு 
கிறது. இதன்‌ காரணமாய்‌ வட்‌ 
டில்‌ எழுதப்படாத இடங்களும்‌ 
தொடர்ச்சியாக இருப்‌ 


file gap 


பதில்லை. வட்டு நிறைந்து 
போகின்ற நிலையில்‌ கோப்‌ 
பினை எழுதவும்‌ படிக்கவும்‌ 
அதிக நேரம்‌ ஆவதுண்டு. இவ்‌ 
வாறு கூறுகளாக்கப்பட்டு பதிவு 
செய்யப்பட்டுள்ள விவரங்களை 
ஓரளவு வரிசையாக எடுத்‌ 
தெழுதுவதற்கென பயன்பாட்டு 
நிரல்கள்‌ உள்ளன. 2. ஒரு தரவுத்‌ 
தளத்தில்‌ அட்டவணைக்‌ கோப்‌ 
பில்‌ (Tables) ஏடுகள்‌ (Records) 
வரிசையாகப்‌ பதிவு செய்யப்‌ 
படுவதில்லை. அவ்வப்போது 
ஏடுகளை அழிக்கிறோம்‌, சேர்க்‌ 
கிறோம்‌. இதனால்‌ ஏடுகள்‌ 
கூறாகிக்‌ கிடக்கும்‌. ஆனால்‌ 
பெரும்பாலான தரவுத்‌ தள 
தொகுப்புகளில்‌ ஏடுகளை 
வரிசைப்படுவதற்கென பயன்‌ 
பாட்டு நிரல்கள்‌ உள்ளன. 


ஈச 93 : கோப்பு இடைவெளி : 
கோப்பு எங்கு முடிகிறது என்று 
கணினி அமைப்புக்கு உணர்த்‌ 
தக்கூடிய, கோப்பின்‌ இறுதியில்‌ 
உள்ள இடைவெளி. 


உ handle : கோப்புக்‌ கைப்பிடி : 
ஒரு கோப்பினை அணுகுவதற் 
குரிய தரவுகளை கொண்டுள்ள 
ஒரு மாறியல்‌ மதிப்புரு. வட்டு 
அணுகுதலின்‌ கோப்புக்‌ 
கைப்பிடி முறையைப்‌ பயன்‌ 
படுத்தி ஒரு கோப்பினைத்‌ 
திறக்கும்போது 005 மூலம்‌ 
திருப்பியனுப்பப்படும்‌ ஒரு 


585 


file level model 


குறியீட்டு எண்‌. பின்வரும்‌ 
வட்டுச்செயற்பாடுகள்‌ அனைத்‌ 
திலும்‌ கோப்பினை அடையாளங்‌ 


காண்பதற்கு இந்தக்‌ குறியீடு 


பயன்படுத்தப்படுகிறது. 
file handling கோப்புக்‌ 
கையாளல்‌. 


file handling routine : கோப்பு 
கையாளும்‌ வாலாயச்‌ செயல்‌ 
முறை : ஒரு கோப்பில்‌ உள்ள 
தரவுகளைப்‌ படிக்கவோ 
அல்லது அதனுள்‌ எழுதவோ 
செய்யக்கூடிய கணினி நிர 
லாக்கத்‌ தொடரின்‌ ஒரு பகுதி. 

file identification : கோப்பு 
அடையாளம்‌ காணல்‌. 

116 ஈகை: கோப்புக்‌ குறிப்புப்‌ 
பட்டியல்‌; கோப்பு அட்டவணை. 
: சுட்டுத்‌ 


ச்‌ 


file, index sequential 
தொடரியல்‌ கோப்பு. 


ரீக [abel : கோப்பு அடையாளச்‌ 
சீட்டு : ஒரு கோப்பினை அடை 
யாளம்‌ காட்டும்‌ வெளிப்புற 
அடையாளச்‌ சட்டு. 

ஈர layout : கோப்பு அமைப்பு 
முறை; கோப்பு இட அமைவி : 
அதன்‌ வரிசைமுறை மற்றும்‌ 
உட்பொருள்களின்‌ அளவுகள்‌ 
உட்பட தரவுகளை வரிசைப்‌ 
படுத்தி ஒரு கோப்பில்‌ அமைத்தல்‌. 
file level model : கோப்பு நிலை . 
மாதிரி; கோப்பு நிலைப்‌ படிமம்‌ : 


file librarian 


586 


file maintenance 


கேள்விகளுக்கோ அல்லது 
நிரலாக்கத்‌ தொடர்களுக்கோ 
தரவு பயன்பாடுகளின்‌ சிறந்த 
செயல்பாடுகள்‌ தரவு அமைப்பு 
களை வரையறுப்பதற்கான 
மாதிரி அமைப்பு. 


ரர librarian : கோப்பு நூலகர்‌ : 
அனைத்துக்‌ கணினிக்‌ கோப்பு 
களையும்‌ பாதுகாப்பாக வைத்‌ 
திருப்பதற்குப்‌ பொறுப்பேற்கும்‌ 
நபர்‌. வட்டுத்‌ தொகுதிகளில்‌ 
நிரலாக்கத்‌ தொடர்‌ - தரவுக்‌ 
கோப்புகள்‌, மின்காந்த நாடாக்‌ 
கள்‌, துளையிட்ட அட்டைகள்‌, 
நுண்திரைப்படங்கள்‌ போன்‌ 
றவை இவரது பொறுப்பில்‌ 
அடங்கும்‌. 

11/6 1௦௦409 : கோப்புப்‌ பூட்டல்‌. 


ஈரி Maker || : கோப்பு உரு 
வாக்கி |! : 'க்ளோரிஸ்‌' என்ற 
அமைவனம்‌ உருவாக்கியுள்ள 
மெக்கின்டோஷ்‌ கோப்பு 
மேலாளர்‌. இது பொதுவான 
தரவு மேலாண்மைக்குப்‌ புகழ்‌ 
பெற்ற ஒரு செயல்முறை. இது 
பல்வேறு புள்ளியியல்‌ செயற்‌ 
பணிகளையும்‌, விரைவுத்‌ 
தேடுதல்‌ திறம்பாடுகளையும்‌, 
விரிவான செய்தியறிவிப்பு 
அம்சங்களையும்‌ அளிக்கிறது. 

1/௨ ௱கா : கோப்பாளர்‌ : விண்‌ 


டோவின்‌ 'கோப்பு மேலாளர்‌: 
என்று பொருள்படும்‌ File 


Manager என்பதற்கான கொச்சை 
வழக்குச்‌ சொல்‌. இது பொது 
எல்லை MபKMPS மென்பொருள்‌. 
MUMPS செயல்முறையாளருக்‌ 
கான பல்வேறு பயனீடுகளின்‌ 
ஒரு தொகுதியை உடையது. 


file management : கோப்பு 


மேலாண்மை. 


file management system (FMS) :. 
கோப்பு மேலாண்மைப்‌ பொறி 
யமைவு : தரவுகளை வரையறை 
செய்து, இந்த இனங்களைக்‌ 
குறிப்பிட்ட பதிவேடுகளில்‌ 
வைக்கவும்‌, இந்தப்‌ பதிவேடு 
களை குறிப்பிட்ட கோப்பு 
களாக ஒருங்கிணைத்து, அவற்‌ 
றைக்‌ கையாளவும்‌, பல்வேறு 
வழிகளில்‌ சேமித்து வைக்கப்‌ 
பட்டுள்ள தரவுகளை மீட்கவும்‌ 
பயன்படுகிற ஒரு மென்‌ 
பொருள்‌ தொகுதி. 

116 manager : கோப்பு மேலாளர்‌ : 
எளிய கோப்புகள்‌ மற்றும்‌ 
பொருளடக்கங்களைப்‌ பயன்‌ 
படுத்தும்‌ எளிய தரவுத்‌ தள 
மேலாண்மை நிரலாக்கத்‌ 
தொடர்‌. தரவுத்‌ தள மேலாண்மை 
அமைப்பின்‌ தம்பி அல்லது 
பதிவேடு மேலாளர்‌ என்றும்‌ 
அழைக்கப்படுவதுண்டு. 

file maintenance : கோப்புப்‌ 
பேணுகை; கோப்புப்‌ பேணல்‌ : 
கோப்புகளில்‌ ஆவணங்களை 


file marker, end of 


நாளது தேதி வரையில்‌ புதுப்‌ 
பித்தும்‌, துல்லியமாகவும்‌ 
பேணிவருவதற்கான நடவடிக்‌ 
கைகளின்‌ ஒட்டுமொத்தம்‌. 
முதன்மைக்‌ கோப்புகளைக்‌ 
காலாந்திரங்களில்‌ நாளது தேதி 
வரையில்‌ புதுப்பித்தல்‌. வட்டு 
இயக்கிகளைக்‌ காலாந்திரங்‌ 
களில்‌ சீரமைவு செய்தல்‌. 

file marker, end of : கோப்பு 
முடிவுக்‌ குறி. 
file, multi-reel 
கோப்பு. 


பல்சுருள்‌ 


ரகா : கோப்புப்‌ பெயர்‌ : ஒரு 
குறிப்பிட்ட கோப்பை அடை 
யாளம்காண உதவும்‌ அகர 
வரிசை எண்‌ முறை எழுத்துகள்‌. 
file name extension : கோப்புப்‌ 
பெயர்‌ விரிவாக்கம்‌; கோப்புப்‌ 
பெயர்‌ நீட்டம்‌; கோப்புத்‌ 
துணைப்‌ பெயர்‌; கோப்பு இனப்‌ 
பெயர்‌ : ஒரு கோப்புப்‌ பெயரின்‌ 
இரண்டாவது பகுதியாக அமை 
யும்‌ குறியீடு. ஒரு புள்ளியின்‌ 
மூலம்‌ கோப்பின்‌ பெயரில்‌ 
இருந்து பிரிக்கப்படுகிறது. 
கோப்பில்‌ எத்தகைய தரவுகள்‌ 
உள்ளன என்பதைக்‌ குறிப்‌ 
பிடுகிறது. 

உன : கோப்புத்‌ திறப்பு. 
11உ organization : கோப்பு ஒருங்‌ 
கமைத்தல்‌; கோப்பு அமைத்தல்‌; 
கோப்புத்‌ தொகுப்பு : பயன்‌ 


567 


file protection 


பாட்டு நிரலாக்கத்‌ தொடர்‌ 
அமைப்பவர்‌ தரவுகளைப்‌ 
பார்க்கும்‌ முறை. 

ரச pointer : கோப்புச்‌ சுட்டு : 
D௦05 திறக்கிற கோப்பு ஒவ்‌ 
வொன்றுக்கும்‌ அது வைத்து 
வருகிற ஒரு மாறியல்‌ மதிப்புரு. 
இந்தக்‌ கோப்புச்‌ சுட்டு, கோப்‌ 
பில்‌ படிப்பு/எழுத்து செயற்‌ 
பாடு தொடங்குகிற அமை 
விடத்தைச்‌ சுட்டிக்காட்டுகிறது. 
file processing கோப்புச்‌ 
செயல்பாடு; கோப்பு அலசல்‌ : 
அடிப்படைக்‌ கோப்புகளில்‌ 
நடப்புத்‌ தரவுகளின்‌ மாற்றங்‌ 
களுக்கேற்ப காலமுறைப்படி 
புதுப்பித்தல்‌. அடிப்படை 
இருப்பு எடுப்புக்‌ கோப்பில்‌ 
மாதாந்திர இருப்பு எடுப்புக்‌ 


கோப்பிலிருந்து மாற்றம்‌ 
செய்தல்‌ போன்ற பரிமாற்ற 
தரவுகளைக்‌ கொண்டதாக 


இவை அமைந்திருக்கும்‌. File 
Maintenence-க்கு எதிர்ச்சொல்‌. 
file protection : கோப்புக்‌ காப்பு; 
கோப்புப்‌ பாதுகாப்பு ஒரு 
கோப்பிலிருந்து எதிர்பாராத 
விதமாக தரவு அழிக்கப்படு 
வதைத்‌ தடுக்கும்‌ சாதனம்‌ 
அல்லது தொழில்நுட்பம்‌. மின்‌ 
காந்த நாடா கோப்பு பராமரிப்பு 
வளையம்‌ அல்லது செருகு 
வட்டினைப்‌ பாதுகாக்க அதன்‌ 
மேல்‌ ஒட்டப்படும்‌ பகுதி. 


த ப ப பப யப ல்‌ டை 


file - protect ring 


file - protect ring : கோப்புப்‌ 
பாதுகாப்பு வளையம்‌ : மின்காந்த 
நாடாவில்‌ உள்ள தகவல்களைப்‌ 
பாதுகாக்கப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ சாதனம்‌. நாடா சுருணை 
யிலிருந்து வளையத்தை நீக்கு 
வதன்‌ மூலம்‌ நாடாவின்‌ மீது 
தவறுதலாக எழுதுவது தவிர்க 
கப்படுகிறது. wாite protect-க்கு 
இணைச்‌ சொல்‌. 

file recovery : கோப்பு மீட்பு : 
இழந்துபோன அல்லது படிக்க 
முடியாத வட்டுக்‌ கோப்புகளை 
மீட்டெடுக்கும்‌ செயல்முறை. 
பல்வேறு காரணங்களினால்‌ 
கோப்புகள்‌ தொலைந்து 
போகலாம்‌. கவனக்குறைவாக 
அழித்துவிடல்‌, கோப்பு பற்றி 
எழுதி வைக்கப்பட்டுள்ள 
விவரங்களுக்கு பாதிப்பு 
ஏற்படல்‌, வட்டு பழுதடைதல்‌ 
்‌ போன்ற காரணங்களினால்‌ நாம்‌ 
கோப்புகளை இழக்க நேரிடு 
கிறது. ஒரு கோப்பினை அழிக்‌ 
கும்போது அதன்‌ விவரங்கள்‌ 
அழிக்கப்படுவதில்லை. அந்த 
இடம்‌ பிற கோப்புகளுக்குக்‌ 
கிடைக்கும்‌. கோப்பு விவரங்‌ 
கள்‌ எழுதப்பட்ட இருப்பிடங்‌ 
களை அடையாளம்‌ காணமுடிநீ 
தால்‌ ஒட்டு மொத்தக்‌ கோப்பை 
யும்‌ மீட்டுவிட முடியும்‌. பழு 
தான கோப்புகளைப்‌ பொறுத்த 
மட்டில்‌, வட்டில்‌ குறிப்பிட்ட 


file server 


பகுதியில்‌ இருக்கும்‌ விவரத்‌ 
தைப்‌ படித்து வேறொரு வட்‌ 
டில்‌ அல்லது கோப்பில்‌ ஆஸ்கி 
(2501) அல்லது இரும/பதினறும 
எண்ணுருவில்‌ எழுதிக்கொள் 
ளும்‌ நிரல்கள்‌ உள்ளன. எனினும்‌ 
இந்த முறையில்‌ மூலத்தகவலை 
அப்படியே பெறுவது இயலாது. 
இழந்த கோப்புகளை மீட்பதற்‌ 
குச்‌ சிறந்த வழிமுறை அவற்றை 
காப்பு நகலிலிருந்து (Backup) 
பெற்றுக்‌ கொள்வதேயாகும்‌. 
file recovery programme : . 
கோப்பு மீட்புச்‌ செயல்முறை : 
தற்செயலாக நீக்கப்பட்டு 
அல்லது சேதமடைந்துவிட்ட 
வட்டுக்கோப்புகளை மீட்பதற்‌ 
கான மென்பொருள்‌. 

file retrieval : கோப்பு கொணர்‌ 
தல்‌ : ஒரு தரவுக்‌ கோப்பினை, 
சேமித்து வைக்கப்பட்ட இடத்‌ 
திலிருந்து அதனைப்‌ பயன்‌ 
படுத்தவிருக்கும்‌ கணினிக்குக்‌ 
கொணரும்‌ நடவடிக்கை. 

file, sequential : தொடரியல்‌ 
கோப்பு. 


ரீர€ server : கோப்புப்‌ பரிமாறி; 
கோப்பு. வழங்கி : ஒரு வளாகக்‌ 
கணினிக்‌ கட்டமைப்பிலுள்ள 
தலைமைக்‌ கணினி, இது, 
இதனுடன்‌ இணைக்கப்பட்டுள்ள 
மற்ற அனைத்துப்‌ பொறி 
யமைவுகளும்‌ அணுகக்‌ கூடிய 


சனக க வைகை கையக வைகை கைக கையை ைைையைைையையைய பய யய ட டடட 


file sharing 


கோப்புகள்‌ அனைத்தின்‌ 
சேமிப்புத்‌ தொகுதியாகும்‌. 


ரர sharing : கோப்புப்‌ பகிர்வு : 
பிணையங்களில்‌ மையக்‌ 
கணினி அல்லது வழங்கள்‌ 
கணினியில்‌ சேமிக்கப்பட்டுள்ள 
ஒரு குறிப்பிட்ட கோப்பினைப்‌ 
பல்வேறு பயனாளர்களும்‌ ஒரே 
நேரத்தில்‌ பார்வையிட, திருத்த, 
வசதி இருக்க வேண்டும்‌. இவ்‌ 
வாறு ஓரே நேரத்தில்‌ ஒரு கோப்‌. 
பினை பலர்‌ கையாள்வது 
கோப்புப்‌ பகிர்வு எனப்படு 
இறது. ஒரே நேரத்தில்‌ வேறு 
வேறு நிரல்கள்‌ அல்லது வேறு 
வேறு கணினிகள்‌ பயன்படுத்து 
தின்றன எனில்‌ கோப்பு விவரங்‌ 
கள்‌ அதற்கேற்ற வடிவாக்கங்‌ 
களில்‌ மாற்றப்பட்டு அளிக்கப்‌ 
பட வேண்டும்‌. ஒரு கோப்பு, 
பலராலும்‌ கையாளப்படுகிற 
தெனில்‌ அக்கோப்பினை 
அணுகுவது, நுழை சொல்‌ 
(Password) பாதுகாப்பு மூலம்‌ 
ஒழுங்குப்படுத்தப்படவேண்டும்‌. 
ஒரே நேரத்தில்‌ ஒரு கோப்பினை 
ஒன்றுக்கு மேற்பட்டோர்‌ திருத்த 
முடியாதவாறு கோப்புப்‌ பூட்டு 
முறை (₹16 (௦09 இருக்க வேண்டும்‌. 
file sharing protocol : கோப்புப்‌ 
பகிர்வு மரபு முறை : ஒர்‌ இணை 
யத்தில்‌ நிலையங்களிடையே 
கோப்பு வேண்டுகோள்களுக்கு 
(திற, படி, எழுது, மூடு முதலி 


589 


file structure 


யன) ஒரு கட்டமைவை. அளிக்‌. 
திற செய்தித்‌ தொடர்பு: மரபு, 
முறை. இது 08! உருமாதிரியின்‌ 
படுகை - 7 - ஐக்‌ குறிக்கிறது. 
file size : கோப்பு அளவு, : ஒரு 
கோப்பில்‌ உள்ள தரவுகளின்‌ 
அளவை “பைட்டு' எண்ணிக்கை 
யில்‌ குறிப்பிடுவது. 

file spec (file specification) : 


| கோப்புக்‌ குறியீடு : ஒரு வட்டின்‌ 


மீதுள்ள ஒரு கோப்பின்‌ அமை 
விடத்தைக்‌ குறித்தல்‌. இதில்‌ 
வட்டு இயக்கி, தரவு குறிப்‌ 
பேட்டுப்‌ பெயர்‌, கோப்புப்‌ 
பெயர்‌ போன்றவை அடங்கும்‌. 
fe storage : கோப்பு சேமிப்பகம்‌ : 
மின்‌ காந்த வட்டு, நாடா, 
அட்டை அலகுகள்‌ போன்ற 
கணினி அமைப்புக்குள்‌ ஏராள 
மான தரவுகளை வைத்திருக்‌ 
கும்‌ திறனுள்ள சாதனங்கள்‌. 
கோப்புச்‌ சேமிப்பு. 
file structure : கோப்பு வடிவ 
அமைப்பு; கோப்புக்‌ கட்டமைப்பு : 
ஒரு தரவு பதிவுக்குள்‌ புலங்‌ 
களின்‌ அமைப்பு முறை. சான்‌ 
றாக, ஒரு பதிவின்‌ முதல்‌ புலம்‌ 
பெயர்ப்பகுதியாகவும்‌, அதன்‌ 
இரண்டாவது எண்‌ புலம்‌ 
விலைப்‌ பகுதியாகவும்‌ அடுத்து 
மூன்றாவது என்று தொடர்ந்து 
சென்று கோப்பின்‌ வடிவ 
அமைப்பினைக்‌ கூறுகிறது. 


file store : 


2... ல க்க 


file system 


file system : கோப்பு முறை; 
கோப்பமைவு முறை ஒரு 
கணினிப்‌ பொறியமைவில்‌ 
கோப்புகளைப்‌ பட்டியலிடும்‌ 
முறை. தனித்தனிக்கோப்பு 
களை மேலாண்மை செய்கிற 
தரவு செய்முறைப்படுத்தும்‌ 
பயன்பாடு. இதில்‌ பழக்கப்‌ 
பட்ட செயல்முறைப்படுத்துதல்‌ 
மூலம்‌ கோப்புகள்‌ தொடர்பு 
படுத்தப்படுகின்றன. இது, 
தொடர்முறைச்‌ செய்தித்‌ தரவு 
தளத்திலிருந்து (Relational 
Database) வேறுபட்டது. 

1/6 transfer : கோப்பு மாற்றல்‌; 
கோப்புப்‌ பெயர்வு : ஒரு இடத்‌ 
இலிருந்து வேறோர்‌ இடத்‌ 
திற்கோ அல்லது ஒரு சேமிப்பு 
ஊடகத்திலிருந்து வேறொன்றுக்கோ 
கோப்பினை மாற்றுதல்‌. 


File Transfer Access and Mana- 


9௭% (FTAM) : கோப்புப்‌ பரிமாற்ற 


அணுகலும்‌ மேலாண்மையும்‌. 


file transfer protocol : கோப்புப்‌ 
பெயர்வு வரைமுறை; கோப்புப்‌ 
பரிமாற்று வரைமுறை. 


11௨ t}றe : கோப்பு வகை : ஒரு 


கோப்பின்‌ :. செயல்பாட்டு 
அல்லது கட்டமைப்புப்‌ பண்புக்‌ 
கூறுகளின்‌ அடிப்படையில்‌ 


கோப்பு வகைகள்‌ அமைகின்‌ 
றன. பெரும்பாலும்‌ ஒரு கோப்‌ 
பின்‌ வகை அதன்‌ பெயரைக்‌ 


590 


fill character 


கொண்டே அடையாளம்‌ காணப்‌ 
படுகிறது. எம்‌எஸ்டாஸில்‌ 
கோப்பின்‌ வகைப்பெயர்‌ 
(Extension) கோப்பின்‌ வகையை 
அடையாளம்‌ காட்டும்‌. (எ-டு) 
DBF -தரவுத்தள கோப்பு; EXE- 
இயக்குநிலைக்‌ கோப்பு. 

11௨ பற : கோப்பு இற்றை 


நிலைப்படுத்துதல்‌; கோப்பு 
புதுக்குதல்‌. 
fie viewer : கோப்புப்‌ பார்வை 


யாளர்‌ : ஒரு கோப்பின்‌ உள்‌ 
ளடக்கத்தைக்‌ கண்காட்சியாகக்‌ 
காட்டுகிற மென்பொருள்‌. இது, 
பொதுவாக உருவமைவுகளின்‌ 
ஒருவகையைக்‌ கண்காட்சியாகக்‌ 
காட்டும்‌ திறனுடையது. 

1/6 எர்ப5 : கோப்பு நச்சுநிரல்‌. 
ரரரexibility : நெகிழ்வுத்தன்மை. 
ரர : நிரப்பு : ஒர்‌ ஓவியச்‌ செயல்‌ 
முறையில்‌, கரையிட்ட பகுதி 
யில்‌ வண்ணத்தை மாற்றுதல்‌. 
ஓர்‌ அகல்‌ தட்டில்‌ பொதுவான 
அல்லது மடிநிலை மதிப்பளவு 
களை சிற்றங்களின்‌ ஒரு குழும 
மாகப்‌ பதிவு செய்தல்‌. 


1 888 : நிரப்புப்‌ பகுதி : 
முனைகளைக்‌ குறித்துரைத்து ஒரு 
மூடிய பலகோணக்‌ கட்டத்தை 
வரைந்து, பின்னர்‌ அதன்‌ உட்‌ 
பகுதியை நிரப்புறெ ஒரு வசதி. 
41 character : நிரப்பு எழுத்து : 
ஒரு சேமிப்புச்‌ சாதனத்தில்‌ 


filling 


FILO 


rrr 


பயன்படாத இடப்பரப்புகளில்‌ 
எழுதப்படும்‌ ஓர்‌ எழுத்து. 

£1 ௦௦1௦பா : நிரப்பு நிறம்‌. 
1119 : நிரப்புதல்‌ : கணினி 
வரைகலையில்‌, வரையறுக்கப்‌ 
பட்ட பகுதியின்‌ உட்புறத்தில்‌ 
நிறம்‌, சாயல்‌ அல்லது இயக்கு 
பவர்‌ விரும்புகின்றவற்றை 
இட்டு நிரப்பப்‌ பயன்படும்‌ ஒரு 
மென்பொருள்‌ செயல்பாடு, 

ரர i 50௨௦ : நிரப்புத்‌ திரை : 
ஒரு தரவுப்‌ பதிவுத்‌ திரை. 
இதில்‌ தரவுப்‌ பதிவு முனை 
களாகப்‌ பல பெட்டிகள்‌ அல்‌ 
லது கம்பித்‌ தொடர்கள்‌ அமைந்‌ 
திருக்கும்‌. ஒவ்வொரு தரவு 
முனையும்‌ ஒரு தருக்க முறைப்‌ 
படி அமைந்து, எந்த தரவு 
இனம்‌ எங்கே செல்லவேண்டும்‌ 
என்பதைக்‌ குறிக்கும்‌ முகப்புச்‌ 
சட்டையும்‌ கொண்டிருக்கும்‌. 
இந்த வகை நிரப்புத்திரை 
பெரும்பாலும்‌ விமான பயணச்‌ 
சீட்டு முன்பதிவுகளில்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. இதனைத்‌ 
''தரவு பதிவுத்‌ திரை'' (Data 
Entry Screen) என்றும்‌ கூறுவர்‌. 
(1 patter : நிரப்புத்‌ தோரணி : 
ஓர்‌ உருக்காட்சியின்‌ பரப்புப்‌ 
பகுதியை நிரப்புவதற்குப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ வண்ணம்‌, 
வண்ணச்சாயல்‌ அல்லது 
தோரணி. ஒரு ட நிலையம்‌ 


தகவல்களைப்‌ பெறாதிருக்கிற 
போது அல்லது அனுப்பாதிருக்‌ 
கிறபோது ஒருங்கிணைப்பைப்‌ 
பேணுவதற்காக அந்த நிலையத்‌ 
தினால்‌ அனுப்பப்படும்‌ குறி 
யீடுகள்‌. 

ரீ : படச்சுருள்‌. 

film developer : படச்சுருள்‌ 
துலக்கல்‌ : கோம்‌ (0014) சாதனங்‌ 
களுக்காக நுண்‌ திரைப்படத்‌ 
தினை மாற்றி அமைக்கும்‌ கருவி. 
ரீ ரகச : படச்சுருள்‌ படிப்பி, 


film recorder படச்சுருள்‌ 
பதிப்பி : ஒரு CAD, வண்ண 
அல்லது வணிக வரைகலைத்‌ 
தொகுதி மூலம்‌ உருவாக்கப்‌ 
பட்டுள்ள ஒரு வரைகலைக்‌ 
கோப்பிலிருந்து ஒரு 35மி.மீ. 
பட வில்லையைத்‌ தயாரிக்கிற 
சாதனம்‌. இது, 2,000 முதல்‌ 4,000 
வரையிலான வரிகளைக்‌ 
கொண்ட உயர்செறிவுப்‌ படங்‌ 
களை உருவாக்குகிறது. படச்‌ 
சுருள்‌ பதிப்பியுடன்‌ இணைக்கப்‌ 
பட்டுள்ள ஒரு கட்டுப்பாட்டுப்‌ 
பலகையில்‌ செருகுவதன்‌ மூலம்‌ 
சொந்தக்‌ கணினிகளுடன்‌ படச்‌ 
சுருள்‌ பதிப்பிகளை இணைக்கலாம்‌. 
₹1ட௦ : ஃபைலோ : 81௩ In Last 
00. என்பதன்‌ குறும்பெயர்‌. ஒரு, 
பட்டியல்‌, மேசை அல்லது 
அடுக்கிலிருந்து வகையறாக்‌ 
களைத்‌ இரும்ப எடுப்பதற்கோ 


EE ———————_—_————————— 


filter 


அல்லது அவற்றில்‌ சேமிப்‌ 
பதற்கோ கடைப்பிடிக்கப்படும்‌ 
முறை. முதலில்‌ சேமிக்கப்படும்‌ 
பொருளைக்‌ கடைசியில்தான்‌ 


வெளியில்‌ எடுக்க முடியும்‌. 


ரச : வடிகட்டி : ஒரு தரவுவை, 
வாசகத்தை அல்லது வரைகலை 
உருவமைவை மற்றொன்றாக 
மாற்றுகிற செய்முறை. இதில்‌, 
தேர்ந்தெடுக்கப்பட்ட தரவு 
மட்டுமே செல்லக்கூடிய, 
தோரணி அல்லது திரை பயன்‌ 
படுத்தப்படுகிறது. தரவுத்‌ 
தளத்திலிருந்து தரவு இனங்‌ 
களை வரவழைக்கிற மென்‌ 
பொருள்‌ நிரல்‌. 


filter by form : 
கட்டல்‌. 


படிவவழி வடி 


filter excluding selection : தேர்ந்‌ 
ததைத்‌ தவிர்த்து வடிகட்டல்‌. 
filtering programme : சல்லடை 
நிரல்‌; வடிகட்டி நிரல்‌ : தகவலை 
வடிகட்டித்‌ தேவையான 
விவரங்களை மட்டும்‌ எடுத்துத்‌ 
தரும்‌ நிரல்‌. 

filter by selection : தேர்வு மூலம்‌ 
வடிகட்டல்‌. 

106 keys : வடிகட்டி விசைகள்‌ : 
விண்டோஸ்‌ 95 இயக்க முறை 
மையில்‌ கன்ட்ரோல்‌ பேனலில்‌ 
அணுகும்‌ முறை (Accessibility) 
விருப்பத்‌ தேர்வுகள்‌ உள்ளன. 


592 


financial information 


உடல்‌ ஊனமுள்ளவர்கள்‌ 
விசைப்பலகையைப்‌ 
படுத்தும்‌ முறைகள்‌ அதில்‌ 
உள்ளன. விசைப்பலகை 
யிலுள்ள விசைகளின்மீது விரல்‌ 
களை அழுத்தும்போது மெது 
வான அல்லது தவறான விரல்‌ 
அசைவுகளினால்‌ ஏற்படும்‌ 
பிழைகளைப்‌ புறக்கணிக்குமாறு 
கணினிக்கு அறிவுறுத்த 
முடியும்‌. இதற்கென வடிகட்டி 
விசைகள்‌ வசதி உள்ளது. 


பயன்‌ 


finals form text DCA : இறுதி 
வடிவ உரை டிசிஏ : ஒத்திசை 
வில்லா இரண்டு நிரல்களுக்‌ 
கிடையே தரவு பரிமாறிக்‌ 
கொள்ளும்‌ பொருட்டு, அச்சிடு 
வதற்குத்‌ தயாரான வடிவில்‌ 
சேமித்து வைக்கப்படும்‌ ஆவணத்‌ 
தின்‌ தரவரையறை. ஆவண 
உள்ளடக்கக்‌ கட்டமைப்பு 
என்று பொருள்படும்‌ Docume! 
Content Architecture என்ற 
தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 
குறும்பெயர்‌ டிசிஏ என்பது. 


ரீரகizச : முடிவுறுத்து. 
ரீரகizer : முடிவுறுத்தி. 
ரீ : முடிவாக. 


றக value : இறுதி மதிப்பளவை. 
ராடு : முடிவாக. 


financial information systems : 
நிதியியல்‌ தரவுப்‌ பொறியமையவு : 


financial planning 


ஒரு. வணிகத்திற்கு நிதியுதவி 
செய்வதிலும்‌, நிதியியல்‌ 
ஆதாரங்களை ஒதுக்கீடு செய்‌ 
வதிலும்‌, கட்டுப்படுத்துவதிலும்‌ 
நிதியியல்‌ மேலாளர்களுக்கு 
உதவுகிற தரவுப்‌ பொறியமைவு. 
பண மற்றும்‌ பிணைய ஆவண 
மேலாண்மை, மூலதன வரவு 
செலவுத்‌ திட்டம்‌ வரைதல்‌, 
நிதியியல்‌ முன்னறிவிப்பு, நிதி 
யியல்‌ திட்டமிடல்‌ ஆகியவை 
இதில்‌ அடங்கும்‌. 

financiat planning language இ 
நிதியியல்‌ திட்டமிடல்‌ மொழி : 
தரவு உருமாதிரிகளை உருவாக்க 
வும்‌, ஒரு நிதியியல்‌ திட்டமிடல்‌ 
பொறியயைவுக்கு நிரலிடவும்‌ 
பயன்படுத்தப்படும்‌ மொழி. 


financial planning system : 
நிதியியல்‌ திட்டமிடல்‌ பொறி 
யமைவு : மாற்று முறைகளைக்‌ 
கணித்தறிவதற்குப்‌ பயனா 
எருக்கு உதவிபுரிகிற .மென்‌ 
பொருள்‌. இது, ஒரு தரவு உரு 
மாதிரியை உருவாக்க அனுமதிக்‌ 
கிறது. இந்த உருமாதிரி, சமன்‌ 
பாட்டு வடிவில்‌ தரவுக்‌ கூறு 
களின்‌ ஒரு தொடர்‌ .வரிசையாக 
அமைந்திருக்கும்‌. எடுத்துக்‌ 
காட்டு : மொத்த ஆதாயம்‌; 
மொத்த விற்பனை; விற்பனைச்‌ 
சரக்குகளின்‌ அடக்கவிலை. பல்‌ 
வேறு மதிப்பளவுகளைச்‌ 


593 


fine print 


செலுத்தி, பல்வேறு விருப்பத்‌ 
தேர்வுகளைப்‌ பெறலாம்‌. 

ரீ : கண்டுபிடிப்பு : குறிப்‌ 
பிட்ட கோப்புகளில்‌: ஒரு சரத்‌ 
தைத்‌ தேடுவதற்கான ஒரு DOS 
ஆணை. 

ரீ 211 141/5 : அனைத்துக்‌ 
கோப்புகளையும்‌ கண்டறி. 


ரீ வாச்‌ replace : தேடி மாற்றி 
வை; தேடி மாற்று; கண்டறிந்து 
மாற்று. 

fீnd duplicates : போலிகளைக்‌ 
கண்டறி. 

find entire cells : அனைத்துக்‌ 
கலங்களையும்‌ கண்டறி. 

ராச : தேடி : ஆப்பிள்‌ மெக்‌ 
கின்டோஷ்‌ இயக்கச்‌ சூழ்நிலை 
மின்‌ மையப்பொருள்‌. வட்டு 
களில்‌ சேமிக்கப்பட்ட கோப்பு 
களை மஒழுங்குபடுத்துவதும்‌, 
காட்டுவதும்‌ உள்ளிட்ட பல 
பணிகளைச்‌ செய்யும்‌ ஒரு 
நிரலாக்கத்தொடர்‌. 


ஈீர ஈலர்‌ : அடுத்தது கண்டறி. 
ரீ ௩௦ : இப்போது கண்டறி. 


ரர பா௱கீched : பொருந்தாதன 
கண்டறி. 
ரீ : தரமான. 


fீறe ஜா : தரமான அச்சு. 


38 


finesse 


112556 : நய நுட்பம்‌ : “உருவங்‌ 
கள்‌' என்ற பட்டியல்‌ திரையின்‌ 
'ஜெம்‌' சூழலைப்‌ பயன்படுத்து 
கிற ஒரு 01 மென்பொருள்‌. 
[1௩92 : ஃபிங்கர்‌ : இது ஓர்‌ 
இணையப்‌ பயன்பாட்டு நிரல்‌. 
இணையத்தில்‌ நுழையும்‌ ஒரு 
பயனாளர்‌, இணையத்தில்‌ 
நுழைந்துள்ள இன்னொரு 
பயனாளர்‌ பற்றிய விவரங்களை 
அறிந்துகொள்ள உதவும்‌ நிரல்‌. 
இன்னொரு பயனாளரின்‌ மின்‌ 
னஞ்சல்‌ முகவரியைக்‌ கொடுத்‌ 
தால்‌, அவரின்‌ முழுப்பெயர்‌ 
மற்றும்‌ பிறர்‌ அறிந்துகொள்ள 
அவர்‌ அனுமதித்துள்ள மற்ற 
விவரங்களையும்‌ பெற முடி 
யும்‌. அல்லது ஒரு பெயரைத்‌ 
தந்து அப்பெயரில்‌ உள்ளவர்கள்‌ 
இணையத்தில்‌ அப்போது உலா 
வருகின்றனரா என்பதையும்‌ 
அறியலாம்‌. ஆனால்‌, பிற 
வலைத்‌ தளங்கள்‌ இந்த நிரல்‌ 
அணுகுவதற்கு அனுமதி தர 
வேண்டியது முக்கியமாகும்‌. 
யூனிக்ஸ்‌ பணித்தளத்தில்‌ 
மட்டுமே செயல்பட்டு வந்த 
பிங்கர்‌ இப்போது வேறுபல 
பணித்தளங்களுக்கான வடிவங்‌ 
களிலும்‌ கிடைக்கிறது. 


fingerprint reader : கைரேகை 
படிப்பி: பாதுகாப்பு நோக்கங்‌ 
களுக்காக ஒருவரின்‌ 
கைரேகையை அடையாளம்‌ 


594 


firewall 


காணப்‌ பயன்படுத்தப்படுறெ 


நுண்ணாய்வுக்‌ கருவி. ஒரு 
கைரேகை முன்‌ மாதிரி எடுக்கப்‌ 
பட்டபின்பு, ஏற்கெனவே 


சேமித்து வைக்கப்பட்டுள்ள 
கைரேகைகளுடன்‌ அது ஒத்‌ 
இருக்குமானால்‌, ஒரு 
கணினியை அல்லது பிற 
பொறியமைவை அணுகுவதற்கு 
அனுமதியளிக்கப்படுறைது. 
ரர : முடிவான; அறுதியான; 
வரையறைக்குட்பட்ட : வரை 
யறைகளுக்குட்பட்டது. ஒரு 
முடிவு அல்லது ஒரு கடைசி 
எண்‌. |ஈி£ர்‌£-க்கு எதிர்ச்‌ சொல்‌. 
finite element method : அறுதி 
பொருள்‌ முறை : பல்வேறு 
பொறியியல்‌ துறைகளில்‌ களப்‌ 
பகுதியின்‌ சிக்கல்களைத்‌ தீர்க்க 
உதவும்‌ தொழில்நுட்பம்‌. 

FIPS : ஃபிப்ஸ்‌ : ''கூட்டரசுத்‌ 
தகவல்‌ செய்முறைப்படுத்தும்‌ 
செந்தரம்‌'' எனப்‌ பொருள்படும்‌ 
"Federal Infor-mation Processing 
Standard" என்பதன்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
ஈர! : நெருப்புச்‌ சுவர்‌; தீச்‌ 
சுவர்‌ : ஓர்‌ உள்முக இணையத்‌ 
திலுள்ள கணினிகளைப்‌ புறமுக 
அணுகுதல்களிலிருந்து பாது 
காப்பதற்கான ஒரு பாதுகாப்பு 
நடவடிக்கை. இது, இணையத்‌ 
திற்கும்‌ புற உலகிற்குமிடையில்‌ 


firmware 595 


ஒற்றை வாயில்‌ ஏற்படுத்துவதன்‌ 
மூலம்‌ அமைக்கப்படுகிறது. 
இந்த வாயில்‌ வழியாக 
மட்டுமே எல்லாத்‌ தொகுதி 
களும்‌ செல்ல முடியும்‌. பிறகு 
இந்த வாயில்‌ வழியே குறிப்‌ 
பிட்ட சில அணுகுதல்கள்‌ 
மட்டுமே அனுமதிக்கப்படு 
மாறு அமைக்கப்படுகிறது. 
ஈரா : நிலைச்சாதனம்‌ : 
வட்டு அல்லது நாடா போன்ற 
கணினியின்‌ வெளிப்புறத்தில்‌ 
வைக்கப்படும்‌ வன்பொருள்‌ 
மற்றும்‌ மென்பொருள்‌ நிர 
லாக்கத்‌ தொடர்‌ அல்லாத ரோம்‌ 
எனப்படும்‌ வன்பொருள்‌ சிப்பு 
வினுள்‌ நிரந்தரமாக வைக்கப்‌ 
பட்டுள்ள நிரலாக்கத்‌ தொடர்‌. 
firmware programmes : அசை 
யாப்‌ பொருள்‌ செயல்முறைகள்‌; 
நிலைச்‌ சாதன செயல்முறைகள்‌ : 
இவை படிப்பதற்கு மட்டுமே 
யான நினைவுப்‌ பதிப்பிகளில்‌ 
(ROM) மட்டுமே அமைக்கப்படு 
இன்றன. இவற்றை மிக விரை 
வாக அணுகலாம்‌. எந்திரத்தை 
நிறுத்தும்போது இவை இழக்‌ 
கப்படுவதில்லை. எனவே, 
இவை எந்திரத்தில்‌ நிரந்தரமாக 
இருந்து வரும்‌ என்பதால்‌ இவற்‌ 
றைக்‌ கணினியில்‌ மீண்டும்‌ 
ஏற்றவேண்டியதில்லை. 

FIR port : எஃப்‌ஐஆர்‌ துறை : 
வேக அகச்சிவப்புத்‌ துறை 


first computer programmer 


என்று பொருள்படும்‌ Fast 
Infrared Port என்ற தொடரின்‌ 
சுருக்கச்சொல்‌. ஒரு கம்பி 
யில்லா உள்ளீட்டு/வெளி 
மீட்டுத்‌ துறை. பெரும்பாலும்‌ 
கையிலெடுத்துச்‌ செல்லும்‌ 
கணினிகளில்‌ இருக்கும்‌. அகச்‌ 
சிவப்பு ஒளிக்கதிர்‌ மூலமாக 
புறச்சாதனங்களுடன்‌ தரவு 
வைப்‌ பரிமாறிக்‌ கொள்ளும்‌. 
FIRST : ஃபாஸ்ட்‌ : நிகழ்வு 
எதிர்ச்செயல்‌ மற்றும்‌ பாது 
காப்பு குழுக்களின்‌ அமைப்பு 
என்று பொருள்படும்‌ ஈயா ௦4 
Incident Response and Security 
காக என்ற தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
இணையக்‌ கழகம்‌ (Internet 
Society - 1506) அமைப்பினுள்‌ 
செயல்படும்‌ ஒரு நிறுவனம்‌ 
ஆகும்‌. கணினி அமைப்புகளின்‌ 
பாதுகாப்புக்கு ஏற்படும்‌ 
ஆபத்துகளுக்கு எதிரான கூட்டு 
முயற்சியையும்‌, தரவு பகிர்வை 
யும்‌ ஊக்குவிக்கும்‌ பொருட்டு 
செர்ட்‌ (CERT) அமைப்புடன்‌ 
சேர்ந்து செயல்படுகிறது. 


first computer programmer : 
முதலாம்‌ கணினி செயல்‌ வரை 
வாளர்‌; நிரலர்‌: ஆங்கிலக்‌ 
கவிஞர்‌ பைரனின்‌ மகளான லே 
டி அடா லவ்லேஸ்‌ இந்த 
சிறப்புத்‌ தகுதியைப்‌ பெற்று 


உள்ளார்‌. 


a தகக சசககக ள்‌ அசைகள்‌ எண்ணைகள்‌ க்‌ைக க்க கைகளை காக்க அன வையவன்‌ 


first fit 


ஈரக்‌ 16 : முதல்‌ பொருத்திடம்‌ : 
திறம்பாடு தேவையான 
அளவைவிட அதிகமாகக்‌ 
கொண்டுள்ள முதல்‌ தொகு 
திக்கு நுண்ணாய்வு மூலம்‌ 
சேமிப்புப்‌ பகுதியினைத்‌ தேர்ந்‌ 
தெடுக்றெ ஒரு முறை. 


first generation computer 
languages : முதல்‌ தலைமுறைக்‌ 
கணினி மொழிகள்‌ : ஈரிலக்கக்‌ 


குறியீட்டில்‌ பதிவு செய்யப்‌ 
பட்டுள்ள அறிவுறுத்தங்களின்‌ 
ஒரு தொகுதி. இது முதல்‌ தலை 
முறை மொழி எனப்படும்‌. 
இதில்‌, '0' களும்‌, '1'களும்‌ 
அடங்கியிருக்கும்‌. இதனை 
'எந்திர மொழி' என்றும்‌ கூறு 
வர்‌. இதனைக்‌ கணினி புரிந்து 
கொள்ளும்‌. இந்தத்‌ தலை 
முறையைச்‌ சேர்ந்த மொழியை 
மட்டுமே கணினி நேரடியாகப்‌ 
புரிந்து கொள்கிறது. கணினி 
யால்‌ செய்முறைப்படுத்துதல்‌ 
தொடங்கப்படுவதற்கு முன்பு, 
பயன்படுத்துபவரின்‌ அறிவுறுத்‌ 
தங்கள்‌ அனைத்தும்‌ முதலில்‌ 
இந்த மொழியில்‌ மாற்றம்‌ 
செய்யப்படுகின்றன. இதனை 
''ஈரிலக்க மொழி: (Binary 
(290806) என்றும்‌ கூறுவர்‌. 

first generation computers : 
முதல்‌ தலைமுறைக்‌ கணினிகள்‌ : 
1951இல்‌ யூனிவாக்கில்‌ (UNIVAC) 
அறிமுகப்படுத்தப்பட்டு, 1959 


first order predicate 


இல்‌, முழுவதும்‌ மின்மப்‌ 
பெருக்கெளால்‌ ஆன கணினி 
களாக வளர்ச்சி பெற்றதில்‌ முடி 
கின்ற, வணிக முறையில்‌ 
கிடைத்த முதல்‌ கணினிகள்‌. 
வெற்றிடக்‌ குழாய்களைக்‌ 
கொண்டிருந்த இவை இப்‌ 
போது காட்சிப்‌ பொருள்களாக 
மட்டுமே உள்ளன. 


first in first out : முதல்‌ புகு 
முதல்‌ விடு; முதலில்‌ வந்தது 
முதலில்‌ செல்லும்‌ ஒரு 
கியூவில்‌ நிற்பவர்களுள்‌ முத 
லில்‌ வந்தவரே முதலில்‌ செல்ல 
முடியும்‌. கணினியிலும்‌ இது 
போல, ஒரு பட்டியலில்‌ முத 
லில்‌ சேர்க்கப்பட்டதே முதலில்‌ 
நீக்கப்படுகின்ற முறை 
பல்வேறு செயலாக்கங்களில்‌ 
பின்பற்றப்படுகிறது. எடுத்துக்‌ 
காட்டாக, அச்சுப்பொறிக்கு 
அனுப்பப்பட்ட ஆவணங்களின்‌ 
பட்டியலில்‌ முதலில்‌ வந்ததே 
முதலில்‌ அச்சிடப்படும்‌. 


first-in-last-out : முதல்‌ புகு 
கடை விடு; முதலில்‌ வந்தது 
இறுதியில்‌ செல்லும்‌. 

first order predicate logic : 
முதல்‌ நிலை பயனிலை தருக்க 
முறை : ஒரு கோட்பாட்டில்‌ 
உள்ள மாறிலிகளில்‌ செய்யப்‌ 
படவேண்டிய நியமங்களை 


இது அனுமதிக்கிறது. புரோ 


fitting 


லாக்‌ (10100) கணினி மொழி 
யில்‌ இத்தகைய தருக்க முறை 
பயன்படுத்தப்படுகிறது. 


ர) : பொருத்துதல்‌ : தரவு 
களின்‌ தொகுதி மற்றும்‌ வடி 
வமைப்பு விதிமுறைகளில்‌ துல்‌ 
லியமாகப்‌ பொருத்துவதற்காக 
கோடுகள்‌, மேற்பரப்பு அல்லது 
வளைவுகளைப்‌ பற்றிய 
கணக்க&டுகளை கணினி வரை 
கலை முறையில்‌ செய்வது. 
11060 : நிலையான; மாறாத; 
குறிப்பிட்ட : ஒரு தரவு பதி 
வேட்டில்‌ எப்போதும்‌ நிலை 
யாக இருக்கின்ற புலம்‌ 
பற்றியது. 

60 823 : குறிப்பிட்ட பரப்பு : 
குறிப்பிட்ட நிரலாக்கத்தொடர்‌ 
அல்லது தரவு பகுதிகளுக்கென 
ஒதுக்கப்பட்ட உட்புற சேமிப்‌ 
பகத்தின்‌ பகுதி. 

fixed block length : நிலைத்த 
தொகுதி நீளம்‌. 

11060 5% : நிலை வட்டு : 
வட்டுத்‌ தொகுதி நிரந்தரமாக 
ஏற்றிவைக்கப்பட்டுள்ள ஒரு 
வட்டு இயக்கி. பெரும்பாலான 
சொந்தக்‌ கணினிகளில்‌ உள்ள 
அகற்ற முடியாத வன்வட்டுகள்‌ 
இவ்வகையைச்‌ சேர்ந்தவை. 
fixed head disk 
பொருத்தப்பட்ட 


unit 
படிமுனை 


597 


fixed length field 


வட்டு அலகு : இருமை தரவு 
களைக்‌ குறிப்பிட காந்தப்‌ புள்ளி 
கள்‌ வடிவில்‌ தரவுகளைத்‌ தன்‌ 
மேற்பரப்பில்‌ காந்தமயக்‌ குறி 
யீடுகள்‌ செய்யப்பட்டுள்ள 
ஒன்று அல்லது மேற்பட்ட 
வட்டுகளைக்‌ கொண்ட சேமிப்‌ 
புச்‌ சாதனம்‌. வட்டுகளைச்‌ சுற்றி 
வட்டப்பாதைகளில்‌ தரவுகளை 
வரிசைப்படுத்தியிருப்பார்கள்‌. 
படி/எழுது முனைகள்‌ ஒரு 
வழித்தடத்திற்கு ஒன்றாக 
செய்திகளைப்‌ படிக்கவும்‌ எழுத 
வும்‌ செய்யும்‌. படி/எழுது 
முனைகளின்‌ மேலோ அல்லது 
கீழோ வட்டு சுழலும்போது 
ஒரு குறிப்பிட்ட வழித்தடத்தில்‌ 
உள்ள தரவுகளைப்‌ படிக்கவோ/ 
எழுதவோ முடியும்‌. Movable 
head disk unit-க்கு மாறானது. 


fixed length field : நிலை நீளப்‌ 
புலம்‌ : புலத்தின்‌ நிலையான 
வடிவளவு. எடுத்துக்காட்டு : 25 
எண்மி (நy£௨) புலம்‌, ஒவ்வொரு 
பதிவேட்டிலும்‌ 25 எண்மிகளை 
எடுத்துக்கொள்கிறது. இது, 
செயல்முறைப்படுத்துவதற்கும்‌, 
படிப்பதற்கும்‌ எளிதானது. 
ஆனால்‌, வட்டு இடப்பரப்பை 
வீணாக்கி, கோப்பு வடி 
வமைப்பைக்‌ கட்டுப்படுத்து 
கிறது. இது, மாறியல்‌ நீளப்‌ 
புலம்‌ (variable length field) என்‌ 
பதிலிருந்து மாறுபட்டது. 


fixed length files 


fixed length files : நிலைநீளக்‌ 
கோப்புகள்‌ : பயன்பாட்டுச்‌ செயல்‌ 
முறை கோப்புகளை, மற்றப்‌ 
பதிவேடுகளின்‌ துணையின்றி 
நேரடியாக அணுகக்கூடிய வகை 
யில்‌ பதிவேடுகளைச்‌ சேமித்து 
வைத்துள்ள கோப்புகள்‌. 


fixed length record : நிலையான 
நீளப்‌ பதிவேடு : எப்போதும்‌ 
ஒரே எண்ணிக்கையில்‌ எழுத்து 
களைக்‌ கொண்ட பதிவேடு. 
Variable length record-க்கு எதிர்ச்‌ 
சொல்‌. 


fixed numeric format : 
எண்‌ வகை வடிவம்‌. 


மாறா 


[டம்‌ றint : நிலையான புள்ளி; 
மாறாப்புள்ளி : ஒரு வகையான 
எண்முறை. ஒவ்வொரு எண்‌ 
ணின்‌ மதிப்பும்‌ பல இலக்கங்‌ 
களின்‌ தொகுதியால்‌ குறிப்பிடப்‌ 
படுகிறது. இதில்‌ பின்னணிப்‌ 
புள்ளியின்‌ (18000 ற௦ா£) இடம்‌ 
எது என்பது எண்களைப்‌ பயன்‌ 
படுத்தும்‌ முறையைக்‌ கொண்டு 
முடிவு செய்யப்படுகிறது. 
Floating Point-க்கு எதிர்ச்சொல்‌. 
fixed-point arithmatic : நிலைப்‌ 
புள்ளிக்‌ கணக்கீடு : ஒவ்வொரு 
எண்ணின்‌ பதின்மப்‌ புள்ளி 
யினையும்‌ சரியான இடத்தில்‌ 
கொண்டிருக்கிற அமைப்பு 
முறை. எனினும்‌, இதில்‌ இட 
நிலையினைக்‌ கணிப்புக்கு 


598 


fixed size records 


முன்பே குறித்து விடலாம்‌. இது 
கணினி விரைவாகக்‌ கணிப்‌ 
பதற்கு அனுமதிக்கிறது; எனி 
ம்‌ எண்களின்‌ வடிவளவைக்‌ 
கட்டுப்படுத்துறெது. 
fixed point notation : நிலைப்‌ 
புள்ளிக்‌ குறிமானம்‌: பதின்மப்‌ 
புள்ளி ஒரு குறிப்பிட்ட இடத்‌ 
இல்‌ நிலைத்து இடம்பெறும்‌ 
எண்‌ வடிவாக்கம்‌. இத்தகைய 
எண்வடிவம்‌ கச்சிதமான திறன்‌ 
மிக்க முழுஎண்‌ வடிவத்துக்கும்‌, 
பரந்த மதிப்புகளைச்‌ சுட்ட 
வல்ல சிக்கலான மிதவைப்‌ 
புள்ளி வடிவத்துக்கும்‌ இடைப்‌ 
பட்டதாகும்‌. மிதவைப்‌ புள்ளி 
எண்களைப்‌ போலவே, நிலைப்‌ 
புள்ளி எண்களிலும்‌ பின்னப்‌ 
பகுதி உண்டு. ஆனாலும்‌, 
மிதவைப்‌ புள்ளியெண்‌ கணக்‌ 
ஒடுகளைவிட நிலைப்புள்ளி 
யெண்‌ கணக்கடுகளுக்கு 
குறைந்த நேரமே ஆகும்‌. 
fixed point representation : 
நிலைப்‌ புள்ளி உருவகிப்பு. 
fixed-programme computer : 
நிலை நிரல்‌ கணினி. 
1060 5021௨ : நிலையான அளவு 
கோல்‌; நிலை அளவு கோல்‌. 
fixed size records : நிலையான 
அளவுப்‌ பதிவேடுகள்‌ : ஒரே 
அளவிலான சொற்கள்‌, எழுத்து 
கள்‌, எட்டியல்கள்‌, துண்மிகள்‌, 


அபபட யைவ 


fixed spacing 


புலங்கள்‌ போன்றவற்றைக்‌ 
கொண்ட கோப்புத்‌ தன்மைகள்‌. 
fixed spacing : நிலையான 
இடைவெளி விடுதல்‌; மாறா 
இடைவெளி : ஒரு பக்கத்தில்‌ 
குறுக்குவாட்டில்‌ நிலையான 


இடைவெளிவிட்டு எழுத்து 
களை அச்சிடுதல்‌. 
fixed storage : நிலையான 


சேமிப்பகம்‌ : படிக்க மட்டுமான 
சேமிப்பகம்‌. கணினி நிரல்கள்‌ 
மூலம்‌ உள்ளடக்கங்களை மாற்ற 
முடியாத சேமிப்பகம்‌. 


fixed word length : நிலையான 
சொல்‌ நீளம்‌; மாறா சொல்‌ நீளம்‌ : 
எப்போதும்‌ ஒரே எண்ணிக்‌ 
கையில்‌ துண்மிகள்‌, எண்மிகள்‌, 
எழுத்துகளைக்‌ கொண்ட 
எந்திரச்‌ சொல்‌ அல்லது இயக்கி 
பற்றியது. Variable word length 
என்பதற்கு எதிர்ச்சொல்‌. 

fixed word length computer : 
நிலைச்‌ சொல்நீளக்‌ கணினி : 
ஏறத்தாழ அனைத்துக்‌ கணினி 
களுக்கும்‌ இவ்விளக்கம்‌ 
பொருந்தும்‌. ஒரு கணினியில்‌ 
நுண்செயலி, பிற வன்பொருள்‌ 
பாகங்களுடன்‌ தொடர்பு 
கொள்ளப்‌ பயன்படுத்தும்‌ 
முதன்மையான தரவுப்‌ பாட்டை 
யில்‌ ஒரே நேரத்தில்‌ எத்தனை 
துண்மி (பிட்‌) களைப்‌ பரிமாறிக்‌ 
“கொள்ள முடியும்‌ என்பதே ஒரு 


599 


flag 


சொல்‌ எனப்படுகிறது. ஒரு 
சொல்‌ எனப்படுவது 2 பைட்கள்‌ 
அல்லது 4: பைட்கள்‌ நீளமுள்ள 
தாக இருக்கலாம்‌. தற்போது 
புழக்கத்திலுள்ள ஐபிஎம்‌ 
மற்றும்‌ மெக்கின்டோஷ்‌ 
சொந்தக்‌ கணினிகளில்‌ பொது 
வாக 2 பைட்டு, 4 பைட்டு சொற்‌ 
கள்‌ கையாளப்படுகின்றன. 8 
பைட்டு சொற்களைக்‌ கையாளும்‌ 
கணினிகளும்‌ உள்ளன. நுண்‌ 
செயலியின்‌ அனைத்துச்‌ செய 
லாக்கங்கனிலும்‌ ஒரே அளவான 
சொல்‌ கையாளப்படும்‌ எனில்‌ 
அது நிலைச்சொல்‌ நீளக்‌ கணினி 
எனப்படுகிறது. 


சீ : .எஃப்ஜே : இணையத்தில்‌, 
பிஜி நாட்டைச்‌ சேர்ந்த 
இணைய தளம்‌ என்பதைக்‌ 
குறிக்கும்‌ பெரும்‌ புவிப்‌ பிரிவுக்‌ 


களப்‌ பெயர்‌. 


Fkey (Function Key} : எஃப்‌ 
விசை (செயற்பணி விசை) : 
நிரல்‌, புடை பெயர்வு, விருப்பத்‌ 
தேர்வு விசை இணைப்புகளைப்‌ 
பயன்படுத்துகிற மெக்கின்டோஷ்‌ 
நிரல்வரிசை. எடுத்துக்காட்டு : 
எஃப்‌ விசை 1 (நிரல்‌ - புடை 
பெயர்வு 1), உள்முக நெகிழ்‌ 
வட்டினை வெளியேற்றுகிறது. 


120 : அடையாளக்‌ குறியீடு : 1. 
முன்பு நடந்ததைக்‌ கொண்டு, 
சொல்‌ அல்லது நிரம்பி வழி 


ப. ப ப பப்ப ப பப்ப பப பப பப்பப்ட்டட்படடம்‌ 


flag character 


கிறதுபோன்ற .சில நிலைகளை 
நிரலாக்கத்தொடரின்‌ 


படுத்துவது. 2. சிறப்பு கவனத்‌ 
திற்காக ஒரு பதிவேட்டைக்‌ 
குறிப்பிடப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
குறியீடு. 
லாக்கத்‌ தொடரை வரிசைப்‌ 
படுத்தும்போது பிழை ஏற்படும்‌ 
வாக்கியங்களுக்கு அடையாளக்‌ 
குறியீட்டை அமைத்து நிர 
லாக்கத்‌ தொடர்‌ எழுதுபவரின்‌ 
கவனத்தைக்‌ கவரலாம்‌. 3. குறுக்‌ 
ஒடு போன்ற சிறப்புச்‌ சூழ்நிலை 
களைக்‌ குறிப்பிடுவது. 


flag character : அடையாளக்‌ 


குறி; சுட்டுக்குறி. 

ரிக : உணர்வெழுச்சி : மின்‌ 
னணுவியல்‌ அஞ்சல்‌ வழியாக 
உணர்வு பூர்வமாக அல்லது 
அதீதமாகச்‌ செய்தித்‌ தொடர்பு 
கொள்வதைக்‌ குறிக்கும்‌ 
கொச்சை வழக்கு. 


ரிவ௱e bait : பிழம்புத்‌ தீனி; எரி 
கொள்ளிக்கு எண்ணெய்‌ : 
உணர்ச்சி வயமான விஷயத்தில்‌ 
சர்ச்சையைக்‌ கிளப்பும்‌ கருத்து 
களை முன்வைத்தல்‌. இந்தியா 
வைப்‌ பொறுத்தவரை சாதி, 
மதம்‌, வழிபாட்டு இடம்‌ 
தொடர்பான கருத்துகள்‌ இவ்‌ 
வகையில்‌ அடங்கும்‌. கணினித்‌ 
துறையைப்‌ பொறுத்தவரை 


600 


பிற்‌. 
பகுதிக்கு உணர்த்தப்‌ பயன்‌ . 


சான்று: ஒரு நிர. 


flashing 


அஞ்சல்‌ பட்டியல்‌, செய்திக்‌ 
குழுக்கள்‌, ஏனைய நிகழ்நிலைக்‌ 
கருத்தரங்குகளில்‌ பிறரின்‌ 
சினத்தைக்‌ கிளறும்‌ வகையில்‌ 
முன்வைக்கப்படும்‌ ஒரு கருத்து. 
ரிகா fest : பிழம்பு விருந்து : 
இணையத்தில்‌ செய்திக்‌ குழு 
விலும்‌ அல்லது பிற நிகழ்‌ 
நிலைக்‌ கருத்தரங்கிலும்‌ சர்ச்சை 
யைத்‌ தூண்டும்‌ வகையில்‌ 
தொடர்ச்சியாக முன்‌ வைக்கப்‌ 
படும்‌ செய்திகள்‌/கருத்துரைகள்‌. 


fிaறer : தீயாள்‌; நெருப்பாளி; 
பிழம்பர்‌ மின்னஞ்சலில்‌, 
செய்திக்‌ குழுக்களில்‌, நிகழ்‌ 
நிலை விவாத மேடைகளில்‌, 
நிகழ்நிலை அரட்டைகளில்‌ சின 
மூட்டும்‌, சர்ச்சைக்கிடமான 
செய்தியை அனுப்பி வைப்பவர்‌. 


ரிக war : தீப்போர்‌; பிழம்புப்‌ 
போர்‌: அஞ்சல்‌ பட்டியல்‌, 
செய்திக்‌ குழு மற்றும்‌ பிற நிகழ்‌ 
நிலைக்‌ கருத்தரங்கில்‌ காரசார 
மான வாதப்‌ பிரதிவாதமாக 


மாறிப்போகின்ற ஒரு 
கலந்துரையாடல்‌. 

flash BIOS அதிவிரைவு 
பயாஸ்‌. 


112540 : மின்வெட்டு : ஒரு 
காட்சித்‌ திரையில்‌ எழுத்துகள்‌ 
மின்‌ வெட்டுப்போல்‌ தோன்றி 
மறைதல்‌. திரையில்‌ காட்டப்‌ 


flash memory 


படும்‌ ஒன்றின்‌ மீது கவனத்தை 
ஈர்ப்பதற்கு இது பயன்படுகிறது. 


flash memory : மின்வெட்டு 
நினைவகம்‌ விசையின்றித்‌ 
தனது உள்ளடக்கத்தை இருத்தி 
வைத்துக்‌ கொள்கிற நினைவகச்‌ 
சிப்பு. ஆனால்‌, இது மொத்தமாக 
அழித்துவிடப்படுதல்‌ வேண்‌ 
டும்‌. மின்வெட்டு நேரத்தில்‌ 
அழித்துவிடக்கூடிய இதன்‌ தன்‌ 
மையிலிருந்து இதற்கு இந்தப்‌ 
பெயர்‌ வந்தது. இந்தச்‌ சிப்பு 
களின்‌ விலை குறைவு. அதே 
சமயம்‌ இவை அதிகத்‌ துணுக்குச்‌ 
செறிவுகள்‌ உடையவை. இது 
இன்றைய, படிப்பதற்கு 
மட்டுமேயான நினைவகத்திற்கு 
மாற்றாக அமையக்‌ கூடும்‌. 


ரீ : தட்டை. 


fiat address space : தட்டை 
முகவரியெண்‌ இடப்பரப்பு : இது 


ஒருவகை நினைவக முகவரி 


வரிசை எண்‌ மூலம்‌ குறிக்கப்‌ 
படுகிறது. இது, 'கூறுபடுத்திய 
முகவரி யெண்‌ 'இடப்பரப்பு' 
Segmented address space) 
என்பதிலிருந்து வேறுபட்டது. 


flatbed plotter : கிடைத்‌ தட்டை 
வருடு பொறி; கிடைத்‌ தட்டை 


601 


flat file 


வரைவி; கிடைமட்ட படுகை 


வரைவி; சமதளப்படுகை 
வரைவி : தட்டையான மேற்‌ 
பரப்பில்‌ செங்குத்து மற்றும்‌ 
குறுக்குவாட்ட திசைகளில்‌ 
நகரும்‌ முனைகளைப்‌ பயன்‌ 
படுத்தும்‌ இலக்கமுறை 
வரைவி. பாபா Ploftter-க்கு எதிர்ச்‌ 
சொல்‌. 


flatbed scanner கிடைத்‌ 
தட்டை வருடு பொறி; கிடைத்‌ 
தட்டை வருடி : இத்தகைய 
வருடு பொறியில்‌ கிடைமட்ட 
மாக தட்டையான கண்ணாடிப்‌ 
பரப்பு இருக்கும்‌. இதன்மீது 
தான்‌ புத்தகம்‌ அல்லது தாள்‌ 
ஆவணத்தைக்‌ கிடத்த 
வேண்டும்‌. அப்பரப்பின்‌8ழ்‌ 
ஒரு வருடுமுனை அச்சுநகலின்‌ 
உருப்படத்தை வருடிச்‌ 
செல்லும்‌. சில கிடைத்தட்டை 
வருடுபொறிகள்‌ ஊடுகாண்‌ 
(transparent) நகல்களை, காட்டாக 
சிலைடுகளை உருவாக்கும்‌ 
திறனுள்ளவை. 


flatbed type : தட்டைப்‌ படுகை 
வகை. 


1121 111/2 : தட்டைக்‌ கோப்பு : 
மற்ற கோப்புகளுடன்‌ தொடர்பு 
கொண்டிராத தரவுக்‌ கோப்பு. 
இரு தட்டைக்‌ கோப்புகளுக்‌ 
இடையிலான தொடர்பு எதுவும்‌ 
தருக்க முறையிலானதாகும்‌. 


flat file database 


எடுத்துக்காட்டு இணை 
யொத்த கணக்கு எண்கள்‌. 
தொடர்புத்‌ இறம்பாடு இல்லாத 
கோப்பு மேலாளர்களை இது 
குறிக்கிறது. 

flat file database : தட்டைக்‌ 
கோப்புத்‌ தரவுத்‌ தளம்‌ : அட்ட 
வணை வடிவிலான தரவுத்‌ 
தளம்‌. ஓவ்வொரு தரவுத்‌ 
தளமும்‌ ஒரேயொரு அட்ட 
வணையை மட்டுமே கொண் 
டிருக்கும்‌. ஒரு நேரத்தில்‌ ஒரு 
அட்டவணையில்‌ மட்டுமே 


பணியாற்ற முடியும்‌. 


flat file directory : தட்டைக்‌ 
கோப்பு கோப்பகம்‌ : உள்‌ கோப்‌ 
பகங்கள்‌ (Sub Directories) 
இல்லாத, கோப்புகளின்‌ பட்‌ 
டியலை மட்டுமே உள்ளடக்கிய 
ஒரு கோப்பகம்‌ இவ்வாறு 
அழைக்கப்படுகிறது. 

flat file system : தட்டைக்‌ 
கோப்பு முறைமை : படிமுறை 
அடுக்கு (hierarchieal order) 
இல்லாத ஒரு வகைக்‌ கோப்பு 
முறை. இம்முறையில்‌ வட்டில்‌ 
உள்ள எந்த இரண்டு கோப்பும்‌ 
ஒரே பெயரைக்‌ கொண்டிருக்க 
முடியாது. அவை வெவ்வேறு 
கோப்பகத்தில்‌ இருப்பினும்‌ 
ஒரே பெயர்‌ இருக்க முடியாது. 
flat panel display : தட்டைப்‌ 
பலகக்‌ காட்சி. 


602 


flatted scanner 


flat panel display terminal : தட்‌ 
தட்டைப்‌ பலகைக்‌ காட்சியகம்‌ : 
மின்ம (ஒa5௱a) காட்சிப்பலகை 
போன்று தரவை காட்டக்கூடிய 
சிறிய திரையுள்ள வெளிப்புறச்‌ 
சாதனம்‌. 

ரிகt shading : தட்டை வண்ணச்‌ 
செயல்‌: கணினி வரைகலையில்‌ 
ஒரு வண்ணச்‌ சாயலிட்ட மேற்‌ 
பரப்பினை எளிய ஒளிவிடும்‌ 
படி தூண்டுகிற ஒரு கணினி 
உத்தி, 

ft screen : தட்டைத்‌ திரை; 
தட்டைத்‌ திரை : தட்டையான 
காட்சிப்‌ பலகையில்‌ உள்ளது 
போன்ற சிறிய பலகை. 


flat square monitor : 
சதுர திரையகம்‌. 


தட்டைச்‌ 


124 pack : தட்‌ டைப்‌ பெட்டி; சம 
தளப்‌ பொதிவு : ஒரு முகப்பு 
அல்லது ஒரு அச்சிடப்படும்‌ 
மின்சுற்று அட்டையில்‌ பற்ற 
வைக்கக்‌ கூடிய அல்லது ஒட்ட 
வைக்கக்‌ கூடிய சிறிய, எளிய, 
தட்டையான ஒருங்கிணைந்த 
மின்சுற்று அட்டை. இணைப்பி 
கள்‌ &ழ்‌ நோக்கி இறக்கி விடப்‌ 
படுவதற்குப்‌ பதிலாக வெளிப்‌ 
பக்கம்‌ விரிந்து செல்லும்‌. 

flatted 


scanner தட்டை 


நுண்ணாய்வு (வருடி)க்‌ கருவி : 


நுண்ணாய்வு செய்யப்பட 


flexible array 


தட்டை நுண்ணாய்வுக கருவி 


வேண்டிய பொருள்‌ வைக்கப்‌ 
படுவதற்கான ஒரு கண்ணாடி 
மேற்பரப்பினையுடைய நுண்‌ 
ணாய்வுக்‌ கருவி. நுண்ணாய்‌ 
வின்போது மூலப்படி நகரா 
மலிருப்பதால்‌, தகடு ஊட்ட 
நுண்ணாய்வுக்‌ கருவிகளை விட 
தட்டை நுண்ணாய்வுக்‌ கருவி 
கள்‌ அதிகத்‌ துல்லியமான பலன்‌ 
களை உண்டாக்குகின்றன. ஒரு 
நுண்ணாய்வுக்‌ கருவியினால்‌ 
ஒரு முழுப்பக்க வரைகலையை 
அல்லது ஒரு பக்க வாசகத்தை 
ஓர்‌ இலக்க முறைக்‌ கோப்பாக 
மாற்ற முடியும்‌. 

fிexible array : நெகிழ்வு வரிசை : 
பரிமாணத்தை விரிவாக்கவோ 
சுருக்கவோ கூடியதாகவுள்ள ஓர்‌ 
அணி வரிசை. 

1161௦ disk : நெகிழ்வட்டு. 
flexible disk cartridge : நெகிழ்வு 
வட்டுப்‌ பொதியுறை : பன்‌ 
னாட்டுத்‌ தர அளவுகளின்படி 


603 


flight computer 


ஒரு நெகிழ்‌ வட்‌ 
டின்‌ பெயர்‌. 
flexi-disk. 5 
நெகிழ்‌ வட்டு: : 
மென்வட்டு என்‌ 
பதன்‌ இன்‌ 
னொரு பெயர்‌. 
flexowriter & 
எவிளக்சோரைட்டர்‌ 
: காகித நாடா 
கஉள்ளீட்டை ஏற்றுக்‌ 
கொள்ளக்கூடிய தட்டச்கப்‌ 
படிவம்‌. பல பழைய கணினி 
களில்‌ உள்ளீடு / வெளியீடு 
சாதனமாகப்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டது. 

ரம்௭்ள்‌ : மினுக்கி : வேகமான 
தொடர்ச்சி மற்றும்‌ போதாக்‌ 
குறையான புத்தளிப்பு விதெத்‌ 
இன்‌ காரணமாக திரையில்‌ 
காட்டப்படும்‌ விரும்பத்தகாத 
நிலையற்ற ஒளி, திரையில்‌ 
காட்டப்பட வேண்டிய இயற்‌ 
கையான வெளிச்சத்திற்கு ஈடு 
கட்டும்‌ வகையில்‌ உள்ளிருந்து 
வரும்‌ வெளிச்சம்‌ போதுமான 
தாக இல்லாதபோது இது 
நிகழ்றெது. 

ரர்‌ : மினுக்கல்‌. 

flight computer பறக்கும்‌ 
கணினி : விண்கலம்‌, விமானம்‌ 
அல்லது ஏவுகணையில்‌ அமைக்‌ 
கப்பட்ட கணினி. 


rrr 


flight simulator 
flight simulator : பறத்தல்‌ 
போன்ற நிகழ்வு புதிய 


விமானத்தில்‌ விமான ஓட்டி 
களுக்குப்‌ பயிற்சி அளிக்க 
விமான நிறுவனங்கள்‌ பயன்‌ 
படுத்தும்‌ கணினி கட்டுப்பாட்டு 
போலி நிகழ்வு. விமானி உரிமம்‌ 
புதுப்பித்தலின்போது பயிற்சி 
பெறவேண்டிய போலி விமானப்‌ 
பயண நிகழ்வு. அதை இயக்கும்‌ 
போது உண்மையில்‌ வானத்தில்‌ 
பறப்பது போலவே இருக்கும்‌. 
ரிர்றரி௦ற : ஏற்ற இறக்கம்‌ : குறிப்‌ 
பிட்ட நேரத்தில்‌ நிலையான 
இரண்டு நிலைகளில்‌ ஒன்றை 
ஏற்றுக்கொள்ளக்கூடிய இயங்‌ 
கும்‌ பொருள்‌ கொண்ட சாதனம்‌ 
அல்லது மின்‌ சுற்று. 1௦00/6-க்கு 
உடன்பாட்டுச்‌ சொல்‌. 

ரிர்றறy : ஃபிளிப்பி : ஃபிளாப்பி 
வட்டுக்குச்‌ சமமான சொல்‌. 
நெகிழ்‌ வட்டுக்கு இன்னொரு 
பெயர்‌. 

ரிறற board : இருபக்கப்‌ பலகை : 
AT மற்றும்‌ நுண்‌ வழித்‌ தடங்கள்‌ 
இரண்டையும்‌ இணைக்கிற 
சொந்தக்‌ கணினி (PC) பலகை. 
இந்தப்‌ பலகையின்‌ ஒரு பக்கத்‌ 


தில்‌ &ா£ இணைப்பிகளும்‌, ' 


மற்றொரு பக்கத்தில்‌ MCA 
இணைப்பிகளும்‌ இருக்கும்‌. 


fிரppy-ி௦றpy : இருபக்க நெகிழ்‌ 
வட்டு இருபக்கப்‌ பயன்‌ 


604 


floating - point BASIC 


பாட்டுக்காக மாற்றப்பட்டுள்ள 
ஒற்றைப்‌ பக்க 13.33 செ.மீ. (5.25 
அங்‌) நெ௫ிழ்வட்டு. இந்த வட்‌ 
டின்மீது இரண்டாவது தடம்‌ 
ஒன்றை வெட்டுவதன்‌ மூலம்‌ 
இந்த மாற்றம்‌ செய்யப்படு 
கிறது. இதில்‌ வட்டின்‌ சுழற்சி 
மாறிமாறி வருவதால்‌, இது 
பரிந்துரைக்கப்படுவதில்லை. 
11024 : மிதவை : ஒரு பணி 
அல்லது செயல்முடிந்த பிறகு 
அடுத்த பணி தொடங்குவதற்கு 
இடையில்‌ இருக்கக்கூடிய 
காலம்‌. 5180 Time என்றும்‌ 
அழைக்கப்படுகிறது. 

floating decima! arithmetic : 
மிதவைப்‌ பதின்மக்‌ கணக்கீடு. 
fி௦ting point : மிதக்கும்‌ புள்ளி; 
மிதவைப்‌ புள்ளி : ஆதார எண்‌ 
ணின்‌ மடங்கினால்‌ பெருக்கப்‌ 
படும்‌ மான்டிசா என்ற 
எண்ணைப்‌ பிரதிபலிக்கும்‌ 
அளவுகளுள்ள எண்‌ வடிவம்‌. 
Fixed Point - க்கு எதிர்ச்சொல்‌. 
fioating point arithmatic 
மிதவைப்‌ புள்ளிக்‌ கணக்கீடு : 
அடிப்படை எண்ணாயெ (Radix 
Point) ரேடிக்ஸ்‌ பின்னப்‌ 
புள்ளியின்‌ இருப்பிட்த்தினை 
தானாகவே கணக்கிடும்‌ கணக்கு 
(றை. Fixed Point Arithmatic 
என்பதற்கு எதிர்ச்சொல்‌. 
floating - point BASIC 
மிதக்கும்‌ புள்ளி பேசிக்‌ : பதின்ம 


floating - point constant 


எண்களைப்‌ பயன்படுத்த அனு 
மதிக்கும்‌ பேசிக்‌ மொழியின்‌ 


வகை. 


floating - point constant : 
மிதக்கும்‌ புள்ளி நிலையெண்‌; 
மிதவைப்‌ புள்ளி மாறிலி 
இரண்டு பகுதிகள்‌ உடைய 
எண்‌. இதில்‌ ஒரு பகுதியானது 
அந்த எண்ணின்‌ பதின்மப்‌ 
பகுதியைக்‌ குறிக்கும்‌. மற்‌ 
றொரு பகுதி அந்த எண்ணின்‌ 
பின்ன (ரேடிக்ஸ்‌) அடிப்படை 
யைக்‌ குறிக்கும்‌. real constant 
என்றும்‌ அழைக்கப்படுகிறது. 
floating point notation : மிதவை 
முனைக்‌ குறிமானம்‌; மிதவைப்‌ 
புள்ளிக்‌ குறிமானம்‌; மிதக்கும்‌ 
புள்ளி முறை : மிகச்சிறிய எண்‌ 
களையும்‌, மிகப்பெரிய எண்‌ 
களையும்‌: வசதியாகக்‌ குறிப்‌ 
பதற்கு இயல்விக்கும்‌ பதின்ம 
எண்களின்‌ குறியீடு. 

floating point number 
மிதவைப்‌ புள்ளி எண்‌ : கொடுக்‌ 
கப்பட்ட ஓர்‌ அடி யெண்ணு 
(Base)க்கு ஏற்ப, பின்னம்‌ 
மற்றும்‌ அடுக்கெண்‌ (Mகாti55க 
and exponent) ஆகிய இரு பகுதி 
களைக்‌ கொண்ட எண்‌ வடிவம்‌. 
பின்னம்‌, பொதுவாக 0-]க்கு 
இடைப்பட்ட எண்ணாக 
இருக்கும்‌. அதனை, அடியெண்‌ 
ணின்மீது அடுக்கெண்ணை பத்‌ 


605 


floating - point processor 


தின்‌ அடுக்காகக்‌ கொண்டு 

பெருக்கினால்‌ மிதவைப்‌ புள்ளி 

எண்ணின்‌ மதிப்பு கிடைக்கும்‌. 
0.12345x 10’ 


என்பது ஒரு மிதவைப்‌ புள்ளி 
எண்‌. இதில்‌ 0.12345 என்பது 
பின்னம்‌ (௱கா£।55). 10 என்பது 
அடியெண்‌ (8256). 3 என்பது ௮ 
டுக்கெண்‌ (61௦8). இதன்‌ 
மதிப்பு 123.45 ஆகும்‌. இதே 
எண்ணை 

1.2345x10 

12.345x10 


என்றும்‌ கூற முடியும்‌. இங்கே 
புள்ளி இடம்‌ மாறிக்‌ கொண்டே 
இருப்பதால்‌, மிதவைப்‌ புள்ளி 
எனப்‌ பெயர்‌ பெற்றது. சாதாரண 
அறிவியற்‌ குறிமானம்‌ (scientific 
012/0) பத்தினை அடியெண்‌ 
ணாகக்‌ கொண்ட மிதவைப்‌ 
புள்ளி எண்களைப்‌ பயன்படுத்து 
இறது. கணினியில்‌ இரண்டினை 
அடியெண்ணாகக்‌ கொண்ட 
மிதவைப்‌ புள்ளி எண்களே பொது 
வாக புழக்கத்தில்‌ உள்ளன. 
floating - point operation : மிதக்‌ 
கும்‌ புள்ளி இயக்கம்‌; மிதவைப்‌ 
புள்ளிக்‌ கணக்கீடு : மிதக்கும்‌ 
புள்ளிக்‌ கணக்கைக்‌ கொண்டு 
செய்யப்படும்‌ இயக்கம்‌. 
floating - point processor : 
மிதவை முனைச்‌ செயலி 


floating point register , 606 


மிதவை முனைச்‌ செயற்பாடு 
களை நிறைவேற்றுவதற்கு 
வடிவமைக்கப்பட்டுள்ள கணித 
அலகு. இது, ஒரு சொந்தக்‌ 
கணினியில்‌ ஒரு இணைச்‌ செய்‌ 
முறைப்படுத்தியாக இருக்க 
லாம்‌. இதனை, முதன்மைக்‌ 
கணினியுடன்‌ இணைக்கப்படு 
றை ஒரு வரிசைச்‌ செய்முறைப்‌ 
படுத்தி என்றும்‌ அழைப்பர்‌. 
floating point register 
மிதவைப்‌ புள்ளியெண்‌ பதிவகம்‌ : 
கணினியில்‌ மிதவைப்‌ புள்ளி 
எண்‌ மதிப்புகளை இருத்தி 
வைக்க வடிவமைக்கப்பட்ட 
பதிவகம்‌. 


floating point representation : 
மிதவைப்‌ புள்ளி உருவகிப்பு. 


floating - point routine 
மிதக்கும்‌ புள்ளி வழக்கச்‌ செயல்‌; 
மிதவைப்‌ புள்ளி வாலாயம்‌ : 
வழக்கச்‌ செயல்களின்‌ தொகுதி. 
மிதக்கும்‌ புள்ளி வன்பொருள்‌ 
இல்லாமல்‌ செய்யப்படும்‌ 
கணினியில்‌, மிதக்கும்‌ புள்ளி 
இயக்கத்தைச்‌ செய்ய வல்லது. 
floating point type : மிதவைப்‌ 
புள்ளி வகை. 

FLOP : ஃப்ளாப்‌ : Floating Point 
Operation என்பதன்‌ குறும்பெயர்‌. 
fioppy disk : நெகிழ்‌ வட்டு; 
மென்‌ வட்டு; செருகு வட்டு : 


floppy disk controller 


வளையக்கூடிய வட்டு. காதெ 
அல்லது பிளாஸ்டிக்‌ உறைகளில்‌ 
வைக்கப்படும்‌ ஆக்சைடு பூசப்‌ 
பட்ட வட்ட மைலார்‌ வட்டு. 
உறையோடு வட்டு இயக்கியில்‌ 
உள்ளே நுழைக்கப்படும்‌. சிறு 
கணினி,  நுண்கணினிகளில்‌ 
பரவலாகப்‌ பயன்படுத்தப்‌ 
படுவது. குறைந்த சேமிப்புத்‌ 
திறனும்‌, குறைந்த விலையும்‌ 
அதே அளவு குறைந்த தகவல்‌ 
பரிமாற்ற விகிதமும்‌ உள்ளது. 
வழக்கமான ஃபிளாப்பி 
வட்டுகள்‌ 20.32 செ.மீ. குறுக்‌ 
களவுள்ளன. சிறு ஃபிளாப்பி 
வட்டுகள்‌. 13.3. செ.மீ (5% அங்‌) 
குறுக்களவுள்ளவை. நுண்‌ 
பிளாப்பிகள்‌ 9. செ.மீ (3% 
அங்‌.)-க்கும்‌ குறைவான குறுக்‌ 
களவுடன்‌ வருகின்றன. பார்க்க 
magnetic disk, diskete, hard disk 
- க்கு எதிர்ச்‌ சொல்‌. 

floppy disk case : நெகிழ்‌ 
வட்டுப்‌ பெட்டி; மென்‌ வட்டு 
உறை ஃபிளாப்பி வட்டு 
களைப்‌ பாதுகாத்து வைக்கும்‌ 
பெட்டி. பொதுவாக பிளாஸ்டிக்‌ 
கினால்‌ செய்யப்படும்‌. 

floppy disk controller : நெகிழ்‌ 
வட்டு கட்டுப்பாட்டுப்‌ பொறி; 
மென்‌ வட்டுக்‌ கட்டுப்படுத்தி : 
மென்வட்டு இயக்கியைக்‌ 
கட்டுப்படுத்தும்‌ மின்சுற்று 
அட்டை அல்லது சிப்பு. 


floppy disk drive 


floppy ‘disk urive .: ‘நெகிழ்‌ வட்டு 
இயக்கி : ஒரு நெகிழ்‌ வட்டின்‌ 
மீது எழுதவும்‌ படிக்கவும்‌ செய்‌ 
திற ஒரு .மின்னியல்‌- எந்திர 
வியல்‌ சாதனம்‌. வட்டு இயக்கி 
யில்‌ ஒரு படிக்கும்‌/எழுதும்‌ 
முனை இருக்கும்‌; இது, வட்‌ 
டின்‌ மீதுள்ள தரவுக்‌ கோப்புகளை 
அணுகுகிறது. தேவைப்பட்டால்‌ 
அவற்றை நாளது தேதி வரைப்‌ 
புதுப்பிக்றெது. வட்டு இயக்கி, 
வட்டின்‌ உள்முகக்‌ காந்த ஊட 
கத்தை நிமிடத்திற்கு 300 சுழற்சி 
வேகத்தில்‌ சுழலச்‌ செய்கிறது. 
இதனால்‌, வட்டில்‌ எழுதும்‌ / 
படிக்கும்‌ முனையின்‌ கீழுள்ள 
அனைத்துப்‌ பகுதிகளும்‌ குறைந்த 
இடைவெளிகளில்‌ தோன்றுகின்‌ 
றன. பெயர்ச்‌ சுருக்கம்‌ : FDD 
floppy disk unit : நெகிழ்‌ வட்டு 
அலகு : காந்தப்படுத்தப்பட்ட 
நெகிழ்‌ வட்டுகளில்‌ தரவுகள்‌ 
பதிவு செய்யப்படும்‌ புறச்‌ 
சேமிப்புச்‌ சாதனம்‌. 

FLOPS : ஃபிளாப்ஸ்‌ (மிதவை 
முனைச்‌ செயற்பாடுகள்‌/ 
வினாடி) : Floating Point Operation 
Per Second என்பதன்‌ குறும்‌ 
பெயர்‌. மிதவை முனைக்‌ 
கணிப்புகளை அளவிடும்‌ அலகு. 
எடுத்துக்காட்டு : 100 மெகா 
ஃபிளாப்ஸ்‌ என்பது, ஒரு வினாடி 
10 கோடி மிதவை முனைச்‌ 
செயற்பாடுகளாகும்‌. 


607 


flow 


ரியாக! :: நெகிழ்‌ஒளிவம்‌; நிகழ்‌ 
ஒளியியல்‌ : காந்தம்‌ மற்றும்‌ 
ஓளிவத்‌ தொழில்‌ நுட்பங்களின்‌ 
சேர்க்கை. இதனடிப்படையில்‌ 
உருவாக்கப்படும்‌ 3.5 அங்குல 
சிறப்புவகை வட்டுகளில்‌ மிக 
அதிகத்‌ தரவுகளை பதிய முடி 
அம்‌. வட்டினில்‌ காந்த வடி 
விலேயே தரவு எழுதப்படு 


கிறது. படிக்கப்படுகிறது. 
ஆனால்‌, எழுது/படிப்பு முனை 
லேசர்‌ கதிர்மூலம்‌ இடம்‌ 


நிறுத்தப்படுகிறது. இன்சைட்‌ 
'பெரில பெரல்ஸ்‌ என்னும்‌ 
நிறுவனம்‌ இச்சொல்லை உரு 
வாக்கியது. வணிகக்‌ குறியாக 
வும்‌ பதிவு செய்யப்பட்டுள்ளது. 
floptical disk : நெகிழ்‌ ஒளி 
யியல்‌ வட்டு; நெகிழ்‌ ஒளி 
வட்டு : ஒளியியல்‌ உத்திகளும்‌, 
காந்த உத்திகளும்‌ ஒருங்‌ 
இணைந்த ஒருவகை நெகிழ்‌ 
வட்டு. இவை மிக .அடர்த்தி 
யான தரவு சேமிப்புத்‌ தடங்‌ 
களை உடையவை. இதனால்‌ 
மிக உயர்ந்த சேமிப்புத்‌ திறன்‌ 
கொண்டவை. இது புதிய 
தொழில்நுட்பமாகையால்‌, ஒளி 
யியல்‌ நெகிழ்வட்டுகள்‌ இன்‌ 
னும்‌ அதிகமாக பயன்பாட்டுக்கு 
வரவில்லை. 

floptical ரர : நெகிழ்‌ஒளிவ 
'இயக்ககம்‌. 

சிண : ஒழுக்கு; யாய்வு. 


flow analysis 


fி௦W analysis : ஒழுக்குப்‌ பகுப்‌ 
பாய்வு; பாய்வுப்‌ பகுப்பாய்வு: 
கணினி அமைப்பில்‌ பல்வேறு 
வகையான தரவுகளின்‌ போக்கு 
வரத்தை ஆய்வு செய்யும்‌ ஒரு 
வழிமுறை. குறிப்பாக, தரவு 
வின்‌ பாதுகாப்பு மற்றும்‌ அதன்‌ 
நம்பகத்தன்மையை உறுதிப்‌ 
படுத்த மேற்கொள்ளப்படும்‌ 
கட்டுப்பாடுகள்‌ தொடர்பான 
ஆய்வாக இருக்கும்‌. 

11௦ ar : தொடர்‌ வரைபடம்‌ : 
குறியீடுகள்‌ மற்றும்‌ ஒன்றோ 
டொன்று இணைக்கும்‌ வரி 
களைக்‌ கொண்டு வரையப்‌ 
படும்‌ வரைபடம்‌. இப்படத்தில்‌ 
பின்வருவன இடம்‌ பெறலாம்‌. 
1. குறிப்பிட்ட நிரலாக்கத்‌ 
தொடர்‌ இயக்கத்தின்‌ தருக்க 
முறை மற்றும்‌ தொடர்ச்சியைக்‌ 
குறிப்பிடலாம்‌. (நிரலாக்கத்‌ 
தொடர்‌ ஓடுபடம்‌) அல்லது 
3. நோக்க அமைப்பு. ஒரு படத்‌ 
தினை உருவாக்கும்‌ செயலாக்க 
அமைப்பையும்‌ குறிப்பிடலாம்‌. 
கட்ட வரைபடம்‌ (010௦1 diagram) 
என்றும்‌ சிலசமயம்‌ கூறப்படும்‌. 
ஒப்பிடுக. Structured flow chart. 
flow chart, detail : 
பாய்வு நிரல்படம்‌. 
flow charter : ஓடுபட உரு 
வாக்கி; தொடர்‌ வரைபடம்‌ 
வரைவி : புலன்‌ காட்சித்திரை 


608 


விவரப்‌. 


flow control 


இலக்க முறை வரைவி அல்லது 
அச்சுப்‌ பொறியைக்‌ கொண்டு 
தானாகவே ஓடுபடங்களை 
உருவாக்கும்‌ கணினி நிரலாக்கத்‌ 
தொடர்‌. 


flow charting symbol : ஓடுபட ” 
அமைப்புக்‌ குறியீடு; தொடர்‌ 
வரைபடக்‌ குழஉக்குறி : ஒடு 
படத்தில்‌ கருவிகள்‌, தரவு 
ஓட்டம்‌ மற்றும்‌ இயக்கங்‌ 
களைக்‌ குறிப்பிடும்‌ குறியீடு. 
flow chart, system : முறைமைப்‌ 
பாய்வு நிரல்படம்‌. 


flow chart template : ஓடுபட 
அட்டை; ஓட்டப்பட படிம அச்சு : 
ஓடுபடக்‌ குறியீடுகளைக்‌ 
கொண்டு வெளிப்புற வடிவங்‌ 
களைக்‌ கொண்ட பிளாஸ்டிக்‌ 
வழிகாட்டி. ஓடுபடம்‌ தயாரிப்‌ 
பதில்‌ பயன்படுவது. 


flow chart text : ஓடுபடச்‌ 
சொற்கள்‌; ஓட்டப்படக்‌ குறிப்பு : 
ஓடுபடக்‌ குறியீடுகளுடன்‌ 
தொடர்புள்ள வர்ணனைத்‌ தரவு. 
flow control : தொடர்வரிசைக்‌ 
கட்டுப்பாடு : செய்தித்‌ தொடர்பு 
களில்‌ தரவு அனுப்பீட்டினைக்‌ 
கட்டுப்படுத்துதல்‌. இது, 
அடுத்த தொகுதி அனுப்பப்படு 
வதற்கு முன்பு, தரவுகளை ஏற்பு 
நிலையம்‌ செய்முறைப்‌ 
படுத்தும்படி செய்கிறது. செயல்‌ 


flowtine 


முறைப்படுத்தும்‌ நிரலாக்கத்‌ 
தொடர்களில்‌ தருக்க முறையாக 
அமையும்‌ ''என்றால்‌'!' (14) 
*"பிறகு'” (எச), வளையம்‌ 
போன்ற கட்டளை அமைப்பு 
களைக்‌ குறிக்கிறது. 

fowline : ஓடு வரி; பாய்வுக்‌ 
கோடு : ஒடுபடத்தில்‌ ஓடுபடக்‌ 
குறியீடுகளை இணைக்கும்‌ 
பாதையைக்‌ குறிப்பிடும்‌ வரி. 
சாதாரணமாக அதன்‌ ஓடும்‌ 
போக்கு 8ழ்நோக்கியும்‌ பக்க 
வாட்டிலும்‌ இருக்கும்‌. ஓடு 
கோடுகள்‌ மேல்தோக்கியோ 
அல்லது இடதுபக்கமாகவோ 
இருக்கும்போது அம்புத்‌ தலை 
முறையில்‌ அவற்றின்‌ இசைகள்‌ 
குறிப்பிடப்படும்‌. 

ரியர்‌! : ஒழுங்கு; சீர்‌ : கணினித்‌ 
திரையில்‌ அல்லது தாளில்‌ 
விவரங்கள்‌ ஒரு குறிப்பிட்ட 
சரமைவுடன்‌ அமைந்திருப்பது. 
ஒழுங்கு-வலம்‌ எனில்‌ வலப்‌ 
புறத்தில்‌ எழுத்துகள்‌ ஓரச்சீர்மை 
யுடன்‌ அமைந்திருத்தலைக்‌ 
குறிக்கும்‌.  ஒழுங்கு-இடம்‌ 
எனில்‌ இடப்புற ஓரச்‌ சீர்மை 
யைக்‌ குறிக்கும்‌. 

115? : வெளியெடு; வழித்‌ 
தெடு; துடைத்தெடு; அகற்று : 
. நினைவகத்தில்‌ ஒரு பகுதி 
யிலுள்ள விவரங்களைத்‌ 
துடைத்தெடுத்தல்‌. எடுத்துக்‌ 


609 flush: right 


காட்டாக, வட்டுக்‌ கோப்பு 
இடைநிலை (8மீ£சர); நினைவகத்‌ 


- இலுள்ள விவரங்களை அகழ்ந்‌ 
. தெடுத்து வட்டில்‌ எழுதிக்‌ 


கொள்ள வேண்டும்‌. அதன்பின்‌ 
இடைநிலை நினைவகத்தை 
துடைத்தெடுக்க வேண்டும்‌ - 
மீண்டும்‌ நிரப்புவதற்காக. இது 
போலவே விசைப்பலகையில்‌ 
உள்ளீடு பெறும்‌ விவரங்களை 
நுண்செயலி அல்லது வேறு 
உறுப்புகள்‌ படிக்குமுன்‌ அவை 
இடைநிலை நினைவகத்தில்‌ 
தங்கியிருப்பதுண்டு. அவற்றை 
யும்‌ துடைத்தெடுத்துப்‌ படிக்கப்‌ 
படவேண்டும்‌. 

flush center : வெளியேற்று 
மையம்‌ அச்சுக்கலையில்‌, 
வாசகத்தை இடது, வலது ஓரங்‌ 
களிடையே ஒரே ரோக மையப்‌ 
படுத்துவதைக்‌ குறிக்கிறது. 


ரகர eft : வெளியேற்று இடச்‌ 
சீமை : அச்சுக்கலையில்‌, வாச 
கங்கள்‌ அனைத்தையும்‌ ஒரே 
சீராக இடப்புற ஓரத்தில்‌ 
வரிசைப்படுத்துதல்‌. இடது 
ஓரத்தில்‌ செங்குத்துக்‌ கோட்‌ 
டினனை உருவாக்கும்‌ வகையில்‌ 
வாசகத்தை வரிசைப்படுத்தும்‌ 
முறை. இது ஒரு பொதுவான 
அச்சிடும்‌ உத்தியாகும்‌. 

flush right : வலச்சீர்மை : 
அச்சுக்கலையில்‌, வாசகங்கள்‌ 


39 


flux 


அனைத்தையும்‌ வலது ஓரத்தில்‌ 
வரிசைப்படுத்தும்‌ முறை. 
இதில்‌ இடப்புற ஓரம்‌ ஒரே 
சீராக இராது. 


ரப : காந்தப்புலம்‌ : ஒரு காந்தத்‌ 
தினால்‌ உருவாக்கப்பட்ட 
ஆற்றல்‌ புலம்‌. 

flux reversal : காந்தப்புல திசை 
மாற்றம்‌ : காந்தவட்டில்‌ அல்லது 
காந்த நாடாவின்‌ மேற்பரப்பில்‌ 
உள்ள மிக நுணுக்கமான காந்தத்‌ 
துகள்களின்‌ இசையமைப்பில்‌ 
ஏற்படும்‌ மாற்றம்‌. இரும 
இலக்கங்கள்‌ 0, 1 ஆகியவை 
இருவேறு காந்தப்புல திசை 
யினால்‌ குறிப்பிடப்படுகின்றன. 
காந்தப்புல இசைமாற்றம்‌ இரும 
1-என்ற இலக்கத்தைக்‌ குறிக்‌ 
கின்றது. இரும 0-வைக்‌ குறிக்க 
திசைமாற்றக்‌ குறியீடு எதுவும்‌ 


இல்லை. 
FM : எஃப்‌எம்‌ : Frequency 


Modulation என்பதன்‌ குறும்‌ 
பெயர்‌. சமிக்கைகளால்‌ குறிப்‌ 


பிடப்படும்‌ மதிப்புகளை 
சமிக்கைகளின்‌ நெருக்கத்தை 
ஓட்டி மாற்றுதல்‌. 


1௦௦05 : முன்னிறுத்து. 

௦௦0519 : துல்லியப்படுத்தல்‌; 
குவித்தல்‌ : காட்சித்திரையில்‌ 
தெளிவற்ற உருவத்தைத்‌ தெளி 
வாக்குதல்‌. 


610 


folio VIEWS 


1919௪ : மடிப்புச்‌ சுவடி; கோப்புத்‌ 
தொகுப்பு : ஒருவிவரக்‌ குறிப்‌ 
பேட்டின்‌ மாற்றுப்பெயர்‌. 
20016 கணினிகள்‌, Windows NT 
கணினிகள்‌ போன்றவற்றில்‌ இச்‌ 
சொல்‌ பயன்படுத்தப்படுகிறது. 
மெக்கின்டோஷ்‌ கணினியில்‌, 
ஆவணங்களையும்‌ (கோப்பு 
கள்‌), பயன்பாடுகளையும்‌ மற்ற 
மடிப்புச்‌ சுவடிகளையும்‌ இருத்தி 
வைத்துக்‌ கொள்ளும்‌ ஒரு 
மாற்றுக்‌ கோப்புத்‌ தொகுப்பு. 


folder options : கோப்புறை 
விருப்பத்‌ தோவுகள்‌. 

folders : கோப்புறைகள்‌. 

1௦11௦ : புத்தகத்தாள்‌ எண்‌ : அச்சுக்‌ 
கலையில்‌ அச்சிட்ட பக்க எண்‌. 
எடுத்துக்காட்டு : புத்தகத்‌ தாள்‌ 
எண்‌ 3 என்பது, ஒரு நூலில்‌ 
27ஆம்‌ பக்கத்தைக்‌ குறிக்கும்‌. 

: க போலியோ 
நோக்கி: 


என்ற 


folio VIEWS 
வியூஸ்‌; வாசக 
“போலியோகார்ப்‌ 
அமைவனம்‌ தயாரித்துள்ள 
சொந்தக்‌ கணினிகளுக்கான 
வாசக மேலாண்மை மென்‌ 
பொருள்‌, இது வாசகத்‌ தரவு 
தளங்களுக்கான சேமிப்பு, 
மீட்புத்‌ திறம்பாடுகளை அளிக்‌ 
இறது. இது 30-க்கும்‌ அதிக 
மான வாசக உருவமைவு 
களிலிருந்து வாசகங்களை 
வரவழைக்கவல்லது. 


follow up 


follow up மறுமொழி; 
பதிலுரை; தொடர்‌ நடவடிக்கை : 
செய்திக்‌ குழுவில்‌ வெளியிடப்‌ 
பட்ட ஒரு கட்டுரைக்குப்‌ 
பதிலுரை. மூலக்‌ கட்டுரையில்‌ 
இருக்கும்‌ பொருளடக்க 
(Subject) வரியே பதிலுரை 
யிலும்‌ இருக்கும்‌. 'ச' என்பது 
முன்னொட்டாக இருக்கும்‌. ஒரு 
கட்டுரையும்‌ அதற்கான 
பதிலுரைகளும்‌ கால வரிசைப்‌ 
படி தொகுக்கப்பட்டிருக்கும்‌. 
பயனாளர்‌ செய்தி படிக்கும்‌ 
நிரல்மூலம்‌ அனைத்தையும்‌ 
வரிசையாகப்‌ படிக்க முடியும்‌. 


ர௦ர்‌ : எழுத்து அச்சு; எழுத்துரு; 
எழுத்து வடிவு; எழுத்து 
வடிவிலான : ஒரு தொடர்ச்சி 
யான தனித்த அச்சு வடிவில்‌ 
எழுத்துகளின்‌ முழுத்‌ தொகுதி. 
font cartridge : எழுத்து உரு 
வளவுப்‌ பொதியுறை : ஓர்‌ அச்‌ 
சடிப்பி வரிப்‌ பள்ளத்தினுள்‌ 
செருகக்கூடிய ஒரு தகவமை 
வில்‌ அடங்கியுள்ள ஒன்று, 
அதற்கு மேற்பட்ட அச்செழுத்து 
முகப்புகளுக்கான உருவளவுத்‌ 
தொகுதி. இந்த உருவளவுகள்‌ 
பொதியுறைக்குள்‌ ஒரு 'ROM' 
சிப்புடன்‌ சேமித்து வைக்கப்‌ 
. பட்டிருக்கும்‌. 

ft lass : எழுத்துரு வகை; 
எழுத்துரு இனக்குழு. 


font generator 


Font!DA Mover : ஃ்பான்ட்/டிஏ 
மூவர்‌: பழைய ஆப்பிள்‌ 
மெக்கின்டோஷ்‌ கணினிகளில்‌ 
பயனாளர்‌ விரும்பும்‌ எழுத்‌ 
துருக்களையும்‌, திரைப்‌ பயன்‌ 
பாடுகளையும்‌ நிறுவிக்‌ கொள்ள 
உதவும்‌ ஒரு பயன்பாட்டு நிரல்‌. 
font editor : எழுத்து உருப்‌ 
பதிப்பி : எழுத்து உருவளவு 
களை வடிவமைத்து, மாற்‌. 
றமைவு செய்வதற்கு அனுமதிக்‌ 
கிற மென்பொருள்‌. 

ft fகmiிy : எழுத்து உருக்‌ 
குடும்பம்‌ : ஒரே எழுத்து முகப்‌ 
பிலுள்ள பல்வேறு வடிவளவு 
எழுத்துருக்களின்‌ தொகுதி, 
இதில்‌, சாய்வெழுத்துகள்‌, 
தடித்த எழுத்துகள்‌ போன்ற 
மாறுபட்ட எழுத்துருக்கள்‌ 
அடங்கும்‌. 

font family property : எழுத்துரு 
குடும்பப்‌ பண்பு. 

font generator எழுத்துரு 
முகப்பு உருவாக்கி : எழுத்துரு 
முகப்பு வரைவினை ஒரு குறிப்‌ 
பிட்ட எழுத்துரு முகப்புக்குத்‌ 
தேவையான புள்ளிக்‌ குறித்‌ 
தோரணியாக மாற்றக்‌ கூடிய 
மென்பொருள்‌. எழுத்துரு 
முகப்பு உருவாக்கம்‌ நீள வாக்‌ 
கில்‌ இருப்பதில்லை. மாறாக, 
எழுத்து எந்த வடிவளவுக்கும்‌ 
விரிவாக்கம்‌ செய்யப்படுகிறது. 


font group 


எழுத்துரு முகப்பளவு பெரிதாக 
பெரிதாக அதனை கவர்ச்சி 
கரமாக்கும்‌ வகையில்‌ அதன்‌ 
பண்பியல்புகளும்‌ மாறுதல்‌ 
அடைகின்றன. 

font group : எழுத்துருத்‌ தொகுதி. 
font metric : எழுத்துரு முகப்பு 
அளவீடு : ஓர்‌ எழுத்துரு முகப்‌ 
பின்‌ ஒவ்வொரு பண்பியல்புக்கு 
உரிய அச்சுக்கலைத்‌ தரவுகள்‌ 
(அகலம்‌, உயரம்‌, உருவாக்க 
மையம்‌). 


font number : எழுத்துரு எண்‌ : 
ஒரு பயன்பாட்டுத்‌ தொகுப்பு 
அல்லது இயக்க முறைமை, ஓர்‌ 
எழுத்துருவை அடையாளம்‌ 
கண்டுகொள்ள உதவும்‌ எண்‌. 


ஆப்பிள்‌ மெக்கின்டோஷ்‌ 
கணினியில்‌ எழுத்துருக்கள்‌ 
அவற்றின்‌ பெயர்களைக்‌ 


கொண்டும்‌ மற்றும்‌ அவற்றின்‌ 
எண்களைக்‌ கொண்டும்‌ அடை 
யாளம்‌ காணப்படுகின்றன. ஓர்‌ 
எழுத்துரு கணினியில்‌ நிறுவப்‌ 
படும்போது அதே எண்ணில்‌ 
ஏற்கெனவே ஓர்‌ எழுத்துரு 
நிறுவப்பட்டிருக்கிறது எனில்‌, 
புதிய எழுத்துருவின்‌ எண்ணை 
மாற்றிக்‌ கொள்ள முடியும்‌. 

எழுத்துருப்‌ பக்கம்‌ : 


வரை 


font page : 
ஐபிஎம்‌-பல்வண்ண 
கலைக்‌ கோவை ஒளிக்காட்சி 
(Graphics Array Video) அமைப்பு 


612 font style 


களில்‌ கணினித்‌ திரையில்‌ 
எழுத்துகளைக்‌ காண்பிக்க, 
அடிப்படையாக இருக்கும்‌ 


ஒளிக்காட்சி நினைவகத்தின்‌ 
(Video Memory) ஒரு பகுதி. 
நிரலர்‌ தன்‌ விருப்பப்படி வடி 
வமைத்த எழுத்துருவின்‌ வரை 
யறுப்பு அட்டவணையை 
(எழுத்து வடிவங்களின்‌ 
தொகுப்பு), இந்த நினைவகப்‌ 
பகுதியில்தான்‌ இருத்தி 


வைக்கவேண்டும்‌. 


font scaler : எழுத்துரு முகப்பு 
மறு உருவாக்கம்‌ : எழுத்துரு 
முகப்பு வரைவினை புள்ளிக்‌ 
குறிகளாக மாற்றுகிற மென்‌ 
பொருள்‌. “எழுத்துரு முகப்பு 
உருவாக்கி: என்பதும்‌ இதுவும்‌ 
ஒன்றே. ஆயினும்‌ இது, பெரும்‌ 
பாலும்‌ எழுத்துரு முகப்புகளை 
மறு உருவாக்கம்‌ செய்வதைக்‌ 
குறிக்கிறது. 

font size : எழுத்துரு அளவு : ஓர்‌ 
எழுத்துருவின்‌ உருவளவு. 
பெரும்பாலும்‌ புள்ளிக்‌ (ஓரா) 
கணக்கில்‌ குறிக்கப்படுகிறது. 
ஓர்‌ அங்குலம்‌ 72 புள்ளிகளாகும்‌. 


font size property 
அளவுப்‌ பண்பு. 


font ste : எழுத்துரு முகப்புப்‌ 
பணி : இது எழுத்துரு முகப்‌ 
பினையே (73/06 face) குறிக்‌ 
கிறது. பெரும்பாலும்‌ செங்குத்‌ 


: எழுந்துரு 


wr வைய வையை 


font style property 613 


தான அல்லது சாய்வான வாச 
கங்களைக்‌ குறிக்றெது. 


font style property : எழுத்துரு 


பாணிப்‌ பண்பு. 

font suitcase : எழுத்துருக்‌ கைப்‌ 
பெட்டி மெக்கின்டோஷ்‌ 
கணினிகளில்‌ சில எழுத்துருக்‌ 
களையும்‌ திரைப்பயன்‌ நிரல்‌ 
களையும்‌ கொண்ட ஒரு 
கோப்பு. இந்த இயக்க முறை 
மையின்‌ முந்தைய பதிப்பு 
களில்‌ இத்தகைய கோப்புகள்‌ 
ஒரு கைப்பெட்டிச்‌ சின்னத்தில்‌ 
ஆங்கில ஏ என்ற எழுத்துடன்‌ 
காட்சியளிக்கும்‌. பதிப்பு 7.0 
விலிருந்து இந்தச்‌ சின்னம்‌ 
தனிப்பட்ட ஓர்‌ எழுத்துருவைக்‌ 
குறிக்கப்‌ பயன்படுத்தப்படுகிறது. 
font type : எழுத்துரு வகை. 
font பர்ரி : எழுத்துரு முகப்புப்‌ 
பயனீடு : எழுத்துரு முகப்பு 
களைப்‌ பளு இறக்கம்‌ செய்தல்‌, 


நிறுவுதல்‌, வடிவமைத்தல்‌, 
மாற்றமைவு செய்தல்‌ உட்பட 
எழுத்துரு முகப்புகளை 


மேலாண்மை செய்வதற்கான 
செயற்பணிகளை அளிக்கும்‌ 
மென்‌ பொருள்‌. 

ராகா : எழுத்துரு முகப்புப்‌ 
பொறி : சொந்தக்‌ கணினிகளுக்‌ 
காக ''பிட்ஸ்‌. டிரீம்‌'" என்ற 
அமைவனம்‌ தயாரித்துள்ள 
எழுத்துரு முகப்பு உருவாக்கப்‌ 


foot note 


பொறியமைவு. இது, எழுத்துரு 
முகப்பு வரைவு நூலகம்‌ ஒன்‌ 
றையும்‌, ஒரு எழுத்துரு முகப்பு 
உருவாக்கியையும்‌ கொண்‌ 
டிருக்றெது. எழுத்துரு முகப்புத்‌ 
தொகுதிகளில்‌, இயல்பு, சாய்வு, 
பருமன்‌ , பருமச்‌ சாய்வு எடை 
கள்‌ அடங்கியுள்ளன. 


font weight : எழுத்துரு முகப்பு 
எடை : எழுத்துகளின்‌ எடை 
யளவு (நொய்மை, நடுத்தரம்‌ 
அல்லது பருமன்‌]. 

1௦௦ : பூ : நிரல்கள்‌ ஒரு குறிப்‌ 
பிட்ட தகவலை உணர்த்த 
எடுத்துக்காட்டாகக்‌ குறிப்பிடும்‌ 
சரம்‌. ஒரு கட்டளை வாக்கி 
யத்தை விளக்குவதற்காகப்‌ 
பயன்படும்‌ மாறிலிகள்‌, செயல்‌ 
கூறுகள்‌ மற்றும்‌ தற்காலிக 
கோப்புகளின்‌ பெயர்கள்‌ ஆகிய 
வற்றைக்‌ குறிக்க, நிரலர்கள்‌ 
பொதுவாக ஃபூ! என்ற 
சொல்லையே பயன்படுத்துவர்‌. 


f௦௦ter : அடிப்பகுதி; அடிக்‌ 
குறிப்பு : பக்க எண்கள்‌ போன்று 
ஒரு பக்கத்தின்‌ அடிப்பகுதியில்‌ 
அச்சிடப்படும்‌ தரவு, பெரும்‌ 
பாலான சொல்‌ பகுப்பிகளில்‌ 
ஆவணத்தின்‌ ஒவ்வொரு பக்கத்‌ 
திலும்‌ அடிப்பகுதி தானாகவே 
அச்சிடப்படும்‌. 

1001 note : அடிக்‌ குறிப்பு : ஒரு 
பக்கத்தின்‌ அடியில்‌ விளக்கமாக 


foot print 


அமைந்துள்ள வாசகம்‌. இது 
பெரும்பாலும்‌ தரவுக்கான 
ஆதாரத்தைக்‌ குறிக்கும்‌. 
இவற்றை ஒன்று சேர்த்து ஓர்‌ 
ஆவணத்தின்‌ இறுதியில்‌ 
அச்ரிட்டால்‌, இவை “இறுதிக்‌ 
குறிப்புகள்‌ (Ed ௦185) 
எனப்படும்‌. 


1001 print : கால்‌ தடம்‌; அடிச்‌ 
சுவடு : ஒரு கருவிக்குத்‌ தேவை 
யான தரைப்‌ பகுதியின்‌ வடிவ 
மும்‌, பரப்பும்‌. 

for : சார்பு : ஒரு நிரலாக்கத்‌ 
தொடரில்‌ கட்டுப்பாட்டுக்‌ 
கட்டமைவில்‌, குறிப்பிட்ட கட்‌ 
டளைகளின்‌ தொகுதி எந்த 
அளவுக்குத்‌ திரும்ப நிறை 
வேற்றப்படும்‌ என்பதைக்‌ குறித்‌ 
துரைக்கிற முதல்‌ அறிக்கை. 


100௦6 : 1. கட்டாயப்படுத்து : ஒரு 
நிரலாக்கத்‌ தொடரின்‌ நடுவில்‌ 
மனிதர்‌ தலையிட்டு தாண்டு 
நிரலைச்‌ செயல்படுத்துவது. 


force : 2. விசை; வலியச்‌ செய்‌; 
வல்லந்தமாக : 'சோஃப்கோ' 
என்ற அமைவனம்‌ தயாரித்‌ 
துள்ள தரவுதளத்‌ தொகுப்பி. 
இதில்‌ “0” மற்றும்‌ 08856 
கட்டமைவுகள்‌ இணைந்‌ 
துள்ளன. இது மிகச்சிறிய, நிறை 
வேற்றத்தக்க செயல்முறைகளை 
உருவாக்குவதற்குப்‌ புகழ்‌ 
பெற்றது. 


614 foreground/background 


forced page break : வலிந்த 
பக்கப்‌ பிளவு பயனாளர்‌ 
வலிந்து புகுத்திய ஒரு பக்கப்‌ 
பிளவு. 


feast : வருவதுரை; முன்‌ 
கணிப்பு : கடந்த காலத்தை 
ஒட்டி வருங்காலத்தினைக்‌ 


கணித்துக்‌ கூறல்‌, . அனுமான 
மாகச்‌ சொல்லாமல்‌ தரவுகளை 
அடிப்படையாகக்‌ கொண்டு 
புதியதாக்க சக்திகளையும்‌, 
மாற்றங்களையும்‌ உள்ளடக்யெ 
வாறு எதிர்காலத்தை மதிப்‌ 
பிட்டு தெளிவாகக்‌ கணித்தல்‌. 
fore casting : முன்‌ கணித்தல்‌. 
foreground/background : முன்‌ 
புறம்‌/பின்புறம்‌; முன்புலம்‌/பின்‌ 
புலம்‌; முன்னணி/ பின்னணி : 
ஒரு பன்முகப்‌ பணிச்‌ சூழலில்‌ 
செயல்முறைகளை இயக்கு 
வதற்குக்‌ குறித்தளிக்கப்‌ 
பட்டுள்ள முந்துரிமை. முன்‌ 
புறச்‌ செயல்முறைகள்‌, மிக 
உயர்ந்த முந்துரிமையைக்‌ 
கொண்டவை. பின்புறச்‌ செயல்‌ 
முறைகள்‌, மிகக்குறைந்த 
முந்துரிமை கொண்டவை. ஒரு 
சொந்தக்‌ கணினியில்‌ முன்புறச்‌ 
செயல்முறை என்பது, பயனா 
ளர்‌ தற்போது கையாளும்‌ 
செயல்முறை; பின்புறச்‌ செயல்‌ 
முறை என்பது, ஓர்‌ அச்சு உருளை 
அல்லது செய்தித்‌ தொடர்பு 
செயல்முறை. 


foreground colour 


615 


fork 


எவை வைக்க வை வை க க கக க வைக கையை க வ கைக சைகை ச சசைையை ச சைய சைதை யைவ 


foreground colour : முன்புற 
வண்ணம்‌; முன்புல வண்ணம்‌; 
முன்னணி வண்ணம்‌ : திரையில்‌ 
எழுத்துகள்‌ அல்லது வரை 
கலைகள்‌ எழுதப்பட்டுள்ள 
வண்ணங்கள்‌. 

foreground job முன்புல 
வேலை; முன்னணி வேலை. 
foreground processing : முன்‌ 
புறச்‌ செய்முறைப்படுத்துதல்‌; 
முன்னணிச்‌ செயலாக்கம்‌; முற்‌ 
பகுதிச்‌ செயலாக்கம்‌: கணிப்பு 


வசதிகளைப்‌ பயன்படுத்தி 
முற்படு விளைகோள்‌ பெறு 
வதற்கு வடிவமைக்கப்‌ 


பட்டுள்ள கணினி செயல்முறை 
களைத்‌ தானாகவே நிறை 
வற்றுதல்‌. இது பின்புறச்‌ செய்‌ 
ழறைப்படுத்தலுக்கு மாறு 
ட்டது. திரையில்‌ உள்ள 
அச்சடிக்கப்பட்டுள்ள எழுத்து 
ஈள்‌ அல்லது வரையப்பட்டுள்ள 
சள்ளிகள்‌. 

oreground programme : முற்‌ 
குதி நிரலாக்கத்தொடர்‌; முன்‌ 
ஈணி நிரலாக்கத்‌ தொடர்‌ : அதிக 
ழன்னுரிமை உள்ள நிரலாக்கத்‌ 
தொடர்‌. பல நிரலாக்கத்‌ தொடர்‌ 
தொழில்நுட்பத்தினைப்‌ பயன்‌ 
/டுத்தும்‌ கணினி அமைப்பில்‌ 
ரே நேரத்தில்‌ இயக்கப்படும்‌ 
ிரலாக்கத்‌ தொடர்களில்‌ 
றன்னதாக செயல்படுத்தப்பட 
'வண்டியது. 


foregrounds : முன்புறங்கள்‌; 
முன்புலங்கள்‌; முன்னணிகள்‌ : 
ஒரு பன்முகப்‌ பணிப்‌ பொறி 
யமைவில்‌, மிக உயர்ந்த 
முந்துரிமைச்‌ செயல்முறைகள்‌. 
பார்க்க: பின்புறப்பணி (Back- 
ground task). 

foreground task : முன்புலப்‌ பணி. 
forest : வனம்‌; காடு : மரங்‌ 
களின்‌ தொகுதி. தரவு கட்‌ 
டமைப்பில்‌ (Data Structure) 
தொகுப்புப்‌ பட்டியல்கள்‌ 
{Linked liss) மூலம்‌ உருவாக்கப்‌ 
படும்‌ ஒருவகைக்‌ கட்டமைப்‌ 
புக்கு 1186 என்று பெயர்‌. வேர்‌ 
எனப்படும்‌ தலைமை உறுப்பு 
டன்‌ பட்டியலின்‌ ஏனைய உறுப்‌ 
புகள்‌ கிளைகளாக தொகுக்கப்‌ 
பட்டிருக்கும்‌. ஒன்றுக்கு மேற்‌ 
பட்ட 66 அமைப்புகள்‌ இருப்‌ 
பின்‌ ஈாest என்கிறோம்‌. 

forest & trees : காடு - மரங்கள்‌ : 
*சேனல்‌ கணிப்பு” என்ற அமை 
வனம்‌ தயாரித்துள்ள தரவு பகுப்‌ 
பாய்வுச்‌ செயல்முறை. இதில்‌, 
பல்வேறு பயன்பாடு 
களிலிருந்து தரவுகள்‌ ஒருங்‌ 
கிணைக்கப்பட்டுள்ளது. 

foா¢@!: : கிளை : மேக்‌ஓஎஸ்‌ 
இயக்க முறைமையில்‌ ஒரு 
கோப்பினை அடையாளம்‌ 
காணப்‌ பயன்படும்‌ இரு பகுதி 
களில்‌ ஒன்று. ஒரு மெக்கின்‌ 
டோஷ்‌ கோப்பு, தரவு களை 


fork 


616 


formal logic 


rT 


(data 101), வளக்‌ கிளை 
(resource fork) இரண்டையும்‌ 
கொண்டிருக்கும்‌. பயனாளர்‌ 
உருவாக்கும்‌ பெரும்பாலான 
அல்லது அனைத்துக்‌ கோப்பு 
களும்‌ தரவு கிளையில்‌ இருக்‌ 
கும்‌. வளக்கிளை பெரும்‌ 
பாலும்‌ பயன்பாட்டு நோக்‌ 
கிலான தரவுகளை அதாவது 
எழுத்துருக்கள்‌, உரையாடல்‌ 
பெட்டிகள்‌ மற்றும்‌ பட்டி 
களைக்‌ கொண்டிருக்கும்‌. 

1௦112 : கிளை : பல்பணி இயக்க 
முறைமையில்‌ ஒரு தாய்‌ செய 
லாக்கம்‌ தொடங்கிய பிறகு ஒரு 
சேய்‌ செயலாக்கத்தைத்‌ தொடங்கி 
வைக்கும்‌ கட்டளை. 

FOR loop : ஃபார்‌ மடக்கி : ஒரு 
கணினி நிரலில்‌ ஒரு குறிப்‌ 


பிட்ட கட்டளைப்‌ பகுதியை 


குறிப்பிட்ட தடவைகள்‌ 
திரும்பத்‌ திரும்பச்‌ செய்ய 
வைக்கும்‌ கட்டுப்பாட்டுக்‌ 


கட்டளை. இக்கட்டளையின்‌ 
தொடர்‌ அமைப்பு மொழிக்கு 
மொழி வேறுபடுகிறது. பெரும்‌ 
பாலான மொழிகளில்‌ ஒரு 
சுட்டுமாறிலியின்‌ மதிப்பு குறிப்‌ 
பிட்ட எல்லைக்குள்‌ தொடர்‌ 
மதிப்பாக மாறிக்‌ கொண்டே 
இருக்கும்‌. (எ-டு) பேசிக்‌ 
மொழி: 
FOR | = 1 TO 10 

PRINT | 


NEXT | 
பாஸ்கல்‌ மொழி: 
FOR I: = 1 T0410 DO 

WRITELN (1); 
சி-மொழி: 
for (i=0; i<10; i++) 

printf (*%d ", i}: 
சி. மொழியில்‌ ஃபார்‌ மடக்‌ 
கியை இந்த வரையறைக்கு அப்‌ 
பாலும்‌ பல்வேறுபட்ட வடிவங்‌ 
களில்‌ பயன்படுத்த முடியும்‌. 
fo : படிவம்‌ : 1. ஏற்கனவே 
அச்சிடப்பட்ட ஆவணம்‌ 
கூடுதல்‌ தரவுவைச்‌ சேர்த்து 
பொருள்‌ உள்ளதாக ஆக்கப்‌ 
படுகிறது. 2. நிரலாக்கத்தொடர்‌ 
வெளியீட்டுப்‌ படிவம்‌. 
formal language : முறையான 
மொழி; முறைசார்‌ மொழி : 
புரியாத கணிதப்‌ பொருள்கள்‌. 
கோபால்‌ அல்லது பேசிக்‌ 
போன்ற நிரலாக்கத்தொடர்‌ 
மொழிகள்‌. ஆங்லெம்‌ அல்லது 
பிரெஞ்சு போன்ற இயற்கை 
மொழிகளின்‌ இலக்கணத்தைப்‌ 
பின்பற்றிப்‌ பயன்படுத்தப்படும்‌. 
formal logic : முறையான தருக்க 
அளவை : ஒரு வாக்குவாதத்தின்‌ 
போது பயன்படுத்தப்படும்‌ 
சொற்களின்‌ பொருளைவிட 
செல்லத்தக்க வாக்குவாதத்தின்‌ 
அமைப்பு மற்றும்‌ வடிவம்‌ 
என்ன என்பதை ஆராய்தல்‌. 


format 617 ‘formatting characters 
ரீபா௱சt : வடிவமைத்தல்‌; உரு | f௦ா௱க்‌, றார்‌ : .அச்சு வடி 
வமைவு; வடிவம்‌ : 1. தரவு | வமைப்பு. 

களைக்‌ குறிப்பிட்ட முறையில்‌ | 0731 programme ௨௫ 


அமைத்தல்‌. 2. வெளியீட்டுக்கு 
ஏற்ற வகையில்‌ செய்திகளை 
ஒழுங்குபடுத்துவது தொடர்‌ 
பான நிரலாக்கத்தொடர்‌. 
format, address : முகவரி வடிவ 
அமைப்பு. 


format, addressless instruction : 
முகவரியிலா ஆணை வடிவம்‌. 


format bar : வடிவமைப்புப்‌ 
பட்டை : ஓர்‌ ஆவணத்திலுள்ள 
எழுத்துருவை, அதன்‌ ௨ரு 
வளவை, பாணியை, நிறத்தை 
மாற்றுவது போன்ற, பணி 
களுக்கென ஒரு பயன்பாட்டுத்‌ 
தொகுப்பில்‌ இருக்கும்‌ ஒரு 
கருவிப்‌ பட்டை. 

fீடா௱கt 0810 : அட்டை வடிவம்‌. 


format effector : உருவமைவுத்‌ 
தூண்டுச்‌ சாதனம்‌ பதிவு 
செய்யப்பட்ட அல்லது பொது 
வாக ஒரு குறியீடு மூலம்‌ காட்சி 
யாகக்‌ காட்டப்படுகிற, தரவு 
அச்சடிப்பு உருவமை வினைச்‌ 
சீரமைவு செய்வதற்குப்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. ஒரு கட்டுப்‌ 
பாட்டு எழுத்து. 

format operation : உருவமைவுச்‌ 
செயற்பாடு. 


format painter : வடிவம்‌ தீட்டி. 


வைமைவுச்‌ செயல்முறை : ஒரு 


வட்டு வைத்துக்‌ கொள்ளக்‌ 
கூடிய சேமிப்புக்கூறு ஓவ்‌ 
வொன்றின்‌ மீதுள்ள கூறு அடை 
யாளத்தைப்‌ பதிவு செய்வதன்‌ 
மூலம்‌ ஒரு காலி வட்டினைத்‌ 
தொடங்கி வைக்கிற மென்‌ 
பொருள்‌. 

format, record : ஏட்டு வடி 
வமைப்பு. ° 

format specification ௨ரு 
வமைவுத்‌ தனி வரையறை; உரு 
வமைவு வரையறை : செயல்‌ 
முறை உட்பாட்டுக்கும்‌ வெளிப்‌ 
பாட்டுக்கும்‌ இடையிலான 
தொடர்பினைக்‌ குறித்துரைக்கும்‌ 
முறைசார்ந்த தருக்க முறைமை 
யினைப்‌ பயன்படுத்துகிற 
தானியக்கச்‌ செயல்முறைப்‌ 
படுத்தும்‌ உத்தி. 

formatted display வடி 
வமைக்கப்பட்ட காட்சி; வடிவுறு 
காட்சி : ஒன்று அல்லது மேற்‌ 
பட்ட காட்சிப்புலங்களின்‌ 
உள்ளடக்கம்‌ அல்லது தன்மை 
களை, பயனாளர்‌ வரையறுக்‌ 
கும்‌ திரைக்காட்சி. 

formatting : வடிவமைத்தல்‌. 
formatting characters : வடி 
வமைப்பு எழுத்துகள்‌. 


formatting bar 


formatting bar : வடிவமைப்புப்‌ 


பட்டை. 


formatting tool bar 
வமைப்புக்‌ கருவிப்‌ பட்டை. 


வடி 


fீoர௱atter : வடிவமைப்பு; வடி 
வூட்டி செய்திகளை வடி 
வமைக்கும்‌ சொல்‌ பகுப்பி 


நிரலாக்கத்தொடரின்‌ பகுதி. 


form background : படிவப்‌ 
பின்னணி; படிவப்‌ பின்புலம்‌ 


form design படிவ வடி 
வமைப்பு : தரவு உள்ளீட்டுப்‌ 
படிவங்களையும்‌, மூல ஆவணங்‌ 
களையும்‌ உருவாக்குதல்‌. 


*௦௱ 7௪௦௦ : வடிவக்‌ காரணி : 
ஒரு சாதனத்தின்‌ இயற்பியல்‌ 
வடிவளவு. 

form feed (FF) : பக்கம்‌ நகர்த்தி; 
படிவ அளிப்பு : அடுத்த பக்கத்‌ 
தின்‌ உச்சிப்‌ பகுதிக்குக்‌ காகி 
தத்தை முன்னே நகர்த்துறெ ஒரு 
கட்டுப்பாட்டுக்‌ குறியீடு மற்றும்‌ 
பொத்தான்‌. 

form feed character : பக்கம்‌ 
நகர்த்தி எழுத்து : அடுத்த பக்கத்‌ 
தின்‌ அல்லது உருப்படிவத்தின்‌ 
முதல்‌ வரிக்கு நகர்த்துவதற்கு 
ஓர்‌ அச்சடிப்பியைப்‌ பயன்‌ 
படுத்துகிற ஒர்‌ உருவமைவுத்‌ 
தூண்டுச்‌ சாதனம்‌. 


*௦௱ 16 : படிவக்‌ கோப்பு. 


618 


forms 


ரா [ஈர : படிவம்‌ நிறைவு 
செய்தல்‌; படிவ நிறைவாக்கம்‌. 
form [etter : படிவக்‌ கடிதம்‌ : ஒரு 
கடிதத்தைப்‌ பலருக்கும்‌ அனுப்பி 
வைக்கத்‌ தயாரிக்கும்‌ முறை, 
அஞ்சல்‌ -இணைப்பு (௱ail-merge) 
என்றமைக்கப்படுறெது. அனைத்துச்‌ 
சொல்‌ செயலி (00 processor) 
தொகுப்புகளிலும்‌ இத்தகைய 
வசதி உண்டு. பலரின்‌ முகவரி 
கள்‌ ஒரு தரவுத்‌ தளத்தில்‌ பதிவு 
செய்யப்பட்டிருக்கும்‌. அனை 
வருக்கும்‌ அனுப்ப ஒரேயொரு 
கடித ஆவணம்‌ தயாரிக்கப்‌ 
பட்டிருக்கும்‌. அஞ்சல்‌ இணைப்பு 
நிரலை இயக்கியதும்‌, தனித்‌ 
தனி முகவரிகளுடன்‌ கடிதம்‌ 
தயாராகி விடும்‌. கடிதத்தில்‌ 
முகவரி நாம்‌ குறிப்பிடும்‌ இடத்‌ 
தில்‌ செருகப்பட்டிருக்கும்‌.' 
தனித்தனிக்‌ கடிதங்களை அச்‌ 
சிட்டு அனைவருக்கும்‌ அனுப்பி 
விட முடியும்‌. அஞ்சல்‌- 
இணைப்பு மூலம்‌ உருவாக்கப்‌ 
படும்‌ கடிதம்‌ படிவக்‌ கடிதம்‌ 
என்றழைக்கப்படுகிறது. 

form letter programme : படிவ 
எழுத்து நிரலாக்கத்தொடர்‌; படிவ 
மடல்‌ நிரலாக்கத்‌ தொடர்‌ : படிவ 
எழுத்துகளை உருவாக்கும்‌ 
நிரலாக்கத்தொடர்‌. சங்கம அச்சு 
நிரலாக்கத்‌ தொடர்‌ என்றும்‌ 
அழைக்கப்படுகிறது. 


*௦௱5 : படிவங்கள்‌. 


forms capolite browser 


forms capolite browser : படிவம்‌ 
காண்தகு உலாவி. 


forms control : படிவக்‌ கட்டுப்‌ 
பாடு : தரவு அளிக்க, சேகரிக்கப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ ஆவணங்‌ 
களைப்‌ பயன்படுத்துவதில்‌ 
வழிகாட்டுவதற்காக ஒரு நிறு 
வனம்‌ ஏற்படுத்தும்‌ நடப்புச்‌ 
செயல்முறை. . 
fos sig : படிவ வடிவமைப்பு. 
1௱ய/2 : வாய்பாடு : ஒரு 
சமன்பாடாகக்‌ கூறப்படும்‌ விதி, 
சான்றாக ஒரு வட்டத்தின்‌ 
வெளிச்சுற்றைக்‌ கண்டுபிடிக்க 
2 - 211 என்ற வாய்பாடு கூறப்‌ 
படுகிறது. சில அளவுகளின்‌ சம 
உறவைக்‌ காட்டும்‌ வழி. மற்ற 
அளவுகளைக்‌ கொடுத்து ஒரு 
அளவைக்‌ கணக்கிடுவதற்குப்‌ 
பயன்படுவது. 


ஈய bar : வாய்பாட்டுப்‌ பட்டை. 
௦௱ய/25 : வாய்பாடுகள்‌. 


ormula translator : வாய்பாடு 


மொழி பெயாப்பி. 


௦ ve : உருப்படிவக்‌ காட்சி : 
ழன்‌ அச்சிட்ட உருப்படிவம்‌ 
2பான்று வரிசைப்படுத்தப்‌ 
பட்ட ஓர்‌ இனத்தை அல்லது 
திவேட்டினைக்‌ காட்டுகிற 
ரிரைக்காட்சி. இது, 'அட்ட 
பணைக்‌ காட்சி: (Table view) 


ரன்பதிலிருந்து வேறுபட்டது. 


619 FORTH 


fீரா௱ wரzகrஎ : படிவ வழிகாட்டி. 
Forrester, Jay : ஃபாரஸ்டர்‌, ஜே : 
அமைப்பு மாற்றத்துறையில்‌ 
தலைவராகக்‌ கருதப்படுபவர்‌. 
1951 முதல்‌ 1965-க்குள்‌ உருவான 
பெரும்பாலான கணினிகளில்‌ 
உள்‌ நினைவகமாகப்‌ பயன்‌ 
பட்டு வந்த காந்த ஈமயத்தை 
உருவாக்கியவர்‌. எம.ஐ.டி-யில்‌ 
ஒரு அணிக்குத்‌ தலைமை வகித்‌ 
தவர்‌. இன்றைய வணிக எந்தி 
ரங்களின்‌ வரிசையில்‌ ஆரம்பக்‌ 
கணினியால்‌ செல்வாக்குப்‌ 
பெற்ற விர்ல்வின்ட்‌ கணினியை 
உருவாக்கெவர்‌. காந்த மைய 
நினைவகமும்‌ இணைவான 
ஒரே நேரமுறையும்‌ கணினியின்‌ 
உள்ளே தரவுவைக்‌ கையாள்‌ 
வதற்கு ஏற்றதென்று விர்ல்‌ 
வின்ட்‌ வடிவமைப்பாளர்கள்‌ 
தாம்‌ முதன்முதலில்மெய்ப்‌ 
பித்துக்‌ காட்டினர்‌. 

for statement : தீர்மானித்து 
திரும்பச்‌ செய்‌ கட்டளை : ஓர்‌ 
நிரலாக்கத்‌ தொடரில்‌ லெ குறிப்‌ 
பிட்ட கட்டளைகளை, குறிப்பிட்ட 
தடவைகள்‌ திரும்பத்‌ திரும்ப 
நிறைவேற்றுகிற கட்டளை 
வாக்கியச்‌ சொல்‌. இது தனது 
சொந்தக்‌ கட்டுப்பாட்டுத்‌ தரவு 
களை உள்ளடக்கியிருக்கிற ஒரு 
வளையத்தை உண்டாக்குகிறது. 
FORTH : ஃபோர்த்‌ (கணிப்பொறி 
மொழிகளில்‌ ஒன்று) : செயல்‌ 


FORTRAN 


முறை நிரலாக்கத்‌ தொடர்‌ 
அமைப்பதில்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ நிரலாக்கத்‌ தொடர்‌ 
மொழி. உற்பத்தித்திறன்‌, 
நம்பகத்தன்மை மற்றும்‌ செயல்‌ 
திறன்களில்‌ பயன்படுத்த குறிப்‌ 
பாக ஏற்றது. வடிவமைப்பு 
நிரலாக்கத்தொடரமைத்தல்‌, 
மேலிருந்து கழ்‌ வளர்ச்சி, மாய 
நினைவகம்‌ ஆகியவற்றில்‌ பயன்‌ 
படுத்த ஏற்றது. மாய அடுக்கு 
நினைவகத்திற்கு ஏற்றதொரு 
பெருமொழியாக கூறப்படுவது. 
FORTRAN : ஃபோர்ட்ரான்‌ (நிர 
லாக்கத்‌ தொடர்‌ மொழி) 
Formula Translator என்பதன்‌ குறும்‌ 
பெயர்‌. பரவலாகப்‌ பயன்படுத்‌ 
தப்படும்‌ உயர்நிலை நிரலாக்கத்‌ 
தொடர்‌ மொழி. கணித, அறி 
வியல்‌ மற்றும்‌ பொறியியல்‌ 
கணிப்புகளுக்குப்‌ பயன்‌ 
படுத்தப்படுவது. அமெரிக்கத்‌ 
தரநிர்ணய நிரலாக்கத்‌ தொடர்‌ 
மொழியாக இரண்டு பதிப்பு 
களில்‌-ஃபோர்ட்ரான்‌, பேசிக்‌ 
ஃபோர்ட்ரான்‌ - ஏற்கப்பட்டது. 
FORTRAN 77 : ஃபோர்ட்ரான்‌ 77 : 
ஃபோர்ட்ரானின்‌ ஒரு வடிவம்‌. 
அன்சி 3.9.1978 தர நிர்ணயத்‌ 
திற்கு ஏற்றது. நுண்கணினி 
சூழ்நிலைகளில்‌ பயன்படுத்தும்‌ 
கூடுதல்‌ வசதி பெற்றது. 
FORTRAN translation process : 
ஃபோர்ட்ரான்‌ மொழிபெயர்ப்பு 


620 


forward chaining 


செயல்‌ முறை : ஃபோர்ட்ரான்‌ 
மொழியில்‌ எழுதப்பட்ட 
நிரலாக்கத்‌ தொடரில்‌ கணிப்பு 
முடிவுகளை உருவாக்கப்‌ பயன்‌ 
படும்‌ செயல்முறை. கணினி 
கள்‌ நிரலாக்கத்‌ தொடர்களைத்‌ 
தொகுச்கவும்‌ செயல்படுத்த 
வும்‌ உதவுவது. 

f௦ாயா : மன்றம்‌ : ஒரு குறிப்‌ 
பிட்ட தலைப்பில்‌ பயனாளர்கள்‌ 
தத்தம்‌: கருத்துகளை எழுத்து 
வடிவில்‌ தெரிவித்துக்‌ கலந்‌ 
துரையாட ஓர்‌ ஊடகத்தைப்‌ 
பல்வேறு நிகழ்நிலை (016) 
சேவைகள்‌ வழங்கி வரு 
கின்றன. இணையத்தில்‌ பெரு 
மளவு காணப்படும்‌ மன்றங்கள்‌ 
யூஸ்நெட்டில்‌ செயல்படும்‌ 
செய்திக்‌ குழுக்களாகும்‌. 
fortune cookie : செல்வவளக்‌ 
குக்கி; அதிர்ஷ்டக்‌ குக்கி 
பொன்மொழிகள்‌, வருவது 
உரைத்தல்‌, நகைச்சுவை - இவற்‌ 
றின்‌ தொகுப்பிலிருந்து ஏதேனும்‌ 
ஒன்றைத்‌ தேர்வு செய்து 
கணினித்‌ இரையில்‌ காண்பிக்‌ 
கும்‌ ஒருநிரல்‌. யூனிக்ஸ்‌ இயக்க 
முறைமையில்‌ பல நேரங்‌ 
களில்‌, உள்நுழையும்‌ போதும்‌ 
வெளியேறும்போதும்‌ இது 
போன்ற குக்கிகள்‌ செயல்படும்‌. 
ராகா : முன்னோக்கு. 


forward 


நோக்குப்‌ 


chaining 
பிணைப்பு; 


முன்‌ 
முன்‌ 


forward compatible 


நோக்கு சங்கிலித்‌ தொடர்‌ :. 
மேதமைக்‌ கணினி முறைமை 
களில்‌ (Expert Systems) சிக்‌ 
கலைத்‌ தீர்ப்பதற்கான ஒரு வழி 
முறை. இம்முறையில்‌ வரை 
யறுக்கப்பட்ட விதிமுறைகள்‌ 
ஒரு புறம்‌. மெய்ம்மையான 
விவரங்கள்‌ அடங்கிய தரவுத்‌ 
தளம்‌. இன்னொரு புறம்‌. 
இரண்டிலும்‌ தொடங்கி, இறுதி 
யில்‌ தரவுத்தள விவரங்களின்‌ 
அடிப்படையில்‌, விதிமுறை 
களில்‌ கூறப்பட்ட அனைத்து 
மெய்க்கூறுகளையும்‌ நிறைவு 
செய்யும்‌ வகையில்‌ இறுதி 
முடிவு எட்டப்படும்‌. 

forward compatible : முன்‌ 
னோக்கு ஒத்திசைவு : 'மேல்‌ 
நோக்கு ஒத்திசைவு* (பறward 
Compatible) என்பதும்‌ இதுவும்‌ 
ஒன்றே. 

forward error correction 
முன்னோக்குப்‌ பிழைதிருத்தம்‌ : 
ஏற்பு முனையில்‌ தவறான தரவு 
களைத்‌ திருத்தக்‌ கூடிய செய்தித்‌ 
தொடர்பு உத்தி. அனுப்‌ 
பீட்டுக்கு முன்பு, பிழைதிருத்‌ 
தத்திற்காக கூடுதல்‌ துண்மி 
களைச்‌ சேர்க்கிற ஒரு படிநிலை 
முறை மூலமாகத்‌ தரவுகள்‌ 
செய்முறைப்‌ படுத்தப்படுகின்‌ 
றன. அனுப்பப்படும்‌ செய்தி 
பிழையுடனேயே வருமானால்‌, 
அதைத்‌ திருத்துவதற்குத்‌ 


621 


fourier transform 


திருத்தத்‌ துண்மிகள்‌ பயன்‌ 
படுத்தப்படுகின்றன. 

forward pointer : முன்னோக்கிய 
குறிப்பி; முன்னோக்குச்‌ சுட்டி : 
தரவு. அமைப்பில்‌ அடுத்த 
பொருளின்‌ இருப்பிடத்தைக்‌ 
கூறும்‌ குறிப்பி. 

FOSDIC : ஃபோஸ்டிக்‌ : Film 
Optical Sem sing Device for Input 
1௦ Compபீers என்பதன்‌ குறும்‌ 
பெயா்‌. நிரப்பப்பட்ட மக்கள்‌ 
தொகை படிவத்‌ தரவுகளைக்‌ 
கணினிக்குள்‌ செலுத்த மக்கள்‌ 
தொகைக்‌ கணக்கெடுப்பு அலு 
வலகம்‌ பயன்படுத்தும்‌ உள்‌ 
ளீட்டுச்‌ சாதனம்‌. 

four address instruction 
நான்கு முகவரி நிரல்‌; நான்கு 
முகவரி கட்டளை : முடிவுகளை 
வகைப்படுத்துவதற்கான முக 
வரி மற்றும்‌ அடுத்து செயல்‌ 
படுத்தவேண்டிய கட்டளைக்‌ 
கான நிரல்‌ மற்றும்‌ பிற 
பட்டியல்கள்‌ போன்ற இரண்டு 
இயக்கிகளின்‌ முகவரிகளை 
வழக்கமாகக்‌ கொண்டிருக்கும்‌ 
எந்திர நிரல்‌. 

fourier transform : ஃபூரியர்‌ 
நிலைமாற்றம்‌ : ஜீன்‌ பாப்டிஸ்ட்‌ 
ஜோசப்‌ ஃபூரியர்‌ (Jean Baptiste 
Joseph Fourier : 1768-1830) 
என்னும்‌ ஃபிரெஞ்சுக்‌ கணித 
மேதை உருவாக்கிய ஒரு கணித 


four out of eight code 622 


வழிமுறை. அலைக்கற்றைப்‌ 
பகுப்பாய்வு (Spectral Analysis), 
படிமச்‌ செயலாக்கம்‌ (1806 
Processing) போன்ற சமிக்கை 
உற்பத்திப்‌ பணிகளிலும்‌ 
ஏனைய சமிக்கைச்‌ செயலாக்க 
முறைகளிலும்‌ இக்கோட்பாடு 
பயன்படுத்தப்படுகிறது. ஃபூரி 
யர்‌ நிலைமாற்றம்‌ ஒரு சமிக்கை 
உருவாக்க மதிப்பை நேரம்‌ 
சார்ந்த செயல்கூறாய்‌ (பாலா) 
மாற்றுகிறது. தலைகழ்‌ ஃபூரியர்‌ 
நிலைமாற்றம்‌ அலைவரிசை 
சார்ந்த செயல்கூறினை நேரம்‌, 
வெளி அல்லது இரண்டும்‌ 
சார்ந்த செயல்கூறாய்‌ மாற்றித்‌ 
தருகிறது. 
four out of eight code : எட்டில்‌ 
நான்கு குறியீடு; எட்டில்‌ நான்கு 
குறிமுறை : பிழை கண்டுபிடிப்‌ 
. பதற்கான குறியீடு. 
fourth generation computers S 
நான்காம்‌ தலைமுறை கணினி 
கள : மிகப்‌ பேரளவு ஒருங்‌ 
தொழில்துட்பத்‌ 
உருவாக்கப்பட்ட 


இணைப்பு 
தினால்‌ 
இப்போது புழக்கத்தில்‌ உள்ள 
இலக்கமுறை சணினிகள்‌. 
விஎல்‌எஸ்ஐல தொழில்நுட்ப 
கணினிகள்‌ என்றும்‌ அழைக்கப்‌ 
படுகின்றன. 


fourth generation language : 
நான்காம்‌ தலைமுறை மொழி : 


fourth generation language 


பயனாளருக்குப்‌ பெரிதும்‌ உதவி 
யாக இருக்கும்‌ ஒர்‌ உயர்நிலை 
மொழி. இதற்கு, மரபு முறை 
யையும்‌ சொற்றொடரியலை 
யும்‌ கண்டிப்பாகக்‌ கடைப்‌ 
பிடிக்கவேண்டிய அவசிய 
மில்லை. பெயர்ச்‌ சுருக்கம்‌ : 
டே. வழக்கமான உயர்நிலை 
மரபு சொற்‌ 
நொடரியலையும்விட மிக 
முன்னேறிய கணினி மொழி. 
எடுத்துக்காட்டாக தரவு தளத்‌ 
தில்‌, ஆணைப்‌ பட்டியல்‌, ஒரு 
தரவுக்‌ கோப்பிலுள்ள அனைத்துப்‌ 
பதிவேடுகளையும்‌ காட்சியாகக்‌ 
காட்டுகிறது. இரண்டாம்‌, மூன்‌ 
றாம்‌ தலைமுறை மொழிகளில்‌ 
ஒவ்வொரு ஏட்டினைப்‌ படிக்க 
வும்‌ கோப்பு முடிவைச்‌ சோதிக்‌ 
கவும்‌, திரையில்‌ ஒவ்வொரு 
தகவலையும்‌ காட்டவும்‌, செய்‌ 
முறைப்படுத்தும்‌ பதிவேடுகள்‌ 
காலியாகும்‌ அச்செயற்‌ 
பாட்டினைத்‌ திரும்பத்‌ திரும்பச்‌ 
செய்யவும்‌ கட்டளைகள்‌ 
எழுதப்பட வேண்டும்‌. முதல்‌ 
தலைமுறை மொழிகள்‌ எந்திர 
மொழிகள்‌; இரண்டாம்‌ தலை 
முறை மொழிகள்‌ எந்திரம்‌ 
சார்ந்த ஒருங்கிணைப்பு மொழி 
கள்‌. Fortran, Cobol, Basic, 
Pascal, C 8பான்ற மூன்றாம்‌ 
தலைமுறை மொழிகள்‌ உயர்‌ 
நிலைச்‌ செயல்முறைப்படுத்தும்‌ 


முறையையும்‌ 


fox message 


மொழிகள்‌. BASE, FoxBase, 
FoxPro போன்றவை நான்காம்‌ 
தலைமுறைகள்‌ என அழைக்கப்‌ 
பட்டாலும்‌, இவை உண்மை 
யில்‌ மூன்றாம்‌, நான்காம்‌ தலை 
முறை மொழிகள்‌ இணைந்‌ 
தவை. BASE ॥5( நிரல்‌ என்பது 
நான்காம்‌ தலைமுறை நிரல்‌. 
ஆனால்‌ இதில்‌ செயல்முறைப்‌ 
படுத்தப்பட்டுள்ள பயன்பாடு 
கள்‌ மூன்றாம்‌ தலைமுறையைச்‌ 
சேர்ந்தவை. வினவு மொழியும்‌, 
அறிக்கை எழுது கருவியுங்கூட 
நான்காம்‌ தலைமுறையைச்‌ 
சார்ந்தவை. 


1௦% Message : சாம்பல்‌ பூத்த 
செய்தி : ஒவ்வொரு எழுத்தும்‌ 
ஒரு முனையத்தினால்‌ சரியாக 
அனுப்பப்படுமாறு சரிபார்ப்‌ 
பதற்கான ஒரு வாக்கிய 
எழுத்துருக்கள்‌. 

FPLA : எஃப்பிஎல்‌ஏ : Field Pro- 
grammable Logic Array என்பதன்‌ 
குறும்பெயர்‌. இது பயனாளர்‌ 
நிரலாக்கத்‌ தொடர்‌ அமைக்கக்‌ 
கூடிய பிஎல்‌ஏ. சாதாரண பிஎல்‌ 
ஏவை அரைக்‌ கடத்தி உற்பத்தித்‌ 
தொழிற்‌ சாலையில்தான்‌ 
நிரலாக்கத்‌ தொடர்‌ அமைத்து 
மாற்ற முடியும்‌. 

ராactals : cபிராக்டல்ஸ்‌ : அண்‌ 
மைக்‌ காலத்தில்‌ பெனோயிட்‌ 
மண்டல்‌ பிராட்டால்‌, குறியீடு 


623 frame 


அமைக்கப்பட்ட கணிதத்‌ துறை 
யின்‌ ஒரு பிரிவு. கணினி வரை 
கலையியல்‌ பயன்பாடுகளில்‌, 
சில தரவு புள்ளிகளில்‌ இருக்கும்‌ 
சிக்கல்களில்‌ இருந்து ஒற்றுமை 
யைக்‌ கொண்டுவரும்‌ தொழில்‌ 
நுட்பம்‌ தொடர்பானது. 


fractional TI : பின்ன டீ1 : டீ] 
தடத்துக்கான ஒரு பகிர்மான 
இணைப்பு. 24 71 குரல்‌ மற்றும்‌ 
தரவுத்‌ தடங்களின்‌ ஒரு பகுதி 
மட்டுமே பயன்படுத்தப்படு 
கிறது. 


189024211௦ : சிதறிக்‌ கிடத்‌ 
தல்‌; துண்டாக்கல்‌ : முதன்மை 
நினைவகத்தின்‌ அனைத்துப்‌ 
பகுதிகளிலும்‌ பயன்படுத்தப்‌ 
படாத இடம்‌ திட்டு, திட்டாக 
இருத்தல்‌. 

ரர : சட்டம்‌; திரைக்காட்சி : 
1. ராஸ்டர்‌ ஸ்கேன்‌ காட்சி அல 
கில்‌ ஒரு முழு ஸ்கேன்‌ உருவாக்‌ 
கும்‌ ஒளிக்‌ காட்சி (வீடியோ) 
தோற்றம்‌. 2. முதல்‌ பரப்பில்‌ 
பதிவாகும்‌ நிலை. காகிதம்‌ அல்‌ 
லது காந்த நாடா செங்குத்தாக 
நகரும்போது ஒரு முறை 
பதிவாகும்‌ குறுக்குவெட்டு 
அகலம்‌. ஒரு திரைக்‌ காட்சியில்‌ 
மாறுபட்ட பதிலிடு நிலைகளின்‌ 
மூலம்‌ பல துண்மி அல்லது 
துளையிடும்‌ நிலைகளை உரு 
வாக்க முடியும்‌. 


frame base கே! 


frame base CAl : சட்டக ஆதார 
கணினி உதவிபெறு கட்டளை : 
செயல்முறைப்படுத்திய கட்‌ 
டளைகளை அடிபபடையாகக 
கொண்ட கணினி உதவி பெறு 
கட்டளை உத்தி. 

frame-based knowledge : சட்‌ 
டகம்‌ சார்ந்த அறிவு : 
கங்களின்‌ ஒரு படிநிலை 
அல்லது இணைய வடிவில்‌ 
குறிக்கப்படுகிற தரவு. 


சட்ட 


ரீக பாள : திரைத்தோற்றம்‌ 
தாங்கி; சட்டக வைப்பகம்‌ 
கணினி வரைகலையில்‌, ஒரு 
கணினி, படத்தை சேமிக்க 
ஏற்றுக்‌ கொள்ளும்‌ நினைவகத்‌ 
தின்‌ சிறிய பகுதி. 

frame grabber : சட்டகப்‌ பறிப்பி: 
கணினி வரைகலையில்‌, ஒளிப்‌ 
பேழை உருக்காட்சிகளை 
கணினி உருவாக்க உருக்காட்சி 
களாக மாற்றுகிற ஒரு சாதனம்‌. 
இந்தச்‌ சட்டகப்‌ பறிப்பி, செந்‌ 
திறத்‌ தொலைக்காட்டிக்‌ குறியீடு 
களைப்‌ பெற்று, நடப்பு ஒளிப்‌ 
பேழைச்‌ சட்டகத்தை ஒரு 
கணினி வரைகலை உருக்காட்சி 
யாக இலக்க முறைப்படுத்து 
. நெது. 


frame (computer), main : பெரு 
முகக்‌ கணினி. 


frame maker : சட்டக உரு 
வாக்கி : ''சட்டகத்‌ தொழில்‌ 


624 


frame relay 


நுட்பக்‌ கார்ப்பரேஷன்‌'' என்ற 
அமைவனம்‌ தயாரித்த மேசை 
மோட்டு வெளியீட்டுச்‌ செயல்‌ 
முறை. இது யூனிக்ஸ்‌, மெக்கின்‌ 
டோஷ்‌, விண்டோஸ்‌ ஆகிய 
வற்றில்‌ செயல்படுகிறது. கட்ட 
மைவு செய்யப்பட்ட ஆவணங்‌ 
களுக்குப்‌ பொருத்தமான இது, 
இதன்‌ முழுமையாக ஒருங்‌ 
இணைந்த சொல்‌ செய்முறைப்‌ 
படுத்துதலுக்கும்‌, வரைகலைத்‌ 
திறம்பாடுகளுக்கும்‌ புகழ்‌ 
பெற்றது. 
frame rate : சட்ட வீதம்‌ : 1. ஒரு 
ராஸ்டர்‌ வருடு கணினித்திரை 
யில்‌ காட்டப்படுவதற்கு முழு 
ஒற்றைத்‌ திரை படிமங்கள்‌ 
எவ்வளவு வேகத்தில்‌ அனுப்பி 
வைக்கப்படுகின்றல என்பதைக்‌ 
குறிக்கிறது. மின்னணுக்கற்றை 
வினாடிக்கு எத்தனை முறை 
திரையை ஆக்கிரமிக்க வேண்டும்‌ 
என்பதைக்‌ குறிக்கிறது. 2. அசை 
வூட்ட (Aாtion) செயல்‌ 
பாடுகளில்‌, ஒரு வினாடிக்கு 
எத்தனைமுறை ஒரு படிமம்‌ 
புதுப்பிக்கப்படுகிறது என்‌ 
பதைக்‌ குறிக்கிறது. சட்டவீதம்‌ 
வினாடிக்கு 14 சட்டங்களைவிட 
அதிகமாயின்‌ அசைவூட்டம்‌ 
உண்மையான இயக்கம்‌ 
போலவே தோற்றம்‌ அளிக்கும்‌. 


frame relay : சட்டக அஞ்சல்‌ : 
%. 25-ஐ விட விரைவாக அனுப்‌ 


frame relay assembier 


பீடு செய்வதற்கு உதவுறெ 
அதிவேகப்‌ பையடக்க விசை, 
இது, குரலைவிட தரவுகளுக்‌ 
கும்‌ உருக்காட்சிகளுக்கும்‌ 
பொருத்தமானது. 
frame relay assembler/dis- 
855612: சட்டத்‌ தொடர்பி 
தொகுப்பான்‌/பிரிப்பான்‌ : தடச்‌ 
சேவை சாதனம்‌ (Channel Service 
பார்‌-05ப), இலக்கமுறைச்‌ சேவை 
சாதனம்‌ (Digital Service Unit - 
35), பிணையத்தை சட்டத்‌ 
தொடர்பியுடன்‌ இணைக்கும்‌ 
திசைவி (10012) ஆகிய மூன்றும்‌ 
இணைந்தது. இச்சாதனம்‌, 
சட்டத்‌ தொடர்பிப்‌ பிணையங்‌ 
ஈளில்‌ தகவலைப்‌ பொட்டலங்‌ 
களாக மாற்றி அனுப்பி வைக்‌ 
தம்‌. மறுமுனையிலிருந்து இது 
சபால அனுப்பப்படும்‌ பொட்‌ 
_லங்களைச்‌ சேர்த்து மூலத்‌ 
*கவலாக மாற்றும்‌. இம்முறை 
சில்‌ தீச்சுவர்‌ (ஈர்ூக।) போன்ற 
ராதுகாப்பு ஏற்பாடுகள்‌ எதுவும்‌ 
டையாது. எனவே, தனியாக 
ரிணையப்‌ பாதுகாப்பு செயல்‌ 
தறை சேர்க்கப்பட வேண்டும்‌. 
ame source : சட்டமூலம்‌ : 
)ஹச்டிஎம்மில்‌ சட்டச்‌ சூழ 
9ல்‌, ஒரு பொருளடக்க ஆவ 
எம்‌ மூல ஆவணத்தைத்‌ தேடி, 
யனாளர்‌ கணினியிலுள்ள 
லாவி வரைந்துள்ள ஒரு 
ட்டத்துக்குள்‌ காண்பிக்கும்‌. 


625 


free BSD’ 


fரam௱e work : வரைச்‌ சட்டம்‌ : 
பொருள்‌ சார்‌ செயல்வரைவு 
அடிப்படையில்‌, பயன்பாடு 
களை உருவாக்குவதற்கான 
பொதுவானதொரு துணைப்‌ 
பொறியமைவு வடிவமைப்பு. 
இது அருவ வகைப்பாடுகளை 
யும்‌, உருவ வகைப்பாடுகளை 
யும்‌ கொண்டது. பொருள்சார்‌ 
செயல்வரைவு முறை மென்‌ 
யொருள்‌ மறுபயன்பாட்டுக்கு 
உதவுகிறது. வரைச்சட்டங்கள்‌, 
வடிவமைப்பு மறுபயன்‌ 
பாட்டுக்கு உதவுகிறது. 

ரக 150 : ஃபிரான்ஸ்‌ லிஸ்ப்‌ : 
பெர்க்கியிலுள்ள கலிஃபோர்னி 
யாப்‌ பல்கலைக்கழகம்‌ தயாரித்‌ 
துள்ள ப/$P- இன்‌ ஒரு பதிப்பு. 

ரீ : பிரெட்‌ : 1. எக்ஸ்‌ 
500-க்கான ஓர்‌ இடைமுகப்‌ 
பயன்நிரல்‌. 2. கட்டளைத்‌ 
தொடர்‌ எடுத்துக்காட்டுகளில்‌ 
ஒரு மாறிலியின்‌ பெயருக்காக 
நிரலர்கள்‌ பலராலும்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ ஒரு சொல்‌. ஒரு 
நிரலர்‌ ஏற்கெனவே பிரெட்‌ 
என்னும்‌ சொல்லைப்‌ பயன்‌ 
படுத்தியிருந்தால்‌ இன்னுமொரு 
மாறிலியின்‌ பெயர்‌ இடம்‌ பெறு 
மிடத்தில்‌ பார்னே (Barnay) 
எனக்‌ குறிப்பிடுவர்‌. 

726 BSD : இலவச பிஎஸ்டி : 
ஐபிஎம்‌ ஒத்தியல்புக்‌ கணினி 
களுக்காக இலவசமாச வெளி 


Freedom of Information Act 


யிடப்பட்ட பிஎஸ்டி யூனிக்ஸ்‌ 
பதிப்பு. பெர்க்கிலி சாஃப்ட்‌ 
வேர்‌ டிஸ்ட்ரிபூஷன்‌ என்பதன்‌ 
சுருக்கமே பிஎஸ்டி எனப்படு 
வது. கலிஃபோர்னியாவிலுள்ள 
பெர்க்கிலி பல்கலைக்‌ கழகத்தி 
லுள்ள பிஎஸ்டி அமைப்பு யூனிக்ஸ்‌ 
இயக்க முறைமையை வளர்த்‌ 
தெடுத்ததில்‌ முக்கிய பங்கு வகித்‌ 
தது. இன்றைக்கு யூனிக்ஸின்‌ 
அங்கமாக இருக்கும்‌ பல்வேறு 
சிறப்புக்‌ கூறுகளும்‌ பிஎஸ்டி 
யால்‌ உருவாக்கப்பட்டவை. 


Freedom of Information Act : 
தரவு சுதந்திரச்‌ சட்டம்‌ 

(அமெரிக்க) ஐக்கிய அரசின்‌ 
தொகுக்கும்‌ 


மக்கள்‌ 


அமைப்புகள்‌ 
தரவுகளை 
பெறுவதற்கு அனுமதிக்கும்‌ 
ஐக்கியச்‌ சட்டம்‌. 


சாதாரண 


fre form : தாராள வடிவம்‌ : 
தரவு நுழைவு சமயத்தில்‌ உள்‌ 
வீட்டுச்‌ சாதனங்களின்‌ மூலம்‌ 
நுழைக்கப்படும்‌ குறியீடுகளால்‌ 
கட்டுப்படுத்தப்படும்‌ ஸ்கேனிங்‌, 
இயக்கம்‌. 

free-form database : வடிவற்ற' 
தரவுத்‌ தளம்‌ : நீளம்‌ அல்லது 
ஒழுங்கமைவினைப்‌ பொருட்‌ 
படுத்தாமல்‌ வாசகத்தைப்‌ பதிவு 
செய்வதை அனுமதிக்றெ தரவுத்‌ 
தளப்‌ பொறியமைவு. இது 
சொல்பகுப்பியை ஏற்றுக்‌ 


626 


free of cost 


கொண்டாலும்‌, தேடுதல்‌, 
மீட்பு, தரவு ரமைப்பு ஆகிய 
வற்றுக்கு சிறந்த முறைகளை 
அளித்து வேறுபடுகிறது. 

free - form language : வடிவற்ற 
மொழி: சுதந்திர வடிவ மொழி; 
கட்டறு வடிவ மொழி : கட்‌ 
டளைத்‌ தொடர்‌ ஒரு வரியில்‌ 
எந்த இடத்திலும்‌ தொடங்க 
லாம்‌. கட்டளைச்‌ சொற்கள்‌ ஒரு 
வரியின்‌ எவ்விடத்திலும்‌ இடம்‌ 
பெறலாம்‌ என்று அமைந்துள்ள 
மொழி. சி மற்றும்‌ பாஸ்கல்‌ 


மொழிகள்‌ இவ்வகையைச்‌ 
சார்ந்தவை. ஃபோர்ட்ரான்‌, 
கோபால்‌ மொழிகள்‌ அவ்‌ 


வாறில்லை. கட்டளைச்‌ சொற்‌ 
கள்‌ வரியின்‌ குறிப்பிட்ட இடத்‌ 
தில்‌ .தொடங்க வேண்டும்‌ 
என்றெ கட்டுப்பாடுகள்‌ உண்டு. 


free-form text chart : தாராள 
வடிவ உரை நிரல்‌ படம்‌. 


fரeeHand : தாராளச்‌ செயல்‌ 
முறை : 'அல்டஸ்‌ கார்ப்பரேஷன்‌' 
என்ற அமைவனம்‌ தயாரித்‌ 
துள்ள முழு அம்சங்களும்‌ 
கொண்ட வரைபடச்‌ செயல்‌ 
முறை. இதில்‌ பல்வேறு வரைவுக்‌ 
கருவிகள்‌ தனி உத்திகளுடன்‌ 
இணைக்கப்‌ பட்டுள்ளன. 


free net : இலவச வலையம்‌. 


free of cost : செலவில்லாமல்‌. 


EE ——————————— 


free phone service 


free phone service : இலவச 
தொலைபேசி இணைப்புச்‌ 
சேவை; இலவச இணைப்புச்‌ 


சேவை. 


free software : கட்டறு மென்‌ 
பொருள்‌ : இலவசமான மென்‌ 
பொருள்‌ மட்டுமன்று. கட்டுப்‌ 
பாடற்ற சுதந்திர மென்பொருளு 
மாகும்‌. மூல வரைவு உட்பட 
முழுமையாக இலவசமாக 
வெளியிடப்படும்‌ மென்பொருள்‌. 
பயனாளர்கள்‌ அதனை இலவச 
மாகப்‌ பயன்படுத்துவதுடன்‌, 
விருப்பப்படி மாற்றியமைக்க 
லாம்‌. மாற்றியமைத்தபின்‌ மீண்‌ 
டும்‌ அதனை இலவசமாகவே 
பிறருக்கு வழங்க வேண்டும்‌. 
செய்யப்பட்ட மாற்றங்கள்‌ 
தெளிவாகக்‌ குறிப்பிட்டுக்‌ 
காட்டப்பட்டிருக்க வேண்டும்‌. 
மூல ஆசிரியரின்‌ பெயர்‌ அவரு 
டைய பதிப்புரிமைச்‌ செய்தி 
ஆகியவற்றை மாற்றவோ, நீக்‌ 
கவோ கூடாது. இலவச மென்‌ 
பொருளுக்கும்‌ கட்டறு மென்‌ 
பொருளுக்கும்‌ வேறுபாடு 
உண்டு. இலவச மென்‌ 
பொருளை இலவசமாகப்‌ பயன்‌ 
படுத்தலாம்‌. ஆனால்‌ அதன்‌ 
மூலவரைவு கிடைக்காது. 
கிடைத்தாலும்‌ மாற்றியமைக்க 
முடியாது. ஆனால்‌ கட்டறு 
மென்பொருள்‌ பொது உரிம 
ஒப்பந்த முறைப்படி பாது 


627 


freeware 
காக்கப்பட்டுள்ளது. கட்டறு 
மென்பொருள்‌ என்னும்‌ 


கருத்துரு, மாசாசூசட்ஸிலுள்ள 
கேம்பிரிட்ஜின்‌ கட்டறு மென்‌ 
பொருள்‌ அமைப்பு (Free 
Software Foundation) உருவாக்‌ 
கிய ஒன்றாகும்‌. 


Free Software Foundation : 
கட்டறு மென்பொருள்‌ அமைப்பு 
(கழகம்‌) : ஒரு மென்பொரு 
ளைப்‌ பயன்படுத்த, நக 
லெடுக்க, திருத்த, வியாபார 
நோக்கின்றி மறுலினியோகம்‌ 
செய்ய பொதுமக்களுக்கு கட்‌ 
டற்ற உரிமை இருக்க வேண்‌ 
டும்‌ என்ற நோக்கத்தை முன்‌ 
னிறுத்தி திரு. ரிச்சர்டு ஸ்டால்‌ 
மேன்‌ என்பவர்‌ உருவாக்கிய 
அமைப்பு. யூனிக்ஸை ஒத்த 


ஜிஎன்யூ மென்பொருளின்‌ 
பராமரிப்பை இந்த அமைப்பே 
கவனித்துக்‌ கொள்கிறது. 


ஜிஎன்யூ மென்பொருளை இல 
வசமாக வழங்கலாம்‌. மாற்றி 
அமைக்கலாம்‌. விலைக்கு 
விற்பது கூடாது. 


free space : வெற்று இடம்‌; 
காலி இடம்‌ : ஒரு நெ௫ழ்வட்டு 
அல்லது ஒரு நிலைவட்டில்‌ 
தரவு எழுதப்படாத வெற்று 
(காலி) இடத்தைக்‌ குறிக்கும்‌. 
இலவசப்‌ பொருள்‌ : 
இல்லாமல்‌ 


freeware : 
கட்டணம்‌ 


. freeze columns 


விற்பனையாளர்‌ கொடுக்கும்‌ 
மென்‌ பொருள்‌. 

freeze columns : நெடுக்கை 
களை நிலைப்படுத்து. 


freeze frame video : உறைசட்ட 
ஒளிக்காட்சி உருவம்‌ சில 
வினாடிகளுக்கு ஒரேயொரு 
முறை மட்டுமே மாறக்கூடிய 
ஒளிக்காட்சிப்‌ படம்‌. 


freeze panes பாளங்களை 


நிலைப்படுத்து. 

fqn : அதிர்வலை; அதிர்‌ 
வெண்‌; அலை வரிசை : ஒலி 
அழுத்தம்‌, மின்சக்தி தீவிரம்‌ 
அல்லது பிற அளவுகளில்‌ ஒரு 
அலை தனது சமநிலை அளவு 
களில்‌ இருந்து மாறி ஒரு சுழற்சி 
ஏற்படுவதற்கு அலகு நேரத்தில்‌ 
எத்தனை தடவைகள்‌ முடி 
கிறது என்பதைக்‌ குறிப்பிடு 
கிறது. மிகவும்‌ பொதுவான 
அதிர்வெண்‌ அலை ஹெர்ட்ஸ்‌ 
(Hz): ] Hz ஹெர்ட்ஸ்‌ என்பது 
ஒரு நொடிக்கு ஒரு சுழற்சி. 
frequency counter : அதிர்வெண்‌ 
எண்ணி: அலைவெண்‌ காட்டி : 
குறிப்பிட்ட நேர இடைவெளி 
யில்‌ ஒரு மின்சமிக்கை எத்தனை 
சுழற்சி அடைகிறது என்பதை 
எண்ணும்‌ மின்னணுர்‌ சாதனம்‌. 


frequency division multiplexing : 
அலைவெண்‌ பிரிவினைப்‌ பன்‌ 


628 


frequency modulation 


முகமாக்கம்‌ அனுப்பீட்டு 
ஊடகத்தின்‌ கட்டுக்கம்பிகளில்‌ 
அனுப்பப்படும்‌ மின்காந்த 
அலைக்கற்றை, தருக்க முறைத்‌ 
தடங்களாகப்‌ பகுக்கப்பட்‌ 
டிருக்கும்‌ பன்முக வடிவம்‌. 
இந்த வழிகளில்‌ பன்முகச்‌ 
செய்திகளை ஒரே சமயத்தில்‌ 
அனுப்பலாம்‌. 


frequency hopping : அலை 
வரிசைத்‌ துள்ளல்‌ : ஒரு முனைக்‌ 
கும்‌ இன்னொரு முனைக்கும்‌ 
இடையேயான தரவுப்‌ பரிமாற்றத்‌ 
தில்‌ ஒரு குறிப்பிட்ட அலைக்‌ 
கற்றைக்குள்‌ வெவ்வேறு அலை 
வரிசைகளை மாற்றி மாற்றிப்‌ 
பயன்படுத்துதல்‌. இம்முறை 
யினால்‌ அத்துமீறிய குறுக்கடு 
களைத்‌ தவிர்க்க முடியும்‌. 
ஒற்றை அலைவரிசையை செய 
லற்றதாக்குவது போல்‌ 
இதனைச்‌ செய்ய முடியாது. 


frequency modulation : அலை 
வெண்‌ மாறுபாடு : ஒரு குறியீட்‌ 
டின்‌ அலைவெண்‌, ஈரிலக்க 
1'-க்கும்‌ '0'-க்குமிடையில்‌ பல 
விதமாக மாற்றப்படுகிற ஏற்ற 
இறக்க உத்தி. குறைந்த அலை 
வெண்‌ '0' ஆகும்‌. 

frequency modulation encoding : 
அலைவரிசைப்‌ பண்பேற்ற குறி 
யீடு : சுருக்கமாக எஃப்‌எம்‌ குறி 
யீடு என்றழைக்கப்படும்‌. 


trequency response 


வட்டில்‌ தகவலைப்‌ பதிவதில்‌ 
பின்பற்றப்படும்‌ ஒரு வழிமுறை. 
தகவல்‌ மற்றும்‌ கடிகாரத்‌ 
துடிப்புகள்‌ எனப்படும்‌ ஒத்‌ 
திசைவுத்‌ தகவலும்‌ ($ாஎநா௦ர- 
cing information) வட்டின்‌ மேற்‌ 
பரப்பில்‌ பதியப்படுகிறது. 
கடிகாரத்‌ துடிப்புகளும்‌ வட்டில்‌ 
பதியப்படுவதால்‌ அதிகமான 
வட்டுப்‌ பரப்பு தேவைப்படு 
கிறது. எனவே எஃப்‌எம்‌ குறி 
யீட்டு முறை பிறமுறைகளோடு 
ஒப்பிடுகையில்‌ இறன்‌ குறைந்த 
தாகக்‌ கருதப்படுகிறது. இப்‌ 
போது இதைவிடச்‌ சிறந்த 
முறைகளும்‌ உள்ளன. திருத்தப்‌ 
பட்ட அலைவரிசைப்‌ பண்‌ 
பேற்றக்‌ குறியீட்டுமுறை 
(Modified Frequency Modulation 
Encoding-MFM) என்பது 
அவற்றுள்‌ ஒன்று. தொடர்‌ நீள 
வரம்பு (Run Length Limited - 
ஈட்ட) குறியீட்டு முறை சற்றே 
சிக்கலானது. ஆனால்‌ எல்லா 
வற்றையும்விட மிகச்சிறந்த 
குறியீட்டுமுறை எனக்‌ கருதப்‌ 
படுகிறது. 


frequency response : அலை 
வரிசைப்‌ பிரதிபலிப்பு : ஒரு 
கேட்பொலி சாதனம்‌, குறிப்‌ 
பிட்ட உள்ளீட்டுச்‌ சமிக்கை 
களின்‌ அடிப்படையில்‌ உரு 
வாக்கி, வெளியீடாகத்‌ தரும்‌ 
அலைவரிசைகளின்‌ வரம்பு. 


629 


friction feed 


frequency shift keying (510) : 
அதிர்வெண்‌ மாற்றி விசையிடல்‌ : 
தரவு அனுப்பு முறை. இதில்‌ 
அனுப்பப்படும்‌ 'துண்மி'யின்‌ 
நிலை கேட்கும்‌ ஒலியால்‌ 
உணர்த்தப்படும்‌. 

frequency spectrum : அலைக்‌ 
கற்றை: ஊர்தி மற்றும்‌ அதிர்‌ 
வெண்‌ குறியீட்டு அலைவெண்‌ 
களின்‌ கூட்டுத்தொகை மேற்‌ 
பக்க அலைவெண்‌ எனப்படும்‌. 
ஊர்திக்கும்‌, அதிர்வெண்‌ குறி 
மீட்டு அலைவெண்களுக்கு 
மிடையிலான வேறுபாடு, £ழ்ப்‌ 


பக்க அலைவெண்‌ எனப்படும்‌. 


frequency, ultra high : மீவுயர்‌ 
அதிர்வலை 


friction feed உராய்வு 
செலுத்தி; உராய்வு அளிப்பு; 
உராய்வு வழி ஊட்டல்‌ : அச்சுப்‌ 
பொறிக்குள்‌ தாளைச்‌ செலுத்‌ 
தும்‌ ஒரு முறை. பொதுவாக, 
இருபுறமும்‌ துளையிடப்பட்ட 


| தாள்‌ . இரு பல்சக்கரங்களின்‌ 


மேல்‌ இடப்பட்டு, சக்கரங்கள்‌ 
சுழலும்போது நகர்த்தப்படும்‌. 
ஆனால்‌ சில அச்சுப்பொறிகவில்‌, 
தட்டுகளில்‌ தாள்கள்‌ வைக்கப்‌ 
பட்டு அதன்மீது சுழலும்‌ 
அழுத்த உருளை (Pressure Roler) 
மூலமாக நகர்த்தப்படும்‌. இன்‌ 
னும்‌ சிலவற்றில்‌ சுழலும்‌ இரு 
உருளைகளுக்கு' இடையில்‌ உட்‌ 


friendliness 


630 


front end 


inendliness அ ப ப ப ப ப பப பப டபயயயயிவயிவைவைவைை 


செலுத்தப்படும்‌. துளையில்லாத 
தாள்களை உட்செலுத்த இது 
போன்ற உராய்வு செலுத்த 
முறை பயன்தரும்‌. 


f்endliness : தோழமை : ஒரு 
கணினி அல்லது நிரலாக்கத்‌ 
தொடருடன்‌ சேர்ந்து இயங்கு 
வது எவ்வளவு எளிமையானது 
என்பதைக்‌ காட்டுகிறது. 
பயனாளர்‌ - தோழமை நிரலாக்‌ 
கத்‌ தொடரைக்‌ கற்றுக்‌ கொள்ள 
குறைந்த நேரமே போதுமானது; 
பயன்படுத்த எளிதானது. 


friendly தோழமையான 

கணினியை அல்லது கணினி 
நிரலை எவரும்‌ எளிதாகக்‌ கற்றுக்‌ 
கொள்ளவும்‌, எளிதாகப்‌ பயன்‌ 
படுத்தவும்‌ ஒரு வன்பொருள்‌ 
அல்லது ஒரு மென்‌ பொருளில்‌ 
உள்ளிணைக்கப்பட்டுள்ள ஒரு 
வசதி. தோழமை என்பது பெரும்‌ 
பாலான தயாரிப்பாளர்களால்‌ 
வலியுறுத்தப்படுறெது. பெரும்‌ 
பாலான பயனாளர்களால்‌ 


எதிர்பார்க்கப்படுகிறது. 


friendly interface : தோழமை 
இடைமுகம்‌; தோழமை பரி 
மாற்றம்‌: முகப்புக்‌ கருவி மற்றும்‌ 
கணினி நிரலாக்கத்தொடர்‌ 
ஆகிய இரண்டையும்‌ இணைத்து 
வடிவமைத்து, எப்போதாவது 
கணினியை இயக்குபவருக்கும்‌ 
எளிமையாகச்‌ செய்து தருவது. 


ரபி) ப5எ : பயனாளர்‌ தோழமை. 


fீர்ரஏூகாe : கொசுறுப்பொருள்‌ : 
இலவசமாகத்‌ தரப்படும்‌ மென்‌ 
பொருள்‌. ஆனால்‌ அதன்‌ மதிப்பும்‌ 
செயல்திறனும்‌ கேள்விக்குரியது. 


11௦0 : ஃப்ராப்‌ : ஜாய்ஸ்டிக்‌ 
அல்லது சுட்டுப்பொறி (மவுஸ்‌) 
போன்ற பிடிக்கும்‌ சாதனத்‌ 
துடன்‌ விளையாடுவது. 


from scanner : வருடி மொழி 
யிலிருந்து; வருடியிலிருந்து 
front and end processor : 
தொடக்க மற்றும்‌ இறுதிச்‌ செய 
லகம்‌ : புரவலர்‌ கணினியின்‌ 
தொடக்கம்‌ / இறுதியில்‌ உள்ள 
தனி தரவுத்‌ தொடர்புக்‌ கணினி. 
தரவுத்‌ தொடர்புக்கு வரிசை 
ஒதுக்குதல்‌, தரவு மாற்றல்‌ பிழை 
ஆய்தல்‌, செய்தி கையாளல்‌ மற்‌ 
றும்‌ பிற விவர தரவுத்‌ தொடர்பு 
பணிகளைக்‌ கையாண்டு 
புரவலர்‌ கணினிக்கு இந்த 
வேலைகளைக்‌ குறைக்கிறது. 


7௦௫ end : முன்னிலை : பிறி 
தொரு பயன்பாடு அல்லது 
மென்பொருள்‌ கருவியுடன்‌ ஒரு 
இடைமுகத்தை ஏற்படுத்தித்‌ 
தரும்‌ ஒரு பயன்பாட்டு மென்‌ 
பொருள்‌ அல்லது அதன்‌ ஒரு 
கூறு. இத்தகைய முன்னிலைக்‌ 
கருவியாகச்‌ செயல்படும்‌ பயன்‌ 
பாட்டுத்‌ தொகுப்புகள்‌ பின்புல 


ட 


front end processor 


மாய்ச்‌ செயல்படும்‌ மென்‌ 
பொருளைக்காட்டிலும்‌ மிகவும்‌ 
தோழமையான ஓர்‌ இடை 
முகத்தை பயனாளருக்கு வழங்‌ 
கும்‌. வெவ்வேறு தயாரிப்பாளர்‌ 
களின்‌ மென்பொருள்‌ படைப்பு 
களுக்கும்‌ ஒரே மாதிரியான 
இடைமுகத்தை முன்னிலைக்‌ 
கருவிகள்‌ வழங்குகின்றன. 2. 
வழங்கன்‌ கணினியில்‌ சேமித்து 
வைக்கப்பட்டுள்ள தரவுத்‌ தளம்‌ 
பின்னிலை (830 80) என்றும்‌, 
திளையன்‌ கணினிகளில்‌ செயல்‌ 
படும்‌ பயன்பாட்டுத்‌ தொகுப்பு 
கள்‌ முன்னிலைக்‌ (Front End) 
கருவி என்றும்‌ அழைக்கப்படு 
கின்றன. (எ-டு) ஆரக்கிள்‌ பின்‌ 
னிலைத்‌ தரவுத்‌ தளம்‌. விசுவல்‌ 
பேசிக்‌, டெவலப்பர்‌ 2000 ஆகி 
யவை முன்னிலைக்‌ கருவிகள்‌. 


front end processor 
முன்னணிச்‌ செயலகம்‌. 


front end too! : முன்னிலைக்‌ 
கருவி. 


fரont panel : முகப்புப்‌ பலகம்‌ : 
கணினிப்‌ பெட்டியில்‌ அதன்‌ 
இயக்கு விசைகள்‌, விளக்குகள்‌, 
கட்டுப்பாட்டுக்‌ குமிழ்கள்‌ 
அடங்கிய முகப்புப்‌ பட்டிகை. 
ரர : வறு : மிக அதிக வெப்பம்‌ 
அல்லது மின்சாரம்‌ செலுத்து 
வதன்‌ மூலம்‌ ஒரு மின்‌ 
சுற்றினைப்‌ பாழாக்குதல்‌. 


631 


full adder 


ரீ : எஃப்‌எஸ்‌ : 46ஈர்‌௦ 56000 என்‌ 
பதன்‌ குறும்பெயர்‌. 

FSK : எஃப்‌ எஸ்‌ கே : Frequency 
Shift Keying என்பதன்‌ குறும்‌ 
பெயர்‌. 


FTP commands : எஃப்டீபீ கட்‌ 
டளைகள்‌ : கோப்புப்‌ பரிமாற்ற 
நெறிமுறையின்‌ (File Transfer 
Protocol) கட்டளைத்‌ தொகுப்பு. 


FTP server : எஃப்டீபீ சேவை 
யகம்‌; எஃப்டீபீ வழங்கன்‌: Host - 
புரவன்‌: இணையம்‌ வழி 
யாகவோ அல்லது எந்தவொரு 
டீசிபீ/ஜபீ பிணையம்‌ வழி 
யாகவோ, கோப்புப்‌ பரிமாற்ற 
நெறிமுறையைப்‌ (FTP) பயன்‌ 
படுத்தி, பயனாளர்கள்‌ கோப்பு 
களை பதிவேற்ற அல்லது பதி 
விறக்க அனுமதிக்கும்‌ ஒரு 
கோப்பு வழங்கன்‌ கணினி. 

FTP site : எஃப்டீபீ தளம்‌ : 
எஃப்டீபீ வழங்கள்‌ கணினியில்‌ 
சேமித்து வைக்கப்பட்டுள்ள 
கோப்புகள்‌ மற்றும்‌ நிரல்களின்‌ 
தொகுப்பு. 

ரீப!! 3002 : முழுக்காட்டி; முழு 
மைக்‌ கூட்டி : மூன்று இருமை 


.துண்மிகளைத்‌ தனித்த்னியே 


உள்வீடாகப்‌ பெற்று அவற்றைக்‌ 
கூட்டும்‌ திறனுடைய கணினி 
மின்சுற்று. அவற்றில்‌ ஒன்று 
முன்பு கூட்டப்பட்டதில்‌ 
மீதியைக்‌ கொண்டு செல்லும்‌. 


full duplex 


fப!॥ பேர! : முழு இருதிசை 
இயங்கி; முழு இருவழிப்‌ 
போக்கு : ஒரு தரவுத்‌ தொடர்பு 
இணைப்பில்‌ இரு திசைகளிலும்‌ 
தரவுகளைத்‌ தனித்தனியாக ஒரே 
நேரத்தில்‌ அனுப்புவது பற்றி 
யது. 211 பறட மற்றும்‌ கimplex 
ஆகியவற்றுக்கு எதிர்ச்சொல்‌. 


full featured : முழு வடிவம்‌ : 
ஒரே வகையைச்‌ சேர்ந்த மிக 
முன்னேறிய உருமாதிரிகளுடன்‌ 
அல்லது செயல்முறைகளுடன்‌ 
ஒப்பிடத்தக்க திறம்பாடுகளை 
யும்‌, செயற்பணிகளையும்‌ 
கொண்ட வன்பொருள்‌ அல்லது 
மென்பொருள்கள்‌. 


full frame : முழுத்‌ திரை; முழு 
மைச்‌ சட்டகம்‌ : ஒரு காட்சித்‌ 
திரையில்‌ பார்க்கக்கூடிய முழுப்‌ 
பகுதியையும்‌ பார்க்கும்‌ 
அளவுக்கு ஒரு படத்தின்‌ அளவை 
மாற்றும்‌ செயல்முறை. 

full justification : முழு சீர்மை; 
இருபுற ஓரச்‌ சீர்மை : சொல்‌ 
செயலாக்கம்‌ (word processing) 
அல்லது கணினிப்‌ பதிப்பகப்‌ 
பணிகளில்‌, ஒரு பக்கத்தில்‌ 
அல்லது பத்தியில்‌ தட்டச்சு 
செய்யப்பட்ட வரிகளை இடம்‌, 
வலம்‌ இரு ஓரங்களிலும்‌ ஒரே 
சீராக அமைக்கும்‌ செயல்பாடு. 


full motion video : முழுதியங்கு 
நிகழ்படம்‌; முழுதியங்கு ஒளிக்‌ 


632 


full name 


காட்சி : ஒரு வினாடிக்கு 30 படச்‌ 
சட்டங்கள்‌ (30 FPS-Frames per 
58000) வீதம்‌ திரையில்‌ காண்‌ 
பிக்கப்படும்‌ இலக்க முறை 
ஒளிக்காட்சி (Digital Video). 


full motion video adapter : முழு 
தியங்கு ஒளிக்காட்சி ஏற்பி; முழு 
தியங்கு ஒளிக்காட்சித்‌ தகவி : 
கணினியில்‌ பயன்படுத்தப்படும்‌ 
ஒரு விரிவாக்க அட்டை. ஒளிக்‌ 
காட்சி நாடாப்‌ பதிவி (Video 
Casstte Recorder) போன்ற 
சாதனங்களிலிருந்து இயங்கு 
நிகழ்படங்களைக்‌ கணினியில்‌ 
பயன்படுத்தும்‌ இலக்கமுறை 
வடிவமாக (AVI, MPEG, MJPEG 


போன்ற வடிவங்களில்‌) 
மாற்றித்‌ தரும்‌ அட்டை இது. 
ரப! ae : முழுப்பெயர்‌ : ஒரு 


பயனாளரின்‌ உண்மையான 
முழுப்பெயர்‌. இது, பெரும்‌ 
பாலும்‌ முதல்‌ பெயர்‌, இடைப்‌ 
பெயர்‌ (அல்லது இடை 
யெழுத்து), கடைப்பெயர்‌ 
ஆகிய மூன்று பகுதிகளைக்‌ 
கொண்டதாக இருக்கும்‌. (எ-டு) 
டென்னிஸ்‌ எம்‌.ரிட்சி, ஜான்‌ 
எஃப்‌. கென்னடி. ஒரு பயனாள 
ரின்‌ கணக்கு விவரத்தின்‌ ஒரு 
பகுதியாக அவரைப்‌ பற்றிய 
சொந்த விவரங்களும்‌ கணினி 
யில்‌ பதிவு செய்யப்படுவ 
துண்டு. இயக்க முறைமை ஒரு 


பயனாளரை அடையாளம்‌ 


full-page display 


காணப்‌ பயன்படும்‌ விவரங்‌ 
களுள்‌ அவரின்‌ முழுப்பெயரும்‌ 
ஒன்று. 

full-page display : முழுப்பக்கம்‌ 
காட்டுதல்‌; முழுப்பக்கக்‌ காட்சி : 
திரையில்‌ ஒரு நேரத்தில்‌ 21 % 28 
செ.மீ அளவுக்கு செய்தியைக்‌ 
காட்டும்‌ சொல்‌ பகுப்பி 
அமைப்புகளில்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ முனையம்‌. 


ரீப॥ path : முழுப்‌ பாதை : இயக்‌ 
கம்‌, தொடக்கம்‌, விவரக்குறிப்‌ 
பேடு, துணை விவரக்‌ குறிப்‌ 
பேடுகள்‌ . ஆகியவற்றை உள்‌ 
ளடக்கி, கோப்பின்‌ அல்லது 
பொருளின்‌ பெயருடன்‌ முடி 
வடையும்‌ பாதைப்‌ பெயர்‌. 


full pathname : முழுப்‌ பாதைப்‌ 
பெயர்‌ : ஒரு படிநிலைக்‌ கோப்பு 
முறைமையில்‌ ஒவ்வொரு 
வட்டகத்திலும்‌ வேர்‌ கோப்‌ 
பகம்‌ (Root Directory) தொடக்க 
நிலையாக உள்ளது. அதனுள்‌ 
ஏனைய கோப்பகம்‌/கோப்புறை 
களும்‌ அவற்றில்‌ உள்‌ கோப்‌ 
பகம்‌/கோப்புறைகளும்‌ அமை 
கின்றன. ஒரு கோப்பினை 
அணுகுவதற்கு அது சேமிக்கப்‌ 
பட்டுள்ள வட்டகப்‌ பெயர்‌ 
(Drive Name), வேர்‌ கோப்பகம்‌, 
கோப்பகம்‌, உள்கோப்பகங்‌ 
களை வரிசையாகக்‌ குறிப்பிட 
வேண்டும்‌. எடுத்துக்காட்டாக, 


633 


fully populated 


ரருர்‌!6.000 என்னும்‌ கோப்பு ௦ 
வட்டகத்தில்‌ 8001 என்னும்‌ 
கோப்பகத்தில்‌ Chapter 
என்னும்‌ உள்கோப்பகத்தில்‌ 
சேமிக்கப்பட்டுள்ளது எனில்‌, 
டாஸ்‌ இயக்க முறைமையில்‌, 
C:\BOOK!\ CHAPTERI\MYFILE. 
D0 என்பது அக்கோப்பின்‌ 
முழுப்பாதையைக்‌ குறிக்கும்‌ 
பெயராகும்‌. 


full project life cycle : முழுத்‌ 
திட்ட ஆயுள்‌ சுழற்சி : தொடக்‌ 
கம்‌ முதல்‌ முடிவு வரையிலான 
திட்டம்‌. 

full screen : முழுத்‌ திரை : 
ஒளிக்காட்சித்‌ (வீடியோ) திரை 
யின்‌ முழு முகமும்‌ காட்சித்‌ 
திரையாகப்‌ பயன்படும்‌ 


சூழ்நிலை. 


full-screen application : 
திரைப்‌ பயன்பாடு. ' 


முழுத்‌ 


full screen editing : முழுத்‌ திரை 
தொகுப்பு; முழுத்‌ திரைப்‌ பதிப்பு : 
சொற்களை மாற்றுவதற்காக 
திரை முழுவதும்‌ சுட்டியை 
நகர்த்தும்‌ திறன்‌. 

full text searching : முழு சொல்‌ 
பகுதி தேடுதல்‌; முழுத்‌ திரை 


தேடல்‌ : கணினியின்‌ துணை 
நினைவகத்தில்‌ சேமிக்கப்‌ 
பட்டுள்ள ஒரு கட்டுரை 


அல்லது நூலின்‌ முழு சொற்‌ 


full version 


பகுதியையும்‌ தேடி குறிப்பிட்ட 
தகவலைக்‌ கண்டறிதல்‌. 

*ப1। version : முழுப்‌ பதிப்பு. 
fully formed character : முழு 
வடிவ எழுத்து : அச்சுப்பொறி 
களை தொட்டச்சுப்பொறி 
(Impact Printer), தொடா அச்சுப்‌ 
பொறி (Non-lmpact Printer) எனப்‌ 
பிரிக்கலாம்‌. புள்ளியணி அச்சுப்‌ 
பொறிகள்‌ (Dotmatrix Printers), 
டெய்சி சக்கர அச்சுப்பொறிகள்‌ 
(Daisy Wheel Printers) ஆகிய 
வற்றைத்‌ தொட்டச்சில்‌ சேர்க்க 
லாம்‌. மையச்சு (ரச), ஒளியச்சு 
(Laser) பொறிகளை தொடா 
அச்சில்‌ சேர்க்கலாம்‌. புள்ளி 
யணி அச்சுப்பொறியில்‌, அச்சு 
முனை மைநாடாவில்‌ மோதி 
தாளைத்‌ தொட்டு அச்சிடு 
கின்றது. ஆனாலும்‌ எழுத்துகள்‌ 
புள்ளிகளால்‌ ஆனவை. ஆனால்‌ 
டெய்சி சக்கர அச்சுப்பொறி 
யில்‌ எழுத்து வடிவங்கள்‌ 
தட்டச்சுப்‌ பொறியில்‌ உள்ளது 
போல, அச்சுக்கூடத்தில்‌ பயன்‌ 
படுத்தும்‌ எழுத்துகளைப்போல 
அச்சுருவில்‌ வார்த்தெடுக்கப்‌ 
பட்ட முழு வடிவ எழுத்து 
களாக இருக்கும்‌. 

fully populated : முழு இட 
வசதிப்‌ பலகை : மிக அதிக எண்‌ 
ணிக்கையிலான சிப்புகளைச்‌ 
செருகுவதற்கு இடவசதி 


634 function call 


கொண்ட ஓர்‌ அச்சிட்ட சுற்று 
வழிப்‌ பலகை. 

fully populated board : முழுதும்‌ 
நிரம்பிய பலகை : அச்சிட்ட 
மின்சுற்றுப்‌ ஒருங்‌ 
இணை மின்சுற்றுப்‌ பொருத்து 
வாய்கள்‌ அனைத்திலும்‌ ஒருங்‌ 
இணை மின்சுற்று (10)-கள்‌ 
பொருத்தப்பட்டிருக்கும்‌. நினை 
வக பலகையில்‌ பெரும்பாலும்‌ 
சில ஐச பொருத்து வாய்கள்‌ 
மீதமிருக்கும்‌. அதுபோன்ற 
பலகைகளை '*'முழுதும்‌ நிரம்‌ 
பாப்‌ பலகைகள்‌'' எனலாம்‌. 


பலகை. 


function : பணி; செயல்முறை; 
செயல்கூறு; சார்பு : 1. ஒரு மதிப்‌ 
பினை உருவாக்கும்‌ செயல்‌ 
முறை. 2. செயலாக்கப்படும்‌ 
வழக்கச்‌ செயல்‌. 3. ஒரு பெரிய 
செயல்திட்டத்துக்கு நிரலாக்கத்‌ 
தொடர்‌ வரையும்போது, அச்‌ 
செயல்‌ திட்டத்தை சிறுசிறு 
பணிக்கூறுகளாகப்‌ பிரித்து, 
ஒவ்வொரு பணிக்கூறுக்கும்‌ 
தனித்தனியே நிரலாக்கத்‌ 
தொடர்‌ அமைத்து, பின்பு ஒருங்‌ 
இணைத்து இயக்கலாம்‌. ஒரு 
சிறிய பணிக்கூறு அல்லது செயல்‌ 
கூறு ஃபங்ஷன்‌ எனப்படுகிறது. 
function call : செயற்பணி 
அழைப்பு : மையச்‌ செயலகத்‌ 
துக்கு (CP) ஒரு செயற்‌ 
பணியை ஏற்றி, நிறைவேற்று 


function codes 


மாறு அறிவுறுத்துகிற ஒரு 
செயல்முறைக்‌ குறியீடு. செயற்‌ 
பணி அழைப்புடன்‌ சேர்ந்து 
வாதங்கள்‌ அல்லது நிலை 
யளவுருக்களும்‌ செல்லும்‌. 


function codes : பணிமுறை குறி 
மீடுகள்‌ : வெளிப்புறச்‌ சாதனங்‌ 
களில்‌ கட்டுப்பாட்டுப்‌ பணி 
களுக்கு உதவும்‌ சிறப்புக்‌ குறி 
யீடுகள்‌. காட்சித்திரையை காலி 
செய்‌ என்பது ஒரு பணிக்‌ குறியீடு. 


function key : பணி விசை; 
செயல்முறை விசை; சார்புச்‌ 
சாவி; செயற்பணி விரற்‌ கட்‌ 
டடை; இயக்கச்‌ சாவி : சிறப்பாக 
வடிவமைக்கப்பட்ட விசை. 
இதை அழுத்தும்போது கணினி 
யின்‌ விசைப்பலகை, சொல்‌ 
பகுப்பி அல்லது வரைகலை 
முதலியவற்றில்‌ சில பணி 
களைத்‌ துவக்குகிறது. 

function key, user defined : 
பயனாளர்‌ வரையறு பணிவிசை 


function library : செயற்பணி 
நூலகம்‌ : செயல்முறை நிரல்‌ 
களின்‌ தொகுப்பு. 


function overloading : செயல்‌ . 


கூறு பணிமிகுப்பு : ஒரு நிரலில்‌ 


ஒரே பெயரில்‌ பல்வேறு 
செயல்கூறுகளை வைத்துக்‌ 
கொள்ளும்‌ வசதி. அளபுருக்‌ 
களின்‌ (parameters) எண்‌ 


635 


functional! description 


ணிக்கை, வகை, வரிசை ஆகிய 
வற்றின்‌ அடிப்படையில்‌ செயல்‌ 
கூறுகளின்‌ வேறுபாடு அறியப்‌ 
படும்‌. அளபுருக்களின்‌ வகை, 
வரிசை ஆகியவற்றின்‌ அடிப்‌ 
படையில்‌ மொழிமாற்றி 
(comp) சரியான செயல்‌ 
கூறினை தானாகவே அடை 
யாளம்‌ கண்டுகொள்ளும்‌. 
(எ-டு) (ரி௦க!), ஈர்‌ என்று 
இரண்டு செயல்கூறுகள்‌ இருக்க 
முடியும்‌. ஒன்று ஆரக்கோணத்‌ 
தையும்‌ இன்னொன்று கோண 
மதிப்பையும்‌ ஏற்கும்‌. 51 (3.142/ 
2.0) என்பது 8!(70/2) என்பதால்‌ 
1.0 என்ற விடை கிடைக்கும்‌. 
5iற(45) என்பது 0.5 என்ற விடை 
யைத்‌ தரும்‌. பொருள்நோக்கு 
நிரலாக்க (Object Oriented Pragra- 
ஈ௱iஓ) மொழிகளில்‌ செயல்‌ 
கூறு.பணி மிகுப்பு ஒரு முக்கிய 
கூறாகும்‌. ௪4, சி**, ஜாவா 
மொழிகளில்‌ இது உண்டு. 


functional decomposition 
செயற்பணிச்‌ சிதைவு : ஒரு செய்‌ 
முறையை செயற்பாடுகாளாகப்‌ 
பகுத்தல்‌. 

functional description 
பணிமுறை விளக்கம்‌; செயல்‌ 
விவரிப்பு : ஒரு கணினி அமைப்‌ 
பின்‌ தேவைகளை அடையாளம்‌ 
காணப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
சொற்றொடர்‌. 


ww rr 


functional design 

functional design : செயல்‌ 
பாட்டு வடிவமைப்பு : கணினி 
அமைப்பின்‌ செயல்பாட்டு 
உறுப்புகளிடையே நிலவும்‌ 


உறவுமுறை பற்றிய வரை 
யறுப்புகள்‌. கருத்துரு சாதனங்‌ 
களின்‌ விவரங்கள்‌ மற்றும்‌ 
அவை இணைந்து செயல்படும்‌ 
முறைகளும்‌ இவற்றுள்‌ 
அடக்கம்‌. செயல்பாட்டு வடி 
வமைப்பு என்பது வரைகலை 
வடிவில்‌ ஒரு செயல்பாட்டு 
வரைபடம்‌ மூலம்‌ விளக்கப்‌ 
படும்‌. கணினி அமைப்பின்‌ 
பல்வேறு கூறுகளைக்‌ குறிக்க 
தனிச்சிறப்பான குறியீடுகள்‌ 
பயன்படுத்தப்படுகின்றன. 
functional ‘ programming 
செயல்கூறு நிரலாக்கம்‌ : நிர 
லாக்கத்தில்‌ ஒரு பாணி. நிரலின்‌ 
அனைத்து செயல்பாடுகளும்‌ 
தனித்தனி செயல்கூறுகளாக 
(Functions) அமைக்கப்பட்டிருக்‌ 
கும்‌. பொதுவாக, இதனால்‌ 
பக்கவிளைவு எதுவும்‌ 
ஏற்படாது. முழுமையான 
செயல்கூறு நிரலாக்க மொழி 
களில்‌ வழக்கமான மதிப்பிருத்து 
கட்டளை இருப்பதில்லை. 
நகலெடுத்தல்‌, மாற்றம்‌ செய்தல்‌ 
ஆயெ செயல்பாடுகளின்‌ மூல 
மாக மதிப்பிருந்தும்‌ பணி நிறை 
வேற்றப்படுறெது. இணை 
நிலை செயலாக்கக்‌ (Parallel 


636 


functional specification 


processing) கணினிகளில்‌ செயல்‌ 
கூறு நிரலாக்கம்‌ மிகுந்த 
பலனைத்‌ தரும்‌ என்று கருதப்‌ 
படுகிறது. 


functional redundancy checking : 
செயல்பாட்டு மிகை சரிபார்ப்பு : 
ஒரு கணினிச்‌ செயல்பாட்டில்‌ 
நிகழும்‌ பிழையைத்‌ தவிர்ப்பதற்‌ 
கான வழிமுறை, இதன்படி, 
கணினியில்‌ இரண்டு நுண்‌ 
செயலிகள்‌ இருக்கும்‌. அவை 
யிரண்டும்‌ ஒரே நேரத்தில்‌ ஒரே 
விவரத்தின்மீது ஒரே 
கட்டளையைச்‌ செயல்படுத்தும்‌. 
இரண்டு நுண்‌ செயலிகள்‌ 
மூலம்‌ கிடைக்கின்ற விடைகள்‌ 
ஒன்றாக இருக்கின்றனவா 
என்று சரிபார்க்கப்படும்‌. இல்லை 
எனில்‌ பிழை ஏற்பட்டுள்ளது 
என்று பொருள்‌. இன்டெல்‌ 
நிறுவனத்தின்‌ பென்டியம்‌ 
மற்றும்‌ அதற்கு மேம்பட்ட 
நுண்செயலிகளில்‌ செயல்‌ 
பாட்டு மிகை சரிபார்ப்பு முறை 
உள்ளிணைந்த ஒன்றாகும்‌ 


functional specification : செயல்‌ 
பாட்டு வரையறுப்பு : ஒரு தரவு 
கையாளும்‌ அமைப்பு முறையை 
உருவாக்கும்போது கணக்கில்‌ 
எடுத்துக்‌ கொள்ளவேண்டிய 
நோக்கங்கள்‌, நடவடிக்கை 
களின்‌ வகைகள்‌ - இவற்றைப்‌ 
பற்றிய ஒரு விளக்கம்‌. 


functional units 


செயல்படு 


functional units : 
உறுப்புகள்‌ 


functional units of a computer : 
ஒரு கணினியின்‌ பணிமுறை 
அலகுகள்‌ : இலக்கமுறை கணினி 
களில்‌ கணித தருக்க அலகு, 
சேமிப்பக அலகு, 
பாட்டு அலகு, உள்ளீடு மற்றும்‌ 
வெளியீட்டுச்‌ சாதனங்கள்‌. 


function subprogramme 
துணை நிரல்‌ செயல்கூறு; பணி 
நிரலாக்கத்‌ தொடர்‌ : ஒரு தனி 
மதிப்பு முடிவினைத்‌ திருப்பி 
அனுப்பும்‌ துணை நிரலாக்கத்‌ 
தொடர்‌. 


funware விளையாட்டுப்‌ 
பொருள்‌ : நிறுவனப்பொருளில்‌ 
உள்ள விளையாட்டு நிரலாக்கத்‌ 
தொடர்‌. 


fuse உருகி : அளவுக்கு 
மேலான சுமை ஏற்றப்படும்‌ 
போது ஒரு மின்சுற்றினைத்‌ 
துண்டிக்கும்‌ பாதுகாப்பு 
தற்காப்புச்‌ சாதனம்‌. உருகிக்கு 
மேலே உள்ள மின்னோட்டம்‌ 
உருகியின்‌ இணைப்பினை 
உருகவைத்து மின்‌ சுற்றினைத்‌ 
துண்டிக்கும்‌. மின்சாரம்‌ அளவுக்கு 
அதிகமாகப்‌ போவதைத்‌ தடுத்து 
கருவியைப்‌ பாதுகாக்க பெரும்‌ 
பாலான கணினிச்‌ சாதனங்களில்‌ 
இது பயன்படுத்தப்படுறெது. 


கட்டுப்‌. 


637 fuzzy logic 


fused-on toner : உருக்கு விசை : 
ஓர்‌ ஊர்தி உருமணி, ஒளிக்‌ 
கடத்தி அல்லது வன்பொருள்‌ 
போன்ற செய்முறைப்படுத்தும்‌ 
பொருளுடன்‌ இணைப்பதற்குத்‌ 
தேவைப்படும்‌ அளவுக்குச்‌ 
சூடாக்கப்படும்‌ உருக்கு விசை. 


fush : புஷ்‌ : 1. ஒரு இருப்‌ 
பகத்தில்‌ இருக்கும்‌ உள்ளடக்கங்‌ 
களில்‌ ஒரு பகுதியைக்‌ காலி 
செய்தல்‌. 2. எழுத்துகளை வரி, 
வரியாக அமைக்கும்போது 
இடது பக்கமாகவோ அல்லது 
வலது பக்கமாகவோ அமைத்தல்‌. 


fusible link சங்கமிக்கும்‌ 
இணைப்பு : பரவலாகப்‌ பயன்‌ 
படும்‌ நிரலாக்கத்‌ தொடரமைப்‌ 
புத்‌ தொழில்‌ நுட்பம்‌. அதிக 
மின்சக்தியைப்‌ பயன்படுத்தி 
ஒரு சேமிப்பகச்‌ சாதனத்தில்‌ 
உலோக இணைப்பைத்‌ துண்‌ 
டித்து '0'*வை உருவாக்குவது. 
கடத்தும்‌ பொருளை 1] ஆகக்‌ 
கருதுவது. 

fீபzzy 1௦010 : மங்கல்‌ : கணினி 
மூலம்‌ ஒரு தரவை 0, 1 களின்‌ 
தொகுதியாக மாற்றும்போது 
சில வேளைகளில்‌ தரவுகளின்‌ 
துல்லியத்தன்மை கெட்டு 
விடுகிறது. துல்லியம்‌ தேவைப்‌ 
படுகின்ற தரவுகளை, வுக்கும்‌ 
க்கும்‌ இடைப்பட்ட நிலை 
களையும்‌ கணக்கில்‌ எடுத்துக்‌ 


fuzzy search 638 


கொண்டு, கணினி முறைக்கு 
மாற்றும்‌ தருக்க முறை. 

fuzzy search : மங்கல்‌ தேடுதல்‌ : 
தேவையான தரவுகளுக்கு மிக 
நெருக்கமான தரவுகளைத்‌ 
தருகிற வகையில்‌ தரவுககளைத்‌ 
துல்லியமின்றித்‌ தேடுதல்‌. 


fப22y 564 : மங்கல்‌ தொகுதி : 
ஒரு தொகுதித்‌ தேற்றத்தில்‌ 
அனைத்துக்கும்‌ அல்லது 


எதற்கும்‌ பதிலாக பல்வேறு 
அளவு தொகுதி உறுப்பாண்‌ 
மைக்கு அனுமதிக்கிற ஒரு 
பொதுமுறை. 

fuzzy theroy : மங்கல்‌ தேற்றம்‌ : 
கணினியில்‌ செய்முறைப்‌ 
படுத்துவதற்கு இடமளிக்கும்‌ 
வகையில்‌ தரவுகளையும்‌, 
மனிதரின்‌ பகுத்தறிவையும்‌ 
குறிப்பாக குறிப்பதற்கு வடி 
வமைக்கப்பட்டுள்ள தருக்க 
முறையின்‌ ஒரு பிரிவு. 

டை: .எஃ்ப்‌எக்ஸ்‌ : இணையத்‌ 
தில்‌, ஃபிரான்ஸ்‌ பெருநகரைச்‌ 


FYI 


சேர்ந்த இணைய தளம்‌ என்‌ 
பதைக்‌ குறிக்கும்‌ பெரும்‌ புவிப்‌ 
பிரிவுக்‌ களப்பெயர்‌. 


ஈர! : எஃப்‌ஒய்‌ஐ : 1. தங்களின்‌ 
மேலான கவனத்துக்கு என்று 
பொருள்படும்‌ ஈ௦ா Your Infor- 
ஈகati0 என்ற தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. மின்‌ 
அஞ்சலிலும்‌ செய்திக்‌ குழுக்‌ 
களிலும்‌, படிப்பவர்க்குப்‌ பயன்‌ 
படக்கூடிய தரவுகளை அறி 
முகப்படுத்தப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ சொல்‌. 2. கருத்துரைக்‌ 
கான கோரிக்கை (Request For 
Comments-RFC}) போல இன்டர்‌ 
நிக்‌ (eC) வழியாக வழங்கப்‌ 
படும்‌ ஒரு மின்னணு ஆவணம்‌. 
ஆர்‌எஃப்‌சி என்பது வன்‌ 
பொருள்‌/மென்பொருள்‌ தயாரிப்‌ 
பாளர்களுக்கானது. ஆனால்‌ 
எஃப்‌ஒய்ஐ என்பது இணையத்‌ 
தர வரையறை அல்லது பண்புக்‌ 
கூறு பற்றிப்‌ பயனாளர்களுக்கு 
விளக்குவதை நோக்கமாகக்‌ 
கொண்டது. 


6 : ஜி; ஜிகா" என்பதன்‌ 

குறியீடு. ஜிகா என்பது ஏறத்தாழ 
நூறு கோடி. கணினியில்‌ இதன்‌ 
மதிப்பு 1,073, 741,824, (230) 
்‌ ஆகும்‌. வழக்கமான 1,000,000,000 
அன்று. இது _ ஐ விட அதிகம்‌ 
எனப்‌ பொருள்படும்‌ "062167 
tha" என்பதன்‌ சுருக்கக்‌ குறியீடு. 


gage arரay : வழி வரிசை. 


ஏக : ஆதாயம்‌; பெருக்கம்‌ : ஒரு 
இடத்திலிருந்து மற்றோர்‌ இடத்‌ 
திற்கு சமிக்கைகளை அனுப்பும்‌ 
போது பெருக்கிகள்‌ மூலம்‌ மின்‌ 
சக்தி அல்லது சமிக்கையின்‌ சக்தி 
அதிகரித்தல்‌. ஒரு குறிப்பிட்ட 
அளவுக்குமேல்‌ போகும்‌ டெசி 
பல்‌ முறையில்‌ ஆதாயத்தின்‌ 
அளவு கூறப்படும்‌. 

gallium aresenide : கேலியம்‌ ஆர்‌ 
செனைடு : உயர்நிலை அரைக்‌ 
கடத்திகளை உருவாக்கப்‌ பயன்‌ 
படும்‌ படிகப்பொருள்‌. சிலிக்‌ 
கானைவிட உயர்ந்தது. ஆனால்‌ 
அதிகம்‌ செலவாகக்‌ கூடியது. 


Game Control Adapter : விளை 
யாட்டுக்‌ கட்டுப்பாட்டுத்‌ தகவி : 
ஐபிஎம்‌ மற்றும்‌ ஒத்தியல்பு 
சொந்தக்‌ கணினிகளில்‌ அமைந்‌ 
துள்ள ஒரு மின்சுற்று அட்டை. 
கணினியின்‌ விளையாட்டுத்‌ 


games,computer 


துறை வழியாக வரும்‌ உள்‌ 
ளீட்டு சமிக்கைகளை செய 
லாக்குகிறது. சுட்டுக்குறியின்‌ 
இட நிலையை மாறுகின்ற மின்‌ 
னழுத்தமாய்‌ மாற்றித்‌ தரும்‌ மின்‌ 
னழுத்த மானி (Potentiometer) 
இதில்‌ உண்டு. தொடர்‌ 
மூறையை இலக்க முறையாக 
மாற்றித்‌ தரும்‌ கருவி இந்த மின்‌ 
னழுத்த அளவுகளை எண்களாக 
மாற்றித்‌ தரும்‌. 

936 pack : விளையாட்டுத்‌ 
தொகுதி: ஒரு கணினியில்‌ ஒரு 
குறிப்பிட்ட விளையாட்டினை 
இயக்குவதற்கான ஓர்‌ ஆயத்தச்‌ 
செயல்முறை. 

99௨ றா : விளையாட்டுத்‌ 
துறை : ஐபிஎம்மின்‌ சொந்தக்‌ 
கணினிகளிலும்‌ மற்றும்‌ அதன்‌ 
ஒத்தியல்புக்‌ கணினிகளிலும்‌, 
ஜாய்ஸ்டிக்‌ மற்றும்‌ விளை 
யாட்டுக்‌ கைப்பிடிகள்‌ அமைக்கப்‌ 
பட்டுள்ள ஓர்‌ உள்ளீட்டு/வெளி 
யீட்டுத்துறை. பொதுவாக, 
ஏனைய உள்ளீட்டு வெளியீட்டுத்‌ 
துறைகளடங்கிய ஒற்றை விரி 
வாக்க அட்டையிலேயே விளை 
யாட்டுத்‌ துறையும்‌ இணைக்கப்‌ 
பட்டிருக்கும்‌. 
games,computer 
விளையாட்டுகள்‌. 


கணினி 


ee சைகை சைவ கைகைக வைக வையை வைகை வ வளையை கை பறவை 


game software 640 


game software : விளையாட்டு 


மென்பொருள்‌. 
988 : விளையாட்டுகள்‌. 


games theory : விளையாட்டுத்‌ 
விளையாட்டுக்‌ கோட்பாடு 
நிகழ்தகவு (Probability) தொடர்‌ 
பான கணிதவியலின்‌ ஒரு பிரிவு. 
ஒரு விளையாட்டுத்‌ தந்திரத்‌ 
தைக்‌ கொண்டிருக்கிற ஓர்‌ 
எதிராளியை எதிர்கொள் 
வதற்குப்‌ பெரிதும்‌ உகந்த ஓர்‌ 
தந்திரத்தைத்‌ தேர்ந்தெடுப்பதற்‌ 
கான கணிதச்‌ செய்முறை. 
இந்தச்‌ சொல்லை 1928இல்‌ 
முதன்முதலாக ஜான்‌ வான்‌ 
நியூமென்‌ பயன்படுத்தினார்‌. 
கணினி வரைகலையில்‌ கண்‌ 
ணுக்கு ஒரே மாதிரியாகப்‌ புல 
னாகக்கூடிய பல்வேறு செறிவு 
களைத்‌ தரக்கூடிய ஒரு சூத்திரம்‌. 
9ம்‌ : வண்ணக்களம்‌ : கணினி 
காட்சித்‌ திரையில்‌ காட்டக்‌ 
கூடிய மொத்த வண்ணங்களின்‌ 
வரிசை. 


ஏகாஏ பாள்‌ : குழு துளை : 
துளையிடும்‌ அட்டைகளின்‌ 
குழுவிலுள்ள அனைத்து 
அட்டைகளுக்கும்‌ ஒரே மாதிரி 
யான அல்லது நிலையான தக 
வலைத்‌ துளையிடுவது. 

வாட்‌ hart : கேன்ட்‌ வரைபடம்‌ : 
பணிகள்‌ அல்லது நடவடிக்கை 


garbage 


களின்‌ ஆரம்பம்‌ மற்றும்‌ முடிவு 
முனைகளைக்‌ குறிப்பிட நேர 
அடிப்படையில்‌ பட்டைக்‌ 
கோடு அல்லது அம்புக்குறி 
மூலம்‌ குறிப்பிடும்‌ வரைபடம்‌. 
ஒரு திட்டத்தின்‌ குறிப்பிட்ட 
காலக்கெடு அல்லது சாதனை 
களைக்‌ குறிப்பிட பயன்படுத்தப்‌ 
படுகிறது. 

9280 : இடைவெளி : கோப்பு 
இடைவெளிபோல்‌ அல்லாது 
இரண்டு பதிவேடுகள்‌ அல்லது 
தரவு தொகுதிகளுக்கு இடை 
யிலுள்ள மின்காந்த நினைவக 
இடைவெளியைக்‌ குறிப்பிடுவது. 


gap, interback : தொகுப்பு இடை 
வெளி. 


ஏapless : இடைவெளியின்மை : 
ஒரு தொடர்ச்சியான விசை 
யோட்டத்தில்‌ இடைத்தடை 
இடைவெளிகள்‌ இல்லாமல்‌ 
பதிவு செய்யக்கூடிய காந்த 
நாடா. 


ஏகாbage : குப்பை : 1. தரவு 
நுழைவின்‌ தவறுகள்‌ அல்லது 
கணினி நிரலாக்கத்தொடரின்‌ 
பிழைகள்‌ அல்லது எந்திரக்‌ 
கோளாறு போன்றவற்றின்‌ 
காரணமாக கணினி நிரலாக்கத்‌ 
தொடரின்‌ மூலம்‌ ஏற்படும்‌ 
சரியல்லாத விடைகளைக்‌ குறிப்‌ 
பிடப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
சொல்‌. 2. இருப்பகத்திற்குக்‌ 


garbage characters 


கொண்டு செல்லப்படும்‌ 


தேவையற்றதும்‌, பொருளற்றது 
மான தரவுகள்‌. 


garbage characters : குப்பை 
எழுத்துகள்‌ 
garbage collection : குப்பை 


சேர்த்தல்‌; குப்பை திரட்டல்‌ : ஒரு 


கோப்பிலிருந்து செயலற்ற 
இருப்பிடங்களைத்‌ துடைத்‌ 
தெடுப்பதற்கு இவ்வாறு 
கூறுவார்கள்‌. 


garbage in garbage out : குப்பை 
யிடக்‌ குப்பை வரும்‌ : மோச 
மான தகவலை உள்ளிடுவதை 
யும்‌, அதே போன்ற மோசமாக 
வெளிப்பாட்டை ஒரு முடி 
வாகப்‌ பெறுவதையும்‌ குறிக்கும்‌ 
வழக்குச்‌ சொல்‌. 


Jas discharge வாயு 
மின்னிறக்கம்‌. 
jas discharge display : வாயு 


உமிழ்‌ திரைக்காட்சி : கையடச்‌ 
கக்‌ கணினிகளில்‌ பயன்படுத்தப்‌ 
பீடும்‌ தட்டை வடிவத்‌ திரைக்‌ 
காட்சி. கிடைமட்ட, செங்குத்து 
மின்முனை தொகுதிகளுக்கு 
இடையே நியான்‌ வாயு நிரப்‌ 
பப்‌ பட்டிருக்கும்‌. ஓவ்வொரு 
தொகுதியிலும்‌ ஒரு முனை 
மின்னூட்டம்‌ பெறும்போது 
இரு முனைகளும்‌ சந்திக்கும்‌ 
இடத்தில்‌ நியான்‌ வாயு எரியும்‌ 
நியான்‌ விளக்கில்‌ உள்ளது 


641 gate array 


போல). இந்தச்‌ சந்திப்புப்‌ 
புள்ளி ஒரு படப்புள்ளி (Piel) 
ஆகும்‌. 

9285 015019 : வாயு காட்சி; 
வளிமத்‌ திரைக்காட்சி : மின்‌ 
சாரம்‌ செலுத்தப்படும்போது 
ஒளி வீசுகின்ற வகையில்‌ 
நிரப்பப்பட்ட காட்சித்திரைப்‌ 
பலகையில்‌ உள்‌ செயலற்ற 
வாயு. ஒளி வீசும்‌ வாயு மூலம்‌ 
தேவைப்படும்‌ இடங்களில்‌ 
டாட்‌ மேட்ரிக்ஸ்‌ போன்ற 
முறையில்‌ எழுத்துகள்‌, படங்‌ 
கள்‌ ஆகிய வடிவில்‌ மின்சாரம்‌ 
செலுத்துவதன்‌ மூலம்‌ புள்ளி 
களை உருவாக்க முடியும்‌. 


gate : வாயில்‌; கதவு : 1. ஒரு 
வெளியீட்டைக்‌ கட்டுப்படுத்‌ 
தும்‌ இரண்டு அல்லது மேற்‌ 
பட்ட உள்ளீடுகள்‌ கொண்ட 
அளவை மின்சுற்று. 2. ஆரம்பத்‌ 
திலிருந்து வடிந்து போகும்‌ 
வரை மின்‌ ஓட்டத்தைக்‌ கட்டுப்‌ 
படுத்தும்‌ புல விளைவு டிரான்‌ 
சிஸ்டர்களைக்‌ கட்டுப்படுத்தும்‌ 
பொருள்‌. 

9216, AND : உம்‌ வாயில்‌. 


9216 array : வாயில்‌. வரிசை : 
தொடர்பில்லாத தருக்கமுறைக்‌ 
கூறுகளைக்‌ கொண்டிருக்கிற 
சிப்புவகை. கூறுகளிடை யிலான 
பாதைகளின்‌ மேற்பரப்பு 
உலோகப்‌ படுகையினை அடி 


02160 642 


gauss 


இன்ப = er re பப்பு ட ட பபப பப பபயபயயவ பப்படம்‌ 


யொற்றிச்‌ செல்கிற முடி 
வுறுத்தப்பட்ட, வழக்குறுத்தப்‌ 
பட்ட சிப்பு. 

02160 : வாயில்‌ வழியாக அனுப்‌ 
புகை; நுழைத்தல்‌; உட்செலுத்‌ 
தல்‌ : 1. ஒரு மின்னணு மின்‌ 
சுற்றுத்‌ தொகுதியில்‌ ஒரு தருக்க 
முறை உறுப்பிலிருந்து அடுத்த 
உறுப்புக்கு ஒரு வாயில்‌ (ஏate) 
வழியாகத்‌ தரவு செலுத்தப்‌ 
படுதல்‌. 2. ஒரு பிணையம்‌ 
அல்லது சேவையிலுள்ள தரவு 
இன்னொரு பிணையம்‌ அல்லது 
சேவைக்கு ஒரு நுழைவி (02(6- 
way) வழியாக அனுப்பப்படுதல்‌. 
(எ-டு) பிட்நெட்‌ (BITNET) 
போன்ற ஒரு பிணையத்திலுள்ள 
அஞ்சல்‌ பட்டியல்‌, இணையத்‌ 
இலுள்ள ஒரு செய்திக்குழுவுக்கு 
அனுப்பி வைக்கப்படுதல்‌. 

gate, NAND : இல்‌ உம்‌ வாயில்‌ 

gate, NOR : இல்‌ அல்லது வாயில்‌. 
0216, OR : அல்லது வாயில்‌. 


gateway : நுழைவாயில்‌: நுழை 
வாயில்‌ பாதை : இரண்டு வேறு 
பட்ட தகவல்‌ தொடர்பு பிணை 
யங்களை ஒன்றாகச்‌ சேர்த்து 
இணைக்கும்‌ கணினி. ஒரு 
உள்ளூர்ப்‌ பிணைய கணினி 
அமைப்பு மற்றொரு உள்ளூர்ப்‌ 
பிணைய கணினி அமைப்புடன்‌ 
தகவல்‌ தொடர்பு கொண்டு தரவு 
களைப்‌ பங்கிட்டுக்‌ கொள்ளும்‌ 


வகையில்‌ இது பயன்படுத்தப்‌ 
படுகிறது. 

gather : வரிசை ஆணை : சில 
தரவு மொழிகளில்‌ பதிவேடு 
களை ஒரு வரிசையில்‌ படிப்‌ 
பதற்கான ஒரு நிரல்‌. 

gathering, data : தரவு சேகரிப்பு. 
gather write : விசை ஆணை 
எழுத்து : அடுத்தடுத்து, அமைந்‌ 
இராத இரண்டு அல்லது அவற்‌ 
றுக்கு மேற்பட்ட நினைவக 
அமைவிடங்களிலிருந்து ஒரே 
எழுத்துச்‌ செயல்பாடு மூலம்‌ 
தரவு வெளிப்பாடு செய்தல்‌. 
gating circuit : வாயிலமைக்கும்‌ 
மின்‌ சுற்று; வாயில்‌ மின்சுற்று : 
தேர்ந்தெடுக்கும்‌ பொத்தானாக 
இயங்கும்‌ மின்சுற்று. குறிப்‌ 
பிட்ட கால இடைவெளிகளின்‌ 
போது அல்லது சமிக்கையின்‌ 
அளவு குறிப்பிட்ட எல்லை 
களுக்கிடையில்‌ இருக்கும்‌ 
போது மட்டும்‌ மின்சாரம்‌ 
கடத்தப்பட இந்த மின்சுற்று 
அனுமதிக்கும்‌. 

9௮0065 : அளவிடு கருவி. 

98. ப5 : .ஜிஏ.யுஎஸ்‌ : அமெரிக்‌ 
காவின்‌ ஜார்ஜியா மாநிலத்தைச்‌ 
சேர்ந்த இணைய தளத்தைக்‌ 
குறிக்கும்‌ புவிப்பிரிவுப்‌ பெருங்‌ 
களப்‌ பெயர்‌. 

ஏஃப55 : காஸ்‌ : காந்த ஆற்றலை 
அளவிடும்‌ அலகு. 


அம்பல ப பப்பட்‌ ப்பட்ட ப்ப்ட்ட்ட்டட்ட ட ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்‌ ட்ட்ட்பபய்பய்யயயம்‌ 


gaussian distribution 


gaussian distribution : குறிப்‌ 
“பற்ற பகிர்மானம்‌ : மணி வடிவ 
வளைகோட்டினை வரை 
கோடாக வரையப்படுகிற 
நிகழ்வுகளின்‌ குறிப்பற்ற பகிர்‌ 
மானம்‌. இயல்பான அல்லது 
புள்ளிவிவர நிகழ்தகவு வெளிப்‌ 
பாட்டினை குறிப்பிடுவதற்கு 
இது பயன்படுத்தப்படுறைது. 
gaussian noise : குறிப்பற்ற 
ஓசை : செய்தித்தொடர்புகளில்‌, 
ஒரு கம்பியில்‌ மின்விசை 
யோட்டத்தின்‌ மூலம்‌ குறிப்பின்றி 
உருவாக்கப்படும்‌ இடையீடு. 
இதனை ''வெண்மை ஓசை: 
(White noise) என்றும்‌ கூறுவர்‌. 
ஏ : ஜிபி : இங்கிலாந்து நாட்‌ 
டைச்‌ சேர்ந்த இணைய தளத்‌ 
தைக்‌ குறிக்கும்‌ புவிப்பிரிவு 
பெருங்களப்‌ பெயர்‌. 

GB : ஜிபி : 0௨ 6716 என்பதன்‌ 
குறும்பெயர்‌. 

g.-commerce : அரசு வாணிகம்‌. 
௦0 : ஜிசிஆர்‌ : குழுக்குறி 
யீட்டுப்‌ பதிவு. 

90 : .ஜிடி : கிரினேடா நாட்‌ 
டைச்‌ சேர்ந்த இணைய தளம்‌ 
என்பதைக்‌ குறிக்கும்‌ புவிப்‌ 
பிரிவுப்‌ பெருங்‌ களப்‌ பெயர்‌. 
GE : ஜிஈ ; ஒரு செய்முறையில்‌ 


ஒரு தொடர்முறை இயக்கி 
யாகப்‌ பயன்படுத்தப்படுறெ 


643 


gender bender 


ஒரு சுருக்கக்‌ குறியீடு. இது, 
"__- ஐ விட அதிகம்‌'' அல்லது 
" __ க்குச்‌ சமம்‌'' என்பதைக்‌ 


குறிக்கும்‌. 


gear wheels : பல்லிணைச்‌ சக்‌ 
கரங்கள்‌. 
9881. : கற்றுக்குட்டித்தனம்‌ : 


நாகரிகமற்ற முறையில்‌ கணினி 
யைப்‌ பயன்படுத்துவது. 

GEM : ஜிஇஎம்‌ (வரைகலைச்‌ 
சூழல்‌ மேலாளர்‌) : 02/௦5 
Environment Manager என்பதன்‌ 
முன்னெழுத்துச்‌ சுருக்கம்‌. 
''இலக்கமுறை ஆராய்ச்சி! 
எனப்படும்‌ டிஜிட்டல்‌ ரிசர்ச்‌ 
அமைவனம்‌, சொந்தக்‌ கணினி 
களுக்காகத்‌ (PC) தயாரித்துள்ள 
வரைகலைப்‌ பயன்படுத்துவோர்‌ 
இடைமுகப்பு. ''வெஞ்சுரா 
பப்ளிஷர்‌'* என்ற அமைவனம்‌, 
இதன்‌ ''இயக்க நேரப்‌ பதிப்பு" 
ஒன்றைத்‌ தயாரித்துள்ளது. 
ஏemisch : கெமிஷ்ச்‌ : மருத்து 
வப்‌ பதிவுப்‌ பயன்பாடுகளுக்‌ 
காக உருவாக்கப்பட்ட 
நிரலாக்கத்‌ தொடர்‌ மொழி. 
08202 : ஜெனாப்‌ : 0014 தரவுப்‌ 
பொருள்களுக்கான ஒரு பொறி 
யமைவு. இது நான்காம்‌ தலை 
முறை பயன்பாட்டு மேம்‌ 
பாட்டுப்‌ பொறியமைவு ஆகும்‌. 
gender bender : பாலின மாற்றி : 
ஒரு மின்னியல்‌ இணைப்பியின்‌ 


gender changer 644 


பாலினத்தைத்‌ தலைகீழாக 
மாற்றுகிற ஒரு சிறிய மின்னிய 
இணைப்பி. (ஆண்‌ பெண்‌; 


பெண்‌ ஆண்‌). 


gender changer : இனம்‌ மாற்றி : 
“ இரண்டு நுழையிணைப்பி (14216 
connector) அல்லது இரண்டி 


இனம்‌ மாற்றி 
துளை இணைப்பி (Female 
connector) முனைகளை 


இனைத்து வைக்கப்‌ பயன்‌ 
படும்‌ ஓர்‌ இடை யிணைப்பி. 


ஏக : ஜெனரா : ஒரு மொழி 
உருவமைவிலிருந்து இன்‌ 
னொரு மொழிக்குத்‌ தரவுகளை 
மாற்றுவதற்குப்‌ பயன்படுத்தப்‌ 
படுகிற ஒரு தரவு மாற்று மென்‌ 
பொருள்‌. 


ஏூரசாச! : பொது. 


general fீர்£ld : பொதுப்புலம்‌. 


generalized programme 
general format பொது 
உருவமைவு “லோட்டஸ்‌ 


1-2-3" என்ற விரிதாள்‌ செயல்‌ 
முறையை உருவாக்குவதற்கான 
உருவமைவு. 

generality : பொதுவான தன்மை: 
பொதுமை : ஒரு பொதுவான 
தேவை உள்ள பல தரப்பட்ட 
பயனாளருக்குப்‌ பயன்படும்‌ 
வகையில்‌ சிக்கல்களுக்குத்‌ 
தீர்வளிக்கும்‌ கணினி நிரலாக்கத்‌ 
தொடர்‌ பற்றியது. சம்பளப்‌ 
பட்டி திரலாக்கத்தொடர்‌ 
இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்‌ 
காட்டு. கணக்கிடப்பட்ட. நிகர 
சம்பளம்‌ குறிப்பிட்ட அளவுக்கு 
மேலே போனால்‌ இதில்‌ ஒரு 
எச்சரிக்கை சமிக்கை வரும்‌. 
குறைந்த பொதுத்தன்மை 
கொண்ட நிரலாக்கத்தொடர்‌ ஒரு 
குறிப்பிட்ட எல்லைக்குட்பட்‌ 
டிருக்கும்‌. பொதுத்‌ தன்மை 
உள்ள நிரலாக்கத்தொடர்‌ ஓவ்‌ 
வொரு தனிப்பட்ட பயனாள 
ரும்‌ தனது எல்லை மதிப்பைக்‌ 
குறிப்பிட வேண்டும்‌ அல்லது 
எச்சரிக்கை தரும்‌ முறையை 


மொத்தமாக நிறுத்திவிட 
வேண்டும்‌. 
generalization : பொது வடிவ 


மாக்குதல்‌. 

generalized programme : பொது 
மையாக்கிய செயல்முறை : ஒரு 
மாறுகிற சுழலுக்கு உதவிபுர்றெ 


CC 


generalized routine 


மென்பொருள்‌. இது, மாறியல்‌ 
செய்திக்‌ குறிப்புகளைப்புகுத்த 
அனுமதிப்பதன்‌ மூலம்‌, இந்தச்‌ 
செயல்முறை, பல்வேறு பயனா 
ளருக்காக அல்லது சூழ்நிலை 
களுக்காக ஒரு சிக்கலுக்குத்‌ தீர்வு 
காண்கிறது. 

generalized routine : வாலாய 
மான பொதுச்‌ செயல்முறை : ஒரு 
குறிப்பிட்ட வகையான பயன்‌” 
பாட்டுக்குள்‌ பரந்த எல்லை 
யுடைய பணிகளைச்‌ செய்யு 
மாறு வடிவமைக்கப்பட்ட 
வழக்கச்‌ செயல்முறை. 


general protection fault 
பொதுப்‌ பழுதுக்‌ காப்பு : 80386 
அல்லது அதனினும்‌ மேம்பட்ட 
செயலி, பாதுகாக்கப்பட்ட 
முறையில்‌ இயங்கிக்‌ கொண்‌ 
டிருக்கும்போது (காட்டாக 
விண்டோஸ்‌ 3.79 இயக்கத்‌ 
தில்‌), ஒரு பயன்பாட்டு நிரல்‌, 
வரம்புமீறி நினைவகத்தை 
அணுக முற்படும்போது ஏற்படு 
கின்ற பிழைநிலை. தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌ 
ஜிபீஎஃப்‌ (GPF). 


general public license : 
மக்கள்‌ உரிமம்‌. 


பொது 


general - purpose (GP) : பொது 
நோக்கம்‌; பொதுநோக்கு : மாற்‌ 
றங்கள்‌ செய்யத்‌ தேவை 
யின்றியே பலதரப்பட்ட பயன்‌ 


645 


general-purpose language 


பாடுகளுக்கு செயல்படக்‌ கூடி 
யது. Special Purpose மற்றும்‌ 
dedicated என்பதற்கு எதிர்ச்‌ 
சொல்‌. 


general - purpose computer : 
பொது நோக்கக்‌ கணினி : பல 
வகையான சிக்கல்களைத்‌ தீர்க 
கும்‌ வகையில்‌ உருவாக்கப்‌ 
படும்‌ கணினி. பெரும்பாலான 
இலக்கமுறை கணினிகள்‌ இந்த 
வகையைச்‌ சேர்ந்தவை. Special 
Purpose Computer என்பதற்கு 
எதிர்ச்சொல்‌. 

general purpose controller : 
பொதுப்‌ பயன்‌ கட்டுப்படுத்தி : 
பல்வேறு பயன்களுக்காக வடி 
வமைக்கப்பட்ட ஒருவகைக்‌ 
கட்டுப்படுத்தி. 

general purpose interface bus : 
பொதுப்பயன்‌ இடைமுகப்‌ 
பாட்டை கணினிகளுக்கும்‌ 
தொழிலகத்‌ தானியக்கமாக்கக்‌ 
கருவிகளுக்கும்‌ இடையே தரவு 
பரிமாறிக்கொள்வதற்கு உரு 
வாக்கப்பட்ட ஒரு பாட்டை. 
இந்தப்‌ பாட்டையின்‌ மின்‌ வரை 
யறை ஐஇஇஇ தரக்‌ கட்டுப்‌ 
பாட்டில்‌ உள்ளிணைக்கப்‌ 
பட்டுள்ளது. 

general-purpose language 
பொது நோக்க மொழி : பல 
விதமான சிக்கல்களுக்கும்‌ தீர்வு 
காண்பதற்காகப்‌ பயன்படுத்தப்‌ 


general purpose register 


படும்‌ செயல்‌ வரைவு படுத்தும்‌ 
மொழி. FORTRAN, COBOL, 
BASIC, PASCAL முதலிய பொதுச்‌ 
செயல்வரைவு மொழிகள்‌ 
அனைத்தும்‌ இதற்கு எடுத்துக்‌ 
காட்டுகள்‌. இது, “தனி நோக்க 
மொழி" (50608! Purpose Language) 
என்பதிலிருந்து வேறுபட்டது. 
general purpose register (CPU) : 
பொதுநோக்கப்‌ பதிவேடு; பொது 
நோக்குப்‌ பதிவகம்‌ : பட்டிய 
லிடல்‌, முகவரியிடல்‌, கணித 
மற்றும்‌ தருக்க முறை இயக்கங்‌ 
களுக்குப்‌ பயன்படும்‌ மையச்‌ 
செயலக அலகின்‌ பதிவேடு. 
general section : பொதுப்‌ பிரிவு. 
generate : உருவாக்கு; ஆக்கு : 
உருவாக்கி ஒன்றின்‌ பயனுக்காக 
நிரலாக்கத்‌ தொடரை அமைத்‌ 
தல்‌. அந்த நிரலாக்கத்‌ தொடர்‌ 
சில வரையறைகளுக்குட்பட்டு 
குறிப்பிட்ட குறியீட்டுத்‌ 
தொகுதிகளிலிருந்து தேர்ந்‌ 
தெடுத்து அமைக்கப்படும்‌. 
generation தலைமுறை 
கணினி தொழில்நுட்ப முன்‌ 
னேற்றத்தினைக்‌ குறிப்பிடப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ சொல்‌. 
முதல்‌ தலைமுறைக்‌ கணினி 
களில்‌ வெற்றிடக்‌ குழாய்கள்‌ 
பயன்படுத்தப்பட்டன. இரண்‌ 
டாம்‌ தலைமுறைக்‌ கணினி 
களில்‌ டிரான்சிஸ்டர்கள்‌ பயன்‌ 
படுத்தப்பட்டன. மூன்றாம்‌ 


646 


generator, report 


தலைமுறைக்‌ கணினிகளில்‌ 
ஒருங்கிணைந்த மின்சுற்று 
களும்‌, நான்காம்‌ தலைமுறைக்‌ 
கணினிகளில்‌ எல்‌எஸ்ஐ, விஎல்‌ 
எஸ்‌ஐ மின்சுற்றுகளும்‌ பயன்‌ 
படுத்தப்படுகின்றன. 

generation computer, first : 


முதல்‌ தலைமுறைக்‌ கணினி. 


generation computer, fourth : 
நான்காம்‌ தலைமுறைக்‌ கணினி. 


generator : ஆக்கி : குறிப்பிட்ட 
பணிகளைச்‌ செய்து முடிக்க பல 
வழக்கச்‌ செயல்முறைகளைக்‌ 
கொண்டதாக அமைக்கப்படும்‌ 
மென்பொருள்‌ பொதி. இந்த 
வழக்கச்‌ செயல்முறைகளில்‌ உள்‌ 
வீட்டு அளவு கோலை ஏற்றுக்‌ 
கொண்டு தேவைப்படும்‌ அளவு 
கோலுக்கு ஏற்றவாறு மாற்றிக்‌ 
கொடுக்கப்படும்‌. அறிக்கை 
தயாரிப்பது போன்ற குறிப்‌ 
பிட்ட தலைப்புகளில்‌ பணி 
களைச்‌ செய்து முடிக்க இது உத 
வும்‌. சாதாரணமாக, பணியை 
வரையறுத்து அளவுகோல்‌ 
தொகுதிகளை நிரப்புவது பயனா 
ளரின்‌ பணியாக இருக்கும்‌. 

generator, clock signal : கடிகார 


சமிக்கை ஆக்கி. 
generator, number : எண்‌ ஆக்கி. 


generator, report : அறிக்கை 


ஆக்கி 


generic 


96௦116 : பொதுவாக : தொழில்‌ 
பெயர்‌ பற்றிய குறிப்பு இல்லா 
மல்‌ அடுத்து வரப்போகும்‌ 
பொருள்‌ அல்லது சாதனம்‌ 
பற்றியது. 

generic icon : பொதுமைச்‌ சின்‌ 
னம்‌ : மெக்கின்டோஷ்‌ கணினித்‌ 
இரையில்‌ ஒரு கோப்பினை ஓர்‌ 
ஆவணம்‌ அல்லது ஒரு பயன்‌ 
பாடாகக்‌ காட்டும்‌ ஒரு சின்னம்‌. 
பொதுவாக, ஒரு பயன்பாட்‌ 
டைச்‌ சுட்டும்‌ சின்னம்‌ அப்‌ 
பயன்பாட்டை உணர்த்துவதாக 
வும்‌, ஓர்‌ ஆவணத்தைச்‌ சுட்டும்‌ 
சின்னம்‌ அவ்வாவணத்தைத்‌ 
திறக்கும்‌ பயன்பாட்டை உணர்த்‌ 
துவதாகவுமே இருக்கும்‌. 
பொதுமைச்‌ சின்னம்‌ தோன்றி 
யுள்ளது எனில்‌ மெக்கின்டோ 
ஷின்‌ கண்டறி நிரல்‌ குறிப்பிட்ட 
அப்பயன்பாடு பழுதடைந்து 
விட்டது என்பதை உணர்த்தும்‌. 
generic model : பொதுவினைப்‌ 
படிமம்‌. 

GEnie : ஜெனீ : தகவல்‌ பரி 
மாற்றத்துக்கான ஜெனரல்‌ 
எலெக்ட்ரிக்‌ பிணையம்‌ என்று 
பொருள்படும்‌ eral Electric 
Network for Information Exchange 
என்ற தொடரின்‌ தலைப்பெழுத்‌ 


துக்‌ குறும்பெயர்‌. ஜெனரல்‌ 
எலெக்ட்ரிக்‌ இன்பர்மேஷன்‌ 
சர்வீஸ்‌ (கசneral Electric 


Information Services) உருவாக்கிய 


647 


geographic information 


ஒரு நிகழ்நிலை (௪) தகவல்‌ 
சேவை. வணிகத்‌ தகவல்‌ மேடை, 
வீட்டுக்கான பொருள்‌ வாங்கல்‌, 
செய்திகள்‌ மற்றும்‌ மின்னஞ்சல்‌ 
பரிமாற்றம்‌ போன்ற சேவை 
களை ஜெனி வழங்குகிறது. 
genlock (generator lock) 
ஜென்லாக்‌ (உருவாக்கிப்பூட்டு) : 
ஒளிப்பேழைக்‌ குறியீடுகளைக்‌ 
கலவை செய்வதற்காக ஒருங்‌ 
கிணைக்றெ சுற்றுநெறி. சொந்‌ 
தக்‌ கணினிகளில்‌, ஓர்‌ ௨௫ 
வாக்கிப்‌ பூட்டுக்‌ காட்டுத்‌ தக 
வமைவு, திரைக்காட்சியை 
NTSC ஒளிப்‌ பேழைக்‌ குறியீடு 
களாக மாற்றுகிறது. இந்தக்‌ குறி 
யீட்டினை இது ஒரு புறநிலை 
ஒளிப்பேழை ஆதாரத்துடன்‌ 
ஒருங்கிணைக்கிறது. 

9600௦00109 : நிலக்குறியீடு; நிலப்‌ 
படக்‌ குறிமுறை : ஒரு குறிப்‌ 
பிட்ட நிலப்‌ பகுதி தொடர்பான 
தரவுகளை வரைபடமுறையில்‌ 
காட்சித்‌ திரையில்‌ வைப்பது. 
geographic information system : 
புவியியல்‌ தகவல்‌ பொறியமையு : 
புவியியல்‌ தகவல்களைப்‌ பகுப்‌ 
பாய்வு செய்வதற்குப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ மென்பொருள்‌, 
வன்பொருள்‌ இரண்டும்‌ 
அடங்கிய ஒரு கணினிப்‌ பொறி. 
யமைவு. எடுத்துக்காட்டு 
இயற்கை வளப்‌ பகிர்மானம்‌ ; 
நிலப்பயன்பாட்டு முறைகள்‌; 


geometry 648 


மக்கள்‌ தொகைப்‌ பரவல்‌ 
போக்குகள்‌. ஒரு புவியியல்‌ 
தகவல்‌ பொறியமைவு (015) என்‌ 
பது ஒரு நேரடிப்‌ பொறியமை 
வாக இருக்க வேண்டிய அவசிய 
மில்லை. இது பெரும்பாலும்‌ 
புறநிலை மற்றும்‌ துணைநிலை 
ஆதாரங்களிலிருந்து தகவல்‌ 
களை எடுத்துக்கொள்நிறது. 
நாட்டுப்படம்‌ வரைதல்‌, கால 
வரிசைப்‌ பகுப்பாய்வு, புள்ளி 
யியல்‌ தரவுகள்‌ ஆகியவை 
இதில்‌ அடங்கும்‌. 

geometry : வடிவக்‌ கணிதவியல்‌: 
வடிவியல்‌ பொருள்களின்‌ 
வடிவுகள்‌, திடப்பொருள்களின்‌ 
அளவுகள்‌, தரைப்‌ பரப்புகள்‌, 
கோடுகள்‌, கோணங்கள்‌ 
ஆதகியவைகளைப்பற்றிக்‌ கூறும்‌ 
கணிதப்பிரிவு. கணினி வரை 
படவியலில்‌ ஒரு குறிப்பிட்ட. 
பொருளின்‌ உருவத்தை உரு 
வாக்கும்‌ வகையில்‌ அமைக்கப்‌ 
படும்‌ கோடுகளின்‌ அமைப்பு 
முறையைக்‌ குறிப்பிடுகிறது. 
geometry model : வடிவியல்‌ 
படிமம்‌. 

GeoPort : நிலத்துறை : மெக்கின்‌ 
டோஷ்‌ சென்ட்ரிஸ்‌ 660ஏவி, 
குவாட்ரா 660ஏவி, குவாட்ரா 840 
ஏவி அல்லது பவர்மேக்‌ கணினி 
களில்‌ உள்ள அதிவேக நேரியல்‌ 
(661121) உள்ளீட்டு வெளியீட்டுத்‌ 
துறை. இந்தத்‌ துறையில்‌ 


geosynchronous 


எந்தவொரு மெக்கின்டோஷ்‌ 
ஒத்தியல்பு நேரியல்‌ சாதனத்தை 
யும்‌ இணைக்க முடியும்‌. இத்‌ 
துறைக்கென்றே உருவாக்கப்‌ 
பட்ட வன்பொருள்‌ அல்லது 
மென்பொருள்‌ எனில்‌, 
வினாடிக்கு 2 மெகாபிட்‌ வரை 
தரவு பரிமாற்றம்‌ செய்ய முடி 
யும்‌. குரல்‌, தொலைநகல்‌ 
கணினித்‌ தரவு மற்றும்‌ ஒளிக்‌ 
காட்சி ஆகியவற்றைக்‌ கையாள 
முடியும்‌. 

GEOS : ஜியாஸ்‌ : முன்னாளில்‌ 
பெர்க்கிலி சாஃப்ட்‌ ஓர்க்ஸ்‌ 
என்றழைக்கப்பட்ட ஜியோ 
ஓர்க்ஸ்‌ நிறுவனம்‌ உருவாக்கிய 
இயக்க முறைமை (operating 
$/510) ஜியாஸ்‌, ஒரு கச்சித 
மான பொருள்‌ நோக்கிலான 


வரைகலைப்‌ பணிச்‌ சூழல்‌ 
வழங்கும்‌ முறைமை ஆகும்‌. 
ஆப்பிள்‌, காமோடோர்‌, 


எம்‌எஸ்‌-டாஸ்‌ பணித்‌ தளங்‌ 
களில்‌ இது செயல்படும்‌. 


geosynchronous : புவியியல்‌ 
இணைவமைவு பூமியுடன்‌ 
இணையமைவு செய்யப்‌ 


பட்டிருத்தல்‌. இது பூமத்திய 
ரேகையிலிருந்து 35,888 கி.மீ. 
உயரத்தில்‌ நிலைநிறுத்தப்பட்டு, 
பூமியின்‌ சுழற்சி வேகத்தில்‌ பய 
ணம்‌ செய்கிற செய்தித்‌ தொடர்‌ 
புச்‌ செயற்கைக்‌ கோள்களைக்‌ 
குறிக்கிறது. இந்தச்‌ செயற்கைக்‌ 


geo works ensemble 549 


“கோள்கள்‌ பூமியிலிருந்து பார்க்‌ 
்‌ கும்போது நிலைபெற்றுள்ளன 
வாகத்‌ தோன்றும்‌. 

geo works ensemble : புவியியல்‌ 
பணித்‌ தொகுதி : ''ஜியோ 
ஓர்க்ஸ்‌'' எனப்படும்‌ ' அமை 
வனம்‌ 00$-களுக்காகத்‌ தயாரித்‌ 
துள்ள வரைபடச்‌ செயற்பாட்டுச்‌ 
சூழல்‌. எடுத்துக்காட்டு : சொல்‌ 
செயலி : வரைதல்‌; செய்தித்‌ 
தொடர்புகள்‌; அட்டைக்கோப்பு; 
நாட்டுக்குறிப்புப்‌ பயன்பாடு 
கள்‌. இது முழுமையான 005 
மேலாண்மையை அளிக்கிறது. 
germanium : ஜெர்மானியம்‌ : 
சிப்புகளை, உற்பத்தி செய்வதில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ இரசாயன 
மூலகங்கள்‌ (அணு எண்‌ 32). 
GERT : ஜெர்ட்‌ : Graphical 
Evaluation and Review Technique 
என்பதன்‌ குறும்பெயர்‌. கட்‌ 
டமைப்பு அணுகுமுறையைப்‌ 
பயன்படுத்தும்‌ கணினிகளை 
மதிப்பிட விதிமுறைகளை ஏற்‌ 
படுத்தும்‌ செயல்முறை. 

get : எழு: பெறு : உள்ளீட்டுக்‌ 
கோப்பிலிருந்து ஒரு பதி 
வேட்டைப்‌ பெறுதல்‌. ஒற்று 
என்பதற்கு மற்றொரு பெயர்‌. 
get external data : புறத்‌ தரவு 
பெறு. 

ரீ : .ஜிஎஃப்‌ : ஓர்‌ இணைய 
தளம்‌ ஃபிரஞ்ச்‌ கயானாவைச்‌ 


|| 


சேர்ந்தது என்பதைச்‌ சுட்டும்‌ 
புவியியல்‌ பெருங்களப்‌ பெயர்‌. 
ஏ 1௦05 : ஜி ஃபிளாப்ஸ்‌ : ஒரு 
நொடிக்கு ஒரு பில்லியன்‌ 
பதின்மபுள்ளி இயக்கமுறைகள்‌. 


ற்‌ : .ஜிஹெச்‌ : ஒர்‌ இணைய 
தளம்‌ கானா நாட்டைச்‌ சேர்ந்தது 
என்பதைக்‌ குறிக்கும்‌ புவியியல்‌ 
பெருங்களப்‌ பெயர்‌. 


9௦51 : நிழலுருவம்‌ : 1. ஒரு 
கண்காட்சியில்‌ அல்லது அச்சுப்‌ 
பதிப்பில்‌ அடிப்படை உருக்‌ 
காட்சிக்கு நெருக்கமாகத்‌ 
தோன்றுகிற மங்கலான 
இரண்டாவது உருக்காட்சி. கண்‌ 
காட்சியில்‌, இது பாஸ்‌ஃபோர்‌ 
காரணமாக உண்டாகிறது. 
அனுப்பீட்டில்‌, இரண்டாம்‌ 
நிலைக்குறியீடுகளின்‌ விளை 
வாக ஏற்படுகிறது. அச்சுப்‌ 
படியில்‌, காகிதம்‌ நகரும்போது 
அச்சுக்‌ கூறுகள்‌ குறிப்பதால்‌ 
உண்டாகிறது. 2. மங்கலான அச்‌ 
செழுத்து முகப்பில்‌, ஒரு 
பட்டியல்‌ தெரிவினைக்‌ காட்சி 
யாகக்‌ காட்டுதல்‌. இது தற்‌ 
சமயத்தில்‌ தேர்ந்தெடுக்கத்‌ தக்க 
தன்று என்பதைச்‌ சுட்டிக்‌ 
காட்டுகிறது. 

௮1 : ஜிஐ : ஓர்‌ இணைய தள 
முகவரி ஜிப்ரால்டர்‌ நாட்டைச்‌ 
சேர்ந்தது என்பதைச்‌ சுட்டும்‌ 
புவியியல்‌ பெருங்களப்‌ பெயர்‌. 


giant magneto resistive 


giant magneto resistive : மீகாந்த 
எதிர்ப்பு; மிகப்‌ பெரும்‌ காந்த 
எதிர்ப்பு. 

gibberish : பயனிலாத்‌ தரவு: 
தேவையற்ற தரவு. 

GIF : ஜிஐஎஃப்‌ (வரைகலைப்‌ 
பரிமாற்ற உருவமைவு) 
“'கம்ப்யூசொலவ்‌'' எனப்படும்‌ 
அமைவனம்‌ உருவாக்கிய 
'ராஸ்டர்‌'' வரைகலைக்‌ கோப்பு 
உருவமைவு. இது, 8 துண்மி 
வண்ணங்களை (256 வண்ணங்‌ 
களை) கையாளக்கூடியது. ஏறத்‌ 
தாழ 1.5:1 அழுத்த விகிதங்களை 
2:1 விகித அளவுக்குப்‌ பெறு 
வதற்கு இது 2% முறையைப்‌ 
பயன்படுத்துகிறது. 

GIF animation : ஜிஐஎஃப்‌ அசை 
வூட்டம்‌. 

GIF animator : ஜிஃப்‌ அனிமேட்‌ 
டர்‌ : அசைவூட்ட ஜிஃப்‌ படிமங்‌ 
உருவாக்க உதவும்‌ ஒரு 
மென்பொருள்‌. 

0192 : கிகா 10” : ] பில்லியன்‌ 
அல்லது 10இன்‌ 9 மடங்கு. ஜி 
என்று சுருக்கி அழைக்கப்படுறைது. 
கிகா 


களை 


gigabit துண்மி 
1,000,000, 000 துண்மிகள்‌. 
இதனை டே, மேர்‌, மரீ, என்றும்‌ 
கூறுவர்‌. 


gigabit ethernet : கிகாபிட்‌ ஈதர்‌ 
நெட்‌: பொதுவாக ஈதர்நெட்‌ 


gigahertz 


செந்தரம்‌ 802.3ன்‌ படி 
வினாடிக்கு 100 மெகாபிட்‌ தரவுப்‌ 
பரிமாற்றமே இயலும்‌. ஆனால்‌ 
ஐஇஇஇ- யின்‌ 802.3 தர வரை 
யறைப்படி முன்னதைப்போல 
இரு மடங்கு வேகம்‌, அதாவது 
வினாடிக்கு ஒரு கிகாபிட்‌ ((ஜே£) 
வேகத்தில்‌ தரவுப்‌ பரிமாற்றம்‌ 
நடைபெறும்‌. வழக்கமான ஈதர்‌ 
நெட்‌ செந்தரம்‌ 808.3, வினாடிக்கு 
100 மீமிகு மெகா பிட்‌ தரவுப்‌ 
பரிமாற்றத்தை அளிக்கிறது. 


gigabits per second : வினாடிக்கு 
ஒரு கிகாபிட்‌ (ஜிபிபீஎஸ்‌) 
பிணையத்தில்‌ தரவுப்‌ பரிமாற்ற 


வேகத்தைக்‌ கணக்கிடும்‌ 
அளவீடு. 1,07, 37, 41, 824 (230). 
துண்மிகளின்‌ (பிட்டுகள்‌) 


மடங்காக அளவிடப்படுகிறது. 


919-746 : கிகா எட்டியல்‌ : 
/, 000, 000, 000 எட்டியல்கள்‌. 
இன்னும்‌ துல்லியமாகக்‌ கூறு 
வதாயின்‌ 1,073,741,824 எட்டியல்‌ 
கள்‌. இதனை ஏம என்றும்‌ 
கூறுவர்‌. 


gigaflops கிகாஃபிளாப்ஸ்‌ 
(வினாடிக்கு கிகா மிதவைப்‌ 
புள்ளிச்‌ செயற்பாடுகள்‌) : ஒரு . 
வினாடிக்கு 1,000,000,000 பதின்‌ 


, மப்‌ புள்ளிச்‌ செயற்பாடுகள்‌. 


0192672 : கிகா ஹெர்ட்ஸ்‌ : ஒரு 
நொடியில்‌ ஒரு பில்லியன்‌ 
தடவைகள்‌. 02 என்று சுருக்கி 


GIGO 
அழைக்கப்‌ படுகிறது. மின்காந்த 
அலைகளின்‌ வரிசையை 


அளக்கப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
அலகு. 

0160 : (குப்பையிடக்‌ குப்பை 
வரும்‌) : கோ௦௧0£ In Garbage Out 
என்பதன்‌ குறும்பெயர்‌. 

glare : பிரதிபலிப்பு: கூசுதல்‌; 
கூசொளி: ஒரு காட்சித்‌ திரை 
யின்‌ மேற்பரப்பிலிருந்து வரும்‌ 
பிரதிபலிப்பு. 

glare 11/2 : கூசொளி வடிகட்டி : 
மேல்‌ நிலை மற்றும்‌ சுற்றுப்புற 
ஒளியின்‌ கூசொளியைக்‌ குறைப்‌ 
பதற்கு CRT திரையின்மீது 
பொருத்தப்படும்‌ ஒரு நுண்ணிய 
வலைப்பின்னல்‌ திரை. 

ஏஎ : கோளாறு: தடுமாற்றம்‌ : 
வன்பொருளில்‌ ஏற்படும்‌ தற்‌ 
காலிக அல்லது எதேச்சையான 
கோளாறு பற்றி குறிப்பிடும்‌ 
பிரபல சொல்‌. கூடுதல்‌ மின்‌ 
சக்தி மூலமும்‌ இது ஏற்படுவ 
துண்டு. $2ா) அல்லது 5121 
என்றும்‌ அழைக்கப்படுவதுண்டு. 
Error என்பதற்கு மாறானது. 
global : உலகளாவிய: முழு 
தளாவிய; முழுமையான : 1: உள்‌ 
ளூர்‌ அளவில்‌ என்று சொல்‌ 
வதற்கு மாறாக மிகப்‌ பரந்த 
எல்லை என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பொதுச்சொல்‌. 2. முதன்மை 
நிரலாக்கத்‌ தொடர்‌ மற்றும்‌ 


global operation 


அனைத்து துணைவாலாயங்‌ 
களையும்‌ அணுகக்கூடிய மாறிலி 
யின்‌ பெயர்‌ பற்றியது. 

global character : முழுதளாவிய 
எழுத்து: முழுமையான எழுத்துரு : 
தேடும்‌ வாலாயத்தில்‌ எந்த 
எழுத்தினையும்‌ சார்ந்து நிற்கும்‌ 
எழுத்து ஒரு குறிப்பிட்ட நீள 
முள்ள எழுத்துச்‌ சரங்களைத்‌ 
தேட அதன்‌ ஒருசில எழுத்துகளை 
மட்டும்‌ பயன்படுத்தி உலகளா 
விய எழுத்துகளை பிறவற்‌ 
றுக்காக சார்ந்து நிற்றல்‌. ண 0௮10 
என்றும்‌ அழைக்கப்படும்‌. 
910021 group : பரந்த குழு : 
விண்டோஸ்‌ என்டி உயர்நிலை 
வழங்கள்‌ அமைப்பில்‌ பயனாளர்‌ 


குழுவின்‌ பெயர்‌. ஒரு களப்‌ 
பிரிவில்‌ சிறப்புரிமை பெற்ற 
பயனாளர்களின்‌ குழுவைக்‌ 


குறிக்கிறது. இக்குழுவில்‌ உள்ள 
பயனாளர்கள்‌ தத்தம்‌ களப்‌ 
பிரிவில்‌ மட்டுமின்றி அதற்கு 
வெளியிலுள்ள வளங்களையும்‌, 
வழங்கன்களையும்‌, பணி 
நிலையங்களையும்‌ அணுகு 
வதற்கு அனுமதியும்‌ உரிமையும்‌. 
பெற்றவர்கள்‌. 


global operation : க்வி 
இயக்கம்‌; முழுமையான எழுத்‌ 
துரு : சொல்‌ செயலியில்‌ ஒரு 
கோப்பு முழுவதும்‌ செய்யப்‌ 
படும்‌ இயக்கம்‌. 


LE  ———— 


global positioning system 


global positioning system : 
உலக இருப்பிட விவரம்‌. 


global search and replace : 
முழுதளாவிய தேடி மாற்று: 
முழுமையான தேடலும்‌ மாற்ற 
லும்‌ : சொல்‌ செயலியில்‌ ஒரு 
ஆவணத்தில்‌ எங்கிருந்தாலும்‌ 
ஒரு சரத்தினை தேடி அதற்குப்‌ 
பதிலாக வேறொரு சரத்தினைப்‌ 
பொருத்துதல்‌. 


global system for mobile 
communications : நடமாடும்‌ 
தரவுத்‌ தொடர்புக்கான உல 
களாவிய முறைமை : பல்வேறு 
ஐரோப்பிய நாடுகள்‌ உட்பட 
60-க்கு மேற்பட்ட நாடுகளில்‌ 
நடைமுறையிலுள்ள இலக்க 
முறை செல்பேசிக்கான தர 
வரையறை. தலைப்பெழுத்துச்‌ 
சுருக்கமாக, ஜிஎஸ்‌எம்‌ (GSM) 
என்று அழைக்கப்படுகிறன. 
ஜிஎஸ்‌எம்‌ தரவுத்‌ தொடர்பு 
அமைப்புகள்‌ பரிசோதனை 
முறையில்‌ அமெரிக்க நாட்டி 
லும்‌ நிறுவப்பட்டுள்ளது. 
global varible : முழுதளாவிய 
மாறி : எங்கே அல்லது எந்த 
நிரலாக்கத்‌ தொடரில்‌ பயன்‌ 
படுத்தப்பட்டாலும்‌ அதே 
மதிப்பைக்‌ கொண்டிருக்கும்‌ 
மாறியல்‌ மதிப்புரு. 


globally unique identifier : உல 
களாவிய தனித்த முத்திரை : 


652 


glue chip 


மைக்ரோ சாஃப்டின்‌ காம்‌ 
பொனன்ட்‌ ஆப்ஜெக்ட்‌ மாடல்‌ 
(0014) தொழில்‌ நுட்பத்தில்‌, ஒரு 
பரந்த கணினிப்‌ பிணையத்தில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ ஒரு மென்‌ 
பொருள்‌ இனப்‌ பொருளுக்கான 
இடைமுகத்தை அடையாளம்‌ 
காண உதவும்‌ 16-பிட்‌ பெயர்‌. 
பிணைய வழங்கள்‌ கணினி 
யிலுள்ள இடைமுக அட்டை 
யின்‌ பிணைய முகவரியையும்‌, 
நேர முத்திரையையும்‌ அப்‌ 
பெயர்‌ உள்ளடக்கியிருப்பதால்‌, 


பிறவற்றிலிருந்து பிரித்துக்‌ 
காணும்‌ தனித்த முத்திரை 
கிடைக்கிறது. இத்தகைய 


முத்திரைகள்‌ ஒரு பயன்பாட்டு 
நிரல்‌ மூலம்‌ உருவாக்கப்படு 
கின்றன. 


globa! universal identification : 
பரந்த உலகளாவிய அடையாளம்‌ : 


ஒரு குறிப்பிட்ட இனப்‌ 
பொருளுக்கு ஒரேயொரு 
பெயரைச்‌ சூட்டும்‌ அடை 


யாளத்‌ திட்டம்‌. வேறுவேறான 
பணித்தளங்களிலும்‌ பயன்பாடு 
களிலும்‌ இப்பெயர்‌ அடை 
யாளங்‌ காணப்படும்‌. 


ஏியe chip : ஓட்டுச்‌ சிப்பு : ஒரு 
நுண்செயலியின்‌ செயற்பணித்‌ 
திறனை அதிகரிக்கிற துணைச்‌ 
சிப்பு. எடுத்துக்காட்டு : /0 செய்‌ 
செயலி அல்லது கூடுதல்‌ 
நினைவகம்‌. 


சனல்வவிவ வைகை ககக ளை கைகள்‌ கைள ைகைகைகய க்கை ்ணவபமவ் காவான்‌ அவக கா ண ககைககை க்கை கைக்‌ பவை ய வ கையோ எ ட ட பப்ப 


glyph encoding scheme 


glyph encoding scheme : சிற்பக்‌ 
குறியீட்டுத்‌ திட்டம்‌. 

.ஏ௱ : .ஜிஎம்‌ : ஓர்‌ இணைய தள 
முகவரி காம்பியா நாட்டைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
புவிப்பிரிவு பெருங்களப்‌ பெயர்‌. 
ற : .ஜிஎன்‌ : ஓர்‌ இணைய தள 
முகவரி தனியா நாட்டைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ களப்‌ 
பெயர்‌. 


9௦௩ : நோமோன்‌ : முப்பரி 
மாணப்‌ பொருள்‌ ஒன்றின்‌ இரு 
பரிமாண தோற்றத்தை விளக்க 
உதவும்‌ வகையில்‌ போக்கு மற்‌ 
றும்‌ பரிமாணத்தைக்‌ குறிப்‌ 
பிடும்‌ பொருள்‌. 


GNU : ஜிஎன்யு : ஜிஎன்யு என்‌ 
பது பூனிக்ஸ்‌ இல்லை என்று 
பொருள்படும்‌ GNU’s Not Unix 
என்ற தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
யூனிக்ஸ்‌ இயக்க முறைமையை 
அடிப்படையாகக்‌ ' கொண்ட 
மென்பொருள்களின்‌ தொகுப்‌ 
பினை இவ்வாறு அழைப்பர்‌. 
கட்டறு மென்பொருள்‌ நிறுமம்‌ 
(Free Software Foundation) 
இவற்றைப்‌ பராமரித்து Free 
Software Foundation என்ற. பெய 
ரில்‌ உள்ள ஈாeச என்ற சொல்‌ 
இலவசம்‌ என்ற பொருளில்‌ 
பயன்படுத்தப்படவில்லை. சுதந்‌ 


653 


90. bottom. 


தரமான; கட்டுப்பாடற்ற: என்ற 
பொருளிலேயே பயன்படுத்தப்‌ 
படுகிறது. ஜிஎன்யு மென்‌ 
பொருள்கள்‌, ஜிஎன்யு, பொது 
மக்கள்‌ உரிமம்‌ (Geral Public 
டiccse) அடிப்படையில்‌ வழங்‌ 
கப்.படுகின்றன.. இதன்படி, 
ஜிஎன்யு மென்பொருள்களை , 


. அல்லது அதனடிப்படையில்‌ 


அமைந்த. மென்பொருள்களை 
எவரும்‌ விலைக்கு விற்கக்‌ 
கூடாது. அவற்றை வழங்கு 
வதற்கும்‌, பராமரிப்பதற்கும்‌ 
ஆகும்‌ செலவுகளை மட்டும்‌ 
விலையாகப்‌ பெறலாம்‌. அது 
போலவே, அவற்றை வாங்கும்‌ 
பயனாளர்‌ அந்த மென்பொருள்‌ 
களில்‌ மாற்றங்கள்‌ செய்யலாம்‌. 
மாற்றம்‌ செய்யப்பட்ட மென்‌ 
பொருளை ஜிஎன்யு உரிம நிபந்‌ 
தனைகளின்படியே மற்றவர்க்கு 
வழங்க வேண்டும்‌. 

9௦21 seek : இலக்கு தேடு. விரி 
தாள்‌ பயன்பாடுகளிலுள்ள ஒரு 
பயன்கூறு. 

goal seeking analysis : நோக்கம்‌ 
நாடும்‌ பகுப்பாய்வு தேர்ந்‌ 
தெடுக்கப்பட்ட ஒரு மாறியல்‌ 
மதிப்புரு ஒர்‌ இலக்கு மதிப்‌ 
பளவினை எட்டும்வரை தேர்ந்‌ 
தெடுத்த மாறிலிகளில்‌ திரும்பத்‌ 
இரும்ப மாறுதல்கள்‌ செய்தல்‌. 
0௦ bottom : அடித்தளம்‌ செல்க : 
ஒரு தளத்தின்‌ அடிப்பகுதிக்கு 


go down 


பதிவேட்டுச்‌ சுட்டுமுனையை 
நகர்த்துறெ தரவுத்‌ தள நிரல்‌. 
9௦ 0௦8௩ : நின்று போதல்‌. 


golfball printer குழிப்பந்‌ 
தாட்டப்‌ பந்து அச்சடிப்பி : அச்‌ 
செழுத்து முகப்பு எழுத்துகள்‌ 
ஒரு கோளவடிவ ஊர்தியில்‌ 
வார்த்தெடுக்கப்படுறெ ஒரு 


திண்ணிய எழுத்து முகப்பு 
அச்சடிப்பி. 

good conductors நல்ல 
கடத்திகள்‌. 

good times virus : குட்‌ டைம்ஸ்‌ 
நச்சு நிரல்‌ இணையத்தில்‌ 
மின்னஞ்சல்‌ மூலமாகவும்‌, 


தொலைநகல்‌ .போன்ற ஏனைய 
தொலைத்‌ தகவல்‌ தொடர்பு மூல 
மாகவும்‌ பரவும்‌ ஒரு நச்சுநிரல்‌. 
மடலின்‌ பொருள்‌ பகுதியில்‌ 
0000 Times என்று காணப்படும்‌. 
இந்த மடலைத்‌ திறந்து படிக்‌ 
கும்‌ பயனாளரின்‌ கணினிக்குப்‌ 
பாதிப்பு ஏற்படும்‌. ஒரு மின்‌ 
அஞ்சலைத்‌ தெறந்து படிப்‌ 
பதனாலேயே ஒரு கணினியை 
நச்சு நிரல்‌ தாக்கும்‌ அபாயம்‌ 
இல்லை என்ற போதிலும்‌, ஒரு 
மின்னஞ்சலின்‌ உடனிணைப்‌ 
பாக (Attachment) அனுப்பப்‌ 
படும்‌ ஒரு கோப்பில்‌ நச்சு நிரல்‌ 
ஓட்டிக்‌ கொண்டிருக்க முடியும்‌. 
£ வேறெந்த பாதிப்பையும்‌ ஏற்‌ 
படுத்தாத நச்சுநிரல்கள்‌ சில, 


Gopherspace 


நமக்குத்‌ தெரியாமலே சங்கிலித்‌ 
தொடராக அஞ்சல்களை 
அனுப்பச்‌ செய்யும்‌. தேவை 
யின்றி இணைய அலைக்‌ கற்றை 
யையும்‌, பயனாளரின்‌ நேரத்‌ 
தையும்‌ வீணடிப்பது கூட நச்சுச்‌ 
செயல்தானே! ஸtp://www.cert.org 
என்னும்‌ இணைய தளத்தில்‌ 
நச்சு நிரல்கள்பற்றி மேலும்‌ 
விவரங்கள்‌ அறியலாம்‌. 
90௦011 : நன்மதிப்பு. 

9௦0௭ : கொறிப்பு அணுகுதல்‌ : 
இணையத்தில்‌ (சள) பகிர்‌ 
மானத்‌ தரவுகளை அணுகுவதற்‌ 
கான ஒரு வழிமுறை. இது 
WEB"-க்கு முந்தியது. 

Gopher server கோஃபர்‌ 
வழங்கன்‌ : ஒரு கேர்‌ஃபர்‌ பயனா 
எருக்கு விவரப்‌ பட்டிகளையும்‌, 
கோப்புகளையும்‌ வழங்குகின்ற 
ஒரு மென்பொருள்‌. 


Gopherspace : கோஃபர்வெளி : 
இணையத்தின்‌ தொடக்க கால 
கட்டங்களில்‌ கோஃபர்வெளி 
(0௦02150206) என்பது செல்‌ 
வாக்குப்‌ பெற்று விளங்கியது. 
இணையத்திவுள்ள தரவு களஞ்‌ 
சியங்களைப்‌ பற்றிய விவரங்‌ 
களைத்‌ தொகுத்து தலைப்பு 
வாரியாக அட்டவணையிட்டு 
வழங்கள்‌ கணினிகளில்‌ 
சேமித்து வைத்திருப்பர்‌. இந்தக்‌ 
கோஃபர்‌ கணினியை அணுகும்‌ 


goppa codes 


ஒருவர்‌ தமக்கு வேண்டிய தரவு 
இருக்கும்‌ இடமறிந்து தேடிப்‌ 
பெறமுடியும்‌. வைய ரி 
வலையின்‌ (ஸு) வருகைக்குப்‌ 
பின்‌ கோஃபர்‌ வெளி செல்‌ 
வாக்கு இழந்து விட்டது. 
goppa codes *கோப்பா” 
குறியீடுகள்‌ : நீள்வரை பிழை 
திருத்தத்‌ தொகுதிக்‌ குறியீடு 
களின்‌ ஒரு குடும்பம்‌. 

00812 : காஸிப்‌ : அரசு திறந்த 
நிலை முறைமைகளின்‌ 
பிணைப்புகளுக்கான குறிப்புரை 
என்று பொருள்படும்‌ 0014/61- 
ment Open Systems Interconnec- 
tion Profile என்ற தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்பெயர்‌ 
(0081). அமெரிக்க அரசு 
1990ஆம்‌ ஆண்டு ஆகஸ்ட்‌ 15-ல்‌ 
ஓர்‌ ஆணை பிறப்பித்தது. அரசுக்‌ 
காக வாங்கப்படும்‌ புதிய 
கணினிப்‌ பிணையங்கள்‌ 
ஐஎஸ்‌ஒ/ஓஒஎஸ்ஐ தரக்கட்டுப்‌ 
பாடுள்ளவையாய்‌ இருக்க 
வேண்டும்‌ என்று அறிவிக்கப்‌ 
பட்ட ஆணையையே காஸிப்‌ 
குறிக்கிறது. ஆனால்‌ இவ்வழி 
காட்டுநெறி, முழுமையாகப்‌ 
பின்பற்றப்படவில்லை. எனவே 
போசிட்‌ (20317) என்னும்‌ புதிய 
நெறியை உருவாக்கியது. 

GoTo - less programming : 
்‌ “கோட்டு இல்லாச்‌ செயல்‌ 
. வரைவு : 'கோட்டு” (0010) என்ற 


655 


go to statement 


கட்டளைகளைப்‌ பயன்படுத்தா 
மல்‌ ஒரு செயல்முறையை 
எழுதுதல்‌. இது, கட்டமைப்பு 
செய்த செயல்வரைவுகளில்‌ ஒரு 
முக்கியமான விதி முறை 
யாகும்‌. ''கோட்டூ'' கட்டளை 
யானது, திரும்பி வரும்‌ என்ற 
உத்தரவாதமில்லாமல்‌, செயல்‌ 
முறையில்‌ பல்வேறு பகுதி 
களைச்‌ சுட்டிக்‌ காட்டுகிறது. 

0௦ top : உச்சிக்குச்‌ செல்க : பதி 
வேட்டுச்‌ சுட்டுமுனையை ஒரு 
தரவுத்‌ தளத்தின்‌ முதல்‌ ஏட்டுக்கு 
நகர்த்துகிற தரவுத்‌ தள ஆணை. 
9௦ 1௦ page : செல்லும்‌ பக்கம்‌. 
go to statement : கோ ௫ கூற்று; 
“அங்கு செல்‌' ஆணை : ஒரு 
நிரலிலுள்ள ஆணைகளை 
கணினி வரிசையாக நிறை 
வேற்றுகிறது. அவ்வாறின்றி 
நிரல்‌ இயக்கத்தின்போது ஒரு 
கட்டத்தில்‌ நிரலின்‌ ஒரு குறிப்‌ 
பிட்ட வரிக்குத்‌ தாவ வேண்டு 
மெனில்‌ இக்கட்டளையைப்‌ 
பயன்படுத்த வேண்டும்‌. நுண்‌ 
செயலி மொழியில்‌ கிளைபிரி 
(Branch), தாவல்‌ (பாறு) ஆணை 
யாக இருந்தது. உயர்நிலை 
கணினி மொழிகளில்‌ அங்கு 
செல்‌ (0௦7௦) என்று மாறியது. 
பேசிக்‌, பாஸ்கல்‌, ௪, ௪-4 
போன்ற பல்வேறு மொழிகளில்‌ 
இக்கட்டளை பயன்படுத்தப்படு 
கிறது. பொதுவாக, 


தத லு பட்ட ப ட்டு பப ட டப 1 ப ட அமட்பப யம்‌ 


இக்‌ - 


gouraud shading 


கட்டளையைப்‌ பயன்படுத்த 
வேண்டாம்‌ என்றே நிரலர்கள்‌ 
அறிவுறுத்தப்படுகின்றனர்‌. 
காரணம்‌, நிரலின்‌ தருக்கமுறை 
ஓட்டத்தைப்‌ புரிந்துகொள்ள 
நிரலருக்கும்‌ கடினம்‌; மொழி 
மாற்றி (ளோறிரயும்‌ சிக்கலான 
வேலையைச்‌ செய்யவேண்டிய 
கட்டாயம்‌ ஏற்படுகிறது. 


gouraud shading : ‘கூராட்‌' நிழ 
லடிப்பு : கணினி வரைகலை 
யில்‌, ஹென்றி கூராட்‌ ௨ரு 
வாக்கிய ஓர்‌ உத்தி, இது, பல 
கோண முகப்புகளில்‌ வண்ண 
மும்‌, ஒளிர்வும்‌ கொண்ட ஒரு 
நிழலுரு மேற்பரப் பினை 
கணினியில்‌ உருவாக்குகிறது. 


90 : .கவ்‌; .ஜிஓவி : அரசுத்‌ 
துறையின்‌ இணைய தளங்களை 
அடையாளம்‌ காணப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ பெருங்களப்‌ 
பெயர்‌. இணையக்‌ களப்பெயர்‌ 
முறைமையில்‌ இடம்‌ 
பெற்றுள்ள ஏழு முதன்மைக்‌ 
களப்‌ பெயர்களில்‌ (.௦௦௱, .009, 
net, .edu, .mil,int, .gov) ஒன்று. 
அமெரிக்காவில்‌ இராணுவம்‌ 
அல்லாத கூட்டரசின்‌ முகமைகள்‌ 
இப்பெயரைப்‌ பயன்படுத்திக்‌ 
கொள்ளலாம்‌. அமெரிக்காவின்‌ 
மாநில அரசுகள்‌  states.us 
என்னும்‌ மேல்நிலைக்‌ களப்‌ 
பெயரைப்‌ பயன்படுத்திக்‌ 
கொள்ளலாம்‌. ப5 என்ற 


656 


0 
சொல்லுக்கு முன்‌ அந்தந்த 
மாநிலத்தைக்‌ குறிக்கும்‌ 
ஈரெழுத்துச்‌ சொல்லையும்‌ 


சேர்த்துக்‌ கொள்ளலாம்‌. 


:904.08 : .ஜிஓவி.சிஏ : ஓர்‌ 
இணைய தள முகவரி, கனடா 
நாட்டு அரசாங்கத்துக்குரியது 
என்பதைக்‌ குறிக்கும்‌ பெருங்‌ 
களப்பெயர்‌, 

GP : ஜி.பி : General - Purpose 
என்பதன்‌ குறும்பெயர்‌. போறphic 
Programming என்பதன்‌ குறும்‌ 
பெயராகவும்‌ கொள்ளலாம்‌. 


GPS : ஜிபிஎஸ்‌ : General Problem 
Solver என்பதன்‌ சுருக்கம்‌. 
அறிவுத்துறையில்‌ இருந்து தீர்வு 
காணும்‌ முறைகளைப்‌ பிரித்து 
பொதுப்‌ பிரச்சினைகளைத்‌ 
தீர்க்கும்‌ முதல்‌ நிரலாக்கத்‌ 
தொடர்‌. eral Purpose Service 
என்பதன்‌ குறும்பெயராகவும்‌ 
கொள்ளலாம்‌. 


GPSS : ஜிபிஎஸ்‌எஸ்‌ : சோலா 
Purpose System Simulation 
என்பதன்‌ குறும்பெயர்‌. கணினி 
அமைப்புகளை உருவாக்கப்‌ 
பயன்படும்‌ பிரச்சினை சார்ந்த 


மொழி, 


:90 : ஜிகியூ : ஒர்‌ இணைய தள 
முகவரி பூமத்திய இனியா 
நாட்டைச்‌ சேர்ந்தது என்பதைக்‌ 
குறிக்கும்‌ பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ 
களப்பெயர்‌. 


gr 657 


ரா : .ஜிஆர்‌ : ஓர்‌ இணைய தள 
முகவரி கிரீஸ்‌ நாட்டைச்‌ சேர்ந்‌ 
தது என்பதைக்‌ குறிக்கும்‌ பெரும்‌ 
புவிப்‌ பிரிவுக்‌ களப்‌ பெயர்‌. 

ஏஈabber : பறிப்பி; சுரண்டி; 
ஈர்ப்பி; கவர்வி : சோதனைக்‌ 
கருவி கம்பியின்‌ இறுதியில்‌ 
உள்ள இணைப்புப்‌ பொருள்‌ 
ஒருங்கிணைந்த மின்சுற்று 
இணைப்பு டிரான்சிஸ்டர்‌ 
மற்றும்‌ பிறவற்றின்‌ இணைப்‌ 
புடன்‌ இணைக்கப்பட்டுள்ள 
அளவைக்‌ கருவியுடன்‌ 
இணைக்குமாறு வடிவமைக்கப்‌ 
பட்ட ஸ்பிரிங்‌ மூலம்‌ இயக்கப்‌ 
படும்‌ கொக்கி மற்றும்‌ இடுக்கி 


யைக்‌ கொண்டது. 


grabber hand : சுரண்டு கரம்‌ : 
கை வடிவிலுள்ள சுட்டுமுனை. 
இது பொருள்களைச்‌ ''சுரண்டி '' 
ஒரு இரையில்‌ மறு இட 
அமைவு செய்வதற்கு ஒரு 
நுண்பொறி மூலம்‌ 
நகர்த்தப்படுறைது. 

graceful degradation : கெளரவ 
மான கீழிறக்கம்‌: படிப்படியாகச்‌ 
செயல்திறன்‌ இழத்தல்‌ 
தோல்வி ஏற்படும்போது குரல்‌ 
நிலை போன்ற குறைவான 
இயக்கம்‌ மட்டும்‌ தொடரும்‌ 
வண்ணம்‌ செய்யும்‌ முறை. 
நேர்த்தியான 
கணினியின்‌ 


graceful exit : 
வெளியேற்றம்‌ : 


gracie of service 


ஒரு செயலாக்கத்தை பிழை 
நிகழும்‌ வேளையில்கூட 
முறைப்படி முடித்து வைக்கும்‌ 
வழிமுறை. செயலாக்கத்தின்‌ 
இடையில்‌ பிழையேற்படும்‌ 
போது, கணினியின்‌ கட்டுப்‌ 
பாட்டை இயக்கமுறை எடுத்துக்‌ 
கொள்ளும்‌. அல்லது இச்‌ செய 
லாக்கத்தைத்‌ தொடக்கி வைத்த 
முந்தைய செயலாக்கம்‌ எடுத்துக்‌ 
கொண்டுவிடும்‌. . கணினி, செய்‌ 
வதறியாது விக்கித்து நின்று 
விடும்‌ நிலை தவிர்க்கப்படும்‌. 
9720ஈ : தரழ்‌; தரப்படி : குரல்‌ 
தரம்‌ போன்று. குறிப்பிட்ட 
வழித்தடத்தில்‌ அனுப்புவதற்‌ 
காக கிடைக்கும்‌ எல்லை அல்‌ 
லது அகலம்‌ அல்லது... அலை 
வீச்சு பற்றியது. 

grade of service : சேவைத்‌ தரம்‌ : 
பொதுத்‌ தொலைபேசிக்‌ கட்ட 
மைப்பு போன்ற ஒரு தரவுத்‌ 
தொடர்புப்‌ பங்கட்டுப்‌ பிணையத்‌ 
தில்‌ பயனாளர்‌ ஒருவருக்கு, : 
அனைத்துத்‌ தடங்களும்‌ பயன்‌ 
பாட்டில்‌ உள்ளன; சிறிது நேரங்‌ 
கழித்துத்‌ தொடர்பு கொள்ளவும்‌, 
என்ற செய்தி கிடைப்பதற்குரிய 
வாய்ப்புநிலை. ஒரு பிணையத்‌ 
தின்‌, தரவு போக்குவரத்தைக்‌ 
கையாளும்‌ திறனை மதிப்பிட, 
சேவைத்தர அளவீட்டு முறை 
பயன்படுகிறது. ஒரு குறிப்‌ 
பிட்ட காலநேரத்துக்கு இத்‌ 


42 


grade sheet 658 


திறன்‌ மதிப்பிடப்படுகிறது. 
சேவைத்தரம்‌ 0.002 என மதிப்‌ 
பிடப்பட்டால்‌ ஒரு பயனாளரின்‌ 
அழைப்பு மறுமுனை சென்ற 
டைய அந்தக்‌ குறிப்பிட்ட கால 
நேரத்தில்‌ (காலை, மாலை, 
இரவு) 99.8 விழுக்காடு வாய்ப்‌ 
புள்ளது என்று பொருள்‌. 


மதிப்பெண்‌ 


] 


grade sheet 
சான்றிதழ்‌. 
3௭௨012 : படித்தரம்‌/படித்திறன்‌. 
ரா2ீ por : வரைவுத்‌ துறை : ஆப்‌ 
பிள்‌ மெக்கின்டோஷ்‌ கணினி 
களில்‌ வரைகலைப்‌ பணிச்‌ 
சூழலை வரையறுப்பதற்கான 
ஒரு கட்டமைவு. திரையில்‌ 
தோன்றும்‌ ஒவ்வொரு சாளரத்‌ 
திலும்‌ ஒரு வரைவுத்துறை 
இருக்கும்‌. திரையில்‌ தோன்றும்‌ 
வரைகலைப்‌ படங்களை 
பின்னணியிலுள்ள சாளரத்‌ 
திற்கோ அல்லது ஒரு கோப்‌ 
பிலோ சேமிக்க இந்த வரைவுத்‌ 
துறை பயன்படுகிறது. 

ஓளி! : வரைவுக்கூறு; வரைவுரு : 
வரைவியல்‌ வடிவங்களின்‌ 
தொகுதி. மெய்போலத்‌ தோற்ற 
மளிக்கும்‌ சிறப்பு விளைவுக்‌ 
காட்சிகளை உருவாக்கும்‌ 
தொழில்‌ பிரிவில்‌, மரங்கள்‌, 
செடிகொடிகள்‌ போன்ற உருத்‌ 
தோற்றங்களை வடிவமைக்க 
வரைவுருக்கள்‌ பயன்படுகின்‌ 


grammer checker 


றன. துணுக்குருக்களை (118026) 
ஒத்திந்தபோதிலும்‌ வரைவுருக்‌ 
களை இணைத்து உருத்‌ 
தோற்றங்களை வடிவமைத்தல்‌ 
மிகவும்‌ எளிது. 


grammatic : இலக்கணச்‌ சரி 
பார்ப்புச்‌ செயல்முறை : டாஸ்‌, 
விண்டோஸ்‌, மெக்கின்டோஷ்‌, 
யூனிக்ஸ்‌ போன்ற வற்றுக்கு 
"Reference Software" என்ற அமை 
வனம்‌ தயாரித்துள்ள "8௱- 
௱2(௦” என்ற இலக்கணச்‌ சரி 
பார்ப்பு செயல்முறை. 

grammatical error : இலக்கணப்‌ 
பிழை : ஒரு நிரலாக்கத்தொடர்‌ 
மொழியின்‌ அமைப்பு அல்லது 
விதிகள்‌ பின்பற்றப்படாததன்‌ 


விளைவாக ஏற்படும்‌ பிழை. 


(லட ரா என்றும்‌ அழைக்கப்‌ 
படுகிறது. 

grammatical mistake : 
கணத்‌ தவறு. 

ராகா : இலக்கணம்‌; வரை 
யறுக்கப்பட்ட  விதிமுறைத்‌ 
தொகுப்பு : ஒரு மொழியின்‌ பல்‌ 
வேறு கூறுகளை எவ்வாறு 
இணைக்கலாம்‌ என்பதற்கான 


விதிகள்‌. 


grammer checker : இலக்கணச்‌ 
சரிபார்ப்பு : ஒரு வாக்கியத்தின்‌ 
இலக்கணத்தைச்‌ சரிபார்க்கிற 
மென்பொருள்‌. இது முடிவுறாத 
வாக்கியங்களையும்‌, தவறான 


இலக்‌ 


grandfather file 


சொற்றொடர்களையும்‌, பிழை 
“யான நிறுத்தக்குறிகளையும்‌, 
மிகு சொல்லாட்சியினையும்‌, 
இலக்கணப்‌ பிழைகளையும்‌ சரி 


பார்த்து எடுத்துரைக்கிறது. 


grandfather file பாட்டன்‌ 
கோப்பு; தாத்தா கோப்பு. 

ஏரா (௦:21 : இறுதிக்‌ கூட்டுத்‌ 
தொகை. 


ஏரanயlerரty : சிறுமணிச்‌ செறிவு : 
ஒரு பொறியமைவின்‌ அகவரிச்‌ 
செறிவு- சிறுமணிச்‌ செறிவு எந்த 
அளவுக்கு அதிகமாக இருக்‌ 
கிறதோ அந்த அளவுக்கு அந்தப்‌ 
பொறியமைவு நெகிழ்‌ 
திறனுடையதாக இருக்கும்‌. 
வரர்‌ : வரைபடம்‌ : 1. இரண்டு 
அல்லது மேற்பட்ட மாறும்‌ 
அளவுகளின்‌ உறவினைக்‌ காட்‌ 
டும்‌ படம்‌. ஒரு கணித வரை 
படத்தில்‌ பொதுவாக இரண்டு 
அச்சுகளை வைத்து ஒரு 
வளைவுகோடு விவரங்களுக்கு 
கேற்ப வரையப்படும்‌. 2. சேகர்‌ 
என்றும்‌ சொல்லப்படும்‌. 


graph chart : வரைவு நிரல்படம்‌. 


graph theory வரைவியல்‌ 


கோட்பாடு. 
graphic accelerator : வரைகலை 


. graphic adapter : வரைகலை 
ஏற்பி; வரைகலைத்‌ தகவமைவி : 


659 


Graphical Kerne! System 


திரையில்‌ வரைகலைகளைக்‌ 
காட்சியாகக்‌ காட்டுவதற்கு 
உதவுகிற கணினி வன்பொருள்‌ 
அமைப்பி. 


graphical design : வரைகலை 


வடிவமைப்பு. 


graphical divice interface : வரை 
கலைச்‌ சாதன இடைமுகம்‌. 


Graphical Kernel System 
வரைகலை கருவக முறைமை : 
வரைகலை உருவங்களை வடி 
வமைக்க, கையாள, சேமிக்க, 
பரிமாறிக்கொள்ள, அன்சி (ANSI!) 
மற்றும்‌ ஐஎஸ்‌ஓ (150) அமைப்பு 
கள்‌ ஏற்றுக்‌ கொண்டுள்ள 
கணினி வரைகலைத்‌ தர வரை 
யறை. வன்‌ பொருள்‌ நிலையில்‌ 
இவை செயல்படுத்தப்படுவ 
தில்லை. பயன்பாட்டுத்‌ 
தொகுப்பு நிலையிலேயே 
கடைப்பிடிக்கப்படுகின்றன. 
ஒரு தனிப்பட்ட சாதனத்துக்‌ 
கென இல்லாமல்‌, விசைப்‌ 
பலகை, சுட்டி, காட்சித்‌ திரை 
இவையிணைந்த பணி நிலை 
யங்களுக்கானவை. 1978 ஆம்‌ 
ஆண்டு இருபரிமாண வரை 
கலைக்காகவே இம்‌ முறைமை 
உருவாக்கப்பட்டது. பின்னா 
ளில்‌ ஜிகேஎஸ்‌-3டி (05-30) 
என்ற பெயரில்‌ முப்பரி மாண 
வரைகலைக்கும்‌ விரிவாக்கப்‌ 
பட்டது. 


ew rrr 


graphical output 


graphical output : 
வெளியீடு. 


graphical terminal : வரைகலை 
முனையம்‌; வரைகலை முறை 
முகப்பு : ஓவியம்‌ மற்றும்‌ எழுத்து 
கள்‌ வடிவ தரவுவைக்‌ காட்டும்‌ 
வண்ணம்‌ இரை அமைக்கப்‌ 
பட்டுள்ள (வீடியோ) காட்சித்‌ 
இரை முகப்பு. 


வரைபட 


graphical user interface (GUI) : 
வரைகலை பயன்படுத்துவோர்‌ 
இடைமுகப்பு : வாசகத்துடன்‌ 
அல்லாமல்‌ உருவங்களுடனும்‌ 
ஒரு நுண்பொறியுடனும்‌ பயனா 
ளர்‌ பணிபுரிவதற்கு உதவுறெ 
ஒரு வசதி. இதனால்‌, விசைப்‌ 
பலகையை மிகக்குறைந்த அள 
வில்‌ பயன்படுத்த முடிகிறது. 
சிலசமயம்‌ இது WIMP (Window, 
160ஈ, Mouse, Procedure) சூழல்‌ 
என்றும்‌ அழைக்கப்படுகிறது. 
இது, பயனாளருக்கு ஒரு பழக்‌ 
கப்பட்ட இரைக்காட்சியையும்‌, 
நிலையான செயற்பாட்டு நடை 
முறையினையும்‌ அளிக்கிறது. 


graphic card வரைகலை 
அட்டை *ஒளிப்பேழைக்‌ 
காட்டுப்‌ பேழை: என்பதும்‌ 


இதுவும்‌ ஒன்றே. 
graphic character : வரைகலை 
எழுத்து : இலக்கங்கள்‌, எழுத்து 
கள்‌ உள்ளடங்கலாக அச்சிடத்‌ 
தக்க குறியீடுகள்‌. 


660 


graphic display mode 


graphic controller : வரைகலைக்‌ 
கட்டுப்படுத்தி : வரைகலை 
களையும்‌, வாசகங்களையும்‌ 
உருவாக்கப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
சாதனம்‌. இதனை வரைகலை 
எந்திரம்‌ என்றும்‌ கூறுவர்‌. ஒரு 
VGA அட்டை, வரைகலை எந்‌ 
திரம்‌ ஆகும்‌. ஆனால்‌, அது 
வரைகலைத்‌ தகவமைவி ௮ல்‌ 
லது ஏற்பி என்று அழைக்கப்‌ 
படுகிறது. MDA, CGA, EGA, 
VGA, MCGA, 8514/4 ஆகியவை 
செந்நிறமான 1814 வரைகலை 
அட்டைகளாகும்‌. 

graphic data structure : வரை 
கலை முறை தரவு அமைப்பு; 
வரைவியல்‌ தரவுக்‌ கட்டமைப்பு : 
வரைபட முறை தரவுகளைக்‌ 
குறிப்பிட இலக்க முறை தரவு 
களை தருக்கமுறையில்‌ வரிசைப்‌ 
படுத்தி வரைபடமுறை 
காட்சிக்காக அளித்தல்‌. 

graphic digitizer : வரைகலை 
முறை இலக்கமாக்கி : கணினி 
மில்‌ பயன்படுத்துவதற்காக 
வரைபட முறை மற்றும்‌ ஒவிய 
முறை தரவுகளை இருமை 
உள்ளீடுகளாக மாற்றித்‌ தரும்‌ 
உள்ளீட்டுச்‌ சாதனம்‌. 

graphic display mode : வரை 
கலைக்‌ காட்சி முறைமை: வரை 
வியல்‌ காட்சி முறைமை : சிறப்பு 
வரைபடமுறை திரையில்‌ வரை 
பட வடிவங்களை அச்டெ 


graphic display resolution 


கணினியை 

இயக்கமுறை. 
graphic display resolution : 
வரைகலை முறை காட்சித்‌ 
தெளிவு: வரைவியல்‌ காட்சிப்‌ 
பிரிதிறன்‌ : ஒரு காட்சித்‌ திரை 
யில்‌ ஒரு வரியில்‌ எத்தனை 
எழுத்துகளையும்‌ கோடுகளை 
யும்‌ காட்ட முடியும்‌ என்பது. 


அனுமதிக்கும்‌ 


graphic display terminal : வரை 
கலை முறை காட்சி முனையம்‌; 
வரைவியல்‌ காட்சி முனையம்‌ : 
திரையில்‌ தகவலைக்‌ காட்டும்‌ 
கணினி முனையம்‌. காத்தோட்‌ 
கதிர்க்‌ குழாய்‌, தொலைக்காட்சி 
முனையம்‌ அல்லது காட்சி 
முனையம்‌ போன்றவை இதில்‌ 
அடங்கும்‌. 

graphic display unit : வரை 
கலைக்‌ காட்சி அலகு : வரை 
கலை உருக்காட்சிகளைத்‌ இரை 
யில்‌ காட்டுவதற்குப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ காட்சிச்‌ சாதனம்‌. 


graphic field : வரைகலைப்‌ புலம்‌ 


graphic input device : வரை 
கலை முறை உள்ளீட்டுச்‌ 
சாதனம்‌ உருவங்களை 


சேமித்து, மறு உருக்கொடுத்து, 
காட்சிக்கு வைத்து, மாற்றும்‌ 
வசதி அளித்துக்‌ கையாள்‌ 
வதற்குக்‌ கணினிக்கு புள்ளி 
களை அளிக்கக்கூடிய இலக்க 
மாக்கி போன்ற சாதனம்‌. 


graphic primitive 


graphic limits : வரைகலை 
முறை எல்லைகள்‌ : இலக்கமுறை 
வரைவி போன்ற வரைபட 
முறை சாதனத்தின்‌ பிளாட்டிங்‌ 
பகுதி. அதன்‌ எந்திரஎல்லைகள்‌- 
உருளையின்‌ அளவு, பிளேட்டர்‌ 
போன்றவை வரையறுக்கப்படும்‌. 


graphic object : வரைகலைப்‌ 
பொருள்‌. 
graphic output : வரைகலை 


முறை வெளியீடு : கணினி உரு 
வாக்கும்‌ வெளியீடு. புலனாகும்‌ 
காட்சித்திரை அச்சுவெளியீடுகள்‌ 
அல்லது பிளாட்டுகள்‌ போன்ற 
வடிவத்தில்‌ வெளியிடப்படும்‌. 


graphic output device : வரை 
கலை முறை வெளியீட்டுச்‌ 
சாதனம்‌ : ஒரு உருவத்தைக்‌ 
காட்டுவதற்கோ, அல்லது பதிவு 
செய்வதற்கோ பயன்படுத்தப்‌ 
படும்‌ சாதனம்‌. மென்பிரதிக்கு 
காட்சித்திரை ஒரு வெளியீட்டுச்‌ 
சாதனம்‌. வன்பிரதிக்கு வெளி 
மீட்டுச்‌ சாதனங்கள்‌ காகிதம்‌, 
திரைப்படம்‌ அல்லது டிரான்ஸ்‌ 
பரன்சிகள்‌ வடிவில்‌ உருவத்தை 
வெளியிடுகின்றன. 


graphic package : வரைகலைத்‌ 
தொகுப்பு: எண்மானத்‌ தரவு 


களைக்‌ காட்சி உருவங்களாக 


மாற்றக்கூடிய மென்பொருள்‌. 


graphic primitive : 
மூலம்‌ : புள்ளி, 


வரைகலை 
வரி, வில்‌ 


graphics 


வளைவு போன்ற அடிப்படை 
யான வரைகலைக்‌ கட்டுமானத்‌ 
தொகுதி. ஒரு திண்ம ௨௫ 
மாதிரிப்‌ பொறியமைவில்‌, நீள்‌ 
உருளை, கன சதுரம்‌, கோளம்‌ 
ஆகியவை இதற்கு எடுத்துக்‌ 
காட்டுகள்‌. 

graphics : வரைகலை முறை 
யியல்‌: வரைவு முறைகள்‌; வரை 
கலையியல்‌; வரைவியல்‌ : திரை, 
காகிதம்‌ அல்லது திரைப்படங்‌ 
களில்‌ வெளியிடப்படும்‌ கணினி 
உற்பத்தி செய்பும்‌ எந்த ஒரு 
படத்தையும்‌ இவ்வாறு கூறப்‌ 
படும்‌. சாதாரண கோடு அல்லது 
பட்டைக்‌ கோடுகள்‌ முதல்‌ 
வண்ணமிகு, விளக்கப்படங்கள்‌ 
எனப்படும்‌. 

graphics, computer : கணினி 
வரைவியல்‌; கணினி வரைகலை. 


Graphics Controller : வரை 
கலைக்‌ கட்டுப்படுத்தி : திரைக்‌ 
காட்சிக்கான தேக்கு நினை 
வகத்தைக்‌ கணினி அணுகு 
வதற்கு அனுமதிக்கின்ற இஜிஎ, 
விஜிஏ ஒளிக்‌ காட்சித்‌ தகவியின்‌ 
ஒரு பருதி. 

graphics coprocessor : வரை 
கலைத்‌ துணைச்‌ செயலி : ல 
ஒளிக்காட்சி தகவிகளில்‌ 
இணைககப்பட்டிருக்கும்‌ தனிச்‌ 
றெப்பான நுண்செயலி. மையச்‌ 
செயலதத்தின்‌ பிற பணிக்கான 


graphics file 


ஆணைகளுக்கு ஏற்ப, கோடுகள்‌ 
நிரப்பிய பரப்புகளால்‌ ஆன 
வரைகலை உருவங்களை இச்‌ 


செயலி உருவாக்கும்‌. 


graphics data structure 

வரைகலைத்‌ தரவுக்‌ கட்டமைவு : 
ஒரு வரைகலைப்‌ படிமத்தின்‌ 
ஒன்று அல்லது மேற்பட்ட 


“கூறுகளைச்‌ கட்டுவதற்கென்றே 


தனிச்சிறப்பாய்‌ வடிவமைக்கப்‌ 
பட்ட ஒரு தரவுக்‌ கட்டமைவு. 


graphics display 
முறை காட்சி : 
அமைப்பிலிருந்து எடுத்து 
வெளியீட்டுச்‌ சாதனத்தால்‌ 
காட்டப்படும்‌ வரைபட முறை 
தரவுகள்‌. 

graphics engine : வரைகலை 
எந்திரம்‌ : முதன்மை மையச்‌ 
செயலகத்தை (CPU) நம்பி 
யிராமல்‌ சுதந்திரமாக வரை 
கலைச்‌ செயல்‌ வரைவுகளை 
செய்கிற தனிவகை வன்‌ 
பொருள்‌. இது பல்வேறு செயற்‌ 
பணிகளில்‌ எதனையும்‌ செய்‌ 
யும்‌. எடுத்துக்காட்டு : வரை 
கலை வடிவகணித உருவாக்கம்‌; 
புள்ளிக்குறிப்பெருக்கம்‌; நினை 
வகத்திலிருந்து காட்சிக்கு விரை 
வாகத்‌ தரவுகளை மாற்றுதல்‌. 


: வரைகலை 
ஒரு கணினி 


graphics file : வரைகலைக்‌ 
கோப்பு : வரைகலைத்‌ தரவு 
களை மட்டுமே கொண்டிருக்‌ 


graphics input hardware 


கிற கோப்பு. இது வாசகக்‌ 
கோப்பு, ஈரிலக்கக்‌ கோப்பு 
ஆகியவற்றிலிருந்து வேறு 
பட்டது. 


graphics input hardware : வரை 
கலை முறை உள்ளீடு வன்‌ 
பொருள்‌ : வரைகலைமுறை 
தரவுவை கணினியில்‌ கொடுக்‌ 
கப்படும்‌ வெளிப்புறச்‌ சாத 
னங்கள்‌, வரைபடமுறை 
வரைவு இலக்குமாக்கி (ல்ல) , 
கட்டுக்கருவி மற்றும்‌ ஒளிப்‌ 
பேனா போன்றவற்றை இந்த 
வகையில்‌ சேர்க்கலாம்‌. 


graphics language : வரைகலை 
மொழி : ஓர்‌ உயர்நிலை மொழி 
மில்‌ ஒரு வரைகலை உருக்‌ 
காட்சியை ஒரு செயல்வரை 
வாளர்‌ தெரிவிப்பதற்கு அனு 


மதிக்கிற கட்டளைகளின்‌ 
தொகுதி. இந்த மொழி, 
மென்பொருள்‌ அல்லது 


தனிவகை வன்பொருள்‌ மூலம்‌ 
வரைகலை உருக்காட்கெளாக 
மாற்றப்படுகிறது. 


graphics mode : வரைகலை 
முறை : வாசகங்களுடன்‌ சேர்த்து 
உருக்காட்சிகளையும்‌ .பயன்‌ 
பாடுகள்‌ காட்சியாகக்‌ காட்டு 
வதற்கு உதவுகிற முறை. பல 
கணிப்‌ பயன்பாடுகள்‌ எப்‌ 
போதும்‌ வரைகலை முறையில்‌ 
இயங்குகின்றன. பலகணி 


663 


- வன்பொருள்‌ 


graphics. printer 


யில்லாம்‌. பயன்பாடுகள்‌. வரை 
கலை முறையில்‌ அல்லது; வாசக 
முறையில்‌ இயங்க வல்லவை. 

graphics output hardware : 
வரைகலை முறை வெளியீடு 
வரைகலை 


முறையில்‌ கணினியில்‌ காட்ட 


: உதவும்‌ வெளிப்புறப்‌ பொருள்‌ 
' கள்‌ வரைபடமுறை திரை, 
்‌ இலக்கமுறை வரைவி, அல்லது 


| வரைகலைமுறை அச்சுப்பொறி 


போன்றவற்றை இந்த வகையில்‌ 
சேர்க்கலாம்‌. - 

graphics pen and tablet : வரை 
கலைப்‌ பேனா மற்றும்‌ பட்டயத்‌ 
தகடு : அழுத்த உணர்வுடைய 
பட்டயத்தகட்டில்‌ வைக்கப்‌ 
படும்‌ பொருனைப்‌ படம்‌ வரை 
வதற்கு அல்லது படியெடுப்‌ 
பதற்கு உதவுகிற ஒரு சாதனம்‌. 
இதனை இது இலக்கமாக்கி, 
கணினி தனது காட்சித்‌ திரை 
யில்‌ காட்டுவதற்கு உதவுகிறது. 
graphics port வரைகலை 
வாயில்‌ : 1. ஒரு வரைகலைச்‌ 
செய்தி அறிவிப்பியை. இணைப்‌ 
பதற்காகக்‌ கணினியிலுள்ள 
குதை குழி. 

graphics printer : வரைகலை 
முறை அச்சுப்பொறி : சொற்கள்‌, 
படங்கள்‌, வரைபடமுறைகளை 
உருவாக்கக்‌ கூடிய வெளியீட்டுச்‌ 
சாதனம்‌. 


graphics programme 


graphics programme : 
வரைகலை முறை நிர 
லாக்கத்தொடர்‌ : வரை 
கலை முறைகளை உற்‌ 
பத்தி செய்ய கணினியை 
அனுமதிக்கும்‌ கணினி 
நிரலாக்கத்‌ தொடர்‌, 


graphics resolution : 
வரைகலைத்‌ துல்லியம்‌; 
வரைபட முறை பிரி 
திறன்‌ : வரைபட முறை 
யியல்‌ படங்கள்‌ வெளி 
யீட்டு வன்பொருள்‌ எத்தகைய 
துல்லியமாக வெளியிடுகிறது 
என்பதற்கான அளவுகோல்‌. 
அதிக துல்லியம்‌ உள்ள படங்‌ 
களில்‌ மிகவும்‌ தெளிவாகப்‌ 
பார்க்கலாம்‌. குறைந்த துல்‌ 
லியம்‌ உள்ள படங்களைவிட 
நன்றாகக்‌ காட்சி தரும்‌. 
graphics screen : வரைகலை 
முறை திரை : வரைகலை முறை 
படங்களைக்‌ காட்டும்‌ திரை. 
graphics spread sheet : வரை 
கலை விரிதாள்‌. 


graphics & sound : வரைகலை 
மற்றும்‌ ஒலி. 

graphics tablet : வரைகலை 
முறை தகவல்‌ இலக்கமாதல்‌ : 
வரைகலைமுறை மற்றும்‌ 
பாடவழுவ தகவல்களை கணினி 


பயன்படுத்துவதற்காக இருமை 
உள்ளீடுகளாக மாற்றும்‌ 


graphic workstation 


வரைகலை முறை தகவல்‌ இலக்கமாதல்‌ 


உள்ளீட்டுச்‌ சாதனம்‌. பொருளின்‌ 
உருவங்களை கணினியில்‌ 
சேமிக்கக்கூடிய தரவாக மாற்றித்‌ 
தருவதற்கு திறமையான முறை. 
பேனா போன்ற எழுத்தாணி 
மற்றும்‌ பட்டையான வரை 
விலக்கக்‌ கருவியையும்‌, பயன்‌ 
படுத்தி வரைபடமுறை உள்ளீடு 
செய்யப்படுகிறது. 


graphics terminal : வரைகலை 
முனையம்‌; வரைவியல்‌ முனை 
யம்‌ : படங்கள்‌ மற்றும்‌ ஓவியங்‌ 
களைக்‌ காட்டுகின்ற வெளி 
யீட்டுச்‌ சாதனம்‌. 


graphics view 
காட்சி. 


வரைகலை 


graphic workstation : வரை 
கலைப்‌ பணிநிலையம்‌; வரை 
முறைப்‌ பணிப்பொறி : அது 


. ப்‌ ௯ ர 
உண்மையில்‌ கருவகவின ஒரு 


graph theory 


தொகுதியைக்‌ குறிக்கும்‌. இது, 
ஒருவர்‌ வரைகலைப்‌ பணி 
களைச்‌ செய்வதற்கு வசதி செய்து 
கொடுப்பதுடன்‌, வரைகலைப்‌ 
பயனாளருக்கான குழலையும்‌ 
உருவாக்கிக்‌ கொடுக்றெது. 


graph theory : வரைகலை முறை 
கொள்கை : இடவியலில்‌ ஒரு 
பகுதியும்‌, இணைப்பு ஆய்வில்‌ 
ஒரு பகுதியுமாகச்‌ சேர்ந்து உரு 
வான கணிதத்‌ துறையின்‌ ஒரு 
பிரிவு. மின்சார கட்டமைப்புக்‌ 
கொள்கை, இயக்கங்கள்‌, ஆராய்ச்சி, 
புள்ளி விவரம்‌, எந்திரவியல்‌, 
சமூகவியல்‌ மற்றும்‌ நடத்தை 
யியல்‌ ஆய்வு ஆகிய துறைகளில்‌ 
பயன்பாடுகள்‌ நடைபெற்றுக்‌ 
கொண்டிருக்கின்றன. 


9855 pay : மொத்த ஊதியம்‌. 


great renaming : மிகப்பெரும்‌ 
பெயர்‌ மாற்றம்‌ : இணையத்தில்‌ 
இப்போது நடைமுறையில்‌ 
இருக்கும்‌ செய்திக்‌ குழுக்களின்‌ 
பெயரமைப்புக்கு மாறிய 
நிகழ்ச்சியைக்‌ குறிக்கிறது. 
முன்பெல்லாம்‌, இணையம்‌ 
சார்ந்த புறச்‌ செய்திக்‌ குழுவின்‌ 
பெயர்கள்‌ ££, என்றெல்லாம்‌ 
இருந்தன. எடுத்துக்காட்டாக 
நிரல்களின்‌ மூல வரைவுகளைக்‌ 
கொண்டுள்ள  செய்திக்குழு 
net.sources என்று பெயர்‌ 
பெற்றிருந்தன. 1985ஆம்‌ ஆண்டு 


665 


gray code - to - binary 


மிகப்பெரும்‌ பெயர்மாற்றம்‌ 
அறிமுகப்படுத்தப்பட்டது. 
அதன்படி, ॥6(.5001065 என்ற 
பெயர்‌ ௦௦௱].50ப1௦85.ஈ150 என்று 
மாற்றம்‌ பெற்றது. இதுபோல, 
செய்திக்‌ குழுவின்‌ அனைத்துப்‌ 
பெயர்களும்‌ புதிய பெய 
ரமைப்புக்கு மாற்றப்பட்டன. 


gray scale monitor : சாம்பல்‌ 
அளவீட்டுத்‌ திரையகம்‌. 
gray scale scanner : சாம்பல்‌ 


அளவீட்டு வருடு பொறி. 


grey code : சாம்பல்‌ நிறக்‌ குறி 
யீடு: சாம்பல்‌ நிறக்‌ குறிமுறை: 
கிரே குறியீடு : அடுத்தடுத்த 
எண்கள்‌ ஓரே ஒரு இலக்கத்தில்‌ 
மட்டும்‌ வேறுபடுவதான 
தன்மைகளைக்‌ கொண்ட குறி 
யீடு. ஒப்புமையிலிருந்து இலக்க 
முறை மாற்றல்‌ கருவியில்‌ 
செயல்படச்‌ சிறந்தது. உள்ளீடு/ 
வெளியீடு நோக்கங்களுக்காக 
வும்‌, குறியீட்டு மதிப்புகளுக்‌ 
காகவும்‌ பயன்படுத்தப்படு 
கிறது. கணித கணக்‌ €டுகளைச்‌ 
செய்வதற்கு முன்பு இருமை 
எண்‌ வசைக்கு மாற்றப்பட வேண்‌ 
டும்‌. cycle code, reflected code 
என்றும்‌ அழைக்கப்படுகிறது. 

gray code - to - binary conver- 
50 : சாம்பல்‌ நிறக்‌ குறியீட்டி 
லிருந்து இருமைக்கு மாற்றல்‌ : 
கிரே குறியீட்டு எண்ணில்‌ 


rr அட டனர்‌ அதன ல்க லப மலம ம மட பபப வவம பய டடடட டவல்‌ 


gray scale 666 


இருமை (பைனரிரக்குச்‌ சமமான 
மதிப்பு. இடது புறத்திலிருந்து 
வலதுபுறமாகப்‌ படிக்க வேண்‌ 
டும்‌ என்ற விதியைக்‌ கடைப்‌ 
பிடித்து இந்த மாற்றம்‌ செய்யப்‌ 
படுகிறது. மிக முக்கிய இருமை 
இலக்கம்‌ அதற்குச்‌ சமமான 
கிரே குறியீட்டு இலக்கத்துடன்‌ 
ஓப்பிடப்படுகிறது. கிரே குறி 
மீட்டு இலக்கம்‌ | என்றால்‌ 
அடுத்த இருமை இலக்கம்‌ மாறு 
கிறது. கிரே குறியீடு இலக்கம்‌ 
பூஜ்யம்‌ என்றால்‌ அடுத்த இரும 
இலக்கம்‌ மாறாது. சான்றாக, 
கிரே குறியீட்டு மதிப்பு 
110100110 அதற்குச்‌ சமமான 
இருமை எண்‌ 100111011. 


ஏர 502/6 : சாம்பல்நிற அளவு 
கோல்‌ : கணினி வரைபடமுறை 
அமைப்புகளில்‌ ஒரே நிறக்‌ 
காட்சி முறையில்‌ வெளிச்சத்‌ 
தின்‌ மாறுபாடுகளின்‌ அளவு. 
பல்வேறு வடிவமைப்புப்‌ 
பொருள்களுக்கிடையில்‌ உள்ள 
கருமை நிறத்தை அதிகரிக்க 
கிரே அளவுகோல்‌ பயன்படுறெது. 
greater than அதைவிடப்‌ 
பெரிய : இரண்டு மதிப்புகளுக்‌ 
கடையில்‌ உள்ள வேறுபாட்டின்‌ 
உறவு. அதைவிடப்‌ பெரிய எண்‌ 
என்பது அதற்கான குறியீடு. 9 
என்ற எண்‌ ௪ ஐ விடப்‌ பெரியது 
என்றால்‌ அம்புக்குறி சறியதை 
நோக்கி இருக்கும்‌. மாற்றுச்‌ செய 


gregorian calendar 


லாக்க முறையை ஒப்பிட இதைப்‌ 
பொதுவாக பயன்படுத்துவார்கள்‌. 
07261 : விளங்கா மொழி : உண்‌ 
மையான எழுத்துகள்‌ விளங்கிக்‌ 
கொள்ள முடியாத ஒருவகை 
வடிவத்தில்‌ வாசகத்தைக்‌ காட்சி 
யாகக்‌ காட்டுதல்‌, எடுத்துக்‌ 
காட்டு : மேசை மோட்டு வெளி 
யீட்டில்‌ முடிவுற்ற ஆவணத்தை 
முன்னதாகப்‌ பார்க்கும்போது, 
செறிவினைக்‌ கையாள்வதற்கு 
காட்சித்திரை போதிய அளவு 
பெரிதாக இல்லையெனில்‌ 
அந்த வாசகம்‌ விளங்கா மொழி 
யில்‌ உள்ளது எனப்படும்‌. 

ஏreeking : விளங்கா மொழியில்‌ 
அமைத்தல்‌ : 
போலி எழுத்துகளில்‌ அல்லது 
பொருளற்ற குறியீடுகளில்‌ 
உருப்படுத்திக்‌ காட்டுதல்‌. 

green book standard : பசுமை 
நூல்‌ தர அளவு : 1987 ஜூன்‌ 
மாதம்‌ அறிவிக்கப்பட்ட 0-1 
முழுச்‌ செயற்பணித்‌ தனிக்குறிப்‌ 
பீட்டுக்கான மாற்றுப்‌ பெயர்‌. 
இது, முதல்‌ வரைவு வெளி 
மிடப்பட்டுச்‌ சரியாக ஓராண்டுக்‌ 


குப்‌ பிறகு வெளியிடப்பட்டது. 


வாசகங்களைப்‌ 


ராஜா ஓ : பசுமைக்‌ கணினி. 


gregorian calendar : கிரிகோரி 
யன்‌ நாட்காட்டி : மேலை நாடு 


களில்‌ முன்பு ஜூலியன்‌ 
காலண்டர்‌ பின்பற்றப்பட்டு 


ட 
GREP 


வந்தது. 582இல்‌ 
மூன்றாம்‌ போப்‌ கிரிகோரி புதிய 
காலக்‌ கணக்கீட்டு முறையை 
அறிமுகப்படுத்தினார்‌. அதுவே 
திரிகோரியன்‌ காலண்டர்‌ எனப்‌ 
படுகிறது. இது, முந்தைய 
முறையைவிட மிகத்‌ துல்லிய 
மான முறையாகும்‌. ஓர்‌ 
ஆண்டுக்கு 365.2122 நாட்கள்‌ என 
மிகத்‌ துல்லியமாகக்‌ கணக்கிடப்‌ 
பட்டது. இதன்படி நூறால்‌ வகு 
படும்‌ ஒர்‌ ஆண்டு நானூறாலும்‌ 
வகுபட்டால்‌ மட்டுமே நீள்‌ 
(1௨20) ஆண்டாகும்‌... அதாவது 
366 நாட்களைக்‌ கொண்டதாகும்‌... 
இதன்படி, 2000 ஒரு நீள்‌ 
ஆண்டு. ஆனால்‌ 1900 ஒரு நீஸ்‌ 
ஆண்டில்லை. தி.பி. 1-ம்‌ ஆண்‌ 
டிலிருந்து கூடுதலாகக்‌ கணக்‌ 
இடப்பட்ட 10 நாட்கள்‌ 1582 
அக்டோபர்‌ மாதத்தில்‌ கழிக்கப்‌ 
பட்டன. ஆனாலும்‌ இங்கிலாந்‌ 
தும்‌ அதன்‌ காலனிகளும்‌ புதிய 
காலண்டரை ஏற்றுக்கொள்ள 
வில்லை. 1753 ஆம்‌ ஆண்டில்‌ 
தான்‌ அவை கிரிகோரியன்‌ 
காலண்டரை ஏற்றுக்‌ கொண்‌ 
டன. 1982 செப்டம்பர்‌ மாதத்தில்‌ 
11 நாட்கள்‌ கழிக்கப்பட்டன. 


GREP" : கிரெப்‌' : : முழுதளாவிய 
இயல்பான சொல்லமைப்பைத்‌ 
தேடிக்‌ காட்டல்‌ என்று பொருள்‌ 
படும்‌ 000௮ Regular Expression 
Print என்ற தொடரின்‌ தலைப்‌ 


667 


பதின்‌ 


grid! chart 


்‌ பெழுத்துச்‌ குறும்பெயர்‌. ஒரு, 


கோப்பில்‌ அல்லது கோப்பு 


. களில்‌ ஒரு, குறிப்பிட்ட சொல்‌: 
ட லைத்‌ தேடிக்காணும்‌ யூனிக்ஸ்‌ 


கட்டளை. 
GREP? : கிரெப்‌* : யூனிக்ஸின்‌ 
திரெப்‌ கட்டளையைப்‌ பயன்‌. 


படுத்தி ஓர்‌ உரைப்பகுதியைத்‌ 


தேடும்‌ முறை. 


8 : தொகுப்பு: கட்டம்‌ : 7. 


ட காட்சித்‌. திரை அல்லது இலக்க 
மாக்கியில்‌ காட்டப்படும்‌ ஒரே 
: மாதிரியான . 


இடைவெவிப்‌ 
புள்ளிகள்‌ உள்ள கட்ட மைப்பு. 
ஒரு இடத்தைக்‌ கண்டுபிடிக்க 
வும்‌, ஒரு வடிவமைப்பு அல்‌ 
லது துல்லியமான வரைபடங்‌ 
களை உருவாக்கவும்‌ பயன்‌ 
படுத்தப்படுறெது. 2. நிரல்‌ 
நிரைகளாக மின்னணு விரிதாள்‌ 
மாதிரிகளைக்‌ காட்டுவது. 
3. ஒரு புள்ளியின்‌ மதிப்பைக்‌ 
கண்டுபிடிக்கப்‌ பயன்படும்‌ ஒரு 
வரைபடத்திலுள்ள குறுக்கு 
வாட்டு மற்றும்‌ செங்குத்துக்‌ 
கோடுகள்‌. 4. வட்ட வரைபடத்‌ 
தில்‌, தொகுதி என்பது மையப்‌ 
பகுதியிலிருந்து வட்டமாக 
வெளிப்புறம்‌ சாய்ந்திருக்கும்‌ 
கோடுகளின்‌ தொகுதி. 

மர்ம கா! : தொகுப்பு வரை 
படம்‌; கட்ட வடிவ வரைபடம்‌ : 
உள்ளீட்டுத்‌ தரவுவை அதன்‌ 


அ ப ப ப ப ப ப ப  _ டடப்பப்யபயயய யய 


gridding 


668 


grounding 


பயன்பாட்டு நிரலாக்கத்‌ தொடர்‌ 
பயன்பாடுகளுக்குத்‌ தொடர்பு 
படுத்தும்‌ பட்டியல்‌. 

91100110 : தொகுப்பமைத்தல்‌; 
கட்டமாக்கல்‌ : முடிவுப்புள்ளிகள்‌ 
யாவும்‌ தொகுதிப்‌ புள்ளிகளின்‌ 
மீது விழுமாறு அமைக்க 
வேண்டிய வரைபட உருவ 
கட்டுமான சிக்கல்‌. 


ஏர்‌ ayo : கட்ட உருவரை. 


gridsheet : தொகுப்புத்தாள்‌; 
கட்டத்தாள்‌ தொகுப்பு 
போன்றதுதான்‌. விரிதாள்‌ அல்‌ 
லது பணித்தாளைக்‌ குறிக்கும்‌. 


ஏற : கிரிப்‌: வரைகலை இடை 
வினைச்‌ செயல்முறைப்படுத்‌ 
தும்‌ மொழி. 

9101 : கிராக்‌ : ஆழமாய்‌, தீர்க்க 
மாய்‌: புரிந்துகொள்ளல்‌. 
இரு.ராபர்ட்‌ ஏ.ஹெய்ன்லெய்ன்‌ 
எழுதிய அறியாத நாட்டில்‌ தெரி 
யாத ஆள்‌ (Stranger in a Strange 
டக) என்னும்‌ புதினத்தில்‌ 
பயன்படுத்தப்பட்ட சொல்‌. 
அருந்துதல்‌ என்று பொருள்‌ 
படும்‌ மார்சியன்‌ மொழிச்‌ சொல்‌ 
லும்‌ ஆகும்‌. பாலை நிலத்து 
வாசி நீரின்மீது கொள்ளும்‌ அக்‌ 
கறையைப்‌ போன்று முனைப்பு 
ஆர்வத்தைக்‌ குறிக்க மார்ரியன்‌ 
மொழியில்‌ இச்சொல்‌ பயன்படு 
கிறது. இணையக்‌ கலந்துரையா 
டல்களில்‌ கணினிப்‌ புலமை 


யைக்‌ குறிக்க குறும்பர்கள்‌ 
(Hackers) இச்சொல்லைப்‌ பயன்‌ 
படுத்துவர்‌. 
groove format : 
வடிவம்‌. 


வரிப்பள்ள 


ஏர௦ா : தரைத்‌ தொடர்பு : ஒரு 
மின்சுற்றிலிருந்து பூமிக்கு 
இணைப்பு ஏற்படுத்தும்‌ பாதை 
அல்லது தொடுகின்ற உட 
லோடு ஏற்படுத்தும்‌ தொடர்பு. 
பொதுவாக, ஒரு பாதுகாப்புச்‌ 
சாதனமாக இது பயன்படுகிறது. 


ground current தரை 
மின்னோட்டம்‌ ஒரு தரை 
இணைப்பில்‌ காணப்படும்‌ மின்‌ 
னோட்டம்‌. இது சமநிலையற்ற 
மின்னியல்‌ ஆதாரங்களினால்‌ 
ஏற்படலாம்‌. எடுத்துக்காட்டு: 
இரு கணினிகளுக்கிடையிலான 
ஒரு செய்தித்‌ தொடர்பு வழியில்‌ 
தரை இணைப்பு, தனித்தனியே 
மின்விசை பெறுதல்‌. 


ஏர௦யnப்‌ ஈஃயt : தரைக்‌ குறைபாடு : 
ஒரு மின்னியல்‌ அமைப்பியின்‌ 
செயலிழப்பு அல்லது இடி, 
மின்னல்‌, புயல்‌ போன்ற புற 
நிலை மின்னியல்‌ ஆதாரங்களி 
லிருந்தான இடையீடு காரண 
மாக தரை இணைப்பில்‌ உண்டா 
கும்‌ தற்காலிக மின்னோட்டம்‌. 
ஏர௦யா்ரறஏ : தரை இணைப்பு : 
மனிதர்களுக்கும்‌, 
களுக்கு மின்சக்தி ஒட்டம்‌ தீங்கு 


கணினி 


ground loop 


செய்யாத வண்ணம்‌ அமைக்கும்‌ 
செயல்முறை. 

ground loop : தரை வளையம்‌ : 
இரண்டு அல்லது அவற்றுக்கு 
மேற்பட்ட முறைகளில்‌ தரையில்‌ 
பதிக்கப்பட்டுள்ள இரு சாதனங்‌ 
களுக்கிடையில்‌ முன்னும்‌ 
பின்னுமாகப்‌ பாய்கிற தேவை 
யற்ற தரை மின்னோட்டம்‌. 


: தொகுதிக்‌ குறி 


ground mark 
மானம்‌. 


ground noise injection : தரை 
யோசை புகுத்தல்‌ : ஒரு மின்‌ 
விசை வழங்ூட்டுக்‌ கருவி 
மூலம்‌ தரை இணைப்புக்குள்‌ 
தேவையற்ற ஓசையை வேண்டு 
மென்றே புகுத்துதல்‌. 

9௦யர : குழு : 1. பல உறுப்புகள்‌ 
இணைந்த ஒரு முழுமை. ஒரு 
தரவுத்‌ தள அறிக்கையில்‌ குறிப்‌ 
பிட்ட ஏடுகளின்‌ தொகுதி. 
8. ஒரு படவரைவு மென்பொரு 
ளில்‌ வரைகின்ற ஒரு படத்தில்‌ 
பல்வேறு உருப்பொருள்களை 
ஒரு தொகுதியாகச்‌ சேர்ப்பதை 
யும்‌ குழு என்பர்‌. 3. பல்‌ பயனா 
ளர்‌ இயக்க முறைமையில்‌ சில 
குறிப்பிட்ட பயனாளர்களை 
இணைத்து ஒரு குழுவை ௨௫ 
வாக்க முடியும்‌. சலுகைகளை 
யும்‌ உரிமைகளையும்‌ ஒரு 
குழுவுக்கென வரையறுக்க 
முடியும்‌, அக்குழுவிலுள்ள 


669 


grouping data 


அனைத்து உறுப்பினர்களும்‌ 
அந்தச்‌ சலுகைகளையும்‌ உரிமை 
களையும்‌ பெறுவர்‌. 
group and outline : 
சுற்றுக்‌ கோடும்‌, 
ஏர௦யற ban : குழுப்‌ பட்டை. 


: குழுக்‌ குறி 


குழுவும்‌ 


group coding 
முறையாக்கம்‌. 
group decision support system 
(6DSS) : குழு முடிவு ஆதார 
முறைமை : மக்கள்‌ குழுமங்‌ 
களினால்‌ முடிவெடுக்கப்படு 
வதற்கு உதவியாக இருக்கிற 
முடிவு ஆதாரப்‌ பொறியமைவு. 


group footer band குழு 
முடிப்புப்‌ பட்டை. 

group header band : குழுத்‌ 
தலைப்புப்‌ பட்டை. 

group icon : குழும உருவம்‌ : 
ஒரு செயல்முறை மேலாண்‌ 
மைக்‌ கருவியில்‌ குழுமப்‌ 
பலகணி குறும அளவுக்குக்‌ 
குறைக்கப்பட்டிருக்கும்போது, 


ஒரு குழுமத்தைக்‌ குறிக்றெ 
உருவம்‌. ஒரு குழுமத்தைத்‌ 
திறப்பதற்கும்‌, அதன்‌ உள்ளடக்‌ 
கத்தைப்பார்ப்பதற்கும்‌ குழும 
உருவத்தைத்‌ தேர்ந்தெடுத்துக்‌ 
கொள்ள வேண்டும்‌. 


ஏா௦யறராஏ : குழுக்கள்‌. 
ஏர௦பறiறழ 0218 : தரவுக்‌ குழுக்கள்‌. 


group mark 


670 


guest 


Uw ———___—————————— 


ஏர௦ற ஈசர்‌ : குழு அடையாளம்‌ : 
ஒரு சொல்லின்‌ தொடக்கம்‌ 
அல்லது முடிவு அல்லது விவர 
அலகு ஆகியவற்றைக்‌ காட்டும்‌ 
காட்டி. 


group printing : குழு அச்சிடல்‌: 
தொகுதி அச்சிடல்‌ : ஒரு கணக்‌ 
இடும்‌ எந்திரத்தின்‌ வழியாகச்‌ 
செல்லும்‌ ஒவ்வொரு தொகுதி 
யின்‌ முதல்‌ அட்டையில்‌ 
மட்டும்‌ தரவுவை அச்சிடும்‌ 
செயல்முறை. 

groupware : குழுமச்‌ சாதனம்‌ : 
பணிக்‌ குழுமங்களின்‌ உறுப்‌ 
பினர்களின்‌ பணி நடவடிக்கை 
களுக்கு ஆதரவாக இருக்கிற 
மென்பொருள்‌ தொகுதிப்‌ 
பொறியமைவு. இக்குழுமங்‌ 
களின்‌ பணிநிலையங்கள்‌, ஓர்‌ 
உள்முகப்‌ பகுதி இணைவனத்‌ 
தினால்‌ ஒன்றுக்கொன்று 
இணைக்கப்பட்டிருக்கும்‌. 
grovel ஊர்தல்‌; நகாதல்‌; 
(நத்தை போல்‌ நகர்தல்‌) : 1. ஒரு 
தேடலை அல்லது ஒரு பணியை 
எவ்வித முன்னேற்றமுமின்றி 
செய்து கொண்டிருத்தல்‌. ஒரு 
கோப்பிலிருந்து தரவு பெற 
எழுதப்பட்ட சில நிரல்கள்‌ 
வெளியீட்டைத்‌ 'தருமுன்பு அக்‌ 
கோப்பு முழுமையும்‌ மெதுவாக 
ஊர்ந்து பார்வையிடுவதுண்டு. 
சில வேளைகளில்‌, ஒரு நிரலர்‌ 
ஒரு குறிப்பிட்ட கட்டளை பற்றி 


அறிய ஆவணங்களில்‌ பக்கம்‌ 
பக்கமாக ஊர்ந்து தகவலைத்‌ 
தேடுவதுண்டு. அல்லது நிரலில்‌ 
ஏற்பட்டுள்ள பிழையைக்‌ கண்‌ 
டறிய நிரலின்‌ வரிகளுக்கடையே 
நகர்தல்‌ உண்டு. 2. ஒரு செய்திக்‌ 
குழுவில்‌ சில அனுகூலம்‌ கருதி 


முன்‌ வைக்கப்படும்‌ கோரிக்கை. 


91 : .ஜிடீ : ஒர்‌ இணைய தள 
முகவரி குவாதிமாலா நாட்டைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ களப்‌ 
பெயர்‌. 

ப : .ஜியு : ஒர்‌ இணைய தள 
முகவரி குவாம்‌ நாட்டைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ களப்‌ 
பெயர்‌. 


பகா : உறுதிப்பாடு: உத்திர 
வாதம்‌. 

ஏப2ம்‌ கர்ராக! : காப்புச்‌ சைகை : 
ஓர்‌ இலக்கமாக்கியிலிருந்து 
வெளிப்பாட்டுச்‌ சைகைகளைப்‌ 
படிப்பதற்கான அனுமதியைச்‌ 
சுட்டிக்காட்டுகிற ஒரு சைகை. 
9ப65% : விருந்தினர்‌ : ஒரு பிணை 
யத்தில்‌ நுழைசொல்‌ இல்லாமல்‌ 
நுழைந்துகொள்ளும்‌ உரிமை 
யுடைய பயனாளரின்‌ பெயரைப்‌ 
பொதுவாக இவ்வாறு குறிப்‌ 
பிடுவர்‌. செய்தி அறிக்கை 
சேவைகள்‌ மற்றும்‌ இணையத்‌ 
தில்‌ பல்வேறு சேவைகளை 


quest computer 


வழங்குபவர்கள்‌ இதுபோன்ற ' 


ஒரு :ப்யனாளரை உருவாக்கி 
வைத்திருப்பர்‌. அப்பெயரைப்‌ 
பயன்படுத்தி வருங்கால வாடிக்‌ 
கையாளர்கள்‌ . யார்‌ வேண்டு 
மானாலும்‌ நுழைந்து, வழங்கப்‌ 
படும்‌ சேவைகளின்‌ மாதிரியை 
நுகர்ந்து பார்க்கலாம்‌. 

guest computer : விருந்தினர்‌ 
கணினி; கிளைக்‌ கணினி : 
வேறொரு விருந்தினர்‌ கணினி 
யின்‌ கட்டுப்பாட்டில்‌ இயங்கும்‌ 
கணினி. 

“ஜப page : விருந்தினர்‌ பக்கம்‌. 
பேட்‌ : கெய்ட்‌ : பேகnce of 
Users of Integrated Data Processing 
என்பதன்‌ குறும்பெயர்‌. 
பேரளவு ஐபிஎம்‌. கணினி 
களைப்‌ பயன்படுத்தும்‌ பயனாள 
ரின்‌ பன்னாட்டுச்‌ சங்கம்‌. 

ஏபர்ப்£ ௨006 : வழிகாட்டு விளிம்பு : 
காகிதம்‌, காந்த நாடா போன்ற 
ஒரு தரவு ஊடகத்தின்‌ விளிம்பு. 
இது நாடா இயக்கிக்குள்‌ 
அல்லது நாடா படிப்பிக்குள்‌ 
அதனை இட்டுச்‌ செல்கிறது. 
9ப1ர : விழுங்கல்‌. 

ஏமா : வீச்சுப்பொறி : காத்தோட்‌ 
கதிர்க்‌ குழாயில்‌ எலெக்ட்ரான்‌ 
ஒளிக்கற்றையை உருவாக்கும்‌ 
எலெக்ட்ரோடுகளின்‌ குழு. 
ஏபாzற : ஜி-விரிப்பு : ஜீஸிப்‌ 


எனப்படும்‌ பயன்பாட்டு நிரல்‌ 


(71 


gzip 


மலம்‌ இறுக்கிச்‌ சுருக்கப்பட்ட 


கோப்புகளை மீண்டும்‌ விரிக்கச்‌ 
செய்கின்ற பயன்பாட்டு நிரல்‌. 
ஜிஎன்யு அமைப்பின்‌ படைப்பு. 


பாய : குரு; ஆசான்‌ : நுண்மான்‌ 
நுழைபுலம்‌ மிக்க ஒரு தொழில்‌ 
நுட்ப வல்லுநர்‌. அவர்‌ சார்ந்த 
துறையில்‌ எவ்விதச்‌ சிக்கலுக்‌ 
கும்‌ தீர்வு சொல்லும்‌ வல்லமை 
படைத்தவர்‌. ஐயங்களுக்கும்‌ 
கேள்விகளுக்கும்‌ அறிவார்ந்த 
முறையில்‌ விளக்கம்‌ தருபவர்‌. 
ஏப£ீசr : வடிகால்‌ : பன்முகப்‌ 
பத்தி உருவமைவில்‌, பத்தி 
களிடையிலான இடைவெளி. 
இது நூல்‌ வெளியீட்டில்‌ பயன்‌ 
படுகிறது. எடுத்துக்காட்டு : DTP. 
அர : .ஜிஒய்‌ : ஒர்‌ இணைய தள 
முகவரி கயானா நாட்டைச்‌ சேர்ந்‌ 
தது என்பதைக்‌ குறிக்கும்‌ பெரும்‌ 
புவிப்‌ பிரிவுக்‌ களப்‌ பெயர்‌. 
௦/4 : ஜைனாய்ட்‌ : எந்திரப்‌ 
பெண்‌ போன்ற மனித வடிவம்‌. 
2 : .ஜிஇஸட்‌ : யூனிக்ஸில்‌ 
ஜீஸிப்‌ (0210) என்னும்‌ இறுக்கிச்‌ 
சுருக்கும்‌ நிரல்‌ மூலம்‌ குறுக்கிய 
காப்பகக்‌ கோப்புகளை அடை 
யாளம்‌ காட்டும்‌ வகைப்‌ பெயர்‌ 
(extension). 

gzip : ஜிஸிப்‌ : கோப்புகளை 
இறுக்கிச்‌ சுருக்கப்‌ பயன்படும்‌ 
நிரல்‌. இது ஜிஎன்யு-வின்‌ பயன்‌ 
பாட்டு மென்‌ பொருளாகும்‌. 


672 


hairline 


H : எச்‌ (பதினாறிலக்கம்‌) : ஒரு 
பதினாறிலக்க எண்ணைக்‌ 
குறிக்கும்‌ குறியீடு. எடுத்துக்‌ 
காட்டு : 09 என்பது 9' என்பதன்‌ 
எண்மான மதிப்பளவு. 


H.324 : ஹெச்‌.324 : பாட்ஸ்‌ 
இணக்கி (POTS modem) வழி 
யாக ஒளிக்காட்சித்‌ தரவு மற்‌ 
றும்‌ குரல்‌ ஆகியவற்றை ஒரே 
நேரத்தில்‌ அனுப்புவதற்கான, 
பன்னாட்டுத்‌ தொலைத்‌ தொடர்‌ 
புச்‌ சங்கத்தின்‌ தர வரையறைகள்‌. 
hack’ : ஏனோதானோ; சிரத்தை 
யற்ற; அரைகுறை : 1. நேர்த்தி 
யான தீர்வு காணப்‌ பொறுமை 
யின்றி கணினி நிரலிலுள்ள 
கட்டளைகளை அவசர 
கோலமாய்‌ மாற்றியமைத்தல்‌. 
2. அரைகுறை வேலை. 


hack’ : அரைகுறை : 1. படைப்‌ 
பாக்கக்‌ கூர்மதியுடன்‌ ஒரு சிக்‌ 
கலை அல்லது ஒரு திட்டப்‌ 
பணியை அணுகுதல்‌. 2. ஓர்‌ 
இயக்க முறைமை அல்லது ஒரு 
பயன்பாட்டுத்‌ தொகுப்பின்‌ 
கட்டளையைத்‌ திருத்தி, அதன்‌ 
இயல்பான செயல்பாட்டை 
மாற்றியமைத்தல்‌. 

hacker : ஹாக்கர்‌; ஆர்வலர்‌; 
குறும்பர்‌ : 1. கணினியைப்‌ பயன்‌ 


படுத்துவதில்‌ பட்டறிவு உள்ள, 
வேறுபாடான சிக்கல்களை 
கணினி மூலம்‌ தீர்ப்பதில்‌ ஆர்‌ 
வம்‌ உள்ள, கணினி ஆர்வலர்‌. 
குறைந்த திட்டமிடலுடன்‌ நிர 
லாக்கத்‌ தொடர்களை உரு 
வாக்குபவர்‌. கணினி ஐங்கி 
என்றும்‌ அழைக்கப்படுபவர்‌. 
ஆர்வலருக்கு கணினிகள்‌ மற்‌ 
றும்‌ நிரலாக்கத்‌ தொடர்களில்‌ 
ஆர்வம்‌ உண்டு. ஆனால்‌ அறி 
வியல்‌ கோட்பாடுகளில்‌ கவனம்‌ 
இருக்காது. 2. தீங்கு செய்ய 
வேண்டுமென்றோ அல்லா 
மலோ மற்றவரது கணினி 
அமைப்புகளில்‌ வேண்டு 
மென்றே நுழைபவர்‌. 

௧௦௦ : ஹேகோ : நல்லதைப்‌ 
பெறுக என்று பொருள்படும்‌ 
Have A Good One என்ற தொட 
ரின்‌ தலைப்பெழுத்துக்‌ குறும்‌ 
பெயர்‌. இணையத்தில்‌ மின்னஞ்‌ 
சலின்‌ இறுதியிலோ, அரட்டை 
யின்‌ முடிவிலோ பயன்படுத்தப்‌ 
படும்‌ சொல்‌. 

hairline : மயிரிழை : ஓர்‌ அச்‌ 
சிட்ட பக்கத்தில்‌ அச்சிடப்படும்‌ 
மிக மெல்லிய கோடு அல்லது 
திரையில்‌ காட்டப்படும்‌ 
குறைந்தபட்ச மெல்லிய கோடு. 
மயிரிழையின்‌ அளவீடு, பயன்‌ 


H KEY 


படுத்தப்படும்‌ மென்பொருள்‌, 
வன்பொருள்‌ அல்லது தொழில்‌ 
நுட்பத்தைச்‌ சார்ந்தது. 
அமெரிக்க நாட்டின்‌ அஞ்சல்‌ 
துறை மயிரிழை என்பதை 0.5 
பாயின்ட்‌ (ஏறத்தாழ 0.007 
அங்குலம்‌) என வரையறுத்‌ 
துள்ளது. ஆனால்‌ கிராஃபிக்ஸ்‌ 
ஆர்ட்ஸ்‌ டெக்னிக்கல்‌ பவுன்‌ 


டேஷன்‌ (கோர) மயிரிழை 
என்பது 0.003 அங்குலம்‌ என 
வரையறுத்துள்ளது. 


H KEY : ஹெச்‌ விசை : கையாள்‌ 
விசை எனப்‌ பொருள்படும்‌ 


சொல்‌. 

HAL : ஹால்‌ : ஆர்தர்‌ கிளார்க்கின்‌ 
“2001” என்ற நாவலில்‌ வரும்‌ 
கொல்லுதற்குரிய கணினியின்‌ 
பெயர்‌. 

half : பாதியளவு; அரை : ஓர்‌ 
இடையீடு, பிழை அல்லது அறி 
வுறுத்தத்தினால்‌ உண்டாக்கப்‌ 
படும்‌ ஒரு செயல்முறையின்‌ 
நிறைவேற்றத்தில்‌ ஒரு முடிவு. 

half adder : அரைக்கூட்டி : 
இரண்டு இரும துண்மிகளைக்‌ 
கூட்டும்‌ திறனுள்ள கணினி 
மின்சுற்று. 

half adder, binary : இரும 
அரைக்‌ கூட்டி. 

half-duplex : பாதி இருவழி; 
அரை இருவழிப்பாதை : இரண்டு 


673 


half instruction 


திசைகளில்‌ தகவல்‌ தொடர்பை 
அனுப்பும்‌ இறனுள்ளது. 
ஆனால்‌ ஒரு நேரத்தில்‌ ஒரு 
இசையில்‌ மட்டுமே செலுத்தும்‌. 
half-dupiex transmission : அரை 
இருதிசை அலைபரப்பு : ஒரு 
நேரத்தில்‌ ஒரு திசையில்‌ 
மட்டும்‌ நடைபெறும்‌ இருவழி 
மின்னணு உத்தரவு தொடர்பு. 

half-height : பாதி உயரம்‌ : ஒரு 
தாழ்ந்த உயர வட்டு இயக்கி. 
ப்ழைய பாணி வட்டு 


' இயக்கிகள்‌ 8-10 செ.மீ. உயரம்‌ 
| உடையவை. பாதி உயர இயக்கி 


Handle Key என்பதன்‌ சுருக்கசி கள்‌ 2-5 செ.மீ. உயரமானவை. 


| முதல்‌ தலைமுறை இயக்கி 


களின்‌ பாதியளவு செங்குத்து 
இடைவெளியைக்‌ கொண் 
டவை. 5.2” வட்டு இயக்கி. இது 
1 5/8” உயரமும்‌ 5.75” அகலமும்‌ 
உடையது. 

half-height drive : அரை உயர 
இயக்ககம்‌ : இயக்ககங்களின்‌ 
தலைமுறையைக்‌ குறிக்கும்‌ 
சொல்‌. முந்தைய தலைமுறை 
சார்ந்த இயக்ககத்தின்‌ உயரத்தில்‌ 
பாதி உயரம்‌ கொண்ட 
இயக்ககத்தைக்‌ குறிக்கும்‌ சொல்‌ 
தொடர்‌. 

half information 
தகவல்‌. 


உதவித்‌ 


half instruction : பாதி கட்டளை; 
நிறுத்தும்‌ ஆணை : ஒரு செயல்‌ 


EE —————— 


43 


half menu 


halt 


முறையினை கையால்‌ நிறுத்தும்‌ 
வரை அதன்‌ நிறைவேற்றத்தை 
நிறுத்தி வைக்கிற செயல்‌ 
முறைக்‌ கட்டளை. 


half menu 
கட்டளைப்‌ பட்டியல்‌, 


துணைக்‌ 


half router : அரைத்‌ திசைவி : 
ஓர்‌ இணக்கியைப்‌ பயன்படுத்தி, 
ஒரு குறும்பரப்புப்‌ பிணை 
யத்தை தகவல்‌ தொடர்புத்‌ 
தடத்தில்‌ (இணையத்தில்‌ 
இணைப்பது போன்று) 
இணைக்கும்‌ ஒரு சாதனம்‌. 

half subtractor : அரைக்‌ கழிப்பி. 


halftone : நுண்பதிவுப்‌ படம்‌ : 
ஒரு ஒளிப்படத்தை அல்லது 
உருவப்‌ படத்தை சம இடை 
வெளியில்‌ அமைந்த வேறு 
பட்ட அளவுகளில்‌ அமைந்த 
புள்ளிகளைக்‌ கொண்ட 
நகலாகப்‌ படியெடுத்தல்‌. ஒளிப்‌ 
படத்திலுள்ள ஒளி மாறுபாட்டு 
அளவுகளை சாம்பல்‌ நிறச்‌ 
சாயையில்‌ காட்டுவது. உருவப்‌ 


படத்தில்‌ சற்றே இருள்‌ 
சாயலுள்ள பகுதியிருப்பின்‌, 
நுண்பதிவுப்‌ படத்தில்‌ 


அமையும்‌ புள்ளி பெரிதாக 
இருக்கும்‌. மரபு வழியிலான 
பதிப்புத்‌ துறையில்‌, உரு 
வங்களை ஓர்‌ இடைத்திரையின்‌ 
வழியாக ஒளிப்படம்‌ எடுத்து 


இத்தகைய நுண்பதிவுப்‌ 
படங்களை உருவாக்குவர்‌. 
கணினிப்‌ பதிப்புத்‌ துறையில்‌ 
நுண்பதிவுப்‌ படப்புள்ளி 
என்பது ஒளியச்சுப்பொறி 
அல்லது இலக்கமுறை உருச்‌ 
செதுக்கி (Image seftter)யால்‌ 
அச்சிடப்பட்ட புள்ளிகளின்‌ 
தொகுப்பாக இருக்கும்‌. 
இரண்டு முறையிலும்‌ நுண்‌ 
பதிவுப்‌ படப்புள்ளிகளின்‌ 
எண்ணிக்கை ஓர்‌ அங்குலத்தில்‌ 
இத்தனை வரிகள்‌ 
அளவிடப்படுகிறது. அதிகத்‌ 
தெளிவுள்ள அச்சுப்பொறி 
யெனில்‌ அதிகப்‌ புள்ளிகள்‌ 
இடம்‌ பெற்று படத்தின்‌ தரம்‌ 
மிகும்‌. 


என 


half toning : மங்கல்‌ முறை : 
கறுப்பு-வெள்ளை காட்சிப்‌ 
பின்னணியில்‌ கிரே அளவுகளை 
உருவாக்க மாறும்‌ அடர்த்தியில்‌ 
புள்ளி அமைப்புகளைப்‌ பயன்‌ 
படுத்துதல்‌. 

halfword அரைச்சொல்‌ 
கணினி கையாளும்‌ சொல்லின்‌ 
பிட்‌ (துண்மி) எண்ணிக்கையில்‌ 
பாதி. ஒரு சொல்‌ 32 துண்மிகள்‌ 
(பிட்‌) எனில்‌ அரைச்‌ சொல்‌ 
என்பது 16 துண்மி(பிட்‌, களை 
அல்லது இரண்டு பைட்டு 
களைக்‌ கொண்டிருக்கும்‌. 


halt : நிறுத்துகை. 


halting problem 


halting problem : நிறுத்துச்‌ 
சிக்கல்‌ அல்கோரிதம்‌ 
இல்லாத- தீர்வு காணத்‌ திட்டம்‌ 
இல்லாத- சிக்கல்‌. 


halt instruction : நிறுத்துகை 
ஆணை. 
hammer : சுத்தியல்‌ : ஒர்‌ அச்ச 


டிப்பியில்‌, தட்டச்சு முகப்பை 
நாடாவுக்கும்‌ காகிதத்துக்கு 
மிடையில்‌ நகர்த்துகிற அல்லது 
காகிதத்தை நாடாவுக்கும்‌ தட்‌ 
டச்சு முகப்புக்கும்‌ இடையில்‌ 
தள்ளிவிடுகிற செயல்முறை. 
hamming code : ஹாமிங்‌ குறி 
யீடு; ஹாமிங்‌ குறிமுறை; ஹாமிங்‌ 
சங்கேதம்‌ : தானாகவே பிழை 
திருத்திக்‌ கொள்ளும்‌ ஏழு 
துண்மி பிழைதிருத்தும்‌ தரவுக்‌ 
குறியீடு. 

hand calculator : கைக்‌ கணிப்பி : 
கையில்‌ வைத்துக்‌ கொள்ளக்‌ 
கூடிய கணிப்பி. சிக்கலான கணக்‌ 
டுகள்‌ உட்பட கணிதச்‌ செயல்‌ 
பாடுகளைச்‌ செய்ய ஏற்றது. 
hand-device : கைச்‌ சாதனம்‌. 


hand-held computer : கையகக்‌ 
கணினி; கையடக்கக்‌' கணினி : 
எடுத்துச்செல்லக்கூடிய, பேட்‌ 
டரியால்‌ இயங்கும்‌ கணினி. 
பேசிக்‌ மொழி மூலம்‌ 
நிரலாக்கத்‌ தொடர்‌ அமைத்து 
பலவகையான பணிகளுக்குப்‌ 
பயன்படுத்தலாம்‌. Packet Computer 


675 hand scanner 


கையகக கணினி 


என்றும்‌ அழைக்கப்படுறெது. 
hand-held scanner : கைப்பிடி 
நுண்ணாய்வுக்‌ கருவி : ஓர்‌ உருக்‌ 
காட்சியை நுண்ணாய்வு செய்‌ 
வதற்குக்‌ கையினால்‌ இயக்கப்‌ 
படும்‌ ஓர்‌ ஒளியியல்‌ நுண்ணாய்‌ 
வுக்‌ கருவி. நுண்ணாய்வுத்‌ 
தலைப்பின்‌ அடியிலுள்ள சிறிய 
உருளைகள்‌ கையசைவினை 
நெறிப்படுத்துகின்றன. 

hand pointer : கைச்‌ சுட்டு 
முனை : விண்டோஸ்‌-3.1 மற்றும்‌ 
பிற விண்டோஸ்‌ சார்ந்த, உள்‌ 
ளுக்குள்‌ நேரடி உதவிச்‌ சாதனம்‌ 
கொண்டுள்ள பொருள்களுடன்‌ 
பணியாற்றுகையில்‌, தொடர்‌ 
புடைய உதவித்‌ தலைப்புகளுக்‌ 
கிடையில்‌ நீங்கள்‌ தாவும்போது 
தோன்றும்‌ சுட்டுமுனை வடிவம்‌. 
hand scanner கை நுண்‌ 
ணாய்வுக்‌ கருவி : பிற கணினி 


rr 


handle 


676 


hang 


மென்பொருள்களைக்‌ கொண்டு 
உருவாக்கப்பட்டுள்ள ஆவணங்‌ 
களுக்காக உருக்காட்சிகளை 
நுண்ணாய்வு செய்வதற்குப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ ஒரு சாத 
வம்‌. படங்களை வாசகத்துடன்‌ 


இணைப்பதற்குப்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 
handle : கைப்பிடி : ஒரு கோப்‌ 


பினை அணுகுவதற்கு இயல்‌ 
விக்கிற ஒரு மடிப்பளவு (இது 
ஒரு மாறிலியில்‌ சேமித்து 
வைக்கப்பட்டிருக்கும்‌). கணினி 
வரைகலையில்‌, உருக்காட்சியை 
நகர்த்துவதில்‌ அல்லது மறு 
உருவாக்கத்தில்‌ ஓர்‌ உருக்காட்சி 
யுடன்‌ இணைக்கப்பட்டுள்ள 
ஒரு நுண்ணிய சதுரம்‌. ஒரு 
சறுக்குச்‌ சட்டத்தை இதன்மீது 
நகர்த்தி, ஒரு விசையை அல்லது 
கட்டுப்‌ பொறியினை அழுத்துவ 
தன்‌ மூலம்‌ கைப்பிடி தேர்ந்‌ 
தெடுக்கப்படுகிறது. ஒரு கோப்‌ 
புக்குக்‌ குறித்தளிக்கப்பட்டுள்ள 
ஒரு தற்காலிகப்‌ பெயர்‌. 

handler : கையாளி : ஒரு குறிப்‌ 
பிட்ட உள்ளீடு, வெளியீடு, 
சேமிப்பகச்‌ சாதனம்‌. கோப்பு 
அல்லது நிறுத்தும்‌ வசதியினைக்‌ 
கட்டுப்படுத்துவதற்கென்றே 
உருவாக்கப்பட்ட நிரலாக்கத்‌ 
தொடர்‌. 

handset : ஒலியுறுப்பு : ஒலி 


பெருக்கியும்‌, ஒலி வாங்கியும்‌ 


கொண்டிருக்கற தொலைபேசி 
யின்‌ உறுப்பு. 

handshaking : கைகுலுக்கல்‌; கை 
குலுக்கல்‌ முறை தரவுத்‌ 
தொடர்பை ஏற்படுத்திக்கொள்ள 
இரண்டு கணினிகள்‌ அல்லது 
ஒரு கணினியும்‌ ஒரு வெளிப்‌ 
புறச்‌ சாதனமும்‌ ஏற்படுத்திக்‌ 
கொள்ளும்‌ நடைமுறைகள்‌. 
handsharing logic : கை குலுக்‌ 
கல்‌ தருக்க முறை : நிறை 
வேற்றப்பட்டுள்ள இனங்கள்‌ 
பற்றிக்‌ கணினி பதில்‌ சைகை 
அனுப்புகிற ஒருவகைக்‌ கணினி 
இடை முகப்பு வடிவமைப்பு. 


hands-on கைகளால்‌: கை 
வைத்த: செயல்‌ சார்பான : ஒரு 
கணினி அமைப்பை 
நேரடியாகப்‌ பயன்படுத்துவது 
பற்றியது. 

handwriting recognition : கை 
யெழுத்துக்‌ கண்டறிதல்‌: கையெ 
ழுத்து' அறிதல்‌: ஒரு கையெழுத்‌ 
தைச்‌ சோதிக்க அல்லது தரவு 
உள்ளடக்கத்தைக்‌ கண்டறிய 
கணினி கட்டுப்பாட்டு நுண்‌ 
ணாய்வுச்‌ சாதனம்‌ (ஸ்கேனர்‌) 
மூலம்‌ கையெழுத்தை நுண்‌ 
ணாய்வு (ஸ்கேனிங்‌) செய்வது. 
hang : தொங்கல்‌ : விசைப்‌ 
பலகை செயற்படாமல்‌ கணினி 
திடீரென நின்றுவிடும்‌ போது 
ஒரு பொறியமைவு தொங்கி 


hanging indent 


விட்டதாகக்‌ கூறப்படுகிறது. 
இந்த நிலையில்‌ வெளி வரு 
வதற்கான ஒரே வழி கணி 
னியை நிறுத்திப்‌ பின்‌ திரும்ப 
இயக்குதல்‌ (B௦0!) ஆகும்‌. 
hanging indent : தொங்கல்‌ வரிப்‌ 
பத்தி : ஒரு பத்தியிடும்‌ முறை. 
இதில்‌, முழு அளவு முதல்‌ வரி 
யும்‌, உள்ளடங்கிய அடுத்த வரி 
களும்‌ அடங்கியிருக்கும்‌. 
hanging paragraph : தொங்கல்‌ 
பத்தி : அச்சுக்கலையில்‌ முதல்‌ 
வரி இடது ஓரத்திலிருந்து 
தொடங்கி, இரண்டாவது வரி 
யும்‌, பின்வரும்‌ வரிகளும்‌ உள்‌ 
ளடங்கெயதாகவும்‌ இருக்கும்‌ 
வாசகப்‌ பத்தி அமைப்பு. 

hang - பர : தொங்க வை: தொங்‌ 
கல்‌ : ஒரு வாலாயமாக (ரொட்‌ 
டீன்‌) நிரலாக்கத்தொடர்‌ அமைக்‌ 
கப்‌ படாத நிறுத்தம்‌. சிக்கலைச்‌ 
சரியாகக்‌ குறியீடு செய்யாத 
தாலோ, எந்திரக்‌ கோளாறாலோ 
அல்லது சட்டவிரோதமான அல்‌ 
லது இல்லாத குறியீட்டைப்‌ 
பயன்படுத்துவதாலோ விரும்‌ 
பத்‌ தகாத அல்லது எதிர்பாராத 
ஒரு நிறுத்தம்‌. 

hard card : வன்‌ அட்டை : 
சொந்தக்‌ கணினியில்‌, ஒரு 
நிலை வட்டினைக்‌ கொண்டிருக்‌ 
இற ஒரு செருகு அட்டை வடி 
விலுள்ள துணைநிலை நினை 


677 


hard copy 


வகம்‌. ஒரு வன்‌அட்டை 20-40 
MB திறம்பாடு உடையது. ஒரு 
கணினி நினைவகத்தில்‌ விரை 
வாக விரிவாக்கம்‌ பெறுவதற்கு 
இது பயனுள்ள வழி. 

hard ip area : தாளின்‌ வரை 
பரப்பு ஒரு இலக்கவியல்‌ 
வரைவியில்‌ ஒரு குறிப்பிட்ட 
எல்லைக்கு மேல்‌ கோடு 
போகாத நிலை. 

hard coded : நிலைக்‌ குறியீடு : 
ஒரு குறிப்பிட்ட. எண்ணிக்கை 
யிலான சாதனங்களை மட்டுமே 
கொண்டு ஒரு குறிப்பிட்ட 
எண்ணிக்கையிலான பணி 
களைச்‌ செய்கிற மென்பொருள்‌. 
எடுத்துக்காட்டு : வேறு! எந்த. 
வகைகளையும்‌ அனுமதிக்கா 
மல்‌, இரண்டு வகை அச்சடிப்பி 
களால்‌ மட்டுமே ஒரு செயல்‌ 
முறையை எழுதுதல்‌. சிக்கல்‌ 
களுக்கான நிலைக்குறியீட்டுத்‌ 
தீர்வுகள்‌ பெரும்பாலும்‌ துரித 
மானவை. ஆனால்‌, இவை எதிர்‌ 
கால நெகிழ்திறனை அனுமதிப்‌ 
பதில்லை. 


hard configuration : வன்‌ தக 
வமைவு. 
hard contact : வன்தொடர்பு 


அச்சுமுறை : தேவையான அழுத்‌ 
தத்துடன்‌ அழுத்தி தொடர்பு 
முறையில்‌ அச்சிடுவது. 

hard copy : உண்மை நகல்‌; தாள்‌ 
படி: அச்சு நகல்‌ : அறிக்கைகள்‌, 


wr 


hard disk 


பட்டியல்கள்‌, ஆவணங்கள்‌ அல்‌ 
லது குறிப்புரைகள்‌ போன்ற 
படிக்கக்கூடிய வடிவிலுள்ள எந்‌ 
இர வெளியீட்டின்‌ அச்சிடப்பட்ட 
பிரதி. 86 Copy -க்கு எதிர்ச்‌ சொல்‌. 
hard dik : நிலை வட்டு : வேக 
மான துணைசேமிப்பகச்‌ சாத 
னம்‌. கணினியின்‌ உள்ளே நிரந்த 
ரமாக அமைக்கப்படும்‌ அல்லது 


நிலைவட்டு 


ஒரு தனிப்‌ பெட்டியில்‌ வைக்கப்‌ 
படும்‌. வரைவியைப்போன்று 
பல மில்லியன்‌ எழுத்துகள்‌ அல்‌ 
லது எண்மி(எட்டியல்‌)களைச்‌ 
சேமிக்கும்‌ திறன்‌ ஒரு தனி 
நிலை வட்டுக்கு உள்ளது. Floppy 
015 என்பதற்கு எதிர்ச்சொல்‌. 
hard disk backup programme : 
நிலை வட்டுக்‌ காப்பு நிரல்‌. 
hard disk controller : நிலை 
வட்டுக்‌ கட்டுப்படுத்தி : ஒரு 


படிப்பு எழுது முனை 
{Readiwrite head) 


வட்டத்‌ தட்டு (19090) 


hard disk drive 


நிலை வட்டு இயக்கிக்கு ஓர்‌ 
இடைமுகப்பினை அளித்து, 
அதனை மேற்பார்வையிடுகிற 


மின்னணுவியல்‌ சுற்றுநெறி. 
சுருக்கம்‌ : HDC இதில்‌ பல 
வகைகள்‌ பயன்பாட்டில்‌ 


உள்ளன. எடுத்துக்காட்டு : 650, 
MFM, SCSI, ST 506. 


hard disk drive 
: நிலைவட்டு 
இயக்கி : ஒரு 
நிலை வட்‌ 
டுக்கு எழுத்து 
/ படிப்புச்‌ 
செயற்பாடு 
களைச்‌ செய்‌ 
கிற ஒரு மின்‌ 
- எந்திரவியல்‌ 
சாதனம்‌. இதில்‌ 
குறைந்தது 
ஒரு எழுத்து/ 
படிப்பு முனை 
இருக்கும்‌. இது, வட்டிலுள்ள 
வட்டினை அணுகி, அதனை 
நாளது தேதிவரைப்‌ புதுப்பிக்‌ 
கிறது. வட்டு இயக்கியானது, 
வட்டின்‌ தட்டினை நிமிடத்‌ 
திற்கு 3,600 சுழற்சிகள்‌ என்ற 
வேகத்தில்‌ கழற்றுகிறது. 
இதனால்‌, வட்டின்‌ எல்லாப்‌ 
பகுதிகளும்‌, துரித இடைவெளி 
களில்‌ எழுத்து /படிப்பு முனை 
யின்‌ 8ழ்‌ வருகின்றன. சுருக்கப்‌ 
பெயர்‌ : HDD. 


hard disk measurements 


hard disk measurements : நிலை 
வட்டு அளவைகள்‌ : திறம்பாட்‌ 
உளவு ஒரு வினாடிக்கு எத்தனை 
எட்டியல்கள்‌ என்ற வீதத்திலும்‌, 
மில்லி வினாடிகளிலும்‌ அள 
விடப்படுகின்றன. இது “அணுகு 
நேரம்‌" (Access time) எனப்படும்‌. 
அதிவேக சொந்தக்கணினி நிலை 
வட்டு அணுகு நேரங்கள்‌ 12 
முதல்‌ 28 ஈ6 வரை வேறுபடும்‌. 
மற்றக்‌ கணினிகளில்‌ வேகம்‌ ௩. 


hard’ disk store : நிலைவட்டுச்‌ 
சேமிப்பு தன்‌ அலகுக்குள்‌ 
முத்திரையிடப்பட்டுள்ள ஒரு 
வட்டு. இந்த வட்டினை அகற்ற 
முடியாதாகையால்‌ எழுத்து/ 
படிப்புமுனை அதன்‌ மேற்பரப்‌ 
புக்கு மிக அருகில்‌ இருக்கும்‌; 
தடங்களை அடர்த்தியாகச்‌ செறி 
வாக்கம்‌ செய்யலாம்‌. துல்லியத்‌ 
தொழில்‌ நுட்பம்‌ காரணமாக 
ஒரு படியெடுப்பு நெகிழ்‌ 
வட்டினைவிட ஒரு நிலை 
வட்டு மிக அதிகத்‌ திறம்பாடு 
கொண்டதாக இருக்கிறது. இது, 
நுண்‌ சாதனங்களுக்கான 300 
அல்லது அவற்றுக்கு மேற்பட்ட 
மெகா எட்டியல்களைக்‌ கொண் 
டது. நெகிழ்‌ வட்டுகளைப்‌ 
போலவே, இதிலும்‌ மென்‌ 
பொருள்‌ ஆணைகள்மூலம்‌ 
செய்திக்‌ குறிப்புகளையும்‌, செயல்‌ 
முறைகளையும்‌ சேர்க்கலாம்‌. 
.. நிலைவட்டுகளை “வின்செஸ்டர்‌ 


679 


hard hyphen 


வட்டு இயக்கிகள்‌ (Winchester 
disk des) என்றும்‌ அழைப்பர்‌. 
hard disk type : நிலைவட்டு 
வகை : ஒரு நிலைவட்டு எந்த 
வகையைச்‌ சார்ந்தது என்பதைக்‌ 
கணினிக்குத்‌ தெரிவிக்கும்‌ ஒரு 
எண்‌ அல்லது சில எண்கள்‌. 
நிலைவட்டிலுள்ள எழுத்து/ 
படிப்பு முனைகளின்‌ எண்‌ 
ணிக்கை, உருளைகளின்‌ (ரே- 
0218) எண்ணிக்கை ஆகியவற்றை 
அவ்வெண்கள்‌ குறிக்கின்றன. 
நிலைவட்டின்‌ வகையைக்‌ 
குறிக்கும்‌ இவ்வெண்கள்‌ வட்‌ 
டின்‌ மீதுள்ள பெயர்ச்‌ ட்டை 
எழுதப்பட்டிருக்கும்‌. கணினி 
யில்‌ வட்டினை நிறுவும்போது 
அவ்வெண்களை கணினியில்‌ 
உள்ளீடாகத்‌ தரவேண்டும்‌. மாஸ்‌ 
அமைப்பு நிலை நிரலில்‌ அவற்‌ 
றைத்‌ தர வேண்டியிருக்கும்‌. 

hard ஊர : வன்‌ பிழை: கருவிப்‌ 
பிழை : வன்பொருளில்‌ ஏற்‌ 
படும்‌ கோளாறால்‌ உண்டா 


கின்ற பிழை. 


hard failure : கருவிப்‌ பழுது: 
கருவிக்‌ கோளாறு : கருவியின்‌ 
ஒரு பகுதியில்‌ ஏற்படும்‌ 


கோளாறு. அதை மீண்டும்‌ 
பயன்படுத்த வேண்டுமானால்‌ 
பழுது பார்க்க வேண்டும்‌. 

hard hyphen : எந்திரக்கோடு: 
வன்‌ இணைகுறி; கட்டாய 


er ம்பிப்‌ அட்ட TT 


hard page break 680 


ஒட்டுக்‌ குறி : எழுத்துக்கூட்டும்‌ 
போது போட வேண்டிய சிறிய 
இடைக்கோடு. 11 துளை 
போன்றவற்றில்‌ இதைப்‌ பயன்‌ 
படுத்துவார்கள்‌. எப்போதும்‌ அச்‌ 
சிடப்படும்‌. Soft Hyphen-க்கு 
எதிர்ச்சொல்‌. 


hard page break : வன்பக்க 
முறிப்பு. 
hard return வன்‌ மீள்வு; 


கட்டாய முறி : மீள்வு விசையை 
அழுத்தி ஒரு வாசக ஆவணத்‌ 
தில்‌ பதிவு செய்யப்படும்‌ குறி 
யீடு. 005, 05/2 வாசகக்‌ கோப்பு 
கள்‌ ஒரு CR/LF இணையினைப்‌ 
பயன்படுத்துகின்றன. இதனைத்‌ 
திரையில்‌ கண்ணுக்குப்‌ புலனா 
கும்‌ ஒரு மாறி குறியீடாகக்‌ காட்‌ 
டலாம்‌. அல்லது கண்ணுக்குப்‌ 
புலனாகாத குறியீடாகவும்‌ 
இருக்கலாம்‌. இது, "மென்‌ 
மீள்வு” (8011 ஈயா) என்பதி 
லிருந்து மாறுபட்டது. 
hard sector : வன்‌ பகுதி : 
நெ௫ழ்வட்டில்‌, உற்பத்தி செய்‌ 
யப்படும்போதே அமைக்கப்‌ 
படும்‌ ஆப்பு வடிவ சேமிப்புப்‌ 
பிரிவு. பல்வேறு பதிவுகளைக்‌ 
குறிப்பிட வட்டில்‌ துளைகளிட்டு 
அடையாளப்படுத்தப்படுகிறது. 
501 sector-க்கு எதிர்ச்சொல்‌. 
: வட்டப்‌ 
வட்டி 


hard sectored disk 


பிரிவு துளைவட்டு 


hardware 


லுள்ள ஓவ்வொரு வட்டப்‌ 
பிரிவின்‌ தொடக்கத்தையும்‌, 
உணர்விகள்‌ (55015) அடை 
யாளம்‌ காண்பதற்கு ஏதுவாக, 
துளையிடப்பட்டுள்ள நெகிழ்‌ 
வட்டு. 


hard space : கட்டாய இடை 
வெளி: வன்‌ இடவெளி : சொல்‌ 
பகுப்பானில்‌ இந்த இடவெளி, 
வாசகத்தின்‌ பொருளுக்கு மிக 
முக்கியமானதாகும்‌. எடுத்துக்‌ 
காட்டு : “நிரு ரஜ்னி' என்ற 
பெயரை இரண்டு வரிகளாகப்‌ 
பிரிப்பது தவறான முறை 
யாகும்‌. இரு சொற்களுக்கு 
மிடையில்‌ ஒரு கட்டாய இட 
வெளியைச்‌ செருகுவதன்மூலம்‌ 
இரு சொற்களையும்‌ ஒரே 
சொல்லாகக்‌ கருத முடியும்‌. 

hardvard mark - | : ஹார்ட்வாட்‌ 
மார்க்‌ | : " ஹார்ட்வர்ட்ஸ்‌ ஹோ 
(அய்க்கென்‌) என்ற 
அமைவனத்தின்‌ கோட்பாட்‌ 
டினை அடிப்படையாகக்‌ 
கொண்டு தயாரிக்கப்பட்ட ஒரு 
மின்‌ எந்திரவியல்‌ கணினி. 


உட 
வாட 


hardware : வன்‌ பொருள்‌: வல்லி 
யல்பு: வன்சாதனம்‌ உருப்‌ 
பொருள்‌, இயங்கு பொருள்‌, 
செயல்‌ உறுப்பு, மின்னணு, 
காந்த, மற்றும்‌ எந்திரச்‌ சாதனங்‌ 
கள்‌ போன்ற பருப்பொருள்‌, 
$011216- உடன்‌ வேறுபடுத்திப்‌ 
பார்க்க. 


‘hardware abstraction ‘layer 


hardware abstraction layer : வன்‌ : 


பொருள்‌ கருத்தியல்‌ அடுக்கு :: 
விண்டோஸ்‌ .என்டீ போன்ற 
உயர்நிலை இயக்க முறைமை 
களில்‌, சில்லு மொழிக்‌ 
(Assembly Language) கட்டளை 
களை பிரித்துத்‌ தரும்‌ அடுக்கு. 
வன்பொருள்‌ கருத்தியல்‌ 
அடுக்கு, பயன்பாட்டு நிரலாக்க 
இடைமுகம்‌ (Apஓpplication Program- 
ming Interface-AP|) போலவே 
செயல்படுகிறது. சாதனம்‌ சாரா 
(device independent) பயன்பாடு 
களை உருவாக்க நிரலர்கள்‌ இவ்‌ 
வடுக்கினைப்‌ பயன்படுத்திக்‌ 
கொள்கின்றனர்‌. 


hardware cache : வன்பொருள்‌ 


இடை மாற்றகம்‌. 


hardware check : வன்பொருள்‌ 
சரிபார்ப்பு : கணினியின்‌ உள்‌ 
செயல்பாட்டில்‌ ஏற்படும்‌ பிழை 
அல்லது சிக்கலைக்‌ கண்டறிய 
கணினி வன்பொருள்‌ தானா 
கவே மேற்கொள்ளும்‌ சரிபார்ப்பு 
(பரிசோதனை) நடவடிக்கை. 


hardware configuration : வன்‌ 
பொருள்‌ அமைப்பு; வன்சாதன 
உருவமைப்பு கணினி 
அமைப்பை உருவாக்கும்‌ பல்‌ 
வேறு கருவிகளின்‌ பகுதிகளை 
ஒழுங்குபடுத்துவதும்‌ அவற்றுக்‌ 
கிடையிலான உறவுகளும்‌. 
இதில்‌ கம்பிகளும்‌, தரவுத்‌ 


கீ 


‘hardware-dependent 


‘hardware ‘failure 


தொடர்புப்‌ பாதைகளும்‌ 


அடங்கும்‌. 


| hardware corrர்ct : வன்பொருள்‌ 


.முரண்பாடு. 

வன்‌ 
பொருள்‌ சார்பி; வன்பொருள்‌ 
சார்ந்த ஒரு குறிப்பிட்ட 
கணினி அமைப்பில்‌ மட்டுமே 
செயல்படக்கூடிய நிரல்கள்‌, 
மொழிகள்‌, சாதனங்கள்‌ மற்றும்‌ 
பிற கணினி. உறுப்புகள்‌. எடுத்‌ 
துக்காட்டாக, சில்லு மொழி 
(Assembly Language) ஒரு வன்‌ 
பொருள்‌ சார்பியாகும்‌. பொறி 
மொழி (Machine Language), ஒரு 
குறிப்பிட்ட வகை நுண்செயலிக்‌ 
கென உருவாக்கப்பட்டு அதில்‌ 
மட்டுமே செயல்படக்‌ கூடியதாகும்‌. 


hardware description language : 
வன்பொருள்‌ விவரிப்பு மொழி : 
இலக்கமுறை கணினி அமைப்பு 
களுக்கு ஆவணப்படுத்தல்‌, வடி 
வமைப்புபோல அமைத்தல்‌ மற்‌ 
றும்‌ உற்பத்தி செய்தலுக்கு உதவும்‌ 
மொழி மற்றும்‌ எண்களமைப்பு. 
hardware dump, automatic : 
தானியங்கு வன்பொருள்‌ 
திணிப்பு; ' தானியங்கு வன்‌ ' 
பொருள்‌ கொட்டல்‌, 

hardware failure : வன்பொருள்‌ 
செயில்‌ நிறுத்தம்‌ : மின்னணு 
வியல்‌ சுற்றுவழிகளில்‌ அல்லது 


hardware flow control 


மின்‌ - எந்திரவியல்‌ உறுப்பு 
களில்‌ (வட்டுகள்‌, நாடாக்கள்‌) 
அல்லது ஒரு கணினிப்‌ பொறி 
யமைவில்‌ செயற்பணீகள்‌ 
தவறாக நடைபெறுதல்‌. இது 
“மென்பொருள்‌ செயல்‌ நிறுத்‌ 
தம்‌" (software failure) என்‌ 
பதிலிருந்து மாறுபட்டது. 
hardware flow control 
பொருள்‌ பாய்வுக்‌ கட்டுப்பாடு. 


: வன்‌ 


hardware interrupt வன்‌ 
பொருள்‌ குறுக்கீடு வன்‌ 
பொருள்‌ செயற்பாட்டினால்‌ ஏற்‌ 
படும்‌ இடைத்‌ தடுப்பு. இது புற 
நிலைச்‌ சாதனத்தால்‌, ஆதாரச்‌ 
சிப்புகளில்‌ அல்லது மையச்‌ 
செயலகத்தில்‌ (CPL) ஏற்படலாம்‌. 


hardware key : வன்பொருள்‌ 
விசை; வன்பொருள்‌ சாவி : சட்ட 
விரோதமாக மென்பொருளைப்‌ 
படியெடுத்துக்‌ கொள்வதைத்‌ 
தடுக்கும்‌ வழி. ஒரு கணினியின்‌ 
விரிவாக்கப்பகுதி அல்லது 
போர்ட்டில்‌ பொருத்தி, நிர 
லாக்கத்‌ தொடர்‌ களவுத்‌ தடுப்பு 
மென்பொருளுடன்‌ சேர்ந்து 
மட்டும்‌ இயங்கக்கூடியது. 
hardware monitor : வன்பொருள்‌ 
திரையகம்‌ : ஒரு கணினியின்‌ 
செயல்திறனைப்‌ பகுப்பாய்வு 
செய்வதற்காக அதனுடன்‌ சுற்று 
வழிகளுடன்‌ இணைக்கப்‌ 
பட்டுள்ள சாதனம்‌. 


hardware scrolling 


hardware profile : வன்பொருள்‌ 
குறிப்புரை : ஒரு கணினிக்‌ கருவி 
பற்றிய வரையறைகள்‌ மற்றும்‌ 
பண்பியல்புகள்பற்றிய ஒரு 
தரவுத்‌ தொகுப்பு. புறச்சாதனங்‌ 
களைக்‌ கணினியுடன்‌ 
இணைத்துச்‌ செயல்பட வைக்க, 
இந்தத்‌ தரவுக்‌ குறிப்புரையின்‌ 
அடிப்படையிலேயே கணினி 
யில்‌ வரையறுப்புகள்‌ செய்து 
தயார்‌ படுத்த வேண்டும்‌. 


hardware reliability வன்‌ 
பொருள்‌ நம்பகம்‌ : வன்பொருள்‌ 
தன்‌ செயற்‌ பணிகளை குறிப்‌ 
பிட்ட கால அளவுகளுக்குச்‌ 
செய்யும்‌ திறம்பாடு உடையது 
எனக்‌ கூறும்‌ ஓர்‌ அறிக்கை. 


hardware reset : வன்பொருள்‌ 
மீட்டமை. 


hardware resources வன்‌ 
பொருள்‌ மூலாதாரங்கள்‌; வன்‌ 
பொருள்‌ வளம்‌ 
செயலக நேரம்‌, உள்‌ சேமிப்பக 
இடம்‌, நேரடி அணுகு இருப்பக 
இடம்‌, உள்ளீடு, வெளியீடு 
சாதனங்கள்‌ ஆகிய அனைத்தும்‌ 
இருந்தால்தான்‌ தரவு செய 
லாக்கம்‌ தானியங்கியாகவும்‌, 
திறனுடையதாகவும்‌ இருக்கும்‌. 
hardware scrolling வன்‌ 
பொருள்‌ சுருளாக்கம்‌ ,: ஒளிப்‌ 
பேழைச்‌ செங்குத்துச்‌ சுருளாக்க 
உத்தி. இது, தரவுக்‌ காட்சியாகக்‌ 


மையச்‌ 


err rrr 


ர்‌ 


hardware security 


காட்டும்‌ ஒளிப்பேழை இடைத்‌ 
தடுப்பில்‌ உள்ளடக்கங்களை 
மாற்றுவதற்குப்‌ பதிலாக, 
தொடக்க நிலையை மாற்று 
வதன்‌ மூலம்‌ செயற்படுகிறது. 


hardware security : வன்பொருள்‌ 
பாதுகாப்பு : கணினிக்குப்‌ பாது 
காப்பளிப்பதற்காக வரம்புகள்‌, 
பதிவேடுகள்‌, பூட்டுகள்‌ 
போன்ற வன்பொருள்களைப்‌ 
பயன்‌ படுத்துதல்‌. 

hardware specialist வன்‌ 
பொருள்‌ வல்லுநர்‌ : ஒரு கணினி 
அமைப்பின்‌ கருவிகளைப்‌ 
பராமரித்து, பழுதுகளைக்‌ 
கண்டறிந்து சரி செய்யும்‌ நபர்‌. 


hardware tree : வன்பொருள்‌ 
மரவுரு: விண்டோஸ்‌ 95 இயக்க 
முறையில்‌, கணினி அமைப்பின்‌ 
வன்பொருள்‌ சாதனங்களின்‌ 
வரையறைகள்‌, தேவைகள்‌ 
பற்றிய தரவுகள்‌ அடங்கிய ஒரு 
தரவுக்‌ கட்டமைவு (கக 
structure). ஒரு மரத்தில்‌ வேரில்‌ 
தொடங்கி, கிளை பிரிவது 
போன்ற கட்டமைப்பைக்‌ 
கொண்டிருக்கும்‌. அதிலுள்ள 
ஒவ்வொரு கணுவும்‌ (10088) 
இயங்கும்‌ ஒரு சாதனத்தைச்‌ 
சுட்டுகிறது. இந்த வன்பொருள்‌ 
மரவுரு அமைப்பு இயங்குநிலை 
யிலேயே வடிவமைக்கப்படு 
கிறது. ஒவ்வொருமுறை விண்‌ 


683 


hardwired logic 


டோஸ்‌ 95 இயக்கப்படும்‌ 
போதும்‌ இந்தப்‌ பட்டியல்‌ புதுப்‌ 
பிக்கப்படுகிறது. இந்த மரவுருப்‌ 
பட்டியலே விண்டோஸ்‌ 95 
முறைமையின்‌ இணைத்து 
இயக்கு (plug and play) திறனை 
இயல்விக்கிறது. 

hardware virtual memory : வன்‌ 
பொருள்‌ நடைமுறை நினை 
வகம்‌ : ஒரு சிப்புவினுள்‌ அமைக்‌ 
கப்பட்டுள்ள நடைமுறை நினை 
வக மேலாண்மை. நடைமுறை 
நினைவகத்தை மென்பொருளி 
னால்‌ மட்டுமே இயக்கமுடியுமா 
யினும்‌ இதனை வன்பொருளால்‌ 
செய்வது அதிகத்‌ திறனுடைய 
தாக இருக்கும்‌. 
hardware windowing 
பொருள்‌ சாளரமாக்கும்‌. 
hardwired : கம்பிவழி; கம்பி 
மூலம்‌ : இரண்டு மின்னணுக்‌ 
கருவிகளஞுக்டையில்‌ கம்பி 
மூலம்‌ இணைப்பு அளிப்பது 
குறித்தது. 

hardwired logic : வன்கம்பியாக்‌ 
கிய தருக்கமுறை : ஒருங்கிணைந்த 
சுற்று வழியில்‌ (அல்லது ப்பு 
வில்‌) உற்பத்தியாளரினால்‌ உள்‌ 
முகமாக அமைக்கப்பட்டுள்ள 
தருக்கமுறை. இது வாயில்களுக்‌ 
கிடையிலும்‌, வாயில்களிலும்‌ 
அமைக்கப்பட்டுள்ள கம்பி 


யிணைப்பினைக்‌ குறிக்கிறது. 


: வன்‌ 


harmonic distortion 


harmonic distortion ஒத்‌ 
திசைவுத்‌ திரிபாக்கம்‌ : செய்தித்‌ 
தொடர்புகளில்‌, அனுப்பீட்டுக்‌ 
கம்பிகளில்‌ சீர்கேடு காரணமாக 
மூல அலைவெண்ணின்‌ மடங்கு 
களாக உருவாக்கப்பட்ட அலை 
வெண்கள்‌. 


harness : வடக்கம்பிக்கட்டு: 
வடக்‌ கம்பித்‌ தொகுதி : தனிக்‌ 
கம்பிகளை ஒன்றாக இணைத்த 
தொகுதி. 

Harvard architecture : ஹார்‌ 
வார்டு கட்டுமானம்‌ நுண்‌ 
செயலிக்‌ கட்டுமானத்தில்‌: ஒரு 
நினைவகத்திலிருந்து 
ஆணைகளைக்‌ கொணரவும்‌, 
தரவுவை எழுத/படிக்கவும்‌ 
தனித்தனிப்‌ பாட்டைகளைக்‌ 
கொண்டிருக்கும்‌. ஒரேநேரத்தில்‌ 
நினைவகத்திலிருந்து ஆணை 


வகை. 


யைக்‌ கொணரவும்‌, தரவுவை ; 


எழுத/படிக்கவும்‌ முடியும்‌ என்‌ 
பதால்‌, செயலியின்‌ செய்திறன்‌ 
வீதம்‌ அதிகரிக்கிறது. இக்கட்டு 
மானமுறை நினைவக வடி 
வமைப்பை உச்சதிறன்‌ உடைய 
தாக்கவும்‌ வழி வகுக்றெது. 
எப்படியெனில்‌, ஆணைகள்‌ 
எப்போதும்‌. ஒன்றன்பின்‌ ஒன்‌ 
றாக வரிசையாய்க்‌ கொணரப்‌ 
படுகின்றன; ஆனால்‌ தரவுவைப்‌ 
படிப்பதோ எழுதுவதோ குறிப்‌ 
பின்றி (Raா௦௱ி) நடை 
பெறுகிறது. 


684 hashing aigorithm 


Harvard Graphics : ஹார்வார்ட்‌ 
வரைகலை “சாஃப்ட்வேர்‌ 
பப்ளிஷிங்‌ கார்ப்பரேஷன்‌ என்ற 
அமைவனம்‌ உருவாக்கியுள்ள 
சொந்தக்‌ கணினி வணிக வரை 
கலை. இது முதலில்‌ தயாரான 
வணிக வரைகலைத்‌ தொகுதி 
களில்‌ ஒன்றாகும்‌. இது, வாசக 
வரைபடங்களிலிருந்து விடு 
பட்ட பத்தியை உருவாக்கு 
கிறது. 

HASC! : ஹஸ்கி : Hu௱கா றா. 
cations Standard Computer 
ா£erரace என்பதன்‌ குறும்பெயர்‌. 


இது ஒரு 
அமைப்பு முறையாகும்‌. 


விசைப்பலகை 


hash : ஹாஷ்‌ : திரையில்‌ காட்சி 
அசையாது நிற்றல்‌. 

hashed random file organisation : 
கதம்பக்‌ குறிப்பற்ற கோப்பு 
அமைப்பாக்கம்‌ : தரவுகளைச்‌ 
சேமிப்பதற்கான/மீட்பதற்கான 
ஒரு முழை. 

hashing : அடையாள வழிகாட்‌ 
டல்‌: துண்டாடல்‌ 
மாற்றலுக்கான விசை. இதில்‌ 
தரவுகளில்‌ இருப்பிடத்தை 
விசையே முடிவு செய்யும்‌. 
hashing algorithm : தற்சார்பு 
முகவரியாக்க படிநிலை முறை : 
%' என்ற ஒரு குறிப்பிட்ட 
விசைக்கு 1(0. என்ற செயற்பணி 
களைக்‌ கொடுக்கிற ஒரு படி 


முகவரி 


த ட ட ப ட்ப படப்பட ப ட பபபல படபட படப்‌ 


hash search 


நிலைமுறை. Hash Coding 
என்றும்‌ அழைக்கப்படும்‌. 

hash search : புலத்தேடல்‌; 
அடையாள வழி தேடல்‌ : ஒரு 
தேடல்‌ படிமுறை. ஒரு பட்டிய 
லிலுள்ள ஓர்‌ உறுப்பினை அதன்‌ 
தற்சார்பு முகவரி கொண்டு 
கண்டறியும்‌ முறை. இத்தேடல்‌ 
முறையில்‌ ஏறத்தாழ நேரடி 
"யாகவே தேடும்‌ உறுப்பினை 
அணுக முடியும்‌ என்பதால்‌ இம்‌ 
முறை மிகவும்‌ இறன்மிக்கதாகக்‌ 
கருதப்படுகிறது. 

hash totals : ஹாஸ்‌ மொத்தங்‌ 
கள்‌: புல எண்ணிக்கைகள்‌ 
புலங்களை அடையாளம்‌ 
காணும்‌ எண்களின்‌ மொத்‌ 
தங்கள்‌. பிழை சோதிப்பதில்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. 
hatching : வரிவேய்தல்‌ : ஒரே 
திசையில்‌ இணைக்கோடுகவில்‌ 
ஓர்‌ ஓவியத்தின்‌ சில பகுதிக்கு 
மட்டும்‌ நிழலடித்தல்‌, ஒன்றின்‌ 
மேல்‌ வேறொரு நிறம்‌ அடிப்‌ 
பது பல குறுக்கு ஹாட்சிங்‌ 
எனப்படும்‌. 

hayes compatible : “ஹேய்ஸ்‌” ஒத்‌ 
தியல்பு : ஹேய்ஸ்‌ நிரல்‌ மொழி 
யினால்‌ கட்டுப்படுத்தப்படும்‌ 
மோடெம்களைக்‌ குறிக்கிறது. 


hayes smart modem : ஹேய்ஸ்‌ 
அறிவுத்திறன்‌ மோடெம்‌ 


“ஹேய்ஸ்‌ மைக்ரோ கம்ப்யூட்‌ 


head: cleaning device 


டச்‌ புராடகிட்ஸ்‌" என்ற அமை 
வனம்‌ தயாரித்துள்ள சொந்தக்‌ 
கணினிகளுக்கான அறிவுத்திறன்‌ 
மோடெம்‌ குடும்பம்‌. இதனை 
1948இல்‌ முதல்‌ தனலமுறை. 
சொந்தக்‌ சுணினிகளுக்காக 
ஹேய்ஸ்‌ உருவாக்கினார்‌. இதன்‌ 
நிரல்மொழி, தொழில்துறைக்‌ 
குரிய: செந்திற மொழியாகியது.. 
இது: ஓர்‌ நிரல்‌ நிலையை உடை 
யது: இது அறிவுறுத்தங்களை 
ஏற்றுக்கொள்கிறது. நேரடிநிலை 
யில்‌ இது சுழற்றுகிறது, பதிலளிக்‌ 


| கிறது; அனுப்புகிறது; ஏற்கிறது. 


hazard : இடர்ப்பாடு : உட்பாட்டு 
மாறிகளின்‌ நிலை மாறுகிற 
போது ஒரு தருக்க முறைச்‌ சுற்று 
வழி தவறாகச்‌ செயற்படுதல்‌. 
HDBMS எச்டிபிஎம்‌எஸ்‌ 
Hierarchical Database Management 
System என்பதன்‌ குறும்பெயர்‌. 


head : முனை: தலைமுனை : 
1. சிறிய மின்காந்த வட்டு, நாடா 
போன்ற சேமிப்பு ஊடகத்தில்‌ 
தரவுகளை அழிக்கவும்‌, பதிவு 
களைப்‌ படிக்கவும்‌ பயன்படும்‌ 
உறுப்பு. காந்தத்‌ தட்டில்‌ தரவு 
களைப்‌ படிக்கவும்‌, எழுதவும்‌, 
அழிக்கவும்‌ பயன்படுவது. 2. ஒரு 
பட்டியலின்‌ ஆரம்பத்தை அடை 
யாளம்‌ காட்டும்‌ சிறப்புத்‌ தரவு. 


head cleaning device : முனை 
தூய்மைப்படுத்தும்‌ சாதனம்‌ : 


head crash 686 


தூசு நீக்கும்‌ பொருள்‌. நாடா 
இயக்கி அல்லது ஒரு நெகிழ்‌ 
வட்டு இயக்கியின்‌ படி/எழுது 
முனையைத்‌ தூய்மைப்படுத்த 
அனுமதிக்கிறது. 

head crash : முனை மோதல்‌ : 
ஒரு நிலைவட்டின்‌ பதிவிடும்‌ 
பரப்புடன்‌ படி/எழுது முனை 
யுடன்‌ மோதுதல்‌. சிறிய புகை 
அல்லது தூசு அல்லது விரல்‌ 
படுவதுபோன்ற சிறிய பொரு 
ளால்‌ வட்டு கெட்டுப்போதல்‌. 

header : வழிகாட்டி: தலைப்புச்‌ 
செய்தி : 1. ஒரு செய்தியை அது 
போய்ச்சேர வேண்டிய இடத்‌ 
தற்கு வழிகாட்டுவதற்குரிய 
அனைத்து தரவுகளும்‌ கொண்‌ 
டுள்ள ஒரு செய்தியின்‌ முதல்‌ 
பகுதி. 2. ஒரு பக்கத்தின்‌ மேற்‌ 
புற மூலை. 

header card வழிகாட்டி 
அட்டை: தலைப்பு அட்டை : 
தொடர்ந்து வரும்‌ அட்டைகளில்‌ 
உள்ளதைப்‌ பற்றிய தரவுவைத்‌ 
தரும்‌ அட்டை. 

header fie : தலைப்புக்‌ கோப்பு : 
ஒரு கோப்பு பற்றிய குறிப்‌ 
புரையைக்‌ கொண்டிருக்கும்‌ 
செயல்முறைக்குள்‌ அதன்‌ உள்‌ 
ளடக்கங்கள்‌ ஒருங்கிணைக்கப்‌ 
பட்டுள்ள ஒரு கோப்பு. 

header label : தலைப்பு முகப்புச்‌ 
சீட்டு ஒரு காந்த நாடா 


head per track disk drive 
விலுள்ள ஒரு கோப்பின்‌ 
தொடக்கத்தில்‌ சேமித்து 


வைக்கப்பட்டுள்ள ஒரு முகப்புச்‌ 
சட்டுப்பதிவு. இது, கோப்புப்‌ 
பற்றிய விவரிப்புத்‌ தரவுகளைக்‌ 
கொண்டிருக்கிறது. 


header record : வழிகாட்டிப்‌ பதி 
வேடு : தொடர்ந்து வரும்‌ பதி 
வேடுகளின்‌ தெரகுதி பற்றிய 
நிலையான, பொதுவான அல்‌ 
லது அடையாளம்‌ காட்டும்‌ தரவு 
வைக்கொண்டுள்ள பதிவேடு. 

head-per-track disk : தடவாரித்‌ 
தலைப்பு வட்டு : ஒவ்வொரு 
தடத்தின்மீது நிலைநிறுத்தப்‌ 
பட்டுள்ள படி/எழுது முனை 
யைக்‌ கொண்டுள்ள வட்டு 
இயக்கி. இதன்‌ மூலம்‌, தடத்‌ 
திலிருந்து தடத்திற்கு அணுகு 
கரம்‌ நகர்வது ஒழிக்கப்படுகிறது. 
head-per-track disk drive 

தடவாரித்‌ தலைப்பு வட்டு இயக்‌ 
ககம்‌; தடத்துக்கொரு முனை 
வட்டு இயக்ககம்‌ வட்டி 
லிலுள்ள ஒவ்வொரு தடத்துக்‌ 
கும்‌ தனியான படிப்பு/எழுது 
முனை கொண்ட ஒரு வட்டு 
இயக்ககம்‌. தகவலைப்‌ படிக்க 
வும்‌ எழுதவும்‌ ஒரு குறிப்பிட்ட 
தடத்தை அணுக, வட்டு முனை 
நகரவேண்டிய தேவையில்லாத 
காரணத்தால்‌, இத்தகைய வட்டு 
களில்‌ தேடு நேரம்‌ (566 time) 
மிகவும்‌ குறைவு. ஆனால்‌, 


ஒட ட்ப ப ப பப்ப ப ப பட்ட்டட்ட்ட்ட்ட முட்ட்ட்டட்ட ப்ப டப்ப ம்‌ 


head positioning 


படிப்பு/ எழுது முனைகளுக்கு 
செலவு அதிகம்‌ என்பதால்‌, இது 
போன்ற வட்டு இயக்ககங்கள்‌ 
அதிகமாகப்‌ புழக்கத்திலில்லை. 
head positioning முனை 
சரியமர்த்துதல்‌ : நேரடி அணுகு 
சேமிப்பகச்‌ சாதனத்தில்‌ தரவு 
களைப்‌ படி/எழுது முனையைப்‌ 


பொருத்துதல்‌. ஒரு நகரும்‌ 
அணுகு கரத்தின்‌ மூலம்‌ 
செய்யப்படுறெது. 


head, read : படிப்பு முனை. 
head, read/write : எழுது/படிப்பு 
முனை, 

head set : தலைத்‌ தொகுதி : 
ஒலிச்‌ சாதனங்கள்‌ உண்டாக்கும்‌ 
இசையை அல்லது ஒலியைக்‌ 
கேட்பதற்கு தலையில்‌ பொருத்‌ 
திக்‌ கொள்ளும்‌ ஒலிச்‌ சாதனம்‌. 
இது கணினிகளுடனும்‌, பிற 
மின்னணுவியல்‌ சாதனங்கஞட 
னும்‌ சேர்த்துப்‌ பயன்படுத்தப்‌ 
படுகிறது. 

head skew : தலைப்புக்‌ கோட்‌ 
டம்‌ : தகட்டின்‌ உச்சிப்பகுதி 
யிலிருந்து அடிப்பகுதிக்குத்‌ 
தலைப்பு மாறிக்‌ கொள்ளும்‌ 
வகையில்‌ முந்திய தடத்தின்‌ 
தொடக்கத்திலிருந்து மாறி புதிய 
தடத்தில்‌ இருக்கும்‌ தூரம்‌. 

head slot : முனை இடம்‌: 
தலைத்‌ துணை : வட்டுப்‌ பரப்‌ 
பினை படி/எழுது முனைக்குக்‌ 


687 


head, write 


முனை இடம்‌ 


முனை இடம்‌ 


முனை இடம்‌ 


காட்டும்‌ நெகிழ்‌ வட்டு உறை 
யின்‌ மீதுள்ள திறந்த இடம்‌. 
head switching : முனை பொத்‌ 
தானிடம்‌; தலைநிலை மாற்றல்‌ : 
தரவுகளை நேரடி அணுகு 
சேமிப்பகச்‌ சாதனத்தில்‌ படிக்கும்‌ 
போது படி/எழுது முனையை 
இயங்க வைத்தல்‌. 


head, write : எழுது முனை. 


ym 


heap: 688 helical wave guide 


hear : தொகுதி : கணிப்புக்காக | 
ஒரு நிரலாக்கத்தொடர்‌ கடன்‌ 
வாங்கி பின்னர்‌ திருப்பியளிக்‌ 
கிற சேமிப்பக இடங்கவின்‌ 
தொகுதி. 

heap sort : குவியல்‌ வரிசை 
யாக்கம்‌. 

hearsay : கேள்வியறிவு : CM 
தயாரித்துள்ள ஒரு செயற்கை 
நுண்ணறிவுத்‌ திறன்‌ (4) செயல்‌ 
முறை. இது, அடுத்தடுத்து 
இரண்டு செயல்முறைகளைக்‌ 
கொண்டிருக்கும்‌. 


வெப்ப வடிகால்‌ 
அல்லது அதன்‌ பகுதியுடன்‌ 
இணைக்கப்படும்‌ ஒரு கட்‌ 
டமைவு. இது பொதுவாக 
உலோகத்தில்‌ அமைந்திருக்கும்‌. 


heatex : வெப்பக்‌ குறைப்பி : 
பல்வேறு செய்முறைத்‌ தொகுதி 
களிடையே வெப்பத்தைப்‌ பரி 
மாற்றிக்‌ கொள்வதற்கு அனு 
மதிக்கிற, எரியாற்றல்‌ தேவை 
யைக்‌ குறும அளவுக்குக்‌ குறைக்‌ 
றெ இணையத்தை உருவாக்கு 
வதில்‌ உதவிபுரிகிற நிபுணத்‌ 
துவப்‌ பொறியமைவு. 

heath/zenith : ஹீத்‌ / ஜெனித்‌ : 
நுண்‌ கணினி கருவி மற்றும்‌ 
மின்னணுப்‌ பெட்டிகள்‌ போன்ற 


heavy client : பருத்த கிளையன்‌. 
hecto : ஹெக்டோ : எண்ணின்‌ 
முன்பகுதியில்‌ எப்போதாவது 
பயன்படுத்துவது. இதன்‌ 
பொருள்‌ “நூறு. 

height : உயரம்‌. 

helical scan : திருகு சுழல்‌ நுண்‌ 
ணாய்வு (வருடல்‌): ஒளிப்‌ 


பொருள்களை உற்பத்தி | பேழை நாடாவிலும்‌, இலக்கு 
செய்பவர்‌. முறை ஒலிப்பேழை நாடாவிலும்‌ 
heating elements : வெப்ப பயன்படுத்தப்படும்‌ மூலை 
மூட்டும்‌ தனிமங்கள்‌. விட்டத்‌ தடத்‌ தொடர்பு. இது 


ஒரு போகுமுறைகளில்‌ சேமிப்புத்‌ 


heat sink : வெப்ப வடிகால்‌ : 
ன்‌ இறம்பாட்டினை அதிகரிக்கிறது. 


சுற்றுப்புறச்‌ சூழலுக்கு வெப்‌ 
பத்தைச்‌ சிதறும்படி செய்கிற 
ஒரு மின்கடத்தாப்‌ பொருளுடன்‌ 


helical wave guide : சுருள 
அலை வழிப்படுத்தி. 


அ அப ப பப ப ப ப பபப 


help 


help : உதவி : பலமுறைகளில்‌ 
உடனடியாக கிடைக்கக்கூடிய 
செயல்‌. முறைமை அல்லது 
நிரல்‌ தொகுப்பு எப்படிச்‌ செயல்‌ 
படுகிறது என்பதைப்பற்றிய 
கூடுதல்‌ தரவுகளைப்‌ பயனாள 
ருக்கு வழங்குகிறது. சூழ்‌ 
நிலைக்கு ஏற்ற வகையில்‌ உதவு 
கிற விசை என்பதைப்‌ பார்க்கவும்‌. 
help applet : உதவி குறுநிரல்‌. 
hetp controller உதவித்‌ 
தொகுப்பி : வாசகங்களையும்‌, 
தொகுப்பி கட்டளைகளையும்‌ 
ஒரு நேரடி உதவிப்‌ பொறியமை 
வாக மொழி பெயர்க்கிற மென்‌ 
பொருள்‌. 


helper application : உதவிப்‌ 
பயன்பாடுகள்‌. 
help menu : உதவிப்பட்டியல்‌ : 


பயனாளருக்கு உதவக்கூடிய 
தரவுகளை திரையில்‌ நேரடிக்‌ 
காட்சியாகக்‌ காட்டுதல்‌. மென்‌ 
பொருள்‌ பற்றிய கேள்விகளுக்கு 
கட்டளைக்‌ கையேடுகளின்‌ 
துணையின்றி மென்பொருள்‌ 
பயன்படுத்துவோர்‌ பதிலளிப்‌ 
பதற்கு இது உதவுகிறது. தனி 
யொரு விசையை (பெரும்‌ 
பாலும்‌ ₹1) அழுத்துவதன்‌ 
மூலம்‌ உதவிப்‌ பட்டியல்கள்‌ வர 
வழைக்கப்படுகின்றன. 

henry : ஹென்றி (மின்‌ தூண்‌ 
டல்‌ அலகு) : மின்‌ வலிமையை 


44 


669 hercules graphics 


அளப்பதற்கான அலகு. ஒரு 
ஹென்றி என்பது, ஒரு 
இணைப்பில்‌ உள்ள மின்சாரத்‌ 
தினால்‌ ஒரு வோல்ட்‌ மின்‌ 
இயக்க சக்தியைப்‌ பெறுகிற 
மின்‌ இணைப்பின்‌ மின்‌ 
வலிமை ஆகும்‌. அம்மின்சக்தி 
ஒரு வினாடிக்கு ஒரு ஆம்பியர்‌ 
என்ற அளவில்‌ மாறுபடுகிறது. 
hercutes adapter : ஹெர்குலஸ்‌ 
தகவமைவு : ஒரு நிறப்படச்‌ 
செய்தி அறிவிப்பியில்‌ உயர்ந்த 
செறிவளவுகளில்‌ வரைகலை 
களைக்‌ காட்சியாகக்‌ காட்டுகிற 
ஒரு மென்பொருள்‌ பொறி 
யமைவு. 


hercules card : ஹெர்குலஸ்‌ 
அட்டை உயர்செறிவளவு 
ஒளிப்பேழை (செய்தி அறி 
விப்பி) கட்டுப்படுத்தி அட்டை. 
இது பெரும்பாலும்‌, உயர்‌ செறி 
வளவு ஒரு நிறப்படக்‌ காட்சி 
யில்‌ பயன்படுத்தப்படுகிறது. 
hercules graphics. : ஹெர்குலஸ்‌ 
வரைகலை : "ஹெர்குலஸ்‌ கம்ப்‌ 
யூட்டர்‌ டெக்னாலஜி”” என்ற 
அமைவனம்‌ சொந்தக்‌ கணினி 
களுக்காகத்‌ தயாரித்துள்ள ஒளிப்‌ 
பேழைக்‌ காட்சித்‌ தர அளவு. 
இந்த அமைவனம்‌, 720 % 348 
படக்கூறுகள்‌ கொண்ட செறி 
வளவுடன்‌ நிறப்பட வரைகலை 
களையும்‌, வாசகங்களையும்‌ 
தயாரிக்கிறது. 


hermaphroditic 690 


hexadecimal notation 


hermaphroditic : இருபாற்கூறு 
களுடைய : நீட்டப்பகுதியும்‌, 
செருகு பகுதியும்‌ ஒருங்கே 
யுடைய இணைப்பி. இது ஆண்‌ 
பகுதி தனியாகவும்‌, பெண்‌ பகுதி 
தனியாகவும்‌ உள்ள இணைப்ப 
களிலிருந்து வேறுபட்டது. 

hertz : ஹொட்ஸ்‌ (அதிர்வெண்‌ 
அலகு) : ஒரு விநாடிக்கான 
மின்காந்த அலைச்‌ சுற்றுகள்‌ 
அல்லது சுழற்சிகள்‌. சுருக்கமாக 
Hz என்று அழைக்கப்படுகிறது. 


heruistic programme : தன்‌ மேம்‌ 
பாட்டுச்‌ செயல்வரைவு : ஒரு 
செயல்முறை ஒவ்வொருமுறை 
ஓடும்போதும்‌ தன்‌ சொந்தச்‌ 
செயல்களின்‌ விளைவு 
களிலிருந்து கற்றுக்‌ கொண்டு, 
அடுத்த தடவை தனது பணியை 


மேம்படுத்துவதற்குத்‌ தக்க 
மாற்றங்களைச்‌ செய்து கொள்‌ 
ளும்‌ வகையில்‌ எழுதப்‌ 


பட்டுள்ள செயல்வரைவு. 


heterogeneous environment : 
கதம்பச்‌ சூழல்‌ பல்வேறு 
தயாரிப்பாளர்கள்‌ தயாரித்துள்ள 
சாதனம்‌. 


heuristic : பட்டறிவு சார்ந்த : 

பிரச்சினை ஒன்றுக்கு தீர்வு 
காண்பதற்கான ஆய்வு வழி. 
இம்முறையில்‌ இறுதி முடிவு 
களை அடைவதற்கான ஒவ்‌ 
வொரு நடவடிக்கையையும்‌ 


படிப்படியாக மதிப்பிட்டு தீர்வு 
எட்டப்படுகிறது. கண்டுபிடிப்பு 
ஒன்றில்‌ உதவும்‌ பொதுவான 
அறிவின்‌ பயன்பாடு பற்றியது. 
Algorithm என்பதற்கு எதிர்‌ 
நிலையானது. 


heuristic learning : பட்டறிவு 
வழி கற்றல்‌ : அனுபவத்த 
லிருந்து கண்டுபிடிக்கும்‌ வழி. 
தங்கள்‌ தவறுகளில்‌ இருந்து 
கணினிகள்‌ கற்றுக்கொள்ளும்‌ 
வழி. தங்கள்‌ நடவடிக்கைகளில்‌ 
இருந்து, வெற்றியைத்‌ தராத, 
பயனைத்‌ தராத நடவடிக்கை 
களை நீக்குதல்‌. 

Hewlett-Packard : ஹீவ்லெட்‌ - 
பேக்‌ கார்ட்‌ : கலிபோர்னியா 
விலுள்ள மின்னணுவியல்‌ கருவி 


கள்‌, கணிப்பிகள்‌, கணினிகள்‌ 


உற்பத்தியாளர்கள்‌. பெயர்ச்‌ 
சுருக்கம்‌ : HP. 
hexadecimal : பதினாறிலக்க 


முறை : “16 - ஐ ஆதாரமாகக்‌ 
கொண்ட. எண்மான முறை. 
இதனை “அறுபதின்‌ மானம்‌ 
(Hexadecimal) என்றும்‌ கூறுவர்‌. 


hexadecimal notation : பதினாறி 
லக்கக்‌ . குறிமானம்‌ பத்து 
களுக்குப்‌ பதிலாக பதினாறு 
களைக்‌ கொண்ட குறிமானம்‌. 
இதில்‌, 0 முதல்‌ 9 வரையிலான 
இலக்கங்கள்‌ பயன்படுத்தப்‌ 
படுகின்றன. &,8,0,0,8, என்ற 


hexadecimal notation 691 


எழுத்துகள்‌ 10,11,12.13,14,15 
என்ற எண்களைக்‌ குறிக்கின்‌ 
றன. பதின்மானக்‌ குறிமானத்‌ 
தில்‌ ஒரு நான்கு இலக்க எண்‌ 
ணில்‌ ஒவ்வொரு இலக்கமும்‌ 
ஆயிரங்கள்‌, நூறுகள்‌, பத்துகள்‌, 
ஒன்றுகள்‌ ஆகியவற்றைக்‌ குறிக்‌ 
கின்றன. பதினாறிலக்கக்‌ குறி 
மானத்தில்‌ ஒவ்வொரு இலக்க 
மும்‌ 4090௧ன்‌, 20௧ள்‌, /6கள்‌, ஒன்று 
கள்‌ ஆகியவற்றைக்‌ குறிக்‌ 
கின்றன. இவ்வாறு 


8608 = (10 x 163) + (6 x 162) + 
(0 x 161) + (11 x 160) 
= (10 x 4096) + (6 x 256) + 
(0 x16) + (11 x 1) 
= 40960 + 1536 +0 +11 

£ 42507 (பதின்மானம்‌) 
கணினிகளில்‌ பதினாறிலக்க 
முறை பயன்படுத்தப்படுவதற்‌ 
குக்‌ காரணம்‌, எண்களைச்‌ 
சேமித்துவைக்கும்‌ முறை 


யாகும்‌. ஈரிலக்க முறையில்‌ 0 
முதல்‌ 9 வரையிலான இலக்கங்‌ 
களைச்‌ சேமிக்க 0000 முதல்‌ 0101 
வரையிலான 4 இலக்கங்கள்‌ 
தேவை. இதனால்‌ நமது இயல்பு 
எண்களுக்கு நான்கு ஈரிலக்க 
எண்களைப்‌ பயன்படுத்த வேண்‌ 
டும்‌. ஆனால்‌ நான்கு ஈரிலக்க 
இலக்கங்களைக்‌ கொண்டு 0 
முதல்‌ 9 வரையில்‌ மட்டுமின்றி 
0 முதல்‌ 15 வரையிலும்‌ சேமிக்க 
லாம்‌. அதாவது, 0000 முதல்‌ 1111 


HGC plus 


வரைச்‌ சேமிக்க முடியும்‌: 
எனவே, பதினாறிலக்க முறை 
யில்‌, கணினியிலுள்ள சேமிப்புக்‌ 
குறியீடுகள்‌, அனைத்தையும்‌ 
நாம்‌ பயன்படுத்தலாம்‌. 


hexadecimal! number 


அறுபதின்ம எண்‌ : ஒற்றை 
இலக்கத்துக்கும்‌ கூடுதலான 
எண்‌. ஒரு மொத்தத்‌ தொகை 
யைக்‌ குறிப்பது. அதில்‌ ஓவ்‌ 
வொரு எண்ணும்‌ அளவை [16 
இன்‌ மூலத்தை அடிப்படையாகக்‌ 
கொண்டு குறிப்பிடப்படுகிறது. 
பயன்படுத்தப்படும்‌ எண்கள்‌. 
0,1,2,3,4,5,6,7,8,9, AB,CDE & F. 
hexadecimal point : அறுபதின்ம 
புள்ளி : அறுபதின்மக்‌ கலவை 
எண்‌ ஒன்றில்‌ முழு எண்ணை 
யும்‌ பின்னப்‌ பகுதிகளையும்‌ 
பிரித்துக்காட்டும்‌ மூலப்புள்ளி, 
அறுபதின்ம எண்‌ 3 மற்றும்‌ 
6A7இல்‌ அறுபதின்மப்‌ புள்ளி 
எண்கள்‌ 'ஈ'-க்கும்‌ க்கும்‌ 
இடையே உள்ளது. 

HGC plus : ஹெச்ஜிசி பிளஸ்‌ : 
ஹெர்க்குலிஸ்‌ கம்ப்யூட்டர்‌ 
டெக்னாலஜி நிறுவனம்‌ 
1980ஆம்‌ ஆண்டு அறிமுகப்படுத்‌ 
இய 36 ஒளிக்காட்சித்‌ தகவி 
அட்டை. இதில்‌, 256 எழுத்து 
களை 12 எழுத்துருக்களில்‌ 
இருத்தி வைக்கக்‌ கூடுதலான 
இடைநிலை நினைவகம்‌ 
கொண்டது. வரைகலை வடி 


rrr 


HHOK 


hidden lines 


விலான எழுத்துருக்களை பெற 
முடியும்‌. 

HHOK : ஹெச்ஹெச்‌ஒகே : ஹா, 
ஹா. சும்மா விளையாட்டுக்கு 
என்று பொருள்படும்‌ (19, Ha 
Only Kidding என்ற தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
மின்னஞ்சல்‌ மற்றும்‌ நிகழ்நிலை 
(ine) தகவல்‌ தொடர்புகளில்‌ 
நகைச்சுவையை அல்லது குறும்‌ 
புத்‌ தனத்தை வெளிப்படுத்த 
பயன்படுத்தப்படும்‌ சொல்‌. 


ஸப : மறை : ஒரு பயன்பாட்டு 


மென்பொருள்‌ இயங்கிக்‌ 
கொண்டிருக்கும்‌ நிலையில்‌ 
அதன்‌ இயக்கச்‌ சாளரத்தை 


மறைத்து வைத்தல்‌. இயக்க 
முறைமையின்‌ ஒரு குறிப்பிட்ட 
கட்டளையைத்‌ தந்தவுடன்‌ 
மறைக்கப்பட்ட சாளரம்‌ 
மீண்டும்‌ தோற்றமளிக்கும்‌. 

hide column : நெடுக்கை மறை. 
hide document : ஆவணம்‌ மறை. 


hidden character : மறைநிலை 
எழுத்து. 
hidden codes : மறைநிலைக்‌ 


குறியீடுகள்‌ : நேரடித்‌ திரை ௨௫ 
வமைவுச்‌ செயல்முறை மூலம்‌ 
ஓர்‌ ஆவணத்தில்‌ இணைக்கப்‌ 
பட்டுள்ள மறைநிலை வாசக 
உருவமைவுக்‌ குறியீடுகள்‌. 

hidden file மறைநிலைக்‌ 
கோப்பு : ஒரு கோப்புப்‌ பட்டிய 


லில்‌ பார்வைக்குக்‌ காட்டப்‌ 
படாத ஒரு கோப்பு. எடுத்துக்‌ 
காட்டு MS-DOS; VAX DIR 
ஆணை M$-D0S5இல்‌ 10.5YS, 
DOS-SYS என்பவை மறைமுகக்‌ 
கோப்புகள்‌. 

hidden-line algorithm : மறை 
கோட்டு படிநிலை நடைமுறை : 
வரைபடம்‌ வரைவதில்‌, ஒரு 
முப்பரிமாணப்‌ பரப்பு வரையப்‌ 
படும்போது எந்தக்‌ கோடுகள்‌ 
கண்ணுக்குப்‌ புலனாகக்‌ கூடாது 
என்பதைத்‌ தீர்மானிக்கப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ ஒரு படிநிலை 
நடைமுறை.” 

hidden line removal : மறை 
கோடு நீக்குதல்‌ : திட முப்பரி 
மாணம்‌ உடையதாக காட்சிக்கு 
வைக்கப்பட்ட ஒரு பொருளைக்‌ 
கானும்பொழுது மறைக்கப்‌ 
படக்கூடிய கோட்டுப்‌ பகுதி 
களை படத்திலிருந்து நீக்குதல்‌. 
கணினி வரைபட மென்‌ 
பொருள்களும்‌, வன்பொருள்‌ 
களும்‌ அத்தகைய மறைந்துள்ள 
கோடுகளை தானாகவே நீக்கக்‌ 
கூடிய திறனைப்‌ பெற்றுள்ளன. 
hidden lines : மறைநிலை 
வரிகள்‌ : ஒரு முப்பரிமாணப்‌ 
பொருளை திரையில்‌ காட்டும்‌ 
போது, பொருளின்‌ பொருண்‌ 
மையினால்‌ 
பார்வையிலிருந்து மறைக்கப்‌ 
பட்டிருக்கும்‌ வரி. திரையில்‌ 


பார்வையாளரின்‌ 


hidden objects 


பின்புல வண்ணங்களில்‌ 
வரையப்படும்‌ கோடுகள்‌. அந்த 
வண்ணங்கள்‌ மறையும்வரைக்‌ 
கண்ணுக்குப்‌ புலனாவதில்லை. 
ஒரு வரைபடத்தில்‌ கண்‌ 
ணுக்குப்‌ புலனாகாத கோடுகள்‌. 


hidden objects : மறை பொருள்‌ 
கள்‌ : தெளிவான உருக்கொண்ட 
பொருள்‌ திடப்பொருளாக 
வைக்கப்பட்டால்‌ அவை மற்ற 
பொருள்களால்‌ மறைக்கப்‌ 
படலாம்‌. 


hidden surface : மறைதளம்‌ : 
வரைபடத்தில்‌ முப்பரிமாண 
திடப்பொருளாகக்‌ காட்டப்‌ 
பட்டால்‌ பார்வையிலிருந்து 
மறையக்கூடிய வெளிப்பகுதி 
அல்லது தளப்பகுதி. 

hide window : சாளரம்‌ மறை. 


hierarchical : படிநிலை முறை : 
ஒரு பெற்றோரின்‌ வாயிலாக 
மட்டுமே பொருள்கள்‌ அணுகத்‌ 
தக்கவை என்பதை வலியுறுத்‌ 
தும்‌ கண்டிப்பான படிநிலை 
முறை. ஒரு நிறுமத்தில்‌ அமை 
வன வரைபடம்‌ போன்ற, பல்‌ 
வேறு படிநிலைகளைக்‌ 
கொண்ட கட்டமைவு, உயர்‌ 
மட்ட நிலைகள்‌, கீழ்மட்ட 
நிலைகள்‌ மீது கட்டுப்பாடு அல்‌ 
லது ஆதிக்கம்‌ கொண்டிருக்கும்‌. 
செய்தித்தொடர்புகளில்‌, படி 
நிலை என்பது, அதனுடன்‌ 


693 


hierarchical database 


இணைக்கப்பட்டுள்ள அனைத்து 
மைய முனைகள்‌ மீதும்‌ கட்டுப்‌ 
பாடு கொண்டுள்ள தனியொரு 
கணினியைக்‌ குறிக்கும்‌. 
hierarchical communication : படி 
நிலைமுறைச்‌ செய்தித்‌ தொடர்பு 
கள்‌ : எல்லா இணைப்புகளை 
யும்‌ மேலாண்மை செய்யும்‌ 
பொறுப்புடைய ஒரு தாய்க்‌ 
கணினியினால்‌ கட்டுப்படுத்தப்‌ 
படும்‌ இணையம்‌. இது “சரி 
யிணைச்‌ செய்தித்‌ தொடர்புகள்‌” 
(Peer-to Peer Communication) 
என்பதிலிருந்து மாறுபட்டது. 
hierarchial computer network : 
படிநிலை கணினிப்‌ பிணையம்‌ : 
7. ஒரு தலைமைப்‌ புரவன்‌ (H௦5!) 
கணினி பல சிறிய கணினிகளை 
மேலாண்மை செய்யும்‌. 
ஒவ்வொரு சிறிய கணினியும்‌ 
பல்வேறு பீரி பணிநிலையங்‌ 
களின்‌ வழங்கனாகச்‌ செயல்‌ 
படும்‌. இத்தகைய பிணையம்‌ 
படிநிலைப்‌ பிணையம்‌ எனப்‌ 
படுகிறது. 2. தரவு செயலாக்கப்‌ 
பணிகள்‌ பகிர்ந்தளிக்கப்பட்டும்‌, 
கட்டுப்பாட்டுப்‌ பணிகள்‌ அதி 
காரப்‌ படிநிலைப்படி ஒழுங்‌ 
கமைக்கப்பட்டும்‌ இருக்கும்‌ 
ஒரு பிணையம்‌. 

hierarchical database : படி 
நிலைத்‌ தரவுத்‌ தளம்‌ : பல்வேறு 
தரவுக்‌ கூறுகளிடையே ஒன்று 
டன்‌ ஒன்றின்‌ தொடர்புகள்‌, ஒரு 


rr 


hierarchical database 694 


மரத்தின்‌ இலைகளுக்கும்‌ 
மிலாறுகளுக்கும்‌, கிளைகளுக்‌ 
கும்‌, பெரிய கிளைகளுக்கும்‌, 
மரத்தின்‌ தூருக்குமிடையிலான 
தும்‌, மற்றக்‌ கிளைகளுக்கும்‌ 
இலைகள்‌, மிலாறுகளுக்கிடை 
யிலானதுமான தொடர்பினை 
ஒத்திருக்கும்‌ தரவுத்‌ தளம்‌. 
hierarchical database manage- 
ment system (108118) : தொடர்‌ 
வரிசை தரவுத்‌ தள நிர்வாக 
முறைமை தலை &ழாகக்‌ 
கவிழ்க்கப்பட்ட மரம்‌ போல: 
கிளைகளாகவும்‌ இலைகளாக 
வும்‌ தரவு இணைக்கப்பட்ட 
தரவுத்‌ தளம்‌ ஒன்றை, கணினியில்‌ 
ஏற்றவும்‌ அணுகவும்‌ கட்டுப்‌ 
படுத்தவும்‌ உதவுகிற சம்பந்தப்‌ 
பட்ட நிரலாக்கத்‌ தொகுப்பு 
களின்‌ குழுமம்‌. Network Data- 
base Management System மற்றும்‌ 
Relational Database Management 
System-களுக்கு மாறுபட்டது. 
hierarchical data format : படி 
நிலைத்‌ தரவு வடிவம்‌. 
hierarchical file system : படி 
நிலைக்‌ கோப்பு முறை 
மேலிருந்து கீழான 
வாக்கக்‌ கட்ட மைவில்‌ 
களைச்‌ சேமித்து 
காப்பு. அமைப்பாக்க ;முறை. 
செய்திக்‌ குறிப்புகளை அணுகு 
தல்‌ உச்சியில்‌ தொடங்கி படி 
நிலைகள்‌ அனைத்து வழி 


தரவு 
வைக்கும்‌ 


அமை | 


hierarchical structure 


யாகவும்‌ செல்கிறது. 005, 08/2 
ஆகியவற்றில்‌ மூலத்‌ தரவு 
தொடக்க நிலையாகும்‌. மெக்‌ 
கின்டோஷில்‌ வட்டுப்‌ பலகணி 
தொடக்க நிலையாகும்‌. 


hierarchial menu : படிநிலைப்‌ 
பட்டி: ஒன்று அல்லது மேற்‌ 
பட்ட துணைப்‌ பட்டிகளைக்‌ 
கொண்ட ஒரு பட்டி. துணைப்‌ 
பட்டி அதன்கீழ்‌ துணைப்‌ பட்டி 
களைக்‌ கொண்டிருக்கலாம்‌. 
இதுபோன்ற பட்டி/துணைப்‌ 
பட்டி அமைப்புக்குப்‌ படி 
நிலைப்‌ பட்டி எனப்‌ பெயர்‌. 


hierarchical model : தொடர்‌ 
வரிசை மாதிரி : தரவுத்‌ தளம்‌ 
மாதிரி இதில்‌ ஓவ்வொரு 
பொருளும்‌ ஒரு மர அமைப்பில்‌ 
ஒரு குறிப்பிட்ட தொடர்‌ முறை 
யில்‌ அமைந்திருக்கும்‌. 
hierarchical network : தொடர்‌ 
வரிசை இணையம்‌ : கணினி 
இணையம்‌. இதில்‌ தரவு வகைப்‌ 
படுத்துதல்‌, கட்டுப்படுத்துதல்‌ 
ஆகிய பணிகள்‌ ஒவ்வொன்றுக்‌ 
தம்‌ என சிறப்பாக அமைக்கப்‌ 
பட்‌! கணினியால்‌ நிறை 
வேற்றப்படுகின்றன. 


hierarchical structure : தொடர்‌ 
வரிசை வடிவமைப்பு; படிநிலைக்‌ 
கட்டமைப்பு தரவுத்‌ தளம்‌ 
ஒன்றின்‌ நிர்வாக முறைமை 
களில்‌. மிகவும்‌ எளிமையான 


hierarchy 


கோப்பு அமைப்பு முறை, 
இதில்‌ பல்வேறு நிலைகளில்‌ 
உள்ள ஆவணங்கள்‌ ஒன்றுக்‌ 
கொன்று வழங்குகின்றவை 
யாகவோ, தெடார்புடையவை 
யாகவோ இருந்தால்‌, இதனை 
மர அமைவு என்றும்‌ கூறுவர்‌. 

hierarchy : தொடர்முறை; படி 
நிலை; வழிமுறை : 1. ஒரு சூத்‌ 
திரம்‌ அல்லது அறிக்கை ஒன்றில்‌ 
எண்களின்‌ செயல்கள்‌ அமைகிற 


வரிசை முறை. 0087 of 
Operations என்பதைப்‌ பார்க்க 
வும்‌. 2. அடுக்குவரிசையில்‌ 


அமைப்பு முறை. 

hierarchy chart : படிநிலை வரை 
படம்‌ : ஒரு செயல்முறை தக 
வமைவுகள்‌ அமைப்பாக்கத்‌ 
தினை வரைபட. மாகச்‌ இத்திரித்‌ 
தல்‌. இது, பெருந்‌ திட்டமிடு 
தலிலும்‌, ஆவணமாக்கத்திலும்‌ 
படுகைகளாகவுள்ள செயல்‌ 
முறைப்‌ பணிகளை காட்டு 
கிறது. இதனை மேல்ழே வரை 
படம்‌ என்றும்‌ கூறுவர்‌. 
hierarchy of operations : செயற்‌ 
பாடுகளின்‌ படிநிலை : கணிதச்‌ 
செயற்பாடுகளை எந்த வரிசை 
முறையில்‌ நிறைவேற்ற வேண்‌ 
டும்‌ என்பதைக்‌ காட்டும்‌ விதி 
களின்‌ தொகுதி. 


hierarchy plus input process 
output (HIPO) : தொடர்‌ வரிசை 


695 high byte 


மற்றும்‌ உள்ளீட்டு வெளியீட்டு 
நடைமுறை (ஹிப்போ) : வடிவ 
மற்றும்‌ நிரல்‌ தொகுப்பு ஆவண 
முறை. அது செயல்முறை மற்‌ 
றும்‌ மூன்று வகையான வரை 
படங்களில்‌ தரவுகள்‌ வெளி 
யாவதைக்‌ குறிப்பிடுகிறது. நிர 
லாக்கத்‌ தொகுப்பு; கற்றைகளை 
யும்‌ அவற்றின்‌ தொடர்‌ வரிசை 
முறைகளையும்‌ யாதி காட்டுகிற 
உள்ளடக்கப்‌ பட்டியல்‌. தொடர்‌ 
வரிசையில்‌ உள்ள உறுப்பினர்‌ 
களுக்கான. உள்ளீட்டு வகைப்‌ 
படுத்துதல்‌ மற்றும்‌ வழங்கு 
தலை விவரிக்கிற வரைபடங்‌ 
கள்‌ மற்றும்‌ விரிவான வரை 


படங்கள்‌. இவை மேலோட்ட 


மான வரைபடங்களை குறிப்‌ 
பான உள்ளீடு, வகைப்படுத்து 
தல்‌ மற்றும்‌ வெளியீடு விவரங்‌ 
களை, விளக்கத்துடன்‌ வெளி 
மிடுகின்றன. 

high bandwidth : உயர்நிலை 
அலைக்கற்றை; விரிந்த அலைக்‌ 
கற்றை. 

High-bit-rate Digital Subscriber 
பரா : உயர்துண்மி வீத இலக்க 
முறை சந்தாதாரர்‌ தடம்‌ : தொலை 
பேசியின்‌ சாதாரண செப்புக்‌ 
கம்பி மூலமாகவே இலக்க 
முறைத்‌ தரவு பரப்புக்கான ஒரு 
நெறிமுறை, 

high byte : மேல்‌ பைட்‌ : 
இரண்டு பைட்‌ அல்லது 16 


வலவ வைய வை வை வைகை சைகை சைகை வனை எனகக சைகை சைகை யை ப வளைவை வையக வைகை வ வளாகை 


high colour 696 


பிட்களில்‌ ஒரு மதிப்பினைக்‌ 
குறிக்கும்‌ அமைப்புகளில்‌, 8 
முதல்‌ 15 வரையிலான பிட்டு 
களைக்‌ கொண்ட பைட்‌ மேல்‌ 
பைட்‌ எனப்படும்‌. 0 முதல்‌ 7 
வரையுள்ள பைட்‌ கீழ்‌ பைட்‌ 
ஆகும்‌. 

high colour : உயர்‌ வண்ணம்‌ : 
32,768 வண்ணங்களை (15 
துண்மிகள்‌) அல்லது 65,536 
வண்ணங்களை (16 துண்மிகள்‌) 
உருவாக்கும்‌ திறன்‌. அதிக 
எண்ணிக்கையிலான வண்‌ 
ணங்களை உருவாக்கும்‌ திறன்‌. 
high density : மிகு அடர்த்தி; 
உயர்‌ கொள்ளளவு : ஓர்‌ “ உயர்‌ 
அடர்த்தி" நெகஇழ்வட்டில்‌, 
காந்தப்‌ பூச்சின்‌ அளவு (பரப்பு 
அடர்த்தி) ஒற்றை அல்லது 
இரட்டை அடர்த்திப்‌ பூச்சினை 
விட அதிகமாக இருத்தல்‌. இது, 
வட்டின்‌ சேமிப்புத்‌ திறனை 
அதிகரிக்கிறது. ஒற்றைப்‌ பக்க 
5.29 வட்டு, 160 (8 திறனுடை 
யது; இரட்டைப்‌ பக்க உயர்‌ 
அடர்த்தி வட்டு (DSHD) 1.2 MB 
அல்லது 1.6/8 திறன்‌ கொண்டது. 
high-end : உயர்நிலை; உயர்‌ 
திறன்‌ : செயல்திறனை மேம்‌ 
படுத்தும்‌ நவீனத்‌ தொழில்‌ 
நுட்பத்தைப்‌ பயன்படுத்தும்‌ 
எந்த ஒன்றையும்‌ இச்சொல்லால்‌ 
குறிப்பிடுவர்‌. உயர்திறன்‌ 
தொழில்‌ துட்பம்‌ எனில்‌ அதிக 


highlighting 


விலை என்பது நிலவும்‌ கூழ்‌ 
நிலையாகும்‌. 

higher level software : உயர்‌ 
நிலை மென்பொருள்‌. 

highlight : முனைப்பாக்கப்‌ பகுதி : 
ரோடுல்‌ அமைப்பு, அடிக்‌ 
கோடு, மறிநிலை ஒளிப்‌ பேழை, 
செறிவாக்கம்‌ போன்ற உத்திகள்‌ 
மூலம்‌ ஓர்‌ உருக்காட்ரியின்‌ 
பகுதியை முனைப்பாகக்‌ 
காட்டுதல்‌. 


hightight bar : முனைப்பாக்கச்‌ 
சட்டம்‌ : ஒரு நேரடித்‌ திரைப்‌ 
பட்டியலில்‌ மறி நிலை ஒளிப்‌ 
பேழையில்‌ அல்லது மாறுபட்ட 
வண்ணத்தில்‌, தற்போதைய 
தேர்வு/சறுக்கச்‌ சட்டநிலையைக்‌ 
குறியீடாகக்‌ காட்டுவதற்கான 
வரி, 


highlight changes : மாற்றங்கள்‌ 
முனைப்புறுத்துக. 
highlighting : முனைப்பாகக்‌ 


காட்டுதல்‌: நேரடித்‌ திரைவாசகத்‌ 
தேர்வு மற்ற வாசகங்களிலிருந்து 
வேறுபட்டிருக்கும்போது, 
விசையை நிரல்கள்‌ அல்லது 
நுண்பொறி மூலமாக அதனை 
முனைப்பாகக்‌ காட்டுதல்‌. தேர்ந்‌ 
தெடுக்கப்பட்ட 
ஏதாவதொரு வழியில்‌ வேறு 
படுத்திக்‌ காட்டப்படுகிறது. 
எடுத்துக்காட்டு : வாசகத்தின்‌ 
வண்ணத்தை மாற்றிக்‌ காட்தெல்‌. 


வாசகம்‌, 


high-level format 


high-level format : உய்நிலை 
உருவமைவு: மேல்நிலை உரு 
வமைவு : ஒரு குறிப்பிட்ட செயற்‌ 
பாட்டு முறைக்குத்‌ தேவைப்‌ 
படும்‌ தரவுகள்‌ (பொருட்‌ 
குறிப்பு அகராதிகள்‌, அட்ட 
வணைகள்‌ முதலியன) ஒரு வட்‌ 
டில்‌ பதிவு செய்யப்பட்டிருத்தல்‌. 
high-level language : உயர்நிலை 
மொழி; மேல்நிலை மொழி : இது 
ஒரு வகைச்‌ செயல்‌ முறைப்‌ 
படுத்தும்‌ மொழி. இது, மனித 


மொழியை அல்லது கணித குறி . 


மானத்தைப்‌ பெரிதும்‌ ஓத்திருக்‌ 
திற பேரளவு அறிவுறுத்தங்களை 
யும்‌ கட்டளைகளையும்‌, தீர்க்கப்‌ 
படவேண்டிய சிக்கல்களை 
அல்லது பயன்படுத்த வேண்டிய 
நடைமுறையை விவரிப்பதற்‌ 
குப்‌ பயன்படுத்துகிறது. இதனைத்‌ 
தொகுப்பி மொழி, எந்திரம்‌ 
சாராத செயல்முறைப்படுத்தும்‌ 
மொழி என்றும்‌ கூறுவர்‌. எடுத்துக்‌ 
காட்டுகள்‌ : FORT- RAN; BASIC; 
COBOL; PASCAL; C. இது தாழ்‌ 
நிலை மொழிகளைப்போல்‌ எந்‌ 
தரத்தின்‌ கட்டமைவில்‌ கவனம்‌ 
செலுத்தாமல்‌, தீர்க்கப்பட வேண்‌ 
டிய சிக்கலின்‌ தருக்க முறையில்‌ 
கவனம்‌ செலுத்த உதவுகிறது. 
high-level network : உயர்நிலைப்‌ 
பிணையம்‌. 


high level programming langu- 


30௦ : உயர்நிலை நிரலாக்க மொழி. 


697 high order 


high memory : உயர்நிலை நினை 
வகம்‌: 1. நினைவகத்தில்‌ மிக 
உயர்ந்த திறனளவு. 2. சொந்தக்‌ 
கணினிகளில்‌, 640 K-க்கும்‌ 1M 
அல்லது 644-க்குமிடையிலான 
பரப்பளவு. 1024-க்கும்‌ 1088 K-க்‌ 
கும்‌ இடையிலான HMA 
பரப்பளவு. 


high memory area : மேல்‌ நினை 
வகப்‌ பரப்பு : ஐபிஎம்‌ பீரி மற்‌ 
றும்‌ ஒத்தியல்புக்‌ கணினிகளில்‌ 
ஒரு மெகாபைட்‌ எல்லைக்கு 
அடுத்துள்ள 64 கிலோ பைட்டு 
பரப்பைக்‌ குறிக்கிறது. டாஸ்‌ 5.0 
மற்றும்‌ பிந்தைய பதிப்புகளில்‌ 
HIMEM.SYS என்னும்‌ நிரல்‌, 
டாஸ்‌ இயக்க முறைமையின்‌ 
சில தரவுகளை மேல்‌ நினை 
வகப்‌ பரப்பில்‌ மாற்றிக்‌ கொள்‌ 
ளும்‌. இதன்‌ காரணமாய்‌ பயன்‌ 
பாட்டுத்‌ தொகுப்புகளுக்குக்‌ 
கிடைக்கும்‌ மரபு நினைவகப்‌ 
பரப்பின்‌ அளவு அதிகரிக்கும்‌. 
சுருக்கச்‌ சொல்‌: ஹெச்‌எம்‌ஏ (HA). 
high order : உயர்மதிப்பு நிலை : 
எண்‌ ஒன்றின்‌ கூடுதல்‌ மதிப்பு 
அல்லது முக்கியத்துவமுடைய 
இலக்கம்‌ அல்லது இலக்கங்கள்‌ 
தொடர்பானது. 7643215: என்ற 
எண்ணில்‌ உயர்‌ ஒழுங்கில்‌ 
இருப்பது 7. அடி நிலை ஒழுங்கு 
என்பதற்கு மாறானது. 14051 
significant Digit என்பதைப்‌ 
பார்க்க. 


high order bit 698 


high-order bit : உயர்நிலைத்‌ 
துண்மி : ஒரு, கணினியின்‌ அடிப்‌ 
படைச்‌ சேமிப்பு அலகில்‌ (14/00) 
இடது ஓரமாகவுள்ள துணுக்கு. 

high-order column உயா 
ஒழுங்கு நிரை; உயர்‌ மதிப்பு 
நிரை : துளையட்டையின்‌ பரப்‌ 
பில்‌ இடது ஓரத்திலுள்ள நிரை. 
highpass filter : மேல்‌அலை வடி 
கட்டி; உயரலை சல்லடை : தரவு 
சமிக்கையில்‌ ஒரு குறிப்பிட்ட 
அலைவரிசைக்கு மேல்‌ உள்ள 
அலைவரிசைகளை அனுமதிக்‌ 
கும்‌ ஒரு மின்னணு வடிகட்டி 
மின்சுற்று. 

High Performance Serial Bus 
(1394) உயர்‌ செயல்திறன்‌ 
நேரியல்‌ பாட்டை பீசி மற்றும்‌ 
மெக்கின்டோஷ்‌ கணினிகளுக்‌ 
கான நேரியல்‌ பாட்டை இடை 
முகம்‌. வினாடிக்கு 100, 200, 400 
மெகாபிட்‌ தரவு பரிமாற்றம்‌ 
சாத்தியம்‌. 63 சாதனங்கள்‌ வரை 
டெய்ரிச்‌ சங்கிலி அமைப்பில்‌ 
இணைக்க முடியும்‌. இவ்வாறு 
இணைக்கப்படும்‌ சாதனங்கள்‌ 
இடைமுகத்தின்‌ வழியாக 
நேரடியாக மின்சாரத்தைப்‌ பெற 
முடியும்‌. 

high-persistence phosphor : 
கூடுதல்‌ பாஸ்பரஸ்‌ பூச்சு : 
காணிப்புக்‌ கருவியில்‌ உள்ள 
திரைகலில்‌ உள்ள பாஸ்பரஸ்‌ 
பூச்சு, இயல்பான தொலைக்‌ 


கண்‌ 


high resolution graphics 


காட்சித்‌ திரைகளில்‌ உள்ள பூச்சு 


| களைவிடக்‌ கூடுதலான நேரத்‌ 


துக்கு உருவங்களை நிலைக்கச்‌ 
செய்யக்கூடியது. 


high pitch : உயர்‌ தொனி. 


high punch உயர்துளை : 
பன்னிரு துளை அல்லது ஓய்‌ (0) 
துளை போன்றது. 


high resolution : உயர்நுணுக்கத்‌ 
தெளிவு: மிகைத்‌ தெளிவு; அதி 
நுட்ப வரைமுறை : வெளியிடப்‌ 
படும்‌ விவரங்கள்‌, துல்லியம்‌ 
ஆகியவற்றின்‌ அடிப்படையிலான 
தரம்‌ தொடர்பானது. ஒரு பட 
வரைவு ஒன்றுக்குள்‌ எத்தனை 
உரு உணர்த்தும்‌ அலகுகள்‌ உள்‌ 
என்பதைப்‌ பொறுத்து 
படத்தின்‌ தரம்‌ அமைகிறது. 
படம்‌ உணர்த்தும்‌ அலகுகளின்‌ 
எண்ணிக்கை எவ்வளவு அதிகம்‌ 
உள்ளதோ அத்தனைக்கு உயர்‌ 
நுணுக்க விவரம்‌ கூடுதலாக 
அமையும்‌. உயர்துணுக்க விவரம்‌ 
கூடுதலான 
துணுக்க விவரம்‌ குறைந்த படங்‌ 
களைவிட தெளிவாக அமையும்‌. 


ளன 


படங்கள்‌ உயர்‌ 


high resolution graphics : உயா்‌ 
செறிவு வரைகலை: அதிநுட்ப 
வரைமுறை கலை : பெரும்‌ 
பாலான நுண்‌ கணினிகள்‌, 
புள்ளிகளையும்‌, கோடுகளையும்‌: 
செயல்முறை மூலம்‌ வறைவதற்‌ 
குரிய ஒருவகை வரைகலை 


high sierra 
முறைகளை 


மட்ட அச்சு, ' செங்குத்து அச்சு 
என்று பகுக்கப்பட்டிருக்கும்‌.. 


பரப்பளவு முழுவதும்‌ படக்கூறு: 
களால்‌ அமைந்திருக்கும்‌. ஏறத்‌. 


தாழ 640 % 480 படக்கூறுகள்‌ 
உயர்‌ செறிவு என்றும்‌ 320 % 210 
படக்கூறுகள்‌ தாழ்கெறிவு 
என்றும்‌. கருதப்படுகின்றன. 
அச்சடிப்பிக்கு அல்லது, வரை 
விக்கு படக்கூறு தரவுகளை 
அனுப்புவதற்கும்‌, திரையில்‌ 
படிப்பதற்கும்‌ தனிவகை வரை 
கலைச்‌ செறிவுகள்‌ தேவை. 

high siers : உயர்‌ சியரா : முதலா 
வது C0-ROM தர அளவு. டாஹூ 
ஏரியின்‌ அருகிலுள்ள ஒரு பரப்புக்‌ 
காக 7985-இல்‌ இது வகுக்கப்‌ 
பட்டது. அந்தப்‌ பகுதியின்‌ 
பெயரே இதற்குச்‌ சூட்டப்பட்‌ 
டது. பின்னர்‌, இது 150 9660 தர 
அளவாக உருவாக்கப்பட்டது. 
high sierra group : உயர்‌ சியரா 
குழுமம்‌ : -ROMஇல்‌ தரவு 
சேமிப்பதற்கான தர அளவு. 
இது, அமெரிக்காவில்‌ நெவடா 
வில்‌ டாஹூ ஏரி அருகிலுள்ள 
உயர்‌ சியரா உணவகத்தில்‌ 1985 
-இல்‌ நடைபெற்ற தொழில்‌ 
துறைச்‌ சார்பாளர்களின்‌ கூட்டத்‌ 
தில்‌ வகுக்கப்பட்டது. இப்‌ 
போது, இது C0-ROMஇன்‌ ஒரு 
பகுதியாகும்‌. 


அளிக்கின்றன... ' 
வரைகலைத்‌ திரை, '% கிடை. 


699 high storage 


: High. Sierra Specification. : உயர்‌ 


நிலை கியாரா வரன்முறை : ஒரு, 
குறுவட்டில்‌ யதியப்யடும்‌ 
தருக்கக்‌ கட்டமைய்யு, கோய்யுக்‌ 
கட்டமைப்பு மற்றும்‌ ஏட்டுக்‌ 
கட்டமைப்பு ஆகியவற்றின்‌ 
தொழில்முறை: வடிவாக்க 
வரையறைகள்‌. 19% நவம்பரில்‌ 
டாஹோ ஏரிக்கு அருகிலுள்ள 
சியாநா என்னுமிடத்தில்‌ நடை 
பெற்ற குறுவட்டு தொடர்பான 
கூட்டத்தில்‌ எடுக்கப்பட்ட 
முடிவுகள்‌ என்பதால்‌ இப்‌ 
பெயர்‌ ஏற்பட்டது. ஐஎஸ்‌ஓ 9660 
பன்னாட்டுத்‌ தரக்கட்டுப்‌ 
பாட்டுக்கான அடிப்படையாக 
விளங்கியது. 


high speed networks : உயர்வேக 
கணினி இணையங்கள்‌ 
வினாடிக்கு இரண்டு கோடி 
துண்மிகளுக்கு (1485) மேத 
பட்ட வேகத்தில்‌ அனுப்பீடு 
செய்யக்கூடிய வளாகக்‌ கணினி 
இணையங்கள்‌ (LAN). 


high speed printer : மிகைவேக 
அச்சிடு கருவி: அதிவேக அச்சுப்‌ 
பொறி : ஒரு நிமிடத்தில்‌ 300 


முதல்‌ 3,000 வரிகள்‌ அச்சிடக்‌ 


கூடிய கருவி. பாச றா என்‌ 
பதைப்‌ பார்க்கவும்‌. 

high storage : உயர்சேமிப்புத்‌ 
திறன்‌ : கணினி ஒன்றின்‌ நினை 
வக மேல்‌ முகவரி வரிசை. 


high tech 


பெரும்பாலான எந்திரங்களில்‌ 


அதில்‌ இயக்க முறைமை 
அமைந்திருக்கும்‌. 

high tech : உயர்தொழில்‌ நுட்பம்‌ : 
கணினிகளிலும்‌, மின்னணு 
வியலிலும்‌, சமூக-அரசியல்‌ 


சூழல்களிலும்‌ மிக அண்மை 
மில்‌ ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்‌ 
நவீன எந்திரங்‌ 
களினால்‌ ஏற்பட்டுள்ள விளைவு 
களையும்‌ குறிக்கும்‌ சொல்‌. 


களையும்‌, 


hightech city : மாநுட்ப நகரம்‌; 
பெரும்‌ தொழில்நுட்ப நகரம்‌. 
இந்தியாவில்‌ ஆந்திர மாநிலம்‌ 
ஹைதராபாத்‌ நகருக்கு அருகில்‌ 
புறநகராக உருவாகியுள்ள ஒரு 
பகுதி இவ்வாறு அழைக்கப்படு 
கிறது. ஏராளமான கணினி 
நிறுவனங்கள்‌ அங்குள்ளன. 


high volatillity : உயர்‌ மாறுதிறன்‌. 
வேக அழிவு : கோப்பு ஒன்றில்‌ 
குறிப்பிட்ட நேரத்தில்‌ ஏற்படும்‌ 
உயர்வேக மாறுதல்கள்‌. 

high voltage : உயர்மின்னமுத்‌ 
தம்‌; அதிக மின்னழுத்தம்‌. 
highway : பெருவழி; நெடுந்‌ 
தடம்‌ : ஒரு கணினியமைவில்‌, 
நினைவகம்‌, பிற புறநிலச்‌ 
சாதனங்கள்‌ ஆகியவற்றுக்கும்‌, 
அவற்றிலிருந்தும்‌ உட்பாட்டு/ 
வெளிப்பாட்டு மாற்றங்களைக்‌ 
கையாள்வதற்கான குறியீடு 
களைக்‌ கொண்ட வழி. 


HIS 


hits : நினைவுக்‌ குறிப்புகள்‌ : 
அச்செழுத்து வடிவளவின்‌, 
குறிப்பாகச்‌ சிறிய முகப்பு 
அளவுகளின்‌ அடிப்படையில்‌ 
இடைவெளியையும்‌ மற்ற 
முகப்பு அம்சங்களையும்‌ மாற்‌ 
றும்படி உருவமைப்புச்‌ சாதனத்‌ 
இற்கு அறிவுறுத்துகிற பின்‌ 
குறிப்பு எழுத்து முகப்புகளுக்‌ 
கான தனிவகைக்‌ கூடுதல்‌ 
சேர்மானங்கள்‌. 


HIPO : Hierarchy Plus Input-Output 
Process என்பதன்‌ குறும்பெயர்‌. 


HIPPI : ஹிப்பி : உயர்‌ செயல்‌ 
திறன்‌ இணைநிலை இடை 
முகம்‌ என்று பொருள்படும்‌ பரபர 
Performance Parallel Interface 
என்ற தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. மீத்‌ 
திறன்‌ (5பறூா) கணினிகளில்‌ 
பயன்படுத்தக்கூடிய அன்சி 
தகவல்‌ தொடர்பு தர வரையறை. 


hi-res graphics : : High resolution 
91200 என்பதன்‌ குறும்பெயர்‌. 
நெருடலற்ற உண்மையானது 
போன்று வெளியீட்டுத்‌ திரை 
யில்‌ தோன்றும்‌ படம்‌. ஏராள 
மான பட உருவாக்கக்‌ கூறு 
களால்‌ உருவாக்கப்படுகிறது. 
Low-res graphics என்பதற்கு 
மாறானது. 


HIS : : Hospital Information System 
என்பதற்கான குறும்பெயர்‌. 


701 


hn 


histogram 

மருத்துவமனைத்‌ தகவல்‌ 
முறைமைக்கான ஆங்கிலக்‌ 
குறும்பெயர்‌. 


histogram : பட்டை வரைபடம்‌ : 
செங்குத்தான குறுக்குப்‌ பட்டி 
யல்‌ புள்ளி விவரத்‌ தகவல்களை 
வரைபடமாக வழங்க அடிக்கடி 
பயன்படுத்தப்படுகிறது. செங்‌ 
குத்துக்‌ களங்களுக்கான அகலம்‌, 
இடைவெளி அளவு கூட்டெண்‌ 
ணிக்கை ஆகியவற்றைக்‌ குறிப்‌ 
பிடுகிறது. 
history : வரலாறு : கணினியில்‌ 
ஒரு மென்பொருளில்‌ பயனாளர்‌ 
மேற்கொள்ளும்‌ தொடர்ச்சியான 
பணிகளின்‌ பட்டியல்‌. (எ-டு) 1. 
இயக்க முறைமையில்‌ உள்ளீடு 
செய்யும்‌ கட்டளைகளின்‌ 
தொகுப்பு. 2. கோஃபர்‌ கணினி 
களில்‌ ஒன்றன்பின்‌ ஒன்றாய்க்‌ 
கடந்துவரும்‌ பட்டித்‌ தேர்வுகள்‌ 
(menu options). 3. இணைய 
உலாவியில்‌ அடுத்தடுத்து 
தொடர்ந்து வந்த தொடுப்புகள்‌. 
(finks). 


history list வரலாற்றுப்‌ 
பட்டியல்‌. 
nistory settings : வரலாற்று 


அமைப்புகள்‌. 

11 : கிடைத்தல்‌ : இரண்டு 
வகையான தரவுகளை வெற்றி 
கரமாக ஓப்பிடல்‌; இணைகளை 
ஒப்பிடல்‌. 


20 : உயர்‌-தொழில்நுட்பம்‌ : 
உயர்‌ தொழில்‌ நுட்பம்‌ என்பதன்‌ 
சுருக்கப்‌ பெயர்‌. அண்மைக்‌ 
காலத்‌ தொழில்‌ நுட்பத்தைப்‌ 
பயன்படுத்தும்‌ எல்லா வகை 


வன்பொருள்களையும்‌ இது 
குறிக்கிறது. 
ரீ ஈate : மறைவிட நினைவக 


விழுக்காடு : இது மறைவிட 
நினைவக மேலாண்மை தொடர்‌ 
புடையது. மையச்‌ செயலகத்‌ 
துக்கு (ளப) தேவைப்படும்‌ 
மறைவிட நினைவக விழுக்‌ 
காட்டினை இது குறிக்கிறது. 
பெரும்பாலான மறைவிடக்‌ 
கட்டுப்பாட்டாளர்கள்‌ 90% 
வீதத்தை விரும்புவார்கள்‌. 

hit ratio : வெற்றி விகிதம்‌ : 
முதன்மை நினைவகத்தில்‌ தரவு 
கள்‌ எத்தனை முறை வெற்றிகர 
மாக இட அமைவு செய்யப்‌ 
பட்டிருக்கின்றன என்பதற்கும்‌, 
ஒரு குறிப்பிட்ட கால அளவின்‌ 
போது மேற்கொண்ட முயற்சி 
களின்‌ மொத்த எண்ணிக்கைக்கு 
மிடையிலான விகிதம்‌. 

ட : .ஹெச்கே : ஒர்‌ இணைய 
தள முகவரி ஹாங்காங்கைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ களப்‌ 
பெயர்‌. 

ற : .ஹெச்‌என்‌ : ஓர்‌ இணைய 
தளம்‌ ஹொண்டுராஸ்‌ நாட்டைச்‌ 


Hoff.Ted 


சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்பிரிவு களப்‌ 
பெயர்‌. 


Hoff.Ted : ஹோஃப்‌ டெட்‌ : 
1971இல்‌ இன்டர்‌ கார்ப்ப3ரஷன்‌ 
நிறுவனத்தின்‌ பொறியாளரான 
ம்ஹாஃப்‌ முதல்‌ குறும்‌ நுண்‌ 
செயலியை (4004) வடிவமைத்‌ 
தார்‌. அந்த ஒற்றைச்‌ சில்லில்‌ 
3950 டிரான்ஸ்‌சிஸ்டர்கள்‌ இருந்‌ 
தன. ஒரு முழு மையச்‌ செயலி 
யின்‌ எல்லாக்‌ கருவிகளும்‌ இருந்‌ 
தன. இந்த குறும்சில்‌ கணினித்‌ 
தொழிலையும்‌ அதன்‌ விநியோ 
இப்பாளர்களையும்‌ கணினியின்‌ 
எதிர்காலப்‌ பங்கு குறித்து 
சிந்திக்க வைத்தது. 

௦9 : பன்றிப்‌ பண்பு : முதன்மை 
நினைவகம்‌ போன்ற கிடைக்கக்‌ 
கூடிய ஆதாரங்களை 
பெருமளவில்‌ அல்லது தன்னந்‌ 
தனியாகப்‌ பயன்படுத்துகிற ஒரு 
செயல்முறை. 


hold : பிடித்திரு. 

holding time : பிடிமான நேரம்‌ : 
ஒரு செய்தியை அனுப்புவதற்கு 
ஒரு செய்தித்‌ தொடர்புச்‌ 
சாதனம்‌ பயன்படுத்தப்படும்‌ 
காலஅளவு. 


மிகப்‌ 


hold variable : பிடிமான மாறிலி : 
ஒரு மதிப்பளவினை இருத்தி 
வைத்துக்‌ கொள்வதற்குப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ ஒரு மாறிலி. 


702 


Hoilerith code 


எடுத்துக்காட்டு கட்டுப்‌ 
பாட்டுப்‌ இடைமுறிவுத்‌ தருக்க 
முறைக்காக முந்திய பதிவேட்டி 
லிருந்து மதிப்பளவினை 
இருத்தி வைத்தல்‌. 
holes, procket : வழிப்படுத்து 
துளைகள்‌. 

Hollerith card : ஹோலரித்‌ 
அட்டை : 80 செங்குத்து நிரை 
களைக்‌ கொண்ட துளையிடப்‌ 
பட்ட அட்டை. ஒவ்வொன்றும்‌ 
மேலிருந்து கீழாக 12 துளையிடு 
நிலைகளைக்‌ கொண்டது. 80 
எழுத்து, எண்‌ தரவுகளை ஏற்கக்‌ 
கூடியது. 90 செங்குத்து நிரைகள்‌ 
மற்றும்‌ 96 செங்குத்து நிரை 
களைக்‌ கொண்ட அட்டைக்கு 
மாறானது. 

Hollerith code : ஹோலிரித்‌ குறி 
யீடு : துளையிடப்பட்ட அட்டை 
களில்‌ எழுத்து மற்றும்‌ எண்‌ 
ணைக்‌ குறிக்கப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ ஒரு வகையான குறியீடு. 
ஹெர்மன்‌ ஹோலிரித்‌ என்பவ 
ரால்‌ பெயரிடப்பட்டது. இவர்‌ 
தான்‌ துளையிடப்பட்ட அட்டை . 
கணக்கீட்டு முறையை உருவாக்‌ 
கயவர்‌. ஒவ்வொரு அட்டை 
நிரையும்‌ ஒரு எழுத்தைக்‌ 
கொண்டது. ஒவ்வொரு பதின்ம 
எண்ணும்‌ எழுத்தும்‌, சிறப்பு 
எழுத்துகளும்‌, ஒன்று இரண்டு, 
மூன்று துளைகளால்‌ குறிப்பிடப்‌ 
படுகின்றன. இவை நிரையின்‌ 


Hollerith, #terman 


குறிப்பிட்ட வரிசை திரல்களில்‌ | 


அமைக்கப்படுகின்றன. 
Hollerith, Herman (1850-1929) : 


ஹோலரித்‌. ஹெர்மன்‌ (1860- ' 


1929) : புள்ளி விவர வல்லுநர்‌ 
மற்றும்‌ மக்கள்‌ தொகைக்‌ கணக்‌ 
கெடுப்பு ஊழியர்‌ என்ற வகை 
யில்‌, 1890ஆம்‌ ஆண்டு கணக்‌ 
கெடுப்பின்போது எளிமையான 
கூட்டல்‌ மற்றும்‌ வகைப்படுத்‌ 
துதலுக்கு மின்‌ எந்திரவியல்‌ 
கருவிகள்‌ மூலம்‌ துளையிடப்‌ 
பட்ட அட்டைகளைப்‌ பயன்‌ 
படுத்தும்‌ முறையைப்‌ பரிந்‌ 
துரைத்தார்‌. அவருடைய துளை 
யிடப்பட்ட அட்டை கணக்கிடு 
கருவியை உற்பத்தி செய்ய 
அவர்‌ , அமைத்த நிறுவனம்‌ 
ஐ.பி.எம்‌. கார்ப்பரேஷன்‌ நிறு 
வனத்தின்‌ முன்னோடி ஆனது. 

Hollerith machine : ஹோலரித்‌ 
எந்திரம்‌ : முதலாவது தானி 
யங்கித்‌ தரவு பகுக்கும்‌ சாதனம்‌. 
இது 1890இல்‌ அமெரிக்காவில்‌ 
மக்கள்‌ தொகைக்‌ கணக்கெடுப்‌ 
புக்குப்‌ பயன்படுத்தப்பட்டது. 
இதனை ஹெர்மன்‌ ஹோலரித்‌ 
என்பவர்‌ கண்டுபிடித்தார்‌. இது, 


கையினால்‌ துளையிடும்‌ 
அட்டையினையும்‌, எண்ணு 
வதற்கு ஒர்‌ அட்டவணைப்‌ 


படுத்தும்‌ எந்திரத்தையும்‌ பயன்‌ 
படுத்தியது. 1890இல்‌ 10 ஆண்டு 


களில்‌ செய்திருக்கக்கூடிய 


103 


iHollerith tabulating 


(பணியை, ஹோலரித்‌ எந்தரத்‌ 


தின்‌ மூலம்‌ ஈராண்டுகளில்‌ 


முடிக்க முடிந்தது. இதனால்‌, 50 
இலட்சம்‌ டாலர்‌ மிச்சமாகியது. 


ஹோலரித்‌ பின்னர்‌ ஒரு நிறு 
வனத்தைத்‌ தொடங்கி தமது எந்‌ 
திரத்தை உலகெங்கும்‌ விற்‌ 
பனை செய்தார்‌. இந்நிறுவனம்‌ 


" 1911 இல்‌ |BM நிறுவனமாக உரு 


மாறியது. 

Hollerith tabulating/recording 
ஈachine: ஹோலரித்‌ அட்ட 
வணையிடும்‌ /பதிவுசெய்யும்‌ 
எந்திரம்‌ : 1800களின்‌ பிற்பகுதி 
யில்‌ ஹெர்மன்‌ ஹோலரித்‌ 
கண்டுபிடித்த மின்‌ எந்திரப்‌ 
பொறி. குறிப்பிட்ட இடங்களில்‌ 
துளையிடப்பட்ட அட்டை 
களில்‌ பதியப்பட்ட தரவுகளைச்‌ 
செயலாக்கும்‌ எந்திரம்‌. துளை 
களின்‌ மூலமாக மின்சுற்று நிறை 
வடைந்து சமிக்கைகள்‌ உரு 
வாக்கப்பட்டு எண்ணுகின்ற 


. மற்றும்‌ அட்டவணையிடும்‌ எந்‌ 


திரங்களுக்கு அனுப்பி வைக்கப்‌ 
படுகிறது. இந்த எந்திரம்‌ 1890- 
ஆம்‌ ஆண்டு அமெரிக்காவில்‌ 
எடுக்கப்பட்ட மக்கள்‌ தொகைக்‌ 
கணக்கெடுப்புப்‌ பணிகளை 
மூன்றில்‌ இரண்டு பங்கு குறைத்‌ 
தது. பின்னாளில்‌ ஹோலரித்‌, 
டேபுலேட்டிங்‌ மெஷின்‌ கம்‌ 
பெனியைத்‌ தொடங்கினார்‌. 
1911ஆம்‌ ஆண்டு இந்தக்‌ 


hologram 


704 


home button 


i ப ப "டடடடெடடடடயயயயயயயயயயயயமயயயயயயயமயயயயயய வைய வைய வாவா சசச/சசைச சை 


குழுமம்‌ இன்டர்‌ நேஷனல்‌ 
பிஸினஸ்‌ மெஷின்ஸ்‌ (1814) 
என்னும்‌ புகழ்பெற்ற நிறு 
வனமாக உருவெடுத்தது. 
hologram : முழுமைப்‌ படிவம்‌ : 
லேசர்‌ கதிர்கள்‌ ஒன்றுடன்‌ ஒன்று 
வெட்டிக்‌ கொள்வதால்‌ மெல்‌ 
லிய காற்றில்‌ உருவாக்கப்படும்‌ 
முப்பரிமாண உருவங்கள்‌. 

: முழுமைப்‌ படிமச்‌ 
ஒரு படச்சுருளில்‌ 
தரவுகளைச்‌ 


holographic 
சேமிப்பு : 
பெருமளவுத்‌ 
சேமித்து வைத்தல்‌. 
holographic store : முழுப்‌ படிமச்‌ 
சேமிப்பி : ஒளிப்பட முறையில்‌ 
சேமித்து வைத்தல்‌. 

holography : முழுமைப்‌ படிம 
வியல்‌ : ஒரு சேமிப்பு ஊடகத்தில்‌ 
பன்முகப்‌ பரிமாண ஒளிப்‌ 
படங்கள்‌ எடுப்பதன்மூலம்‌ தரவு 
களைச்‌ சேமித்துவைக்கும்‌ உத்தி. 
holy war : புனிதப்‌ போர்‌ : 
1. கணினித்‌ துறையில்‌ ஒரு 
குறிப்பிட்ட கருத்துரு அல்லது 
கோட்பாடு பற்றி கணினி வல்லு 
நர்களிடையே பரவலாக நடை 
பெறும்‌ கசப்பான விவாதம்‌. 
(எ-டு) நிரலாக்க மொழிகளில்‌ 
பயன்படும்‌ 001௦0 கட்டளை 
பற்றியது அல்லது எண்களை 
இரும எண்‌ முறையில்‌ (Binary 
ரக!) சிறு முடிவன்‌/பெரு 
முடிவன்‌ முறையில்‌ பதியும்‌ 


முறை பற்றியது. 3. அஞ்சல்‌ 
பட்டியல்‌, செய்திக்குழு மற்றும்‌ 
ஏனைய நிகழ்நிலைக்‌ கலந்‌ 
துரையாடல்களில்‌ உணர்வுபூர்வ 
மான சர்ச்சைக்கிடமான பொருள்‌: 
பற்றி நடைபெறும்‌ விவாதம்‌. 
(எ-டு) பாபர்‌ மசூதி, வட அயர்‌ 
லாந்து, கருக்கலைப்பு, கருணைக்‌ 
கொலை போன்றவை. எடுத்துக்‌ 
கொண்ட தலைப்புக்குப்‌ புறம்‌ 
பாகப்‌ புனிதப்‌ போருக்கு வழி 
வகுக்குமாறு கருத்துகளை முன்‌ 
வைப்பது இணைய நாகரிகத்‌ 
துக்கு (Netiguette) எதிரானது. 
home : இல்லம்‌; தொடக்கம்‌: 
முனையத்‌ இரை ஒன்றின்‌ இடது 
புற மேல்‌ மூலையில்‌ உணர்த்து 
குறியீடு தோன்றும்‌ துவக்க இடம்‌. 
home address இருப்பிட 
முகவரி : பன்முக வட்டு நினை 
வகத்தின்‌ நேர்வுகளில்‌, ஒவ்‌ 
வொரு தடத்திலும்‌ சேமித்து 
வைக்கப்பட்டுள்ள ஒரு புலம்‌, 
இதில்‌, அந்தத்‌ தடத்திலுள்ள தர 
வுவை அணுகுவதற்குப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ எழுத்து/ படிப்பு 
முனைகளின்‌ எண்ணும்‌, நீள்‌ 
உருளையின்‌ எண்ணும்‌ அடங்கி 
யிருக்கும்‌. 

home button : பிறப்பகக்‌ குமிழ்‌ : 
ஒரு கோப்பின்‌ அல்லது ஒரு 


செயற்பாட்டுத்‌ தொகுதியின்‌ 
தொடக்கத்தைக்‌ குறிக்கும்‌ 
உருவப்படம்‌. 


home computer 


‘ home computer : குறுங்கணிணி : 
ஆட்டங்களை விளையாட இல்‌ 
லங்களில்‌ பயன்படுத்தப்படு 
கிறது. வீட்டுப்‌ பயன்பாட்டுச்‌ 
சாதனங்களைக்‌ கையாளவும்‌, 
மாணவர்களுக்கு வீட்டுப்‌ 
பாடங்களைச்‌ செய்யவும்‌ 
வணிகக்‌ கணக்குகளைப்‌ போட 
வும்‌ மேலும்‌ பலவகையான 
பணிகளைச்‌ செய்யவும்‌ பயன்‌ 
படுறெது. 
home-grown software : தாமே 
ஆக்கிய மென்பொருள்‌ : கணினி 
முறைமை ஒன்றைப்‌ பயன்‌ 
படுத்துவோரால்‌ எழுதப்பட்ட 
நிரலாக்கத்தொகுப்பு. . 
home key : ஆரம்பச்‌ சாவி : 
உணர்த்து குறியீட்டைத்‌ தனது 
இல்ல நிலைத்‌ இரையின்‌ இடது 
மேல்மூலைக்குக்‌ கொண்டு வரு 
வதற்கான விசைப்பலகை 
இயக்கம்‌. 
homeostasis : சமநிலை : ஒரு 
பொறியமைவில்‌ உட்பாட்டு 
-வெளிப்பாட்டுத்‌ தேவைகள்‌ சரி 
நிகராக இருக்கும்போது ஏற்‌ 
படும்‌ சமநிலை. 
home management software : 
இல்ல மேலாண்‌ மென்பொருள்‌ : 
வீட்டைப்‌ பராமரிக்கவும்‌, திட்ட 
மிட்ட வகையில்‌ கண்காணிக்க 
வும்‌ தயாரிக்கப்பட்ட நிரலாக்கத்‌ 
தொகுப்பு. எடுத்துக்காட்டாக 


20% 


home row 


| சரிபார்த்தல்‌, உணவுக்‌ கோப்பு, 


இருப்புச்‌ கரிபார்த்தல்‌, 
கணக்கிடு நிரலாக்கத்‌ தொகுப்பு 
ஆகியவற்றைக்‌. கொண்டது. 


home office : இல்ல அலுவல 
கம்‌; வீட்டு அலுவலகம்‌ 

1. வீட்டிலேயே அமைத்துக்‌ 
கொள்ளும்‌ அலுவலகம்‌. 2. ஒரு 
நிறுவனத்தின்‌ தலைமை அலு 
வலகம்‌. & ஓர்‌ அலுவலகத்துக்‌ 
குத்‌ தேவையான அனைத்து 
வகை வசதிகளும்‌ உள்ளடங்கிய 
கணினியைக்‌ குறிக்கவும்‌ இச்‌ 
சொல்‌ பயன்படுகிறது. 


home page : முகப்புப்‌ பக்கம்‌ : 1. 
வைய விரி வலையில்‌ (Wold 
Wide Web) ஒரு மீவுரை ((ரூ0௪- 
ஷ்‌) முறைமையில்‌ தொடக்கப்‌ 
பக்கமாக அமைக்கப்படும்‌ ஓர்‌ 
ஆவணம்‌. 2. மைக்ரோ சாஃப்‌ 
டின்‌ இன்டர்நெட்‌ எக்ஸ்புளோர 
ரில்‌ தொடக்கப்‌ பக்கம்‌ இவ்வாறு 
அழைக்கப்படுகிறது. 3. ஒரு 
வலைத்தளத்தில்‌ நுழையும்‌ 
போது காட்சியளிக்கும்‌ முதல்‌ 
பக்கம்‌. 

home record : இல்ல ஆவணம்‌ : 
நிறுவனம்‌ ஒன்றின்‌ இணைப்பு 
முறையில்‌ உள்ள ஆவணத்‌ 
தொடரில்‌ முதல்‌ ஆவணம்‌. 
home row : இல்ல வரிசை : 


விசைகளை இயக்குவதற்கு 
இடையில்‌ பயனாளர்‌ தங்கள்‌ 


45 


home server 


விரல்களை ஓய்வாக வைக்கும்‌ 
விசை வரிசை. 


home server முதன்மை 
வழங்கன்‌. 

homogeneous : ஒரு படித்தான; 
ஒரு முகப்பட்ட. 


homogeneous environment : ஒரு 
படித்தான சூழல்‌ : ஒரு நிறுவனத்‌ 
துக்குள்‌ ஒரே தயாரிப்பாளரின்‌ 
வன்பொருளையும்‌ ஒரே தயாரிப்‌ 
பாளரின்‌ மென்பொருள்களை 
யும்‌ பயன்படுத்துகின்ற ஒரு 
மென்பொருளாக்கச்‌ சூழல்‌. 
homogeneous network : ஒரு 
படித்தான பிணையம்‌ 
அனைத்து வழங்கன்‌ கணினி 
களும்‌ ஒன்றுபோல இருந்து, 
ஒரேயொரு நெறிமுறையில்‌ 
(protocol) இயங்குகின்ற 
கணினிப்‌ பிணையம்‌. 


மூளையியக்கப்‌ 
மீள்‌ 


homunculus : 
படிவம்‌ எண்ணற்ற, 
வளைவுகளைக்‌ 
மூளையின்‌ மாதிரி. செயற்கை 
நுண்ணறிவு ஆய்வுகளில்‌ பயன்‌ 
படுத்தப்படுவது. 

Honey well ஹானிவெல்‌ 
கணினி கருவிகளைத்‌ தயாரிக்‌ 
கும்‌ பெரிய நிறுவனம்‌. 

௦௦1: கொக்கி : செயல்‌ வரைவு 
களில்‌, எதிர்கால விரிவாக்கத்திற்‌ 
கான தருக்க முறை இடையீடு 


706 


கொண்ட. 


Hopper, Grace 


கள்‌. இந்தக்‌ கொக்கிகளை ஒரு 
சில புறவாலாயங்களை அல்லது 
செயற்கூறு வரவழைக்க மாற்ற 
லாம்‌. அல்லது கூடுதல்‌ செயல்‌ 


விரைவுகள்‌ சேர்க்கப்படும்‌ 
போது சரியான இடத்தில்‌ 
அமைக்கலாம்‌. 

hooked vector : கொக்கியிட்ட 
அளவுச்‌ சரம்‌ : ஒரு சொந்தக்‌ 
கணினியிலுள்ள (PC) அகப்‌ 
படுத்தப்பட்ட இடையீடு. 


இடையீட்டு அளவுச்‌ சர அட்ட 
வணையில்‌ ஒரு குறிப்பிட்ட 
இடையீட்டுக்கான சுட்டு 
முனை, அந்த இடையீட்டினைச்‌ 
சீர்‌ செய்வதற்காக ஒரு புதிய 
வாலாயத்திற்குத்‌ தாவு மாறு 
மாற்றமைவு செய்யப்படுகிறது. 
hookemware : தடையற்ற மென்‌ 
பொருள்‌ மென்பொருளின்‌ 
அதிக விரிவான பதிப்பினை 
வாங்குவதற்குப்‌ பயனாளரை 
ஈர்ப்பதற்காக வடிவமைக்கப்‌ 
பட்டுள்ள குறிப்பிட்ட எண்‌ 
ணிக்கையிலான அம்சங்களைக்‌ 
கொண்ட தங்குதடையற்ற 
மென்பொருள்‌. 

hopper : தத்தி. 

hopper, card : அட்டைத்‌ தத்தி. 
Hopper, Grace ஹோப்பர்‌ 
கிராஸ்‌ : கணித வல்லுநர்‌, மார்க்‌ 
-1 மற்றும்‌ யுனிவாக்‌ கணினி 
களுக்கான நிரலாக்கத்‌ 


horizontal feed 


தொகுப்பை உருவாக்கியவர்‌. 
பின்னர்‌ கணினி மொழியில்‌ 
பேரும்‌ புகழும்‌ பெற்றார்‌. 
முதல்‌ நடைமுறையில்‌ பயன்‌ 
படும்‌ ௦௦! நிரலாக்கத்‌ 
தொகுப்பை உருவாக்கினார்‌. 
00001-ஐ உருவாக்குவதில்‌ 
முக்கிய பங்கு வகித்தார்‌. 


horizontal feed : கிடைமட்ட 
ஊட்டு. 

horizontal frequency : கிடை 
மட்ட அலைவரிசை. 


horizontal market software : 
கிடைமட்டச்‌ சந்தை மென்‌ 
பொருள்‌ : அனைத்து வகையான 
தொழில்‌, வணிக நடைவடிக்‌ 


கைகளுக்கும்‌ பயன்படுத்தக்‌ 
கூடிய சொல்செயலி (14/00 
Processor) போன்ற பயன்‌ 


பாட்டு நிரல்கள்‌. வேறுசில 
மென்பொருள்கள்‌ குறிப்பிட்ட 
தொழில்‌ துறைக்கு மட்டுமே 
பயன்படும்படி தயாரிக்கப்‌ 
படுகின்றன. ்‌ 


horizontal motion index : கிடை 
மட்ட இயக்கக்‌ குறி: கிடைமட்ட 
இயக்கக்‌ குறி அட்டவணை : 
ஒரு கிடைமட்டத்‌ திசையில்‌ ஓர்‌ 
அச்சுச்‌ சுருள்‌ முனை முன்னே 


நகர்த்தக்கூடிய பெருமத்‌ 
தொலைவு. இது அச்சடிப்பான்‌ 
சுழற்சியின்‌ அளவீடாகும்‌. 


பெயர்ச்‌ சுருக்கம்‌ : |. 


707 


horizontal scan rate 


horizontal resolution : கி॥டை 
மட்டத்‌ தெளிவு : ஒரு கிடை 
மட்டக்‌ கோட்டின்‌ மீதுள்ள கூறு 
களின்‌, அல்லது புள்ளிக்‌ குற்‌: 
களின்‌ (ஒரு அச்சு வார்ப்புரு 
விலுள்ள நிரைகளின்‌) எண்‌ 
ணிக்கை. இது, செங்குத்துத்‌ 
தெளிவிலிருந்து மாறுபட்டது. 
horizontal retrace : கிடைமட்ட 
பின்‌ வாங்கல்‌ : பரவல்‌ வருடு 
ஒளிக்காட்சி திரைக்காட் சியில்‌ 
ஒரு வருடுவரியின்‌ வலது 
ஓரத்திலிருந்து அடுத்த வரியின்‌ 
இடப்புற ஒரம்வரை (வரியின்‌ 
தொடக்கம்வரை) மின்னணு 
ஒளிக்கற்றை நகர்வது. 


horizontal scan frequency : 
கிடை நுண்ணாய்வு அலை 
வெண்‌ : ஒளிப்பேழைத்‌ திரை 
மில்‌ ஒரு வினாடி நேரத்தில்‌ 
ஒளிர்வூட்டப்படும்‌ வரிகளின்‌ 
எண்ணிக்கை. எடுத்துக்காட்டு : 
வினாடிக்கு 60 மடங்கு வலு 
வூட்டப்பட்ட 400 வரிகளின்‌ 
தெளிவுக்கு 24012 நுண்ணாய்வு 
விகிதம்‌ தேவைப்படுகிறது. 
இது, தொலைக்காட்சியில்‌ 
கிடைமட்ட ஒருங்கிசைவு 
அலைவெண்‌ போன்றது. இது 
செங்குத்து நுண்ணாய்வு அலை 
வெண்ணிலிருந்து மாறுபட்டது. 
horizontal scan rate : கிடை 
மட்ட வருடி வேகம்‌. 


ee  ———————— 


horizontal scrolling 


horizontal scrolling : இட, வல 
நகர்த்தல்‌; கிடைமட்ட நகர்த்தல்‌ : 
திரையில்‌ ஒரு நேரத்தில்‌ கொள்‌ 
ம்‌ தகவல்களைவிட கூடுதலான 
தகவல்களைப்‌ பயனாளர்‌ காணும்‌ 
வகையில்‌ கிடைநிலை தகவல்‌ 
அல்லது உரையை 
நகர்த்துதல்‌. 

horizontal synchronization : 
கிடைமட்ட ஒத்திசைவு : பரவல்‌ 
திரைக்காட்சி (Raster display) 
முறையில்‌ மின்னணுக்‌ கற்றை 
இடப்புறமிருந்து வலப்புறம்‌, 
மறுபடி வலப்புறமிருந்து இடப்‌ 
புறம்‌ நகர்ந்து வரிவரியாக ஓர்‌ 
உருத்தோற்றத்தை உருவாக்கு 
வதில்‌ பின்பற்றப்படும்‌ நேரக்‌ 
கட்டுப்பாடு. கோணம்‌ நிலைத்த 
மடக்கி (phase locked loop) 
எனப்படும்‌ மின்சுற்று கிடை 
மட்ட ஒத்திசைவு சமிக்கையைக்‌ 


களை 


கட்டுப்படுத்துகிறது. 

host : ஓம்புநர்‌; புரவலர்‌ : ஓர்‌ 
இணையத்திலுள்ள ஒரு 
நுழைவாயில்‌ கணினி. ஒரு 


விருந்தில்‌ விருந்தளிப்பவரை 
யும்‌ குறிக்கிறது. 

host adapter ஓம்பு தக 
வமைப்பி : எந்த வடிவளவை 
யும்‌ கொண்ட ஒரு கணினியுடன்‌ 
ஒரு புறநிலை அலகினை 
இணைக்கிற சாதனம்‌. இதில்‌ 
ஒரு கட்டுப்படுத்தியைவிடக்‌ 
குறைவான மின்னணுவியல்‌ 


708 


host mode 
அடங்கியுள்ளது. எடுத்துக்‌ 
காட்டு : (ட்‌ வட்டு, உள்ள 
மைந்த கட்டுப்படுத்தியைக்‌ 


கொண்டிருக்கிறது. இது, ஒரு 
IDE அல்லாத ஆயத்தத்‌ தாய்ப்‌ 
பலகையுடன்‌ ஒரு DE ஒப்பு 
தகவமைப்பியின்‌ மூலம்‌ 
இனைக்கப்பட்டிருக்கிறது. 


host based : ஓம்புநர்‌ அடிப்படை : 
ஒரு பெரிய, மையக்‌ கணீனி 
யமைவு மூலம்‌ கட்டுப்படுத்தப்‌ 
படுறெ செய்தித்‌ தொடர்புப்‌ 
பொறியமைவு. 


host computer : புரவலர்‌ கணினி; 
ஓம்பு கணினி : 1. தொலைவில்‌ 
முனையங்களுக்கும்‌ அதனுடன்‌ 
இணைக்கப்பட்டுள்ள கருவி 
களுக்கும்‌ கணினித்‌ திறனை 
வழங்குகிற மைய வகைப்படுத்‌ 
தும்‌ அலகு. 2. தொலைத்‌ தகவல்‌ 
தொடர்புக்கு அல்லது வளாக 
இணைய இணைப்புக்குப்‌ 
பொறுப்பான கணினி. 3. கணினி 
இணையம்‌ ஒன்றில்‌ மையக்‌ 


கட்டுப்பாட்டுக்‌ கணினி. 


host language : புரவலர்‌ மொழி; 
ஓம்பு மொழி: மற்றொரு மொழி 
பொதிந்துள்ள அல்லது உள்‌ 
ளடங்கிய நிரலாக்கத்‌ தொகுப்பு 
மொழி. 

host mode : ஓம்பு முறை : 
மனிதர்‌ உதவியின்றி வருகிற 
தொலைபேசி அழைப்புக்குப்‌ 


host name 


பதிலளிக்கவும்‌, தகவல்களைப்‌ 
பெறவும்‌ ஒரு கணினியை அனு 
மதிக்கிற செய்தித்‌ தொடர்பு 
முறை. 

host name : புரவன்‌ பெயர்‌; 
புரவலர்‌ பெயர்‌; ஓம்புநர்‌ பெயர்‌ : 
இணையத்திற்குள்‌ இயங்கும்‌ 
ஒரு குறிப்பிட்ட பிணையத்‌ 
திலுள்ள ஒரு குறிப்பிட்ட வழங்‌ 
கன்‌ கணினியின்‌ (சா) பெயர்‌. 
ஓர்‌ இணைய தள முகவரி 
யிலுள்ள சொற்களில்‌ இடக்‌ 
கோடியில்‌ உள்ள பெயர்‌ பெரும்‌ 
பாலும்‌ அத்தளத்துக்குரிய 
புரவன்‌ கணினிப்‌ பெயராய்‌ 
இருக்கும்‌. (எ-டு) chn.vsnl.net.in 
என்ற முகவரியில்‌ மா என்பது, 
விஎஸ்‌என்‌எல்‌ நிறுவனத்துப்‌ 
புரவன்‌ கணினிப்‌ பெயர்‌. 


host timed out : புரவன்‌ நேரக்‌ 
கடப்பு: ஒரு டீசிபீ/ஐபீ (TCP/IP) 
பிணைய இணைப்பில்‌ தரவு பரி 
மாற்றம்‌ நடைபெறும்போது, 
ஒரு குறிப்பிட்ட -நேர எல்லைக்‌ 
குள்‌ (லெ நிமிடங்கள்‌) தொலை 
நிலைப்‌ புரவன்‌ கணினி பதி 
லிறுக்கத்‌ தவறுகையில்‌ ஏற்‌ 
படும்‌ பிழைநிலை. இந்நிலை 


பல்வேறு காரணங்களினால்‌ 
ஏற்படலாம்‌. புரவன்‌ கணினி 
செயலிழந்து போவதால்‌ 


அல்லது பிணையத்திலிருந்து 
துண்டிக்கப்பட்டிருப்பதால்‌ ஏற்‌ 
படலாம்‌. ஆனால்‌ பயனாள 


hot docking 


ருக்குக்‌ கிடைக்கும்‌ பிழை 
சுட்டும்‌ செய்தி, பிழைநிலைக்‌ 
காரணத்தைத்‌ துல்லியமாகச்‌ 
சொல்லும்‌ என்று எதிர்பார்க்க 
முடியாது. 

host unreachable புரவன்‌ 
எட்டா நிலை : ஒரு டீசிபீ/ஐபீ 
(TCP/IP) பிணைய இணைப்பில்‌ 
பயனாளர்‌ அணுக விரும்பும்‌ 
குறிப்பிட்ட புரவன்‌ கணினி 
யுடன்‌ இணைப்பு ஏற்படுத்திக்‌ 


கொள்ள முடியாதபோது 
நிகழும்‌ பிழைநிலை. பிணையத்‌ 
திலிருந்து துணிக்கப்பட்ட 


தாலோ, செயலிழப்பின்‌ காரண 
மாகவோ இந்நிலை ஏற்பட 
லாம்‌. பிழை சுட்டும்‌ செய்தி, 
காரணத்தை துல்லியமாகத்‌ 
தெரிவிக்கலாம்‌, தெரிவிக்‌ 
காமலும்‌ போகலாம்‌. 

hot : சூடான : தனிச்சிறப்பான, 
அவசர ஆர்வமூட்டும்‌, மிகவும்‌ 
புகழ்பெற்ற. 

hot docking : சூடான இணைப்பு; 
நடமாடும்‌ இணைப்பு : பயணம்‌ 
செய்துகொண்டிருக்கும்போதே 
ஒரு மடிக்கணினியை வேறொரு 
தலைமைக்‌ கணினியுடன்‌ 
பிணையமுறையில்‌ இணைத்துக்‌ 
கொள்ளல்‌. அவ்வாறு இணைத்‌ 
துக்‌ கொண்டு தலைமைக்‌ 
கணினியில்‌ ஒளிக்காட்சி, திரைக்‌ 
காட்சி மற்றும்‌ ஏனைய பணி 
களையும்‌ இயக்குதல்‌. 


hot insertion 710 


hot insertion : சூடாய்ச்‌ செருகல்‌ : 
ஒரு கணினி அமைப்பு இயக்‌ 
கத்தில்‌ இருக்கும்போதே ஒரு 
புறச்‌ சாதனத்தை அல்லது விரி 
வாக்க அட்டைகளைச்‌ செருகு 
தல்‌. தற்காலத்திய புதிய மடிக்‌ 
கணினியில்‌ பீசிஎம்‌சிஐஏ கார்டு 
களை இவ்வாறு செருக முடி யும்‌. 
உயர்நிலை வழங்கன்‌ கணினி 
களும்‌ (66௩615) இத்தகைய செரு 
கலை அனுமதிக்கின்றன. இத 
னால்‌ இயங்காநேரம்‌ குறைகிறது. 
Hot Java : ஹாட்ஜாவா : சன்‌ 
மைக்ரோசிஸ்டம்ஸ்‌ நிறுவனம்‌ 
உருவாக்கிய ஓர்‌ இணைய 
உலாவி. வலைப்‌ பக்கங்களில்‌ 
உள்ளுறையும்‌ ஜாவா பயன்‌ 
பாடுகள்‌ மற்றும்‌ குறு நிரல்‌ 
களை (801615) இயக்கும்‌ வகை 
யில்‌ உருவாக்கப்பட்ட உலாவி. 


hot key : தூண்டு விசை : 
கணினியில்‌, தற்போது என்ன 
ஓடிக்கொண்டிருப்பினும்‌ அதைப்‌ 
பொருட்படுத்தாமல்‌ ஒரு சில 
செயற்பணிகள்‌ நிகழும்படி 
செய்கிற விசை அல்லது விசை 
களின்‌ கூட்டு இணைப்பு. இது 
பொதுவாக, நினைவகத்தில்‌ 
அமைந்திருக்கும்‌ ஒரு செயல்‌ 
முறையைத்‌ தூண்டி விடுகிறது. 
hot link : நேர்‌ இணைப்பு : 
செயல்‌ முறைகளிடையே 
முன்னரே வரையறுக்கப்பட்ட 


இணைப்பு. இதனால்‌, ஒரு தரவு 


hot site 


தளத்தில்‌ அல்லது கோப்பில்‌ 
உள்ள தரவுகள்‌ மாற்றப்படும்‌ 
போது, மற்ற தரவுத்‌ தளங்‌ 
களிலும்‌, கோப்புகளிலுமுள்ள 
தொடர்புற்ற தரவுகளும்‌ புதுப்‌ 
பிக்கப்படுகின்றன. 

hot list : சூடான பட்டியல்‌ : 
பயனாளர்‌ ஒர்‌ இணைய உலாவி 
மூலம்‌ அடிக்கடி பார்வையிடும்‌ 
வலைப்‌ பக்கங்களின்‌ முகவரித்‌ 
தொகுப்பு. பட்டியலிலிருந்து 
பயனாளர்‌ விரும்பும்‌ பக்கத்தை 
ஒரேசொடுக்கில்‌ அணுக முடி 
யும்‌. இத்தகைய பட்டியல்‌ 
நெட்ஸ்கேப்‌ நேவிக்கேட்டர்‌ 
மற்றும்‌ லின்ஸ்க்கில்‌ புத்தகக்‌ 
குறி (Book mark) எனவும்‌, 
மைக்ரோசாஃப்ட்‌ இன்டர்நெட்‌ 
எக்ஸ்புளோரரில்‌ விருப்பத்‌ தளக்‌ 
கோப்புறை (Favourites Folder) 
எனவும்‌ வழங்கப்படுகிறது. 

hot plugging சூடான 
இணைப்பு : இயங்கிக்‌ கொண்‌ 
டிருக்கும்போதே ஒரு 
பொறியில்‌ இன்னொரு புறச்‌ 
சாதனத்தை இணைத்தல்‌. 
கணினி இயங்கிக்‌ கொண்‌ 
டிருக்கும்போதே ஒரு விரிவாக்க 
அட்டை அல்லது இணக்க, 
அச்சுப்பொறி போன்ற புறச்‌ 
சாதனத்தைப்‌ பொருத்துதல்‌. 
hot site : முழுத்‌ தளம்‌ : முழு 
மையான  தயாரிப்புகளைக்‌ 
கொண்ட கணினி மையம்‌. 


hot spot 


நெருக்கடி நிலையின்போது 
பயன்படுத்தத்‌ தயார்நிலையில்‌ 
இருப்பது. 

hot spot சுட்டு நுனி 
சுட்டியைச்‌ சொடுக்கும்போது 
பாதிக்கப்படுகிற ஒரு திரையின்‌ 
மீது படக்‌ கூறுகளின்‌ துல்லிய 
மான அமைவிடம்‌. எடுத்துக்‌ 
காட்டு : ஒர்‌ அம்புச்‌ சுட்டு 
முனையின்‌ நுனிப்பகுதி. ஒரு 
விரல்‌ சுட்டு முனையின்‌ நுனி. 
hot wired : ஹாட்‌ ஒயர்டு : 
ஓயர்டு இதழின்‌ வலைத்தளம்‌. 
இணையப்‌ பண்பாடு குறித்த 
கிசுசிசுக்கள்‌ மற்றும்‌ பிற தரவு 
கள்‌ அடங்கிய தளம்‌ முகவரி: 
http://www.hot wired.com/frontdoor. 


hot zone : வெம்மை மண்டலம்‌ : 
சில சொல்‌ பகுப்பிகளில்‌ பயனா 
ளர்‌ வகைப்படுத்தும்‌ பகுதி. 
பக்கத்தின்‌ வலது விளிம்பில்‌ 
தொடங்கி, பக்கத்தின்‌ இடது 
பக்கத்தில்‌ 7 இடைவெளிகள்‌ 
வரை நீள்றெது. அந்த வெப்பப்‌ 
பகுதியில்‌ ஒரு சொல்‌ முடி 
வடைந்தால்‌, அடுத்த எழுத்தை 
அடுத்த வரியின்‌ தொடக்கத்தில்‌ 


தானாகவே, முறைமை 
பொருத்துகிறது. 
housekeeping : இல்லப்‌ பரா 


மரிப்பு; ஒழுங்கமைப்பு : விரும்‌ 
பும்‌ பயனைத்‌ தர நேரடியாகப்‌ 
பங்களிக்காத கணினியின்‌ 


HPFS 


இயக்கச்‌ செயல்கள்‌. ஆனால்‌ 
அவை நிரல்‌ தொகுப்பு ஒன்றின்‌ 
பகுதியாகும்‌. செயல்முறையை 
தொடங்குதல்‌ மற்றும்‌, நூல்‌ பரா 
மரிப்பு எனும்‌ இயக்கங்களை 
தூய்மைப்படுத்தும்‌ செயல்கள்‌ 
தேவையற்ற கோப்புகளை 
வட்டுச்‌ சேமிப்பகத்திலிருந்து 
நீக்குதல்‌ ஆகியவை இதற்கு 
எடுத்துக்காட்டுகளாகும்‌. 
housekeeping tasks : துப்புரவுப்‌ 
பணிகள்‌ : ஒரு மென்பொருள்‌ 
பயன்பாட்டினால்‌ அல்லது 
செயற்பாட்டுப்‌ பொறியமை 
வினால்‌ செய்யப்படும்‌ பின்‌ 
னணிப்‌ பணிகள்‌. எடுத்துக்‌ 
காட்டுகள்‌ : தற்காலிகச்‌ சேமிப்பு 
அமைவிடங்களுக்குத்‌ தரவு 
களைப்‌ படித்தல்‌ மற்றும்‌ 
எழுதுதல்‌; கோப்புகளை உரு 
வாக்குதல்‌; குறிப்பின்றி 
அணுகும்‌ நினைவகத்தின்‌ (RAM) 
பரப்புகளைத்‌ துப்புரவாக்குதல்‌. 
housing : உறை: கூடு : காபி 
னெட்‌ அல்லது பிற மேல்‌உறை. 
HPFS : ஹெச்பீஎஃப்‌எஸ்‌ : உயர்‌ 
செயல்திறன்‌ கோப்பு முறைமை 
என்று பொருள்படும்‌ பிரா 
Performance File System என்ற 
தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 
குறும்பெயர்‌. ஒஎஸ்‌/2 இயக்க 
முறைமையின்‌ 1.2 மற்றும்‌ 
அதற்குப்‌ பிந்தைய பதிப்புகளில்‌ 
இருக்கும்‌ கோப்பு முறைமை. 


i வியி வயமமம்கைமை மாயனை யகம்‌ 


HPGL 


HPGL : ஹெச்பீஜிஎல்‌ : ஹீவ்‌ 
லெட்‌- பேக்கார்டு வரைகலை 
மொழி எனப்‌ பொருள்படும்‌ 
Hewelet Packard Graphics 
ட2ா9ப2806 என்ற தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
வரைவு பொறிகளில்‌ (Plotters) 
படிமங்களை அச்சிடுவதற்காக 
உருவாக்கப்பட்ட மொழி. ஒரு 
ஹெச்பீஜிஎல்‌ கோப்பு, ஒரு 
வரைகலைப்‌ படிமத்தை மீட்டுரு 
வாக்கம்‌ செய்வதற்கான ஆணை 
களையும்‌ கொண்டிருக்கும்‌. 
HPIB : ஹெச்பீஐபி : ஹீவ்லெட்‌ 
-பேக்கார்டு இடைமுகப்‌ 
பாட்டை என்று பொருள்படும்‌ 
Hewlelt-Packard Interface Bus 
என்ற தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
HP/UX or HP-UX : ஹெச்பீ/ 
யுஎக்ஸ்‌ அல்லது ஹெச்பீ-யுஎக்ஸ்‌ : 
ஹீவ்லெட்‌-பேக்கார்டு யூனிக்ஸ்‌ 
என்று பொருள்படும்‌ Hewlett 
Packard UNIX என்ற தொடரின்‌ 
சுருக்கம்‌. யூனிக்ஸ்‌ இயக்க 
முறைமையின்‌ ஒரு வடிவம்‌. 
குறிப்பாக, ஹீவ்லெட்‌ பேக்கார்‌ 
டின்‌ பணிநிலையக்‌ கணினி 
களில்‌ இயக்குவதற்காக வடி 
வமைக்கப்பட்டது. 

னே : .ஹெச்கியூஎக்ஸ்‌ : பின்‌ 
ஹெக்ஸ்‌ (ஒர) எண்முறையில்‌ 
குறிமுறைப்படுத்தப்பட்ட கோப்‌ 
பின்‌ வகைப்பெயர்‌ (Extension). 


HSV 


ரா : .ஹெச்‌ஆர்‌ : ஒர்‌ இணைய 
தளம்‌ குரோசியா நாட்டைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ களப்‌ 
பெயர்‌. 


HREF : ஹெசரெஃப்‌ : மீவுரை 
மேற்குறிப்பு என்று பொருள்‌ 
படும்‌ Hypertext Reference என்ற 
தொடரின்‌ சுருக்கச்சொல்‌. ஒரு 
ஹெச்டீஎம்‌எல்‌ ஆவணத்தில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ ஒரு குறி 
சொல்‌ (௮9). இணையத்திலிருக்‌ 
கும்‌ இன்னோர்‌ ஆவணத்தைச்‌ 
சுட்டும்‌ தொடுப்பு. 

58 : ஹெச்‌எஸ்பி : நிறப்‌ 
பூரிதம்‌ - ஒளிர்மை (பிரகாசம்‌) 
என்று பொருள்படும்‌ (Hமe- 
Saturation Brightness) என்ற 
தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 
குறும்பெயர்‌. சக்கர வடிவில்‌ 
அமைந்த ஒரு நிறமாலை 
அமைப்பு. 0” என்பது சிவப்பு; 
60₹-மஞ்சள்‌; 120௦-பச்சை; 180- 
வெளிர்நீலம்‌; 240₹-நீலம்‌; 300- 
செந்நீலம்‌. வெண்மை நிறத்தின்‌ 
விழுக்காடு அளவு பூரிதத்தைக்‌ 
குறிக்கிறது. 

HSP : ஹெச்‌எஸ்பீ (உயர்வேக 
அச்சிடு கருவி) : High Speed 
Printer என்பதன்‌ குறும்பெயர்‌. 
HSV : ஹெச்‌எஸ்வி : நிறப்‌ பூரித 
மதிப்பு எனப்‌ பொருள்படும்‌ 
Hue Satuaration Value என்ற 


ht 70 


HTTP server 


தொடரின்‌ தலைப்யெழுத்துக்‌ . 


குறும்பெயர்‌. 


ன்‌: .ஹெச்டீ : ஓர்‌ இணைய தள 
முகவரி ஹைத்தி தீவைச்‌ சார்க்‌ 
தது என்பதைக்‌ குறிக்கும்‌ பெரும்‌ 
புவிப்பிரிவுக்‌ களப்‌ பெயர்‌. 
ற : .ஹெச்டீஎம்‌ : வலைப்‌ 
பக்கங்களாகப்‌ பயன்படும்‌ 
“ஹைப்பர்‌ டெக்ஸ்ட்‌ மார்க்‌அப்‌ 
மொழியின்‌ (HTM) கோப்பு 
களை அடையாளம்‌ காட்டும்‌ 
எம்‌எஸ்‌-டாஸ்‌/ விண்டோஸ்‌ 3. 
எக்ஸ்‌ கோப்புவகைப்‌ பெயர்‌. 
எம்‌எஸ்‌-டாஸ்‌ மற்றும்‌ விண்‌ 
டோஸ்‌ 3.எக்ஸ்‌ ஆகியவை மூன்‌ 
றெழுத்து வகைப்பெயர்களையே 
புரிந்து கொள்ளும்‌ என்பதால்‌ 
-ஸtற| என்னும்‌ நான்கெழுத்து 
வகைப்‌ பெயர்‌ மூன்றெழுத்‌ 
தாகக்‌ குறுக்கப்பட்டு விடுகிறது. 
ற! : .ஹெச்டீஎம்‌எல்‌ : வலைப்‌ 
பக்கங்களாகப்‌ பயன்படும்‌ 
ஹைப்பர்‌ டெக்ஸ்ட்‌ மார்க்‌அப்‌ 
மொழியின்‌ (HTM) கோப்பு 
களை அடையாளங்‌ காட்டும்‌ 
வகைப்‌ பெயர்‌. 


HTML document : ஹெச்டீஎம்‌எல்‌ 
ஆவணம்‌. 

HTML editor : ஹெச்டீஎம்‌எல்‌ 
உரைத்‌ தொகுப்பி. i 


HTTP : ஹெச்டீடீபீ : மீவுரைப்‌ 
பரிமாற்ற நெறிமுறை என்று 


பொருள்படும்‌ Hypertext Transfer 
Protocol என்ற தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. வைய 
விரிவலையில்‌ தர்வுவைப்‌ பெறு 
வதற்குப்‌ பயன்படும்‌ கிளையன்‌ 
/வழங்கன்‌ (Chent/Serve) நெறி 
முறை ஆகும்‌. “ 

HTTPD : ஹெச்டீடீபீடி : மீவுரை 
பரிமாற்ற நெறிமுறை ஆவியுரு 
எனப்‌ பொருள்படும்‌ Hypertext 
Transfer Protocol Daemon என்ற 
தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 
குறும்பெயர்‌. ஒரு சிறிய வேகம்‌ 
மிக்க ஹெச்டீடீபீ வழங்கள்‌ 
(rer) கணினி. இது என்சி 
எஸ்‌ஏ நிறுவனத்தின்‌ இலவசச்‌ 


~~ 


சேவையகம்‌. ்‌ ~ 
HTTPS : ஹெச்டீடீபீஎஸ்‌ : விண்‌ 
டோஸ்‌ என்டீயில்‌ வலை 
வழங்கனாகச்‌ செயல்படும்‌ 
மென்பொருள்‌. ஐரோப்பிய 
மைக்ரோசாஃப்ட்‌ விண்டோஸ்‌ 
என்டீ அகாடெமி சென்டர்‌ 
(EMWAC) ஸ்காட்லாந்து நாட்டு 
எடின்பரோ பல்கலைக்‌ கழகத்‌ 
தில்‌ உருவாக்கியது. இணையத்‌ 
திலிருந்து இலவசமாக பதி 
விறக்கம்‌ செய்து கொள்ளலாம்‌. 
வெய்ஸ்‌ (WAS) எனப்படும்‌ 
தேடு திறனைக்‌ கொண்டது. 

HTTP server : ஹெச்டீடீபீ வழங்‌ 
கன்‌; 1. இணைய உலாவியான 
இளையன்‌ மென்பொருளின்‌ 
கோரிக்கையை அற்று ஹெச்ம 


HTTP status codes 714 


எம்‌எல்‌ ஆவணங்களையும்‌ 
தொடர்புடைய கோப்புகளை 
யும்‌ ஹெச்டீடீபீ நெறிமுறை 
யைப்‌ பயன்படுத்தி அனுப்பி 
வைக்கும்‌ வழங்கன்‌ மென்‌ 
பொருள்‌. கேட்கப்பட்ட ஆவ 
ணம்‌ அல்லது கோப்பு வழங்கப்‌ 
பட்டவுடன்‌ கிளையனுக்கும்‌ 
வழங்கனுக்கும்‌ இடையே 
உள்ள தொடர்பு முறிந்துவிடும்‌. 
வைய வலை மற்றும்‌ இணைய 
தளங்களில்‌ ஹெச்டீடீபீ 
வழங்கன்கள்‌ பயன்படுத்தப்படு 
கின்றன. 


HTTP status codes : ஹெச்டீடீபீ 
நிலைமைக்‌ குறியெண்கள்‌ 

தரவு பெறுவதற்கான கோரிக்‌ 
கையின்‌ விடைகுறித்து ஹெச்டீ 
டீபீ வழங்கள்‌ (sewer) அனுப்பி 
வைக்கும்‌ மூன்றிலக்கக்‌ குறி 
யெண்‌. குறியெண்‌ 1இல்‌ 
தொடங்கினால்‌, கிளையன்‌ 
கணினி தான்‌ அனுப்பும்‌ விவரங்‌ 
களை இன்னும்‌ அனுப்பி 
முடிக்கவில்லை என்றும்‌, 
3-எனில்‌ வெற்றிகரமான விடை 
என்றும்‌, 3 எனில்‌ கிளையன்‌ 
இனி, மேல்நடவடிக்கை எடுக்க 
வேண்டியுள்ளது என்றும்‌, 4 
எனில்‌ கிளையன்‌ பிழை காரண 
மாய்‌ விடைபெறும்‌ முயற்சி 
தோற்றது என்றும்‌, 5 எனில்‌ 
வழங்கள்‌ பிழை காரணமாயத்‌ 
தோற்றது என்றும்‌ பொருள்‌. 


hub ring 


ப: .ஹெச்யூ : ஓர்‌ இணைய 
தளம்‌ ஹங்கேரி நாட்டைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ களப்‌ 
பெயர்‌. 


பட்‌ : குவியன்‌; இணைப்பு 
மையம்‌ : ஓர்‌ நட்சத்தி அமை 
விடத்தில்‌ செய்தித்‌ தொடர்பு 
இணைப்புகஞுக்கான மைய 
விசையமைப்புச்‌ சாதனம்‌. இது, 
அனுப்பீட்டுக்கு உதவி புரி 
யவோ, செய்திப்‌ பரிமாற்ற 
நடவடிக்கைக்கு வலுவூட்டும்‌ 
குறியீடுகளை மறு உருவாக்கம்‌ 
செய்யவோ செய்யாது. இந்த 
குவியன்கள்‌, ஒரு மின்‌ இணைப்‌ 
புத்‌ தொகுதி அமைவிடங்களு 
டன்‌ சேர்க்கப்படலாம்‌. எடுத்துக்‌ 
காட்டு : இடர்ப்பாடுகளை அகற்‌ 
றும்‌ திறனை அதிகரிப்பதற்காக 
ஓர்‌ ஈதர்னெட்‌ கணினி 
இணைப்பை ஓர்‌ ஸ்டார்‌ 
அமைப்பாக மாற்ற வல்லது. 


hub, remote access : சேய்மை 


குவியம்‌; தொலை அணுகு 
குவியம்‌. 
ஸப ஈர : குவிய வளையம்‌; 


அச்சு மைய வளையம்‌ : 5.25" 
நெகிழ்வட்டின்‌ துளையினுள்‌ 
விறைப்புத்‌ தன்மைக்காக 
அழுத்தி வைக்கப்படும்‌ தட்டை 
யான வளையம்‌. இயக்கியின்‌ 
பற்று வளையம்‌, அச்சு மைய 


rr 


hub 
வளையத்தைக்‌ கதிர்மீது 
அழுத்துகிறது. 

hue : வண்ணச்‌ சாயல்‌; நிறம்‌ : 
கணினீ வரைகலையில்‌, ஒரு 
குறிப்பிட்ட வண்ணத்தின்‌ ஒரு 
குறிப்பிட்ட வண்ணச்‌ சாயல்‌. 
Huffmann coding : ஹஃப்மன்‌ 
குறியீட்டு முறை : இடப்பரப்பு 
வடிவங்களில்‌ செயற்படுகிற 
உருக்காட்சி அடர்த்திச்‌ செய்‌ 
முறை. இது JPEG படிநிலை 
தெறிமுறையின்‌ ஒரு பகுதி. 
புள்ளியியல்‌ அடர்த்தியாக்க 
முறை. இது மாறுகிற நீளத்‌ 
துண்மிச்‌ சரங்களாக எழுத்து 
களை மாற்றுகிறது. அடிக்கடி 
வரும்‌ எழுத்துகள்‌, மிகக்‌ குறு 
கிய துண்மிச்‌ சரங்களாக மாற்றப்‌ 
படுகின்றன. மிக அருகில்‌ வரும்‌ 
எழுத்துகள்‌, மிக நீளமான சரங்‌ 
களாக மாற்றப்படும்‌. அடர்த்திச்‌ 
செய்முறை இருவழிகளில்‌ 
செயற்படுகிறது. முதல்‌ வழியில்‌ 
தரவு தொகுதிப்‌ பகுப்பாய்வு 
செய்யப்படுகின்றது. இது, 
அதன்‌ உள்ளடக்கங்களின்‌ அடிப்‌ 
படையில்‌ ஒரு மர உருமாதிரியை 
உருவாக்குகிறது. இரண்டாவது 
வழியில்‌, இந்த உருமாதிரி வழி 
யாக தரவுகள்‌ அடர்த்தியாக்கம்‌ 
செய்யப்‌ படுகின்றன. 

Huffman tree : ஹஃப்மன்‌ மரம்‌; 
ஹஃப்மன்‌ மரவுரு : குறைந்த 
பட்ச மதுப்பீடுகளைக்‌ கொண்ட 


715 human oriented language 


மரம்‌. Minimal tree and optimal 
௱eா9e tee என்பதைப்‌ பார்க்கவும்‌. 


human biocomputer : மனித 
உயிரியல்‌ கணினி : ஒரு கணினி 
போல்‌ செயற்படும்‌ மனித 
மூளை. இதில்‌ மூளையின்‌ 
முக்கிய பகுதி, ஒரு பகுத்தறிவு 
அல்லது உள்ளுணர்வு அறி 
வாற்றலின்‌ பல்வேறு கூறு 
களுக்கு ஆதரவாசத்‌ தனிப்பண்‌ 
பாக்கம்‌ செய்யப்படுகிறது. 
human/engineering : மாந்தப்‌ 
பொறியியல்‌ : மனிதர்கள்‌ எளி 
தாகவும்‌ வசதியாகவும்‌ கையாளத்‌ 
தக்கவகையில்‌ பொருள்களை 
வடிவமைத்தல்‌ தொடர்பான 
ஆய்வு. 6ா90௦௱/௦6 என்றும்‌ 
கூறுவர்‌. 

human / machine interface : 
மாந்த/எந்திர இணைமுக 
எல்லை ; மனிதன்‌/பொறி இடை 
முகம்‌ : எந்திரங்களுடன்‌ மனிதர்‌ 
கள்‌ இணைந்து செயல்படும்‌ 
எல்லை. 

human mind model : மனித 
அறிவு மாதிரியம்‌. 

human oriented language : 
மனிதர்‌ சார்ந்த மொழி : ஒரு 
கணினிச்‌ செயல்‌ முறைப்படுத்‌ 
தும்‌ மொழி. இது, அன்றாடம்‌ 
பேசப்படும்‌ மொழியில்‌ உள்ளது 
போன்ற சொற்களை உடையது. 
எடுத்துக்காட்டு : Basic, Cobol. 


humanware 716 


humanware : மனிதப்‌ பொருள்‌. 
யார : தொங்கல்‌ : கணினி 
செயற்படுவது திடீரென நின்று 
விடுவதைக்‌ குறிக்கப்‌ பயன்‌ 
படும்‌ சொல்‌. 

hybrid circuit : கலப்பு மின்சுற்று : 
அடிப்படையிலேயே முற்றிலும்‌ 
வேறுபாடான உறுப்புகளைப்‌ 
பயன்படுத்தி ஒரே மாதிரியான 
பணியைச்‌ செய்தல்‌. வெற்றிடக்‌ 
குழாய்கள்‌ (Vacuum ~tubes) 
மற்றும்‌ மின்மப்‌ பெருக்கிகளை 
(Transisters) பயன்படுத்தி 
உருவாக்கப்படும்‌ தொகுப்பிசை 
பெருக்கிகளை (Stereo amplifier) 
எடுத்துக்காட்டாகக்‌ கூறலாம்‌. 


hybrid computer : கலப்பினக்‌ 
கணினி : இலக்கமுறை (01918) 
மற்றும்‌ தொடர்முறை (81809) 
மின்கற்றுகளைக்‌ கொண்டு 
உருவாக்கப்பட்ட கணினி. 
hybrid computer system : கலப்‌ 
பின கணினி முறைமை : அலை 
நிலை மற்றும்‌ எண்ணியல்‌ 
கருவிகளைப்‌ பயன்படுத்தும்‌ 
முறைமை. 

hybrid microcircuit : கலப்பு 
நுண்‌ மின்சுற்று வழி : பல்வேறு 
ஒருங்கிணைந்த மின்சுற்று வழி 
களையும்‌ தனிவேறு அமைப்பி 
களையும்‌ ஒரு மண்பலகை மீது 
ஏற்றி அமைக்கப்பட்டுள்ள மின்‌ 
னணுவியல்‌ மின்சுற்று வழி. 


hydra 


இது, இராணுவ மற்றும்‌ 
செய்தித்‌ தொடர்புப்‌ பயன்பாடு 
களில்‌ பயன்படுத்தப்படுகிறது. 


hybrid network ; கலப்பு இணை 
யம்‌ : செய்தித்‌ தொடர்புகளில்‌, 
பல்வேறு விற்பனையாளர்களிட 
மிருந்து வாங்கப்பட்ட சாதனங்‌ 


| களினாலான ஓர்‌ இணையம்‌. 


hy : கலப்பின வகை : பல்‌ 
வேறு தொழில்‌ நுணுக்க வல்லு 
நர்களின்‌ சிறு இணைப்புகளை 
இணைத்து ஒரே தளத்தில்‌ 
உருவாக்கப்பட்ட இணைப்பு 
கள்‌. ஒரின ஒருங்கிணைப்பு என்‌ 
பதற்கு மாறானது. 

hydra (Hybrid Document Repro- 
duction Apparatus} : ஹைட்ரா 
(கலப்பு ஆவணப்‌ படிப்‌ 
பெருக்கக்‌ கருவி) : ஒரே எந்திரத்‌ 
தில்‌ அமைந்துள்ள ஓர்‌ அச்‌ 
சடிப்பி, ஒளிப்படப்‌ படி 
யெடுப்பி, நுண்ணாய்வுக்‌ கருவி, 
தொலைநகல்‌ ஆகியவற்றின்‌ 
தொகுதி. இது ஒத்தியல்பான 
குறியீடுகளை !SDN, BRI குறியீடு 
களாக மாற்றுகிறது. "ஆஸ்டின்‌ 
மாக்‌ டெவலப்மென்ட்‌ அசோரி 
யேஷன்‌” தயாரித்துள்ள இந்தச்‌ 
சாதனம்‌, மெக்கன்டோஷ்‌ வரை 
கலை அட்டைப்‌ பணித்‌ 
திறனைச்‌ சோதனை செய்கிறது. 
hyper - access : மிகை அணுகு 
தல்‌ : 'ஹில்கிரேவ்‌” என்ற அமை 


hyper - access 


வனம்‌ தயாரித்துள்ள சொந்தக்‌. 


"கணினி (20) செய்தித்தொடர்புச்‌ 
செயல்முறை. இது தரவு; 
செறிவாக்கத்தை அளிக்கிறது. 
தனக்கென ஒரு வரிவடிவ 
மொழியை உடையது. இது, 
ஏராளமான முனையங்களுக்‌ 
கும்‌, தரவு தொடர்பு நெறிமுறை 
களுக்கும்‌ உதவுகிறது. 

hyperCard மிகைத்‌ திறன்‌ 
அட்டை : “ஆப்பிள்‌” (மறல) 
என்ற கணினி அமைவனம்‌ 
தயாரித்துள்ள பயன்பாட்டு 
மேம்பாட்டுப்‌ பொறியமைவு. 
இது, மெக்கின்டோஷ்‌ மற்றும்‌ 
ஆப்பிள்‌ |! 65இல்‌ செயல்படு 
கிறது. மிக முற்போக்கான ஒருங்‌ 
கிணைந்த கூறுகளின்‌ ஒரு 
தொகுதியை, அளிக்றெது. ஒரு 
தரவு தளப்‌ பொறியமைவு என்ற 
முறையில்‌, தரவுகளையும்‌, 
வாசகங்களையும்‌, வரைகலை 
களையும்‌ இருத்தி வைத்துக்‌ 
கொள்ளக்கூடிய அட்டை 
அடுக்குகளின்‌ வடிவில்‌ கோப்பு 
களை உருவாக்க இது பயனா 
எருக்கு உதவுகிறது. ஒரு 
கட்டுப்பாட்டுப்‌ பொறியமைவு 
என்ற முறையில்‌, பயன்பாடு 
களைத்‌ தொடங்குவதற்கான 
முதன்மைப்‌ பட்டியலாக இது 
பயன்படுகிறது. மே ROM, ஒளிப்‌ 
பேழை வட்டு போன்ற பன்‌ 
முகச்‌ செய்தித்‌ தொடர்புச்‌ 


717 


hypercube topology 


சாதனங்களை இது: கட்டுப்‌ 
படுத்துகிறது. கல்விப்‌ பயன்‌ 
பாடுகள்‌ உருவாக்கத்துக்கு 


| உதவுகிறது. 


hypercn்e : மிகைக்‌. கனசதுரம்‌ : 
ஈரிலக்கப்‌ பன்முகக்‌ கணினி 
களினாலான (4, 6, 16 முதலிய] 
ஒருபோகு செய்முறைப்படுத்தும்‌ 
கட்டமைவு. இதில்‌ தரவுகள்‌ மிகக்‌ 
குறைந்த அளவு பயணஞ்‌ செய்‌ 
இற வகையில்‌ கணினிகள்‌ ஒன்‌ 
றோடொன்று இணைக்கப்பட்‌ 
டடிருக்கின்றன. எடுத்துக்காட்டு : 
இரு 8-மையமுனைக்‌ கனசதுரங்‌ 
களில்‌, கன சதுரத்திலுள்ள ஒவ்‌ 
வொரு மைய முனையையும்‌ 
மற்றொன்றிலுள்ள அதற்கு 
நேரிணையான மைய முனை 
யுடன்‌ இணைக்கலாம்‌. 


hypercube topology : மிகைக்‌ 
கன சதுர அமைவிடம்‌ : பன்முக 
நுண்செயலிகளைப்‌ பயன்படுத்‌ 
தும்‌ பேரளவு ஒருபோகு செய்‌ 
முறைப்படுத்தும்‌ மீமிகைக்‌ கணி 
னிகளுக்காக அண்மையில்‌ உரு 
வாக்கப்பட்டுள்ள கட்டமைவு. 


hyperline : மிகைஇணைப்பு; 


மீத்தொடுப்பு. 


hyperlink : மீத்தொடுப்பு : ஒரு 
மீவுரை ஆவணத்திலுள்ள ஒரு 
சொல்‌, ஒரு சொல்‌ தொடர்‌. ஒரு 
குறியீடு அல்லது ஒரு படிமம்‌ 
ஓர்‌ உறுப்புக்கும்‌, அதே 


nyper media 
ஆவணத்திலுள்ள வேபிறார்‌ 
உறுப்பு அல்லது வேறொரு 
மீவுரை ஆவணம்‌ அல்லது 
வேறொரு கோப்பு அல்லது 
உரைநிரல்‌ (801101) இவற்றுள்‌ 
ஏதேனும்‌ ஒன்றுக்கும்‌ இடையே 
யுள்ள தொடர்பு. இத்தகைய 
தொடுப்புகள்‌ பெரும்பாலும்‌ 
நீல நிற எழுத்துகளில்‌ (ஆவண 
எழுத்து நிறத்திலிருந்து மாறு 
பட்ட நிறத்தில்‌) அடிச்கோடிடப்‌ 
பட்டிருக்கும்‌. சுட்டிக்‌ குறியை 
அருகில்‌ கொண்டு சென்றால்‌ 
கை அடையாளமாக மாறும்‌. 
இந்த அடையாளங்களைக்‌ 
கொண்டு அது ஒரு மீத்‌ 
தொடுப்பு என்பதை அறியலாம்‌. 
சுட்டியைக்‌ கொண்டு தொடுப்‌ 
பின்மீது சொடுக்கியதும்‌, 
தொடுப்பில்‌ கட்டப்பட்டுள்ள 
ஆவணம்‌ திறக்கும்‌. எஸ்ஜி 
எம்‌எல்‌, ஹெச்டீஎம்‌எல்‌ 
போன்ற மீவுரைக்‌ குறிமொழி 
களில்‌ உருவாக்கப்படும்‌ மீவுரை 
ஆவணங்களில்‌, பல்வேறு 
வகையான குறி சொல்கள்‌ (295) 
கொண்டு மீத்தொடுப்புகளைக்‌ 
குறிப்பிடுகின்றன. 


hyper media : மிகைத்‌ தொடர்பு 
ஊடகங்கள்‌ : ஒரு மிகையுரை 
முறைமையில்‌ தரவு, உரை, 
வரைகலை, ஒளிப்படம்‌, நகல்‌ 
படம்‌, ஒலி ஆகியவற்றைக்‌ கூறு 
களாகப்‌ பயன்படுத்துதல்‌. 


hypertalk 


பல்வேறு தரவு வடிவங்கள்‌ 
அனைத்தும்‌, பயனாளர்‌ 
ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு 
எளிதாகச்‌ சென்றிடும்‌ வகையில்‌ 
ஓன்றாக இணைக்கப்பட்டுள்ளன. 


hyperPAD : மிகைத்‌ திண்டு : 
"பிரைட்‌ பில்‌-ராபர்ட்ஸ்‌ 

கம்பெனி” என்ற அமைவனம்‌ 
தயாரித்துள்ள சொந்தக்‌ கணினி 
களுக்கான (PC) பயன்பாட்டு 
மேம்பாட்டுப்‌ பொறியமைவு. 
இது மிகை அட்டை போன்ற 
செயல்‌ முறை. இது உரை வடி 
வமுறையில்‌ செயற்படுகிறது. 
இதில்‌, PAD உரை வரி வடிவ 
மொழி உள்ளடங்கியுள்ளது. 


HyperScript : மிகை வரிவடிவம்‌ : 
INGE” விரிதாள்‌ தொகுப்புடன்‌ 
வழங்கப்படும்‌ ஒரு முன்னேறிய 
பெரும (வரிவடிவ) மொழி. 

மீவெளி : வைய 
விரிவலையில்‌ (ஙு) மீத 
தொடுப்புகளின்‌ (Hyperlinks) 
மூலம்‌ அணுகும்படியான 
மீவுரை ஆவணங்கள்‌ அனைத்‌ 


தின்‌ தொகுப்பு. 


hyperspace : 


-hypertalk : மிகைபேச்சு : மிகை 


உரை / மிகைச்‌ சாதனம்‌ எழுது 
வதற்கு அல்லது மரபான செயல்‌ . 
முறைப்படுத்துதலுக்குப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ மிகை அட்டைக்‌ 
குரிய மொழி, 


hypertape 


hypertape : மீதுயர்‌ நாடா : மின்‌ 
காந்த அலகு. நாடாப்‌ பொதிந்த 
குடுவையாகப்‌ பயன்படுத்தப்‌ 
படுகிறது. நாடாச்‌ சுருளாகப்‌ 
பயன்படுத்தப்படுவதில்லை. 
நாடாப்பொறி குடுவையில்‌ 
நாடாச்சுருளும்‌ ஏற்பு நாடாச்‌ 
சுருளும்‌ உள்ளன. 


hyper terminal ஹைப்பர்‌ 
டெர்மினல்‌ - ஒரு மென்பொருள்‌. 
hypertext : மிகையுரை; மீவுரைப்‌ 
பரிமாற்ற நெறிமுறை; 
பிணைப்பு உரை சொல்‌ 
பகுப்பி பொறியமைவுகளில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ ஒரு சொல்‌. 
மிகை உரை பற்றிய தரவு. 
எடுத்துக்காட்டு : ஒரு சொற்‌ 
றொடரிலுள்ள ஒரு சொல்லைத்‌ 
தேர்ந்தெடுப்பதன்மூலம்‌, அந்தச்‌ 
சொல்‌ தொடர்பான தரவு வேறு 
கோப்பில்‌ இருக்குமானால்‌ அது 
மீட்கப்படுகிறது; அல்லது 
அந்தச்‌ சொல்லின்‌ அடுத்த 
நிகழ்வு கண்டறியப்படுகிறது. 
மனிதச்‌ சிந்தனைக்குக்‌ கணினி 
பதிலளிக்கும்படி செய்கிற ஒரு 
முறையாக இந்தக்‌ கோட்‌ 
பாட்டினை டெட்‌ நெல்சன்‌ 
உருவாக்கினார்‌. 

hyper text markup language 


(HTML) மீவுரைக்‌ குறியிடு 
மொழி. 


719 


hyphenation programme 


hyper text transfer protocol 
(HTTP) : மீவுரைப்‌ பரிமாற்ற 
நெறிமுறை. 


hyperware : மிகைச்‌ சாதனம்‌ : 
மிகை உரைத்‌ தரவுத்‌ தொடர்புச்‌ 
சாதனங்கள்‌. 


hyphenation : இணைப்புக்‌ குறி 
யிடல்‌ : வலது ஓர விளிம்பைத்‌ 
தாண்டி நீண்டுசெல்லும்‌ சொற்‌ 
களைப்‌ பிளவு செய்து 
இணைப்புக்‌ குறியிடுதல்‌. சொற்‌ 
களை ஒரு இணைப்புக்‌ குறி 
யீட்டு அகராதி அடிப்படையில்‌ 
இணைத்து வைப்பதன்‌ மூலம்‌ 
அல்லது உள்ளமைந்த விதித்‌ 
தொகுதிகள்‌ அல்லது இரண்‌ 
டின்‌ மூலமாக மென்சாதனம்‌ 


சொற்களுக்கு இணைப்புக்‌ 
குறியிடுகிறது. 

hyphenation dictionary 
இணைப்புக்‌ குறியீட்டு அகராதி : 


முன்னரே வரையறுத்த சொல்‌: 
லிடை இணைப்புக்‌ குறி அமை 
விடங்களுடன்கூடிய சொற்‌ 
கோப்பு. 


hyphenation programme : சொல்‌ 
ஒட்டு நிரல்‌; சொல்வெட்டு நிரல்‌ : 
பெரும்பாலும்‌ சொல்செயலிப்‌ 
பயன்பாடுகளில்‌ சேர்க்கப்படும்‌ 
ஒரு நிரல்‌. ஒவ்வொரு வரி 
முடிவிலும்‌ இடம்‌ போதாத 


hyphenation zone 


சொற்களை இருகூறாக்கி 
இறுதியில்‌ ஓர்‌ ஒட்டுக்‌ குறியைச்‌ 
சேர்க்கும்‌ வசதி விருப்பத்‌ 
தேர்வாக இருக்கும்‌. ஒரு நல்ல 
சொல்லொட்டு நிரல்‌, ஒரு 
பத்தியில்‌, தொடர்ச்சியாக 
மூன்று வரிகளுக்கு மேல்‌ வரி 
இறுதியில்‌ சொற்களைப்‌ 
பிரிக்காது. அப்படித்‌ தேவைப்‌ 
படின்‌ பயனாளருக்குத்‌ தெரி 
வித்து அவரின்‌ ஒப்புதலின்‌ 
பேரில்‌ முடிவு செய்யும்‌. 


hyphenation zone : இணைப்புக்‌ 
குறியீட்டு மண்டலம்‌ : வலது ஓர 
விளிம்பிலிருந்தான தொலைவு. 
இதனுள்‌ ஒரு சொல்லுக்கு 
இணைப்புக்‌ குறியிடலாம்‌. 
hypothesis : ஊகம்‌; தற்கோள்‌; 
விளக்கம்‌. 


720 


hz 


hysteresis : தயக்கம்‌ : ஒரு 
விளைவு ஒன்றுக்கான மொழி. 
அந்த விளைவுக்கான காரணத்‌ 
இன்‌ பின்புலமாக உள்ளது. 
அதேபோல மின்காந்தப்‌ 
பொருளை துருவ நெறிப்படுத்த 
மொழி இயலாததாக உள்ளது. 


மின்காந்தமயமாக்கும்‌ சக்தி 
அதற்கு இல்லை. 
hytelnet : ஹைடெல்நெட்‌ : 


டெல்‌ நெட்‌ மூலமாக இணைய 
வளங்களைத்‌ தேடிப்‌ பெற ஒரு 
பட்டித்‌ தேர்வு மூலம்‌ வாய்ப்புத்‌ 
தரும்‌ நிரல்‌ மூலம்‌ இயக்க 
முடியும்‌. 

Hz : ஹெச்‌ இஸட்‌ 
வினாடிக்கான 
அலைச்சுற்று என்பதைக்‌ குறிக்‌ 
கும்‌ ஹெர்ட்ஸ்‌ என்பதன்‌ குறும்‌ 
பெயர்‌. 


:, ஒரு 
மின்காந்த 


1AC : ஐஏசி : தகவல்‌ பகுப்பாய்வு 
மையம்‌ எனப்‌ பொருள்படும்‌ 
infromation Analysis Centre என்ற 
தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 
குறும்பெயர்‌. கடைக்கின்ற அறி 
வியல்‌ தொழில்நுட்ப தகவல்‌ 
களைப்‌ பயன்படுத்திக்கொள்ள 
அமெரிக்க நாட்டின்‌ பாது 
காப்புத்துறை உருவாக்கியுள்ள 
பல்வேறு அமைப்புகளுள்‌ 
இதுவும்‌ ஒன்று. வரலாற்று, 
தொழில்நுட்ப மற்றும்‌ அறி 
வியல்‌ தரவுகள்‌ உட்பட ஓட்டு 
மொத்த அறிவுத்‌ தளங்களை 
(knowledge bases) உருவாக்கிப்‌ 
பராமரிக்கும்‌ பணியை ஐஏ௫-க்‌ 
கள்‌ செய்கின்றன. மேலும்‌ 
அவற்றைப்‌ பயன்படுத்துவதற்‌ 
கான பகுப்பாய்வுக்‌ கருவிகளை 
யும்‌ நுட்பங்களையும்‌ உரு 
வாக்கிப்‌ பராமரிக்கும்‌ பணியை 
யும்‌ மேற்கொள்கின்றன. 

1க1. : அயோல்‌ : [International 
Algorithmic Language என்பதன்‌ 
குறும்பெயர்‌. ஆல்கால்‌ 58 
என்று பின்னர்‌ அழைக்கப்பட்டு 
காலாவதியாகிவிட்ட மொழி 
யின்‌ ஆரம்பப்‌ பெயர்‌ 

'1-BEAM : ஐ-உருக்குறி : விண்‌ 
டோஸில்‌ சொல்செயலி 
போன்ற தொகுப்புகளில்‌ 


உரையைத்‌ தொகுக்கும்போது 
திரையில்‌ தோற்றமளிக்கும்‌ 
ஆங்கில [-வடிவச்‌ சுட்டுக்குறி. 
இக்குறியானது, ஆவணத்தில்‌ 
ஒரு பகுதியை உட்செருக, 
அழிக்க, மாற்ற, இடம்‌ பெயர்த்‌ 
தெழுதருக்கும்‌ இடத்தைச்‌ 
சுட்டுகிறது. ஆங்கில எழுத்து | 
போலத்‌ தோற்றமளிப்பதால்‌ 
இவ்வாறு பெயர்பெற்றது. 


1 - beam pointer : ஐ பீம்‌ சுட்டு : 
“1” பெரிய எழுத்தின்‌ வடிவ 
முள்ள வரைகலை பயனாளர்‌ 
இடைமுகத்தில்‌ உள்ள ஒரு 
சிறிய அடையாளக்‌ குறி. 
செய்தித்‌ தொகுப்பில்‌ எந்த 
இடத்தில்‌ சேர்க்கலாம்‌ என்‌ 
பதை இது குறிக்கிறது. 

180 : ஐபிஜி: Inter Block Gap 
என்பதற்கான குறும்பெயர்‌. 


18 : ஐபிஐ : Inter-Governmental 
Bureau of Informatics என்பதன்‌ 
குறும்பெயர்‌. ஐ.நா. சபை, 
யுனெஸ்கோ அல்லது ஐ.நா. 
முகமை அமைப்புகளின்‌ உறுப்‌ 
பினர்களைக்‌ கொண்ட ஓர்‌ 
அமைப்பு. அறிவியல்பூர்வமான 
ஆய்வு, கணினிக்‌ கல்வி மற்றும்‌ 
பயிற்சி, வளர்ச்சியடைந்த நாடு 
கள்‌ வளரும்‌ நாடுகளுக்கிடை 


46 


(815 722 


IBM PC 


Be 


யிலான தகவல்‌ பரிமாற்றம்‌, 
வளரும்‌ நாடுகளில்‌ தகவல்‌ பரி 
மாற்றத்தை ஊக்குவிப்பது ஆகி 
யவை முக்கிய நோக்கமாகும்‌. 


1815 : இபிஸ்‌ : இந்தியாவின்‌ 
இந்தியன்‌ ஆர்கானிக்‌ கார்ப்ப 
ரேஷன்‌ மூலம்‌ சோனட்டா 
உருவாக்கிய ॥ntegrated Business 
Management Information System 
என்பதன்‌ சுருக்கம்‌. விற்பனை, 
வாங்குதல்‌, இருப்புக்‌ கணக்‌ 
கெடுப்பு மற்றும்‌ நிதிக்‌ கணக்கு 
(பெற வேண்டியது, தர வேண்‌ 
டியது) உள்ளிட்ட அனைத்து 
வணிகப்‌ பணிகளையும்‌ கணினி 
மயமாக்குவதற்கு உருவாக்கப்‌ 
பட்டது. 


IBM : Information Business 
Machine என்ற தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
முன்னணி கணினி நிறுவனம்‌. 
IBM 360 series : ஐபிஎம்‌ 360 
வரிசை : மூன்றாம்‌ தலைமுறை 
கணினிகளில்‌ முன்னோடியாக 
விளங்கிய ஐபிஎம்‌ 7,000 வரிசை 
களுக்கு மாற்றாக 1964இல்‌ 
ஐபிஎம்‌ நிறுவனம்‌ 360 வரிசை 
ஒருங்கிணைந்த மின்சுற்று 
அமைப்பை அறிவித்தது. 

1BM AT : ஐபிஎம்‌ ஏட்டீ : 1984 
இல்‌ அறிமுகப்படுத்தப்பட்ட 
சொந்தக்‌ கணினிகளில்‌ ஒரு 
வகை. ஐபிஎம்‌ நிறுவனத்தின்‌ 


பீரி/ஏட்டீ (AT-Advance Techno- 
(௦0) வரையறுப்புகளுக்கு ஒத்‌ 
தியல்பானது. முதல்‌ ஏட்டீ 
கணினி இன்டெல்‌ 80386 நுண்‌ 
செயலியை அடிப்படையாகக்‌ 
கொண்டு உருவாக்கப்பட்டது. 
இதற்கு முன்னோடியாயிருந்த 
எக்ஸ்ட்டீ (XT) கணினியை 
வேகத்தில்‌ விஞ்சியது. 


IBM corporation : ஐபிஎம்‌ நிறு 
வனம்‌: உலகின்‌ மிகப்‌ பெரிய 
தரவு சரமைப்புக்‌ கருவிகளைத்‌ 
தயாரிக்கும்‌ நிறுவனம்‌. 


IBM mini computers : ஐபிஎம்‌ 
சிறு கணினிகள்‌ : ஐபிஎம்‌ நிறு 
வனத்திடமிருந்து வந்த நடு 
வரிசை கணினிகள்‌. 1969இல்‌ 
அறிமுகப்படுத்தப்பட்ட சிஸ்டம்‌ 
3 முதல்‌ இந்த வரிசை துவங்யெது. 


18M PC : ஐபிஎம்‌ பீசி : ஐபிஎம்‌ 
சொந்தக்‌ கணினி 
பொருள்படும்‌ (814 Personal 
0௦ரப16 என்பதன்‌ சுருக்கம்‌. 
1981இல்‌ அறிமுகப்படுத்தப்‌ 
பட்ட சொந்தக்‌ கணினிகளுள்‌ 
ஒருவகை. ஐபி எம்மின்‌ பீரி 
வரையறுப்புகளுக்கு ஒத்தியல்‌ 
பானது. முதல்‌ பீசி, இன்டெல்‌ 
8088 நுண்செயலியை அடிப்‌ 
படையாகக்‌ கொண்டது. 
கணினி உலகில்‌ பல ஆண்டு 
களாக ஐபிஎம்‌ பிசிகள்தாம்‌, 
உண்மையில்‌ பீ? மற்றும்‌ நகலி 


எனப்‌ 


wr rr யவை 


723 ICMP 


ரர 


ஐபிஎம்‌ தனியாள்‌ கணினி 


அடிப்படையாக 
விளங்கின. ஐபிஎம்‌ வரை 
பறுப்புகளின்படி அமைந்த 
ஈணினிகள்‌ பீசி-ஒத்தியல்பிகள்‌ 
PC-compatibies) என்று வழங்க 
லாயின. 


களுக்கு 


்‌ : ஐ.சி. சில்லியல்‌ : [ntegrated 
ரய என்பதன்‌ குறும்பெயர்‌. 
2௬ எளிமையான பொருளில்‌ - 
ஈதாரணமாக ஒரு சிலிக்கன்‌ 
ிப்புவில்‌ அமைக்கப்பட்ட 
ரிக்கலான மின்னணுவியல்‌ 
இணைப்பு. 


CA : இக்கா : Independent 
omputer Consultants Association 
ான்பதற்கான குறும்பெயர்‌. 


206 : ஐசிசிஇ : |ாீ£ாகtional 
uncil for Computers in Education 
'ன்பதற்கான குறும்பெயர்‌. 


100 : ஐசிசிபி : Institute for Cert- 
fication of Computer Professio- 
1245 என்பதற்கான குறும்பெயர்‌. 


ICE : ஐசிஇ : In Circuit Emulator 
என்பதன்‌ குறும்பெயர்‌. இயங்‌ 
கும்‌ நேரத்திலேயே அமைப்பு 
மென்பொருளில்‌ உள்ள பிழை 
களை நீக்க வடிவமைப்புவரை 
அனுமதிக்கும்‌ சிறப்பு வன்‌ 
பொருள்‌ மற்றும்‌ மென்பொருள்‌. 
ICES : ஐசிஇஎஸ்‌ : [tegrated 
Civil Engineering System என்‌ 
பதற்கான குறும்பெயர்‌. பொறி 
யியல்‌ சிக்கல்களுக்குத்‌ தீர்வு 
காண சிவில்‌ பொறியாளர்‌ 
களுக்கு உதவ உருவாக்கப்பட்ட 
முறைமை. பல பொறியியல்‌ 
முறைமைகளும்‌ நிரல்‌ தொகுப்பு 
மொழிகளும்‌ கொண்டது. 

(4 : ஐசிஐஎம்‌ : |ா(8ர 2100௮] 
Computer India Manufacturer 
என்பதற்கான குறும்பெயர்‌. உல 
கம்‌ முழுவதும்‌ 83 நாடுகளில்‌ 
இயங்கும்‌ ஐஐஎம்‌ நிறுவனங்‌ 
களின்‌ தொகுதியில்‌ ஒன்று. 

(டே : ஐசிஎல்‌ : International 
Computers Limited என்பதற்கான 
குறும்பெயர்‌. ஒரு பிரிட்டிஷ்‌ 
கணினி உற்பத்தியாளர்‌. 

[CMP : ஐசிஎம்பீ : இணையக்‌ 
கட்டுப்பாட்டு செய்தி நெறி 
முறை எனப்‌ பொருள்படும்‌ 
internet Control Message Protocol 


icon 724 


ideas 


CO ப ப பபப பப பப்ப ய படட்ட்பிடப்பிடடப்ட்ட்ட்யட்டடப்பிட்பம் ம்‌ 


என்ற தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
ஐஎஸ்‌ ஓ/ஓஎஸ்‌ஐ 3-வது அடுக்‌ 
கான பிணைய அடுக்கில்‌, 
பிழைதிருத்தம்‌ மற்றும்‌ ஐபீ (- 
Internet Protocol) பொதி செய 
லாக்கத்திற்குத்‌ தேவையான பிற 
தகவல்களையும்‌ தரக்கூடிய 
இணைய நெறிமுறை. எடுத்துக்‌ 
காட்டாக, அடைய முடியாத 
இலக்கு பற்றிய தகவலை ஒரு 
கணினியிலுள்ள ஐபீ மென்‌ 
பொருள்‌ இன்னொரு கணினிக்‌ 
குத்‌ தெரிவிக்க உதவுகிறது. 

1௦௦௩ : சின்னம்‌; சிறு படம்‌ : ஒரு 
வெளியீடு ஒன்றில்‌ ஒரு செய்‌ 
தியை, ஒரு பொருளை, ஒரு 
கோட்‌ பை, ஒரு கருத்தைக்‌ குறிப்‌ 
பிடும்‌ ஒரு வரைபடம்‌. ஒரு 
செயலைக்‌ குறிப்பிட உதவும்‌ 
கோட்டு வரைபடம்‌. நிரல்‌ 
தொகுப்பு ஆவணம்‌ அல்லது 


செயல்பாடுகளில்‌ ஒன்றைத்‌ 
தேர்வுசெய்ய உதவும்‌ வரைபடம்‌. 
iconic interface : குறும்பட 


இடைமுகம்‌. 

icon parade : அடையாள அணி 
வகுப்பு; சின்ன அணிவகுப்பு : 
ஒரு மெக்கின்டோஷ்‌ கணினி 
இயக்கப்படும்போது திரையில்‌ 
வரிசையாகத்‌ தோற்றமளிக்‌ 
கின்ற சின்னங்கள்‌. 

ICOT : ஐசிஓடீ : Institute for New 
Generation Computer Technology 


என்பதற்கான குறும்பெயர்‌. ஜப்‌ 
பானின்‌ ஐந்தாவது தலைமுறை 
ஆய்வை நடத்தும்‌ நிறுவனம்‌. 
ICPEM : ஐசிபிஇஎம்‌; Independent 
Computer Peripheral Equipment 
Manufacturers என்பதற்கான 
குறும்பெயர்‌. 

10 : ஐடி : ஒர்‌ இணைய தளம்‌ 
இந்தோனேஷியா நாட்டைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ களப்‌ 
பெயர்‌. 

IDE : ஐடிஇ : ஒருங்கிணைந்த 
சாதன மின்னணுவியல்‌ எனப்‌ 
பொருள்படும்‌ [Integrated Device 
Electronics என்ற தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
ஒருவகை வட்டக இடைமுகம்‌. 
இதன்‌ கட்டுப்படுத்தி மின்‌ 
னணுச்‌ சுற்றுகள்‌ வட்டிலேயே 
பொருத்தப்பட்டிருக்கும்‌. தனி 
யான தகவி அட்டைகள்‌ தேவை 
மில்லை. பீசி/ஏட்டீ கணினி 
களில்‌ ஐபிஎம்‌ பயன்படுத்திய 
கட்டுப்படுத்திகளுடன்‌ ஒத்தியல்‌ 
பானது. அதேவேளையில்‌ முன்‌ 
னோக்கிய இடைமாற்று நினை 


வகம்‌ (Lookahead Caching) 
கொண்டது. 
ideas ஐடியாஸ்‌; 9௭ம்‌ 


இந்தியா நிறுவனம்‌ உருவாச்‌ 
இய ஒரு இந்திய செய்தி 
பொதிந்திருக்கும்‌ அமைப்பு. 
உலகத்‌ தரத்திற்கு தொகுக்கும்‌ 


rrr 


725 


identification DsL 
EE ADE 


வசதியும்‌, ஆவணப்படுத்தும்‌ 


வசதியும்‌ இதற்கு உண்டு. 
அதேவேளையில்‌ புதிய இந்திய 
நிறுவனங்களின்‌ சிறப்புத்‌ 


தேவைகளை இது சமாளிக்‌ 
மோசமான தகவல்‌ 


கிறது. 
தொடர்புக்‌ கம்பிகளுக்கிடை 
யிலும்‌ 


செய்தியனுப்ப இது உதவுறெது. 
identification : 
காணல்‌. 


அடையாளம்‌ 


dentification division : அடை 
பாளப்‌ பகுதி : அடையாளம்‌ 
காணும்‌ பிரிவு. கோபால்‌ நிர 
லாக்கத்‌ தொகுப்பின்‌ நான்கு 
மக்கிய பகுதிகளில்‌ முதலாம்‌ 
“குதி, 

dentification, file : 
அடையாளம்‌ காணல்‌. 


321171 : குறிப்பி : தரவு 
தொகுப்பு ஒன்றினை அடை 
சாளங்காட்டுகிற, சுட்டிக்‌ 
ஈட்டுகிற அல்லது அதன்‌ 
பெயராக உள்ள குறியீடு. 


கோப்பு 


lentifier, lable : சிட்டை அடை 
£ளம்‌ காட்டி. 


entity of server : வழங்கன்‌ 
டையாளம்‌; தலைமைக்‌ 
ணினி அடையாளம்‌. 


(௦1 box : அறிவிலிப்‌ பெட்டி. 


வெகுதொலைவில்‌ 
உள்ள மாவட்ட நகரங்களுக்குச்‌ 


1916 : செயலற்ற : 1. இயக்க நிலை 
யிலிருப்பது ஆனால்‌ செயல்‌ 
படாமல்‌ இருப்பது. 2. ஒரு 
கட்டளைக்காகக்‌ காத்திருத்தல்‌. 
idle character : செயலற்ற 
எழுத்துகள்‌; முடங்கு உருக்கள்‌; 
செயலற்ற குறி : தரவு தொடர்‌ 
பில்‌, உடனடியாக அனுப்ப 
வேண்டிய செய்திகள்‌ ஏதும்‌ 
இல்லாதபோது, அனுப்பி 
வைக்கப்படும்‌ ஒரு கட்டுப்‌ 
பாட்டுக்‌ குறியீடு, 

idle interrupt : செயலற்ற குறுக்‌ 
கீடு: ஒரு சாதனமோ அல்லது 
ஒரு செயலாக்கமோ செயலற்ற 
நிலையில்‌ இருக்கும்போது ஏற்‌ 
படும்‌ ஒரு குறுக்கடு. 

1916 4௨ : செயலற்ற நேரம்‌ : 
முடங்கு நேரம்‌ : பயன்படுத்த 
கணினி ஒன்று கடைக்கும்‌ 
நேரம்‌. ஆனால்‌ உண்மையில்‌ 
பயன்படுத்தப்படாத நேரம்‌. 


1016 state : செயலற்ற நிலை : 
ஒரு சாதனம்‌ செயல்படும்‌ 
நிலையில்‌ இருப்பினும்‌ பயன்‌ 
படுத்தப்படாமல்‌ இருக்கும்‌ 
நிலை. 

106 : ஐடிபீ : Integrated Data 
Processing என்பதற்கான குறும்‌ 
பெயர்‌. 

[DSL : ஐடிஎஸ்‌எல்‌ ; இணைய 
இலக்க முறை சந்தாதாரர்‌ தடம்‌ 


726 


IEPG 


ie 


எனப்‌ பொருள்படும்‌ Internet 
Digital Subscriber Line என்ற 
தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 
குறும்பெயர்‌. சாதாரணத்‌ 
தொலைபேசி இணைப்புக்‌ 
கம்பி வழியாகவே வினாடிக்கு 
1.1 மெகாபிட்‌ வரை இணையத்‌ 
தகவல்‌ பரிமாற்றத்தை வழங்கு 
தின்ற அதிவேக இலக்கமுறைத்‌ 
தகவல்‌ தொடர்பு சேவை. ஐடி 
எஸ்‌.எல்‌, சேவையானது ஐஎஸ்‌ 
டி.என்‌ மற்றும்‌ இலக்கமுறை 
சந்தாதாரர்‌ தடத்‌ தொழில்‌ 
நுட்பம்‌ ஆகியவற்றின்‌ கலப்பு 
நுட்பத்தை அடிப்படையாகக்‌ 
கொண்டது. 


1௨ : ஐஇ : ஓர்‌ இணைய தளம்‌ 
அயர்லாந்து நாட்டைச்‌ சார்ந்தது 
என்பதைக்‌ குறிக்கும்‌ பெரும்‌ 
புவிப்‌ பிரிவுக்‌ களப்பெயர்‌. 

1£ : ஐஇ : 1. தகவல்‌ பொறியியல்‌ 
எனப்பொருள்படும்‌ [ரீக 
Engineering என்ற தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
ஒரு நிறுவனத்துக்குள்‌ கணினி 


அமைப்புகள்‌, பிணையங்கள்‌ 
உட்பட தகவல்‌ செயலாக்க 
அமைப்புகளை உருவாக்கி 


பராமரிப்பதற்கான வழிமுறை. 
2. மைக்ரோசாஃப்ட்‌ நிறுவனத்‌ 
இன்‌ இணைய உலாவி மென்‌ 
பொருளான இன்டர்நெட்‌ எக்ஸ்‌ 
புளோரரின்‌ பெயர்ச்‌ சுருக்கம்‌. 


IEEE : ஐஇஇஇ : Institute of 


Electrical and Electronics 
Engineers என்பதற்கான குறும்‌ 
பெயர்‌. கணினி முறைமை 


களிலும்‌ அவற்றின்‌ பயன்‌ 
களிலும்‌ தீவிர ஆர்வங்‌ கொண்ட 
ஒரு தொழில்முறை பொறி 
யமைவு நிறுவனம்‌. 


IEEE 488 : ஐஇஇஇ 488 : 
பொதுப்‌ பயன்‌ இடைமுகப்‌ 
பாட்டை (General Purpose Inter- 
face Bus - GPIB) -யின்‌ மின்சார 
வரையறை. பாட்டையின்‌ தரவு 
மற்றும்‌ கட்டுப்பாட்டுத்‌ தடங்‌ 
களையும்‌ மின்னழுத்தம்‌ மற்றும்‌ 
மின்னோட்ட அளவுகளையும்‌ 


குறிப்பிடுகிறது. 


IEEE 696/5-100 : ஐஇஇஇ 696) 
5-100 : மின்னியல்‌ மற்றும்‌ 
மின்னணுவியல்‌ பொறியாளர்‌ 
கள்‌ நிறுவனத்தால்‌ உருவாக்கட்‌ 
பட்ட தரம்‌ ஒன்றினை அடை 
யாளம்‌ காணல்‌, கணினி 
துணைக்கருவி அனைத்தும்‌ 
ஒருங்கிணைந்து செயல்படு 
வதை உறுதி செய்யும்‌ வை 
யில்‌ தரப்படுத்தப்பட்டது. 
IEEECS ஐஇஇஇசிஎஸ்‌ 
institute of Electrical and Electro 
nics Engineers Computer Societ 
என்பதற்கான குறும்பெயர்‌. 


[EPG : ஐஇபீஜி : இணைய! 
பொறியியல்‌ மற்றும்‌ திட்ட. 


க Tr TT T= 


IESG 


குழு என்று பொருள்படும்‌ 
internet Engineering and Planning 
Gோ௦பற என்ற தொடரின்‌ தலைப்‌ 
யெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
இணையத்தின்‌ செல்வாக்கை 
வளர்த்தெடுப்பது, அதன்‌ 
தொழில்நுட்ப முனைவுகளை 
ஒருங்கிணைப்பது ஆகிய 
வற்றை நோக்கமாகக்‌ கொண்ட 
இணையப்‌ பணியாளர்களின்‌ 
ஒத்துழைப்புக்‌ குழு. 

IESG : ஐஇஎஸ்ஜி : இணையப்‌ 
பொறியியல்‌ நெறிப்படுத்துங்‌ 
குழு எனப்‌ பொருள்படும்‌ 
Internet Engineering Steering 
மே என்ற தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 

IETF : ஐஇடீஎஃப்‌ : இணையப்‌ 
பொறியியல்‌ முனைப்புக்‌ குழு 
என்னும்‌ பொருள்தரும்‌ Internet 
Engineering Task Force என்ற 
தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 
குறும்பெயர்‌. இணையத்தை 
எதிர்கொள்ளும்‌ தொழில்நுட்பச்‌ 
சிக்கல்களை ஆய்வு செய்து 
அவற்றுக்கான தீர்வுகளை 
ஐஏபி-க்குப்‌ பரிந்துரை செய்யும்‌ 
பொறுப்பினை இவ்வமைப்பு 
வகிக்கிறது. ஐஇஎஸ்ஜி இந்த 
அமைப்பினை மேலாண்மை 
செய்கிறது. 


1₹&0 : ஐஎஃப்‌ஏசி : ॥ா£ாational 
federation of Automatic Control 


727 


if statement 


என்பதற்கான குறும்பெயர்‌. 
கட்டுப்பாட்டுக்கான மிக 
முன்னேறிய அறிவியல்‌ மற்றும்‌ 
தொழில்‌ நுணுக்கம்‌ தொடர்‌ 
பான ஒரு பன்னாட்டு 
நிறுவனம்‌. 

IFF : ஐஎஃப்‌எஃப்‌ (இஃப்‌) : ஒரு 
கோப்பு, மாறுகொள்‌ கோப்பு 
வடிவாக்கத்தில்‌ (Interchange File 
Format) உள்ளது என்பதைக்‌ 
குறிக்கும்‌ கோப்பு வகைப்‌ 
பெயர்‌ (File extension). அமிகா 
பணித்தளத்தில்‌ இது மிகப்‌ 
பரவலாகப்‌ பயன்படுத்தப்படு 
கிறது. எவ்வகை தரவுகளைக்‌ 
கொண்டதாகவும்‌ அக்கோப்பு 
இருக்க முடியும்‌. வேறு பணித்‌ 
தளங்களில்‌ பெரும்பாலும்‌ 
படிமம்‌ (11206) மற்றும்‌ ஓலி 
(sound) கோப்புகளுக்கான 
வகைப்பெயராகவே இது பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 

IFIP : ஐஎஃப்‌ஐபீ : International 
Federation for Information Proces- 
819 என்பதற்கான குறும்பெயர்‌. 


if statement : if கட்டளை; [ர்‌ 
கூற்று : ஒரு பூலியன்‌ தொடரின்‌ 
விடை மெய்‌ (அல்லது சரி) 
என்ற நிலையில்‌, நிரலில்‌ ஒரு 
குறிப்பிட்ட கட்டளைத்‌ 
தொகுதியை நிறைவேற்றப்‌ 
பயன்படும்‌ கட்டளையமைப்பு. 
பெரும்பாலான நிரலாக்க 


if-then-else 728 


மொழிகளில்‌ !₹-உடன்‌ £LSE- 
என்னும்‌ துணைப்‌ பிரிவும்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. அப்‌ 
பூலியன்‌ தொடர்‌ பொய்‌ (அல்‌ 
லது தவறு) என்ற நிலையில்‌ 
நிறைவேற்றப்படவேண்டிய 
கட்டளைத்‌ தொகுதி ELSE 
பகுதியில்‌ குறிப்பிடப்படுகிறது. 


(எ-டு) நீ (1௨10) 

{ a+=100; 
b=1"c+200; 

ர 

else 

( 85100; 
b=a/c-200; 

} 


if-then-else : எனில்‌- இன்றேல்‌ : 
வடிவமைக்கப்பட்ட நிரல்‌ 
தொகுப்பு தயாரிப்பின்‌ அடிப்‌ 
படையான மூன்று கட்டளை 
அமைப்புகளில்‌ ஒன்று. 
நிபந்தனை சரிபார்ப்பு அல்லது 
தீர்வு செய்‌ கட்டளை என இது 
அழைக்கப்படும்‌. 


19௩௦16 : புறக்கணி; தவிர்‌. 
191௦1௨ all : அனைத்துப்‌ புறக்‌ 
கணி; அனைத்தும்‌ தவிர்‌. 

Ignore character : புறக்கணிப்பு 
உரு. 

[GP : ஐஜிபீ : உள்ளக நுழைவி 
நெறிமுறை என்று பொருள்‌ 


iL 


படும்‌ Interior Gateway Protocol 
என்ற தொடரின்‌ தலைப்பெழுத்‌ 
துக்‌ குறும்பெயர்‌. திசைப்படுத்‌ 
தும்‌ தகவலை அனுப்புவதை 
ஒழுங்குபடுத்தும்‌ நெறிமுறை. 
[GRP : ஐஜிஆர்பீ : உள்ளக 
நுழைலி திசைவிக்கும்‌ (வழிப்‌ 
படுத்தும்‌) நெறிமுறை எனப்‌ 
பொருள்படும்‌ [Interior Gateway 
Routing Protocol என்ற தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
சிஸ்கோ நிறுவனம்‌ இதனை 
உருவாக்கியது. ஒன்றுக்கு மேற்‌ 
பட்ட நுழைவிகளை திசைவித்த 
லில்‌ (வழிப்படுத்தலில்‌) ஓர்‌ 
இணக்கத்தை ஏற்படுத்த இந்‌ 
நெறிமுறை உதவுகிறது. மிகப்‌ 
பெரிய பிணையங்களில்‌ நிலைத்த 
வழிப்படுத்தல்‌, பிணையக்‌ கட்‌ 
டமைவுகளின்‌ மாற்றங்களுக்கு 
ஏற்ப விரைவான தகவமைவு 
மற்றும்‌ குறைந்த செலவு 
இவையே ஐஜிஆர்பீ-யின்‌ குறிக்‌ 
கோள்கள்‌. 

ட : ஐஐஎல்‌ : Integrated Injection 
(௦916 என்பதற்கான குறும்‌ 
பெயர்‌. வருங்கால குறும்‌ 
செயலிகள்‌ மற்றும்‌ அரைக்‌ 
கடத்தி நினைவகங்களில்‌ பயன்‌ 
படுத்தப்படக்கூடும்‌ என்று 
எதிர்பார்க்கப்படும்‌ ஒரு வளரும்‌ 
தொழில்நுணுக்கம்‌. இச்சிப்பு 
கள்‌ ஏற்கனவே மின்னணுவியல்‌ 
கைக்கடிகாரங்களில்‌ பயன்‌ 


IR 


il.us 


படுத்தப்படுகிறது. ஆனால்‌ 
பொருள்கள்‌, மோட்டார்‌ 
வாகனங்கள்‌ மற்றும்‌ கணினி 
முறைமைகளின்‌ கட்டுப்‌ 
பாட்டுக்‌ கருவிகளாக ஏற்‌ 
கனவே கையாளப்படுகின்றன. 


॥R : ஐஐஆர்‌ : |ா(சாச(/0க| 
institute for Robotics என்பதற்‌ 
கான குறும்பெயர்‌. 


15 : ஐஜஎஸ்‌ : இணையத்‌ தகவல்‌ 
வழங்கன்‌ எனப்‌ பொருள்படும்‌, 
Internet Information Server 
என்பதன்‌ முதல்‌ எழுத்துக்‌ 
குறும்பெயர்‌. மைக்ரோசாஃப்ட்‌ 
உருவாக்கியுள்ள வலை வழங்‌ 
கன்‌ மென்பொருள்‌. 


னி: .ஐஎல்‌ : ஒர்‌ இணைய தளம்‌ 
இஸ்ரேல்‌ நாட்டைச்‌ சேர்ந்தது 
என்பதைக்‌ குறிக்கும்‌ பெரும்‌ 
புவிப்‌ பிரிவுக்களப்‌ பெயர்‌. 

116921 : சட்டப்புறம்பான; முறை 
கேடான; அனுமதிக்க முடியாத : 
கணினிச்‌ செயல்பாட்டில்‌ அனு 
மதிக்க முடியாத நடவடிக்கை. 
மென்பொருள்‌, வன்பொருள்‌ 
எதில்‌ வேண்டுமானாலும்‌ ஏற்‌ 
பட முடியும்‌. (எ-டு) ஒரு சொல்‌ 
செயலி மென்பொருளில்‌ 
அனுமதிக்க முடியாத எழுத்து 
என்பது அந்நிரலால்‌ அறிந்து 
கொள்ள முடியாத எழுத்தாகும்‌. 
கணினி இயக்க முறைமை 
தவறான ஒரு நிரலின்‌ வரம்பு 


மீறிய செயல்பாட்டை ஏற்றுக்‌ 
கொள்வதில்லை. “முறை 
கேடான செயல்பாடு!' என்று அறி 
விக்கப்பட்டு அந்நிரல்‌ முடிவுக்‌ 
குக்‌ கொண்டு வரப்படும்‌. 
illegal character : ஏற்பிலா 
எழுத்துரு : முறையான அல்லது 
தெரிந்த பிரதிநிதித்துவம்‌ என்று 
கணினியால்‌ ஏற்றுக்‌ கொள்ளப்‌ 
படாத எழுத்து அல்லது துண்மி 
களின்‌ தொகுப்பாகும்‌. 

| யார்ஈகா௦6௨ : ஒளிர்வூட்டம்‌ : 
1. ஒரு குறிப்பிட்ட தளப்‌ பரப்‌ 
பின்மீது விழுகின்ற ஒளிர்வூட்டும்‌ 
ஒளியின்‌ அளவு. 2. தொலைக்‌ 
காட்சிப்‌ பெட்டியின்‌ திரை, 
கணினித்‌ திரை போன்ற 
சாதனங்களின்‌ ஒளிர்வூட்டத்தை 
அளவிடும்‌ அலகு. ஒரு சதுர 
மீட்டருக்கு எத்தனை வாட்ஸ்‌ 
என்று அளவிடப்படுவதுண்டு. 
|॥யாராக(6 : ஒளியுமிழ்‌: ஒளி 
யூட்டும்‌: வெளிப்படு திரை 
ஒன்றில்‌ காட்டப்படும்‌ வரை 
படம்‌ ஒன்றின்‌ ஒளி அளவை. 
பிரகாசத்தை அதிகரித்தல்‌. 
illustration software : விளக்க 
மென்பொருள்‌. 

(பப : ஐஎல்யூஜி பகா பாம்‌; 
User Group என்ற தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
பி.ப5 : ஐஎல்‌.யுஸ்‌ : ஒர்‌ இணைய 
தள முகவரி அமெரிக்க, நாட்டின்‌ 


IMACS 


இல்லினாய்ஸ்‌ மாநிலத்தைச்‌ 
சேர்ந்தது என்‌ பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புலிப்பிரிவுக்‌ களப்‌ 
பெயர்‌. 


IMACS : உருவங்கள்‌ : பட 
உருக்கள்‌ : International Mathe- 
matics And Computers Simulation 
என்பதற்கான குறும்பெயர்‌. 
வல்லுநர்கள்‌, கட்டடம்‌ கட்டு 
வோர்‌ மற்றும்‌ இணை முறை 
மற்றும்‌ கலப்பினக்‌ கணினி 
முறைமைகளில்‌ ஆர்வங்‌ 
கொண்ட. பயனாளர்‌ இடையே 
அறிவியல்பூர்வமான தரவு 
களைப்‌ பரிமாறிக்‌ கொள்ள உத 
வும்‌ தொழில்‌ முறை நிறுவனம்‌. 


age : உருவப்படம்‌ : வேறு 
ஊடகம்‌ ஒன்றில்‌ சேமித்து 
வைக்கப்பட்டுள்ள படம்‌ 


ஒன்றின்‌ துல்லியமான காரண 
காரியப்படியான பிரதி. கணினி 
யைப்‌ பயன்படுத்துவோர்‌ 
நினைவில்‌ இருப்பதன்‌ உள்‌ 
ளடக்கத்தை கணினித்‌ திரையில்‌ 
வெளிப்படுத்தினால்‌ நினைவில்‌ 
இருப்பதன்‌ படிவத்தைக்‌ காண 
லாம்‌. கணினி வரைபடத்தில்‌, 
வரைபடக்கோப்பில்‌ வரைந்‌ 
திருப்பதைப்‌ போன்ற வரை 
படத்‌ தரவுகளின்‌ வெளிப்பாடு. 


11306 area : உருப்படப்‌ பரப்பு. 


image base visual serving : படிமத்‌ 
தளப்‌ புலக்காட்சி வழங்குகை. 


730 


image editor 


image colour matching : படிம 
நிறப்‌ பொருத்தம்‌ : வருடப்பட்ட 
அல்லது உள்ளீடு செய்யப்பட்ட 
ஓர்‌ படிமத்தின்‌ நிறங்களை 
அப்படியே வெளியீடாகத்‌ 
தருவதற்காகச்‌ செய்யப்படும்‌ 
திருத்தச்‌ செயலாக்கம்‌. 


image compression படிம 
இறுக்கம்‌: ஒரு வரைகலை 
படிமக்‌ கோப்பினைச்‌ சேமிக்க 
தரவு இறுக்க நுட்பங்களைப்‌ 
பயன்படுத்துதல்‌. இறுக்கப்‌ 
படாத வரைகலைக்‌ கோப்புகள்‌ 
சேமிப்பகத்தில்‌ அதிகமான 
இடத்தை எடுத்துக்‌ கொள்ளும்‌. 
எனவே, படிம இறுக்கம்‌, 
சேமிப்பக இடத்தைச்‌ சிக்கன 
மாகப்‌ பயன்படுத்த உதவும்‌. 


Image converter : 
மாற்றி. 

image editing : படிமத்‌ திருத்தம்‌ : 
ஓர்‌ படிமத்‌ தொகுப்பானில்‌ ஒரு 
பிட்மேப்‌ படிமத்தை மாற்றுதல்‌ 
அல்லது திருத்துதல்‌. 

image editor : உருத்தோற்றத்‌ 
தொகுப்பான்‌; படிமத்‌ தொகுப்‌ 
பான்‌ : பிட்மேப்‌ படிமங்களைத்‌ 
திருத்தியமைத்துச்‌ சேமிக்க 
வகைசெய்யும்‌ பயன்பாட்டு 
நிரல்‌. வருடுபொறியில்‌ வருடப்‌ 
பட்ட ஒளிப்படங்களை (ஒhoto- 
2005) வடிகட்டல்‌ மற்றும்‌ 
வேறுபல செயல்கூறுகள்‌ மூலம்‌ 


உருப்பட 


Image enhancement 


திருத்தி, செழுமைப்படுத்த முடி 
யும்‌. புதிய படிமங்களை, படங்‌ 
களை இதில்‌ உருவாக்க முடி 
யாது. அதற்கென தனியான மென்‌ 
பொருள்‌ தொகுப்புகள்‌ உள்ளன. 


image enhancement : உருப்பட 
மேம்பாடு : வரைபடம்‌ ஒன்றின்‌ 
எல்லாப்‌ பாகங்களையும்‌ ௮ல்‌ 
லது ஒரு பாகத்தை வண்ண 
மிடல்‌, அல்லது நிழல்படியச்‌ 
செய்தல்‌, முக்கியத்துவம்‌ அளித்‌ 
தல்‌, பெரிதுபடுத்துதல்‌, தலை 
இழாகப்‌ படமாகக்‌ காட்டல்‌ 
அல்லது மினுக்கடைச்‌ செய்தல்‌. 


image map : படிமக்‌ குறிபடம்‌ : 
ஒரு வலைப்பக்கத்திலுள்ள 
ஒன்றுக்கு மேற்பட்ட மீத்‌ 
தொடுப்புகளைக்‌ கொண்டிருக்‌ 
கும்‌ ஒரு படிமம்‌. ஒரு படிமத்‌ 
தின்‌ மீது வேறுவேறு பகுதி 
களில்‌ பயனாளர்‌ சுட்டியால்‌ 
சொடுக்கும்போது அதே 
வலைப்பக்கத்தின்‌ வேறு 
பகுதிக்கோ, வேறொரு வலைப்‌ 
பக்கத்துக்கோ, வேறொரு 
கோப்புக்கோ இட்டுச்‌ செல்லப்‌ 
படுவார்‌. படிமக்‌ குறிபடம்‌ 
பெரும்பாலும்‌ ஓர்‌ ஒளிப்பட 
மாகவோ, ஓர்‌ ஓவியமாகவோ, 
“பல்வேறு வரைபடங்களின்‌/ 
ஒளிப்படங்களின்‌ கூட்டாகவோ 
இருக்கலாம்‌. ஒரு குறிப்பிட்ட 
வலைத்தளத்தின்‌ பல்வேறு 
வளங்களைச்‌ சுட்டும்‌ குறியீடு 


image setter 


களாக இப்படங்கள்‌ அமை 
இன்றன. படிமக்‌ குறிபடங்கள்‌ 
சிஜிஐ (00) நிரல்‌ மொழியின்‌ 
மூலம்‌ உருவாக்கப்படுகின்றன. 
சொடுக்குறு குறிபடம்‌ என்றும்‌ 
இவை அழைக்கப்படுகின்றன. 
Image - oriented backup : உரு 
வம்‌ சார்ந்த பின்பலம்‌ : கோப்பு 
கள்‌ தொடர்பின்றி வட்டில்‌ கண்‌ 
ணாடி உருவத்தை உருவாக்கும்‌ 
எந்த ஒரு பின்பல அமைப்பும்‌ 
இத்தகைய அமைப்புடன்‌, 
பின்பல ஊடகத்தின்‌ கோப்புகள்‌ 
அணுக அனுமதித்து வட்டு 
முழுவதும்‌ சுழல வேண்டும்‌. 
image processing : உருப்பட 
செயலாக்கம்‌ ; பட அலசல்‌; 
உருவ அலசல்‌; ஒரு கணினி 
வரைகலை உதவி தொழில்‌ 
நுட்பம்‌. பூமியைச்‌ சுற்றும்‌ 
செயற்கைக்‌ கோள்கள்‌ அனுப்பு 
கின்ற தகவல்களை உருவங்‌ 
களாக மாற்றி செயலாக்கம்‌.புரிய 
வழி வகுக்கின்றன. தொழில்‌ 
நுட்ப முறையில்‌ நிறங்கள்‌, 
நிழல்கள்‌ அவற்றின்‌ உறவுகளை 
ஆராய்வது. வானிலை நிலப்படங்‌ 
களை உருவாக்கல்‌, தடய (போரன்‌ 
சிக்‌) அறிவியல்‌ போன்ற துறை 
களில்‌ பயன்படுத்தப்படுகிறது. 
1206561187 உருப்பட 
அமைப்பு சொற்களையும்‌. 
வரைகலைகளையும்‌ கையாளும்‌ 
எழுத்தமைப்பு எந்திரம்‌. 


EE 


imaginary number 


imaginary number : கற்பனை 
எண்‌ : ஒரு மெய்யெண்‌ (168! 
ஈயா) மற்றும்‌ | ((2-ன்‌ மதிப்பு 
* 1 ஆகும்‌) ஆகியவற்றின்‌ 
பெருக்குத்‌ தொகையாகக்‌ 
குறிப்பிடப்படும்‌ எண்‌ கற்பனை 
எண்‌ ஆகும்‌. ஒரு மெய்யெண்‌, 
ஒரு கற்பனை எண்‌ ஆகியவற்‌ 
றின்‌ கூட்டு கலப்பு எண்‌ 
(complex number) எனப்படு 
கிறது. கலப்பெண்‌, 24 என்ற 
வடிவில்‌ எழுதப்படும்‌. 2, 6 


ஆகியவை மெய்யெண்கள்‌. 
பொதுவாக நம்‌ வாழ்வில்‌ 
கற்பனை எண்களை நாம்‌ சந்திப்‌ 
பதில்லை. நீளம்‌ 151 அடி 
என்றோ, வினாடிக்கு 1501 
மெகாபிட்‌ என்றோ நாம்‌ பயன்‌ 
படுத்தப்‌ போவதில்லை. 


ஆனால்‌, மின்‌ பொறியியலில்‌ 
சிலவகை இணை எண்ணிக்‌ 
கைகள்‌ ஒரு கலப்பெண்ணிலுள்ள 
மெய்‌ மற்றும்‌ கற்பனைப்‌ பகுதி 
களைப்போலக்‌ கணித முறை 
, யில்‌ கணக்கிடப்படுகின்றன. 


ர்கஏஜராஏ : உருத்தோற்றி ; படிம 
மாக்கம்‌ : ஒரு வரைகலை உருத்‌ 


தோற்றத்தை படமாக்கி, 
சேமித்து, திரையிட்டு, 
அச்சிடும்‌ செயல்பாடுகள்‌ 


உள்ளடக்‌ கிய செயலாக்கம்‌. 

imaging mode! : உருவமைப்பு 
மாதிரி: உருவங்களைக்‌ குறிப்‌ 
பிடுவதற்கான விதிகளின்‌ தொகுதி. 


732 IMHO 


imaging system : உருத்தோற்ற 
முறைமை; படிமமாக்க முறைமை. 
IMAP4 : ஐமேப்‌4: இணையச்‌ 
செய்தி அணுக்க நெறிமுறை -4 
என்று பொருள்படும்‌ [Internet 
Message Access Protocol-4 என்ற 
தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 
குறும்பெயர்‌. ஐமேப்பின்‌ 
அண்மைக்காலப்‌ பதிப்பு. ஒரு 
அஞ்சல்‌ வழங்கன்‌ கணினியில்‌ 
(வி Server) மின்னஞ்சல்‌ 
மற்றும்‌ அறிக்கைப்‌ பலகை 
செய்திகள்‌ (Bulletin Board 
Message) சேமிக்கப்படுவதற்‌ 
கான ஒரு வழிமுறையே 
ஐமேப்‌. பாப்‌ (POP-Post Office 
Protocol) என்னும்‌ இன்னொரு 
முறையும்‌ பயன்பாட்டில்‌ 
உள்ளது. ஐமேப்‌ முறையில்‌ 
ஒன்றுக்கு மேற்பட்ட கணினி 
களிலிருந்து அஞ்சல்‌ /செய்தி 
களை மிகச்சிறப்பாக மீட்‌ 
டெடுக்க முடியும்‌. பாப்‌ முறை 
யில்‌ இது இயல்வதில்லை. 

140 : ஐஎம்ஹெச்‌ஓ; ஐமோ : 
எனது தாழ்மையான கருத்தின்‌ 
படி என்று பொருள்படும்‌ ॥॥ ரூ 
Humble Opinion என்ற தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
மின்னஞ்சல்‌ மற்றும்‌ நிகழ்‌ 
நிலைக்‌ கருத்தரங்குகளில்‌ 
பயனாளர்‌ ஒருவர்‌ முன்‌ வைக்‌ 
கும்‌ அவரின்‌ சொந்தக்‌ கருத்‌ 
தினைக்‌ குறிக்கும்‌. ஒரு 


ப 


t!mmediate access 


மெய்ம்மை அடிப்படையிலான 
கூற்றாக இருக்க வேண்டிய 
தில்லை. 

Immediate access : உடனடி 
அணுக்கம்‌; உடனடி ஏற்பு: 
தாமதமின்றி தரவுகளை உள்‌ 
ளிடவும்‌ திரும்பப்‌ பெறவும்‌ 
கணினிக்குள்ள திறன்‌. 
Immediate access storage : 
உடனடி ஏற்புச்‌ சேமிப்பு. 
Immediate address : உடனடி 
செயலேற்பு ஆணை ஒரு 
கட்டளை தொடர்பானது. அதன்‌ 
முகவரிப்‌ பகுதி செயல்‌ பகுதி 
யையும்‌ உள்ளடக்யெதாக உள்‌ 
ளது. அது முகவரியே அல்ல. 
கட்டளையின்‌ ஒரு பகுதியாக 
வழங்கப்பட்ட செயல்பாடாகும்‌. 
immediate-mode-commands: 
உடனடி செயல்நிலை ஆணை ; 
உடனடி முறைமைக்‌ கட்டளை 
கள்‌ : ஊச அல்லது ரபா 
எனும்‌ செயல்‌ தொகுப்புக்‌ 
கட்டுப்பாடு விசை அழுத்தப்‌ 
பட்டதும்‌ முறைமை மற்றும்‌ 
தொகுப்பு ஆணைகள்‌ நிறை 
வேற்றப்படும்‌. 

immediate operand : நேரடி 
மதிப்புரு: சில்லு மொழி 
ஆணையைச்‌ செயல்படுத்து 
கையில்‌ பயன்படுத்தப்படும்‌ 
ஒரு தரவு மதிப்பு. ஆணை 
யிலேயே அம்மதிப்பு குறிப்‌ 


733 impact print 


பிடப்பட்டிருக்கும்‌. ஆணையில்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு 
முகவரியின்‌ மூலம்‌ சுட்டப்‌ 
படும்‌ மதிப்பைக்‌ குறிக்காது. 


immediate printing : உடனடி 


அச்சிடல்‌ கணினியில்‌ ஓர்‌ 
உரைக்‌ கோப்பினை அச்சுப்‌ 
பொறிக்கு அனுப்புவதற்கு 


முன்பாக ஓர்‌ அச்சுக்‌ கோப்பாக 
சேமிக்கப்படுவதுண்டு. அல்லது 
இடைநிலையில்‌ பக்க வடி 
வமைப்புச்‌ செயல்முறை மேற்‌ 
கொள்ளப்பட்டு அச்சுக்கு 
அனுப்பப்படுவதுண்டு. அவ்‌ 
வாறில்லாமல்‌ ஓர்‌ உரையையும்‌, 
அச்சிடுவதற்கான கட்டளை 
களையும்‌ நேரடியாக அச்சுப்‌ 
பொறிக்கு அனுப்பும்‌ முறைக்கு 
உடனடி அச்சிடல்‌ என்று 
பெயர்‌. 

1110 : ஐஎம்‌ஓ : என்‌ கருத்தின்‌ 
படி என்று பொருள்படும்‌ !ஈ ஈர 


௦. என்ற தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
மின்னஞ்சலில்‌, இணையச்‌ 


செய்தி/விவாதக்‌ குழுக்களில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ சுருக்கச்‌ 
சொல்‌. தாம்‌ குறிப்பிடுவது 
நிச்சயமான ஒரு மெய்ம்மை. 
யாக இருக்க வேண்டியதில்லை 
என்பதை அவரே ஓத்துக்‌ 
கொள்ளும்‌ ஒரு கூற்று. 


நரற௮ct ஜர்‌ : தொட்டச்சு. 


அப்ப ப பப ப்ப்ப்்ட்ட்ட ப டட்டட்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்பப்ப்பம்‌ 


Impact printer 


Impact printer : அழுத்து அச்சுப்‌ 
பொறி; தாக்க அச்சிடு கருவி : 
தரவு அச்சிடு கருவி உயர்த்தப்‌ 
பட்ட அழுத்தம்‌ காரணமாக 
விரைந்து உடனடியாக அச்சிடு 
கிறது. இதில்‌ மையோ அல்லது 
நாடாவோ வண்ண ஊடக 
மாகப்‌ பயன்படுத்தப்படுதிறது. 
Daisy wheel printer, Line printer, 
Thimble printer ஆகியவைகளைப்‌ 
பார்க்கவும்‌. தாக்கமிலா அச்சிடு 
கருவிக்கு இது எதிரானது. 
Impedance : மறிப்பு : ஓம்சில்‌ 
அலகிடப்படும்‌ குறிப்பிட்ட 
இடைவெளியில்‌ பாயும்‌ மாற்று 
முறை மின்சாரத்துக்கு ஒரு மின்‌ 
இணைப்பில்‌ ஏற்படும்‌ மொத்த 
எதிர்ப்பு மற்றும்‌ எதிர்வினை. 
IMPLE : இம்பிள்‌ : [ரர Micro 


Programme Load என்பதன்‌ 
குறும்பெயர்‌. 
implied address : மறைமுக 


முகவரி. 


Implementation : அமல்‌; நடை 
முறைப்படுத்தல்‌: கணினி 
முறைமை ஒன்றை நிறுவுவதில்‌ 
கருவியைத்‌ தேர்வு செய்தல்‌, 
கருவியை நிறுவுதல்‌, ஆட்களைப்‌ 
பயிற்றுவித்தல்‌, மற்றும்‌ கணினி 
மையத்தின்‌ இயக்கக்‌ கொள்கை 
களை ஏற்படுத்துதல்‌ ஆகியவை 
சம்பந்தப்பட்டுள்ளன. 2. ஒரு 
குறிப்பிட்ட கணினி முறைமை 


794 


யில்‌ ஒரு நிரல்‌ தொகுப்பு மொழி 
யின்‌ பிரதிநிதித்துவம்‌. 3. நிரல்‌ 
தொகுப்பு ஒன்றை நிறுவுதல்‌. 
1௱ற்ப்றளா்‌ : செய்முறைப்படுத்து: 
செயலாக்கு. 

Implode : உள்திணி : ஒரு 
பெரிய சேர்ப்பியில்‌ பாகங்களை 
இணைப்பது. ஒரு குறிப்பிட்ட 
தொழில்நுட்பத்தைப்‌ பயன்‌ 
படுத்தி தரவுகளைச்‌ சுருக்கு 
வதையும்‌ இது குறிப்பிடும்‌. 


(௦1 : இறக்குமதி : ஒரு தரவு 
முறைமைக்குள்‌ மற்றொரு 
நிரலாக்கத்‌ தொகுப்பில்‌ உரு 
வாக்கப்பட்ட கோப்பு ஒன்றைப்‌ 
படித்தல்‌. ஏற்றுமதிக்கு 
எதிரானது. 

importing class : இறக்குமதி 
இனக்குழு. 

ர்mpulse : கண உந்துகை. 


M5 : ஐஎம்‌எஸ்‌ : [ஈீ0ா௱ation 
Management System என்பதன்‌ 
குறும்பெயர்‌. வரிசைப்படி 
அமைக்கப்பட்ட கோப்புகள்‌ 
மற்றும்‌ தரவுத்‌ தள அடிப்படை 
களில்‌ தரவுகளைச்‌ சேமிக்கவும்‌ 
அவற்றை மீண்டும்‌ பெறவும்‌ 
வாய்ப்பளிக்கும்‌ தரவுத்‌ தள 
நிர்வாக முறைமை மற்றும்‌ 
மென்பொருள்‌ பொதி, 


கற : .இன்‌; .ஐஎன்‌ : ஓர்‌ இணைய 
தள முகவரி. இந்திய நாட்டைச்‌ 


Inactive 


சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ களப்‌ பெயர்‌. 
Inactive : செயலற்ற நிலை : பரி 
மாற்றம்‌ தொடர்பானது. கணினி 
மின்‌ நினைவில்‌ ஏற்றப்பட்டு 


ஆனால்‌ இன்னும்‌ நிறை 
வேற்றப்படாத ஒன்று. 
Inactive window : செயலற்ற 


சாளரம்‌: பயன்படுத்தப்படாத 
சாளரம்‌. 


செயலற்ற சாளரம்‌. 


செயலற்ற சாளரம்‌ 

in-band signalfing : உள்‌-கற்றை 
சமிக்கை : ஒரு தரவு தொடர்புத்‌ 
தடத்தில்‌ பேச்சு அல்லது 
தகவலைக்‌ கையாளும்‌ அலை 
வரிசைக்குள்ளேயே அனுப்பி 
வைக்கப்படும்‌ சமிக்கை. 

Incidence Matrix : படு அணி : 
இரட்டைப்‌ பரிமாண வரிசை. 
அது வரைபடம்‌ ஒன்றின்‌ ஒரங்‌ 


735 


increase volume 


களை வரையறை செய்கிறது. 
இணைப்புத்‌ தளம்‌ என்றும்‌ 
அதனைக்‌ கூறுவார்கள்‌. 

Incident Light : படு வெளிச்சம்‌ : 
ஒரு பொருள்‌ ஒன்றின்மீது படு 
வது. வெளிச்சம்‌ படு வெளிச்சத்‌ 
தின்‌ அலை வரிசைகளின்‌ பிரதி 
பலிப்பு அல்லது ஈர்ப்புச்‌ 
செயல்பாடு காரணமாக ஒரு 
பொருளின்‌ வண்ணம்‌ 
உணரப்படுகிறது. 

include sub folders : உள்‌ உறை 
களிலும்‌ தேடு. 

Inclusive OR : அடங்கு அல்லது : 
உண்மையான பட்டியல்‌ மதிப்‌ 
யைத்தரும்‌ பூலியன்‌ செயல்‌ 
பாடு. இதில்‌ உண்மை மற்றும்‌ 
அதனுடன்‌ இணைந்துள்ள மாறு 
பாடுகள்‌ உண்மை என்று தரப்‌ 
படுகிறது. இப்பட்டியலில்‌ 
அடங்கியுள்ளவை உண்மை 
இல்லை என்றால்‌ மதிப்பு 
பொய்யானதாகி விடுகிறது. 
Exclusive OR compare NOR, 
NOR, NAND, AND, and logical 
$ப௱ ஆகியவைகளுக்கு 
எதிரானது. 
incoming data : 
தரவு: வரும்‌ தரவு. 
increase indent : ஓரச்சீர்மை மிகு. 


உள்ளீட்டுத்‌ 


increase speed : வேகம்‌ கூட்டு. 
increase volume : ஒவியளவு 


கூட்டு. 


EE ————— 


Increment 


Increment : உயர்வு : 1. மதிப்பு 
ஒன்றுடன்‌ அல்லது அதன்‌ மாறு 
பாடுகளுடன்‌ சேர்க்கப்பட்ட 
அளவு. Decremeாt என்பதற்கு 
எதிரானது. 2. ஒரு வரைபட 
உள்ளீட்டு/வெளியீட்டுக்‌ கருவி 
யில்‌ தொடர்பு கொள்ளக்‌ கூடிய 
அருகில்‌ உள்ள இரு புள்ளி 
களுக்கு இடையில்‌ உள்ள தூரம்‌. 


Increment Back-up : கூட்டல்‌ 
பின்பலம்‌; மேலேற்றுப்‌ பின்‌ 
பலம்‌; அதிகரிப்பு பின்பலம்‌ : 
கடைசி பின்பல இயக்கத்‌ 
திற்குப்பின்‌ மாறிய கோப்பு 
களை மட்டுமே புதுப்பிக்கும்‌ 
ஒரு பின்பல செயல்முறை. 
நேரத்தை மிச்சப்படுத்துவதற்கு 
இது பயனுள்ளது. 

increment compiler : ஏறுமானத்‌ 
தொகுப்பி; உயர்மானத்‌ தொகுப்பி. 
Incremental plotter : வளர்‌ புள்ளி 
வரை கருவி ; பதின்ம முறைப்‌ 
புள்ளியிடு கருவி: இது வரை 
பட தரவுகளை புள்ளியிடு 
முனையின்‌ தொடர்பற்ற 
தன்னிச்சையான இயக்கத்தின்‌ 
மூலம்‌ வெளிப்படுத்துறெது. 


Incremental spacing : நுண்‌ 
இடைவெளியிடல்‌ 


incrementing : மிகுத்தல்‌. 


Indefinite iteration : நிச்சய 
மற்றுச்‌ செய்தல்‌. 


Independent Computer 


Indegree : உள்கோணம்‌; உட்புகு 
எண்‌: ஒரு முனையை நோக்கிய 
பல விளிம்புகள்‌. வெளிக்‌ 
கோணத்துக்கு எதிரானது. 
Indent உள்ளடக்கம்‌; உள்‌ 
தள்ளு: ஒர்‌ இடம்‌ விடல்‌: பக்கத்‌ 
தின்‌ வலது அல்லது இடது 
ஓரத்திலிருந்து உள்ளே குறிப்‌ 
பிட்ட இடவெளிவிட்டுத்‌ 
துவங்குதல்‌ அல்லது ஆவண 
உரையை நகர்த்துதல்‌. 
Indentation : பத்தி உள்ளடக்கம்‌; 
உள்‌ தள்ளல்‌: ஆவண உரையின்‌ 
முதல்வரி துவக்கத்தில்‌ காணப்‌ 
படும்‌ காலி இடம்‌. இது பத்தி 
ஒன்றின்‌ துவக்கத்தைக்‌ குறிப்‌ 
பிடுகிறது. 

independent : சுயேச்சையான; 
சார்பற்ற; சார்பிலா. 


Independent Computer Consul- 
tants Association : சுயேச்சை 
யான கணினி ஆலோசகர்கள்‌ 
சங்கம்‌: சுயேச்சையான கணினி 
ஆலோசகர்கள்‌ சங்கத்தின்‌ தேசிய 
இணைப்பு 1976இல்‌ உருவாக்‌ 
கப்பட்டது. தேசிய அமைப்பு 
மற்றும்‌ உள்ளுர்‌ பிரிவுகளின்‌ 
உறுப்பினர்கள்‌ மூலமாக கருத்து . 
கள்‌ பரிமாறப்பட்டுக்‌ கணினி 
ஆலோசனைத்‌ தொழிலில்‌ ஒரு 
கூட்டுக்‌ குரலாக மாறுகிறது. 

Independent Computer Periphe- 
ral Equipment Manufacturers 


Independent Consultant 


(ICPEM) : சுயேச்சையான கணினி 
புற இணைப்புச்‌ சாதன தயாரிப்‌ 
பாளர்கள்‌ : கணினி சாதனங்‌ 
களில்‌ ஒன்றிரண்டு வகைகளைத்‌ 
தயாரிப்பதில்‌ சிறப்புத்‌ திறன்‌ 
உள்ள தொழிற்சாலைகளைக்‌ 
கொண்ட நிறுவனம்‌. 


Independent Consultant 

சுயேச்சையான ஆலோசகர்‌ 

தகவல்‌ ேமைப்புத்‌ துறையில்‌ 
பயிற்சி உள்ளவர்‌. வணிக நிறு 
வனங்கள்‌ மற்றும்‌ தொழில்‌ நிறு 
வனங்களின்‌ பிரச்சினைகளுக்‌ 
குத்‌ தீர்வு காண தாற்காலிக 
மாகப்‌ பணி புரிறெவர்‌. 
independent, machine : 


பொறி 
சாரா; கணினிசாரா. 


dex : கோப்பு அட்டவணை; 
சுட்டு; வரிசைக்‌ குறியீடு : 1. ஒரே 
விதமான அலகுகள்‌ கொண்ட 
வரிசையில்‌ ஒரு குறிப்பிட்ட 
அளவைக்‌ குறிக்க உதவும்‌ குறி 
யீடு அல்லது எண்‌. எடுத்துக்‌ 
காட்டாக % 5 என்பது % வரிசை 
யில்‌ 5வது உள்ள பொருளைக்‌ 
குறிப்பிடுகிறது. 2. சில வரிசை 
முறை சேமிப்பில்‌ உள்ள குறி 
மீட்டுப்‌ பட்டியல்‌. அதனை 
அணுகி தரவுத்‌ தொகுப்பில்‌ 
உள்ள பிற வகைகளின்‌ முகவரி 
களைப்‌ பெறலாம்‌. எடுத்துக்‌ 
காட்டாக வரைபடப்‌ பட்டியலில்‌ 
உள்ள வகைகள்‌ அல்லது தரவு 
கோப்பில்‌ புள்ளி விவரங்கள்‌. 


737 indexed Sequential 


indexed : சுட்டுவரிசைப்பட்டது. 


Indexed Address : சுட்டு முகவரி ; 
அட்டவணை முகவரி; குறி 
யிடப்பட்ட முகவரி : கணினிக்‌ 
கட்டளை ஒன்றை நிறைவேற்‌ 
றும்பொழுதோ அதற்கு முந்‌ 
தியோ குறியீட்டுப்‌ பதிவேடு 
ஒன்றின்‌ உள்ளடக்கத்தினால்‌ 
மாற்றப்பட்ட முகவரி, 

indexed search : வரிசைமுறைத்‌ 
தேடல்‌ : ஒரு தரவு தொகுதியில்‌ 
ஒரு குறிப்பிட்ட தரவு குறிப்‌ 
பைத்‌ தேடிக்‌ கண்டறியும்‌ நேரத்‌ 
தைக்‌ குறைப்பதற்காக வரிசை 
முறைப்படுத்தலைப்‌ பயன்‌ 
படுத்திக்‌ கொள்ளும்‌ ஒருவகைத்‌ 
தேடல்‌ முறை. 

Indexed Sequential Access 
Method (ISAM) : சுட்டு வரிசை 
அணுகுமுறை: குறியீட்டு 
வரிசைப்படுத்தப்பட்ட அணுகு 
முறை : நேரடி அணுகு கருவி 
யில்‌ தரவுகளை வகைப்படுத்‌ 
தும்‌ வழிகள்‌. தரவு ஆவணங்‌ 
கள்‌ எங்கே சேமிக்கப்பட்டுள்‌ 
ளன என்பதைக்‌ காட்ட உதவும்‌ 
ஒரு அகர முதலித்‌ தொகுப்பு 
அல்லது குறியீட்டுப்‌ பட்டியல்‌. 
குறியீட்டுப்‌ பட்டியலின்‌ உதவி 
யுடன்‌ விரும்பும்‌ தரவு ஆவணத்‌ 
தைப்‌ பெறலாம்‌. ஆவணத்தின்‌ 
சுமாரான இருப்பிடத்தைக்‌ குறி 
மீட்டுப்‌ பட்டியல்‌ காட்டுகிறது. 
அல்லது நேரடி அணுகு கருவி 


17 


Indexer 


யில்‌ தரவு துணுக்கின்‌ இருப்‌ 
பிடத்தைக்‌ காட்டுகிறது. குறி 
மீட்டுப்‌ பட்டியலில்‌ குறிப்‌ 
பிடும்‌ இடத்தில்‌ தேவையான 
ஆவணத்தை அல்லது தரவுத்‌ 
துணுக்கை கண்டுபிடிக்கும்‌ 
வரை கணினி தேடுகிறது. 


Indexer : சுட்டு ஆக்க வரிசை ; 
குறியீட்டு பட்டியல்‌ தயாரிப்போர்‌ : 
ஆவணம்‌ ஒன்றுக்காக குறியீட்டுப்‌ 
பட்டியல்‌ ஒன்றை உருவாக்கும்‌ 
நிரலாக்கத்‌ தொகுப்பு. 

Index File : 
10% அல்லது NX என்ற விரி 
வாக்கங்கள்‌ உள்ள கோப்புகள்‌. 
ஒரு தரவுத்‌ தளத்தில்‌ உள்ள பதி 
வேடுகளை ஒரு குறிப்பிட்ட 
முறையில்‌ அணுகுவதற்கான 
தகவலை இது கொண்டுள்ளது. 
Index hole : அட்டவணைத்‌ 
துளை; குறியீட்டுத்‌ துளை; குறி 


அட்டவணைத்‌ துளை 


அட்டவணைத துளை 


738 


பட்டியல்‌ கோப்பு : 


Index register 


மீட்டுப்‌ பட்டியல்‌ துளை: மின்‌ 
ஒளியியல்‌ முறைமையால்‌ 
அறியக்கூடிய துளையிடப்பட்ட 
வட்டு. இயக்கமுறைமையினால்‌ 
தகட்டில்‌ சுழிப்‌ (பூஜ்யம்‌) பகுதி 
எங்கே துவங்குகிறது என்‌ 
பதைத்‌ துல்லியமாக அறியலாம்‌. 


index hole sensor : பட்டியல்‌ துளை 


உணர்வி; சுட்டுவரிசை உணர்வி. 


Indexing : சுட்டிணைப்பு வரிசை 
முறை: குறியீட்டு வரிசைப்‌ 
படுத்துதல்‌: நிரலாக்கத்‌ 
தொகுப்பு உத்தி, அதனால்‌ 
கட்டளை ஒன்றை குறியீடு 
என்றழைக்கப்படும்‌ அம்சத்‌ 
தினால்‌ திருத்தி அமைக்கலாம்‌. 
Index mark : பட்டியல்‌ அடை 
யாளம்‌ : அட்டவணைக்‌ குறி : 
பருப்பொருள்‌ துளை அல்லது 
நாட்ச்‌ அல்லது பதிவான குறி 
மீடு அல்லது அடையாளம்‌. 
வட்டில்‌ உள்ள ஒவ்வொரு வழித்‌ 
தடத்தின்‌ ஆரம்பமுனையை 
யும்‌ அடையாளம்‌ காட்டுவது. 


Index register : அட்டவணைப்‌ 
பதிவகம்‌ ; குறியீட்டுப்‌ பதி 
வேடு: ஆணை ஒன்றை நிறை 
வேற்றும்பொழுதோ அதற்கு 
முந்தயோ முகவரி ஒன்றி 
லிருந்து, பதிவேட்டின்‌ உள்‌ 
ளடக்கத்தோடு இன்னும்‌ கூடு 
தலாகச்‌ சேர்க்கலாம்‌ அல்லது 
குறைக்கலாம்‌. 


Index Sequential 


Index Sequential : அட்டவணை 
எண்‌ வரிசை : வரிசை முறைப்‌ 
பட்டியல்‌ : ஒரு தரவு ஒருங்‌ 
கமைப்பு முறை. இதில்‌ பதி 
வேடுகள்‌ வரிசை முறைப்படி 
ஒழுங்குபடுத்தப்பட்டு ஒரு 
பட்டியல்‌ மூலம்‌ குறிப்பிடப்‌ 
படும்‌. நேரடி அணுகுக்‌ 
கோப்புச்‌ சாதனங்களில்‌ பயன்‌ 
படுத்தப்படும்போது, இதனை 
ISAM - Index Sequential Access 
Method என்று சொல்லலாம்‌. 


index sequential access : சுட்டு 
வரிசைமுறை அணுகல்‌; ஏட்டு 
எண்‌ வரிசை அணுகல்‌. 
index sequential file : சுட்டு 
வரிசை முறைக்‌ கோப்பு; ஏட்டு 
எண்‌ வரிசைக்‌ கோப்பு. 


index variable : சுட்டுவரிசை 


மாறிலி. 

Indicator : சுட்டிக்காட்டி; காட்டி; 
அடையாளங்காட்டி : கணினி 
ஒன்றின்‌ நிலையைப்‌ பதிவு 
செய்யும்‌ கருவி. 

indirect addressing : மறைமுக 
முகவரியாக்கம்‌; மறைமுக 
முகவரியிடல்‌ : நேரடி முகவரி 
அல்லது மறைமுக முகவரியைக்‌ 


கொண்ட இருப்பிடத்தை 
சேமிப்பில்‌ குறிப்பிட முகவரி 
ஒன்றைப்‌ பயன்படுத்துதல்‌. 


இதனை பல அடுக்கு முகவரி 
யிடல்‌ என்றும்‌ அழைப்பார்கள்‌. 


739 


industrial data collection 


Indirect mode : மறைமுக முறை. 
Individual disks : தனித்தனி 
வட்டுகள்‌. 

|௩௦ா௪t : இன்டோநெட்‌: 1986 
இல்‌ சிஎம்சி நிறுவனம்‌ இந்தி 
யாவில்‌ நிறுவிய பொதுத்‌ தரவு 
இணையம்‌. 

பூ : தூண்டல்‌ : தூண்டல்‌ 
மூலம்‌ ஒரு மின்சார ஓட்டம்‌ 
அல்லது மின்‌ வலிமையைத்‌ 
தூண்டல்‌. களப்‌ பாதிப்பு மின்‌ 
மயப்‌ பெருக்கியின்‌ வாயிலில்‌ 
தூண்டப்படும்‌ மின்னோட்டம்‌. 
மின்னோட்டப்‌ பாதையில்‌ சம்‌ 
மான மின்னோட்டத்தைத்‌ 
தூண்டுகிறது. . 

Inductance : தூண்டுநிலை : 
மின்‌ இணைப்பில்‌, ஏற்கனவே 
உள்ள மின்‌ அளவு அலகில்‌ ஏற்‌ 
படும்‌ மாற்றத்தை எதிர்க்கும்‌ 
பண்பு ஹென்றி எனப்படும்‌. 
induction : தூண்டல்‌: மின்சார 
மற்றும்‌ மின்காந்தப்‌ பண்புகளைக்‌ 
கொண்ட பொருள்‌. நேரடித்‌ 
தொடர்பில்லாமல்‌ அருகில்‌ 
உள்ள பொருள்‌ ஒன்றில்‌ மின்‌ 
னேற்றத்தை அல்லது மின்‌ 
காந்தப்‌ புலத்தை உருவாக்குதல்‌. 
Industrial data collection device : 
தொழில்‌ தரவு சேகரிப்புக்‌ கருவி: 
ஒரு குறிப்பிட்ட வேலையைச்‌ 
செய்ய தொழிலாளி ஒருவர்‌ 
எடுத்துக்‌ கொள்ளும்‌ நேரத்தை 


industrial espionage 


பதிவு செய்யும்‌ உள்ளீட்டுக்‌ 
கருவி. செய்யப்படும்‌ வேலை 
களுக்கான சம்பளத்தைக்‌ கணக்‌ 
இடப்‌ பயன்படுத்தப்படுகிறது. 


Industrial espionage : தொழில்‌ 
துறை கள்ளம்‌ : வெளியிடப்‌ 
படாத, உரிமை பெற்ற தகவலை 
தவறாகப்‌ பயன்படுத்தும்‌ 
நோக்கத்துடன்‌ நகலெடுத்தல்‌ 
அல்லது திருடுதல்‌. புதிய 
செயல்முறைகள்‌, பொருள்‌ வடி 
வமைப்புகள்‌, விற்பனைத்‌ 
திட்டங்கள்‌ ஆகியவற்றையே 
பொதுவான இலக்காகத்‌ 
இருடுகறார்கள்‌. 

Industrial robot : தொழில்‌ துறை 
எந்திர மனிதன்‌ : தொழில்‌ துறை 
எந்திரன்‌: புதிய நிரல்‌ தொகுப்‌ 
புக்கு இடமளிக்க. பல 
பணிகளைச்‌ செய்யக்கூடியது. 
பொருள்களை, கருவிகளை, 
சிறப்பான கருவிகளை திட்ட 
மிடப்பட்ட இயக்கங்கள்‌ மூலம்‌ 
பல்வேறு பணிகளைச்‌ செய்யக்‌ 
கூடியது. மற்ற வகையான 
தானியக்கங்களைப்‌ போல 
அல்லாமல்‌ எந்திரன்கள்‌ பல்‌ 
வேறு வகையான பணிகளைச்‌ 
செய்யும்படி நிரல்‌ தொகுப்பை 
அளிக்கலாம்‌. அதன்‌ மூலம்‌ 
அவற்றை இலகுவான 
தயாரிப்புக்‌ கருவிகளாக மாற்ற 
லாம்‌. ரோபோக்களுக்கான 
நிரல்‌ தொகுப்புகளை மாற்ற 


Industrial robot 


முடியுமாதலால்‌ பல சாதகமான 
உண்டு. மிகக்‌ 
குறைந்த துவக்கச்‌ செலவு 
மற்றும்‌, குறைந்த மாசு நீக்கும்‌ 
செலவுகள்‌ காரணமாக எண்‌ 
பிக்கப்பட்ட வடிவமைப்பும்‌, 
ஓட்டு மொத்த தயாரிப்புச்‌ செல 
வைக்‌ குறைக்கும்‌ பண்பையும்‌ 
எந்திரன்‌ கொண்டிருப்பதால்‌ 
ஒரு நிறுவனம்‌ அதன்‌ 
இலாபத்தை அதிகரித்துக்‌ 
கொள்ள முடிகிறது. மோட்டார்‌ 
வாகனத்‌ தொழில்‌, விமானத்‌ 
தொழில்‌, வீட்டு உபயோக மின்‌ 
அணுவியல்‌ சாதனத்‌ தயாரிப்பு, 
நுகர்வுப்‌ பொருள்கள்‌, சாலை 
யில்‌ செல்லாத வாகனங்கள்‌ 
தயாரிப்பு ஆகியவற்றில்‌ ஈடு 
படும்‌ பெரிய தொழில்‌ நிறு 
வனங்கள்‌ தொழில்‌ துறை 
எந்திரன்களைப்‌ பயன்படுத்து 
கின்றன. அண்மைக்கால 
வளர்ச்சி காரணமாக எந்திரன்‌ 
கள்‌ கூடுதல்‌ அறிவுடன்‌ இயங்கு 
தின்றன. எந்திரப்‌ பார்வை, 
தொடுஉணர்வு, நகரும்‌ திறன்‌ 
காரணமாக பல வகையான 
தொழில்களுக்கு எந்திரன்கள்‌ 
(ரோபோக்கள்‌) பொருத்த 
மானவை. ஜவுளித்‌ தொழில்‌, 
உணவு பதப்படுத்துதல்‌, மருந்துப்‌ 
பொருள்‌ தயாரிப்பு, மேஜை 
நாற்காலி வகைகள்‌ தயாரிப்பு, 
கட்டுமானத்‌ தொழில்‌, சுகா 
தாரப்‌ பராமரிப்பு அ,யெவற்றில்‌ 


பயன்கள்‌ 


rT 


Inequality 741 


மிகவிரைவில்‌ எந்திரன்கள்‌ 
பெருமளவு பயன்படுத்தப்‌ 
படும்‌. உற்பத்தி, உற்பத்தித்‌ 
திறன்‌ தொகுப்புகளில்‌ எந்திரன்‌ 
கள்‌ பெருமளவு லாபம்‌ தருவன 
வாக உள்ளன. அமெரிக்காவில்‌ 
தொழில்‌ நிறுவனங்களில்‌ 
எந்திரன்களைப்‌ பயன்படுத்து 
வதால்‌ 20 முதல்‌ 30 சதவீதம்‌ 
உற்பத்தித்‌ திறன்‌ அதிகரிக்கிறது 
என்பதை அமெரிக்க வரலாறு 
காட்டுகிறது. எந்திரன்களைப்‌ 
பயன்படுத்தும்‌ நிறுவனங்கள்‌ 
தற்பொழுது பயன்படுத்தப்‌ 
படும்‌ எந்திரங்களுக்கான 
நிலுவையைச்‌ செலுத்துவதைத்‌ 
துரிதப்படுத்த இயலும்‌. அதே 


சமயம்‌ எந்திர முதலீட்டுத்‌ 
தேவைகளைக்‌ குறைத்துக்‌ 
கொள்ளமுடிகிறது. எடுத்துக்‌ 


காட்டாக கூடுதலாக அழுத்த 
அச்சு எந்திரங்களையும்‌ அல்லது 
எந்திரக்‌ கருவிகளையும்‌ வாங்கு 
வதை விட எந்திரன்களை 
வாங்குவது 20 முதல்‌ 30 சதவீத 
கூடுதல்‌ உற்பத்தி தருவதாக உள்‌ 
ளது. சமமான செலவில்‌ அல்‌ 
லது கூடுதலான செலவில்‌ குறை 
வான உற்பத்தித்‌ திறன்‌ உள்ள 
ஒரு எந்திரத்தை வாங்குவதை 
விட எந்திரன்களை வாங்கு 
வதால்‌ 20 முதல்‌ 30 சதவீதம்‌ 
உற்பத்தி திறன்‌ உயர்நெது. 

equality : சமமின்மை : சமம்‌ 


இல்லாத இரண்டு மதிப்பீடு 


Inference 


களின்‌ வெளிப்பாடு. 'பி! யை 
விட 'ஏ' பெரியது, 'ஏ' யை விட 
'பி' பெரியது என்று கூறும்‌ சம 
மின்மையை வெளிப்படுத்தும்‌ 
இரண்டு வழிகளாகும்‌. ஏ-க்கு 
பி-சமம்‌ இல்லை என்பது சம 
மின்மையின்‌ வரிசை முறையை 
வெளிப்படுத்தாது சமமின்‌ 
மையை மட்டும்‌ காட்டுகிறது. 

infection : தொற்று : ஒரு 
கணினி அமைப்பு அல்லது 
முறைமையில்‌ நச்சுநிரல்‌ குடி 
யேறியுள்ளதைக்‌ குறிக்கும்‌ 
சொல்‌. ட்ரோஜான்‌ குதிரை 
அல்லது நச்சுப்புழு வகையைச்‌ 
சேர்ந்ததாக இருக்கலாம்‌. 

ரீ : உய்த்துணர்‌; ஊகி : குறிப்‌ 
பிட்ட தகவலின்‌ அடிப்படை 
யில்‌ எடுக்கப்படும்‌ முடிவு. 
முறையான தருக்க விதிகளின்‌ 
படியோ, பொதுவான கண்‌ 
ணோட்டத்தின்‌ அடிப்படை 
யிலோ எடுக்கப்பட்டதாக இருக்‌ 
கலாம்‌. (எ-டு) பறவைகளுக்கு 
இறகுகள்‌ உள்ளன. கானரி 
என்பது மஞ்சள்‌ நிறமுடைய 
பாடும்‌ பறவை. இந்த இரு 
கூற்றுகளின்‌ அடிப்படையில்‌ 
கானரிகளுக்கு இறகுகள்‌ உண்டு 
என்பதை உய்த்து அறியலாம்‌ 
அல்லவா? 

Inference : முடிவறிதல்‌; உயத்‌ 
துணர்தல்‌; அனுமானம்‌ : அறிந்த 
உண்மை மதிப்பிகெளையுடைய 


inference engine 


துவக்கநிலை அலகுகளில்‌ 
இருந்து முடிவு ஒன்றைப்‌ 
பெறும்‌ முறை: 

inference engine : உய்த்துணர்‌ 
பொறி; ஊகித்தறி பொறி: 
முடிவு செய்பொறி : ஒரு வல்லு 
நர்‌ முறைமையின்‌ (Expert 
System) செயலாக்கப்‌ பகுதி. 
வல்லுநர்‌ முறைமையில்‌ 
மெய்ம்மைக்‌ கூறுகளும்‌ (Facts) 
விதிமுறைகளும்‌ (Rules) ஓர்‌ 
அறிவுத்‌ தளத்தில்‌ (knowledge 
base} சேமிக்கப்பட்டிருக்கும்‌. 
ஆய்வுக்கான கருதுகோள்கள்‌ 
உள்ளீடாகத்‌ தரப்படும்போது 
அவை மெய்ம்மைகளுடனும்‌ 
விதிமுறைகளுடனும்‌ ஒப்‌ 
பிட்டுப்‌ பார்க்கப்பட்டு, முடிவு 
கள்‌ பெறப்பட்டு அதற்கேற்ப, 
வல்லுநர்‌ முறைமை நட 
வடிக்கையை மேற்கொள்கிறது. 
Inference programme : அனு 
மான நிரல்‌ தொகுப்பு ; தரப்‌ 
பட்ட உண்மைகளிலிருந்து 
முடிவு ஒன்றைப்‌ பெறும்‌ 
நிரலாக்கத்‌ தொகுப்பு. 

உய்த்தறி விதி. 


ரர : உள்புலம்‌. 


inference rule : 


Infinite loop முடிவற்ற 
வளையம்‌ : ஒரு நிரல்‌ தொகுப்பு 
ஒன்றில்‌ தொடர்ந்து வரும்‌ நிரல்‌ 
களின்‌ தொகுப்பு. வெளியேறும்‌ 
நிபந்தனையற்ற வளையம்‌. 


Infoprenneur 


முடிவற்ற வளையம்‌ என்றும்‌ 


அழைக்கப்படும்‌. 

infinite number -: வரம்பிலா 
எண்‌; வரம்பிலி. 

Infinite rule : அனுமான விதி 
முறை. 


Infix notation : உள்‌ பொருத்தப்‌ 
பட்ட குறியீடு : பொதுவான 
கணிதச்‌ சமன்பாடு. இதில்‌ 
செயல்பாடுகள்‌ பகுதி முறை 
களில்‌ அடங்கியுள்ளது. 5 -ஐ 
யும்‌ 3-யும்‌ கூட்டுதலை 5 * 3 
என்று குறிப்பிடப்படுகிறது. 
இதில்‌ முன்னிணைப்புக்‌ குறி 
யீடோ, பின்னிணைப்புக்‌ குறி 
யீடோ கிடையாது. 


infobahn இன்‌ஃபோபான்‌; 
தகவல்‌ விரைவுச்‌ சாலை; தகவல்‌ 
நெடுஞ்சாலை : இன்‌ஃபர்மே 
ஷன்‌ (॥ாf௱maftion), ஆட்டோ 
பான்‌ (Aபt௦bahn) ஆகிய இரு 
சொற்களும்‌ இணைந்த கூட்டுச்‌ 
சொல்‌. இணையத்தை இச்‌ 
சொல்லால்‌ குறிப்பிடுகின்றனர்‌. 
ஆட்டோபான்‌ என்பது ஜெர்மன்‌ 
நாட்டில்‌ வாகன ஓட்டிகள்‌ 
சட்டப்படி மிகவேகமாக 
வாகனத்தை ஒட்டிச்‌ செல்வதற்‌ 
கான நெடுஞ்சாலை ஆகும்‌. 
Infoprenneur : தகவல்‌ தொழில்‌ 
முனைவர்‌ மின்னணுத்‌ 
தகவலைத்‌ திரட்டிப்‌ பரப்பும்‌ 
வணிகத்‌ தில்‌ உள்ள நபர்‌. 


Informal design review 


informal design review : முறை 
சாரா வடிவமைப்பு மதிப்பியல்‌; 
முறைமையால்‌ வடிவமைக்கப்‌ 
பட்ட ஆவணத்தை தேர்வு செய்‌ 
யப்பட்ட நிர்வாகம்‌ முறைமை 
ஆய்வு, மற்றும்‌ நிரல்‌ தொகுப்‌ 
புரைகளைக்‌ குறியீடு செய்யும்‌ 
முன்‌ தேவையான சேர்ப்பு, 
நீக்கம்‌, திருத்தம்‌ ஆகியவை 
களைச்‌ செய்ய மதிப்பிடல்‌. 
Infomatics : தகவலியல்‌ : தகவல்‌ 
தொழில்‌ நுணுக்கத்துக்கு சமமான 
தாகக்‌ கையாளப்படும்‌ சொல்‌. 
nfீorாறation : தகவல்‌ : கணினி 
ஒன்றுக்குள்‌ வழங்கப்பட்ட 
தரவுகளிலிருந்து பெறப்பட்ட 
பொருளுள்ள பயனுள்ள உண்‌ 
மைகள்‌. அறிந்த மரபுகளின்படி 
தரவுகளுக்கு வரையறை செய்‌ 
யப்பட்ட பொருள்‌. 

Information Analysis : தகவல்‌ 
ஆய்வு; செய்தி ஆய்தல்‌. 
Information banks : தகவல்‌ வங்கி 
கள்‌; குறிப்பிட்ட பயன்பாடுகள்‌ 
தொடர்பான தகவல்களைச்‌ 
சேமிக்கக்கூடிய பெரிய புள்ளி 
விவர அடிப்படைகள்‌. 


Information bits தகவல்‌ 


துண்மிகள்‌ : தரவு தொடர்பில்‌ - 


தகவல்‌ஆதாரங்களினால்‌ இத்‌ 
துண்மிகள்‌ உருவாக்கப்படுகின்‌ 
றன. இவற்றில்‌ பிழையைக்‌ 
கட்டுப்படுத்தும்‌ துண்மிகள்‌ 
சேர்க்கப்படவில்லை. 


| தகவல்களின்‌ 


743 Information float 


Information centre : தகவல்‌ 
மையம்‌ ; ஒரு நிறுவனத்தில்‌ 
இறுதி பயனாளராக இருப்‌ 
பவருக்கான அதரவு வசதி. 
பயன்படுத்துபவர்கள்‌ தங்களது 
சொந்தப்‌ பயன்பாட்டு நிரலாக்‌' 
கத்‌ தொடர்களை உருவாக்க 
கற்றுத்‌ தருவதுடன்‌ தங்களது 
சொந்த தகவல்‌ செயலாக்க பணி 
களுக்கும்‌ உதவுகிறது. 
information channel : தகவல்‌ 
இணைப்பு; தகவல்‌ தடம்‌; 
தகவல்‌ அலைவரிசை. 
Information engineering : தகவல்‌ 
பொறியியல்‌ : ஒரு நிறுவனத்‌ 
தில்‌ தகவல்‌ செயலாக்கத்தை 
உருவாக்கவும்‌, வழிகாட்டவும்‌ 
பயன்படும்‌ பொருள்கள்‌ மற்‌ 
றும்‌ செய்முறைகளின்‌ ஒருங்‌ 
கிணைந்த தொகுதி. 
Information explosion : தகவல்‌ 
பொருத்தம்‌ : எல்லா வகையான 
உற்பத்திப்‌ 
பெருக்கம்‌, அவற்றின்‌ விரிவு. 
Information filtering : தகவல்‌ 
வடிகட்டல்‌ ; மனித மூளையில்‌ 
தகவல்‌  செயலாக்கப்படும்‌ 
போது சில தூண்டல்களைத்‌ 
திரையிட்டு தேர்ந்தெடுப்பதற்கு 
மனிதர்கள்‌ பல வகையான 
கோட்பாட்டு அமைப்புகளைப்‌ 
பயன்படுத்துதல்‌. 

Information float : தகவல்‌. 
மிதவை : அனுப்புபவருக்கும்‌, 


information hiding 


பெறுபவருக்கும்‌ இடையில்‌ ப 
யணத்தில்‌ உள்ள எழுதப்பட்ட 
கடிதம்‌ அல்லது பிற ஆவணம்‌. 
இந்த பயணத்தின்போது எந்த ந 
டவடிக்கைக்கும்‌ அல்லது பதில்‌ 
தரவும்‌ அது கிடைப்பதில்லை. 
information hiding : தகவல்‌ 
மறைப்பு: பொருள்நோக்கு நிர 
லாக்கத்தில்‌ ஒரு கருத்துரு. ஒரு 
தரவுக்‌ கட்டமைப்பு மற்றும்‌ 
செயல்கூறுகள்‌ என்ன செய்யும்‌ 
என்பதே அதைப்‌ பயன்படுத்‌ 
தும்‌ நிரலருக்குத்‌ தெரியும்‌. 
எப்படிச்‌ செய்யும்‌ என்கிற தரவு 
மறைக்கப்பட்டிருக்கும்‌. அத்‌ 
தகைய செயல்கூறுகள்‌ குறிப்‌ 
பிட்ட செயலாக்க முறையைச்‌ 
சார்ந்து இருப்பதில்லை. ஒரு 
நிரல்‌ கூறு அல்லது துணைநிரல்‌ 
செயல்படும்‌ முறையை அவற்‌ 
றைப்‌ பயன்படுத்திக்‌ கொள்ளும்‌ 
நிரல்களுக்குச்‌ சார்பின்றி மாற்றி 
யமைத்துக்‌ கொள்ள தரவு 
மறைப்பு கோட்பாடு உதவுகிறது. 
information highway : தகவல்‌ 
பெருவழி; தகவல்‌ நெடுஞ்சாலை. 
Information Industry : தகவல்‌ 
தொழில்‌: நேர்முகப்‌ பணிகள்‌ 
மூலமோ அல்லது வட்டுகள்‌ 
மூலம்‌ விநியோகிக்கப்பட்டோ 
அல்லது சிடி ரோம்‌ மூலமோ 
தகவல்‌ வழங்கும்‌ நிறுவனங்‌ 
்‌ கள்‌. அனைத்து கணினிகள்‌, தக 
வல்‌ தொடர்புகள்‌, மின்னணு 


744 


Information overload 


தொடர்புள்ள நிறுவனங்கள்‌, 
வன்பொருள்‌, மென்பொருள்‌ 
மற்றும்‌ பணிகளும்‌ இதில்‌ 
அடங்கும்‌. 

Information management : தகவல்‌ 
மேலாண்மை : தரவுவை ஒரு 
நிறுவனத்தின்‌ மூலாதாரமாக 
ஆராயும்‌ துறை. கணினியால்‌ 
செயலாக்கப்பட்டாலும்‌ இல்லை 
யென்றாலும்‌ ஒரு நிறுவனத்தில்‌ 
உள்ள அனைத்து தரவுகள்‌ மற்‌ 
றும்‌ தகவல்கள்‌ பற்றிய விளச்‌ 
கங்கள்‌, பயன்கள்‌, மதிப்பு மற்‌ 
றும்‌ விநியோகமும்‌ இதில்‌ 
அடங்கும்‌. ஒரு நிறுவனம்‌ திறம்‌ 
பட முன்னேறவும்‌ செயல்பட 
வும்‌ எத்தகைய விவரங்கள்‌ தரவு 
கள்‌ தேவைப்படுகின்றன என்‌ 
பதை இது ஆராய்கிறது. கணினி 
தீர்வுகளை உருவாக்குவதற்கு 
முன்‌ தேவைப்படும்‌ தரவுவை 
ஆராய்ந்து அறிய வேண்டும்‌. 
Information networks : தகவல்‌ 
பிணையம்‌ : பூமியில்‌ பல்வேறு 
பகுதிகளில்‌ உள்ள நூலகங்கள்‌ 
மற்றும்‌ தரவு மையங்களை, 
அவற்றின்‌ தள முழுத்‌ தகவல்‌ 
ஆதாரங்களை மேலும்‌ அதிக 
மான மக்களிடையே பகிர்ந்து 
கொள்ளும்‌ நோக்கத்துடன்‌ உரு 
வாக்கப்பட்ட தொலைத்‌ தகவல்‌ 
கள்‌ மூலமான இணைப்பு. 
Information overload : தகவல்‌ 
மிகைப்பளு : திறமுடன்‌ ஏற்றுக்‌ 


information processing 


கொள்ளக்கூடிய அல்லது 
கையாளக்கூடிய அளவுக்குமேல்‌ 
ஒரு நபரிடம்‌ தகவல்‌ போய்ச்‌ 
சேர்ந்தால்‌ இத்தகைய நிலை ஏற்‌ 
படுகிறது. இதனால்‌ குழப்பமும்‌ 
தகவல்‌ பெற்றவர்‌ செயல்பட 
முடியாத நிலையும்‌ ஏற்படுகிறது. 
Information processing : தகவல்‌ 
வகை செய்தல்‌; தகவல்‌ அலசல்‌ : 
கணினி ஒன்றின்‌ செயல்களின்‌ 
முழுமை. மதிப்பீடு, ஆய்வு மற்‌ 
றும்‌ தகவல்களை வகைசெய்தல்‌ 
ஆகியவற்றின்‌ மூலம்‌ பயனுள்ள 
தகவல்கள்‌ தயாரிக்கப்‌ 
படுகின்றன. 


Information processing center : 
செய்தி வகைசெய்யும்‌ மையம்‌; 
தகவல்‌ அலசி ஆராயும்‌ மையம்‌ : 
Data Processing Center போன்றது. 
Information processing Curri- 
பிபா : தகவல்‌ வகை செய்யும்‌ 
கல்வி Data Processing 
மர்பி போன்றது. 


Information providers : தகவல்‌ 
அளிப்போர்‌ ; கணினி பிணைய 
பிணைப்புக்கு கட்டணத்துக்காக 
தகவல்களை வழங்கும்‌ பெரிய 
வணிக நிறுவனங்கள்‌. எடுத்துக்‌ 
காட்டு Source or CompuServe 

Information quality : தகவலின்‌ 
தரம்‌ ; ஒரு குறிப்பிட்ட பயனா 
ளருக்குப்‌ பய னளிக்கக்கூடிய 
வடிவம்‌ உள்ளடக்கம்‌ மற்றும்‌ 


745 Information revolution 


காலம்‌ ஆகிய தன்மைகள்‌ 
தகவலில்‌ எந்த அளவு உள்ளது 
என்பதைக்‌ குறிப்பிடுகிறது. 
Information reporting system : 
தகவல்‌ அறிவிக்கும்‌ அமைப்பு : 
குறிப்பிட்ட கால இடைவெளி 
யிலோ அல்லது தேவையின்‌ 
பேரிலோ தேவையான 
அறிக்கைகள்‌, காட்சிப்‌ பொருள்‌ 
கள்‌, பதில்கள்‌ ஆகியவற்றை 
அளிக்கும்‌ மேலாண்மை தரவு 
அமைப்பு. 


Information resource manage- 
ஈர : செய்தி வள மேலாண்மை; 
தகவல்‌ ஆதார நிர்வாகம்‌; தொழி 
லாளி, மூலதனம்‌ மற்றும்‌ 
கச்சாப்‌ பொருள்‌ தகவல்‌ 
ஆதாரங்களை நிர்வகிப்பதற்‌ 
கான முறைமை. 


Information retrieval : தகவல்‌ 
பெறல்‌; தரவு மீட்பு : 1. சேமிப்பு 
மற்றும்‌ பெருமளவு தகவல்‌ 
களில்‌ தேடல்‌ மற்றும்‌ தேர்வு 
செய்யப்பட்ட தகவல்களைக்‌ 
கிடைக்கச்‌ செய்தல்‌. தொடர்‌ 
பான தொழில்‌ நுணுக்கங்கள்‌ 
தொடர்புடைய கணினித்‌ 
தொழில்‌ நுணுக்கப்‌ பிரிவு. 

Information revolution : தகவல்‌ 
புரட்சி : சமூகத்தில்‌ கணினித்‌ 
தொழில்‌ நுணுக்கம்‌ ஏற்படுத்திய 
பாதிப்பு காரணமாக தற்‌ 
பொழுதைய அழிக்குத்‌ தரப்‌ 


அதல தம்‌ அர்த கடன I அயலக பவனி ய ம்‌ ட பபப பிப பயமாக பம்ட பபபல 


Information science 746 


பட்ட பெயர்‌. தகவல்‌ புரட்சி, 
கணினிப்‌ புரட்சி என்றும்‌ சில 
நேரங்களில்‌ அழைக்கப்படுகிறது. 
information science : தகவல்‌ 
அறிவியல்‌; தகவலியல்‌ : எல்லா 
வகையான தகவலையும்‌ மக்கள்‌ 
எப்படி உருவாக்குகிறார்கள்‌, 
பயன்படுத்துகிறார்கள்‌ மற்றும்‌ 
மற்றவர்களுக்கு வழங்குகிறார்‌ 
கள்‌ என்பது பற்றிய ஆய்வு. 
information services : தகவல்‌ 
பணிகள்‌ : விரிவான தகவல்‌ 
அடிப்படை பல்வேறு வகை 
யான பணிகளுக்கு வகை செய்‌ 
கிறது. எடுத்துக்காட்டாக விமானப்‌ 
பயணப்பதிவு, பங்குச்‌ சந்தை 
விலை விவரங்கள்‌. 
information storage : தகவல்‌ 
சேமிப்பகம்‌; தகவல்‌ களஞ்சியம்‌. 
information storage and retrieval : 
தகவல்‌ சேமிப்பும்‌. மீட்பும்‌. 
information super highway : 
தகவல்‌ நீள்‌ நெடுஞ்சாலை : 
தனியார்‌ பிணையங்கள்‌, நிகழ்‌ 
நிலைச்‌ சேவைகள்‌ மற்றும்‌ இது 
போன்ற தகவல்‌ போக்குவரத்‌ 
தினை உள்ளடக்கிய, தற்‌ 
போதுள்ள இணையம்‌ மற்றும்‌ 
அதன்‌ பொதுக்‌ கட்டமைப்பு 
களையும்‌ குறிப்பது. 
Information system : தகவல்‌ 
முறைமை; தகவல்‌ அமைப்பு : 
ஊழியர்‌, நடைமுறைகள்‌ 


Information theory 


மற்றும்‌ கருவிகள்‌ சேகரிப்பு, 
தகவல்களைச்‌ சேகரிக்க, பதிவு 
செய்ய, வகைப்படுத்த, சேமிக்க, 
மீண்டும்‌ பெற, வெளிக்காட்ட 
வடிவமைக்கப்பட்டது, இயக்கப்‌ 
படுகிறது மற்றும்‌ பராமரிக்கப்‌ 
படுகிறது. 

information system, manage- 
et : மேலாண்மை தகவல்‌ 
முறைமை. 

Information system specialist : 
தகவல்‌ அமைப்பு வல்லுநர்‌ : 
கணினி தொழில்‌ அல்லது 
கணினி பயன்படுத்தும்‌ நிறு 
வனத்தில்‌ கணினி சேவை 
களைக்‌ கொடுப்பது தொடர்‌ 
பான தொழிலில்‌ உள்ள நபர்‌, 
information technology : தகவல்‌ 
தொழில்‌ நுட்பம்‌ : தகவல்கள்‌. ஒலி, 
படங்களைக்‌ கொண்டு செல்லும்‌ 
உயர்வேகத்‌ தகவல்‌ தொடர்பு 
இணைப்புகளையும்‌ கணினி 
முறைமையையும்‌ இணைத்தல்‌. 
information Technology Act : 
மின்வெளிச்‌ சட்டம்‌; தகவல்‌ 
தொழில்‌ நுட்பச்‌ சட்டம்‌. 
Information Technology Manager : 
தகவல்‌ தொழில்நுட்ப மேலாளர்‌. 
Information Technology Project 
Manager : தகவல்‌ தொழில்‌ 
நுட்பத்‌ திட்ட மேலாளர்‌. 
Information theory : தகவல்‌ 
கொள்கை : தகவல்‌ பரிமாற்றம்‌, 


Information Thru’ Speech 747 


பிழைகள்‌, சப்தம்‌, திரிவு ஆகிய 
வைகளுக்குட்பட்ட வகையில்‌ 
சரியாக வழங்குதல்‌ தொடர்‌ 
பான கல்வி. 


Information Thru’ Speech (ITS) : 
பேச்சின்‌ மூலம்‌ தகவல்‌ (ஐடீஎஸ்‌) 
: அமெரிக்காவின்‌ மேரிலாண்ட்‌ 
கம்ப்யூட்டர்‌ சர்வீஸ்‌ நிறுவனம்‌ 
உருவாக்கிய நுண்‌ கணினி. 
Information utility : தகவல்‌ 
பயன்பாட்டமைப்பு. 

information warehouse : தகவல்‌ 
கிடங்கு : ஒரு நிறுவனத்தின்‌ 
அனைத்துக்‌ கணினிகளிலும்‌ 
சேமித்து வைக்கப்பட்டுள்ள 
தரவு வளங்களின்‌ ஒட்டு 
மொத்தத்‌ தொகுப்பு. 
information warfare : தகவல்‌ 
போர்த்‌ தாக்குதல்‌ : எதிரி நாட்‌ 
டின்‌ பொருளாதார வாழ்வும்‌ 
பாதுகாப்பும்‌ பெரிதும்‌ சார்ந்‌ 
துள்ள கணினி நடவடிக்கைகள்‌ 
மீதான தாக்குதல்‌. விமானப்‌ 
போக்குவரத்துக்‌ கட்டுப்பாட்டு 
அமைப்புகளை நிலைகுலையச்‌ 
செய்தல்‌, பங்குச்‌ சந்தை ஆவணங்‌ 
களை பெருமளவில்‌ பாழாக்கு 
தல்‌ போன்ற நடவடிக்கைகளை 
எடுத்துக்காட்டாகக்‌ கூறலாம்‌. 
iரரீரசாed : அகச்சிவப்பு : மின்‌ 
காந்த நிறமாலையில்‌ சிவப்பு 
ஒளிக்குச்‌ சற்றே &ழான 
வரம்புக்குள்‌ ஓர்‌ அலைவரிசை 


infrared ‘port 


யைக்‌ கொண்டுள்ள கதீர்‌. 
பொருட்கள்‌ தத்தம்‌ வெப்ப 
நிலைக்கேற்ப அகச்சிவப்புக்‌ 
கதிர்களை வெளியிடுகின்றன. 
வழக்கமாக, அகச்சிவப்புக்‌ கதிர்‌ 
வீச்சு அதன்‌ அலைநீளத்தின்‌ 
அடிப்படையில்‌ நான்கு வேறு 
வகைகளாகப்‌ பிரிக்கப்படு 
கின்றன. 


infrared data association : அகச்‌ 
சிவப்புத்‌ தரவுச்‌ சங்கம்‌ : கணினி 
களுக்கும்‌ அவற்றின்‌ புறச்‌ 
சாதனங்களுக்கும்‌ இடையே 
அகச்சிவப்புக்‌ கதிர்மூலமான 
தகவல்‌ தொடர்புக்குரிய தகவல்‌ 
வரையறைகளை ஏற்படுத்தி 
யுள்ள தொழில்‌ நிறுவனங்களின்‌ 
ஓர்‌ அமைப்பு. இவை பெரும்‌ 
பாலும்‌ கணினி உதிரி உறுப்பு 
கள்‌ மற்றும்‌ தகவல்‌ தொடர்புச்‌ 
சாதனங்களை உற்பத்தி செய்யும்‌ 
நிறுவனங்களாகும்‌. 


infrared port : அகச்சிவப்புத்‌ 
துறை : அகச்சிவப்புக்‌ கதிர்‌ 
உணரும்‌ சாதனத்துடன்‌ தொடர்பு 
கொள்ள ஒரு கணினியில்‌ 
அமைந்துள்ள ஓர்‌ ஒளியியல்‌ 
துறை. இணைப்பு வடக்‌ 
கம்பிகள்‌ இல்லாமலே தகவல்‌ 
தொடர்பு இயல்கிறது. தற்‌ 
போதைக்கு சில அடி தொலை 
வுக்கே தொடர்பு ஏற்படுத்த 
முடிகிறது. மடிக்‌ கணினிகள்‌, 
கையேட்டுக்‌ கணினிகள்‌, 


EE படட்டும்‌ 


infrastructure 748 


அச்சுப்பொறிகளில்‌ அகச்‌ சிவப்‌ 
புத்‌ துறைகள்‌ வந்து விட்டன. 
தகவல்‌ தொடர்பில்‌ ஈடுபடும்‌ 
இரண்டு சாதனங்களின்‌ துறை 
கள்‌ நேராகப்‌ பார்த்துக்‌ கொண்‌ 
டிருப்பது கட்டாயம்‌. 

infrastructure : உள்‌ கட்டமைவு. 


Inherent error : உள்ளார்ந்த 
பிழை : நிச்சயமற்ற அளவுகள்‌, 
அப்பட்டமான தவறுகள்‌, குறை 
வான பதின்ம நிலைகளினால்‌ 
கரிக்கப்பட்ட மதிப்பீடு ஆயெ 
வற்றின்‌ பிழையான துவக்க 


மதிப்பீடுகளைக்‌ கொண்ட 
கணினிப்‌ பிழை. 
inheritance வாரிசுரிமை: 


பொருள்‌ சார்ந்த நிரல்‌ தொடர 
மைத்தலின்‌ முதலாவது வகுப்‌ 
பின்‌ உடன்பிறந்த தன்மைகளை 
வேறொரு வகுப்புப்‌ பொருள்‌ 
கள்‌ பெறும்‌ திறன்‌. 

inheritance code : மரபுரிமக்‌ குறி 
முறை : பொருள்நோக்கு நிர 
லாக்கத்தில்‌, ஒரு பொருஞக்‌ 
குரிய கட்டமைப்பு மற்றும்‌ 
செயல்முறைக்‌ கூறுகளையும்‌ 
குறிக்கிறது. எந்த இனக்குழு 
விலிருந்து இப்பொருள்‌ மரபுரி 
மையாக உருவாக்கப்பட்டதோ, 
அந்த இனக்குழு அல்லது அதன்‌ 
பொருளிலிருந்து இவை 
அனுப்பி வைக்கப்பட்டவை 
ஆகும்‌. 


INIT 


ராப்‌ : தடைசெய்‌ : ஒரு நிகழ்‌ 
வினைத்‌ தடுத்தல்‌. (எ-டு) 
கணினியின்‌ புறச்சாதனம்‌ ஒன்‌ 
றின்‌ குறுக்கடுகளை (ா£சாரயறt5) 
தடை செய்தல்‌. அதாவது, அப்‌ 
புறச்சாதனம்‌ எவ்விதக்‌ குறிக்‌ 
கீடுகளையும்‌ அனுப்புவதை 
தடைசெய்வது என்று பொருள்‌. 
In-house : வீட்டுக்குள்‌: தன்‌ 
னுடைய சொந்த மூலாதாரங்‌ 
களைக்‌ கொண்டு ஒரு நிறு 
வனம்‌ செய்து முடிக்கின்ற நட 
வடிக்கைகள்‌. 

எரர்‌ : .ஐஎன்ஐ : டாஸ்‌ மற்றும்‌ 
விண்டோஸ்‌ 3.% இயக்க 
முறைமைகளில்‌ இயக்கத்தை 
தொடங்கி வைக்கும்‌ முக்கிய 
கோப்பினை அடையாளங்‌ காட்‌ 
டும்‌ வகைப்பெயர்‌ (File Exten- 
510). பெரும்பாலும்‌ பயனாள 
ரின்‌ விருப்பத்‌ தேர்வுகளையும்‌, 
ஒரு பயன்பாட்டுத்‌ தொகுப்பின்‌ 
தொடக்க நிலைத்‌ தகவல்களை 
யும்‌ ஐஎன்ஜ கோப்பு தன்ன 
கத்தே கொண்டிருக்கும்‌. 

ர : தொடக்கு; இனிட்‌ : 
1. பழைய மெக்கின்டோஷ்‌ 
கணினிகளில்‌, கணினியை 
இயக்கும்போது நினைவகத்தில்‌ 
ஏற்றிக்‌ கொள்ளப்படும்‌ முறைமை 
யின்‌ துணைநிரல்‌. 2. யூனிக்ஸ்‌ 
இயக்கமுறைமையில்‌, முறைமை 
நிர்வாகி செயல்படுத்தும்‌ ஒரு 
கட்டளை. 3. ஜாவா குறுநிரல்‌ 


initial base font 


களில்‌ (Aறற[ets) கட்டாயமாக 
இடம்பெறும்‌ முக்கிய வழி 
முறை. குறுநிரல்‌ அழைக்கப்‌ 
படும்போது இந்த வழிமுறை 
இயக்கப்படும்‌. 

initial base font : தொடக்க தள 
எழுத்துரு. 

initial graphics exchange 
specification : தொடக்க வரை 
கலைப்‌ பரிமாற்ற வரன்முறை : 
அமெரிக்க தேசிய தரக்கட்டுப்‌ 
பாட்டு நிறுவனத்தின்‌ (ANS!) 
ஆதரவு பெற்ற கணினி வரை 
கலைக்‌ கோப்பு வடிவாக்கத்‌ 
தரம்‌. குறிப்பாக, கணினியுதவு 
வடிவமைப்பு (CAD) நிரல்களில்‌ 
உருவாக்கப்பட்ட மாதிரியங்‌ 
களைக்‌ கையாள இது ஏற்ற 
தாகும்‌. அடிப்படையான வரை 
கணித வடிவங்களை உள்ளடக்‌ 
கியது. கணினியுதவு வடி 
வமைப்பின்‌ குறிக்கோள்‌ 
களுக்கு இசைவானது. உரை 
விளக்க வரைபடங்கள்‌, பொறி 
யியல்‌ வரைபடங்கள்‌ ஆகிய 
வற்றுக்கு உகந்தது. 
றitialization : தொடக்கி வைத்‌ 
தல்‌; தொடக்க மதிப்பிருத்தல்‌; 


தொடக்க நிலைப்படுத்தல்‌ : ஒரு. 


நிரலில்‌ மாறிகளிலும்‌, தரவுக்‌ 
கோவைகளிலும்‌ தொடக்க 
மதிப்புகளை இருத்தி வைக்கும்‌ 
செயல்பாடு. 


749 


| வைக்கும்‌ சரம்‌ : 
: சாதனத்துக்கு, குறிப்பாக ஓர்‌ 
. இணக்கிக்கு அனுப்பி வைக்கப்‌ 


initialize 


initial programme load 


initialization list : தொடக்க 
மதிப்பிருத்தும்‌ பட்டியல்‌. 
initialization portion : தொடங்கி 
வைக்கும்‌ பகுதி. 

initialization string : தொடங்கி 
ஒரு புறச்‌ 


படும்‌ தொடர்ச்சியான கட்‌ 
டளைகளின்‌ தொகுப்பு. இணக்க 
யைச்‌ செயல்பட வைக்கத்‌ தயார்‌ 
செய்யும்‌ கட்டளைகள்‌; பெரும்‌ 
பாலும்‌ எழுத்துகளைக்‌ கொண்ட 
சரமாக இருக்கும்‌. 

தொடக்க மதிப்‌ 
பளிப்பு: ஒரு தகடு ஒன்றைத்‌ 
தயாரிப்பதற்கான கணக்‌ 
ஒட்டைத்‌ துவங்குமுன்‌ சரியான 
துவக்க மதிப்பீடுகளை அல்லது 
ஜன்னலை, மாறுபாடுகளை 
முன்னரே தீர்மானித்தல்‌. 
initializer தொடக்க 
மதிப்பிருத்தி : ஒரு மாறிலியின்‌ 
தொடக்க மதிப்பாக அமையும்‌ 
மதிப்பினை தரக்கூடிய 
கணக்‌$£ட்டுத்‌ தொடர்‌. 


initial programme load 
தொடக்க நிரல்‌ ஏற்றம்‌ : ஒரு 
கணினி இயக்கி வைக்கப்படும்‌ 
போது, ஓர்‌ இயக்க முறைமையை 
நினைவகத்தில்‌ ஏற்றி எழுதிக்‌ 
கொள்ளும்‌ செயல்முறை. 


பப ப ப பப்ப ப பட்ட படப்பட 


Initial value 


ரர! value : தொடக்க மதிப்பளவு. 
: தொடக்கி வை. 


initiate 
ர்க : தொடக்கி : ஸ்கஸ்ஸி 
(5031) இணைப்பிகளில்‌ கட்‌ 
டளைகள்‌ தரக்கூடிய ஒரு 
சாதனம்‌. கட்டளைகளைப்‌ 
பெற்றுக்‌ கொள்ளும்‌ சாதனம்‌ 
இலக்கு (12106) எனப்படுகிறது. 


Initiator terminator : துவக்கும்‌ 
முகப்பு: உள்ளீடு / வெளியீடு 
சாதனங்களுக்கு ஒதுக்குவதற்‌ 
கும்‌ இயக்கப்படுவதற்கு நிரலி 
யிடுவதற்கும்‌ வெளியீட்டை 
அச்சிடுவதற்கும்‌ வேலை ஒதுக்‌ 
ஒடு செய்யும்‌ ஒரு வழமை. 

ink cartridge : மைப்‌ பொதி 
யுறை : பெரும்பாலும்‌ ஒரு மை 
யச்சுப்‌ பொறியில்‌ (Ink-jet printer) 
பயன்படுத்தக்கூடிய மைக்‌ 
குப்பி. பெரும்பாலும்‌, மை 
தீர்ந்தவுடன்‌ எறியப்படக்‌ 
கூடியதாக இருக்கும்‌. 

ink character reader, magnetic : 
காந்த மையெழுத்துப்‌ படிப்பி. 
॥ரk-Jt : மை-பீச்சு; மை வழங்கி: 
ஒரு அச்சுத்‌ தொழில்‌ நுட்பம்‌. 
காகிதத்தில்‌ மையினால்‌ சிறிய 
புள்ளிகளை அமைப்பதன்‌ 
மூலம்‌ எழுத்துகளை உருவாக்கு 
கிறது. 300 டி.பி.ஐ. அளவுள்ள 
லேசர்‌ அச்சுப்பொறிகளைப்‌ 
போன்று அதன்‌ தோற்றம்‌ 


Inline coding 


இருப்பினும்‌ அந்த அளவுக்கு 
வேகம்‌ இருக்காது. 

ky : உள்விசை: ஒரு டிபேஸ்‌ 
நிரலைப்‌ பயன்படுத்துவோர்‌ ஒரு 
விசையை அழுத்தியவுடன்‌ அதற்‌ 
குரிய மதிப்பைக்‌ காட்டுவது. 


Ink-Jet printer : மைபீசசு அச்சுப்‌ 
பொறி : தாளின்‌ மீது மெல்லிய 
மை தெளிப்பின்‌ மூலம்‌ அச்‌ 
சிடும்‌ ஒரு வெளியீட்டுக்‌ கருவி. 


ர்ரிர்ரூஷ : உள்ளமை : 1. நிரலாக்‌ 
கத்தில்‌, ஒரு செயல்கூறின்‌ 
அமைப்பு இருக்குமிடத்தில்‌ அச்‌ 
செயல்கூறுக்‌ கட்டளைகளை 
இட்டு நிரப்பிவிடுமாறு அமைத்‌ 
தல்‌. முறையான அளபுருக்கள்‌ 
(parameters) மெய்யான தரு 
மதிப்புகளால்‌  (கரஏuments) 
பதிலீடு செய்யப்படுகின்றன. 
ஒரு நிரலின்‌ செயல்திறனை 
மிகுவிக்க மொழிமாற்றத்‌ 
தருணத்திலிலேயே உள்ளமை 
செயல்கூறுகள்‌ பதிலீடு செய்யப்‌ 
படுகின்றன. 2. ஹெச்டீஎம்‌எல்‌ 
நிரலில்‌ ஒரு வரைகலைப்‌ 
படத்தை உரைப்‌ பகுதியுடன்‌ 
உள்ளமைத்து அதனைச்‌ சுட்டு 
கல்‌. இதற்கு (1140) என்னும்‌ 

குறிசொல்‌ (120) பயன்படுகிறது. 


Inline coding உள்ளமை 
ஆணைகள்‌: ஒரு வடிமையின்‌ 
முக்கிய பகுதியில்‌ ஒரு இடத்‌ 
திற்குக்‌ குறியிடுதல்‌. 


கவை வைகையை ககக காக கையை யைவ கை வக கைக யவை வையை ய ய டட 


inline function 


inline function : உள்ளமை 
செயல்கூறு. ௪*+*+ மொழியில்‌ 
உள்ளமை செயல்கூறுகள்‌ பயன்‌ 
படுத்தப்படுகின்றன. 

inline graphics : உள்ளமை 
வரைகலை : ஹெச்டீஎம்‌எல்‌ 
ஆவணத்தில்‌ அல்லது ஒரு 
வலைப்பக்கத்தில்‌ உள்‌ 
ளமைக்கப்படுகின்ற வரை 
கலைக்‌ கோப்புகள்‌. ஹெச்டீ 
எம்‌எல்‌ மொழியைப்‌ புரிந்து 
கொள்ளும்‌ நிரல்கள்‌ மற்றும்‌ 
இணைய உலாவிகளின்‌ மூலம்‌ 
இப்படங்களைப்‌ பார்க்க முடி 
யும்‌. தனியான கோப்புத்‌ திறப்பு 
செயல்பாட்டினைத்‌ தவிர்ப்‌ 
பதன்‌ மூலம்‌, உள்ளமை வரை 
கலைப்‌ படங்கள்‌ ஹெச்டி 
எம்‌எல்‌ (HTML) ஆவணத்தை 
அணுகுதல்‌ மற்றும்‌ நினைவகத்‌ 
தில்‌ ஏற்றுதல்‌ போன்ற செயல்‌ 
பாடுகள்‌ விரைவாக நடைபெறும்‌. 
inline image : உள்ளமைப்‌ படி 
மம்‌ : ஓர்‌ ஆவணத்தில்‌ உரைப்‌ 
பகுதியினூடே உள்ளமைக்கப்‌ 
பட்ட ஒரு படிமம்‌. வலைப்‌ 
பக்கங்களில்‌ இது போன்ற படி 
மங்களை அதிகம்‌ காணலாம்‌. 
Intine processing 
செயலாக்கம்‌ : துவக்க நிலை 
சீர்செய்தல்‌ அல்லது வகைப்‌ 
படுத்தலுக்கு ஆட்படாமல்‌ 
தன்னிச்சையான போக்கில்‌ 
தரவுகளை வகைப்படுத்துதல்‌. 


: உள்ளமை: 


input 


Inline subroutine : உள்ளமை 


துணை வாலாயம்‌: முதன்மை 


நடவடிக்கையில்‌ தேவையான 
எண்ணிக்கையில்‌ இடையில்‌ 
செருகப்பட்ட துணை நட 
வடிக்கைக்‌ குறிப்பு. 

inner join : உள்‌ இணைப்பு : 
உறவுமுறைத்‌ தரவுத்‌ தள 
மேலாண்மைத்‌ தொகுப்புகளில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ செய 
லாக்கம்‌. இரண்டு அட்டவணை 
களை ஒரு முதன்மைப்‌ புலம்‌ 
மூலமாக உறவுபடுத்தி இரண்டி 
லிருந்தும்‌ தகவலைப்‌ பெறும்‌ 
முறை. இடப்புற அட்டவணை 
யிலுள்ள அனைத்து ஏடுகளும்‌ 
அவற்றோடு உறவுடைய வலப்‌ 
புற அட்டவணையிலுள்ள ஏடு 
களும்‌ விடையாகக்‌ கிடைக்கும்‌. 
inner loop : உள்கொக்கி வளையம்‌ 


11௦௦ய/26 : நோயழிப்பு; நச்‌ 
சழிப்பு: ஒரு நிரலாக்கத்‌ தொட 
ரில்‌ தெரியாத நச்சுநிரல்கள்‌ 
(வைரஸ்கள்‌) இருக்குமானால்‌ 
கண்டுபிடித்து அதனைச்‌ சேமித்து 
வைப்பது. கோப்புகளை மாற்‌ 
றும்போது வைரஸ்‌ புகுந்தாலும்‌ 
இதில்‌ கண்டுபிடித்து விடலாம்‌. 
றற : உள்ளீடு : வெளியில்‌ உள்ள 
சேமிப்பு ஊடகம்‌ ஒன்றிலிருந்து 
தகவல்களை கணினியின்‌ உள்‌ 
சேமிப்புப்‌ பிரிவுக்கு வழங்குதல்‌. 
வெளியீட்டிலிருந்து மாறுபட்டது. 


உப்ப பப்பு பப்ப பப த த்‌ ன 


input area 


|றறயர்‌ rea : உள்ளீட்டுப்‌ பகுதி : 
உள்ளீட்டுத்‌ தகவல்களை சேமிக்க 
ஒதுக்கப்பட்ட பகுதி. வெளி 
மீட்டுப்‌ பகுதிக்கு எதிரானது. 
ரறput bound : உள்ளீட்டு வரம்பு/ 
எல்லை. 

input buffer : உள்ளீட்டு இடை 
யகம்‌ : ஒரு கணினிக்குள்‌ உள்ளீ 
டாகச்‌ செலுத்தப்படும்‌ தகவல்‌ 
களைத்‌ தற்காலிகமாகச்‌ சேமித்து 
வைப்பதற்கென கணினி நினை 
வகத்தில்‌ ஒதுக்கப்பட்டுள்ள ஒரு 
பகுதி. 

றப ta : உள்ளீட்டுத்‌ தரவு : 
சீர்‌ செய்யப்படவேண்டிய தரவு 
கள்‌ வெளியீட்டுத்‌ தரவுகளுக்கு 
எதிரானது. 

Input device : உட்பாட்டுச்‌ 
சாதனங்கள்‌; உள்ளீட்டுக்‌ கருவி; 
உள்ளீட்டுச்‌ சாதனங்கள்‌ : மனி 
தர்கள்‌ கையாளக்கூடிய சாதனங்‌ 
களிலிருந்து மத்திய செயலகப்‌ 
பகுதிக்கு தகவல்களைத்‌ தரக்‌ 
கூடிய கருவி. எடுத்துக்காட்டு : 
அட்டை வாசிப்பி, நாடாப்‌ 
பதிவு, விசைப்‌ பலகை முனை 
யம்‌, மின்‌ காந்த நாடாப்‌ பிரிவு. 
input job stream : உள்ளீட்டுப்‌ 
பணித்‌ தாரை; உள்ளீட்டுப்‌ பணி 
யோட்டம்‌. 

ர்றறய ask : உள்ளீட்டு மறைப்பு. 
Input material : உட்பாட்டுப்‌ 
பொருள்‌. 


752 


input/output buffer 


றய dia : உள்ளீட்டு ஊடகம்‌ : 
தரவுகள்‌ பதிவு செய்யப்படுகிற 
பகுப்‌ பொருள்கள்‌. எடுத்துக்‌ 
காட்டு: சிறு தகடுகள்‌, மின்‌ 
காந்த நாடா, துளையிடப்பட்ட 
அட்டை, எம்ஐ சிஆர்‌ ஆவணங்‌ 
கள்‌ மற்றும்‌ ஒசிஆர்‌ ஆவணங்‌ 
கள்‌, வெளியீட்டு ஊடகம்‌ மற்‌ 
றும்‌ ஆதார ஊடகம்‌ ஆகிய 
வற்றை ஒப்பிடவும்‌. 
Input/Output (10) : உள்ளீடு/ 
வெளியீடு : மனிதர்களுக்கும்‌ 
எந்திரங்களுக்கும்‌ இடையிலான 
தகவல்‌ தொடர்பை அடைவதற்‌ 
கான உத்தி, ஊடகம்‌ மற்றும்‌ 
கருவி. 

Input/output bound : உள்ளீடு/ 
வெளியீடு இறுக்கம்‌ உள்‌ 
ளீட்டு/ வெளியீட்டு நடவடிக்‌ 
கைகள்‌ காரணமாக மத்திய ர்‌ 
படுத்தும்‌ பிரிவின்‌ நடவடிக்கை 
கள்‌ தொய்வடையும்‌ சூழ்நிலை 
தொடர்பானது. உள்ளீட்டு/ 
வெளியீட்டு நடவடிக்கைகள்‌ 
பொதுவாக மையச்‌ செயலகப்‌ 
பிரிவின்‌ உள்‌ சீர்படுத்தும்‌ நட 
வடிக்கைகளுடன்‌ ஒப்பிடும்‌ 
பொழுது மிகவும்‌ தாமதமாக 
உள்ளன. 

input/output buffer : உள்ளீட்டு/ 
வெளியீட்டு இடையகம்‌ : ஒரு 
கணினியில்‌ உள்ளீடாகத்‌ தரப்‌ 
படும்‌ தரவுகளையும்‌, வெளி 
மீடாகப்‌ பெறப்படும்‌ தரவு 


48 


input output bus 


களையும்‌ தற்காலிகமாகச்‌ 
சேமித்து வைப்பதற்காக நினை 
வகத்தில்‌ ஒதுக்கப்படும்‌ ஒரு 
பகுதி. மையச்‌ செயலி நேரடி 
யாக உள்லீட்டு/வெளியீட்டு 
சாதனங்களுடன்‌ தரவு பரி 
மாற்றம்‌ மேற்கொண்டால்‌ 
செயலிலின்‌ பொன்னான நேரம்‌ 
வீணாகிப்‌ போகும்‌. இடை 
நிலை நினைவகத்தில்‌ எழுதி 
விட்டு. செயலி வேறு பணியை 
மேற்கொள்கிறது என்பதால்‌ 
அதன்‌ நேரம்‌ பயனுள்ள முறை 
யில்‌ செலவாகிறது. 

input output bus : உள்ளீட்டு/ 
வெளியீட்டுப்‌ பாட்டை : ஒரு 
கணினியின்‌ கஉள்ளமைப்பில்‌ 
மையச்‌ செயலிக்கும்‌ பிற உள்‌ 
ளீட்டு, வெளியீட்டுச்‌ சாதனங்‌ 


பரிமாறிக்கொள்ளப்‌ பயன்படுத்‌ 
தப்படும்‌ வன்பொருளாலான 
மின்வழித்‌ தொகுதி. 
Input/output channel : உள்‌ 
ளீட்டு/வெளியீட்டு வழித்தடம்‌ : 
உள்ளீட்டுத்‌ தடம்‌ தரவுகளை 
கணினியிலிருந்து வெளியீட்டு 
தரவுகளாக வழங்குகிற வழித்‌ 
தடம்‌. 

input/output controller : 
ளீட்டு/வெளியீட்டுக்‌ கட்டுப்‌ 
படுத்தி : ஒரு கணினியில்‌ உள்‌ 
ளீட்டு/வெளியீட்டுச்‌ சாதனங்‌ 
களுக்கும்‌ மையச்‌ செயலிக்கு 


753 


உள்‌ 


input/output device 


மிடையே நடைபெறும்‌ தகவல்‌ 
பரிமாற்றத்துக்கு உதவுகின்ற 
மின்சுற்று அமைப்பு. உள்‌ 
ளீட்டு/வெளியீட்டுப்‌ பணிகளை 
மேற்பார்வையிட்டுத்‌ தரவுவைப்‌ 
பெறுதல்‌, வெலிடுதல்‌ ஆகிய 
செயல்பாடுகளைக்‌ கவனித்துக்‌ 
கொண்டு, செயலியானது தன்‌ 
நேரத்தைப்‌ பிற பணிகளில்‌ ஈடு 
படுத்துவதற்கு உதவி செய்‌ 
இறது. நிலைவட்டு இயக்ககக்‌ 
கட்டுப்படுத்திகளை (Hard Disk 
Drive Controllers) எடுத்துக்காட்‌ 
டாகக்‌ கூறலாம்‌. பல கட்டுப்‌ 
படுத்திகளுக்கு தரவுவைப்‌ 
பெற்றுக்‌ கையாள்வதற்கு மென்‌ 
பொருள்‌ தேனவப்படுகிறது. 
இவற்றை சாதனக்‌ கட்டுப்‌ 


படுத்தி, உ/வெ கட்டுப்படுத்தி 


களுக்குமிடையே தரவுகளைப்‌ | என்றும்‌ அழைப்பர்‌. 


Input/Output Control System 
(105) : உள்ளீட்டு/ வெளியீட்டுக்‌ 
கட்டுப்பாட்டு முறைமை : உள்‌ 
ளீட்டு/ வெளியீட்டு நடவடிக்‌ 
கைகளின்‌ விரிவான அம்சங்‌ 
களைக்‌ கட்டுப்படுத்துகிற, அந்‌ 
நடவடிக்கைகளை துவக்குகிற 
வழமையான நடவடிக்கை 
களின்‌ தொகுப்பு. 

input/output device : உள்ளீட்டு/ 
வெளியீட்டுக்‌ கருவி : மனிதர்‌ 
கள்‌ கையாளும்‌ சாதனத்‌ 
திலிருந்து மத்திய 8ர்‌ செய்யும்‌ 
பிரிவுக்கு தரவுகளைப்‌ பெற்றுத்‌ 


ட 


Input’ output instructions 754 


தரும்‌ பிரிவு. மற்றும்‌ கணனி 
யின்‌ உள்‌ சேமிப்பிலிருந்து 
மற்றொரு சேமிப்புக்கு அல்லது 
வெளியீட்டுக்‌ கருவிக்குத்‌ தரவு 
களை மாற்றுகிற கருவி. உள்‌ 
வீட்டுக்‌ கருவி, வெளியீட்டுக்‌ 
கருவி, புறவளைய கருவி 
ஆகியவற்றைப்‌ பார்க்கவும்‌. 

input/output instructions : உள்‌ 
ளீட்டு/வெளியீட்டு ஆணைகள்‌ : 
புறநிலைக்‌ கருவிகள்‌ மற்றும்‌ 
முக்கிய சேமிப்புக்கு இடையே 
தரவுகளைப்‌ பரிமாறுவதற்கான 
ஆணைகள்‌. இவை மைச்‌ 
செயலியுடன்‌ இணைந்துள்ள 
புறநிலைக்‌ கருவிகளைக்‌ 
கட்டுப்படுத்த உதவுகின்றன. 

Input/output interface hardware : 
உள்ளீடு/ வெளியீடு இடைமுக 
வன்பொருள்‌ : உள்ளீடு / வெளி 
யீடு துறைகள்‌, (போர்ட்டுகள்‌) 
தடங்கள்‌, தாங்கிகள்‌, வழித்‌ 
தடங்கள்‌ மற்றும்‌ கட்டுப்பாட்டு 
அலகுகள்‌ போன்ற சாதனங்கள்‌, 
உள்ளீடு/வெளியீடு வேலை ஒதுக்‌ 
கீடுகளைச்‌ செய்ய மையச்‌ செய 
லகத்துக்கு உதவுகன்றவை. இந்த 
சாதனங்கள்‌ மூலம்‌ ஓரே நேரத்‌ 
தில்‌ உள்ளீடு, வெளியீடு மற்றும்‌ 
செயலாக்கப்‌ பணிகளை நவீன 
கணினிகளில்‌ செய்ய முடிகிறது. 


Input/Output (1/0) Port : உள்‌ 
ளீட்டு/வெளியீட்டுத்‌ துறை 
அல்லது வாயில்‌ : கணினியில்‌ 


input/output unit 


அமைக்கப்பட்டு தரவு துண்மி 
களைப்‌ பெறவும்‌, அனுப்பவும்‌ 
பயன்படும்‌ ஒரு குறிப்பிட்ட 
சாதனத்துடன்‌ இணைக்கப்பட்ட 
தனித்த முகவரியிடப்படும்‌ 
இருப்பிடம்‌. 

Input/output processor : உள்‌ 
ளீட்டு/வெளியீட்டு செயலி : 
துணை சீர்‌ செயலி -உள்ளீட்டு/ 
வெளியீட்டு மாற்றங்களை 
கட்டுப்படுத்த உதவுகிறது. உள்‌ 
ளீட்டு/ வெளியீட்டுப்‌ பணி 
களுக்காக மையச்‌ செயலகப்‌ 


பிரிவை விடுவிக்கிறது. 


input/output statement : உள்‌ 
ளீட்டு/வெளியீட்டுக்‌ கூற்று : 
தினைவகத்துக்கும்‌, உள்ளீட்டு/ 
வெளியீட்டுச்‌ சாதனத்துக்கும்‌ 
இடையே தரவுகளைப்‌ பரி 
மாறிக்‌ கொள்வதற்காக ஒரு 
நிரலில்‌ பயன்படுத்தப்படும்‌ 
கட்டளை. 


input/output symbol : உள்‌ 
ளீட்டு/வெளியீட்டு குறியீடு : 
இணை சதுர வடிவ தொடர்‌ 
பட்டியல்‌ குறியீடு. இது ஒரு 
நடைமுறைக்கான உள்ளீட்டு 
நடவடிக்கையைக்‌ குறிப்பிடு 
கிறது அல்லது ஒரு நடைமுறை 
ஒன்றின்‌ வெளியீட்டு நடவடிக்‌ 
கையைக்‌ குறிப்பிடுகிறது. 


input/output unit : உள்ளீட்டு/ 
வெளியீட்டுப்‌ பகுதி. 


Input programme 


Input programme : உள்ளீட்டு 
நிரல்‌ தொடர்‌ : Data Entry 
Programme போன்றது. 

Input queue : உள்ளீட்டு வரிசை 
முறை: நினைவகம்‌ அல்லது 
வட்டில்‌ வந்துள்ள செய்திகளை 
வைத்துக்‌ கொண்டிருக்கும்‌ 
ஓதுக்கப்பட்ட பகுதி. செய்ய 
வேண்டிய வேலைகளைக்‌ குறிக்கும்‌ 
வேலைக்‌ கட்டுப்பாட்டு வாக்கியம்‌. 
input statement : உட்பாட்டு 
அறிக்கை; உள்ளீட்டுக்‌ கட்டளை. 
Input stream : உள்ளீட்டுத்‌ 
தொடா: இயக்குவோரால்‌ குறிப்‌ 
பிட்ட நோக்கத்துக்காக செயல்‌ 
முறைப்படுத்தப்பட்ட உள்‌ 
ளீட்டுப்‌ பிரிவுக்காக வரிசையாக 
அனுப்பப்படும்‌ அறிக்கைகள்‌ 


மற்றும்‌ தரவுகள்‌. பணித்‌ 
தொடர்‌ போன்றது. 
inputting உள்ளிடுதல்‌ 


கணினி முறைமை ஒன்றுக்கு 
தரவுகளை அனுப்பும்‌ முறை. 
றய! பா! : உள்ளீட்டகம்‌ ; உள்‌ 
ளிடு கருவி. 

Inquire PAC : உசாவல்‌ பீஏசி : 
கணினியில்‌ கம்மோடர்‌ 64இல்‌ 
பயன்படுத்தப்படும்‌ மென்‌ 
பொருள்‌. ஒழுங்குபடுத்தப்‌ 
பட்ட தரவுவைக்‌ கொண்ட 
மின்னணுக்‌ கோப்புப்‌ 
பெட்டியை உருவாக்க இது 
உதவுகிறது. 


755 Inquiry station 


inquiry உசாவல்‌; ஆய்வு: 
சேமிப்பிலிருந்து தரவு ஒன்‌ 
றினை பெறுவதற்கான வேண்டு 
கோள்‌. எடுத்துக்காட்டு : விமான 
நிறுவனம்‌ ஒன்றின்‌ ஒதுக்8ட்டு 
முறைமையில்‌ கிடைக்கக்கூடிய 
இருக்கை எவ்வளவு? என்பது 
போன்ற வேண்டுகோள்‌. 


Inquiry processing : உசாவல்‌ 
செயலாக்கம்‌ : கோப்பு ஒன்‌ 
றிலிருந்து ஒரு ஆவணத்தைத்‌ 
தேர்வு செய்து அதன்‌ உள்‌ 
ளடக்கத்தை உடனடியாக 
வெளிப்படுத்தும்‌ நடைமுறை. 


Inquiry programme : உசாவல்‌ 


நிரல்‌ தொடர்‌. 


Inquiry screen : உசாவல்‌ திரை : 
திரை வடிவமைப்புக்கொள்கை. 
விரைவான தரவு திரும்பப்‌ 
பெறல்‌ தேவைப்படுகையில்‌, 
பயனாளர்‌ .கணினி அறிவு 
பெற்றவராக இல்லாத நிலை. 
பெரிய நூலகங்களில்‌ தலைப்பு/ 
பொருள்‌/ஆசிரியர்‌ முறையில்‌ 
நூல்களைக்‌ கண்டுபிடிப்‌ 
பதற்குப்‌ பொதுவாகப்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 

Inquiry station : ஆய்வு நிலை 
யம்‌ : ஆய்வு மேற்கொள்வதற் 
கான கருவி. அக்கருவி கணினி 
யிலிருந்தோ கணினியின்‌ விசை 
முயையைத்திலிருந்தோ தொலை 
வில்‌ இருக்கக்‌ கூடும்‌. 


insert 


756 


insight 


லா : செருகு. 
றத்‌ 116 : கோப்பைச்‌ செருகு. 


eto : இடையிடல்‌; இடைச்‌ 
செருகல்‌. 
insertion method : செருகு முறை. 


Insertion mode : இடையீடு 
செய்யும்‌ நிலை. 

Insertion point : செருகு இடம்‌ : 
ஆவணம்‌ ஒன்றில்‌ ஒரு குறிப்‌ 
பிட்ட பகுதியை பதிவு செய்யும்‌ 
டெம்‌. 

insertion sort : செருகு வரிசை 
யாக்கம்‌ : பல்வேறு வரிசை 
யாக்க முறைகளுள்‌ ஒன்று. 
வரிசையாக்க வேண்டிய ஒரே 
யொரு உறுப்பினை முதலில்‌ 
எடுத்துக்கொண்டு இந்த 
வரிசையாக்க முறை தொடங்கப்‌ 
படுகிறது. இரண்டாவது உறுப்‌ 
பினை எடுத்து, முதல்‌ உறுப்பி 
னைவிடப்‌ பெரிதா, சிறிதா 
எனப்‌ பார்த்து முன்னாலோ 
அல்லது பின்னாலோ இணைக்க 
வேண்டும்‌. அடுத்த உறுப்பினை 
எடுத்து, வரிசையாக்கப்‌ பட்டி 
யலில்‌ பொருத்தமான இடத்தில்‌ 
செருக வேண்டும்‌. இவ்வாறு 
ஒரு நேரத்தில்‌ ஓர்‌ உறுப்பினை 
மட்டும்‌ எடுத்துக்‌ கொண்டு 
பட்டியலில்‌ அதற்குரிய இடத்‌ 
தில்‌ செருகி எவ்வளவு பெரிய 
வரிசையாக்கப்‌ பட்டியலையும்‌ 
உருவாக்க முடியும்‌. குவித்து 


வைக்கப்பட்டுள்ள ட்டுக்‌ 
கட்டில்‌ ஒவ்வொரு சீட்டாக 
எடுத்துக்‌ கையில்‌ வரிசையாக 
அடுக்கும்‌ முறையை இதற்கு 
எடுத்துக்காட்டாகக்‌ கூறலாம்‌. 
கோவைகளை (காக)5) பொறுத்த 
மட்டில்‌ இம்‌ முறை நிறனற்றது. 
ஏனெனில்‌, ஒவ்வொரு உறுப்‌ 
பினைச்‌ செருகும்போதும்‌ பிற 
உறுப்புகளை இடமாற்றம்‌ 
செய்ய வேண்டும்‌. தொடுப்புப்‌ 
பட்டியல்களுக்கு (Linked Lists) 
இந்த முறை மிகவும்‌ ஏற்றது. 
Insert key (INS Key) : ஐஎன்‌எஸ்‌ 
விசை : |௩5சா்‌ kர என்பதன்‌ 
குறும்பெயர்‌. உள்நுழைத்தல்‌ 
மற்றும்‌ மேலே முதல்‌ முறை 
களுக்கிடையிலோ தற்போதைய 
சுட்டி (கர்சர்‌) இருப்பிடத்தில்‌ 
ஒரு பொருளை நுழைப்பதற்கு 
பயன்படுத்தும்‌ விசை. 

கர்‌ menu : செருகு பட்டியல்‌. 


Insert mode : இடைச்‌ செருகும்‌ 
முறை: திரையில்‌ நடப்பு சுட்டி 
(கர்சர்‌) இருப்பிடத்தில்‌ 
வேறொன்றை நுழைக்க புதிய 
தரவுகளை தட்டச்சு செய்ய 
அனுமதிக்கும்‌ தரவு நுழைவு 
முறை. 

insert page : இடைச்‌ செருகு 
பக்கம்‌; பக்கத்தைசெருகு. 
insight உள்ளொளி; உள்‌ 
பார்வை; அகப்பார்வை. 


install 


stall : நிறுவு : புதிய நிரல்‌ 
தொகுப்பு ஒன்றின்‌ அம்சங்‌ 
களை ஒரு குறிப்பிட்ட கணினி 
முறைக்கு, அதனைக்‌ கையாள்‌ 
வதற்காக பழக்கப்படுத்துதல்‌. 
எடுத்துக்காட்டாக ஒரு குறிப்‌ 
பிட்ட நிரல்‌ தொகுப்பினை 
அச்சிடு கருவியுடன்‌ உரையாட, 
மரபு வழி நடைமுறைகளை 
நிறுவுதல்‌. 

Installable device driver 
நிறுவக்‌ கூடிய சாதன இயக்கி : 
பிழை நீக்கம்‌ மற்றும்‌ கட்டுப்‌ 
பாட்டு வசதிகளைப்‌ பயன்‌ 
படுத்த இயக்க முறையுடன்‌ 
முழுவதும்‌ ஒருங்கிணைக்கப்‌ 
பட்ட சாதன இயக்கி, 
Installable File System Manager : 
நிறுவத்தக்க கோப்பு முறைமை 
மேலாளர்‌ : விண்டோஸ்‌ 95இல்‌ 
கோப்புக்‌ கட்டுமானத்தில்‌ ஒரு 
பகுதி இவ்வாறு அழைக்கப்படு 
கிறது. கோப்பு முறைமையின்‌ 
பல்வேறு கூறுகளையும்‌ 
விருப்பப்படி அணுகுவதற்கு 
இம்மேலாளரே வழியமைத்துக்‌ 
கொடுக்கிறது. 

Installation : நிறுவுதல்‌ : ஒரு 
குறிப்பிட்ட கணினி முறை 
மைக்கு அது செய்கின்ற ஓட்டு 
மொத்தமான பணி, அதனை 
நிர்வகிக்கிற  தனியாள்கள்‌, 
அதனை இயக்குவோர்‌, 
அதனைப்‌ பயன்படுத்துவோர்‌, 


757 


Installation spec 


அது தீர்வு காணும்‌ சிக்கல்கள்‌, 
அதனால்‌ விளையும்‌ பயன்‌ கள்‌ 
அடிப்படையிலான பொதுப்‌ 
பெயர்‌. 


installation programme : நிறுவு 
நிரல்‌: ஒரு மென்பொருள்‌ 
தொகுப்பை சேமிப்பகத்திலோ 
நினைவகத்திலோ நிறுவுகின்ற 
பணியைச்‌ செய்யும்‌ நிரல்‌. ஒரு 
மென்பொருளைக்‌ கணினியில்‌ 
நிறுவும்போது ஒவ்வொரு 
வகைக்‌ கணினியிலும்‌ ஒவ்‌ 
வொரு வகையான வழிமுறை 
களைப்‌ பின்பற்ற வேண்டி 
யிருக்கும்‌. பயனாளர்‌ பல்வேறு 
கட்டளைகளை நினைவில்‌ 
வைத்துக்‌ கொண்டு நிறுவும்‌ 
பணியைத்‌ தொடர வேண்டி 
யிருக்கும்‌. இத்தகைய சிக்க 
லான பணியை எளிமைப்‌ 
படுத்தி பயனாளரைத்‌ தோழ 
மையுடன்‌ வழிநடத்தி, மென்‌ 
பொருள்‌ தொகுப்பைக்‌ கணினி 
யில்‌ நிறுவ உதவுவதே நிறுவு 
நிரலின்‌ பணி. சட்டத்துக்குப்‌ 
புறம்பாக அம்மென்பொருள்‌ 
தொகுப்பை நகலெடுத்துப்‌ 
பயன்படுத்த முடியாதவாறு 
நகல்‌ பாதுகாப்பு (Copy Protection) 


பணியையும்‌ இந்த நிரல்‌ 
செய்வதுண்டு. 
Installation spec : நிறுவு 


வரையறை: வெளிப்புறச்‌ சூழ்‌ 
நிலையில்‌ ஒரு பொருளை எவ்‌ 


டப்ப ப ப ப பப பப்ப டப ப்ப்ட்ப்ட்டடபப்ட்ட ட்ட டயம்‌ 


Installation time 


வாறு சரியாக வைக்க முடியும்‌ 
என்பதைக்‌ கூறும்‌ கருவி உற்‌ 
பத்தியாளரின்‌ விளக்கக்‌ குறிப்பு. 
Installation time : நிறுவு நேரம்‌ : 
நிறுவுதல்‌, சோதித்தல்‌ மற்றும்‌ 
தட்டச்சுப்‌ பொறிபோல அந்த 
முறைமையைப்‌ பயன்படுத்தி 
ஏற்றுக்‌ கொள்வதற்கான நேரம்‌. 
installer : இன்ஸ்டாலர்‌; நிறுவு 
னர்‌; நிறுவி : ஆப்பிள்‌ மெக்கின்‌ 
டோஷ்‌ இயக்க முறைமையுடன்‌ 
தரப்படும்‌ ஒரு நிரல்‌. பின்னா 
ளில்‌ தரப்படும்‌ முறைமை மேம்‌ 
பாட்டுக்‌ கூறுகளை கணினியில்‌ 
நிறுவிக்‌ கொள்ளவும்‌, முறைமை 
இயக்கு வட்டுகளை (Bootable 
015/5) உருவாக்கவும்‌ இந்த 
நிறுவி நிரல்‌ பயனாளருக்கு 
உதவுறெது. 


installing software : நிறுவு 
மென்பொருள்‌. ' 
|nstance : சான்று ; பொருள்‌; 


உறுப்பினர்‌ : பொருள்‌ சார்ந்த 
நிரல்‌ தொடரமைப்பில்‌, ஒரு 
வகுப்பின்‌ உறுப்பினர்‌. சான்றாக 
'நாய்‌'' என்ற வகுப்பிற்குச்‌ சான்‌ 
றாக பொமேரியன்‌, லேஸ்ஸி 
போன்றவைகளைக்‌ கூறலாம்‌. 
ஒரு சான்று உருவாக்கப்பட்ட 
வுடன்‌, அதன்‌ ஆரம்ப மதிப்பு 
கள்‌ அளிக்கப்படுகின்றன. 

Instance variable சான்று 
மாறிலி : ஒரு பொருளில்‌ உள்ள 


Institute for 


தரவு. பொருள்‌ சார்ந்த நிரல்‌ 
தொடர்‌ அமைப்பில்‌ பயன்‌ 


படுத்தப்படுவது. 
instantaneous : அப்போதே. 
Instantiate : சான்றாக்கல்‌ ; 


பொருள்‌ உருவாக்கம்‌ : ஒரு 
குறிப்பிட்ட வகுப்பைச்‌ சேர்ந்த 
பொருளை உருவாக்கல்‌. 
பொருள்‌ சார்ந்த நிரல்‌ தொடர 
மைப்பில்‌ பயன்படுத்தப்படுவது. 
instant message : உடனடிச்‌ செய்தி. 
instant on modem 
இயக்க இணக்கி. 


instant print : 


: உடனடி 


உடனடி அச்சு. 


Institute for Certification of 
Computer Professionals (ICCP) : 
கணினி வல்லுநர்களுக்கான 
சான்றிதழ்‌ வழங்கும்‌ நிறுவனம்‌ : 
கணினியைப்‌ பயன்படுத்தும்‌ 
ஊழியர்களைச்‌ சோதித்து அவர்‌ 
களின்‌ அறிவு மற்றும்‌ திறன்‌ 

களுக்குச்‌ சான்றிதழ்‌ வழங்கும்‌ 
லாப நோக்கற்ற நிறுவனம்‌. 
இதன்‌ நோக்கம்‌, குறிப்பிட்ட 
சமூகத்தில்‌ உள்ள திறனாளி 
களை ஒருங்கு திரட்டுவதாகும்‌. 
அதன்‌ மூலம்‌ தரவுகளை, செய 
லாக்கும்‌ தொழிலின்‌ முழுக்‌ 
கவனத்தையும்‌, தகுதியுள்ளவர்‌ 
களை உருவாக்கவும்‌ மற்றும்‌ 
தகுதி உள்ளவர்களை அங்ககரிக்‌ 
கவும்‌ குவி முனைப்படுத்து 
வதாகும்‌. 


Institute of Electrical 


752 


Instructior cycte 


Institute of Electrical and! 
Electronics Engineers Compu- 
ters Society (IEEECS) : மின்‌ 
னியல்‌, மின்னணுவியல்‌ பொறி 
யாளர்கள்‌ கணினிகள்‌ கழகம்‌ : 
மின்னியல்‌ மற்றும்‌ மின்னணு 
வியல்‌ பொறியாளர்கள்‌ நிறு 
வனத்தில்‌ கணினி சிறப்புக்‌ குழு 
கணினி விவரணம்‌ மற்றும்‌ 
செயல்பாடு மற்றும்‌ தகவல்‌ செய 
லாக்க தொழில்‌ நுணுக்கத்தை 
முன்னெடுத்துச்‌ செல்லும்‌ 
முன்னோடித்‌ தொழில்‌ வல்லு 
நர்கள்‌ சங்கம்‌. மூன்று பரி 
மாற்றங்களையும்‌ மூன்று இதழ்‌ 
களையும்‌ வெளியிடுகிறது. 
உலகின்‌ பல பகுதிகளிலும்‌ 
உள்ள அதன்‌ 62,000 உறுப்பினர்‌ 
களிடையே ஒத்துழைப்பையும்‌ 
நவீனத்‌ தகவல்‌ பரிமாற்றத்தை 
யும்‌ ஊக்குவிக்கிறது. 

Instruction : ஆணை; கட்டளை; 
அறிவுறுத்தம்‌ : கணினி செய்ய 
வேண்டிய நடவடிக்கை ஒன்றை 
வரையறை செய்யும்‌ சொல்‌ 
அல்லது சொல்‌ தொடர்‌. வழக்க 
மாக இவை இயக்குக்‌ குறியீடு 
மற்றும்‌ ஒன்று அல்லது அதற்கு 
மேற்பட்ட இயக்க ஆணை 
களைக்‌ கொண்டதாக இருக்கும்‌. 


instruction address : ஆணை 
முகவரி. 
Instructional computing 


கல்விக்‌ கணினி ஆற்றுப்படுத்து 


: தல்‌ : கணினி அறிவியலின்‌ பல்‌ 
| வேறு பகுதிகள்‌ மற்றும்‌ தரவு 
| செயலாக்கம்‌ குறித்து தனிப்‌ 


பட்டவர்களுக்கு கற்பிக்கும்‌ 
நடைமுறை. 
instruction, arithmetical : எண்‌ 


கணித ஆணை. 
instruction, branch : கிளைபிரி 


ஆணை. 
instruction, break point 
நிறுத்துமிட ஆணை. 


Instruction code : ஆணைக்‌ 
குறிமுறை: கட்டளைக்‌ குறியீடு 
: இயக்கக்‌ குறியீடு போன்றது. 
instruction, computer : கணினிக்‌ 
கட்டளை; கணினி ஆணை. 
instruction, conditional branch : 
நிபந்தனைக்‌ கிளை ஆணை. 
Instruction counter : நிரலாக்கத்‌ 
துறை : கட்டளைத்‌ துறை : 
உணரப்பட வேண்டிய கணினிக்‌ 
கட்டளையின்‌ இருப்பிடத்தைச்‌ 
சுட்டிக்காட்டும்‌ துறை. நிர 
லாக்கத்‌ தொகுப்புத்‌ துறை 
போன்றதே. 

instruction cycle : ஆணைச்‌ 
சுழற்சி : கட்டளைச்‌ சுழற்சி : 
கட்டளை ஒன்றை நெறிப்‌ 
படுத்தத்‌ தேவைப்படும்‌ நேரம்‌. 
உள்‌ சேமிப்பிலிருந்து தேவைப்‌ 
படும்‌ கட்டளையைக்‌ கொண்டு 
வருதல்‌, கட்டளைக்‌ குறி 
யீட்டை உணர்தல்‌. கட்டளையை 


ww 


instruction, data manipulation 760 


Instruction set 


நிறைவேற்றுதல்‌. கட்டளை 
நேரத்துடன்‌ ஓப்பிடவும்‌. 
instruction, data manipulation : 
தரவு கையாளல்‌ கட்டளை. 


instruction, fetch : கொணர்‌ 
ஆணை. 

Instruction format : ஆணைப்‌ 
படிவம்‌; கட்டளைப்‌ படிவு : 
கணினி கட்டளை ஒன்றின்‌ 
அமைப்பு மற்றும்‌ அமைப்புக்‌ 
இரய முறை. 

instruction format, 2006551255 
: முகவரியிலா ஆணை வடிவம்‌. 
instruction, halt : நிறுத்தக்‌ 
கட்டளை; நிறுத்தல்‌ ஆணை. 
instruction, jump தாவு 
கட்டளை; தாவல்‌ ஆணை. 
Instruction length : ஆணை 
நீளம்‌ : முதன்மை நினைவகத்‌ 
தில்‌ ஒரு ஆணையைச்‌ சேமிக்‌ 
கப்‌ பயன்படுத்தப்படும்‌ சொற்‌ 
கள்‌ அல்லது எட்டியல்கள்‌ 
எண்மிகள்‌ (பைட்டுகள்‌). 
Instruction look / ahead 
ஆணை பார்‌: ஒரு ஆணையை 
இயக்கும்போது வேறொரு 
ஆணையைக்‌ கொண்டு ஐந்து 
குறியீடு மாற்றல்‌. 
instruction, machine : 


ஆணை; பொறி ஆணை. 


எந்திர 


instruction mix : ஆணைக்‌ 
கலவை : ஒரு நிரல்‌ தொடரில்‌ 


ஆணை வகைகளைக்‌ கலப்பது. 
பொதுவான தேர்வுக்குறி 
பெஞ்ச்‌ மார்க்கு களை எழுது 
வதைக்‌ குறிக்கிறது. உள்ளீடு / 
வெளியீடு செயலாக்கம்‌, கணித 
ஆணைகள்‌ போன்றவற்றை 
ஒன்றோடொன்று கலப்பது 
எத்தகைய பயன்பாட்டுக்காக 
தேர்வுக்‌ குறி 'பெஞ்ச்‌ மார்க்‌' 


எழுதப்பட்டது என்பதை 
விளக்க உதவும்‌. 
instruction, null வெற்று 
ஆணை, 


Instruction pointer : ஆணை 
காட்டி; ஆணை சுட்டு : அடுத்து 
இயக்கப்பட வேண்டிய 
ஆணையை அணுக உதவும்‌ 
மதிப்பினைக்‌ கொண்டுள்ள 
பதிவகம்‌. 


Instruction register : ஆணைப்‌ 


பதிவகம்‌; கட்டளைப்‌ பதிவேடு : 


வன்பொருள்‌ பதிவேடு. 
செயலுக்கான கட்டளையை 
சேமிக்கிறது. 


instruction register, current : 
நடப்பு ஆணைப்‌ பதிவகம்‌. 

Instruction set : நிரலாக்கத்‌ 
தொகுதி : நிரலாக்கத்‌ தொகை ; 
கட்டளைத்‌ தொகுப்பு : ஒரு 
குறிப்பிட்ட கணினி அல்லது 
கணினிக்‌ குடும்பத்துக்கு விற்‌ 
பனையாளரால்‌ வழங்கப்பட்ட 
குறியீடுகள்‌. 820610௭6 3பான்றது. 


Instruction time 


Instruction time : ஆணை நேரம்‌ : 
கட்டளை நேரம்‌ : உள்‌ சேமிப்‌ 
பிலிருந்து கட்டுப்பாட்டுப்‌ பிரி 
வினால்‌ கட்டளை ஒன்றைப்‌ 
பெறவும்‌ அதனை உணரவும்‌ 
தேவைப்படும்‌ நேரம்‌. இதனை 
1 - (06 என்று பெரும்பாலும்‌ 
கூறுவதுண்டு. 1151700110 cycle 
என்பதோடு ஒப்பிடவும்‌. 
instruction, unconditional 
branch : நிபந்தனையற்ற கிளை 
பிரி ஆணை. 


Instruction word : ஆணைச்‌ 
சொல்‌; கட்டளைச்‌ சொல்‌ : 
கட்டளையை உள்ளடக்கிய 
கணினிச்‌ சொல்‌. 

Instrument : கருவி : கோரிக்கை 
யின்‌ பேரில்‌ தனிப்பட்டவர்‌ 
களுக்கேோ ஒரு நிறுவனத்‌ 
துக்கோ தரவுகளை வழங்க, 
அவற்றைச்‌ சேகரிக்க திட்ட 
மிட்ட நடைமுறையில்‌ பயன்‌ 
படுத்துவதற்குப்‌ படிவம்‌, 
அறிக்கை, வினாத்‌ தொகுப்பு, 
அல்லது வழிகாட்டி வடிவத்தில்‌ 
தயாரிக்கப்பட்ட ஆவணம்‌. 
Instrumental input : எந்திர 
உள்ளீடு: எந்திரங்களினால்‌ 
சேகரிக்கப்பட்டு நேரடியாக 
கணினியில்‌ பொதியப்பட்ட 
தரவுகள்‌. 

Instrumentation : கருவிகளைக்‌ 
கையாளுதல்‌ : அளத்தல்‌, பதிவு 


761 


integer attribute 


செய்தல்‌. இயற்பியல்‌ பண்பு 
களை மற்றும்‌ அசைவுகளை 
அளத்தலுக்குக்‌ கருவிகளைக்‌ 
கையாளுதல்‌. 


instrument, input : உள்ளீட்டுக்‌ 
கருவி. 


insulator மின்விலக்கி 

1. ரப்பர்‌, கண்ணாடி, பீங்கான்‌ 
போன்று மின்சாரத்தை அரிதில்‌ 
கடத்தும்‌ (அல்லது கடத்தாத) 
பொருட்களை மின்‌ விலக்கிகள்‌ 
என்கிறோம்‌. 2. ஒரு மின்சுற்‌ 
றில்‌ மின்சாரம்‌ தவறான பாதை 
யில்‌ பாயாமல்‌ இருக்கும்‌ 
பொருட்டு இரு உறுப்புகளுக்‌ 
கிடையே காப்பாகப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ கருவி. 3. மிக 
உயர்ந்த மின்பரப்புக்‌ கோபுரங்‌ 
களில்‌ உயர்‌ மின்னழுத்தக்‌ கம்பி 
களிலிருந்து மின்சாரம்‌ பாயா 
மல்‌ இருக்க களிமண்‌/ பீங்கான்‌ 
மின்விலக்கிகள்‌ பயன்படுத்தப்‌ 
படுகின்றன. 


Integer : முழு எண்‌ : முழு எண்‌ 
களையும்‌ அவற்றின்‌ எதிர்‌ மறை 
களையும்‌ கொண்ட எண்‌ 
தொகுப்பு. எடுத்துக்காட்டுகள்‌ : 
-24, -1, 0, 1, 2, 13, 128. 


முழுஎண்‌ 


integer 
கோவை. 


array 


integer attribute : முழுஎண்‌ 
பண்புக்‌ கூறு. 


Integer BASIC 762 


Integer BASIC : முழு எண்‌ அடிப்‌ 
படை: முழுமையான எண்களை 
மட்டும்‌ கையாளக்கூடிய அடிப்‌ 
படை மொழி வகை. எடுத்துக்‌ 
காட்டு: 1-ஐ 3-ஆல்‌ வகுத்தால்‌ 
கடைக்கும்‌ விடை 0.33333-க்கு 
பதிலாக 0-ஆக இருக்கும்‌. 
integer type : முழுஎண்‌ இனம்‌. 
Insteger variable : முழு எண்‌ 
மாறி; முழு எண்‌ மாறியல்‌ மதிப்‌ 
புரு : எந்தவொரு முழுமை 
யான எண்ணுக்கும்‌ சமமான 
அளவு மற்றும்‌ பல மதிப்பீடு 
களை வழக்கமாக ஒரு குறிப்‌ 
பிட்ட வரம்புக்குள்‌ (அது 
எல்லையற்றதாகவும்‌ இருக்க 
லாம்‌) ஏற்கக்‌ கூடியதாகவும்‌ 
அமையும்‌. 


integral modem : ஒருங்கிணை 
இணக்கி : கணினிப்‌ பெட்டிக்‌ 
குள்‌ தாய்ப்பலகையிலேயே 
பொருத்தப்படுகிற இணக்கி. 
தாய்ப்பலகையிலுள்ள செருகு 
வாய்களில்‌ பொருத்தப்படும்‌ 
விரிவாக்க அட்டையாக 
(Expansion Card) இது இருக்கும்‌. 
Integrate : ஒருங்கிணை: ஒரு 
ஒருங்கிணைந்த கணினி முறை 
மையை உருவாக்க பல்வேறு 
உறுப்புகளை ஒன்றாக 
இணைக்கும்‌ நடைமுறை. 


Integrated banking system : 
ஒருங்கிணைந்த வங்கி 


integrated Data Processing 


அமைப்பு: சேமிப்பு மற்றும்‌ 
நடப்பு கணக்கு போன்ற 
அன்றாட செயல்பாடுகளை 
தானியங்கியாக இயக்கும்‌ 
இந்திய மென்பொருள்‌. 


ஒருங்‌ 
ஒருங்‌ 


integrated chips 
கிணைந்த சிப்புகள்‌; 
கிணைந்த சில்லுகள்‌. 
Integrated circuit-(IC) : ஒருங்‌ 
கிணைந்த மின்சுற்று (ஐசி): ஒரு 
அரைக்‌ கடத்தி சிப்பில்‌ 
உருவாகும்‌ குறு மின்சுற்று. 
தொகுப்பில்‌ பொருத்தப்பட்ட 
தும்‌ இயக்கத்துக்கு தயாராக 
இருக்கும்‌ சிப்பு. இது உதிரி 
யாக உள்ள பாகங்களுக்கு 
எதிரானது. 


integrated circuit chips : ஒருங்‌ 
கிணைந்த மின்சுற்று வழிச்‌ 
சிப்பு. 

Integrated circuits (ICA) : ஒருங்‌ 
கிணைந்த மின்சுற்று வழிகள்‌ ; 
ஒருங்கிணைந்த சுற்றுகள்‌. 
Integrated computer package : 
ஒருங்கிணைந்த கணினித்‌ 
தொகுப்பு : ஒருங்கிணைந்த 
நிரல்‌ தொகுப்பு என்பதைப்‌ 
பார்க்கவும்‌. ்‌ 

Integrated Data Processing - (0 : 
ஒருங்கிணைந்த தரவுகளை 
முறைப்படுத்துதல்‌ - ஐடிபி : 
தரவுகளை முறைப்படுத்தும்‌ 


integrated development 


முறை. இதில்‌ பெறப்பட்ட 
தரவுகள்‌ மற்ற நிலையில்‌. உள்ள 
தரவுகளுடன்‌ இணைக்கப்பட்டு 
ஒருங்கணைந்த முறைமையாக 
உருவாக்குதல்‌. எடுத்துக்காட்டு: 
வணிகத்‌ தரவுகளை முறைப்‌ 
படுத்தும்‌ முறை... இதில்‌ விற்‌ 
பனைத்‌ தரவுகள்‌ கொள்முதல்‌ 
விபரங்களுடன்‌ இணைக்கப்‌ 
பட்டு அடுத்த கொள்முதலுக்‌ 
கான நிரல்களைத்‌ தயாரிக்கவும்‌ 
கணக்குகளைத்‌ தயாரிக்கவும்‌ 
பயன்படுறைது. 

integrated development environ- 
et : ஒருங்கிணைந்த உரு 
வாக்கச்‌ சூழல்‌ : ஒரு மென்‌ 
பொருளை உருவாக்கத்‌ தேவை 
யான அனைத்துக்‌ கருவிகளின்‌ 
தொகுதி. அனைத்துக்‌ கருவி 
களும்‌ ஒரே பயனாளர்‌ இடை 
முகத்தில்‌ இயக்கப்படும்‌ 
வகையில்‌ அமைக்கப்பட்டிருக்‌ 
கும்‌. நிரல்களை எழுதுவதற்‌ 
கான ஓர்‌ உரைத்‌ தொகுப்பான்‌ 
(text editor), மொழிமாற்றி (0௦௱- 
நிச), பிழைதிருத்தி (060ப0061), 
நிரலை இயக்கிப்‌ பார்த்தல்‌ 
ஆகிய அனைத்தும்‌ பட்டி விருப்‌ 
பத்‌ தேர்வுகள்‌ (ஈம 021008) 
மூலம்‌ இயக்கப்படும்‌ வகையில்‌ 
அமைக்கப்பட்டிருக்கும்‌. 
integrated injection Logic (IIL) : 
ஒருங்கிணைந்த உட்செலுத்தி 
அளவை: நடுத்தரச்‌ செயல்‌ 


763: 


"'சொல்செயலி, 


Integrated services. 


பாடும்‌ குறைந்த மின்சக்தி 


| நுகர்வும்‌: பெற. இரு துருவ 
ட மின்மப்‌ பெருக்கிகளைப்‌ பயன்‌ 


படுத்தும்‌ ஒரு மின்சுற்று 
வடிவமைப்பு. 

integrated learning system : 
ஒருங்கிணைக்‌ கற்றல்‌ முறைமை. 
integrated news ஒருங்‌ 


கிணைந்த செய்தி. 


| integrated programmes : ஒருங்‌ 


கிணைந்த நிரல்‌ தொகுப்புகள்‌ : 
தங்களுக்குள்‌ தரவுகளை கதந்திர 
மாகப்‌ பரிமாறிக்‌ கொள்ளும்‌ 
நிரல்‌ தொகுப்புக்‌ குழு. எ.கா. 
தரவுத்‌ தள 
மேலாண்மை, மின்னணுவியல்‌ 
விரிதாள்‌ மற்றும்‌ தரவுத்‌ தொடர்பு 
நிரல்‌ தொகுப்பு ஆகியவற்றைக்‌ 
கொண்ட மென்பொருள்‌ சிமிழ்‌. 
மின்னணுவியல்‌ விரிதாளும்‌ 
தரவு மேலாளரும்‌ தரவுவை 
ஒருவருக்கொருவர்‌ பகிர்ந்து 
கொள்ளலாம்‌. பயனாளர்‌ சொல்‌ 
முறைப்படுத்தும்‌ ஆவணங்‌ 
களையும்‌ மின்னணுவியல்‌ விரி 
தாளையும்‌ ஒன்றன்பின்‌ 
ஒன்றாகக்‌ கையாளலாம்‌. 


Integrated services digital 
network : ஒருங்‌ சேவை 
களின்‌ இலக்க முறை பிணையம்‌ : 
குரல்‌, தரவு மற்றும்‌ ஒளி தரவு 
தொடர்புகளை பிணைக்கும்‌ 
பொதுவான தாங்கியை வழங்‌ 


integrated software 764 


கும்‌ சேவை. ஐ.எஸ்‌.டி.என்‌. என்று 
சுருக்கி அழைக்கப்படுகிறது. 

integrated software : ஒருங்‌ 
கிணைந்த மென்பொருள்‌ 

சொல்செயலி, தரவுத்‌ தள 
மேலாண்மைத்‌ தொகுப்பு, விரி 
தாள்‌ போன்ற அனைத்துப்‌ 
பயன்பாட்டு மென்பொருள்‌ 


களையும்‌ ஒருங்கிணைந்த 
கூட்டுத்‌ தொகுப்பு (யீ). 
அனைத்துப்‌ பயன்பாட்டுத்‌ 


தொகுப்புகளும்‌ ஏறத்தாழ ஒரே 
மாதிரியான பயனாளர்‌ இடை 
முகத்தைக்‌ கொண்டிருக்கும்‌. 
வெவ்வேறு தொகுப்புகளுக்கு 
வெவ்வேறு கட்டளைகளை 
நினைவு வைத்துக்‌ கொண்டு 
பணியாற்ற வேண்டியதில்லை. 
பயன்பாடுகளுக்கிடையே தக 
வலை, இயக்க நேரத்தில்‌ பரி 
மாறிக்‌ கொள்ளவும்‌ (Dyராamic 
Data Exchange) இக்கூட்டுத்‌ 
தொகுப்புகளில்‌ வழிவகை 
இருக்கும்‌. மைக்ரோசாஃப்ட்‌ 
ஆஃபீஸ்‌ 2000, சன்‌ ஸ்டார்‌ 
ஆஃபீஸ்‌, லோட்டஸ்‌ ஸ்மார்ட்‌ 
சூட்‌, கோரல்‌ ஆஃபீஸ்‌ ஆகியவை 
இத்தகைய கூட்டுத்‌ தொகுப்புகள்‌. 
Integrated software package : 
ஒருங்கிணைந்த மென்பொருள்‌ 
பணித்‌ தொகுப்புகள்‌: பல பயன்‌ 
பாடுகளை ஒரே நிரல்‌ தொடரில்‌ 
இணைக்கும்‌ மென்பொருள்‌. 
தரவுத்‌ தள மேலாண்மை, 


integrity class 


சொல்‌ செயலி, விரிதாள்‌, 
வணிக வரைகலை மற்றும்‌ 
தரவுத்‌ தொடர்பு ஆகியவை 
இதில்‌ அடங்கும்‌. வெட்டி 
ஓட்டுதலையும்‌ செய்ய முடியும்‌. 
தனியாக நின்று செய்யும்‌ 
பயன்பாடு களின்‌ திறன்களை 
எந்த ஒரு தொகுப்பும்‌ தர முடி 
யாது. சான்று பிரேம்வொர்க்‌, 
ஆப்பிள்‌ வொர்க்‌ மற்றும்‌ 
மைக்ரோ சாஃப்ட்‌ வொர்க்‌. 

Integration : ஒருங்கிணைப்பு: 
பல்வேறு விற்பனையாளர்‌ 
களிடம்‌ பெறப்பட்ட வேறு 
பட்ட வன்பொருள்களையும்‌, 
மென்பொருள்களையும்‌ ஒரு 
ஒருங்கிணைந்த முறைமையாக 


இணைத்தல்‌. - 
integrator : ஒருங்கிணைப்பான்‌; 
ஒருங்கிணைப்பி : ஒரு மின்‌ 


சுற்று. நேரத்தின்‌ அடிப்படை 
யில்‌ உள்ளீடாகப்‌ பெறும்‌ மின்‌ 
னோட்டத்தின்‌ தொடர்கூட்டு 
மதிப்பை (accumulated value) 
வெளியீடாகத்‌ தரும்‌. 

Integrity : ஒருங்கியைபு; ஒருங்க 
மைப்பு : இணக்கம்‌ : நிரல்‌ 
தொகுப்புகளை அல்லது தரவு 
களை அவை உருவாக்கப்பட்ட 
நோக்கத்துக்காகப்‌ பாதுகாத்தல்‌. 
integrity class : ஒருங்கிணைந்த 
வகுப்பு; ஒருங்கிணைந்த இனக்‌ 
குழு. 


integrity confinement 


integrity confinement : ஒருங்‌ 
கமைப்பு வரையறை. 

integrity context ஒருங்‌ 
கமைப்புச்‌ சூழல்‌. 

integrity control ஒருங்‌ 


கமைப்புக்‌ கட்டுப்பாடு. 

integrity label : ஒருங்கிணைந்த 
முகப்பு; ஒருங்கமைப்புச்‌ சிட்டை. 
integrity tower : ஒருங்கமைப்புக்‌ 
கோபுரம்‌. 


integrity upgrading : ஒருங்‌ 
கிணைந்த மேம்படுத்தம்‌. 


Intel corporation : இன்டெல்‌ 


அமைவனம்‌ முதல்‌ நுண்‌ 
செயலியை 4 பிட்‌ 400/-ஐ உரு 
வாக்கிய நிறுவனம்‌. இப்‌ 


பொழுது பல்வேறு வகையான 
நுண்செயலிகளைத்‌ தயாரிக்‌ 
கிறது. அவை பெரும்பாலான 
புகழ்பெற்ற நுண்‌ கணினிகளில்‌ 
பயன்படுத்தப்படுகின்றன. 


Intellect : அறிவார்ந்த; அறி 
வாற்றல்‌: செயற்கை அறிவுக்‌ 
கார்ப்பரேஷன்‌ ஒன்றின்‌ வணிக 
இலச்சினை. அந்‌ நிறுவனம்‌ 
இயற்கையான மொழியை 
வினா மொழியாக மாற்றக்‌ 
கூடிய முறைமையை உருவாக்‌ 
இயதாகும்‌. தினசரி வாழ்க்கை 
மொழியில்‌ பயனாளர்‌ முன்‌ 
வைக்கும்‌ கோரிக்கையை அது 
எந்த வகையில்‌ புரிந்து 


765 Intelligent controller 


கொண்டது என்பதையும்‌ தரவு 
களைத்‌ தொகுப்பிலிருந்து அதற்‌ 
கான பதிலையும்‌ அம்‌ 
முறைமை வெளிப்படுத்துறெது. 


Intelligence : அறிவுக்கூர்மை; 
நுண்ணறிவு: செயலாக்கும்‌ 
திறன்‌, ஒவ்வொரு கணினியும்‌ 
அறிவுக்கூர்மை உடையது. 


iாtelligent : அறிவுநுட்பன்‌; நுண்‌ 
ணறிவன்‌ : தன்னுள்‌ இருக்கும்‌ 
ஒன்று அல்லது மேற்பட்ட 
செயலிகளினால்‌ (2100688015) 
பகுதியாக அல்லது முழுமை 
யாகக்‌ கட்டுப்படுத்தப்படும்‌ 
ஒரு கருவி அல்லது ஒரு சாதனத்‌ 
தின்‌ பண்பியல்பு இவ்வாறு 
அழைக்கப்படுகிறது. 

intelligent cable : நுண்ணறிவு 
வடம்‌: வெறுமனே ஒரு முனை 
யிலிருந்து அடுத்த முனைக்குத்‌ 
தரவுகளை அனுப்பும்‌ பணியை 
மட்டுமின்றி, அது செருகப்‌ 
பட்டுள்ள இணைப்பியின்‌ 
பண்பியல்புகளை நிர்ணயம்‌ 
செய்யும்‌ திறனையும்‌ உள்ளடக்‌ 
கிய (கம்பி) வடம்‌. 


intelligent controller : அறிவு 
மிக்க கட்டுப்பாட்டாளர்‌ : தன்‌ 
னுடைய இயக்கங்களைக்‌ 
கட்டுப்படுத்த உள்ளார்ந்த நுண்‌ 
செயலகத்தைப்‌ பயன்படுத்தும்‌ 
வெளிப்புறக்‌ கட்டுப்பாட்டு 
அலகு. 


ப ப பப ட்ட்ட்ட்ட்ப்ட்ட்ட்டட்ப்ட்ட டப்ப 


intelligent database 766 


intelligent database : அறி 
வார்ந்த தரவுத்‌ தளம்‌ : தன்‌ 
னுடைய தரவுவின்‌ உள்ளடக்‌ 
கத்தைப்பற்றி அறிந்துள்ள தரவுத்‌ 
தளம்‌. ஒவ்வொரு தரவுப்‌ புலத்‌ 
திலும்‌ மதிப்பளிக்கும்‌ அளவு 
கோல்கள்‌ சேமித்து வைக்கப்‌ 
படும்‌. அனைத்து நுழைவுகளின்‌ 
பட்டியல்‌ அல்லது குறைந்த 
மற்றும்‌ அதிக மதிப்புகள்‌ ஆகி 
யவை இதில்‌ குறிப்பிடப்படும்‌. 
intelligent device : நுண்ணறிவுச்‌ 
சாதனம்‌; அறிவார்ந்த சாதனம்‌. 
Intelligent form : அறிவார்ந்த 
படிவம்‌ : சரியான தரவுவை 
நுழைக்க உதவும்‌ உதவி, திரை 
கள்‌ மற்றும்‌ குறைந்த அளவு 
செயற்கை நுண்ணறிவினை 
வழங்குகின்ற தரவு நுழைவு 
பயன்பாடு. 

Intelligent hub : அறிவார்ந்த 
குவியன்‌: இணையத்திலுள்ள 
சமிக்கைகளை மீட்டுருவாக்கல்‌, 
இணைய மேலாண்மைக்கான 
அனுப்புதல்களைக்‌ கண்காணித்‌ 
தல்‌, பல வகையான கேபிள்‌ 
களுக்கு இணைப்புகளை அனு 
மதித்தல்‌ மற்றும்‌ வழியமைத்‌ 
துத்‌ தநதல்‌ போன்ற பல்வகைப்‌ 
பணிகளை இது ஆற்றுகிறது. 
Intelligent language : அறி 
வார்ந்த மொழி: நிரலாக்கத்‌ 


தொகுப்பை உருவாக்கியவர்‌ 


Intelligent software 


அல்லது பயன்படுத்துகிறவர்‌ 
மூலம்‌ கற்றுக்‌ கொள்ளக்‌ கூடிய 
அல்லது மாற்றக்கூடிய 
நிரலாக்கத்‌ தொகுப்பு மொழி. 
Intelligent modem : அறிவார்ந்த 
மோடெம்‌ : நேர்முக அனுப்புதல்‌ 
நடைபெறும்போதே புதிய 
ஆணைகளை ஏற்று கட்டளை 
களுக்கு இசையும்‌ மோடெத்தை, 
ஹேயஸ்‌ என்பவர்‌ முதலில்‌ 
உருவாக்கினார்‌. 

Intelligent robots : அறிவார்ந்த 
எந்திர மனிதர்கள்‌ ; அறிவார்ந்த 
எந்திரன்கள்‌: அறிவார்ந்த எந்திர 
மனிதனுக்கு நிரலாக்கத்‌ தொடர 
மைக்கப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
செயற்கை நுண்ணறிவு தொழில்‌ 
நுட்பம்‌, தன்னுடைய சூழ்‌ 
நிலையை அறிந்து கொண்டு 
பல்வேறு வெளிப்புற சூழ்‌ 
நிலைகளுக்கேற்ற அறிவார்ந்த 
செயல்களை எந்திர மனிதன்‌ 
செய்ய இது உதவுகிறது. 
intelligent software development 
tools அறிவார்ந்த மென்‌ 
பொருள்‌ வளர்ச்சிக்‌ கருவிகள்‌ : 
மென்பொருள்‌ வளர்ச்சியின்‌ 
பல்வேறு நிலைகளில்‌ உற்‌ 
பத்தித்திறனை அதிகரிக்க மென்‌ 
பொருள்‌ வளர்ச்சிக்‌ கருவிகள்‌ 
என்று அழைக்கப்படும்‌ சிறப்பு 
நிரலாக்கத்‌ தொடர்களை நிர 
லாக்கத்‌ தொடர்‌ அமைப்‌ 
பவர்கள்‌ பயன்படுத்துகிறார்கள்‌. 


intelligent termina! 


Intelligent terminal : அறிவார்ந்த 
முனையம்‌ : உள்ளீட்டு/ வெளி 
யீட்டுக்‌ கருவி. அதில்‌ கணினி 
ஒன்றின்‌ முறைப்படுத்தும்‌ 
பண்புகள்‌ பொருத்தப்பட்டதாக 
அல்லது முனையப்‌ பிரிவில்‌ 
இணைக்கப்பட்டதாக இருக்‌ 
கின்றன்‌. Point of sale terminal, 
Local inteliigence ஆகியவற்றைப்‌ 
பார்க்கவும்‌. $௱கர்‌ (ஊராக! என்ப 
தோடு ஒப்பிடவும்‌. யாம 
teர௮। என்பதற்கு எதிரானது. 
intelligent terminal intensity : 
அறிவார்ந்த முனையச்‌ செறிவு. 
intelligent transportation infra- 
structure : நுண்ணறிவு போக்கு 
வரத்து அகக்‌ கட்டமைப்பு : 1996 
ஆம்‌ ஆண்டில்‌ அமெரிக்க 
நாட்டுப்‌ போக்குவரத்துச்‌ செயலர்‌ 
(அமைச்சர்‌) ஃபெடரிக்கோ 
பானா அவர்கள்‌ முன்வைத்த 
திட்டம்‌. நகர்‌/புறநகர்‌ நெடுஞ்‌ 
சாலை மற்றும்‌ திரளான போக்கு 
வரத்துக்‌ கட்டுப்பாடு/ 
மேலாண்மை சேவைகளை தானி 
யங்கு மயமாக்கும்‌ திட்டம்‌ இது. 
INTELSAT : இன்டெல்சாட்‌ : தக 
வல்‌ தொடர்பு செயற்கைகோள்‌ 
களை ஏவிய பன்னாட்டு நிறு 
வனம்‌. பன்னாட்டுத்‌ தகவல்‌ 
தொடர்பில்‌ பெரும்பாலான 
நீண்டதூரத்‌ தொடர்புகள்‌ இவற்‌ 
றின்‌ மூலமாகவே இயங்கு 
கின்றன. 


767 


‘interactive xable TV 


htensity : திண்ணம்‌ : வரைபட 
வெளிப்படுத்து கருவியில்‌ 
வெளிப்படும்‌ ஒளியின்‌ அளவு. 
கத்தோட்‌ கதிர்க்குழாய்‌ வெளிப்‌ 
படுத்தும்‌ பிரகாசத்தின்‌ அளவு. 
இதனை குமிழ்‌ ஒன்றைப்‌:பயன்‌ 
படுத்திக்‌ கட்டுப்படுத்தலாம்‌. 
இடை : எல்லைகளைக்‌ 
கடத்தல்‌. சான்று. Inter work 
என்றால்‌ ஒரு கட்டமைப்‌ 
பிலிருந்து வேறு ஒன்றுக்கு 
என்று பொருள்‌. 


inter : 


Interactive : இடைப்பரிமாற்ற: 


ஊட்டாடல்‌ உள்ளீட்டுக்கு 
உடனடியாக எதிர்‌ வினை 
தருதல்‌. பயனாளர்‌ கணினி 


முறைமையுடன்‌ நேரடியாக 
தொடர்ந்து தொடர்பு கொள்‌ 
கிறார்‌. இந்த வழித்‌ தொடர்பில்‌ 
இயக்குவோர்‌ ஒரு செயல்‌ 
மூலம்‌ நிரல்‌ தொகுப்பை மாற்றி 
யமைக்கலாம்‌ அல்லது நுழைக்‌ 
கலாம்‌. முறைமையிடமிருந்து 
எதிர்‌ தகவல்‌ மற்றும்‌ வழி 
காட்டுதலுக்காகவும்‌ சரி பார்ப்‌ 
புக்காகவும்‌ பெறலாம்‌. 

Interactive cable TV : இடைப்‌ 
பரிமாற்ற கம்பிவட தொலைக்‌ 
காட்சி “கேபிள்‌ டி.வி': பிரச்‌ 
சினைகள்‌ குறித்து கருத்துகளைக்‌ 
கூறி பார்வையாளர்கள்‌ பங்கு 
பெறும்‌ தொலைக்காட்சி 
நிகழ்ச்சி சேவை. வீடியோ 
டெக்ஸ்ட்‌. டெலி டெக்ஸ்ட்‌ 


interactive fiction 768 


போல்‌ அல்லாது முழுதாக 
தொலைக்காட்சி பார்ப்பதை 
இது உணர்த்துகிறது. காலப்‌ 
போக்கில்‌ இந்த சேவைகள்‌ 
எல்லாம்‌ கேபிள்‌ டி.வி. 
சேவைகள்‌ மூலம்‌ தர முடியும்‌. 
டிகோடரும்‌, விசைப்பலகை 
யும்‌ தேவைப்படும்‌. 

interactive fiction : ஊடாடு 
கதை ஒருவகை கணினி 
விளையாட்டு. ஒரு பயனாளர்‌ 
கணினிக்குச்‌ சில கட்டளை 
களைக்‌ கொடுத்து, ஒரு கதை 
யில்‌ தானும்‌ ஒரு கதை மாந்த 
ராகப்‌ பங்கு பெறலாம்‌. பயனா 
ளர்‌ தரும்‌ கட்டளைகள்‌ ஓரள 
வுக்கு கதையின்‌ நிகழ்வுகளை 
நிர்ணயிக்க முடியும்‌. பெரும்‌ 
பாலும்‌ ஒர்‌ இலக்கினை அடை 
வது கதையின்‌ மையக்‌ கருவாக 


இருக்கும்‌. அந்த இலக்கை 
அடைவதற்கான சரியான 
நடவடிக்கைகளின்‌ வரிசையைக்‌ 
கண்டறிந்து செயல்படுவதே 
விளையாட்டின்‌ புதிரான 
பகுதியாகும்‌. 


Interactive graphics : இடைப்‌ 
பரிமாற்ற வரைபடங்கள்‌ : வரை 
பட முறை - இதில்‌ பயனாள 
ரும்‌ கணினியும்‌ தீவிர தகவல்‌ 
பரிமாற்றத்தில்‌ இருக்கும்‌. 

interactive graphics system : 
இடைப்‌. பரிமாற்ற வரைபட 
முறைமை : கணினி வரைபட 


interactive processing 


முறைமை - இதில்‌ கணினி 
உதலியுடனான வரை 
படத்தைத்‌ தயாரிப்பதில்‌ எல்லா 
பணி நிலையங்களும்‌ பயன்‌ 
படுத்தப்படுகின்றன. எல்லாம்‌ 


இயக்குவோரின்‌ கட்டுப்‌ 
பாட்டில்‌ உள்ளன. உரைத்‌ 
தயாரிப்பு, பட்டியல்கள்‌ 


உருவாக்குதல்‌, வரைபடங்கள்‌, 
கணினி உதவியுடனான பொறி 
யியல்‌ பணிகள்‌, 35 மி.மீ அசை 
யாத்‌ தகடுகள்‌, அல்லது: செயல்‌ 
படக்கூடிய படங்கள்‌ ஆதிய 
வற்றை உருவாக்கலாம்‌. 


Interactive input : இடைவினை 
interactive link : இடைப்‌ பரி 
மாற்ற இணைப்பு; ஊடாட்டத்‌ 
தொகுப்பு. 

Interactive mens : இடைப்‌ பரி 
மாற்றப்‌ பட்டியல்‌ : ஒரு நேரத்‌ 
தில்‌ ஒன்று. என்ற அடிப்படை 
யில்‌ கேள்வி கேட்கும்‌ மெனு 
தத்துவம்‌. ஒரு. கேள்விக்கு பதில்‌ 
வந்தவுடன்‌ இரண்டாவது 
கேள்வி திரையில்‌ வரும்‌. 
வணிக தரவு செயலாக்கத்தில்‌ 
இது அதிகம்‌ பயன்படுத்தப்‌ 
படுகிறது. 

interactive processing : இடைப்‌ 
பரிமாற்ற முறைப்படுத்துதல்‌ : 
பயனாளருக்கும்‌ கணினிக்கும்‌ 
இடையே இடையறாத 


Interactive programme 


தொடர்ந்த தகவல்‌ தொடர்பு 
மூலம்‌ தரவுகளை மாற்றுதல்‌, 
கட்டளைகளை மாற்றுதல்‌ 
ஆகியவை நிறைவேற்றப்படு 
கின்றன. Conversational Mode 
மற்றும்‌ transaction oriented 
processing என்பதைப்‌ 
பார்க்கவும்‌. 

Interactive programme : இடைப்‌ 
பரிமாற்ற நிரல்‌ தொகுப்பு; இடை 
வினைச்‌ செயல்படுத்துதல்‌ 
தரவுகள்‌ பதிவு செய்யப்பட 
அல்லது தரவுகள்‌ தொடர அல்‌ 
லது நிரல்‌ தொகுப்பை அதனை 
நிறைவேற்றும்போதே மாற்றி 
அமைக்க அனுமதிக்கும்‌ கணினி 
நிரல்‌ தொகுப்பு. 

Interactive programming 
இடைப்‌ பரிமாற்றச்‌ செயல்‌ 
முறைப்படுத்தல்‌. 

Interactive query : இடைப்‌ பரி 
மாற்ற வினா; ஊடாடு உசாவல்‌: 
ஒரு குறிப்பிட்ட ஆவணத்தை 
அல்லது ஆவணங்களை 
உடனடியாகத்‌ திரும்பப்‌ பெற 
உதவும்‌ நடவடிக்கை. இயல்‌ 
பாகப்‌ பயனாளரின்‌ ஒவ்வொரு 
உள்ளீட்டுக்கும்‌ முறைமையிட 
மிருந்து ஒரு எதிர்‌ வினையைத்‌ 
தரும்‌ தொடர்பு. 

Interactive session : இடைப்‌ 
பரிமாற்ற நிகழ்ச்சி பயன்‌ 
படுத்துபவருக்கும்‌ கணினிக்கும்‌ 


769 


Interactive video 


இடையில்‌ முன்‌ பின்னான 
உரையாடல்‌. Batch session 
என்பதன்‌ எதிர்ச்சொல்‌. 
interactive system : இடைப்‌ 
பரிமாற்ற முறைமை : பயனா 
ளரோ , கணினியின்‌ சாதன 
சேவைப்‌ பகுதியோ இயக்க 
நிரல்‌ தொகுப்புடன்‌ நேரடி 
யாகத்‌ தொடர்பு கொள்ள முடி 
யும்‌. பயனாளர்‌ இதனை உரை 
யாடல்‌ முறைமை என்று கூறு 
வார்கள்‌. 

interactive television : ஊடாடு 
தொலைக்காட்சி : தொலைக்‌ 
காட்சி நிகழ்ச்சிகளில்‌ பார்வை 
யாளர்‌ டாட வகைசெய்யும்‌ 
ஒரு ஒளிக்‌ காட்சித்‌ தொழில்‌ 
நுட்பம்‌ (Video Technology). 
இணையத்‌ தொடர்பு, நேயர்‌ 
விருப்ப ஒளிக்காட்சி (Video ௦ 
சாகா), ஒளிக்காட்சிக்‌ கலந்‌ 
துரையாடல்‌ (Video Conference) 
போன்றவை ஊடாடு தொலைக்‌ 
காட்சியின்‌ சில பயன்பாடு 
களாகும்‌. 

interactive video : இடைப்‌ பரி 
மாற்ற ஒளிக்காட்சி: ஊடாடு 
ஒளிக்காட்சி: சொற்கள்‌, குரல்‌, 
ஒளி பரிமாற்ற தொழில்‌ நுட்‌ 
பங்களுடன்‌ உருவ செயலாக்‌ 
கத்தை ஒருங்கிணைக்கும்‌ 
கணினி சார்ந்த அமைப்பு. 
இடைப்‌ பரிமாற்ற பல்‌ ஊடக 
முறையில்‌ வழங்குவதை இது 


= ப ட ப்ப பப்ப ப்பட்ட ட்ட்டடட்ட டப்ப ப்பட்ட 


49 


interactive video disk 


இயல்பாக்குகிறது. கணினி 
கட்டுப்பாட்டில்‌ வீடியோ டிஸ்க்‌ 
அல்லது சிடி ரோமை பயன்‌ 
படுத்தி இடைப்பரிமாற்றக்‌ கல்வி 
அல்லது பொழுதுபோக்கு 
நிகழ்ச்சிகளை அளிப்பது. 


interactive video disk : இடைப்‌ 
பரிமாற்ற ஒளிக்காட்சி வட்டு; 
ஊடாடு ஒளிக்‌ காட்சி வட்டு. 


Interaction : திரும்பச்‌ செய்தல்‌ : 
மறுபடி மறுபடி செய்தல்‌. 


interapplication communication : 
பயன்பாடுகளுக்கிடையேயான 
தகவல்‌ தொடர்பு : ஒரு நிரல்‌ 
இன்னொரு நிரலுக்குச்‌ செய்தி 
அனுப்பும்‌ செயல்பாடு. (எ-டு) 
சில மின்னஞ்சல்‌ நிரல்கள்‌, 
பயனாளர்‌ அஞ்சலைப்‌ படித்துக்‌ 
கொண்டிருக்கும்போதே அதில்‌ 
குறிப்பிட்டுள்ள ஓர்‌ இணையத்‌ 
தளத்தைச்‌ சொடுக்கிப்‌ பார்வை 
யிட அனுமதிக்கின்றன. பயனா 
ளர்‌ சொடுக்கியதும்‌, இணைய 
உலாவி அக்குறிப்பிட்ட 
இணையத்‌ தளத்தை தானாகவே 
பெற்றுத்‌ தருகிறது. 

Interbase : இடைமுகம்‌ : இடை 
முகப்பு: போர்லாண்ட்‌ நிறுவனத்‌ 
தில்‌ உறவுமுறை டி.பி. 
எம்‌.எஸ்‌. நேர்முக கலவை செய 
லாக்கங்களைக்‌ (online complex 
processing) கையாள வடி 
வமைக்கப்பட்ட இது யூனிக்ஸ்‌ 


770 


interface 


பணி நிலையங்களிலும்‌ லேக்ஸ்‌ 
களிலும்‌ இயக்கப்படுகிறது. 
பியர்‌-டு-பியர்‌ மற்றும்‌ 
கிளயன்ட்‌/ செர்வர்‌ அமைப்பு 
களாகவும்‌ இது இருக்கலாம்‌, 
எஸ்கியூஎல்‌- யும்‌ மற்றும்‌ அதனு 
டைய சொந்தத்‌ தரவு கையாளும்‌ 


மொழியையும்‌ இது பயன்‌ 
படுத்துகிறது. 
Inter Block Gap (186) 


தொகுதி இடைவெளி; தொகுப்‌ 
பிடைத்‌ தூரம்‌ : மின்காந்த 
நாடா, வட்டு அல்லது உருளை 
யில்‌ ஒரு ஆவணத்‌ தொகுப்பின்‌ 
முடிவுக்கும்‌ அடுத்த ஆவணத்‌ 
தொகுப்புக்கும்‌ இடையில்‌ 
உள்ள தூரம்‌. கோப்புத்‌ தூரம்‌ 
மற்றும்‌ ஆவண இடைத்‌ 
தூரத்திலிருந்து மாறுபட்டது. 
inter connected network : சேர்த்‌ 
தினைப்‌ பிணையம்‌. 


inter connected ring : சோத்‌ 
திணைப்பு வளையம்‌. 


Interconnection : இணைப்பு: 
விற்பனையாளர்கள்‌ 
வழங்கிய சாதனங்களுக்கிடை 
யிலான இணைப்பு. 


பல 


1ஈ$21க௦6 : இடைமுகப்பு:: ஒரு 
கணினியும்‌, வெளிப்புற 
பொருள்‌ ஒன்றும்‌ சந்திக்கும்‌ 
இடம்‌. அந்த வெளிப்புறப்‌ 
பொருள்‌ இயக்கியாகவோ, 
வெள்ப்புறச்‌ சாதனமாகவோ 


Interface adapter 


அல்லது தகவல்‌ தொடர்பு 
ஊடகமாகவோ இருக்கலாம்‌. 
இணைப்பி போன்ற பருப்‌ 
பொருளாகவோ அல்லது மென்‌ 


பொருளை உள்ளடக்கிய 
அளவைப்‌ பொருளாகவோ 
இருக்கலாம்‌. 


Interface adapter : இடைமுக 
ஏற்பி கணினி அல்லது 
முகப்பை ஒரு கட்டமைப்புடன்‌ 
இணைக்கும்‌ சாதனம்‌. 


Interface card : இடைமுக 
அட்டை : ஒரு வகையான விரி 
வாக்க அட்டை. தட்டு இடை 
முக அட்டை, தொடர்‌ இடைமுக 
அட்டை, இணை இடை முக 
அட்டை போன்ற வெளிப்புறச்‌ 
சாதனங்களை கணினிகளில்‌ 
இணைக்க இது அனுமதிக்றெது. 


Interface Message Processor 
(MP) : இடைமுக செய்திச்‌ செயலி. 


Interfacial programme : இடை 
முகப்புச்‌ செயல்முறை. 


, Interference : குறுக்கீடு : விரும்‌ 
பும்‌ சமிக்கைகளின்‌ தரத்தினை 
சீர்கேடு அடையச்‌ செய்யும்‌ 
தேவையில்லாத சமிக்கைகள்‌. 


Inter frame coding : இடை உருவ 
குறியீடமைத்தல்‌ : உருவங்களுக்‌ 
கிடையிலான வேறுபாடுகளை 
மட்டும்‌ குறியீடமைக்கும்‌ 
வீடியோ சுருக்கும்‌ முறை. 


Interleaf 


Inter graph : இடைப்‌ பரிமாற்ற 
வரைகலை : கணினி அமைப்பு 
களில்‌ இருந்த இடைப்பரிமாற்ற 
வரைகலைகளை உருவாக்கும்‌ 
அமெரிக்க நிறுவனம்‌. 


॥terlace : இடைப்பின்னல்‌ : 
அணுகு நேரத்தைக்‌ குறைக்கும்‌ 
வகையில்‌ காந்த வட்டு அல்லது 
உருளையில்‌ தனித்தனியாக 
உள்ள சேமிப்பக இருப்பிடங்‌ 
களில்‌ அடுத்தடுத்த முகவரி 
களைக்‌ கொடுப்பது. 

interlacing : இடைப்பின்னியல்‌: 
குறைவான செங்குத்து ஸ்கேன்‌ 
விதிதங்களைக்‌ கணினி வெளிப்‌ 
படுத்தப்படும்போது லிக்கரின்‌ 
(icker) அளவைக்‌ குறைக்கும்‌ 
முறை. ஒரே நேரத்தில்‌ அடுத்த 
இரண்டாவது வரியையும்‌ 
ஸ்கேன்‌ செய்து இரண்டாவது 
மூறை விட்டுப்போன வரி 
களை ஸ்கேன்‌ செய்தல்‌. 


Inter language conversion : 
மொழிகளுக்கிடையில்‌ மாற்றம்‌ : 
ஒரு மொழியில்‌ இருந்து 
வேறொன்றுக்கு மாற்றுதல்‌ 

|nferleaf : இடைத்தாள்‌ : ஐபிஎம்‌ 
மின்‌ உயர்‌ பீ. க்கள்‌ மற்றும்‌ 386 
“களுக்கான முழு அம்சங்கள்‌ 
உள்ள டி.டீ.பீ. மென்பொருள்‌. 
உரை மற்றும்‌ வரைகலை 
தொகுப்பு, தாராள கை ஒவியம்‌ 
மீபான்றவற்றை உள்ளடக்கி 


interleaved memory 


யதற்கு போஸ்ட்‌ ஸ்கிரிப்ட்‌ 
உதவியும்‌ ஏஸ்‌/400 போல்டர்‌ 
களுடன்‌ இணைப்பும்‌ கிடைக்‌ 
கிறது. 

interleaved memory : இடைப்‌ 
பின்னல்‌ நினைவகம்‌ : கணினி 
யின்‌ நிலையா நினைவகத்தில்‌ 
(RAM) காத்திருக்கும்‌ நேரத்‌ 
தைக்‌ குறைக்கும்‌ பொருட்டு 
முகவரிகளை ஒழுங்கமைக்‌ 
இன்ற ஒரு வழிமுறை. இடைப்‌ 
பின்னல்‌ நினைவகத்தில்‌, அடுத்‌ 
தடுத்த நினைவக இருப்பிடங்‌ 
கள்‌ சில்லுவின்‌ வேறுவேறு 
இடைவரிசைகளில்‌ இருப்‌ 
பதுண்டு. மையச்‌ செயலி 
யானது ஒரு பைட்டை அணு 
கியபின்‌, அடுத்த பைட்டை 
அணுகுவதற்கு முன்பாக, ஒரு 
முழு நினைவசச்‌ சுழற்சி முடி 
யும்வரை காத்திருக்க வேண்டிய 
தில்லை. 


Interleaving : இடைவிடல்‌ : பல்‌ 
நிரல்‌ தொடரமைக்கும்‌ தொழில்‌ 
நுட்பம்‌. ஒரு நிரல்‌ தொடரின்‌ 
பகுதிகள்‌ வேறொரு நிரலாக்கத்‌ 
தொடரில்‌ அமைத்து அதை 
வேறொரு நிரல்‌ தொடரில்‌ 
அமைப்பதுண்டு. இம்முறை 
யில்‌ நிரலாக்கத்‌ தொடர்களில்‌ 
ஒன்றில்‌ செயலாக்க தாமதம்‌ 
ஏற்பட்டால்‌ வேறொரு நிரல்‌ 
தொடரின்‌ பகுதிகள்‌ செய 
லாக்கம்‌ செய்யப்படலாம்‌. 


intermediate language 


Interlink தொடுப்புறவு; 
தொடுப்பிணைப்பு 


Interlock : இடைப்பூட்டு : ஒரு 
சாதனம்‌ அல்லது இயக்கம்‌ 
வேறொன்றில்‌ தலையிடா 
வண்ணம்‌ பாதுகாக்கும்‌ வசதி. 
கணிப்பொறியில்‌ நிரல்‌ தொடர்‌ 
ஒன்று செயல்படுத்தப்பட்டு 
வரும்போது அதை நகர்த்து 
வதைத்‌ தடைசெய்யும்‌ முறையில்‌ 
கட்டுப்பாடு முகப்பில்‌ உள்ள 
பொத்தான்கள்‌ பூட்டிக்‌ கொள்‌ 
வது ஒரு குறுக்கீடு எனலாம்‌. 
Interlude : இடைச்செயல்‌ : 
ஆரம்பப்‌ பராமரிப்பு. 
intermediate code generator : 
இடை நிலைக்‌ குறிமுறை 
உருவாக்கி. 

Intermediate mode routing : 
இடைமுறை வழியமைப்பு 
பக்கத்தில்‌ அல்லாத முனை 
களுக்கு ஒரு செய்தியை அனுப்‌ 
புதல்‌. சான்றாக, ௮ - ஆ - இ என்ற 
மூன்று கணினிகளுக்கு இணைப்பு 
இருக்குமானால்‌ '௮' கணினி 
யிலிருந்து 'இ' கணினிக்கு 'ஆ' 
கணினி மூலம்‌ செய்தி அனுப்ப 
முடியும்‌. 

intermediate language (iL) : 
இடைநிலை மொழி : பொது 
வாக, ஒரு கணினி மொழி உயர்‌ 
நிலை மொழியாகவும்‌, செயல்‌ 
படுத்த வேண்டிய இலக்கு 


intermediate tool 


மொழி எத்திர மொழியாகவும்‌ 
இருப்பதுண்டு. அதாவது, 
மொழி மாற்றிகள்‌ (௦௱றரers) 
பெரும்பாலும்‌ உயர்நிலைக்‌ 
கணினி மொழி நிரல்களை 
எந்திர மொழிக்கு மாற்றியமைக்‌ 
கின்றன. ஒருசில உயர்‌ நிலை 
மொழி மாற்றிகள்‌ முதலில்‌ 
அசெம்பிலி மொழிக்கு மாற்றிப்‌ 
பின்‌ எந்திரமொழிக்கு மாற்று 
கின்றன. இதில்‌ அசெம்பிளி 
மொழி இடைநிலை மொழி 


யாகப்‌ பயன்படுகிறது. 


intermediate tool இடை 


நிலைக்‌ கருவி. 

: விட்டுவிட்டு : 
தகவல்‌ சமிக்கை அல்லது 
தொலைபேசி இணைப்பு 
தொடர்ந்து கிடைக்காமலும்‌ 
அதேவேளையில்‌ துண்டிக்கப்‌ 
படாமலும்‌ குறிப்பிட்ட நேர 


intermittent 


இடைவெளிகளில்‌ விட்டு 
விட்டுச்‌ செயல்படுதல்‌. 

Intermittent error இடை 
யிடையே வரும்‌ பிழை : இடை 
மிடையே அடிக்கடி வரும்‌ 
பிழைகள்‌. இதனால்‌ பிழை 
திருத்தலும்‌ மீண்டும்‌ அதை 


உருவாக்குதலும்‌ சிக்கலாகிறது. 
internal and external : அகம்‌- 


புறம்‌, 


Internal clock : உள்ளார்ந்த கடி 
காரம்‌ : அன்றாடம்‌ நேரத்தைக்‌ 


lnternal documentation 


காட்ட கணினியின்‌ உள்ளே 
அமைக்கப்படும்‌ மின்னணு 
மின்சுற்று. 

Internal command : உள்ளார்ந்த 
கட்டளை: அக ஆணை : எம்‌எஸ்‌ 
டாசில்‌ பொது கட்டளை செய 
லகத்தின்‌ வழியான கட்டளை 
(command. com.) ஒன்று உள்ளது. 
இதற்காக எந்தக்‌ கோப்பையும்‌ 
ஏற்ற வேண்டியதில்லை. 
Internal data representation : 
உள்ளே இருக்கும்‌ தரவு 
கணினியின்‌ உள்ளே அமைந்‌ 
திருக்கும்‌ பதிவுகள்‌ சேமிப்பகம்‌ 
மற்றும்‌ பிற சாதனங்களில்‌ 
உள்ள தரவுகள்‌. 


Internal document : அகநிலை 
ஆவணம்‌. 

internal documentation : உள்‌ 
விவர ஆவணம்‌ : அக ஆவணம்‌ : 
1. மூல மொழி நிரலாக்கத்‌ 
தொடரில்‌ விளக்கக்‌ குறிப்புகள்‌, 
குறிப்புரைகளைச்‌ சேர்த்தல்‌. 
இதற்கு கணினி மூலம்‌ எதுவும்‌ 
செய்ய வேண்டியதில்லை. நிர 
லாக்கத்‌ தொடரின்‌ பல்வேறு 
பகுதிகள்‌ செய்யும்‌ பணிகள்‌ 
பற்றி தற்போதைய மற்றும்‌ 
எதிர்கால நிரலாக்கத்‌ தொடர்‌ 
அமைப்பவர்களுக்கு இது 
உணர்த்துகிறது. 2. ஒரு வணிக 
நிறுவனத்தில்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ ஆவணப்படுத்தல்‌. 


er 


Interna! font 


Internal font உள்ளார்ந்த 
எழுத்துரு : ஒரு அச்சுப்பொறி 
யில்‌ உருவாக்கப்பட்ட ஒரு 
குறிப்பிட்ட எழுத்து முகம்‌ 
கொண்ட எழுத்துகளின்‌ 
தொகுதி. 

Internal fragmentation : அக 
நிலைத்‌ துண்டிப்பு. 

Internal interrupt : உள்ளார்ந்த 
குறுக்கீடு : செயலாக்கம்‌ மூலம்‌ 
ஏற்படும்‌ குறுக்கீடு. சான்று: 
உள்ளீடு அல்லது வெளியீடு 
அல்லது ஒரு கணித மிகு 
பிழைக்கான வேண்டுகோள்‌. 
எதிர்ச்‌ சொல்‌ : external interrupt. 
Internally generated data : உள்‌ 
தோன்றும்‌ தரவு. 

Internal memory : உள்‌ நினை 
வகம்‌ Internal storage 
போன்றது. 


Internat modem : உள்ளமைந்த 
மோடெம்‌ : கணினியின்‌ உள்ளே 
இருந்து கொண்டு நேரடியாக 
கணினி விரிவாக்க வாயிலில்‌ 
பொருந்தக்‌ கூடியது. 

internal or external command : 
அகக்கட்டளை அல்லது புறக்‌ 
கட்டளை. 


Internal report : உள்ளார்ந்த 
அறிக்கை : அக நிலை அறிக்கை : 
ஒரு நிறுவனத்தின்‌ உள்ளே 
இருப்பவர்கள்‌ தயாரிக்கும்‌ 


774 


internal storage 


நிறுவன அறிக்கை. இருப்புக்‌ 
கணக்கெடுப்பு தரக்கட்டுப்பாடு, 
சம்பளப்பட்டி போன்றவை 
இதில்‌ அடங்கும்‌. 

internal ‘schema அகப்‌ 
பொழிப்பு: அக உருவரை : ஒரு 
தரவுத்‌ தளத்திலுள்ள கோப்பு 
கள்‌-அவற்றின்‌ பெயர்கள்‌, 
அவற்றின்‌ இருப்பிடம்‌, அணு 
கும்‌ முறைகள்‌, தரவு தருவித்‌ 
தல்‌ போன்ற அனைத்தையும்‌ 
பற்றிய ஒரு பார்வை அல்லது 
நோக்கு. அன்‌சி/எக்ஸ்‌3/ஸ்பார்க்‌ 
ஆகியவை ஏற்கின்ற முப்‌ 
பொழிப்புக்‌ கட்டுமானம்‌. 
கொடாரசில்‌ (CODASIL), டி. பிடீஜி 
(0870) ஆகியவற்றை அடிப்‌ 
படையாகக்‌ கொண்ட முறை 
மைகளில்‌ உள்ள பொழிப்புடன்‌ 
தொடர்புடையது அகப்‌ 
பொழிப்பு ஆகும்‌. ப௫ர்ந்தமை 
தரவுத்தளத்தில்‌, வெவ்வேறு 
இருப்பிடங்களில்‌ வேறு வேறு 
அகப்பொழிப்புகள்‌ இருக்க 
முடியும்‌. 

Internal sort : உள்ளே வகைப்‌ 
படுத்தல்‌: அக நிலை வரிசை 
யாக்கல்‌ : ஒரு மைய செயலக 
அலகுக்குள்‌ இரண்டு அல்லது 
மேற்பட்ட பதிவுகளை வரிசைப்‌ 
படுத்துதல்‌. பல்வகைப்படுத்தும்‌ 
நிரல்‌ தொடரில்‌ முதல்‌ நிலை. 
Internal storage : உள்ளார்ந்த 
சேமிப்பகம்‌: உள்‌ தேக்ககம்‌ : 


Internal timer 


மையச்‌ செயலக அலகு நேரடி 
யாகக்‌ கட்டுப்படுத்தும்‌ முகவரி 
யிடும்‌ சேமிப்பகம்‌. நிரலாக்கத்‌ 
தொடர்‌ இயக்கப்படும்‌ போதும்‌ 
தரவு செயலாக்கம்‌ செய்யப்‌ 


படும்போதும்‌ நிரல்‌ ' 
தொடர்களை சேமிக்கப்‌ 
பயன்படுகிறது. 

Internal timer : உள்ளார்ந்த 
காலங்காட்டி முறையான 


இடைவெளிகளில்‌ பைபியசோ 
எலெக்ட்ரிக்‌ படிகம்‌ உருவாக்‌ 
கும்‌ துடிப்புகளைக்‌ கட்டுப்படுத்‌ 
தும்‌ பதிவு. 

International Business Machines 
Corporation (IBM) : பன்னாட்டு 
வாணிக எந்திரக்‌ கழகம்‌. 
International Council for Com- 
puters in Education (ICCE) : 
கல்வியில்‌ கணினிகளுக்கான 
பன்னாட்டுக்‌ கழகம்‌ (ஐ.சி.சி.இ) : 
கல்லூரிக்கு முந்தைய அளவில்‌ 
கல்வித்‌ துறையில்‌ கணினி 
யைப்‌ பயன்படுத்துவதில்‌ ஆர்வ 


முள்ளவர்களைக்‌ கொண்ட 
பன்னாட்டு நிறுவனம்‌. 
international data links 


பன்னாட்டுத்‌ தரவு இணைப்பு. 
International Directory of 
Software : பன்னாட்டு மென்‌ 
பொருள்‌ திரட்டு : கம்ப்யூட்டர்‌ 
பப்ளிகேஷன்ஸ்‌ லிமிடெட்‌ 
நிறுவனத்தின்‌ வெளியீடு. 


775 International Standard Org. 


International Federation for 
information Processing (IFIP) : 
தகவல்‌ செயலாக்கத்திற்கான பன்‌ 
னாட்டுப்‌ பேரவை (ஐஎஃப்ஐபீ) : 
தகவல்‌ செயலாக்கத்‌ துறையில்‌ 
தீவிரமாக ஈடுபட்டுள்ள தொழில்‌ 
முறை மற்றும்‌ கல்வி முறை 
சங்கங்களைச்‌ சேர்ந்தவர்களைக்‌ 
கொண்ட பன்னாட்டு நிறுவனம்‌. 
மூன்று  ஆண்டுகளுக்கொரு 
முறை உலகின்‌ பல்வேறு பகுதி 
களில்‌ கூட்டம்‌ நடத்துகிறது. 

International Forum for Infor- 
mation Technology in Tamil 
(NFITT) : உலகத்‌ தகவல்‌ தொழில்‌ 
நுட்பத்‌ தமிழ்‌ மன்றம்‌. சுருக்க 
மாக “உத்தமம்‌” என வழங்கப்‌ 


படுகிறது. 


international network ; உல 
களாவிய பிணையம்‌; பன்‌ 
னாட்டுப்‌ பிணையம்‌. 

Internationa! Standard : பன்‌ 


னாட்டுத தரம்‌. 

International Standard Book 
Number (ISBN) : பன்னாட்டு தர 
நூல்‌ எண்‌ : ஐஎஸ்பிஎன்‌ என்று 
சுருக்கி அழைக்கப்படுகிறது. 
நூலகங்களில்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ பட்டைக்‌ குறியீடு. 
International Standard Organi- 
ation (150) : பன்னாட்டுத்‌ தர 
நிறுவனம்‌ (ஐஎஸ்‌ஓ) : அறி 
வியல்‌ மற்றும்‌ பொறியியல்‌ 


International Tele-communi- 776 


பொருள்கள்‌, அமைப்புகளுக்‌ 
கான பன்னாட்டு தர நிர்ணயங்‌ 
களை வழங்க உருவாக்கப்பட்ட 
தன்னார்வ நிறுவனம்‌. 


International Tele-communi- 
cations union : பன்னாட்டுத்‌ 
தொலைத்‌ தொடர்புக்‌ குழுமம்‌; 
சாவதேச தொலை தொடர்புச்‌ 
சங்கம்‌ : பொதுத்துறை மற்றும்‌ 
தனியார்‌ தொலைத்‌ தொடர்பு 
நிறுவனங்களின்‌ தொலைபேசி 
மற்றும்‌ தரவு தொடர்பு அமைப்பு 
களுக்கான பரிந்துரைகள்‌ மற்றும்‌ 
தர வரையறைகள்‌ - இவற்றுக்குப்‌ 
பொறுப்பு வகிக்கும்‌, பன்னாட்டு 
அரசுகளின்‌ கூட்டமைப்பு. 


Internet : இணையம்‌ : உலகம்‌ 
முழுவதிலுமுள்ள பிணையங்‌ 
களின்‌ தொகுப்பு. பிணையங்கள்‌ 
தமக்குள்ளே டீசிபீ/ஐபீ நெறி 
முறைத்‌ தொகுப்புகளின்‌ அடிப்‌ 
படையில்‌ தகவல்களைப்‌ பரி 
மாறிக்‌ கொள்கின்றன. இணை 
யத்தின்‌ இதயமாக விளங்குவது, 
பெரிய கணுக்கணினிகள்‌ 
(Nodes) அல்லது புரவன்‌ கணினி 
களை (10515) இணைக்கும்‌ 
அதிவேகத்‌ தரவு தொடர்புத்‌ 
தடங்களாலான முதுகெலும்பு 
(Back bone) ஒத்த அமைப்பே 
ஆகும்‌. அமெரிக்க நாட்டுப்‌ 
பாதுகாப்புத்‌ துறை 1969இல்‌ 
உருவாக்கிய ஆர்ப்பா நெட்‌, 
இணையத்தின்‌ ஊற்றுக்‌ 


Internet access 


கண்ணாகும்‌. அணுப்போர்‌ ஏற்‌ 
படினும்‌ ஆர்ப்பாநெட்‌ முற்றி 
லும்‌ அழிந்து போகா வண்ணம்‌ 
உருவாக்கப்பட்டது. பிட்நெட்‌, 
யூஸ்நெட்‌, யுயுசிபீ மற்றும்‌ 
என்‌எஸ்‌எஃப்நெட்‌ ஆகியவை 
ஆர்ப்பாநெட்டுடன்‌ காலப்‌ 
போக்கில்‌ இணைந்துவிட்டன. 
Internet access : இணைய 
அணுகல்‌ இணையத்துடன்‌ 
இணைப்பு ஏற்படுத்திக்‌ கொள்‌ 
ளல்‌. இருவகையில்‌ இயலும்‌. 
முதல்‌ வழிமுறை தொலைபேசி 
*இணக்கி மூலம்‌ ஓர்‌ இணையச்‌ 
சேவையாளரின்‌ வழியாகத்‌ 
தொடர்பு கொள்ளுதல்‌. வீட்டுக்‌ 
கணினிகளிலிருந்து பெரும்‌ 
பாலான பயனாளர்கள்‌ இந்த 
முறையிலேயே தொடர்பு 
கொள்கின்றனர்‌. இரண்டாவது 
வழிமுறை தனிப்பட்ட 
இணைப்புத்‌ தடம்‌ (060162160 
ஐ மூலம்‌ ஒரு குறும்பரப்புப்‌ 
பிணையத்தை இணையத்துடன்‌ 
இணைத்தல்‌. பிணையத்தில்‌ 
இணைக்கப்பட்ட கணினிகளில்‌ 
பயனாளர்‌ தொடர்பு கொள்வர்‌. 
பெரும்‌ நிறுவனங்கள்‌ இத்தகு 
இணைப்புகளைப்‌ பெற்‌ 
றுள்ளன. தொலைக்காட்சிப்‌ 
பெட்டியுடன்‌ இணைக்கப்பட்ட 
கருவி மூலமும்‌ இணையத்தை 
அணுக முடியும்‌. இன்னும்‌ பரவ 
லாகப்‌ புழக்கத்தில்‌ வரவில்லை. 


Internet access device 


Internet access device 

இணைய அணுகல்‌ சாதனம்‌ : 
இணையத்துடன்‌ தொடர்பு ஏற்‌ 
படுத்திக்‌ கொள்ளவும்‌, சமிக்‌ 
கைகளை திசைப்படுத்தவும்‌, 
இணைப்பு நேரத்தின்படி கட்‌ 


டணம்‌ கணக்கிடவும்‌ பயன்‌. 


படும்‌ கருவி. ஒன்றுக்கு மேற்‌ 
பட்ட தொலைதூரப்‌ பயனாளர்‌ 
கள்‌ ஒரே நேரத்தில்‌ இணை 
யத்தை அணுக வழி செய்யும்‌. 
Internet account : இணையக்‌ 
கணக்கு : பயனாளர்‌ ஒருவர்‌ 
இணைய இணைப்புக்காக 
இணையச்‌ சேவையாளரிடம்‌ 
பதிவு செய்து கொள்ளல்‌. அவர்‌ 
கள்‌ தரும்‌ பயனாளர்‌ பெயர்‌ 
(username), நுழைசொல்‌ (ஓக55- 
070) மூலமாக இணையத்தை 
அணுக முடியும்‌. பீடீபீ (Po! 7௦ 
Point) மூலம்‌ இணைய அணு 
கல்‌, மின்னஞ்சல்‌ போன்ற 
சேவைகள்‌ கிடைக்கும்‌. 
Internet address : இணைய 
முகவரி : இணையத்தைப்‌ பயன்‌ 


படுத்துபவர்களுக்கு செய்தி 
களை முகவரியிடுவதற்கான 
படிவம்‌. 


Internet Architecture Board :. 


இணையக்‌ கட்டுமானக்‌ கழகம்‌ : 
ஐசாக்‌ (500) எனப்படும்‌ 
இணையச்‌ சமூக அமைப்பின்‌ 
(Internet Society) ஒரு குழு. 
இணையத்தின்‌ ஒட்டுமொத்தக்‌ 


‘Internet backbone 


கட்டுமான நோக்கங்களுக்கு 
பொறுப்பாக விளங்குகிறது. தர 
வரையறை செயலாக்கங்களில்‌ 
ஏற்படும்‌ தகராறுகளைத்‌ தீர்த்து 
வைக்கும்‌ பணியையும்‌ செய்‌ 
கிறது. தலைப்பெழுத்துக்‌ குறும்‌ 
பெயர்‌ ஐஏபி (18). 


internet backbone : இணைய 


முதுகெலும்பு : இணையம்‌ என்‌ 


பது பிணையங்களின்‌ பிணை 
யம்‌ (Network of Networks). ஒரு 
நாட்டிலுள்ள உள்ளூர்‌ மற்றும்‌ 
வட்டாரப்‌ பிணையங்களை 
ஒருங்கிணைத்து இணையத்தில்‌ 
பிணைக்கப்பட்டுள்ள இன்‌ 
னொரு முதுகெலும்புப்‌ பிணை 
யத்துடன்‌ தரவுகளைப்‌ பரி 
மாறிக்‌ கொள்ளும்‌ அதிவேகப்‌ 
பிணையம்‌. வரலாற்றுப்‌ போக்‌ 
தில்‌ பார்த்தால்‌,. இணையத்தின்‌ 
முன்னோடியான என்‌எஸ்‌ 
எஃப்நெட்‌ (NSFNet) அமெரிக்க 
நாட்டின்‌ முதுகெலும்புப்‌ 
பிணையமாகத்‌ திகழ்ந்தது. 
தேசிய அறிவியல்‌ கழகம்‌ 
(National Science Foundation) 
நடத்திவந்த அனைத்து மீத்‌ 
திறன்‌ கணினி மையங்களும்‌ 
(Super Computer Centers) இந்த 
முதுகெலும்புப்‌ பிணையத்தில்‌ 
இணைக்கப்பட்டிருந்தன. இன்‌ 
றைக்கு பல்வேறு தனியார்‌ நிறு 
வனங்களும்‌ தத்தமது முது 
கெலும்புப்‌ பிணையங்களை 


ப டப ம அய வலி படபட பப ப்பட்ட டட பயப்பட பப்ப ப பபப வமாம்‌ 


Internet broadcasting 


நடத்தி வருகின்றனர்‌ (எ-டு) 
எம்ஜெ, ஸ்பிரின்ட்‌, இந்தியாவில்‌ 
விஎஸ்‌என்‌எல்‌ மற்றும்‌ தொலை 
தொடர்புத்துறை (பிஎஸ்‌என்‌எல்‌) 
முதுகெலும்புப்‌ பிணையங்‌ 
களை நிறுவியுள்ளன. 


Internet broadcasting 

இணைய அலைபரப்பு : இணை 
யம்‌ வழியாக கேட்பொலி 
(Audi0௦) மற்றும்‌ ஒளிக்‌ காட்சி 
(Video) தரவுகளைப்‌ பரப்புதல்‌. 
இது வலைபரப்பு (Webcasting) 
என்றும்‌ அழைக்கப்படுகிறது. 
இணைய அலைபரப்பு என்பது 
வழக்கமான வானொலி நிலை 
யங்கள்‌ இணையம்‌ வழியாக 
ஒலிபரப்புச்‌ செய்வதையும்‌ 
உள்ளடக்கியதே. இணையத்தில்‌ 
மட்டுமே ஒலிபரப்புச்‌ செய்யும்‌ 
நிலையங்களும்‌ உள்ளன. 
இணையம்‌ வழி ஒலிபரப்பாகும்‌ 
பாடல்களை ரியல்‌ ஆடியோ 
(Real Audio) என்னும்‌ மென்‌ 
பொருள்‌ உதவியுடன்‌ கேட்க 
லாம்‌. ஒளிக்காட்சி அலை 
பரப்பை ரியல்‌ பிளேயரில்‌ 
காணலாம்‌. எம்போன்‌ (MBONE) 
என்பது இணைய 
பரப்பில்‌ ஒரு முறை. 


அலை 


Internet browser : இணைய 
உலாவி. 


Internet business : இணைய 


வணிகம்‌. 


internet Engineering 
Internet call 
அழைப்பு. 
Internet connection : இணைய 
இணைப்பு. 


இணைய 


Internet connection wizard : 
இணைய இணைப்பு வழிகாட்டி, 
Internet draft இணைய 
நகலறிக்கை: இணையத்தில்‌ 
நடைமுறைப்படுத்தப்படும்‌ தர 
வரையறைகளில்‌ செய்யப்பட 
வேண்டிய மாற்றங்கள்‌ குறித்து 
விவாதிப்பதற்காக ஐஇடீ எஃப்‌. 
(IETF-Internet Engineering Task 
Force) தயாரித்து முன்வைத்த ஒர்‌ 
ஆவணம்‌. எந்த நேரத்திலும்‌ 
இதனைத்‌ திருத்தலாம்‌; மாற்ற 
லாம்‌. திருத்தமோ மாற்றமோ 
இல்லையெனில்‌ ஆறுமாத 
காலத்துக்கு இந்த ஆவணம்‌ 
செல்லுபடி ஆகும்‌. ஓர்‌ 
இணைய நகலறிக்கை ஏற்றுக்‌ 
கொள்ளப்படும்‌ எனில்‌, 
அதனை ஓர்‌ ஆர்‌எஃப்சியாக 
{(RFC-Request for Comment) 
மேம்படுத்தலாம்‌. 

Internet directory : இணையத்‌ 
தரவுத்‌ தொகுப்பு. 

Internet Engineering Steering 
ரேபற : இணையப்‌ பொறியியல்‌ 
வழி காட்டும்‌ குழு : இணையக்‌ 
கழகத்தின்‌ (Internet Society-ISOC) 
உள்ளேயே ஐஏபியுடன்‌ (Internet 
Architecture Board) இணைந்து, 


internet Explorer 


இணையப்‌ பொறியியல்‌ 
முனைப்புக்‌ குழு (IETF-Internet 
Engineering முன்வைக்கும்‌ தர 
வரையறைகளை மதிப்பாய்வு 
செய்யும்‌. 

Internet Explorer : இன்டர்நெட்‌ 
எக்ஸ்புளோரர்‌ மைக்ரோ 
சாஃப்ட்‌ நிறுவனம்‌ 1995ஆம்‌ 
ஆண்டு அக்டோபரில்‌ அறி 
முகப்படுத்திய இணைய 
உலாவி மென்பொருள்‌. விண்‌ 
டோஸ்‌ 957/98/எம்‌.இ/என்டி /2000 
மற்றும்‌ மெக்கின்டோஷ்‌ முறை 
மைகளில்‌ செயல்படும்‌ பதிப்பு 
கள்‌ பயன்பாட்டில்‌ உள்ளன. 
பிந்தைய பதிப்புகள்‌, வலைப்‌ 
பக்கங்களில்‌ இணைக்கப்‌ 
பட்டுள்ள மேம்பட்ட வடி 
வமைப்பு நுட்பங்கள்‌, அசை 
வூட்டக்‌ கூறுகள்‌, ஆக்டிவ்‌ எக்ஸ்‌ 
கட்டுப்பாடுகள்‌ மற்றும்‌ ஜாவா 
குறுநிரல்களை அடையாளங்‌ 
கண்டு செயல்படுத்தும்‌ 
வல்லமை பெற்றவை. 
internet gateway : இணைய 
நுழைவி; இணைய நுழை 
வாயில்‌ : ஒர்‌ இணைய முது 
கெலும்புப்‌ பிணையத்துடன்‌ 
இன்னொரு பிணையத்தை 
இணைப்பதற்கு உதவும்‌ சாத 
னம்‌. பெரும்பாலும்‌ இத்தகைய 
சாதனம்‌ இப்பணிக்கென தனித்‌ 
தொதுக்கப்பட்ட ஒரு கணினி 
யாகவோ, ஒரு திசைவி (Router) 


779 


Internet Information Server 


யாகவோ இருக்கும்‌. இணைய 
முதுகெலும்புப்‌ பிணையத்‌ 
திற்கும்‌ அதனுடன்‌ இணைக்கப்‌ 
பட்ட பிற பிணையங்களுக்கும்‌ 
இடையேயான நெறிமுறை 
நிலைமாற்றம்‌ (Protocol Conver- 
$101), தரவு மொழிபெயர்ப்பு 


மற்றும்‌ செய்திப்‌ 
பரிமாற்றங்களை இந்த 
நுழைவிகள்‌ கவனித்துக்‌ 


கொள்கின்றன. ஒரு நுழைவி 
இணையத்தில்‌ ஒரு கணுவாகக்‌ 
(1௦06) கருதப்படுகிறது. 
internet group membership 
protoco! இணையக்‌ குழு 
உறுப்பினர்‌ நெறிமுறை : ஐபீ 
புரவன்கள்‌ (IP hosts) பயன்‌ 
படுத்தும்‌ ஒரு நெறிமுறைத்‌ 
தொகுதி. இவற்றுடன்‌ இணைக்‌ 
கப்பட்ட பிற பல்பரப்பு திசை 
விகளுக்கு (Multicast Routers) 
தமது புரவன்‌ குழு உறுப்பினர்‌ 
தகுதியை அறிவிக்க இந்த நெறி 
முறை பயன்படுகிறது. 

Internet language : இணைய 
மொழி. 

internet Information Server : 
இன்டர்நெட்‌ இன்‌ஃபர்மேஷன்‌ 
செர்வர்‌ மைக்ரோசாஃப்ட்‌ 
நிறுவனத்தின்‌ வலை வழங்கள்‌ 
(Webserver) மென்பொருள்‌. 
ஹெச்டீடீபீ (http - Hypertext 
Transfer Protocol) நெறிமுறை 
யைப்‌ பயன்படுத்தி வைய விரி 


Internet nodes 780 


வலை ஆவணங்களை (Www 
documents) இணையத்தில்‌ வினி 
யோகம்‌ செய்யும்‌. பல்வேறு 
பாதுகாப்புச்‌ செயல்கூறுகளை 
உள்ளடக்கியது. வலைப்‌ 
பக்கங்களில்‌ சிஜிஐ நிரல்களை 
அனுமதிக்கிறது. கோஃபர்‌ 
(Gopher) மற்றும்‌ எஃப்டீபி 
வழங்கன்களை (FTP Servers) 
ஏற்கிறது. 


Internet nodes : இணையக்‌ 
கணுக்கள்‌. 
Internet options : இணைய 


விருப்பத்‌ தேர்வுகள்‌. 
Internet phone : இணைய பேசி. 


Internet protocol : இணைய 
நெறிமுறை. 

Internet Relay Chat : இணைய 
அரட்டை அரங்கம்‌. 


Internet Research Steering 
Group : இணைய ஆய்வு வழி 
காட்டுங்‌ குழு : இணைய ஆய்வு 
முனைப்புக்‌ குழுவினை (Internet 
Research Task Force - IRTF) 
நிர்வகிக்கும்‌ அமைப்பு. 
Internet Research Task Force : 
இணைய ஆய்வு முனைப்புக்‌ 
குழு : இணையக்‌ கட்டுமானக்‌ 
கழகத்துக்கு (145) இணையம்‌ 
தொடர்பான நீண்ட காலப்‌ பரிந்‌ 
துரைகளை முன்வைக்கும்‌ தன்‌ 
முனைப்பு அமைப்பு. 


Internet security 


internet router : இணைய வழிப்‌ 
படுத்தி : ஆப்பிள்‌ நிறுவனத்தின்‌ 
மெக்கின்டோஷ்‌ மென்‌ 
பொருள்‌. இதன்மூலம்‌ இன்டர்‌ 
நெட்‌ இயக்கங்களை உள்ளூர்‌ 
பேச்சு, ஈதர்‌ பேச்சு, அடை 
யாளப்‌ பேச்சு ஆகிய எதனுட 
னும்‌ இணைத்து எந்த இணைய 
நிலையத்துடனும்‌ இணைத்துத்‌ 
தர முடியும்‌. ஒவ்வொரு 
மீட்டரும்‌ ச இணையங்களுடன்‌ 
இணைக்க முடியும்‌. அதிக பட்ச 
மாக 1.6 கோடி முனைகளிலும்‌ 
1,024 இணையங்களுடனும்‌ 
சேரும்‌. 


internet security : இணையப்‌ 
பாதுகாப்பு : இணையத்‌ தரவு பரி 
மாற்றத்தில்‌ தரவு சான்றுறுதி, 
அந்தரங்கம்‌, நம்பகத்தன்மை, 
சரிபார்ப்பு இவையனைத்தை 
யும்‌ உள்ளடக்கிய ஒரு கருத்துரு. 
(எ-டு) வைய விரிவலையில்‌ 
(www) உலாவி (Browser) மூல 
மாக பற்று அட்டையைப்‌ (Credit 


சோ) பயன்படுத்தி ஒரு 
பொருளை வாங்குவதில்‌ 
பல்வேறு பாது காப்புச்‌ 


சிக்கல்கள்‌ அடங்கி யுள்ளன. 
முதலாவதாக இணையம்‌ 
வழியாக அனுப்பப்படும்‌ பற்று 
அட்டையின்‌ எண்ணை 
அத்துமீறிகள்‌ எவரும்‌ குறுக்‌ 
கிட்டு அறிந்து கொள்ளக்‌ 
கூடாது. அவ்வெண்‌ பதிந்து 


internet Service Provider 


வைக்கப்பட்டுள்ள வழங்கன்‌ 
கணினியிலிருந்து வேறெவரும்‌ 
நகலெடுத்துவிடக்‌ கூடாது. 
அந்த பற்று அட்டை எண்ணை 
அதற்குரிய நபர்தான்‌ அனுப்‌ 
பினாரா என்பதைச்‌ சரிபார்க்க 
வேண்டும்‌. அதை அனுப்பிய 
வர்‌ பின்னாளில்‌ தான்‌ அனுப்ப 
வில்லை என்று மறுதலிக்க வழி 
யிருக்கக்‌ கூடாது. 

Internet Service Provider {ISP} : 
இணையச்‌ சேவை நிறுவனம்‌; 
இணையச்‌ சேவை வழங்கு 
வோர்‌; இணையச்‌ சேவை 
மையம்‌. 


Internet society : இணையச்‌ 
சமூகம்‌: இணையக்‌ கூட்டுறவுச்‌ 
சங்கம்‌: இணையப்‌ பயன்‌ 
பாட்டை வளர்க்கின்ற, பரா 
மரிக்கின்ற மற்றும்‌ மேம்படுத்து 
இன்ற தனிநபர்கள்‌, குழுமங்‌ 
கள்‌, அமைப்புகள்‌, அரசு 
முகமைகள்‌ ஆகியவற்றை 
உள்ளடக்கிய ஒரு பன்னாட்டு 
அமைப்பு. இணையக்‌ கட்டு 
மானக்‌ கழகம்‌ (ஐஏபி), இதன்‌ 
ஓர்‌ அங்கமாகும்‌. தவிரவும்‌, 
இணையச்‌ சமூக அமைப்பு 
இணையச்‌ சமூக செய்தி அறிக்‌ 
கையை வெள்யிட்டு வருகிறது. 
ஆண்டுதோறும்‌ ஐநெட்‌ (INET) 
மாநாடுகளை நடத்தி வருகிறது. 
Internet Software Consortium : 
இணைய மென்பொருள்‌ கூட்ட 


781 


Internet telephone: 


மைப்பு, : இணையம்‌ தொடர்‌ 
பான மென்பொருள்களை உரு 
வாக்கி அவற்றை வைய விரி 
வலை மற்றும்‌ எஃப்டீமீ மூலம்‌ 
இலவசமாக உலகுக்கு. வழங்‌ 
கும்‌ ஆதாய நோக்கில்லாத 


' அமைப்பு. டிஹெச்சிபீ (DHCP - 
Dynamic Host 
. Protocol) போன்ற இணையத்‌ தர 


Configuration 


வரையறைகளை உருவாக்கிய 
திலும்‌ இந்த அமைப்புக்குப்‌ 
பங்கு உண்டு. 

Internet talk radio : இணையப்‌ 
பேச்சு வானொலி : வானொலி 
மில்‌ ஒலிபரப்பாகும்‌ நிகழ்ச்சி 
களைப்‌ போன்று இணையத்தில்‌ 
பதிவிறக்கம்‌ செய்‌ வதற்கு ஏற்ற 
வகையில்‌ வெளியிடப்படுகின்ற 
ஒலிக்கோப்புகளிலான நிகழ்ச்சி 
நிரல்‌. வாஷிங்டனிலுள்ள 
தேசிய தாளிகை மாளிகையில்‌ 
இந்த நிகழ்ச்சிகள்‌ தயாரிக்கப்‌ 
படுகின்றன. இந்நிகழ்ச்சி 30 
நிமிடம்‌ முதல்‌ 1 மணி நேரம்‌ 
வரை இருக்கும்‌. 30 நிமிட 
நிகழ்ச்சியில்‌ ஒலிபரப்பாகும்‌ 
ஒலிக்‌ கோப்புகள்‌ 15 எம்பி 


வட்டு இடத்தை எடுத்துக்‌ 
கொள்ளும்‌. 

Internet telephone : இணையத்‌ 
தொலைபேசி பொதுத்‌ 


தொலைத்‌ தொடர்புக்‌ கட்‌ 
டமைப்பைப்‌ பயன்படுத்தாமல்‌ 


இணையத்தின்‌ வழியாக 


படட பம்‌ rir ப்பபபபப ட பட்ட்டபியல் ப பப படப்பட 


Internet television 


இரண்டுபேர்‌ பேசிக்‌ கொள்ளும்‌ 
முறை. இரு முனையிலும்‌ ஒரு 
கணினி, ஓர்‌ இணக்கி (ஈ௦0), 
இணையத்‌ தொலைபேசி மென்‌ 
பொருள்‌ இருப்பின்‌ இணையம்‌ 
வழியாகத்‌ தொலைபேசி 
அழைப்பை ஏற்படுத்தவும்‌, 
பெறவும்‌, பேசிக்‌ கொள்ளவும்‌ 
முடியும்‌. 

Internet television : இணையத்‌ 
தொலைக்காட்சி : இணையம்‌ 
வழியாக அலைபரப்பாகும்‌ 
தொலைக்‌ காட்சியின்‌ கேட்‌ 
பொலி மற்றும்‌ ஒளிக்காட்சி 
நிகழ்ச்சிகள்‌. 


Internet time : இணைய நேரம்‌. 


Internet tools : இணையக்‌ 


கருவிகள்‌ 


internet traffic : இணையப்‌ 
போக்குவரத்து. 


Internetwork இணைப்‌ 
பிணையம்‌ : ஒன்றாக இணைக்கப்‌ 
பட்ட ஒன்றுக்கு மேற்பட்ட 
கணினிப்‌ பிணையங்களுக்கு 
இடையிலான தகவல்‌ தொடர்பு. 
பேரும்பாலும்‌ இணையம்‌ வழி 
அல்லது விரி பரப்புப்‌ பிணையம்‌ 
வழியாக, இரண்டு குறும்‌ பரப்புப்‌ 
பிணையங்களுக்கிடை யேயான 
தகவல்‌ தொடர்பைக்‌ குறிக்கும்‌. 


Internet worm : இணையப்‌ புழு : 
நவம்பர்‌ 1986இல்‌ இணையம்‌ 


InterNIC 


வழியாகப்‌ பரப்பப்பட்ட 
கணினி நச்சு நிரல்‌. தனக்குத்‌ 
தானே இனப்‌ பெருக்கம்‌ செய்து 
கொள்ளும்‌. ஒரே இரவில்‌ உல 
கம்‌ முழுவதிலும்‌ இணையத்‌ 
தில்‌ இணைக்கப்பட்டிருந்த 
ஏராளமான கணினிகளை நிலை 
குலையச்‌ செய்தது. யூனிக்ஸ்‌ 
இயக்க முறைமையிலிருந்த ஒரு 
குறைபாட்டைப்‌ பயன்படுத்தி 
இந்த நச்சுநிரல்‌ ஊடுருவித்‌ 
தீங்கு விளைவித்தது. கார்நெல்‌ 
(Cornel) பல்கலைக்கழகத்தில்‌ 
பயின்ற மாணவர்‌ ஒருவரின்‌ 
குறும்புத்தனத்தில்‌ உருவானதே 


இந்த இணையப்‌ புழு 
நிரலாகும்‌. 
interNiC இன்டர்நிக்‌ 


இணையப்‌ பிணையத்‌ தகவல்‌ 
மையம்‌ என்ற பொருள்படும்‌ 
inter Network Information Centre 
என்ற தொடரின்‌ சுருக்கம்‌. களப்‌ 
பெயர்களையும்‌ ஐமீ முகவரி 
களையும்‌ பதிவு செய்யும்‌ 
பணியை இந்த அமைப்பே 
கவனித்துக்‌ கொள்கிறது. 
இணையத்தைப்‌ பற்றிய தக 
வலைப்‌ பரப்பும்‌ பணியையும்‌ 
செய்கிறது. அமெரிக்க நாட்டின்‌ 
தேசிய அறிவியல்‌ கழகம்‌. 
(National Science Foundation), 
ஏமீ&டீ, ஜெனரல்‌ அட்டாமிக்ஸ்‌ 
(General Atomics), நெட்வொர்க்‌ 
சொல்யூஷன்ஸ்‌ இன்க்‌ ஆகிய 


em ச னைக கையை தைகய கைக்‌ 


internist 


நிறுவனங்கள்‌ பங்கு கொண்ட 
கூட்டமைப்பாக இன்டர்நிக்‌ 
1993ஆம்‌ ஆண்டு அமைக்கப்‌ 
பட்டது. இன்டர்நிக்கின்‌ மின்‌ 
னஞ்சல்‌ முகவரி ரீ௦௫ரா££ாாc. 
et. இணைய தளம்‌: ॥((2://81௭௭. 
internic.net 

|fernist : இன்டர்நிஸ்ட்‌ : 1970- 
களின்‌ ஆரம்பத்தில்‌ பிட்ஸ்பர்க்‌ 
பல்கலைக்‌ கழகத்தில்‌ மையர்ஸ்‌ 
மற்றும்‌ ஹாரி பீப்பிள்‌ ஆகி 
யோரால்‌ உருவாக்கப்பட்டது. 
Interoperable : இசைவு இயக்கத்‌ 
தன்மை: வேறொரு கணினி 
அமைப்புடன்‌ சரிவர இயங்கக்‌ 
கூடிய ஒரு அமைப்பின்‌ திறன்‌. 
interplanetory internet : கோள்‌ 


களுக்கிடையிலான இணையம்‌. 


interpolate : இடையதிப்பீடு; 
இடைக்‌ கணிப்பு : ஒரு வரிசை 
யான மதிப்புகளில்‌ தெரிந்த 
இரண்டு மதிப்புகளுக்கு 
இடைப்பட்ட மதிப்பினைக்‌ 
கணக்கிடல்‌. 


Interpolation : இடைச்‌ செருகல்‌; 
இடைக்‌ கணிப்பு : இரண்டு 
தெரிந்த மதிப்புகளுக்கி௮டை 
யிலான மதிப்பினைக்‌ காணும்‌ 
முறை. கணினி வரைகலையில்‌ 
இந்தச்‌ செயல்முறையை அடிக்‌ 
கடி பயன்படுத்தி இரண்டு நேர்‌ 
கோடுகளை இணைத்து 
வளைவுகளையோ அல்லது 


783 Interpretation 


இரண்டு குறிப்பிட்ட புள்ளி 
களுக்கடையில்‌ மென்மையான 
வளைவுகளையோ வரை 
யறுப்பது. 


Interpress : இன்டர்பிரஸ்‌ : 
ஜெராக்ஸ்‌ நிறுவனத்தின்‌ பக்க 
விளக்க மொழி. 2,700 மற்றும்‌ 
9,700 பக்க அச்சுப்‌ பொறிகளில்‌ 
பயன்படுத்தப்படுறைது. வென்ச்‌ 
சுரா பதிப்பகம்‌ இன்டர்‌ பிரசுக்‌ 
கான வெளியீடுகளை அளிக்‌ 
கிறது. 

interpret : ஆணைமாற்று : 
1. கணினிக்கான ஒரு கூற்றை . 
அல்லது ஓர்‌ நிரலை பொறி 
மொழி வடிவில்‌ மாற்றி 
அதனைச்‌ செயல்படுத்துதல்‌. 
2. ஒரு கணினி மொழியில்‌ 
எழுதப்பட்ட ஒரு நிரலை, ஒவ்‌ 
வொரு கூற்றாக பொறி மொழி 
யில்‌ மொழி பெயர்த்து அதனை 
நிறைவேற்றுவது. ஓட்டு 
மொத்த நிரலையும்‌ பொறி 
மொழிக்கு மாற்றம்‌ செய்து, 
பிறகு தனியாக பொறி மொழி 
நிரலை இயக்கிக்‌ கொள்ளும்‌ 
மொழிமாற்று (Compile) 
முறைக்கு மாற்றானது. 
Interpretation : ஆணை மாற்றம்‌; 
விளக்கம்‌ : உயர்நிலை மொழி 
நிரல்‌ தொடர்‌ வாக்கியங்களை 
எந்திரமொழி நிரல்களாக 
மாற்றும்‌ மொழி பெயர்ப்பு. ஒரு 


Interpretered language 784 


நிரல்‌ தொடருக்கு விளக்கம்‌ 
அளிக்கும்போது, ஒவ்வொரு 
வாக்கியத்தினையும்‌ மொழி 
பெயர்த்து அடுத்த வாக்கியத்‌ 
தைச்‌ செயலாக்கம்‌ செய்வதற்கு 
முன்‌ செயல்படுத்தப்படும்‌. 
interpreted language : ஆணை 
மாற்று மொழி : எழுதப்பட்ட 
நிரலை ஒவ்வோர்‌ ஆணையாக 
பொறி மொழிக்கு மொழி 
பெயர்த்து உடனுக்குடன்‌ இயக்‌ 
கும்‌ முறை கொண்ட கணினி 
மொழி. பேசிக்‌, லிஸ்ப்‌, ஏடீஎல்‌ 
ஆகிய மொழிகள்‌ பொதுவாக 
ஆணை மாற்று மொழிகள்‌ 
எனப்படுகின்றன. ஆனாலும்‌, 
பேசிக்‌ மொழி நிரலை பொறி 
மொழிக்கு ஒட்டுமொத்தமாக 
மொழிபெயர்த்து இயக்கும்‌ 
மொழி மாற்றிகளும்‌ (௦ோறிஎ) 
உள்ளன. 

interpreter : வரி மொழி மாற்றி; 
ஆணை மாற்றி : மூல மொழி 


யில்‌ உள்ள ஒவ்வொரு 
வாக்கியத்தையும்‌ தொடர்‌ 
எந்திர நிரல்களாக மாற்றி 


அவற்றை இயக்கும்‌ கணினி 
நிரலாக்கத்‌ தொடர்‌. 

interprocess communication : 
பணிகளிடை தகவல்‌ தொடர்பு : 
ஒரே நேரத்தில்‌ ஒன்றுக்கு மேற்‌ 
பட்ட பணிகளை நிறைவேற்ற 
வல்ல கணினி முறைமைகளில்‌ 
இரண்டு பணிகளுக்கிடையே 


interrupt 


அல்லது செயலாக்கங்களுக்‌ 
கிடையே தகவல்‌ தொடர்பை 
நிகழ்த்தும்‌ முறை. குழாய்‌ 
(pipes), அணுகல்குறி (6௱2ற॥௦- 
185), பகிர்வு நினைவகம்‌, சாரை 
கள்‌ (பெ£ப65), சமிக்கைகள்‌ 
மற்றும்‌ அஞ்சல்பெட்டி எனப்‌ 
பல்வேறு முறைகளில்‌ இந்தத்‌ 
தகவல்‌ பரிமாற்றம்‌ நடை 
பெறுகிறது. 

Inter Record Gap (86) : பதி 
வேடு இடையில்‌ உள்ள இடை 
வெளி : நாடாவில்‌ தரவுகளின்‌ 
தொகுதிகளுக்கிடையில்‌ உரு 
வாக்கப்பட்ட இடைவெளி. 
சுருணையினை ஆரம்பித்தல்‌ 
மற்றும்‌ நிறுத்துதலின்‌ மூலம்‌ 
உருவாக்கப்படுகிறது. IRG 


என்று சுருக்கி அழைக்கப்‌ 
படுகிறது. 
interrogate : கேள்வி கேட்டல்‌ : 


(1) ஒரு கோப்பில்‌ உள்ள பதி 
வேடுகளைத்‌ தேடுதல்‌, தொகுத்‌ 
தல்‌ மற்றும்‌ எண்ணுதல்‌. 
(2) ஒரு முகப்பு அல்லது 
கணினி அமைப்புத்‌ தகுதியை 
அல்லது நிலையைச்‌ 
சோதித்தல்‌. 

|nterrupt : குறுக்கீடு ; இடையீடு : 
வழக்கமான நிரல்‌ தொடர்‌ 
செயல்படுவதை நிறுத்தி 
உள்சேமிப்பகத்தில்‌ குறிப்‌ 
பிட்ட இடத்திற்கு வன்பொரு 
ளின்‌ நிரல்‌ தொடர்‌ கட்டுப்‌ 


interrupt, automatic 


பாட்டினை மாற்றுவதற்கான 
சமிக்கை. குறுக்கடு செயல்‌ 
படுத்தப்பட்ட பிறகு, நிரல்‌ 
தொடரின்‌ கட்டுப்பாடு மீண்‌ 
டும்‌ குறுக்கிடப்பட்ட நிரல்‌ 
தொடருக்கே திரும்பிவிடும்‌. 
interrupt, automatic : தானி 
யங்கு குறிக்கீடு; தானியங்கு 
இடைமறிப்பு. 

interrupt controller : குறுக்கீடுக்‌ 
கட்டுப்படுத்தி. 
Interrupt-driven : குறுக்கீடு- 
இயக்கி; இடை மறிப்புத்‌ தூண்‌ 
டல்‌ : குறுக்கடுகளைப்‌ பயன்‌ 
படுத்தும்‌ கணினி அல்லது 
தரவுத்‌ தொடர்பு கட்டமைப்பு. 
interrupt-driven processing : 
குறுக்கீட்டு முடுக்கச்‌ செய 
லாக்கம்‌ ஒரு குறுக்கீடு 
(ஈசா!) மூலம்‌ கோரிக்கை 
கிடைக்கப்பெற்றவுடன்‌ நடை 
பெறும்‌ செயலாக்கம்‌. 
கோரிக்கை நிறைவேற்றப்பட்ட 
பின்‌ மையச்‌ செயலகம்‌ (CPU) 
அடுத்த செயலை நிறைவேற்றத்‌ 
தயாராக இருக்கும்‌. அடுத்து 
செய்யவிருக்கும்‌ பணி முன்பு 
விட்டு வந்த பணியாகவோ, 
இன்னொரு குறுக்கீடு மூலம்‌ 
உணர்த்தப்படும்‌ பணியாகவோ 
இருக்கலாம்‌. பயனாளர்‌ விசைப்‌ 
பலகையில்‌ ஒரு விசையை 
அழுத்துவது, நெகிழ்‌ வட்டகத்‌ 


50 


785 Interrupt priorities 


தில்‌ ஒரு வட்டினைச்‌ செருகிய 
தும்‌ அது தரவு பரிமாற்றத்துக்கு 
தயார்‌ நிலையில்‌ இருத்தல்‌ 
போன்றவை குறுக்கீட்டு 
முடுக்கச்‌ செயலாக்கங்களாகும்‌. 


Interrupt handler : குறுக்கீடு 
கையாள்பவர்‌ : குறுக்கீடு ஏற்‌ 
படும்போது தேவையான 
வேலைகளைச்‌ செய்யும்‌ 
நிரலாக்கத்தொடரின்‌ ஒரு பகுதி. 


interruption : குறுக்கிடுதல்‌ : 
நிரல்களை வழக்கம்போல்‌ 
தொடர்ச்சியாக இயக்குவதில்‌ 
ஏற்படும்‌ தடை. 


interruption, machine : எந்திரக்‌ 
குறுக்கீடு; எந்திர இடைமறிப்பு. 
Interrupt mask : குறுக்கீட்டு 
மூடி; இடை மறிப்புத்‌ திரை : 
ஒரு குறுக்கட்டை செயலாக்கம்‌ 
செய்யலாமா? வேண்டாமா? 
என்பதற்கான கட்டுப்பாட்டை 
இயக்கும்‌ உள்ளார்ந்த பொத்‌ 
தான்‌. நிரல்‌ தொடரினால்‌ அவ்‌ 
வப்போது மூடி, திறக்கப்படும்‌ 
ஒரு துண்மியே மூடியாகும்‌. 


Interrupt priorities : குறுக்கிட்டு 
முன்னுரிமைகள்‌ : குறுக்கீடு 
களுக்குக்‌ கொடுக்கப்படும்‌ 
முக்கியத்துவத்தின்‌ வரிசை 
முறை. ஒரே நேரத்தில்‌ இரண்டு 
குறுக்கீடுகள்‌ ஏற்படுமானால்‌, 
அதிக முன்னுரிமை உள்ள 


Interrupt Request Line 786 


குறுக்கடே முதலில்‌ கவனிக்கப்‌ 
படும்‌. லெ கணினிகளில்‌ 
இரண்டுமே செய்யப்படும்‌. 


Interrupt Request Line (IRL) : 


குறுக்கீட்டு வேண்டுகோள்‌ வரி : 
குறுக்கடு செய்யவேண்டிய 
சமிக்கை தருவதற்கு ஒரு 
சாதனத்தினால்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ ஒரு வரி தரவுக்‌ கோடு. 
Interrupt return : குறுக்கீடு 
திரும்ப வரல்‌ : குறுக்கட்டினால்‌ 
தடை செய்யப்பட்டு மீண்டும்‌ 
இயங்குமாறு செயலகத்திற்கு 
நிரல்‌ தருகின்ற எந்திர நிரல்‌. 
Interrupt service routine : குறுக்‌ 
கீட்டு சேவை வாலாயம்‌ 
உடனடியாக இயக்கப்படும்‌ 
நிரலாக்கத்தொடர்‌. மையச்‌ 
செயலகம்‌ தற்போது செய்யும்‌ 
வேலையை ஐஎஸ்‌ஆர்‌ 
சேமித்து, குறுக்கீடு செய்யப்‌ 
பட்ட வேலையை முடித்து 
விட்டு, மீண்டும்விட்ட 
இடத்தில்‌ இருந்து தொடரும்‌. 
Interrupt vector : குறுக்கீட்டு 
நெறியம்‌ : ஒரு பட்டியலின்‌ 
தனித்தன்மை. குறுக்கடு சேவை 
யின்‌ ஆரம்ப முகவரிகளைக்‌ 
கொண்டது. இது இருப்ப 
தனால்‌ மையச்‌ செயலகமானது 
குறுக்கீடு வரும்போது எங்கே 
குதிக்கலாம்‌ என்று அறிந்து 
கொள்ள முடிகிறது. 


Interview 


interrupt vector table : குறுக 
கீட்டு நெறிய அட்டவணை : 
சேவை வழமைகளில்‌ குறுக்கீடு 
செய்வதற்கான நெறிகளைக்‌ 
(வெக்டார்கள்‌) கொண்டுள்ள 
ஒரு அட்டவணை. 


Intersect : குறுக்கு வெட்டு : 
உறவுமுறை தரவுத்‌ தளங்களில்‌ 
இரண்டு கோப்புகளைப்‌ 


பொருத்திப்‌ பார்த்து இரண்டுக்‌ 
கும்‌ பொதுவாக உள்ளவற்றைக்‌ 
கொண்டு ஒரு மூன்றாவது 
கோப்பை உருவாக்குவது. 
Interval timer : இடைவேளை 
நேரம்‌ காட்டி : ஒரு கணினி 
அமைப்பில்‌ கடந்துபோன 
நேரத்தைக்‌ கண்காணிக்கும்‌ 
எந்திர அமைப்பு. 

Interview : நேர்முகம்‌; நேர்‌ 
காணல்‌ : 1. அமைப்பு வடி 
வமைப்பு மற்றும்‌ ஆய்வில்‌ 
உண்மை தேடும்முறை. 
2. வேலைதரும்‌ நபருக்கும்‌ 
வேலைக்கு விண்ணப்பிப்‌ 
பவருக்கும்‌ இடையே நடை 
பெறும்‌ உரையாடல்‌. நேர்‌ 
முகத்தின்போது ஒருவருக்கு 
தனது திறமைகள்‌, கல்வி, 
மற்றும்‌ கடந்தகால பட்டறி 
வைப்‌ பற்றியும்‌ அந்த வேலை 
யில்‌ அவரிடம்‌ என்ன எதிர்‌ 
பார்க்கப்படுகிறது என்பதையும்‌ 
விளக்க அவருக்கு வாய்ப்புக்‌ 
கிடைக்றெது. 


intra 


றர : அக இயக்கம்‌ : ஒரு 
எல்லைக்குள்‌ சான்றாக [ா£ா 
011106 என்பது ஒரு அலுவல 
கத்துக்குள்ளேயே நடைபெறும்‌ 
இயக்கங்கள்‌. 

intranet : உள்‌ இணையம்‌ : 
இணையத்‌ தொழில்‌ நுட்பங்‌ 
களைப்‌ பயன்படுத்தும்‌ ஒரு நிறு 
வனப்‌ பிணையம்‌ . 

intraware : அக இணைய மென்‌ 
பொருள்‌ : ஒரு குழுமத்தின்‌ அக 
இணையத்தில்‌ (ரகாச!) பயன்‌ 
படுத்தப்படும்‌ குழு மென்‌ 
பொருள்‌/இடை மென்பொருள்‌ 
ஆகியவை இவ்வாறு அழைக்‌ 
கப்படுகின்றன. இவை பெரும்‌ 
பாலும்‌ மின்னஞ்சல்‌, தரவுத்‌ 
தளம்‌, பணிப்பாய்வு, மற்றும்‌ 


உலாவிப்‌ பயன்பாட்டுத்‌ 
தொகுப்புகளை உள்ளடக்‌ 
கியவை. 


intrinsic font : உள்ளுறை எழுத்‌ 
துரு : பெரிதாக்கல்‌ சிறிதாக்கல்‌ 
எதுவுமின்றி அப்படியே ஒரு 
பிட்‌ படிமமாகப்‌ பயன்படுத்திக்‌ 
கொள்ளுமாறு உருவளவும்‌, 
வடிவமைப்பும்‌ அமைந்த ஓர்‌ 
எழுத்துரு. 

றாயா : அத்துமீறி : ஒரு 
கணினியில்‌ அல்லது ஒரு 
கணினிப்‌ பிணையத்தில்‌ பொது 
வாகத்‌ தீங்கெண்ணத்துடன்‌ 
அனுமதியின்றி நுழைகின்ற ஒரு 


787 


invalid 


பயனாளர்‌ அல்லது அத்துமீறி 
நுழைகின்ற ஒரு நிரல்‌. 
intuitive command 
உள்ளுணர்வுக்‌ கட்டளை : ஒரு 
கட்டளையின்‌ வெளியீடாக வரு 
வதைக்‌ குறிக்கக்கூடிய பெய 
ருடைய கட்டளை. சான்றாக, 
ஒரு கோப்பை சேமிப்பதற்கு 
Control - 5 என்பது ஒரு உள்‌ 
ளுணர்வுக்‌ கட்டளை. எப்படி 
யென்றால்‌ இக்கட்டளையின்‌ 
முடிவு '5' என்னும்‌ எழுத்து 
டன்‌ ஆரம்பிக்கும்‌. போ£ர௦| - % 
என்பது ஒரு பயன்பாட்டி 
லிருந்து வெளியேறுவது. 


சாப்ட : .இன்‌.யுஎஸ்‌ : இணையத்‌ 
தில்‌ ஓர்‌ இணைய தள முகவரி 
அமெரிக்க நாட்டின்‌ இண்டி 
யானா மாநிலத்தைச்‌ சேர்ந்தது 
என்பதைக்‌ குறிக்கும்‌ பெரும்‌ 
புவிப்பிரிவுக்‌ களப்பெயர்‌. 
ivi : செல்லாத; பிழையான; 
தவறான; பொருந்தாத 

1. கணினியில்‌ உள்ளீடு செய்யப்‌ 
படுகின்ற ஏற்றுக்‌ கொள்ள 
வியலாத மதிப்பு. (எ-டு) எண்‌ 
வகை மதிப்புக்குப்‌ பதிலாக 
எழுத்துவகை மதிப்பை உள்ளீடு 
செய்தல்‌. 2. ஒரு நிரலில்‌ தவ 
றான தருக்க முறையில்‌ எழுதப்‌ 
பட்ட பிழையான கட்டளை. 
விடையும்‌ பிழையானதாக 
இருக்கும்‌. 


invalid media 


invalid media முறையா 
யமையா ஊடகம்‌; பொருந்தா 
ஊடகம்‌. 


Inventory control : இருப்புக்‌ 
கணக்கெடுப்பு கட்டுப்பாடு : 
இருப்பு கணக்கெடுப்பைக்‌ கண்‌ 
காணிக்க கணினி அமைப்பைப்‌ 
பயன்படுத்துதல்‌. 

Inventory contro! system : 
இருப்புக்‌ கட்டுப்பாட்டுப்‌ பொறி 
யமைவு : கையிருப்புப்‌ பொருள்‌ 


முதன்மைக்‌ கோப்பு. 
inventory management 
இருப்புக்‌ கணக்கெடுப்பு 


மேலாண்மை : இருப்புக்‌ கணக்‌ 
கெடுப்பு தொடர்பாக அன்‌ 
றாடம்‌ மற்றும்‌ காலமுறைக்‌ 
கணக்கு வைத்துக்‌ கொள்ளுதல்‌. 
வகையறு மற்றும்‌ வகையறா 
குழுக்களின்‌ தேவைகளைக்‌ 
கணித்தல்‌. 

Inverse video : தலைகீழ்‌ ஒளிக்‌ 
காட்சி; எதிர்மறை ஒளித்‌ தோற்‌ 
றம்‌ : காட்சித்‌ திரையில்‌ வெளிச்‌ 
சப்‌ பின்னணியில்‌ இருட்டான 
சொற்களைக்‌ காட்டும்‌ செயல்‌ 
முறை. வழக்கமாக இருட்டு 
பின்னணியில்‌ வெளிச்சமுள்ள 
சொற்கள்‌ காட்டப்படும்‌. 
Inverson notation : தலைகீழ்‌ 
எண்முறை ஏபிஎல்‌-ஸில்‌ 
வாக்கியங்களை எழுதுவதற்காக 


788 


inverted - list database 


கென்னத்‌ இவர்சன்‌ உருவாக்‌ 
கிய குறியீடுகளின்‌ தொகுதி. 

ஈசர்‌ : தலை கீழாக்கு : தலை 
£ழாகத்‌ திருப்புதல்‌. திரைக்‌ 
காட்சி அல்லது அச்சு வெளியீட்‌ 
டில்‌ சொற்கள்‌ அல்லது பொருள்‌ 
களைத்‌ தலை$ழாகக்‌ காட்டுதல்‌. 


Inverted file : தலை கீழாக்கிய 
கோப்பு : பதிவு விசைகளுக்குப்‌ 
பதிலாக எழுத்துகளை அணுகும்‌ 
வகையில்‌ அமைக்கப்பட்ட 
கோப்பு. 

inverted list : தலைகீழ்‌ பட்டியல்‌ : 
ஓர்‌ அட்டவணையில்‌ குறிப்‌ 
பிட்ட தகவல்‌ தொகுதியை கண்‌ 
டறிய மாற்றுக்‌ குறியெண்களை 
உருவாக்கும்‌ ஒரு வழிமுறை. 
(எ-டு) கார்கள்‌ பற்றிய தரவுகள்‌ 
அடங்கிய ஒரு கோப்பில்‌ 
ஏடுகள்‌ 3, 7, 19, 24, 32 ஆகி 
யவை நிறம்‌ என்ற புலத்தில்‌ 
சிவப்பு என்னும்‌ மதிப்பைக்‌ 
கொண்டுள்ளன. நிறம்‌ என்ற 
புலத்திற்கான தலைக&ழ்‌ பட்டி 
யலில்‌ (அல்லது வரிசைப்‌ பட்டி 
யல்‌-0௪) ஒரு ஏடு சிவப்பு என்ற 
நிறப்‌ பெயரையும்‌ 3, 7, 19, 24, 
32 என்றெ ஏட்டுக்‌ குறியெண்‌ 
களையும்‌ கொண்டிருக்கும்‌. 
inverted - list database : தலை 
கீழ்ப்‌ பட்டியல்‌ தரவுத்‌ தளம்‌ : 
உறவுமுறைத்‌ தரவுத்‌ தளத்திற்கு 
(RDBMS) இணையான ஒரு 


inverted - list database 


தரவுத்‌ தளம்‌. ஆனால்‌ பல 
வேறுபாடுகளைக்‌ கொண்டது. 
தரவுத்‌ தள மேலாண்மை சற்றே 
கடினமானது. ஒரு உறவுமுறைத்‌ 
தரவுத்‌ தளத்தைக்‌ காட்டிலும்‌ 
இதில்‌ தரவுகளின்‌ ஒத்திசைவு, 
ஒருங்கமைவு மற்றும்‌ பாது 
காப்பு ஆகியவற்றைச்‌ செயல்‌ 
படுத்துவது கடினம்‌. தலைகழ்ப்‌ 
பட்டியல்‌ அட்டவணையில்‌ 
இடை வரிசைகள்‌ (அல்லது ஏடு 
கள்‌) ஒரு குறிப்பிட்ட வரிசை 
யில்‌ அடுக்கப்பட்டிருக்கும்‌ 
வரிசையாக்கங்களின்‌ மூலம்‌ 
எவ்வித வரிசைமுறை ஆக்கப்‌ 
பட்டிருப்பினும்‌ இது மாறாது. 
இரு அட்டவணைகளுக்‌ 
கடையே சுமத்தப்படும்‌ தருக்க 
முறை இணைப்பு, நிபந்தனை 
அடிப்படையிலும்‌ தரவுத்‌ 
தளத்தை வரிசைப்படுத்தலாம்‌. 
எந்தப்‌ புலத்தையும்‌ எத்தனை 
புலங்களையும்‌ தேடு புலமாகக்‌ 
கொள்ளலாம்‌. தேடு புலம்‌ 
தனித்தோ பல சேர்ந்தோ இருக்‌ 
கலாம்‌. போலிகை (Duplicate) 
ஏடுகள்‌ இருக்கக்கூடாது, 
உறவுடைய இரு அட்டவணை 
களுக்கு இடையேயான ஒருங்‌ 
இணைவு (॥ஈ(60ட) கட்டாயம்‌ 
என்கிற கட்டுப்பாடுகள்‌ 
இல்லை. அட்டவணைகளோ, 
வரிசையாக்கக்‌ கோப்புகளோ 
பயனாளருக்குப்‌ புரியாது. 


789 Invoke 


Inverted structure : தலை 
கீழாக்கிய அமைப்பு : முன்‌ 
குறிப்பிடப்படாத தரவுவை 
தானாக வேகமாகத்‌ தேட அனு 
மதிக்கும்‌ கோப்பின்‌ வடி 
வமைப்பு. குறிப்பிட்ட புலத்‌ 
தில்‌ மதிப்புகளின்படி பதிவு 
விசைகளை அணுகக்கூடிய 
வகையில்‌ பராமரிக்கப்படும்‌ 
சுயேச்சைப்‌ பட்டியல்கள்‌. 
inverter : தலைகீழாக்கி : ஒரு 
இருமை 1 உள்ளீட்டிலிருந்து 
இருமை 0 வெளியீட்டையோ 
அல்லது தலை&ழாகவோ 
செய்யும்‌ மின்‌ சுற்று. 

inverting circuit : தலை கீழாக 
கும்‌ மின்சுற்று நேர்‌ மின்‌ 
சாரத்தை மாற்று மின்சாரத்தில்‌ 
மின்சுற்றை மாற்றுதல்‌. Adapter - 
க்கு எதிர்ச்சொல்‌. 
invert selection 
வற்றை தேர்வு செய்‌. 
invisible refresh : புலனாகாத 
புதுப்பிப்பு : இயங்கும்‌ நினைவ 
கங்களைக்‌ கணினியின்‌ மற்ற 
பகுதிகள்‌ தலையிடாமல்‌ புதுப்‌ 
பிக்கும்‌ திட்டம்‌. 


ஏனைய 


1௭01௦௨ : விலைப்பட்டி. 

Invoke : எழுப்புதல்‌; விளித்தல்‌ : 
ஒரு நிரலாக்கத்‌. தொடர்‌, 
வழமை, பணி அல்லது செய 
லாக்கத்தை இயக்கச்‌ செய்தல்‌. 


/௦ 


790 


ION 


ஆ 


1/0 : ஐ/ஓ : (உள்ளீடு/வெளி 
யீடு) உ/வெ என்பது |றறt/௦utput 
என்பதன்‌ குறும்பெயர்‌. மையச்‌ 
செயலகத்திலிருந்து வெளிப்‌ 
புறச்‌ சாதனங்களுக்கு தரவுகளை 
மாற்றுதல்‌. ஒவ்வொரு மாற்ற 
லும்‌ ஒரு சாதனத்திற்கு வெளி 
யீடாகவும்‌, இன்னொன்றுக்கு 
உள்ளீடாகவும்‌ அமைகிறது. 


10 282 : உ/வெ பகுதி : உள்‌ 
ளீட்டுச்‌ சாதனத்திலிருந்து தரவு 
களை ஏற்கவோ அல்லது வெளி 
யீட்டுச்‌ சாதனத்திற்கு அனுப்‌ 
பவோ தரவுகளை சேர்த்து 
வைக்கவோ பயன்படுத்தப்‌ 
படும்‌ நினைவக தனிப்‌ பிரிவு. 
டிபிஎம்‌எஸ்ஸிலோ அல்லது 
செயலாக்க நிரலாக்கத்‌ தொகை 
யிலோ இயக்க அமைப்புப்‌ 
பயன்பாட்டு நிரலாக்கத்‌ தொட 
ரிலோ இது அமைக்கப்படும்‌. 


10 board : உ/வெ பலகை : 
கணினிக்கும்‌ வெளிப்புறச்‌ 
சாதனங்களுக்கும்‌ இடையிலான 
- உள்ளீட்டு மற்றும்‌ வெளி 
மீட்டுத்‌ தரவுகளைக்‌ கட்டுப்‌ 
படுத்தும்‌ மின்சுற்றுப்‌ பலகை. 


10 bound : உ/வெ கட்டுப்‌ 
பட்ட, சார்ந்த அதிகநேர 
மையச்‌ செயலக காத்திருக்கும்‌ 
நேரம்‌ ஏற்படும்‌ வகையில்‌ 
பேரளவு உள்ளீடு/ வெளியீடு 
இயக்கங்கள்‌ தேவைப்படும்‌ 


நிரலாக்கத்‌ தொடர்களை இது 
குறிப்பிடுகிறது. 


1/0 காம்‌ : உ/வெ அட்டை : 
1. உ/வெ கட்டுப்பாட்‌3 
அல்லது விரிவாக்க அட்டை. 
3. மோடெம்‌, பேக்ஸ்‌, லேன்‌ 
அல்லது பிற ஐ/ஓ சாதனத்துடன்‌ 
இணைக்கப்படும்‌ பி.சி (௪0). 


1/௦ channel : உ/வெ வழித்‌ 
தடம்‌; உ/வெ தடம்‌: ஒரு 
கணினியின்‌ உள்ளீடு! வெளியீடு 
அமைப்பின்‌ பகுதி. உ/வெ 
ஆணைகளின்‌ கட்டுப்பாட்டின்‌ 
£ழ்‌ உள்‌ சேமிப்பகத்திலிருந்து 
வெளிப்புறக்‌ கருவிக்குத்‌ தரவு 
தொகுதிகளை மாற்றும்‌ வழித்‌ 
தடம்‌. 

IO Control System 0065) : உள்‌ 
ளீடு/வெளியீடு கட்டுப்பாட்டு 


முறைமை. 


locs ஐயோக்ஸ்‌: உ/வெ 
கட்டுப்பாட்டு அமைப்பு. 


10 divice : உ/வெ சாதனம்‌. 


10N : இயான்‌ : தன்னுடைய 
கூட்டில்‌ ஒன்று அல்லது மேற்‌ 
பட்ட இயான்களை மீசர்த்ததால்‌ 
அல்லது இழந்ததால்‌ தன்‌ மின்‌ 
சக்தி நடுநிலைத்‌ தன்மையை 
இழந்த ஒரு எதிர்‌ மின்மம்‌ 
எலெக்ட்ரான்‌ அல்லது மூலக்‌ 
கூறு 'மாலிக்யூல்‌". 


ion Deposition 791 


ion Deposition : இயான்‌ டிப்போ 
சிஷன்‌ : அதிவேக பக்க அச்சுப்‌ 
பொறிகளில்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ தொழில்‌ நுட்பம்‌. இது 
லேசர்‌ பிரின்டிங்‌ போன்றதே. 
ஆனால்‌, உருளையில்‌ ஒரு உர 
வத்தை உண்டாக்க ஒளியைப்‌ 
பயன்படுத்துவதற்குப்‌ பதிலாக 
அச்சிடும்‌ முனையைப்‌ பயன்‌ 
படுத்தி அயான்களைச்‌ செலுத்து 
கிறது. உருளையில்‌ அயான்கள்‌ 
சேர்க்கப்பட்டவுடன்‌, காகிதம்‌ 
நேரடியாக உருளைக்கு அனுப்‌ 
பப்பட்டு டோனருடன்‌ காகிதம்‌ 
சேருறெது. லேசர்‌ அச்சுப்பொறி 
போன்ற தரம்‌ கிடைக்கிறது. 


1/0 exception : உ/வெ விதி 
விலக்கு. 

YO instruction : ௨/வெ ஆணை 
கள்‌: உ/வெ கட்டளைகள்‌. 


1/0 interface : உ/வெ இடை 
முகம்‌ : மையச்‌ செயலகம்‌ மற்‌ 
றும்‌ ஒரு வெளிப்புறச்‌ சாதனத்‌ 
திற்கு இடையில்‌ உள்ள வழித்‌ 


தடம்‌ அல்லது பாதை. 


HO port உ/வெ வாயில்‌; 
முகப்பு : காட்ரித்திரை முகப்பு 
கள்‌, தட்டச்சுகள்‌, வரி அச்சுப்‌ 
பொறிகள்‌ மற்றும்‌ காந்தவட்டு 
அலகுகள்‌ போன்ற மையச்‌ 
செயலகத்தின்‌ தரவுப்‌ பாதை 
களுக்கும்‌, வெளிப்புறச்‌ சாதனங்‌ 


IP 


களுக்கும்‌ இடையில்‌ மையச்‌ 
செயலக அலகின்‌ இணைப்பு. 


0 processor : உ/வெ செயல 
கம்‌ : கணினிக்கும்‌ வெளிப்புற 
உறுப்புகளுக்கும்‌ இடையிலான 
உள்ளீடு/வெளியீடு இயக்கங்‌ 
களை மட்டும்‌ கையாளும்‌ மின்‌ 
சுற்றுப்‌ பலகை அல்லது சிப்பு. 


VO statement : உ/வெ கட்டளை : 
அ/வெயிடம்‌ வேண்டுகோள்‌ 
விடுக்கின்ற நிரலாக்கத்‌ தொடர 
மைப்பு ஆணைகள்‌. 


10. SYS : ஐஓ.சிஸ்‌ : எம்‌எஸ்‌- 


டாஸ்‌ இயக்க முறைமையில்‌ 
தொடக்கமுறை வட்டுகளில்‌ 
பதியப்பட்டுள்ள, மறைத்து 
வைக்கப்பட்டுள்ள இரு முறை 
மைக்‌ கோப்புகளுள்‌ ஒன்று. 
ஐபிஎம்‌ வெளியிட்ட எம்‌எஸ்‌- 
டாஸ்‌ பதிப்பில்‌ இக்கோப்பு 
IBMBIO.COM என்றழைக்கப்‌ 
பட்டது. கணினித்திரை, 
விசைப்பலகை, நெகிழ்‌ வட்ட 
கம்‌, நிலை வட்டகம்‌, நேரியல்‌ 
துறை மற்றும்‌ நிகழ்நேரக்‌ கடி 
காரம்‌ போன்ற புறச்சாதனங்‌ 
களுக்கான சாதன இயக்கி 
களைக்‌ கொண்டிருக்கும்‌. 


10 வம்சி! : உ/வெ குறியீடு. 


1/ : ஐபீ: இணைய நெறிமுறை 
என்று பொருள்படும்‌ Internet 
Protocol என்ற தொடரின்‌ 


IP address 792 


தலைப்பெழுத்துக்‌ குறும்‌ 
பெயர்‌. டீசிபீ/ஐபீ நெறிமுறை 
யின்‌ ஓர்‌ அங்கமாக இருந்து 
செயல்படுவது. தரவு/செய்தி 
களை பொதிகளாகப்‌ பிரித்து 
அனுப்பும்‌ பணியையும்‌ மறு 
முனையில்‌ பொதிகளை ஒருங்‌ 
இணைத்து மீண்டும்‌ மூலத்‌ தக 
வலைக்‌ கொணரும்‌ பணியை 
யும்‌ செய்கிறது. ஐஎஸ்‌ஓ/ 
ஒஎஸ்ஐ மாதிரியத்தில்‌ அடுக்‌ 
கில்‌ பிணைய அடுக்கில்‌ (Net- 
9௦1: Layer) இது செயல்படுகிறது. 


IP address : ஐபீ முகவரி : 
இன்டர்நெட்டில்‌ ஒரு குறிப்‌ 
பிட்ட கணினியை அடையாளம்‌ 
காட்டும்‌ எண்முறை முகவரி. 
இதில்‌ நான்கு எண்கள்‌ உள்ளன. 
தொலைபேசி எண்களைக்‌ 
கொண்டு தொலைபேசி 
அழைப்புகளை நெறிப்படுத்து 
வது போல, ஐ.பீ. முகவரியைப்‌ 
பயன்படுத்தி இணையச்‌ 
செய்திகளை ஓழுங்கு படுத்து 
கின்றார்கள்‌. 

IPC : ஐபீசி : Internet Process 
Communication என்பதன்‌ சுருக்‌ 
கம்‌. ஒரே கணினிக்குள்ளேயோ 
அல்லது ஒரு கட்டமைப்புக்‌ 
குள்ளேயோ ஒரு, நிரலாக்கத்‌ 
தொடரிலிருந்து இன்னொன்‌ 
றுக்கு தகவல்களைப்‌ பரிமாறிக்‌ 
கொள்ளுதல்‌. வேண்டுகோளுக்‌ 


குப்‌ பதில்‌ பெறும்‌ வகையில்‌ ” 


IPL-V 


உறுதியளிக்கப்படுகிறது. "க்ளிப்‌ 
போர்டை"ப்‌ பயன்படுத்தி ஒரு 
கோப்பிலிருந்து வேறொன்‌ 
றுக்கு தரவுகளை வெட்டி ஓட்ட 
வும்‌ இதன்‌ மூலம்‌ முடியும்‌. 
165 : ஐபீசிஎஸ்‌ : Industrial 
Process Computer System என்‌ 
பதன்‌ குறும்பெயர்‌. மும்பை 
மில்‌ உள்ள டைனலோக்‌ 
மைக்ரோ சிஸ்டம்‌ நிறுவனம்‌ 
உருவாக்கியது. 


IPDS : ஐபீடிஎஸ்‌ : Intelligent 
Printer Data System என்பதன்‌ 
குறும்பெயர்‌. செய்தி அல்லது 
வரைகலைகளை முழுப்‌ பக்க 
அளவில்‌ பெருமுக அல்லது 
சிறு கணினியிலிருந்து லேசர்‌ 
அச்சுப்பொறிக்கு அனுப்புவதற் 
கான ஐபிஎம்‌ மின்‌ படிவம்‌. 

PI : ஐபீஜ : Intelligent Peripheral 
terface என்பதன்‌ குறும்பெயர்‌. 
சிறு மற்றும்‌ பெருமுகக்‌ கணினி 
களுடன்‌ பயன்படுத்தப்படும்‌ 
அதிவேக நிலைவட்டு இடை 
முகம்‌. ஒரு நொடிக்கு 10 முதல்‌ 
25 மீமிகு எட்டியல்கள்‌ (மெகா 
பைட்டுகள்‌) அளவில்‌ தரவுகளை 
மாற்றி அனுப்புவது. ஐபீஐ- -2 
ஐபீஐ- -3 என்பன அவை செயல்‌ 
படுத்தும்‌ கட்டளைகளில்‌ உள்ள 
வேறுபாடுகளைக்‌ குறிப்பன. 


IPL-V : ஐபீஎல்‌-1/ : Information 
Processing Language V என்பதன்‌ 


IP multicasting 


குறும்பெயர்‌. எதிர்கால கணிப்‌ 
புச்‌ சிக்கல்களுக்கு அதிகம்‌ 
பயன்படுத்தப்படும்‌ ஒரு பட்டி 
யல்‌ செயலாக்க மொழி. 

IP multicasting : ஐபீ குழு 
வாக்கம்‌ : குழுவாக்க இணைய 
நெறிமுறை என்று பொருள்‌ 
படும்‌ Internet Protocol Multi- 
௦8510 என்ற தொடரின்‌ சுருக்‌ 
கம்‌. குறும்பரப்புப்‌ பிணையக்‌ 
குழுவாக்கத்‌ தொழில்நுட்பத்‌ 
தின்‌ அடிப்படையில்‌ டீசிபீ/ஐபீ 
பிணையமாக மாற்றி யமைக்‌ 
கும்‌ முறை. புரவன்‌ கணினிகள்‌ 
(Hosts) குழுவாக்கிய செய்தித்‌ 
தொகுதிகளை அனுப்பும்‌/ 
பெறும்‌. இலக்கின்‌ முகவரியில்‌ 
ஒற்றை பீ முகவரிக்கும்‌ 
பதிலாக ஐபீ புரவன்‌ குழு 
முகவரிகளைக்‌ கொண்டிருக்‌ 
கும்‌. ஒரு புரவன்‌ என்பது ஒரு 
குழுவின்‌ உறுப்பினராகக்‌ 
கருதப்படும்‌. இணையக்‌ குழு 
மேலாண்மை நெறிமுறை 
(internet Group Management 
Protocol) இதனை நெறிப்‌ 
படுத்தும்‌. 

18ஈ9 : ஐப்பிங்‌ : அடுத்த தலை 
- முறைக்கான இணைய நெறி 
முறை என்று பொருள்படும்‌ 
Internet Protocol next generation 
என்ற தொடரின்‌ தலைப்பெழுத்‌ 
துக்‌ குறும்பெயர்‌. இணைய 
நெறிமுறையின்‌ {Internet 


793 


IP switching 


Protocol) ஒரு வடிவம்‌. மூல 
இணைய நெறி முறையை (/P) 
மேம்படுத்தி உருவாக்கப்‌ 
பட்டது. சிறந்த பாதுகாப்புக்‌ 
கொண்டது. ஐபீ முகவரி 
முந்தையதைவிட நீளமானது; 
16 பைட்களால்‌ ஆனது. 


IPS (inches Per Second) : 
ஐபீஎஸ்‌ : Inches per second 
என்பதன்‌ குறும்பெயர்‌. ஒரு 
படி/எழுது முனையை நாடா 
கடந்து செல்வது அல்லது ஒரு 
வரைவானில்‌ (பிளாட்டர்‌) 
காகிதம்‌ கடந்து செல்வது ஆகிய 
வற்றைக்‌ குறிப்பிவெது. 

IP spoofing : ஐபீ ஏமாற்று : ஒரு 
கணினி அமைப்புக்குள்‌ அத்து 
மீறி நுழையும்‌. பொருட்டு 
பொய்யான அனுப்புநர்‌ ஐபீ 
முகவரியை இணையத்‌ தரவு 
தொடர்பில்‌ செருகும்‌ செயல்‌. 
18 switching : ஐபீ இணைப்‌ 
பாக்கம்‌ : இப்சிலான்‌ நெட்‌ 
வொர்க்ஸ்‌ (சன்னி வேல்‌, 
கலிஃபோர்னியா) நிறுவனம்‌ 
உருவாக்கிய தொழில்‌ நுட்பம்‌. 
பொதுவான இலக்கு முக 
வரிக்கு தொடர்ச்சியான ஐபி 
பொதிகளை அகல அலைக்கற்‌ 
றையில்‌, ஒத்தியங்கா செலுத்த 
முறையில்‌ {Asynchronous 
Transfer Mode-ATM) அதிவேகத்‌ 
தில்‌ அனுப்ப வழிசெய்கிறது. 


செவ கைதைகைைகைசைைைை தயை அவையவையா ளகக கக்ளை சன கைய வணகைகை வாதனை வகைகளை கைகளை எவவ வை வவ வவ பவார்‌ 


௩6 794 


IRL 


1௬6 : ஐபீவி6 : இணைய நெறி 
முறை யதிப்பு 6 என்று பொருள்‌ 
படும்‌ Intemnet Protocol Version 6 
என்ற தொடரின்‌ தலைப்பெழுத்‌ 
துக்‌ குறும்பெயர்‌. அடுத்த 
தலைமுறை இணைய நெறி 
முறையாக, இணையப்‌ பொறி 
யியல்‌ முனைப்புக்குழு (Internet 
Engineering Task Force) 1995 
செப்டம்பர்‌ 2-ல்‌ பரிந்துரைத்த 
நெறிமுறை. இதன்‌ முந்தைய 
பெயர்‌ ஐப்பிங்‌ (1910). 

IPX/SPX : ஐபீஎக்ஸ்‌/எஸ்பீஎக்ஸ்‌ : 
நாவெல்‌ நெட்வேர்‌ பிணைய 
முறைமையில்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ பிணைய நெறிமுறை. 
பிணைய (Network) மற்றும்‌ 
போக்குவரத்து (Tரansport Layer) 
அடுக்குகளில்‌ செயல்படும்‌ 
நெறிமுறை. டீசிபீயும்‌ ஐபீயும்‌ 
இணைந்த டீசிபீ/ஐபீ நெறி 
முறைக்கு இணையானது. 

40 : ஐகியூ : ஓர்‌ இணைய தளம்‌ 
ஈராக்‌ நாட்டைச்‌ சேர்ந்தது என்ப 
தைக்‌ குறிக்கும்‌ பெரும்‌ புவிப்‌ 
பிரிவுக்‌ களப்‌ பெயர்‌. 

ள்‌: ஐஆர்‌ : ஒர்‌ இணைய தள 
முகவரி ஈரான்‌ நாட்டைச்‌ சேர்ந்‌ 
தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்‌ பிரிவுக்‌ களப்‌ 
பெயர்‌. 


180 : ஐஆராஜி : Inter Record Gap 
என்பதன்‌ குறும்பெயர்‌. 


1௩௦8 : ஐஆர்ஜிபி : அடர்வுச்‌ 
சிவப்பு பச்சை நீலம்‌ என்று 
பொருள்படும்‌ (tensity Red 
Green Blue) என்ற தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
முதன்முதலில்‌ ஐபிஎம்‌ மின்‌ 
சிஜிஏ (Colour Graphics Adapter) 
அட்டைகளில்‌ பயன்படுத்தப்‌ 
பட்ட நிறக்‌ குறியீட்டு முறை. 
அதன்பிறகு இஜிஏ (Enhanced 
Graphics Adapter) மற்றும்‌ விஜிஏ 
(Video Graphics 080187) 
அட்டைகளிலும்‌ அது தொடர்ந்‌ 
தது. வழக்கமான 3 துண்மி 
(பிட்‌) ஆர்ஜிபி நிறக்குறியீட்டில்‌ 
(எட்டு நிறங்களைக்‌ குறிக்கும்‌) 
நான்காவதாக ஒரு துண்மியைச்‌ 
சேர்த்து (நிறத்தின்‌ அடர்த்தி 
யைக்‌ குறிக்க) 16 நிறங்கள்‌ 
குறிப்பிடப்பட்டன. சிவப்பு, 
பச்சை, நீல நிறச்‌ சமிக்கைகளின்‌ 
அடர்த்தியை ஒரே சீராக அதி 
கரித்துப்‌ புதிய நிறங்கள்‌ பெறப்‌ 
படுகின்றன. 


(ஈட : ஐஆர்‌எல்‌ : மெய்யான 
வாழ்க்கையில்‌ எனப்‌ பொருள்‌ 
படும்‌ !॥ Real Life என்ற 
தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 
குறும்பெயர்‌. இணையத்தில்‌ 
நிகழ்நிலை (௦-௪) பயனாளர்‌ 
கள்‌ பயன்படுத்தும்‌ சொல்‌. 
குறிப்பாக, மெய்நிகர்‌ (41702) 
உலகில்‌ இணைய உரையாடல்‌, 
இணைய அரட்டை, மெய்நிகர்‌ 


IRM 


795 


IRQ conflict 


mc 


நடப்பு (Virtual கரடு) 
இவற்றுக்கு மாற்றாகப்‌ பொருள்‌ 
உணர்த்தக்‌ குறிப்பிடப்படும்‌ 
சொல்‌. 

1RM : ஐஆர்‌எம்‌ : |ஈர0ரா2110 
Rersource Manager என்பதன்‌ 
குறும்பெயர்‌. ஒரு நிறுவனத்தின்‌ 
தலைமை கணினியை இயக்கு 
வதற்குப்‌ பொறுப்பேற்று 
அதைப்‌ பயன்படுத்தும்‌ ஊழியர்‌ 
களைக்‌ கண்காணித்து வரும்‌ 
நபர்‌. 

ற ௦010௦௨ : இரும்பு/ ஆக்சைடு: 
காந்த நாடாக்கள்‌ மற்றும்‌ குறை 
திறன்‌ வட்டுகலின்‌ மேற்பரப்‌ 
பில்‌ பூசுவதற்குப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ பொருள்‌. 

1₹௦ : ஐஆர்கியூ : குறிக்கட்டுக்‌ 
கோரிக்கை என்று பொருள்‌ 
படும்‌. Interrupt Request என்ற 
தொடரின்‌ சுருக்கம்‌. வின்டெல்‌ 
(விண்டோஸ்‌ இன்டெல்‌) 
கணினிகளில்‌ இயலக்‌ கூடிய 
வன்பொருள்‌ குறுக்‌8டுகளின்‌ 
(Hardware Interrupts) தொகுதி 
யில்‌ ஒன்றை ஓர்‌ எண்ணால்‌ 
அடையாளம்‌ காணும்‌ முறை. 
எந்தக்‌ குறுக்கட்டு கையாளி 
யைப்‌ (interupt Handler) பயன்‌ 
படுத்த வேண்டும்‌ என்பதை 
ஐஆர்கியூ எண்‌ உணர்த்துகிறது. 
ஏடீ பாட்டை(AT ௦0), ஐ எஸ்‌ஏ 
மற்றும்‌ இஜஎஸ்‌ஏ-களில்‌ 15 


: நிலையாகப்‌ 


ஐஆர்கியூக்கள்‌ உள்ளன... நுண்‌ 
தடக்‌ கட்டுமானத்தில்‌ (14101௦ 
Channel Architecture) 255. ஐஆர்‌ 
இயூக்கள்‌ உள்ளன. ஒவ்வொரு 
சாதனத்துக்கான ஐஆர்கியூ 
இணைப்புக்‌ கம்பி அல்லது டிப்‌ 
நிலைமாற்றி (01 $ணர£h)களில்‌ 
பிணைக்கப்‌ 
பட்டிருக்கும்‌. விஎல்‌ பாட்டை 
(41 Bus) மற்றும்‌. பீசிஐ உள்ளக. 
பாட்டை (PCI Local Bus) 
ஆகியவை அவற்றுக்கே உரிய 
குறுக்டட்டு முறைமைகளைக்‌ 
கொண்டுள்ளன. குறுக்கீடுகள்‌ 
குறுக்டட்டு எண்களாக மாற்றப்‌ 


படுகின்றன. 


IRQ conflict : ஐஆர்கியூ முரண்‌; 
ஐஆர்கியூ மோதல்‌ : வின்டெல்‌ 
(Wel) கணினிகளில்‌ இருவேறு 
புறச்‌ சாதனங்கள்‌ ஒரே ஐ.ஆர்கியூ 
மூலமாக மையச்‌ செயலகத்தின்‌ 
சேவையைக்‌ கோருவதனால்‌ 
உருவாகும்‌ நிலைமை. ஐஆர்‌ 
கியூ முரண்‌, கணினியின்‌ ரோன 
செயல்பாட்டைத்‌ தடுக்கின்றது. 
(எ-டு) ஒரு கணினியில்‌ 
நேரியல்‌ துறை (சா! Poறியில்‌ 
இணைக்கப்பட்ட சுட்டி (Mouse) 
மையச்‌ செயலகத்துக்கு ஒரு 
குறுக்கட்டை அனுப்புகிறது. 
ஆனால்‌ அதே குறுக்கட்டு எண்‌ 
இணக்கி (௱௦em) அனுப்பும்‌ 
குறுக்கட்டைக்‌ கையாளும்‌ 
நிரலைச்‌ சுட்டுகிறது எனில்‌ 


EE ——————— 


irrational number 


796 


ISDN 


கணினிச்‌ செயல்பாட்டில்‌ 
குழப்பமே மிஞ்சும்‌. 

irrational number : அல்பின்ன 
எண்‌ : இரண்டு முழு எண்களின்‌ 
விதெமாகக்‌ குறிப்பிட முடியாத 
ஒரு மெய்யெண்‌. (எ-டு) 3, 7 ௨. 
ஆங்கிலத்தில்‌ எதிர்மறைக்கு பா, 
ர, ர. ௩௦௩ போன்ற முன்னொட்டு 
கள்‌ உள்ளன. வட மொழியில்‌ 
௮, நிர்‌, துர்‌ போன்ற முன்‌ 
னொட்டுகள்‌ உள்ளன. அது 
போலத்‌ தமிழிலும்‌ அல்லாத 
என்று பொருள்‌ தரும்‌ அல்‌ 
என்னும்‌ முன்னொட்டை (20 
பயன்படுத்தலாம்‌. 

15 : ஐஎஸ்‌ : ஒர்‌ இணைய தளம்‌ 
ஐஸ்லாந்து நாட்டைச்‌ சேர்ந்தது 
என்பதைக்‌ குறிக்கும்‌ பெரும்‌ 
புவிப்பிரிவுக்‌ களப்பெயர்‌. 

15 : ஐஎஸ்‌ஏ : Industry Standard 
Architecture என்பதன்‌ சுருக்கம்‌. 
ஐபிஎம்‌ பீசிஏடீயுடன்‌ அறிமுகப்‌ 
படுத்தப்பட்ட 16 துண்மி மின்‌ 
இணைப்புத்‌ தொகுதி சார்ந்த தர 
நிர்ணயம்‌. 

[SAM : ஐஎஸ்‌ஏஎம்‌ : Indexed 
Sequential Accessed Method 
என்பதன்‌ குறும்பெயர்‌. 

15API : ஐசாப்பி; ஐஎஸ்‌ஏபீஐ : 
இணைய வழங்கள்‌ பயன்‌ 
பாட்டு நிரலாக்க இடைமுகம்‌ 
என்று பொருள்படும்‌ Internet 
Server Application Programming 


Interface என்ற தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
மைக்ரோசாஃப்ட்டின்‌ இன்டர்‌ 
நெட்‌ இன்ஃபர்மேஷன்‌ செர்‌ 
வரில்‌ இயங்கும்‌ (5) பின்‌ 
னிலைப்‌ பயன்பாடுகளுக்குரிய 
உயர்திறன்‌ இடைமுகங்களை 
மிக எளிய வழியில்‌ உருவாக்க 
இது உதவுகிறது. ஐசாப்பி தனக்‌ 
கென ஓர்‌ இயங்கு நிலைத்‌ 
தொடுப்பு நூலகத்தைக்‌ கொண்‌ 
டுள்ளது. சிஜிஐ (001-௦௱௱௦ 
Gateway Interface) வரையறுப்பு 
களைவிடவும்‌ கூடுதல்‌ திறன்‌ 
மிக்கது எனக்‌ கருதப்படுகிறது. 


15A slot : ஐஎஸ்‌ஏ செருகுவாய்‌ : 
ஐஎஸ்‌ஏ (ISA - Industry Standard 
Architecture) தர வரையறைப்படி 
அமைந்த புறச்‌ சாதனத்துக்கான 
ஓர்‌ இணைப்புத்‌ துறை. 80286 
(ஐபிஎம்‌ பீசி/ஏடீ) தாய்ப்‌ 
பலகையில்‌ பயன்படுத்தும்‌ 
பாட்டைக்காக உருவாக்கப்‌ 
பட்டது. 

1504 : ஐஎஸ்டிஎன்‌ : தகவல்‌ 
தொடர்பு கம்பியில்‌ குரல்‌, ஒளி 
மற்றும்‌ தரவுகளை அனுப்பு 
வதற்கான பன்னாட்டுத்‌ 
தொலைத்‌ தகவல்‌ தொடர்பு தர 
நிர்ணயம்‌. அலைக்‌ கற்றை 
சமிக்கை முறையை இது பயன்‌ 
படுத்துவதனால்‌ கட்டுப்பாட்டு 
தகவலுக்கு தனி வழித்தடம்‌ 
கிடைக்கும்‌. அடிப்படை / 


ISDN terminal adapter 


ஆரம்ப விகித இடைமுக வடி 
வங்களில்‌ இது கிடைக்கிறது. 
மோடெம்‌ மூலம்‌ தரவு 
தொடர்பு கொள்ளும்‌ பி.சி. 
களுக்கு நொடிக்கு 9,600 துண்மி 
கள்‌ வேகமாயினும்‌, ஐஎஸ்டி 
என்‌-னில்‌ 6/ கிலோ துண்மிகள்‌ 
ஒரு நொடிக்கு என்ற வேகம்‌ 
பெரிய ஊக்கத்தைக்‌ 


கொடுத்தது. 


ISDN terminal adapter : ஐஎஸ்டி 
என்‌ முனையத்‌ தகவி 
கணினியை ஐஎஸ்டிஎன்‌ தடத்து 
டன்‌ இணைக்கும்‌ வன்பொருள்‌ 
இடைமுகம்‌. 

1515 : ஐஎஸ்‌ஐஎஸ்‌ : சிஎம்யு மற்‌ 
றும்‌ வெஸ்டிங்‌ ஹவுஸ்‌ ௨௫௬ 
வாக்கிய ஆலை நேரம்‌ அமைக்‌ 
கும்‌ ஏபிஐ திட்ட அமைப்பு. 
வேலைக்கான நேரப்‌ பட்டியல்‌ 
களை உருவாக்குவதுடன்‌ 
முரண்பட்ட காரணிகளையும்‌ 
மதிப்பீடு செய்கிறது. 

Islands of Information : தகவல்‌ 
தீவுகள்‌: ஒரு தகவல்‌ ஜிஐஎஸ்‌ 
எம்ஐஜஎஸ்‌ அல்லது டிஎஸ்‌எஸ்‌ 
போன்ற தகவல்‌ சேமிப்பில்‌ 
ஏற்புடைத்‌ தன்மை இல்லாத 
ஒன்று. பெருமுகக்‌ கணினி 
நாடாக்களின்‌ தரவுக்‌ கோப்புகள்‌ 
பி.சி. நெகிழ்‌ வட்டுக்கள்‌ 
போன்ற பருப்‌ பொருளாகவோ 
அல்லது அஸ்கி, எப்சிடிக்‌ 


797 


isochronous 


போன்றவற்றில்‌ எழுதப்பட்ட 
சில தகவல்கள்‌ போன்ற மின்‌ 
தொடர்பானதாகவோ இருக்க 
லாம்‌. வேறொன்றில்‌ மாற்றப்‌ 
பட முடியாத தகவல்‌ 'தகவல்‌ 
தீவு" எனப்படுகிறது. 


180 : ஐஎஸ்‌ஓ : International 
Standards Organisation என்பதன்‌ 
குறும்பெயர்‌. தகவல்‌ பரி 
மாற்றத்துக்கான தர நிர்ணயங்‌ 
களை உருவாக்கப்‌ பொறுப்‌ 
பேற்றுள்ள ஒரு பன்னாட்டு நிறு 
வனம்‌. அமெரிக்காவின்‌ 
“'அன்சி''*போன்ற ஒரு பணி 
யைச்‌ செய்கிறது. 


150 - 7 : ஐஎஸ்‌ஓ - 7: ஒவ்‌ 
வொரு எழுத்துக்கும்‌ 7 துண்மி 
கள்‌ கொண்டதாக உலக அள 
வில்‌ ஏற்றுக்கொண்ட எழுத்துக்‌ 
குறியீடு. (ஐஎஸ்‌ஓ 646 - 1973). 
1500 : ஐஎஸ்‌ஓசி: இணையச்‌ 
சங்கம்‌. இணையத்தை 
ஆராய்ச்சி மற்றும்‌ அறிவார்ந்த 
தகவல்‌ தொடர்பு கூட்டுறவுக்குப்‌ 
பயன்படுத்துவதை ஊக்குவிக்‌ 
கும்‌ ஒரு பன்னாட்டு இலாப 
நோக்கற்ற உறுப்பினர்‌ நிறுவனம்‌.. 
Isochronous : ஐசோக்ரனஸ்‌ : 
காலம்‌ சார்ந்தது. உண்மை நேர 
குரல்‌, ஒளி மற்றும்‌ டெலி 
மெட்ரி போன்றவை ஐசோக்‌ 
ரனஸ்‌ தரவுகளுக்கு எடுத்துக்‌ 
காட்டு. 


அ அ அ வப ப ப ப _—————_——————— 


isolation 


|௦|ation : தனிமை; தனிமைப்‌ 
படுத்தல்‌ : 1. ஒரு கணினி பாது 
காப்பு அமைப்பில்‌, தரவுவைப்‌ 
பகுதி பகுதியாகப்‌ பிரித்து 
தேவையின்‌ அடிப்படையில்‌ 
அணுகுதல்‌. 2. தனியாகப்‌ பிரித்‌ 
திருத்தல்‌ அல்லது மற்றவற்றி 
லிருந்து தனிப்படுத்தல்‌. 
isolation item : தனிமை உருப்‌ 
படி. 

Isometric view : ஐசோமெட்ரிக்‌ 
கண்ணோட்டம்‌ : கணினி வரை 
கலையில்‌ மூன்று பரிமாணங்‌ 
களையும்‌ சம விகிதங்களில்‌ 
காட்டும்‌ முப்பரிமாணப்‌ 
பொருளின்‌ படம்‌. ஐசோ 
மெட்ரிக்‌ பார்வையில்‌ உண்மை 
யான தோற்றம்‌ காட்டப்படு 
வதில்லை. 


150/05॥ model ஐஎஸ்‌ ஓ/ 
ஓஎஸ்‌ஐ மாதிரியம்‌ : ஐஎஸ்‌ஓ - 
தரப்படுத்தலுக்கான பன்‌ 


னாட்டு அமைப்பு (International 
Organisation for Standardization); 
ஒஎஸ்‌ஐ-திறந்த நிலை முறைமை 
சேர்த்திணைப்பு (Open Systems 
interconnection). இரு கணினிகள்‌ 
ஒரு தரவு தொடர்புப்‌ பிணையத்‌ 
தின்‌ வழியாக தகவலைப்‌ 
பரிமாறிக்‌ கொள்வதில்‌ அடங்கி 
யுள்ள ஊடாடல்‌ வகைப்பாடு 
கள்‌, சேவைநிலைகள்‌ ஆகிய 
வற்றைத்‌ தரப்படுத்தும்‌ ஓர்‌ 


798 ISP 


அடுக்குமுறை கட்டுமானம்‌. 
ஐஎஸ்‌ஓ/ஓஎஸ்ஐ மாதிரியம்‌ 
கணினிகளுக்கடையேயான 
தகவல்‌ தொடர்பினை ஏழு 
அடுக்குகளாகப்‌ பிரிக்கிறது. ஒரு 
நிலையின்‌ மீது எழுப்பப்பட்ட 
இன்னொரு நிலையென, ஏழு 
நிலைகளைக்‌ கொண்டுள்ளது. 
ஏழு அடுக்குகளில்‌ முதலாவ 
தாகக்‌ கீழேயுள்ள அடுக்கு 
கணினி வன்பொருளுடன்‌ 
தொடர்பு கொள்வதை மட்டுமே 
கவனித்துக்‌ கொள்கிறது. ஏழாவ 
தாக உள்ள மேலடுக்கு பயன்‌ 
பாட்டு நிரல்‌ நிலையில்‌ மென்‌ 
பொருள்‌ ஊடாட்டங்களைக்‌ 
கவனித்துக்கொள்கிறது. 


15௦1௦016 : ஐசோட்ரோப்பிக்‌ : 
பொருள்களின்‌ தன்மையைக்‌ 
குறிப்பிடுகிறது. அனுப்புதல்‌ 
வேகம்‌ போன்றவை எந்தத்‌ 
திசையில்‌ அளிக்கப்பட்டாலும்‌ 
ஒன்றாகவே இருப்பது. 

188 : ஐஎஸ்பீ : இணையச்‌ 
சேவையாளர்‌ எனப்‌ பொருள்‌ 
படும்‌ (internet Service Provider) 
என்ற தொடரின்‌ தலைப்பெழுத்‌ 
துக்‌ குறும்பெயர்‌. பொதுமக்கள்‌, 
வணிக நிறுவனங்கள்‌ மற்றும்‌ 
ஏனைய அமைவனங்களுக்கு 
இணைய இணைப்புச்‌ சேவை 
களை வழங்கும்‌ ஒரு நிறுவனம்‌. 
சில சேவையாளர்கள்‌ ஒரு 
நகரில்‌ அல்லது ஒரு வட்டாரப்‌ 


{SR 799 


ப்ப 


ccc 


பகுதியில்‌ மட்டுமே இணையச்‌ 
சேவை வழங்குவதுண்டு. 
இன்னும்‌ லெ சேவை நிறு 
வனங்கள்‌ பல்வேறு நகரங்கள்‌ 
மற்றும்‌ நாடுகளில்‌ சேவை 
வழங்குகின்றன. 

15R : ஐஎஸ்‌.ஆர்‌: |ஈர௦௱2(10 
storage and retrieva! என்பதன்‌ 
குறும்பெயர்‌. 

| : தகவல்‌ தொழில்நுட்பம்‌ : 
information Technology என்பதன்‌ 
குறுக்கம்‌. ்‌ 

1: .ஐடீ : ஓர்‌ இணைய தளம்‌ 
இத்தாலி நாட்டைச்‌ சேர்ந்தது 
என்பதைக்‌ குறிக்கும்‌ பெரும்‌ 
புவிப்பிரிவு களப்பெயர்‌. 

1211௦ : சாய்வெழுத்து : சாய்‌ 
வான எழுத்துகளைக்‌ கொண்ட 
ஒரு எழுத்தச்சு அமைப்பு. 

ற : உருப்படி. 

1124௨ : திரும்பச்‌ செய்‌; பன்‌ 
முறை செய்‌ : நிரலாக்கத்தொடர்‌ 
கட்டுப்பாட்டில்‌ தானியங்கியாக 
திரும்பச்‌ செய்தல்‌. ஒரு முடிவு 
செய்யப்பட்ட நிறுத்தம்‌ ௮ல்‌ 
லது பிரிவு நிலை வரும்வரை 
அதே முறையில்‌ செயலாக்க 
நிலைகளைச்‌ செய்தல்‌. 

iteration : பன்முறை செய்தல்‌; 
திரும்பச்‌ செய்தல்‌. 

: பன்முறை செய்தல்‌ : 
விரும்பும்‌ 


Iterative 
திரும்ப வருதல்‌. 


முடிவுக்கு நெருங்கி வரும்‌ 
நடைமுறைக்காக அடுத்து 
வரும்‌ வலியுறுத்தம்‌ அல்லது 
திரும்ப வரும்‌ சமயத்தில்‌ பயன்‌ 
படும்‌. 

Iterative operation : திரும்ப 
வரும்‌ இயக்கம்‌ : ஆணைகள்‌ 
அல்லது செயல்‌ முறைகளை 
அடுத்தடுத்து செய்ய வேண்டி 
வரும்‌ இயக்கம்‌. i 
iterative statement : மடக்குக்‌ 
கூற்று; மடக்குக்‌ கட்டளை : ஒரு 
நிரலில்‌, ஒன்று அல்லது 
ஒன்றுக்கு மேற்பட்ட கட்டளை 
களை மீண்டும்‌ மீண்டும்‌ நிறை 
வேற்றச்‌ செய்யப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ ஒரு கூற்று அல்லது 
கட்டளை அமைப்பு. 


எடுத்துக்காட்டு : 
பேசிக்‌ மொழி : 


FOR l=1 TO 10 
PRINT "Wekkome’ 
NEXT 1 


சி-மொழி ்‌ 
while (020) 
printf (“%d", ௫; 
n--; 
} 


ட : ஐடீஜ நுண்ணறிவு 
போக்குவரத்து அகக்‌ 
கட்டமைப்பு என்று பொருள்‌ 


அப ப ப ப ப ப ப  ————————— 


k-time 


800 


iZE 


படும்‌ Intelligent Transportation 
Infரastructure என்ற தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 


- 16 : அ-நேரம்‌ : அறிவுறுத்தல்‌ 
நேரம்‌ என்று பொருள்படும்‌ 
Instruction Time என்பதன்‌ 
சுருக்கம்‌. 

18 ஐடீஆர்‌ : இணையப்‌ 
பேச்சு வானொலி என்று 
பொருள்படும்‌ [ஈரச்‌ Talk 
82010 என்ற தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 


ITU ஐடீயு : பன்னாட்டுத்‌ 
தொலைத்‌ தொடர்புச்‌ சங்கம்‌ 
என்று பொருள்படும்‌ |ாteati0- 
nal Telecommunication Union 
என்ற தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 


ஸ்ப : ஐவ்யூ : ஒரு குறிப்பிட்ட 
நிறுவனத்துக்குச்‌ சொந்தமான 


ஒரு படிமக்‌ கோப்பு வடிவாக்‌ 
கம்‌. ஒரு படத்தை எவ்வளவு 
பெரிதாக்கிப்‌ பார்த்தாலும்‌ 
திரையின்‌ தெளிவு நிலைக்கு 
ஏற்ப தகவமைத்துக்‌ கொள்ளும்‌ 
கோப்பு வடிவம்‌. 


i-way ஐ-வழி; இட-வழி; 
த-சாலை : தரவு நீள்நெடுஞ்‌ 
சாலை (மீ நெடுஞ்சாலை]. 


(26 : ஐஇசட்‌இ : பெர்சாஃப்ட்‌ 
நிறுவனம்‌ உருவாக்கிய பீசி 
(PC). சொல்‌ மேலாண்மை 
அமைவு. முக்கிய சொற்களை 
நாமாக நுழைக்கலாம்‌ அல்லது 
Dear என்ற எழுத்துக்கும்‌ காற்‌ 
புள்ளிக்கும்‌ இடையில்‌ ஒரு 


பெயரைச்‌ சேர்ப்பது போன்று 


ஒரு பட்டியல்‌ அல்லது 
சூழ்நிலை யிலிருந்து 
உருவாக்கலாம்‌. 


J : ஜே : ஓர்‌ உயர்நிலை கணினி 
நிரலாக்க மொழி. ஏபிஎல்‌ (APL) 
என்னும்‌ கணினி மொழியை 
உருவாக்கிய கென்னத்‌ இவர்சன்‌ 
(Kenneth Iverson) உருவாக்கிய 
மொழி இது. ஜே, ஏபீஎல்லின்‌ 
அடியொற்றிய மொழி. ஏபீஎல்‌ 
போலவே டாஸ்‌, விண்டோஸ்‌, 
ஓஎஸ்‌/2 மற்றும்‌ மெக்கின்‌ 
டோஷ்‌ பணித்தளங்களில்‌ 
செயல்படவல்லது. ஜெ மொழி 
யைப்‌ பெரும்பாலும்‌ கணித 
வல்லுநர்களே பயன்படுத்து 
கின்றனர்‌. 

120௦ : பிதற்றல்‌; உளறல்‌ : 
செயல்பாட்டில்‌ ஏற்பட்ட ஏதோ 
குறைபாடு காரணமாக, ஒரு 
பிணையத்தில்‌ தொடர்வோட்ட 
மாய்‌ அனுப்பி வைக்கப்படும்‌ 
முறைமையற்ற தரவுக்‌ கூறுகள்‌. 


Jk : முளை : ஒரு கம்பி 
அல்லது மின்சுற்றின்‌ கம்பிகள்‌ 
இணைக்கப்பட்டுள்ள இணைக்‌ 
கும்‌ சாதனம்‌. '%பிளக்‌” பொருத்‌ 
துவதற்காக ஒழுங்குபடுத்தப்‌ 
பட்டது. “சரக்கெட்‌" என்றும்‌ 
அழைக்கப்படுகிறது. 

Jacket : உறை : நெகிழ்வட்டை 
(டிஸ்கெட்‌) வைத்துக்‌ கொள்‌ 
ளும்‌ உறுதியான காகித உறை. 


Jacquard 100, 


jack i : நுழை முளை; முளை 
நுழை; புகு முளை; முளை புகு : 


1. ஒரு கணினி முறைமையில்‌ 


பயனாளர்‌ ஒருவர்‌ நுழைபெயர்‌ 
மற்றும்‌ நுனழ சொல்‌ (02554010) 
தந்து நுழைதலைக்‌ குறிக்கும்‌. 
2. ஒரு யிணையத்தில்‌ பயனாளர்‌ 
தன்‌ கணினியைப்‌ பிணைத்துக்‌ 
கொள்ளுதலையும்‌ குறிக்கும்‌. 
பெரும்பாலும்‌ இணைய 
தொடர்‌ அரட்டை (06௪ Relay 
Chat} அல்லது மெய்நிகர்‌ 
நடப்புப்‌ பாவனைகளில்‌ (ராப! 
Reality Simulations) பயனாளர்‌ 
தம்மை நுழைத்துக்‌ கொள்‌ 
வதைக்‌ குறிக்கும்‌. தொடர்‌ 
பினைத்‌ துண்டித்துக்‌ கொள்வது, 
jack out (முளைவிடு/விடு 


முளை) எனப்படும்‌. 


Jacquard Joseph Marrie 

ஜேக்கு வார்ட்‌ ஜோசப்‌ மேரி: 
'ஜேக்குவார்ட்‌ லூம்‌” என்னும்‌ 
நெசவு எந்திரத்தை உருவாக்கிய 
வர்‌. நெய்யப்படும்‌ வடிவங்‌ 
களை தானாகக்‌ கட்டுப்படுத்த 
துளையிட்ட அட்டைகளின்‌ 
வரிசை இதில்‌ முதன்‌ முறை 
யாகப்‌ பயன்படுத்தப்பட்டது.. 

Jacquard loom : ஜேக்குவார்ட்‌ 
எந்திரத்‌ தறி : 19ஆம்‌ நூற்‌ 
றாண்டு நெசவுத்‌ தொழிலையே 


ந ழு ப்ப ப ப பப ட த ட்டம்‌ 


51 


Jaggies 


மாற்றிய தானியங்கி நெசவு 
எந்திரம்‌. எதிர்கால கணக்கீட்டுப்‌ 
பட்டியலிடும்‌ எந்திரங்களுக்கு 
வழிகாட்டி. ஃபிரெஞ்சுக்காரரான 
பட்டு நெசவு செய்யும்‌ ஜோசப்‌ 
மேரி ஜேக்வார்டு ,(1752 - 1834) 
உருவாக்கிய இப்பொறி துளை 
மிட்ட அட்டைகளைப்‌ பயன்‌ 
படுத்தி இயக்கங்களைக்‌ கட்டுப்‌ 
படுத்துகிறது. ஏற்கெனவே இது 
புழக்கத்தில்‌ இருந்தாலும்‌, 
உடனடியாக சிக்கலான வடி 
வமைப்புகளை உருவாக்க 
ஜேக்குவார்டின்‌ விசைத்தறி 
மிகவும்‌ உதவியாக உள்ளது. 


Jagஏies : பிசிறுகள்‌ : கணினி 
வரைகலை காட்சித்‌ திரையில்‌ 
படிகளாகவோ அல்லது வட்டங்‌ 
கள்‌, வளைவுகளில்‌ வாள்‌ பல்‌ 
லாகவோ இருப்பது. 

ர்க : நெரிசல்‌. 

jet : ஜேநெட்‌ : கூட்டுக்‌ 
கலைக்கழகப்‌ பிணையம்‌ என்று 
பொருள்படும்‌ ௮௦41 Academic 
Network என்பதன்‌ சுருக்கம்‌. 
இங்கிலாந்து நாட்டில்‌ 
இணையத்தின்‌ முதன்மை முது 
கெலும்புப்‌ பிணையமாகச்‌ செயல்‌ 
படக்‌ கூடிய ஒரு விரி பரப்புப்‌ 
பிணையம்‌ (Wide Area Network). 
9200. : குழஉச்‌ சொல்‌: ஒரு 
துறையில்‌ பணியாற்றுபவர்கள்‌ 
அத்துறையில்‌ உள்ள பொருள்‌ 


802 


java applet 


கள்‌ /வேலைகளை விவரிக்கப்‌ 
பயன்படுத்தும்‌ சொற்கள்‌. 
மற்றவர்களுக்குப்‌ புரியாது. 
9942 : ஜாவா : “சி 4-” மொழி 
யின்‌ அடிப்படையில்‌ உருவாக்‌ 
கப்பட்ட புதிய கணினி மொழி. 
சன்‌ மைக்ரோசரிஸ்டம்ஸ்‌ நிறு 
வனத்தில்‌ பணிபுரிந்த ஜாஸ்லிங்‌ 
என்பவர்‌ உருவாக்கியது. எந்தக்‌ 
கணினியிலும்‌ எந்த பணித்‌ தளத்‌ 
திலும்‌ இயங்கவல்லது. இணையப்‌ 
பயன்பாடுகளுக்கு ஏற்றது. பிற 
கணினி அமைப்புகளுக்கு எந்த 
வித சேதமும்‌ இல்லாமல்‌ இயக்‌ 
கங்களைச்‌ செய்யக்கூடிய வகை 
யில்‌ கட்டுப்படுத்துவதால்‌ இதை 
“பாதுகாப்பான மொழி” என்று 
கூறலாம்‌. 


java applet : ஜாவா குறுநிரல்‌ : 
ஜாவா மொழியில்‌ இருவகை 
யான நிரல்கள்‌ உருவாக்கப்படு 
கின்றன. ஒன்று பயன்‌ நிரல்‌ 
(Application). மற்றது குறுநிரல்‌ 
(Applet). இது ஒரு ஜாவா இனக்‌ 
குழு (01855). ஏற்கெனவே 
இயங்கிக்‌ கொண்டிருக்கும்‌ ஒரு 
ஜாவா பயன்பாட்டுத்‌ தொகுப்பு. 
இந்த ஜாவா இனக்குழுவினை 
தன்னுள்‌ ஏற்றிக்‌ கொண்டு 
அதிலுள்ள கட்டளைகளை 
நிறைவேற்றுகிறது. இணைய 
உலாவி, குறுநிரல்‌ நோக்கி 
ஆகியவை குறுநிரல்களை ஏற்றி 
இயக்க வல்லவை. எடுத்துக்‌ 


java application 


காட்டாக, இன்டர்நெட்‌ எக்ஸ்‌ 
புளோரர்‌, நெட்ஸ்கேப்‌ நேவிக்‌ 
கேட்டர்‌, ஹாட்‌ ஜாவா போன்ற 
இணைய உலாவிகள்‌ ஜாவா 
குறுநிரல்களை இணையத்‌ 
திலிருந்து பதிவிறக்கம்‌ செய்து 
இயக்கும்‌ திறன்‌ பெற்றவை. 
ஜாவா குறுநிரல்கள்‌ பெரும்‌ 
பாலும்‌ ஒரு வலைப்பக்கத்தின்‌ 
பல்லூடக (பின்னணி இசை, 
நிகழ்நேர ஒளிக்காட்சிப்‌ படம்‌, 
அசைவூட்டங்கள்‌, கணக்கீடுகள்‌ 
மற்றும்‌ ஊடாடு விளையாட்டு 
கள்‌) விளைவுகளை இணைப்‌ 
பதற்குப்‌ பயன்படுத்தப்படுகின்‌ 
றன. பயனாளரின்‌ தலையீடின்றி 
தாமாகவே இயங்கும்படி குறு 
நிரல்களை அமைக்க முடியும்‌. 
அல்லது வலைப்‌ பக்கத்திலுள்ள 
சின்னத்தின்மீது சுட்டியால்‌ 
சொடுக்கும்போது இயங்கும்‌ 
படியும்‌ குறுநிரலை அமைக்கலாம்‌. 
java application : ஜாவா பயன்‌ 
பாடு; ஜாவா பயன்நிரல்‌. 
JavaBean: ஜாவாபீன்‌ : ஜாவா 
அடிப்படையிலான ஒரு மென்‌ 
பொருள்‌ நுட்பம்‌ 

java chip : ஜாவா சிப்பு; ஜாவா 
சில்லு ஜாவா மொழியில்‌ 
எழுதப்பட்ட ஒரு நிரலை 
ஜாவா மெய்நிகர்‌ பொறி (0242 
Virtual Machine - JVM) என்னும்‌ 
ஆணைமாற்றி (interpreter) 
செயல்படுத்துகிறது. ஜவிஎம்‌ 


803 


Java Management 


செய்யும்‌ பணியை நிறைவேற்‌ 
றும்‌ வகையில்‌ ஒரு சிப்புவை - ஒரு 
நுண்செயலியை - வடிவமைக்க 
முடியும்‌. சன்‌ மைக்ரோசிஸ்‌ 
டம்ஸ்‌ நிறுவனம்‌ இத்தகைய 
சிப்புவை உருவாக்கியுள்ளது. 
இந்த சிப்புவை மிகச்‌ சிறிய 
சாதனங்களில்‌ கட்டுப்படுத்தி 
களாகப்‌ பயன்படுத்த முடியும்‌. 

java-compliant browser : ஜாவா 
இணக்க உலாவி : ஜாவா மொழி 
யில்‌ எழுதப்பட்ட நிரலை ஏற்று 
இயக்கும்‌ திறனுள்ள ஓர்‌ 
இணைய உலாவி. தற்கால 
இணைய உலாவிகள்‌ பலவும்‌ 
ஜாவா இணக்கம்‌ உள்ளவையே. 


java database connectivity (JD 
80) : ஜாவா தரவு இணைப்பாக்கம்‌. 
Java Developer's Kit (JDK) : 
ஜாவா உருவாக்கக்‌ கருவித்‌ 
தொகுதி : சன்‌ மைக்ரோ சிஸ்‌ 
டம்ஸ்‌ நிறுவனம்‌ உருவாக்கி 
யுள்ள மென்பொருள்‌ கருவி 
களின்‌ தொகுப்பு. ஜாவா பயன்‌ 
நிரல்களையும்‌ குறுநிரல்களை 
யும்‌ உருவாக்க உதவுபவை. இத்‌ 
தொகுப்பு, ஜாவா மொழி 
மாற்றி, ஆணைமாற்றி, பிழை 
திருத்தி, குறுநிரல்‌ நோக்கி 
மற்றும்‌ ஆவணமாக்கிகளை 
உள்ளடக்கியது இலவசமாக 
வினியோகிக்கப்படுகிறது. 

Java Management Application 
Programming interface : ஜாவா 


Java Script 


804 


Jet set willy 


Java script அப ப ப படபட பயியயயவயகைகவைவவம்‌ 


மேலாண்மை பயன்பாட்டு 
நிரலாக்க இடைமுகம்‌; ஜாவா 
மேலாண்மை பீஜ : பயன்பாட்டு 
நிரலாக்க இடை முகத்துக்கான 
வரையறுப்புகளின்‌ தொகுப்பு. 
பிணைய மேலாண்மைக்கு, ஜாவா 
மொழியை ஏதுவாக்க சன்‌ 
மைக்ரோசிஸ்டம்ஸ்‌ இவ்வரை 
யறுப்புகளை முன்வைத்துள்ளது. 
Jaa Script : ஜாவா ஸ்கிரிப்ட்‌: 
ஒரு கணினி உரைநிரல்‌ மொழி. 
இணையப்‌ பக்கங்களை சிறந்த 
முறையில்‌ வடிவமைக்கப்படு 
றது. நெட்ஸ்கேப்‌ நிறுவனம்‌ 
உருவாக்கியது. 

Ja Soft : ஜாவா சாஃப்ட்‌ : ஒரு 


கணினி நிறுவனம்‌. 


java teminal : ஜாவா முனையம்‌ : 
இணையத்தில்‌ இணைத்து 
இயக்குவதற்கென்றே குறை 
வான சாதனங்களுடன்‌ ௨ரு 
வாக்கப்பட்ட ஒரு வகை 
சொந்தக்‌ கணினி. ஜாவா குறு 
நிரல்களை பதிவிறக்கம்‌ செய்து 
இயக்க வல்லவை. இக்‌ கணினி 
களில்‌ வட்டுச்‌ சேமிப்பகங்கள்‌ 
கிடையா. நிறுவப்பட்ட நிரல்‌ 
களும்‌ கிடையா. எத்தகைய 
பயன்பாட்டு நிரல்களையும்‌ 
பிணையத்திலிருந்து இறக்குமதி 
செய்து பயன்படுத்திக்‌ கொள்‌ 
ளும்‌. தேவையான நிரல்களை 
ஒரு கணினியில்‌ மையப்படுத்தி 
சேமித்து வைத்து, இறக்குமதி 


செய்து பயன்படுத்திக்‌ கொள்‌ 
வதனால்‌ செலவு குறைவா 
கிறது. அதேவேளை, ஓவ்‌ 
வொரு நிரலையும்‌ இறக்குமதி 
செய்து : பயன்படுத்துவதால்‌ 
சிறிது காலத்‌ தாழ்வு தவிர்க்க 
முடியாதது. சன்‌ மைக்ரோ சிஸ்‌ 
டம்ஸ்‌ ஜாவா முனையங்களை 
விரைவில்‌ வெளியிட எண்ணி 
யுள்ளது. பிணைய பீசியை 
ஒத்தவை ஜாவா முனையங்கள்‌. 
Javelin Plus : ஜாவ்லின்‌ பிளஸ்‌: 
இன்‌ஃபர்மேஷன்‌ ரிசோர்சஸ்‌ 
நிறுவனம்‌ உருவாக்கிய பீசி 
விரிதாள்‌ நிரலாக்கத்‌ தொடர்‌ 
வரிசை, பத்தி எண்களுக்குப்‌ 
பதிலாக பெயர்களைப்‌ பயன்‌ 
படுத்தி அறைகளை அடை 
யாளம்‌ காணவும்‌, தரவுகளைத்‌ 
தொகுக்கவும்‌ செய்றெது. 

ஏட : ஜேசிஎல்‌: J௦b control 
|000206 என்பதன்‌ குறும்பெயர்‌. 
20% : ஜாவா மென்பொருள்‌ 
உருவாக்கக்‌ கருவித்‌ தொகுதி. 
ச : குலுக்கம்‌. 

JES : ஜேஇஎஸ்‌: 1௦6 entry 
ஷு. என்பதன்‌ குறும்பெயர்‌. 
செய்து முடிப்பதற்காக வேலை 
களையும்‌ பட்டியல்களையும்‌, 
ஏற்றுக்‌ கொள்ளும்‌ இயக்க 
அமைப்பில்‌ ஒரு பங்கு. 

Jet set willy : ஜெட்‌ செட்‌ 
வில்லி: ஸ்பெக்ட்ரம்‌ ஹாம்‌ 


rT TT பவம்‌ பட்டவை பவய் ட கட்டட டடம ட படட வக்‌ மாவு 


jewel box 


கம்ப்யூட்டரில்‌ பயன்படுத்தக்‌ 
கூடிய ஒரு மென்பொருள்‌ 
விளையாட்டு. 


jewel box : வட்டுப்பெட்டி : ஒரு 
குறு வட்டினை பாதுகாப்பாக 


வட்டுப்‌ பெட்டி 


வைக்கப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
சிறிய பிளாஸ்டிக்‌ பெட்டி. 


ரீ ள்‌ ஜிஃப்‌ id ஜேபெக்‌ (JPEG) 
கோப்புப்‌ பரிமாற்ற வடிவாக்கத்‌ 
தில்‌ அமைந்த வரைகலைப்‌ 
படிம கோப்புகளைக்‌ குறிக்கும்‌ 
வகைப்‌ பெயர்‌. (File Extension). 


சரம்‌ : தடுமாற்றம்‌: ஒரு சமிக்‌ 
கையில்‌ சிறு நிலையற்ற 
தன்மை. ஒளிக்‌ (வீடியோ) 


காட்சித்‌ திரையில்‌ வரும்‌ சமிக்கை 
களுக்கு இஃது குறிப்பாக 


சொல்லப்படுகிறது. 


605 


job, batch 


JK 16001௦5011 ஜேகே 
டெக்னோசாஃப்ட்‌ : ஒரு கணினி 
ஆலோசனை மற்றும்‌ மென்‌ 
பொருள்‌ நிறுவனம்‌. ஜேகே 
தொகுதியைச்‌ சேர்ந்தது. 


ட: .ஜேஎம்‌ : இணையத்தில்‌ 
ஓர்‌ இணைய தளம்‌ ஜமைக்கா 
நாட்டைச்‌ சேர்ந்தது என்பதைக்‌ 
குறிப்பிடும்‌ பெரும்‌ புவிப்‌ 
பிரிவுக்‌ களப்பெயர்‌. 


௮14&01 : ஜேஎம்‌ஏபீஐ : ஜாவா 
மேலாண்மைப்‌ பயன்பாட்டு 
நிரலாக்க இடைமுகம்‌ என்று 
பொருள்படும்‌ Java Management 
Application Programming Interface 
என்ற தொடரின்‌ தலைப்பெழுத்‌ 
துக்‌ குறும்பெயர்‌, 


J௦ : .ஜேஓ : இணையத்தில்‌ ஓர்‌ 
இணைய தளம்‌ ஜோர்டான்‌ 
நாட்டைச்‌ சேர்ந்தது என்பதைக்‌ 
குறிக்கும்‌ பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ 


களப்பெயர்‌. 


9௦6 : முழுச்‌ செயற்பாடு ; பணி : 
ஒரு கணினிக்கான வேலை 
அலகின்‌ குறிப்பிட்ட பணி 
களின்‌ தொகுப்பு. ஒரு நிரலாக்‌ 
கத்‌ தொடர்‌ அல்லது தொடர்‌ 
புள்ள நிரலாக்கத்‌ தொடர்களின்‌ 
தொகுதி ஒரு அலகாகப்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 


1௦0, batch : தொகுதிச்‌ செயற்‌ 
பாடு; தொகுதிப்‌ பணி. 


Job card 


Jb card : வேலை அட்டை : 
ஒரு வேலையின்‌ ஆரம்பத்தைக்‌ 
காட்டும்‌ ஜே.சி.எல்‌ J சொற்‌ 
றொடர்‌ உள்ள அட்டை. 


Job lass : வேலை பிரிவு: 
செயல்படும்போது தேவைப்‌ 
படும்‌ கணினி வசதிகளைக்‌ குறிப்‌ 
பிடும்‌ வேலைபற்றிய விளக்கம்‌. 


Job control language : வேலைக்‌ 
கட்டுப்பாட்டு மொழி; ஜேசிஎல்‌ : 
காலஅளவுகள்‌ போன்ற வேலை 
யின்‌ கட்டுப்பாடுகள்‌ உள்ளிட்ட 
கணினி அமைப்பின்‌ வேலையை 
வரையறுக்கும்‌ மொழி. 


Job control programme : வேலைக்‌ 
கட்டுப்பாட்டு நிரல்‌ தொடர்‌ : 
வேலையின்‌ ஓட்டத்தைக்‌ கட்டுப்‌ 
படுத்தும்‌ நிரல்களின்‌ தொகுதி 
யைக்‌ கொண்ட நிரல்‌ தொடர்‌. 
Job control statement : வேலைக்‌ 
கட்டுப்பாட்டுச்‌ சொற்றொடர்‌ : 
ஒரு வேலையின்‌ ஒரு அம்சத்தை 
மட்டும்‌ வரையறுக்கும்‌ வேலைக்‌ 
கட்டுப்பாட்டு மொழியில்‌ 
எழுதப்பட்ட ஒரு சொற்றொடர்‌. 
Job number : வேலை எண்‌ : 
ஒரு வேலைக்குக்‌ கொடுக்கப்‌ 
பட்ட அடையாள எண்‌. 


job oriented terminal : பணி 
சார்ந்த முனையம்‌. 

Job processing : வேலைச்‌ செய 
லாககம்‌ : கணினியில்‌ வேலை 


Job turn around 


களைக்‌ கையாண்டு செய 
லாக்கம்‌ செய்தல்‌. 

Job queue : வேலை வரிசை : 
கணினியில்‌ அப்போது செயல்‌ 
பட்டுக்‌ கொண்டிருக்கும்‌ தரவு 
மற்றும்‌ நிரலாக்கத்‌ தொடர்‌ 
களின்‌ தொகுதி. பெரும்பாலான 
இயக்க அமைப்புகளில்‌, 
கணினியின்‌ கட்டுப்பாட்டில்‌ 
ஓவ்வொரு வேலையையும்‌ 
வரிசைப்படுத்தி, அதில்‌ மிகப்‌ 
பழைய வேலையை அதன்‌ 
முன்னுரிமைப்படி செய்யும்‌. 
போதிய மூலாதாரங்கள்‌ இல்‌ 
லாததால்‌ செயல்படுத்தப்படாத 


வேலைகள்தான்‌ விதிவிலக்கு. 


Job scheduler : வேலை நிரல்‌ 
படுத்துபவர்‌; வேலை முறைப்‌ 
படுத்தி : ஒரு பெரிய கணினி 
நிறுவனத்தை நடத்துவதில்‌ 
கணினி இயக்குபவர்களுக்கு 


உதவுபவர்‌. 


Job stream : வேலை ஓட்டம்‌; 
வேலை ஓடை இயக்க 
அமைப்புக்கு உள்ளீடு. ஒன்று 
அல்லது மேற்பட்ட வேலை 
யாக இருக்கலாம்‌. 


Job turn around : வேலை 
முடித்துத்‌ தரல்‌ : ஒரு வேலை 
யைக்‌ கணினி அமைப்பிடம்‌ 
கொடுத்ததிலிருந்து அதன்‌ 
அச்சிடப்பட்ட வெளியீடு அந்த 
வேலையைக்‌ கொடுத்‌ 


job tum around time 


தவருக்குப்‌ போய்ச்‌ சேரும்வரை 
ஆகும்‌ நேரம்‌. 

job turn around time : பணி 
முடிக்கும்‌ நேரம்‌; பணிச்‌ செய 
லாக்க நேரம்‌. 

Jobs, Steve : ஜோப்ஸ்‌ ஸ்டீவ்‌: 
ஆப்பிள்‌ கணினி நிறுவனத்தினை 
உருவாக்யெவர்களில்‌ ஒருவர்‌. 
ஆப்பிள்‌ மெக்கின்டோஷ்‌ உள்‌ 
ளிட்ட பல நுண்கணினி 
அமைப்புகளை உருவாக்கியவர்‌. 
Job-to-Job transition : ஒரு 
வேலையிலிருந்து, இன்னொரு 
வேலைக்கு மாற்றல்‌ : ஒரு குறிப்‌ 
பிட்ட வேலையைச்‌ செய்வதற்‌ 
காகக்‌ கணினியைத்‌ தயார்‌ 
செய்து ஒரு நிரலாக்கத்‌ தொட 
ரையும்‌ அதன்‌ தொடர்பான 
கோப்புகளையும்‌ கண்டு 
பிடிக்கும்‌ செயல்முறை. 

400916 : குழை : குறிப்பிட்ட 
வரிசை முறையில்‌ வரிசைப்‌ 
படுத்துவதற்காக துளையிட்ட 
அட்டைகளைக்‌ குழைத்தல்‌. 
John McCarthy : ஜான்‌ மெக்‌ 
கார்த்தி: டார்ட்மவுத்‌ மாநாடு 
நடத்தி 1956இல்‌ செயற்கை 
நுண்ணறிவு A॥ificial intelligence 
என்ற பெயரை உருவாக்கியவர்‌. 
9௦41 : ஜாய்ன்‌; சேர்ப்பு; இணை : 
ஒரு தரவுத்‌ தளத்தில்‌ அட்ட 
வணைமீது செயல்படுத்தப்‌ 
படும்‌ ஒரு கட்டளை. இரண்டு 


807 


journal: 


அட்டவணைகளை இணைத்து 
மூன்றாவதாக ஒர்‌ அட்ட 
வணையை உருவாக்கும்‌ கட்‌ 
டளை. இரு அட்டவணை 
களிலும்‌ முதன்மைப்‌ புலங்‌ 
களை (ke 16105) ஒப்பிட்டு 
ஒன்றாயிருக்கும்‌ ஏடுகளை 
இணைத்து மூன்றாவது அட்‌ 
டவணை உருவாக்கப்படுகிறது. 
join condition : சேர்ப்பு நிபந்தனை. 
௦114 : ஜோலியட்‌ : ஐஎஸ்‌ஓ 9660 
(1988) தரக்‌ கட்டுப்பாட்டின்‌ 
நீட்டித்த செந்தர வரையறைகள்‌. 
நீண்ட கோப்புப்‌ பெயர்களை 
ஏற்கின்றன. 8.3 எழுத்துப்‌ 
பெயர்‌ மரபுக்கு மாற்றானது. 
விண்டோஸ்‌ 95 போன்ற இயக்க 
முறைமைகள்‌ நீண்ட கோப்புப்‌ 
பெயர்களை ஏற்கின்றன. இந்த 
முறைமைகளில்‌ பயன்படுத்தக்‌ 
கூடிய குறுவட்டுகளில்‌ இந்தப்‌ 
கோப்பு வடிவாக்கம்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 

Josephson junction : ஜோசப்‌ 
சன்‌ இணைப்பு : சூப்பர்‌ குளிர்‌ 
மின்சுற்றுகளின்‌ பொருள்களைக்‌ 
கொண்டு . கருவாக்கப்படும்‌ 
அதிகத்‌ திறனுள்ள தரவு 
சேமிப்பு அமைப்பு. க்ரையோ 
மின்னணு சேமிப்பு அமைப்பு 
ஆராய்ச்சி நிலையில்‌ உள்ளது. 


நயா! : ஆய்வேடு; தாளிகை; 
குறிப்பேடு : ஒரு கணினியில்‌ 


Jovial 808 


PEG 


க்‌ 


அல்லது ஒரு பிணையத்தில்‌ 
நடைபெறும்‌ தகவல்‌ பரிமாற்றங்‌ 
களை கணினியிலேயே பதிவு 
செய்து வைத்துக்கொள்ளும்‌ 
குறிப்பேடு. ஒரு தரவு தொடர்பு 
பிணையத்தில்‌ நடைபெறும்‌ 
செய்திப்‌ பரிமாற்றங்களைக்‌ 
குறித்து வைத்துக்கொள்ள இக்‌ 
குறிப்பேடு பயன்படும்‌. ஒரு 
தரவுத்தளத்தில்‌ சேமித்து 
வைக்கப்பட்டுள்ள விவரங்களை 
மாற்றியமைக்கும்‌ நடவடிக்கை 
களைக்‌ குறித்து வைத்துக்‌ 
கொள்ள முடியும்‌. ஒரு கணினி 
அமைப்பில்‌ சேமித்து வைக்கப்‌ 
பட்டுள்ள கோப்புகளின்‌ விவரங்‌ 
கள்‌, அவ்வப்போது நீக்கப்பட்ட 
கோப்புகளின்‌ விவரங்கள்‌ 

இவற்றையும்‌ கண்காணித்துக்‌ 
குறித்துக்‌ கொள்ளலாம்‌. சேமித்து 
வைக்கப்பட்ட தரவுகளுக்கு 
இழப்பு அல்லது பழுது ஏற்படு 
மாயின்‌, இதற்கு முன்‌ நடந்த 
நிகழ்ச்சிகளைப்‌ பரிசீலித்து 
மூலத்தரவுகளை மீட்டுருவாக்‌ 
கம்‌ செய்ய, பொதுவாக இக்‌ 
குறிப்பேடு பயன்படுறெது. 


2௦4121 : ஜோவியல்‌ (ஒரு கணினி 
மொழி) : Jules Own Version of 
the Internationa! Algorithmic 
பகாஏபகaஜe என்பதன்‌ குறும்‌ 
பெயர்‌. அறிவியல்‌, கட்டளை 
மற்றும்‌ கட்டுப்பாட்டு சிக்கல்‌ 
களில்‌ செயல்படுவதற்கென்றே 


உருவாக்கப்பட்ட நிரல்தொடர்‌ 
மொழி. அமெரிக்க விமாளப்‌ 
படையில்‌ அதிகம்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 

Joystick : இயக்கப்பிடி : மின்‌ 
னியந்திர விசை. அதை இயக்‌ 


இயக்கப்‌ பிடி 


கும்‌ போது இடஞ்சுட்டியை 
(கர்சரை) நகர்த்துகிறது. ஒளிக்‌ 
காட்சி விளையாட்டுக்கு 
அதிகம்‌ பயன்படுத்தப்படு 
கிறது. கணினி யுடன்‌ கம்பியால்‌ 
இணைக்கப்படுகிறது. 

Joyswitch : நிலை மாற்றுப்பிடி : 
ஜாய்ஸ்டிக்‌ போன்ற உள்ளீட்டு - 
வெளியீட்டுச்‌ சாதனம்‌. இதை 
எண்‌ திசைகளில்மேல்‌, கீழ்‌. 
வலது, இடது மற்றும்‌ நான்கு 
குறுக்குத்‌ திசைகளிலும்‌ எப்படி 
வேண்டுமானாலும்‌ இயக்கலாம்‌. 
JPEG : ஜேபெக்‌ : 1. ஒளிப்பட 
வல்லுநர்களின்‌ கூட்டுக்‌ குழு 


விடு 


என்று பொருள்படும்‌ பா. 


Photographic Experts ‘Group என்ற 
தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 
குறும்பெயர்‌. 
கொசைன்‌ மாற்றுகையைப்‌ 
{(Descrete Cosine Transform) 
பயன்படுத்தி படிமங்களை 
(08085) இறுக்கிய வடிவத்தில்‌ 
சேமிப்பதற்கான ஐஎஸ்‌ ஓ/ஐடீயூ 
தர வரையறை. 100 : 1 விகித 
அளவுக்கு இறுக்கிச்‌ சுருக்க 
முடியும்‌. ஆனால்‌ தகவல்‌ 
துல்லிய இழப்பு இருக்கவே 
செய்யும்‌. 20 : 1 அளவில்‌ சுருக்‌ 
இனால்‌ ஓரளவு தகவல்‌ இழப்பு 
வெளிப்படையாகத்‌ தெரியாத 
அளவுக்கு இருக்கும்‌. 2. ஒரு 
வரைகலைப்‌ படம்‌ ஜேபெக்‌ 
வடிவாக்கத்தில்‌ ஒரு கோப்பாக 
சேமிக்கப்படும்‌ முறை. 

JUG : ஜக்‌ : Joint Users Group என்‌ 
பதன்‌ குறும்பெயர்‌. இலக்க 
முறை கணினி பயன்படுத்து 
வோர்‌ குழுக்களின்‌ ஓர்‌ அமைப்பு. 


jughead : ஜூஹெட்‌ : ஜான்ஸி 


யின்‌ உலகளாவிய கோஃபர்‌ படி 
நிலை அகழ்வாய்வும்‌ திரைக்‌ 
காட்சியும்‌ என்று பொருள்படும்‌ 
Jonzy's Universal Gopher 
Hierarchy Excavation and Display 
என்பதன்‌ தலைப்பெழுத்துக்‌ 
குறும்பெயர்‌. ஒரு சொல்லைத்‌ 
தந்து தேடும்‌ முறையில்‌ 
கோல்பர்‌ வெளியிலுள்ள 


1111] 


வரிசையற்ற ' 


julian calendar 


கோய்பகங்களைத்‌ தேடிக்‌ கண்‌ 
மறியப்‌ :வயனாளருக்கு உதவும்‌ 
இணைய சேவை. மேல்நிலை 
கோஃபர்‌ பட்டி (றளயகளில்‌ 
உள்ள கோப்பகத்‌ தலைப்பு 
களில்காணும்‌ முக்கிய சொற்‌ 
களை ஒரு ஜூஹெட்‌ வழங்கன்‌ 
கணினி அகர வரிசைப்படுத்தி 
வைக்கிறது. ஆனால்‌ அது கோப்‌ 
பகங்களிலுள்ள கோப்புகளை 
அகரவரிசைப்படுத்துவதில்லை. 


Juke boxes : ஜாக்‌ பெட்டிகள்‌ : 
நவீன ஜுக்‌ பெட்டிகள்‌ நுண்‌ 
கணினி சார்ந்த அமைப்புகள்‌. 
இதன்‌ இசைத்‌ தட்டை இயக்‌ 
கும்‌ அமைப்பின்‌ கட்டுப்பாடு, 
தொலைவில்‌ ஏற்றப்பட்டுள்ள 
நாணயம்‌ மூலம்‌ இயங்கும்‌ 
சுவர்‌ பெட்டிகளில்‌ உள்ளது. 

julian calendar : ஜூலியன்‌ நாள்‌ 
காட்டி : கி.மு. 46ஆம்‌ ஆண்டு 
ஜூலியஸ்‌ சீசரால்‌ அறிமுகப்‌ 
படுத்தப்பட்ட நாள்காட்டி. 
சந்திரனை அடிப்படையாகக்‌ 
கொண்ட முந்தைய காலண்‌ 
டருக்குப்‌ பதிலாக இது புகுத்தப்‌ 
பட்டது. ஜூலியன்‌ நாட்காட்டி 
முறையில்‌ சராசரியாக ஆண்‌ 
டுக்கு 365 நாட்கள்‌. ஒவ்வொரு 
நான்காண்டிலும்‌ ஒரு லீப்‌ 
ஆண்டு. ஆக, ஆண்டுக்கு 365.25 
நாட்கள்‌. ஆனால்‌, உண்மையில்‌ 
சூரிய ஆண்டு என்பது சற்றே 


குறைவான நாட்களைக்‌ 


EE — 


Julian number 


கொண்டது. இதன்‌ காரண 
மாகவே ஜூலியன்‌ நாட்காட்டி 
முறை வழக்‌ கொழிந்தது. மிகத்‌ 
துல்லிய கிரிகோரியன்‌ நாட்‌ 
காட்டி நடைமுறைக்கு -வந்தது. 
இதனை போப்‌ கிரிகோரி | 
அறிமுகப்படுத்தினார்‌. 

பரக ஈபாடள : ஜூலியன்‌ எண்‌ : 
கணினி அமைப்பின்‌ உள்ளே 
இருக்கும்‌ காலண்டரின்‌ வடி 
வம்‌. ஜூலியன்‌ தரவு அமைப்‌ 
பில்‌ ஆண்டையும்‌ ஆண்டில்‌ 
கடந்துபோன நாட்களையும்‌ 
குறிப்பிடும்‌. 86-029 என்பது 1986 
ஆம்‌ ஆண்டின்‌ 29ஆம்‌ நாள்‌. 
ர்யர்கா 026 : ஜூலியன்‌ தேதி : 
ஜனவரி 1 முதல்‌ துவங்கும்‌ 
தொடர்‌ எண்ணின்‌ மூலம்‌ 
மாதம்‌, நாட்களைக்‌ குறிப்பிடு 
தல்‌. சான்றாக, பிப்ரவரி 1 


என்பது ஜூலியன்‌ 32 ஆகும்‌. 


ஏசியை : குதி; தாண்டல்‌; தாவல்‌ : 
ஒரு கணினியில்‌ நிரல்களை 
இயக்கும்‌ வழக்கமான வரிசை 
யிலிருந்து விலகுதல்‌. மாகான கா 
ராரா என்பதற்கு உடன்‌ 
பாட்டுச்‌ சொல்‌. 


பற, conditional : நிபந்தனை 
தாவல்‌. 

Jumper (Jump Lead) : ஜம்பர்‌ : 
பறற (820 என்பதன்‌ குறும்‌ 
பெயர்‌. இரண்டு அல்லது மேற்‌ 
பட்ட வன்பொருள்‌ இணைப்பு 


810 Junction 


இம்பர்‌ r 


தொகுதி 


ஜம்பர்‌ 


களை இணைக்கும்‌ தற்காலிகக்‌ 
கம்பி. கோளாறு கண்டறியவும்‌ 
மாற்று வசதிகளை அளிக்கவும்‌ 
இவற்றை பயன்படுத்துகிறார்‌ 
கள்‌. Jயாறசா என்ற சொல்‌ தரவுத்‌. 
தொடர்புத்‌ தொழிலில்‌ இருந்து 
கடனாகப்‌ பெறப்பட்டது. 
jump instruction : தாவல்‌ 
ஆணை : கணினி நிரலாக்க 
மொழிகள்‌ பலவற்றில்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ ஆணை. நுண்‌ 
செயலி நிரலாக்கத்‌ தொகுதியில்‌ 
யாற என்ற பெயரிலேயே 
ஆணை உண்டு. உயர்நிலை 
மொழிகளில்‌ பெரும்பாலும்‌ 
900 என்ற வடிவில்‌ வழங்கு 
கிறது. நிரலின்‌ இயல்பான 
வரிசைமுறை ஓட்டத்தை மாற்றி 
யமைக்க இவ்வாணை பயன்‌ 
படுகிறது. 


Jயொction : சந்தி : 1. இரண்டு 
அல்லது மேற்பட்ட மின்‌ 
உறுப்புகளை ஒன்றாக 


ன்‌ ன்னைக வைன்‌ ன அலைகள்‌ வைகள்‌ கணைகள்‌ வகை வைகை கைகளைக்‌ ப்ப அவவ கா னவ வல்வை கவை 


யொடு 


இணைக்கும்‌ புள்ளி. 2. 11- வகை 
மற்றும்‌ £ வகை குறை கடத்தி 
கள்‌ இணைக்கின்ற இடம்‌. 


யொர்‌: குப்பைக்‌ கிடங்கு; கூளம்‌ : 
ஒரு தகவல்‌ தொடர்புக்‌ 
கம்பியில்‌ வரும்‌ குழப்பமான 
தரவு. தொலை அமைப்பில்‌ 
சரியான தரவுத்‌ தொடர்புகள்‌ 
ஏற்படுத்தப்‌ படவில்லையென்‌ 
றால்‌, தாறுமாறான பொருளற்ற 
எழுத்து கள்தாம்‌ திரையில்‌ 
தோன்றும்‌. பார்க்க - 02620௨. 
ரியா ஈக! : கூள மின்னஞ்சல்‌; 
குப்பை அஞ்சல்‌. 

Justification : ஒழுங்குபடுத்தல்‌; 
முறைப்படுத்தல்‌; நேர்ப்படுத்‌ 
தல்‌; வரிசையாக்கல்‌ : இடது 
அல்லது வலதுபக்கமாக 
எழுத்துகளை வரிசைப்படுத்தி, 
சரிசெய்து, இடம்‌ மாற்றி ஒரு 
குறிப்பிட்ட அமைப்பில்‌ 
வைத்தல்‌. செய்திகளை இடது 
அல்லது வலதுபுறத்தில்‌ 
ஒழுங்குபடுத்தல்‌. 

ர்பகtரீர்£்‌ : இருபுற ஓரச்சீர்மை. 


சயsரரf) : ஓரச்‌ சீர்மை; நேரமைவு : 
ஓர்‌ ஆவணத்திலுள்ள உரைப்‌ 
பகுதியை இடப்புற வலப்புற 
ஓரத்தில்‌ சீரமைத்தல்‌. இடச்சீர்‌, 
வலச்சீர்‌, மையச்சீர்‌, முழுச்சீர்‌ 


811 


just in time 


எனப்‌ பலவகை உள்ளன. 
சொல்செயலிப்‌ பயன்பாடுகளில்‌ 
இத்தகைய வசதி உள்ளிணைக்‌ 
கப்பட்டிருக்கும்‌. வரிகளை 
ஓரச்சர்மை செய்யும்போது 
சொற்களின்‌ இடையே கூடுதல்‌ 
இடவெளிகள்‌ நிரப்பப்படும்‌. 
அளவுக்கு அதிகமான இட 
வெளிகள்விட நேரின்‌, வரி 
யிறுதியிலுள்ள சொற்கள்‌ 
கூறாக்கப்பட்டு ஓட்டுக்குறி 
(Hyphen) இடப்படும்‌. 

just in time : சரியான நேரத்தில்‌: 
ஜப்பானிய நாட்டு கான்பான்‌ 
(6202) முறைமையின்‌ அடிப்‌ 
படையில்‌ அமைந்த கையிருப்‌ 
புக்‌ கட்டுப்பாடு (inventory 
லா£ர௦।), தொழிலக உற்பத்தி 
மேலாண்மை ஆகிய முறை 
மைகளை விளக்கும்‌ சொல்‌. 
இத்தகைய முறைமை களில்‌ 
தொழிலாளர்கள்‌, ஏற்கெனவே 
நேரங்‌ குறிக்கப்பட்ட பொருள்‌ 
உற்பத்திக்கு தேவையான 
மூலப்‌ பொருட்களை விற்பனை 
நிறுவனங்களிடமிருந்து சரியான 
நேரத்தில்‌ பெற்று விடுவர்‌. 
உற்பத்திப்‌ பிரிவு தொழிலாளர்‌ 
கள்‌ தமது தேவைகளை ஓர்‌ 
அட்டை மூலமாகவோ, கணினி 
வாயிலான கோரிக்கை மூல 
மாகவோ தெரிவிப்பர்‌. 


K 812 


ke 


ஈ : கே: 1. கிலோ என்பதன்‌ 
சுருக்கம்‌. பதின்ம எண்ணில்‌ 
1000 என்பதைக்‌ குறிப்பிடும்‌. 
சான்றாக 100K ௦/6 என்றால்‌ ஒரு 
நொடிக்கு 100,000 எழுத்துகள்‌ 
அளவு படிக்கும்‌ வேகம்‌. 
2. சேமிப்புத்‌ திறனில்‌ 2-ன்‌ 10 
மடங்கு என்பது பதின்ம எண்‌ 
முறையில்‌ 1024. 8K என்பது 8192 
அதாவது 6 % 1024. 


Kale : கேல்‌ : கேல்‌ கன்சல்‌ 
டன்ஸ்‌ நிறுவனம்‌ இந்தியாவின்‌ 
முன்னணி மென்பொருள்‌ நிறு 
வனங்களில்‌ ஒன்று. 

Kansas city standard : கன்சாஸ்‌ 
நகர தர நிருணயம்‌ : குறைந்த 
வேக ஒளிப்பேழை (கேசட்‌) 
சேமிப்பு வடிவம்‌. 

Karnaugh map : கார்னாக்‌ வரை 
படம்‌: உண்மைப்‌ பட்டியலின்‌ 
இரு பரிமாண அமைப்பு. 

ம : கேபி : ௦ 6716 என்பதன்‌ 
குறும்பெயர்‌. 

Kbits/Sec (KiloBits per SECond : 
கேபிட்ஸ/செக: Kiobits per Second 
என்பதன்‌ குறும்பெயர்‌. ஒரு 
நொடிக்கு ஆயிரம்‌ துண்மிகள்‌. 
KBps, Kbps (KiloBytes per 
Second, KiloBits per Second : 


கேபிபீஎஸ்‌ : Kilobytes per Second, 
Kilobits per Second என்பதன்‌ 
குறும்பெயர்கள்‌. ஒரு நொடிக்கு 
ஆயிரம்‌ எட்டியல்‌ கள்‌, ஆயிரம்‌ 
துண்மிகள்‌. 

85 : கேபிஎஸ்‌ : ஒரு நொடிக்கு 
ஓரு கிலோ எட்டியல்கள்‌ (1024 
எட்‌ டூயல்கள்‌) 

K-Byte (Kbyte or KB) : கே-எட்டி 
யல்கள்‌ : 10096 0 KB என்பது 
ஏறக்குறைய ஒரு ஆயிரம்‌ 
எட்டியல்கள்‌. துல்லியமாக 20 
அல்லது 1,024 எட்டியல்கள்‌. 


Kbytes/sec {Kilobytes per 
5௦000) : கேபைட்ஸ்‌/செக்‌ : K॥௦- 
bytes per Second என்பதன்‌ 
குறும்பெயர்‌. ஏறக்குறைய ஒரு 
நொடிக்கு ஓராயிரம்‌ எட்டி 
யல்கள்‌. 

(௦ : கேசி : ஒரு நொடியில்‌ 
ஆயிரம்‌ எழுத்துகள்‌. தரவு மாற்‌ 
றல்‌ இயக்கங்களின்‌ விகிதத்தைக்‌ 
குறிப்பிடப்‌ பயன்படுகிறது. 
(05 : கேசிஎஸ்‌ : ஒரு நொடிக்கு 
ஆயிரம்‌ எழுத்துகள்‌ அல்லது 
கிலோ எட்டியல்கள்‌ என்பதன்‌ 
சுருக்கம்‌. 

6 : .கேஇ : ஓர்‌ இணைய தள 


முகவர்‌ கென்யா நாட்டைச்‌ 


KEE 


813 


Kermit 


DEE rs ப ப பப ப்பட்ட ட ட டட்ட்ட்டட்டாடப்யயியியயயயியயவம்யம்‌ 


சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ களப்‌ 
பெயர்‌. 


KEE : கேஇஇ. : Knqwledge 
Engineering Environment என்‌ 
பதன்‌ குறும்பெயர்‌. 


Keep: out areas : தவிர்‌ பரப்புப்‌ 
பகுதிகள்‌ : அச்சிட்ட மின்சுற்று 
வெளி அமைப்பில்‌ பயன்‌ 
படுத்துவோர்‌ குறிப்பிடும்‌ பகுதி 
கள்‌. இதில்‌ உறுப்புகள்‌ அல்லது 
மின்சுற்றுப்‌ பாதைகள்‌ குறிப்‌ 
பிடக்கூடாது. காட்‌/காம்‌ முறை 
யிலும்‌ இதைத்‌ தவிர்க்க 
வேண்டும்‌. 

(24௭ : கெல்வின்‌ : செல்ஷியஸ்‌ 
டிகிரியில்‌ குறிப்பிடப்படும்‌ 
எஸ்‌.ஐ. மெட்ரிக்‌ அமைப்பின்‌ 
வெப்ப நிலை அளக்கும்‌ அலகு. 
Kelvin, William Thomson (1824- 
1907) : கெல்வின்‌, வில்லியம்‌ 
தாம்சன்‌ (1824-1907) : ஸ்காட்‌ 
லாந்து கணித மேதை. மாறு 
பாட்டு அலசலை எவ்வாறு உ௬ 
வாக்குவது என்பதற்கான கொள்‌ 
கைகளை 1875இல்‌ விவரித்தவர்‌. 
Kemeny John : கெம்னை ஜான்‌ : 
1964இல்‌ டார்ட்மவுத்‌ கல்லூரி 
யில்‌ தாமஸ்‌ குர்ட்சுடன்‌ சேர்ந்து 
பேசிக்‌ என்னும்‌ கணினி 
மொழியை உருவாக்கினார்‌. கற்‌ 
பதற்கு எளியது. பயன்படுத்து 
வதற்கு எளியது. அல்ஜிப்ரா 


முறை நிரலாக்கத்‌ தொடர்‌ 
மொழி பயன்படுத்த எளியது. 
டார்ட்மவுத்‌ காலப்‌ பங்கீட்டு 
அமைப்பையும்‌ உருவாக்கினார்‌. 
kerberos or kerberos :: கெர்‌ 
பராஸ்‌ : எஜடீ நிறுவனம்‌ ௧௬ 
வாக்கிய ஒரு பிணைய செல்லு 
படியாக்க நெறிமுறை... பிணை 
யத்தில்‌: புகுகின்ற ஒரு யயணான 
ரின்‌ அடையாளத்தைக்‌ சரி 
பார்த்து அனுமதிக்கிறது. மறைக்‌ 
குறியியல்‌ முறையில்‌ தரவு 
தொடர்பை மறையாக்கம்‌ செய்‌ 
றது... இணையத்திலிருந்து 
{http:/Aweb.mit.edu/kerberos/www) 
இலவசமாகப்‌ பதிவிறக்கம்‌ 


செய்து பயன்படுத்தலாம்‌. பல்‌ 


வேறுவகையில்‌ விற்பனை செய்‌ 
யப்படும்‌ பல்வேறு மென்‌ 
பொருள்‌ தொகுப்புடனும்‌ 
கிடைக்கிறது. 

ர்‌: கொமிட்‌ : கணினிகளுக்‌ 
கிடையில்‌ கோப்புகளை மாற்று 
வதற்கான அனுப்பல்‌ விதி 
முறை. பிழைகளைச்‌ சோதித்த 
லும்‌, பிழையானவற்றைத்‌ 
இருப்பி அனுப்புதலும்‌ இதில்‌ 
அடங்கும்‌. கொலம்பியா பல்‌ 
கலைக்கழகத்தில்‌ உருவாக்கப்‌ 
பட்டது. இரைச்சலான வழித்‌ 
தடத்திலும்‌ துல்லியமாக 
அமைப்பை ஏற்றது. சிறு 
மற்றும்‌ பெரு கணிணிகளுக்குப்‌ 
புகழ்‌ பெற்றது. 7பிட்‌ அஸ்கி 


அ அ அ அ பபப பபப வைய்‌ 


Kern 814 


அமைப்புகளில்‌ துண்மி சார்ந்த 
மாற்றல்களுக்கு புகழ்‌ பெற்றது. 
ஈசா : நெருக்கம்‌ : குறிப்பிட்ட 
இரண்டு எழுத்துக்‌ குறிகளுக்கு 
இடையேயுள்ள இடை 
வெளியை மாற்றியமைத்தல்‌. 
இதனால்‌ நெருடலின்றிப்‌ 
படிக்க முடிகிறது. அச்சுக்கோப்‌ 
பில்‌ எழுத்தமைவில்‌ சமனாக்‌ 
கம்‌ இயலுகிறது. (எ-டு): ௪7 
என்ற இரு எழுத்துக்‌ குறிகளுக்கு 
இடையேயான இடைவெளி 
குறைக்கப்படும்போது கி எனத்‌ 
தோற்றமளிக்கும்‌. 

ளோ! : ௧௬; உருவாக்க மையம்‌ : 
கணினி பணிகளின்‌ மிகப்‌ 
பழையவற்றைச்‌ செயல்படுத்‌ 
தும்‌ இயக்க அமைப்பிலுள்ள 
நிரல்‌ தொடர்‌ தொகுதி. 


சாரா) : நெருக்கல்‌ : குறிப்‌ 
பிட்ட எழுத்துகளின்‌ இணை 
களுக்கு இடையே உள்ள 
கூடுதல்‌ வெண்மை இடை 


வெளியைக்‌ குறைப்பது. 

KES : கேஇஎஸ்‌ : Knowledge 
Engineering System என்பதன்‌ 
குறும்பெயர்‌. 

KET : கெட்‌ : Kharagpur Expert 
7௦01 என்பதன்‌ குறும்பெயர்‌. 
(வு : விசை; திறவு: விரற்கட்டை; 
குமிழ்‌; சாவி : 1. ஒரு பதிவேட்டை 


அடையாளம்‌ காட்டும்‌ புலங்கள்‌ 


keyboard buffer 


அல்லது கட்டுப்பாட்டுப்‌ புலம்‌. 
பார்க்க Primary key. 2. வகைப்‌ 
படுத்தப்பட்ட வரிசையில்‌ ஒரு 
பதிவேட்டின்‌ நிலையினை 
முடிவு செய்யும்‌ புலம்‌. பார்க்க 
Major sort key, Minor sort key. 
3. தட்டச்சுப்‌ பொறி அல்லது 
காட்சித்‌ திரை விசைப்பலகை 
போன்ற கையால்‌ இயக்கும்‌ 
எந்திரங்களில்‌ உள்ள விசை. 
4. விசைப்‌ பலகை மூலம்‌ ஒரு 
கணினி அமைப்பில்‌ தரவுகளை 
நுழைப்பது. 

(ஷம்‌ : கீபி : பயன்படுத்தப்படும்‌ 
விசைப்பலகையைப்‌ பற்றிய 
தரவுவைக்‌ கொண்ட டாஸ்‌ 
(005) கட்டளை. 


Keyboard விசைப்பலகை; 
தட்டச்சுப்‌ பலகை; விரற்கட்‌ 
டைப்‌ பட்டடை : கணினியின்‌ 
சேமிப்பகத்திற்குள்‌ தரவுகளை 
யும்‌, நிரலாக்கத்‌ தொடரையும்‌ 
விசைமூலம்‌ அனுப்பும்‌ 
உள்ளீட்டுச்‌ சாதனம்‌. 

keyboard buffer : விசைப்பலகை 
இடையகம்‌ : கணினி நினைவகத்‌ 
தில்‌ ஒரு குறிப்பிட்ட சிறிய 
பகுதி, விசைப்பலகையில்‌ மிக 
அண்மையில்‌ உள்ளீடு செய்த 
எழுத்துகளைச்‌ சேமித்து வைக்‌ 
கும்‌ இடம்‌. செயல்முறைப்படுத்‌ 
தப்படுவதற்கு முன்பாக உள்‌ 
வீட்டுத்‌ தரவு இந்த நினைவகத்‌ 


Keyboard controller 


தில்‌ தங்கியிருக்கும்‌. செயலி மற்‌ 
றும்‌ புறநிலைச்‌ சாதனங்களுக்கு 
இடையே நிலவும்‌ செயல்‌ 
பாட்டு வேக வேறுபாடு காரண 
மாக இது போன்ற இடைநிலை 
நினைவகத்தில்‌ உள்ளீட்டு/ 
வெளியீட்டுத்‌ தரவுகளை 
சேமிக்க வேண்டி யுள்ளது. 


Keyboard controller : விசைப்‌ 
பலகை கட்டுப்பாட்டுப்‌ பொறி : 
அடித்த விசைகளைக்‌ கண்‌ 
காணித்து அழுத்தப்படும்போது 
தரவு துண்மிகளை உருவாக்கும்‌ 
விசைப்பலகை. 


keyboard enhancer : விசைப்‌ 
பலகை மேம்படுத்தி : விசைப்‌ 
பலகையில்‌ அழுத்தும்‌ விசை 
களைக்‌ கண்காணித்துக்‌ கொண் 
டிருக்கும்‌ ஒரு நிரல்‌. அழுத்தும்‌ 
விசையின்‌ அல்லது விசைகளின்‌ 
விளைவை மாற்றியமைக்க 
இந்த நிரலால்‌ முடியும்‌. ஒரு 
விசையை அழுத்தியவுடன்‌ ஒரு 
நிரல்‌ கூறினை இயங்க வைக்க 
முடியும்‌. 

Keyboarder : விசைப்பலகை 
அமைப்பவர்‌ : தட்டச்சு, சொல்‌ 
செயலி அல்லது கணினி முகப்‌ 
பின்‌ விசைப்‌ பலகையைப்‌ 
பயன்படுத்துதல்‌. 

Key boarding : விசைப்‌ பலகை 
யிடல்‌ : உள்ளீட்டு ஊடகத்திலோ 
அல்லது நேரடியாக கணினி 


815 


Keyboard interrupt 


மிலோ விசைப்‌ பலகையில்‌ 
தட்டச்சு செய்வதன்‌ மூலம்‌ தரவு 
களையும்‌ நிரல்‌ தொடர்களை 
யும்‌ நுழைக்கும்‌ செயல்முறை. 
கணினி முனையம்‌ அல்லது 
சொல்செயலிகளில்‌ விசைப்‌ 
பலகைகளைப்‌ பயன்படுத்துவது 
போன்றது. 


Keyboard initialisation : விசைப்‌ 
பலகை ஆரம்பித்தல்‌ பல 
கணினிகளை இயக்கத்‌ 


துவங்கும்போது செய்யப்படும்‌ 
நடைமுறை. ரோம்‌ பயாஸ்‌ 
நினைவகம்‌ இதைத்‌ துவக்கி சரி 
யான விசைப்பலகை மின்னி 
ணைப்பு பெறப்பட்டதா, சரி 
யான ஸ்கேன்‌ குறியீடுகள்‌ 
இணைக்கப்பட்டதா என்பதை 
சோதிக்கிறது. NUM LOCK LED 
வருமானால்‌ சரியான விசைப்‌ 
பலகை ஆரம்பிக்கப்பட்டதாகப்‌ 
பொருள்‌. 

Keyboard interrupt : விசைப்‌, 
பலகை குறுக்கீடு ஒரு 
விசையை அழுத்தும்போதோ 
அல்லது விடும்போது செய்யப்‌ 
படும்‌ வன்பொருள்‌ குறுக்கீடு. 
விசைப்பலகை நுண்‌ செயலகத்‌ 
தில்‌ இருந்து வரும்‌ நுண்ணாய்வு 
(ஸ்கேன்‌) கோடுகளை. நிரலாக்‌ 
கத்‌ தொடர்‌ பயன்ப்டுத்த்க்கூடிய 
குறியீடுகளாக மாற்றி விசைப்‌ 
பலகை இடை நினைவகத்தில்‌ 
இக்குறியீடுகளை நுழைக்றெது. 


௨.௨... டட டப யவை 


Keyboard! layout 


keyboard layout : விசைப்பலகை 
உருவரை : ஒரு குறிப்பிட்ட 
விசைப்பலகையில்‌ அமைந்‌ 
துள்ள விசைகளின்‌ அமைப்பு 
முறை. விசைகளின்‌ எண்‌ 
ணிக்கை (தற்போதைய தரவரை 
யறை 101) மற்றும்‌ விசைகளின்‌ 


வரிசையமைப்பு (அமெரிக்க 
முறை. - குவெர்ட்டி (QWERTY) 
ஆகியவற்றையும்‌ உள்ளடக்‌ 


கியது. சில நிறுவனங்கள்‌ தம்‌ 
சொந்த விசைப்பலகை உரு 


வரைகளைப்‌ பயன்படுத்திக்‌ 
கொள்கின்றன. விசைக்கும்‌ 
அதனோடு தொடர்புடைய 


எழுத்துக்கும்‌ இடையேயான 
உறவினை பயனாளர்‌ தம்‌ விருப்‌ 
பப்படி அமைத்துக்‌ கொள்ளவும்‌ 
முடியும்‌. 

Keyboard processor : விசைப்‌ 
பலகைச்‌ செயலகம்‌ : விசை 
அடிப்புகளை பொருத்தமான 
எழுத்துக்‌ குறியீடுகளாக 
மாற்றும்‌ விசைப்‌ பலகையின்‌ 
மின்சுற்று. 
keyboard punch விசைப்‌ 
பலகைத்‌ துளை. 

Keyboard skills : விசைப்பலகை 
திறன்கள்‌ : ஒரு. கணினி விசைப்‌ 
பலகையை திறமையாகவும்‌, 
சிறப்பாகவும்‌ பயன்படுத்தும்‌ 
திறன்‌. கணினி தொழில்‌ புரி 
பவர்களுக்கு விசைப்பலகை 
திறன்கள்‌ இன்றியமையாதவை 


816 


keyboard to - disk system 


என்று கருதப்படுகிறது. 
அன்றாட வாழ்க்கையிலும்‌ இது 
தேவை என்பதால்‌ ஒவ்வொரு 
வருக்கும்‌ இது வாழ்க்கைத்‌ 
திறனாக தேவைப்படுகிறது. 

Keyboard, sys : விசைப்பலகை, 
சிஸ்‌: விசைப்‌ பலகையின்‌ இயக்‌ 
கத்தைக்‌ கட்டுப்படுத்தும்‌ 
இயக்கிச்‌ சாதனம்‌. 
Keyboard template : விசைப்‌ 
பலகை படிம அச்சு அட்டை : 
கணினி விசைப்‌ பலகையின்‌ 
விசைகளில்‌ பொருந்தும்‌ ஒரு 


செயற்கை இழைப்படிவம்‌. 
இதன்‌ மூலம்‌ குறிப்பிட்ட மென்‌ 
பொருள்‌ பயன்பாடுகளில்‌ 


விசைப்‌ பணிகளைச்‌ செய்ய 
எளிதான, விரைவான குறிப்பு. 
விசைப்பலகை படிம அச்சு 
அட்டைகள்‌ மென்பொருள்‌ 
தொகுப்புகளின்‌ பகுதியாக 
இப்போது அதிகமாக வழங்கப்‌ 
படுகின்றன. 

keyboard terminal : விசைப்‌ 
பலகை முனையம்‌ : ஒரு கணினி 
அமைப்புக்குள்‌ தரவுகளை 
நுழைக்க அனுமதிக்கும்‌ தட்‌ 
டச்சு போன்ற விசைப்‌ பலகை. 


keyboard to - disk system : 


விசைப்பலகையிலிருந்து வட்டு 
முறைமைக்கு ; விசைப்பலகை 
யிலிருந்து வட்டுக்கான 


அமைப்பு : விசைப்பலகையில்‌ 


keyboard to - tape system 


தரவுவைத்‌ தட்டச்சு செய்வதன்‌ 
மூலம்‌ தரவுகள்‌ நேரடியாக 
வட்டுக்குள்‌ நுழையும்‌ தரவு 
நுழைவு அமைப்பு. 

keyboard to - tape system : 
விசைப்‌ பலகையிலிருந்து நாடா 
முறைமைக்கு : விசைப்பலகை 
யில்‌ தரவுகளைத்‌ தட்டச்சு 
செய்து நேரடியாக நாடாவுக்குள்‌ 
நுழைக்கும்‌ தரவு நுழைவு 
அமைப்பு. 

Key bounce : விசை திரும்புதல்‌ : 


சில மோசமாக வடிவமைக்கப்‌ 


யட்ட விசைப்பலகையின்‌ 
தன்மை. விசையை ஒவ்வொரு 
முறை அழுத்தும்போதும்‌ 


எழுத்து இரண்டு தடவைகள்‌ 
பதிவாகும்‌. 

(ஜூ எர : விசை மூடி : விசைப்‌ 
பலகை விசையின்‌ மேல்‌ பகுதி, 
மாற்றக்‌ கூடியது. பொதுவாகப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ குறியீடு 
களை அடையாளம்‌ காண 
சிறப்பு விசை மூடிகளைக்‌ 
கொண்டு மாற்றியமைக்கலாம்‌. 
Key chord : விசைக்‌ கயிறு : 
இரண்டு அல்லது மேற்பட்ட 
விசைகளை ஒரே நேரத்தில்‌ 
அழுத்தி தனி நுண்ணாய்வுக்‌ 
(ஸ்கேன்‌) குறியீட்டை உரு 
வாக்குதல்‌. 

Key lick : விசை (சொடுக்கு) 
ஓசை : ஒரு விசையை அழுத்திய 


817 


key escrow 


வுடன்‌ கேட்கக்‌ கூடிய ஓசை. 
இதை மாற்றியமைக்கலாம்‌. 
Key command : விசை ஆணை : 
கணினியில்‌ கட்டளைகளாகப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ விசைத்‌ 
தொகுதி. 

Key data entry device : விசைத்‌ 
தரவு நுழைவுச்‌ சாதனம்‌ : கணினி 
கருவி ஏற்றுக்‌ கொள்ளும்‌ வகை 
யில்‌ தரவுகளைத்‌ தயார்‌ செய்யப்‌ 
பயன்படுத்தும்‌ விசைத்‌ துளை 
எந்திரங்கள்‌, விசை யிலிருந்து 
வட்டுக்கான அலகுகள்‌, விசை 
யிலிருந்து நாடாவுக்கான 
அலகுகள்‌. 

ஈர 0156 : மென்பூட்டு/திறவு 
வட்டு 

Key-driven : விசை - இயக்கம்‌ : 
விசைளை அழுத்துவதன்‌ மூலம்‌ 
இயக்கப்படும்‌ சாதனம்‌. 

Key entry : விசை நுழைவு : 
விசைப்பலகை மூலம்‌ கை 
களால்‌ தரவுகளை அனுப்புவது. 
key escrow : கீ எஸ்கிரோ : ஒரு 
மறையாக்க முறை. அரசு 
முகமையினால்‌ அங்கீகரிக்கப்‌ 
பட்ட ஒரு தனித்‌ இறவி (Private 
(6) மூன்றாம்‌. நபர்களுக்கு 
வழங்கப்படும்‌. அத்திறவி மூலம்‌ 
மறையாக்கம்‌ செய்யப்பட்டு 
அனுப்பப்படும்‌ செய்திகளை 
அரசு விரும்பினால்‌ படித்துக்‌ 
கொள்ள முடியும்‌. 


52 


Key field 818 


Ky 1௪10 : குறிப்புப்‌ புலம்‌; 
விசைப்புலம்‌ : ஒரு பதிவேட்டி 
லிருந்து மற்றொன்றுக்கு வேறு 
பாடு காட்டும்‌ புலம்‌. 

(ஷு 8610 : குறிப்புப்‌ புலம்‌. 
key-frame : முதன்மைச்‌ சட்டம்‌ : 
ஓர்‌ அசைவூட்ட நுட்பம்‌. ஒரு 
பொருளின்‌ தொடக்க நிலை 
மற்றும்‌ இறுதி நிலைப்பாட்‌ 
டைக்‌ குறிப்பிட்டு விட்டால்‌ 
இடைப்பட்ட சட்டங்கள்‌ 
அனைத்தையும்‌ கணினியே தீர்‌ 
மானித்து மிக நளினமான தானி 
யங்கு அசைவூட்டப்‌ படத்தை 
உருவாக்கித்‌ தரும்‌. இந்த 
நுட்பத்தைப்‌ பயன்படுத்தித்தான்‌ 
பெரும்பாலான கதிர்‌-வரைவு 
கணினி அசைவூட்டங்கள்‌ உரு 
வாக்கப்படுகின்றன. 

(வ 1ஈ.: விசை நுழை : விசைப்‌ 
பலகையில்‌ தட்டச்சு செய்வதன்‌ 
மூலம்‌ தரவுகளை நுழைத்தல்‌. 
Keying error rate : விசை 
யிடலில்‌ பிழைவிகிதம்‌ : மொத்த 
மாக விசையிடப்பட்ட எழுத்து 
களில்‌ தவறாக விசையிடப்பட்ட 
வற்றின்‌ சதவிதெ அளவு. 

ஷூ ௱ரே : முக்கிய வரைபடம்‌ : 
சில குறிப்பிட்ட மிடி (1401) 
செய்திகளுக்கு முக்கிய மதிப்பு 
களை மாற்றித்‌ தரும்‌ மிடி ஒட்டு 
வரைபட நுழைவு. சான்று: 
குறிப்பிட்ட ஆக்டேவில்மெலடி 


Key punch department 


இசைக்கருவி அல்லது பெர்‌ 
குஷன்‌ கருவியை இசைக்கப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ விசைகள்‌. 


Key ற30 : விசை அட்டை; எண்‌ 
தளம்‌ : 0 - 9 வரையிலான 
பதின்ம இயக்க விசைகளையும்‌, 
இரண்டு சிறப்புப்‌ பணி விசை 
களையும்‌ பயன்படுத்தும்‌ உள்‌ 
ளீட்டுச்‌ சாதனம்‌. தனி சாதன 
மாகவும்‌ பயன்படுகிறது அல்‌ 
லது சிக்கனத்தின்‌ விளைவான 
மர விசைப்பலகையின்‌ 
வலது புறத்திலும்‌ இடம்‌ 
பெறுகிறது. 

Key punch : விசைத்துளை; 
துளைப்பி: கணினி படிப்பியில்‌ 
படிப்பதற்காக தரவுகளைக்‌ 
குறிப்பிடும்‌ துளையிடும்‌ அட்‌ 
டைகளில்‌ துளையிட்டுப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ விசைப்பலகை 
இயக்கும்‌ சாதனம்‌. 


Key punching : விசைத்‌ துளை 
யிடல்‌ : மூலத்‌ தரவுகளை துளை 
யிடும்‌ அட்டைகளில்‌ பதிவு 
செய்யும்‌ செயல்‌ முறை. இயக்கு 
பவர்‌ மூல ஆவணங்களைப்‌ 
படித்து விசைத்துளை எந்திரங்‌ 
களில்‌ விசையை அழுத்தி மூல 
ஆவண தரவுவை துளையிட்ட 
அட்டைகளாக மாற்றுகிறார்‌. 


Key punch department : விசைத்‌ 
துளைப்‌ பிரிவு : 048 entry 
மேகா போன்றது. 


Keypunch machine 819 


Keypunch machine : விசைத்‌ 
துளை எந்திரம்‌ : துளையிட்ட 
அட்டை தரவு நுழைவு எந்திரம்‌. 
வெற்று அட்டைகளின்‌ தொகுதி 
ஹாப்பரில்‌ வைக்கப்பட்டபின்‌ 
இயக்குபவரின்‌ கட்டளையின்‌ 
படி துளையிடும்‌ இடத்திற்கு 
ஒரு அட்டையை எந்திரம்‌ 
அனுப்புகிறது. எழுத்துகள்‌ 
தட்டச்சு செய்யப்பட்டவுடன்‌, 
தொடர்‌ எழுத்தச்சுகள்‌ தேர்ந்‌ 
தெடுக்கப்பட்ட அட்டை பத்தி 
யில்‌ தேவையான இடங்களில்‌ 
துளைகளை இடுகின்றன. 


Key punch operator : விசைத்‌ 
துளை இயக்குபவர்‌ : (60 என்று 
சுருக்கி அழைக்கப்படும்‌. விசைத்‌ 
துளை எந்திரத்தை இயக்கும்‌ 
நபர்‌. கணினியில்‌ தரவுகளை 
நுழைக்கும்‌ ஆரம்பகால முறை 
களில்‌ இதுவும்‌ ஒன்று. விசைத்‌ 
துளை எந்திரம்‌ தட்டச்சு செய்யப்‌ 
பட்ட நுழைவுகளை காகித 
அட்டைகளில்‌ தொடர்ச்சியாக 
குறியீடாக மாற்றியும்‌ மின்‌- 
எந்திர அட்டை படிப்பியில்‌ 
இது படிக்கப்படும்‌. விசைத்‌ 
துளை எந்திரங்கள்‌ இப்போது 
அரிதாகவே பயன்படுத்தப்படு 
கின்றன. நுழைவுகளைச்‌ செய்ய 
வேகமான ஊடகங்கள்‌ வந்து 
விட்டன. என்றாலும்‌, விசைத்‌ 
துளை இயக்குபவர்‌ என்ற பதம்‌ 
நிலைத்து விட்டது. 


keystroke 


Key record : குமிழ்‌ குறிப்பு. 


key recovery : திறவி மீட்சி : ஒரு 
தனித்‌ திறவி (private key) வழி 
முறை. அரசு முகமை போன்று 
அதிகாரம்‌ பெற்ற ஒருவர்‌ தனிச்‌ 
சிறப்பான மென்பொருளைப்‌ 
பயன்படுத்தி மறையாக்கம்‌ 
செய்யப்பட்ட தகவலிலிருந்து 
திறவியை பிரித்தெடுக்க முடி 
யும்‌. அமெரிக்காவில்‌ தற்‌ 
போதுள்ள சட்டப்படி 1998-க்‌ 
குப்‌ பிறகு அமெரிக்காவிலிருந்து 
ஏற்றுமதி செய்யப்படும்‌ எந்த 
வொரு மறையாக்க மென்பொரு 
ளும்‌ திறவி மீட்சி வசதியைப்‌ 
பெற்றிருக்க வேண்டும்‌. 

(ஷூ, shift : நகர்த்து விசை. 


Keysight : முக்கியப்‌ பார்வை : 
ஒரு எந்திரம்‌ மனிதனின்‌ 
பார்வை அமைப்பு. 6M அமைப்பு 
என்றும்‌ சொல்லலாம்‌. 

Key stations : முக்கிய நிலை 
யங்கள்‌ : பலர்‌ பயன்படுத்தும்‌ 
அமைப்புகளில்‌ தரவு உள்‌ 
ளீட்டுக்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
முனையங்கள்‌, 

keystroke : விசையழுத்தம்‌ : ஒரு 
குறிப்பிட்ட எழுத்தை உள்ளீடு 
செய்யவோ அல்லது ஒரு 
கட்டளையை நிறைவேற்றும்‌ 
பொருட்டோ விசைப்பலகை 
யிலுள்ள ஒரு விசையை 
அழுத்தும்‌ நடவடிக்கை. சில 


key stroke buffer 820 


பயன்பாட்டு மென்பொருள்‌ 
களின்‌ செயல்திறனும்‌ எளிமை 
யும்‌ அதிலுள்ள பொதுவான 
செயல்பாடுகளை மேற்கொள்ள 
எத்தனை விசையழுத்தங்கள்‌ 
தேவைப்படுகின்றன என்பதைக்‌ 
கொண்டு அளக்கப்படுகின்றன. 
key stroke buffer : விசை அழுத்‌ 
தல்‌ இடையகம்‌. 

Keystore : விசை இருப்பு : ஒரு 
நிமிடத்திற்கு எத்தனை விசை 
களை அடிக்கலாம்‌ என்று பல 
தரவு நுழைவுகளின்‌ வேகத்தை 
அளப்பதற்காக ஒரு விசை 
அலகை அழுத்தும்‌ செயல்‌. 

Key switch : விசைப்பொத்தான்‌ : 
ஒரு விசைப்பலகையில்‌ உள்ளீடு 
விசையின்‌ பொத்தான்‌ பகுதி. 
Key-to-address : விசையிலிருந்து 
முகவரிக்கு. 

Key to address transformation : 
விசையிலிருந்து முகவரிக்கு 
மாற்றம்‌ : விசைப்பலகையில்‌ 
தரவுகளை தட்டச்சு செய்தால்‌ 
அவை நேரடியாக வட்டில்‌ 
பதிவு செய்யப்படுகின்ற பெரும்‌ 
பாலும்‌ நெகிழ்வட்டில்‌ நடை 
முறையைக்‌ குறிப்பிடும்‌ சொல்‌. 
Key -to-disk machine : விசை வட்டு 
எந்திரம்‌ : கணினி நுழைவுக்காக 
காந்த வட்டின்‌ மீது தரவுகளை 
சேமித்து வைக்கும்‌ தனித்து 
நிற்கும்‌ தரவு நுழைவு எந்திரம்‌. 


Key word 


Key-40-disk unit : விசையிலிருந்து 
வட்டுக்கு அலகு : வளையும்‌ 
வட்டுக்குள்‌ தரவுகளை நேரடி 
யாக சேமிக்கப்‌ பயன்படும்‌ 
விசைப்பலகை அலகு. 
Key-to-tape unit : விசையிலிருந்து 
நாடாவுக்கான அலகு : தரவு 
களை காந்த நாடாவுக்குள்‌ 
நேரடியாக சேமிக்கப்‌ பயன்‌ 
படும்‌ விசைப்பலகை அலகு. 


key, user difined function : பய 
னாளர்‌ வரையறுக்கும்‌ பணிவிசை. 


விசை 


Key verification 
சோதித்தல்‌. 

key verifier : விசை சோதிப்பி; 
விசைச்‌ சரிபாரப்பி. 

Key verify : விசை சோதிப்பு : 
துளை அட்டை எந்திரத்தை 
சோதிப்பவராகப்‌ பயன்படுத்‌ 
தல்‌. துளை அட்டையில்‌ துளை 
யிட வேண்டிய தரவு சரியாக 
துளையிடப்பட்டதா என்பதை 
சோதிக்க விசைப்‌ பலகையை 
இந்த எந்திரம்‌ பயன்படுத்து 
கிறது. துளையிட்ட அட்டையும்‌, 
அழுத்தும்‌ விசையும்‌ ஒத்துப்‌ 
போகவில்லையென்றால்‌ சரி 
யாக உள்ளது என்பது பொருள்‌. 
Key 4௦0 : முக்கியச்‌ சொல்‌; 
சிறப்புச்‌ சொல்‌; திறவுச்‌ சொல்‌; 
நிர்ணயிக்கப்பட்ட சொல்‌; கட்‌ 
டளைச சொல்‌ : தரவுத்‌ தளங்‌ 
களின்‌ ஏடுகளிடையே வரிசை 


Keyword analysis 821 


யாக்கம்‌ அல்லது தேடல்‌ செயல்‌ 
பாடுகளை மேற்கொள்வற்கு 
பயன்படுத்தப்படும்‌ சொல்‌ 
அல்லது சொல்தொடர்‌ அல்லது 
குறிமுறை. இது, தரவுத்‌ தள 
அட்டவணையின்‌ திறவுப்‌ புலத்‌ 
தில்‌ (ky 16/0) இடம்‌ பெற்றுள்ள 
தாயிருக்கும்‌. 

Keyword analysis : முதன்மைச்‌ 
சொல்‌ ஆய்வு : ஒரு சொற்‌ 
றொடரின்‌ உள்ளடக்கங்களை 
ஆராயும்‌ எளிமையான ஆனால்‌ 
மிகவும்‌ மோசமான முறை. 
முக்கிய சொல்‌ ஆய்வு என்று 
அமைப்பு இணைக்கும்‌ நுட்பம்‌ 
அழைக்கப்படுகிறது. 
keyword-in-context : சூழ்நிலை 
யில்‌ முதல்‌ சொல்‌; சூழலில்‌- 
திறவுச்சொல்‌ : ஒரு தானியங்கு 
தேடல்‌ வழிமுறை. ஆவண உரை 
அல்லது தலைப்புகளை அடை 
யாளங்காட்டுவதற்கான சுட்டுக்‌ 
குறிப்புகளை உருவாக்கிக்‌ 
கொள்ளும்‌. ஒவ்வொரு திறவுச்‌ 
சொல்லும்‌ அதைச்‌ சுற்றிய உரைப்‌ 
பகுதியுடன்‌ சுட்டுக்குறிப்பில்‌ 
பதிவு செய்யப்படும்‌. பெரும்‌ 
பாலும்‌ ஆவண உரை அல்லது 
தலைப்புகளில்‌ திறவுச்‌ 
சொல்லுக்கு முந்தைய அல்லது 
பிந்தைய சொல்‌ அல்லது சொல்‌ 
தொடராக இருப்பதுண்டு. 
keyword search : திறவுச்‌ சொல்‌ 


killer app 


hh : .கேஹெச்‌ : ஓர்‌ இணைய 
தள முகவரி கம்போடியா 
நாட்டைச்‌ சேர்ந்தது என்பதைக்‌ 
குறிக்கும்‌ பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ 
களப்‌ பெயர்‌. 

Khornerstones : திருப்புமுனை 
கள்‌ : மையச்‌ செயலகம்‌ உள்ளீடு 
/வெளியீடு மற்றும்‌ மிதக்கும்‌ 
புள்ளி செயல்பாட்டை சோதித்துத்‌ 
தரமறியும்‌ நிரலாக்கத்‌ தொடர்‌. 
KH: : கே எச்‌ இஸட்‌ : கிலோ 
ஹெர்ட்ஸ்‌ என்பதன்‌ குறும்‌ 
பெயர்‌. ஒரு நொடிக்கு ஓராயிரம்‌ 
சுழற்சிகள்‌. 

4: கேஜ ; ஓர்‌ இணைய தள முக 
வரி கிரிபேட்டி நாட்டைச்‌ சேர்ந்‌ 
தது என்பதைக்‌ குறிக்கும்‌ பெரும்‌ 
புவிப்பிரிவுக்‌ களப்‌ பெயர்‌. 
ஸரி jack : கில்பி ஜேக்‌ : 1958 
இல்‌ ஒருங்கிணைந்த மின்சுற்றை 
அறிமுகப்படுத்திய டெக்சாஸ்‌ 
கருவிகள்‌ நிறுவனத்தின்‌ கண்டு 
பிடிப்பாளர்‌. கையில்‌ வைத்துக்‌ 
கொள்ளக்கூடிய ஆரம்பகால 
கணிப்பானையும்‌ அவர்‌ கண்டு 
பிடித்தார்‌. 

Ki : கொல்‌ : 1. அதன்‌ வழக்க 
மான முடிவை அடைவதற்குள்‌ 


ஒரு செயலை நிறுத்துதல்‌ 
அல்லது நீக்குதல்‌. 2. தரவுவை 
அழிக்கும்‌ முறை. 


(4/9 app : அதிரடிப்‌ பயன்பாடு : 
ஒரு திருப்பு முனையை ஏற்‌ 
படுத்துகின்ற செல்வாக்கான 


Kilo 


மென்பொருள்‌. இந்த மென்‌ 
பொருள்‌ விற்பனையில்‌ ஒரு 
சாதனையை நிகழ்த்தும்‌. அது 
மட்டுமின்றி இதன்‌ விற்பனை 
காரணமாய்‌ இது செயல்படும்‌ 
இயக்க முறைமை அல்லது இது 
செயல்படும்‌ வன்பொருளின்‌ 
விற்பனையும்‌ அதிகரிக்கும்‌. 
1௦ : கிலோ : மெட்ரிக்‌ அளவு. 
ஒரு ஆயிரத்தைக்‌ குறிப்பது. 
10-ன்‌ 3 மடங்கு. K என்று சுருக்கி 
அழைப்பது. 

Kர௦baud : கிலோ பாட்‌ : ஒரு 
நொடிக்கு ஆயிரம்‌ பாட்‌. தரவுத்‌ 
தொடர்பு வேகங்களை அளக்கப்‌ 
பயன்படுவது. 

Kbit : கிலோ துண்மிகள்‌ : 
ஆயிரம்‌ துண்மிகள்‌. 

kilobits per second : ஒரு 
வினாடியில்‌ கிலோ பிட்டுகள்‌ : 
சுருக்கமாக கேபிபீஎஸ்‌ (1006) 
என்று குறிக்கப்படுகிறது. ஒரு 
பிணையத்தில்‌ தரவு பரிமாற்றத்‌ 
தின்‌ வேகத்தை அளக்கப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ அளவீடு. ஒரு 
வினாடியில்‌ 1024 துண்மி (பிட்‌) 
என்ற வேகத்தின்‌ மடங்காக 
அளவிடப்படுகிறது. 

Kilobyte : கிலோ எண்மிகள்‌ : 
8-ன்‌ 10 மடங்கு (2) அல்லது 
1024 எண்மிகளைக்‌ குறிப்பிடு 
வது. பொதுவாக 1000 - என்று 
கருதப்பட்டு 6 என்று சுருக்கி 
அழைப்பது. 24 கே என்பது. 24 


822 kinesis ergonomic keyboard 


* 1024 அல்லது 24,576 எட்டியல்‌ 
நினைவு அமைப்புக்குச்‌ சம 
மானது. 1௦ என்றும்‌ சில சமயம்‌ 
சுருக்கி அழைக்கப்படும்‌. 
Kilocycle : கிலோசைக்கிள்‌ : ஆயி 
ரம்‌ சுழற்சிகள்‌. ஒரு நொடிக்கு 
ஆயிரம்‌ சுழற்சிகள்‌ என்று 
முன்பு அழைக்கப்பட்டது. 
இப்போது கிலோ ஹெர்ட்ஸ்‌. 
Kilo cycies per second 
நொடிக்கு இத்தனை கிலோ 
சுழற்சிகள்‌ : ஒரு நொடிக்கு 
ஆயிரம்‌ சுழற்சிகள்‌. 

Kilohertz : கிலோஹொட்ஸ்‌ : 
ஒரு நொடிக்கு ஓராயிரம்‌ 
சுழற்சி. தரவு அனுப்புதல்‌ சுழற்‌ 
சியை அளக்கப்‌ பயன்படுகிறது. 
Kilomegacycie : கிலோ மெகா 
சைக்கிள்‌ : ஒரு நொடிக்கு ஒரு 
நூறாயிரம்‌ கோடி சுழற்சிகள்‌. 
Kinematics : இயக்க வடிவியல்‌ : 
கணினி அமைப்பு வடிவமைக்‌ 
கும்‌ ஒரு அமைப்பு அல்லது ஒரு 
எந்திரத்தின்‌ பகுதிகள்‌ இயங்கு 
வதை அசைவூட்டம்‌ (அனிமே 
ஷன்‌) மூலம்‌ காட்டுவது அல்‌ 
லது வரைவி (பிளாட்டிங்‌) ஆகிய 
வற்றில்‌ கணினி உதவிடும்‌ 
பொறியியல்‌ செயல்முறை. 
kinesis ergonomic keyboard : 
கினிசிஸ்‌ சூழலியல்‌ விசைப்‌ 
பலகை : தொடர்ந்து விசைப்‌ 
பலகையில்‌ பணியாற்றுவதால்‌ 
சோர்வும்‌ உலைவும்‌ ஏற்‌ 


kinetics 


படுத்தாத பணிச்சூழலுக்குகந்த 
விசைப்பலகை வடிவமைப்பு. 
kinetics : இயக்கியல்‌. 

41051. : கணினி முனையம்‌ : 
பொது மக்களுக்குத்‌ தேவை 
யான தரவுகளை பல்லூடகத்‌ 
திரைக்காட்சி மூலம்‌ தெரிவிக்‌ 
கும்‌ கணினி மையம்‌. 

kiosk mode : கணினியகப்‌ பாங்கு. 
1125 : கிப்ஸ்‌ : எதிர்பார்க்கப்படு 
இன்ற ஐந்தாம்‌ தலைமுறை 


கணினிக்குக்‌ கொடுக்கப்‌ 
பட்டுள்ள பெயர்‌. 
K்பஏாஏ : கியுட்ஜிங்‌ : நிர 


லாக்கத்‌ தொடரின்‌ நோக்கமாக 
இல்லையென்றாலும்‌ தொழில்‌ 
நுட்ப முறையில்‌ முடியக்கூடிய 
ஏதாவது செய்வது. 'hகckin9' 
என்றும்‌ அழைக்கப்படும்‌. 
110096 : ஒப்பேற்றல்‌ : ஒரு 
கணினி அமைப்பில்‌ பொருத்தப்‌ 
பட்ட தவறான இணைப்புள்ள 
பாகங்களின்‌ தொகுதி பற்றிய 
மாற்று அமைப்பு. 

(ரால்‌ : கைப்பிடி; குமிழ்க்‌ கைப்பிடி 
Knockout நாக்‌ அவுட்‌ : 
கம்மோடர்‌ 64 வீட்டு கணினிக்‌ 
கான மென்பொருள்‌. பெட்டி 
வளையத்தைப்போலச்‌ செய்து 
காட்டி இரண்டு பெட்டிகள்‌ 
அதன்‌ மீது வைக்கப்படுதல்‌. 
(ரா௦ஸ்௦்‌ : நோபாட்‌; அறிந்திரன்‌ : 
அறிவு * எந்திரன்‌ (1004160964 


923 Knowledge build 


Robot) என்பதன்‌ சுருக்கம்‌. இது 
ஒரு செயற்கை நுண்ணறிவு 
நிரல்‌. முன்‌ வரையறுக்கப்பட்ட 
சில விதிமுறைகளின்‌ அடிப்‌ 
படையில்‌ இந்த நிரல்‌ செயல்‌ 
படுகிறது. இணையம்‌ போன்ற 
ஒரு மாபெரும்‌ பிணையத்தில்‌ 
ஒரு குறிப்பிட்ட கோப்பினைத்‌ 
தேடுதல்‌ அல்லது குறிப்பிட்ட 
தரவுவைக்‌ கொண்டுள்ள ஓர்‌ 
ஆவணத்தைத்‌ தேடுதல்‌ - இது 
போன்ற பணிகளுக்காக அறிந்‌ 
திரன்கள்‌ .பயன்படுத்தப்படு 
கின்றன. 

Knowledge : ஆய்வறிவு; சால்பு. 
Knowledge acquisition : அறிவு 
சேர்த்தல்‌; அறிவு ஈட்டல்‌. 
Knowledge base அறிவு 
ஆதாரம்‌; அறிவுத்‌ தளம்‌ : ஒரு 
குறிப்பிட்ட பொருள்‌ பற்றிய 
அறிவின்‌ தரவுத்‌ தளம்‌. உண்மை 
கள்‌, மதிப்பீடுகள்‌, நடைமுறை 
கள்‌ போன்ற சிக்கல்‌ தீர்வுக்கான 
வழிமுறைகளைக்‌ கொண்டது. 
Knowledge based system : அறிவு 
சார்ந்த அமைப்பு : ஒரு பொருள்‌ 
பற்றிய அறிவின்‌ தரவுத்‌ தளத்‌ 
தைப்‌ பயன்படுத்தும்‌ செயற்கை 


.நுண்ணறிவு பயன்பாடு. 


Knowledge build : அறிவுக்‌ கட்டு 
மானம்‌ : வேக்ஸ்‌ சூப்பர்‌ மென்‌ 
பொருள்‌ தொடர்‌. பிசிஎஸ்‌ நிறு 
வனத்தின்‌ புதிய தலைமுறை 
உற்பத்திக்‌ கருவி. 


wr rrr 


Knowledge domain 


Knowledge domain : அறிவுப்‌ 
பகுதி : ஒரு வல்லுநர்‌ அமைப்‌ 
பில்‌ குறிப்பிட்ட அறிவின்‌ பகுதி. 
knowledge engineer : அறிவுப்‌ 
பொறியாளர்‌ தேவையான 
அறிவையெல்லாம்‌ தேடிப்‌ 
பெற்று அவற்றை ஒரு நிரலாக 
வடிவமைத்து ஒரு வல்லுநர்‌ 
முறைமையை (Expert System) 
கட்டமைக்கும்‌ ஒரு கணினி 
அறிவியலாளர்‌. 

Knowledge engineering : அறிவுப்‌ 
பொறியியல்‌ : சாதாரணமாக 
மனிதப்‌ பட்டறிவில்‌ உயர்நிலை 
தேவைப்படுகின்ற சிக்கல்‌ 
களைத்‌ தீர்க்க கணினி அமைப்பு 
களில்‌ அறிவை ஒருங்கிணைக்‌ 
கும்‌ பொறியியல்‌ பிரிவு. 
Knowledge industries : அறிவுத்‌ 
தொழில்கள்‌ : தரவு செயலாக்கம்‌ 
செய்து தரவு பொருட்கள்‌ 
மற்றும்‌ சேவைகளை அளிக்கும்‌ 
தொழில்கள்‌. 

Knowledge information : அறிவுத்‌ 
தகவல்‌. 

knowledge information proces- 
sing system : அறிவுத்‌ தரவு 
செயற்பாட்டு முறைமை. 
Knowledge link அறிவு 
இணைப்பு : ஐபிஎம்‌ நிறுவன 
கணினிகளுக்கும்‌, துறைசார்ந்த 
வாக்ஸ்‌ சூப்பர்‌ பணிகளுக்கும்‌ 
இணைப்பு ஏற்படுத்த வடி 
வமைக்கப்பட்ட அறிவு 


824 


korn shell 


இணைப்பு. இதன்‌ மூலம்‌ நிறு 
வனத்திற்கும்‌, துறைக்குமான 


கணிப்புச்‌ செயல்கள்‌ சுமுகமாகச்‌ 


செல்ல முடிறெது. 
Knowledge manager : அறிவு 
மேலாளர்‌ : நுண்‌ தரவுத்தள 


கணினி அமைப்புகளிலிருந்து 
வரும்‌ டிபிஎஸ்‌ அமைப்பு. இதன்‌ 
மூலம்‌ எண்ணற்ற கோப்பு 
களைக்‌ கையாள பயனாளருக்கு 
அனுமதி கிடைக்கிறது. 
Knowledge representation : 
அறிவு குறித்தல்‌; அறிவு குறிப்‌ 
பிடு முறை : ஒரு சிக்கலுக்குத்‌ 
தேவைப்படும்‌ தகவலை வடி 
வமைத்து ஒருங்குபடுத்துதல்‌. 
Knowledge work : அறிவு வேலை : 
தகவலைப்‌ பெறுதல்‌, செயலாக்‌ 
கப்‌ புகுதல்‌ மற்றும்‌ அனுப்புதல்‌ 
உள்ளடக்கிய வேலைகள்‌. 
Knowledge workers : அறிவுப்‌ 
பணியாளர்கள்‌ : தரவுவை உரு 
வாக்கல்‌, பயன்படுத்தல்‌ மற்றும்‌ 
விநியோகித்தல்‌ போன்ற 
வற்றை முக்கிய வேலையாகக்‌ 
கொண்டு பணியாற்றுபவர்கள்‌. 
k௦ாற shel! : கார்ன்‌ செயல்தளம்‌ : 
யூனிக்ஸ்‌ இயக்க முறைமையில்‌ 
உள்ள கட்டளைவரி இடைமுகம்‌. 
போர்னே (80பா6) மற்றும்‌ 9ஏி- 
செயல்‌ தளங்களிலுள்ள கூறு 
களை உள்ளடக்கியது. கார்ன்‌ 
செயல்தளம்‌ போர்னே செயல்‌ 
தளத்துடன்‌ முழுமையான 


kp 825 40 


ஒத்திசைவு கொண்டது. அதே 
வேளையில்‌ சி-செயல்‌ தளத்தின்‌ 
கட்டளை வரி திருத்தல்‌ திறனும்‌ 
கொண்டது. 

ற : கேபீ: ஓர்‌ இணைய தள முக 
வரி வடகொரிய நாட்டைச்‌ சேர்ந்‌ 
தது என்பதைக்‌ குறிக்கும்‌ பெரும்‌ 
புவிப்பிரிவுக்‌ களப்‌ பெயர்‌. 

K & RC: கேஆர்சி : Kernighan 
a Ritchie C என்பதன்‌ குறும்‌ 
பெயர்‌. அன்சி (காக!) தர நிர்ணயத்‌ 
திற்கு இருந்த “சி' மொழியின்‌ 
பதிப்பு. பிரியன்‌ கெர்னிகன்‌ 


மற்றும்‌ டென்னிஸ்‌ ரிச்சி 
உருவாக்கியது. 
KSR : கேஎஸ்‌ஆர்‌ : Keyboard 


Send / Receive என்பதன்‌ கருக்‌ 
கப்‌ பெயர்‌. விசைப்பலகை மற்‌ 
றும்‌ அச்சுப்பொறியைக்‌ கொண்ட 
தொலைத்‌ தட்டச்சுப்பொறி. 

KSR terminal : கேஎஸ்‌ஆர்‌ 
முனையம்‌ விசைப்பலகை 
அனுப்புதல்‌/பெறுதல்‌ முனை 
யம்‌ (Keyboard Send/Receive 
ரக!) என்பதன்‌ குறும்பெயர்‌. 
இந்த முனையம்‌ விசைப்‌ 
பலகையிலிருந்து மட்டுமே உள்‌ 
ளீட்டை ஏற்கும்‌. விசைப்‌ 
பலகையின்‌ உள்ளீட்டையும்‌-பிற 
முனையங்களிலிருந்து பெறப்‌ 
படும்‌ தரவுவையும்‌ திரைக்‌ 
காட்சிக்குப்‌ பதிலாக உள்‌ 
ளினைக்கப்பட்ட அச்சுப்‌ பொறி 


யில்‌ வெளியிடும்‌. 


24: கே.ஆர்‌: ஓர்‌ இணைய தள முக 
வரி தென்கொரிய நாட்டைச்‌ சேர்ந 
தது என்பதைக்‌ குறிக்கும்‌ பெரும்‌ 
புவிப்பிரிவுக்‌ களப்‌ பெயர்‌. 

Kurtz Thomas : குர்ட்ஸ்‌ தாமஸ்‌ : 
1964இல்‌ டார்ட்மவுத்‌ கல்லூரி 
யில்‌ ஜான்‌ கெம்னையுடன்‌ 


சேர்ந்து பேசிச்‌ என்னும்‌ 
கற்பதற்கு எளிய, அல்ஜீப்ரா 
கலந்த நிரலாக்கத்தொடர்‌ 


மொழியை உருவாக்கினார்‌. 

04 : .கேடபிள்யூ : ஒர்‌ இணைய 
தள முகவரி குவைத்‌ நாட்டைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ களப்பெயர்‌. 
KW! : கேடபுள்யூஜசி : Key& 
Word&iln Context என்பதன்‌ 
சுருக்கம்‌. சொற்கள்‌ எந்தச்‌ 
சூழ்நிலையில்‌ பயன்படுத்தப்‌ 
படுகின்றன என்பதை வைத்து 
சொற்கள்‌ மற்றும்‌ சொற்றொடர்‌ 
களை முன்னதாக தேர்வு செய்து 
தகவலைப்‌ பட்டியலிடும்‌ ஒரு 
முறை. 

பூ : .கேஒய்‌ : ஒர்‌ இணைய தள 
முகவரி கேமான்‌ தீவுகளைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 


பெரும்‌ புவிப்‌ பிரிவுக்‌ 
களப்பெயர்‌. 

12 : .கேஇஸட்‌ : ஓர்‌ இணைய 
தள முகவரி கஜகஸ்தான்‌ 


நாட்டைச்‌ சேர்ந்தது என்பதைக்‌ 
குறிக்கும்‌ பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ 


களப்பெயர்‌. 


டர்‌ cache : எல்‌ 1 கேஷ்‌; நிலை 1 
இடைமாற்றகம்‌ : இன்டெல்‌ 1486 
மற்றும்‌ அதைவிட மேம்பட்ட 
செயலிகளில்‌ உள்ளமைக்கப்‌ 
பட்டுள்ள இடைமாற்று நினை 
வகம்‌. நிலை 1 இடைமாற்றகம்‌ 
பொதுவாக சீகேபி கொள்திறன்‌ 
உள்ளது. ஒற்றைக்‌ கடிகாரச்‌ 
சுழற்சியில்‌ படித்துவிட முடி 
யும்‌. எனவே தொடக்க காலங்‌ 
களில்‌ இது பரிசோதிக்கப்‌ 
பட்டது. இன்டெல்‌ ஐ1286 ஒரே 
யொரு நிலை 1 இடைமாற்றகம்‌ 
கொண்டது. பென்டியம்‌ செயலி 
யில்‌ இரண்டு உண்டு. ஒன்று 
ஆணைகளுக்கு, மற்றொன்று 
தரவுகளுக்கு. 

(2 cache : எல்‌2 கேஷ்‌; நிலை2 
இடைமாற்றகம்‌ : ஐ1486 மற்றும்‌ 
அதனிலும்‌ மேம்பட்ட செயலி 
கள்‌ பயன்படுத்திக்‌ கொள்ளும்‌ 
இடைமாற்று நினைவகம்‌. இது 
செயலிக்கு அருகில்‌ தாய்ப்‌ பல 
கையில்‌ பொருத்தப்பட்டுள்ள 
நிலை ரேம்‌ (51811௦ RAM) ஆகும்‌. 
நிலை 2 இடை மாற்றகம்‌ பொது 
வாக 728 கேபி முதல்‌ 1 எம்பி 
வரை இருக்கலாம்‌. முதன்மை 


நினைவகத்தைவிட வேக 
மானது. ஆனால்‌, செயலிக்‌ 
குள்ளே உள்ளமைந்துள்ள 


labeled common 


நிலை 1 இடைமாற்று நினைவ 
கத்தைவிட மெதுவானது. 

ட8ஈ : எல்‌8ஆர்‌ : பிறகு என்று 
பொருள்படும்‌ (8/7 என்ற 
சொல்லை செல்லமாய்ச்‌ சுருக்க 
மாகக்‌ குறிப்பிடல்‌. சியூஎல்‌8ஆர்‌ 
(See you Later) என்பதைப்‌ 
போன்றது. மின்‌ அஞ்சல்‌, 
யூஸ்நெட்‌ செய்திக்‌ குழுக்களில்‌ 
தற்காலிகமாக விடைபெறும்‌ 
போது பயன்படுத்தப்படுவது. 
8: .எல்‌ஏ : ஓர்‌ இணைய தள முக 
வரி லாவோஸ்‌ நாட்டைச்‌ சேர்ந்‌ 
தது என்பதைக்‌ குறிக்கும்‌ பெரும்‌ 
புவிப்பிரிவுக்‌ களப்பெயர்‌. 
label அடையாளம்‌; குறி; 
முகப்புச்‌ சீட்டு; முகப்பு : ஒரு 
நிரலை விவரிக்க அல்லது அடை 
யாளம்‌ காண கணினி நிரல்‌ 
தொடரில்‌ பயன்படும்‌ பெயர்‌ 
அல்லது அடையாளம்‌ காட்டி. 
வாக்கியச்‌ செய்தி, தரவு மதிப்பு, 
பதிவு, பொருள்‌ அல்லது கோப்பு 


போன்றவைகள்‌ இவ்வாறு 
பயன்படுத்தப்படும்‌. 
labeled common : பொதுவான 


சீட்டு: நிரல்‌ தொடர்‌ அலகுகளுக்‌ 
குள்‌ பகிர்ந்து கொள்ளப்படும்‌ 
நினைவகப்‌ பகுதி. அதற்கென்று 
தனியாகப்‌ பெயர்‌ கொடுக்கப்‌ 


label prefix 


படும்‌. Blank (unlabelled) Common 
என்பதற்கு எதிர்ச்‌ சொல்‌. 

20௨1 prefix : முகப்புச்‌ சீட்டு முன்‌ 
சொல்‌; முகப்புச்‌ சீட்டு முன்‌ 
னொட்டுச்‌ சொல்‌ : அகலத்‌ தாளில்‌ 
அரை நுழைவி ஆரம்பத்தில்‌ 
தட்டச்சு செய்யப்படும்‌ எழுத்து. 
1-8-3இல்‌ ஒற்றை 
மேற்கோள்குறி வருமானால்‌ 
அரையில்‌ இடதுபக்கமாக 
ஒழுங்குபடுத்துமாறும்‌, இரட்டை 
மேற்கோள்குறி வருமானால்‌ 
வலதுபக்கம்‌ ஒழுங்குபடுத்து 
மாறும்‌ நிரல்‌ ஏற்கப்படும்‌. 

1௮04! record : சீட்டுப்‌ பதிவேடு: 
காந்த நாடாவில்‌ சேமிக்கப்படும்‌ 
கோப்பைப்‌ பற்றிய தரவைக்‌ 
கொண்டுள்ள காந்தப்‌ பதிவேடு. 


சான்றாக 


fable, header : தலைப்புச்‌ சிட்டை. 
12 hours : செய்முறை விளக்கம்‌; 
ஆய்வு நேரம்‌. 

lable identifier : சிட்டை அடை 
யாளம்‌ காட்டி. 

lable, trailer : முன்னோட்டச்‌ 
சிட்டை. 

139 : இடைவெளி; பிந்துதல்‌ : 
இரண்டு நிகழ்வுகள்‌, எந்திர 
அமைப்புகள்‌ அல்லது நிலை 
களுக்கும்‌ இடையிலுள்ள 
வேறுபாடு. 

டAN : லேன்‌ : Local Area Network 
என்பதன்‌ குறும்பெயர்‌. வன்‌ 


827 


landing zone 


பொருள்‌, மென்பொருள்‌, 
அமைப்புகள்‌ ஆகியவைகள்‌ 
குறிப்பிட்ட இடைவெளிக்குள்‌ 
தரவுத்‌ தொடர்பு ஏற்படுத்து 
கின்றன. 

[றச்‌ : பொருத்துப்‌ பரப்பு : 
மின்னனு பொருட்களைப்‌ 
பொருத்துவதற்கு அச்சிடப்‌ 
பட்ட மின்சுற்று அட்டையில்‌ 
உள்ள இடப்பகுதி. 

Land information system : 
பொருத்து பரப்பு தகவல்‌ மையம்‌ : 
தரை மேலாண்மை தகவலை 
ஆராயப்‌ பயன்படுத்தும்‌ ஒரு 
கணினி அமைப்பு (வன்‌ 
பொருள்‌ மற்றும்‌ மென்‌ 
பொருள்‌). இயற்கை மூலாதாரங்‌ 
களின்‌ விநியோகம்‌ நிலைப்‌ 
பயன்படுத்தும்‌ முனைகள்‌, 
சொத்து உரிமை, வாடகை 
யிருப்பு மதிப்புகள்‌ போன்றவை 
கள்‌ இதற்குச்‌ சான்று. தரை 
தகவல்‌ மையம்‌ ஒரு நேர்முக 
அமைப்பு அல்ல. வெளிப்புறத்‌ 
தில்‌ இருந்து அடிப்படைத்‌ 
தகவலை விநாடிக்கு விநாடி 
பெறுறெது. நிலப்படம்‌ அமைத்‌ 
தல்‌, தகவல்‌ மற்றும்‌ தரவுத்‌ 
தளங்கள்‌ இவற்றின்‌ பணிகள்‌. 
landing zone : தரையிறங்கும்‌ 
பகுதி : படி /எழுது முனையை 
நிறுத்துவதற்கான வன்வட்டின்‌ 
பகுதி. முந்தைய வன்வட்டு 
அமைப்பில்‌ நிறுத்துவதற்கான 


wr rrr rr 


landmark 


ஆணை இடப்பட வேண்டும்‌. 
ஆனால்‌, இப்போது மின்சாரம்‌ 
நிறுத்தப்படும்போது தானாகவே 
நடந்து விடுகிறது. அது நிறுத்தப்‌ 
படும்‌ இடம்‌ விவரம்‌ சேமிக்‌ 


கப்படாத இடமாக இருக்கும்‌. . 


நிலைவட்டில்‌ மிக அதிகமான 
எண்‌ கொண்டுள்ள தடம்‌/ 
உருளையாக இருக்கும்‌. 
18102௩ : லேண்ட்‌ மார்க : 
அமெரிக்காவில்‌ உருவாக்கப்‌ 
பட்ட உரிமையாளர்‌ வன்‌ 
பொருள்‌/மென்பொருள்‌ மதிப்‌ 
பீட்டமைப்பு. 


landmark rating : லேண்ட்‌ மார்க்‌ 
விகிதாச்சாரம்‌ : லேண்ட மார்க்‌ 
ரிசர்ச்‌ இன்டர்நேஷனல்‌ நிறு 
வனத்தின்‌ பரவலாகப்‌ பயன்‌ 
படும்‌ பீ.ச. செயல்திறன்‌ 
சோதனை. மையச்‌ செயலக 
வேகம்‌ கடிகாரத்திற்குத்‌ தேவைப்‌ 
படும்‌ வேகமாக ஏடி-வகுப்பு 
எந்திரங்களில்‌ இருக்கிறதா 
என்று மதிப்பீடு செய்வது. 
இதன்‌ மூலம்‌ சமமான 
செயல்திறன்‌ தர முடியும்‌. 

1௧௭05 ; சமதளங்கள்‌: குறுவட்டு 
களில்‌ 1 எனும்‌ பிட்டைக்‌ குறிக்‌ 
கும்‌. குழி (010) 0-வை குறிக்கும்‌. 


landscape : லேண்ட்ஸ்கேப்‌; 
அகண்மை அச்சுப்‌ பிரதி 
உருவங்களை அமைப்பது 


வேலையை ஒரு 


குறித்தது. 


landscapes 


பக்கத்தில்‌ நீள வாட்டத்தில்‌ 
அச்சிட வைக்றெது. பொதுவாக 
செங்குத்தாக அச்சிடுவதே 
வழக்கமாகும்‌. 

landscape format : அகண்மை 
வடிவமைப்பு; பரப்புத்‌ தோற்ற 
உருவமைவு. 

landscape mode : பரப்புத்‌ 
தோற்றப்‌ பாங்கு; அகண்மைப்‌ 
பாங்கு : ஓர்‌ உரைப்பகுதி அல்‌ 
லது ஒரு படிமம்‌ உயரத்தைவிட 
அகலம்‌ அதிகம்‌ இருப்பின்‌ 
அச்சுப்பொறியில்‌ இடைமட்ட 
மாக அகலவாக்கில்‌ அச்சிட 
லாம்‌. நீள்மைப்‌ பாங்கு Portrait 
எனப்படும்‌. 

landscape monitor : அகண்மைத்‌ 
திரையகம்‌; பரப்புத்‌ தோற்றக்‌ 
காட்சித்திரை : உயரத்தைவிட 
அகலம்‌ அதிகம்‌ இருக்கும்‌ 
கணினித்‌ திரையகம்‌. இது 
போன்ற திரை உயரத்தைக்‌ காட்‌ 
டிலும்‌ அகலம்‌ 33 சதவீதம்‌ அதி 
கம்‌ இருக்கும்‌. ஒரு தொலைக்‌ 
காட்சித்‌ திரையின்‌ நீள அகல 
வீதங்களை ஒத்திருக்கும்‌. 
landscape printing : 
வாக்கில்‌ அச்சிடுதல்‌. 


அகல 


landscapes : லேண்ட்ஸ்கேப்ஸ்‌ : 
நுண்கணினிகளுக்கான 
மைக்ரோ - சாஃப்ட்‌ நிறுவனத்‌ 
தின்‌ மென்பொருள்‌. கான்டுர்‌ 
(Contour) படங்கள்‌ மற்றும்‌ 


language 


அவை பிரதிபலிக்கும்‌ இடங்‌ 
களின்‌ உறவைக்‌ குறிப்பது. 


1319ய206 : மொழி : தகவலை 
வெளிப்படுத்தப்‌ பயன்படும்‌ 
விதிகள்‌, குறியீடுகள்‌, மரபு 
களின்‌ தொகுதி. 


language access : மொழி அணு 
கல்‌ : ஐ.பி.எம்‌. நிறுவனத்தில்‌ 
எஸ்‌ஏஏ ஏற்புடை கேள்வி 
மொழி. ஆங்கில மொழியில்‌ 
கேட்கப்படும்‌ கேள்வியை 
எஸ்கியஎல்‌ மொழியாக மாற்றி 
கியூ.எம்‌.எஃப்‌ ஆக அளிக்கிறது. 
கியூ.எம்‌எஃப்‌ தரவுகளைத்‌ 
தேடித்‌ தருகிறது. 

language and script : மொழியும்‌ 
வரி வடிவும்‌. 

language, assembly : தொகுப்பு 
மொழி; சில்லுமொழி சிப்பு மொழி. 
language, basic : அடிப்படை 
மொழி. 

language checker : மொழிச்‌ சரி 
பார்ப்பி; மொழி திருத்தி. 
Language, Common Business 
ரர: பொதுத்‌ தொழில்‌ 
சார்ந்த மொழி. C080. மொழி 


யின்‌ விரிவாக்கப்‌ பெயர்‌. 


language description language : 


மொழி விவரிப்பு மொழி. 


language, high level : உயர்நிலை 


மொழி. 


829 language statement 


language independent piatform : 
மொழிசாராப்‌ பணித்தளம்‌. 
language, low level : அடிநிலை 


மொழி. 


language, machine 


மொழி. 
language, object : இலக்கு மொழி. 


language processor : மொழி செய 
லாக்கி; மொழி அலசி : மனிதன்‌ 
எழுதும்‌ மூலமொழி நிரலாக்கத்‌ 
தொடர்களை கணினி இயக்கக்‌ 
கூடிய வடிவில்‌ மொழிபெயர்க்‌ 
கும்‌ நிரலாக்கத்தொடர்‌. பொது 
வாக மொழி செயலாக்கிகள்‌ 
மூன்று வகை. தொகுப்பிகள்‌, 
சேர்ப்பிகள்‌ மற்றும்‌ மொழி 
பெயர்ப்பிகள்‌. 


: பொறி 


language prompt மொழி 
உணர்த்தி. 
language, query : வினவு மொழி. 


language, source : ஆதாரமொழி; 
மூலமொழி 


language statement : மொழி விவர 
அறிவிப்பு : மொழி யெயர்ப்பு 
நிரலாக்கத்‌ தொடர்‌, சேவை 
நிரலாக்கத்‌ தொடர்‌ அல்லது 
கட்டுப்பாட்டு நிரலாக்கத்‌ 
தொடர்‌ போன்ற செயலாக்க 
நிரலாக்கத்‌ தொடர்களுக்கு 
தரவுவை அனுப்ப கணினி 
அமைப்பைப்‌ பயன்படுத்தும்‌ 


ianguage subset 


ஒருவர்‌ குறியீடமைக்கும்‌ சொற்‌ 
றொடர்‌. அது, செய்ய வேண்டிய 
ஒரு இயக்கத்தைக்‌ குறிப்பிட 
லாம்‌ அல்லது செயலாக்க நிர 
லாக்கத்‌ தொடருக்கு அனுப்ப 
வேண்டிய தரவுகளை மட்டுமே 
கொண்டதாக இருக்கலாம்‌. 
language subset மொழி 
துணைத்‌ தொகுதி : ஒரு மொழி 
யின்‌ மற்ற பகுதியைச்‌ சாராமல்‌ 
சுயேச்சையாக இயங்கக்கூடிய, 
ஒரு மொழியின்‌ பகுதி. 
language tools : மொழியாளும்‌ 
கருவிகள்‌. 

language translation : மொழி 
பெயாப்பு : பேசிக்கிலிருந்து 
ஃபோர்ட்ரானுக்கோ அல்லது 
ஃபோர்ட்ரானிலிருந்து பாஸ்‌ 
கலுக்கோ மொழி பெயர்ப்பு 
செய்வது போன்று ஒரு மொழி 
யிலிருந்து இன்னொரு மொழிக்‌ 
குத்‌ தரவுவை மாற்றும்‌ செயல்‌. 
language translator programme : 
மொழி பெயர்ப்பு நிரலாக்கத்‌ 
தொடர்‌ : பொருளை மாற்றாமல்‌ 
ஒரு மொழியிலிருந்து மற்றொரு 
மொழிக்கு சொற்றொடர்களை 
மாற்றும்‌ நிரலாக்கத்‌ தொடர்‌. 
LAN manager : லேன்‌ மேலாளர்‌ : 
மைக்ரோ சாஃப்ட்‌ நிறுவனத்தின்‌ 
“லேன்‌ இயக்க அமைப்பு. ஒரு 
பணியகத்தின்‌ 8ழ்‌ ஓ/எஸ்‌2இல்‌ 


பயன்பாடாக இயங்கி டாஸ்‌ ஓ/ 


830 


LAN server 


எஸ்‌2 மற்றும்‌ யூனிக்ஸ்‌ வேலை 
நிலையங்ளுக்கு உதவுகிறது. 
கோப்பு பங்கிடுவதில்‌ நுண்‌ 
மென்கோப்புப்‌ பங்கீட்டு வரை 
முறையை மைக்ரோசாஃப்ட்‌ 
ஃபைல்‌ ஷேரிங்‌ புரோட்டோ 
கால்‌ பயன்படுத்துகிறது. 
போக்குவரத்து நுட்பத்திற்கு 
நெட்‌ பயாஸ்‌ (NET BIOS) வரை 
முறையைப்‌ பயன்படுத்துவது 
டன்‌ செயலாக்கத்திற்கிடை 
யிலான தரவு தொடர்புக்கு 
பெயரிடப்பட்ட குழாய்களைப்‌ 
பயன்படுத்துகிறது. 

LAN network manager : லேன்‌ 
பிணைய மேலாளர்‌ : பிணையத்‌ 
தைக்‌ கண்காணித்து கட்டுப்‌ 
படுத்த பிணைய நிர்வாகிக்குப்‌ 
பயன்படும்‌ ஐபிஎம்‌ மின்‌ அடை 
யாள பிணைய நிர்வாகம்‌. லேன்‌ 
பிணைய மேலாளருக்குத்‌ தேவை 
யான தரவுகளைத்‌ திரட்டித்‌ தரு 
கின்ற, பணி நிலைய சகாவாக 
லேன்‌ நிலைய மேலாளரைக்‌ 
கூறலாம்‌. 

LAN requester : லேன்‌ வேண்டு 
பவா: வேலை நிலையத்‌ 
திலேயே தங்கி இருக்கின்ற 
லேன்‌ பணியக மென்பொருள்‌. 
|nsel mail bag : கையளவு மின்‌ 
அஞ்சல்‌ கருவி. 

LAN sewer : Cேன்பணியகம்‌: லேன்‌ 


மேலாளரின்‌ ஐபிஎம்‌ பதிப்பு. 


LAN station 


LAN station : லேன்‌ நிலையம்‌ : 
குறுபரப்பு இணையக்‌ கட்‌ 
டமைப்பில்‌ (லேன்‌) பணியகம்‌. 


LANtastic : லேண்டாஸ்டிக்‌ : 
எளிதாக பயன்படுத்தக்கூடிய 
ஆர்ட்டி சாஃப்டின்‌ பீ.சி.க்களுக்‌ 
கான புகழ்பெற்ற நேருக்கு நேர்‌ 
லேன்‌ இயக்க அமைப்பு. ஈத்தர்‌ 
நெட்‌, ஆர்க்நெட்‌ மற்றும்‌ 
டோக்கன்‌ ரிங்‌ ஏற்பிகளையும்‌ 
அதனுடைய முறுக்கிய இணை 
ஏற்பிகளையும்‌ ஒரு நொடிக்கு 
இரண்டு மெகாபிட்‌ அளவில்‌ 
இது ஆதரிக்கிறது. மின்‌ அஞ்சல்‌ 
(இ-மெயில்‌) மற்றும்‌ சாட்‌ 
பணிகளும்‌ இதில்‌ உள்ளடக்கி 
மீமிகு துண்மிகள்‌ உள்ளது. குரல்‌ 
அஞ்சல்‌ மற்றும்‌ உரையாடல்‌ 
வசதியும்‌ கூடுதலாகக்‌ கிடைக்கும்‌. 


LAP : லேப்‌ : Line Access Protocol 
என்பதன்‌ குறும்பெயர்‌. இரண்‌ 
டாம்‌ நிலை (தரவு இணைப்பு 
நிலை) வரைமுறை. 

Lap Computer : மடிக்‌ கணினி : 
எடுத்துச்‌ செல்லக்கூடிய பெட்டி 
யளவு அல்லது நோட்டுப்புத்தக 
அளவு கணினி. பொதுவாக 
சுமார்‌ 5 கிலோவுக்குக்‌ குறை 
வான எடை உள்ளதாக 
இருக்கும்‌. 

180116 : லேப்லிங்க்‌ : டிராவலிங்‌ 
சாஃப்ட்வேர்‌ நிறுவனத்தின்‌ 
பீரி. கோப்பு மாற்றல்‌ 


large main memories 


நிரலாக்கத்‌ தொடர்‌. லேப்டாப்‌ 
மற்றும்‌ டி.டீ.பீ. கணினிகளுக்‌ 
கிடையில்‌ தரவுகளை இது 
மாற்றுகிறது. லேப்லிங்க்‌ மேக்‌, 
பீ.சி.க்கும்‌ மேக்‌-குக்கும்‌ இடை 
பில்‌ கோப்புகளை மாற்றுகிறது. 
18010 : மடிக்‌ கணினி : தட்டை 
யான திரையுள்ள, எடுத்துச்‌ 
செல்லக்கூடிய கணினி. பொது 
வாக ஒரு டஜன்‌ பவுண்டுக்குக்‌ 
குறைவான எடை உடையது. 
ஏசி மின்சக்தி/பேட்டரியைப்‌ 
பயன்படுத்துகிறது. வெளிப்புற 
திரையகத்து இணைப்புகளால்‌ 
இணைக்கப்பட்டு டி.டீ.பி. 
கணினியாகவும்‌ செயல்பட வல்‌ 
லது. வெளிப்புற சி.ஆர்‌.டி. மற்‌ 
றும்‌ முழு அளவு விசைப்‌ பலகை 
யுடன்‌ இணைக்கலாம்‌. மவுஸ்‌ 
போர்ட்‌, டிராக்பால்‌ ஆகியவை 
உள்ளே அமைக்கப்பட்டிருக்‌ 
கும்‌. நின்றபிறகு மீண்டும்‌ 
விட்ட இடத்தில்‌ இருந்து 
தொடங்கக்‌ கூடியது. வி.ஜி.ஏ. 
கிரே அளவும்‌, வண்ணமும்‌ 
உடையது. பேட்டரியில்‌ இயங்கக்‌ 
கூடிய 366 எஸ்‌ அல்லது ஏஎம்‌ 386 
எக்ஸ்‌ எல்‌ ஆகிய மையச்‌ செய 
லகங்களைக்‌ கொண்டிருக்கும்‌. 

laptop computer : மடிக்‌ கணினி. 
1106 icons : பெரிய சின்னங்கள்‌. 
large main memories : பெரிய 
முதன்மை நினைவகம்‌; பெரிய 


large model 


1319௨ 1௦08! : பெரிய மாதிரியம்‌ : 
இன்டெல்‌ 80% 86 செயலிக்‌ குடும்‌ 
பத்தில்‌ பயன்படுத்தப்படும்‌ 
நினைவக மாதிரியம்‌. இந்த 
மாதிரியத்தில்‌ ஆணைகள்‌ 
மற்றும்‌ தரவுகள்‌ இரண்டுமே 64 
கிலோ பைட்டுகளைவிட அதிக 
மாக இருக்கலாம்‌. ஆனால்‌ 
இரண்டும்‌ சேர்த்து 1 மெகா 
பைட்டுகளைவிடக்‌ குறைவாக 
இருக்க வேண்டும்‌. ஒவ்வொரு 
தரவு கட்டமைப்பும்‌ 64 கிலோ 
பைட்டுகளைவிடக்‌ குறை 
வாகவே இருக்க வேண்டும்‌. 
Large-Scale Integration (LS!) : 
பேரளவு ஒருங்கிணைப்பு: 
(எல்‌எஸ்‌ஐ) : ஒரு சிலிக்கான்‌ 
சிப்புவில்‌ அதிக எண்ணிக்‌ 
கையில்‌ (பொதுவாக நூறுக்கு 
மேல்‌) ஒருங்கிணைந்த மின்‌ 
சுற்றுக்களை வைக்கும்‌ செயல்‌ 
முறை. 

Large Scale Integration Circuits 
(௨௦16) : பேரளவு ஒருங்கிணைந்த 
மின்சுற்று வழிகள்‌, 

largest main frame computing 
capacity : உயர்‌ ஆற்றல்‌ பெரு 
முகக்‌ கணினித்‌ திறன்‌. 

LASER : லேசர்‌ (சீரொளி; ஒளி 
ஒழுங்கமைவு) : Light Amplification 
by simulated Emission of Radiation 
என்பதன்‌ குறும்பெயரே லேசர்‌. 
மின்காந்த அலைகளை கதிர்‌ 


832 


laser jet 


வீச்சு வெளியிடுவது போன்ற 
செயல்‌ மூலம்‌ பெரிதாக்கும்‌ 
கொள்கையைப்‌ பயன்படுத்தும்‌ 
தொழில்‌ நுட்பம்‌. அகச்சிவப்பு 
புலனாகும்‌ அல்லது அல்ட்ரா 
வய்லட்‌ பகுதியில்‌ இயங்குகிறது. 
13567 disk : ஒளிவட்டு; லேசர்‌ 
வட்டு. 

laser disk memory : லேசர்‌ வட்டு 
நினைவகம்‌ : 12 அங்குல (294 
மி.மீ) பிளாஸ்டிக்‌ வட்டில்‌ 
லேசரால்‌ தரவு பதியப்பட்டு, 
படிக்கப்படக்‌ கூடிய வடிவில்‌ 
உள்ள சேமிப்பக சாதனம்‌. அண்‌ 
மையில்‌ உருவாக்கப்பட்டது. 


1௧56 font : லேசர்‌ எழுத்துரு 


॥aser jet : லேசர்‌ ஜெட்‌ : எச்‌.பி. 
நிறுவனத்தின்‌ டெஸ்க்‌ டாப்‌ 
லேசர்‌ அச்சுப்பொறி குடும்பத்‌ 
தைச்‌ சேர்ந்தது. 1984இல்‌ 
அறிமுகப்படுத்தப்பட்ட இது 
300 டி.பி.ஐ. வரை அச்‌ சிடும்‌. 800 
டி.பி.ஜ. வரை வேறொரு 
சாதனத்தினால்‌ சக்தி கூட்டலாம்‌. 
1॥ வரிசையில்‌ துல்லியம்‌ அதிக 
மாகும்‌. இதன்‌ அச்சு கட்டளை 
மொழி பி.சி.எல்‌. பிட்மேப்‌ 
பிலான அச்செழுத்துகளை 
ஏற்றுக்‌ கொள்கின்றன. அளவு 
கூடக்‌ கூட அச்செழுத்துகள்‌ 


சேர்க்கப்படுகின்றன. சில 
வற்றை கார்ட்ரிஜ்‌ மூலம்‌ 
அமைக்கலாம்‌. வரிசை ॥ -ஐ 


laser print 


பிசிஎல்‌ 5-ன்‌ மூலம்‌ மேம்‌ 
படுத்தலாம்‌. 

1858 print : ஒளி அச்சு. 

15௭ printer : லேசர்‌ அச்சுப்பொறி : 


ஒரு லேசர்‌ கதிரைப்‌ பயன்‌ 
படுத்தி சுழலும்‌ உருளையில்‌ 
உருவங்களைப்‌ பதிக்கும்‌ 
அழுத்தம்‌ தராத அச்சுப்‌ பொறி. 
லேசர்‌ தோன்றும்‌ பகுதிகளில்‌ 
மை தூளை உருளை எடுத்துக்‌ 
கொள்கிறது. உருளையின்‌ மேல்‌ 
உள்ள இப்பகுதிகள்‌ அழுத்தப்‌ 
பட்டு காகிதத்தில்‌ கலந்து 
எழுத்துகள்‌ உருவாகின்றன. 
laser storage : லேசர்‌ சேமிப்பகம்‌; 
லேசர்‌ தேக்ககம்‌ : உலோக மேற்‌ 
பரப்பின்‌ மேல்‌ லேசர்‌ தொழில்‌ 
நுட்பத்தைப்‌ பயன்படுத்தி குறி 
யீடு அமைக்கும்‌ துணை சேமிப்‌ 
பகச்‌ சாதனம்‌. 

laser writer : லேசர்‌ எழுது பொறி : 
'ஆப்பிள்‌ நிறுவனத்தின்‌ லேசர்‌ 
அச்சுப்‌ பொறி. மோட்டோ 
ரோலா 68020 சில்லினால்‌ 
இயக்கப்பட்டு 2 மீமிகு எண்மி 
களுடன்‌ வருவது. . 

1251 in first out : கடைபுகு முதல்‌ 
விடு: ஓர்‌ அடுக்கில்‌ (5200) உள்ள 
உறுப்புகளைக்‌ கையாளும்‌ வழி 
முறை. ஒன்றன்மேல்‌ ஒன்றாய்‌ 
அடுக்கி வைக்கும்‌ பொருள்‌ 
களில்‌ (சாப்பாட்டுத்‌ தட்டுகள்‌) 
கடைசியாக வைக்கப்பட்ட 


53 


833 latch registers 


பொருளைத்தான்‌ முதலில்‌ எடுப்‌ 
போம்‌. ஒரு சாரையில்‌ (0ப2ப6) 
இருக்கும்‌ உறுப்புகளைக்‌ கை 
யாளும்‌ முறைக்கு (ரர! ॥॥ 1100) 
மாறானது. 

last modified : 
திருத்தப்பட்டது. 
LAT : லேட்‌ : Local Area Transport 
என்பதன்‌ குறும்பெயர்‌. டெக்‌ 
நெட்‌ சூழ்நிலையில்‌ முகப்பு 
போக்குவரத்தினைக்‌ கட்டுப்‌ 
படுத்த டிஜிட்டல்‌ நிறுவனம்‌ 
உருவாக்கிய தரவு தொடர்பு 
வரைமுறை. 


இறுதியாகத்‌ 


19101 : லேட்ச்‌: புதிய தரவு அளிக்‌ 
கப்படும்வரை அதன்‌ அளவை 
உள்ளடக்கத்தை வைத்துக்‌ 
கொண்டிருக்கும்‌ ஒரு மின்னணு 
மின்சுற்று. 

latch registers : லேட்ச்‌ பதி 
வகங்கள்‌: ஒளிக்காட்சி தாங்கி 
யில்‌ உள்ள குறிப்பிட்ட நினை 
வக முகவரியில்‌ நான்கு எண்மி 
கள்‌ அளவு தரவுவை வைத்துக்‌ 
கொள்ளும்‌ ஒரு எண்மி லேட்ச்‌ 
பதிவகங்கள்‌ ஈ.ஜி.ஏ.வில்‌ 
நான்கு உள்ளன. தாங்கி (8பர்‌2) 
யில்‌ இருந்து மையச்‌ செயலகம்‌ 
படிக்கும்போது, லேட்ச்‌ பதிவ 
கங்கள்‌ நிரம்புகின்றன. தாங்கி 
யில்‌ மையச்‌ செயலகம்‌ எழுதும்‌ 
போது லேட்ச்‌ உள்ளடக்கங்கள்‌ 
அது தொடர்பான நினைவக 


latch voltage 


இருப்பிடத்தில்‌ இணிக்கப்படு 
கின்றன. 

latch voltage : லேட்ச்‌ வோல்ட்‌ 
டேஜ்‌: அளவை நிலையை 
ஏற்றம்‌ இறக்கம்‌ (112-100) மாற்றக்‌ 
கூடிய உள்ளீடு மின்சக்தி. 


late binding : தாமத ஒட்டு : ஓடும்‌ 
போதே வாலாயங்களை (ரொட்‌ 
டீன்‌) இணைப்பது. 


12(2ஈ௦) : உள்ளுறை சுணக்கம்‌ : 
தட்டு அல்லது உருளை போன்ற 
துணை சேமிப்பக சாதனத்தில்‌ 
நேரடி அணுகு முறையில்‌ ஒரு 
பதிவை எழுதவும்‌, படிக்கவும்‌ 
ஆகும்‌ சுழற்சி தாமதம்‌. 

121214 image: தெரியாத உருவம்‌ : 
மின்சக்தி மூலம்‌ தோன்றும்‌ 
புலனாகாத உருவம்‌. சான்றாக, 
நகல்‌ எந்திரத்தில்‌, ஒரு பக்கத்‌ 
இன்‌ தெரியாத உருவத்தை ஒரு 
பலகையிலோ அல்லது உருளை 
யிலோ மின்சக்தி வடிவில்‌ உரு 
வாக்கி வைக்கப்படும்‌. 


atest : அண்மை, 


1atex or Latex : லேட்டெக்ஸ்‌ : 
லெஸ்லி லேம்போர்ட்‌ (leslie 
றர) நிறுவனம்‌ டெக்ஸ்‌ 20 
தொழில்‌ நுட்பத்தின்‌ அடிப்‌ 
படையில்‌ அமைத்த ஓர்‌ ஆவண 
உருவாக்க மென்பொருள்‌. 
உரைப்பகுதியின்‌ தலைப்பு, 
உள்ளடக்கம்‌ போன்று உரை 


layer 


உறுப்புகளுக்குரிய மிக எளிய 
கட்டளைகள்‌ மூலம்‌ ஆவணத்‌ 
தின்‌ தோற்றத்தைக்‌ காட்டிலும்‌ 
ஆவண உள்ளடக்கத்தை முன்‌ 
னிலைப்படுத்த லேட்டெக்ஸ்‌ 
உதவுகிறது. 

॥atter quality : எழுத்துத்‌ தரம்‌. 


latter quality mode : எழுத்துத்‌ தர 
முறை. 

latter quality printer : எழுத்துத்‌ தர 
அச்சடிப்பான்‌. 

121106 : லேட்டிஸ்‌ : பூலியன்‌ 
அல்ஜீப்ரா போன்ற அல்ஜீப்ரா 
அமைப்பு. 


|aபாch : துவக்கு : ஒரு நிரலாக்கத்‌ 
தொடரை ஏற்றி ஓடச்‌ செய்வது. 
|auncher : ஏவி; தொடக்கி : மேக்ச 
எஸ்‌ இயக்க முறைமையில்‌, 
அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய 
பயன்பாடுகளையும்‌, நிரல்களை 
யும்‌, பயனாளர்‌ ஒற்றைச்‌ சுட்டிச்‌ 
சொடுக்கில்‌ இயக்க வகை 
செய்யும்‌ ஏவு நிரல்‌. 

la.us .எல்‌ஏ.யுஎஸ்‌ : ஓர்‌ 
இணைய தள முகவரி அமெரிக்‌ 
காவின்‌ லூசியானாவைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்‌ பிரிவுக்‌ களப்‌ 
பெயர்‌. 


19 : அடுக்கு : 1. வரைபட 
முறை கோப்பில்‌ அளவை 


layered interface 


முறையிலான தொடர்பில்‌ தரவு 
களின்‌ துணைத்‌ தொகுதி. 2. முப்‌ 
பரிமாண வரிசையில்‌ மூன்றா 
வது பரிமாணம்‌. 


layered interface : அடுக்குநிலை 
இடைமுகம்‌ : கணினி வன்பொரு 
ளுக்கும்‌ அதில்‌ செயல்படும்‌ 
பயன்பாட்டு மென்பொருளுக் 
கும்‌ இடையே ஒன்று அல்லது 
மேற்பட்ட நிலைகளில்‌ இருந்து 
செயல்படக்கூடிய நிரல்கூறுகள்‌. 
முடிக்க வேண்டிய பணிகளுக் 
கேற்ப எடுக்க வேண்டிய நட 
வடிக்கைகள்‌ வடிவமைக்கப்‌ 
பட்டிருக்கும்‌. பயன்பாட்டை 
யும்‌ அது செயல்படும்‌ வன்‌ 
பொருளையும்‌ நேரடித்‌ தொடர்‌ 
பின்றி பிரிப்பதே அடுக்குநிலை 
இடைமுகத்தின்‌ நோக்கம்‌. 
முடிவில்‌ இதுபோன்ற இடை 
முகம்‌, ஒரு நிரலை வெவ்வேறு 
வகைக்‌ கணினிகளில்‌ இயங்கச்‌ 
செய்வது சாத்தியமாகும்‌. 

|ayered panel : அடுக்குப்‌ பாளம்‌. 
தர்ற : அடுக்கமைத்தல்‌; 
அடுக்கு: ஒரு தனி ஓவியத்திற்‌ 
குள்‌ வரைபடமுறை தரவுகளின்‌ 
துணைக்‌ குழுக்களைத்‌ தொடர்பு 
படுத்தும்‌ அளவைமுறைக்‌ 
கோட்பாடு. மிகச்‌ சிக்கலான 
கோப்பின்‌ அனைத்துப்‌ பகுதி 
களையும்‌ பார்ப்பதன்‌ மூலம்‌ ஏற்‌ 
படும்‌ குழப்பத்தைத்‌ தவிர்க்க, 
கணினியில்‌ வேலை செய்யும்‌ 


835 layout sheet 


பகுதிகளை மட்டுமே பார்க்க 
இது அனுமதிக்கிறது. 
|ayout : வெளிப்புற அமைப்பு; 
இட அமைவு : ஒட்டு மொத்த 
வடிவமைப்பு அல்லது திட்டம்‌. 
கணினி அமைப்பு, ஓடு படம்‌, 
திட்ட வரைபடங்கள்‌, அச்சுப்‌ 
பொறிக்கான வடிவமைப்பு, 
அட்டைபத்திகளின்‌ வெளி 
மீட்டு வடிவமைப்பு, ஒரு 
ஆவணம்‌ அல்லது புத்தகத்தின்‌ 
வெளி அமைப்பு போன்றது. 
layout forms and screens : வடி 
வமைப்புப்‌ படிவங்களும்‌, திரை 
ம்‌ : படிவங்கள்‌ மற்றும்‌ உள்‌ 
ளீடு/வெளியீடு ஊடக உள்ளடக்‌ 
கம்‌ மற்றும்‌ முறைகளை உரு 
வாக்குவதற்கான கருவிகள்‌. 
காட்சித்‌ திரைகள்‌ மற்றும்‌ அறிக்‌ 
கைகள்‌ இவற்றுக்கு சான்று. 
layout setting : பக்கம்‌ அளத்தல்‌ : 
ஒரு அச்சிடப்படும்‌ பக்கத்தை 
அமைப்பதற்கான மதிப்புகளை 
அளித்தல்‌. ஓரங்கள்‌, பத்தி 
அளவு, மேற்பகுதி, 8ழ்ப்பகுதி, 
தலைப்புகள்‌, பட்டியல்கள்‌ 
ஆகியவை இதற்கு எடுத்துக்‌ 
காட்டுகள்‌. 
layout sheet : வெளி அமைப்புத்‌ 
தாள்‌; அமைவுத்‌ தாள்‌ : நிரலாக்கத்‌ 
தொடர்‌ திட்டமிடலுக்காக 
காட்சித்திரையில்‌ உள்ளதைக்‌ 
காட்ட வடிவமைக்கப்பட்ட 


ccc 


layout, character 


காதெத்‌ தொகுதி. வரைபட 
முறை எக்ஸ்‌-ஓய்‌ ஒருங்‌ 
இணைப்புகள்‌ மூலம்‌ அல்லது 
வரிசைகள்‌, பத்திகள்‌ முறையில்‌ 
சொற்கள்‌ வரைபடங்களைக்‌ 
காட்டுதல்‌. 


layout, character : எழுத்து உரு 
வரை. 


lazy evaluation : சோம்பல்‌ மதிப்‌ 
பாய்வு; மடி மதிப்பாய்வு : தேவை 
யானபோது மட்டும்‌ ஒரு குறிப்‌ 
பிட்ட வரம்புக்குள்‌ மதிப்பாய்வு 
மேற்கொள்ள அனுமதிக்கும்‌ 
ஒரு நிரலாக்க நுட்பம்‌. மிகப்‌ 
பெரிய அட்டவணைகள்‌ மற்‌ 
றும்‌ பட்டியல்கள்‌ போன்ற தரவு 
கட்டமைப்புகளை சரியான 
நேரத்தில்‌ திறன்மிக்க முறையில்‌ 
கையாள்வதற்கு மடி மதிப்‌ 
பாய்வு முறை உதவுகிறது. 

16: .எல்பி : ஒர்‌ இணைய தள முக 
வரி லெபனான்‌ நாட்டைச்‌ சேர்ந்‌ 
தது என்பதைக்‌ குறிக்கும்‌ பெரும்‌ 
புவிப்பிரிவுக்‌ களப்‌ பெயர்‌. 

1௦: .எல்சி : ஓர்‌ இணைய தள முக 
வரி செயின்ட்‌ லூசியா நாட்டைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ களப்பெயர்‌. 
LCD : எல்சிடி: Liquid Crystal Display 
என்பதன்‌ குறும்பெயர்‌. சிறப்பு 
படிகப்‌ பொருளின்‌ மீது ஒளி 
யைப்‌ பிரதிபலிப்பதன்‌ மூலம்‌ 
எழுத்துகளும்‌ எண்களும்‌ 


LCD projector 


தெரியும்‌ அமைப்பு. அதிக ஒளி 
இருக்கும்போது மிக நன்றாகத்‌ 
தெரியும்‌. குறைந்த வெளிச்சத்‌ 
தில்‌ சரியாகப்‌ பார்க்க முடியாது. 
அதன்‌ குறைவான அளவின்‌ 
காரணமாக, பாக்கெட்‌ கணிப்‌ 
பான்கள்‌, கணினிகள்‌, பெட்டி 
கணினிகள்‌, விசைப்‌ பலகைகள்‌, 


கடிகாரங்கள்‌ மற்றும்‌ பல 
சாதனங்களில்‌ அதிகம்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 


LCD ஜா : எல்‌.சி.டி. பேனல்‌ : 
மேற்செலவு திட்டத்தில்‌ ஓவர்‌ 
ஹெட்‌ புரொஜக்டரில்‌ வைக்கக்‌ 
கூடிய, உள்ளே தெரியும்‌ படிகத்‌ 
திரையில்‌ காட்டுகின்ற கணினி 
வெளியீட்டை ஏற்றுக்கொள்‌ 
ளும்‌ தரவு திட்டம்‌. 

LCD printer : எல்சிடி. அச்சுப்‌ 
பொறி : மின்‌ புகைப்பட முறை 
அச்சுப்பொறி. அது திரவ படிக 
மூடிகள்‌ இயக்குகின்ற தனி ஒளி 
மூலத்தைப்‌ பயன்படுத்துகிறது. 
LCD projector : எல்சிடி படப்‌ 
பெருக்கி: நீர்மப்‌ படிகக்‌ காட்சிப்‌ 
படப்பெருக்கி என்று பொருள்‌ 
படும்‌ Liquid Crystal Display 
Projector என்ற தொடரின்‌ சுருக்‌ 
கப்‌ பெயர்‌. ஒரு கணினியின்‌ 
ஒளிக்காட்சி வெளியீட்டை ஒரு 
நீர்மப்‌ படிகக்‌ காட்சி மூலம்‌ 
பெரிய திரையில்‌ படமாகக்‌ 
காட்டும்‌ கருவி, 


LCD watch 


ட்டே watch : எல்சிடி, கடிகாரம்‌ ; 
திரவ படிவ காட்சித்திரை 
கடிகாரம்‌. வரி கட்டுப்பாடு 
வரையறுப்பது. 


டட : எல்டிஎல்‌ : Language 
Description Language என்பதன்‌ 
குறும்பெயர்‌. ஒரு மொழியைப்‌ 
பற்றி விவரிக்கும்‌ பெருமொழி. 
1620 : லீட்‌ : ஒரு மின்‌ சுற்று 
அம்சத்தின்‌ இணைப்பு. 

leaded chip carrier : லீடட்‌ சிப்பு 
இடை நினைவகம்‌ : நான்கு பக்‌ 
கங்களிலும்‌ இணைப்புகளைக்‌ 
கொண்டுள்ள சதுர சில்லு. 
(டி.ஐ.பியை விட அதிக 
உ/வெ பாதைகளைத்‌ தருவது). 
' 122027 : முன்னோடி; தலைப்பு : 
ஒரு சுருணை காந்த நாடா 
அல்லது காகித நாடாவில்‌ 
ஆரம்பத்தில்‌ உள்ள நாடாவின்‌ 
வெற்றுப்‌ பகுதி. 

1220 frame : முக்கியப்‌ படம்‌ : ஒரு 
ஐ.சி.யில்‌ உள்ள லீடை வைத்துக்‌ 
கொள்கின்ற லீட்‌ அசெம்பிளி 
யின்‌ பகுதி. படம்‌ எடுத்த பிறகு 
அது போய்விடும்‌. 


1220119 : முன்பகுதி; வரி இடை. 


வெளி: ஒரு வரி அச்சின்‌ அதிக 
பட்ச 8ழ்‌ அளவுக்கும்‌ அடுத்த 
வரியின்‌ அதிக பட்ச மேல்‌ 
அளவுக்கும்‌ இடையில்‌ உள்ள 
செங்குத்து இடைவெளி. 


837 


leadless chip carrier 


leading edge : முன்பக்க விளிம்பு; 
தலைப்பு முனை : 1. படிப்பியின்‌ 
அட்டையில்‌ முதலில்‌ நுழையும்‌ 
துளையிட்ட அட்டையின்‌ 
விளிம்பு. ஈவா ௪09௪ -க்கு எதிர்ச்‌ 
சொல்‌. 2. ஒளி நுண்ணாய்வில்‌, 
படி நிலையில்‌ முதலில்‌ நுழை 


-யும்‌ ஆவணம்‌ அல்லது பக்கத்‌ 


தின்‌ விளிம்பு. 3. தொழில்‌ 
நுட்பத்‌ தலைமையை உணர்த்‌ 
தும்‌ அடைமொழிச்‌ சொல்‌. 


leading zeros : முன்னுள்ள 
பூஜயங்கள்‌: தகவலின்‌ எண்‌ 
மதிப்பைக்‌ கூட்டாத புலத்தை 
நிரப்பும்‌ பூஜ்யங்கள்‌. சான்றாக, 
0001234 என்ற எண்ணில்‌ உள்ள 
அனைத்து பூஜ்யங்களும்‌ 
முன்னுள்ள பூஜ்யங்களாகும்‌. 
lead ion battery : ஈய அயனி மின்‌ 
கலன்‌ : மின்சக்தியைச்‌ சேமித்து 
வைக்கும்‌ சாதனம்‌. வேதியல்‌ 
சக்தியை மின்சாரச்‌ சக்தியாக 
மாற்றும்‌ தொழில்நுட்பத்தை 
அடிப்படையாகக்‌ கொண்டது. 
அமில ஊடகத்தில்‌ ஒரு முனை 
யிலிருந்து இன்னொரு முனைக்கு 
அயனிகள்‌ பாய்கையில்‌ மின்‌ 
உற்பத்தி நடைபெறுகிறது. 
leadless chip carrier : லீட்லஸ்‌ 
சிப்பு இடை நினைவகம்‌ : நான்கு 
பக்கங்களிலும்‌ இணைப்புகள்‌ 
உள்ள தட்டையான சதுர சிப்பு 
இருக்கும்‌ இடம்‌. 


leaf 


1624 : இலை : மர வரைபடத்தின்‌ 
முனையப்‌ பகுதி. 

leaf nodes : இலை முனைகள்‌ : 
பிள்ளைகள்‌ இல்லாத ஒரு மரத்‌ 
தில்‌ உள்ள முனைகள்‌. இணை 
யத்துக்குத்‌ தொடர்புள்ள இதனை 
இணைய மொழியில்‌ சொல்‌ 
வதானால்‌ இணைப்புகள்‌ இல்‌ 
லாத ஆவணங்கள்‌ எனலாம்‌. 
leapfrog test தாண்டும்‌ 
சோதனை : சேமிப்பு ஊடகம்‌ 
முழுவதும்‌ தன்னை இரட்டித்‌ 
துக்‌ கொள்ளும்‌ சேமிப்பகம்‌ 
கண்டறியும்‌ நிரல்‌. 

learning curve : கற்கும்‌ வளைவு : 
ஒரு குறிப்பிட்ட பணியில்‌ 
தொடரும்‌ பழக்கத்திற்கு அதன்‌ 
விளைவாக ஏற்படும்‌ திறமை, 
வேகம்‌, துல்லியம்‌ போன்ற 
வற்றுக்கும்‌ இடையில்‌ உள்ள 
உறவைக்‌ காட்டும்‌ வரைபடம்‌. 
அனுபவ வளைவு என்றும்‌ சில 
சமயம்‌ கூறப்படும்‌. 'சுலபமாகக்‌ 
கற்கும்‌ வளைவு' அல்லது 'நீண்ட 
கற்கும்‌ வளைவு' என்று மென்‌ 
பொருளைப்‌ பயன்படுத்து 
பவர்கள்‌ பேசுவதுண்டு. 
learning partner programme : 
கல்விப்‌ பங்காளர்‌ நிரல்‌; கல்விப்‌ 
பங்காளர்‌ நிகழ்ச்சி. 

learning programme : கற்கும்‌ நிரல்‌ 
தொடர்‌ : தகுதியுள்ள எதிர்ப்புகளு 


டன்‌ பல போட்டிகளைச்‌ சந்தித்து 


838 


leasing companies 


தன்‌ திறமையை படிப்படியாக 
மேம்படுத்தும்‌ கணினி நிரல்‌ 


1685௨ : குத்தகை : கணினி 
முறைமை ஒன்றைப்‌ பயன்‌ 
படுத்தும்‌ உரிமையைப்‌ பெறும்‌ 
வழி. குத்தகை ஒப்பந்தத்துக்கு 
முதலீடு எதுவும்‌ தேவை 
இல்லை. வாடகைக்கு கணினி 
முறைமையை எடுப்பதை விட 
செலவு குறைவானது. 


leased line modem : குத்தகை 
இணைப்பு மோடெம்‌ : தனியார்‌ 
தொடர்புகளில்‌ பயன்படுத்தும்‌ 
அதிவேக மோடெம்‌. டயல்‌ 
செய்யும்‌ இணைப்புகளுக்காக 
குறைந்த வேகத்தில்‌ இயங்கும்‌ 
மாற்று ஏற்பாடும்‌ அதனிடம்‌ 
இருக்கும்‌. 

leased lines : குத்தகை இணைப்பு 
கள்‌ : பொதுவான அமைப்பு ஒன்‌ 
நிடமிருந்து குத்தகைக்கு 
எடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட 
தகவல்‌ தொடர்பு இணைப்புகள்‌. 
துவக்கப்படாத இணைப்புகள்‌ 
மற்றும்‌ பிணைப்பு இணைப்பு 
கள்‌ என்று அழைக்கப்படும்‌. 
leasing companies : குத்தகைநிறு 
வனங்கள்‌ : குத்தகைக்கு அளிக்‌ 
கும்‌ நிறுவனங்கள்‌. கணினிச்‌ 
சாதனங்களை தயாரிப்பாளர்‌ 
ஒருவரிடமிருந்து வாங்கி குத்‌ 
தகைக்கு தருவதை சிறப்பாகக்‌ 
கையாளும்‌ நிறுவனங்கள்‌. 


least significant bit 


least significant bit : மீக்குறை 
மதிப்புத்‌ துண்மி : ஒன்று அல்லது 
மேற்பட்ட பைட்டுகள்‌ கொண்ட 
ஓர்‌ இரும எண்ணில்‌ குறைந்த 
மதிப்பு (ஸகlபe) உள்ள துண்மி 
(பிட்‌) பொதுவாக வலது ஓரத்‌ 
தில்‌ உள்ளது. 

least significant byte (LSB) : சிறும 
மதிப்புள்ள எண்மிகள்‌ : எழுத்து 
கள்‌ வரிசையின்‌ தொகுதி 
ஒன்றில்‌, வலது பக்கத்தில்‌ அதிக 
தூரத்தில்‌ உள்ளதே குறைந்த 
முக்கியத்துவம்‌ கொண்டது. 
least significant character : மீக்‌ 
குறை மதிப்பு எழுத்து : ஒரு 
சரத்தில்‌ வலது ஓரத்தில்‌ உள்ள 
எழுத்து. எல்‌எஸ்சி (50) என்பது 
தலைப்பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
Least Significant Digit : (LSD) : 
குறைந்த முக்கியத்துவமுடைய 
எண்‌: குறைந்த மதிப்பு அல்லது 
முக்கியத்துவம்‌ உடைய எண்‌. 
88371 என்ற எண்ணில்‌ குறைந்த 
முக்கியத்துவம்‌ உடைய எண்‌ 1. 
LED : Light Emitting Diode என்பதன்‌ 
குறும்பெயர்‌. சாதாரணமாகப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ ஆல்பா 
எண்‌ வெளியீட்டு அலகு. குறிப்‌ 
பிட்ட வோல்டேஜ்‌ உள்ள மின்‌ 
சாரம்‌ அனுப்பப்பட்டால்‌ ஒளிரக்‌ 
கூடியது. 

LED display : எல்‌இடி. திரை: சில 
கணிப்பான்கள்‌, இலக்கமுறை 


839 


left justify 


கடிகாரங்கள்‌ போன்றவற்றில்‌ 
எண்கள்‌ மற்றும்‌ அகரவரிசை 
எழுத்துகளைக்‌ காட்டும்‌ சாதனம்‌. 


160 printer : எல்‌இடி அச்சுப்பொறி : 
ஒளி உமிழ்‌ இருமுனைய அச்சுப்‌ 
பொறி என்று யொருள்படும்‌ 
Light Emitting Diode Printer என்ற 
தொடரின்‌ சுருக்கச்‌ சொல்‌. 
எல்‌இடி, லேசர்‌, எல்சிடி அச்சுப்‌ 
பொறிகளின்‌ முக்கியமான 
வேறுபாடு ஒளி மூலம்‌ ஆகும்‌. 
எல்‌இடி அச்சுப்பொறிகளில்‌ ஒளி 
உமிழும்‌ இருமுனையங்களின்‌ 
(01௦085) கோவை (Ay) பயன்‌ 
படுத்துகின்றன. 


16211 : இடது : ஒரு வாக்குவாத 
சரத்தின்‌ இடது புறத்திலிருந்து 


- எடுக்கப்பட்ட குறிப்பிட்ட நீள 


முள்ள சரத்தை திருப்பி அனுப்பு 
கின்ற பணி. 

eft arrow : இடது அம்புக்‌ குறி. 
left justification : இடது ஓரச்‌ 
சீமை : சொல்செயலி, கணினிப்‌ 
பதிப்பகப்‌ பணிகளில்‌ உரை 
யைத்‌ தட்டச்சு செய்து, இடப்புற 
ஒர இடைவெளியை ஒட்டி ஒரு 
சீராக வரிகளை அமைத்தல்‌. வரி 
களின்‌ வலப்புற ஓரங்கள்‌ ரோக 
இருப்பதில்லை. 

271 justified : இடப்புற ஓரச்‌ 
சாமை. 


ரச யரர) : இடப்புற நேர்த்தியாக்கு. 


left shift 


left shift : இடப்புறம்‌ மாற்று: 
இடதுபுறத்தில்‌ குறிப்பிட்ட 
இடைவெளியில்‌ ஒரு பதிவகத்‌ 
தில்‌ சேமிக்கப்பட்டுள்ள ஒவ்‌ 
வொரு துண்மியையும்‌ மாற்றச்‌ 
செய்தல்‌. 

169209 : மரபுரிமை; மரபுவழி : 
கொஞ்ச காலத்துக்கு முன்பு 
நிலவிய ஆவணங்களை அல்‌ 
லது தரவுகளைப்‌ பற்றியது. ஒரு 
செயலாக்கத்தில்‌ அல்லது 
தொழில்நுட்பத்தில்‌ ஏற்படுத்து 
இற ஒரு மாற்றத்தைக்‌ குறிப்பாக 
உணர்த்துகிறது: இந்த மாற்றத்‌ 
தின்‌ காரணமாக, பழைய தரவு 
கோப்புகளைப்‌ புதிய முறை 
மைக்கு ஏற்ப மாற்றியமைக்க 
வேண்டியிருக்கும்‌. 

16920) data : மரபுவழித்‌ தரவு : ஒரு 
நிறுவனத்தால்‌ தொகுக்கப்பட்டு 
இன்னொரு நிறுவனத்தினால்‌ 
ஏற்றுக்‌ கொள்ளப்பட்டது. ஏற்றுக்‌ 
கொள்ளும்‌ நிறுவனம்‌, இருக்‌ 
கும்‌ தரவுவை மரபுரிமையாக 
தகவலின்‌ முந்தைய உடைமை 
யாளரிடமிருந்து பெறுகிறது. 


legacy hardware : பேற்று வன்‌ 
பொருள்‌ 

legacy system மரபுவழி 
முறைமை : ஒரு வணிக நிறு 
வனம்‌ அல்லது அலுவலகத்தில்‌ 
புதிய கணினி அமைப்புகளை 
நிறுவிய பிறகும்‌ பயன்பாட்டில்‌ 


Leibniz 


இருக்கும்‌ ஒரு பழைய கணினி 
மென்பொருள்‌, கணினிப்‌ 
பிணையம்‌ அல்லது பிற 
கணினிக்‌ கருவிகளைக்‌ குறிக்‌ 
கும்‌. புதிய பதிப்புகளை நிறுவும்‌ 
போது மரபுவழி முறைமை 
களுடன்‌ ஒத்திசைவு உள்ளதா 
என்பதைக்‌ கவனிக்க வேண்டும்‌. 
(எ-டு) இருக்கின்ற வணிகப்‌ பரி 
மாற்ற விற்று வரவு ஏடுகளை, 
புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ள 
விரிதாள்‌ மென்பொருள்‌, செல 
வும்‌ நேரமும்‌ அதிகம்‌ எடுத்துக்‌ 
கொள்ளும்‌ புதிய வடிவ மாற்றம்‌ 
எதுவுமின்றி ஏற்றுக்‌ கொள்‌ 
ளுமா? பெரும்பாலான மரபு 
வழி முறைமைகள்‌ பெருமுகக்‌ 
கணினி அமைப்புகளை அடிப்‌ 
படையாகக்‌ கொண்டவை. இப்‌ 
போது பெரும்பாலான நிறுவனங்‌ 
களில்‌ அவை கிளையன்‌/வழங்கன்‌ 
கட்டுமானம்‌ மூலம்‌ மாற்றீடு 
செய்யப்பட்டு வருகின்றன. 
16960 : படக்குறிப்பு : ஒரு வரை 
கலைப்‌ படத்தின்‌ அடியில்‌ 
அதனை விளக்கி விவரிக்கும்‌ 
உரைப்பகுதி. ஒரு வரைபடத்‌ 
தில்‌ அல்லது இயல்‌ படத்தில்‌ 
படக்குறிப்பு என்பது வரைபடத்‌ 
தில்‌ பயன்படுத்தப்பட்டுள்ள 
தோரணி அல்லது குறியீடுகளை 
விளக்குவதாக இருக்கும்‌. 
ட௨்மா/2 : லீப்னீஷ்‌ : கோர்டிஃ 
பிரைடுவான்‌ (1646-1716) ஜெர்‌ 


Leibniz's calculator 


மானிய கணித வல்லுநர்‌. கணக்‌ 
கிடும்‌ எந்திரத்தை 1672இல்‌ 
கண்டுபிடித்தார்‌. அந்த எந்திரம்‌ 
கூட்டல்‌, கழித்தல்‌, பெருக்கல்‌ 
ஆகிய வேலைகளைச்‌ செய்யக்‌ 
கூடியது. 

Leibniz’s calculator : லீப்னீஷ்‌ 
கணிப்பி: கோட்ஃபிரைடு வான்‌ 
லீப்னீஷ்‌ என்பவர்‌ வடிவமைத்த 
கணக்கிடல்‌ பொறி. பாஸ்கலின்‌ 
கணிப்பிபோல கூட்டல்‌, கழித்‌ 
தல்‌ செய்யவல்லது. கூடுதல்‌ 
பற்சக்கரங்கள்‌ சேர்க்கப்பட்‌ 
டிருப்பதால்‌ நேரடியாக பெருக்‌ 
கல்‌ வேலையையும்‌ செய்யக்‌ 
கூடியது. 

டர Ziv : லெம்பல்‌ சிவ்‌ : ஏற்‌ 
புடை சுருக்கும்‌ நுட்பத்தினைப்‌ 
பயன்படுத்தும்‌ தரவு சுருக்கும்‌ 
அல்கோரிதம்‌. ' 

lempel ziv algorithm : லெம்பெல்‌ 
ஜிவ்‌ படிமுறை : தரவு கோப்பு 
களை அவற்றின்‌ உள்ளடக்கத்‌ 
திற்குப்‌ பங்கமின்றி அள 
வினைச்‌ சுருக்குவதற்காக வடி 
வமைக்கப்பட்ட ஒரு கணிதப்‌ 
படிமுறைத்‌ தருக்கம்‌. 

12 : லென்‌ : ஒரு சரத்தின்‌ நீளத்‌ 
தைத்‌ இருப்பி அனுப்பும்‌ 
கட்டளை. LEN (JUNE)-என்ற கட்‌ 
டளை4என்ற விடையைத்‌ தரும்‌. 
1ength : நீளம்‌ : எழுத்துகளுக்கான 
எண்மிகள்‌ எண்ணிக்கை 


less than 


அல்லது கணினி சொல்‌ ஒன்றில்‌ 
உள்ள துண்மிகள்‌. ஒரு மாறும்‌ 
சொல்‌ பல எழுத்துகளால்‌ 
ஆனது. ஆனால்‌ சிறப்பு முடிவு 
எழுத்தைக்‌ கொண்டது. நிலை 
யான சொல்‌ என்பது ஒரே எண்‌ 
ணுள்ள துண்மிகளால்‌, அல்லது 
எண்மிகளால்‌ அல்லது ஒவ்‌ 
வொரு சொல்லிலும்‌ உள்ள 
எழுத்துகளால்‌ ஆனது. 

1ength, block : தொகுப்பு நீளம்‌; 
தொகுதி நீளம்‌. 

length, fixed block : மாறாத்‌ 
தொகுதி நீளம்‌. 

length, record : ஏட்டின்‌ நீளம்‌. 
length record, fixed : மpா நீள ஏடு. 


16௦ : லியோ : லியோன்ஸ்‌ எண்‌ 
ணும்‌ இங்கிலாந்து நிறுவனம்‌ 
உருவாக்கிய லியோனின்‌ மின்‌ 
னணு அலுவலகம்‌ என்பதன்‌ 
சுருக்கம்‌. 1947இல்‌ துவக்‌ கிய ஒரு 
திட்டத்தின்படி அவர்கள்‌ அலு 
வலகத்தின்‌ எழுத்தர்கள்‌ செய்‌ 
யும்‌ வேலைகளை கணினி 
மூலம்‌ செய்ய கணினியை 
உருவாக்கினார்கள்‌. 

(2௦ -!॥| : லியோ- ॥॥: அதன்‌ காலத்‌ 
இற்கு மிகவும்‌ முன்னேறிய 
வணிக எந்திரமான முதல்‌ தலை 
முறை கணினி. 

1655 than : விடக்‌ குறைவு : குறை 
வாக, சமமற்ற இரு மதிப்பீடு 


பெட்ட 2 ப பப பப ப ப பப ப ப ்ட்்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்ப்பபபம்‌ 


less time 


களுக்கிடையிலான உறவு. குறி 
யீட்டின்‌ முனைப்‌ பகுதி சிறிய 
எண்ணைச்‌ சுட்டுவதாக இருக்‌ 
கும்‌. 3 [ess than 8 என்றால்‌ 3 
எனும்‌ எண்‌ எட்டைவிடக்‌ குறை 
வானது என்று பொருள்‌. ஒப்‌ 
பீட்டில்‌ மாற்று வகைப்படுத்து 
தலைத்‌ தீர்மானிக்க பொது 
வாகப்‌ பயன்படுத்தப்படுகிறது. 


1655 time : குறைந்த காலம்‌. 
etter : எழுத்து; மடல்‌. 


letter bomb : கடிதக்‌ குண்டு : 
பெறுபவரின்‌ கணினியைச்‌ 
சீர்குலைக்கும்‌ எண்ணத்துடன்‌ 
அனுப்பப்படும்‌ ஒரு மின்னஞ்‌ 


சல்‌ செய்தி. கடிதத்துடன்‌ 
மறைந்துவரும்‌ சில கட்டளைக்‌ 
குறியீடுகள்‌ பெறுபவரின்‌ 


கணினியிலுள்ள கோப்புகளை 
முடக்கிவிடலாம்‌. சில வேளை 
களில்‌ நச்சுநிரல்‌ (ஸாப5) மடலில்‌ 
மறைந்திருக்கலாம்‌. பெறுபவ 
ரின்‌ கணினியில்‌ மறைந்திருந்து 
தாக்கும்‌ ட்ரோஜான்‌ குதிரை நச்சு 
நிரலாக இருக்கலாம்‌. சில 
வேளைகளில்‌ மடலின்‌ செய்‌ 
தியே மிகப்பெரிதாக இருந்து 
அஞ்சல்‌ பெட்டியை நிரம்பி 
வழியச்‌ செய்யலாம்‌. 

16112 quality : அச்சுத்‌ தரம்‌; அச்சு 
நேர்த்தி; எழுத்துத்‌ தரம்‌ 
அச்சிடப்பட்ட படி (பிரதி) 
ஒன்றின்‌ உயர்தரம்‌ ' தொடர்‌ 


letter shift 


பானது. சிறந்த தட்டச்சுப்‌ பொறி 
ஒன்றில்‌ பெறப்பட்டதுடன்‌ ஒப்‌ 
பிடக்‌ கூடியது. 

letter quality mode : எழுத்துத்‌ தர 
முறை, 

letter quality printer : எழுத்துத்‌ தர 
முள்ள அச்சுப்பொறி; எழுத்துத்‌ 
தர அச்சடிப்பி : சாதாரண தாளில்‌ 
தெளிவான பிசிறற்ற எழுத்து 
களை உருவாக்கும்‌ அச்சுப்‌ 
பொறி. பொதுவான அச்சுப்‌ 
பொறி ஒன்று டெய்சி வடிவுள்ள 
சக்கரம்‌ ஒன்றைப்‌ பயன்படுத்து 
கிறது. அதில்‌ எழுத்துகள்‌ 
வளையக்கூடிய தண்டுகளின்‌ 
முனையில்‌ உள்ளன. சக்கரம்‌ 
உயர்வேகத்தில்‌ சுழலும்பொழுது 
அச்சிடு முனை பக்கத்தின்மீது 
நகர்கிறது. சுத்தி ஒன்று 
பொருத்தமான எழுத்துகளின்‌ 
மீது அடிக்கிறது. அதன்‌ மூலம்‌ 
சிறந்த தட்டச்சுப்பொறியில்‌ 
கிடைப்பதை விட தனித்தனி 
யான நேர்த்தியான எழுத்து 
களைக்‌ கொண்ட உரை கிடைக்‌ 
கிறது. இந்த வகை அச்சடிப்பி 
களில்‌ சில டெய்சி சக்கர 
முறைக்குப்‌ பதிலாக கோல்ப்‌ 
பந்து அச்சிடும்‌ பொறியமைப்‌ 
பைப்‌ பயன்படுத்துகின்றன. 
letter shift : எழுத்து உயர்த்தி : 
விசைப்பலகை விசை அல்லது 
விசையினால்‌ உருவாக்கப்படும்‌ 
குறியீடு. இது அடுத்து வரும்‌ 


letter translation 


வடிவங்களை மற்றொரு வடிவு 
உயர்த்தித்‌ தோன்றும்‌ வரை 
எழுத்துகளாகப்‌ படிக்க வேண்‌ 
டும்‌ என்பதைக்‌ குறிப்பிடுகிறது. 
letter translation : எழுத்து மொழி 
மாற்றம்‌. 

|e! : நிலை;படித்தளம்‌; படி 
நிலை; படிவம்‌ : ஆதிக்க முறை 
ஒன்றில்‌ அடிபணியும்‌ அளவு. 
மரம்‌ ஒன்றின்‌ வேருக்கும்‌ அதன்‌ 
கணுவுக்கும்‌ இடையே உள்ள 
இடைவெளி. 

level, access : அணுகு மட்டம்‌; 
அணுகு நிலை. 

level address, zero : பூச்சிய நிலை 
முகவரி; அடிநிலை முகவரி. 
level language, high : உயர்நிலை 


மொழி. 


level language, low : அடி நிலை 
மொழி. 

16x : லெக்ஸ்‌ : ஒரு மொழி படிவத்‌ 
திலிருந்து வேறொரு மொழிக்கு 
தரவுகளை மாற்றும்‌ தரவு 
மாற்றல்‌ மென்பொருள்‌. 
[ஒர anaylsis : சொல்லாக்க 
ஆய்வு: ஒரு நிரலாக்கத்தொடர்‌ 
சொற்றொடரின்‌ பல்வேறு 
பகுதிகளைத்‌ தொகுப்பி அடை 
யாளம்‌ காணும்‌ செயல்முறை. 
lexicographic sort : சொல்லாக்க 
- வகைப்படுத்தல்‌ : அகராதியைப்‌ 


librarian 


போன்று அகர வரிசையில்‌ 
வரிசைப்படுத்துதல்‌. அகர 
வரிசை சொற்களின்‌ மூலம்‌: 
எண்கள்‌ அமைக்கப்படும்‌. 
lexicon : பேரகராதி; பேரகரமுதலி : 
எல்லாச்‌ சொற்களுக்கும்‌ விளக்க 
மளிக்கும்‌ நூல்‌. 

lexicon analyser : சொற்‌ பகுப்பான்‌. 


ப : எல்‌ எஃப்‌ : டine Feed என்‌ 
பதன்‌ குறும்பெயர்‌. 


டHA : எல்‌எச்‌ஏ. : விரைவான, 
திறன்மிக்க இலவசமாகக்‌ 
கிடைக்கும்‌ கோப்பு சுருக்கும்‌ 
பயன்பாடு. 


ரகா : லாரோ : ஹாருயாக 
யோஷி சாகி உருவாக்கிய புகழ்‌ 
பெற்ற இலவச சுருக்கும்‌ நிரல்‌ 
தொடர்‌. ட2W (L277) அகராதி 
முறையில்‌ மாற்றம்‌ செய்து 
பயன்படுத்தி ஹஃப்‌ மேன்‌ 
குறியீட்டு நிலையைத்‌ தொடர்‌ 
இறது. பீ.சி., யூனிக்ஸ்‌ மற்றும்‌ 
பிற தளங்களிலும்‌ இது இயங்க 
முடிவதன்‌ காரணம்‌ இதன்‌ 
மூலம்‌ குறியீடு இலவசமாகக்‌ 
இடைக்கிறது. 


மாரக : நூலகர்‌ : 1. தொழில்‌ 
நுணுக்க ஆவணங்களைப்‌ 
பராமரிக்கும்‌ பொறுப்பாளர்‌; 
நிரல்‌ தொகுப்புகளை உருவாக்கு 
வோர்‌; இயக்குவோர்‌ மற்றும்‌ 
பிற ஊழியர்கள்‌ பயன்படுத்தும்‌ 


அ அ அஅஅஅவஅவபவபஅபஅபஅ அ ப அ  - - ப - -  டய்யயயயியமமயயயயயய 


library 844 


விளக்கத்‌ தொகுப்புகளைப்‌ 
பராமரிப்பவர்‌. 2. எல்லா 
கணினிக்‌ கோப்புகள்‌ அதாவது 
தகட்டுக்‌ கற்றைகள்‌ மின்‌ காந்த 
நாடாக்களை பாதுகாப்பாக 
வைத்திருப்பவர்‌. காப்பாளர்‌, 
கோப்பு நூலகர்‌, மென்‌ பொருள்‌ 
நூலகர்‌, நாடா நூலகர்‌ என்றும்‌ 
அழைக்கப்படுகிறார்‌. 

மாகு : நூலகம்‌ : வெளியான 
நிரலாக்கத்‌ தொகுப்புகள்‌, 
வழக்கமான செயல்கள்‌, எப்‌ 
பொழுதாவது நிறைவேற்றப்‌ 
படும்‌ பணிகள்‌ ஆகியவைகள்‌ 
கணினியைப்‌ பயன்படுத்தும்‌ 
ஒவ்வொருவருக்கும்‌ கிடைக்‌ 
கும்‌ இடம்‌. நிரலாக்கத்‌ 
தொகுப்பு நூலகம்‌ போன்றது. 
library automation : நூலகத்‌ 
தானியக்கம்‌: நூலக நடவடிக்‌ 
கைகள்‌ மற்றும்‌ சேவைகளுக்கு 
கணினி மற்றும்‌ பிற தொழில்‌ 
நுணுக்கத்தைப்‌ பயன்படுத்துதல்‌. 
library function : உள்ளிணைப்பு 
செயற்கூறு; நூலகச்‌ செயற்‌ கூறு. 
library manager : நூலக மேலாளர்‌ ; 
ஒரு இயக்க முறைமையில்‌ 
சேமிக்கப்பட்ட நிரல்‌ தொகுப்பு 
களைப்‌ பராமரிக்கும்‌ நிரலாக்கத்‌ 
தொகுப்பு. . 
library routine : நூலக வாலாயம்‌ : 
திரலாக்கத்‌ தொகுப்பு நூலகம்‌ 
ஒன்றில்‌ கையாளப்படும்‌ 


licensing key 
சோதிக்கப்பட்ட வழமை 
அல்லது நிரல்‌. 
16.05 : .லிப்‌.யுஎஸ்‌ : ஒர்‌ இணைய 
தள முகவரி, அமெரிக்க நாட்‌ 
டிலுள்ள ஒரு நூலகத்துக்குரியது 
என்பதைச்‌ சுட்டும்‌ பெரும்‌ 
புவிப்‌ பிரிவுக்‌ களப்பெயர்‌. 
licence policy : உரிமக்‌ கொள்கை. 


licence agreement உரிம 
ஒப்பந்தம்‌: ஒரு மென்பொருள்‌ 
விற்பனையாளருக்கும்‌ ஒரு 
பயனாளருக்கும்‌ இடையேயான 
ஒரு சட்ட ஒப்பந்தம்‌. மென்‌ 
பொருள்‌ தொடர்பாக பயனா . 
ளருக்கு இருக்கும்‌ அனைத்து 
உரிமைகளையும்‌ இந்த ஒப்பந்‌ 
தம்‌ குறிப்பிடும்‌. இந்த உரிம ஒப்‌ 
பந்தம்‌ பயனாளர்‌ மென்பொருள்‌ 
தொகுப்பை பிரிக்கும்போதே 
நடைமுறைக்கு வந்துவிடுகிறது. 
license contrast : உரிம எதிர்மறை : 
மென்பொருள்‌ ஒன்றைப்‌ பயன்‌ 
படுத்துவோர்‌ அதனைத்‌ 
தன்னுடைய கணினியில்‌ பயன்‌ 
படுத்த அங்கோரம்‌ வழங்கும்‌ 
சிறுதாள்‌. 

licensing key : உரிம விசை; 
உரிமத்‌ திறவி; உரிமத்‌ திறவு 
கோல்‌ ; உரிமம்‌ பெற்ற .ஒரு 
மென்பொருளை நிறுவும்போது, 
நுழைசொல்லாகப்‌ பயன்படும்‌ 
ஒரு சிறிய எழுத்துச்‌ சரம்‌. 
உரிமம்‌ பெற்ற மென்பொருளை 


life cycle 


சட்டத்துக்குப்‌ புறம்பாக 
நகலெடுப்பதைக்‌ குறைக்கும்‌ 
நோக்கத்தில்‌ உரிமத்‌ திறவு 
கோலான இந்நுழை சொல்‌ ஒரு 
பாதுகாப்புச்‌ சாதனமாக பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 

fe cycle : வாழ்க்கைச்‌ சுழற்சி; 
ஆயுள்‌ சுழற்சி : நிரல்‌ தொகுப்பு 
அல்லது முறைமை ஒன்றின்‌ 
தோற்ற வழி. துவக்கக்‌ கருத்து, 
உருவாக்கம்‌, அமல்‌ மற்றும்‌ 
மாற்று ஒன்று உருவாக்கப்படும்‌ 
வரை அல்லது இனிமேல்‌ பயன்‌ 
படாது என்ற நிலை ஏற்படும்‌ 
வரை பராமரிப்பு. 

life testing : ஆயுள்‌ சோதனை; 
வாழ்க்கைச்‌ சோதனை : களத்தில்‌ 
நம்பகத்‌ தன்மையை உறுதி 
செய்ய மின்னணு பாகங்களை 
விரைந்து சோதித்தல்‌. 

பா௦ : லிஃபோ : ast In First Out 
என்பதின்‌ குறும்பெயர்‌. இம்‌ 
முறையில்‌ தான்‌ பெரும்பாலான 
நுண்வகைப்படுத்தி நிரல்‌ 
தொகுப்பு முறைமைகள்‌ செயல்‌ 
படுகின்றன. கடைசியாக 
அனுப்பப்பட்ட தரவு அல்லது 
கட்டளை நிரல்‌ தான்‌ முதலில்‌ 
பெறப்படுகிறது. 

11921பா6 : லிகாச்சர்‌ : (உடலால்‌ 
தொடக்கூடிய) தனி அலகாக 
வடிவமைக்கப்பட்ட இரண்டு 
அல்லது மேற்பட்ட தட்டச்சு 
முக எழுத்துகள்‌. 


tightness 


1191 dots : ஒளிப்புள்ளிகள்‌. 
light emitting diode : ஒளியுமிழ்‌ 


இரு முனையம்‌ : அதற்கு 
மின்சக்தி அளிக்கப்படும்போது 


ஒளியுமிழ்‌ இரு முனையம்‌ 


ஒளியை உமிழும்‌ ஒரு மின்னணு 
சாதனம்‌. "மின்சாரம்‌ இயங்கு 


. கிறது' என்பதை உணர்த்தும்‌ குறி 


யீடுகளாக கணினிகளிலும்‌ 
கணினி மென்பொருளிலும்‌ 
பயன்படுத்தப்படுகன்றன. 
॥ightest : மிகு ஒளிர்மை; மிகவும்‌ 
லேசான. 

|191% 90106 : ஒளி வழிகாட்டி; ஒளி 
வழிப்படுத்தி : ஒளி இழைக்‌ 
கம்பி போன்ற ஒளியைக்‌ கடத்த 
வடிவமைக்கப்பட்ட கம்பி. 
ரஏhting : ஒளியூட்டு. 

lightness : வெளிர்மை : ஒரு 
குறிப்பிட்ட வண்ணத்தில்‌ உள்ள 


ஒளி அல்லது இருள்‌. 


light pen 


1iஏht pen : ஒளிப்‌ பேனா : ஓர்‌ உள்‌ 
ளீட்டுச்‌ சாதனம்‌. கணினித்‌ நிரை 
யுடன்‌ இணைக்கப்பட்ட ஓர்‌ 
எழுத்தாணி. இந்த எழுத்தாணி 
யைக்‌ கொண்டு திரையில்‌ 
காட்சிப்படுத்தப்பட்டுள்ள சின்‌ 
னங்களைச்‌ சுட்டி, எழுத்தாணி 
யின்‌ பக்கவாட்டிலுள்ள ஒரு 
விசையை அழுத்தித்‌ தேவை 
யானதைத்‌ தேர்வு செய்யலாம்‌. 
அல்லது எழுத்தாணியால்‌ 
திரைப்பரப்பைத்‌ தொட்டுத்‌ 
தேர்வு செய்யலாம்‌. இது, சுட்டி 
மூலம்‌ தொட்டுச்‌ சொடுக்கு 
வதற்கு இணையானது. 

light sensitive : ஒளி உணர்‌; ஒளி 
உணரி. 


light sensitive screens : ஒளி 
யுணர்வுத்‌ திரைகள்‌. 

light source : ஒளி மூலம்‌ : கணினி 
வரைகலையில்‌ வருவது. முப்‌ 
பரிமாண பொருளின்மீது ஒளி 
யின்‌ விளைவை போலியாக உரு 
வாக்க பயன்படுத்தப்படுகிறது. 
சில நிரல்‌ தொடர்களில்‌ பல்‌ ஒளி 
மூலங்களைக்கணிப்பிட முடியும்‌. 


lightwave system : ஒளி அலை 
அமைப்பு : மிக அதிக வேகத்தில்‌ 
ஒளி இழைகள்‌ மூலம்‌ ஒளித்‌ 
துடிப்புகளை அனுப்பும்‌ சாத 
னம்‌ (நொடிக்கு ஜி- பிட்வரிசை]. 
நகரங்களுக்கிடையிலான தொலை 
பேசி இணைப்புகள்‌ ஒளி அலை 


Lilo 
அமைப்புகளாக மாற்றப்‌ 
பட்டுள்ளன. 

Light Weight Directory Access 
Protocol : குறைச்சுமை கோப்பக 
அணுகு நெறிமுறை : இது ஒரு 
பிணைய நெறிமுறை. டீசிபீ/ 
ஐபீநெறிமுறையுடன்‌ இணைந்து 
செயல்படும்படி வடிவமைக்கப்‌ 
பட்டது. எக்ஸ்‌-500 போன்ற 
படிநிலைக்‌ கோப்பகங்களில்‌ 
தகவலைத்‌ தேடிப்‌ பெறப்‌ பயன்‌ 
படுகிறது. கணினியிலுள்ள தரவு 
குவிப்பைத்‌ தேடி பயனாளர்‌ 
பெயர்‌, மின்னஞ்சல்‌ முகவரி, 
பாதுகாப்புச்‌ சான்றிதழ்‌ அல்லது 
தொடர்புக்கான பிற தகவல்‌ 
இவை போன்ற ஒரு குறிப்பிட்ட 
தகவல்‌ குறிப்பைப்‌ பெறுவதற்‌ 
கான ஒற்றைக்‌ கருவியை இந்த 
நெறிமுறை பயனாளர்களுக்கு 
வழங்குகிறது. 

Light Weight Internet Person 
Schema : குறைச்சுமை இணைய 
நபர்‌ திட்ட வரை : குறைச்சுமைக்‌ 
கோப்பக அணுகு நெறிமுறை 
யில்‌, பயனாளர்‌ பெயர்கள்‌ மற்‌ 
றும்‌ மின்னஞ்சல்‌ முகவரிகள்‌ 
போன்ற தகவலைப்‌ பெற்றுத்‌ 
தருவதற்கான வரன்முறை. 
LILO : Last in Last out என்பதற்‌ 
கான குறும்பெயர்‌. வரிசைப்‌ 
பட்டியல்‌ அல்லது ஒன்றிலிருந்து 
கடைசியாக இடப்பட்டதை 


LIM EMS 


கடைசியாகப்‌ பெறும்‌ சேமிப்பு 
அல்லது பெறும்‌ முறை. 

பாரி EMS : லிம்‌ இஎம்‌எஸ்‌ : லோட்‌ 
டஸ்‌/இன்டெல்/மைக்ரோ 
சாஃப்ட்‌ விரிவாக்க நினைவக 
வரன்முறை என்று பொருள்‌ 
படும்‌ Lotus/Intel/Microsoft Expan- 
ded Memory Specification என்ற 
தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 
குறும்பெயர்‌. 

(mit check : வரம்புச சோதனை : 
ஒரு குறிப்பிட்ட எல்லை வரம்‌ 
புக்குள்‌ மதிப்பீடுகள்‌ அமை 
கின்றனவா என்பதை தரவு களம்‌ 
ஒன்றின்‌ மதிப்பீட்டை சோதனை 
செய்யும்‌ உள்ளீட்டுக்‌ கட்டுப்‌ 
பாட்டு உத்தி. 

றார்‌ : வரம்பி. 

limiting operation : வரம்பு இயக்‌ 
கம்‌ : முறைமை ஒன்றில்‌ மிகச்‌ 
சிறிய திறன்‌ அல்லது மிகக்‌ குறை 
வான வேகம்‌ உள்ள செயல்‌. 
மாற்று வழி எதுவும்‌ இல்லாத 
நிலையில்‌ குறைவான திறன்‌ 
உள்ள செயல்‌ உள்ள நட 
வடிக்கை காரணமாக அந்த 
முறைமையின்‌ முழுத்திறனை 
யும்‌ மிகக்குறைவான இறன்‌ 
உடைய வரம்பு இயக்கத்தின்‌ 
திறனாக வகைப்படுத்தலாம்‌. 
Bottle neck என்பதற்கு ஓத்தது. 
Bound என்பதைப்‌ பார்க்கவும்‌. 


114 t௦ ist : வரம்புப்‌ பட்டியல்‌. 


847 


line adapter 


IMS : லிம்ஸ்‌ : லிம்ஸ்‌ எம்ஸ்‌ 
வரையறைகளுடன்‌ கூட்டுற 
வில்‌ . உருவான லோட்டஸ்‌ 
இன்டெல்‌ மைக்ரோசாஃப்ட்‌. 


டinda : லின்டா : ௪, ச** போன்ற 
மொழிகளுடன்‌ சேர்க்கப்படும்‌ 
இணை செயலகப்‌ பணிகளின்‌ 
தொகுதி. செயலாக்கங்களுக்‌ 
கடையே தரவுகளை உருவாக்கி, 
மாற்றியனுப்ப இது அனுமதிக்‌ 
கிறது. 

ற : வரி; இணைப்பு : 1. கணினி 
வரைபடம்‌ ஒன்றில்‌ முடிவு 
இல்லாமல்‌ ஜியோமிதியில்‌ இரு 
திசைகளில்‌ நீளும்‌ புள்ளிகள்‌ 
அல்லது கோடுகள்‌. கணிதவிய 
லில்‌ வேறு வழியாகக்‌ கூறப்‌ 
படாதவரை இக்‌ கோடுகள்‌ நேர்‌ 
கோடுகள்‌ என்று கூறப்படும்‌. 
2. பெரும்பாலான நிரல்‌ தொகுப்பு 
மொழிகளில்‌ ஒரு கோடு 
கண்டறியக்‌ கூடிய எண்‌ ஒன்றில்‌ 
ஒரு கோடு துவங்குகிறது. 
மேலும்‌ ஒன்றுக்கு மேற்பட்ட 
உரைகளைக்‌ கொண்டதாக 
உள்ளது. சில நேரங்களில்‌ ஒரு 
கட்டளைக்கு ஒன்றுக்கு மேற்‌ 
பட்ட கோடுகள்‌ தேவைப்படு 
கின்றன. 3. தரவு தொடர்பில்‌ 
எந்த ஒரு வகையான வழி குறிப்‌ 
பாக தொலைபேசி இணைப்புகள்‌. 


116 adapter : கம்பி ஏற்பி: தகவல்‌ 
தொடர்புகளில்‌ பயன்படும்‌ 


line analyzer 


மோடெம்‌ போன்ற ஒரு சாத 
னம்‌. தகவல்‌ தொடர்புக்‌ கம்பி 
யில்‌ அனுப்புவதற்கேற்ற வடி 
வில்‌ டிஜிட்டல்‌ சமிக்கையை 
மாற்றுகிறது. இணை/தொடர்‌ 
மாற்றுதலையும்‌, குறிப்பேற்றம்‌ 
மாடுலேஷன்‌, குறிப்பிறக்கத்‌ 
தையும்‌ (டீ மாடுலேஷன்‌) 
மாற்ற உதவுகிறது. 

line analyzer : கம்பி ஆய்வர்‌ : ஒரு 
தகவல்‌ தொடர்புக்‌ கம்பி 
அனுப்புவதைக்‌ கண்காணிக்கும்‌ 
சாதனம்‌. 

(1௨ : நேரான; அடுத்தடுத்த : 
வரிசையான அல்லது ஒரு நேர்க்‌ 
கோடான வரைபடத்தைக்‌ 
கொண்டிருப்பது. 

linear addressing architecture : 
தொடரியல்‌ முகவரியிடல்‌ கட்டு 
மானம்‌ : ஒற்றை முகவரி மதிப்‌ 
பைக்‌ கொண்டு ஒரு தனிப்பட்ட 
நினைவக இருப்பிடம்‌ எதையும்‌ 
நுண்செயலி அணுகுவதைச்‌ 
இயல்விக்கும்‌ கட்டுமானம்‌. 
இதன்படி, முகவரியிடத்தகு 
நினைவக எல்லை முழுமை 
யிலும்‌ ஒவ்வொரு நினைவக 
இருப்பிடங்களும்‌ ஒரு தனித்த 
வரையறுத்த முகவரியைப்‌ 
பெற்றுள்ளன. 

ear IC : நேர்வழி ஒருங்‌ 
கிணைந்த சுற்று : டிஜிட்டல்‌ 
ஒருங்கிணைந்த சுற்றுக்கு 
எதிரானது. 


linear search 


ரகா ist : தொடரியல்‌ பட்டியல்‌ : 
உறுப்புகளின்‌ வரிசைமுறைப்‌ 
படுத்தப்பட்ட ஒரு பட்டியல்‌. 
இப்பட்டியலில்‌ முதல்‌ உறுப்பு 
தவிர ஏனைய உறுப்புகள்‌ 
அனைத்தும்‌ வேறோர்‌ உறுப்‌ 
பினைத்‌ தொடர்ந்து அடுத்ததாக 
இடம்‌ பெறும்‌. கடைசி உறுப்பு 
தவிர ஏனைய உறுப்புகள்‌ 
அனைத்தும்‌ வேறோர்உறுப்பின்‌ 
முகவரியைப்‌ பெற்றிருக்கும்‌. 
Linear Programming (L.P) : நீள்‌ 
நிரலாககத்‌ தொகுப்பு தயாரிப்பு : 
ஒரு பிரச்சினைக்குத்‌ தீர்வாகச்‌ 
சிறந்த வழி இல்லாத நிலையில்‌ 
மிகச்‌ சிறந்த கலவை ஒன்றைக்‌ 
கண்டுபிடிக்கும்‌ உத்தி. இந்த 
உத்தி குறைந்த செலவில்‌ சிறந்த 
சத்துள்ள மிக அதிகமான 
கலோரிகளைத்‌ தரும்‌ உணவுக்‌ 
கலவையைத்‌ தயாரிப்பது 
எப்படி என்பதற்குப்‌ பயன்‌ 
படும்‌. மனிதர்களால்‌ இதற்குத்‌ 
தீர்வு காண்பதற்கு நீண்ட நேரம்‌ 
ஆகும்‌ என்பதால்‌ இச்சமயங்‌ 
களில்‌ கணினி வழக்கமாகப்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. 

நரear search : நீள்‌ தேடல்‌ : முதல்‌ 
மூலகத்தில்‌ துவங்கும்‌ தேடல்‌; 
பொருந்தக்கூடிய விசை 
ஒன்றைக்‌ கண்டுபிடிக்கும்வரை 
அல்லது வரிசையின்‌ இறுதியை 
அடையும்வரை ஒப்பிடல்‌ 
தொடர்கிறது. 


linear structure 


linear structure : வரிசை முறை 
அமைப்பு : 1. தரவுத்‌ தள நிர்வாக 
முறைமையில்‌ ஒரு வகையான 
கோப்பு அமைப்பு முறை. இதில்‌ 
ஒவ்வொரு முதன்மை ஆவண 
மும்‌ ஒரு துணை ஆவணத்தைத்‌ 
தான்‌ பெற முடியும்‌. முதன்மை 
ஆவணம்‌, நிரம்பி வழியும்‌ 


பொழுது கொள்கலனாக துணை: 


ஆவணம்‌ செயல்படுகிறது. 
2. புள்ளி விவர ஆவணங்களை 
நிரல்நிறையாக வரிசைப்‌ 
படுத்துதல்‌. 

linear video : வரிசை முறை ஒளிக்‌ 
காட்சி : ஒளிக்காட்‌ நாடா 
அல்லது ஒளிக்காட்சி வட்டை 
தொடர்ந்து கீழிலிருந்து 
மேலாகச்‌ சுற்றுவது. 

1116 art : கோட்டு ஓவியம்‌. 


line at a time printer : ஒரு வரி 
அச்சுப்பொறி : ஒரு நேரத்தில்‌ 
ஒரு வரியை அச்சிடும்‌ அச்சுப்‌ 
பொறி. 


line balancing : வரி சமன்‌ செய்‌ 
தல்‌; தடம்‌ சமனாக்கல்‌ : உற்‌ 
பத்திச்‌ சூழல்களில்‌ பணிகள்‌ 
கணினி வரைபட பணி நிலை 
யங்களுக்கு சம அளவில்‌ ஒதுக்கி 
அவற்றின்‌ திறனை உயர்த்துறெ 
நிர்வாக உத்தி, 

line - based browser : வரி அடிப்‌ 
படையிலான உலாவி : ஒரு 


54 


Line counter 


வலை உலாவி. இதில்‌ வரை 
கலைப்‌ படங்களைக்‌ காண இய 
லாது. உரைப்பகுதிகளை 
மட்டுமே காணமுடியும்‌. செல்‌ 
வாக்குப்‌ பெற்ற வரி அடிப்படை 
யிலான உலாவி லின்ஸ்க்‌ (ஸா) 
ஆகும்‌. 

ரர cap : வரி முடி : குறிப்பாக 
போஸ்ட்ஸ்கிரிப்ட்டுக்கு ஒத்தி 
யல்பான அச்சுப்‌ பொறியில்‌ ஒரு 
வரித்‌ துண்டம்‌ அச்சிடப்படும்‌ 
போது அவ்வரித்‌ துண்டம்‌ 
முடித்து வைக்கப்படும்‌ முறை. 
உ chart : கோட்டு வரைபடம்‌ : 
வணிகத்‌ தரவுகளை %, 4 அச்சு 
களிடையே ஒரு கோடாகக்‌ 
காட்டுதல்‌. 

1106 circuit : வரிச்சுற்று : சுற்றின்‌ 
இயற்பியல்‌ வழி தரவு தொடர்பு 
இணைப்பைப்‌ போன்றது. 

line concentration : இணைப்புக்‌ 
குவியமாக்கம்‌/ஒருமுகமாக்கம்‌ : 
பல்வேறு உள்ளீட்டுத்‌ தடங்‌ 
களைக்‌ குறைந்த எண்ணிக்கை 
யிலான வெளியீட்டுத்‌ தடங்க 
ளில்‌ செலுத்துவதற்கான வழி 
முறை. 

Line counter : வரி எண்ணி : ௮ச்‌ 
சிடப்பட்ட வரிகளின்‌ எண்ணிக்‌ 
கையைக்‌ கூட்டி பக்கம்‌ அச்டெ 
வேண்டிய இடத்தை முடிவு 
செய்யப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
எண்‌ மாறிலி. 


line dot matrix printer 


line dot matrix printer : வரிப்‌ 
புள்ளி அச்சுப்பொறி : டாட்‌ மாட்‌ 
ரிக்ஸ்‌ முறையை பயன்படுத்தும்‌ 
வரி அச்சுப்பொறி. 

line drawing : வரை கோட்டுப்‌ 
படம்‌ வடிவத்தின்‌ புற 
விளிம்பை இடையீடற்ற கோட்‌ 
டினால்‌ குறிப்பதின்‌ மூலம்‌ 
பொருள்களை படமாக வரை 
யும்‌ முறை. 

ine driver : வரி இயக்கி : தனியார்‌ 
கம்பிகள்‌ வழியாக இணைக்கப்‌ 
படும்‌ முகப்புகளுக்கும்‌ கணினி 
களுக்கும்‌ இடையில்‌ உள்ள 
அனுப்பும்‌ தொலைவை நீடிக்‌ 
கப்‌ பயன்படுத்தும்‌ சாதனம்‌. 
டிஜிட்டல்‌ டிரான்ஸ்மிஷனுக்‌ 
குப்‌ பயன்படுத்தப்படுவது. 
கம்பியின்‌ ஒவ்வொரு முனை 
யிலும்‌ தேவைப்படுகிறது. 

ற editor : வரி தொகுப்பி : ஒரு 
நேரத்தில்‌ ஒரு வரி செய்தியை 


உருவாக்கி மாற்ற அனுமதிக்கும்‌ 
எளிமையான தொகுப்பு 
நிரலாக்கத்தொடர்‌. 


Line Feed (LF) : வரிசை உள்ளீடு; 
வரியூட்டம்‌ : ஒவ்வொரு வரியாக 
அச்சாளரின்‌ தாளை முன்‌ 
நோக்கித்‌ தள்ளும்‌ செயல்‌. 

ie 1112 : வரி வடிகட்டி : மின்‌ 
சாரக்‌ கம்பியில்‌ குறுக்கிடும்‌ மின்‌ 
காந்த இடையீடுகளை சரி செய்‌ 
யும்‌ கருவி. 


850 


line join 


line frequency : வரி அலை 
வரிசை : கம்பியின்‌ மூலம்‌ ஒரு 
நொடியில்‌ அலை அல்லது சில 
சமிக்கைகளின்‌ தொகுதி எத்‌ 
தனை தடவைகள்‌ அனுப்பப்படு 
ஹெது என்பதைக்‌ குறிப்பிடுவது. 
line generator : வரிசை உரு _ 
வாக்கி தன்னிச்சையான 
ஒழுங்குமுறையில்‌ கணினி 
வரைபட மூறையில்‌ வரிகளை 
உருவாக்கும்‌ வன்பொருள்‌ 
அல்லது மென்பொருள்‌. 

11௪ graph : கோட்டு வரைபடம்‌ : 
ஒரு தரவு விவரத்‌ தொகுதியின்‌ 
அனைத்துத்‌ தரவுகளையும்‌ 
இணைக்கும்‌ அல்லது இணைக்க 
முயலும்‌ வரைபடம்‌. ஒரு குறிப்‌ 
பிட்ட காலத்தில்‌ தரவு தொகுதி 
ஒன்றின்‌ போக்குகளைக்‌ காட்ட 
கோட்டு வரைபடம்‌ பயன்‌ 
படுத்தப்படலாம்‌. 

line height : வரி உயரம்‌ : ஒரு 
வரிசை அச்சுக்களின்‌ உயரம்‌. ஒரு 
அங்குல உயரத்துக்கு எத்தனை 
வரிசைகள்‌ என்ற அலகில்‌ 
கணக்கெப்படுறெது. 

ர hit : கம்பி பாதிப்பு : சமிக்கை 
யில்‌ தடை ஏற்பட்டு தகவல்‌ 
தொடர்புக்‌ கம்பியில்‌ அனுப்பப்‌ 
படும்‌ தரவுகளில்‌ பிழை ஏற்‌ 
படுதல்‌. 
line join 
குறிப்பாக 


: வரி இணைப்பு : 
ஒரு போஸ்ட்‌ 


line level 


ஸ்கிரிப்ட்டுக்கு ஒத்தியல்பான 
அச்சுப்பொறியில்‌ இரண்டு வரித்‌ 
துண்டங்கள்‌ அச்சிடப்படும்‌ 
போது இணைக்கப்படும்‌ முறை. 
line level : கம்பி நிலை : தரவு 
தொடர்பு வழித்தடத்தில்‌ 
சமிக்கையின்‌ பலம்‌. டெசிபல்‌ 
அல்லது நெப்பர்‌ முறையில்‌ 
அனுப்பப்படுகிறது. 

line (௦80 : இணைப்புச்‌ சுமை : 1. 
தகவல்‌ தொடர்பில்‌, ஒரு தகவல்‌ 
தொடர்புத்‌ தடத்தின்‌ உச்சக்‌ 
கொள்திறனுக்கும்‌ நடப்பில்‌ 
பயன்பாட்டில்‌ உள்ள தகவல்‌ 
தொடர்பு இணைப்புகளுக்கும்‌ 
இடையேயான விகிதமாக 
அளக்கப்படுகிறது. 2. மின்னணு 
வியலில்‌ ஒரு மின்னிணைப்பு 
சுமந்து செல்லும்‌ மின்னோட்டத்‌ 
இன்‌ அளவு. 

line noise : இணைப்பு இரைச்சல்‌ : 
ஒரு தகவல்‌ தொடர்புத்‌ தடத்தில்‌ 
பரிமாறிக்‌ : கொள்ளப்படும்‌ 
தகவலுக்கு இடையூறாகக்‌ கலக்‌ 
கும்‌ போலிச்‌ சமிக்கைகள்‌. 
தொடர்முறை (82௦0) இணைப்‌ 
பில்‌ இரைச்சலானது உண்மை 
யான கேட்பொலித்‌ தொனி 
போல வடிவெடுக்கும்‌. ஒர்‌இலக்க 
முறை (019118) இணைப்பில்‌, 
இரைச்சல்‌, தரவுவைப்‌ பெறும்‌ 
மூளையிலுள்ள சாதனம்‌ சரி 
யான தரவுவைப்‌ பெறுவதற்கு 
இடையூறாக இருக்கும்‌. 


line printer control 


line number : வரிசை எண்‌; வரி 
எண்‌: பேசிக்‌ போன்ற நிரல்‌ 
தொகுப்பு மொழிகளில்‌, அடை 
யாளம்‌ காணலுக்காக ஆதார 
நிரல்‌ தொகுப்பின்‌ ஒரு வரியின்‌ 
துவக்கமாக அமைகிற எண்‌, 
எண்‌ அடையாள வில்லை. 


நற of sight : பார்க்கும்‌ கம்பி : 
கம்பித்‌ தொடர்பில்லாத நுண்‌ 
ணலை (Microwave) தகவல்‌ தொடர்‌ 
பில்‌ அனுப்பும்‌, வானலை 
(ஆன்டெனா) வாங்கிக்கும்‌ 
பெறும்‌ வானலை (ஆன்டெனா) 
வாங்கிக்கும்‌ இடையே தடை 
யேதும்‌ இல்லாமல்‌ அமைப்பது. 


line of sight transmission : நேர்‌ 
பார்வைச்‌ செலுத்துகை. 


116 ௦0 : வெளிசெல்‌ இணைப்பு. 


(102 plot : வரி இடம்‌ : தரவு புள்ளி 
கள்‌ வெளிப்படும்‌ வரைபடம்‌ 
மற்றும்‌ புள்ளிகளை இணைக்‌ 
கும்‌ கோடுகள்‌. 

ine printer : வரி அச்சடிப்பி; வரி 
அச்சுப்பொறி; வரிவாரி 
அச்சடிப்பி: ஒரே நேரத்தில்‌ ஒரே 
வரியை வெளியீடாக வழங்கும்‌ 
புறநிலை ௮ச்சிடு கருவி. 


line printer contro! : வரி அச்சுக்‌ 
கட்டுப்படுத்து கருவி : எழுத்து 
அச்சுகளை, புடைப்புகளை 
தானியங்கிக்‌ கட்டுப்பாட்டை 
வழங்குகிற சாதனம்‌ மற்றும்‌ 


line printer controller 852 


குறிப்பிட்ட அச்சுப்‌ பொறிக்‌ 
கான நேரத்தை நிர்ணயிப்பது. 


line printer controller : வரி அச்சுக்‌ 
கட்டுப்படுத்தி. 

111௦ printing : வரி அச்சிடல்‌ : ஒரு 
வரியிலுள்ள எழுத்துகள்‌ அனைத்‌ 
தையும ஒரே அலகாக அச்சிடல்‌. 


line segment : வரித்‌ துணுக்கு : 
நீண்ட வரி ஒன்றின்‌ பகுதி அதன்‌ 
இருமுனைப்‌ புள்ளிகளால்‌ வரை 
யறுக்கப்படுகிறது. 

line space : வரி இடைவெளி : 
அச்சுக்‌ காகிதம்‌ நகரும்போது 
வரிகளுக்கிடையில்‌ ஏற்படும்‌ 
இடைவெளி. தரமான வரி இடை 
வெளி 1/6 அங்குலம்‌. ஆனால்‌, 
மென்பொருள்‌ கட்டளைகளின்‌ 
மூலம்‌ இதை மாற்றலாம்‌. 

line speed : வரி வேகம்‌ : ஒரு 
குறிப்பிட்ட வழியில்‌ சமிக்கை 
களை அனுப்பக்கூடிய உயர்ந்த 
பட்ச வேக விகிதம்‌ வழமையாக 
செய்தி வேகம்‌ (8ஃப0) அல்லது 
விநாடிக்கு இத்தனை துண்மிகள்‌ 
என்று கணக்கிடப்படுகிறது. 
line squeeze : வரி சுருக்குதல்‌ : 
அஞ்சல்‌ சேர்த்தலில்‌ பெயர்‌, முக 
வரிகளில்‌ வெற்று வரி வரும்‌ 
போது செய்தியில்‌ செய்யப்படும்‌ 
செங்குத்தான சரிப்படுத்தல்‌. 
ற style : வரிக்‌ குறியீடு; கோட்டு 
வகை : கணினி வரைபடத்தில்‌ 


line width 


வரைபட முறைமையில்‌ ஒரு 
வரியை இடைக்கோடு, தடித்த 
கோடு அல்லது புள்ளிகளால்‌ 
குறிப்பிடும்‌ முறை. 


[ர 5பார6 : மின்சார வெள்ளம்‌; 
மின்‌ தொடர்‌ எழுச்சி : திடீரென்று 
உயர்ந்த வோல்ட்‌ மின்சாரம்‌ 
பாயும்‌ நிலை. உயர்‌ வோல்ட்‌ 
மின்சாரம்‌ திடீரென்று குறுகிய 
காலத்திற்குப்‌ பாய்வதால்‌, 
தவறான பதிவு, தவறான செயல்‌ 
பாடு, தரவுகள்‌ இழத்தல்‌, சில 
சமயங்களில்‌ கணினியில்‌ 
மிகவும்‌ நுண்ணிய இணைப்பு 
கள்‌, தரவு உள்ளீட்டு முனையங்‌ 
கள்‌, தரவுப்‌ பரிமாற்ற சாதனங்‌ 
களின்‌ அழிவு முதலியன ஏற்படு 
வதுண்டு. திடீரென்று மின்சார 
டிரான்ஸ்பர்மர்களை இயக்குதல்‌ 
பிற துணைக்‌ கருவிகள்‌ இயக்கு 
தல்‌ மின்னல்‌ மற்றும்‌ பிற 
காரணங்களால்‌ ஏற்படு 
வதுண்டு. உயர்‌ வோல்ட்‌ மின்‌ 
சாரம்‌ திடீரென்று பாய்வதைத்‌ 
தடுக்கும்‌ சாதனங்களால்‌ கருவி 
களைப்‌ பாதுகாக்கலாம்‌. 

line voltage : மின்‌ இணைப்பு 
அழுத்தம்‌ : மாற்று மின்சார 
அழுத்தம்‌. அவற்றில்‌ உள்ள 
செருகு சாதனக்‌ கருவியிலிருந்து 
வருவது. 

நற சர்ர்ர்‌: கோட்டின்‌ பருமன்‌ ; 
கோட்டுத தடிப்பு : வரைபட 


line-protocol 


முறைமையில்‌ ஒரு கோட்டின்‌ 
இயற்பியல்‌ பருமன்‌. 
line-protocol (line discipline) : வரி 
மரபொழுங்கு : தகவல்‌ தொடர்பு 
இணைப்பின்‌ இரண்டு முனை 
களும்‌ தங்களுக்குள்‌ புரிந்து 
கொள்கிற முறையில்‌ தரவை 
அனுப்புமாறு உறுதி செய்யும்‌ 
துண்மி வரிசையின்‌ தொகுதி. 
lines of code : குறிமுறை வரிகள்‌; 
குறியீட்டு வரிகள்‌ : ஒரு நிரலின்‌ 
நீளத்தை அளவிடும்‌ முறை. 
சூழ்நிலையைப்‌ பொறுத்து, ஒரு 
குறிமுறை வரி என்பது நிரலின்‌ 
ஒவ்வொரு வரியையும்‌ குறிக்க 
லாம்‌ (வெற்று வரிகள்‌, விளக்க 
வுரை உட்பட). சிலவேளை 
களில்‌ கட்டளை வரிகளை மட்‌ 
டும்‌ குறிக்கும்‌. அல்லது ஒரு கட்‌ 
ட்ளைக்‌ கூற்றினைக்‌ 
குறிக்கலாம்‌. 

lines per minute (lpm) : நிமிடத்‌ 
துக்கான வரிகள்‌ : வரி அச்சுப்‌ 
பொறி ஒன்றின்‌ வேகத்தை 
நிமிடத்துக்கு இத்தனை வரிகள்‌ 
என்று குறிப்பிடுவதுண்டு. 
lineup icons : சின்னங்களை 
வரிசைப்படுத்து. 

linguistic knowledge : மொழி 
யியல்‌ அறிவு. 


linguistic theories : மொழியியல்‌ 
கோட்பாடுகள்‌. 


853 


linkage editor 


றஒயக்க£ரஎs : மொழியியல்‌ : மனித 


மொழிகளைப்‌ பகுப்பாய்வு 
செய்தல்‌. மொழியியலுக்கும்‌ 
கணினி அறிவியலுக்கும்‌ 


இடையே நெருங்கிய தொடர்பு 
உள்ளது. இலக்கணம்‌, சொல்‌ 
தொடர்‌ அமைப்பு, மொழிக்‌ 
கொள்கை மற்றும்‌ இயற்கை 
மொழிச்‌ செயலாக்கம்‌ ஆயெவை 
இரு இயல்களுக்கும்‌ பொது. 
(ரர : இணைப்பு; தொடர்பு : தரவு 
பரிமாற்றத்தில்‌ ஒரு இடத்திற்‌ 
கும்‌ மற்றொன்றிற்கும்‌ இடை 
யிலான இயற்பியல்‌ இணைப்பு. 
அதன்‌ பணி தரவுகள்‌ மற்றும்‌ 
செயற்கைகோள்‌ தொடர்புகளை 
இணைத்தல்‌. 

1 202012 : தொடுப்புத்‌ தகவி. 


kage : இணைப்பு : இரு தனித்‌ 
தனி குறியீட்டு வாலாயங்களை 
இணைக்கும்‌ குறியீட்டு 
முறைமை. நிரல்‌ தொகுப்பு 
ஒன்றுடன்‌, அதன்‌ பயன்‌ பாட்‌ 
டின்போது கையாளப்படும்‌ 
துணை வாலாயம்‌ ஒன்றை 
இணைத்தல்‌. calling sequence 
என்பதைப்‌ பார்க்கவும்‌. 

linkage editor : இணைப்பு 
தொகுப்பி; இணைப்புப்‌ பதிப்பி : 
தனித்தனியாக தொகுக்கப்பட்ட 
நிரல்‌ .தொடர்‌ பகுதிகள்‌ பல 
வற்றை ஒன்றாக்கி ஒரு கூறை 
மாடுல்‌' உருவாக்கக்கூடிய நிரல்‌ 


link attribute 


தொடர்‌. நிரல்‌ தொடர்‌ மாடுல்‌ 
கூறுகளிலும்‌, துணை வாலாய 
(சப்ரொட்டீன்‌) நூலகங்களிலும்‌ 
உள்ள குறிப்புகளை .இது 
முறையாக ஒன்றுபடுத்துகிறது. 
இதன்‌ வெளியீடு கணினியில்‌ 
ஓட்டு வதற்குத்‌ தயாரான ஏற்றும்‌ 
கூறாகக்‌ கிடைக்கும்‌. 

link attribute 
பண்புக்‌ கூறு. 


: தொடுப்புப்‌ 


ink designator : தொடுப்புக்‌ குறி 
சுட்டி. 


1k edit : இணைப்புத்‌ தொகுதி : 
ஓட்டுவதற்கான நிரலாக்கத்‌ 
தொடரை உருவாக்க இணைக்‌ 
கும்‌ தொகுப்பியைப்‌ பயன்‌ 
படுத்துவது. 

1120 ist : தொகுப்புப்‌ பட்டியல்‌; 
தொகுக்கப்பட்ட பட்டியல்‌ : தரவு 
மேலாண்மையில்‌ பல வகை 
யறாக்கள்‌ பட்டியலிடப்பட்டு 
ஒவ்வொன்றும்‌ அடுத்ததைக்‌ 
காட்டுவதாக அமைக்கப்படும்‌. 
தொடர்ந்து பரவாத சேமிப்பு 
இடங்களில்‌ வரிசை முறை 
யிலான தரவுத்‌ தொகுதிகளை 
தொகுக்க இது அனுமதிக்கிறது. 
Linked Talk Manager : தொடுப்‌ 
புடைய அட்டவணை மேலாளர்‌. 


ப்ரா : இணைப்பாளி; இணைப்பி : 
பிற நிரல்‌ தொகுப்புகளை அல்‌ 
லது நிரல்தொகுப்புகளின்‌ பகுதி 


link testing 


களை இணைக்கும்‌. நிரலாக்கத்‌ 
தொகுப்பு. தனித்தனியான 
நிரல்தொகுப்பு கற்றைகளை 
ஒரு செயல்படு நிரல்‌ தொகுப்‌ 
பாக இணைக்கிறது. 


linking 10808 : இணைப்பேற்றி : 
பல நிரல்‌ தொகுப்புப்‌ பகுதி 
களை இணைக்சக்கூடிய நிர்வாக 
நிரல்‌ தொகுப்பு. அதன்‌ மூலம்‌ 
அவை கணினியில்‌ ஒரு அல 
காகப்‌ பயன்படுத்த முடியும்‌. 
முக்கியப்‌ பணிக்குத்‌ துணைப்‌ 
பணிகள்‌ எளிதாகக்‌ கிடைக்கக்‌ 
கூடியதாக ஆக்கும்‌ பயனுள்ள 
மென்பொருள்‌ துணுக்கு. 

ink language : தொடர்பு மொழி. 
1k 1i5t : இணைப்புப்‌ பட்டியல்‌. 
ஈர : தொடுப்புப்‌ பெயர்‌ 


link register : இணைப்புப்‌ பதி 
வேடு; இணைப்புப்‌ பதிவகம்‌ : 
தொகுப்பியின்‌ நீட்சியாகச்‌ 
செயல்படும்‌ ஒரு துண்ம பதி 
வேடு. இது சுழற்சி அல்லது 
பணி நிகழ்வின்போது பயன்‌ 
படுகிறது. கைப்‌ பதிவேடு 
என்றும்‌ கூறுவார்கள்‌. 

1றk tables : அட்டவைணகளைத்‌ 
தொடு. 

link testing : இணைப்பு சோதித்‌. 
தல்‌: ஒரு புதிய கணினி அமைப்பு 
ஏற்கெனவே பயன்பட்டுவரும்‌ 
ஒன்றுடன்‌ சேருவதற்கு ஏற்றதா 


link time 


என்பதை ஆராயும்‌ செயல்‌ 

முறை. 

1k te : இணைப்பு நேரம்‌; 
தொடுப்பு நேரம்‌ : 1. தொடுப்பு உரு 

வாக்கி இயக்குறு நிரலாய்‌ மாற்று 

வதற்கான நேரம்‌. 2. தொடுப்பு 

உருவாக்குகின்ற நேரம்‌. 

fink time binding : தொடுப்பு நேர 

பிணைப்பு : மொழி மாற்றப்‌ 

பட்ட பல்வேறு நிரல்‌ கோப்பு 


களை ஒன்றாகத்‌ தொடுத்து ஓர்‌: 


இயக்குறு நிரலாக மாற்றும்‌ 
நேரத்தில்‌ ஓர்‌ அடையாளங்‌ 
காட்டி (சிரி) க்கான மதிப்பை 
இருத்தும்‌ பணியைச்‌ செய்தல்‌. 
இதுபோன்ற பணியை மூல 
நிரலை மொழிமாற்றம்‌ செய்யும்‌ 
போதோ, நிரலின்‌ இயக்க 
நேரத்திலோ செய்ய முடியும்‌. 
ராடி : இணைப்புகள்‌ : கணினி 
இணையம்‌ ஒன்றில்‌ தரவுத்‌ 
தொடர்பு வழிகள்‌. 

linotronic : லைளனோடிரானிக்‌ : 
அமெரிக்காவின்‌ லைனோடைப்‌ 
கார்ப்பரேஷன்‌ உருவாக்கி 
உற்பத்தி செய்யும்‌ அச்செழுத்‌ 
துக்‌ கருவியின்‌ உரிமை பெற்ற 
தர வகை. லைனோ டிரானிக்‌ 
1800 - 2500 டிபிஐ அளவுக்கு மிக 
அதிக தெளிவு உள்ளது. வணிக 
முறையில்‌ அச்சிடும்‌ டங்‌ 
களில்‌ அதிகமாகப்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 


knux 


111020 : லின்பேக்‌ : எண்முறை 


லீனியர்‌ அல்ஜீப்ராவுக்கான 
ஃபோர்ட்ரான்‌ நிரலாக்கத்‌ 
தொடர்களின்‌ தொகுப்பு. 


கணினியின்‌ மிதக்கும்‌ புள்ளி 
செயல்பாட்டினை சோதனை 
செய்யப்படும்‌ 'பெஞ்ச்‌ மார்க்‌: 
நிரலாக்கத்‌ தொடர்களை உரு 
வாக்க இது பயன்படுத்தப்‌ 
படுகிறது. 

111ப5 : லைனஸ்‌ : லைனஸ்‌ டோர்‌ 
வால்ட்ஸ்‌ நிறுவனம்‌ உருவாக்‌ 
கிய 86 சிப்பு தொகுதிக்கான 
இலவசமாகக்‌ கிடைக்கும்‌ 
யூனிக்ஸ்‌ இயக்க அமைப்பு. 
ம: : லினக்ஸ்‌ : 80386 மற்றும்‌ 
மேம்பட்ட நுண்செயலிகளைக்‌ 
கொண்ட பீசிக்களுக்காக உரு 
வாக்கப்பட்ட, யூனிக்ஸ்‌ சிஸ்டம்‌ 
1) வெளியீடு 3.0-ஐ அடிப்படை 
யாகக்‌ கொண்ட முறைமைக்‌ 
கருவகம்‌ (system keel). ஸ்வீடன்‌ 
நாட்டைச்‌ சேர்ந்த லினஸ்டோர்‌ 
வால்டு என்பவர்‌ உருவாக்‌ 
கினார்‌. உலகிலுள்ள எண்ணற்ற 
ஆர்வலர்களும்‌ லினக்ஸ்‌ உரு 
வாக்கத்தில்‌ பங்கு கொண்டுள்ள 
னர்‌. இணையம்‌ வழியாக மூல 
வரைவுடன்‌ இலவசமாக வினி 
யோகிக்கப்படுகிறது. இலவசம்‌ 
மட்டுமின்றி மூல வரைவினைப்‌ 
பெற்று எவர்‌ வேண்டுமானா 
லும்‌ மாற்றங்கள்‌ செய்து மேம்‌ 
படுத்தலாம்‌. சில நிறுவனங்கள்‌ 


Lips 856 List 


பின்னுதவிக்கு மட்டும்‌ கட்ட | மூடிகளாகச்‌ செயலிட்டு திறந்து 
ணம்‌ என லினக்ஸை வினி | மூடுகின்றன. 

யோகிக்கின்றன. கட்டறு மென்‌ 
பொருள்‌ அமைப்பு (Free Software 
Foundation) லினக்ஸில்‌ செயல்‌ | டர5ச : லிசா: ஆப்பிள்‌ கணினி நிறு 
படக்கூடிய ஏராளமான ஜிஎன்யூ | வனத்தினால்‌ உருவாக்கப்பட்ட 
பயன்கூறுகளை உருவாக்கி | வணிகத்துக்கான குறுங்கணினி. 
யுள்ளது. லினக்ஸ்‌ கெர்னலை 
வெளியிட்டுள்ளது. 


நபர்‌ றlastics : நீர்மக்‌ குழைமம்‌. 


Lisp : லிஸ்ப்‌ : List processing 
என்பதன்‌ குறும்பெயர்‌. மொழி 
ப : லிப்ஸ்‌ :௦91021 1678006506 | மியல்‌ அலசல்‌ பட்டியல்களைக்‌ 
560000 என்பதன்‌ குறும்பெயர்‌. | கொண்ட தரவுகளை வகை 
5வது தலைமுறை கணினியின்‌ | செய்வதை முதல்‌ நோக்கமாகக்‌ 
வேகத்தை அளப்பதற்கான | கொண்டு வடிவமைக்கப்பட்ட 
அலகு. உயர்நிலை நிரல்‌ தொகுப்பு 
Liquid Crystal Display (LCD) : | முறைமை. இது உரையைக்‌ 
நீர்மப்‌ படிகக்‌ காட்சி: திரவப்‌ | கையாளுவதறகும ஆய்வு செய்‌ 
படிகக்காட்சி : இரண்டு தாள்‌ | வதற்கும்‌ சிறப்பாக அமெரிக்‌ 
துருவமாக்கு பொருளை திரவப்‌ காவில்‌ செயற்கைப்‌ பகுத்தறிவுக்‌ 
படிகக்‌ கரைசலின்‌ மூலம்‌ | கான தேர்வு செய்யப்படும்‌ நிரல்‌ 
இணைத்துக்‌ காட்டும்‌ காட்சி தொகுப்பு மொழி. 
வெளியீடு. மின்னோட்டம்‌ Lisp machine : லிஸ்ப்‌ கணினி : 
ம்ம்ம்‌ திரவப்படிகள்‌ செயற்கையான பகுத்தறிவுப்‌ 
இணைகின்றன. அதனால்‌ அவற்‌ | பூயன்பாடுகளுக்காக குறிப்பாக 
றின்‌ 1 வழி ஒளி ஊடுருவு வடிவமைக்கப்பட்ட கணினி. 
ர. தோற்று | அதுவும்‌ பர5ற வத்தல்‌ 
்‌ பயன்படுத்தும்‌ வகையில்‌ 
liquid crystal display panel : நீர்மப்‌ | வடிவமைக்கப்பட்டது. 


படிகக்‌ காட்சிப்‌ பாளம்‌. list: பட்டி : 1. வரிசை முறைமை 


Liquid Crystal Shutters : நீர்மப்‌ | யற்ற வழியில்‌ தரவுகளைப்‌ 
படிக மூடிகள்‌ : மின்‌ ஒளிப்பட | பெறுவதற்காக உள்ளடக்க 
வரைபட அச்சுப்பொறியில்‌ | பட்டியல்‌, குறிப்பிட்டுக்‌ காட்டி 
உருளைக்கு ஒளியை அனுப்பும்‌ | களைப்‌ பயன்படுத்தி தரவு 
முறை. திரவ படிகப்‌ புள்ளிகள்‌ | களைச்‌ சேர்த்தல்‌ . 2. வரிசைப்‌ 


list box 857 


படுத்தப்பட்ட குழு பொருள்‌ 
கள்‌. 3. உள்ளீட்டுத்‌ தரவுவின்‌ 
ஒவ்வொரு . தொடர்புடைய 
பொருளையும்‌ 
3. நிரல்‌ தொகுப்பு அறிவிக்கை 
களை அச்சிடுவதற்கான கட்‌ 
டளை. எடுத்துக்காட்டாக அடிப்‌ 
படை மொழியில்‌ உள்ள 
வரிசைக்‌ கட்டளை நிரல்‌ 
தொகுப்பை அச்‌ சிடச்‌ செய்யும்‌. 
5. வரிசைப்‌ படுத்தப்பட்ட 
தொகுப்புப்‌ பொருள்கள்‌. 


(19 box : பட்டியல்‌ பெட்டி : 
விண்டோஸ்‌ போன்ற வரை 
கலை பணிச்‌ சூழலில்‌ பயன்‌ 
படும்‌ ஓர்‌ இயக்குவிசை. 
விருப்பத்‌ தேர்வுகளின்‌ பட்டி 
யலிலிருந்து பயனாளர்‌ 
ஒன்றைத்‌ தேர்ந்தெடுக்க வாய்ப்‌ 
பளிக்கும்‌. பட்டியல்‌ பெட்டி 
இருவகையாகத்‌ தோற்றமளிக்‌ 
கும்‌. முதல்‌ வகை: தரவுவை 
உள்ளீடு செய்வதற்குரிய உரைப்‌ 
பெட்டி (Text Box) ஒன்று இருக்‌ 
கும்‌. அதனை ஓட்டிக்‌ கீழே ஒரு 
பட்டியல்‌ தோற்றமளிக்கும்‌. 
பட்டியலிலிருந்து தேர்வு செய்‌ 
யும்‌ உறுப்பு உரைப்பெட்டியில்‌ 
வந்து அமர்ந்து கொள்ளும்‌. 
இரண்டாவது வகை: உரைப்‌ 
பெட்டி மட்டுமே இருக்கும்‌. 
வலது ஓரத்தில்‌ சிறிய தலைகீழ்‌ 
முக்கோணப்‌ புள்ளி இருக்கும்‌. 
அதைச்‌ சொடுக்கினால்‌, பட்டி 


அச்சிடல்‌.. 


. listing : 


list processing language 


யல்‌ விரியும்‌. பட்டியலிலுள்ள 
ஓர்‌ உறுப்பை தேர்வு செய்து 
கொள்ளலாம்‌. இரண்டுவகை 
பட்டியல்‌ பெட்டிகளிலும்‌, 
பயனாளர்‌ தாமாக எதையும்‌ 
உள்ளீடு செய்ய முடியாது. 

156 error : பட்டியல்‌ தவறு. 

வரிசையிடு; பட்டிய 
லிடல்‌ : அச்சிடு கருவியில்‌ உரு 
வாக்கப்பட்ட பொதுவான 
ஏதாவதொரு அச்சிடப்பட்ட 


பொருள்‌. ஆதார வரிசை என்பது 


தொகுப்பானால்‌ வகைப்‌ 
படுத்தப்பட்ட ஆதார நிரல்‌ 
தொகுப்பு. ஒரு தவறான வரிசை 


மிடல்‌ என்பது எல்லா உள்‌ 


ளீட்டுத்‌ தரவுகளும்‌ வகைப்‌ 
படுத்தும்‌ நிரலாக்கத்‌ தொகுப்‌ 
பினால்‌ பயனற்றவை என 
அறியும்‌ நிலை. 


list organization : பட்டியல்‌ நிறு 
வனம்‌ : பட்டியல்கள்‌ வடிவில்‌ 
தரவுகளைச்‌ செயலாக்கும்‌ 
முறை. 

list processing : பட்டியல்‌ வகைப்‌ 
படுத்தல்‌ : தரவுகளை பட்டிய 
லாக வகைப்படுத்தும்‌ முறை. 


list processing language : பட்டி 


யல்‌ அஞ்சல்‌ மொழி; பட்டியல்‌ 
வகைப்படுத்தும்‌ மொழிகள்‌ : 
தரவுகளை (9, lisp, POP-2, 
மற்றும்‌ 54! போன்ற வடிவங்‌ 


list rows 


களுக்கு மாற்றுவதற்கு வகை 
செய்யும்‌ விதத்தில்‌ சிறப்பாக 
வடிவமைக்கப்பட்ட மொழிகள்‌. 
18! ௦5 : பட்டியல்‌ கிடைக்கைகள்‌. 
LISTSERV : லிஸ்ட்செர்வ்‌ : வணிக 
முறையிலமைந்த மிகவும்‌ செல்‌ 
வாக்குப்‌ பெற்ற அஞ்சல்‌ பட்டி 
யல்‌. எல்‌-சாஃப்ட்‌ பன்னாட்டு 
நிறுவனம்‌ பிட்நெட்‌, யூனிக்ஸ்‌ 
மற்றும்‌ விண்டோஸில்‌ செயல்‌ 
படும்‌ பதிப்புகளை வெளி 
யிட்டுள்ளது. 
list structure : 
வமைப்புகள்‌ : 
அமைப்பில்‌ தரவுவைச்‌ 
சேமிக்கும்முறை. இதில்‌ 
காட்டிகள்‌ மூலம்‌ பதிவேடுகள்‌ 
இணைக்கப்படுகின்றன. 


பட்டியல்‌ வடி 
டி.பி.எம்‌.எஸ்‌ 


ர்வ! : நிலையுரு : மாற்றமிலி 
என்பதற்கு மாற்றுப்பெயர்‌. 
இக்குறியீடு தன்‌ விளக்கம்‌ 
உடையது. 

lithium ion battery : லித்தியம்‌ 
அயனி மின்கலம்‌ : உலர்‌ வேதி 
யல்‌ கலன்களில்‌ ஒரு மின்சக்தி 
சேமிப்புச்‌ சாதனம்‌. வேதியல்‌ 
ஆற்றலை மின்னாற்றலாய்‌ 
மாற்றும்‌ நுட்பத்தை அடிப்‌ 
படையாகக்‌ கொண்டது. விலை 
அதிகமானபோதும்‌ மடிக்‌ 
கணீனிகளுக்கு லித்தியம்‌ 
அயனி மின்கலன்‌ மிகவும்‌ உகந்த 


தாய்க்‌ கருதப்படுகிறது. 


live 


ஏனெனில்‌, மடிக்கணினிகளில்‌ 
அதிவேக செயலிகள்‌, சிடி ரோம்‌ 
இயக்ககம்‌ போன்ற சாதனங்கள்‌ 
எடுத்துக்கொள்ளும்‌ அதிகமான 
மின்சாரத்துக்கு ஈடுகொடுப்ப 
திலும்‌, உயர்‌ சேமிப்புக்‌ கொள்‌ 
திறனிலும்‌ இது, நிக்கல்‌ கேட்‌ 
மியம்‌ மற்றும்‌ நிக்கல்‌ உலோக 
ஹைடிராக்ஸைடு மின்கலன்‌ 
களைக்‌ காட்டிலும்‌ சிறந்ததாக 
உள்ளது. 

litrary function : நூலகச்‌ செயல்‌ 
கூறுகள்‌; நூலகச்‌ சார்பு; மொழி 
யகச்‌ சார்பலன்‌ 

118/6 endian : சிறு முடிவன்‌ : எண்‌ 
களை இரும முறையில்‌ இருத்தி 
வைப்பதில்‌ ஒருமுறை. குறை 
மதிப்புள்ள பைட்‌ முதலில்‌ 
இடம்பெறும்‌. (எ-டு) A028 
என்னும்‌ பதினறும எண்ணை 
எடுத்துக்‌ கொண்டால்‌ சிறு 
முடிவன்‌ முறையில்‌ 2840 என்று 
பதிந்து வைக்கப்படும்‌. இன்‌ 
டெல்‌ நுண்செயலிகவில்‌ இந்த 
முறையே பின்பற்றப்படுகிறது. 
இம்முறை பின்னோக்கு பைட்‌ 
வரிசை என்றும்‌ அழைக்கப்படும்‌. 


Ke : நேரடி; நிகழ்நேர : 1. ஒரு 
நிரல்‌, சோதனைத்தரவுகளுக்குப்‌ 
பதில்‌ உண்மையான தரவுகளின்‌ 
அடிப்படையில்‌ இயங்குவது. 
2. ஓர்‌ இணைய தளத்தில்‌ 
ஏற்கெனவே பதிவுசெய்து 
வைக்கப்பட்டுள்ள கேட்பொலி 


Live 3D 


மற்றும்‌ ஒளிக்காட்சித்‌ தரவுவை 
இணைய இணைப்பின்‌ மூலம்‌ 
பெறமுடியும்‌. அவ்வாறில்‌ 
லாமல்‌ அவை உருவாக்கப்படும்‌ 
போதே அலைபரப்பச்‌ செய்வது. 
3. ஓர்‌ ஆவணத்தை அல்லது 
ஆவணத்தின்‌ ஒரு பகுதியை 
பயனாளர்‌ இணையம்‌ வழி 
பார்வையிடும்போதே மாற்றி 
யமைக்க வாய்ப்பளிப்பது. 


பர 30 : லைவ்‌ 3டி (நிகழ்‌ நேர 
டி) : நெட்ஸ்கேப்‌ நிறுவனத்‌ 
தின்‌ மென்பொருள்‌. வலை 
உலாவியுடன்‌ இணைக்கப்பட்ட 
மெய்நிகர்‌ நடப்பு, உருவார 
மொழி (Virtual Reality Modelling 
Language} ஆகும்‌. இணையப்‌ 
பயனாளர்கள்‌ மெய்நிகர்‌ நடப்பு 
உலகைப்‌ பார்வையிடவும்‌ 
ஊடாடவும்‌ அனுமதிக்கும்‌ 
மென்பொருள்‌. 

146 data : நடப்புத்‌ தரவு : கணினி 
நிரல்‌ தொகுப்பு ஒன்றினால்‌ 
வகைப்படுத்தப்பட வேண்டிய 
தரவுகள்‌. 

ive project : நடப்புத்‌ திட்டம்‌; 
நேரடி செய்முறைப்‌ பயிற்சி; 


நிகழ்நேரத்‌ திட்டம்‌. 
liveware : உயிர்ப்‌ பொருள்‌ : 
கணினி மையம்‌ ஒன்றில்‌ 


உள்ளோர்‌ அல்லது வன்பொருள்‌ 
மற்றும்‌ மென்பொருள்களைப்‌ 
பயன்படுத்துவோர்‌, 


859 


loaded line 


'.ஈ : எல்கே : ஒர்‌ இணைய தள 


முகவரி, இலங்கை நாட்டைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ களப்‌ 
பெயர்‌. 


1௦20 : ஏற்றி : 1. கணினி ஒன்றின்‌ 
சேமிப்பிலிருந்து தரவுகளைப்‌ 
படித்தல்‌. 2. அட்டை வாசிப்‌ 
பியில்‌ அட்டைகளை இடல்‌. 
காகித நாடா வாசிப்பானில்‌ 
காகித நாடா ஒன்றை இடல்‌ 
அல்லது வட்டத்‌ தகடு இயக்கும்‌ 
பிரிவில்‌ வட்டத்‌ தகட்டுத்‌ 
தொகுப்பை இடல்‌. 


1௦30 and go : ஏற்றி இயக்கு : நிரல்‌ 
தொகுப்பு ஒன்றின்‌ ஏற்றுதல்‌ 
மற்றும்‌ இயக்கப்‌ பகுதிகளை 
ஒரே தொடர்ச்‌ சியாக நிகழ்த்தும்‌ 
இயக்க உத்தி. 

1௦9060 line : சுமையேற்று தடம்‌/ 
இணைப்பு : தகவல்‌ தொடர்புக்‌ 
கான கம்பித்‌ தடத்தில்‌ மின்‌ 
னோட்டத்துக்கு ஏற்ப மாறும்‌ 
மின்தடையைச்‌ சேர்த்து வீச்சுச்‌ 
சிதைவினை (Amplitude distortion) 
குறைக்க எடுக்கப்படும்‌ நட 
வடிக்கை. அலை பரப்பு ஊடக 
மான கம்பி வடத்தில்‌ சுமைச்‌ 
சுருணைகளை (lading coils) 
இணைப்பது. பெரும்பாலும்‌ 
ஒரு மைல்‌ தொலைவு இடை 
வெளிகளில்‌ இவை இணைக்கப்‌ 


படும்‌. 


ப ப ப ப ப ப ப ்ப்ட்ட்டட்ட்ட்ட்ட்ட்டட்ட்ட்ட்ப। 


loader 


1௦ader : ஏற்றுவி : உள்‌ சேமிப்பில்‌ 
உள்ள நிரல்‌ தொகுப்புகளை 
அவற்றை நிறைவேற்ற வகை 
செய்யும்‌ தயாரிப்பாக படிக்க 
வகை செய்யும்‌ விதத்தில்‌ வடி 
வமைக்கப்பட்ட பணி நிரல்‌. 


loader routine : ஏற்று நிரல்கூறு : 
இயக்குறு குறிமுறைக்‌ கோப்பு 
களை நினைவகத்தில்‌ ஏற்றி, 
இயக்கும்‌ ஒரு நிரல்கூறு. ஓர்‌ 
ஏற்று நிரல்கூறு இயக்க முறை 
மையின்‌ ஓர்‌ அங்கமாக இருக்க 
லாம்‌ அல்லது இயங்கும்‌ நிரலின்‌ 
ஒரு பகுதியாகவும்‌ இருக்கலாம்‌. 
loader, card : அட்டை ஏற்றி. 


1௦30 high : மேலே ஏற்று : உயர்‌ 
நினைவகத்தில்‌ நிரலாக்கத்‌ 
தொடர்களை ஏற்றுதல்‌. 

1௦ading : பளுவேற்றம்‌; ஏற்றம்‌; 
நிரலேற்றம்‌. 

Load Module : ஏற்றும்‌ கூறு : 
கணினி இணைப்பினால்‌ 
உடனடியாக செயல்படுத்தப்‌ 
பொருத்தமான வடிவில்‌ உள்ள 
கணினி நிரல்‌ தொகுப்பு. 

1080 point : ஏற்றுப்புள்ளி : மின்‌ 
காந்த நாடா ஒன்றில்‌ பதிவு 
துவங்கும்‌ புள்ளி. 

1௦20 sharing : சுமைப்‌ பகிர்வு : 
உயர்‌ சுமை நேரங்களில்‌ கூடுதல்‌ 
வேலையை இரண்டு அல்லது 
அதற்கு மேற்பட்ட கணினி 


local bus 


களைப்‌ பயன்படுத்தும்‌ உத்தி. 
உயர்‌ சுமைக்கும்‌ குறைவான பளு 
உள்ள நேரங்களில்‌ ஒரு கணி 
னியை மட்டுமே பயன்படுத்து 
தல்‌ விரும்பத்தக்கது. பிறவற்றை 
நெருக்கடி நிலைக்கு உதவு 
கருவியாகப்‌ பயன்படுத்தலாம்‌. 


1௦௦௮ : உள்ளமை : 1. அதற்குரிய 
இடத்தில்‌ உள்ள கணினி 
ஒன்றின்‌ கருவி தொடர்பானது. 
2. நிரலாக்கத்‌ தொகுப்பு ஒன்றின்‌ 
வரையறுக்கப்பட்ட பகுதியில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ பொருள்‌ 
கள்‌ தொடர்பானது. 


Local Area Network : LAN : குறும்‌ 
பரப்பு பிணையம்‌; சிறு பரப்பு 
பிணையம்‌; பகுதி வலைப்‌ 
பின்னல்‌; வளாகப்‌ பிணையம்‌ : 
கட்டடம்‌ ஒன்றில்‌ உள்ள பல்‌ 
வேறு வன்பொருள்‌ சாதனக்‌ 
கருவிகளை இணைக்கும்‌ தகவல்‌ 
தொடர்பு பிணையம்‌. தொடர்ச்‌ 
தியான கம்பியினால்‌ பிணைக்கப்‌ 
பட்டிருத்தல்‌ அல்லது கட்டடத்‌ 
தின்‌ உள்‌ பகுதிக்கான குரல்‌ தரவு 
தொலைபேசி முறைமையினால்‌ 
பிணைக்கப்பட்டிருத்தல்‌. 

1௦௦2 bus : உள்ளமை வழித்தடம்‌ : 
செயலகத்திற்கும்‌ முதன்மை 
நினைவகத்திற்கும்‌ இடையே 
வேகமாகவும்‌ அகலமாகவும்‌, 
இணைப்பை ஏற்படுத்துவது 
அல்லது வீடியோ ஏற்பி. 


local bypass 


local bypass : உள்ளமை துணை 
வழி: உள்ளூர்‌ தொலைபேசி நிறு 
வனத்தைப்‌ பயன்படுத்தாமல்‌ 
இரெண்டு வசதிகளுக்கிடையே 
இணைப்பை ஏற்படுத்துவது. 
local group : உள்ளமை குழு; 
வட்டாரக்‌ குழு : 1. விண்டோஸ்‌ 
என்டி யிலுள்ள பயனாளர்‌ குழு. 
குழு உருவாக்கப்பட்டுள்ள பணி 
நிலையக்‌ கணினியின்‌ வளங்‌ 
களை மட்டும்‌. கையாளும்‌ 
உரிமையும்‌ சலுகையும்‌ பெற்ற 
ஒரு பயனாளர்‌ குழு. பணி 
நிலையத்தின்‌ உள்ளேயும்‌ வெளி 
யேயும்‌ உள்ள பயனாளர்கள்‌ 
பணி நிலைய வளங்களை 
அணுக வசதியான ஒரு வழி 
முறையை வட்டாரக்‌ குழுக்கள்‌ 
வழங்குகின்றன. 2. விண்டோஸ்‌ 
என்டி அட்வான்ஸ்டு செர்வர்‌ 
இயக்க முறைமையில்‌ 
வட்டாரக்‌ குழு என்பது அதன்‌ 
சொந்தக்‌ களம்‌ (0 ௦௱ain) 
அமைந்துள்ள வழங்கன்‌ (seer) 
கணினிகளின்‌ வளங்களை 
மட்டும்‌ அணுக உரிமையும்‌ 
சலுகையும்‌ பெற்ற பயனாளர்‌ 
களின்‌ குழு. களத்தின்‌ வெளியே 
யும்‌ உள்ளேயும்‌ உள்ள 
பயனாளர்கள்‌, அவர்கள்‌ சார்ந்த 
களத்தின்‌ வழங்கன்களிலுள்ள 
வளங்களை மட்டும்‌ அனுக 
வட்டாரக்‌ குழுக்கள்‌ வாய்ப்பாக 
உள்ளன. 


localization 


localhost : உள்ளமை புரவன்‌ : 
ஒரு டீசிபீ/ஐபீ செய்தி அனுப்‌ 
பப்படும்‌ அதே கணினியை 
புரவனாக உருவகிக்கும்‌ பெயர்‌. 
உள்ளமை புரவனுக்கு அனுப்‌ 
பப்படும்‌ தரவு பொட்டலம்‌ 
127.0.0.1 என்ற ஐபீ முகவரியைக்‌ 
கொண்டிருக்கும்‌. ஒரே கணினி 
கிளையனாகவும்‌ புரவனாகவும்‌ 
செயல்படும்‌. உண்மையில்‌ அச்‌ 
செய்தி இணையத்திற்கு அனுப்பி 
வைக்கப்பட மாட்டாது. 


local intelligence : உள்ளமை 
நுண்ணறிவு; பகுதிப்‌ பகுப்‌ 
பாய்வு : முனையம்‌ ஒன்றிலேயே 
அமைக்கப்பட்டுள்ள வகைப்‌ 
படுத்தும்‌ திறன்‌ மற்றும்‌ 
சேமிப்புத்‌ திறன்‌. அதனால்‌ சில 
பணிகளைச்‌ செய்ய கணினி 
ஒன்றுடன்‌ இணைக்கத்‌ 
தேவையில்லை. 

localization : வட்டாரமயமாக்கல்‌ : 
ஒரு நிரலை -அந்நிரல்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ நாடு/ஊர்‌/ 
மக்களுக்கு ஏற்ப மாற்றியமைக்‌ 
கும்‌ செயல்முறை. (எ-டு). 
சொல்செயலி மென்பொருளை 
வெவ்வேறு மொழிகளில்‌ உரு 
வாக்கும்‌ நிரலர்கள்‌ அட்ட 
வணைகளை/பட்டியல்களை- 
வரிசை முறைப்படுத்தும்‌ 
நிரலை அந்தந்த மொழிகளுக்கு 
ஏற்ப அமைக்க வேண்டும்‌. ஒரு 
மொழியில்‌ ஒரு குறிப்பிட்ட 


local loop 


வரிசையில்‌ அமையும்‌ எழுத்துக்‌ 
குறிமுறை பிறமொழியில்‌ வேறு 
வரிசையில்‌ அமையலாம்‌. 

local Joop : உள்ளமை தனிச்சுற்று 
வழி : வாடிக்கையாளருக்கும்‌ 
தொலைபேசி நிறுவனத்தின்‌ 
மைய அலுவலகத்திற்கும்‌ 
இடையேயான தகவல்‌ 
தொடர்புப்‌ பாதை. 

local memory : உள்ளார்ந்த நினை 
வகம்‌ : தனி மையச்‌ செயலகத்‌ 
தில்‌ பயன்படுத்தப்படும்‌ நினை 


வகம்‌ அல்லது தனிநிரல்‌ 
தொடருக்கோ அல்லது 
பணிக்கோ ஒதுக்கப்படுவது. 
local network வட்டாரப்‌ 
பிணையம்‌. 


Local newsgroups : வட்டாரச்‌ 
செய்திக்‌ குழுக்கள்‌ : ஒரு நகரம்‌, 
ஒரு பல்கலைக்கழகம்‌ என 
வரம்புக்குட்பட்ட நிலப்பரப்‌ 
பில்‌ இயங்கும்‌ செய்திக்‌ குழுக்‌ 
கள்‌. இச்‌ செய்திக்‌ குழுவில்‌ 
அஞ்சல்‌ செய்யப்படும்‌ கட்டுரை 
கள்‌ அந்த வட்டாரம்‌ குறித்த 
தகவலையேக்‌ கொண்டிருக்கும்‌. 
local reboot உள்ளமை 
மீட்டியக்கம்‌: ஒரு பிணையத்தில்‌ 
இணைக்கப்பட்ட ஒரு 
கணினியை அதனுள்ளேயே 
மீட்டியக்குவது. (தொலைப்‌ 
புரவனிலிருந்தும்‌ மீட்டியக்க 
முடியும்‌). 


local variable 


10௦௮1 store : பகுதி சேமிப்பகம்‌; 
உள்ளமைத்‌ தேக்ககம்‌ : உயர்வேக 
சேமிப்புத்‌ திறனுள்ள குறைந்த 
எண்ணிக்கையிலான பொருள்‌ 
கள்‌. நேரடியாக கட்டளைகளை 
அவைகளுக்கு அனுப்ப இயலும்‌. 
1௦௦2! talk : உள்ளமைப்‌ பேச்சு : 
ஆப்பிள்‌ நிறுவனத்தின்‌ 'லேன்‌' 
அணுகுமுறை. இது முறுக்கப்‌ 
பட்ட இணைக்கம்பிகளைப்‌ 
பயன்படுத்தி ஒரு நொடிக்கு 
2,30, 400 துண்மிகளை அனுப்பு 
கிறது. கறற Takஇன்‌ சீழ்‌ 
இயங்கி டெய்சி சங்கிலி 
இடத்திய டோப்பாலஜியைப்‌ 
பயன்படுத்துகிறது. 1,000 அடி 
தொலைவுவரை உள்ள 32 
சாதனங்களை இது இணைக்‌ 
கும்‌. மூன்றாவது நபர்‌ பொருள்‌ 
களுடன்‌ வழித்தடம்‌, அமைதி 
யான நட்சத்திரம்‌ மற்றும்‌ இயங்‌ 
கும்‌ நட்சத்‌ திர இடத்தியல்களில்‌ 
இயங்கும்‌. ஆப்பிள்‌ டாக்‌ கட்‌ 
டமைப்பிலும்‌ இயங்க முடியும்‌. 
local terminal : உள்ளார்ந்த 
முனையம்‌: மையச்‌ செயலகத்‌ 
திற்கு அருகே உள்ள முகப்பு. 
ஆகவே, அதனை நேரடியாக 
இணைக்க முடியும்‌. 

local usenet hierarchy: உள்ளமை 
யூஸ்நெட்‌ படிநிலை 

local variable : உள்ளார்ந்த மாறிலி; 
வரம்புறு மாறிலி; உள்ள மாறிலி : 


tocation 


துணை வாலாயம்‌ (சப்ரொட்‌ 
டீன்‌) போன்ற ஒரு நிரல்‌ தொடர்‌ 
கூறு மாடுல்‌ மூலம்‌ கட்டுப்படுத்‌ 
தக்கூடிய மதிப்பினைக்‌ கொண்ட 
மாறிலி. முதன்மை நினைவகம்‌ 
அல்லது பிற கூறுகளால்‌ அணுகக்‌ 
கூடியதாகவோ அல்லாத 
தாகவோ இது இருக்கலாம்‌. 


location : இருப்பிடம்‌; அமை 
விடம்‌ : கணினி ஒன்றின்‌ நினை 
வகத்தில்‌ தகவல்களைச்‌ சேமிப்‌ 
பதற்கான பகுதி. 

location, bit : துண்மி அமை 
விடம்‌; பிட்‌ இருப்பிடம்‌. 

1௦k : பூட்டு : 1. கணினி ஆதா 
ரத்தை ஒருவர்‌ மட்டும்‌ பயன்‌ 
படுத்த உதவுதல்‌. 2. மாற்றப்‌ 
படுதல்‌ அழித்தலிலிருந்து 
வட்டினை அல்லது நாடாக்‌ 
கோப்பைப்‌ பாதுகாத்தல்‌. 


lock code : பூட்டுக்‌ குறியீடு : 
பயன்படுத்துவோரின்‌ நிரல்‌ 
தொகுப்பை அங்கீகாரமற்ற 
வகையில்‌ காலப்பகிர்வு முறை 
மில்‌ பயன்படுத்தும்‌ பிறரால்‌ 
சிதைக்கப்படாமல்‌ காக்க 
வழங்கப்படும்‌ வரிசைப்படி 
யான எழுத்துகள்‌ மற்றும்‌ எண்‌ 
கள்‌. பயனாளர்‌ சரியான பூட்டுக்‌ 
குறியீட்டைப்‌ பயன்படுத்தா 
விட்டால்‌ பயனாளர்‌ நிரல்‌ 
தொகுப்பில்‌ மாற்றங்களைச்‌ 
செய்ய கணினி மறுக்கும்‌. 


863 locking a disk 


locked file : பூட்டிய கோப்பு : 
1. கையாள முடியாமல்‌ பூட்டி 
வைக்கப்படும்‌ ஒரு கோப்பு. 
குறிப்பாக, தரவுவை மாற்றி 
யமைத்தல்‌, புதிய தரவுவைச்‌ 
சேர்த்தல்‌, இருக்கும்‌ தரவுவை 
நீக்குதல்‌ போன்ற செயல்பாடு . 
களுக்கு இடம்‌ கொடாமல்‌ 
பூட்டி வைக்கப்படும்‌ கோப்பு. 
2. அழிக்க முடியாத, வேறிடத்‌ 
துக்கு மாற்ற முடியாத அல்லது 
பெயர்‌ மாற்ற முடியாத ஒரு 
கோப்பு. 

locked up keyboard : பூட்டப்பட்ட 
விசைப்பலகை : விசைகளின்‌ 
இயக்கத்துக்கு கணினி இயங்க 
மறுக்கும்‌ நிலைமை. 

locked volume : பூட்டிய தொகுதி : 
ஆப்பிள்‌ மெக்கின்டோஷ்‌ 
கணினிகளில்‌ சேமிப்பகங்களில்‌ 
எழுத முடியாமல்‌ தடுக்கப்படும்‌ 
தொகுதி. ஒரு வன்பொருள்‌ 
கருவி மூலமோ அல்லது ஒரு 
மென்பொருள்‌ மூலமோ இவ்‌ 


“வாறு பூட்டிவைக்க முடியும்‌. 


1௦cking a disk : வட்டைப்‌ பூட்டல்‌ : 
வட்டு ஒன்றின்‌ உரிமை பாது 
காக்கப்பட்டதாக இருந்தால்‌ 
அந்த வட்டு பூட்டப்பட்ட 
தாகும்‌. கணினியின்‌ பிற தரவு 
களினால்‌ வட்டின்‌ உள்ளடக்கங்‌ 
கள்‌ திருத்தப்படாமல்‌ பாதுகாப்‌ 
பதை இந்நடவடிக்கை உறுதி 
செய்றெது. 


lockout 


1௦ckout : வெளித்தாழ்‌; அடைப்பு : 
1. இடையீட்டை ஒடுக்குதல்‌. 
2. பல்முனை வகைப்படுத்து 
சூழலில்‌ முக்கிய தரவுகளை 
ஒரே நேரத்தில்‌ வகைப்படுத்தும்‌ 
அலகுகள்‌ பெற வகை செய்யும்‌ 
நிரல்‌ தொகுப்பு உத்தி. 

1௦௦1 பற : பூட்டப்பட்ட; முடக்கம்‌ : 
மேலும்‌ எந்தச்‌ செயலும்‌ நடை 
பெற முடியாத சூழ்நிலை. 

1௦9 : பதிவு; பதிவு செய்தல்‌ : ஒவ்‌ 
வொரு வேலை அல்லது 
ஓட்டம்‌, அதற்குத்‌ தேவைப்‌ 
படும்‌ நேரம்‌, இயக்குபவர்‌ 
செயல்கள்‌ மற்றும்‌ தொடர்பான 
தரவுகளைப்‌ பட்டியலிடும்‌ தரவு 
செயலாக்கக்‌ " கருவியின்‌ 
இயக்கங்களின்‌ பதிவேடு. 
l௦garithm : லாகரிதம்‌; மடக்கை : 
ஒரு குறிப்பிட்ட எண்ணை உரு 
வாக்க ஒரு நிலையெண்ணை 
எத்தனை மடங்கு அதிகரிக்க 
வேண்டும்‌ என்பதைத்‌ குறிப்‌ 
பிடுவர்‌. அது பொதுவாக 10 
அல்லது 0 ஆக இருக்கும்‌. 
சான்றாக 2இன்‌ 3 மடங்கு 8-க்குச்‌ 
சமம்‌ என்றால்‌ 2இன்‌ ஆதார 
எண்ணாகக்‌ கொண்டு க-லக்‌ 
கொண்டுவர 3 லாகரிதம்‌ ஆகும்‌. 
இதன்‌ பொருள்‌ 8-ஐ அதன்‌ 
மூன்றாதாவது மதிப்புக்கு உயர்த்‌ 
தினால்‌ 8 வரும்‌ என்பதாம்‌. 
logarithm tables : மடக்கை 
அட்டவணை. 


864 


logic 


1௦0 book : பதிவுப்‌ புத்தகம்‌ : 
கணினி தொழிலுக்குக்‌' கடன்‌ 
வாங்கப்பட்ட ' கடல்துறை, 
குழூஉக்‌ குறி, வேலையில்‌ 
இருக்கும்‌ கணினி பணியாளர்‌ 
களைப்‌ பற்றியும்‌ அவர்கள்‌ 
செய்து முடித்த பணிகளைப்‌ 
பற்றியும்‌ பதிவேடு வைத்துக்‌ 
கொள்ள இது உதவுகிறது. வன்‌ 
பொருள்‌ பராமரிப்பு நேர ஒதுக்‌ 
டுகள்‌ மற்றும்‌ பழுதானவை 
களைப்‌ பற்றிய பதிவேடு வைத்‌ 
இருக்கவும்‌ இது உதவுகிறது. 

logging off : முடித்தல்‌ ; வெளி 
வருதல்‌: கணினிக்கும்‌ அதைப்‌ 
பயன்படுத்துபவருக்கும்‌ இடை 
யேயுள்ள தகவல்‌ தொடர்பை 


முடித்து வைக்கும்‌ செயல்‌ 
10gging-in : உள்‌ நுழைத்தல்‌; 


தொடங்கல்‌; கணிப்பொறியினுட்‌ 
புகும்‌ செயற்பாடு : உரையாடல்‌ , 
முறையில்‌ ஒப்பமிட்டு சுணினி 
யைப்‌ பயன்படுத்தும்‌ உரிமை 
பெற்றவரைச்‌ சோதித்துக்‌ 
கணினியுடன்‌ தகவல்‌ தொடர்பு 
ஏற்படுத்திக்‌ கொள்ளும்‌ செயல்‌ 
முறை, 

logic தருக்கம்‌; அளவை; 
தருக்கப்‌ பொருத்தம்‌; அளவைப்‌ 
பொருத்தம்‌ : 1. காரணமறிதல்‌, 
கருத்து ஆகிய முறையான 
கொள்கைகளை ஆராயும்‌ 
அறிவியல்‌. 2. தானியங்கி தரவு 


logical 


செயலாக்க அமைப்பில்‌ எண்‌ 
முறைக்‌ கணிப்புகள்‌ செய்யும்‌ 
அளவைப்‌ பொருள்களுக்கிடை 
யிலான இணைப்பு மற்றும்‌ உண்‌ 
மைப்‌ பட்டியல்களைப்‌ பயன்‌ 
படுத்துவது பற்றிய அடிப்‌ 
படைக்‌ கொள்கைகள்‌. 

1௦91021 : தருக்கமுறை : 1. எண்‌ 
வகை மதிப்புகளைக்‌ கொண்டு 
கணக்கீடு செய்வதுபோல்‌ 
அல்லாமல்‌ சரி/தவறு என்று 
இரண்டிலொரு முடிவை எடுக்‌ 
கும்‌ முறை. (எ-டு). ஒரு தருக்கத்‌ 
தொடர்‌ (logical expression) 
என்பது, அதன்‌ இறுதி விடை சரி 
அல்லது தவறு என்கிற ஒற்றை 
விடையாக இருக்கும்‌. 2. கருத்‌ 
துருவாக நிலவும்‌ ஒரு கொள்கை 
அல்லது கோட்பாடு. அதை 
உண்மையில்‌ எவ்வாறு நடை 
முறைப்படுத்துவது என்பது 
முக்கியமில்லை. 

109102! add : தருக்கக்‌ கூட்டல்‌ : 
கணினி தருக்க இயக்கத்தில்‌ ஒரு 
அளவை கூட்டல்‌. 

logical comparison : தருக்க முறை 
ஒப்பீடு : தரவு அல்லது விளக்கங்‌ 
கள்‌ போன்ற இரண்டு வகை 
யான தரவுகளை ஒப்பிட்டு 
அவை ஒரே மதிப்புகளைக்‌ 
கொண்டவையா என்பதை 
முடிவு செய்யும்‌ தருக்கம்‌. 
1௦910௮! data : தருக்க முறை தரவு : 
உண்மை அல்லது பொய்‌ என்று 


865 togical design 


பட்டம்‌ தரப்பட்ட இரண்டு 
மதிப்புகளில்‌ ஒன்று. 

logical data design : தருக்க முறை 
தரவு வடிவமைப்பு, 

logical data elements : தருக்க 
முறை தரவுப்‌ பொருள்கள்‌ : எந்த 
பருப்பொருள்‌ ஊடகத்தின்‌ மீது 
பதியப்படுகிறது என்பதற்குத்‌ 
தொடர்பில்லாத சுயேச்சையான 
தரவுப்‌ பொருள்கள்‌. 

logical data group : தருக்க முறை 
தரவுக்குழு : பல மூலாதாரங்களில்‌ 
இருந்து எடுக்கப்படும்‌ விவரம்‌. 
logical data system Design : 
தருக்க முறை தரவு அமைப்பின்‌ 
வடிவமைப்பு : தரவுகளுக்கிடை 
யிலான உறவைக்‌ காட்டும்‌ வடி 
வமைப்பு. பயன்பாட்டு நிரல்‌ 
தொடர்கள்‌ அல்லது தனிப்பட்ட 
பயன்படுத்துபவர்கள்‌ தரவு 
களை எவ்வாறு பார்க்கிறார்கள்‌ 
என்பது. 

logical decision : தருக்க முறை 
முடிவு : இரண்டு வகையான 


செயல்முறைகளில்‌ எதைக்‌ 
கடைப்பிடிக்கலாம்‌ என்பது. 
மதிப்புகளை ஒருவாறு 


ஓப்பிடுதலை அடிப்படையாகக்‌ 
கொண்டது. 

logical design : தருக்கமுறை 
வடிவமைப்பு குறியீட்டுத்‌ 
தருக்க முறையில்‌ ஒரு கணினி 
அமைப்புப்‌ பகுதிகளுக்குள்‌ 


logical device 


செயல்‌ உறவு எப்படி இருக்கும்‌ 
என்பதைக்‌ குறிப்பது. வன்‌ 
பொருள்‌ இயக்கத்தின்‌ தொடர்‌ 
பின்றி அமைவது. 


logical device : தருக்க சாதனம்‌ : 
ஒரு கணினி அமைப்பில்‌ ஒரு 
சாதனத்தின்‌ பருவுரு வகை 
யிலான உறவுமுறை எப்படி 
இருப்பினும்‌ மென்பொருள்‌ 
முறைமையின்‌ தருக்க அடிப்‌ 
படையில்‌ பெயர்‌ குறிக்கப்பட்ட 
ஒரு சாதனம்‌. (எ-டு) எம்‌எஸ்‌ 
டாஸ்‌ இயக்க முறைமையில்‌ 
ஒற்றை நெகிழ்வட்டு இயக்ககம்‌ 
ஏ: என்றழைக்கப்படும்‌. 
அதனையே பி என்றும்‌ பெயரிட 
லாம்‌. கணினியில்‌ இரு நெகிழ்‌ 
வட்டகம்‌ இல்லாத போதும்‌ 
DISKCOPY A: B: என்று கட்டளை 
அமைக்கலாம்‌. இதில்‌ 8 என்பது 
தருக்க சாதனமாகச்‌ செயல்‌ 
படுகிறது. 

logical drive : தருக்க முறை 
இயக்கி : தனி அலகாக நிர்வகிக்‌ 
கப்பட்டு பெயரிடப்படும்‌ 
பருப்பொருள்‌ இயக்கியில்‌ 
ஒதுக்கப்பட்ட பகுதி. 


logical error : தருக்க.முறைப்‌ 
பிழை: நிரல்‌ தொடர்‌ மொழி 
இலக்கணப்படி சரி என்றாலும்‌ 
தவறான செயல்முறை ஏற்படக்‌ 
காரணமான நிரல்‌ தொடர்‌ 
அமைப்புப்‌ பிழை. 


866 


logical operations 


Mogical expression : தருக்க 
வெளிப்பாடு : உண்மை அல்லது 
பொய்‌ என்பதை வெளிப்படுத்‌ 
தும்‌ வெளிப்பாடு. 


1௦9131 11610 : தருக்கப்‌ புலம்‌ : 
ஆம்‌/இல்லை, உண்மை/பொய்‌ 
ஆகியவைகளைக்‌ கொண்டுள்ள 
நிரல்‌ புலம்‌. 

1௦91621 file : தருக்க முறைக்‌ 
கோப்பு: ஒன்று அல்லது மேற்‌ 
பட்ட தருக்க முறைப்பதிவேடு 
களின்‌ தொகுப்பு. 


logical inference தருக்க 


முடிவுகள்‌. 


logical instruction : அளவை 
முறை ஆணை : குறியீட்டு 
தருக்கமுறையில்‌ வரையறுக்கப்‌ 
பட்ட இயக்கத்தை கணினியைச்‌ 
செய்ய வைக்கும்‌ ஆணை. 


logical lock : தருக்க முறைப்‌ 
பூட்டு: தரவுகளைப்‌ பயன்‌ 
படுத்துவதிலிருந்து பயன்‌ 
படுத்துபவரைத்‌ தடுப்பது. 
மென்பொருள்‌ பயன்படுத்து 
வதன்‌ மூலம்‌ கோப்பு அல்லது 
பதிவேட்டில்‌ அடையாளமிட்டு 
இதைச்‌ செய்யப்படுறெது. 


1௦gical multiply : தருக்க முறைப்‌ 
பெருக்கல்‌ : 


logical operations : தருக்க முறை 
இயக்கங்கள்‌ : தருக்க முறை 


logical operator 


அடிப்படையில்‌ அமைந்த 
கணினி இயக்கங்கள்‌ தருக்க 
முறை முடிவுகள்‌ போன்றது. 
முடிவு எடுக்கத்‌ தேவையில்லாத 
தரவு மாற்றல்‌ இயக்கம்‌ மற்றும்‌ 
கணக்‌ட்டு இயக்கம்‌. ஆகிய 
வைகளுக்கு மாறானது. 


logical operator : தருக்க இயக்கி ; 
AND, OR, NOT ஆகியவை கூட்டு 
நிலைகளை உருவாக்க தொடர்‌ 
புடைய இணைப்புகளைப்‌ 
பயன்படுத்த முடியும்‌. பூலியன்‌ 
தருக்க இயக்கெளில்‌ ஒன்று. 
logical product : தருக்க முறைப்‌ 
பொருள்‌ : பல சொற்களின்‌ AND 
பணிகள்‌. அனைத்து சொற்களும்‌ 
1 ஆக இருக்கும்போது பொருள்‌ 
1அசு இருக்கும்‌. அப்படி இல்லை 
யென்றால்‌ '0* ஆகிவிடும்‌. 
109162! product :தருக்க முறைப்‌ 
பெருக்கற்‌ பலன்‌. 

logical reasoning : தருக்க முறை 
விளக்கச்‌ செய்முறைகள்‌. 

logical record : தருக்கப்‌ பதிவேடு : 
அதன்‌ பருப்பொருள்‌ இருப்‌ 
பிடத்திற்குத்‌ தொடர்பில்லாமல்‌ 
ஒரு தகவல்‌ பதிவேட்டைக்‌ 
குறிப்பிடுதல்‌. இரண்டு அல்லது 
மேற்பட்ட இடங்களிலும்‌ இதை 
சேமிக்க முடியும்‌. 


logical representation : தருக்க 
முறைக்‌ குறிப்பீடு : தருக்க முறை 


logical type field 


வாய்பாடுகளின்‌ தொகுதியைக்‌ 
கொண்ட அறிவுக்‌ குறிப்பீடு. 
logical rules : தருக்க முறைச்‌ 
சட்டங்கள்‌. 

Logical sector number : தருக்க 
முறைப்‌ பிரிவு எண்‌ : தட்டு பிரிவு 
களை பக்கம்‌ எக்ஸ்‌, வழித்தடம்‌ 
எக்ஸ்‌, பிரிவு எக்ஸ்‌ என்று பிரிப்‌ 
பதற்குப்‌ பதிலாக, தருக்க முறை 
பிரிவு எண்கள்‌ தட்டின்‌ வெளிப்‌ 
புற விளிம்பிலிருந்து தொடங்கி 
எல்லா பிரிவுகளையும்‌ எண்ணி 
ஒரு பிரிவின்‌ இடத்தைக்‌ குறிப்‌ 
பிடுகிறது. 

logical sum : தருக்க முறைக்‌ 
கூட்டுத்‌ தொடர்‌; தருக்க முறைக்‌ 
கூட்டல்‌ : பல சொற்களின்‌ உள்‌ 
வாங்கும்‌ ௦ செயல்‌. ஒன்று அல்‌ 
லது எல்லா சொற்களும்‌ 1 ஆக 
இருந்தால்‌ தொகையும்‌ 1 ஆக 
இருக்கும்‌. எல்லாம்‌ 0 ஆனால்‌ 
அதுவும்‌ 0 ஆகும்‌. 

logical symbol : தருக்க முறைக்‌ 
குறியீடு. 

logical system design : தருக்க 
அமைப்பு வடிவமைப்பு : அடிப்‌ 
படை தரவு அமைப்பு பயன்‌ 
படுத்துபவரின்‌ தேவையை எந்த 
அளவு சமாளிக்கிறது என்பதற்‌ 
கான பொதுவான தருக்க முறை 
களை உருவாக்குதல்‌, 

logical type field : தருக்க வகைப்‌ 
புலம்‌. 


(௦01021 unit number 


logical unit number : தருக்கமுறை 
அலகு எண்‌ : ஒரு பருப்‌ பொரு 
ளாக உள்ள வெளிப்புற சாதனத்‌ 
துக்குக்‌ கொடுக்கப்படும்‌ எண்‌. 
logical value : தருக்க முறை 
மதிப்பு: ஒரு குறிப்பிட்ட தருக்க 
முறை முடிவின்‌ விளைவாக 
உண்மை அல்லது பொய்யாக 
மாறும்‌ மதிப்பு. 

logic analyser : தருக்க ஆய்வா: 
இலக்கமுறை அமைப்புகளின்‌ 
தருக்க நிலைகளைக்‌ கண்‌ 
காணித்து பின்னர்‌ காட்டுவதற் 
காக முடிவுகளை சேமிக்கும்‌ ஒரு 
மின்னணு கருவி. 

10916 array : தருக்க வரிசை: மின்‌ 
னணு வாயில்களின்‌ வரிசை. 
கணினியின்‌ பல்வேறு பணி 


களை வாடிக்கையாளரின்‌ 
சிறப்புத்‌ தேவைக்கேற்ப செய்‌ 
வதற்காக வரிசைப்படுத்தப்‌ 


பட்டு அமைக்கப்படும்‌ ஒருங்‌ 
இணைந்த மின்சுற்றுகள்‌. 
1௦91௦ board : தருக்கப்‌ பலகை. 


logic tomb : தருக்க குண்டு : தரவு 
களை அழிக்கும்‌ நிரல்‌ தொடர்‌. 
அது வன்தட்டை மறுவடி 
-வமைத்து அல்லது தரவு கோப்பு 
களில்‌ தற்செயல்‌ துண்மிகளை 
அமைத்து நாசம்‌ செய்யலாம்‌. 
பாழ்பட்ட வெளியில்‌ 
கிடைக்கும்‌ நிரல்‌ தொடர்களை 
வாங்கி ஏற்று வதன்‌ மூலம்‌ இது 


logic diagram 


பீ.சி.மில்‌ கொண்டு வரப்பட 
லாம்‌. ஒரு முறை இயக்கப்‌ 
பட்டால்‌ நேரடியாக இது 
பாழாக்குவதில்லை. ஆனால்‌, 
நச்சு நிரல்‌ (வைரஸ்‌) அழித்துக்‌ 
கொண்டே இருக்கும்‌. 


1091௦ card : தருக்க முறை 
அட்டை: ஒன்று அல்லது மேற்‌ 
பட்ட தருக்கப்‌ பணிகள்‌ அல்லது 
இயக்கங்களைச்‌ செய்யக்கூடிய 
உறுப்புகள்‌ அல்லது கம்பி 
யிணைப்புகளைக்‌ கொண்ட 
மின்சுற்று அட்டை. 

1௦916 chip : தருக்க சிப்பு: செயலக 
அல்லது கட்டுப்பாட்டுச்‌ சிப்பு. 
logic circuits : தருக்க மின்‌ 
சுற்றுக்கள்‌: ஒரு கணினி அமைப்‌ 
பின்‌ குறிப்பிட்ட பகுதியின்‌ 
உள்ளேயும்‌ வெளியேயும்‌ மின்‌ 
துடிப்புகளைச்‌ செலுத்தும்‌ ஏற்ற 
இறக்கத்‌ தொடர்‌. 

logic control statement : தருக்க 
முறைக்‌ கட்டுப்பாட்டுக்‌ கட்‌ 
டளை அறிக்கை. 

logic device : தருக்க சாதனம்‌ : 
ஒரு சாதனத்தை அடையாளம்‌ 
காட்டும்‌ ஒரு பெயர்‌ அல்லது 
அடையாளம்‌. 


10910 diagram : தருக்க வரைபடம்‌ : 
தருக்க முறை வடிவமைப்பைக்‌ 
குறிப்பிடும்‌ வரைபடம்‌. சில 
சமயங்களில்‌ வன்பொருள்‌ 


logic drive 


இயக்கத்தையும்‌ இதில்‌ குறிப்‌ 
பிடுவதுண்டு. 

logic drive : தருக்க இயக்கி : வன்‌ 
வட்டு போன்ற பருப்பொருள்‌ 
சேமிப்பு ஊடகம்‌. இயக்க 
அமைப்பு இயக்க அமைப்‌ 
பிலிருந்து பிரிக்கப்பட்டு தனி 
யான சேமிப்பகங்களாக்கப்படு 
கிறது. ஒரு வன்தட்டு 42 மெகா 
பைட்‌ மீமிகு எண்மி சேமிப்புத்‌ 
திறன்‌ உள்ளதாக இருக்கலாம்‌. 
ஆனால்‌ இயக்குவதற்கு வசதி 
யாக 42 மீமிகு எட்டியலை 
இரண்டு 'தருக்க இயக்கி: 
களாகப்‌ பிரிக்கலாம்‌. எம்‌.எஸ்‌ - 
டாசில்‌ (148-008) இரண்டு இருப்‌ 
பிடங்களும்‌ ச மற்றும்‌ டி 
இயக்கி எனப்படும்‌. (ஏ, பி 
மென்‌ வட்டு இயக்கிக்கு 
ஒதுக்கப்பட்டிருக்கும்‌). இங்கு 
சி-யும்‌, டி-யும்‌ பொதுவான 
சேமிப்பு ஊடகத்தைப்‌ 
பங்கிட்டுக்‌ கொள்ளும்‌. 

logic element : தருக்கப்‌ பொருள்‌: 
ஒரு தருக்கப்‌ பணியைச்‌ செய்யும்‌ 
சாதனம்‌. 


Logic error : அளவைப்‌ பிழை; 
தருக்க முறைப்பிழை : நிரல்‌ 
தொடரில்‌ ஏற்படும்‌ பிழை. 
இதனால்‌ நிரல்‌ தொடர்‌ ஓடுவது 
பாதிக்கப்படாது. ஆனால்‌, 
வெளியீட்டில்‌ பிழை ஏற்பட 


லாம்‌. அளவை பிழை உள்ள 


869 


logic operation 


நிரலாக்கத்தொடர்கள்‌ முதலி 
லிருந்து கடைசி வாக்கியம்‌ 
வரை ஓடும்‌. ஆனால்‌, தவறான 
விடையையோ அல்லது வெளி 
யீட்டையோ தரும்‌. 


logic expression : தருக்க முறை 
எண்ணுருக்‌ கோவை. 


1௦91௦ family : தருக்க குடும்பம்‌ : 
ஒரே உற்பத்தி தொழில்‌ 
நுட்பத்தில்‌ உருவாக்கப்பட்டு 
பல தருக்கப்‌ பணிகளை 
வழங்கும்‌ மின்னணு சாதனங்‌ 
களின்‌ வரிசை. 

1௦91௦ 7௮10 : தருக்க முறைப்புலம்‌. 
1௦91௦ file : தருக்கக்‌ கோப்பு : தட்டு 
அல்லது நாடாவில்‌ உள்ள ஒரு 
கோப்பைக்‌ குறிப்பிடும்‌ பெயர்‌ 
அல்லது அடையாளம்‌. 

1௦01௦ gates : தருக்க வாயில்கள்‌ : 
மின்‌ இலக்க முறை மின்‌ சுற்றில்‌ 
உள்ள பொருள்கள்‌. 

logic 109 on : தருக்க லாக்‌-ஆன்‌: 
ஒரு கணினி அமைப்புக்கு 
அதனை பயன்படுத்துபவர்‌ 
தன்னை அடையாளம்‌ காட்டிக்‌ 
கொள்ளும்‌ செயல்முறை. 

logic operation : தருக்க இயக்கம்‌: 
ஒன்று அல்லது மேற்பட்ட உள்‌ 
ளீடுகளை ஆராய்ந்த விதிகளின்‌ 
அடிப்படையில்‌ ஒரு குறிப்‌ 
பிட்ட வெளியீட்டை உருவாக்‌ 
கும்‌ இயக்கம்‌. 


logic operator 


logic operator : தருக்க இயக்கி: 
And, Or, Nand, Nor, Executive Or 
போன்ற பூலியன்‌ இயக்கிகளில்‌ 
ஒன்று. 

logic probe : தருக்க ஆராய்ச்சி : 
மின்னணு சோதனைக்‌ கருவி 
களில்‌ ஒன்று. இது தருக்க நிலை 
களில்‌ ஒன்றை உண்மை 
(தருக்க 1), பொய்‌ (தருக்க 0) - 
காட்டும்‌ திறனுடையது. 

logic programming : தருக்க நிரல்‌ 
தொடரமைப்பு : சிக்கல்களை 
உரைக்கவும்‌ தீர்க்கவும்‌ தருக்கத்‌ 
தையும்‌, அனுமானத்தையும்‌ 
பயன்படுத்தும்‌ உடன்‌ தொடர்‌ 
புள்ள அறிவுக்‌ குறிப்பீட்டு 
அணுகுமுழை. 

logic programming language : 
தருக்க நிரல்‌ தொடர்‌ மொழி : 
நிரல்‌ தொடரமைப்பு மொழி 
களில்‌ ஒரு பிரிவு. 


logic seeking : தருக்க தேடல்‌ : 
இரு திசைகளிலும்‌ செயல்படும்‌ 
அச்சுப்பொறி கருக்கமான அச்‌ 
சிடும்‌ பாதையைக்‌ கண்டு 
பிடிக்கும்‌ திறன்‌. 

logic seeking : தருக்க முறை 
தேடல்‌. 
logic seeking printer : தருக்கம்‌ 
தேடும்‌ அச்சுப்‌ பொறி : வரியின்‌ 
உள்ளடக்கத்தைத்‌ தேடி அதி 
வேகத்திலும்‌ வெற்றிடத்தைத்‌ 


log in name 


தாண்டிச்‌ செல்லக்கூடிய அச்சுப்‌ 


பொறி. 
1௦916 symbol : தருக்கக்‌ குறியீடு : 


ஒரு தருக்கப்‌ பொருளை வரைபட 


முறையில்‌ குறிப்பிடும்‌ குறியீடு. 


logic theorist : தருக்கக்‌ கொள்கை 
யியலார்‌ : கணிதக்கொள்கை 
களை எண்பிக்கப்‌ பயன்பட்ட 
ஆரம்ப கால தகவல்‌ செயலாக்க 
நிரல்‌ தொடர்‌. 


1௦91௦ theory : தருக்கக்‌ கொள்கை: 
கணித இயக்கங்களின்‌ அடிப்‌ 
படையாகக்‌ கொண்ட அளவை 
இயக்கங்களைப்‌ பற்றிக்‌ கூறும்‌ 
அறிலியல்‌. 

109/6 tree : தருக்க மரம்‌ : இளை 
பிரி உருவகிப்புகளைப்‌ பயன்‌ 
படுத்தும்‌ ஒரு தருக்க வழிமுறை 
யாகும்‌. மரத்தின்‌ ஒவ்வொரு 
கிளைக்‌ கணுவும்‌ ஒரு தீர்வுசெய்‌ 
புள்ளியைக்‌ குறிக்கின்றன. 
கிளையின்‌ நுனியில்‌ எடுக்கப்‌ 
படவேண்டிய நடவடிக்கை 
குறிக்கப்பட்டிருக்கும்‌. 

1௦9 ற : உள்‌ நுழைதல்‌ : கணினி 
யில்‌ ஒப்பமிட்டுப்‌ பணிதுவங்கு 
தல்‌. ௦௦ 0 போன்றது. 

1௦9 in name : உள்‌ நுழையும்‌ 
பெயர்‌ : கணினி அமைப்பு ஒரு 
பயன்படுத்துபவரை அறிந்து 
கொள்ளும்‌ பெயர்‌. 08554010- க்கு 
உடனபாட்டுச்‌ சொல்‌ அல்ல. 


login security 


login security : உள்நுழை காப்பு. 


1௦9௦ : லோகோ : உயர்நிலை நிரல்‌ 
தொடர்‌ மொழி. வரைபடமுறை 
முகப்பு பயன்படுத்துவோரிடம்‌ 
உள்ளது என்று அனுமானிப்பது. 
மாணவர்களுக்காக வடிவமைக்‌ 
கப்பட்டது. இளைஞர்கள்‌ அதி 


கம்‌ பயன்படுத்துவது. வணிகம்‌ | 


மற்றும்‌ தொழில்‌ துறைகளில்‌ 
வரைபட முறை அறிக்கைகளை 
உருவாக்குவதற்கு அதிகம்‌ பயன்‌ 
படுவது. உரையாடல்‌ முறையில்‌ 
செயல்பட அனுமதிக்கும்‌. இது 
இரையில்‌ படங்கள்‌ மற்றும்‌ 
கணிதப்‌ படங்களை வரைய எளி 
தில்‌ கற்றுத்‌ தருகிறது. செய்மோர்‌ 
பாபர்ட்‌ என்பவரால்‌ எம்‌.ஐ. 
டியில்‌ உருவாக்கப்பட்டது. 

log off {log out) : லாக்‌ ஆஃப்‌ 
(லாக்‌ அவுட்‌) : பயன்படுக்து 
பவர்‌ ஒருவர்‌ தன்‌ வேலை 
நேரத்தை முடித்துக்‌ கொள்வதை 
இது குறிப்பிடுறெது. 

19 ௦ : துவங்குதல்‌; நுழை முறை : 
முகப்பு இயக்கத்தை ஒரு பயன்‌ 
படுத்துபவர்‌ துவங்குவது. 

1௦90௩ 116 : நுழைமுறை கோப்பு; 
தொடங்கு "கோப்பு; புகுதி 
கைக்கோப்பு. 

logotron logo : லோகோட்ரான்‌ 
லோகோ : மற்ற லோகோக்‌ 
களுடன்‌ ஏற்புடைத்தான இதில்‌ 


long file names 
16 கிலோ எண்மி (பைட்‌) சிப்பு 
உள்ளது. 


1௦9 ௦ய£ : நிறுத்துதல்‌; வெளி வரு 
முறை : கணினியைப்‌ பயன்‌ 
படுத்துவதை நிறுத்துதல்‌. (09 ௦1 
போன்றது. 


1௦௭9 : நீண்ட : நிரல்‌ தொடர 
மைப்பில்‌ பயன்படுவது. '9' 
மொழியில்‌ நீண்ட என்பது 4 
எண்மி (பைட்டு)கள்‌. அதில்‌ 
ஒப்பமிடலாம்‌ (-2 ஜி முதல்‌ 
*2ஜி) அல்லது ஒப்பமிடாமல்‌ 
விடலாம்‌ (4ஜி). 


ong card : நீண்ட அட்டை : 
பீ.சி-க்களில்‌, முழு நீள கட்டுப்‌ 
பாட்டு அட்டை. அதனை விரி 
வாக்கத்‌ துளைகளுடன்‌ ஸ்லாட்டு 
டன்‌ பொருத்த முடியும்‌. 


long file names : நீண்ட கோப்புப்‌ 
பெயர்‌: அண்மைக்‌ கால பீசி 
இயக்க முறைமைகளில்‌, குறிப்‌ 
பாக விண்டோஸ்‌ 95/98, விண்‌ 
டோஸ்‌ என்டி மற்றும்‌ ஓஎஸ்‌/2 
ஆகியவை கோப்புகளுக்கு மிக 
நீண்ட பெயர்களைச்‌ சூட்ட, 
பயனாளருக்கு வாய்ப்புத்‌ தரு 
கிறது. 250-க்கு மேற்பட்ட எழுத்து 
களில்‌ கோப்பிற்குப்‌ பெயர்‌ 
சூட்டலாம்‌. ஆங்கிலச்‌ சிறிய 
எழுத்து, பெரிய எழுத்து மற்றும்‌ 
இரு சொற்களுக்கு இடையே 
இடவெளி இருக்கலாம்‌. 


ப ப படிப்ப பப்ப ப்பட்ட்ட்ட்ட்டட பப ட்ப்பிட்ட்டட்ட்ட்டபட்டபடட்‌ 


long-haul 


॥ாஏ-hஅய! : லாங்‌-ஹால்‌: நீண்ட 
தொலைவுகளுக்குத்‌ தகவல்களை 
அனுப்பக்கூடிய திறனுள்ள 
மோடெம்கள்‌ அல்லது தகவல்‌ 
தொடர்புச்‌ சாதனங்கள்‌. 


longitudinal redundancy check : 
நீள்‌ தொலைவு திரும்பவரல்‌ 
சோதனை: பிழை சோதிக்கும்‌ 
தொழில்‌ நுட்பம்‌. விவரத்‌ 
தகவல்‌ தொடர்புகளில்‌ பயன்‌ 
படுவது. இணை சோதனை 
எழுத்தை ஒவ்வொரு தரவுக்‌ 
கட்டத்திற்குள்‌ உள்ள ஓவ்‌ 
வொரு பத்தியின்‌ துண்மி 
களிலும்‌ அமைக்க முடியும்‌. 
long நines : நீண்ட கம்பிகள்‌ : 
நீண்ட தொலைவுகளுக்கு 
தகவல்களை அனுப்புவதைக்‌ 
கையாளும்‌ திறனுடைய மின்‌ 
சுற்றுகள்‌. 

1௦௦% 2116 : போலத்‌ தோன்றுதல்‌; 
தோற்றப்போலி : 1. ஒரு நிரல்‌ 
தொடரை இயக்குவதன்‌ மூலம்‌ 
மற்றொன்றையும்‌ இயக்கும்‌ 
முறை அறிதல்‌. 2. ஒன்றிலிருந்து 
மற்றொன்றுக்கு படி எடுத்தல்‌. 
போட்டியாளர்கள்‌ ஒன்று 
போன்ற வேறொன்றை உரு 
வாக்கி அளிப்பார்கள்‌. 

look and feel : தோற்றமும்‌ 
உணர்வும்‌; தோற்றம்‌- செயல்‌ 
பாடு : ஒரு வன்பொருள்‌ அல்லது 
மென்பொருளின்‌ தோற்றம்‌ 


672 


lookup reference 


மற்றும்‌ செயல்பாட்டைக்‌ குறிக்‌ 
கும்‌ தொடர்‌. பெரும்பாலும்‌ இத்‌ 
தொடர்‌ ஒப்பிட்டுச்‌ சொல்லப்‌ 
பயன்படுகிறது. (எ-டு) விண்‌ 
டோஸ்‌ என்டி-யின்‌ தோற்றமும்‌ 
உணர்வும்‌ விண்டோஸ்‌ 95 
போலவே இருக்கிறது. 


1௦௦k in : உள்‌ நோக்கு. 


1௦௦kபற : தேடியறி : விரிதாள்‌ நிரல்‌ 
களில்‌ உள்ளிணைக்கப்படும்‌ 
கூறு. ஒரு குறிப்பிட்ட விரிதாள்‌ 
பரப்பில்‌ பதிவு செய்யப்‌ 
பட்டுள்ள தரவுத்‌ தளத்தில்‌ 
தரவுவை எளிதாகத்‌ தேடியறியும்‌ 
பொருட்டு முன்கூட்டியே தரவுத்‌ 
தளத்தின்‌ முதன்மை மதிப்பு 
களைக்‌ கொண்ட தேடியறி (001: 
பற) அட்டவணை உருவாக்கப்‌ 
பட்டிருக்கும்‌. தேடியறி அட்ட 
வணையில்‌ கிடக்கை (Row) 
நெடுக்கை (Cய௱ா)களில்‌ தரவு 
பதியப்பட்டிருக்கும்‌. ஒரு தேடி 
யறி செயல்‌ கூறு (Lookup Function) 
இந்த அட்டவணையில்‌ கிடை 
மட்டமாகவோ செங்குத்தாகவோ 
குறிப்பிட்ட முதன்மை மதிப்‌ 
பைத்‌ தேடும்‌. அதைக்‌ கொண்டு 
மூலத்தரவு அட்டவணையில்‌ 
அம்மதிப்புக்குரிய சரியான 
தரவுவைக்‌ கண்டு சொல்லும்‌. 
lookup function : தேடியறி செயல்‌ 
கூறு. 

lookup reference : தேடல்‌ குறிப்பு 


lookup table 


lookup table : தேடல்‌ அட்டவணை. 
1௦௦0 : வட்டம்‌; சுற்று; மடக்கி; 
கொக்கி வளையம்‌: சில குறிப்‌ 
பிட்ட நிபந்தனைகள்‌ நிறை 
வேற்றப்படும்வரை மீண்டும்‌ 
மீண்டும்‌ செயல்படுத்தப்படும்‌ 
நிரலாக்கத்‌ தொடரின்‌ தொடர்‌ 
நிரல்கள்‌. 

loop back plug : லூப்பேக்‌ பிளக்‌: 
கண்டறியும்‌ இணைப்பி. அனுப்‌ 
பும்‌ கம்பியை மீண்டும்‌ பெறும்‌ 
கம்பிக்கு அனுப்பி சோதனை 
செய்யச்‌ சொல்வது. 


1௦௦0 carrier : சுற்றுப்பாதை தூக்கி : 
தொலைபேசி தகவல்‌ தொடர்பு 
களில்‌ பயன்படுவது. தொலை 
வில்‌ உள்ள இறுதி நிலையத்‌ 
திலிருந்து மைய அலுவலகத்திற்‌ 
குச்‌ செல்லும்‌ ஒப்புமை (அன 
லாக்‌) அல்லது இயக்க முறை 
(டிஜிட்டல்‌) கம்பிகளைக்‌ 
கவனிக்கும்‌ ஒரு அமைப்பு. 
தொலைநிலையத்தின்‌ ஒப்பு 
மைக்‌ குரலை இயக்க முறையாக 
மாற்றித்‌ தருகிறது. வாடிக்கை 
யாளருக்கு ஐ. எஸ்‌.டி. என்‌. 
சேவையை அளிக்க இதைப்‌ 
பயன்படுத்தலாம்‌. 


1௦௦0 6௦06 : சுற்றுக்‌ குறியீடு : ஒரு 
நிரல்‌ தொடரின்‌ சுற்றைப்‌ பயன்‌ 
படுத்தி நிரல்களின்‌ தொடர்ச்‌ 
சியை மீண்டும்‌ மீண்டும்‌ 
செய்தல்‌. நேர்‌ வரிசைக்‌ குறியீடு 


873 


loophole 
அமைப்பதைவிட சுற்றுக்‌ 
குறியீட்டில்‌ அதிக செயல்‌ நேரம்‌ 
எடுக்கும்‌. ஆனால்‌, சேமிப்‌ 


பகத்தில்‌ மீதம்‌ டைக்கும்‌. 
loop configuaration : மடக்கு 
தகவமைவு : ஒருவகை தகவல்‌ 
தொடர்பு இணைப்பு முடிவுற்ற 
மடக்காகச்‌ செயல்படும்‌ நிலை 
யங்களை ஒன்றாகச்‌ சேர்த்து ஒரு 
தகவல்‌ தொடர்புத்‌ தடமாக்கு 
தல்‌. இது போன்ற அமைப்பில்‌, 
ஒரு நிலையம்‌ அனுப்பும்‌ 
தரவுவை அடுத்திருக்கும்‌ நிலை 
யம்‌ பெறும்‌. தரவு தனக்கில்லை 
யெனில்‌ அதனை அடுத்த நிலை 
யத்துக்கு அனுப்பி வைக்கும்‌. 
இவ்வாறு, தரவானது இறுதி 
இலக்கை அடை யும்வரை 
பயணம்‌ செய்யும்‌. 


loop, control : கட்டுப்பாட்டு மடக்கி. 
loop counter : சுற்றுப்பாதை 
எண்ணுமிடம்‌ ஒவ்வொரு 
முறை ஒரு சுற்றுப்‌ பாதை 
இயக்கப்படும்போதும்‌ ஒரு எண்‌ 
(வழக்கமாக 1) அதிகரிக்கும்‌ 
அல்லது குறைக்கும்‌ கணினி. 
எத்தனை முறைகள்‌ இயக்கப்‌ 
படுகிறது என்பதைக்‌ கண்‌ 
காணிக்க' ஒரு நிரல்‌ தொடர்‌ 
மூலம்‌ இது இயக்கப்படுகிறது. 
loophole : ஓட்டை : கணினி 
அமைப்பின்‌ அணுகுக்‌ கட்டுப்‌ 
பாடுகளை மீறிச்‌ செல்லும்‌ வன்‌ 


looping 


பொருள்‌ அல்லது மென்பொரு 
ளின்‌ தவறு அல்லது விட்டுப்‌ 
போதல்‌. 


1௦௦piறg : பன்முறை செய்தல்‌; 
கொக்கி வளையமாக்கல்‌ : அதே 
நிரல்‌ அல்லது நிரல்களின்‌ 
தொடர்ச்சியை மீண்டும்‌ 
மீண்டும்‌ செயல்படுத்துதல்‌. 


loop, invariant : மாறாநிலை 
மடக்கி : ஒரு மடக்குச்‌ செயல்‌ 
திரும்பத்‌ திரும்பச்‌ செய்யப்‌ 
படும்போது சரி என்ற நிலை 
மாறாதிருக்கும்‌ ஒரு நிபந்தனை. 
loop, nesting : பின்னல்‌ மடக்கு. 


1௦௦, ring network : வளையப்‌ 
பிணைய மடக்கி 


loopsely coupled : இலேசாக 
இணைக்கப்பட்டது : ஒரு கட்‌ 
டமைப்பின்‌ வழியாக இணைக்‌ 
கப்பட்டு தனியாக நிற்கும்‌ 
கணினிகளைக்‌ குறிப்பிடுறெது. 
இலேசாக இணைக்கப்பட்ட 
கணினிகள்‌ தாங்களாகவே செய 
லாக்கம்‌ புரிந்து தேவைக்கேற்ப 
தரவுகளைப்‌ பரிமாறிக்‌ கொள்வன. 


loop structure : சுற்று அமைப்பு : 
வடிவமைக்கப்பட்ட ஓடு 
படத்தின்‌ மூன்று அடிப்படை 
அமைப்புகளில்‌ ஒன்று. ஒரு 
சூழ்நிலை ஏற்படும்வரை மீண்‌ 
டும்‌, மீண்டும்‌ ஒரு பணியைச்‌ 
செய்ய இது வழி செய்கிறது. 


874 lost cluster 


loop technology : சுற்று தொழில்‌ 
நுட்பம்‌ ஒரு கணினி கட்‌ 
டமைப்பில்‌ எந்திரங்களை 
ஒன்றாக இணைத்து, தரவு 
தொடர்பு கொள்ளும்‌ முறை. 
1௦55 : இழப்பு. 

loss balancing : இழப்பு ஈடு 
கட்டல்‌ : 1. அலைபரப்பில்‌ ஒரு 
சமிக்கை திறனிழக்கும்போது 
அதனை ஈடுகட்டும்‌ பொருட்டு 
திறன்‌ பெருக்கல்‌ (ற 40200) 
2, ஒரு மதிப்பினை வேறொன்‌ 
றாகப்‌ பெயர்க்கும்போது ஏற்‌ 
படும்‌ இழப்பினை ஈடுகட்டல்‌. 
lossless compression : தளர்ச்சி 
யில்லாத சுருக்கம்‌ : தரவுகளை 
மூலத்தில்‌ இருந்தது போன்று 100 
விழுக்காடு பழையபடியே 
விரித்துக்‌ கொண்டு வரும்‌ 
சுருக்கத்‌ தொழில்‌ நுட்பம்‌. 
lossy compression : தளர்ந்த 
சுருக்கம்‌: தரவுகளை மூலத்தில்‌ 
இருந்தது போன்ற பழைய 
நிலை அளவுக்கு 100% மாற்றி 
அமைக்காத சுருக்கத்‌ தொழில்‌ 
நுட்பம்‌. சுருக்கத்தைக்‌ கூட்டு 
வதற்காக படங்கள்‌ மற்றும்‌ 
குரல்‌ மாதிரிகளை தளர்ச்சியான 
துல்லியத்தில்‌ வைத்திருக்க 
முடியும்‌. 

1௦st cluster : தொலைந்த தொகுதி : : 
ஒரு கோப்பின்‌ பெயருடனான. 
தங்களது அடையாளத்தைத்‌ 


lotus 1-2-3 


தொலைத்து விட்ட வட்டுப்‌ 
பதிவேடுகள்‌. ஒரு கோப்பினைச்‌ 
சரியாக முடித்து வைக்காவிட்‌ 
டால்‌ இத்தகைய நிலை ஏற்‌ 
படும்‌... அதன்‌ பயன்பாட்டி 
லிருந்து முறையாக வெளிவரா 
மல்‌ கணினியை நிறுத்தும்போது 
சில சமயம்‌ இவ்வாறு ஏற்‌ 
படுவதுண்டு. 

lotus 1-2-3 : ஒரு மென்‌ சாதனம்‌ : 
அதன்‌ பெயரே மூன்று பணி 
களைக்‌ குறிப்பிடும்‌ ஒருங்‌ 
இணைந்த மென்பொருள்‌ 
அமைப்பு. அகலத்தாள்‌, தரவுத்‌ 
தளம்‌, வரைபடமுறை ஆகிய 
வைகளே இந்த 3 பணிகள்‌. தரவுத்‌ 
தள மேலாண்மையுடன்‌ மின்‌ 
னணு பணித்தாளை இணைக்‌ 
கிறது. இத்துடன்‌ உடனடியாக 
படங்களாலான தரவு அல்லது 
வரைபட முறையை உருவாக்‌ 
கும்‌ திறனுடையது. 

lotus add-in tool kit.: லோட்டஸ்‌ 
சேர்ப்பு கருவிப்பெட்டி : லோட்ட 
சிடமிருந்து வரும்‌ பாஸ்கல்‌ 
போன்ற நிரல்‌ தொடர்‌ மொழி. 
லோட்டஸ்‌ 1-2-3இன்‌ மதிப்பு 
3.0-வில்‌ இயக்குவதற்காக ௨௬ 
வாக்க வேண்டிய தானியங்கிச்‌ 
செயல்முறைகளை இது அனு 
மதிக்கிறது. இதில்‌ ஒரு பதிப்பி 
(எடிட்டர்‌), தொகுப்பி (கம்‌ 
யைலர்‌), பிழை நீக்கி (டி-பக்கர்‌) 
ஆகியவை இருக்கும்‌. சேர்க்கும்‌ 


975 


low activity 


பொருள்களைச்‌ செய்பவர்கள்‌ 
அதை பதிப்பு 3.0-வுக்கு மாற்ற 
வசதி செய்து தருகிறது. 

lotus manuscript : லோட்டஸ்‌ 
கையெழுத்துப்படி : அறிக்கை 
கள்‌ மற்றும்‌ தொழில்நுட்ப ஆவ 
ணங்களை எழுத வடிவமைக்‌ 
கப்பட்ட சொல்‌ மற்றும்‌ ஆவண 
செயலகம்‌. 


10405 ஈசாப : லோட்டஸ்‌ பட்டி : 
லோட்டஸ்‌ 1-2-3-உடன்‌ அறி 
முகப்படுத்தப்பட்டு நடை 
முறையில்‌ தர நிர்ணயமாக ஆன 
பட்டியல்‌ 'மெனு'. அதில்‌ சொற்‌ 
களின்‌ வரிசை இருக்கும்‌. ஒவ்‌ 
வொன்றிலும்‌ ஒரு வாய்ப்பு 
அளிக்கப்பட்டு '8ா(௨்‌ பொத்‌ 
தானையோ அல்லது சொல்லின்‌ 
முதல்‌ எழுத்தையோ அழுத்தி 
தேர்ந்தெடுக்க வசதி உள்ளது. 
சொல்‌ வந்தவுடன்‌, அதற்கான 
விளக்கமும்‌ வரும்‌. 

Lovelace, Ada Augusta : லவ்‌ 
லேஸ்‌, ஆடா அகஸ்டா : லவ்லே 
சின்‌ மாட்டி ஆடா அகஸ்டின்‌ 
நிரல்‌ தொடர்‌ அமைப்பதற்கான 
முக்கியச்‌ சிந்தனைகளை ௨௬ 
வாக்கினார்‌. சார்லஸ்‌ பாபேஜின்‌ 
நண்பரும்‌ சிறந்த கணித மேதை 
யுமான இவர்‌ பகுப்பு எந்திரம்‌ 
பற்றி எழுதியுள்ளார்‌. 

iow activity : குறைந்த நட 
வடிக்கை ; குறைந்த செயற்பாடு : 


உப ப பப... ப பு ப ்ட்ப்புட்ட்டட்ட்ட்டட்ட்டட்ட்ட்ட்டபம்‌ 


low bandwidth 


புதுப்பிக்கும்‌ பணியில்‌ 
மொத்தப்‌ பதிவேடுகளில்‌ ஒரு 
சிறிய பகுதியே செயல்பட்ட 
நிலை. 


low bandwidth : குறுகிய அலைக்‌ 
கற்றை, 

low density : குறைந்த அடர்த்தி. 
1௦௭ : கீழ்நிலை; கீழ்த்தட்டு : 
டிபேஸ்‌/ சி-யில்‌ ஒரு செயல்‌ 
முறை. அதன்‌ வாக்குவாத சரத்‌ 
திற்குச்‌ சமமான சிறிய எழுத்து 
சரத்தினைத்‌ திருப்பி அனுப்பு 
கிறது. 


lower case : சிறிய எழுத்து ; கீழ்த்‌ 
தட்டு எழுத்து : தலைப்பு எழுத்து 
இல்லாத அகர வரிசை எழுத்து 
கள்‌. விடிடீஎஸ்‌ (VDT5)-இல்‌ 
இதைப்‌ பயன்படுத்த முடியாது. 
lower level management : கீழ்‌ 
மட்ட நிர்வாகம்‌ : குறிப்பிட்ட 
பணிகளைச்‌ செய்வதற்கான 
இயக்கும்‌ முடிவுகளை எடுக்கும்‌ 
முதல்வரிசை மேற்பார்வை 
யாளர்கள்‌. 

lowest layer : அடிநிலை அடுக்கு. 
low frequency : குறைந்த அலை 
வரிசை : 30 முதல்‌ 300,000 
ஹெர்ட்ஸ்‌ அளவில்‌ சுழலும்‌ 
மின்காந்த அலை. 

low level format : கீழ்நிலை 
படிவம்‌: ஒருவன்‌ தட்டின்‌ அடிப்‌ 


tow memory 


படை (ஆரம்ப) நிறுவுதல்‌, 
வன்வட்டின்‌ வாழ்நாளில்‌ ஒரே 
ஒருமுறைதான்‌ இது நடைபெறு 
கிறது. வன்வட்டு இயக்கியில்‌ 
பிரிவு தலைப்புகளை அடை 
யாளம்‌ செய்யும்‌ செயல்முறை. 
பல வட்டு மேலாண்மை பயன்‌ 
பாடுகளில்‌ 'முன்படிவம்‌' எனப்‌ 
படும்‌ கீழ்நிலை படிவ அமைப்‌ 
பும்‌ செய்ய முடியும்‌. 

low level language : அடிநிலை 
மொழி; தாழ்நிலை மொழி : 
பொறி சார்ந்த மொழி அல்லது 
மிகக்‌ குறைந்த கட்டுப்பாட்டு 
ஆணைகளையும்‌ தரவு இனங்‌ 
களையும்‌ கொண்ட மொழி, 
அடிநிலை மொழியில்‌ எழுதப்‌ 
படும்‌ நிரலின்‌ ஒவ்வொரு கூற்‌ 
றும்‌ பெரும்பாலும்‌ ஒரு பொறி 
ஆணையாக இருக்கும்‌. 

low memory : கீழ்‌ நினைவகம்‌; 
அடி நினைவகம்‌ : மீச்சிறு எண்‌ 
களால்‌ சுட்டப்படும்‌ நினைவக 
இருப்பிடங்கள்‌. ஐபிஎம்‌ பீசி 
களில்‌ ! மெகாபைட்‌ நினைவகப்‌ 
பரப்புக்குள்‌ இருக்கின்ற முதல்‌ 
640 கிலோபைட்‌ அளவுள்ள 
நினைவகப்‌ பகுதி கீழ்‌ நினை 
வகம்‌ எனப்படுகிறது. &ழ்‌ 
நினைவகப்‌ பகுதி, ரேம்‌ (RAM) 
நினைவகத்துக்கென ஒதுக்கப்‌ 
படுகிறது. எம்‌எஸ்‌-டாஸ்‌ 
இயக்க முறைமையும்‌ பயன்‌ 
பாட்டுப்‌ புரோகிராம்களும்‌ 


low misconvergence 
அப்பகுதியைப்‌ பகிர்ந்து 
கொள்கின்றன. 

low misconvergence : குறைவான 
காட்சித்‌ திருப்பம்‌. 

1௦ order : கீழ்‌ நிலை : குறைந்த 
பலம்‌ அல்லது முக்கியத்துவம்‌ 
உள்ள எண்ணின்‌ இலக்கம்‌ 
அல்லது இலக்கங்கள்‌ பற்றியது 
7643215 என்ற எண்ணில்‌ கழ்‌ 
நிலை இலக்கம்‌ 5. 

low order column : கீழ்வரிசை 
பத்தி: துளை அட்டை புலத்தில்‌ 
அதிக எண்ணுள்ள வலது மூல 
பத்தி, 

low pass 112 : கீழ்க்கற்றை வடி 
கட்டி: ஒரு குறிப்பிட்ட அலை 
வரிசைக்குக்‌ &ழேயுள்ள அதிர்‌ 
வன்லகளைக்‌ கடந்து செல்ல 
அனுமதிக்கின்ற ஒரு மின்னணுச்‌ 
சுற்று. 

1௦W pitch : தாழ்‌ தொனி. 

low power microprocessor : குறை 
திறன்‌ நுண்செயலி. 

1௦w quality : தாழ்‌ செறிவு. 

1௦W radiation : குறைந்த கதிர்‌ வீச்சு : 
குறைந்த அலைவரிசையையும்‌ 
மிகக்‌ குறைந்த அலைவரிசை 
யையும்‌ வெளியிடுகின்ற ஒளிக்‌ 
காட்சி முனையங்களைக்‌ (1406௦ 
(ஊரா) குறிப்பிடுவது. அலு 


வலக அறையைப்‌ பிரிவினை | 


செய்வதன்‌ மூலம்‌ இதைத்‌ 


977 low voltage 


தடுக்க முடியாது. சி.ஆர்‌.டி.யி 
லிருந்து இதை நீக்க வேண்டும்‌. 
இது குறித்த உடல்நல ஆராய்ச்சி 
கள்‌ முடிநீதபாடில்லை என்பது 
டன்‌ சர்ச்சைக்குரியவைகளாக 
வும்‌ உள்ளன. 

low res graphics : லோ ரெஸ்‌ 
கிராஃபிக்ஸ்‌ : Low resolution 
ஏாapறhics என்பதன்‌ சுருக்கம்‌. 
குறைவான படப்‌ புள்ளிகளைக்‌ 
கொண்டு உருவாக்கப்படும்‌, 
காட்சித்‌ திரையில்‌ காணும்‌ 
தடுமாறும்‌ படம்‌. 


low resolution : குறைந்த தெளிவு : 
வரைபடமுறை திரையில்‌ 
காணும்‌ தகவலின்‌ தரம்‌ மற்றும்‌ 
துல்லியம்‌ பற்றியது. தெளிவின்‌ 
தரமானது உருவம்‌ ஏற்படுத்தும்‌ 
படப்புள்ளிகளைச்‌ சார்ந்தே 
உள்ளது. குறைந்த படப்புள்ளி 
களைக்‌ கொண்டு உருவாக்கப்‌ 
படும்‌ படத்‌ தெளிவுகள்‌ அதிக 
தெளிவு படங்களைப்‌ போல 
துல்லியமாகவும்‌, தெளிவாக 
வும்‌ இருக்கும்‌. 

low speed personnel computer 
networks : குறைவேக பீ.சி. 
பிணைப்புகள்‌ : தனிநபர்‌ கணினி 
களையே இறுதி நிலை பயன்‌ 
படுத்துபவர்களாகக்‌ கொண்டுள்ள 
பிணைப்புகள்‌. 


1௦௫ voltage : குறைந்த மின்னழுத்‌ 
தம்‌; தாழ்‌ மின்னழுத்தம்‌. 


low-order bit 


is 


OME A பட பய ட வடட பபப பப்பட்ட்டட ட ப்யபபபிடட ப பபபி பயம்‌ 


low-order bit : கீழ்வரிசைத்‌ 
துண்மி : கணினி சொல்லின்‌ 
வலது ஓரத்தில்‌ உள்ள துண்மி. 


low-res graphics : குறைந்த பிரி 
திறன்‌ வரைவியல்‌. 


1.ற. : எல்‌.பி. : 11681 0௦00ம்‌ 
மற்றும்‌ (11௨ நாரா என்பதன்‌ 
“குறும்பெயர்‌. 

LPI (Lines per Inch} : எல்‌.பி.ஐ. 
(ஒரு அங்குலத்திற்கு இத்தனை 
வரிகள்‌) : ஒரு செங்குத்தான 
அங்குலத்திற்கு எத்தனை வரி 
கள்‌ அச்சிடப்படுறெது என்பது. 
LPN : எல்‌.பீ.எம்‌. : Line Per Minute 
என்பதன்‌ குறும்பெயர்‌. 


LPT : எல்பீடீ: வரி அச்சுப்‌ பொறி 
யின்‌ தருக்கநிலைச்‌ சாதனப்‌ 
பெயர்‌. எம்‌எஸ்‌-டாஸ்‌ இயக்க 
முறைமையில்‌ இணைநிலை 
அச்சுப்பொறித்‌ துறை(000)க்‌ 
கென ஒதுக்கப்பட்ட பெயர்‌. 
அதிக அளவாக மூன்று வைத்துக்‌ 
கொள்ளலாம்‌. எல்பீடீ1, 
எல்பீடீ2, எல்பீடீ3 என அவை 
அழைக்கப்படும்‌. பிஆர்‌என்‌ 
(PRN) என்பதும்‌ அச்சுப்பொறி 
யைக்‌ குறிக்கும்‌ தருக்கநிலைச்‌ 
சாதனப்‌ பெயராகும்‌. இதுதான்‌ 
எம்‌எஸ்‌-டாஸில்‌ முதன்மை 
அச்சுநகல்‌ வெளியீட்டுக்கான 
சாதனமாகக்‌ கொள்ளப்படு 
இறெது. பெரும்பாலும்‌, எம்‌எஸ்‌- 


டாஸில்‌ எல்பீடீ1: என்பதும்‌ 
பிஆர்‌ என்‌ என்பதும்‌ ஒன்றாக 
இருக்கும்‌. 

பி: எல்‌ ஆர்‌ : ஓர்‌ இணைய தள 
முகவரி, லைபீரியா நாட்டைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ களப்‌ 
பெயர்‌. 


RC : எல்‌.ஆர்‌.சி. : டலாஏரபக| 
Redundancy Check என்பதன்‌ : 
சுருக்கம்‌. அதன்‌ நீள்பாதையில்‌ 
ஒரு குறிப்பிட்ட துண்மி சரத்தில்‌ 
இருந்து இணையான துண்மியை 
உருவாக்கி பிழை சோதிக்கும்‌ 
முறை. காந்த நாடா போன்ற 
வரிசை. பத்தி படிவத்தில்‌ 
வி.ஆர்‌.சி.யுடன்‌ எல்‌.ஆர்‌.சி. 
பயன்படுத்தப்பட்டு ஒவ்வொரு 
எழுத்துக்கும்‌ இணை எழுத்து 
உருவாக்கப்படுகிறது. 

15 : .எல்‌எஸ்‌ : ஓர்‌ இணைய தள 
முகவரி, லெசோத்தோ 
நாட்டைச்‌ சார்ந்தது என்பதைக்‌ 
குறிக்கும்‌ பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ 
களப்பெயர்‌. 

15 : எல்‌எஸ்‌ : யூனிக்ஸ்‌ இயக்க 
முறைமையில்‌ ஒரு கட்டளை. 
நடப்புக்‌ கோப்பகத்திலுள்ள உள்‌ 
கோப்பகங்கள்‌ மற்றும்‌ கோப்பு 
களின்‌ பட்டியலைக்‌ காண்பிக்கச்‌ 
செய்யும்‌ கட்டளை. அல்லது ஒரு 
குறிப்பிட்ட கோப்பகப்‌ 
பெயரைக்‌ கட்டளையுடன்‌ 


rr 


LS-120 979 


குறிப்பிட்டு அதன்‌ உள்ளடக்‌ 
கத்தைப்‌ பெற முடியும்‌. 
இணையத்தில்‌ ஏராளமான 
எஃப்டீபீ தளங்கள்‌ பலவும்‌ 
யூனிக்ஸ்‌ முறைமையில்‌ இயங்கு 
பவை என்பதால்‌ அத்தளங்‌ 
களிலும்‌ இக்கட்டளையைப்‌ 
பயன்படுத்திக்‌ கொள்ளலாம்‌. 


ட5-120 : எல்‌எஸ்‌-120 : ஓர்‌ 
ஓற்றை 3.5 அங்குல நெகிழ்‌ 
வட்டில்‌ 120 எம்பி தரவுவைச்‌ 
சேமிக்கும்‌ திறனுள்ள ஒரு 
நெகிழ்வட்டு இயக்ககம்‌. 
எல்‌எஸ்‌- 180 இயக்ககங்கள்‌ பிற 
நெகிழ்வட்டு வடிவாக்கங்களுக்‌ 
கும்‌ ஒத்திசைவானவை. 

LSB : எல்‌.எஸ்‌.பி. : (6251 Significant 
Bit என்பதன்‌ குறும்பெயர்‌. 

(50 : எல்‌.எஸ்‌.சி. : east Significant 
Character என்பதன்‌ சுருக்கம்‌. 


(50 : எல்‌.எஸ்‌.டி. : Least Significant 
Digit என்பதன்‌ குறும்பெயர்‌. 

(5। : எல்‌.எஸ்‌.ஐ. : Large Scale Inte- 
012400 என்பதன்‌ குறும்‌ பெயர்‌. 


14 : .எல்டீ : ஓர்‌ இணைய தள 
முகவரி லித்துவேனியா 
நாட்டைச்‌ சேர்ந்தது என்பதைக்‌ 
குறிக்கும்‌ பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ 
களப்பெயர்‌. 


பெ: .எல்யூ : ஓர்‌ இணைய தள 
முகவரி லக்ஸம்பர்க்‌ நாட்டைச்‌ 


tumen 


சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ களப்‌ 
பெயர்‌. 

டப : எல்யூ : தருக்க அலகு எனப்‌ 
பொருள்படும்‌ 00102! பார்‌ என்ற 
தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 
குறும்பெயர்‌. ஓர்‌ ஐபிஎம்‌ 
எஸ்‌என்‌ஏ பிணையத்தில்‌ ஒரு 
தகவல்‌ தொடர்பு உரையாடலின்‌ 
தொடக்கம்‌ அல்லது முடிவைக்‌ 
குறிக்கும்‌ புள்ளி. 

டப6 : எல்யூஜி : Linux Users Group 
என்பதன்‌ முதலெழுத்துக்‌ குறும்‌ 
பெயர்‌. 

luggable computer : எடுத்துச்‌ 
செல்‌ கணினி; கைப்பெட்டிக்‌ 
கணினி : 1980களின்‌ தொடக்கத்‌ 
தில்‌ அல்லது மத்திய காலத்தில்‌ 
உருவாக்கப்பட்ட கையில்‌ 
எடுத்துச்‌ செல்லத்தக்க முதல்‌ 
கணினிகள்‌. இந்தத்‌ தொடக்க 
காலக்‌ கணினிகள்‌ சிஆர்டீ அடிப்‌ 
படையிலான காட்சித்திரை 
களைக்‌ கொண்டிருந்தன. 20 
பவுண்டுக்கு மேல்‌ எடை கொண்‌ 
டவை. நடுத்தரக்‌ கைப்பெட்டி 
யின்‌ அளவுடையவை. எனவே 
தான்‌ இப்பெயர்‌ ஏற்பட்டது. 
1பாஊ : லூமென்‌ : ஒளியின்‌ ஓட்‌ 
டத்தை அளக்கும்‌ அலகு. ஒரு 
மெழுகுவர்த்தி 13 லூமென்‌ 
களை உருவாக்குகிறது. 100 வாட்‌ 
பல்பு 1,200 தருகிறது. 


lumena 


பப்பி லூமனா : டைம்‌ 
ஆர்ட்ஸ்‌ நிறுவனத்தின்‌ பி.சி. 
ஓவிய நிரல்‌ தொடர்‌. என்‌.டி. 
எஸ்‌.சி. ஒளிக்காட்சி (வீடியோ) 
வெளியீடுகளை அது ஏற்று உர 
வாக்குகிறது. அதற்கு ஒரு 
ஒளிக்காட்சி வரைகலை தேவை. 
|பாரறகாce : ஒளிர்வு : பிரகாசத்‌ 
தைக்‌ கட்டுப்படுத்தும்‌ கூட்டு 
ஒளிக்குறிப்பின்‌ பகுதி. 
luminance decay : ஒளிர்வு 
மங்குதல்‌: காட்சித்திரை முகப்‌ 
பில்‌ நீண்ட நேரத்துக்குப்‌ பிறகு 
ஏற்படும்‌ திரை வெளிச்சத்தின்‌ 
குறைவு. 

ino) : ஒளிர்‌ திறன்‌. 

|பாk : ஒளிவு; பதுக்கம்‌ : ஒரு 
செய்திக்‌ குழுவில்‌ அல்லது நிகழ்‌ 
நிலைக்‌ கலந்துரையாடல்களில்‌ 
தாம்‌ எதுவும்‌ அனுப்பாமல்‌ 
கட்டுரைகளையும்‌ செய்திகளை 
யும்‌ பெற்றுக்‌ கொண்டிருத்தல்‌. 
4 : .எல்வி : ஒர்‌ இணைய தள 
முகவரி லாத்துவியா நாட்டைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ களப்‌ 
பெயர்‌. 


LZW compression 


ற்‌: .எல்‌ஒய்‌ : ஓர்‌ இணைய தள 
முகவரி, லிபியா நாட்டைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ களப்‌ 
பெயர்‌. 

௩௩: லின்ஸ்க்‌ : யூனிக்ஸ்‌ பணித்‌ 
தளத்தில்‌ செயல்படும்‌ ஒரு 
வலை உலாவி. உரைப்‌ பகுதி 
களை மட்டுமே பார்வையிட 
முடியும்‌. 

zh : .எல்‌இஸட்ஹெச்‌ : லெம்‌ 
பெல்ஸிவ்‌ மற்றும்‌ ஹகுயாசு 
படிமுறைத்‌ தருக்கப்படி இறுக்‌ 
கிச்‌ சுருக்கப்பட்ட காப்பகக்‌ 
கோப்புகளின்‌ கோப்பு வகைப்‌ 
யெயர்‌ (File Extension). 


LZW compression : எல இஸட்‌ 
டபிள்யூ இறுக்கம்‌ : கோப்புகளை 
இறுக்கிச்‌ சுருக்குவதற்கான ஒரு 
படிமுறைத்‌ தருக்கம்‌ (௮90). 
மீண்டும்‌ மீண்டும்‌ இடம்‌ 
பெறும்‌ ஒரே மாதிரியான சரங்‌ 
கள்‌ (595) சில குறிப்பிட்ட குறி 
யீடுகளால்‌ மதிப்பீடு செய்யப்‌ 
படுகின்றன. ஜிஆர்‌எஃப்‌ 
இறுக்கு முறைக்கும்‌ இதுவே 
அடிப்படை ஆகும்‌. 


M : எம்‌ (மெகா) Mega 
என்பதன்‌ குறும்பெயர்‌, பத்து 
இலட்சம்‌ என்பது பொருள்‌. 
சேமிப்புச்‌ சாதனங்களின்‌ 
திறனைக்‌ குறிக்க அடிக்கடி 
பயன்படுத்தப்படும்‌ பெயர்ச்‌ 
சீட்டு. 

168000 : எம்‌ 68000 : மோட்டோ 
ரோலா நிறுவனத்தால்‌ தயாரிக்‌ 
கப்படும்‌ 16-துண்மி நுண்‌ 
செய்முறைப்படுத்திச்‌ சிப்பு. 
குறிப்பாக நுண்கணினிகளில்‌ 
இது பயன்படுகிறது. 

க : எம்‌ஏ : ஓர்‌ இணைய தள 
முகவரி மொராக்கோ நாட்டைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ களப்‌ 
பெயர்‌. 


Mac : மேக்‌ : Apple Macintosh 
ளோம்‌ என்பதன்‌ சருக்கம்‌. 


MacBinary : மேக்பைனரி : ஒரு 
கோப்புப்‌ பரிமாற்ற நெறி 
முறை. மெக்கின்டோஷ்‌ 
கணினிகளில்‌ உருவாக்கப்பட்டு 
மெக்கின்டோஷ்‌ அல்லாத 
கணினிகளில்‌ சேமிக்கப்படும்‌ 
கோப்புகளின்‌ குறிமுறையைப்‌ 
பாதுகாக்கப்‌ பயன்படுகிறது. 
இக்கோப்புகளில்‌ கோப்பின்‌ 
உள்ளடக்கப்‌ பகுதி, தரவுப்‌ 


56 


machine, accounting 


பகுதி, %பைண்டர்‌ எனும்‌ தேடு 
நிரலுக்கான பகுதி எனப்‌ பிரிவு 
கள்‌ இருக்கும்‌. 

MacDraw : மேக்‌ டிரா: ஆப்பிள்‌ 
மெக்கின்டோஷ்‌ கணினியின்‌ 
வரைபடப்‌ பணித்தொகுப்பு. 
கலைஞர்கள்‌, கட்டடக்‌ 
கலைஞர்கள்‌, பொறியாளர்கள்‌, 
வரைபடக்‌ கலைஞர்கள்‌ மற்றும்‌ 
வரைபடக்கலை தொடர்புடைய 
தொழில்‌ நுணுக்கக்‌ கலைஞர்கள்‌ 
ஆகியோருக்காக வடிவமைக்கப்‌ 
பட்டது. 


MAC driver : மேக்‌ டிரைவர்‌ : 


Media Access Control Driver என்‌ 


பதன்‌ குறும்பெயர்‌. மைக்ரோ 
சாஃப்ட்‌ என்‌.டி.ஐ.எஸ்‌. தர 
நிர்ணயத்தை செயல்படுத்தும்‌ 
கட்டமைப்பு ஏற்பி இயக்கி. 

Mach : மேக்‌ : கார்னஜி - மெல்‌ 
வன்‌ பல்கலைக்கழகம்‌ உருவாக்‌ 


கிய யூனிக்ஸ்‌ போன்ற இயக்க 


அமைப்பு (ஆப்பரேட்டிங்‌ 
சிஸ்டம்‌). 

machanics விசையியல்‌; 
எந்திரவியல்‌. 


machine address : எந்திர முகவரி. 


machine, accounting : கணக்குப்‌ 


பொறி; கணக்கிடு எந்திரம்‌. 


machine code 


machine code : எந்திரக்‌ குறி 
மீடு; பொறிக்‌ குறிமுறை : ஒரு 
எந்திரம்‌ புரிந்து கொள்ளும்‌ 
வகையில்‌ வடிவமைச்கப்பட்ட 


இயக்கக்‌ குறியீடு. 

machine cycle : எந்திரச்‌ சுழற்சி; 
பொறிச்‌ சுழற்சி : குறிப்பிட்ட 
எண்ணுள்ள உள்‌ நடவடிக்கை 
களைச்‌ செய்ய ஒரு கணிணி 
எடுத்துக்‌ கொள்ளும்‌ நேரம்‌. 
machine dependent : எந்திரச்‌ 
சார்பு; பொறி சார்ந்த : ஒரு குறிப்‌ 
பிட்ட வகைக்‌ கணினியில்‌ 
மட்டும்‌ செயல்படும்‌ மொழி 
அல்லது நிரல்‌ தொகுப்பு 
தொடர்பானது. வன்பொருள்‌ 
சார்ந்தது என்பதோடு சம 
மானது. எந்திரம்‌ சார்ந்தது 
என்பதற்கு எதிரானது. 

machine error : எந்திரப்‌ பிழை; 
பொறித்‌ தவறு கருவிக்‌ 
கோளாறு காரணமாக தகவலில்‌ 
சரியானதிலிருந்து ஏற்படும்‌ 
திரிபு. 

machine independent : எந்திரச்‌ 
சார்பிலி; பொறி சாரா : 1. கணினி 
முறைமையின்‌ பண்புகளைச்‌ 
சார்ந்ததாக இல்லாமல்‌ பெரிதும்‌ 
மொழி அல்லது நிரல்‌ தொகுப்பு 
தொடர்பானது. 2. பல தயாரிப்‌ 
பாளர்கள்‌ உருவாக்கிய கணினி 
களில்‌ அல்லது ஒரே தயாரிப்‌ 
பாளர்‌ உருவாக்கிய பல எந்திரங்‌ 


882 machine language subroutine 


களில்‌ நிரல்‌ தொகுப்பு ஒன்றை 
இயக்கும்‌ திறன்‌. எந்திரச்‌ சார்பு 
என்பதற்கு மாறானது. 
machine instruction : எந்திர 
ஆணை; பொறி ஆணை: ஒரு 
கணினி நேரடியாகப்‌ புரிந்து 
கொண்டு நிறைவேற்றக்கூடிய 
ஆணை. 


machine intelligence : பொறி 
செயற்கை நுண்ணறிவு . 
machine interruption : எந்திரக்‌ 


குறிக்கீடு; எந்திர இடையீடு. 
machine language : எந்திர 
மொழி; பொறி மொழி : கணினி 
ஒன்றின்‌ அடிப்படை மொழி. 
எந்திர மொழியில்‌ எழுதப்பட்ட 
நிரல்‌ தொகுப்பு. அதனை 
கணினி மேலும்‌ மொழிமாற்றம்‌ 
செய்யத்‌ தேவையில்லை. 


machine language subroutine : 
எந்திர மொழி துணை வாலாயம்‌ : 
சேர்ப்பி மொழியில்‌ எழுதப்‌ 
பட்ட துணை வாலாயம்‌ [சப்‌ 
ரொட்டீன்‌). உயர்‌ நிலை மொழி 
மில்‌ எழுதப்பட்ட நிரல்‌ தொட 
ருடன்‌ சேர்க்கப்படுகிறது. இத்‌ 
தகைய துணை வாலாயம்களை 
விரைவாகவும்‌ திரும்பத்‌ திரும்‌ 
பவும்‌ செய்யப்படும்‌ வேலை 
களுக்கு அதிகம்‌ பயன்படுத்து , 
வார்கள்‌. அத்தகைய நிரல்‌ 
தொடர்கள்‌ குறியீடு செய்யப்‌ 
பட்டு நினைவகத்திலிருந்து 


machine learning 


வட்டுக்குத்‌ தனியாக ஏற்றப்‌ 
படும்‌. 

machine fearning : எந்திரம்‌ 
கற்றல்‌; பொறியாய்வு : பழைய 
செயல்களை அடிப்படையாகக்‌ 
கொண்டு தன்‌ செயல்‌ திறனை 
மேம்படுத்திக்‌ கொள்ளும்‌ 
பட்டறிவு சார்‌ (ஹீயரிச) முறை. 
machine operator எந்திர 
இயக்கர்‌; பொறி இயக்குநர்‌. 
machine oriented language : 
எந்திரம்‌ சார்ந்த மொழி; பொறி 
சார்ந்த மொழி: மனித மொழி 
யைப்‌ போலல்லாமல்‌ எந்திர 
மொழியை பெரிதும்‌ ஒத்திருக்‌ 
கும்‌ நிரல்‌ தொகுப்பு மொழி. 


மெக்கின்டோஷ்‌ 


macintosh 


machine readable information : 
எந்திரம்‌ அறிந்துக்‌ கொள்ளக்‌ கூடிய 
செய்தித்‌ தரவு ; பொறி அறியத்‌ 
தக்க தரவு : எந்திரம்‌ ஒன்றினால்‌ 
உணரக்கூடிய அல்லது படிக்கக்‌ 
கூடிய வகையில்‌ ஏதாவது ஊட 
கம்‌ ஒன்றில்‌ பதிவு செய்யப்‌ 
பட்ட தரவு. எந்திரம்‌ உணர்‌ 
நிலை என்றும்‌ கூறப்படுகிறது. 
machine sensible information : 
பொறியுணர்‌ தரவு. 

machine time, available 
கிடைக்கக்‌ கூடிய எந்திர நேரம்‌; 
கிடைக்கும்‌ பொறி நேரம்‌. 
macintosh : மெக்கின்டோஷ்‌ : 
ஆப்பிள்‌ கம்ப்யூட்டர்‌ தயாரித்த 


macintosh application 
புகழ்பெற்ற நுண்கணினி 
முறைமை. விசைப்பலகை 


யுடன்‌ முதன்மையான உள்‌ 
ளீட்டுக்‌ கருவியாக சுட்டியைப்‌ 
(Mouse) பயன்படுத்துகிறது. 

macintosh application environ- 
௱ஊ( : மெக்கின்டோஷ்‌ பயன்‌ 
பாட்டுச்‌ சூழல்‌ : எக்ஸ்‌ விண்‌ 
டோஸின்‌ சிஸ்டம்‌ சாளரத்துக்‌ 
குள்ளேயே மெக்கின்டோஷ்‌ 


இடைமுகத்தை வழங்கக்கூடிய, : 


ரிஸ்க்‌ (RISC) செயலி அடிப்‌ 
படையிலான முறைமைகளுக் 
குரிய ஒரு செயல்தள அமைப்பு 
(system shel). இது மேக்‌ 
மற்றும்‌ யூனிக்ஸ்‌ ஆகிய இரு 
முறைமைகளுக்கும்‌ ஒத்தியல்‌ 
பானது. மெக்கின்டோஷில்‌ 
செயல்படும்‌ அனைத்துவகை 
செயல்தளத்‌ தயாரிப்புகளுக்கும்‌ 
ஏற்றது. 

macintosh file system : மெக்‌ 
கின்டோஷ்‌ கோப்பு முறைமை : 
தொடக்கக்‌ காலங்களில்‌ 
தட்டைக்‌ கோப்பு முறைமையே 
(Flat File System) பயன்பாட்டில்‌ 
இருந்தது. அதன்பிறகு படி 
நிலைக்‌ கோப்பு முறைமை 
(Hierarchical File System) 
அறிமுகப்படுத்தப்பட்டது. 
macintosh user interface : 
மெக்கின்டோஷ்‌ பயன்படுத்து 
பவா இடைமுகம்‌ : ஜெராக்ஸ்‌ 
நிறுவனத்தால்‌: உருவாக்கப்‌ 


884 


Mac OS 
பட்டு 1981இல்‌ ஜெராக்ஸ்‌ 
ஸ்டாரில்‌ பயன்படுத்தப்பட்ட 


மெக்கின்டோஷை இயக்கும்‌ 
முறை. வரைகலையைப்‌ பயன்‌ 
படுத்தி ஐக்கான்கள்‌ எனப்படும்‌ 
சிறிய படங்களின்‌ மூலம்‌ நிரல்‌ 
தொடர்கள்‌, கோப்புகள்‌, 
மடிப்புகள்‌ மற்றும்‌ வட்டு 
களைக்‌ குறிப்பிடுகிறது. சுட்டி 
பொத்தானை நகர்த்தும்போது 
திரையில்‌ உள்ள குறும்படம்‌ 
நகர்ந்து, க்ளிக்‌ செய்ததும்‌ விருப்‌ 
பப்படுவதைத்‌ தேர்ந்தெடுக்‌ 
கிறது. இது விண்டோஸ்‌ 
போன்ற பலவற்றில்‌ பயன்‌ 
படுத்தப்‌ படுகிறது. 

MacIRMA : மெசிர்மா : மெக்கின்‌ 
டோஷுக்கான தரவுத்‌ தொடர்பு 
அட்டை. நுண்கணினியிலிருந்து 
பெருமுகக்‌ கணினிக்கு மாற்று 


வது. 3270 முனையத்தைக்‌ 
கொண்டது. 
Mac Lisp ஆரம்ப கால 


எம்‌.ஐ.டீ. ஏ.பி.ஐ. திட்டத்தின்‌ 
பெயர்‌. Machine Aided Cognition 
என்பதை உணாத்துகிறது. 

Mac OS : மேக்‌ ஓஎஸ்‌ : மெக்‌ 
இன்டோஷ்‌ இயக்க முறைமை 
எனப்‌ பொருள்படும்‌ Macintosh 
Operating System என்ற தொட 
ரின்‌ சுருக்கம்‌. 1994 செப்டம்‌ 
பரில்‌ வெளியிடப்பட்ட 7.5 ஆம்‌ 
பதிப்புக்குப்‌ பின்னரே மெக்கின்‌ 
டோஷ்‌ இயக்க முறைமை 


Macpaint 


மேக்‌ஓஎஸ்‌ என அழைக்கப்‌ 
படலாயிற்று. அப்போதிருந்து 
தான்‌ ஆப்பிள்‌ நிறுவனம்‌ பிற 
கணினி உற்பத்தியாளர்களுக்கும்‌ 
இதனை உருவாக்குவதற்கான 
உரிமம்‌ வழங்கத்‌ தொடங்கியது. 
MacPaint : மேக்பெய்ன்ட்‌ : 
மெக்கின்டோஷ்‌ கணினிக்கான 
நவீன வரைபட நிரல்‌ 
தொகுப்பு. வரைபட வெளி 
யீட்டுக்கான பல பயன்பாடு 
களை உடைய கருவிகளை 
வழங்கும்‌ நிரல்‌ தொகுப்பு. 
macro : பெரும; அதிக : ஒற்‌ 
றைக்‌ குறியீட்டு நிரல்‌ தொகுப்பு 
மொழிக்கட்டளை. அதனை 
மொழி பெயர்க்கும்பொழுது 
பல வரிசையான எந்திர மொழி 
கட்டளைகளை உருவாக்கு 
கின்றன. 

macro assembler : பெரும நிரல்‌ 
தொகுப்பி : பயன்படுத்துவோர்‌ 
புதிய கணினி நிரல்களை 
உருவாக்கவும்‌ அனுமதிக்கிற 
இணைப்பு. அப்புதிய கணினி 
நிரல்கள்‌ பெரும நிரல்கள்‌ 
என்றழைக்கப்படுகின்றன. 

, macro expansion : பெரும விரிவாக்‌ 
கம்‌ : மூல நிரல்‌ தொடரில்‌ உள்ள 
நுண்‌ நிரல்களை எந்திர மொழி 
யில்‌ மாற்றும்‌ செயல்முறை. 
macro generator : பெரும 


ஆக்கி; ஜெனரேட்டர்‌. 


macro recorder 


macro instruction : பெரும 
ஆணை : 1. ஆதார மொழி 
நிரல்கள்‌ - ஒரு குறிப்பிட்ட 
மொழி ஆணைகளுக்கு சம 
மானது. 2. பல குறு ஆணை 
களால்‌ உருவாக்கப்பட்ட எந்திர 


மொழி. 


macro language : பெரும மொழி : 
பெரும செயலகம்‌ பயன்படுத்து 
கின்ற கட்டளை. பெருமக்‌ 
கட்டளைகளை பயன்படுத்து 
கிற சேர்ப்பி மொழி. 

macro media flash : மேக்ரோ 
மீடியா பிளாஷ்‌. 

macro processor : பெரும செய 
லகம்‌: விசைப்‌ பலகையிலிருந்து 
மேக்ரோக்களை உருவாக்கி 
செயல்படுத்துகின்ற மென்‌ 
பொருள்‌. மேக்ரோ அழைப்பு 
களுக்காக மேக்ரோ துணை 
வாலாயம்களை மாற்றித்‌ தரு 
கின்ற பொறி மொழியாக்கியின்‌ 
பகுதி. 

macro programming : பெரும 
செயலாக்கம்‌ : குறும வகைப்‌ 
படுத்தி ஒன்றுக்கான கட்டுப்‌ 
பாட்டு நிரல்‌ தொகுப்பு போன்ற 


பெரும நிரல்களை நிரல்‌ 
தொகுப்பாக்குதல்‌. 
macro recorder சுருக்க 


ஆணை; ஆணைச்‌ சுருக்கி : 
பட்டியல்‌ தேர்வுகள்‌ மற்றும்‌ 
விசை அடிப்புகளை பெரிதாக 


macros 886 


“மேக்ரோ: மாற்றித்‌ தரும்‌ நிரல்‌ 
தொடர்‌ துணை வாலாயம்‌. 
ஒருவர்‌ பதிவியைத்‌ திருப்பி, 
பதிவு செய்ய வேண்டிய செயல்‌ 
முறைகளைச்‌ செய்து பின்னர்‌ 
பதிவியை நிறுத்தி பெரியதுக்கு 
முக்கிய கட்டளையைக்‌ 
கொடுப்பார்‌. விசைக்‌ 
கட்டளையை அழுத்தியவுடன்‌, 
தேர்வுகள்‌ செய்யப்படும்‌. 
௱macros : குறுமங்கள்‌. 


macro virus : மேக்ரோ நச்சு 
நிரல்‌; குறும நச்சுநிரல்‌ : ஒரு 
பயன்பாட்டு மென்பொருளு 
டன்‌ தொடர்புடைய குறும 
மொழியில்‌ எழுதப்பட்ட ஒரு 
நச்சு நிரல்‌. ஓர்‌ ஆவணக்‌ 
கோப்புடன்‌ இந்த மேக்ரோ 
நச்சு நிரல்‌ எடுத்துச்‌ செல்லப்‌ 
படும்‌. ஆவணத்தைத்‌ திறக்கும்‌ 
போது நச்சுநிரல்‌ இயக்கப்படும்‌. 
Mac TCP : மேக்‌ டீசிபீ : மெக்‌ 
இன்டோஷ்‌ கணினிகளில்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ டீசிபீ/ஐபீ நெறி 
முறையின்‌ மேக்‌ வடிவம்‌. 
MacWrite : மேக்ரைட்‌ : சொல்லை 
வகைப்படுத்தும்‌ செயல்முறை 
நிரல்‌ தொகுப்பு. மெக்‌ 
தின்டோஷ்‌ கணினிக்கானது. 
Macwrite || : மேக்ரைட்‌ ॥ 
இளாரிஸ்‌ கார்ப்பரேஷன்‌ உரு 
வாக்கிய அனைத்து அம்சங்‌ 
களும்‌ கொண்ட மெக்கின்டோ 


magnetic 


ஷின்‌ சொல்‌ செயலாக்க நிரல்‌ 
தொடர்‌. மேக்‌ 128 மற்றும்‌ 512 
ஆகிய ஒவ்வொன்றுடன்‌ ஒருங்‌ 
இணைத்து அனுப்பப்பட்டது. 


ஈர : மேக்‌ : M௮gாetic என்பதற்‌ 
கான குறும்பெயர்‌. 


Magazette : மேகசீட்‌ : வட்டில்‌ 
பதிவு செய்யப்படும்‌ மேகசீன்‌. 


802216 : இதழ்‌; சஞ்சிகை. 


௱39 கோம்‌ : மேக்‌ அட்டை : 
ஐபிஎம்‌ கார்ப்பரேஷன்‌ உருவாக்‌ 
இய மின்காந்த அட்டை. காந்தப்‌ 
பொருள்‌ பூசப்பட்டது. அதில்‌ 
தரவு பதிவு செய்யப்படுகிறது. 
சொல்‌ வகைப்படுத்து முறை 
மைகளில்‌ அடிக்கடி பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 

Magellan மெகல்லன்‌ 
லோட்டசிலிருந்து பீ.சி.க்களுக்‌ 
கான வட்டு மேலாண்மை 
பயன்பாடு. கோப்புப்‌ பெயர்கள்‌ 
மற்றும்‌ உள்ளடக்கங்களைத்‌ 
தேட உதவுறெது. கோப்பு நோக்‌ 
தியை இது பிரபலப்படுத்தியது. 
பல்வேறு தரவுக்‌ கோப்புகளை, 
அவற்றை உருவாக்கியவரைப்‌ 
போல நீங்கள்‌ பயன்படுத்து 
வதற்காகத்‌ தேட உதவுகிறது. 


௱agாet : காந்தம்‌; மின்‌ காந்தம்‌. 


௱agnetic : மின்‌ காந்தம்‌ : காந்‌ 
தத்தை உருவாக்குகிற, அல்லது 
காந்தத்தால்‌ உருவாக்கப்படுகிற, 


er வை கை சைகை 


magnetic bubble memory 


அல்லது காந்தத்தால்‌ இயக்கப்‌ 
படுகிறது. ்‌ 

magnetic bubble memory : 
காந்தக்‌ குமிழ்‌ நினைவகம்‌ : 
நகரும்‌ காந்தக்‌ குமிழ்களைப்‌ 


பயன்படுத்தும்‌ நினைவு. 
குமிழ்கள்‌ என்பது காந்த 
மேற்றப்பட்ட பகுதிகள்‌. 


காந்தப்‌ பொருளில்‌ - அதாவது 
ஆர்த்தோ ஃபெரைட்‌ போன்ற 
பொருளில்‌ நகரக்கூடியது. 
காந்தப்பொருளின்‌ உள்ளேயும்‌ 
வெளியேயும்‌ தோன்றும்‌ காந்தக்‌ 
குமிழ்களைக்‌ கட்டுப்படுத்து 
வது. அதன்‌ விளைவாக உயர்‌ 
திறன்‌ உள்ள நினைவை 
உருவாக்க முடியும்‌. ஆண்ட்ரூ 
போபெக்‌, ரிச்சர்டு ஹெங்வுட்‌, 
அம்பெர்டோ ஜியானோலா, 
பெல்‌ ஆய்வகத்தைச்‌ சேர்ந்த 
வில்லியம்‌ ஷாக்லி ஆகியோர்‌ 
காந்தக்‌ குமிழ்‌ நினைவைக்‌ 
கண்டுபிடித்தார்கள்‌. ஒரு சதுர 
அங்குலத்துக்கு 50 இலட்சம்‌ 
துண்மிகள்‌ திறனைக்‌ கொண்ட 


சேமிப்பகத்தை உருவாக்‌ 
கினார்கள்‌. 
magnetic bubbles : காந்தக்‌ 


குமிழ்கள்‌: தளத்துக்கு எதிரான 
மின்காந்தப்‌ பண்புள்ள வட்ட 
வடிவ மின்காந்தப்‌ பரப்புகள்‌. 
அவற்றைத்‌ தூண்டல்‌ கட்டுப்‌ 
பாடுள்ள மின்‌ முனைகளால்‌ 


தளத்தில்‌ இடம்விட்டு இடம்‌ 


887 


magnetic core 


பெயரச்‌ செய்யலாம்‌. பொருத்த 
மான சிறிய வட்டவடிவப்‌ 
பகுதிகள்‌ அல்லது குமிழ்கள்‌. 

magnetic card : காந்த அட்டை : 
தட்டு அல்லது காந்தப்‌ பூச்சு 
உள்ள அட்டைகளைக்‌ கொண்ட 
சிறு பெட்டி. அட்டைகள்‌ காந்த 
நாடாவைப்‌ போன்ற பொரு 
ளால்‌ உருவாக்கப்பட்டவை. 
காந்த நாடா சிறு துண்டுகளாக 
வெட்டப்பட்டு ஒன்றின்‌ அரு 
கில்‌ பிளாஸ்டிக்‌ அட்டை 
ஒன்றில்‌ அடுக்கப்பட்டு சிறிய 
பெட்டியில்‌ அடுக்கப்பட்டிருப்‌ 
பதாக உருவகம்‌ செய்யலாம்‌. 


magnetic cartridge : காந்தப்‌ 
பொதியுறை. 

magnetic cell : காந்தக்‌ கலம்‌. 
magnetic characters : காந்த 
எழுத்துரு எழுத்துகளின்‌ 
தொகுப்பு. காசோலைகள்‌, 
காப்பீட்டுக்‌ கட்டணங்கள்‌, 


பயன்பாட்டு கட்டணச்‌ சட்டு 
கள்‌, செலவுச்‌ சீட்டுகள்‌ மற்றும்‌ 
பிறவற்றில்‌ பயன்படுகிறது. 
அவை எழுத்துகளைப்‌ படிக்கும்‌ 
சாதனங்களான எம்ஜசிஆர்‌ 
படிப்புக்‌ கருவிகள்‌ தாமாக 
எழுத்துகளைப்‌ படிக்க இட 
மளிக்கின்றன. 

magnetic core : காந்த அச்சு; 
காந்த உள்‌ மையம்‌; காந்த 
வளைமம்‌ : குறும்‌ கொட்டை வடி 


FE TT TTT 


magnetic core, bistable 


விலான பொருள்‌. காந்தமேற்றக்‌ 
கூடியது. இரும இயக்கங்களை 
சேமிக்கும்‌ திறனுடையது. 
magnetic core, bistable : இரு 
நிலைக்‌ காந்த அச்சு; இரட்டை 
நிலை காந்த உள்ளகம்‌; இரு 
நிலைக்‌ காந்த வளையம்‌. 


magnetic core memory : காந்த 
உள்‌ மைய நினைவகம்‌. 


magnetic core plane : காந்த 
வளைய நினைவுத்‌ தளம்‌; காந்த 
அச்சுத்‌ தளம்‌ : காந்த அச்சு 
இணையம்‌ . ஒவ்வொரு அச்சும்‌ 
ஒவ்வொரு சேமிப்பு இடத்துக்குப்‌ 
பொதுவானது. பல காந்த அச்சுத்‌ 
தளங்கள்‌ ஒன்றாகச்‌ சேர்க்கப்‌ 
பட்டு காந்த அச்சு சேமிப்பு 
அலகை உருவாக்குகிறது. 


magnetic core storage : காந்த 
அச்சு சேமிப்பகம்‌ காந்த 
வளையத்‌ தேக்ககம்‌ : சேமிப்பு 


முறை. இதில்‌ தரவுகள்‌ இரும 
எண்‌ வடிவில்‌ சேமிக்கப்படு 
கின்றன. குறு மின்காந்தப்‌ 
புலன்களின்‌ ஓட்ட வழியில்‌ 
அவை சேமிக்கப்படுகின்றன. 
வளைந்த டவுட்நட்‌ வடிவிலான 
காந்த அச்சுகள்‌ மின்‌ இழப்பின்‌ 
போது தரவுகளைச்‌ சேமித்து 
வைக்கின்றன. இவை பழைய 
கணினிகளில்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டன. தரவுகளை இழக்கும்‌ 
சேமிப்பகத்துக்கு எதிரானது. 


magnetic field 


magnetic data storage device : 
காந்த முறை தரவு சேமிப்புச்‌ 
சாதனம்‌. 

magnetic disk : காந்த வட்டு; 
மின்காந்த மென்வட்டு: திண்‌ 
மையான பொருளினால்‌ ஆன 
தகடு அல்லது கனத்த மைலாரி 
னால்‌ ஆனது. வட்டின்‌ தளப்‌ 
பகுதி காந்தமேற்றப்பட்ட தரவு 
களை கைக்கொள்கிறது. அவை 
வட்டில்‌ எழுதப்படுகின்றன. 
வட்டு இயக்கியினால்‌ வட்டி 
லிருந்து அவை பெறப்படு 
கின்றன. 

magnetic disk unit : காந்த 
வட்டு அலகு; காந்த வட்டகம்‌ : 
புறச்‌ சேமிப்புக்‌ கருவி. இதில்‌ 
தரவுகள்‌ காந்தமேற்றக்கூடிய 
வட்டுத்‌ தளப்‌ பகுதியில்‌ பதிவு 
செய்யப்படுகின்றன. 

magnetic domain : காந்தப்‌ 
பகுதி; காந்தக்‌ களம்‌: குமிழ்‌ நினை 
வில்‌ தரவுகளைக்‌ குறிப்பிடும்‌ 
காந்தமேற்றப்பட்டப்‌ பகுதி. 
magnetic drum : காந்த உருளை; 
காந்தப்‌ பீப்பாய்‌ : புறச்‌ சேமிப்பு 
கருவி. இது காந்தமேற்ற தளத்‌ 
தைக்‌ கொண்ட உருளையை 
உடையது. இந்தத்‌ தளத்தில்‌ 
தரவுகளைப்‌ பதிவு செய்யலாம்‌. 
magnetic field : காந்தப்‌ புலம்‌ : 
ஒரு காந்தத்தினால்‌ உமிழப்‌ 
படும்‌ புலனாகாத சக்தி, 


magnetic film storage 


magnetic film storage : காந்த 
நாடாச்‌ சேமிப்பகம்‌ : சேமிப்புக்‌ 
கருவி. இதில்‌ 35 மி.மீ. காந்த 
பிலிம்‌ ஒரு சுருணையில்‌ சுற்றி 
வைக்கப்பட்டுள்ளது. இந்தச்‌ 
சுருணையை பிலிம்‌ கையாளும்‌ 
அலகில்‌ ஏற்ற முடியும்‌. 
magnetic head : காந்தமுனை : 
காந்த நாடா தகடு அல்லது 
உருளை போன்ற சாதனங்களில்‌ 
தகவல்களை எழுதவும்‌ 
படிக்கவும்‌ உதவுகிற கருவி. 
௱magnetic ink : காந்த மை : 
காந்தப்‌ பொருள்களைக்‌ 
கொண்ட மை. அந்த காந்தப்‌ 
பொருள்களை காந்த உணர்‌ 
விழைகள்‌ மூலம்‌ அறியலாம்‌. 
magnetic ink character device : 
காந்த மை எழுத்துச்‌ சாதனம்‌. 
magnetic ink character reader : 
காந்த மை எழுத்து படிப்பி : 
காந்த மை எழுத்துகளால்‌ 
அச்சிடப்பட்ட ஆவணங்களை 
படிக்கும்‌ உள்ளீட்டுக்‌ கருவி. 
MICR reader என்றும்‌ கூறுவார்கள்‌. 
Magnetic Ink Character Recogni- 
ட tion (MICR) : காந்த மை எழுத்‌ 
தறி சாதனம்‌ (எம்ஐசிஆர்‌) : எந்‌ 
திரங்களால்‌ சிறப்புக்காட்டி மை 
யினால்‌ அச்சிடப்பட்ட எழுத்து 
களை அறிதல்‌. வங்கிக்‌ கடன்‌ 
அட்டையிலும்‌ பொதுப்‌ பயன்‌ 
பாட்டுத்‌ தொழில்களிலும்‌ 


889 magnetic recording 


முக்கியமாகப்‌ பயன்படுத்தப்‌ 
படுகிறது. 

magnetic materials : 
பொருள்கள்‌. 


காந்தப்‌ 


magnetic media : காந்த ஊடகம்‌ : 
செருகு அட்டைகள்‌, நாடாக்கள்‌ 
மற்றும்‌ பிற தரவு சேமிப்புச்‌ 
சாதனங்களுக்கான இடைப்‌ 
பெயர்‌. காந்தத்தூண்டல்‌ வடி 
வில்‌ தரவுகள்‌ சேமிக்கப்படு 
கின்றன. 

magnetic memory : காந்த நினை 
வகம்‌. 


magnetic printer : காந்த அச்சிடு 
கருவி; காந்த அச்சுப்‌ பொறி : 
தொடர்‌ அச்சிடு கருவி. இதில்‌ 
புள்ளித்தளக்‌ கருவியினால்‌ 
எழுதப்பட்ட மின்சாரம்‌ ஏற்றப்‌ 
பட்ட துகள்கள்‌ பயன்படுத்தப்‌ 
படுகின்றன. 

magnetic recording : காந்தப்‌ 
பதிவாக்கம்‌ : வட்டுகளிலும்‌ 
நாடாக்களிலும்‌ எண்முறை 
தரவுகளைப்‌ பதிவு செய்யப்‌ 
பயன்படுத்தும்‌ தொழில்‌ 
நுட்பம்‌.' பதிவு செய்யும்‌ மேற்‌ 
பரப்பை மின்‌ சக்தியைச்‌ செலுத்‌ 
தும்‌ படி/எழுதுமுனை வழி 
யாகக்‌ கொண்டு செல்வதன்‌ 
மூலம்‌ எழுதப்படுகிறது/பதியப்‌ 
படுகிறது. இதன்‌ கோட்பாடு 
மிகவும்‌ எளிமையானது. வட்டு 
அல்லது நாடா மேற்பரப்பில்‌ 


EE —_—_———— 


magnetic resonance 


பாசிட்டிவ்‌ அல்லது நெகட்டிவ்‌ 
துருவம்‌ கொண்ட (0 அல்லது 1 
துண்மி) ஒரு சிறிய புள்ளி 
உருவாக்கப்படுகிறது. நாடாக்‌ 
களைப்‌ பதியும்போது, அழிக்‌ 
கும்முனை முதலில்‌ மேற்பரப்‌ 
பைத்‌ தூய்மைப்படுத்துகிறது. 
வட்டுகளில்‌ இருப்பதுபோல 
தரவுகளின்‌ பகுதி. இதில்‌ அள 
வுடன்‌ பொருத்தப்படு 
வதில்லை. படி/எழுது 
முனையை அதன்‌ மீது செல்ல 
விடுவதன்மூலம்‌ துண்மியின்‌ 
துருவம்‌ உணரப்படுகிறது. 
குமிழ்‌ நினைவகம்‌ ஒரு வகை 
யான காந்தப்பதிவு முறை. 
ஆனால்‌ வட்டுகள்‌, நாடாக்கள்‌ 
போல்‌ அல்லாது இதில்‌ மேற்‌ 
பரப்பு நகர்வதில்லை. 
magnetic resonance : காந்த எதி 
ரொளிப்பு; காந்த ஒத்திசைவு : 
இம்முறையில்‌ ஒரு துகள்‌ 
அல்லது துகள்‌ முறைகள்‌ 
எதிரொலிப்பு முறையில்‌ புறக்‌ 
காந்தப்புலத்துடன்‌ இணைக்கப்‌ 
, பட்டுள்ளன. 

magnetic sensing devices : 
காந்த உணர்வுச்‌ சாதனங்கள்‌. 
magnetic storage : காந்தச்‌ 
சேமிப்பகம்‌; காந்தத்‌ தேக்ககம்‌ : 
நாடா அட்டைகள்‌, உருளைகள்‌, 
அச்சுகள்‌ மற்றும்‌ பிலிம்‌ 
போன்ற சேமிப்பு ஊடகங்களில்‌ 
பொருள்களின்‌ காந்தப்‌ பண்பு 


890 


magnetic tape cartridge 


களைப்‌ பயன்படுத்தி சேமிக்கும்‌ 
முறைமை. 

magnetic store : காந்த சேமிப்‌ 
பகம்‌; காந்தத்‌ தேக்ககம்‌. 
magnetic strip card : காந்த வரி 
கடன்‌ அட்டையைப்‌ போன்ற 
சிறிய அட்டை; அதில்‌ காந்த 
மேற்றப்பட்ட பொருள்‌ பொருத்‌ 
தப்பட்டிருக்கும்‌. இந்த காந்த 
மேற்றப்பட்ட துண்டில்‌ தரவு 
களை எழுதலாம்‌ அல்லது எழுதப்‌ 
பட்டிருப்பதைப்‌ படிக்கலாம்‌. 


ஈagாetic tape : காந்த நாடா : 
காந்தமேற்றப்பட்ட புள்ளி 
களைக்‌ கொண்ட குறியீட்டின்‌ 
வடிவில்‌ தரவுவைச்‌ சேமிப்பதற்‌ 
கான காந்தமேற்பரப்பைக்‌ 
கொண்ட பிளாஸ்டிக்‌ நாடா. 
நாடாவில்‌ 8 துண்மிகளைக்‌ 
கொண்ட குறியீட்டு அமைப்பு 
மூலம்‌ தரவுகளைச்‌ சேமிக்க 
லாம்‌. ஒரு நாடாச்‌ சுருள்‌ என்பது 
750 மீட்டர்‌ (2,400 அடி) நீள 
முடையது. இந்த நாடாவின்‌ 
பரப்பில்‌ தரவு எழுதப்பட்டிருக்‌ 
கும்‌. இதில்‌ உள்ளத்‌ தரவுகளை 
நாடா இயக்கிமூலம்‌ பெறலாம்‌. 
magnetic tape cartridge : காந்த 
நாடாச்‌ சுருணை; காந்த நாடாப்‌ 
பேழை : காந்த நாடா உள்ள 
சுருணை. இச்சுருணையில்‌ 
நாடாச்சுருள்‌ ஒன்று இருக்கும்‌. , 


magnetic tape cassette 


இந்த நாடாச்சுருளை ஏற்கும்‌ 
உருளை ஒன்றும்‌ இருக்கும்‌. 
மாற்றுச்‌ சுழலிப்பொறி சுருணை 
போன்றது. ஆனால்‌ வடிவமைப்‌ 
பில்‌ சற்று வேறுபாடானது. 
magnetic tape cassette : காந்த 
நாடா பேழை : காந்த நாடா 
சேமிப்புக்‌ கருவி. 1/8 அங்குல 
காந்த நாடா பிளாஸ்டிக்‌ கொள்‌ 
கலன்‌ ஒன்றில்‌ இருக்கும்‌. 
magnetic tape cassette recorder : 
காந்த நாடாப்‌ பேழை பதிவு 
கருவி : நாடாக்களை படிக்கிற 
மற்றும்‌ அதில்‌ எழுதுகிற, 
சேமிப்புக்‌ கருவி. குறுங்கணினி 
முறைமைகளில்‌ பெரிதும்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 

magnetic tape code : காந்த 
நாடாக்‌ குறியீடு; காந்த நாடா 
குறிமுறை : காந்த நாடாவில்‌ 
காந்தமேற்றப்பட்ட வடிவங்‌ 
களை பதிவு செய்யப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ குறியீட்டு 
முறைமை. காந்தமேற்றப்பட்ட 
வடிவங்கள்‌ ஆல்பா எண்ணியல்‌ 
தரவுகளை பிரதிநிதித்துவப்‌ 
படுத்துகின்றன. 

magnetic tape deck : காந்த 
நாடாத்‌ தொகுப்பு : காந்த நாடா 
அலகு போன்றது. 

magnetic tape density : காந்த 
நாடாத்‌ திணிவு; காந்த நாடா 
அடர்த்திப்‌ பதிவு : 2.54 செ.மீ (1) 


magnetic tapes and discs 


காந்த நாடாவில்‌ பதிவு செய்யக்‌ 
கூடிய எழுத்துகளின்‌ எண்‌ 
ணிக்கை. பொதுவான திணிவு 
கள்‌ 800 மற்றும்‌ 1600 எழுத்து 
கள்‌/ஓர்‌ அங்குலம்‌ என்பதாகும்‌. 
ஆனால்‌ சில கருவிகள்‌ ஓர்‌ 
அங்குலத்துக்கு 6,250 எழுத்துகள்‌ 
வரை படிக்கக்‌ கூடியனவாக 
வும்‌ எழுதக்கூடியவைகளாக 
வும்‌ உள்ளன. 

magnetic tape device : மின்‌ 
காந்த நாடா கருவி. 

magnetic tape drive : காந்த 
நாடா இயக்கி : நாடாவை ஒரு 
தலை முனையின்மீது நகர்த்தும்‌ 
கருவி. காந்த நாடாப்‌ போக்கு 
வரத்து கருவி போன்றது. 


magnetic tape recorder : காந்த 
நாடா பதிவி, 
magnetic tape reel : காந்த 


நாடாச்‌ சுருள்‌ : காந்த நாடாவின்‌ 
இயற்பியல்‌ பண்புகளைப்‌ 
பாதுகாக்க உதவும்‌ சுழலி. நாடா 
பொதுவாக 1.27 செ.மீ (1.2 
அங்குலம்‌) அகலம்‌ உடைய 
தாகும்‌. 761.52 மீட்டர்‌ (2,400 
அடி) நீளமுடையதாகும்‌. 

magnetic tapes and discs 
principle of recording : காந்த 
நாடாக்கள்‌ மற்றும்‌ வட்டுகளில்‌ 
பதியும்‌ கொள்கை : காந்த மேற்‌ 
பரப்பில்‌ தரவுவைச்‌ சேமிக்க 
பதிவு செய்யும்‌ முறையைப்‌ 


ழ்‌ ம ய த ன்‌ 


magnetic tape sorting 


போன்றதே நாடாவிலும்‌ 
வட்டுவிலும்‌ பயன்படுத்தப்படு 
கிறது. இரண்டுக்கும்‌ இடை 
யிலான முக்கிய வேறுபாடு 
படி/எழுது மின்சுற்று மற்றும்‌ 
பதிவு செய்யும்‌ ஊடகம்‌ ஆயெ 
வற்றின்‌ எந்திர ஏற்பாடுதான்‌. 
'எழுது முனையில்‌ அதிக 
காந்தம்‌ ஊடுருவக்கூடிய நடுப்‌ 
பகுதியைக்‌ கொண்ட பொருளி 
னால்‌ சுற்றப்படுறெது. நடுப்‌ 
பகுதியில்‌ காந்தம்‌ செல்வதற்கு 
காற்று இடைவெளியில்‌ எழு 
தும்‌ மின்சக்தி காந்த மேற்பரப்‌ 
பில்‌ செல்லும்போது அது 
காந்தப்படுத்தப்படுறெது. எழு 
தும்‌ மின்சாரத்தை எதிர்த்‌ திசை 
யில்‌ அனுப்பும்போது காந்த 
சக்தியும்‌ தலை &ீழாகி இரும 
எண்‌ (பைனரி) அமைப்பு பதிவு 
செய்யப்படுகிறது. 

magnetic tape sorting : காந்த 
நாடா வகைப்படுத்துதல்‌; காந்த 
நாடாவழி வரிசைப்படுத்தல்‌ : 
வகைப்படுத்துதலின்போது 
துணை சேமிப்புக்காக காந்த 
நாடாக்களைப்‌ பயன்படுத்து 
கிற வகைப்படுத்தும்‌ நிரல்‌ 
தொகுப்பு. 

magnetic tape transport : காந்த 
நாடாப்‌ போக்குவரத்து. 
magnetic tape unit : காந்த நாடா 
அலகு : காந்த நாடா இயக்‌ 
கியைக்‌ கொண்ட கருவி. இத்‌ 


892 


magneto optical disc 


துடன்‌ எழுதுமுனைகளும்‌ படிக்‌ 
கும்‌ முனைகளும்‌ அவற்றுடன்‌ 
இணைந்த கட்டுப்பாடுகளும்‌ 
உடையது. 


ஈagnetism : காந்த விசை. 


magnetized spots : sாந்தமேற்‌ 
றிய புள்ளிகள்‌. 
magnitizing station : காந்தமேற்‌ 


றும்‌ நிலையம்‌; காந்தமூட்டு களம்‌. 
magneto-optic : காந்த-ஒளி 
யிழையிலான : அதிக அடர்த்தி 
யுள்ள, அழிக்கக்கூடிய தரவு 
பதிவு செய்யும்‌ முறை. இதிலும்‌ 
தரவுகளை காந்த முறையில்‌ 
தான்‌ பதிவு செய்யப்படும்‌. 
வட்டுகள்‌ மற்றும்‌ நாடாக்களில்‌ 
செய்வதுபோல, ஆனால்‌, 
துண்மிகள்‌ மிகவும்‌ சிறியதாக 
இருக்கும்‌. ஏனென்றால்‌ துண்மி 
களைக்‌ குறிப்பிட லேசர்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 300 செல்‌ 
ஷியஸ்‌ வெப்பத்தில்‌ துண்மி 
களை வெப்பப்படுத்தி காந்தப்‌ 
புலத்திற்கு ஏற்ப மறு வரிசைப்‌ 
படுத்தப்படுகிறது. அதன்‌ மேற்‌ 
பரப்பில்‌, புதிய துண்மிகளைப்‌ 
பதிய வேண்டுமென்றால்‌ இருக்‌ 
கும்‌ துண்மிகளை முதலில்‌ 
ஏதாவது ஒரு திசையில்‌ மாற்றி 
ஒழுங்குபடுத்த வேண்டும்‌. 

magneto optical disc : காந்த 
ஒளியியல்‌ வட்டு; காந்த ஒளிவ 


வட்டு. 


magneto optic disc 


magneto optic disc : காந்த 
ஒளிவ வட்டு : சிடி ரோம்‌ 
வட்டுகளை ஒத்த மிக அதிகக்‌ 
கொள்திறன்‌ உள்ள அழித்‌ 
தெழுத முடிகிற சேமிப்பக 
வட்டு. இதில்‌ தரவுவைப்‌ பதிய 
லேசர்‌ கற்றையைப்‌ பயன்‌ 
படுத்தி வெப்ப மூட்டி வட்டின்‌ 
ஒரு புள்ளியில்‌ உள்ள காந்தப்‌ 
புலத்தின்‌ திசையை மாற்றி தரவு 
துண்மி (பிட்‌)யைப்‌ பதிவு 
செய்வர்‌. 
magneto-optical features : காந்த 
ஒளியியல்‌ கூறுகள்‌. 

magneto optical recording : 
காந்த ஒளிவப்‌ பதிவு : ஒளிவ 
வட்டுகளில்‌ தரவுவைப்‌ பதி 
வதற்கான ஒரு வகைத்‌ தொழில்‌ 
நுட்பம்‌. வட்டின்‌ மீது பூசப்‌ 
பட்டுள்ள காந்தப்‌ பரப்பின்‌ ஒரு 
மிகச்சிறு பகுதியை லேசர்‌ 
கற்றை வெப்பமூட்டும்‌. இந்த 
வெப்பம்‌ பலவீனமான காந்தப்‌ 
புலத்தின்‌ இசையை மாற்றி 
யமைக்கும்‌. இவ்வாறு தரவுகள்‌ 
வட்டில்‌ எழுதப்படுகின்றன. 
இதே நுட்பத்தைப்‌ பயன்படுத்தி 
வட்டிலுள்ள தரவுவை அழித்து 
மீண்டும்‌ எழுதவும்‌ முடியும்‌: 
magnification : பெரிதாக்கம்‌; 
உருப்பெருக்கம்‌. 

magnifier : உருப்பெருக்கி; பெரி 
தாக்கி. 


893 Mahon, Charles 


magnitude : திறன்‌ : 1. எண்‌ 
ஒன்றின்‌ முழுமையான மதிப்பு. 
2. ஒன்றின்‌ பரும அளவு. 
௱magstripe : காந்தப்பட்டி : பெரும்‌ 
பாலான முக்கிய அட்டைகள்‌ 
மற்றும்‌ கணினிக்கு இயையக்‌ 
கூடிய பயணச்‌ செலவு அட்டை 
களிலும்‌ முதுகுப்‌ பகுதியில்‌ 
காணப்படும்‌ காந்தநீள்‌ பட்டை. 
இதில்‌ கணக்கு எண்‌ மற்றும்‌ 
அட்டைக்கு உரியவரின்‌ பெயர்‌ 
அல்லது நுழைவு மற்றும்‌ 
வெளியேற்றப்‌ புள்ளிகள்‌, மீத 
முள்ள பயணத்தொகை முதலி 
யன குறிக்கப்பட்டிருக்கும்‌. 
magstripe card : காந்தப்‌ பட்டை 
அட்டை : ஒரு சிறிய கைப்‌ பை 
அளவு பிளாஸ்டிக்‌ அட்டை. 
இதில்‌ காந்த நாடாவின்‌ மேற்‌ 
பரப்பில்‌ ஒரு பட்டை இருக்‌ 
கும்‌. வங்கிக்கடன்‌ /செலுத்து 
அட்டைகளில்‌ இதைப்‌ பரவ 
லாகப்‌ பயன்படுத்துகிறார்கள்‌. 


291206 : காந்த நாடா : 


Mahon, Charles : (1753-1816) : 
மஹோன்‌, சார்லஸ்‌ (1753- 
1816): 1777இல்‌ ஸ்டான்ஹோப்‌ 
செயல்முறை விளக்கியைக்‌ 
கண்டுபிடித்த ஸ்டான்ஹோப்‌ 
பின்‌ மூன்றாவது எர்ல்‌. இந்தக்‌ 
கருவிதான்‌ பற்சக்கரங்களைக்‌ 
கொண்ட முதல்‌ கணக்கிடு 
எந்திரமாகும்‌. 


அ ப அப ப ப ப ப ப ப டப 


mail 894 


ஈவ! : அஞ்சல்‌. 

௱ai| bomb' : அஞ்சல்‌ குண்டு! : 
மின்னஞ்சல்‌ மூலமாக பயனா 
ளர்‌ ஒருவரின்‌ அஞ்சல்‌ பெட்‌ 
டியை நிலைகுலையச்‌ செய்தல்‌. 
பல்வேறு வழிமுறைகளில்‌ 
இதனை நிறைவேற்றலாம்‌. 
ஏராளமான மின்னஞ்சல்களை 
ஒருவருக்கு அனுப்பியோ, மிக 
நீண்ட மின்னஞ்சலை அனுப்‌ 
பியோ அவருக்கு இனி 
வேறெந்த அஞ்சலும்‌ வரவிடா 
மல்‌ செய்து விடலாம்‌. 


ஈaர[bomb? : அஞ்சல்‌ குண்டு? : 
பயனாளர்‌ ஒருவருக்கு அஞ்சல்‌ 
குண்டு அனுப்புதல்‌. இதில்‌ 
இரண்டு வகை உண்டு. ஒரே 
யொரு நபர்‌ ஒரு மிகப்பெரிய 
மின்னஞ்சலைப்‌ பயனாளர்‌ ஒரு 
வருக்கு அனுப்பலாம்‌. இரண்‌ 
டாவது வகை, ஏராளமான 
பயனாளர்கள்‌ சேர்ந்து அறி 
முகமில்லாத பயனாளர்‌ ஒரு 
வருக்கு ஒரே நேரத்தில்‌ சாதா 
ரண அளவிலான பலநூறு அஞ்‌ 
சல்களை அனுப்பி வைத்தல்‌. 


௱2!! bot : மெயில்பாட்‌; அஞ்சல்‌ 
பாட்‌ : மின்னஞ்சல்களுக்கு தானா 
கவே மறுமொழி அனுப்பிவைக்‌ 
கும்‌ ஒரு நிரல்‌. அல்லது அஞ்‌ 
சல்‌ செய்திகளுக்கு இடையே 
இருக்கும்‌ கட்டளைகளுக்கேற்ப 
நடவடிக்கை மேற்கொள்ளும்‌ 


mailing list manager 


ஒரு நிரல்‌. அஞ்சல்‌ பட்டியல்‌ 
மேலாண்மை நிரல்‌ ஓர்‌ எடுத்துக்‌ 
காட்டு. 


ஈர! box : அஞ்சல்‌ பெட்டி : ஒரு 
சேமிப்புப்‌ பகுதியில்‌ உள்ள 
இருப்பிடங்களின்‌ தொகுப்பு. 
குறிப்பிட்ட புறநிலைக்‌ கருவி 
கள்‌ அல்லது பிற வகைப்படுத்தி 
களுக்கான தரவு சேமிப்புப்‌ 
பகுதிகள்‌. 

ஈகரிற9 115 : அஞ்சல்‌ பட்டியல்‌ : 
(சொல்‌ செயலகப்‌ பயன்பாடு 
கள்‌ போன்று) அச்சிடப்பட்ட 
ஆவணங்களை விநியோகிக்கப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ பெயர்கள்‌ 
மற்றும்‌ முகவரிகள்‌ கொண்ட 
கணினி மய கோப்பு. 


mailing list manager : அஞ்சல்‌ 
பட்டியல்‌ மேலாளர்‌ : ஓர்‌ 
இணைய அல்லது அ௧இணைய 
அஞ்சல்‌ முகவரிப்‌ பட்டியலை 
மேலாண்மை செய்யும்‌ மென்‌ 
பொருள்‌. வாடிக்கையாளர்கள்‌ 
அனுப்பும்‌ செய்திகளை இந்த 
மென்பொருள்‌ ஏற்கும்‌. பயனா 
ளர்களின்‌ கோரிக்கைகளை 
ஏற்று நடவடிக்கை மேற்‌ 
கொள்ளும்‌. எடுத்துக்காட்டாக, 
அஞ்சல்‌ பட்டியலில்‌ பெயரை 
இணைத்துக்கொள்ளுதல்‌, நீக்கி 


விடுதல்‌. லிஸ்ட்செர்வ்‌ 
(LISTSERV), மேஜர்டெமோ 
(major domo) போன்றவை 


mailing list programme 


பயன்பாட்டில்‌ 
பட்டியல்‌ 


பரவலாகப்‌ 
உள்ள அஞ்சல்‌ 

மேலாளர்கள்‌ ஆகும்‌. 
mailing list programme : அஞ்‌ 
சல்‌ முகவரி நிரல்‌ தொகுப்பு : 
பெயர்கள்‌ மற்றும்‌ முகவரிகளை 
யும்‌ பிற தொடர்புடைய தரவு 
களைப்‌ பராமரிக்கிற நிரல்‌ 


தொகுப்பு. இது அஞ்சல்‌ 
'மேலொட்டுச்‌ சீட்டுகளைத்‌ 
தயாரிக்கிறது. 

mail merging அஞ்சல்‌ 


இணைப்பு : அஞ்சல்‌ பட்டியல்‌ 
கோப்பில்‌ உள்ள பெயர்‌ மற்றும்‌ 
முகவரிகளை குறிப்பிட்ட 
வடிவக்‌ கடிதங்களில்‌ தானாக 
அச்சிடும்‌ நடைமுறை. அஞ்சல்‌ 
இணைப்பு நிரல்‌ தொகுப்பு ஒரு 
கோப்பில்‌ உள்ள முகவரித்‌ தரவு 
களை மற்றொரு கோப்பில்‌ 
உள்ள உரைத்‌ தரவுகளுடன்‌ 
இணைக்கிறது. 
mail receipient 
பெறுநர்‌. 

mail reflector : அஞ்சல்‌ பிரதி 
பலிப்பு: ஒரு அஞ்சல்‌ பட்டிய 
லுக்கு அனுப்பப்பட்ட செய்தி 
களை செய்திக்குழு வடிவத்‌ 
துக்கு மாற்றியமைத்து வைக்கப்‌ 
பட்டுள்ள ஒரு செய்திக்குழு. 
/ai| server : அஞ்சல்‌ வழங்கன்‌. 
ஈaiிt௦ : மெயில்டூ : ஒரு ஹெச்டீ 
எம்‌எல்‌ கோப்பில்‌ மின்னஞ்சல்‌ 


அஞ்சல்‌ 


main control module 


அனுப்புவதைக்‌” குறிப்பிடும்‌ 
மீத்தொடுப்பு (Hyperlink) HREF 
என்னும்‌ குறி சொல்லால்‌ (180) 
இது குறிப்பிடப்படும்‌... எடுத்துக்‌ 
காட்டாக, குமரேசன்‌ என்பவ 
ரின்‌ மின்னஞ்சல்‌ முகவரி kumar 
@.yahoo.com என்று வைத்துக்‌ 
கொள்வோம்‌. ஹெச்டீ எம்‌எல்‌ 
ஆவணத்தில்‌, 

<A HREF = “mailto : 

kumar@yahoo.com”> 
E-mail : Kumaresan </A> 


பயனாளர்‌ £-mail : Kumaresan 
என்ற மீத்தொடுப்பின்‌ மீது 
சுட்டியால்‌ சொடுக்கினால்‌ 
போதும்‌. பயனாளரின்‌ கணினி 
யிலுள்ள மின்னஞ்சல்‌ மென்‌ 
பொருள்‌ இயங்கத்‌ தொடங்‌ 
கும்‌. அதில்‌ 1௦ என்ற இடத்தில்‌ 
kumar@yahoo.com என்ற முகவரி 
இடம்‌ பெற்றிருக்கும்‌. 

main body : மையப்‌ பகுதி; 
முதன்மைப்‌ பகுதி : ஒரு கணினி 
நிரலில்‌ துணை நிரல்களை 
இயக்கும்‌ கட்டளைகளும்‌ பிற 
இன்றியமையாக்‌ கட்டளை 
களும்‌ அடங்கிய நிரலின்‌ 
முதன்மைப்‌ பகுதி. 

main control module : முதன்‌ 
மைக்‌ கட்டுப்பாடு மாடுல்‌ : 
நிரல்‌ தொடர்‌ கூறு (மாடுல்‌) 
களின்‌ வரிசைக்‌ கிரமத்தில்‌ மிக 
உயர்ந்த நிலை அதற்குக்‌ 8ழே 


ன்ப யை ப ட வலத கள்‌ ட்தி ப வ பட்டன்‌ 


main distribution frames 896 


உள்ள கூறு (மாடுல்‌/களை இது 
கட்டுப்படுத்துகிறது. 

main distribution frames : முக்‌ 
கிய விநியோகச்‌ சட்டம்‌ : தரவுத்‌ 


தொடர்பு முறையில்‌ கம்பி 
மூலம்‌ விநியோகிக்கும்‌ 
அடுக்கு. பல மாடிக்‌ கட்டிடங்‌ 
களின்‌ அடித்தளப்‌ பகுதி 


யிலேயே இது பெரும்பாலும்‌ 
அமைக்கப்பட்டிருக்கும்‌. உள்‌ 
பகுதி மற்றும்‌ வெளிப்பகுதி 
தரவுத்‌ தொடர்புக்‌ கம்பிகள்‌ 
இணையும்‌ இடம்‌ இதுவே. ஈ0f 
என்று சுருக்கி அழைக்கப்படும்‌. 
mainframe பிரதம அச்சு; 
முதன்மைப்‌ பொறியமைவு 

பெரும்‌ விலையுயர்ந்த கணினி 
அமைப்பு. பொதுவாக பெரும்‌ 
வணிக நிறுவனங்கள்‌, கல்லூரி 
கள்‌, பிற நிறுவனங்களில்‌ தரவு 
களை வகைப்படுத்த உதவு 
கிறது. துவக்கத்தில்‌ இந்தச்‌ 
சொற்றொடர்‌ துவக்க கால 
கணினிகளில்‌ இருந்த பெரிய 
இரும்புச்‌ சட்ட வரிசைகளை 
யும்‌, வரிசையான இழுப்பறை 
களையும்‌ அவற்றில்‌ உள்ள 
ஆயிரக்கணக்கான வெற்றிடக்‌ 
குழாய்களையும்‌ குறிக்கும்‌. 
பிரதம அச்சு அறை முழுக்க 
ஆக்கிரமித்துக்‌ கொண்டு பெரு 
மளவு தரவுகளைக்‌ கையாளும்‌ 
திறன்‌ கொண்டதாக இருந்தன. 
குறுங்கணினி அல்லது சிறு 


main function 


கணினிகளைவிட விலை உயர்ந்‌ 
தவை. பிரதம அச்சுகள்தான்‌ 
பெரிய, மிகவும்‌ விரைவான 
விலையுயர்ந்த கணினி வகை 
களாகும்‌. பிரதம அச்சுகளைக்‌ 
கொண்ட சூப்பர்‌ கணினிகள்‌ 
பெரியவை, விரைவானவை 
மற்றும்‌ விலை உயர்ந்தவை. 


mainframe computer : முதன்‌ 
மைப்‌ பொறியமைவுக்‌ கணினி: 
ஆரம்பத்தில்‌ மையச்‌ செயல 
கத்தை மட்டுமே குறிப்பிடு 
வதாக பெருமுகம்‌ என்ற சொல்‌ 
பயன்படுத்தப்பட்டது. 1960- 
களின்‌ நடுவில்‌ எல்லா கணினி 
களும்‌ பெருமுகங்கள்‌ என்று 
அழைக்கப்பட்டன. ஏனென்‌ 
றால்‌, எல்லாவற்றிலும்‌ மையச்‌ 
செயலகம்‌ உண்டல்லவா! 
இன்று மிகப்பெரிய கணினி 
அமைப்பையே இச்சொல்‌ குறிக்‌ 
கிறது. பல்லாயிரம்‌ நேர்முக 
முகப்புகளைக்‌ கையாளும்‌ 
பெருமுகங்கள்‌ பல உள்ளன. 
இவை நூற்றுக்கணக்கான மீமிகு 
எண்மி (மெகாபைட்‌) நினைவ 
கங்களுடனும்‌, பல நூறு 
கிகாபைட்‌ வட்டுச்‌ சேமிப்பகங்‌ 
களுடனும்‌ உள்ளன. 


mainframe system : முதன்மைப்‌ 
பொறியமையவு. 


main function : மூல/முதன்மை/ 
முக்கிய/மையச்‌ செயல்கூறு : 


எனவவ வை வ கை வை வ வைக கக கை க கைய வ வைய வை வையை ய ட ட டட 


mainline programme 


ஒரு கணினி நிரலில்‌ முக்கிய 
பகுதி, செயல்கூறு அடிப்படை 
யிலான நிரலாக்க மொழிகளில்‌ 


எழுதப்படும்‌ நிரல்களில்‌ 
ஏனைய செயல்கூறுகளை 
அழைத்து, பணியை நிறை 
 வேற்றும்‌ முதன்மையான 


. செயல்கூறு. (எ-டு) சி-மொழி 
யில்‌ ஒரு நிரலில்‌ எத்தனை 
செயல்கூறுகள்‌ வேண்டுமானா 
லும்‌ இருக்கலாம்‌. ஆனால்‌ 
ஈain() என்கிற செயல்கூறு 
கட்டாயம்‌ இருக்க வேண்டும்‌. 
ஒரு நிரலானது அதில்தான்‌ 
தொடங்கி முடியும்‌. 

mainline programme : முதன்‌ 
மைச்‌ செயல்முறை : முதன்மை 
இணைப்பு நிரல்‌ தொகுப்பு. 
நிரல்‌ தொகுப்பில்‌ பிற முனை 
யங்களின்‌ இயக்க முறைமை 
யைக்‌ கட்டுப்படுத்தும்‌ பகுதி. 
main loop (main line) : முக்கிய/ 
மைய மடக்கி : ஒரு கணினி 
நிரலில்‌ முதன்மைப்‌ பகுதியில்‌ 
இடம்‌ பெற்றுள்ள மடக்கி. 
நிரலின்‌ முக்கிய பணியை இந்த 
மடக்கிதான்‌ நிறைவேற்றும்‌. 
ஒரு குறிப்பிட்ட நிபந்தனை சரி 
அல்லது தவறாக இருக்கும்‌ 
வரை இந்த மடக்கி செயல்‌ 
பட்டுக்‌ கொண்டிருக்கும்‌. 
நிகழ்வு முடுக்க நிரலாக்கத்தில்‌ 
(Event Driven Programming) 
இந்தப்‌ பிரதான மடக்கி, இயக்க 


maintainability 


முறைமையிடமிருந்து பெறப்‌ 
படும்‌ நிகழ்வுகளுக்காகக்‌ காத்‌ 
திருந்து அவற்றைப்‌ பெற்றுச்‌ 
செயல்படுத்தும்‌. 

main memory முதன்மை 
நினைவகம்‌; முகமை நினைவ 
கம்‌; முதன்மை நினைவுப்‌ 
பதிப்பி; தலைநிலை; நினைவுப்‌ 
பதிப்பி. 

main method : முதன்மை வழி 
முறை. 

main segment முக்கிய / 
முதன்மை/மையத்‌ துண்டம்‌ : 
மெக்கின்டோஷ்‌ கணினிகளில்‌ 
ஒரு நிரலின்‌ முதன்மையான 
குறிமுறைப்‌ பகுதி. அந்த நிரல்‌ 
நிறைவேற்றப்பட்டு முடியும்‌ 
வரை இப்பகுதி நினைவகத்தில்‌ 


ஏற்றப்பட்டு அழியாமல்‌ 
இருக்கும்‌. 
main storage : முதன்மைச்‌ 


சேமிப்பு: முதன்மைத்‌ தேக்ககம்‌ : 
மையச்‌ செயலகத்தினால்‌ நேரடி 
யாகக்‌ கட்டுப்படுத்தப்படுகிற 
நேரடியாக அணுகக்கூடிய 
சேமிப்பகம்‌. நிரல்‌ தொகுப்பு 
களை நிறைவேற்றும்பொழுதே 
அவற்றைச்‌ சேமிக்க உதவுறெது. 
தரவுகளை முறைப்படுத்தும்‌ 
பொழுதே சேமிக்க உதவுகிறது. 


maintainability : பராமரிப்பு 
இயைபு; பேணு திறன்‌ : பழுது 


EE ———— 


57 


maintenance 898 


ஒன்றினைச்‌ சீர்‌ செய்தல்‌ மற்றும்‌ 
தனித்து விடலுடன்‌ தொடர்‌ 
புடைய பண்பு. 


maintenance : பேணல்‌; பரா 
மரிப்பு: தவறுகளைக்‌ களைய 
அல்லது வன்பொருள்‌ அல்லது 
நிரல்‌ தொகுப்புகளை திருப்தி 
கரமான பணிநிலைமையில்‌ 
வைத்திருக்க மேற்கொள்ளப்‌ 
படும்‌ நடிவடிக்கைகள்‌. இவற்‌ 
றில்‌ சோதனைகள்‌, அளவில்‌, 
மாற்றல்‌, சீர்‌ செய்தல்‌ மற்றும்‌ 
பழுது பார்த்தல்‌ ஆயெவையும்‌ 
அடங்கும்‌. 

maintenance, file : 
பராமரிப்பு. 


கோப்புப்‌ 


maintenance programmer 
பராமரிப்பு ஆணையர்‌; பேணல்‌ 
ஆணையர்‌ ஏற்கெனவே 
தகவல்‌ முறைமை ஒன்றில்‌ 
சேர்க்கப்பட்ட நிரல்‌ தொகுப்பு 
ஒன்றுடன்‌ பணியாற்றுறெவர்‌. 
தேவையான மாற்றங்களை 
அவ்வப்போது செய்கிறவர்‌. 


maintenance programming : 
பராமரிப்பு நிரலாக்கம்‌. 


maintenance routine : பராமரிப்பு 
வழமை ; பேணல்‌ முறைமை : 
கணினி முறைமை ஒன்றில்‌ 
வழமையான தடுப்புப்‌ பரா 
மரிப்புப்‌ பணிகளை வாடிக்கை 
யாளரான பொறியாளர்‌ ஒருவர்‌ 


major geographic domain 


நிறைவேற்ற உதவும்‌ வாடிக்‌ 
கையான நடவடிக்கைகள்‌. 
maintenance service : பரா 
மரிப்புப்‌ பணி ; பேணுதல்‌ பணி; 
ஒரு பொருளை நன்றாக இயங்‌ 
கும்‌ நிலையில்‌ வைத்திருக்க 
அளிக்கப்படும்‌ சேவை. 


maintenance, updating and file இ 
இற்றைப்படுத்தலும்‌ கோப்புப்‌ 
பேணும்‌. 

maintenance wizard : பராமரிப்பு 
வழி காட்டி. 

MAIT : மைட்‌ : Manufacturer's 
Associaton of Information Tech- 
0௦1099, India என்பதன்‌ குறும்‌ 
பெயர்‌. 


Majordomo : மேஜர்டோமோ : 
இணையத்தில்‌ அஞ்சல்‌ பட்டி 
யல்களை மேலாண்மை செய்‌ 
யும்‌ செல்வாக்குப்‌ பெற்ற மென்‌ 
பொருள்‌. 

major geographic domain : 
பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ களம்‌ : 
இணைய களப்‌ பெயர்களில்‌ 
(Domain names) ஈரெழுத்து 
முகவரி. இணைய தளப்‌ புரவன்‌ 
(Host) அமைந்துள்ள நாட்டின்‌ 
பெயரைக்‌ குறிக்கும்‌. தளப்‌ 
பெயர்களில்‌ புவிப்பிரிவுக்‌ களப்‌ 
பெயர்‌ பெரும்பாலும்‌ இறுதி 
யில்‌ இடம்‌ பெறும்‌. (எ-டு) 


ப/ப௦.600.ய5 - அமெரிக்காவில்‌ 


major sort key 


உள்ள இல்லினாய்ஸ்‌ பல்கலைக்‌ 
கழக இணைய தளம்‌. ௫.௮.பk 
- இங்கிலாந்திலுள்ள கேம்‌ 
பிரிட்ஜ்‌ பல்கலைக்‌ கழகத்‌ 
தளப்பெயர்‌. நாட்டுக்‌ குறிமுறை 
என்றும்‌ அழைக்கப்படும்‌. 
major sort key : முதன்மை 
வரிசையாக்க விசைத்‌ திறவு: 
முக்கியமான வகைப்படுத்தும்‌ 
விசை : தரவுகளைக்‌ கொண் 
டுள்ள பகுதி (இறுதிப்‌ பெயர்‌ 
போன்றது) அதனைக்‌ கொண்டு 
பெரும்பான்மையான தரவு 
வகைகளை வேறுபடுத்துதல்‌ 
மற்றும்‌ வகைப்படுத்துதல்‌ 
இயலக்கூடியது. இக்களத்தில்‌ 
இரட்டிப்பு நிகழும்‌ பொழுது 
ஒரு கண்காணிப்பு வகைப்‌ 
படுத்தும்‌ விசை (முதல்‌ பெயர்‌ 
போன்றது) தேவையான வேறு 
பாட்டை வழங்க முடியும்‌. 
make code : குறியீட்டை உரு 
வாக்கு : ஒரு விசையை அழுத்‌ 
தியவுடன்‌ உருவாக்கப்படும்‌ 
நுண்ணாய்வுக்‌ (ஸ்கான்‌) குறி 
யீடு. (பின்னர்‌ விசை விடு 
விக்கப்பட்டவுடன்‌ தடைக்‌ குறி 
யீடு வருகிறது). 

make MDE file : எம்டிஇ கோப்பு 
உருவாக்கு. எம்‌எஸ்‌ அக்செஸில்‌ 
உள்ள பட்டித்‌ தேர்வு. 

make new connection : புதிய 
இணைப்பை உருவாக்கு. 


899 maltron keyboard 


male connector செருகு 
இணைப்பி : மின்‌ இணைப்பு 
களை உருவாக்க ஒரு செருகி 
யில்‌ பொருந்தும்‌ வகையில்‌ 


செருகு இணைப்பி 


வடிவமைக்கப்பட்ட செருகு 
இணைப்பி. Female connector- 
க்கு எதிரானது. 

௱alfunction : பிழைச்‌ செயல்‌; 
பிறழ்‌ வினை: மையச்‌ செயலகத்‌ 
தில்‌ அல்லது புறக்‌ கருவியின்‌ 
செயல்பாட்டில்‌ ஏற்படும்‌ 
பிழை. தவற்றின்‌ விளைவு. 
malice programme : தீய நிரல்‌. 
தீச்‌ செயல்முறை; தீயகட்டளைத்‌ 
தொடர்‌. 

maltron keyboard : மால்ட்ரான்‌ 
விசைப்பலகை : மேலும்‌ விரை 
வாகப்‌ பணிகளை நடத்த உதவு 
கிற விசைப்‌ பலகை வரிசை 
முறை. மரபு வழியான விசைப்‌ 
பலகை முறைமையை விட 
எளிதாகக்‌ கற்றுக்‌ கொள்ளலாம்‌. 


MAN 900 


MAN : எம்‌ஏஎன்‌ மாநகர இணை 
யம்‌: Metropolitan Area Network 
என்பதன்‌ குறும்பெயர்‌ 


management graphics 

மேலாண்‌ வரைவியல்‌; நிர்வாக 
வரைபடம்‌ : வணிகம்‌ ஒன்றின்‌ 
பெயர்‌ மற்றும்‌ கள முக்கியத்‌ 
துவம்‌ வாய்ந்த அம்சங்களை 
விளக்கும்‌ பட்டியல்‌. வரை 
படம்‌ மற்றும்‌ காட்டி வெளியீடு 
கள்‌. வணிகத்‌ தரவுகளை உணர 
வும்‌ வெளியிடவும்‌ உதவும்‌ 
நோக்குடன்‌ தயாரிக்கப்படுகிறது. 
management information service : 
மேலாண்மைத்‌ தகவல்‌ சேவை : 
ஒரு நிறுவனத்தில்‌ ஒரு பணீப்‌ 


பிரிவாக இயங்கும்‌ துறை. 
தகவல்‌ தொடர்பான 
அனைத்துப்‌ பணிகளையும்‌ 


கவனித்துக்‌ கொள்ளும்‌. 
Management Information System 
(MIS) : நிர்வாகத்‌ தகவல்‌ முறைமை 
மேலாண்‌ தகவல்‌ அமைவு : 1415 : 
அமைப்பு மேலாளர்களுக்குத்‌ 
திட்ட மிட, தொழிலாளர்களை 
அமைக்க, ஆணையிட மற்றும்‌ 
நிறுவனத்தின்‌ செயல்பாட்டைக்‌ 
கட்டுப்படுத்த, தேவையான 
தகவல்களை வழங்கும்‌ 
வகையில்‌ வடிவமைக்கப்பட்ட 
தகவல்‌ முறைமை. 


management report : நிர்வாக 
அறிக்கை : மேலாண்‌ அறிக்கை : 


Manchester code 


மேலாளர்களும்‌, முடிவுகளை 
எடுப்போரும்‌ தங்கள்‌ பணி 
களைச்‌ செய்ய உதவும்‌ வகை 
யில்‌ வடிவமைக்கப்பட்ட 
அறிக்கை. 

management science : நிர்வாக 
அறிவியல்‌; மேலாண்மை இயல்‌ : 
வணிகம்‌ ஒன்றின்‌ ஆதாரங்களை 
வழமையாக கணினி ஒன்றின்‌ 


உதவியோடு நிர்வகிப்பது 
தொடர்பான கணிதவியல்‌ 
அல்லது அளவீட்டு முறை 
யிலான ஆய்வு. 


௱காager : மேலாளர்‌ : கணினி 
மையம்‌, நிரல்‌ தொகுப்புக்‌ 
குழு, மென்பொருள்‌ வளர்ச்சிக்‌ 
குழு, சேவை நிறுவனம்‌ மற்றும்‌ 
பிறவற்றின்‌ நடவடிக்கைகளை 
வழி காட்டுகிற பொறுப்புள்ள 
மனிதர்‌. 

managerial end user : நிர்வாக 
இறுதிப்‌ பயனாளர்‌ தரவு 
அமைப்பைத்‌ தனிப்பட்ட 
முறையில்‌ பயன்படுத்தும்‌ 
முதலாளி, மேலாளர்‌ அல்லது 
மேலாளர்‌-நிலை தொழில்‌ வல்‌ 
லுநர்‌. தரவு அமைப்புகளைச்‌ 
சார்ந்துள்ள துறை அல்லது 
நிறுவனப்‌ பிரிவின்‌ மேலாளர்‌. 

Manchester code : மான்செஸ்டர்‌ 
குறியீடு : தானே நேரம்‌ அமைக்‌ 
கும்‌ தரவு குறியீட்டு அமைப்பு. 
துண்மியை வரையறுக்கத்‌ 


er 


mancos 


தேவைப்படும்‌ நேரத்தை 
இரண்டு சுழற்சிகளாக இது 
பிரிக்றெது. முதல்‌ சுழற்சி தரவு 
மதிப்பினையும்‌, (0 அல்லது 1) 
இரண்டாவது சுழற்சி எதிர்‌ 
நிலைக்கு மாற்றி நேரத்தையும்‌ 
அளிக்கிறது. 

31௦௦5 : மான்கோஸ்‌ : பி.சி.க்‌ 
களுக்கான சக்தி மிக்க, முழுமை 
யான மேலாண்மைக்‌ கட்டுப்‌ 
பாட்டு அமைப்பு. உற்பத்தி 
செய்தல்‌ மற்றும்‌ விநியோகிப்‌ 
பதில்‌ ஈடுபட்டுள்ள நிறுவனங்‌ 
களின்‌ தேவைகளை இது 
கவனிக்கிறது. 


Maniac : மேனியாக்‌ : வான்‌ நியூ 
மென்னால்‌ உருவாக்கப்பட்ட 
சொல்‌. ஹைட்ரஜன்‌ குண்டினை 
உருவாக்குவதற்காக வடிவமைக்‌ 
கப்பட்ட இராட்சத கணினி. 


ஈanipயlating : முனைப்படுத்து 
தல்‌ ; கையாள்தல்‌ : பயன்‌ 
படுத்துவோருக்கு கூடுதல்‌ 
பொருள்‌ உள்ள வடிவில்‌ தரவு 
களைக்‌ கையாளும்‌ பணி. 
manipulation instruction, data : 
தரவு முனைப்படுத்தல்‌ ஆணை; 
தரவு கையாள்தல்‌:- ஆணை. 
மனித 


man-machine interface : 
எந்திர இடையிணைப்பு. 


manpower loading chart : மனித 
சக்தியை ஏற்றும்‌ பட்டியல்‌; பணி 


manual input 


யாளர்‌ பயன்பாட்டு வரைவு : 
கால அடிப்படையில்‌ தொழி 
லாளர்கள்‌ ஒதுக்கீடு செய்யப்படு 
வதைக்‌ காட்டும்‌ பட்டியல்‌. 


௱aாi$52 : அடி எண்‌ மடக்கையின்‌ 
பதின்மக்‌ கூறு : 0.64321 % 105 
64321 இல்‌ மிதவைப்‌ புள்ளி எண்‌ 
களைக்‌ குறிப்பிடும்‌ பகுதி எண்‌. 


காப! : கை நூல்‌; செயல்‌ 
விளக்க நூல்‌. 

manual data processing : மனி 
தர்‌ மூலமான தரவு செயலாக்கம்‌ : 
தொடர்ச்சியான மனித இயக்க 
மும்‌ தலையீடும்‌ தேவைப்படும்‌ 
தரவு செயலாக்கம்‌. காகிதப்‌ 
படிவங்கள்‌, பென்சில்கள்‌ நிரப்‌ 
பும்‌ பெட்டிகள்‌ போன்ற எளிய 
தரவு செயலாக்கக்‌ கருவிகளை 
இது பயன்படுத்துகின்றது. தட்‌ 
டச்சுப்‌ பொறிகள்‌, கணிப்பிகள்‌ 
போன்றவற்றைப்‌ பயன்படுத்‌ 
தினாலும்கூட எல்லா தரவு செய 


லாக்கங்களும்‌ தானியங்கி 
யானவை என்று சொல்ல 
முடியாது. 

manual device கையாள்‌ 
இயக்கும்‌ சாதனம்‌. 

manual input கைமுறை 


உள்ளீடு; இயக்க உள்ளீடு: 
திருத்த, பணியைத்‌ ' தொடர, 
கணினி நிரல்‌ தொகுப்பு ஒன்றை 
வகைப்படுத்துவதைத்‌ தொடர 


பதி கட ட றட அபபட தாப அர த பபப ல ம்‌ 


manual operation 


கணினியைக்‌ கையாள்வோர்‌ 
கையால்‌ பதிவுசெய்யும்‌ தரவுகள்‌. 


manual operation : கை முறை 
இயக்கம்‌ : ஒரு முறைமையில்‌ 
நேரடி கையால்‌ இயக்கும்‌ உத்தி 
களால்‌ தரவுகளை வகைப்‌ 
படுத்துதல்‌. 

manual speed கைமுறை 
வேகம்‌; கைச்செயல்‌ வேகம்‌. 


manufacturer's software 
தயாரிப்பவரின்‌ மென்பொருள்‌: 
கணினி ஒன்றில்‌ கணினித்‌ 
தயாரிப்பாளர்‌ வழங்குகிற அல்‌ 
லது கிடைக்கச்‌ செய்கிற நிரல்‌ 
தொகுப்பு துணைக்கருவிகள்‌. 


manufacturing information 
system : உற்பத்திக்கான தகவல்‌ 
அமைப்பு : உற்பத்தி செயல்‌ 
பாடுகளுக்கான திட்டமிடல்‌, 
கட்டுப்பாடு மற்றும்‌ நிறை 
வேற்றுதலை செய்யும்‌ தகவல்‌ 
அமைப்புகள்‌. கணினி ஒருங்‌ 
இணைந்த உற்பத்தி முறை (சிஐ 
எம்‌) மற்றும்‌ கேட்‌, கேம்‌ (04ம- 
CAM) போன்ற தொழில்‌ நுட்பங்‌ 
களும்‌ இதில்‌ உள்ளடக்கம்‌. 


ap : படம்‌: நிரல்‌ தொகுப்பு 
ஒன்றின்‌ பல்வேறு அம்சங்‌ 
களும்‌ அதன்‌ தரவுகளும்‌ சேமிப்‌ 
புப்‌ பகுதியைச்‌ சுட்டிக்காட்டும்‌ 
பட்டியல்‌. இதனைச்‌ சேமிப்புப்‌ 
படம்‌ என்றும்‌ கூறுவார்கள்‌. 


mapping 


MAPI : மாப்பி; எம்‌ஏபீஐ : செய்தி 
வழி பயன்பாட்டு நிரலாக்க 
இடைமுகம்‌ என்று பொருள்‌ 
படும்‌ Messaging Application 
Programming Interface என்ற 
தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 
குறும்பெயர்‌. ஒற்றைக்‌ கிளை 
யன்‌ வழியாக மின்னஞ்சல்‌, 
குரலஞ்சல்‌ தொலைநகல்‌ 
போன்ற வெவ்வேறு செய்திப்‌ 
பரிமாற்ற மற்றும்‌ பணிக்குழு 
பயன்பாடுகள்‌ செயல்பட வழி 
வகுக்கும்‌, மைக்ரோசாஃப்ட்‌ 
வகுத்துள்ள இடைமுக வரன்‌ 
முறை. விண்டோஸ்‌ 95/என்டீ 
முறைமைகளில்‌ மைக்ரோ 
சாஃப்ட்‌ எக்ஸேஞ்ச்‌ என்ற 
பெயரில்‌ இவ்வசதி உள்ளது. 
map மா : தொடர்புறுத்து 
நினைவகம்‌. 


mapped drives : தொடர்புறுத்‌ 
திய இயக்ககங்கள்‌/வட்டகங்கள்‌ ; 
1. விண்டோஸ்‌ சூழலில்‌, 
உள்ளக இயக்கக (Local drive) 
எழுத்துகளைத்‌ தாங்கியுள்ள 
பிணைய வட்டகங்கள்‌ அங்‌ 
கிருந்தே அணுக முடியும்‌. 
2. யூனிக்ஸில்‌, இயக்க முறை 
மைக்கு அறிமுகப்படுத்தபட்டுச்‌ 
செயல்படும்‌ நிலையிலுள்ள 
வட்டகங்கள்‌. 

ஈர : பதிலிடல்‌; விவர 
ணையாக்கம்‌ ஒரு ஒருங்‌ 


tt 


mar 


இணைப்பு முறையினை மற்‌ 
றொரு ஒருங்கிணைப்பு முறை 
மையில்‌ பயன்படக்‌ கூடியதாக 
மாற்றியமைத்தல்‌. 

mar : மார்‌: Memory Address 
Register என்பதன்‌ குறும்பெயர்‌. 
Margie : மார்கி : Memory Analysis 
and Response Generation in 
English என்பதன்‌ குறும்பெயர்‌. 
ஈரா : விளிம்புக்கோடு ; ஓரம்‌ 
இடம்‌: பக்கம்‌ அல்லது சாளரம்‌ 
ஒன்றின்‌ வலது அல்லது இடது 


. முனைக்கும்‌ உரைத்தொகுப்பு 


துவங்கும்‌ இடத்துக்கும்‌ 
இடையே உள்ள தூரம்‌. 
marginal checking : விளிம்புக்‌ 
கோடு சோதனை : தடுப்புப்‌ பரா 
மரிப்பு நடைமுறை. இதில்‌ 
சோதிக்கப்படும்‌ அலகு அதன்‌ 
இயல்பான மதிப்பீட்டிலிருந்து 
வேறுபட்டதாக அமைகிறது. 
விளிம்பு நிலையில்‌ இயங்கும்‌ 
உதிரிபாகங்களைக்‌ கண்டறி 
வதும்‌ அவற்றின்‌ இருப்‌ 
பிடத்தை உறுதி செய்யும்‌ 
முயற்சியில்‌ இப்பணி மேற்‌ 
கொள்ளப்படுகிறது. 

marginal max. value . அதிக 
பட்ச மதிப்பு. 
marginal min. value : 
பட்ச மதிப்பு. 
ஈன! test : விளிம்பு நிலை 
சோதனை : எதிர்பார்க்கப்படும்‌ 


குறைந்த 


903 


mark sensing 


மதிப்புகளுக்கு மிகவும்‌ அதிக 
மானதும்‌ மிகவும்‌ குறைவானது 
மான மதிப்புகளை அறிமுகப்‌ 
படுத்தும்‌ அமைப்புச்‌ சோதனை. 
ஈம : குறியீடு : காலம்‌ அல்‌ 
லது இடத்தில்‌ ஒரு நிகழ்வைச்‌ 
சுட்டிக்‌ காட்டுகிற அல்லது 
குறிப்பிடுகிற அடையாளம்‌ 
அல்லது குறியீடு. 

லாமா : சுட்டி ; அடையாளங்‌ 
காட்டி; அடையாளக்‌ குறி : வரிக்‌ 
கோட்டுப்‌ பட்டியலில்‌ புள்ளி 
விவர முனைகளைக்‌ குறிப்பிட 
உதவும்‌ குறியீடு. இக்குறியீடு 
வடிவங்களில்‌ வட்டங்களும்‌, %, 
பெட்டிகள்‌, நட்சத்திரங்கள்‌, 
மற்றும்‌ புள்ளிகளும்‌ அடங்கும்‌. 


marker, end of file : கோப்பு 


இறுதிக்‌ குறியீடு. 

mark sense card : குறியீட்டு 
உணர்வு அட்டை கணினி 
படிக்கக்கூடிய அட்டை. மின்‌ 
சாரம்‌ கடத்தும்‌ பென்சிலின்‌ 
மூலம்‌ இதை அடையாளப்‌ 
படுத்தலாம்‌. 

mark sensing : அடையாள 
உணர்திறன்‌; குறி உணர்தல்‌ : 
அட்டைகள்‌ அல்லது பக்கங்களை 
பென்சில்‌ ஒன்றினால்‌, அடை 
யாளம்‌ உணர்திறன்‌ கருவி 
ஒன்றினால்‌ கணினி . நேரே 
படிக்கும்‌ வகையில்‌ குறிக்கும்‌ 
திறன்‌. காலம்‌ வீணாவதையும்‌, 


mark, tape 904 


விசைகளைக்‌ கையாளும்‌ 
பொழுது ஏற்படும்‌ தவறுகளை 
யும்‌ தவிர்க்க கையால்‌ தரவு 
களைப்‌ பெறும்‌, மிகவும்‌ 


பயனுள்ள உத்தி. 
ஈaாk%@, tape : நாடா குறியீடு. 


markup language : குறியீட்டு 
மொழி : ஓர்‌ உரைக்‌ கோப்பில்‌ 
எந்த வடி 
வமைப்பில்‌ அச்சுப்பொறி 
யிலோ அல்லது திரைக்‌ காட்சி 
யாகவோ வெளிக்காட்ட வேண்‌ 
டும்‌, எவ்வாறு வரிசைப்படுத்தி 
அதன்‌ உள்ளடக்கத்தை தொடுத்‌ 
துக்‌ காட்டவேண்டும்‌ என 
கணினிக்கு அறிவுறுத்தும்‌ குறி 
யீடுகளின்‌ தொகுதியைக்‌ 
கொண்ட மொழி. (எ-டு) : 
மீவுரைக்‌ குறியீட்டு மொழி 
(HTML) வலைப்பக்கங்களை 
வடிவமைக்கப்‌ பயன்படுகிறது. 
2. செந்தரப்‌ பொதுமைக்‌ குறி 
மீட்டு மொழி (501/0) அச்சுக்‌ 
கோத்தல்‌ மற்றும்‌ கணினிப்‌ 
பதிப்பகப்‌ பணிகளுக்கும்‌ மின்‌ 
னணு ஆவனங்களுக்கும்‌ பயன்‌ 
படுகிறது. இது போன்ற குறி 
யீட்டு மொழிகள்‌ பணித்த.எம்‌ 
சாரா ஆவணங்களை/கோப்பு 
களை உருவாக்கப்‌ பயன்படு 
கின்றன. பல்வேறு பயன்பாடு 
களுக்கிடையே கையாண்டு 
கொள்ளவும்‌ வழி செய்கின்றன. 


உரைப்பகுதியை 


maskable interrupts 


ஈகrqபee : நகர்‌ தொடர்‌ : திரையில்‌ 
இடவலமாக வலஇடமாக 
நகர்ந்துசெல்லும்‌ சொல்‌ தொடர்‌. 
maser : மாசர்‌ : Microwave amplifi- 
cation by the stimulated emission 
௦1 190(5(/00 என்பதன்‌ குறும்‌ 
பெயர்‌. வானொலி அலை 
வரிசை. வெளியீட்டை மிகைப்‌ 
படுத்தக்கூடிய ஒரு சாதனம்‌. 
செயற்கைக்கோள்‌ தகவல்‌ 
தொடர்பு தரை நிலையங்களில்‌ 
மாசர்‌ பெருக்குக்‌ கருவிகள்‌ 
தகவல்‌ தொடர்புச்‌ செயற்கைக்‌ 
கோள்களிலிருந்து பெறப்பட்ட 
மிகவும்‌ வலுவிழந்த சமிக்கை 
களை பெரிதுபடுத்த பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 

ஈask : மூடி : 1. எந்திரச்சொல்‌. 
இதில்‌ துண்மிகள்‌ அல்லது 
எண்மிகள்‌ அல்லது எழுத்துகள்‌, 
நிரல்‌ ஒன்றைக்‌ கட்டுப்படுத்து 
வதன்‌ மூலம்‌ தேர்ந்தெடுக்கப்‌ 
பட்ட எட்டியல்கள்‌ அல்லது 
துண்மிகளை அல்லது எழுத்து 
களை இருத்திக்‌ கொள்ளுதல்‌ 
அல்லது நீக்குதல்‌ ஆகிய பணி 
களைச்‌ செய்கிறது. "உற்பத்தி 
நடைமுறையில்‌ பயன்படும்‌ 
முறைமை ஒன்றில்‌ உள்ள 
இணைப்பு ஒன்றின்‌ இன்டியோ 
கிராஃபிக்‌ பிரதிநிதித்துவம்‌. 

: மூடக்‌ 


மென்‌ 


maskable interrupts 
கூடிய தலையீடுகள்‌ : 


mask bit 


பொருளால்‌ செய்யக்‌ கூடியதும்‌, 
செய்யாமல்‌ தடுக்கக்கூடியது 
மான வன்பொருள்‌ தலையீடுகள்‌. 


௱251 010: மறைப்புத்‌ துண்மி : 
கணக்கீட்டில்‌ இடம்பெறும்‌, 
இரும துண்மிகளால்‌ (Binary 
Bits) ஆன ஒரு தரவு மதிப்பினை 
ஒரு குறிப்பிட்ட தருக்கச்‌ செயற்‌ 
குறி (logical operator) மூலம்‌ 
செயல்படுத்தும்போது, தரவு 
மதிப்பிலுள்ள அனைத்து 
1-களையும்‌ அப்படியே தக்க 
வைக்குமாறு செய்ய முடியும்‌ 
அல்லது அனைத்து 1-களையும்‌ 
0-ஆக மாற்றிவிடவும்‌ முடியும்‌. 
மறைப்பு மதிப்பில்‌ இப்‌ 
பணியைச்‌ செய்யும்‌ அந்தக்‌ 
குறிப்பிட்ட துண்மி, மறைப்புத்‌ 
துண்மி எனப்படுகிறது. (எ-டு): 
தரவு மதிப்பு 00001111 என்க. 
மறைப்பு எண்‌ 11111111 என்க. 
இந்த இரண்டு எண்களையும்‌ 
(உ-ம்‌) (AN) செய்வோம்‌ 
எனில்‌ விடை, 00001111 எனக்‌ 
கிடைக்கும்‌. இங்கே மறைப்பு 
எண்ணில்‌ உள்ள கடைசி நான்கு 
துண்மி(015) களும்‌ மறைப்பு 
துண்மிகளாக செயல்படுகின்‌ 
றன. இவை தரவு மதிப்பிலுள்ள 
நான்கு 1-களையும்‌ மாற்றமின்றி 
அனுமதிக்க உதவுகின்றன. 

Mask design மூடி வடி 
வமைப்பு ஒருங்கிணைந்த 
இணைப்பு வடிவத்தின்‌ இறுதிக்‌ 


905 mass storage 


கட்டம்‌, அதன்‌ மூலம்‌ ஒருங்‌ 
இணைந்த இணைப்பு ஒன்றில்‌ 
ஒன்றுக்கு மேற்பட்ட அடுக்கு 
களுக்கு இணையான ஒன்றுக்கு 
மேற்பட்ட மூடிகள்‌ பெறப்படு 
கின்றன. நடைமுறை தொடர்‌ 
பான கட்டுப்பாடுகள்‌ அனைத்‌ 
தையும்‌ முகமூடி அமைப்பு 
முறை காட்ட வேண்டும்‌. 
இணைப்பு இடம்பெறும்‌ பரப்‌ 
பளவைக்‌ குறைக்க வேண்டும்‌. 


௱asked : மூடப்பட்ட : முடக்கப்‌ 
பட்ட அல்லது துண்டிக்கப்‌ 
பட்ட நிலை. 

ஈ255206 : செய்தி : விவரம்‌ : 
தகவல்களை வகை செய்ய. 


massively parallel processing : 
பெருமளவு இணைநிலைச்‌ செய 
லாக்கம்‌ : ஏராளமான செயலிகள்‌ 
இணைக்கப்பட்ட ஒரு கணினிக்‌ 
கட்டுமானத்தில்‌ நடைமுறைப்‌ 
படுத்தப்படும்‌ செயலாக்க 
முறை. ஒவ்வொரு செயலிக்கும்‌ 
தனித்த ரேம்‌ (RAM) நினைவகம்‌ 
இருக்கும்‌. அதில்‌ இயக்க 
முறைமையின்‌ நகல்‌ இருக்கும்‌. 
பயன்பாட்டு மென்பொருளின்‌ 
நகலும்‌ அதில்‌ ஏற்றப்பட்டிருக்‌ 
கும்‌. அவை தனித்துச்‌ செயல்‌ 
படுத்தக்கூடிய தரவுப்‌ பகுதி, 
ரேமில்‌ இருக்கும்‌. 

mass storage : பெரும்‌ சேமிப்‌ 
பகம்‌; பெரும்‌ தேக்ககம்‌ : நேர்‌ 


ps 


mass storage device 


முக அதரிப்புச்‌ சேமிப்பக 
அமைப்பு. வழக்கமான துணை 
நிலை இருப்பகத்தைவிட அதிக 
அளவுகளில்‌ தரவுகளை சேமிக்‌ 
கும்‌ திறன்‌ கொண்டது. 


mass storage device : பெருஞ்‌ 
சேமிப்புக்‌ கருவி : பெருமளவு 
தரவுகளைச்‌ சேமிக்க, சிக்கன 
மான சேமிப்பகங்களை வழங்கு 
கிற கருலி. எடுத்துக்காட்டு : 
, வன்வட்டுகள்‌, ஒளி நாடாக்கள்‌, 
குமிழ்‌ நினைவு பெரும்‌ காந்த 
வட்டு அமைப்புகள்‌ மற்றும்‌ 
பெருமளவு சேமிப்புச்‌ சுருணை 
முறைமைகள்‌. 500 பில்லியன்‌ 
எழுத்துகளுக்கு மேல்‌ ஏற்கக்‌ 
கூடியது. 

master முதன்மையாளர்‌ : 
ஒன்று அல்லது மேற்பட்ட பிற 
சாதனங்களின்‌ இயக்கத்தைக்‌ 
கட்டுப்படுத்தும்‌ சாதனம்‌. 
master boot record : முதன்மை 
ஏற்றும்‌ பதிவேடு : நிலை வட்‌ 
டில்‌ உள்ள ஏற்றும்‌ பதிவேடு. 
பல்வேறு வட்டுப்‌ பிரிவுகளைக்‌ 
காட்டும்‌, பிரிவினைப்‌ பட்டி 
யல்‌ இதில்‌ உள்ளது. ஒவ்வொரு 
பிரிவும்‌ ஏற்றுப்‌ பதிவேட்டுடன்‌ 
துவங்குறெது. இது துணை 
இயக்க அமைப்புகளை ஏற்று 
வதைத்‌ தொடங்கி வைக்கிறது. 


முதன்மை 


துளையிடப்பட்ட 


master card 
அட்டை : 


906 


master file 


அட்டை படிவத்தில்‌ மாஸ்டர்‌ 
அட்டை. 


master clear : முழுமையும்‌ 
அழித்தல்‌: முற்றும்‌ அழித்தல்‌. 
சில கணினி முனையங்களை 
இயக்கி வைக்கும்‌ சாதனம்‌. அது 
சில நடைமுறைப்‌ பதிவுகளை 
விலக்கி புதிய இயக்கத்துக்கு 
தயார்‌ செய்யும்‌. 

master clock : (முதன்மைக்‌ கடி 
காரம்‌ : கணினி ஒன்றின்‌ அடிப்‌ , 
படையான நேரத்‌ துடிப்பைக்‌ 
கட்டுப்படுத்தும்‌ சாதனம்‌. 
master console : முதன்மை 
முகப்பு : கணினிக்கு ஆணை 
யளிக்க கணினி இயக்குபவர்‌ 
அல்லது அமைப்பிற்கு நிரல்‌ 
தொடர்‌ அமைப்பவர்‌ பயன்‌ 
படுத்தும்‌ முதன்மை முகப்பு. 
master copy : மூலப்படி. 


aster data : முதன்மைத்‌ தரவு : 
அடிக்கடி மாற்றப்படும்‌ தரவு 
தொகுப்பு. இது வகைப்படுத்‌ 


தும்‌ நடவடிக்கைகளுக்கான 
அடிப்படைத்‌ தரவுகளை 
வழங்குகிறது. 

master file முதன்மைக்‌ 


கோப்பு; தலைமைக்‌ கோப்பு : 
ஒப்பு நோக்கில்‌ நிரந்தரமான 
தரவுகளைக்‌ கொண்ட கோப்பு. 
உசாவலுக்கும்‌ உரிய ஆதார 
மாக உள்ளது. பொதுவாக குறிப்‌ 


master file maintenance 


பிட்ட கால இடைவெளியில்‌ 
காலத்துக்கு ஏற்ற வகையில்‌ 
மேம்படுத்தப்படுகிறது. 
master file maintenance 
முதன்மைக்‌ கோப்பு பராமரிப்பு : 
காலத்துக்கேற்ற வகையில்‌ 
மேம்படுத்துதல்‌, மாற்றுதல்‌ 
அல்லது முதன்மைக்‌ கோப்பு 
களை திருத்தி அமைத்தல்‌. 


master key : முதன்மை விசை; 
முதன்மைத்‌ திறவி மென்‌ 
பொருள்‌ அல்லது தரவு பாது 
காப்புக்கான வழங்கன்‌ (server) 
அடிப்படையிலான ஆக்கப்‌ 


பொருள்கூறு (௱றமா£ா!). லெ. 


கணினி அமைப்புகளில்‌ தரவு 
அல்லது பயன்பாடுகள்‌ ஒரு 
வழங்கன்‌ கணினியில்‌ சேமிக்‌ 
கப்பட்டிருக்கும்‌. கிளையன்‌ 
(Client) கணினியில்‌ அவற்றைப்‌ 
பதிவிறக்கப்‌ பயன்படுத்திக்‌ 
கொள்ள வேண்டும்‌. ஒரு இளை 
யன்‌ கணினி தரவு கேட்டு 
கோரிக்கை அனுப்பும்போது 
தொடர்வுத்‌ திறவியை (865810 
ஈர) அனுப்பி வைக்கும்‌. 
தொடர்வுத்‌ திறவி, முதன்மைத்‌ 
திறவியுடன்‌ பொருந்தியிருப்‌ 
பின்‌, கிளையன்‌ கேட்ட தரவுப்‌ 
பொதியை வழங்கன்‌ அனுப்பி 
வைக்கும்‌. 

master link முதன்மை 
இணைப்பு : மெக்டொனால்டு 


907 master/slave computer system 


டக்ளஸ்‌ உருவாக்கிய விநி 
யோகிக்கப்பட்ட எண்‌ முறைக்‌ 
கட்டுப்பாட்டு அமைப்பு. துளை 
யிட்ட அட்டையின்‌ தொடர்‌ 
பான பிரச்சினைகள்‌ இன்றி வடி 
வமைப்பிலிருந்து பொருத்து 
வதற்கு நேரடியாக மின்னணு 
தரவுகளை வழங்குகிறது. 
master menu : முதன்மைப்‌ 
பட்டியல்‌: சிறு அல்லது நுண்‌ 
கணினிகளில்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ எதிர்வினையாற்றும்‌ 
செயலாக்க அமைப்பு. காட்சித்‌ 
திரையில்‌ பட்டியலைக்‌ காட்‌ 
டும்‌ தொழில்நுட்பத்தைப்‌ பயன்‌ 
படுத்துகிறது. பல மாற்று 
வழமைகளில்‌ விரும்பப்படும்‌ 
நிரலைத்‌ தேர்ந்தெடுக்க இது 
உதவுகிறது. 

master record : முதன்மைப்‌ பதி 
வேடு: வாடிக்கையாளர்‌ பணி 
யாளர்‌ அல்லது விற்பனையாளர்‌ 
போன்ற தனிப்பட்ட தலைப்பு 
களுக்கான தரவுகளின்‌ தொகுதி. 
master/slave arrangement : 
தலைமை/அடிமை அமைப்பு 
முறை; தலைவன்‌/பணியாள்‌ 
அமைப்பு முறை : (எ-டு) கணினி 
யானது ஏனைய புறச்‌ சாதனங்‌ 
களைக்‌ கட்டுப்படுத்தும்‌ முறை. 
master/slave computer system : 
தலைமை/அடிமை கணினி 
முறைமை : ஒரு தலைமைக்‌ 


masterlslave system 908 


கணினியுடன்‌ இணைக்கப்பட்ட 
ஒன்றுக்கு மேற்பட்ட அடிமைக்‌ 
கணினிகளைக்‌ கொண்ட 
கணினி முறைமை. தலைவர்‌ 
கணினி இணைக்கப்பட்டுள்ள 
அடிமைக்‌ கணினிக்குப்‌ பட்டி 
யல்‌ பணிகளையும்‌ பிற வேலை 
களையும்‌ வழங்குகிறது. 


master/slave system 
தலைமை/அடிமை முறைமை. 


முதன்மைத்‌ 


master volume : 
தொகுதி. 

match : இணை; பொருத்தம்‌ : 
இரண்டு அல்லது அதற்கு மேற்‌ 
பட்ட வகை தரவுகளுக்கு 
இடையிலான பொருத்தத்தைச்‌ 
சோதித்தல்‌. 
match case : 
தம்‌ பார்‌. 


வடிவப்‌ பொருத்‌ 


matching : இணைவு பார்த்தல்‌ : 
பொருத்தம்‌ பார்த்தல்‌ : இரண்டு 
கோப்புகளை அவற்றில்‌ இணை 
யான வகைத்‌ தரவு அல்லது 
தரவுகள்‌ இருக்கின்றனவா என்‌ 
பதை உறுதி செய்ய சோதிக்கும்‌ 
தரவுகளை வகைப்படுத்தும்‌ 
நடைமுறை. 

material requirements planning : 
பொருள்‌ தேவையைத்‌ திட்ட 
மிடல்‌: சார்ந்து நிற்கும்‌ பொருள்‌ 
வகைகளுக்கான இருப்பறியும்‌ 
கணினி சார்ந்த உத்திகள்‌. 


mathematical functions 


Math coprocessor : கணித 
இணைச்‌ செயலகம்‌ : 386 நிரல்‌ 
தொகுதிக்கும்‌ அதற்கு முந்தை 
யவற்றுக்கும்‌ பயன்படுத்தக்‌ 
கூடிய இணைச்‌ சிப்பு. அமைப்‌ 
பின்‌ கணிப்புச்‌ செயல்‌ இறனைக்‌ 
கூட்டுவதற்கும்‌, ஆணைகளுக் 
கும்‌ இதைப்‌ பயன்படுத்தலாம்‌. 
தொகுதி கூட்டுச்‌ செயலகங்கள்‌ 
எத்தகைய பயன்பாடுகளுக்கு 
பலன்‌ தர வல்லது என்பதில்‌ 
மிகுந்த வாக்கு வாதங்கள்‌ உள்‌ 
ளன. அதைத்‌ தன்னுடைய சிப்பு 
வில்‌ சேர்த்துக்‌ கொள்வதன்‌ மூலம்‌ 
396 செயலகங்கள்‌ இக்கேள்வியை 
மழுங்கடித்து விட்டன. 
mathematical expression 
கணிதத்‌ தொடர்‌, கணிதக்‌ 
கோவை : முழு எண்கள்‌, நிலைப்‌ 
புள்ளி எண்கள்‌ மற்றும்‌ மிதவைப்‌ 
புள்ளி எண்களையும்‌ கூட்டல்‌/ 
கழித்தல்‌ /பெருக்கல்‌/வகுத்தல்‌ 
போன்ற கணிதச்‌ செயற்குறி 
களையும்‌ கொண்ட ஒரு தொடர்‌ 
அல்லது கோவை. 541.2%4-8/ 
2+1.3x10-3. 


mathematical functions 

கணிதச்‌ செயற்கூறு; கணித 
வியல்‌ பணிகள்‌ : பெரும்‌ 
பாலான நிரல்‌ தொகுப்பு மொழி 
களில்‌ கிடைக்கக்கூடிய வாலாய 
மான கணிதத்‌ தொகுப்பு. 
மொழியின்‌ ஒரு பகுதியாக 
பொதுவாக வழங்கப்படுகிறது. 


mathematical logic 


mathematical logic : கணித 
அளவையியல்‌ : மொழி மற்றும்‌ 
அதன்‌ வகைப்படுத்தும்‌ நடை 
முறைகளைப்‌ பிரதிநிதித்துவப்‌ 
படுத்த கணிதவியல்‌ குறியீடு 
களைப்‌ பயன்படுத்துதல்‌. ஒரு 
அறிவிக்கை அல்லது ஒன்றுக்கு 
மேற்பட்ட அறிவிக்கை வரிசை 
கள்‌ உண்மையானவையா? 
பொய்யானவையா? என்பதைத்‌ 
தீர்மானிக்க கணித விதிகளுக்கு 
இயைந்த வகையில்‌ இந்தக்‌ குறி 
யீடுகள்‌ கையாளப்படுகின்றன. 
mathematical model : கணித 
வியல்‌ மாதிரி: கணிதவியல்‌ படி 
மம்‌ : ஒரு குழுக்‌ கணித வெளி 
யீடுகள்‌. இவை ஒரு முறைமை 
நடவடிக்கையைப்‌ பிரதிநிதித்து 
வப்படுத்துகின்றன அல்லது ஒரு 
கருவியின்‌ செயல்பாட்டைப்‌ 
பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. 
mathematical symbols : கணிதக்‌ 
குறியீடுகள்‌ : சூத்திரங்கள்‌, சமன்‌ 
பாடுகள்‌ மற்றும்‌ பட்டியல்‌ 
தொகுப்புகளில்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ குறியீடுகள்‌. 
mathematics கணிதம்‌ 
பொருள்‌ களுக்கிடையிலான 
அல்லது அளவுகளுக்கிடை 
யிலான உறவுகள்‌ பற்றிய 
ஆய்வு. இதன்‌ மூலம்‌ தருக்க 
முறை வழிகளைப்‌ பயன்படுத்தி 
சில உண்மைகளை நிரூபிக்க 
அல்லது பெற இயலும்‌. 


909 


matrix data 


ஈatrரiX : அணி; அடித்தளப்‌ 
பரப்பு : தொடர்புள்ள உருப்படி 
களை (எண்களாக இருக்கலாம்‌, 
விரிதாள்‌ கலங்களாக இருக்க 
லாம்‌, மின்சுற்று உறுப்புகளாக 
இருக்கலாம்‌) கிடக்கைகளாக 
வும்‌ நெடுக்கைகளாகவும்‌ (Rows 
and Columns) அடுக்கி வைக்கும்‌ 
ஓர்‌ ஒழுங்கமைப்பு. செவ்வக 
வடிவிலான எண்‌ தொகுதி 
களைக்‌ கையாளக்‌ கணிதத்தில்‌ 
அணிகள்‌ பயன்படுத்தப்படுகின்‌ 
றன. கணிப்‌ பணி (Cோழபர9) 
யிலும்‌ கணினிப்‌ பயன்பாடு 
களிலும்‌ (Computer Applications) 
தரவுவை அட்டவணை வடிவில்‌ 
கையாள அணிகள்‌ பயன்படு 
கின்றன. கணினி வன்பொருள்‌ 
களிலும்‌ அணிகளின்‌ பயன்பாடு 
உண்டு. திரைக்காட்சியில்‌ 
எழுத்துகள்‌ படப்‌ புள்ளிகளின்‌ 
(0015) அணியாகவே காட்சி 
யளிக்கின்றன. அச்சுப்பொறி 
யில்‌ எழுத்துகள்‌ புள்ளிகளின்‌ 
அணியாகவே அச்சிடப்படுகின்‌ 
றன. மின்னணுவியலில்‌ டயோடு, 
டிரான்‌சஸ்டர்களின்‌ அணி அடிப்‌ 
படையில்‌ தருக்க மின்சுற்று 
களின்‌ பிணைய அமைப்பு உர 
வாக்கப்படுகிறது. தகவலின்‌ 
குறியாக்க (Encoding), குறி 
விலக்கப்‌ (06௦௦00) பணிகளுக்கு 
இவை பயன்படுகின்றன. 


௱atrixX 022 : அணித்‌ தரவு. 


EE 


matrix notation 


matrix notation : அடித்தளப்‌ 
பரப்புக்‌ குறியீடு : 1858இல்‌ 
ஆர்தர்‌ கெய்லி என்னும்‌ 
ஆங்கிலேய கணிதவியலாள 
ரால்‌ அறிமுகப்படுத்தப்பட்டது. 
அவர்‌ ஒரு குறுங்குறியீட்டு 
முறையை அதாவது 2% என்பது 
0-க்குச்‌ சமம்‌ எனும்‌ நீள்‌ சமன்‌ 
பாட்டு வெளியீட்டு முறைமை 


களைப்‌ பயன்படுத்தினார்‌. 


matrix நார்ர்சா : புள்ளியணி 
அச்சுப்பொறி; அடித்தளப்பரப்பு 
அச்சிடு கருவி : எழுத்து அச்சிடு 
கருவி. இது புள்ளி அடித்தளப்‌ 
பரப்பை அச்சிடும்‌ எழுத்தின்‌ 
வடிவத்தைப்‌ பெறப்‌ பயன்‌ 
படுத்தினார்‌. 

mature system முதிர்ந்த 
முறைமை : என்னென்ன பணி 
களைச்‌ செய்ய வடிவமைக்கப்‌ 
பட்டதோ அந்தப்‌ பணிகள்‌ 
அனைத்தையும்‌ நிறைவேற்றக்‌ 
கூடிய, முழுமையாக இயங்கக்‌ 
கூடிய முறைமை. 


MAU : மாவ்‌ : Multi-station Access 
பார்‌ என்பதன்‌ சுருக்கம்‌. குறும்‌ 
பரப்பு இணையத்தில்‌ அடை 
யாள வளையத்தின்‌ மையஅச்சு. 


Mauchly, John 1907-1980 : 
மகலீ, ஜான்‌: 1907-1980 : இனி 
யாக்‌ கணினியின்‌ கூட்டுக்‌ 
கண்டுபிடிப்பாளர்‌. இதுவே 
மின்னணுவியல்‌ கணினிகளில்‌ 


910 


Mauchly, John 


பெரியதாகும்‌. பென்சில்வேனி 
யாவில்‌ உள்ள உர்சினஸ்‌ 
கல்லூரியின்‌ இயற்பியல்‌ துறைத்‌ 
தலைவராக 1930ஆம்‌ ஆண்டில்‌ 
கணினி மற்றும்‌ மின்னணு 
வியல்‌ தொடர்பான சோதனை 
களை மக்லீ துவக்கினார்‌. பள்ளி 
யில்‌ எட்டாண்டுகள்‌ இருந்த 
காலத்தில்‌ பருவ நிலை ஆய்வுத்‌ 
திட்டம்‌ ஒன்றில்‌ அவர்‌ பணி 
யாற்றினார்‌. சிக்கலான சுற்றுச்‌ 
சூழல்‌ தொடர்பான கணக்கு 
களைச்‌ செய்ய விரைவாகச்‌ 
செயல்படக்கூடிய மின்னணு 
வியல்‌ கருவி ஒன்று அவசியம்‌ 
என்ற முடிவுக்கு வந்தார்‌. 
1941இல்‌ அவர்‌ பென்சில்‌ 
வேனியா பல்கலைக்கழகத்தில்‌ 
உள்ள மின்‌ பொறியியல்‌ பள்ளி 
யில்‌ சேர்ந்தார்‌. அங்கு 1943ஆம்‌ 
ஆண்டின்‌ துவக்கத்தில்‌ 
ஜே. பிரெஸ்பெர்‌ ஈக்கெர்ட்‌ 
டைச்‌ சந்தித்தார்‌. இருவரும்‌ 
சேர்ந்து இராணுவ ஆயுதப்‌ 
படைப்‌ பிரிவுக்கு மின்னணுவி 
யல்‌ கணினி ஒன்றைத்‌ தயாரிப்‌ 
பதற்கான திட்டத்தைத்‌ தயாரித்‌ 
தார்‌. இராணுவத்தின்‌ ஆயுதப்‌ 
படைப்‌ பிரிவு அவருக்கு அந்த 
எந்திரத்தைத்‌ தயாரிப்பதற்கான 
ஒப்பந்தத்தை வழங்கியது. 
இராணுவத்துக்கு இரண்டாவது 
உலகப்‌ போருக்காக புதிதாக 
உருவாக்கப்பட்ட பீரங்கெளின்‌ 
இலக்குகளை நிர்ணயிப்பதற்‌ 


Mauchly, John 


கான கணிதப்‌ பட்டியல்களைத்‌ 
தயாரிக்க வேண்டியிருந்தது. 
இத்தகைய பட்டியல்களை மூர்‌ 
பள்ளி ஏற்கனவே பயன்படுத்தி 
வந்தது. 1943-க்கும்‌ 1946-க்கும்‌ 
இடைப்பட்ட. காலத்தில்‌ இவை 
மிகவும்‌ மெதுவாக இயங்கின. 
ஈக்கெர்ட்டும்‌, மக்லீயும்‌ மின்‌ 
னணுவியல்‌ எண்‌ ஒருங்‌ 
கிணைப்பி மற்றும்‌ கணினி 
ஒன்றை உருவாக்கினார்கள்‌. 
எதிர்காலத்தில்‌ பல கணினி 
வடிவமைப்புகளை உருவாக்கு 
வதற்கான முன்னோடியாக இது 
அமைந்தது. ஈனியாக்‌ உண்மை 
யிலேயே ஒரு பெரிய ராட்சதன்‌ 
ஆகும்‌. அது 18 ஆயிரத்துக்கும்‌ 
மேற்பட்ட வெற்றிடக்‌ குழாய்‌ 
களைக்‌ கொண்டது. அதன்‌ 
எடை 40 டன்கள்‌. அது மூன்று 
படுக்கையறைகளைக்‌ கொண்ட 
ஒரு வீட்டின்‌ பரப்பளவைக்‌ - 
கொண்ட அறையில்‌ அமைக்கப்‌ 
பட்டிருந்தது. ஈனியாக்‌ உரு 
வானதைத்‌ தொடர்ந்து ஈக்கொட்‌ 
டும்‌ மக்கிலீயும்‌ தங்கள்‌ 
சொந்தக்‌ கம்பெனியை நிறுவி 
னார்கள்‌. அவர்கள்‌ பினாக்‌ என்ற 
பெயரில்‌ தங்கள்‌ இரும எண்‌ 
தானியங்கிக்‌ கணினியை 
அமைத்தார்கள்‌. அது சோதனை 
முயற்சியாக அமைந்தது. பொது 
நோக்கங்களுக்கான உலகின்‌ 
முதலாவது வணிகக்‌ கணினி 
யுனிவாக்‌, அமெரிக்காவின்‌ 


911 


maximize button 


மக்கள்‌ தொகைக்‌ கணக்கெடுப்‌ 
புக்‌ கழகத்தில்‌ நிறுவப்பட்டது. 
ஈக்கெர்ட்டும்‌ மக்லீயும்‌ துவக்‌ 
கிய நிறுவனம்‌ இப்பொழுது 
ஸ்பெரி கார்ப்பரேஷனின்‌ ஒரு 
அங்கமாக உள்ளது. இந்நிறு 
வனம்‌ உலகின்‌ மிகப்‌ பெரிய 
கணினி சாதனங்களைத்‌ தயாரிக்‌ 
கும்‌ நிறுவனமாக உள்ளது. 


க.ப : .எம்‌ஏ.யுஎஸ்‌ : ஓர்‌ 
இணைய தள முகவரி அமெரிக்க 
நாட்டு மாசாசூஸட்ஸ்‌ மாநிலத்‌ 
தைச்‌ சேர்ந்தது என்பதைக்‌ 


குறிக்கும்‌ பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ 


களப்பெயர்‌. 


maximinicomputer : பெரிய 
குறுங்கணினி : 16 துணுக்குச்‌ 
சொற்களைப்‌ பயன்படுத்தும்‌ 
பெரிய குறுங்கணினி. ஈர 
computer, Midiminicomputer and 
Superminicomputer ஆகிய 
வற்றுக்கு எதிரானது. 

லப /26 : பெரிதாக்கு; உச்சப்‌ 
படுத்து வரைகலைப்‌ 
பயனாளர்‌ இடைமுகத்தில்‌ (பே) 
ஒரு சாளரத்தை விரிவாக்கி 
தாய்ச்‌ சாளரம்‌அல்லது கணினித்‌ 
திரை முழுமையும்‌ பரவும்‌ 
வண்ணம்‌ செய்தல்‌. 

maximize and minimize buttons : 
பெரிது, சிறிதாக்கும்‌ பொத்தான்கள்‌. 
maximize button : பெரிதாக்கு 
பொத்தான்‌ : விண்டோஸ்‌ 3.௩%, 


maximum value 


விண்டோஸ்‌ 95/98 மற்றும்‌ 
விண்டோஸ்‌ என்டி ஆகியவற்‌ 
றில்‌ ஒரு சாளரத்தின்‌ மேல்‌ 
வலது மூலையில்‌ அமைந்துள்ள 
ஒரு பொத்தான்‌. தாய்ச்‌ சாளரம்‌ 
அல்லது கணினித்‌ திரை முழு 
மையும்‌ பரவும்‌ வண்ணம்‌ ஒரு 
சாளரத்தைப்‌ பெரிதாக்க, இந்தப்‌ 
பொத்தான்‌ மீது சொடுக்கினால்‌ 
போதும்‌. 
maximum value 
மதிப்பு. 

ஈம : எம்பி : Megabyte என்பதன்‌ 
குறும்பெயர்‌. 


: அதிகபட்ச 


.mb.ca எம்பி.சிஏ : ஓர்‌ 
இனைய தள முகவரி கனடா 
நாட்டின்‌ மின்டோப்‌ மாநிலத்‌ 
தைச்‌ சேர்ந்தது என்பதைக்‌ 
குறிக்கும்‌ பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ 


களப்பெயர்‌. 


MBONE or Mbone : எம்போன்‌ : 
பல்முனைப்‌ பரப்புகை முது 
கெலும்பு என்று பொருள்படும்‌ 
Multicast backBONE என்ற 
தொடரின்‌ சுருக்கம்‌. பல்‌ 
இணைய தளங்கள்‌ இணைந்த 
சிறிய தொகுதி. ஒவ்வொரு 
தளமும்‌ நிகழ்‌ நேர கேட்பொலி 
மற்றும்‌ ஒளிக்காட்சித்‌ தரவு 
களை பிற தளங்களுக்கு ஒரே 


நேரத்தில்‌ பரப்பும்‌ திறன்‌ 
பெற்றவை. ஒன்றிலிருந்து 
பலவற்றுக்கு பல்முனைப்‌ 


912 


McCarthy, John 


பரப்புகை ஐபீ (Multicast-iP) 
நெறிமுறையைப்‌ பயன்படுத்தி 
அதிவேகத்‌ தரவு பொதிகளை 
அனுப்பவும்‌ பெறவும்‌ உதவும்‌ 
தனிச்சிறப்பான மென்‌ 
பொருளை எம்போன்‌ தளங்கள்‌ 
பெற்றுள்ளன. ஒளிக்காட் ரிக்‌ 
கலந்துரையாடல்களுக்கு (41060 
conferencing) எம்போன்‌ பயன்‌ 
படுகிறது. 

Mbps எம்பிபீஎஸ்‌ ஒரு 
வினாடியில்‌ இத்தனை மெகா 
பிட்டுகள்‌ என்று பொருள்படும்‌ 
Megabits per second என்பதன்‌ 
சுருக்கம்‌. ஒரு மெகாபிட்‌ என்‌ 
பது ஏறத்தாழ பத்து இலட்சம்‌ 
துண்மிகளைக்‌ கொண்டது. 

௦ : .எம்சி : ஒர்‌ இணைய தள 
முகவரி மொனாக்கோ நாட்‌ 
டைச்‌ சேர்ந்தது என்பதைக்‌ 
குறிக்கும்‌ பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ 


களப்பெயர்‌. 


MCC : எம்சிசி : Microelectronics 
and Computer Technology Corpora- 
11௦ என்பதன்‌ குறும்பெயர்‌. மிக 
நவீன கணினி குறித்து ஆய்வு 
நடத்த 13 நிறுவனங்கள்‌ 
இணைந்து உருவாக்கிய ஒரு 
அமெரிக்கச்‌ கூட்டமைப்பு. 

McCarthy, John : மெக்கார்த்தி 
ஜான்‌ : ப/SP நிரல்‌ தொகுப்பு 
மொழியை 1958இல்‌ உருவாக்கி 
யவர்‌. மேலும்‌ எதிர்வினைக்‌ 


MCGA 


913 .md.us 


i வையை வனாக. 


கணினி எனும்‌ கருதுகோளை 
எம்ஜடியில்‌ பணிபுரியும்‌ 
பொழுது உருவாக்கியவர்‌. 
செயற்கைப்‌ புலனாய்வு எனும்‌ 
சொற்றொடரை முதலில்‌ உரு 
வாக்கியவர்‌. செயற்கைப்‌ 
புலனாய்வு தொடர்பான தனது 
பணிகளுக்காக நன்கு அறியப்‌ 
பட்டவர்‌. 

MCGA : எம்சிஜிஏ : பல்வண்ண 
வரைகலைக்‌ கோவை எனப்‌ 


பொருள்படும்‌ Multicolour 
Graphics Array என்ற தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்‌ 


பெயர்‌. கணினித்‌ திரைக்காட்சிக்‌ 
கான மின்சுற்று அட்டை. 

MC! : எம்சிஐ : 1. ஊடகக்‌ 
கட்டுப்பாட்டு இடைமுகம்‌ 
எனப்‌ பொருள்படும்‌ (46018 
Control Interface என்ற தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்‌ 
பெயர்‌. விண்டோஸ்‌ இயக்க 
முறைமையின்‌ பயன்பாட்டு 
நிரலாக்க இடைமுகம்‌ (Windows 
API). பல்லூடகச்‌ சாதனங்களை 
நிரல்‌ மூலமாகக்‌ கட்டுப்படுத்த 
உதவுகிறது. 8. , தொலைதூரத்‌ 
தொலைபேசி சேவை வழங்கும்‌ 
ஒரு மிகப்பெரும்‌ நிறுவனம்‌. 
Microwave Communications Inc., 
என்பது அந்நிறுவனப்‌ பெயர்‌. 
0 : .எம்டி : ஓர்‌ இணைய தள 
முகவரி மால்டோவாக்‌ குடியர 
சைச்‌ சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்‌ 


கும்‌ பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ களப்‌ 
பெயர்‌. 

MDA : எம்டிஏ ; ஒற்றைநிறத்‌ 
திரைக்காட்சித்‌ தகவி என்று 
பொருள்படும்‌  M௦nochrom 
Display Adapter என்ற தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்‌ 
பெயர்‌. 1981-ல்‌ ஐபிஎம்‌ பீரி 
களில்‌ அறிமுகப்படுத்தப்பட்ட 
ஒளிக்காட்சித்‌ தகவி. எம்டிஏ- 
யில்‌ ஒரேயொரு ஒளிக்காட்சிப்‌ 
பாங்கு மட்டுமே உண்டு. 25 வரி 
கள்‌ 80 எழுத்துகள்‌. ஒவ்வொரு 
எழுத்துகளுக்கும்‌ அடிக்கோடு 
உண்டு; மின்னுதல்‌ மற்றும்‌ 
ஒளிர்தல்‌ (Bright) பண்புகளும்‌ 
உண்டு. 

401 : எம்டிஐ : பல்‌ ஆவண 
இடைமுகம்‌ என்று பொருள்‌ 
படும்‌ (Multi Document Interface} 
என்ற தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்து குறும்பெயர்‌. சில 
பயன்பாட்டு மென்பொருள்‌ 
களில்‌ இருக்கும்‌ பயனாளர்‌ 
இடைமுகம்‌. ஒரே நேரத்தில்‌ 
ஒன்றுக்கு மேற்பட்ட ஆவணங்‌ 
களைத்‌ திறக்க உதவுகிறது. 
மைக்ரோசாஃப்ட்‌ வேர்டு, 
எக்செல்‌ தொகுப்புகளில்‌ 
உள்ளது. நோட்பேடு, வேர்ட்‌ 
பேடு ஆகியவற்றில்‌ கிடையாது. 
மி. ப5 : .எம்டி.யுஎஸ்‌ : ஓர்‌ 
இணைய தள முகவரி 
அமெரிக்க நாட்டின்‌ மேரிலாந்து 


means/ends analysis 


மாநிலத்தைச்‌ சேர்ந்தது என்‌ 
பதைக்‌ குறிக்கும்‌ பெரும்‌ புவிப்‌ 
பிரிவுக்‌ களப்பெயர்‌. 
meanslends analysis : வழி/ 
விளைவு-பகுப்பாய்வு : துவக்கப்‌ 
புள்ளியிலிருந்து முன்னும்‌ பின்‌ 
னும்‌ இலக்கை நோக்கி ஆய்வு 
செய்றெ முறை. வேறுபாடு 
களைக்‌ கலையும்‌ முயற்சியின்‌ 
அடிப்படையில்‌ அமைந்தது. 


mean time between failure : 
கோளாறுகளுக்கு இடைப்பட்ட 
நேரம்‌ : கருவியின்‌ கோளாறு 
களுக்கு இடையில்‌ ஆகும்‌ 
நேரத்தின்‌ அளவு. இயக்கும்‌ 
நேரங்களின்‌ எண்ணிக்கையில்‌ 
குறிப்பிடப்படும்‌. சான்றாக, 
ஒரு நிலைவட்டின்‌ கோளாறு 
களுக்கு இடைப்பட்ட நேரம்‌ 
(MTBT) 20,000 மணிகளாகும்‌. 
measuring divices : அளவீட்டுச 
சாதனங்கள்‌. 

mechanical data processing : 
எந்திரவியல்‌ தரவு வகைப்‌ 
படுத்துதல்‌ : ஒப்பு நோக்கில்‌ 
சிறிய பெரிய நிரல்‌ தொகுப்‌ 
புக்கு ஆட்படாத எந்திரவியல்‌ 
சாதனங்களைக்‌ கொண்ட தரவு 
களை வகைப்படுத்தும்‌ முறை. 
mechanical mouse : எந்திர 
முறை (எலி வடிவ) சுட்டுக்‌ 
கருவி : ரப்பர்‌ பந்தைப்‌ பயன்‌ 
படுத்தும்‌ (எலி வடிவ) சுட்டி. 


914 


media compatibility 


அலகின்‌ உள்ளே இருக்கும்‌ 
சக்கரங்களுக்கிடையே இது 
சுற்றுகிறது. 

mechanical translation : எந்திர 
வியல்‌ மொழி பெயர்ப்பு : கணினி 
கள்‌ அல்லது அதேபோன்ற 
சாதனங்களினால்‌ செய்யப்படும்‌ 
மொழி பெயர்ப்புக்கான வகைப்‌ 
பெயர்‌. 


mechanization எந்திரமய 
மாக்கல்‌ : மனிதர்களால்‌ முன்பு 
செய்யப்பட்ட பணிகளை 
எளிமைப்படுத்த அல்லது 
எந்திரங்களுக்கு மாற்ற உதவும்‌ 
எந்திரங்கள்‌. 

media ஊடகம்‌; தகவல்‌ 
சாதனம்‌ : கணினி அடிப்படை 
யிலான தரவுவைப்‌ பதிவு செய்‌ 
வதற்கான தாள்‌, வட்டு, நாடா 


போன்ற பருப்பொருள்கள்‌. 
கம்பிகள்‌, கம்பி வடங்கள்‌, 
ஒளிவ இழை வடங்கள்‌, 


நுண்ணலை, வானொலி அலை 
போன்றவை தகவல்‌ பரி 
மாற்றத்துக்கான ஊடகங்களாகப்‌ 
பயன்படுகின்றன. மீடியம்‌ - 
ஒருமை; மீடியா - பன்மை. 


media access control : ஊடக 
அணுகு கட்டுப்பாடு. 
media compatibility : ஊடக ' 


ஏற்புத்‌ திறன்‌: வெற்று வட்டு 
களாக ஒரே மாதிரியான வட்டு 
களைப்‌ பயன்படுத்தும்‌ இரண்டு 


rr ப பபயயய யய யவையவவை 


media conversion 


அல்லது மேற்பட்ட மாறுபட்ட 
முறை அலகுகளின்‌ திறன்‌. 
ஒன்று மற்றொன்று பதிவு செய்‌ 
வதைப்‌ படிக்க முடியலாம்‌ 


அல்லது இயலாமற்‌ போகலாம்‌. 
media conversion 


திலிருந்து 
தரவுவை மாற்றல்‌. 


இன்னொன்றுக்கு மாற்றுதல்‌. 
media eraser : சாதனங்கள்‌ 
அழிப்பி: ஊடக அழிப்பி: காந்த 


நாடாக்களை, குறுவட்டுகளை 


காந்தமிழக்கச்‌ செய்ய வடி 
வமைக்கப்பட்ட சாதனம்‌. 


media failure : ஊடகப்‌ பழுது : 
பதிவு செய்யும்‌ மேற்பரப்பில்‌ 
உள்ள குறை காரணமாக வட்‌ 
டிலிருந்து நாடா போன்ற ஒரு 
சேமிப்பகச்‌ சாதனத்திலிருந்து 
வேறொன்றுக்கு படிக்கவோ, 
எழுதவோ முடியாத நிலை. 


media filter : ஊடக வடிகட்டி : 
1. குறும்பரப்புப்‌ பிணையங்‌ 
களில்‌ இரு வேறு வகை ஊட 
கங்களுக்கிடையே பொருத்தி 
யாகப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
சாதனம்‌. (எ-டு): ஆர்ஜே-45 
இணைப்பி, இணையச்சு வடத்‌ 
திற்கும்‌, உறையிடா முறுக்‌ 
கணை (பா?) வடத்திற்கும்‌ 


ஊடக 
மாற்றல்‌ : ஒரு சேமிப்பு ஊடகத்‌ 
வேறொன்றுக்கு 
வட்டி 
லிருந்து நாடாவுக்கு அல்லது 
ஒரு வட்டுப்‌ பெட்டியிலிருந்து 


915 median 


இடையே பயன்படுத்தப்படு 
கிறது. ஊடக வடிகட்டிகள்‌ 


செயல்பாட்டில்‌ அனுப்பி 
வாங்கிகளை ஒத்தவை. 2. தரவுப்‌ 
பிணையங்களில்‌ சுற்றுச்‌ 


சூழலிலிருந்து வரும்‌ மின்னணு 
இரைச்சலை வடிகட்டி நீக்க 
இணைச்கப்படும்‌ சாதனம்‌. 
(எ-டு) இணையச்சு வட அடிப்‌ 
படையிலமைந்த புறப்‌ பிணை 
யங்களில்‌ (Extranet) அருகமைந்த 
மின்னணுக்‌ கருவிகளின்‌ இடை 
யூறு காரணமாய்‌ தரவு இழப்பு 
ஏற்படாமல்‌ தவிர்க்க ஊடக 
வடிகட்டிகள்‌ உதவும்‌. 


media interchangeability : ஊடக 
பரிமாற்றத்‌ தன்மை ஒரே 
மாதிரியான இயக்கி உள்ள 
வட்டுகளை ஒரே எந்திரத்தின்‌ 
மீது பதிந்து வேறொன்றில்‌ 
திரும்பப்‌ பயன்படுத்தக்கூடிய 
அளவு. 


ஈக : மீடியன்‌ : ஒரு தரவுத்‌ 
தொகுதியின்‌ நடு அளவு. £ீழ்க்‌ 
கண்ட தரவு தொகுதியில்‌ மீடி 
யன்‌ மதிப்பு 4. இத்தொகுதியில்‌ 
19 வகையறாக்கள்‌ இருப்பதால்‌ 
இதன்‌ மீடியன்‌ நடுமதிப்பாகும்‌. 
இரட்டைப்படை எண்‌ தரவு 
களின்‌ மீடியன்‌ இரண்டு நடு 
வகையறாக்களின்‌ சராசரி எண்‌ 
ணாகும்‌. அந்த எண்கள்‌, 1, 1, 2, 
3, 3,3,3,3,4,4,5, 5, 5, 6, 8, 
8, 9, 9, 9. 


edia specialist 916 


megahertz 


media specialist ணை கைக ண்‌ 


media specialist : தகவல்‌ சாதன 
வல்லுநர்‌ : சேமிப்புச்‌ சாதனங்‌ 
களை வகைப்படுத்தவும்‌, பரா 
மரிக்கவும்‌ . பொறுப்பானவர்‌. 
சிறு வட்டுகள்‌, சிறு வட்டுத்‌ 
தொகுப்பு, காந்த நாடாக்கள்‌, 
மற்றும்‌ தொடர்புடைய 
பொருள்கள்‌. 


mediu : ஊடகம்‌ : பொதியுறை 
வட்டு, காந்த வட்டு, காகித 
நாடா, காந்த நாடா, துளை 
அட்டை மற்றும்‌ காகிதம்‌ 
போன்ற தரவுகளை பதிவு 
செய்கிற இயற்பியல்‌ பொருள்‌. 
medium model நடுத்தர 
மாதிரியம்‌ : இன்டெல்‌ 80௩86 
செயலிக்‌ குடும்பத்தில்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ நினைவக மாதிரி 
யம்‌. இந்த மாதிரியத்தில்‌ 
தகவலுக்காக 64 கலோபைட்‌ 
நினைவக இடமே ஒதுக்கப்‌ 
படும்‌. நிரல்‌ கட்டளைகளுக்கு 
ஒரு மெகாபைட்வரை இடம்‌ 
ஒதுக்கப்படும்‌. 

medium pitch : நடுத்தொனி. 
medium scale integration (7450) : 
நடுத்தர அளவு ஒருங்கிணைப்பு : 
பெரும்‌ ஒருங்கிணைப்புக்கும்‌ 
சிறிய அளவிலான ஒருங்‌ 
திணைப்புக்கும்‌ இடைப்பட்ட 
வகை ஒருங்கிணைப்பு வகை. 
ஈeஏ : மெக்‌ : 'மெகாபைட்‌' 
என்பதற்கான விளிச்சொல்‌. 


ஈக : மீமிகு : பத்து இலட்சத்‌ 
தைக்‌ குறிக்கும்‌ முன்னிணைப்பு 
அல்லது 106. குறும்பெயர்‌ 14 . 
M௦ என்பதற்கு எதிரானது - 
பத்து இலட்சத்தில்‌ ஒரு பங்கு. 
ஈeரகbit : மீமிகு துண்மி 

பொதுவாக ஒரு பத்து இலட்சம்‌ 
துண்மிகள்‌ அல்லது ஓராயிரம்‌ 
இலோ துண்மிகள்‌. சரியாகச்‌ 
சொன்னால்‌ 10, 46, 576 துண்மிகள்‌ 
அல்லது 1024 இலோ துண்மிகள்‌. 


Megabyte : மீமிகு எண்மி : 
குறிப்பாக 80” அல்லது 10,48,576 
எண்மிகள்‌. 1024 கிலோ எண்மி 
கள்‌. சராசரியாக ஒரு பத்து 
இலட்சம்‌ எண்மிகள்‌ அல்லது 
ஓராயிரம்‌ கிலோ எண்மிகள்‌. 


'குறும்பெயர்‌ 1/8. 


megacycle : மீமிகு சுழற்சி : ஒரு 
விநாடிக்குப்‌ பத்து இலட்சம்‌ 
சுழற்சிகள்‌. 

௫௨2110 : மீமிகு இறக்கம்‌ :ஒரு 
விநாடிக்கு பத்து இலட்சம்‌ 
பதின்மப்‌ புள்ளி நடவடிக்கை 
கள்‌. 14 1005 என்றும்‌ அழைக்கப்‌ 
படுகிறது. 

ஈeஏ2herz : மீமிகு மின்‌ அலை 
வரிசை : மின்‌ அலைவரிசை 
அலகு. ஒரு விநாடிக்கு பத்து 
இலட்சம்‌ சுழற்சிகளுக்குச்‌ சம 
மானது. ஒலி பரப்பு அலை 
வரிசை அலகு 1442 என்று 
குறுக்கி அழைக்கப்படுகிறது. 


௨-2 ட்ப ப்ப ப பட்டட்ட ட்ப ட ப்ட்ப்டப் ப டட்ட்பாப ம்‌ 


megapel display 917 


megapel display : மெகாபெல்‌ 
காட்சி: கணினி வரைகலையில்‌ 
ஒரு பத்து இலட்சம்‌ அல்லது 
்‌ மேற்பட்ட படப்‌ புள்ளிகளைக்‌ 
கையாளும்‌ காட்சி அமைப்பு. 
ஒரு முழு திரைக்காட்சியில்‌ ஒரு 
பத்து இலட்சம்‌ படப்புள்ளிகள்‌ 
வரவேண்டுமென்றால்‌ 1,000 
வரிகளில்‌ ஓவ்வொன்றிலும்‌ 
1,000 புள்ளிகள்‌ இருக்கும்‌. 
ஈe௱மer : உறுப்பு; உறுப்பினர்‌ : 
பொருள்நோக்கு நிரலாக்கத்தில்‌ 
ஓர்‌ இனக்குழுவில்‌ (61258) 
வரையறுக்கப்படும்‌ ஒரு மாறிலி 
(Variable) அல்லது ஒரு வழி 
முறை (௱m௦thod). 

membrane keyboard : ஜவ்வு 
விசைப்பலகை : இரண்டு மெல்‌ 
லிய பிளாஸ்டிக்‌ தாள்களினால்‌ 
அமைக்கப்பட்டது. மின்‌ 
சாரத்தை கடத்தும்‌ மசிப்பூச்சு 
உடையது. பல குறைந்த விலை 
யுடைய நுண்கணினிகளில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ சிக்கன 
மான சமதள விசைப்‌ பலகை. 
ஈட 1௪10 : குறிப்புப்‌ புலம்‌ : 
செய்தியில்‌ மாறும்‌ அளவினைக்‌ 
கொண்டிருக்கும்‌ தரவுப்‌ புலம்‌. 
செய்தியை இணைகோப்பில்‌ 
சேமிக்கலாம்‌. ஆனால்‌, அது 
தரவுப்‌ பதிவேட்டில்‌ ஒரு பகுதி 
என்பது போல நடத்தப்படும்‌. 
memory நினைவகம்‌: 
நினைவுப்பதிப்பி: ஏராளமான 


memory board 


தரவுகளை சேமிக்கும்‌ திறன்‌ 
கொண்ட கணினியின்‌ சேமிப்பு 
வசதிகள்‌. 
memory access : நினைவு 
அணுகல்‌. 


memory addresses : பதிப்பி 
முகவரிகள்‌. 

memory allocation : நினைவக 
ஒதுக்கீடு. 


memory, associate: சார்பு நினை 
வகம்‌. ்‌ 


memory bank : நினைவக 
வங்கி. தரவுகளை வைத்திருக்‌ 
கும்‌ கணினி அமைப்பை 
பொதுவாகக்‌ குறிப்பிடுகிறது. 
memory based : நினைவகம்‌ 
சார்ந்த : செயலாக்கம்‌ செய்வதற்‌ 
காக நினைவகத்தில்‌ எல்லா 
தரவுகளையும்‌ வைத்துக்‌ கொள்‌ 
ளும்‌ நிரல்‌ தொடர்‌. ஏறக்குறைய 
எல்லா விரிதாள்களும்‌ நினை 
வகம்‌ சார்ந்தவை. விரிதாளில்‌ 
ஒரு முனையில்‌ செய்யப்படும்‌ 
மாற்றம்‌ உடனடியாக அடுத்த 
முனையில்‌ பிரதிபலிக்கும்‌. இத 
னால்‌ அவற்றின்‌ இயக்கம்‌ 
கணிசமாக விரைவடையும்‌. 
memory board : நினைவுப்‌ 
பலகை: கணினி முறையுடன்‌ 
ராமை இணைக்கும்‌ விரிவுப்‌ 
பலகை. கூடுதல்‌ தகவலைச்‌ 
சேமிக்கவும்‌ பயன்படுத்தவும்‌ 
இதனால்‌ இயல்கிறது. 


memory, bubble 918 


ஈன, bயbble : குமிழி நினை 
வகம்‌. 

memory capacity : நினைவகக்‌ 
கொள்திறன்‌. 

memory card : நினைவக 
அட்டை: எடுத்துச்‌ செல்லக்‌ 
கூடிய கணினிகளில்‌ வட்டுக்கு 
மாற்றாகப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
கடன்‌ அட்டை அளவுள்ள 
நினைவக (மாடுல்‌) ஓசி அட்‌ 
டைகள்‌, ரோம்‌, ரேம்‌ அட்டை 
கள்‌ என்றெல்லாம்‌ அழைக்கப்‌ 
படும்‌. இவை பலவகையான 
சில்லுகளைப்‌ பயன்படுத்து 
இன்றன. ரேம்‌ அட்டைகள்‌ 
பேட்டரியைப்‌ பயன்படுத்தி 
செல்களுக்கு மின்சக்தியை 
நினைவகம்‌ அமைந்துள்ள அச்‌ 
சிட்ட மின்சுற்று அட்டை 
களுக்கு ஏற்றுகின்றன. 

memory cel! : நினைவக அறை; 
நினைவுப்‌ பதிப்பி சிப்பு: நினை 
வகத்தின்‌ ஒரு துண்மி. மாறும்‌ 
ரேம்‌ நினைவகத்தில்‌. ஒரு 
டிரான்சிஸ்டர்‌ மற்றும்‌ ஒரு 
கொள்‌ திறனைக்‌ கொண்டு ஒரு 
அறை அமைக்கப்படுகிறது. 
நிலை ரேம்‌ நினைவகத்தில்‌ ஐந்து 
டிரான்சிஸ்டர்களைக்‌ கொண்டு 
ஒரு அறை உருவாகிறது. 
memory check : நினைவக சரி 
பார்ப்பு. 

memory chip : நினைவகச்‌ சிப்பு: 
மின்னேற்ற வடிவில்‌ தகவலைச்‌ 


memory data register 


சேமிக்கிற அரைக்‌ கடத்திச்‌ 
சாதனம்‌. வழக்கமாக இவை 
நினைவகப்‌ பலகைகள்‌ அல்லது 
அமைப்புப்‌ பலகைகளில்‌ 
பொருத்தப்பட்டிருக்கும்‌. 
memory control block : நினை 
வகக்‌ கட்டுப்பாடு கட்டம்‌ : நினை 
வகத்தின்‌ ஒவ்வொரு கட்டத்‌ 
தின்‌ ஆரம்பத்திலும்‌ டாசில்‌ 
(005) அமைக்கப்பட்டுள்ள 16 
எண்மி அளவுகோல்‌ கட்டம்‌. 
அதன்‌ நினைவக ஒஓதுக்கட்டுப்‌ 
பணிகளின்‌ மூலம்‌ நிரலாக்கத்‌ 
தொடரை இது அமைக்கிறது. 
memory core : உள்ளக நினை 
வகம்‌. 

memory cycle : நினைவுச்‌ 
சுழற்சி: ஒரு எண்மி அல்லது 
தகவலின்‌ ஒரு சொல்லை 
நினைவகத்தில்‌ சேர்ப்பதற்கோ 
சேமிப்புக்‌ டெங்கு எனப்படும்‌ 
நினைவகத்திலிருந்து அகற்று 
வதற்கோ தேவையான நேரம்‌. 
memory cycle time : நினைவக 
சுழற்சி நேரம்‌ : ஒரு நினைவக 
சுழற்சியைச்‌ செய்வதற்கு அது 
எடுக்கும்‌ நேரம்‌. 

memory data register (MDR) : 
நினைவகத்‌ தரவுப்‌ பதிவகம்‌ : 
தலைமை நினைவகத்திற்கு 
வந்து போகும்‌ அனைத்துத்‌ 
தரவு நிரல்களையும்‌ தற்காலிக 
மாக வைத்திருக்கும்‌ ஒரு சிறப்பு 


நினைவகம்‌. 


Er ——————— 


memory dump 


memory dump : நினைவகச்‌ 
சேமிப்பு; நினைவகத்‌ திணிப்பு; 
நினைவுக்‌ கொட்டல்‌. 

memory, external : புற நினை 
வகம்‌. 


ஈர 1! : நினைவக நிரப்பி : 
ஒரு குறிப்பிட்ட மதிப்புக்கு 
நினைவகத்தின்‌ ஒரு கட்டத்தில்‌ 
தரவுகளைப்‌ பொருத்துதல்‌. 
memory interleaving : நினைவக 
இடைவெளியேற்றம்‌ : நினைவக 
வேகத்தை அதிகரிக்கும்‌ 
்‌ தொழில்நுட்பத்தின்‌ ஒரு வகை. 
சான்றாக, ஒற்றைப்படை மற்‌ 
றும்‌ இரட்டைப்படை முகவரி 
களுக்கு தனித்தனி நினைவக 
வங்கியை அமைப்பதன்‌ மூலம்‌ 
நடப்பு எண்மியைப்‌ புதுப்பிக்‌ 
கும்‌ வேளையில்‌ நினைவகத்‌ 
தின்‌ அடுத்த எண்மியை 
அணுகலாம்‌. 

memory, internal : அக நினை 
வகம்‌. 

memory, magnetic காந்த 
நினைவகம்‌. 


memory main முதன்மை 


நினைவகம்‌. 


memory management 
நினைவுப்‌ பராமரிப்பு : நினைவு 
ஆதாரங்களை மிகவும்‌ திறனு 
டன்‌ கட்டுப்படுத்துறெ அல்லது 
ஒதுக்கீடு செய்கிற உத்தி, 


919 


memory management unit 


memory management progra- 
ஈச : நினைவக மேலாண்மை 


நிரல்‌ : 1. தரவு மற்றும்‌ நிரல்‌ 


ஆணைகளை முறைமை 
நினைவகத்தில்‌ இருத்தி 
வைத்தல்‌, அவற்றின்‌ பயன்‌ 


பாட்டை கண்காணித்தல்‌, விடு 
விக்கப்படும்‌ நினைவகப்‌ 
பகுதியை மறுஒதுக்‌8டு செய்தல்‌ 
போன்ற பணிகளைச்‌ செய்யும்‌ 
ஒரு நிரல்‌. 2. நிலைவட்டின்‌ 
(Hard Disk) ஒரு பகுதியை ரோம்‌ 
நினைவகத்தின்‌ நீட்டிப்பாய்‌ 
பயன்படுத்திக்‌ கொள்ளும்‌ ஒரு 
நிரல்‌. 

memory management unit : 
நினைவக மேலாண்மையகம்‌ : 
மெய்நிகர்‌ நினைவக முகவரி 
களை (Virtual Memory Address) 
மெய்யான நினைவக முகவரி 
களுக்குப்‌ பொருத்துகன்ற திறன்‌ 
பெற்ற வன்பொருள்‌. 68020 
செயலியை அடிப்படையாகக்‌ 
கொண்ட கணினிகளில்‌, செயலி 
யும்‌ நினைவக மேலாண்மை 
யகமும்‌ தனித்தனியானவை. 
ஆனால்‌ இன்றைய நவீனக்‌ 
கணினிகளில்‌ நினைவக 
மேலாண்மையகம்‌ மையச்‌ 
செயலகத்தில்‌ உள்ளிணைக்கப்‌ 
பட்டிருக்கும்‌. இன்னும்‌ சில 
கணினிகளில்‌ இவை நுண்‌ 
செயலிக்கும்‌ நினைவகத்திற்கும்‌ 
இடையே பாலமாகச்‌ செயல்‌ 


memory map 920 


படும்‌. இந்த வகை நினைவக 
மேலாண்மையகங்கள்‌ முகவரி 
ஒன்று சேர்ப்புப்‌ பணிக்குக்‌ 
காரணமாயிருக்கின்றன. 'டி' 
ரோம்களில்‌ புதுப்பிப்புச்‌ சுழற்சி 
களுக்குக்‌ காரணமாயுள்ளன. 


memory map : நினைவகப்‌ படம்‌ : 
தரவு சேமிப்பகத்தில்‌ உள்ள 
தோற்ற உரு வேறு இடத்தில்‌ 
தோன்றுதல்‌. எடுத்துக்காட்டாக 
நினைவகத்தில்‌ உள்ள ஒவ்‌ 
வொரு இடத்துக்கும்‌ பொருத்த 
மான எழுத்து உரு வெளிப்படு 
திரையில்‌ தோன்றுதல்‌. 


memory mapped 1/0 : நினை 
வகப்‌ பின்னணியிலான உ/வெ : 
வெளிப்புறச்‌ சாதனம்‌. இதன்‌ 
உள்ளீடு அல்லது வெளியீட்டின்‌ 
ஒவ்வொரு உறுப்புக்கும்‌ ஏற்ற 
நினைவக இருப்பிடங்கள்‌. 
சான்றாக, நினைவகப்‌ பின்னணி 
யிலான காட்சியமைப்பில்‌ ஒவ்‌ 
வொரு படப்புள்ளி அல்லது 
எழுத்தும்‌ நினைவகத்தில்‌ அதற்‌ 
குரிய எண்மிகளில்‌ இருந்து 
தரவுகளைப்‌ பெறுகின்றன. 
மென்பொருளால்‌ நினைவகம்‌ 
புதுப்பிக்கப்பட்டவுடன்‌. புதிய 
தரவுவை திரை காட்டுறது. 


memory mapping : நினைவகம்‌ 
அமைத்தல்‌ : முன்‌ வரையறை 
செய்யப்பட்ட அல்கோரிதம்‌ 
களுக்கு ஏற்றவாறு மாய 


memory port 


முகவரியை உண்மையான 
முகவரியாக மாற்றும்‌ முறை. 

memory mode! : நினைவக 
மாதிரியம்‌ : ஒரு கணினி நிரலில்‌ 
உள்ள தரவுகளையும்‌ குறி 
முறைகளையும்‌ (கட்டளை 
களையும்‌) நினைவகத்தில்‌ 
ஏற்றுவது தொடர்பான ஓர்‌ 
அணுகுமுறை. நினைவகத்தில்‌ 
தகவலுக்கு எவ்வளவு இடம்‌, 
கட்டளைகளுக்கு எவ்வளவு 
இடம்‌ என்பதை நினைவக 


மாதிரியம்தான்‌ தீர்மானிக்‌ 
கிறது. பொதுவாகத்‌ தட்டை 
நினைவகப்‌ பரப்பினைக்‌ 


கொண்டுள்ள பல கணினிகள்‌ 
ஓற்றை நினைவக மாதிரியத்‌ 
தையே ஏற்கின்றன. துண்டம்‌ 
துண்டமான நினைவகப்‌ பரப்‌ 
பினைக்‌ கொண்டுள்ள கணினி 
கள்‌ பெரும்பாலும்‌ பல்வகை 
நினைவக மாதிரியங்களுக்கு 
இடம்‌ தருகின்றன. 

memory module : நினைவகக்‌ 
கூறு (மாடுல்‌) தலைமை 
நினைவகத்தின்‌ 4 கிலோ எண்மி 
அல்லது மேற்பட்ட கூறுகளைக்‌ 
கொண்ட தனிப்பட்ட மின்‌ 
சுற்று அட்டை. 

memory port நினைவக 
இணைப்பி: தலைமை நினைவ 
கத்திற்கும்‌ மையச்‌ செயலகத்திற்‌ 
குமான இணைப்பின்‌ ஆரம்ப 
நிலை. 


ET 


memory power 


memory power : நினைவாற்றல்‌. 


memory protection : நினைவகப்‌ 
பாதுகாப்பு : ஒரு நிரல்‌ தொட 
ரானது தவறுதலாக வேறொரு 
இயங்கும்‌ நிரல்‌ தொடருடன்‌ 
மோதுவதைத்‌ தடுக்கும்‌ 
தொழில்நுட்பம்‌. நிரல்‌ தொட 
ரைச்‌ சுற்றி ஒரு பாதுகாப்பு 
எல்லைக்கோடு உருவாக்கப்படு 
கிறது. நிரல்‌ தொடருக்குள்ளிருக்‌ 
கும்‌ நிரல்கள்‌ அதன்‌ எல்லைக்கு 
வெளியே இருக்கும்‌ நிரல்‌ 
களைத்‌ தொட தடை செய்யப்‌ 
படுகிறது. 

memory, random access : குறிப்‌ 
பிலா அணுகு நினைவகம்‌. 


memory resident : நினைவகத்‌ 
தில்‌ தங்கியுள்ள : எப்போதும்‌ 
நினைவகத்தில்‌ உள்ள நிரல்‌ 
தொடர்‌. 

memory resident package : 
நினைவகத்தில்‌ தங்கியிருக்கும்‌ 
பொட்டலம்‌ : கணினியின்‌ அடிப்‌ 
படை சேமிப்பகத்தில்‌ ஏற்றப்‌ 
படும்‌ மென்பொருள்‌. நேர 
மெடுக்கும்‌ அலுவலகப்‌ பணி 
களைச்‌ செய்வதற்கு அழைக்கப்‌ 
படும்வரை அது காத்திருக்கிறது. 
memory size : நினைவக அளவு : 
ஒரு கணினியின்‌ நினைவகக்‌ 
கொள்திறன்‌. பெரும்பாலும்‌ 
மெகா பைட்டுகளில்‌ அளவிடப்‌ 


படும்‌. 


menu 


memory siot : நினைவகச்‌ 
செருகுவாய்‌; நினைவகப்‌ 
பொருத்துமிடம்‌. 


memory sniffing : நுகர்வு நினை 
வகம்‌; நினைவகச்‌ சோதனைகள்‌ : 
வகைப்படுத்தும்‌ பணியின்‌ 
போது சேமிப்பகத்தை 
தொடர்ந்து சோதனையிடல்‌. 


memory space : நினைவக 
இடம்‌ மையச்‌ செயலகம்‌ 
அணுகக்கூடிய நினைவக முகவரி 
களின்‌ வரிசை. 8088 சிப்புவின்‌ 
முகவரியிடம்‌ ஏறக்‌ குறைய 
பத்து இலட்சம்‌ எண்மிகளாகும்‌. 
memory typewriter : நினைவகத்‌ 
தட்டச்சுப்‌ பொறி அதன்‌ 
நினைவகத்தில்‌ சில பக்கங்கள்‌ 
அளவு செய்திகளை வைத்துக்‌ 
கொண்டு ஓரளவான சொல்‌ 
செயலாக்க பணிகளையும்‌ செய்‌ 
யும்‌ தட்டச்சு. ஒன்று அல்லது 
இரண்டு வரி திரையை 
வைத்துக்‌ கொண்டு தொகுப்பது 
தொல்லை தருவதாகும்‌. 
ஊனு பாம்‌ : நினைவக அலகு. 
memory, volatile : நிலையா 
நினைவகம்‌. -' 

memotype field : குறிப்புரைத்‌ 
தரவுப்‌ புலம்‌. 

ஈம : பட்டி; பட்டியல்‌ : ஒரு 
பயனாளர்‌ தாம்‌ விரும்புகின்ற 
நடவடிக்கையை மேற்கொள்ள 


EE டடடபபபபயவ 


menu 922 


menu item 


(ட்ட 


ன 
Games 
Hokies 
1S 9சவட of 


பட்டியல்‌ 

விருப்பத்‌ தேர்வுகளின்‌ பட்டி 
யலிலிருந்து ஒன்றைத்‌ தேர்வு 
செய்து இயக்க வாய்ப்பளிக்கும்‌ 
ஒரு பட்டியல்‌. ஒரு கட்‌ 
டளையை நிறைவேற்றுதல்‌ 
அல்லது ஓர்‌ ஆவணத்தை வடி 
வமைத்தல்‌ போன்ற பணியாக 
இருக்கலாம்‌. வரைகலை இடை 
முகத்தை வழங்குகின்ற பல 
பயன்பாட்டு நிரல்கள்‌, இது 
போன்ற தேர்வுப்‌ பட்டியை 
பயன்படுத்துகின்றன. பயனா 
ளர்கள்‌ நிரல்‌ கட்டளைகளையும்‌ 
அவற்றைப்‌ பயன்படுத்தும்‌ 
முறைகளையும்‌ நினைவில்‌ 
வைத்துக்‌ கொள்ள அவசிய 
மில்லாத ஒர்‌ எளிய மாற்று 
வழியை இதுபோன்ற பட்டிகள்‌ 
வழங்குகின்றன. 


menu application : 
பட்டிப்‌ பயன்பாடு 
menu bar : பட்டி 
யல்‌ பட்டை : திரை 
யில்‌ தோன்றும்‌ 
] பட்டியல்‌ வாய்ப்பு 

களின்‌ வரிசை 
யடங்யெ பட்டை. 


menu block 
பட்டிப்‌ பகுதி. 

{ menu definitions : 
பட்டி வரையறை 
கள்‌. 


menu driven : பட்டி 
வழிச்‌ செலுத்தி; பட்டி முடுக்கம்‌. 
menu driven programme : பட்டி 
யல்‌ வழி செலுத்தும்‌ நிரல்கள்‌. 
menu driven software : செயல்‌ 
பட்டியலை இயக்கும்‌ மென்‌ 
பொருள்‌ : பட்டியலை விரிவாகப்‌ 
பயன்படுத்த உதவும்‌ கணினி 
நிரல்‌ தொகுப்பு. இவ்வகை 
மென்பொருள்‌ குறைந்த அளவு 
கணினி பட்டறிவு உள்ளவர்கள்‌ 
கூடப்‌ பயன்படுத்தும்‌ வகையில்‌ 
வடிவமைக்கப்பட்டது. செய்ய 
வேண்டிய வேலைகளைத்‌ 
தேர்வு செய்ய செயல்‌ பட்டியல்‌ 
வரிசை பயன்படுத்தப்படுகிறது. 
/eரய (சாட: பட்டியல்‌ உருப்படி : 
செயல்பட்டியல்‌ வரிசையில்‌ 
உள்ள ஏதாவது ஒன்று. 


menu option 


menu option : பட்டித்‌ தேர்வு. 
ஈerஏe : சேர்ப்பு; சேர்‌; இணைப்பு : 
பொருள்‌ வரிசைகளை மாற்றா 
மல்‌ பொருள்களை வரிசை 
முறையில்‌ சிலவற்றை இணை 
யாகவும்‌ சேர்த்தல்‌. 

merge cell : கலம்‌ இணைத்தல்‌; 
கலம்‌ சோத்தல்‌ : சொல்செயலிப்‌ 
பயன்பாடுகளில்‌ ஓர்‌ அட்டவ 
ணையில்‌ ஒன்றுக்கு மேற்பட்ட 
கலங்களை ஒரே கலமாக்க உத 
வும்‌ கட்டளை. 

merge document : ஆவணச்‌ 
சேர்ப்பு; இணைப்பு ஆவணம்‌; 
ஆவண இணைப்பு. 

merge print programme 
இணைப்பு அச்சிடு நிரல்‌ 
தொகுப்பு : கணினியைப்‌ பயன்‌ 


படுத்துவோர்‌ தனக்கெனத்‌ 
தேவையான கடிதங்களைத்‌ 
தயாரிக்க உதவுகிற நிரல்‌ 


தொகுப்பு. 

merge purge : இணைப்பு - 
தூய்மையாக்கு : இரண்டு அல்‌ 
லது மேற்பட்ட பட்டியல்களை 
ஒன்றாக்கி தேவையில்லாத 
வற்றை நீக்குதல்‌. சான்றாக, ஒரு 
புதிய பெயர்‌, முகவரிப்‌ பட்டிய 
லுடன்‌ பழைய பட்டியலைச்‌ 
சேர்த்து குறிப்பிட்ட அளவு 
-கோலுக்குட்பட்டு இரண்டாவது 
தடவையாக வரும்‌ பெயர்களை 
நீக்குதல்‌. 


923 


mesh network 


பேரேடு 


merge workbooks : 
களை ஒன்றிணை. 


௱esa : மேடு : ஜெர்மானியம்‌ 
அல்லது சிலிக்கான்‌ தகடுகளில்‌ 
அவற்றைச்‌ செதுக்கும்போது 
பாதுகாக்கப்பட்டு அதன்‌ காரண 
மாய்‌, செதுக்கப்பட்ட சுற்றுப்‌ 
பகுதிகளைவிட சற்றே உயர 
மாய்த்‌ தோற்றமளிக்கும்‌ ஒரு 
பகுதி. 

MESFET : மெஸ்‌ஃபெட்‌ : Metal 
semiconductors field effect transis- 
1௦ என்பதன்‌ குறும்பெயர்‌. 
(உலோக அரைக்கடத்திகள்‌ கள 
நிலை மின்மப்‌ பெருக்கி) 
முக்கியமான செயலூக்கமுள்ள 
சாதனமான கல்லியம்‌ 
ஆர்சனைடு ஒருங்கிணைந்த 
இணைப்புகளில்‌ பயன்படுத்தப்‌ 
படுகிறது. இது மின்னேற்றத்‌ 
திற்கும்‌ மின்‌ அகற்றலுக்கும்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. 

mesh : வலை கண்ணி : ஒரு 
வலைப்‌ பின்னலில்‌ உள்ள 
மூடப்பட்ட வழியை உரு 
வாக்கும்‌ கிளைகள்‌. 

mesh network : வலைப்‌ பிணை 
யம்‌: வலைப்‌ பின்னல்‌. இதில்‌ 
உள்ள முனையங்கள்‌ மற்ற பல 
முனையங்களுடன்‌ பிணைக்கப்‌ 
பட்டுள்ளன. இதன்‌ காரணமாக 
தரவுகளைக்‌ கடத்துவதற்கு 
ஏராளமான வழிகள்‌ அனு 


message 
மதிக்கப்படுகின்றன. Ring 
ரetwok -க்கு எதிரானது. 
message : செய்தி;தரவு: ஒரு 
குழு என்கிற வகையில்‌ 
பொருளைத்‌ தருகிற எழுத்து 
கள்‌. இவை ஒரு குழு என்றெ 


வகையிலேயே கையாளப்‌ 
படுகின்றன. 

message box : தரவுப்‌ பெட்டி; 
செய்திப்‌ பெட்டி. 

message format : செய்தி வடி 
வமைப்பு : தரவுவின்‌ பகுதி 


களை அதாவது தரவுத்‌ தலைப்பு, 
முகவரி, உரைப்‌ பகுதி மற்றும்‌ 
தரவுவின்‌ முடிவு ஆகியவற்றை 
வகைப்படுத்துதலுக்கான விதிகள்‌. 
message header : செய்தித்‌ 
தலைப்பு தரவு ஒன்றின்‌ 
தலைப்புப்‌ பகுதி. அது தரவுத்‌ 
தொடர்பான செய்தியை 
அதாவது தரவு போய்ச்‌ சேர 
வேண்டிய இடம்‌ முன்னுரிமை 
மற்றும்‌ தரவுவின்‌ வகைகள்‌ 
பற்றிக்‌ கூறுகிறது. 

message of the day : இன்‌ 
றையச்‌ செய்தி : ஒரு பிணை 
யத்தில்‌ அல்லது பல்பயனாளர்‌ 
கணினிகளில்‌ அல்லது பிற 
பகிர்வு முறைமைகளில்‌ 
அனைத்துப்‌ பயனாளர்களுக்கும்‌ 
அறிவிக்கப்படும்‌ தினசரிச்‌ 
செய்தியறிக்கை. பெரும்‌ 
பாலானவற்றில்‌, பயனாளர்‌ 


message security protocol 


கணினி அமைப்பிற்குள்‌ நுழை 
யும்போதே இச்செய்தி காட்டப்‌ 
பட்டுவிடும்‌. 


message panes : செய்திப்‌ 
பலகங்கள்‌. 

message queuing : செய்தி 
வரிசைப்படுத்துதல்‌ : தரவுத்‌ 


தொடர்பு முறைமை ஒன்றில்‌ 
தரவுகளைக்‌ கையாளுவதைக்‌ 
கட்டுப்படுத்தும்‌ உத்தி. இது 
கணினி ஒன்றினால்‌ அவற்றை 
ஏற்கச்‌ செய்கிறது. அவை வகைப்‌ 
படுத்தப்படும்வரை சேமிக்கப்‌ 
படுகின்றன அல்லது மற்றொரு 
வழியில்‌ அனுப்பப்படுகின்றன. 
message reflection : செய்தி 
பிரதிபலிப்பு : பொருள்நோக்கு 
நிரலாக்கச்‌ சூழலில்‌, குறிப்பாக 
விசுவல்‌ ௪+, ஓஎல்‌இ, 
ஆக்டிவ்‌எக்ஸ்‌ போன்றவற்றில்‌ 
ஒரு கட்டுப்பாடு தன்னுடைய 
சொந்த செய்தியையே கையாள 
வழி செய்யும்‌ ஒரு செயல்கூறு. 


- message retrieval : செய்தியை 


மீண்டும்‌ பெறுதல்‌ : தகவல்‌ 
முறைமை ஒன்றில்‌ சேர்க்கப்‌ 
பட்ட தகவலை சில 
நேரத்துக்குப்‌ .பிறகு மீண்டும்‌ 
பெறும்‌ திறன்‌. 

message security protocol! : 
செய்திப்‌ பாதுகாப்பு நெறிமுறை : 
இணையத்தில்‌ பரிமாறப்படும்‌ 
செய்திகளுக்கான ஒரு நெறி 


message switching 


முறை. பாதுகாப்புக்‌ கருதி 
மறையாக்கம்‌ (encryption) 
மற்றும்‌ சரிபார்ப்பு (verification) 
போன்ற உத்திகளைக்‌ 
கையானாம்‌ நெறிமுறை. ஒரு 
மின்னஞ்சலை ஏற்கவோ 
புறக்கணிக்கவோ வழங்கள்‌ 
கணினியில்‌ அனுமதி பெற 
வேண்டும்‌ என்பதுபோன்ற 
பாதுகாப்பு நடைமுறைகளை 
மேற்கொள்ள இந்நெறிமுறை 
வழி செய்கிறது. 


message switching : செய்தி 
பணிக்‌ குமிழ்‌ : தரவு ஒன்றைப்‌ 
பெறும்‌ உத்தி. சரியான வெளிச்‌ 
செல்‌ இணைப்பும்‌ நிலையமும்‌ 
கிடைக்கும்‌ வரை அதனைச்‌ 
சேமித்தல்‌. பின்னர்‌ அவற்றை 
இலக்குக்‌ கணினிகளுக்கு மீண்‌ 
டும்‌ அனுப்புதல்‌. இக்கணினி 
கள்‌ பணிக்குமிழின்‌ வேலை 
களைச்‌ செய்கின்றன. 

message switching centre : 
செய்தி பணிக்குமிழ்‌ மையம்‌ : 
செய்திகளில்‌ அடங்கியுள்ள 
செய்திகளுக்கேற்ப செய்திகளை 
அனுப்பும்‌ மையம்‌. 

message transfer agent 
செய்திப்‌ பரிமாற்று முகவர்‌. 
ஈessaging : செய்தியனுப்பல்‌ : 
கணினி மற்றும்‌ செய்தி 
தொடர்புக்‌ கருவிகள்‌ வழியாக 
மின்னஞ்சல்‌, குரலஞ்சல்‌ 


925 meta content format 


அல்லது தொலைநகல்‌ மூலமாக 
ஒருவர்‌ இன்னொருவருக்கு 
தகவல்‌ அனுப்பும்‌ முறை. 

messaging application : செய்தி 
யனுப்பு பயன்பாடு : பயனாளர்‌ 
கள்‌ தமக்குள்‌ செய்திகளை 
(மின்னஞ்சல்‌ அல்லது தொலை 
நகல்‌) பரிமாறிக்‌ கொள்ளப்‌ 
பயன்படும்‌ ஒரு மென்பொருள்‌. 


messaging client : செய்தி 
யனுப்பு கிளையன்‌ : மின்னஞ்‌ 
சல்‌, தொலை நகல்‌ வழியாக 
பயனாளர்‌ ஒருவர்‌ செய்திகளை 
அனுப்பிவைக்க உதவும்‌ ஒரு 
பயன்பாட்டு நிரல்‌. தொலை 
தூரத்தில்‌ இயங்கும்‌ வழங்கன்‌ 
கணினி இதற்காகப்‌ பயன்‌ 
படுத்திக்‌ கொள்ளப்படும்‌. 
meta-assembler : உயர்‌ சேர்ப்பி: 
உயர்மட்ட பொறி மொழி: 
புரிந்து கொள்ள வேண்டிய 
சேர்ப்பி மொழியின்‌ வர்ண 
னையை ஏற்றுக்‌ கொள்கின்ற 
சேர்ப்பி. 


. meta character : புறவெழுத்து : 


நிரல்‌ தொகுப்பு மொழி முறை 
மைகளில்‌, இந்த எழுத்துகள்‌, 
அவை இணைந்துள்ள எழுத்து 
கள்‌ விஷயத்தில்‌ லெ கட்டுப்‌ 
படுத்தும்‌ பங்கு வகிக்கின்றன. 
meta content format : மீ உள்‌ 
ளடக்க வடிவம்‌ : ஒரு வலைப்‌ 
பக்கம்‌ ஒரு கோப்புத்‌ தொகுதி, 


rr 


metacompiler 


விண்டோஸின்‌ முகப்புப்‌ பக்‌ 
கம்‌, உறவுநிலைத்‌ தரவுத்‌ தளம்‌ 
இவைபோன்ற கட்டமைப்‌ 
பாயுள்ள தரவுகளின்‌ உள்ளடக்‌ 
கம்‌ பற்றிய தகவலை விவரிக்‌ 
கும்‌ ஒரு திறந்தநிலை வடிவம்‌. 
வரிசைமுறையாக்கம்‌, அகராதி 
கள்‌ மற்றும்‌ விலைப்பட்டியல்‌ 
கஞக்கு இவ்வடிவத்தைப்‌ பயன்‌ 
படுத்திக்கொள்ள முடியும்‌. 
metacompiler உயர்மொழி 
தொகுப்பி: உயர்‌ தொகுப்பி : 
எழுத்துப்‌ பூர்வமான தொகுப்பு 
களுக்காக முதன்மையாகப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ மொழிக்‌ 
கான தொகுப்பி. இவை 
பெரும்பாலும்‌ சொற்றொடர்‌ 
களைத்‌ தொகுப்பனவாக 
உள்ளன. ஒரு சிறப்பு முக்கியத்‌ 
துவம்‌ உடைய புறத்‌ தொகுப்பி. 
சாதாரணமாக பொதுவான நிரல்‌ 
தொகுப்புகளை எழுதுவதில்‌ 
பெரிதும்‌ பயன்படுவதில்லை. 
meta-data : உயர்மட்ட தரவு : 
தரவு பற்றிய தரவு. ஒரு தரவுத்‌ 
தளத்தின்‌ அமைப்பு, உறுப்பு 
கள்‌, இடை உறவுகள்‌ மற்ற 
தன்மைகளையும்‌ விவரிக்கும்‌ 
விவரம்‌. 

meta data, index : உயர்மட்ட 
தரவு , அட்டவணை. 


meta data interchange specifi- 
ion : மீத்தரவு மாறுகொள் 


926 metallic oxide semiconductor 


வரன்முறை தரவுகளைப்‌ 
பற்றிய தரவுவை அதாவது மீத்‌ 
தரவுவை பரிமாறிக்‌ கொள்ளல்‌, 
பகிர்ந்துகொள்ளல்‌, மேலாண்மை 
செய்தல்‌ இவற்றைப்‌ பற்றிய 
வரன்முறைகளின்‌ தொகுதி. 

ஈeசரரிe : உயர்மட்டக்‌ கோப்பு : 
ஒரு வகையான தரவுக்கு மேற்‌ 
பட்டதை சேமித்து வரையறுக்‌ 
கும்‌ கோப்பு. சான்றாக, விண்‌ 
டோஸ்‌ மெட்டா ஃபைல்‌ WF) 
வெக்டர்‌ வரைகலையின்‌ படங்‌ 
களையும்‌, பரவு வரைவியல்‌ 
(12512) வரைகலை படிவங்‌ 
களையும்‌, செய்திகளையும்‌ 
வைத்துக்‌ கொள்ள முடியும்‌. 


metalanguage : மீமொழி; உயர்‌ 
மட்ட மொழி: ஏனைய மொழி 
களை விவரிக்கப்‌ பயன்படும்‌ 
ஒரு மொழி. நிரலாக்க மொழி 
களை வரையறை செய்யப்‌ 
பொதுவாக பேக்கஸ்‌ நவுர்‌ 
ஃபார்ம்‌ (Backus Naur Form - 
BNF) என்னும்‌ மீமொழி 
பயன்படுத்தப்படுகிறது. 

metallic oxide semiconductor 
(1105) : உலோக ஆக்ஸைடு 
அரைக்கடத்தி: களப்‌ பயன்‌ 
பாட்டு மின்மப்‌ பெருக்கி 
(டிரான்ஸ்சிஸ்டர்‌). இதில்‌ 
வாயில்‌ மின்முனை வாயிலி 
லிருந்து ஆக்சைடு திரை 
ஒன்றினால்‌ தனிமைப்படுத்தப்‌ 


meta operating system 


பட்டுள்ளது. 2. திறன்‌ கருவியில்‌ 
அரைக்‌ கடத்தியில்‌ உள்ள ஒரு 
தகடு அலுமினியத்தால்‌ ஆனது. 
மற்றொரு தகடு வேற்றுப்‌ 
பொருளினால்‌ ஆனது. ஆக்ஸைடு 
இரு துருவ முனையை ௨ரு 
வாக்குகிறது. 

meta operating system : மீ 
இயக்க முறைமை : பல இயக்க 
முறைமைகளை தனக்குக்‌ &ழ்‌ 
இயக்கவல்ல ஓர்‌ இயக்க 
முறைமை. 

method : முறை; செய்முறை : 
பொருள்‌ சார்ந்த நிரல்‌ தொட 
ரமைப்பில்‌, ஒரு பொருளின்‌ 
நடத்தை மற்றும்‌ செயல்‌ 
தன்மையைக்‌ கட்டுப்படுத்தும்‌ 
அல்கோரிதம்‌. ஒரு பொருளுக்கு 
செய்தி அனுப்பப்படும்போது, 
ஒரு முறை செயல்படுத்தப்படு 
கிறது. தரவு திருப்பி அனுப்பப்‌ 
படலாம்‌ அல்லது திருப்பாமல்‌ 
போகலாம்‌. 

methodology : முறையியல்‌ : தரவு 
களை ஒரு ஒழுங்கான முறையில்‌ 
ஆய்வு செய்யப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ உத்திகளைத்‌ தொகுக்கும்‌ 
நடைமுறை. குறிப்பிட்ட பணி 
ஓன்றை நிறைவேற்றப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ தரப்படுத்தப்‌ 
பட்ட நடைமுறைகள்‌, தொழில்‌ 
நடைமுறைகள்‌, பராமரிப்பு 
உத்திகள்‌ மற்றும்‌ ஆவணத்‌ 
தயாரிப்பு உள்ளிட்டவை. 


927 


MFT 
metric system பதின்ம 
முறைமை : பன்னாட்டு அளவில்‌ 
கையாளப்படும்‌ முறைமை 


அல்லது தற்பொழுது உலகெங்‌ 
கும்‌ பயன்படுத்தப்படும்‌ பதின்ம 
முறைமையின்‌ நவீனப்‌ பிரதி. 
அது ஏழு அடிப்படை அலகு 
களைக்‌ கொண்டது. அவை 
மீட்டர்‌ , கிலோகிராம்‌, விநாடி, 
ஆம்பியர்‌ கெல்வ்‌, செல்சியஸ்‌, 
கேண்டெலா மற்றும்‌ மோல்‌. 
metropolitan area exchange : 
மாநகரப்‌ பரப்பு இணைப்பகம்‌ : 
ஒரு மாநகரப்‌ பரப்புக்குள்‌ 
இணையச்‌ சேவை நிலையங்கள்‌ 
ஒன்றிணைக்கப்படும்‌ இணைப்‌ 
பகம்‌. மாநகரப்‌ பரப்புக்குள்‌ 
இருக்கும்‌ ஒரு பிணையத்‌ 
திலிருந்து இன்னொரு பிணை 
யத்துக்கு அனுப்பப்படும்‌ தரவு 
இணையத்தின்‌ முதன்மை முது 
கெலும்புப்‌ பிணையம்‌ வழி. 
யாகப்‌ பயணிக்காது. மாநகர 
இணைப்பகமே இப்பணியை 
மேற்கொள்ளும்‌. 

metropolitan area network : 
பெரு நகரப்‌ பிணையம்‌. 
14-11025 : எம்‌- ஃபிளோப்ஸ்‌: 
விநாடிக்கு பத்து இலட்சம்‌ 
பதின்மபுள்ளி எண்‌ கணக்கீடுகள்‌. 
MFT : எம்‌எஃப்டீ : குறிப்பிட்ட 
பணிகளுடன்‌ . பல நிரல்‌ 
தொகுப்பைத்‌ தயாரித்தலுக்கான 


.mg 


928 


micro channel 


a யய வவவயயவவயயயவ வைய வைய கைவ சகை 


குறும்பெயர்‌. இங்கு பணிகள்‌ 
என்பது நிரல்‌ தொகுப்பு 
களாகும்‌. எண்ணற்ற தொந்தரவு 
களுடன்‌ பல நிரல்‌ தொகுப்பைத்‌ 
தயாரித்தல்‌ என்றும்‌ நகைச்‌ 
சுவையுடன்‌ குறிப்பிடுவதுண்டு. 
MVT என்பதற்கு எதிரானது. 


றட : .எம்ஜி : ஒர்‌ இணைய தள 
முகவரி மடகாஸ்கர்‌ நாட்டைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ களப்‌ 
பெயர்‌. 

ஈ/ஏet : எம்கெட்‌ : பல்முனைப்‌ 
பெறுதல்‌ எனப்‌ பொருள்படும்‌ 
ஈய get என்பதன்‌ சுருக்கம்‌. 
எஃப்டீபீ (கோப்புப்‌ பரிமாற்ற 
நெறிமுறை) கிளையன்களில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ கட்டளை. 
இதன்மூலம்‌ ஒரு பயனாளர்‌ 
ஒரேநேரத்தில்‌ பல்வேறு கோப்பு 
களை அனுப்பி வைக்கும்படி 
கோரிக்கை வைக்க முடியும்‌. 
எம்‌ : .எம்ஹெச்‌ : ஒர்‌ இணைய 
தள முகவரி மார்ஷல்‌ 
தீவுகளைச்‌ சேர்ந்தது என்பதைக்‌ 
குறிக்கும்‌ பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ 


களப்‌ பெயர்‌. 


MH, : எம்‌எச்‌இசட்‌ : மெஹ 
ஹெர்ட்ஜ்‌ என்பதன்‌ குறும்‌ 
பெயர்‌. விநாடிக்கு பத்து 
இலட்சம்‌ சுழற்சிகள்‌. 

MICR எம்‌ஐசிஆர்‌: 'காந்த 


மையெழுத்தேற்பு' எனப்‌ 


பொருள்படும்‌ "Magnetic ink 
Character Recognition" என்ற 
ஆங்கிலச்‌ சொற்றொடரின்‌ 
முதலெழுத்துகளைத்‌ தொகுத்து 
உருவாக்கப்பட்ட தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 

௱ரர௦ : நுண்மை; நுண்‌ : 1. பத்து 
இலட்சத்தில்‌ ஒரு பகுதியைச்‌ 
குறிக்கும்‌ சொல்‌. நுண்‌ வினாடி 
(மைக்ரோ செகண்ட்‌) என்பது, 
ஒரு வினாடியில்‌ பத்து இலட்‌ 
சத்தில்‌ ஒரு பகுதி. 2. கணினி 
யில்‌, 'மிக நுண்ணிய' என்று 
பொருள்படும்‌; 'மைக்ரோ கம்ப்‌ 
யூட்டர்‌' என்றால்‌, ''நுண்‌ 
கணினி'' என்று பொருள்‌. 'மியூ' 
(பி என்னும்‌ கிரேக்க எழுத்து 
மிகநுண்ணிய ஒன்றைக்‌ குறிக்‌ 
கும்‌. இது பத்து இலட்சம்‌ என்ற 
பேரெண்ணுக்கு நேர்‌ எதிரானது. 
microcassette : நுண்‌ ஒளிச்‌ 
சுருள்கள்‌: நுண்ஒளிப்‌ பேழை: 
ஒரு சிறிய காந்த நாடாப்‌ 
பெட்டி. பெயர்கள்‌ போன்ற 
தரவுகளையும்‌, நிரல்‌ தொடர்‌ 
களையும்‌ சேமிக்கவும்‌ சில மின்‌ 
கணக்கட்டு எந்திரங்களில்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 
microchannel architecture : 
நுண்‌ தடக்‌ கட்டுமானம்‌ 
ஐபிஎம்‌ பீஎஸ்‌/2 கணினிகளில்‌ 
(25 மற்றும்‌ 30 மாதிரிகள்‌ தவிர) 
உள்ள பாட்டைகளின்‌ வடி 


microchart 929 


வமைப்பு. இத்தகைய பாட்டை 
கள்‌ ஐபிஎம்‌ பீசி/ஏடீ கணினி 
களின்‌ பாட்டை அமைப்புடன்‌ 
இணைப்பு அடிப்படையிலும்‌ 
மின்சார அடிப்படையிலும்‌ 
ஒத்தியல்பற்றவை. பீசி/ஏடீ 
பாட்டை போலன்றி நுண்தடப்‌ 
பாட்டைகள்‌ 16துண்மி (60), 
அல்லது 33 துண்மி (ம!) 
பாட்டைகளாகச்‌ செயல்படுகின்‌ 
றன. பல்பாட்டை நுண்செயலி 
களினால்‌ தனித்த முறையிலும்‌ 
இவற்றை இயக்க முடியும்‌. 
microchart : நுண்வரைபடம்‌ : 
செயல்முறையின்‌ (Programme) 
அல்லது பொறியமைவின்‌ 
(System) வடி வமைப்பின்‌ இறுதி 
தரவுகளைக்‌ காட்டும்‌ வரை 
படம்‌. 

microchip : நுண்சிப்பு : மணற்‌ 
சத்தில்‌ பெரிதாகவுள்ள 'கன்மம்‌' 
(Silicon) என்ற தனிமத்தினா 
லான நுண்ணிய சிப்பு. இதன்‌ 
மேற்பரப்பில்‌ பல்லாயிரக்‌ 
கணக்கான மின்னணுவியல்‌ 
அமைப்பிகளும்‌ (௦066), 
மின்சுற்று வழித்‌ தோரணிகளும்‌ 


(Circuit patterns) பதிவு 
செய்யப்பட்டுள்ளன. 
microcircuit : நுண்மின்சுற்று ; 


ஒரு குறைக்கடத்திச்‌ சிப்பு மீது 
செதுக்கப்பட்ட மிகச்சிறு மின்‌ 
னணுச்சுற்று. டிரான்சிஸ்டர்கள்‌, 
ரெசிஸ்டர்கள்‌ போன்ற மின்‌ 


micro coding device 


யொருள்கூறுகள்‌ ஒன்றிணைக்‌ 
கப்பட்டு ஒரு நுண்மின்‌ சுற்று 
உருவாக்கப்படுகிறது. இது, 
வெற்றிடக்‌ குழாய்களின்‌ ஒரு 
தொகுதியாகவோ, தனித்தனி 
டிரான்ரிஸ்டர்களின்‌ இணைப்‌ 
பாகவோ இல்லாமல்‌ ஓர்‌ 
ஒற்றை அலகாக வடிவமைக்கப்‌ 
படுகிறது. 

microcode : நுண்குறியீடு : 
கணினியில்‌ அமைக்கப்‌ 
பட்டுள்ள அடிப்படை துணை 
நிரல்களின்‌ அல்லது போலி 
நிரல்களின்‌ வரிசைமுறை; 
கணினியிலுள்ள வன்பொருள்‌ 
கள்‌ ((18௭0௭216) இந்த நிரல்‌ 
களைப்‌ பொதுவாக நிறைவேற்‌ 
றும்‌; எனினும்‌, ஒரு தனி வகை 
ஆயத்த நிலைக்கு மட்டுமான 
சேமிப்பு அலகில்‌, இந்த நிரல்‌ 
கள்‌, நுண்‌ செயல்முறை வகுத்‌ 
திடத்தக்க கணிப்பொறியை 
இயக்குவதற்கான கட்டளை 
களை வகுக்கின்றன. 
microcoding : நுண்குறியீட்டு 
முறை : கூட்டல்‌ பெருக்கல்‌ 
போன்ற கணினி கட்டளை 
களை அமைப்பதற்கு அடிப்‌ 
படைத்‌ தொடக்கச்‌ செயற்பாடு 
களை அல்லது துணை 
நிரல்களை ஒருங்கிணைத்திடும்‌ 
கணினி கட்டளை வரைவு. 
நுண்குறி 
மின்சுற்று 


microcoding device : 
யீட்டுச்‌ சாதனம்‌ : 


59 


microcomputer 930 


வழிப்பலகை. இதில்‌ திட்ட 
அளவுச்‌ செயற்பணிகளை நுண்‌ 
மின்சுற்று வழிகள்‌ மூலமாகச்‌ 
செய்விக்க நிரல்கள்‌ நிலையான 
நிரல்கள்‌ அமைந்திருக்கும்‌. 
இதன்‌ மூலம்‌, செயல்‌ முறைப்‌ 
படுத்தும்போது இந்த நிரல்‌ 
களைக்‌ குறியீட்டு முறைமைப்‌ 
படுத்துவதற்கான தேவையைத்‌ 
தவிர்க்கலாம்‌. 

microcomputer : நுண்கணினி : 
மிக நுண்ணிய கணினி அனைத்‌ 
திலும்‌ இதுதான்‌ மிகவும்‌ மலி 
வானது. இவை, முழுமையான 


செயற்பாட்டுக்‌ கணினிகள்‌. 
இவை நுண்‌ செய்முறைப்‌ 
படுத்திகளைப்‌ பயன்படுத்து 


இன்றன. வீடுகளில்‌ சொந்தக்‌ 
கணினிகளாகப்‌ பயன்படுத்தப்‌ 
படுகின்றன. இது, பள்ளி 
களிலும்‌, வாணிக நிறுவனங்‌ 
களிலுங்கூடப்‌ பெருமளவில்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. இது, 
உட்பாட்டுச்‌ செய்முறைச்‌ 
சேமிப்புப்‌ பணியினையும்‌, 
வெளிப்பாட்டுச்‌ . செயற்பாடு 
களையும்‌, ஓர்‌ நிரல்‌ தொகுதிக்‌ 
ணெங்க மிகக்குறைந்த செல 
வில்‌ செய்திடும்‌ கணினியாகும்‌. 
microcomputer applications : 
நுண்கணினிப்‌ பயன்பாடுகள்‌ : 
வணிகம்‌, தொழில்‌ நுட்பம்‌, 
தொழில்‌ துறை, வீடுகள்‌ ஆகிய 
வற்றில்‌ நுண்‌ கணினிகள்‌ பயன்‌ 


microcomputer chip 


படுத்தப்படுகின்றன. ஒளிப்‌ 
பேழை விளையாட்டு எந்திரங்‌ 
கள்‌, போக்குவரத்துக்‌ கட்டுப்‌ 
பாட்டு அமைப்புகள்‌, விற்‌ 
பனை முனையங்கள்‌, அறி 
வியல்‌ கருவிகள்‌, குருதிப்‌ பரி 
சோதனைக்‌ கருவிகள்‌, கடன்‌ 
வசதி அட்டை மற்றும்‌ சரி பார்க்‌ 
கும்‌ கருவிகள்‌, உந்து ஊர்தி, 
எரியூட்டுக்‌ கட்டுப்பாடு, 
பட்டியலிடும்‌ சாதனங்கள்‌ 
ஆகியவற்றிலும்‌ நுண்‌ கணினி 
கள்‌ பயன்படுத்தப்படுகின்றன. 


தொழில்‌ துறையில்‌ நுண்‌ 
கணினிகள்‌ பயனாகின்றன. 
நுண்ணலை அடுப்புகள்‌, 


தையல்‌ எந்திரங்கள்‌, எரி வாயு 
நிலையங்கள்‌, வண்ணம்‌ பூசும்‌ 
கருவிகள்‌, செய்முறைத்‌ தரவு 
அறிவிப்பி, தூப்மைக்கேடு தரவு 
அறிவிப்பி ஆகியவற்றில்‌ நுண்‌ 
செயலிகள்‌ பயன்படுகின்றன. 
பள்ளிகளிலும்‌ கல்லூரிகளிலும்‌ 
கல்விச்‌ சாதனங்களாகவும்‌, 
வங்கிகளிலும்‌ வணிக மையங்‌ 
களிலும்‌ பங்கு மாற்று அங்காடி 
களிலும்‌ கணினிகள்‌ பெரிதும்‌ 
பயன்படுத்தப்படுகின்றன. 


microcomputer chip : நுண்‌ 
கணிப்பொறிச்‌ சிப்பு : ஒரு சிப்பி 
லுள்ள நுண்‌ கணினி. இது நுண்‌ 
செயலியிலிருந்து வேறுபட்டது. 
இதில்‌ மையச்‌ செயலகம்‌ (CPU) 
அடங்கியிருப்பதுடன்‌ அதே 


microcomputer components 931 


கன்மத்‌ துண்டில்‌ (சிலிக்கன்‌), 
குறிப்பின்றி அணுகும்‌ நினை 
வகம்‌, எழுதிப்‌ படிப்பதற்கு 
மட்டுமேயோான நினைவகம்‌ 
(ROM), உட்பாட்டு/வெளிப்‌ 
பாட்டு மின்சுற்று நெறி ஆகிய 
வையும்‌ அடங்கியுள்ளன. 
இதனைச்‌ "சிப்பில்‌ கணினி" 
என்றும்‌ அழைப்பர்‌. 
microcomputer components : 
நுண்கணினி அமைப்பிகள்‌ : ஒரு 
நுண்‌ கணினியின்‌ முக்கிய 
உறுப்புகள்‌. இவை: நுண்‌ செய்‌ 
முறைப்படுத்தி உட்பாட்டு/ 
வெளிப்பாட்டு மின்சுற்று நெறி; 
ஒரு நினைவகம்‌ (எழுதிப்‌ படிப்‌ 
பதற்கு மட்டுமேயான நினை 
வகம்‌ (RAM); செயல்முறை 
வகுத்திடத்தக்க, படிப்பதற்கு 
மட்டுமேயான நினைவகம்‌ 
(PROM); அழித்திடக்கூடிய 
செயல்‌ முறை வகுத்திடத்தக்க 
படிப்பதற்கு மட்டுமேயான 
நினைவகம்‌ (EPROM). 


microcomputer development 
ste : நுண்கணினி மேம்‌ 
பாட்டுப்‌ பொறியமைவு : நுண்‌ 
கணினி அடிப்படையிலான 
மற்றப்‌ பொறியமைவுகளைச்‌ 
சோதனை செய்வதற்கும்‌ உரு 
வாக்குவதற்கும்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ முழுமையான நுண்‌ 
கணினி அமைவு. இணைப்பி 
வசதிகள்‌, வாசகத்‌ தொகுப்பி, 


microcontroller 


தவறு கண்டறியும்‌ வசதிகள்‌, 
ஒரே மாதிரியாக அல்லாத இன்‌ 
னொரு கணினிக்காக எழுதப்‌ 
பட்ட எந்திரமொழிச்‌ செயல்‌ 
முறையை நிறைவேற்றத்தக்க 
வன்பொருள்‌ திறம்பாடுகள்‌, 
செயல்முறை வகுத்திடத்தக்க 
படிப்பதற்கு மட்டுமேயான 
நினைவகம்‌ (PROM), செயல்‌ 
முறைப்படுத்துவோர்‌ செய்தி 
அறிவிப்பி, வட்டு, நாடா உள்‌ 
பாட்டு/வெளிப்பாட்டுப்‌ பொறி 
யமைவு போன்றவை இதில்‌ 
அடங்கும்‌. 

microcomputer kit நுண்‌ 
கணினி கருவிப்‌ பை: நுண்‌ 
கணினி விற்பனையாளர்கள்‌ 
இணைத்துக்‌ காட்டுவதற்காக 
வைத்துள்ள கருவிகளின்‌ 
தொகுதி அடங்கிய ஒரு பை. 
microcomputer system : நுண்‌ 
கணினி அமைவு : ஒரு நுண்‌ 
கணினி, புறநிலைச்‌ சாதனங்‌ 
கள்‌, செயற்பாட்டுப்‌ பொறி 
யமைவு, பயன்பாட்டுச்‌ செயல்‌ 
முறைகள்‌ அடங்கியுள்ள பொறி 
யமைவு. 

microcontroller : நுண்கட்டுப்‌ 
படுத்தி : ஒரு குறுகிய பகுதிக்‌ 
குள்‌ மிகநுட்பமான உருக்‌ 
காட்சியுடனான ஒரு செய்‌ 
முறையைக்‌ கட்டுப்படுத்தும்‌ 
ஒரு சாதனம்‌ அல்லது கருவி. 
ஒரு கட்டுப்பாட்டுச்‌ செயற்‌ 


microelectronics 


பாட்டில்‌ பயன்படுத்தப்படும்‌ 
நுண்‌ செயல்‌ முறைப்படுத்திய 
எந்திரம்‌ (நுண்‌ கணினி அல்லது 
நுண்‌ செயலி). இது, ஒரு செய்‌ 
முறையில்‌ அல்லது செயற்பாட்‌ 
டில்‌ மாறுதல்கள்‌ செய்வதற்கு 


அறிவுறுத்துறெது அல்லது 
மாறுதல்களைச்‌ செய்கிறது. 
எடுத்துக்காட்டாக, தையல்‌ 


எந்திரங்களை இயக்குவதற்கு 
ஒரு நுண்கட்டுப்படுத்தியை யும்‌ 
எழுதிப்‌ படிப்பதற்கு மட்டுமே 
யான நினைவகத்தை யும்‌ (ROM) 
சிங்கர்‌ நிறுவனம்‌ பயன்‌ 
படுத்துகிறது. 
microelectronics : நுண்மின்‌ 
னணுவியல்‌ : ஒருங்கிணைந்த 
மின்சுற்று வழிகள்‌, மென்சுருள்‌ 
உத்திகள்‌, இண்மத்‌ தருக்க 
முறை தகவமைவுகள்‌ போன்ற 
நுண்ம மின்சுற்று வழிகளை 
உருவாக்குவதற்கான உத்தி 
களைக்‌ கையாளும்‌ புலம்‌. 
ஈர்‌ : நுண்கிராம்‌ : நுண்‌ 
குறியீடு அல்லது நுண்‌ நிரல்கள்‌ 
என்று அழைக்கப்படுகின்ற 
அடிப்படைக்‌ கட்‌ டுப்பாட்டு 
நிரல்களின்‌ சிறிய தொகுதி. 
microfiche : நுண்சுருள்‌ தகடு : 
நுண்‌ சுருள்‌ படலம்‌; 10 செ.மீ% 
15 செ.மீ (4 % 6") அளவுடை 
யது. இதில்‌ கணினியின்‌ 
வெளிப்பாடுகளை (001001) 
பதிவு செய்யலாம்‌. ஒரு நுண்‌ 


932 


microimage 


சுருள்‌ தகட்டில்‌ 270 பக்கங்கள்‌ 
வரை பதிவு செய்ய முடியும்‌. 
ஈரர௦ரர : நுண்சுருள்‌; நுண்‌ 
படலம்‌: வரைகலைத்‌ தரவுகளை 
நுண்ணிய வடிவளவில்‌ பதிவு 
செய்வதற்குப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ ஒளிப்படச்‌ கருள்‌. 
microfloppy disk : நுண்நெகிழ்‌ 
வட்டு : 9 செ.மீக்குக்‌ குறை 
வான விட்டமுள்ள (3.5''] 
நெகழ்வட்டு. 


microform : நுண்படிவம்‌: நுண்‌ 


சுருள்‌ தகடு, நுண்‌ சுருள்‌ 
போன்ற நுண்மையாக்கம்‌ 
செய்யப்பட்ட உருக்காட்சி 


களைக்‌ கொண்ட ஓர்‌ ஊடகம்‌. 


micrographics நுண்வரை 
கலை : வரைகலைத்‌ தரவுகளைச்‌ 
சுருக்கி, சேமித்து வைத்து, 
மீண்டும்‌ வரவழைப்பதற்காக 
நுண்ம ஒளிப்படக்‌ கலையைப்‌ 
பயன்படுத்துதல்‌. நுண்‌ சுருள்‌ 
தகடு, நுண்கருள்‌, கணினி 
வெளிப்பாட்டு நுண்சுருள்‌ 
போன்ற எல்லா வகையான 
நுண்படிவங்களையும்‌, நுண்‌ 
உருக்காட்‌ களையும்‌ பயன்‌ 
படுத்துவதும்‌ இதில்‌ அடங்கும்‌. 
microimage : நுண்படிமம்‌ : 
ஒளிப்‌ படமாக்கிச்‌ சிறிதாக்கப்‌ 
பட்ட படிமம்‌. பொதுவாக நுண்‌ 
படச்‌ சுருள்களில்‌ சேமித்து 
வைக்கப்படும்‌. மிகவும்‌ சிறி 


ப க கை ட பப்ப டம பபப அம்‌ 


microinstructions 


தாக இருக்கும்‌. உருப்பெருக்கி 
வழியாகத்தான்‌ பார்க்க முடியும்‌. 
microinstructions : நுண்‌அறி 
வுறுத்தங்கள்‌ : கணினி பயன்‌ 
படுத்து கைவசமுள்ள எந்திர 
மொழியில்‌ பெரும்‌ அறிவுறுத்‌ 
தங்களைப்‌ பெறுவதற்குப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ மிகக்‌ குறைந்த 
அளவு அறிவுறுத்தங்கள்‌. 
microjacket : நுண்அட்டை : 
நுண்‌ வரைகலையில்‌, ஒன்றாக 
ஒட்டப்பட்ட உள்ளிருப்பது 
தெரிகின்ற இரண்டு பிளாஸ்டிக்‌ 
தாள்கள்‌. நுண்‌ திரைப்படங்‌ 
களுக்கான சுருள்களை நுழைத்து, 
சேமிக்கும்‌ வழித்‌ தடங்களை 
உருவாக்கப்‌ பயன்படுகிறது. 


microjustification : நுண்வரிச்‌ 
சரியமைவு நுண்வரிச்‌ சரியாக்‌ 
கம்‌ : சில சொல்‌ செய்முறைப்‌ 
படுத்தும்‌ செயல்முறைகளில்‌ 
சொற்களிடையிலும்‌, சொற்‌ 
களினுள்ள எழுத்துகளிடை 
யிலும்‌ சிறிய வெள்ளி எழுத்து 
இடை வெளிகளைச்‌ சேர்த்திடு 
வதற்கான திறன்‌. இது சாதாரண 
மாகச்‌ சரிக்கட்டப்பட்ட பக்கங்‌ 


களைவிட எளிதாகப்‌ படிக்க 


- உதவுகிறது. 

microkernel : நுண்‌ கருவகம்‌ : 
1. ஓர்‌ இயக்க முறைமையின்‌ 
வன்பொருள்‌ சார்ந்த நிரல்பகுதி. 
வெவ்வேறு வகையான கணினி 


933 


micromainframe 
களில்‌ ஓர்‌' இயக்க முறை 
மையைச்‌ செயல்படுத்தும்‌ 
நோக்கத்தில்‌ நுண்கருவகம்‌ 
அமைக்கப்படுகிறது. நுண்‌ 
கருவகம்‌ இயக்கமுறைமை 


யுடன்‌ ஒரு வன்பொருள்‌ சாரா 
இடைமுகத்தை வழங்குகிறது. 
எனவே ஓர்‌ இயக்க முறை 
மையை வெவ்வேறு பணித்‌ 
தளங்களில்‌ செயல்பட வைக்க 
வேண்டுமெனில்‌ நுண்‌ கருவ 
கத்தை மட்டும்‌ மாற்றி எழு 
தினால்‌ போதும்‌. 2. ஓர்‌ இயக்க 
மூறைனமயின்‌ மிக அடிப்‌ 
படையான பண்புக்‌ கூறுகளை 
மட்டுமே கொண்டு வடிவமைக்‌ 
கப்பட்ட ஒரு கருவகம்‌. 


micrologic நுண்‌ தருக்க 
(அளவை) முறை : ஒரு நுண்‌ 
செயல்‌ முறையில்‌ அறிவுறுத்தங்‌ 
களை உருமாற்றம்‌ செய்வதற்கு 
நிரந்தரமாகச்‌ சேமிக்கப்பட்ட 
ஒரு செயல்முறையைப்‌ பயன்‌ 
படுத்துதல்‌. 

ஈரா : நுண்‌ அஞ்சல்‌: 
ஏசிடி என்னும்‌ இங்கிலாந்து 
கணினி நிறுவனம்‌ உருவாக்கிய 
மின்னணு அஞ்சல்முறை. 
micromainframe : நுண்‌ பெரு 
முகம்‌ : பெருமுக அல்லது ஏறக்‌ 
குறைய பெருமுகக்‌ கணினியின்‌ 
வேகமுள்ள தனிநபர்‌ கணினி 
(பீ.சி.). 


microminiature 934 


microminiature : நுண்சிறுமம்‌ : 
மிகமிகச்‌ சிறிய மின்சுற்று அல்‌ 
லது மின்னணு பொருள்கூறு. 
குறிப்பாக, ஏற்கெனவே மிகச்‌ 
சிறிதாக்கப்பட்ட ஓர்‌ உறுப்பின்‌ 
திருத்தப்பட்ட வடிவம்‌. 

microminiature chip : நுணம 
நுணுக்கச்‌ சிப்பு கணினிச்‌ 
சேமக்கலத்தில்‌ (நினைவுப்‌ 
பதிப்பி சிப்பு) அல்லது கட்டுப்‌ 
பாட்டில்‌ (நுண்‌ செய்முறைப்‌ 
படுத்தி சிப்பு) பயன்படுத்தப்‌ 
படும்‌ மிகப்‌ பேரளவு ஒருங்‌ 
இணைப்புச்‌ சிப்பு (451 ௭129) 


அல்லது பேரளவு ஒருங்‌ 
இணைந்த மின்சுற்று (51). 
microminiaturization : நுண்ம 


நுணுக்கமாக்கம்‌ : நுணுக்கமாக்‌ 
கத்தை விட ஒருபடி சிறியதான 
மிகச்‌ சிறிய வடிவளவு. 

ஈரா : மைக்ரோன்‌: பதின்‌ 
மான நீட்டளவை அலகில்‌, ஒரு 
மீட்டரில்‌ பத்து இலட்சத்தில்‌ 
ஒரு பகுதி. ஏறத்தாழ ஓர்‌ 
அங்குலத்தில்‌ 1/25,000. 

microphone : நுண்பேசி : 1. ஒலி 
அலைகளை தொடர்முறை 
(381௦0) மின்சாரச்‌ சமிக்கை 
களாய்‌ (595) மாற்றித்‌ தரும்‌ 
சாதனம்‌. நுண்பேசியின்‌ வெளி 
யீட்டை ஒரு கூடுதல்‌ வன்‌ 
பொருள்‌, கணினி ஏற்கத்தகு 
இலக்க முறைத்‌ தகவலாய்‌ 


microprogrammable 


மாற்றித்‌ தரமுடியும்‌. (எ-டு) பல்‌ 
லூடக ஆவணங்களைப்‌ பதிவு 
செய்தல்‌; ஒலிச்‌ சமிக்கைகளை 
பகுத்தாய்தல்‌. 2. ஆப்பிள்‌ மெக்‌ 
தின்டோஷ்‌ கணினியில்‌ இயங்‌ 
கும்‌ ஒரு தகவல்‌ தொடர்பு நிரல்‌. 
microprocessor : நுண்‌ செய்‌ 
முறைப்படுத்தி : ஒர்‌ ஒருங்‌ 
இணைக்கப்பட்ட மின்சுற்று 
வழிச்‌ சிப்பில்‌ அடங்கியுள்ள 
வற்றைப்‌ பொதுவாகச்‌ செய்‌ 
முறைப்படுத்துவதற்குத்‌ தேவை 
யான அடிப்படைக்‌ கணிதத்‌ 
தருக்க முறையும்‌. கட்டுப்பாட்டு 
மின்வாயும்‌ ஆகும்‌. நுண்‌ 
கணினிகள்‌. வீட்டுச்‌ சாதனங்கள்‌, 
வணிக எந்திரங்கள்‌, கணிப்புச்‌ 
சாதனங்கள்‌, பொம்மை 
விளையாட்டு ஒளிப்பேழை 
எந்திரங்கள்‌, மற்றும்‌ பல்லா 
யிரம்‌ பிற சாதனங்களில்‌ இரு 
பெருமளவில்‌ பயன்படுத்தப்‌ 
படுகிறது. 


microprocessor chips : நுண்‌ 
பகுப்புச்‌ சிப்புகள்‌; நுண்பகுப்புச்‌ 
சில்லுகள்‌. 

microprogrammable computer : 
நுண்செயல்முறை வகுத்திடத்‌ 
தக்க கணினி : அறிவுறுத்தங்‌ 
களின்‌ தொகுதி நிலைப்படுத்தி 
யதாக இல்லாமல்‌, படிப்பதற்கு 
மட்டுமேயான நினைவுப்‌ 
பதிப்பி அல்லது பிற நினைவுப்‌ 


microprogramme 


பதிப்பி சாதனங்களைச்‌ செயல்‌ 
முறைப்படுத்துவதன்‌ மூலம்‌ 
தனித்‌ தனித்‌ தேவைகளுக்கேற்ப 
செயல்‌ முறைகளை வகுத்‌ 
தமைக்கக்கூடிய ஒரு கணினி. 
இதனால்‌, ஒரு கணினியானது 
முதன்மைப்‌ பொறியமைவாக 
அல்லது நுண்‌ கணினியாக 
இருப்பினும்‌ கோட்பாட்டு 
முறைப்படி அதனை நுண்‌ 
செயல்முறைப்படுத்திட 
இயலும்‌. 

microprogramme : நுண்‌ நிரல்‌ 
தொடர்‌; நுட்பு நிரல்‌ : ஆரம்ப 
நிரல்களின்‌ வரிசை. இவற்றை 
நுண்‌ செயலகத்தில்‌ உள்ள நுண்‌ 
அளவை துணை அமைப்பாக 
மாற்றப்படும்‌. 
microprogramming நுண்‌ 
செயல்முறைப்படுத்துதல்‌ : ஒரு 
கணினியின்‌ கட்டுப்பாட்டுப்‌ 
பகுதியை இயக்குவதற்கான 
முறை. இந்தப்‌ பகுதியில்‌ ஒவ்‌ 
வொரு அறிவுறுத்தமும்‌ பல 
சிறிய செயல்களாகப்‌ (நுண்‌ 
செயல்கள்‌) பகுக்கப்பட்டிருக்‌ 
கும்‌. இவை, ஒரு நுண்‌ செயல்‌ 


முறையின்‌ ஒரு பகுதியாக 
அமைந்திருக்கும்‌. 

micropublishing : நுண்வெளி 
யீடு: நுண்வரைகலையில்‌ 


பயன்படும்‌ சொல்‌. விற்பனை 
அல்லது விநியோகத்திற்காக 
புதிய அல்லது மறு வடி 


935 


Microsoft 6 


வமைக்கப்பட்ட தரவுவை நுண்‌ 


திரைப்படத்தில்‌ வெளியிடுவது. 


microspace justification : நுண்‌ 
இட ஓரச்சீர்மை உரை 
ஆவணங்கள்‌ இரு ஓரங்களிலும்‌ 
சீராக இருப்பின்‌ அழகான 
தோற்றத்தைத்‌ தரும்‌. இவ்வாறு 
ஆவணங்களின்‌ உரைப்‌ பகுதி 
யின்‌ ஒரங்களைச்‌ சீராக ஆக்கும்‌ 
பொருட்டு சொற்களின்‌ இடை 
யேயும்‌ ஒரு சொல்லில்‌ எழுத்து 
களுக்கிடையேயும்‌ மெல்லிய 
இடவெளியை இட்டு நிரப்பு 
தல்‌. இதனை நுண்‌ ஓரச்சீர்மை 
என்றும்‌ கூறுவர்‌. சொல்லில்‌ 
இடம்பெறும்‌ அதிகப்படியான 
இடவெளி சொல்லின்‌ தோற்ற 
அழகைத்‌ தோற்கடித்துவிடும்‌. 


microsecond : நுண்வினாடி : 
ஒரு வினாடியின்‌ பத்து இலட்‌ 
சத்தில்‌ ஒரு பகுதி. இதன்‌ சுருக்க 
வடிவம்‌ : (டீ அல்லது (15௦0. 

Microsoft ௦ நுண்மென்‌ 
பொருள்‌ சி : நுண்மென்பொரு 
ளின்‌ 'சி' தொகுப்பி. பல வகை 
யான வணிக உற்பத்திப்‌ 
பொருள்களை உருவாக்கப்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. விண்‌ 
டோஸ்‌ நிரல்‌ தொடரமைப்பதற்‌ 
குத்‌ தேவைப்படும்‌ நுண்மென்‌ 
பொருள்‌ விண்டோஸ்‌ மென்‌ 
பொருள்‌ வளர்ச்சி சாதனம்‌. 
பீ.சி. பயன்பாடு வளர்ச்சிக்காக 


microsoft word 


பீ.சி.யில்‌ பயன்படுத்தப்படு 
வதற்கு 'சி' மொழியில்‌ அதிகம்‌ 
பயன்படுவது மைக்ரோ நுண்‌ 
மென்பொருள்‌ சி: மற்றும்‌ 
போர்லேண்டில்‌ டர்போ 'ச: 
ஆகிய இரண்டும்‌ ஆகும்‌. 

நுண்மென்‌ 
மைக்ரோ 


microsoft word : 
பொருள்‌ சொல்‌ : 
சாஃப்ட்‌ நிறுவனம்‌ மெக்கின்‌ 
டோஷ்‌ கணினி மற்றும்‌ பீ.சி.க்‌ 
களுக்காக உருவாக்கிய எல்லா 
தன்மைகளும்‌ நிறைந்த சொல்‌ 
செயலாக்க நிரல்தொடர்‌. டாஸ்‌ 
பதிப்பு ஒரு ஆவணத்தில்‌ வரை 
கலை மற்றும்‌ சொற்பகுதி 
சார்ந்த இடைமுகங்களின்‌ 
மூலம்‌ பணியாற்ற உதவுகிறது. 
Word for windows என்று 
அழைக்கப்படும்‌ விண்டோசுக்‌ 
கான மைக்ரோசாஃப்ட்‌ வேர்ட்‌ 
மென்பொருள்‌ நவீன வசதிகள்‌ 
கொண்டதாக விண்டோஸ்களில்‌ 
பணியாற்ற ஏற்றதாக உள்ளது. 


microsoft works : நுண்மென்‌ 
பொருள்‌ பணிகள்‌ : மெக்கின்‌ 
டோஷ்‌ மற்றும்‌ பீ.சி-க்களுக்‌ 
கான ஒருங்கிணைந்த மென்‌ 
பொருள்‌ பொதி அல்லது 
தொகுப்பு. மைக்ரோசாஃப்ட்‌ 
நிறுவனம்‌ உருவாக்கியது. உறவு 
போன்ற திறன்களுடன்‌ கோப்பு 
மேலாண்மை சொல்‌ செய 
விரிதாள்‌, வணிக 

மற்றும்‌ தரவு 


லாக்கம்‌, 
வரைகலை 


936 


microwave 


தொடர்பு திறன்கள்‌ ஆகிய 
அனைத்தும்‌ கொண்ட தொகுப்‌ 
பாக இது கிடைக்கிறது. 


microspacing : நுண்‌ எழுத்‌ 
திடை வெளி அமைவு: அச்சுத்‌ 
துறையில்‌ மிகச்சிறிய 
தொலைவுகளுக்கு நகர்த்து 
வதற்கு அனுமதிக்கும்‌ இடை 
வெளியமைவு. இது, நுண்‌ வரிச்‌ 
சரியமைவிலும்‌, நிழல்‌ அச்சுக்‌ 
கலையிலும்‌ பயன்படுத்தப்படு 
கிறது. இதனை மிகைப்பாட்டு 
எழுத்தடை வெளியமைவு 
என்றும்‌ கூறுவர்‌. 

micro to mainframe linkage : 
நுண்ணிலிருந்து பெருமுக 
இணைப்பு : பயன்படுத்துபவ 
ரின்‌ மேசையில்‌ உள்ள பெருமுகக்‌ 
கணினி அமைப்புக்கும்‌ தனி 
நபர்‌ கணினி அமைப்புகளுக்‌ 
கும்‌ இடையில்‌ தகவல்‌ தொடர்பு 
நடைபெற அனுமதிக்கும்‌ வன்‌ 
பொருள்‌/மென்பொருள்‌. 
microtransaction : நுண்‌ பரி 
மாற்றம்‌ : 5 டாலருக்கும்‌ குறை 
வான தொகைக்கான ஒரு 
வணிகப்‌ பரிமாற்றம்‌ இவ்வாறு 
அழைக்கப்படுகிறது. 


miCroviயs : நுண்‌ நச்சுநிரல்‌ 


microwave நுண்ணலை: 
சென்டி மீட்டர்‌ அளவில்‌ ஓர்‌ 
அலைநீளம்‌ கொண்டுள்ள 


மின்காந்த அலை. மின்‌ காந்த 


ர 


microwave hop 


நிறமாலையில்‌ ஒரு பகுதியில்‌ 
இந்த நுண்ணலை அமைந்‌ 
துள்ளது. இதனைச்‌ சுற்றி நீண்ட்‌ 
அலைவு நீளங்களின்‌ பக்கத்தில்‌ 
வானொலி அலைகளும்‌ 
சிற்றலை நீளங்களின்‌ பக்கத்‌ 
தில்‌ அகச்சிவப்பு அலைகளும்‌ 
சூழ்ந்துள்ளன. இது தகவல்‌ 
தொடர்புகளில்‌ பயன்படுத்தப்‌ 
படுகிறது. 

microwave hop : நுண்ணலைத்‌ 
துள்ளல்‌; நுண்ணலைத்‌ தாவல்‌ : 
ஒன்றையொன்று நோக்கியவாறு 
அமைக்கப்பட்டுள்ள இரு உட்‌ 
குழிவு வானலை வாங்கிகளுக்கு 
நடுவிலுள்ள நுண்ணலை 
வானொலி அலைவரிசை. 


microwave relay : நுண்ணலை 
பரப்புகை : ஒரு கிகா ஹெர்ட்ஸுக்‌ 
கும்‌ கூடுதலான அலைவரிசை 
யில்‌ இருமுனைகளுக்கிடையே 
வான்‌ அலைபரப்பின்‌ மூலம்‌ 
ஏற்படுத்தப்படும்‌ தகவல்‌ 
தொடர்பு இணைப்பு. 
microwave transmission lines இ 
நுண்ணலை பரப்பீட்டுக்‌ 
கம்பிகள்‌; நுண்ணலை பரப்புத்‌ 
தொடர்‌ : மின்‌ காந்த ஆற்றலை 
்‌ நுண்ணலை அதிர்வெண்களில்‌ 
ஒரு முனையிலிருந்து இன்‌ 
னொரு முனைக்கு அனுப்பு 
வதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
கட்டமைவுகள்‌. 


middleware 


MICR reader எம்‌ஐசிஆர்‌ 
படிப்பி; காந்த மை எழுத்து 
ஏற்புப்‌ படிப்பி: மின்‌ காந்த 
மையெழுத்து ஏற்புப்‌ படிப்பி 
(Magnetic Ink Character Reader). 
இது மின்காந்த மையெழுத்து 
களில்‌ அச்சடிக்கப்பட்டுள்ள 
ஆவணங்களைப்‌ படித்துக்‌ 
காட்டும்‌ உட்பாட்டுச்‌ சாதனம்‌. 
middle level language : இடை 
நிலை மொழி. எந்திர மொழி 
போன்ற அடிநிலை மொழிகள்‌ 
திறனும்‌ வேகமும்‌, பிற உயர்‌ 
நிலை மொழிகளின்‌ எளிமையும்‌ 
கொண்டிருப்பதால்‌ ச-மொழி 


இவ்வாறு அழைக்கப்படு 
வதுண்டு, 
middleware : இடைப்பொருள்‌; 


இடைமென்பொருள்‌ : இரண்டு 
அல்லது மேற்பட்ட வகை மென்‌ 
பொருள்களுக்கடையே இருந்து 
தகவலை மொழி பெயர்த்துத்‌ 
தரும்‌ ஒருவகை மென்பொருள்‌. 
இது பலவகைப்படும்‌. பொது 
வாக ஒரு பயன்பாட்டுக்கும்‌ ஓர்‌ 
இயக்க முறைமைக்கும்‌ இடையே 
செயல்படும்‌. அல்லது ஒரு 
பயன்பாட்டுக்கும்‌ ஒரு தரவுத்‌ 
தள மேலாண்மை முறைமைக்‌ - 
கும்‌ இடையே இருந்து செயல்‌ 
படும்‌. (எ-டு) கோர்பா மற்றும்‌ 
பிற பொருள்‌ முகவர்‌ நிரல்கள்‌, 
பிணைய மென்பொருள்கள்‌ 
மற்றும்‌ கட்டுப்பாட்டு நிரல்கள்‌. 


MID! 


MID! : மிடி; எம்ஐடிஐ : இசைக்‌ 
கருவி இலக்கமுறை இடை 
முகம்‌ என்று பொருள்படும்‌ 
Musical Instrument Digital Inter- 
1806 என்ற தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. இசை 
ஒருங்கிணைப்பிகள்‌, இசைக்‌ 
கருவிகள்‌ இவற்றை கணினி 
களுடன்‌ இணைக்கும்‌ ஒரு 
நேரியல்‌ (56180) இடைமுக தர 
வரையறை. மிடி வரையறை 
பாதி வன்பொருள்‌ அடிப்படை 
யிலானது. பாதி, இசையும்‌ 
ஒலியும்‌ எந்த முறையில்‌ குறி 
யாக்கப்பட்டு மிடிச்‌ சாதனங்‌ 
களுடன்‌ தொடர்பு படுத்தப்படு 
கின்றன என்ற விளக்கத்தை 
கொண்டிருக்கும்‌. இது, ஒலியின்‌ 
தொனி மற்றும்‌ ஒலி அளவு 
போன்ற பண்புக்கூறுகள்‌ 8 
துண்மி (0) இலக்கமுறைத்‌ 
(9/4) தகவலாய்‌ மாற்றப்பட்ட 
குறி முறையாகும்‌. 
midicomputer : நடு கணினி : 
சிறு கணினிக்கும்‌, பெருமுகக்‌ 
கணினிக்கும்‌ இடைப்பட்ட 
செயல்திறன்‌ உள்ள கணினி. 
midiminicomputer நடு 
நுண்ணிய கணினி : நடுத்தர 
வடிவளவுடைய நுண்ணியக்‌ 
கணினி. இது 16 துணுக்குச்‌ சொற்‌ 
சுளைப்‌ பயன்படுத்துகிறது. இது 
நுண்‌ நுண்ணியக்‌ கணினி, 
பெரும நுண்ணியக்‌ கணினி, 


938 


milicent technology 


மீநுண்ணிய கணினி ஆகிய 
வற்றிலிருந்து மாறுபட்டது. 
midrange computer : நடு வரிசை 
கணினி : சிறு கணினி போன்‌ 
றதே. ஆனால்‌ தனி பயனாளர்‌ 
சிறு கணினி பணி நிலையங்கள்‌ 
இதில்‌ இருப்பதில்லை. 
ஈர்ஏாஎீion : இடப்பெயர்வு. 

mil மில்‌; .எம்‌ஐஎல்‌ 
அமெரிக்க நாட்டு இராணுவ 
அமைப்புகளின்‌ இணைய தள 
முகவரிகளை அடையாளம்‌ 
காட்டும்‌ களப்‌ பெயர்‌. .ஈ॥ 
என்பது தளமுகவரியின்‌ இறுதி 
யில்‌ இடம்பெறும்‌. 

milestone : நிகழ்வு; மைல்கல்‌ : 
ஒரு பணியை நிறைவேற்றுங்‌ 
கால்‌ நிகழும்‌ ஒரு நிகழ்வு. ஓர்‌ 
உட்பாட்டு/ வெளிப்பாட்டுச்‌ 
செயற்பாடு முடிவடைவது 
இதற்கு எடுத்துக்காட்டு. 
millicent technology : மில்லி 
சென்ட்‌ தொழில்நுட்பம்‌ : டிஜிட்‌ 
டல்‌ எக்யூப்மென்ட்‌ கார்ப்ப 
ரேஷன்‌ நிறுவனம்‌ உருவாக்கிய 
இணைய நெறிமுறைத்‌ தொகுதி, 
மிகச்‌ சிறிய அளவிலான வணிகப்‌ 
பரிமாற்றங்களைப்‌ பற்றியது. 
ஒருசென்டுக்கும்‌ குறைவான 
விலையில்‌ தகவல்‌ குறிப்புகளை 
வாங்குவது தொடர்பான வணிக 
நடவடிக்கைகளைக்‌ கையாள்‌ 
வதற்கான நெறிமுறை. 


milk disk 


௱ரk பிர5% : பால்‌ வட்டு: ஒரு 
சிறிய கணினியிலிருந்து தரவு 
களைத்‌ திரட்டப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ வட்டு. பின்னர்‌, ஒரு 
பெரிய கணினியில்‌ செய 
லாக்கம்‌ செய்யப்படுவதற்காக 
இவ்வாறு செய்யப்படுகிறது. 
nil ஆலை: பகுப்பாய்வு 
எந்திரம்‌ என அழைக்கப்பட்ட 
முதல்‌ எந்திரக்‌ கணினியை 
வடிவமைக்கும்போது சார்லஸ்‌ 
பாபேஜ்‌ பயன்படுத்திய செய 
லகத்திற்கு மற்றொரு பெயர்‌. 
ஈயிர்‌ : மில்லி: ஆயிரத்தில்‌ ஒரு 
பகுதி. ஒரு மில்லி வினாடி 
என்பது, ஒரு வினாடியில்‌ 
ஆயிரத்தில்‌ ஒரு பகுதியாகும்‌. 
millimicrosecond : மில்லி நுண்‌ 
வினாடி: இது நானோவினாடி 
(nanosecond) என்றும்‌ அழைக்‌ 
கப்படும்‌. இது ஒரு வினாடியில்‌ 
நூறு கோடியில்‌ ஒரு பகுதி. 
millisecond : மில்லி வினாடி: 
ஒரு வினாடியில்‌ ஆயிரத்தில்‌ 
ஒரு பகுதி; இதன்‌ சுருக்க 
வடிவம்‌ : ஈ5 அல்லது ௱5ec. 
MILNET : மில்நெட்‌ : இராணுவப்‌ 
பிணையம்‌ என்று பொருள்‌ 
படும்‌ Military Network என்ற 
தொடரின்‌ சுருக்கம்‌. தொடக்க 


கால ஆர்ப்பா நெட்டின்‌ 
இராணுவப்‌ பிரிவை 
உருவகிக்கும்‌ விரிபரப்புப்‌ 


939 


MIME 


பிணையம்‌. அமெரிக்க நாட்டு 
இராணுவத்‌ தரவு போக்கு 
வரத்துக்கானது. 

MIMD : எம்‌ஐஎம்டி : பல்‌ ஆணை 
பல்‌ தரவு தாரைச்‌ செயலாக்கம்‌ 
எனப்‌ பொருள்படும்‌ (Multiple 
Instruction Mukiple Data Stream 
Processing) என்ற தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
இணைநிலைச்‌ செயலாக்கத்தை 
நடைமுறைப்படுத்தும்‌ ஒரு 
வகை கணினிக்‌ கட்டுமானம்‌. 
இக்கணினி அமைப்பிலுள்ள 
ஒவ்வொரு மையச்‌ செயலகமும்‌ 
தனித்தனியே நிரல்களைக்‌ 
கொணர்ந்து தரவுகளின்மீது 
செயல்படுத்தும்‌. 

MIME மைம்‌ பல்பயன்‌ 
இணைய அஞ்சல்‌ நீட்டிப்புகள்‌ 
எனப்‌ பொருள்படும்‌ Multiple 
Internet Mail Extensions என்ற 
தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 
குறும்பெயர்‌. ஆஸ்கி வடிவத்‌ 
தில்‌ மாற்றி அமைக்காமலேயே 
ஒலி, ஒளிக்காட்சு மற்றும்‌ 
இரும (பைனரி) கோப்புகளை 
இணைய மின்னஞ்சல்‌ வழியாக 
அனுப்ப வகை செய்யும்‌ தர 
வரையறை. இது எஸ்‌எம்டீபீ 
(SMTP-Simple Mail Transfer 
Protocol) யின்‌ நீட்டிப்பாகும்‌. ஓர்‌ 
ஆவணத்தின்‌ உள்ளடக்கத்தை 
மைம்‌ வகை சுட்டுகிறது. மைம்‌ 
ஓத்தியல்புள்ள பயன்பாடு ஒரு 


minemonic codes 


கோப்பினை அனுப்பி வைக்கும்‌ 
போது அந்தக்‌ கோப்புக்கு ஒரு 
மைம்‌ வகையைக்‌ குறிப்பிட்டு 
அனுப்புகின்றது. பெறுகின்ற 
பயன்பாடும்‌ மைம்‌ ஒத்தியல்‌ 
பானதாய்‌ இருக்க வேண்டும்‌. 
மைம்‌ வகை/உள்‌ வகைப்‌ 
பட்டியலுடன்‌ ஒப்பிட்டு, 
பெற்ற ஆவணத்தின்‌ உள்ளடக்‌ 
கத்தைச்‌ ச்ரியாகத்‌ தீர்மானிக்‌ 
கிறது. மைம்‌ வகை உரை (ல) 
எனில்‌, சாதா (8), ஹெச்டீ 
எம்‌எல்‌ (॥£௱।) என்ற இரு உள்‌ 
வகை உள்ளன. மைம்‌ வகை 
உரை/ஹெச்டிஎம்‌எல்‌ எனில்‌ 
அதை ஓர்‌ ஹெச்டீஎம்‌எல்‌ 
ஆவணமாக உலாவிகள்‌ அடை 
யாளம்‌ காணும்‌. 


minemonic codes : நினை 
வூட்டுக்‌ குறியீடுகள்‌ : 
mini சிறிய; குறு; சிறு 


நுண்ணிய கணினியின்‌ சுருக்கப்‌ 


பெயர்‌. 


miniaturization நுணுக்க 
மாக்கம்‌; சிற்றளவாக்கம்‌ : ஒரு 
பொருளின்‌ வடிவளவினை 
அதன்‌ திறம்பாடு குறையாத 
வண்ணம்‌, சிறியதாகக்‌ குறைக்‌ 
கும்‌ செய்முறை. இதனை 
நுண்ம நுணுக்கமாக்கத்துடன்‌ 
ஒப்பிட்டுப்‌ பார்க்க. 

: குறுங்கணினி; 


எண்மானக்‌ 


mini computer 


சிறு கணினி 


940 


minimal tree 


கணினி. இது ஒரு நுண்மக்‌ 
கணினியிலிருந்து (micro 
ணறப££ா) வேறுபட்டது. இது 
அதிகச்‌ செயல்திறனுடையது. 
அதிக ஆற்றல்‌ வாய்ந்த நிரல்‌ 
களைக்‌ கொண்டது. இதன்‌ 
விலையும்‌ அதிகம்‌. இதில்‌ 
அதிகச்‌ செயல்முறைகளும்‌, 
செயற்பாட்டுப்‌ பொறியமைவு 
கள்‌ உள்ளன. இது, சிறிய வடி 
வளவும்‌ குறைந்த விலையும்‌, 
குறைவான தரவு கொள்திறனும்‌ 
கொண்ட முதன்மைப்‌ பொறி 
யமைவிலிருந்து வேறுபட்டது. 
நுண்ணிய கணினி பொறி 
யமைவு நான்கு செயற்பாட்டு 
வகைகளாகப்‌ பகுக்கப்பட்டுள்‌ 
ளன : (1) நடு நுண்ணிய கணினி; 
(2) பெரும நுண்ணிய கணினி; 
(3) மீப்‌ பெருமக்‌ கணினி; 
(4) மீநுண்ணிய கணினி. 


mini floppy disk : சிறு நெகிழ்‌ 
வட்டு : நுண்‌ கணினியமையவு 
களில்‌ பயன்படுத்தப்படும்‌ 13.3 
செ.மீ. (5.25") விட்டமுடைய 
நுண்‌ வட்டு. 

ஈச! : குறுமம்‌. 

mia! pairs : குறும இணை 
ஒலிச்சொல்‌ பட்டியல்‌. 

௱inimal tree : குறும மரம்‌: 
இதன்‌ முனையங்கள்‌, இந்த 
மரத்தை பெரிதும்‌ உகந்த 
அளவில்‌ செயற்படுமாறு செய்‌ 


ட நல த தத டர கட 2 பப ப பை ப்பது பரா மானாக 


minimax 


யும்‌ வகையில்‌ அமைக்கப்பட்‌ 
டிருக்கும்‌. இது பெரும 
இணைப்பு மரத்திலிருந்து 
வேறுபட்டது... 

ஈர்ற்றax : குறுமப்‌ பெருமம்‌; 
சிறுமப்‌ பெருமம்‌ : ஒரு செய்‌ 
முறையில்‌ பெருமப்‌ பிழை 
மினை குறும அளவுக்குக்‌ 
குறைத்திடும்‌ உத்தி. 

௱inimini computer : குறுஞ்சிறு 
கணினி : நுண்ணிய கணிப்‌ 
பொறியமைவுகளில்‌ மிகச்‌ 
சிறிய வகை. இதில்‌, ஒரு குறிப்‌ 
பிட்ட அளவு செயற்பாட்டு 
அம்சங்களே அமைந்திருக்கும்‌. 
இது, நடு நுண்ணிய கணினி, 
பெரும நுண்ணிய கணினி, 
மீநுண்ணிய கணினி ஆகிய 
வற்றிலிருந்து வேறுபட்டது. 
ஈர்றஙரze : சிறிதாக்கு : வரைகலை 
சூழ்நிலையில்‌, ஒரு சன்னலை 
பிம்பம்‌ அளவுக்குக்‌ குறைப்பது. 


minimize button : சிறிதாக்கு 
பொத்தான்‌ : விண்டோஸ்‌ 3.௩, 
விண்டோஸ்‌ 95/98/என்டி 
இயக்க முறைமைகளில்‌ ஒரு 
சாளரத்தின்‌ மேல்‌ வலது மூலை 
யில்‌ உள்ள ஒரு பொத்தான்‌. 
இதன்மீது சுட்டியால்‌ சொடுக்‌ 
கும்போது சாளரம்‌ மறைந்து 
கொள்ளும்‌. விண்டோஸ்‌ 3. % 
மற்றும்‌ விண்டோஸ்‌ என்டி 3.௦ 
ஆகியவற்றில்‌ முகப்புத்‌ திரை 


941 


minitower 


யிலேயே ஒரு சின்னமாக 
அமர்ந்து கொள்ளும்‌. விண்‌ 
டோஸ்‌ 95/98 மற்றும்‌ விண்‌ 
டோஸ்‌ என்டி 4.0 மற்றும்‌ 
அதற்குப்‌ பின்வந்த விண்டோஸ்‌ 
இயக்க முறைமைகளில்‌ திரை 
யின்‌ அடிப்பகுதியிலுள்ள பணிப்‌ 
பட்டையில்‌ (18512) சாளரப்‌ 
பெயர்‌ ஒரு பொத்தானாக 
அமர்ந்து கொள்ளும்‌. அந்தப்‌ 
பொத்தான்மீது சொடுக்கும்‌ 
போது சாளரம்‌ முந்தைய 
அளவுக்கு விரியும்‌. 


ஈiறர்றய௱ value : குறைந்தபட்ச 
மதிப்பு. 

miniport drivers : சிறுதுறை 
இயக்கிகள்‌ : ஒரு குறிப்பிட்ட 
சாதனம்‌ குறித்த தரவுவைக்‌ 
கொண்டுள்ள இயக்கிகள்‌. 
இவை சாதனம்சாரா துறை 
இயக்கிகளுடன்‌ தொடர்பு 
கொண்டு அவற்றின்‌ வழியாக 
கணினி முறைமையுடன்‌ பேசிக்‌ 
கொள்ளும்‌. 


௱nரtower : சிறு நெடுபெட்டி : . 
தரையில்‌ செங்குத்தாய்‌ நிற்கும்‌ 
கணினி நிலைப்பெட்டி 
(cabinet). பொதுவாக கணினி 
முறைமைப்‌ பெட்டி 24 அங்குல 
உயரம்‌ இருக்கும்‌. இதனை 
நெடு பெட்டி என்பர்‌. சிறுநெடு 
பெட்டி 13 அங்குல உயரமே 
இருக்கும்‌. 


ப ப ப ப ப பு ப்ப டப்ப ப்ட்ட்ட்ப்ட்ட்டடடபப்ப்ப்யயம்‌ 


minor key 942 


minor key : துணை விசை: ஒரு 
பதிவேட்டை அடையாளம்‌ 
காணப்‌ பயன்படுத்தும்‌ துணை 
விசை. சான்றாக, மாற்றங்களை 
கணக்கு எண்‌ மற்றும்‌ தேதி 
வாரியாக பிரித்தல்‌. இதில்‌ 
கணக்கு எண்‌ பெருவிசை. தேதி 


துணைவிசை. 


minor sort key : குறும வகைப்‌ 
பாட்டுப்‌ பகுதி: சிறு வரிசை 
யாக்கத்‌ துணைச்‌ சாவி : 
பதிவேடுகளை வகைப்படுத்து 
வதற்கான இரண்டாம்‌ நிலைப்‌ 
பாகுபாட்டு ஆதாரங்களைக்‌ 
கொண்ட தரவுப்‌ புலம்‌. பெரும 
வகைப்பாட்டுப்‌ பகுதியில்‌ இரு 
மடியாக்கங்கள்‌ நடைபெறும்‌ 
போது மட்டுமே இது பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 

MIP mapping : மிப்‌ பொருத்‌ 
துகை; மிப்‌ படமாக்கம்‌ : குறை 
வில்‌ நிறைய என்று பொருள்‌ 
படும்‌ Multi-turn 15 Parvo (Much in 
பர்ரி என்பதன்‌ லத்தீன்‌ தொடர்‌) 
என்பதன்‌ சுருக்கமே 14 எனப்‌ 
படுகிறது. படமாக்கிய ஒரு 
படிமத்தைச்‌ சுற்றுத்‌ தொலைவி 
லிருந்தே முன்கணக்கிட்டு ஒரு 
வரைகோல (Texture) பட 
மாக்கியில்‌ பயன்படுத்தப்படு 
கிறது. படப்புள்ளி மாற்றுகை 
மனிதக்‌ கண்புலனுக்கேற்ப 
நிறங்களை மாற்றித்தரும்‌ 


என்பதால்‌, படமாக்கிய உருவங்‌ ' 


mirror site 


களின்‌ இதமான வரை கோலத்‌ 
திற்கு வழிவகுக்கும்‌. 

nips : மிப்ஸ்‌ : Million Instructions 
Per Second என்பதன்‌ குறும்‌ 
பெயர்‌. ஒரு வினாடிக்குப்‌ பத்து 
இலட்சம்‌ ஆணைகள்‌. ஒரு 
பெரிய கணினியமைவு, ஒரு 
வினாடி நேரத்தில்‌ நிறைவேற்‌ 
றும்‌ எந்திர மொழி ஆணை 
களின்‌ சராசரி எண்ணிக்கையைக்‌ 
குறிக்க இது பயன்படுகிறது. 
றர 1806 : ஆடி பிம்பம்‌ ; 
கண்ணாடிப்‌ பிம்பம்‌. 

ஈரா : கண்ணாடி உருக்‌ 
காட்சி: ஓர்‌ உருக்காட்சியைச்‌ 
சித்திரித்துக்‌ காட்டும்‌ வரை 
கலைச்‌ செய்திக்‌ குறிப்பினை, 
அதன்‌ நேர்தலை கீழ்‌ பிம்ப 
மாகக்‌ காட்டும்‌ கண்காட்சி அல்‌ 
லது உருவாக்கம்‌. பல கணினி 
வரைகலைப்‌ பொறியமைவு 
கள்‌, காட்சித்‌ திரையில்‌, ஒரு 
வரைகலை உருக்‌ காட்சியைத்‌ 
தானாகவே தலைக8ழாகப்‌ 
பிரதிபலித்துக்‌ காட்டுகின்றன. 
ஈரா 106 : நகல்‌ தளம்‌; பிம்பத்‌ 
தளம்‌ : ஒரு கோப்பு வழங்கன்‌ 
கணினி. பிணையத்திலுள்ள 
முக்யெ வழங்கன்‌ கணினி 
யிலுள்ள கோப்புகளின்‌ நகல்‌ 
களைக்‌ கொண்டிருக்கும்‌ தரவு 
போக்குவரத்துச்‌ சுமையைப்‌ 
பகிர்ந்து கொள்வதற்காகவும்‌, 


MIS 


943 


mI 


cg 


அதிகமான தரவு போக்குவரத்‌ 
தைக்‌ கையாள உயர்திறன்‌ வழங்‌ 
கனின்‌ தேவையைப்‌ தவிர்ப்‌ 
பதற்காகவும்‌ பிம்பத்‌ தளங்கள்‌ 
பயன்படுத்தப்படுகின்றன. 

MIS : எம்‌ஐஎஸ்‌: மேலாண்மைத்‌ 
தகவல்‌ பொறியமைவு என்று 
பொருள்படும்‌ "Management 
Information System" என்ற ஆங்‌ 
கிலத்‌ தலைப்பெழுத்துச்‌ சொல்‌. 


missconvergence : காட்சித்‌ 
திருப்பம்‌. 
misspelled words : பிழைச்‌ 
சொற்கள்‌, 


(51212 : பிழை; தவறு: மனிதர்‌ 
செய்யும்‌ சிறு பிழை. இதனால்‌, 
தவறான கணிப்பு, தவறான 
கணினி நிரல்களைப்‌ பயன்‌ 
படுத்துதல்‌, தவறான விசையை 
அழுத்துதல்‌, கணினி செயல்‌ 
முறையில்‌ தவறான சூத்திரங்‌ 
களைப்‌ பயன்படுத்துதல்‌ 
போன்ற கருதப்படாத விளைவு 
கள்‌ ஏற்படக்கூடும்‌. 

ரப : .எம்ஐ .யுஎஸ்‌ : ஓர்‌ 
இணைய தள முகவரி 
அமெரிக்க நாட்டு மிச்சிகன்‌ 
மாநிலத்தைச்‌ சேர்ந்தது என்‌ 
பதைக்‌ குறிக்கும்‌ பெரும்‌ புவிப்‌ 
பிரிவுக்‌ களப்பெயர்‌, 


mixed cell reference : கலப்புக்‌ 
கலக்‌ குறிப்பு : விரிதாள்களில்‌ 


ஒரு கலம்‌ பற்றிய குறிப்பு. (ஒரு 
வாய்பாட்டினைக்‌ கணக்கிட்டு 
விடை காணத்‌ தேவைப்படும்‌ 
ஒரு கலத்தின்‌ முகவரி). கலத்‌ 
தின்‌ கிடக்கை (80௦6) அல்லது 
நெடுக்கை தொடர்புறு (Relative) 
குறிப்பாக இருக்கும்‌ (வாய்‌ 
பாட்டினை நகலெடுத்தாலோ 
நகர்த்தனாலோ தானாகவே 
மாறிக்கொள்ளும்‌). மற்றது 
நிலையாக இருக்கும்‌. (வாய்‌ 
பாட்டினை நகலெடுத்தாலோ 
நகர்த்தினாலோ மாறாதது). 
mixed number : கலப்பு எண்‌ : 
முழு எண்‌ பகுதியும்‌ பின்னப்‌ 
பகுதியும்‌ கொண்ட ஓர்‌ எண்‌. 
எடுத்துக்காட்டு : 63.71; -18.006; 
298.413. 

mixed object கலவைப்‌ 
பொருள்‌: Compound document 
போன்றது. 

ஈர்ப்றஏ : ஒலிக்‌ கலவை, 

௱ர% wh ரர : கோப்புடன்‌ சேர்‌. 
௭: .எம்கே : ஓர்‌ இணைய தள 
முகவரி மாசிடோனியா 
நாட்டைச்‌ சேர்ந்தது என்பதைக்‌ 
குறிக்கும்‌ பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ 
களப்பெயர்‌. 

ு! : எம்‌எல்‌ : ஓர்‌ இணைய தள 
முகவரி மாலி நாட்டைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்‌ பிரிவுக்‌ களப்‌ 
பெயர்‌. 


ML 


MNP10 


க்‌ அ அ அ ப ப ப ப ப ப ப பபப புட்பால்‌ 


Mட : எம்‌ எல்‌: 'வித்தகர்‌ மொழி 
என்று பொருள்படும்‌ 'Mகா॥- 
pulator Language" என்ற ஆங்‌ 
நிலச்‌ சொற்றொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துச்‌ சொல்‌. இது, எந்திர 
மனிதர்களைக்‌ கட்டுப்படுத்து 
வதற்கு 1811 என்ற முதன்மைப்‌ 
பொறியமைவு நிறுவனம்‌ 
பயன்படுத்தும்‌ செயல்முறைப்‌ 
படுத்தும்‌ மொழி. 

றை .எம்‌எம்‌ : ஒர்‌ இணைய தள 
முகவரி மியன்மார்‌ நாட்டைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ களப்பெயர்‌. 
414% : எம்‌எம்‌எக்ஸ்‌ : பல்லூடக 
நீட்டிப்புகள்‌ எனப்‌ பொருள்‌ 
படும்‌ (Multimedia Extensions) 
என்ற தொடரின்‌ சுருக்கம்‌. 
இன்டெல்‌ 80%86 குடும்பச்‌ 
செயலிகளில்‌ ஒரு குறிப்பிட்ட 
வகைச்‌ செயலிகள்‌. பல்லூடக 
மற்றும்‌ தகவல்‌ தொடர்புப்‌ பயன்‌ 
பாடுகளுக்கான கூடுதல்‌ திறன்‌ 
கொண்டவை. இவற்றின்‌ நிரல்‌ 
தொகுதியில்‌ அதற்கான கூடுதல்‌ 
நிரல்களைக்‌ கொண்டவை. 

ர : .எம்‌என்‌ : ஒர்‌ இணைய தள 
முகவரி மங்கோலியா நாட்டைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ களப்பெயர்‌. 
ஈரமா : நினைவூட்டு வாச 
கம்‌; நினைவுபடுத்தி : மனிதர்‌ 
எளிதில்‌ நினைவில்‌ பதித்து 


வைத்துக்‌ கொள்ளக்கூடிய வாச 
கங்கள்‌; நினைவில்‌ இருத்தி 
வைத்துக்‌ கொள்வதற்கான 
உத்திகள்‌. 

mnemonic code : நினைவூட்டு 
வாசகக்‌ குறியீடு; நினைவூட்டுக்‌ 
குறியீடு : எளிதில்‌ நினைவில்‌ 
வைத்துக்‌ கொள்ளக்கூடிய 
இணைப்பு மொழிக்‌ குறியீடு. 
எடுத்துக்காட்டு: பெருக்கல்‌ 
(Multiply) என்பதற்கு 'PY' என்ற 
சுருக்கெழுத்தைப்‌ பயன்‌ 
படுத்துதல்‌. 

mnemonic language : நினை 
வூட்டு வாசக மொழி : எளிதில்‌ 
நினைவில்‌ வைத்துக்‌ கொள்ளக்‌ 
கூடிய சைகைகளின்‌ அடிப்‌ 
படையில்‌ அமைந்த செயல்‌ 
முறைப்படுத்தும்‌ மொழி. 
இந்தச்‌ சைகைகளைக்‌ கணினி 
மூலம்‌ எந்திர மொழியாக 
இணைக்கலாம்‌. 


MNP10 : எம்‌என்பீ10 : மைக்ரோ 
காம்‌ பிணைய நெறிமுறை 
என்று பொருள்படும்‌ (1410௦௦ 
Networking Protocol Class 10) 
என்ற தொடரின்‌ சருக்கம்‌. 
தொடர்முறை செல்‌ தொலை 
பேசி (Analog Cellular Tele - 
றர௦ா)களுடன்‌ இணைக்கப்‌ 
படும்‌ மோடம்‌ இணைப்பு 
களுக்கான தொழிலகச்‌ செந்தரத்‌ 
தகவல்‌ தொடர்பு நெறிமுறை. 


cr 


.mn.us 
ணா : .எம்‌என்‌.யுஎஸ்‌ : ஓர்‌ 
இணைய தள முகவரி 
அமெரிக்க நாட்டு மின்ன 


சோட்டா மாநிலத்தைச்‌ சேர்ந்‌ 
தது என்பதைக்‌ குறிக்கும்‌ பெரும்‌ 
புவிப்பிரிவுக்‌ களப்பெயர்‌. 

1௦ : .எம்‌ஓ : ஒர்‌ இணைய தள 
முகவரி, மக்காவ்‌ நாட்டைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ களப்பெயர்‌. 
mobile computing : நடமாடும்‌ 
கணிப்‌ பணி; பயணக்‌ கணிப்‌ 
பணி : பயணம்‌ செய்து கொண் 
டிருக்கும்போது கணினியைப்‌ 
பயன்படுத்தும்‌ செயல்பாடு. 
பயணக்‌ கணிப்பணிக்கு மேசைக்‌ 
கணினியைவிட மின்‌ கலத்தில்‌ 
இயங்குகின்ற, கையிலெடுத்துச்‌ 
செல்லத்தக்க கணினியே ஏற்றது. 
mobile radio systems : நட 
மாடும்‌ வானொலி அமைப்புகள்‌: 
எந்த நாட்டின்‌ தொலைபேசி 
அமைப்புக்கும்‌ பயனுள்ள 
விரிவாக்கமாக மேட்ஸ்‌ (MTS) 
எனப்படும்‌ நடமாடும்‌ தானி 
யங்கித்‌ தொலைபேசி அமைப்பு 
விளங்கும்‌. வழக்கமான கம்பி 
களால்‌ இணைக்கப்பட்ட 
தொலைபேசிபோல ஓவ்வொரு 
நடமாடும்‌ நிலையமும்‌ ஒரு 
காரில்‌ வானொலி தொலைபேசி 
இணைக்கப்பட்டு அதற்கு தனி 
எண்‌ கொடுக்கப்படும்‌. அதே 
நகரத்தில்‌ உள்ள பிற இயங்கும்‌ 


60 


945 modec 


தொலைபேசிகளுடன்‌ மட்டு 
மல்லாது மற்ற வழக்கமான 
தொலைபேசிகளுடன்‌ உலகின்‌ 
எந்தப்‌ பகுதிக்கும்‌ பேச முடியும்‌. 
mobile robots : நடமாடும்‌ 
எந்திர மனிதர்கள்‌ (எந்திரன்‌) : 
மனிதர்களைப்போல, சில 
எந்திர மனிதர்களும்‌ தாமாகவே 
ஓரிடத்திலிருந்து வேறு ஒரு 
இடத்திற்கு நகரக்கூடியவை. 


mobile users நடமாடும்‌ 
பயனாளர்கள்‌. 
௦௦௮1 : படிமம்‌: மாதிரி: முறை 


சார்ந்தது. மாடல்‌ இயக்கம்‌ ஒரு 
முறையிலிருந்து மற்றொன்‌ 
றுக்கு மாற்றித்‌ தருகிறது. 

௦௪ : முறைமை; செயற்பாட்டு 
முறை : சொல்‌ சார்ந்த, இடைப்‌ 
பரிமாற்ற அல்லது வரைகலை 
முறை உள்ளிட்ட ஒளி மூல 
மான காட்சி. ஒரு அமைப்பு 
இயக்கப்படுகின்ற இயக்க 
நிலை. இரண்டு சூழ்நிலைகள்‌ 
இதில்‌ ஏற்படலாம்‌. வன்‌ 
பொருள்‌ மென்பொருளுக்கு 
எண்ணற்ற முறைகள்‌ உள்ளன. 
mode, batch processing 
தொகுதிச்‌ செயலாக்க பாங்கு. 
10020 : மோடெக்‌ : தொலை 
தகவல்‌ தொடர்பில்‌, இலக்கமுறை 
யில்‌ (019121) மோடத்துக்குரிய 
தொடர்முறைக்‌ சமிக்கைகளை 
உருவாக்கும்‌ சாதனம்‌. மாடு 


model 946 


modeling 


a ளக வக்க ளைக்‌ கண்னை வண்கை கனாக்‌ ளவ வராய கைவ வகைகள்‌ களை வம்‌ 


லேட்டர்‌, டீமாடுலேட்டர்‌ 
ஆகிய சொற்கள்‌ இணைந்ததே 
மோடம்‌. கோடர்‌, டீகோடர்‌ 
ஆகிய சொற்கள்‌ இணைந்தது 
கேடெக்‌. மோடம்‌, கோடெக்‌ 
ஆகிய சொற்கள்‌ இணைந்து 
உருவானது மோடெக்‌. 


௦0௨1 : உருப்படிவம்‌; படிமம்‌ : 
அறிவியல்‌ ஆராய்ச்சிகளுக்காக 
எடுத்துக்‌ கொள்ளப்படும்‌ ஒரு 
பொருளின்‌ அல்லது அமைப்‌ 
பின்‌ இன்றியமையாத அம்சங்‌ 
களைக்‌ கொண்ட ஒரு முன்‌ 
மாதிரி வடிவம்‌. அறிவியல்‌ 
உருப்படிவங்களில்‌ சிக்கலான 
சூத்திரங்களும்‌, பெருமளவு 
கணிதமும்‌ பயன்படுத்தப்படு 
கின்றன. சமன்பாடுகளுக்குத்‌ 
தீர்வு காணவும்‌, தேவையான 
கணிப்புகளைச்‌ செய்யவும்‌ 
கணினியைப்‌ பயன்படுத்தினால்‌ 
அது 'கணினி வடிவாக்கம்‌' 
எனப்படும்‌. அறிவியல்‌, வணி 
கம்‌, பொருளாதாரம்‌ முதலிய 
பல்வேறு துறைகளில்‌ உருப்‌ 
படிவமும்‌, வடிவாக்கமும்‌ 
மிகவும்‌ இன்றியமையாதவை. 


௦061 base : மாதிரி அடிப்படை : 
கோட்பாடு, கணக்கீடு மற்றும்‌ 
அளவைமுறை மாதிரிகளின்‌ 
ஒழுங்குபடுத்தப்பட்ட தொகுதி. 
வணிக உறவுகள்‌, கணிப்பீடு 
நிரல்கள்‌ அல்லது பகுப்பாய்வு 
நுட்பங்கள்‌ போன்றவற்றை 


இவை விளக்குகின்றன. நிரலாக்‌ 
கத்‌ தொடர்கள்‌, துணை நிரல்‌ 
கள்‌, கட்டளைகளைக்‌ கோப்புகள்‌ 
மற்றும்‌ விரி தாள்கள்‌ போன்ற 
வடிவங்களில்‌ இத்தகைய 
மாதிரிகள்‌ சேமிக்கப்படுகின்றன. 


model-based expert system : 


மாதிரி-சார்ந்த வல்லுநர்‌ 
அமைப்பு : ஒரு பொருளின்‌ வடி 
வமைப்பு மற்றும்‌ பணி பற்றிய 
அடிப்படை அறிவு சார்ந்த 
வல்லுநர்‌ அமைப்பு. சான்றாக 
இத்தகைய அமைப்புகள்‌ கருவி 
யின்‌ சிக்கல்களைக்‌ கண்டறியப்‌ 
பயன்படுத்தப்‌ படுகின்றன. Rபிe 
based expert system என்பதன்‌ 
எதிர்ச்சொல்‌. i 

mode! dialog : உருப்படிவ உரை 
யாடல்‌. 


model geometric : வடிவ மாதிரி 
யம்‌; வடிவ கணித உருப்படிவம்‌ : 
ஒரு கணினி வரைகலைப்‌ 
பொறியமைவில்‌ வடிவமைக்‌ 
கப்பட்டு தரவுத்‌ தளத்தில்‌ 
சேமித்து வைக்கப்பட்டுள்ள ஓர்‌ 
உருவத்தை, ஒரு பகுதியை ௮ல்‌ 
லது புவி வரைகலைப்பரப்பை, 
முழுமையான முப்பரிமாண 
அல்லது இருபரிமாணப்‌ புவி 
யியல்‌ வடிவ்‌ கணித அமைப்‌ 
பில்‌ உருவாக்கிக்‌ காட்டுதல்‌. 

modeling : உருப்படிவாக்கம்‌: 
ஒரு பொறியமைவின்‌ சில 


modem 


பகுதிகளைத்‌ துல்லியமாக 
உருப்படுத்திக்‌ காட்டும்‌ செய்‌ 
முறை. 

modem மோடம்‌ (அதிர்‌ 
விணக்க நீக்கி): M௦பlator - 
Demodulator என்ற இரண்டு 
சொற்களின்‌ முதலெழுத்து 
களைச்‌ சேர்த்து இச்சொல்‌ உரு 
வாக்கப்பட்டது. குரல்‌-நிலை 
தகவல்‌ தொடர்பு வசதிகளின்‌ 
சமிக்கைகளை ஏற்றும்‌, மாற்றி 
யும்‌ அனுப்பிப்‌ பெறுகின்ற 
சாதனம்‌. தொலை பேசிக்‌ கம்பி 
இணைப்புக்கு கணினி யையோ 
அல்லது முனையத்தையோ 
ஆற்றுப்படுத்துகின்ற சாதனம்‌. 
பெறும்‌ இடத்தில்‌ கணினியில்‌ 
இலக்க முறை துடிப்புகளை 
ஓலி அலைவரிசைகளாகவும்‌ 
அவற்றை மீண்டும்‌ துடிப்பு 
களாகவும்‌ மாற்றித்‌ தருகிறது. 


கணினியின்‌ உள்ளேயும்‌ 
மோடெத்தைப்‌ பொறுத்து 
முடியும்‌. வெளிப்பகுதியில்‌ 
மோடெத்தை வைத்தால்‌ 


'போர்ட்‌' மூலம்‌ அது கணினி 
யில்‌ சேர்கிறது. தொலைபேசி 
யில்‌ அழைப்பது, பதில்‌ சொல்‌ 
வது ஆகியவற்றை மோடெம்‌ 
கையாள்கிறது. இவற்றை 
அனுப்பும்‌ வேகம்‌ ஒரு 
நொடிக்கு 300 முதல்‌ 33,600 
துண்மிகள்‌ அல்லது அதற்கு 
மேற்பட்டதாகும்‌. தொலை 


947 modem bank 


பேசிமூலம்‌ அழைக்கும்‌ 
மோடெத்தின்‌ சராசரி வேகம்‌ 
ஒரு நொடிக்கு 2,400 துண்மிகள்‌. 
33,600 துண்மிகள்‌ திறனுள்ளது 
பிரபலமாகிறது. ஒரு நொடிக்கு 
2,400 துண்மிகள்‌ என்ற வேகத்‌ 
தில்‌ இயங்கும்போது 7 நொடி 
களில்‌ , 2,000 எழுத்துகளைக்‌ 
கொண்ட ஒரு இரையை 
நிரப்பும்‌. எழுத்து விதெமானது 
துண்மி விகிதத்தில்‌ 10%. 
ஆகவே, 2,400 துண்மிகள்‌ ஒரு 
நொடிக்கு என்பது 240 எழுத்து 
கள்‌ ஒரு நொடிக்கு என்பதாகும்‌. 
மோடெத்தில்‌ பார்க்க வேண்டி 
யது அதிவேகம்‌, பிழை 
சோதித்தல்‌ மற்றும்‌ தகவல்‌ 
களைச்‌ சுருக்கல்‌ ஆகியவையே. 
புதிய மோடெம்கள்‌ தானாகவே 
பிற மோடெம்களின்‌ வேகத்திற்‌ 
கும்‌, வன்பொருளின்‌ விதிமுறை 
களுக்கும்‌ சரிசெய்து கொள்றெது. 


modem bank : இணக்கி வங்கி; 
மோடம்‌ வங்கி : ஒர்‌ இணையச்‌ 
சேவையாளர்‌ அல்லது ஒரு 
பிபிஎஸ்‌ சேவை இயக்குநர்‌ 
பராமரிக்கின்ற வழங்கள்‌ 
கணினியுடன்‌ அல்லது தொலை 
அணுகு வேன்‌ (WAN) பிணை 
யத்தில்‌ இணைக்கப்பட்ட 
இணக்கி (மோடம்‌)களின்‌ 
தொகுப்பு இவ்வாறு அழைக்கப்‌ 
படுகிறது. தொலைதூரப்‌ பயனா 
ளர்கள்‌ ஏதேனும்‌ ஒரு குறிப்‌ 


modem eliminator 


பிட்ட ஒற்றைத்‌ தொலைபேசி 
எண்ணை அழைத்தாலே, அப்‌ 
போது பயன்பாட்டில்‌ இல்லாத 
தொகுதியிலுள்ள வேறொரு 
எண்ணுக்கு திசைமாற்றித்‌ தரும்‌ 
வகையில்‌ பெரும்பாலான 
இணக்கி (மோடம்‌) வங்கி 
களின்‌ இணக்கிகள்‌ உள்ளமைக்‌ 
கப்பட்டுள்ளன. 

modem eliminator : மோடெம்‌ 
விலக்கி: நெருக்கமாக உள்ள 
இரண்டு கணினிகள்‌ மோடெம்‌ 
இல்லாமலேயே தொடர்பு 
கொள்ள அனுமதிக்கும்‌ சாத 
னம்‌. தனிநபர்‌ கணினிகளுக்கு, 
இது தேவையான மென்‌ 
பொருளைக்‌ கொண்ட முழு 
மோடெம்‌ போன்றதாகும்‌. ஒத்‌ 
திசைவு (சின்க்ரனஸ்‌) அமைப்பு 
களில்‌ ஒத்திசைவுக்கு அறிவுக்‌ 
கூர்மையை அளிக்கிறது. 
modem port : இணக்கித்‌ துறை : 
ஒரு சொந்தக்‌ கணினியில்‌ புற 
இணக்கியை (மோடத்தை) 
இணைத்துப்‌ பயன்படுத்தக்‌ 
கூடிய ஒரு நேரியல்‌ துறை 
(Serial por). 

moderated : கண்காணிக்கப்‌ 
பட்ட முறைப்படுத்தப்பட்ட : 
செய்திக்குழு, அஞ்சல்‌ பட்டி 
யல்‌ அமைப்புகளிலும்‌, அல்லது 
பிற செய்திப்‌ பரிமாற்ற 
அமைப்புகளிலும்‌ பொருத்த 
மில்லாத சர்ச்சைக்கு இடமாகும்‌ 


948 


moderated discussion 


கட்டுரைகள்‌ அல்லது செய்திகள்‌ 
உறுப்பினர்களுக்கு அனுப்பப்‌ 
படுவதற்கு முன்னரே நீக்கி 
விடும்‌ உரிமை அக்குழுவின்‌ 
கண்காணிப்பாளருக்கு உண்டு. 
இத்தகைய குழுச்‌ செய்திப்‌ 
பரிமாற்றங்களில்‌ அனைவரும்‌ 
ஏற்றுக்‌ கொள்ளத்தக்க நாகரிக 
மான கருத்துரைகளையே 
அஞ்சல்‌ செய்ய வேண்டும்‌ 
என்பதை நினைவில்‌ கொள்க. 


moderated discussion : முறைப்‌ 
படுத்தப்பட்ட உரையாடல்‌ 

அஞ்சல்‌ பட்டியல்‌, செய்திக்‌ 
குழு அல்லது பிற நிகழ்நிலை 
மன்றங்களில்‌ நடைபெறுவது. 
கண்காணிப்பாளர்‌ ஒருவரால்‌ 
முறைப்படுத்தப்படும்‌ தகவல்‌ 
பரிமாற்றம்‌. உரையாடலில்‌ 
ஒருவர்‌ தன்‌ செய்தியை அனுப்‌ 
பியதும்‌, அச்செய்தி நடை 
பெற்றுக்‌ கொண்டிருக்கும்‌ உரை 
யாடலுக்கு பொருத்தமானதா 
என்பதை கண்காணிப்பாளர்‌ 
முடிவு செய்வார்‌. பொருத்த 
மானது எனில்‌ அச்செய்தியை 
குழு முழுமைக்கும்‌ சமர்ப்‌ 
பிப்பார்‌. முறைப்படுத்தப்படாத 
உரையாடல்களைவிட முறைப்‌ 
படுத்தப்பட்ட உரையாடல்‌ 
அதிக மதிப்புடையது. ஏனெ 
னில்‌ முறையற்ற செய்தி களை 
கண்காணிப்பாளர்‌ ஒரு 


காவலாளிபோல்‌ இருந்து 


moderator 


தடுத்து விடுகிறார்‌. சிலவேளை 
களில்‌ மோசமான விளைவு 
களை ஏற்படுத்தும்‌ ஆபாசச்‌ 
செய்திகளையும்‌ அவர்‌ வடி 
கட்டி விடுவார்‌. 


moderator : இடையீட்டாளர்‌, 
நடுவர்‌, கண்காணிப்பாளர்‌ : லெ 
இணைய செய்திக்‌ குழுக்‌ 
களிலும்‌, அஞ்சல்‌ பட்டியல்‌ 
களிலும்‌ செய்திகளை குழு 
உறுப்பினர்களுக்கு சமர்ப்பிக்கப்‌ 
படும்முன்‌ தணிக்கை செய்து 
முறைப்படுத்துபவர்‌. பொருத்த 
மற்ற, முறையற்ற செய்தி 
களைத்‌ திருத்துவார்‌, புறக்‌ 
கணிப்பார்‌ அல்லது வடிகட்டித்‌ 
தடுத்து நிறுத்திவிடுவார்‌. 

mode reset : மாற்றமைவு பாங்கு. 


modification : திருத்தியமைத்‌ 
தல்‌; மாற்றியமைத்தல்‌. 
modification, address : முகவரி 
மாற்றியமைத்தல்‌; முகவரி 
திருத்தி அமைத்தல்‌. 

modified frequency modulation 
ா௦பறத : திருத்தப்பட்ட அதிர்‌ 
வலைப்பண்பேற்றக்‌ குறியாக்கம்‌ : 
சுருக்கமாக எம்‌எஃப்‌எம்‌ குறி 
யாக்கம்‌ எனப்படுகிறது. வட்டு 
களில்‌ தரவுவைச்‌ சேமிக்கப்‌ 
பரவலாகப்‌ பயன்படும்‌ ஒரு 


வழிமுறை. இது ஏற்கெனவே 
உள்ள அதிர்வலைப்‌ பண்‌ 


949 


modify 


பேற்றக்‌ குறியாக்கத்தை அடிப்‌ 
படையாகக்‌ கொண்டது. 
ஆனால்‌, ஒத்திசைவுத்‌ தகவலுக்கு 
அவசியமில்லாத காரணத்தால்‌ 
செயல்‌ திறனில்‌ மேம்பட்டது. 
முந்தைய அதிர்வலைப்‌ பண்‌ 
பேற்றக்‌ குறியாக்கத்தைவிட 
அதிக அளவான தகவலை ஒரு 
வட்டில்‌ பதிய முடியும்‌. பெரு 
வாரியான நிலைவட்டுகளில்‌ 
இம்முறையே பயன்படுத்தப்‌ 
படுகிறது. எனினும்‌ ஆர்‌எல்‌எல்‌ 
(RLL-Run Length Limited) குறி 
யாக்க முறையைக்‌ காட்டிலும்‌ 
திறன்‌ குறைந்ததே. 

௱௦பீரீர்£ : திருத்தியமைப்பி; 
மாற்றி, 

modifier, character : 
மாற்றியமைப்பி. 


எழுத்து 


modifier key : மாற்றம்‌ செய்‌ 
விசை : விசைப்‌ பலகையிலுள்ள 
ஒரு விசை; அதை அழுத்திக்‌ 
கொண்டு வேறொரு விசையை 
அழுத்தினால்‌ அதன்‌ இயல்பான 
பணியைச்‌ செய்யாமல்‌ வேறு 
பணியைச்‌ செய்யும்‌. 

௱௦பீரfர : திருத்தம்‌ செய்தல்‌ : 
1. கணினி நிரலின்‌ ஒரு 
பகுதியை அதன்‌ இயல்பான 
பொருள்‌ விளக்கத்திலிருந்தும்‌ 
நிறைவேற்றத்திலிருந்தும்‌ 
மாறுபடும்‌ வகையில்‌ மாற்றி 
யமைத்தல்‌. இந்த மாற்றம்‌, 


modify structure 


நிரலை நிரந்தரமாக மாற்றி 
விடலாம்‌, அல்லது அதில்‌ 
மாற்றம்‌ எதுவும்‌ செய்யாமல்‌ 
நடப்பு நிறை வேற்றத்தை 
மட்டுமே பாதிக்கலாம்‌. 2. ஒரு 
குறிப்பிட்ட தேவைப்பாட்டுக்‌ 
கேற்ப ஒரு செயல்முறையை 
மாற்றுதல்‌. 

modify structure வடி 
வமைப்பை மாற்று: ஒரு கோப்‌ 
பின்‌ வடிவ அமைப்பை மாற்‌ 
றும்‌ தரவுத்‌ தளக்‌ கட்டளை. புல 
நீளங்களும்‌, பெயர்களும்‌ 
மாற்றப்படலாம்‌. புலங்களைச்‌ 
சேர்க்கலாம்‌ அல்லது நீக்கலாம்‌. 
பழைய தரவுக்‌ கோப்புகளை, 
புலங்கள்‌ நீக்கப்பட்டாலொழிய 
புதிய அமைப்புகளாக தரவு 
இழப்பின்றி மாற்றித்‌ தரும்‌. 
modula-2 (Modular language-2) : 
மாடுலா-2: பாஸ்கலை உருவாக்‌ 
இய சுவிட்சர்லாந்து பேராசிரியர்‌ 
நிக்லாஸ்விர்த்‌ 1979இல்‌ அறி 
முகப்படுத்திய பாஸ்கலின்‌ 
மேம்பட்ட பதிப்பு. கூறு (மாடுல்‌) 
களை தனியாகத்‌ தொகுக்க 
உதவுகிறது. 

௦012 : கூறுநிலை. 


modular approach : கூறுநிலை 
அணுகுமுறை : ஒரு திட்டத்தை 
வரிசைக்‌ நெமமான பிரிவு 
களால்‌ பிரித்தல்‌. சிறிய அலகு 
களாகப்‌ பிரிப்பதனால்‌ ஆய்வு, 


க ——— 


950 


modular design 


வடிவமைப்பு மற்றும்‌ நிரல்‌ 
தொடரமைப்பு முயற்சிகள்‌ 
எளிமையாகும்‌. 


modular coding : தகவமைவு 
குறியீட்டு முறை செயல்‌ 
முறைப்படுத்தும்‌ உத்தி; இதில்‌, 
ஒரு செயல்முறையில்‌ தருக்க 
முறைப்பகுதிகள்‌ பல்வேறு 
தனித்தனித்‌ தகவமைவுகளாக 
அல்லது வாலாயங்களாகப்‌ 
பகுக்கப்படுகின்றன; ஒவ்வொரு 
வாலாயமும்‌ தனித்தனியே 
செயல்முறைப்படுத்தப்படும்‌. 

modular constraint : தகவமைவு 
வரையறை : கணினி வரைகலை 
யில்‌, உருக்காட்சிகளின்‌ சில 
அல்லது அனைத்துப்‌ புள்ளி 
களும்‌, கண்ணுக்குப்‌ புலனாகாத 
வலைச்‌ சட்டத்தின்‌ குறுக்கு 
வெட்டுப்‌ புள்ளிகளில்‌ அமைந்‌ 
இருக்கும்‌ வகையில்‌, உருக்‌ 
காட்சிகளின்‌ இட அமைப்பில்‌ 
ஏற்படுத்தப்படும்‌ வரையறை. 

modular design : கூறுநிலை 
வடிவமைப்பு : வன்பொருள்‌ 
அல்லது மென்பொருள்‌ வடி 
வமைப்பில்‌ ஓர்‌ அணுகுமுறை. 
இம்முறையில்‌ ஒரு இட்டப்‌ 
பணி இறுசிறு கூறுகளாகப்‌ 
பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு 
கூறும்‌ தனியே உருவாக்கப்‌ 
பட்டு, சோதிக்கப்பட்டு, இறுதி 
யில்‌ ஒருங்கிணைக்கப்பட்டு 
இறுதி வடிவம்‌ பெறும்‌. ஒவ்‌ 


modular element 


வொரு கூறும்‌ ஒரு குறிப்பிட்ட 
பணியை நிறைவேற்றுமாறு 
வடிவமைக்கப்படும்‌. இம்‌ 
முறையினால்‌ உருவாக்க நேர 
மும்‌, பரிசோதனை நேரமும்‌ 
மிச்சமாகும்‌. சிலபல கூறுகளை 
ஒன்றுக்கு மேற்பட்ட திட்டப்‌ 
பணிகளுக்கும்‌ பயன்படுத்திக்‌ 
கொள்ளவும்‌ முடியும்‌. 

modular element : கூறுநிலை 
உறுப்பு. 

௱௦0பசாடு : தகவமைவுத்‌ திறன்‌: 
கணினிகளை ஒரு தொகுப்புக்‌ 
கட்டிடத்தில்‌ வடிவமைப்பில்‌ 
உருவாக்கும்‌ கோட்பாடு. இது, 


சாதனத்தின்‌ திறம்பாட்டை 
உயர்த்தவும்‌, சிக்கன முறை 
யான மேம்பாட்டுக்கும்‌ 
உதவும்‌. 


modular programming : தக 
வமைவுச்‌ செயல்முறைப்படுத்து 
தல்‌ : எளிதாக இடமாற்றம்‌ 
செய்யக்‌ கூடிய, சிறிய கணினி 
வாலாயங்களை உருவாக்குகிற 
செயல்முறைப்படுத்துதல்‌. இது, 
தர அளவான இமடைமுகப்யுத்‌ 
தேவைகளை நிறைவு செய்யும்‌. 
செயல்முறையைச்‌ செயற்பணி 
களை முழுமையாகச்‌ செய்யக்‌ 
கூடிய வகையில்‌, குறிப்பிட்ட 
பகுதிகளாகப்‌ பகுத்து இது 
செய்யப்படுகிறது. மிகவும்‌ சிக்‌ 
கலான செயல்முறைகளையும்‌ 


951 


modulator 


பொறியமைவுகளையும்‌ ௨௫ 
வாக்குவதற்கு இது உதவுகிறது. 
modulatanty : கூறு நிலைமை. 


ஈ௦பlate : பண்பேற்று : ஒரு 
சமிக்கையின்‌ சில பண்பியல்பு 
களை ஒரு நோக்கத்துடன்‌ 
மாற்றியமைத்தல்‌. பொதுவாக 
தகவலை வேறிடங்களுக்கு 
அனுப்பி வைக்கும்‌ பொருட்டு 
இவ்வாறு பண்பேற்றம்‌ செய்‌ 
வதுண்டு. 


modulation/demodulation : பண்‌ 
பேற்றம்‌/பண்பிறக்கம்‌; அதிர்‌ 
விணக்கம்‌ : செய்திக்‌ குறிப்பு 
களை அனுப்புவதில்‌, உயர்‌ 
அதிர்வெண்‌ ஊர்திக்கு குழூஉக்‌ 
குறியின்‌ சில பண்புகளை, தாழ்‌ 
அதிர்வெண்‌ தரவு குழூஉக்‌ 
குறிக்கு இணங்கியவாறு 
மாற்றும்‌ செயல்‌ முறை. கணினி 
சேர்முனையக்‌ குழூஉக்‌ குறி 
களை செய்தித்‌ தொடர்பு வசதி 
களுக்கு ஏற்பு உடையதாக செய்‌ 
வதற்குத்‌ தரவுத்‌ தொகுதிகளில்‌ 
இது பயன்படுகிறது. 


ஈ௦யlator : குறிப்பேற்றி : அதிர்‌ 
விணக்கி : தரவுக்‌ குறிப்புச்‌ 
செயல்முறைப்படுத்தும்‌ எந்‌ 
திரத்திலிருந்துவரும்‌ மின்னியல்‌ 
துடிப்புகளை அல்லது துண்மி 
களைப்‌ பெற்றுக்கொண்டு 
அவற்றைச்‌ செய்தித்‌ தொடர்பு 
இணைப்பின்‌ வழியாகச்‌ 


module 


செலுத்துவதற்கு ஏற்புடைய 
குழூஉக்‌ குறிகளாக மாற்றுகிறது. 


ஈ௦0ய16 : கூறு; தகவமைவு: ஒரு 
செயல்முறையில்‌ தருக்க 
முறைப்‌ பகுதிகளில்‌ ஒன்று. ஒரு 
பெரிய செயல்முறையை தன்‌ 
னடக்கமான பல தருக்க முறைத்‌ 
தகவமைவுகளாகப்‌ பகுக்கலாம்‌. 
இந்தத்‌ தகவமைவுகளைப்‌ பல 
செயல்முறையாளர்கள்‌ தனித்‌ 
தனியே எழுதிச்‌ சோதனை செய்‌ 
யலாம்‌. பிறகு இத்தகவமைவு 
களை ஒன்றாக இணைத்து 
முழுச்‌ செயல்முறையாக 
அமைத்து விடலாம்‌. 


௱m௦யl௦ : மீதி; வகுத்தல்‌ தக 
வமைவுச்‌ சார்பலன்‌ : வகுத்த 
லில்‌ மீதத்தைக்‌ கொடுக்கும்‌ ஒரு 
கணிதச்‌ சார்பலன்‌. '%' என்ற 
எண்ணின்‌ '' தகவமைவின்‌ 
மூலம்‌ 4/1 என்ற முழு எண்‌ 
மீதம்‌ கிடைக்கிறது. எடுத்துக்‌ 
காட்டு 1000-இன்‌ 84 
தகவமைவு 1000/84 அல்லது 76. 


ஈர : மங்கல்‌; தெளிவின்மை : 
பொருத்தமற்ற தெளிவுக்கூறு 
டன்‌ ஒரு படிமம்‌ திரையில்‌ 
காட்டப்படும்போது அல்லது 
அச்சிடப்படும்போது மங்க 
லாக, மினுக்கலுடன்‌ தெளிவின்றி 
இருத்தல்‌. தெளிவின்மைக்கு 
பல அளபுருக்கள்‌ காரணமாய்‌ 
உள்ளன. படிமத்தின்‌ அளவும்‌ 


952 


monochrome 


தெளிவும்‌, வெளியீட்டுக்‌ கருவி 
மின்‌ அளவு-தெளிவுடன்‌ ஒத்‌ 
தில்லாதபோது இந்த நிலை 
ஏற்படும்‌. 

molecular beam epitaxy 
மொலிக்யூலர்‌ பீம்‌ எபிடாக்சி: 
அடுக்குகளைப்‌ பிரிப்பதனால்‌ 
உருவாக்காமல்‌ அணு-அளவு 
அடுக்குகளைச்‌ சிப்புவில்‌ 'வளர 
வைக்கும்‌' தொழில்‌ நுட்பம்‌. 


molecules : மூலக்கூறுகள்‌. 


௦801௦ : எதிர்‌ இயக்கச்‌ செயற்‌ 
பாடு; ஒருறுப்பு : “எதிர்‌' இயக்கி 
(NOT operated) போன்ற ஒரே 
இயக்கப்படு எண்ணை 
மட்டுமே பயன்படுத்துகிற ஒரு 
கணிதச்‌ செயற்பாடு தொடர்‌ 
பானது. 


காட்சித்திரை; கணித்‌ 
திரை; கண்காணிப்புத்திரை; 
திரையகம்‌ : 1. கட்டுப்பாட்டுச்‌ 
செயல்முறை அல்லது மேற்‌ 
பார்வைச்‌ சாதனம்‌. 2. ஒளிப்‌ 
பேழைக்‌ காட்சித்திரை. 


monitor : 


monitoring systems : கண்‌ 
காணிப்பு முறைகள்‌. 

monitor programme : கண்‌ 
காணிப்பு நிரல்‌. 

monochrome : ஒரே வண்ணத்‌ 


திரை; ஒரே நிறமுடைய 
முன்னணியில்‌ ஒரு நிறத்தையும்‌ 


monochrome adapter 


பின்புறத்தில்‌ ஒரு நிறத்தையும்‌ 


காட்டுவது. சான்றாக, 
வெண்மையின்மீது கறுப்பு, 
கறுப்பின்மீது வெண்மை, 


கறுப்பின்மீது பச்சை. 
monochrome adapter : ஒற்றை 
நிறத்‌ தகவி : ஒரேயொரு முன்‌ 
புல நிறத்தில்‌ ஒளிக்காட் சிக்‌: 
சமிக்கையை உருவாக்கும்‌ 
திறனுள்ள ஓர்‌ ஒளிக்காட்சி 
ஏற்பி. சிலவேளைகளில்‌ ஒற்றை 
நிறத்தையே வெவ்வேறு அடர்வு 
களில்‌ காண்பிக்கும்‌, சாம்பல்‌ 
அளவீட்டைப்‌ போன்றது. 
monochrome card : ஒரு நிறப்‌ 
பட அட்டை : ஒரே நிற அட்டை : 
கணினியின்‌ விரிவாக்கத்‌ துளை 
விளிம்பில்‌ பொருந்துகிற சுற்று 
வழி அட்டை. இது ஒரே நிறக்‌ 
குழூஉக்‌ குறிகளை உண்டாக்‌ 
கும்‌. பயன்படுத்தப்படும்‌ காட்சித்‌ 
திரையைப்‌ பொறுத்து இது, 
வெள்ளை/அம்பர்‌/ பச்சை நிறச்‌ 
சாயல்களை உண்டுபண்ணும்‌. 


monochrome display : ஒற்றை 
நிறத்‌ திரைக்காட்சி : 1. ஒற்றை 
நிறத்தில்‌ மட்டுமே தோன்றும்‌ 
ஒளிக்காட்சித்‌ திரைக்காட்சி. 
அந்த ஒற்றைநிறம்‌, பயன்படுத்‌ 
தப்படும்‌ பாஸ்பரைப்‌ பொறுத்‌ 
தது. அனேகமாக பச்சை ௮ல்‌ 
லது ஆம்பர்‌ நிறமாக இருக்கும்‌. 
2. ஒரே நிறத்தையே வெவ்‌ 


953 monographics adapter 


வேறு அடர்வுகளில்‌ காண்பிக்‌ 
கும்‌ திறன்பெற்ற திரைக்காட்சி. 
monochrome monitor : ஒரே 
நிறக்‌ காட்சித்திரை; ஒரே நிறத்‌ 
திரை: மாறுபட்டதொரு கறுப்பு 
வண்ணம்‌ பின்னணியில்‌ தனி 
யொரு வண்ண (வெள்ளை, 


அம்பர்‌, அல்லது பச்சை] 
எழுத்துகளைக்‌ காட்சியாகக்‌ 
காட்டும்‌ ஒரு தனிவகைக்‌ 


காட்சித்திரை. இதனால்‌ மிகக்‌ 
கூர்மை வாய்ந்த தெளிவான 
காட்சி உருவாகிறது. எனவே 
மிகஎளிதாகப்‌ படிக்க முடிகிறது. 
பெரும்பாலும்‌ சொல்செயலி 
பயன்பாடுகள்‌, வணிகப்‌ பொறி 
யமைவுகள்‌ கல்விச்‌ சாதனங்கள்‌ 
போன்ற கணினி சேர்‌ 
முனையங்கள்‌ பல மணி நேரம்‌ 
தேவைப்படுகிற, ஆனால்‌ பல 
வண்ணக்காட்சிகள்‌ தேவைப்‌ 
படாத பயன்பாடுகளில்‌ இது 
பயன்படுத்தப்படுகிறது. 
monochrome printer : 


நிற அச்சகப்பொறி. 

monodic boolean operator : ஏக 
பூலியன்‌ இயக்கர்‌; ஏக பூலியன்‌ 
செயற்குறி. 

monographics adapter : ஒற்றை 
வரைகலைத்‌ தகவி : ஒற்றைநிற 
உரை மற்றும்‌ வரைகலைப்‌ 
படங்களை மட்டுமே காட்ட 
முடிகிற ஒளிக்காட்சித்‌ தகவி. 


ஒற்றை 


monotingual 


செயல்பாட்டின்‌ அடிப்படை 
யில்‌ ஹெர்க்குலிஸ்‌ வரைகலை 
அட்டை (H60)யுடன்‌ ஒத்தியல்பு 
உடையது. 

: ஒற்றைமொழி. 

: ஒற்றை 


monolingual 


monolingual coding 
மொழிக்‌ குறிமுறை. 
monolithic தனிக்‌ கன்ம 
அடுக்கு; ஒருங்கிணைந்த: தனி 
யொரு கன்ம அடுக்கு தொடர்‌ 
பானது. இதன்‌ அடிப்படையில்‌ 
ஓர்‌ ஒருங்கிணைந்த மின்சுற்று 
வழி உருவாக்கப்படுகிறது. தனி 
யொரு கன்ம அடுக்குச்‌ செயல்‌ 
முறையில்‌ பல்வேறு தனித்தனி 
தகவுச்‌ செயல்முறைகளை 
இணைப்புத்‌ தொகுப்பி மூலம்‌ 
ஒருங்கிணைக்கலாம்‌. 
monolithic integrated circuit : 
தனிக்‌ கன்ம அடுக்கு ஒருங்‌ 
கிணைப்பு மின்சுற்று வழி: ஒரு 
பொருளின்‌ ஒரே பாளத்தில்‌ 
அமைக்கப்படும்‌ மின்சுற்று 
வழி. இது, கலப்பு மின்சுற்று 
வழியிலிருந்து மாறுபட்டது; 
இதில்‌, தனித்தனிப்‌ பாளங்‌ 
களில்‌ மின்சுற்று வழி அமைப்பி 
கள்‌ அமைக்கப்பட்டிருக்கும்‌; 
அவை இது மின்சுற்று வழி 
யுடன்‌ மின்னியல்‌ முறையில்‌ 
இணைக்கப்பட்டிருக்கும்‌. 
monolithic kernel : 
கருவகம்‌. 


ஒரு சீரான 


monte carlo method 


monophonic : ஒரே ஒலியுடைய: 
ஒரு தனி வழித்தடத்தைப்‌ பயன்‌ 
படுத்தி ஒலியை மீண்டும்‌ ஏற்‌ 
படுத்துதல்‌. 


monospace font : சமஇட எழுத்‌ 
துரு : தட்டச்சில்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ எழுத்துருவைப்‌ போன்றது. 
ஒவ்வோர்‌ எழுத்தும்‌ கிடை 
மட்டத்தில்‌ ஒரே அளவான 
இடத்தை அடைத்துக்கொள்ளும்‌. 
(எ-டு) ॥ மற்றும்‌ ஈ ஆகிய 
இரண்டு எழுத்துகளும்‌ அவற்றின்‌ 
அகலம்‌ எப்படி இருப்பினும்‌ 
அடைத்துக்‌ கொள்ளும்‌ இடம்‌ 
ஒரே அளவானதாக இருக்கும்‌. 


monospacing : ஒற்றை இடை 
வெளிவிடல்‌ : ஒரு அங்குலத்‌ 
துக்கு 10 எழுத்துகள்‌ விடுவது 
போன்று ஓரே மாதிரியான 
குறுக்கு வாட்ட இடைவெளி 
விடுதல்‌. 


monroe Jay R : மன்ரோ ஜே ஆர்‌ ; 
1911இல்‌, முன்பு ஃபிராங்க்‌ 
பால்ட்வின்‌ வடிவமைத்த வடி 
வமைப்புகளைப்‌ பயன்படுத்தி, 
முதலாவது விசைப்பலகை 
சுழல்‌ எந்திரத்தைக்‌ கண்டு 
பிடித்து, வணிகமுறையில்‌ 
பெரும்‌ வெற்றி கண்டவர்‌. 

monte carlo method : மான்டி 
கார்லோ முறை : ஒரு கணக்குக்குத்‌ 


தீர்வுகாணத்‌ திரும்பத்‌ திரும்பக்‌ 
கணீப்புகளைச்‌ செய்திடும்‌ 


montissa 


முறை. ஒன்றுக்கொன்று 
இடைத்‌ தொடர்புடைய ஏராள 
மான மாறியல்‌ மதிப்புருக்கள்‌ 
உள்ள சிக்கலான கணக்கு 
களுக்குத்‌ தீர்வுகாண இந்த 
முறை பயன்படுகிறது. 


montissa மடக்கையின்‌ 
பதின்மக்‌ கூறு. 
.montreal.ca : .மான்ட்ரீல்‌.சிஏ : 


ஓர்‌ இணைய தள முகவரி 
கனடா நாட்டு மான்ட்ரீலைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்‌ பிரிவுக்‌ களப்‌ 
பெயர்‌. 


M௦௦ : மூ : பொருள்நோக்கான 
மட்‌ என்று பொருள்படும்‌ 1400, 
Object Oriented என்ற தொடரின்‌ 
சுருக்கம்‌. MபD என்பது பிபா 
Dungeon என்பதன்‌ சுருக்கம்‌. 
ஒரு பொருள்நோக்கு மொழியை 
உள்ளடக்கிய மட்‌, மூ என்று 
அழைக்கப்படுகிறது. பயனாளர்‌ 
கள்‌ தனிப்பரப்புகளையும்‌ 
அதில்‌ பொருள்‌ உறுப்புகளை 
யும்‌ உருவாக்க முடியும்‌. மூ, 
மட்‌ பயன்பாட்டைவிட விளை 
யாட்டுகளை உருவாக்கவே 
அதிகம்‌ பயன்படுகிறது. 

௩௦௦4 : .மூவ்‌; .எம்‌ஓஓவி : 
மெக்கின்டோஷ்‌ கணினிகளில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ குவிக்‌ 
டைம்‌ மூவி ஒளிக்காட்சிக்‌ 
கோப்புகளைக்‌ குறிக்கும்‌ 


955 Morse code 


கோப்பின்‌ வகைப்பெயர்‌ (file 
extension). 


MOOV : மூவ்‌ : மெக்கின்டோ 
ஷின்‌ குவிக்டைம்‌ திரைப்படங்‌ 
களுக்கான ஒரு கோப்பு 
வடிவம்‌. உரை, கேட்பொலி, 
ஒளிக்காட்‌ ௪, கட்டுப்பாடு 
அனைத்தையும்‌ ஒத்திசைந்த 
தடங்களில்‌ சேமித்து வைக்கும்‌. 
more than : மேலும்‌. 


Morlund Samue! (1625-1695) : 
மோர்லண்ட்‌ சாமுவேல்‌ (1625- 
1695) : நேப்பியர்‌ சட்டங்களை 
மேம்படுத்தி ஒரு பெருக்கல்‌ 
கருவியைக்‌ கண்டுபிடித்தவர்‌. 
கூட்டல்‌, கழித்தல்‌, பெருக்கல்‌, 
வகுத்தல்‌ ஆகிய நான்கு கணிதச்‌ 
செய்முறைகளையும்‌ கணக்கிடு 
வதற்கு ஒரு சுணித எந்திரத்தை 
1666இல்‌ கண்டுபிடித்தார்‌. 
morpher : உருமாற்றி. 
Morphing : உருமாற்றம்‌. 

Morse code : மோர்ஸ்‌ குறியீடு: 
பத்தாம்‌ நூற்றாண்டின்‌ நடுப்‌ 
பகுதியில்‌ சாமுவேல்‌ மோர்ஸ்‌ 
உருவாக்கிய புள்ளிகளும்‌ கோடு 
களும்‌ கொண்ட தகவல்‌ 
குறியீடு. ஒரு புள்ளி என்பது 
ஒரு வோல்‌ டேஜ்‌ கொண்டு 
செல்லும்‌ அலை அல்லது ஒரு 
குறிப்பிட்ட நேரம்‌ கொண்ட 
ஒளிக்கற்றை ஆக இருக்கலாம்‌. 


செவலை வைககைள வ ய கசகைகையை்‌ அகக்‌ வைகை எவை கை வைககைள கை அனகை வகைவகையான வணக காளா ன னை. 


MOS 


motherboard 


தொலைபேசி வருவதற்கு 
முன்பு தந்தி மூலம்‌ செய்திகளை 
அனுப்ப இது பயன்பட்டது. 

MOS எம்‌ஓஎஸ்‌ : உலோக 
அக்சைடு அரைக்கடத்தி திண்மப்‌ 
பாருள்‌ எனப்‌ பொருள்படும்‌ 
'Metalic Oxide Semiconductor’ 
என்ற ஆங்லெப்‌ பெயரின்‌ 
தலைப்பெழுத்து குறும்பெயர்‌. 
௦5௮i : மொசைக்‌: வைய விரி 
வலை, பிரபலமாவதற்கு முக்கிய 
காரணமான வரைகலை வலை 


மேலோடி. என்சிஎஸ்‌ஏவில்‌ 
எழுதப்பட்டது. 
MOS device : மோஸ்‌ சாதனம்‌: 


“போர்ன்‌' வகைப்‌ பொருளில்‌ 
தனி வழித்‌ தடத்தில்‌ மின்சாரம்‌ 
ஓட அனுமதிக்கும்‌ சாதனம்‌. 
வழித்‌ தடப்பகுதியில்‌ இன்சு 
லேட்‌ செய்யப்பட்ட எலெக்ட்‌ 
ரோடு மூலம்‌ இது கட்டுப்‌ 
படுத்தப்படுகிறது. 

MOSFET மாஸ்‌ஃபெட்‌: 
"உலோக ஆக்சைடு அரைக்‌ 
கடத்தித்‌ திண்மப்‌ பொருள்‌ புல 
விளைவு மின்மப்‌ பெருக்கி: 
என்று பொருள்படும்‌ 'Ketallic 
Oxide Semiconductor Field Effect 
Transistor’ என்ற ஆங்கிலப்‌ 
பெயரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 
குறும்பெயர்‌ 

MOSILSI 


பார்க்க : 


: எம்‌ஓஎஸ்‌/ எல்‌ எஸ்‌ஐ: 
உலோக ஆக்சைடு 


அரைக்கடத்தித்‌ திண்மப்‌ 
பொருள்‌ (Metallic Oxide Semi 
conductor); பேரளவு ஒருங்‌ 
இணைப்புத்‌ தொழில்நுட்பம்‌ 
(Large Scale Integration Technology). 


most significant bit : மிகு 
மதிப்பு பிட்‌: எண்ணின்‌ ஒன்று 
அல்லது மேற்பட்ட பைட்களின்‌ 
(016) ஓர்‌ இரும தொடர்ச்சி 
யான துண்மிகளின்‌ வரிசையில்‌ 
அதிக இட மதிப்புக்‌ கொண்ட 
துண்மி (610). (அடையாள 
துண்மியைத்‌ தவிர்த்து). 

most significant character : மிகு 
மதிப்பு எழுத்து : ஒரு சரத்தி 
லுள்ள இடது ஓர எழுத்து. MSC 
என்பது இத்தொடரின்‌ சுருக்கம்‌. 
Most Significant Digit (MSD) : 
மிக முக்கிய இலக்கம்‌ : ஓர்‌ எண்‌ 
ணில்‌ மிகப்பெரும்‌ மதிப்பினை 
அல்லது முக்கியத்துவத்தைக்‌ 
கொண்டுள்ள இலக்கம்‌. 
எடுத்துக்காட்டாக 586371 என்ற 
எண்ணில்‌ மிகப்பெரும்‌ முக்‌ 
கியத்துவம்‌ வாய்ந்த இலக்கம்‌ 5. 
motherboard : தாய்ப்பலகை; 
தாய்‌ இணைப்புப்‌ பலகை; தாய்‌ 
இணைப்பு: மின்சுற்றுவழி அட்‌ 
டைகள்‌ பலகைகள்‌ அல்லது 
தகவமைவுகள்‌ ஒன்றோ 
டொன்று பிணைக்கப்பட்டுள்ள 
இணைப்புப்‌ பலகை. ஒரு நுண்‌ 
கணிப்பொறியின்‌ தலையாய 


motif 


957 mouse 


தாய்ப்‌ பலகை 


மின்சுற்று வழிப்பலகை. 
இதனைப்‌ பொறியமைவுப்‌ 
பலகை. பின்தளப்‌ பலகை என்‌ 
றும்‌ கூறுவர்‌. 

௱௦1/ர : மோட்டிஃப்‌: ஓப்பன்‌ 
மென்பொருள்‌ ஃபவுண்டே 
ஷன்‌ அங்கீகரித்த வரைகலை 
பயனாளர்‌ இடைமுகம்‌. 


motion capture : அசைவுப்‌ பதிவு. 


motion JPEG : நகர்வு ஜேபெக்‌ : 
நகர்வு ஒளிக்காட்சித்‌ தகவலைச்‌ 
சேமித்து வைப்பதற்கான தர 


வரையறை. ஒளிப்பட வல்லுநர்‌. 


குழு ஒருங்கிணைப்பு (JPEG) 
முன்‌ வைத்தது. ஒளிக்காட்சித்‌ 
தகவலின்‌ ஒவ்வொரு சட்டத்‌ 
தையும்‌ ஜேபெக்‌ தர வரை 
யறைப்படி இறுக்கிச்‌ சுருக்கும்‌. 


motion path : ஓடும்‌ பாதை : 
உயிர்ப்படப்‌ பொருள்‌ ஒன்று 


பின்பற்ற வேண்டிய 
பாதை. 


௦10 : விசைப்பொறி, 


motorola : மோட்டோ 
ரோலா : நுண்‌ செயலி 
கள்‌ உட்பட. மின்‌ 
னணுவியல்‌ சாதனங்‌ 
கள்‌ தயாரிக்கும்‌ 
நிறுவனம்‌. 


ஈ௦பா£ : பொருத்து; 
நிறுவு : ஒரு கணினி 
யில்‌ பொருத்தப்‌ 
பட்ட ஒரு வட்டினை அல்லது 
நாடாவை கணினி அடையாளங்‌ 
கண்டு அவற்றை கோப்பு முறை 
மையில்‌ இணைத்துக்‌ கொள்‌ 
ளும்படி செய்தல்‌. இச்சொல்‌ 
பெரும்பாலும்‌ ஆப்பிள்‌ மெக்‌ 
கின்டோஷ்‌ மற்றும்‌ யூனிக்ஸ்‌ 
அடிப்படையிலான கணினிகள்‌ 
வட்டுகளை அணுகச்‌ செய்‌ 
வதைக்‌ குறிக்கப்‌ பயன்படுகிறது. 


ஈ௱௦ப5 : எலி வடிவச்‌ சாதனம்‌; 
சுட்டு நுண்பொறி; சுட்டுக்‌ 
கருவி; சுட்டி: காட்சித்‌ நிரையில்‌ 
ஒரு சறுக்குச்‌ சட்டத்தை அல்‌ 
லது வேறு பொருளை அங்கு 
மிங்கும்‌.நகர்த்துவதற்குப்‌ பயன்‌ 
படும்‌ சாதனம்‌. ஒரு நுண்பொறி 
யில்‌ ஒரு சிறு பெட்டியின்‌ உச்சி 
யில்‌ ஒரு தட்டையான பரப்பில்‌ 
நகர்த்தக்கூடிய ஒன்று அல்லது 
அதற்கு மேற்பட்ட பொத்தான்‌ 


mouse button 


எலி வடிவச்‌ சாதனம்‌ 


கள்‌ அமைந்திருக்கும்‌. இந்தப்‌ 
பெட்டி ஒரு வால்‌ போன்ற 
கட்டிழை மூலம்‌ இணைக்கப்‌ 
பட்டிருக்கும்‌. நுண்பொறி 
நகரும்போது திரையில்‌ சறுக்‌ 
குச்‌ சட்டம்‌ இணையாக நகர்‌ 
கிறது. குறிப்பிட்ட செயல்‌ 
கஞக்குக்‌ குறிப்பிட்ட பொத்‌ 
தான்கள்‌ அழுத்தப்படுகின்றன. 
சறுக்குச்‌ சட்டத்தைத்‌ திரையில்‌ 
எந்தத்‌ திசையிலும்‌ மூலை 
விட்டக்‌ கோட்டிலுங்கூட இந்த 
நுண்‌ பொறியால்‌ நகர்த்த முடி 
யும்‌. இது இச்சாதனத்தின்‌ 
மிகப்பெரும்‌ நன்மையாகும்‌. 
mouse button : சுட்டு நுண்‌ 
பொறிப்‌ பொத்தான்‌ : கணினி 
நிரல்களை அனுப்புவதற்கு 
சுட்டு நுண்பொறியின்‌ உச்சி 
யிலுள்ள ஒரு விசை. 


958 


mouse port 


mousekeys : சுட்டி விசைகள்‌ : 
மைக்ரோசாஃப்ட்‌ விண்டோ 
ஸில்‌ உள்ள ஒரு வசதி. பயனா 
ளர்‌, சுட்டிக்‌ குறியை நகர்த்த 
விசைப்பலகையின்‌ எண்‌ 
களடங்கிய விசைத்‌ தொகுதி 
யைப்‌ பயன்படுத்த அனுமதிக்கப்‌ 
படுகிறது. வழக்கமான சுட்டியை 
நகர்த்துவதில்‌ இடர்ப்பாடு 
உள்ளவர்களஞுக்காகவே இத்‌ 
தகைய வசதி தரப்பட்டுள்ளது. 


mouse pad : சுட்டி நகர்த்து 
அட்டை : சுட்டியை நகர்த்து 
வதற்காக மிருதுவான மேற்‌ 
பரப்பை அளிக்கின்ற 
ஏறக்குறைய 9 அங்குல சதுர 
அளவுள்ள துணி மூடிய ரப்பர்‌ 
அட்டை. 


mouse pointer : எலி வடிவ 
சுட்டிக்காட்டி: சுட்டியின்‌ கட்டுப்‌ 
பாட்டில்‌ இயங்கும்‌ திரையில்‌ 
உள்ள பிம்பம்‌ அல்லது சுட்டி 
(கர்சர்‌). 

muse poாt : சுட்டித்‌ துறை : 
1. பொதுவாக பீசியையொத்த 
கணினிகளில்‌ சுட்டி அல்லது 
அதுபோன்ற சுட்டுக்‌ கருவியை 
இணைப்பதற்கென்றே உள்ள 
பொருத்துவாய்‌. சுட்டிக்கென 
ஒரு துறை இல்லையெனில்‌, 
ஒரு நேரியல்‌ துறையில்‌ 
சுட்டியை இணைத்துக்‌ கொள்ள 
லாம்‌. 2. ஆப்பிள்‌ மெக்கின்‌ 


mouse button 959 


move 


டோஷ்‌ கணினிகளில்‌ ஆப்பிள்‌ 
டெஸ்க்டாப்‌ பாட்டைத்‌ துறை 
யைக்‌ குறிக்கும்‌. 

mouse sensitivity சுட்டி 
உணர்வு : சுட்டியின்‌ நகர்வுக்‌ 
கும்‌ திரையில்‌ காட்டியின்‌ 
(போ501) நகர்வுக்கும்‌ இடையே 
யுள்ள உறவு. அதிக உணர்வுள்ள 
சுட்டியை அதிக தொலைவு 
நகர்த்தினால்தான்‌ திரையில்‌ 
காட்டி (05௦00) சிறிது தொலைவு 
நகரும்‌. சுட்டிக்கான இயக்கி 
நிரலில்‌ உணர்வினைக்‌ கூட்டி 
னால்‌ திரையில்‌ காட்டி.மெது 
வாக நகரும்‌. இதனால்‌ பயனா 
ளர்‌ தம்‌ விருப்பப்படி காட்டியை 
நகர்த்த முடியும்‌. கேட்‌/கேம்‌ 
(CAD/CAM) பணிகளில்‌ துல்லிய 
தன்மைக்கு அதிக உணர்வுள்ள 
சுட்டி உகந்தது. 

௱௦ய5e trails : சுட்டிச்‌ சுவடுகள்‌ : 
சுட்டியை நகர்த்தும்போது திரை 
யில்‌ நகரும்‌ சுட்டிக்‌ குறி (0056 
pointer} நகர்ந்து வந்த பாதையில்‌ 
தெரிகின்ற சுவடுகள்‌. மடிக்‌ 
கணினி, கைஏட்டுக்‌ கணினி 
ஆகியவற்றில்‌ சுட்டிச்‌ சுவடுகள்‌ 
மிகவும்‌ பயன்படும்‌. ஏனெனில்‌ 
அவற்றில்‌ இயங்கா அணித்‌ 
திரைக்‌ காட்சி (passive matrix 
050/4) முறை உள்ளது. சுட்டிக்‌ 
குறி நகர்வது, சுவடுகள்‌ இருந்‌ 
தால்தான்‌ நன்கு தெரியும்‌. 
பழைய ஒற்றைநிறத்‌ திரை 


களுக்கும்‌ சுவடுகள்‌ இருப்பின்‌ 
நல்லது.. விண்டோஸ்‌ இயக்க 
முறைமையில்‌ தேவையெனில்‌ 
சுவடுகள்‌ தெரியும்படி வைத்துக்‌ 
கொள்ளலாம்‌. 


௦ : .எம்‌ஓவி : ஆப்பிளின்‌ 
குவிக்டைம்‌ வடிவிலுள்ள 
திரைப்படக்‌ கோப்புகளின்‌ 


வகைப்‌ பெயர்‌. 


movable head disk unit : நகரும்‌ 
முனையுடைய வட்டு அலகு; 
நகரும்‌ முனை வட்டகம்‌ : இது 
ஒரு சேமிப்புச்‌ சாதனம்‌ அல்லது 
பொறியமை. இதில்‌ கவிந்த 
முறையில்‌ முலாம்‌ பூசிய 
வட்டுகள்‌ அடங்கியுள்ளன. 
இந்த வட்டுகளால்‌ பரப்பில்‌ 
தரவு இரும எண்‌ தரவு முறைப்‌ 
படி வரிசைப்படுத்தப்பட்டுள்ள 
காந்தப்‌ புள்ளிகளின்‌ வடிவில்‌ 
சேமித்து வைக்கப்படுகின்றன. 
தரவு, வட்டுகளைச்‌ சுற்றி 
வட்டப்‌ பாதைகளில்‌ அமைக்கப்‌ 
படுகின்றன. வட்டுகளில்‌ தேவை 
யான வட்டப்‌ பாதையில்‌ எந்திர 
முறையில்‌ நகர்தீதக்கூடிய தலைக்‌ 
கரங்களை ஓடவிட்டுப்‌ படிக்க 
வும்‌ எழுதவும்‌ செய்யலாம்‌. 

move நகர்த்தல்‌; நகர்வு : 
1. சேமிப்புச்‌ சாதனத்தில்‌ படி 
யெடுக்க வேண்டிய தரவுவை 
ஓர்‌ அமைவிடத்திலிருந்து இன்‌ 
னோர்‌ அமைவிடத்திற்கு நகர்த்து 
தல்‌. 2. கணினி வரைகலையில்‌ 


move/copy 


960 


MPEG-1 


DOVER ப ப பப ப ப ப ்டப்பயயியயியய யய யய 


ஒரு வரைகலை ஓரினப்‌ 
பொறியமைவில்‌ தற்போதுள்ள 
இடநிலையை மாற்றுதல்‌. 
movelcopy நகாத்தல்‌/நக 
லெடுத்தல்‌. 

move/copy sheet : தாள்‌ நகர்த்து/ 
நகலெடு. 
movement of arm : 
இயக்கம்‌. 


புயத்தின்‌ 


moving average : நகரும்‌ சராசரி; 
மாறும்‌ சராசரி : ஒரு தரவுத்‌ 
தொடர்‌ வரிசையில்‌ குறிப்பிலா 
மாற்றத்தின்‌ ஏற்ற இறக்கச்‌ 
சராசரியைக்‌ கணித்திடும்‌ 
முறை. இதன்படி தொடர்‌ வரி 
சையில்‌ மிக அண்மைக்குரிய 
வரலாற்றுத்‌ தரவுகளே பயன்‌ 
படுத்தப்படுகின்றன. தொடர்‌ 
வரிசையில்‌ தரவுகளில்‌ ஏற்படும்‌ 
மாற்றத்தையொட்டி இது மாறு 
வதால்‌ இந்தப்‌ பெயர்‌ ஏற்‌ 
பட்டது. இந்தச்‌ சராசரி சிறு சிறு 
ஏற்றத்தாழ்வுகளால்‌ மறைந்து 
விடக்கூடிய போக்குகளைக்‌ 
காட்டும்‌. 

moving molecules : நகரும்‌ மூலக்‌ 
கூறு : இந்திய எஸ்‌.சி. எஸ்‌. 
அல்லது பி.பி.சி. அக்காரன்‌ 
கணினிக்கான கல்வி மென்‌ 
பொருள்‌. அழுத்தம்‌ மற்றும்‌ 
வானிலையின்‌ மாற்றங்கள்‌ எவ்‌ 
வாறு மூலக்கூறுகளின்‌ இயக்‌ 
கத்தைப்‌ பாதிக்கின்றன என்‌ 


பதைக்‌ காட்டும்‌ யூனிக்கார்ன்‌. 
௱௦21112 : மோசில்லா: நெட்‌ 
ஸ்கேப்‌ நேவிகேட்டர்‌ 'Read me’ 
கோப்பின்படி நெட்ஸ்கேப்‌ 
என்ற சொல்லின்‌ உச்சரிப்பு 
இப்படித்தான்‌ அமையும்‌. 
ரர : .எம்பெக்‌ : எம்பெக்‌ 
(MPEG) வடிவில்‌ அமைந்த 
வரைகலைப்‌ படிமக்‌ கோப்பு 
களை அடையாளங்காட்டும்‌ 
கோப்பு வகைப்பெயர்‌. (MPEG- 
Moving Pictures Experts Group). 


MPEG : எம்பெக்‌ : 1. திரைப்பட 
வல்லுநர்கள்‌ குழு எனப்‌ 
பொருள்படும்‌ Moving Pictures 
Experts Group என்ற தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
கேட்பொலி மற்றும்‌ ஒனிக்காட்‌ 
சித்‌ தகவல்களை இறுக்கிச்‌ 
சுருக்குவதற்கான தரவரையறை 
கள்‌. தகவல்‌ தொழில்நுட்பத்துக்‌ 
கான ஐஎஸ்‌ஒ/ஐஇசி கூட்டுத்‌ 
தொழில்‌ நுட்பக்குழு உரு 
வாக்கியவை. எம்பெக்‌ தர வரை 
யறை பல்வகைப்பட்டவை. 
வெவ்வேறு சூழ்நிலைகளில்‌ 
செயல்படுவதற்கென வடி 
வமைக்கப்பட்டவை. 

MPEG-1 : எம்பெக்‌-1 : சிடிரோம்‌ 
தொழில்நுட்பத்துக்கான மூல 
எம்பெக்‌ தர வரையறை. ஒளிக்‌ 
காட்சி மற்றும்‌ கேட்பொலித்‌ 
தரவுகளைச்‌ சேமிக்கவும்‌ மீட்‌ 


MPEG-2 961 MPOA 
எனக வை கவை வைக வைகை க வையை AA 


டெடுக்கவும்‌ வடிவமைக்கப்‌ 
பட்டது. 1.5 எம்பிபீஎஸ்‌ வரை 
யிலான நடுத்தர அலைக்‌ கற்றை 
இரண்டு கேட்பொலித்‌ தடங்‌ 
கள்‌, பின்னலுறா ஒளிக்காட்ரி 
ஆகியவற்றை எம்பெக்‌-1 வரை 
யறுக்கிறது. 

MPEG-2 : எம்பெக்‌-2 : எம்பெக்‌-1 
தர வரையறையின்‌ நீட்டித்த 
வடிவம்‌. தொலைக்காட்சி 
அலைபரப்புக்காக (ஹெச்டி 
டீவி உட்பட) வடிவமைக்கப்‌ 
பட்டது. 40 எம்பிபீஎஸ்‌ வரை 
யிலான உயர்நிலை அலைக்‌ 
கற்றையை, ஐந்து கேட்பொலித்‌ 
தடங்கள்‌; பலதரப்பட்ட சட்ட 
அளவுகள்‌ மற்றும்‌ பின்னலுறு 
ஒளிக்காட்சிகளை வரையறுக்‌ 
கிறது. 

MPEG-3 : எம்பெக்‌-3 : தொடக்கத்‌ 
தில்‌ உயர்‌ வரையறைத்‌ 
தொலைக்காட்சிக்கான (HDTV) 
எம்பெக்‌ தர வரையறையாகும்‌. 
ஆனால்‌ இதற்குப்‌ பதிலாக 
எம்பெக்‌-2 பயன்படுத்த முடி 
யும்‌ என்பதால்‌, எம்பெக்‌-3 
மதிப்பிழந்து. 

MPEG-4 : எம்பெக்‌-4 : ஒளிக்‌ 
காட்சித்‌ தொலைபேசிகள்‌ 
மற்றும்‌ பல்லூடகப்‌ பயன்பாடு 
களுக்காக வடிவமைக்கப்படும்‌ 
தர வரையறை. எம்பெக்‌-4 64 
கேபிபீஎஸ்‌ வரையிலான 


அடிநிலை அலைக்கற்றையை 
வழங்குகிறது. : 

றற : .எம்பீஜி : எம்பெக்‌ குழு 
வினர்‌ வரையறுத்த வடிவமைப்‌ 
பைப்‌ பயன்படுத்தி இறுக்கிச்‌ 
சுருக்கப்பட்ட கேட்பொலி மற்‌ 
றும்‌ ஒளிக்காட்சித்‌ தகவலைக்‌ 
கொண்ட, குறியாக்கம்‌ செய்யப்‌ 
பட்ட தகவல்‌ தாரைகளை 
அடை யாளம்‌ காட்டும்‌ கோப்பு 
வகைப்பெயர்‌. 


MP/M எம்பீ/எம்‌ நுண்‌ 
கணினிகளுக்கான பல்பணி 
நிரல்‌ எனப்‌ பொருள்படும்‌ 1410 
tasking Programme for Micro Com- 
puters என்ற தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. பி.எம்‌ 
இயக்கமுறைமையின்‌ பல்பணி 
பல்பயனாளர்‌ பதிப்பாகும்‌. 


MPOA : எம்பீஓஏ : ஏடீஎம்‌ வழி 
யாக பல்‌ நெறிமுறை என்று 
பொருள்படும்‌ Multi Protocol 
er ATM என்ற தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
ஏடீஎம்‌ குழு முன்வைத்த வரன்‌ 
முறையாகும்‌ இது. (ஏடீஎம்‌ 
என்பது ஒத்திசையா பரிமாற்றல்‌ 
பாங்கு என்று பொருள்படும்‌ 
Asynchronous Transfer Mode 
என்பதன்‌ சுருக்கம்‌. ஏடீஎம்‌ 
பயனாளர்கள்‌ மற்றும்‌ விற்‌ 
பனையாளர்கள்‌ இணைந்த 
அமைப்பே ஏடீஎம்‌ குழு). தற்‌ 


யுள 


61 


MPR il 


போதுள்ள ஈதர்நெட்‌, டோக்கன்‌ : 


ரிங்‌ மற்றும்‌ டீசிமீ(ஐபீ பிணை 
யங்களுடன்‌ ஏடீ எம்மை ஒருங்‌ 
இணைப்பதற்கான வரன்முறை 
களாகும்‌. 

MPR ॥1 : எம்பீஆர்‌ (! : விஎல்‌எஃப்‌ 
கதிர்வீச்சு உட்பட ஒளிக்காட்சித்‌ 
இரையகத்திலிருந்து உமிழப்‌ 
படும்‌ காந்த மற்றும்‌ மின்‌ 
புலத்தைக்‌ கட்டுப்படுத்தும்‌ தர 
வரையறை ஆகும்‌. 1987இல்‌ 
அளவீடுகள்‌ மற்றும்‌ சோதனை 
களுக்கான சுவிஸ்‌ 
(Swedish Board for Measurement 
and Testing) 
தன்முனைப்புத்‌ தர வரையறை 
ஆகும்‌. 1990இல்‌ புதுப்பிக்கப்‌ 
பட்டது. 


உருவாக்கிய 


MPU எம்பியூ: பன்முகச்‌ 
செயலி அலகு எனப்‌ பொருள்‌ 
படும்‌. 'Multi Processing Unit 
என்ற ஆங்கிலப்‌ பெயரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
ஏ : .எம்கியூ : ஒர்‌ இணைய 
தள முகவரி மார்ட்டினிக்‌ 
நாட்டைச்‌ சேர்ந்தது என்பதைக்‌ 
குறிக்கும்‌ பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ 
களப்பெயர்‌. 

ஸா : .எம்‌ஆர்‌ : ஓர்‌ இணைய தள 
முகவரி மெளரிட்டானியா நாட்‌ 
டைச்‌ சேர்ந்தது என்பதைக்‌ 
குறிக்கும்‌ பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ 


களப்பெயர்‌. 


962 


கழகம்‌ | 


MS-DOS mode 
MR : எம்‌.ஆர்‌ மோடம்‌ 
(ணெைக்கி) தயார்‌ எனக்குறிக்கும்‌ 


Modem Ready என்ற தொடரின்‌ 
சுருக்கம்‌. மோடத்தின்‌ முன்‌ 
பக்கப்‌ பலகத்தில்‌ (Panel) எரி 
யும்‌ ஒரு சிறு விளக்கு. மோடம்‌ 
தயார்‌ நிலையில்‌ உள்ளதை 
உணர்த்துறெது. 

க : எம்‌எஸ்‌ : ஓர்‌ இணைய 
தள முகவரி மான்ட்செர்ரட்‌ 
நாட்டைச்‌ சேர்ந்தது என்பதைக்‌ 
குறிக்கும்‌ பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ 


களப்பெயர்‌. 


MSD : எம்‌எஸ்டி: 'மிக முக்கிய 
இலக்கம்‌' எனப்‌ பொருள்படும்‌ 
"Most significant digit" என்ற 
ஆங்கிலச்‌ சொல்லின்‌ சுருக்கம்‌. 
MS-DOS எம்‌எஸ்‌-டாஸ்‌: 
மைக்ரோசாஃப்ட்‌ வட்டுச்‌ 
செயற்பாட்டுப்‌ பொறியமைவு' 
எனப்‌ பொருள்படும்‌ "Microsoft 
Disk Operating System" என்ற 
ஆங்கிலப்‌ பெயரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. இது 
“International Business Machines 
Corporation" (IBM) தயாரிக்கும்‌ 
சொந்தக்‌ கணினி (£0)களில்‌ 
பயன்படுகிறது. 


MS-DOS mode : எம்‌எஸ்‌ டாஸ்‌ 
பாங்கு : விண்டோஸ்‌ 95/98/ 
என்டி போன்ற 32-பிட்‌ இயக்க 
முறைமைகளில்‌ பாவிக்கப்‌ 
படும்‌ எம்‌எஸ்டாஸ்‌ பணிச்‌ 


அ அ அப ப பபப —————————— 


MS-DOS shell 963 MTTF 


MSX : எம்‌எஸ்‌எக்ஸ்‌ : மைக்ரோ 
சாஃப்ட்‌ கழகம்‌ (Microsoft 
Corporation) வகுத்துள்ள திட்ட 
அளவு. வீட்டுக்‌ கணினி அங்‌ 
காடியை ஒருங்கிணைப்பதற்‌ 
காக ஜப்பானியர்‌ இதனைப்‌ 
பயன்படுத்துகிறார்கள்‌, ஐப்பான்‌ 
முழுவதும்‌ எம்‌எஸ்‌எக்ஸ்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 

௮4 : .எம்டீ : ஓர்‌ இணைய தள 
முகவரி மால்ட்டா நாட்டைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ களப்பெயர்‌, 


சூழலை வழங்கும்‌ ஒரு செயல்‌ 
தளம்‌ (881). 


MS-DOS shell : எம்‌எஸ்‌ டாஸ்‌ 
செயல்‌ தளம்‌ : பயனாளர்‌ 
எம்‌எஸ்டாஸ்‌ இயக்க முறைமை 
யில்‌ அல்லது எம்‌எஸ்‌ டாஸில்‌ 
பாவிக்கும்‌ பிற இயக்க முறை 
மைகளில்‌ செயலாற்ற அனு 
மதிக்கும்‌ ஒரு சூழல்‌. 
MSDOS.SYS : எம்‌எஸ்டாஸ்‌.சிஸ்‌ : 
எம்‌எஸ்டாஸ்‌ இயக்கத்‌ தொடங்கு 
வட்டுகளில்‌ மறைத்து வைக்கப்‌ 
பட்டுள்ள இயக்க முறைமைக்‌ 
கோப்புகளில்‌ ஒன்று. இயக்க 
முறைமையின்‌ கருவகமாய்‌ 
(kernel) விளங்கும்‌ மென்‌ 
பொருள்‌ இது. 

M$! : எம்‌எஸ்‌ஐ: Medicum scale 
iரtegration என்பதன்‌ குறும்‌ 
பெயர்‌. நடுத்தர அளவு ஒருங்‌ 
கிணைப்பு (Medium scale 
integration) என்பதன்‌ சுருக்கம்‌. 
MSSG : எம்‌எஸ்‌எஸ்ஜி: “செய்தி” 
என்று பொருள்படும்‌ “Message” 
என்ற ஆங்கிலச்‌ சொல்லின்‌ 
சுருக்கம்‌. 


MTBF : எம்டீபிஎஃப்‌: செயலறவு 
களுக்கு இடையிலான சராசரி 
நேரத்தைக்‌ குறிக்கும்‌ "ean time 
between failures" என்ற ஆங்கிலச்‌ 
சொற்‌ றொட்ரின்‌ 
தலைப்பெழுத்துச்‌ சொல்‌. ஒரு 
பொறியமைவு அல்லது 
அமைப்பு செயலிழக்காமல்‌ 
எவ்வளவு நேரம்‌ செயற்படும்‌ 
என எதிர்‌ பார்க்கப்படும்‌ சராசரி 
கால நீட்சி. 


MTTF : எம்டீடீஎஃப்‌: செய 
லறவுக்கான சராசரி நேரத்தைக்‌ 
குறிக்கும்‌ "Mean time to failures” 
என்ற ஆங்கிலச்‌ சொற்றொட 
ரின்‌ தலைப்பெழுத்துக்‌ குறும்‌ 
பெயர்‌. ஒரு பொறியமைவு 
அல்லது அமைப்பு குறை 
பாடின்றி செயற்படும்‌ சராசரி 
கால நீட்சி, 


டி. பட : .எம்‌எஸ்‌.யுஎஸ்‌ : ஓர்‌ 

இணைய தள முகவரி அமெரிக்க 

நாட்டு மிஸிஸிப்பி மாநிலத்‌ 

தைச்‌ சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்‌ 

கும்‌ பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ களப்‌ 
பயர்‌. 


MTTR 


_————— 


MTTR எம்டீடீஆர்‌: பழுது 
பார்த்தலுக்கான சராசரி நேரத்‌ 
தைக்‌ குறிக்கும்‌ “ean Time To 
Repair” என்னும்‌ ஆங்கிலச்‌ 
சொற்றொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. ஒரு 
கணிதப்‌ பொறியமைவில்‌ ஏற்‌ 
படும்‌ கோளாறினைக்‌ கண்டு 
பிடித்துச்‌ சரிசெய்வதற்குத்‌ 
தேவைப்படுமென எதிர்பார்க்‌ 
கப்படும்‌ சராசரி நேரம்‌. 

ஈம : மியூ: பட்‌ என்ற கிரேக்க 
எழுத்தின்‌ பெயர்‌. இது நுண்‌ 
மையைக்‌ குறிக்கும்‌ முத 
லெழுத்துச்‌ சின்னமாகப்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. எடுத்துக்‌ 
காட்டு : (6 நுண்‌ வினாடி 
(microp second). 


பட : மியூசி: நுண்கணிப்‌ 
பொறியைக்‌ குறிக்கும்‌ சுருக்கப்‌ 
பெய்‌. '' என்பது “மியூ” என்ற 
இரேக்க எழுத்து ஆகும்‌. 
MUD மட்‌; எம்யுடி : 
பயனாளர்‌ நிலவறை என்று 
பொருள்படும்‌ Multiuser Dungeon 
என்ற தொடரின்‌ சுருக்கம்‌. 
இணையத்தில்‌ பல பயனாளர்‌ 
கள்‌ ஒரே நேரத்தில்‌ பங்கு 
கொண்டு நிகழ்நிலையில்‌ ஒரு 
வரோடு ஒருவர்‌ ஊடாடி மகி 
மும்‌ விளையாட்டு. இணையத்‌ 
இல்‌ நிலவும்‌ ஓர்‌ மெய்நிகர்‌ 
சூழல்‌. 


பல்‌ 


964 multi-access system 


1406 : எம்யூஜி: மம்ப்ஸ்‌ பயன்‌ 
படுத்துவோர்‌ குழுமம்‌ எனப்‌ 
பொருள்படும்‌ "Mப௱ற5 05815 
ற" என்ற ஆங்கிலச்‌ சொற்‌ 
றொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 
குறும்பெயர்‌. 

muttiaccess பல்முனை 
அணுகல்‌; பன்முக அணுகல்‌. 
multiaccess computer : பன்முக 
அணுகு கணினி; பல்‌ பயன்‌ 
கணினி : பல பயனாளர்‌ ஒரே 
சமயத்தில்‌ கணினித்‌ தரவு 
ஆதாரங்களைக்‌ கையாளும்‌ 
வகையில்‌ அமைக்கப்பட்டுள்ள 
கணினியமைவு. இதில்‌, இயக்கு 
வதற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட 
சேர்‌ முனையங்களை இணைப்‌ 
பதற்கு வசதி இருக்கும்‌. இதில்‌ 
உட்பாட்டு/வெளிப்பாட்டுச்‌ 
சேர்முனையங்களை மையச்‌ 


செயலகத்திலிருந்து வெகு 
தூரத்திலுள்ள இடங்களில்‌ 
அமைக்கலாம்‌. அப்போது 


இவை சேய்மைச்‌ சேர்‌ முனை 
யங்கள்‌ (Remote teminals) எனப்‌ 
படும்‌. இதனை ஒரே சமயத்தில்‌ 
பலர்‌ இயக்கலாம்‌. இந்தப்‌ 
பொறியமைவு, கணிப்பொறி 
களையும்‌, அதன்‌ புறநிலைச்‌ 
சாதனங்களையும்‌ இயன்ற 
வரையில்‌ மிகப்‌ பெருமளவுக்‌ 
குப்‌ பயன்படுத்திக்‌ கொள்கிறது. 
multi-access system : பன்முக 
அணுகு முறைமை. 


ப்பட address 


ஈய address : பன்முக முகவரி: 
ஒன்றுக்கு மேற்பட்ட முகவரிப்‌ 
பகுதி அடங்கிய ஓர்‌ அறி 
வுறுத்தப்‌ படிவம்‌. 
ஈயl£ibus : பல்வேறு வழித்தடம்‌: 
இராணுவம்‌, தொழில்துறை 
மற்றும்‌ விண்வெளி பயன்பாடு 
களில்‌ பயன்படுத்தப்படும்‌ 
மேம்பட்ட தடையக்‌ கட்டுமான 
அமைப்பு. செய்தி அனுப்புதல்‌, 
தானாக அமைத்துக்‌ கொள்ளு 
தல்‌ மற்றும்‌ மென்பொருள்‌ 
தலையீடுகள்‌ உள்ளடக்கியது. 
௱ப!(ர cast : பலரறியப்‌ பரப்பு 
தல்‌; பல்‌ பரப்பல்‌. 
multicast-backbone : பல்‌ முனைப்‌ 
பரப்பு முதுகெலும்பு. 
multicasting பல்முனைப்‌ 
பரப்புகை : ஒரு பிணையத்தில்‌, 
ஒரே நேரத்தில்‌ ஒரு செய்தியை 
ஒன்றுக்கு மேற்பட்ட இலக்கு 
களுக்கு அனுப்பி வைக்கும்‌ 
செயல்முறை. 
Multi computer system 
பன்முகக்‌ கணினியமையவு; பல்‌ 
செயல்‌ கணினியமைப்பு 
இரண்டு அல்லது அவற்றுக்கு 
மேற்பட்ட மையச்‌ செயலகம்‌ 
(CPU) அமைந்துள்ள கணினி 
யமைவு. 
மல்டிக்ஸ்‌ : மேக்‌ 
வடிவமைக்கப்‌ 


multics 
திட்டத்தில்‌ 


965 multifinder 


பட்ட பன்முக அணுகு இயக்க 
அமைப்பு மற்றும்‌ டிரேட்மார்க்‌. 
multidimensional : பல்பரிமாண. 


multidimensional array : பல்‌ பரி 
மாண வரிசை : இரண்டு அல்‌ 
லது மேற்பட்ட பரிமாணங்‌ 
களைக்‌ கொண்ட வரிசை. 


multidrop line : பன்முகப்படி 
வரி; பன்முனைத்‌ தொடல்‌ : பல்‌ 
சேர்‌ முனையங்களை இயக்கு 
வதற்கு ஒரேயொரு வழியை 
அல்லது வரியைப்‌ பயன்படுத்‌ 
தும்‌ செய்தித்‌ தொடர்புப்‌ பொறி 
யமைவுத்‌ தொகுதி. இதனை 
பன்முக முனைவரி என்றும்‌ 
கூறுவர்‌. இது “வரிக்கு வரி' 
என்பதற்கு மாறுபட்டது. 


multidrop network பன்‌ 
முனையப்‌ பிணையம்‌. 
multifile sorting : பன்முகக்‌ 


கோப்பு வகைப்படுத்துதல்‌; பல்‌ 
கோப்பு வரிசைப்படுத்தல்‌ 
ஒவ்வொரு கோப்புக்கும்‌ தனித்‌ 
தனி நிலையளவுருக்களின்‌ 
அடிப்படையில்‌, இயக்குபவர்‌ 
தலையீடின்றி இயக்கக்கூடிய, 
ஒன்றுக்கு மேற்பட்ட கோப்பு 
களை வகைப்படுத்தக்கூடிய 
தானியங்கு வரிசை முறை. 
ப! : பல்பணி இயக்கி; 
மல்ட்டி ஃபைண்டர்‌ : ஆப்பிள்‌ 
மெக்கின்டோஷின்‌ ஃபைண்டர்‌ 


multi frequency monitor 966 


பயன்பாட்டின்‌ ஒரு பதிப்பு. 
பல்பணிகளை ஒரே நேரத்தில்‌ 
இயக்க வழிசெய்யும்‌. ஒரே 
நேரத்தில்‌ பல்வேறு பயன்‌ 
பாடுகள்‌ நினைவகத்தில்‌ தங்கி 
யிருக்க வகை செய்வதே இதன்‌ 
முதன்மையான பயன்‌. ஒற்றைச்‌ 
சுட்டிச்‌ சொடுக்கில்‌ பயன்பாடு 
களுக்கி௮டையே மாறிக்‌ கொள்ள 
லாம்‌. ஒரு பயன்பாட்டிலுள்ள 
தரவுவை இன்னொன்றுக்கு 
நகல்‌ எடுக்கலாம்‌. இயக்கத்தில்‌ 
இருக்கும்‌ பயன்பாடு மெய்‌ 
யான பல பணிச்‌ செயல்‌ 
பாட்டை அனுமதிக்குமெனில்‌ 
பின்புலத்தில்‌ வேறொரு 
பணியை இயக்க முடியும்‌. 


multi frequency monitor : பல்‌ 
அலையெண்‌ கணித்திரை : ஒரு 
எல்லையில்‌ உள்ள அனைத்து 
அலை எண்களுக்கும்‌ அனு 
சரித்துச்‌ செல்லும்‌ காட்சித்திரை 
அல்லது வி.ஜி.ஏ. மற்றும்‌ 
சூப்பர்‌ வி.ஜி.ஏ. போன்ற குறிப்‌ 
பிட்ட அலை எண்‌ தொகுதி 
களுக்கும்‌ ஏற்புடையது. 

multi function board : பன்முகச்‌ 
செயற்பணிப்‌ பலகை: பல்‌ 
செயற்பலகை: ஒரு கணினி 
யமைவுக்கு ஒன்றுக்கு மேற்‌ 
பட்ட புதிய திறம்பாட்டினை 
அளிக்கக்கூடிய செருகிகளைக்‌ 
கொண்ட சாதனம்‌. எடுத்துக்‌ 
காட்டு : கடிகாரம்‌ /நாட்காட்டி 


multihosting 


நினைவக விரிவாக்கப்‌ பலகை 
அல்லது ஒருபோகு/தொடர்‌ 
இடைமுகப்பு. 

multi-hop transmission : பல்‌ 
தாண்டு பரப்புதல்‌ : மின்னணு 
மண்டலத்தின்‌ செயற்போக்கு. 
அதன்‌ வழியாக ஒரு வானொலி 
அலை பரப்பப்படும்போது, 
அலையில்‌ அலையெண்ணைப்‌ 
பொறுத்தே அது அமையும்‌. 
குறைந்த அலையெண்களில்‌, 
மின்னணு மண்டலம்‌ அதிக 
மின்கடத்தி ஊடகமாகப்‌ பயன்‌ 
பட்டு குறைந்த ஒப்புடன்‌ 
குறைந்த அளவில்‌ உள்ள எந்த 
சமிக்கையையும்‌ அனுப்பும்‌. 
பூமியிலிருந்தும்‌ மின்னணு 
மண்டலத்தின்‌ கீழ்ப்பகுதி 
யிலிருந்தும்‌ பிரதிபலித்து VL 
அல்லது பஈ சமிக்கைகளை 
நீண்ட தூரத்துக்கு பிரதிபலித்தல்‌ 
மூலம்‌ அனுப்ப முடியும்‌. 
multihosting : பல்‌ விருந்தோம்‌ 
பல்‌ : பல்முனை ஐ.பி. முகவரி 
களுக்கு முகவரியிடப்பட்ட 
பொதிகளை கணினி ஏற்றுக்‌ 
கொள்ளுமாறு கெஞ்சுவதில்‌ 
ஒருமுறை. எந்த முகவரிக்குப்‌ 
பொதி அனுப்பப்பட வேண்டி 
யிருக்றெது என்பதைக்‌ கண்டு 
பிடித்தவுடன்‌, ஒரு தனி எந்திரத்‌ 
இன்‌ மூலமே பல சர்வர்களின்‌ 
செயல்களை மாயமாகச்‌ செய்ய 
முடியும்‌. 


EE ———————— 


muiltijob operation 


muitijob operation : பன்முகப்‌ 
பணிச்‌ செயற்பாடு; பல்பணி 
செயற்பாடு : இரண்டு அல்லது 
அவற்றுக்கு மேற்பட்ட பணி 
களை படிப்படியாக ஒரே 
சமயத்தில்‌ நிறைவேற்றுதல்‌. 
இது பன்முகச்‌ செயல்முறைப்‌ 
படுத்துதலுடன்‌ ஒப்பிடத்தக்கது. 
multi layer 
பல்‌ அடுக்கு : மின்‌ முலாம்‌ 
பூசிய துவாரங்களின்‌ மூலம்‌ 
இணைக்கப்பட்டுள்ள பல மின்‌ 
சுற்று வழி அடுக்குகளைக்‌ 
கொண்ட ஒரு முன்‌ மாதிரியான 
அச்சிட்ட மின்சுற்று வழிப்‌ 
பலகை. 

multi level addressing : பன்‌ முக 
நிலை முகவரியிடல்‌. 

ஈய : பல்‌ கம்பி ; பல்‌ ஒளி 
யிழை : இரண்டு அல்லது மேற்‌ 
பட்ட செய்தி அனுப்பும்‌ பாதை 
களைக்‌ (கம்பிகள்‌ அல்லது ஒளி 
இழைகள்‌) கொண்டுள்ள தட 


யம்‌ அல்லது வழித்தடம்‌ 
அல்லது குழாய்‌. 

multiline function : பல்வரிச்‌ 
சார்பு. 

multilinked list பன்முக 
தொடுப்புப்‌ பட்டியல்‌: பல்‌ 


இணைப்புப்‌ பட்டி : ஒவ்வொரு 
அணுவும்‌ குறைந்தது இரண்டு 
கூர்‌ முனைகளைக்‌ கொண்ட 
பட்டியல்‌. 


: பன்முக அடுக்கு; 


. multimedia conference : 


967 multimedia extensions 


multifink point - to - point proto-- 
௦௦1 : பல்‌ தொடுப்பு முனைக்கு: 
முனை நெறிமுறை : இணையத்‌: 
தில்‌ கணினிகள்‌ தமது அலைக்‌ 
கற்றைகளை ஒருங்கிணைக்க 
தம்மிடையே பல மெய்ம்மைத்‌ 
தொடுப்புகளை (1621) links) 
ஏற்படுத்திக்‌ கொள்ள அனுமதிக்‌ 


கும்‌ நெறிமுறை, ஒற்றை 
மெய்ம்மைத்‌ தொடுப்பின்‌ 
கொள்திறனைவிட ' அதிகக்‌ 


கொள்திறனுள்ள ஒரு மெய்‌ 
நிகர்‌ தொடுப்பை (ஸர்ரபத! ink) 
இந்த நுட்பம்‌ உருவாக்குகிறது. 
multimedia பல்லூடகம்‌ : 
உரை, ஒலி, வரைகலை, அசை 
வூட்டம்‌, ஒளிக்காட்சி ஆகிய 
வற்றின்‌ தொகுப்பு. கணினி 
உலகில்‌ பல்லூடகம்‌ என்பது 
மீளடகத்தின்‌ (Hypermedia) ஓர்‌ 
அங்கமாக விளங்குகிறது. மீ 
ஊடகம்‌ என்பது மேற்காணும்‌ 
ஐந்து ஊடகங்களையும்‌ மீஉரை 
யுடன்‌ (Hypertext) இணைக்கிறது. 
பல்‌ 
ஊடக கருத்தரங்கு; பல்லூடகக்‌ 
கலந்துரையாடல்‌. 

multimedia distributed parallel 
processing : பல்‌ஊடக பகிர்ம 
இணைச்‌ செயல்பாடு. 
multimedia extensions : பல்‌ 
ஊடக விரிவாக்கங்கள்‌ : ஒலிப்‌ 
பதிவு செய்தல்‌, திரும்ப ஒலித்‌ 


multimedia PC 968 


தல்‌, உயிர்ப்பட திரும்பல்‌, ஜாய்‌" 


ஸ்டிக்‌, மிடி, சிடி ரோமுக்கான 
எம்‌.ஏி.ஐ. இடைமுகங்கள்‌, 
ஒளிக்காட்சி வட்டுகள்‌, ஒளிக்‌ 
காட்சி நர்டாக்கள்‌ போன்ற 
வற்றுக்குப்‌ பயனுள்ள 
விண்டோ வழமைகள்‌. 
ஈயரtimedia PC : பல்லூடக பீசி 
(கணினி) : பல்லூடக வசதி 
பெற்ற சொந்தக்‌ கணினி. இதற்‌ 
கான மென்பொருள்‌, வன்‌ 
பொருள்‌ தர அளவீடுகளை 
பல்லூடக பீசி விற்பனைக்‌ குழு 
(Multimedia PC Marketing Council) 
நிர்ணயம்‌ செய்துள்ளது. ஒரு 
பீசியின்‌ ஒலி, ஒளிக்காட்சி, 
சிடி-ரோம்‌ இயக்கத்‌ திறன்களின்‌ 
குறைந்தபட்ச அளவீடுகளை 
இது வரையறுத்துள்ளது. 
multinode computer : பல்கணு 
கணினி : பல செயலிகளைப்‌ 
பயன்படுத்தும்‌ ஒரு கணினி. 
மிகச்‌ சிக்கலான பணியில்‌ 
கணக்‌டுகளை இவை பகர்ந்து 
கொள்ளும்‌. 

multipart forms : பல்பகுதி படி 
வங்கள்‌; பல்லடுக்குப்‌ பல்தாள்‌ 
படிவங்கள்‌ : கணினியில்‌ தொட்‌ 
டச்சுப்‌ பொறிகளில்‌ (॥௱pact 
pாற£ers) அச்சுக்குப்‌ பயன்படுத்‌ 
தப்படும்‌ ஒருவகைத்‌ தாள்‌ 
தொகுதி. இரு தாள்களுக்‌ 
இடையே கரியத்தாள்‌ (கொம்பா 
pape) இருக்கும்‌. அல்லது ஒவ்‌ 


multi-path propagation 


வொரு தாளின்‌ பின்பக்கமும்‌ 
ஒருவகை வேதிப்பொருள்‌ பூசப்‌ 
பட்டிருக்கும்‌. இது கரியத்தாள்‌ 
போன்றே செயல்படும்‌. 
கடைசித்‌ தாளில்‌ இப்பூச்சு 
இருக்காது. ஒரே அச்சில்‌ பல 
படிகளை எடுக்க இத்தாள்‌ 
பயன்படுகிறது. ஒரு தொகுதி 
யில்‌ மொத்தம்‌ எத்தனை படிகள்‌ 
எடுக்க முடியும்‌ என்பதைக்‌ 
கொண்டு இத்தாளின்‌ பல்லடுக்கு 
(பிழி கணக்கிடப்படுகிறது. 
ஈயபர255 : பன்முக ஓட்டம்‌ : 
மிகவும்‌ சிக்கலான ஒரு பணியை 
ஒரே ஒட்டத்தில்‌ செய்ய 
முடியாதிருக்கும்போது, ஒரே 
தரவுவை ஒன்றுக்கு மேற்பட்ட 
தடவை ஓடவிட்டு அதனை 
முழுமையாகச்‌ செய்யும்முறை. 
multipass sort : பன்முக ஓட்ட 
வகைப்படுத்தல்‌ : பல ஓட்ட 
வரிசையாக்கம்‌ : ஒரு மையக்‌ 
கணினி இடைநிலைச்‌ சேமிப்பி 
யின்‌ உள்முக நினைவகத்தில்‌ 
அடங்கியுள்ள ஒன்றுக்கு மேற்‌ 
பட்ட தரவுகளை வகைப்படுத்து 
வதற்காக வடிவமைக்கப்பட்ட 
வகைப்படுத்தும்‌ செயல்‌ முறை. 
multi-path propagation : பல்‌-. 
பாதை பரப்புதல்‌ : வான-அலை 
வானொலி இணைப்பின்‌ இறுதி 
யில்‌ வந்து சேரும்‌ வானொலி 
அலைகள்‌, மின்னணு மண்டலத்‌ 
இல்‌ இரண்டு அல்லது மேற்‌ 


rr ———————— 


multiple access message 


பட்ட மாறுபட்ட பாதைகளைக்‌ 
கடந்து வந்திருக்கும்‌. ஒவ்‌ 
வொரு அலையும்‌ உருவாக்கும்‌ 
மொத்த கள பலத்தை அது 
கொண்டிருக்கும்‌. மின்னணு 
மண்டலம்‌ அதன்‌ அடர்த்தியை 
ஒட்டி தொடர்ச்சியான ஏற்ற 
இறக்கங்களைக்‌ கொண்டிருக்‌ 
கும்‌ என்பதால்‌ பாதை 1 மற்றும்‌ 
2-ன்‌ நீளங்கள்‌ மாறும்‌. இந்த 
மாற்றம்‌ பெறுமிடத்தில்‌ 
மொத்த கள திறனை மாற்றும்‌. 
multiple access message : பன்‌ 
முக அணுகு செய்தி. 
multiple-access network : பன்‌ 
முக அணுகு இணையம்‌ : ஓர்‌ 
இணையத்தின்‌ ஒவ்வொரு 
நிலையத்தையும்‌ எந்த நேரத்‌ 
திலும்‌ அணுகுவதற்கான வசதி 
யுடைய பொறியமைவு. இதில்‌, 
இரு கணினிகள்‌ ஒரே சமயத்தில்‌ 
செய்தியனுப்புவதற்கு முடிவு 
செய்யும்போது அதற்கான 
நேரங்களை நிருணயிப்பதற்‌ 
கான வசதி அமைந்துள்ளது. 
multiple access points : பன்முக 
அணுகு முனைகள்‌. 
“multiple-address instruction : 
பன்முக முகவரி ஆணை : ஒரே 
செயற்பாட்டுக்‌ குறியீட்டையும்‌ 
இரண்டு அல்லது அவற்றுக்கு 
மேற்பட்ட முகவரிகளையும்‌ 
கொண்டுள்ள ஆணை. பொது 


multiple inheritance 


வாக, இரு முகவரி, மூன்று முக 
வரி, அல்லது நான்கு முகவரி 
ஆணை என்று குறிக்கப்பட்‌ 
டிருக்கும்‌. பார்க்க: இரு முக 
வரிக்‌ கணினி; மூன்று முகவரிக்‌ 
கணினி. இது, ஒரு முகவரி 
ஆணைக்கு மாறுபட்டது. 
multiple-address message : பன்‌ 
முக முகவரிச்‌ செய்தி : ஒன்றுக்கு 
மேற்பட்ட இடங்களுக்கு 
அனுப்ப வேண்டிய செய்தி. 
multiple assignment statement : 
பன்மதிப்பிருத்து கட்டளை. 


multiple connector : பன்முக 
இணைப்பி : பல்வழி இணைப்பி : 
பல பாய்வு வரிகளை ஓரே 
வரிக்குள்‌ அல்லது ஒரு பாய்வு 
வரியைப்‌ பல பாய்வு வரிகளுக்‌ 
குள்‌ ஒருங்கிணைப்பதைக்‌ குறிக்‌ 
கும்‌ இணைப்பி. 


multiple inheritance : பல்வழி 
மரபுரிமம்‌; பன்முக மரபுரிமை : 
சில பெருநோக்கு நிரலாக்க 
மொழி (Object Oriented Program- 
ming Languages)களில்‌ காணப்‌ 
படும்‌ பண்புக்கூறு. ஏற்‌ 
கெனவே உருவாக்கப்பட்டுள்ள 
ஒன்றுக்கு மேற்பட்ட இனக்‌ 
குழுக்களை அடிப்படையாகக்‌ 
கொண்டு புதிய இனக்குழுவை 


உருவாக்க அனுமதிக்கும்‌ 
செயல்முறை. இருக்கும்‌ தரவு 
இனங்களை நீட்டிக்கவும்‌ 


multiple-job processing 


இணைக்கவும்‌ பல்வழி 
மரபுரிமம்‌ வழி வகுக்கிறது. 
944 மொழியில்‌ இத்தகு வசதி 
உள்ளது. ஆனால்‌ ஜாவா மற்றும்‌ 
செ மொழிகளில்‌ பல்‌ வழி 
மரபுரிமம்‌ அனுமதிக்கப்‌ 
படுவதில்லை. 


multiple-job processing : பன்‌ 
முகப்‌ பணிச்‌ செய்முறைப்படுத்‌ 
தல்‌ : ஒன்றுக்கு மேற்பட்ட தரவு 
செய்முறைப்படுத்தும்‌ பணியை 
ஒரே சமயத்தில்‌ செய்வதைக்‌ 
கட்டுப்படுத்துதல்‌. 
multiple-level control break : 
பல்நிலை கட்டுப்பாட்டுத்‌ தடை : 
கட்டுப்பாட்டு தடைகளுக்கு 
ஒன்றுக்கு மேற்பட்ட கட்டுப்‌ 
பாட்டுக்‌ களத்தைப்‌ பயன்‌ 
படுத்துவது. 

multiple page preview : பன்‌ 
முகப்‌ பக்க முன்காட்சி; பலபக்க 
முன்காட்சி. 

multiple-pass printing : பன்முக 
ஓட்ட அச்சடிப்பு ; பல்‌ ஓட்ட அச்‌ 
சிடல்‌ : புள்ளி அச்சடிப்பிகளில்‌ 
உயர்தரமான எழுத்துகளைப்‌ 
பெறுவதற்குப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ நுட்பம்‌. அச்சுச்‌ சுருள்‌ 
முனை ஒரு முறை ஓடியதும்‌, 
காகிதம்‌ சற்றே நகர்கிறது; மற்‌ 
றொரு ஓட்டம்‌ நடைபெறு 
கிறது. இறுதியில்‌ எளிதில்‌ படித்‌ 


இடக்கூடிய ஓர்‌ அச்செழுத்து. 


970 


multiple user system 


இடைக்கிறது. இது நிழல்‌ 
அச்சடிப்புக்கு மாறுபட்டது. 
multiple programme loading : 
பன்முக நிரல்‌ சுமை. 

multiple punching : பன்முகத்‌ 
துளையிடல்‌: பல்‌ துளையிடல்‌ : 
ஓர்‌ அட்டைப்பத்தியில்‌ இரண்டு 
அல்லது அவற்றுக்கு மேற்பட்ட 
துளைகள்‌ இடுதல்‌. 

multiple recipients : பல்‌ பெறு 
நர்கள்‌ : ஒன்றுக்கு மேற்பட்ட 
மின்னஞ்சல்‌ முகவரிகளை 
ஒற்றைவரியில்‌ குறிப்பிட்டு 
ஒன்றுக்கு மேற்பட்ட பயனா 
ளர்களுக்கு மின்னஞ்சல்களை 
ஒரே நேரத்தில்‌ அனுப்பி வைக்‌ 
கும்‌ திறன்‌. முகவரிகளுக்‌ 
இடையே காற்புள்ளி அல்லது 
அரைப்புள்ளி, பிரிப்புக்‌ குறி 
யீடாகப்‌ பயன்படும்‌. 

multiple regression : பன்முகப்‌ 
பின்னிறக்கம்‌: பன்முகப்‌ பின்‌ 
னடை வியக்கம்‌: ஒன்று அல்‌ 
லது அதற்கு மேற்பட்ட விளக்க 
அல்லது தற்சார்பு மாற்றம்‌ 
சார்புடையதெனக்‌ கருதப்படும்‌. 
ஒரு சார்பு மாறிலியின்‌ மதிப்பை 


ஊடித்தறிவதற்கான புள்ளியியல்‌ 
முறை. 
multiple selection : பன்முகத்‌ 
தெரிவு. 


multiple user system : பல்‌ 
பயனாளர்‌ பொறியமைவு; பல்‌ 


rc 


muitiplex 


பயனாளர்‌ அமைவு ஒரே 
சமயத்தில்‌ பலர்‌ பயன்‌ படுத்தும்‌ 
வகையில்‌ வடிவமைக்கப்‌ 
பட்டுள்ள கணிப்பொறியமைவு. 
ஈயlti்றlex : பன்முகப்‌ பயன்‌ 
பாட்டுப்‌ பொறியமைவு: பன்மை 
யாக்கி ஒரே சமயத்தில்‌ 
ஒன்றுக்கு மேற்பட்ட பயனாளர்‌ 
பயன்படுத்துவதற்கு அனுமதி 
யளிக்கும்‌ பொறியமைவு. 
multiplexer : ஒருங்கிணைப்பி; 
பல்‌ பலன்‌ தொகுப்பி, 
ஈயltiplexing : ஒன்றுசேர்த்தல்‌; 


ஒருங்கிணைத்தல்‌ தரவு 
தொடர்பிலும்‌, உள்ளீட்டு/ 
வெளியீட்டுச்‌ செயல்பாடு 


களிலும்‌ ஒற்றைத்‌ தரவு தடத்‌ 
தில்‌ ஒரே நேரத்தில்‌ ஒன்றுக்கு 
மேற்பட்ட வெவ்வேறு தரவு 
சமிக்கைகளை (510816) அனுப்பி 
வைக்கப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
ஒரு நுட்பம்‌. ஒரே தடத்தில்‌ 
பயணிக்கும்‌ வெவ்வேறு தரவு 
சமிக்கைகள்‌ ஒன்றோடொன்று 
கலந்துவிடாமல்‌ இருக்க நேரம்‌, 
இடைவெளி அல்லது அலை 
வரிசை - இவற்றில்‌ ஒன்றால்‌ 
பிரிக்கப்பட்டு அனுப்பப்படு 


கின்றன. இவ்வாறு சமிக்கை . 


களை ஒன்றிணைக்கப்‌ பயன்‌ 
படும்‌ சாதனம்‌ ஒன்றுசேர்ப்பி 
அல்லது ஒருங்கிணைப்பி 
(ஈயltiplexer) என்று அழைக்கப்‌ 
படுகிறது. 


971 multiplier 


multiplexor (MPX}) : பன்முகக்‌ 
கணினி; பல்‌ பயன்‌ தொகை: 
பன்மையாக்கி: ஒரு கணினித்‌ 
தகவல்‌ வழியினைப்‌ பலர்‌ 
பகிர்ந்து கொள்வதற்குப்‌ பல 
செய்தித்‌ தொடர்புப்‌ பாதை 
களை அனுமதிக்கும்‌ சாதனம்‌. 
multiplexor channel : பன்முகக்‌ 
கணினி வழி: பன்மையாக்கத்‌ 
தடம்‌ : ஒரு தனி வகை உட்‌ 
பாட்டு/வெளிப்பாட்டுக்‌ கணினி 
வழி. இது, ஒரு கணினிக்கும்‌, 
ஒரே சமயத்தில்‌ செயற்படும்‌ 
புறநிலையச்‌ சாதனங்களுக்கு 
யிடையில்‌ தரவுகளை அனுப்ப 
வல்லது. இது தேர்திறக்‌ கணினி 
வழியிலிருந்து வேறுபட்டது. 
multiplexor, data channel : 
தரவுத்‌ தட ஒன்று சேர்ப்பி. 
ஈயltiplication : பெருக்கல்‌. 
multiplication time : பெருக்கல்‌ 
நேரம்‌: ஓர்‌ இரும எண்ணுக்கான 
பெருக்கலைச்‌ செய்வதற்குத்‌ 
தேவைப்படும்‌ நேரம்‌. இது, 
பெருக்கல்‌ செயற்பாட்டில்‌ 
அடங்கியுள்ள கூட்டல்‌ நேரங்‌ 
கள்‌ அனைத்திற்கும்‌ அகற்சி 
நேரம்‌ அனைத்திற்கும்‌ சமமான 
தாகும்‌. 

ஈய : பெருக்கி; பெருக்‌ 
கெண்‌ : 1..கணக்‌8ட்டில்‌ ஓர்‌ 
எண்ணை எத்தனை முறை 
பெருக்க வேண்டும்‌ என்பதைக்‌ 


multiplier, digital 972 


குறிக்கும்‌ எண்‌. 4% என்பதில்‌ 4 
என்பது பெருக்கப்படு எண்‌. 5 
என்பது பெருக்கெண்‌. 
2. கணினியில்‌ இருக்கும்‌ ஒரு 
மின்னணு சாதனம்‌. மையச்‌ 
செயலகத்தின்‌ புறத்தே இருப்‌ 
பது. பெருக்கல்‌ கணக்கடுகளை 
இது செய்யும்‌. தொடர்‌ கூட்டல்‌ 
முறையில்‌ இது நிறைவேற்றப்‌ 
படும்‌. 345 எனில்‌ 4 என்ற எண்‌ 
5 முறை கூட்டப்படும்‌. 


multiplier, digital : இலக்கப்‌ 
பெருக்கி. 


multipoint configuration : பல்‌ 
முனை தகவமைவு : ஒரு தகவல்‌ 
தொடர்பு இணைப்பு. பல 
நிலையங்கள்‌ தொடர்ச்சியாக 


ஒரே தகவல்‌ தொடர்புத்‌ 
தடத்தில்‌ இணைக்கப்பட்டிருக்‌ 
கும்‌. பொதுவாக, தரவு 


தொடர்பு இணைப்பை ஒரு 
முதன்மை நிலையம்‌ (ஒரு 
தலைமைக்‌ கணினி) நிர்வகிக்‌ 
கும்‌. இணைக்கப்பட்ட ஏனைய 
நிலையங்கள்‌ அதன்‌ கட்டுப்‌ 
பாட்டின்‌8ழ்‌ இயங்கும்‌. 
multipoint line : பல்முனைக்‌ 
கம்பி : மூன்று அல்லது மேற்‌ 
பட்ட சாதனங்களை ஒன்றோ 
டொன்று இணைக்கும்‌ ஒரு 
தனிக்‌ கம்பி. 

multiported memory 
இணைப்பு நினைவகம்‌ 


பல்‌ 


multiprocessor 


ஒன்றுக்கு மேற்பட்ட அணுகு 
பாதை மூலம்‌ அதன்‌ உள்ளடக்‌ 
கங்களை அணுக அனுமதிக்கும்‌ 
நினைவகம்‌. அதே நினைவகப்‌ 
பகுதியை ஒரே வேளையில்‌ 
படிக்கவும்‌ எழுதவும்‌ அது 
அனுமதிக்கிறது. 
multiprecision arithmetic 
பன்முக எண்‌ கணக்கியல்‌ : ஒவ்‌ 
வொரு எண்ணையும்‌ குறிப்‌ 
பதற்கு இரண்டு அல்லது 
அவற்றுக்கு மேற்பட்ட 
கணினிச்‌ சொற்கள்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ கணித வடிவம்‌. 


multiprocessing பல்‌ 
நிரலாக்கம்‌; பன்முகச்‌ செய்‌ 
முறைப்படுத்தல்‌: பன்மைச்‌ செய 
லாக்கம்‌ : பொதுவாள கட்டுப்‌ 
பாட்டின்‌ கீழுள்ள பன்முக 
மையச்‌ செயலகம்‌ வாயிலாக 
இரண்டு அல்லது அவற்றுக்கு 
மேற்பட்ட ஆணை வரிசை 
களை ஒரே சமயத்தில்‌ நிறை 
வேற்றுதல்‌. 


multi processing arithmetic : 


பன்முக செயலாக்க எண்‌ 
கணிதம்‌. 
multiprocessor : பல்‌ செயலி; 


பன்முகச்‌ செய்முறைப்படுத்தி; 
பன்மைச்‌ செயலகம்‌ ஒரே 
பொதுவான கட்டுப்பாட்டின்‌ 
ழ்‌ இரண்டு அல்லது 
அவற்றுக்கு மேற்பட்ட மையச்‌ 


அ அ அ வப ப ப ப ப ப ப அ ———— 


multiprocessor computer 


செயலகங்களைக்‌ கொண்ட 
கணினி இணைவனம்‌. 
multiprocessor computer 


5st : பல்செயலக கணினி 
அமைப்புகள்‌ : மையச்‌ செயலக 
வடிவமைப்புக்கு பல்செயலக 
அமைப்பு முறையைப்‌ பயன்‌ 
படுத்தும்‌ கணினி அமைப்பு 
கள்‌. ஆதரவு நுண்‌ செயலகங்கள்‌ 
பல்லாணைச்‌ செயலகங்கள்‌ 
மற்றும்‌ இணைச்‌ செயலக 
வடிவமைப்புகள்‌ ஆகியவை 
களை உள்ளடக்கியது. 


multiprogramming : பன்முகச்‌ 
செயல்‌ முறைப்படுத்தல்‌ : ஒரே 
கணினியில்‌ ஒரே சமயத்தில்‌ 
இரண்டு அல்லது அவற்றுக்கு 
மேற்பட்ட செயல்முறைகளை 
இயங்கச்‌ செய்தல்‌. நினைவகத்‌ 
தில்‌ ஒவ்வொரு செயல்முறைக்‌ 
கும்‌ அதற்கெனத்‌ தனியிடம்‌ 
ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 
அதற்குத்‌ தனித்தனிப்‌ புற 
நிலைச்‌ சாதனங்களும்‌ உள்ளன. 
இவை அனைத்தும்‌ மையச்‌ 
செயலக அலகைப்‌ பகிர்ந்து 
கொள்கின்றன. மையச்‌ செயலக 
அலகைவிடப்‌ புறநிலைச்‌ 
சாதனங்கள்‌ மெதுவாகச்‌ செயற்‌ 
படுகின்றன. இதனால்‌ இது 
சிக்கனமானது. பெரும்பாலான 
செயல்முறைகள்‌, தங்கள்‌ 
நேரத்தைக்‌ கடைசி வரை 
உட்பாட்டுக்காக /வெளிப்‌ 


973 multisync monitor 


பாட்டுக்காகக்‌ காத்திருந்து கழிக்‌ 
கின்றன. ஒரு செயல்முறை 
காத்திருக்கும்போது, இன்‌ 
னொரு செயல்‌ முறை, மையச்‌ 
செயலக அலகைப்‌ பயன்‌ 


படுத்திக்‌ கொள்கிறது. 
ஈய(£i reel 16 : பல்சுருள்‌ கோப்பு. 


muitiree! sorting : பன்முகச்‌ 
சுருணை வகைப்படுத்தல்‌ 
ஒன்றுக்கு மேற்பட்ட உட்‌ 
பாட்டு நாடாவைக்‌ 
கொண்டுள்ள ஒரு கோப்பின்‌ 
தானியங்கி வரிசைமுறை. 


multiscan monitor : பன்முக 
வருடு திரை; பன்முக நுண்‌ 
ணாய்வு முகப்பு: ஒரு எல்லைக்‌ 
குள்‌ உள்ள அனைத்து அலை 
வரிசைகளுக்கும்‌ அனுசரித்துப்‌ 
போகும்‌ காட்சித்திரை. 
multistar network : பன்முக 
விண்மீன்‌ பிணையம்‌ : தரவு 
செய்தித்‌ தொடர்புகளின்‌ பிணை 
யம்‌. இதில்‌ பல தாய்க்‌ கணினி 
கள்‌ பிணைக்கப்பட்டிருக்கின்‌ 
றன. ஒவ்வொரு தாய்க்‌ கணினி 
யும்‌ சிறிய கணினிகளின்‌ 
நட்சத்திரத்தைச்‌ சொந்தமாகக்‌ 
கொண்டிருக்கின்றன. 


multi syllabus approach : பன்‌ 
முகப்‌ பாடத்திட்ட அணுகு முறை. 
பல்‌ ஒத்‌ 


பலதரப்‌ 


multisync monitor : 
திசைவுத்‌ திரையகம்‌ : 


வ ய TT அவ்வகை கவை வா்‌ 


multisystem network 


பட்ட செங்குத்து மற்றும்‌ கிடை 
மட்ட ஒத்திசைவு வீதங்களுக்கு 
ஈடுகொடுக்கும்‌ திறன்பெற்ற 
ஒரு கணினித்‌ திரையகம்‌. அத்‌ 
இரையகங்களுக்கு பல்வேறு 
வகைப்பட்ட தகவிகளைப்‌ 
(Adapters) பயன்படுத்திக்‌ 
கொள்ள முடியும்‌. ஏனெனில்‌ 
அவை ஒளிக்காட்சிச்‌ சமிக்கை 
யில்‌ ஒத்திசைவு வீதத்துக்கு 
ஏற்ப தாமாகவே தகவமைத்துக்‌ 
கொள்ளும்‌ திறன்‌ பெற்றவை. 


multisystem network : பன்முகப்‌ 
பொறியமைவுப்‌ பிணையம்‌: பன்‌ 
முறை பொறியமைப்புப்‌ பிணை 
யம்‌ : இரண்டு அல்லது அவற்‌ 
றுக்கு மேற்பட்ட தாய்க்‌ கணினி 
களைக்‌ கொண்டிருக்கிற செய்‌ 
தித்‌ தொடர்புகள்‌. இது, 
செய்தித்‌ தொடர்பு கொள்‌ 
வதற்கு எந்தக்‌ கணினியைப்‌ 
பயன்படுத்த ஒரு சேர்முனையம்‌ 
விரும்புகிறதோ அந்தக்‌ 
கணினியைத்‌ தேர்ந்தெடுத்துக்‌ 
கொள்ள இயல்விக்கிறது. 


யிர்‌ ௨1: பல்‌ பணி. 


ஈய£itasker : பல்செயலாற்றல்‌ : 
பல நிரலாக்கத்‌ தொடர்களை 
ஒரே நேரத்தில்‌ இறந்து இயங்க 
வைக்கும்‌ கட்டுப்பாட்டு நிரல்‌ 
தொடர்‌. நிரல்‌ தொடர்களுக்‌ 
இடையே நீங்கள்‌ மாறி செயல்‌ 
படலாம்‌. இயக்குபவரின்‌ 


974 


multithreading 


கவனம்‌ தேவைப்படாதவை 
பின்னணியில்‌ இயங்கிக்‌ 
கொண்டிருக்க, முன்னணியில்‌ 
தரையில்‌ உள்ள நிரல்‌ தொடரை 
நீங்கள்‌ இயக்கலாம்‌. 
ஈயltitasking : பன்முகப்‌ பணி 
யாக்கம்‌: பன்முறைப்‌ பணி 
யாக்கம்‌ : ஒரே சமயத்தில்‌ இரண்டு 
அல்லது அவற்றுக்கு மேற்பட்ட 
பணிகளைச்‌ செய்வதற்கான ஒரு 
கணினியின்‌ திறம்பாடு. 


multitask operation : பன்முகப்‌ 
பணிச்‌ செயற்பாடு : பல்‌ பணி 
யாக்கம்‌ : ஒரே கணினியில்‌ ஒரே 
சமயத்தில்‌ இயங்கும்‌ ஒரு 
செயல்முறையினுள்‌ உள்ள 
இரண்டு அல்லது அவற்றுக்கு 
மேற்பட்ட கூறுகள்‌. 

multithreaded application : பல்‌ 
புரிப்‌ பயன்பாடு ஒரே 
நேரத்தில்‌ ஒரு நிரலில்‌ உள்ள 
ஒன்றுக்கு மேற்பட்ட கிளைப்‌ 
பணிகள்‌, கிளைநிரல்‌ புரி 
களாகப்‌ பிரிந்து ஒரே நேரத்தில்‌ 
செயல்படுத்தப்படுவது. இந்த 
முறையில்‌ செயலி வாளா இருக்‌ 
கும்‌ நேரம்‌ குறைக்கப்படுகிறது. 
multithreading : பல்‌ நூலிழைத்‌ 
தல்‌: ஒரு தனி நிரல்‌ தொடருக்‌ 
குள்‌ பல்‌ பணி ஆற்றுதல்‌. ஒரே 
நேரத்தில்‌ பரிமாற்றங்களையும்‌ 
செய்திகளையும்‌ அது செயலாக்‌ 
கம்‌ செய்யும்‌. ஒரே நேரத்தில்‌ 


multiuser 


சேர்ந்தியங்கும்‌ ஓலி ஒளி பயன்‌ 
பாடுகளை உருவாக்கவும்‌ இது 
தேவைப்படும்‌. திரும்ப வரும்‌ 
குறியீட்டுமுறை இதற்கு அதி 
கம்‌ பயன்படுத்தப்படுகிறது. 
multiuser பல்‌ பயனாளர்‌: 
இரண்டு அல்லது மேற்பட்ட 
பயனாளர்கள்‌ சேர்ந்தியங்கும்‌ 
கணினி. 

multiuser DOS : பல்‌ பயனாளர்‌ 
டாஸ்‌ : ஒரு தனி பி.சி.யிலிருந்து 
பல ஊமை முனையங்கள்‌ 
இயங்க அனுமதிக்கும்‌ டாஸ்‌ - 
ஏற்புடை இயக்க அமைப்பு. 
டிஜிட்டல்‌ ரிசர்ச்‌ நிறுவனம்‌ 
இப்பணியில்‌ 10 முகப்புகள்‌/ 
பி.ரி.க்களைப்‌ பயன்படுத்தி 386 
எஸ்‌எக்ஸ்‌ மையச்‌ செயலகம்‌ 
அல்லது உயர்‌ எந்திரங்களை 
இயக்க முடியும்‌. மோபபோரா! 
00$-ஐ நீக்கி இது ஏற்படுத்தப்‌ 
பட்டது. 

multi user file processing : பல்‌ 
பயனாளர்‌ கோப்புச்‌ செயலாக்கம்‌. 


multiuser systems : பலர்‌ பயன்‌ 
படுத்தும்‌ பொறியமைவுகள்‌. 
ரயி்‌ variate : மல்டி வேரியேட்‌ : 
பல மாறிலிகளை எதிர்கால 
முரைக்கும்‌ மாதிரியில்‌ பயன்‌ 
படுத்துவது. 

multi view ports 
காட்சித்‌ திரைகள்‌ : 


: பன்முகக்‌ 


இரண்டு 


975 MUP 


அல்லது அவற்றுக்கு மேற்பட்ட 
காட்சித்திரைகளைக்‌ காட்டும்‌ 
திரைக்காட்சி. இந்தக்‌ காட்சித்‌ 
திரைகள்‌ அடுத்தடுத்து அமைத்‌ 


திருக்கும்‌. ஓன்றையொன்று 
சார்ந்திருப்பதில்லை. 
multi volume file பல 


தொகுதிக்‌ கோப்பு : மிகப்பெரிய 
கோப்பு. இதற்கு ஒன்றுக்கு 
மேற்பட்ட வட்டுத்‌ தொகுதி, 
சுருணை, அல்லது காந்த நாடா 
தேவைப்டும்‌. 


multiway branching : பல்வழி 
கிளை பிரித்தல்‌. 


MUMPS : மம்ப்ஸ்‌: மசாசூசெட்ஸ்‌ 
பொது மருத்துவமனைப்‌ பயன்‌ 
பாட்டுச்‌ செயல்முறைப்படுத்‌ 
திப்‌ பொறியமைவு எனப்‌ 
பொருள்படும்‌ "Massachusetts - 
General Hospital Utility Program 
ming System" என்ற ஆங்கிலச்‌ 
சொற்றொடரின்‌ சுருக்கம்‌. இது, 
குறிப்பாக மருத்துவ ஆவணங்‌ 
களைக்‌ கையாள்வதற்காக வடி 
வமைக்கப்பட்ட ஒரு கணினி 
மொழி. தரவு மேலாண்மை 
யிலும்‌ வாசகங்களைக்‌ கையாள்‌ 
வதிலும்‌ இந்த மொழி வெகு 


வாகப்‌ பயனுடையது. 


MபP : மியூபீ : நுண்‌ செயலி 
என்று பொருள்படும்‌ '14101௦ 
processor’ என்ற ஆங்கிலச்‌ 
சொல்லின்‌ சுருக்கம்‌. (பூ என்பது 


mus 976 


MVT 


mis அ அ அ பபப ப ப ப அ அ ப அ 0 பய்ய்பயவய்வமயயமையல்‌ 


மியூ என்ற கிரேக்க எழுத்து. 
இது நுண்மையைக்‌ குறிக்கும்‌ 
குறியீடாகும்‌). 
ஈ5 : மியூஎஸ்‌ : நுண்‌ வினாடி 
என்று பொருள்படும்‌ "££ என்ற 
ஆங்கிலச்‌ சொல்லின்‌ சுருக்கம்‌. 
ட என்ற கிரேக்க எழுத்து 
நுண்மையைக்‌ குறிக்கும்‌. 
MUSE : மியூஸ்‌ : பல்பயனாளர்‌ 
பாவிப்புப்‌ பணிச்சூழல்‌ என்று 
பொருள்படும்‌ யர (58 
Simulation Environment என்பதன்‌ 
சுருக்கம்‌. 
musical language : இசை மொழி 
கணினி உட்பாட்டுக்குப்‌ 
பொருத்தமான குறியீட்டில்‌ 
இசைச்‌ சுரங்களைக்‌ குறிப்பதற்‌ 
கான முறை. 
musicomp இசைச்செயல்‌ 
முறை மொழி; இசையமைப்பு : 
இசையமைப்புச்‌ செயல்முறை 
மொழி. இது மூல இசைச்‌ 
சுரங்களை உருவாக்குவதற்கும்‌ 
இசை ஒருங்கிணைப்புக்கும்‌ 
வழி செய்யும்‌ நுட்பங்களை 
அளிக்கிறது. 


music synthesizer : இசை 
இணைப்பி: இசையைப்‌ பதிவு 
செய்வதற்கும்‌, ஒளி பரப்பு 
வதற்கும்‌ ஒரு கணினியுடன்‌ 
இணைக்கப்படும்‌ சாதனம்‌. 


ஈய : ஒலி நிறுத்தம்‌. 


mutual exclusion : பரஸ்பர 
விலக்கம்‌: ஒரு நிரலாக்க நுட்‌ 
பம்‌. ஒரு நினைவக இருப்பிடம்‌ 
அல்லது உள்ளீட்டு/வெளி 
யீட்டுத்துறை அல்லது ஒரு 
கோப்பு போன்ற ஏதேனும்‌ ஒரு 
கணினி வளத்தை ஒரு நேரத்தில்‌ 
ஒரு நிரல்‌ அல்லது நிரல்கூறு 
மட்டுமே அணுகுவதை உறுதிப்‌ 
படுத்தும்‌ முறை. அறைக்‌ 
கதவில்‌ நான்‌ வேலையாய்‌ 
இருக்கிறேன்‌; இடையூறு செய்‌ 
யா£ீர்‌ என்று ஓர்‌ அறிவிப்புப்‌ 
பலகையை வைத்துவிட்டு 
உள்ளே பணிகளை மேற்‌ 
கொள்ளும்‌ முறையை ஓத்தது. 
ஓர்‌ அறிவிப்புக்‌ குறிப்பு அல்லது 
குறியீடு (semaphores/flags) 
மூலம்‌ ஒன்றுக்கு மேற்பட்ட 
நிரல்களின்‌/நிரல்கூறுகளின்‌ 
நடவடிக்கைகள்‌ முறைப்‌ 
படுத்தப்படுகின்றன. 

MUX : மக்ஸ்‌: '14ப//0/ம' என்ற 
ஆங்கிலச்‌ சொல்லின்‌ சுருக்கம்‌. 
ர : ,எம்வி : ஒர்‌ இணைய தள 
முகவரி மாலத்‌ தவுகளைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ களப்பெயர்‌. 
MVC architecture : எம்விசி 
கட்டுமானம்‌. 

MVT : எம்விடீ: ஒரு மாறியல்‌ 
எண்ணிக்கைப்‌ பணிகளுடன்‌ 
கூடிய பன்முகச்‌ செயல்முறைப்‌ 


rrr 


mw 


படுத்துதல்‌ என்று பொருள்படும்‌ 
"Multi programming with a variable 
ஈப௱ம்‌£ா ௦7 £௮5k" என்ற ஆங்கிலச்‌ 


சொற்றொடரின்‌ சுருக்கம்‌. 
இதனைப்‌ ''பல தொல்லைச்‌ 
செயல்படுத்துதல்‌'' என்றும்‌ 


வேடிக்கையாகக்‌ கூறுவர்‌. 


.mw .எம்டபிள்யூ : ஓர்‌ 
இணைய தள முகவரி மாலாவி 
நாட்டைச்‌ சேர்ந்தது என்பதைக்‌ 
குறிக்கும்‌ பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ 
களப்பெயர்‌. 

௦: .எம்‌எக்ஸ்‌ : ஓர்‌ இணைய 
தள முகவரி மெக்ஸிகோ 
நாட்டைச்‌ சேர்ந்தது என்பதைக்‌ 
குறிக்கும்‌ பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ 
களப்பெயர்‌. 

எர : எம்‌ஒய்‌ : ஒர்‌ இணைய தள 
முகவரி மலேசியா நாட்டைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ களப்‌ 
பெயர்‌. 


my briefcase : என்‌ கைப்பெட்டி: 
விண்டோஸ்‌ 95 மற்றும்‌ 
விண்டோஸ்‌ என்டி 4.0-வுக்கு 
கோப்பு ஒருங்கிணைப்பு பயன்‌ 
பாடுகளைப்‌ பயன்படுத்தும்‌ 
மேசைக்‌ கணினி பிம்பம்‌. 

My Computer : என்‌ கணினி. 
விண்டோஸ்‌ 95/98 இயக்கமுறை 
மையில்‌ முகப்புத்திரையில்‌ 
இருக்கும்‌ ஒரு கோப்புறை. 


977 


mz 


My Documents : என்‌ ஆவணங்‌ 
கள்‌. விண்டோஸ்‌ 95/98 இயக்க 
முறைமையில்‌ முன்னியல்பாய்‌ 
இருக்கும்‌ ஒரு கோப்புறை. 

ஈரா : மைலார்‌: காந்த நாடா 
போன்ற தகவல்‌ ஊடகத்திற்கு 
ஓர்‌ ஆதாரமாகப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ பாலிஸ்டர்‌ படலத்தின்‌ 


-வணிகப்‌ பெயர்‌. 


MYOB : எம்யோப்‌ : உன்‌ வேலை 
யைப்‌ பார்‌ எனப்‌ பொருள்படும்‌ 
Mind Your Own Business என்ற 
தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 
குறும்பெயர்‌. மின்னஞ்சல்‌ 
மற்றும்‌ செய்திக்‌ குழுக்களில்‌ 
பயன்படுத்தப்படுவது. 

my two cents : என்‌ பங்களிப்பு; 
மை ௫ சென்ட்ஸ்‌ : செய்திக்‌ 
குழுக்‌ கட்டுரைகளிலும்‌ அவ்‌ 
வப்போது மின்னஞ்சல்‌ செய்தி 
களிலும்‌ அஞ்சல்‌ பட்டியலிலும்‌ 
பயன்படுத்தப்படும்‌ ஒரு 
தொடர்‌. குறிப்பிட்ட செய்தி, 
நடந்து கொண்டிருக்கும்‌ 
விவாதத்தில்‌ எழுத்தாளரின்‌ 
பங்களிப்பு என்பதைக்‌ குறிப்‌ 
பிடுவது. 


2 : எம்‌இஸட்‌ : ஒர்‌ இணைய 
தள முகவரி மொஸாம்பிக்‌ 
நாட்டைச்‌ சேர்ந்தது என்பதைக்‌ 
குறிக்கும்‌ பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ 


களப்பெயர்‌. 


பே ப்ப ப பப ப ப பப ப பட்ட்ட்ட்ட்ட்ட்டட்ட்ட்ட்டட்ட்டடடப 


62 


name of the font 


க : .என்‌ஏ ; ஒர்‌ இணைய தள 
முகவரி, நமீபியா நாட்டைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ 
களப்பெயர்‌. 


naive user : கற்றுக்குட்டி.. 


NAK : நேக்‌ : ஏற்காமை அறி 
விப்பு : Negative Acknowledge- 
௱£ா! என்பதன்‌ குறும்பெயர்‌. 
ஒரு செய்தி பெறப்பட்டது 
அல்லது ஒரு முகப்பு அதை 
அனுப்ப விரும்பவில்லை என்‌ 
பதைக்‌ குறிக்கும்‌ தரவுத்‌ 
தொடர்புக்‌ குறியீடு. 


NAL : என்‌ஏஎல்‌ : ஆப்பிள்‌ 
National Aeronautical Laboratory 
என்பதன்‌ குறும்பெயர்‌. 
பெங்களூரில்‌ உள்ள இந்திய 
அரசின்‌ நிறுவனமான தேசிய 
விமானவியல்‌ ஆய்வகம்‌. 


12௦ : பெயர்‌ : நிரல்‌ தொடர்‌, 
கட்டுப்பாட்டுச்‌ சொற்றொடர்‌ 
வாக்கியம்‌, தரவு பகுதிகள்‌ 
அல்லது பட்டியலிடப்பட்ட 
செயல்முறை போன்றவைகளை 
அடையாளம்‌ காட்டும்‌ எண்‌ 
ணெழுத்துத்‌ தொடர்‌. 

name and location : பெயரும்‌ 


இருப்பிடமும்‌. 


ae box : பெயர்ப்‌ பெட்டி. 
named anchor : பெயரிட்ட நங்‌ 
கூரம்‌: ஹெச்டீஎம்‌எல்‌ மொழி 
ஆவணத்தில்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ ஒரு குறிசொல்‌. ஒரு 
மீத்தொடுப்புக்கான இலக்கைக்‌ 
குறிக்றெது. பெயரிட்ட 
நங்கூரங்கள்‌ பயனுள்ளவை. 
ஏனெனில்‌ ஓர்‌ ஆவணத்துக்குள்‌ 
ளேயே ஒரு குறிப்பிட்ட 
பகுதிக்கு ஒரு தொகுப்பின்‌ 
மூலம்‌ தாவிச்‌ செல்லப்‌ பயன்‌ 
படுகிறது. பெயரிட்ட இலக்கு 
என்றும்‌ அழைக்கப்படும்‌. 
aed pipes : நேம்டு பைப்ஸ்‌ : 
சிறு பரப்பு இணைய நிர்வாகி 
ஐ.பி.சி. சலுகை. ஒரு 
இணையத்தில்‌ அல்லது ஒரே 
கணினிக்குள்ளே ஓடிக்கொண்டி 
ருக்கும்‌ ஒரு பயன்பாட்டி 
லிருந்து மற்றொன்றுக்கு தரவு 
களை மாற்ற அனுமதிப்பது. 
செயலாக்கங்களுக்கிடை யிலான 
தரவு தொடர்புகளுக்கு “பைப்‌” 
(pipes) என்ற சொல்லை 
யூனிக்ஸ்‌ உருவாக்கியது. 

ஈ8௱6௨ 1110 : பெயர்ப்‌ புலம்‌. 
ஈகா, 4௨ : கோப்புப்‌ பெயர்‌. 


name of the font : எழுத்துரு 
வின்‌ பெயர்‌. 


name server 


name server : பெயர்‌ வழங்கு 
பவர்‌: இணையத்‌ தொடர்புப்‌ 
பெயர்களையும்‌ எண்‌ ஐ.பி. 
முகவரிகளையும்‌ கவனிக்கின்ற 
டாசில்‌ இயங்கும்‌ கணினி. 
பெயரை ஒரு பருப்பொருள்‌ 
முகவரியாக மாற்றும்‌ மென்‌ 
பொருள்‌. பெயர்கள்‌ என்பவை 
பயனாளர்‌ பெயர்கள்‌, கணினி 
கள்‌, அச்சுப்பொறிகள்‌, சேவைகள்‌ 
அல்லது கோப்புகள்‌ போன்ற 
எதுவாகவும்‌ இருக்கலாம்‌. 


name value pair : பெயர்‌-மதிப்பு 
இணை : பேர்ல்‌ (06) நிரலாக்க 
மொழியில்‌ ஒரு தரவு தொகுதி 
யில்‌ தகவலானது ஒரு குறிப்‌ 
பிட்ட பெயருடன்‌ தொடர்‌ 
புடையதாயுள்ளது. 

NAMPS : நாம்ப்ஸ்‌ : குறுங்‌ 
கற்றை தொடர்முறை நட 
மாடும்‌ தொலைபேசிச்‌ சேவை 
என்று பொருள்படும்‌ 188100 
Band Analog Mobile Phone 
Service என்ற தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துச்‌ சுருக்கம்‌. மோட்டோ 
ரோலோ நிறுவனம்‌ முன்வைத்த 
தர வரையறை. தற்போதைய 
ஆம்ப்ஸ்‌ (AMPS) செல்‌ தொலை 
பேசி தரவரையறையை இலக்க 
முறைக்‌ சமிக்கைத்‌ தகவலுடன்‌ 
இணைத்து உருவாக்கப்‌ 
பட்டது. உயர்‌ செயல்திறன்‌ 
மற்றும்‌ அதிக ஆக்கத்திறனும்‌ 
கிடைக்கும்‌. 


979 


nanosecond 


NAND : நந்த்‌ : Not-a0 என்பதன்‌ 
குறுக்கம்‌. இது ஒரு அளவை 
இயக்கி. £ ஒரு கூற்று; 0 ஒரு 
கூற்று என்றால்‌ £, ௦ வின்‌ நந்த்‌ 
உண்மையாக வேண்டுமானால்‌ 
ஒரு கூற்றாவது பொய்யாக 
இருக்கவேண்டும்‌ அல்லது 
எல்லா கூற்றுகளும்‌ உண்மை 
யாக இருந்தால்‌ நந்த்‌ பொய்யாக 
இருக்க வேண்டும்‌ என்பதை 
உணர்த்துவது. Not, and 
இரண்டும்‌ இணைந்தது. 

ரகா௦ : நானோ : ஒரு கோடியில்‌ 
ஒன்று என்பதை உணர்த்தும்‌ 
முன்னொட்டு. 

ரan௦acre : நானோக்கர்‌ : கணினி 
யின்‌ சிப்புப்‌ பரப்பைக்‌ குறிப்‌ 
பிடும்‌ அலகு. ஒரு ஏக்கரில்‌ நூறு 
கோடியில்‌ ஒன்று. ஒரு ஒருங்‌ 
கிணைந்த மின்சுற்றின்‌ 
பரப்பைக்‌ குறிப்பிடுவது. 
nanocomputer : நானோ கணினி : 
ஒரு நொடியில்‌ நூறு கோடியில்‌ 
ஒரு பங்கு நேரத்தில்‌ செய 
லாக்கம்‌ செய்யவல்ல கணினி. 
nanosecond : நானோ நொடி : 
ஒரு நொடியில்‌ பில்லியனில்‌ 
ஒன்று. ஒரு நொடியில்‌ ஆயிரம்‌ 
மில்லியனில்‌ ஒன்று. £5 என்று 
சுருக்கப்படுவது. மில்லி, 
மைக்ரோ நொடி போன்றது. 
இப்போது உருவாக்கப்படும்‌ 
கணினிகள்‌ ஒரு நானோ 


Napier, John 


நொடிக்கும்‌ குறைவான நேரத்‌ 
தில்‌ நிரலைச்‌ செய்யவல்லன. 
ஒரு நொடியில்‌ ஒரு பில்லியன்‌ 
நிரல்களைச்‌ செய்யவல்லதாக 
கணினி உருவாகி உள்ளது. 


Napier, John : 1550-1617 : ஜான்‌ 
நேப்பியர்‌ : (1550-1617) : 
கணக்கிடுதல்‌ மற்றும்‌ கணிதத்‌ 
தில்‌ பல சாதனைகளைப்‌ புரிந்த 
ஸ்காட்டிஷ்‌ பிரபு. மடக்கை 
(லாகரிதம்‌)யும்‌ நேப்பியரின்‌ 
கோல்‌ என்னும்‌ கணக்கிடும்‌ 
சாதனத்தையும்‌ உருவாக்கியவர்‌. 
napiers bones : நேப்பியரின்‌ 
கோல்கள்‌; நேப்பியர்‌ குச்சிகள்‌ : 
பெருக்கவும்‌, வகுக்கவும்‌, 
வர்க்கமூலம்‌ கண்டுபிடிக்கவும்‌ 
பயன்படும்‌ எண்‌ கம்பிகளைக்‌ 
கொண்ட தொகுதி. 1614இல்‌ 
ஜான்‌ நேப்பியரால்‌ கணக்கிடும்‌ 
கம்பிகள்‌ உருவாக்கப்பட்டன. 
ஸ்லைடு ரூலைக்‌ கண்டுபிடிக்க 
1630இல்‌ வில்லியம்‌ ஆட்ராட்‌ 
இதைப்‌ பயன்படுத்தினார்‌. 

ரaரரwband : குறுகிய கற்றை : 
குறைந்த அலைவரிசைகளில்‌ 
குறைந்த அளவு தரவுகளைக்‌ 
கையாளும்‌ தகவல்‌ தொடர்பு 


அமைப்புகளை இது குறிப்பிடு 


கிறது. 

narrow bandwidth போகா : 
குறுங்கற்றை வழித்தடங்கள்‌ : 
தந்திர வழித்‌ தடங்கள்‌ போன்ற 


NAT 
குறைந்த வேகங்களில்‌ 
மட்டுமே தகவல்களை அனுப்‌. 
பும்‌ தகவல்‌ தொடர்பு வழித்‌ 
தடங்கள்‌. 
ரகர 508) : குறுகிய ஸ்கஸ்ஸி : 
ஒரு நேரத்தில்‌ எட்டு துண்மி 
(ஒர) தரவுவை மட்டுமே அனுப்ப 
வல்ல ஸ்கஸ்ஸி அல்லது 
ஸ்கஸ்ஸி-2 இடைமுகம்‌. 


NASA : நாசா : National Aeronau- 
tics and Space Administration 
என்பதன்‌ குறும்பெயர்‌. 


nass-schneidermann chart : 
நாஸ்‌-சினைடர்மேன்‌ விளக்கப்‌ 
படம்‌ : 1970 களின்‌ ஆரம்பத்தில்‌ 
ஐசக்‌ நாசி மற்றும்‌ பென்‌ 
சினைடர்மேன்‌ உருவாக்கிய 
ஒரு வகை ஓடுபடம்‌. பல்வேறு 
வடிவமுடைய பெட்டிகளையும்‌ 
வடிவங்களையும்‌ பயன்படுத்தி 
பொருள்களை உற்பத்தி 
செய்தல்‌ அல்லது சேவைகளை 
அளித்தல்‌ தொடர்பான பல 
செயல்களைக்‌ குறிப்பிட வைத்‌ 
தார்‌. என்‌எஸ்‌ (115) வரைபடம்‌ 
அல்லது என்‌எஸ்‌ வடிவங்கள்‌ 
என்று இவை அழைக்கப்படு 
கின்றன. கணினி நிரல்‌ தொடர்‌ 
களுக்கான ஓடு படங்களை 
அமைப்பதற்கும்‌ என்‌எஸ்‌ வரை 
படங்கள்‌ பயன்படுகின்றன. 


NAT : நேட்‌ : பிணைய முகவரி 
பெயர்ப்பு எனப்‌ பொருள்படும்‌ ' 


National Attachment Point 981 


Network Address Translation 
என்ற தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. ௮௧ 
இணையம்‌ (ஈசான) அல்லது 
பிற தனியார்‌ பிணையங்களுக் 
குள்‌ பயன்படுத்தப்படும்‌ ஐபீ 
முகவரிகளையும்‌ இணையத்‌ 
தின்‌ ஐபீ முகவரிகளையும்‌ பெற 
இந்த அணுகுமுறை உதவுகிறது. 
National Attachment Point : 
தேசிய இணைப்பு முனை : 
அமெரிக்காவில்‌ தேசிய 
அறிவியல்‌ கழகத்தினர்‌ (11800௮ 
Science Foundation) இணையப்‌ 
போக்குவரத்துக்கு அமைத்த 
நான்கு இணைப்பக முனை 
களில்‌ ஒன்று. இணையச்‌ 
சேவையாளர்கள்‌ தங்களுடைய 
பிணையத்தை ஏதேனும்‌ ஒரு 
தேசிய இணைப்பு முனையில்‌ 
இணைத்துக்கொள்ள வேண்‌ 
டும்‌. அதன்‌ மூலம்‌ பிற இணையச்‌ 
சேவையர்களுடன்‌ தகவலை 
பரிமாறிக்‌ கொள்ள முடியும்‌. 
நான்கு தேசிய இனைப்பு 
முனைகள்‌ இருக்குமிடங்கள்‌. 
(1) சான்‌ஃபிரான்ஸிஸ்கோ வளை 
குடாப்பகுதி (பசிபிக்‌ பெல்‌ 
நிறுவனம்‌ இயக்குகிறது) 
(2) சிகாகோ (அமெரிடெக்‌ நிறு 
வனம்‌) (3) நியூயார்க்‌ (ஸ்பி 
ரின்ட்‌ நிறுவனம்‌) (4) வாசிங்‌ 
டன்‌ டி.சி. (என்‌ எஃப்‌எஸ்‌ 
அமைப்பு). 


National Science Foundation 


National Information Infrastruc- 
(பா௨ : தேசிய தகவல்‌ உள்கட்‌ 
டமைப்பு : வருங்கால உயர்‌ 
அகல்கற்றை (9௦20 Ba) விரி 
பரப்புப்‌ பிணையம்‌. அமெரிக்க 
அரசு முன்வைத்துள்ள திட்டம்‌. 
அமெரிக்கா முழுவதும்‌ உள்ள 
பயனாளர்களுக்கு தரவு, 
தொலைநகல்‌, ஒளிக்காட்சி 
மற்றும்‌ குரல்‌ ஆகியவற்றை 
எடுத்துச்‌ செல்லும்‌. பெரும்‌ 
பாலும்‌ தனியார்‌ நிறுவனங்களே 
இப்பிணையத்தை நிறுவ உள்‌ 
ளன. இணையத்தில்‌ கேட்ட 
வுடன்‌ ஒளிக்காட்சி கிடைக்‌ 
கக்கூடிய சேவையை பயனாளர்‌ 
கள்‌ ஆவலுடன்‌ எதிர்பார்த்துக்‌ 
கொண்டுள்ளனர்‌. இத்தேவை 
தனியார்‌ நிறுவனங்களை இத்‌ 
இசை நோக்கித்‌ தூண்டும்‌ என 
அமெரிக்க அரசு கருதுகிறது. 
இதன்மூலம்‌ கிடைக்கக்கூடிய 
சேவைகள்‌ என முன்‌ வைக்கப்‌ 


பட்டுள்ள பெரும்பாலான 
சேவைகள்‌ இணையத்திலேயே 
இப்போது கிடைக்கத்‌ 


தொடங்கி விட்டன. 


National Science Foundation : 
தேசிய .அறிவியல்‌ கழகம்‌ 

அமெரிக்க அரசின்‌ முகமை. அறி 
வியல்‌ ஆய்வுக்கென அமைக்கப்‌ 
பட்டது. ஆய்வுத்‌ திட்டப்‌ 
பணிகளுக்கும்‌ அறிவியல்‌ 
தகவல்‌ தொடர்புத்‌ திட்டப்‌ 


ப மாப பப்ப பப்ப பபப பப பபபபப்ட்ட்ட்ட்டட்ட்ட்ட்ட்ட்டம்‌ 


native 


பணிகளுக்கும்‌ நிதியுதவி 
அளிக்கப்பட்டது. முன்னாளில்‌ 
இணையத்தின்‌ முதுகெலும்பாய்‌ 
விளங்கிய என்‌எஸ்‌எஃப்நெட்‌ 
இதன்‌ படைப்பே. 

native : உள்ளார்ந்த : தொடக்‌ 
கத்தில்‌ இருந்த வடிவில்‌ நிலவக்‌ 
கூடிய ஒன்றின்‌ பண்புக்கூறு. 
(எ-டு) மென்பொருள்‌ பயன்‌ 
பாடுகள்‌ பல்வேறு கோப்பு வடி 
வங்களைக்‌ கையாளும்‌ திறன்‌ 
படைத்தவை. ஆனாலும்‌ அவை 
உள்ளார்ந்த நிலையில்‌ தன்‌ 
சொந்த வடிவமைப்பையே 
பயன்படுத்திக்‌ கொள்கின்றன. 
வேறு வடிவமைப்பில்‌ உள்ள 
கோப்புகள்‌ பயன்பாட்டு மென்‌ 
பொருளின்‌ உள்ளார்ந்த வடி 


வமைப்புக்கு மாற்றப்பட 
வேண்டும்‌. 
native application : உள்ளார்ந்த 


பயன்பாடு : ஒரு குறிப்பிட்ட 
வகை நுண்செயலிக்காக ௨௫ 
வாக்கப்பட்ட நிரல்‌. அந்த நுண்‌ 
செயலியில்‌ மட்டுமே செயல்‌ 
படும்‌. உள்ளார்ந்த பயன்பாடு 
அல்லாத பயன்பாடுகளைவிட 
அதிவேகமாகச்‌ செயல்படும்‌. 
அல்லது 
வேறொரு இடைநிலை நிரலின்‌ 
உதலியுடன்தான்‌ செயல்பட 
முடியும்‌. 

native code : உள்ளார்ந்த குறி 
முறை : ஒரு குறிப்பிட்ட கணினி 


பயன்பாடுகள்‌ | 


982 native mode 


அல்லது செயலிக்காக எழுதப்‌ 
பட்ட கட்டளைத்‌ தொகுதி. 
native compiler : தன்மொழி 
மாற்றி : உள்ளூர்த்‌ தொகுப்பி: 
ஒரு குறிப்பிட்ட கணினியில்‌ 
மட்டும்‌ பயனாகக்கூடிய குறி 
யீட்டை உருவாக்கும்‌ தொகுப்பு. 
native data base : 
தாவுத்‌ தளம்‌. 
native file format : உள்ளார்ந்த 
கோப்பு வடிவம்‌ : ஒரு பயன்‌ 
பாடு உள்ளார்ந்த நிலையில்‌ 
தகவலை கையாளப்‌ பயன்‌ 
படுத்தும்‌ கோப்பு வடிவம்‌. பிற 
வடிவமைப்புகளில்‌ உள்ள 
கோப்புகளை உள்ளார்ந்த 
அமைப்புக்கு மாற்றிய பின்னரே 
கையாள முடியும்‌. (எ-டு) ஒரு 
சொல்செயலி மென்பொருள்‌, 
ஆஸ்கி (501) உரை வடிவில்‌ 
உள்ள உரைக்கோப்புகளை 
அடையாளம்‌ காணும்‌. ஆனால்‌ 
அவற்றை தனக்கேயுரிய சொந்த 
வடிவமைப்புக்கு மாற்றிய 
பின்னரே அவற்றைத்‌ திரையில்‌ 
காட்டும்‌. 


உள்ளார்ந்த 


native language : தன்‌ மொழி : 
ஒரு உற்பத்தியாளரின்‌ எந்திரங்‌ 
களுக்கு மட்டுமே புரியும்‌ 
மொழியைக்‌ கொண்ட கணினி. 
native mode : உள்ளூர்‌ முறை: 
ஒரு கணினியின்‌ வழக்கமான 
ஓட்டும்‌ முறை. அதன்‌ உள்ளே 


native user 


அமைந்த நிரல்‌ தொகுதி 
யிலிருந்து நிரலாக்கத்‌ தொடரை 
இயக்குவது. 386 போன்ற உயர்‌ 
நிலை கணினி பாதுகாக்கப்‌ 
பட்ட முறையில்‌ இயங்கும்‌. 


native user தன்னார்வப்‌ 
பயனாளர்‌ : கணினியில்‌ ஏதாவது 
செய்யவேண்டும்‌ என்று 
ஆசைப்படுபவர்‌. ஆனால்‌ 
அதற்கு நிரல்‌ தொடர்‌ அமைக்‌ 
கும்‌ பட்டறிவு இல்லாதவர்‌. 

ஈ94பா2! : இயற்கையான; இயல்‌ 
பான : மென்பொருள்‌ ஏஜி (&6) 
யிடமிருந்து வரும்‌ நான்காம்‌ 
தலைமுறை மொழி. பெருமுகக்‌ 
கணினியிலிருந்து நுண்‌ கணினி 
வரையிலான பலவகைக்‌ 


கணினிகளில்‌ இயங்குவது. 


natural input-output devices : 
இயற்கை உட்பாட்டு - வெளிப்‌ 


பாட்டுச்‌ சாதனங்கள்‌. 


natural language : இயல்மொழி; 
இயற்கை மொழி : மனிதர்கள்‌ 
பேசுகின்ற அல்லது எழுதுகின்ற 
மொழி. கணினி நிரலாக்க 
மொழி மற்றும்‌ எந்திர மொழி 
யிலிருந்து மாறுபட்டது. 
கணினி அறிவியலில்‌ செயற்கை 
நுண்ணறிவு என்ற பிரிவில்‌, 
இயற்கை மொழிகளை கணினி 
புரிந்து கொள்வது, அதனைக்‌ 
கணினிச்‌ சூழலுக்கேற்ப பயன்‌ 


983 natural language support 


படுத்துவது ஆகியவை, பற்றிய 
ஆய்வுகள்‌ அடங்கும்‌. 

natural language processing : 
இயற்கை மொழியாய்வுச்‌ செய 
லாக்கம்‌ : கணினி அறிவியல்‌ 
மற்றும்‌ மொழியியல்‌ ஆகியவற்‌ 
றில்‌ ஒரு ஆய்வுப்‌ புலம்‌. 
எழுதப்படும்‌ அல்லது பேசப்‌ 
படும்‌ மனித மொழியை 
அறிந்து கொள்ளும்‌ மனித 
மொழிக்கு மறுமொழியிறுக்கும்‌ 
கணினி அமைப்புகள்‌ பற்றி 
ஆராயப்படுகின்றன. 


natural language query 
இயற்கை மொழி வினவல்‌ : ஒரு 
தரவுத்‌ தள முறைமையில்‌ தரவு 
வைப்‌ பெற இயற்கை மொழி 
களின்‌ (ஆங்கிலம்‌, தமிழ்‌ 
போன்ற) கட்டளைகள்‌ மூலம்‌ 
உருவாக்கப்பட்ட வினவல்‌. 
(எ-டு) எண்பதுக்குமேல்‌ மதிப்‌ 
பெண்‌ பெற்றவர்‌ எத்தனை 
பேர்‌? வினவல்‌ கட்டளைத்‌ 
தொடர்‌ அமைப்பு குறிப்பிட்ட 
இலக்கண விதிகளுக்கு உட்‌ 
பட்டு இருக்க வேண்டும்‌. 
அப்போதுதான்‌ கணினி அதைப்‌ 
பகுத்து அறிந்து செயலாற்ற 
முடியும்‌. 

natural language support : 
இயற்கை மொழி ஆதரவு : மனி 
தர்களின்‌ குரலை அறிந்து 
கொள்ளும்‌ கணினி. பயனாளர்‌ 


பத ப வ்‌ அ அத்டப சண்ட வட வதய பன பல்டமம பட்டக்‌ 


natural language system 


குரல்‌ கட்டளைகளை அவரின்‌ 
சொந்த மொழியிலேயே 
தரலாம்‌. கணினி அதற்கேற்ப 
செயலாற்றும்‌. 


natural language system : இயற்‌ 
கை மொழியாய்வு அமைப்புகள்‌; 
இயற்கை மொழியாய்வு 
முறைமை. 


natural number : இயற்கை எண்‌ : 
சுழி அல்லது அதைவிடக்‌ கூடு 
தல்‌ மதிப்புள்ள ஒரு முழு எண்‌. 
natural video image : இயற்கை 
யான ஒளிக்காட்சித்‌ தோற்றம்‌ : 
ஒளிக்காட்சி ஒளிப்படக்‌ கருவி 
வி.சி.ஆர்‌. அல்லது ஒளிக்காட்சி 
வட்டு இயக்கி போன்றவற்றில்‌ 
இருந்து எடுக்கப்பட்ட உருவம்‌. 
உண்மையான பருப்‌ பொரு 
ளிடமிருந்து பிரதிபலிக்கப்பட்டு 

. தோன்றிய ஒளிக்கதிர்களைக்‌ 
கொண்டது என்று எதிர்பார்க்‌ 
கப்படுகிறது. கணினி உரு 
வாக்கும்‌ உருவங்களிலிருந்து 
மாறுபட்டது. 


NAU : நாவ்‌: (1) Network Access 
பா என்பதன்‌ குறும்பெயர்‌. 
கணினியை லேனுக்கு ஏற்ற 
தாகச்‌. செய்யும்‌ இடைமுக 
அட்டை. (2) Network Address- 
able Unit என்பதன்‌ குறும்‌ 
பெயர்‌. பெயர்‌ மற்றும்‌ 
முகவரியால்‌ குறிக்கக்கூடிய 
எஸ்‌.என்‌.ஏ. அலகு. 


navy.mil 


ரavigதtion : வழிநடத்தல்‌; வழி 
செலுத்தல்‌; வழி கண்டறிதல்‌. 
navigation bar : வழிநடத்து 
பட்டை : இணையத்தில்‌ உலா 
வர அல்லது ஒரு குறிப்பிட்ட 
வலைத்‌ தளத்தைச்‌ சுற்றி வர 
மீத்தொடுப்புகளைத்‌ தொகுத்து 
முகப்புப்‌ பக்கத்தில்‌ வைக்கப்‌ 
பட்டுள்ள பட்டை. 


வழி 


navigation button 
செலுத்து பொத்தான்‌. 
navigation keys : வழிநடத்து 
விசைகள்‌ : திரையில்‌ காட்டி 
யின்‌ (போ501) நடமாட்டத்தைக்‌ 
கட்டுப்படுத்தும்‌ அல்லது வழி 
நடத்தும்‌ விசைகள்‌. விசைப்‌ 
பலகையில்‌ உள்ள நான்கு 
அம்புக்குறிகள்‌, பின்‌ இடவெளி 
(backspace), முடிவு (End), 
தொடக்கம்‌ (1௦9), மேல்பக்கம்‌ 
(Page up), கீழ்ப்பக்கம்‌ (Page 
0௦) ஆகிய விசைகள்‌ இவற்‌ 
றில்‌ அடங்கும்‌. 

navigator : நேவிக்கேட்டர்‌ : 
நெட்ஸ்கேப்‌ நிறுவனம்‌ உரு 
வாக்கிய இணைய உலாவி 
மென்பொருள்‌ (Browser). 
navigator for e-mail : மின்‌ 
அஞ்சல்‌ வழிசெலுத்தி. 
வர்‌ : .நேவி.மில்‌ : ஓர்‌ 
இணைய தள முகவரி அமெரிக்‌ 
கக்‌ கப்பற்படையைச்‌ சேர்ந்தது 


.nb.ca 


என்பதைக்‌ குறிக்கும்‌ பெரும்‌ 
புவிப்‌ பிரிவுக்‌ களப்‌ பெயர்‌. 
.nb.ca என்பி,சிஏ : ஓர்‌ 
இணைய தள முகவரி கனடா 
நாட்டைச்‌ சேர்ந்த நியூ புருன்‌ 
ஸ்விக்‌ மாநிலத்தைச்‌ சேர்ந்தது 
என்பதைக்‌ குறிக்கும்‌ பெரும்‌ 
புவிப்பிரிவுக்‌ களப்பெயர்‌. 
11800 : என்பிசிடி : Natura! Binary 
Coded Decimal என்பதன்‌ குறும்‌ 
பெயர்‌. 


NBP என்பிபீ பெயர்‌ 
பிணைப்பு நெறிமுறை என்று 
பொருள்படும்‌ Name Binding 
Protocol என்ற தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
ஆப்பிள்டாக்‌ குறும்பரப்புப்‌ 
பிணையத்தில்‌ பயனாளருக்குத்‌ 
தெரிந்த கணுக்‌ கணினிகளின்‌ 
பெயர்களை  .ஆப்பிள்டாக்‌ 
முகவரிகளாக மாற்றும்‌ பயன்‌ 
பாட்டு நெறிமுறை. 

NBS : என்பிஎஸ்‌ : National Bureau 
௦4 Standards என்பதன்‌ குறும்‌ 
பெயர்‌. கணினி தொழிலுக்கு தர 
நிர்ணயங்களை உருவாக்கப்‌ 
பொறுப்பேற்றுள்ள அரசு 
அமைப்பு. 

NIC : என்‌/சி : National Computer 
Conferences என்பதன்‌ குறும்‌ 
பெயர்‌, ஆண்டுதோறும்‌ (அமெரிக்‌ 
காவில்‌) நடைபெறும்‌ ஒரு பெரிய 
கணினி வணிகக்‌ கண்காட்சி.” 


985 


N-channel MOS 


௦ : .என்சி : ஓர்‌ இணைய தள 
முகவரி நியூ காலிடோனியா 
நாட்டைச்‌ சேர்ந்தது என்பதைக்‌ 
குறிக்கும்‌ பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ 


களப்பெயர்‌. 


NCB : என்சிபி : Network Control 
Block என்பதன்‌ குறும்பெயர்‌. 
நெட்பயாஸ்‌ (NetBIOS) போக்கு 
வரத்து விதிமுறைகளில்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ பொதி அல்லது 
பொட்டல அமைவு. 


NCC : என்சிசி : தேசிய கணினி 
மாநாடு எனப்‌ பொருள்படும்‌. 
‘National Computer Conference’ 
என்பதன்‌ குறும்பெயர்‌. கணினி 
பயனாளர்கள்‌, கல்வியாளர்கள்‌, 
மென்பொருள்‌ கருவி உர 
வாக்குபவர்கள்‌ ஆகியோரைக்‌ 
கொண்டு ஆண்டுதோறும்‌ நடை 
பெறும்‌ மாநாடு. அமெரிக்க 
தரவுச்‌ செயலாக்கச்‌ சங்கங்களின்‌ 
மாநாடு சார்பில்‌ நடைபெறுகிறது. 


NCGA : என்சிஜிஏ : National 
Computer Graphics Association 
என்பதன்‌ குறும்பெயர்‌. 
N-channel MOS (NMOS) 
என்மாஸ்‌ ; எதிர்மறை சக்தி 
அளிக்கும்‌ மின்னோட்ட முறை 
யினைப்‌ பயன்படுத்தும்‌ மின்‌ 
சுற்று. ஒPMOS-ஐ விட இரண்டு 
மடங்கு வேகம்‌ கொண்டது. 
ஆனால்‌ குறைவான அடர்த்தி 
கொண்டது. 


ப ப வெப்ப ப ப பப்ப பப்ப டப்ப ப்பட்டிப்பட்ட படல்‌ 


NCIC 986 


NCIC : என்சிஐசி : 'தேசியக்‌ 
குற்றத்‌ தகவல்‌ மையம்‌” எனப்‌ 
பொருள்படும்‌ 'National Crime 
information Centre’ என்பதன்‌ 
குறும்பெயர்‌. அமெரிக்கா முழு 
வதும்‌ நடைபெறும்‌ குற்றங்கள்‌ 
தொடர்பான தரவுகளைக்‌ 
கொண்ட அமெரிக்கப்‌ புல 
னாய்வுத்‌ துறையின்‌ கணினி மய 
கட்டமைப்பு. சட்டத்தைப்‌ 
பராமரிக்கும்‌ அமைப்புகள்‌. 
அரசின்‌ எல்லா நிலைகளிலும்‌ 
இதை அணுகலாம்‌. 

NCR : என்சிஆர்‌ : National Cash 
Register என்பதன்‌ குறும்பெயர்‌. 
ரொக்கப்‌ பதிவேடுகளை 
உற்பத்தி செய்ய ஜான்‌ ஹெச்‌. 
பேட்டர்சன்‌ உருவாக்கிய ஒரு 
அமெரிக்க நிறுவனம்‌. 


NCR corporation : என்சிஆர்‌. 
அமைவனம்‌ : கணினிக்‌ கருவி 
யைப்‌ பெருமளவில்‌ உற்பத்தி 
செய்யும்‌ அமைவனம்‌. 


NCR paper : என்சிஆர்‌. காகிதம்‌ : 
No Carbon Required என்பதன்‌ 
குறும்பெயர்‌. கார்பன்‌ காகிதத்‌ 
தைப்‌ பயன்படுத்தாத பல்‌-பகுதி 
காகிதம்‌. முந்தைய தாளின்‌ பின்‌ 
பகுதியில்‌ மை சேர்க்கப்‌ 
பட்டிருக்கும்‌ 
NCSA 
மொசைக்கை 
National 


என்சிஎஸ்‌ஏ 
உருவாக்கிய 
Center for Super- 


-nc.us 


computing Applications என்பதன்‌ 
குறும்பெயர்‌. இல்லினாய்ஸ்‌ 
பல்கலைக்‌ கழகத்தில்‌ இருப்பது. 
NCSA server : என்சிஎஸ்‌ஏ வழங்‌ 
கன்‌ : இல்லினாய்ஸ்‌ பல்கலைக்‌ 
கழகத்திலுள்ள மீத்திறன்‌ கணிப்‌ 
பணிப்‌ பயன்பாடுகளுக்கான 
தேயெ மையம்‌ (National Center 
for Super Computing Applications) 
NCSA சுருக்கமாக 
அழைக்கப்படுகிறது. இவ்‌ 
வமைப்பு உருவாக்கிய ஹெச்டீ 
டீபீ வழங்கன்‌ கணினியும்‌ இது 
வும்‌, செர்ன்‌ (CERN) ஆய்வுக்‌ 
கூடத்தில்‌ உருவாக்கிய வழங்‌ 
கன்‌ கணினியும்தாம்‌ வைய 
விரிவலைக்காக உலகிலேயே 
முதன்முதலாக உருவாக்கப்‌ 
பட்ட ஹெச்டீடீபீ வழங்கள்‌ 
கணினிகளாகும்‌. பயனாளர்கள்‌ 
இவற்றிலுள்ள தரவுவை 
பதிவிறக்கம்‌ செய்து பயன்‌ 
படுத்தலாம்‌. 

NCSA telnet : என்சிஎஸ்‌ஏ டெல்‌ 
நெட்‌: மீத்திறன்‌ கணிப்பணிப்‌ 
பயன்பாடுகளுக்கான தேசிய 
மையம்‌ (National Center for 
Super Computing Applications) 
உருவாக்கி விநியோகித்த ஓர்‌ 
இலவச டெல்நெட்‌ கிளையன்‌ 
மென்பொருள்‌. 


எனச்‌ 


.nc.us 
இணைய 


.என்சி.யுஎஸ்‌ : ஓர்‌ 
தள முகவரி 


408145 


987 NEC 


rrr rT 


அமெரிக்க நாட்டின்‌ வடக்கு 
கரோலினா மாநிலத்தைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்‌ பிரிவுக்‌ களப்‌ 
பெயர்‌. 

NDBMS என்டிபிஎம்‌எஸ்‌ 
Network Database Management 
System என்பதன்‌ குறும்பெயர்‌. 
NDIS : என்டிஐஎஸ்‌: Network 
Driver Interface Specifications 
என்பதன்‌ குறும்பெயர்‌. தரவு 
இணைப்புப்‌ பகுதி இயக்கிகள்‌ 
தொடர்பில்லாத வன்பொருள்‌ 


எழுதும்‌ மைக்ரோசாஃப்ட்‌ 
(Microsoft) விளச்கக்‌ குறிப்பு. 
(ஊடக அணுகுமுறை அடுக்கு). 


NDMP : என்டிஎம்பீ : பிணையத்‌ 
தரவு மேலாண்மை நெறிமுறை 
என்று பொருள்படும்‌ Network 
Data Management Protocol என்ற 
தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 
குறும்பெயர்‌. பிணைய அடிப்‌ 
படையிலான கோப்பு வழங்கன்‌ 
கணினிகளுக்கான ஒரு திறந்த 
நிலை நெறிமுறை. பணித்‌ தளம்‌ 


சாரா தரவு சேமிப்பை 
அனுமதிக்றெது. 
NDRO என்டிஆர்ஓ: 140 


Destructive Readout என்பதன்‌ 
குறும்பெயர்‌. 

16 : .என்‌இ : ஓர்‌ இணைய தள 
முகவரி நைஜர்‌ நாட்டைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 


பெரும்‌ புவிப்‌ பிரிவுக்‌ களப்‌ 
பெயர்‌. 

near letter quality : ஏறக்குறைய 
எழுத்துத்‌ தரம்‌ : சில அச்சுப்‌ 
பொறிகள்‌ உருவாக்கும்‌ 
வெளியீடு பற்றியது. எழுத்துத்‌ 
தர அச்சுப்பொறியில்‌ கிடைப்‌ 
பதுபோல்‌ புள்ளியணி (0௦1 
matrix) அச்சுப்பொறியில்‌ 
எழுத்துகள்‌ படிப்பதற்கு 
அவ்வளவு எளிதாக இருக்காது. 
near leter quality printer : ஏறத்‌ 
தாழ எழுத்துத்‌ தரம்‌ ஒத்த அச்சுப்‌ 
பொறி. 


near pointer காட்டிககு 
அருகில்‌ : இன்டெல்‌ 80 % 86 
பிரிக்கப்பட்ட முகவரியில்‌ ஒரு 
தனி பிரிவுக்குள்‌ (ஆஃப்செட்‌) 
உள்ள நினைவக முகவரி. 

neat chipset : நீட்‌/சிப்செட்‌: 
Enhanedd at chipset என்பதன்‌ 
குறும்பெயர்‌. சிப்ஸ்‌ அண்டு 
டெக்னாலஜிஸ்‌ நிறுவனத்தின்‌ 
ஏடி (47) வகுப்பு எந்திரங்களை 
உருவாக்கப்‌ பயன்படும்‌ சிப்பு 
களின்‌ தொகுதி. ஏஎம்‌எஸ்‌ திறன்‌ 
சேர்க்கப்பட்டது. 286-சார்ந்த 
பீசியின்‌ அடிப்படை அளவை 
சிப்புகளாக சிபியு பயாஸ்‌ 
மற்றும்‌ நீட்‌ (0620) சிப்‌ செட்டு 


களைக்‌ கூறலாம்‌. 


NEC என்‌இசி: 1954ஆம்‌ 
ஆண்டிலேயே கணினிகளை 


த்‌ இட பப பிட்ட க டன்‌ ப கள்‌ ட தரகு ர்‌ 


NECC 988 


உருவாக்கத்‌ துவங்கிய 
முன்னணி ஜப்பானிய கணினி 
உற்பத்தி நிறுவனம்‌. முதல்‌ 
ஐபிஎம்‌ பெருமுகக்‌ கணினியின்‌ 
அறிமுகத்திற்கு இரண்டு 
ஆண்டுகள்‌ கழிந்த உடனே 
இந்நிறுவனம்‌ செயல்பட்டது. 
NECC : என்‌இசிசி : 'தேசியக்‌ 
கணினி கல்வி மாநாடு' எனும்‌ 
பொருள்படும்‌. 'National Educatio- 
nal Computing Conference’ என்‌ 
பதன்‌ குறும்பெயர்‌. கல்வியில்‌ 
கணினிகளைப்‌ பயன்படுத்து 
வதில்‌ ஆர்வமுள்ள கல்வியாளர்‌ 
களின்‌ ஆண்டுக்‌ கூட்டம்‌. 
needle, sorting : வரிசைப்படுத்‌ 
தும்‌ ஊசி; வகைப்படுத்தும்‌ ஊசி. 


॥£9216 : மறுதலி; எதிர்‌ மறை 
வினை : N07என்னும்‌ அளவை 
இயக்கி செயல்படுதல்‌. 


ரegation : எதிர்நிலை : இரு 
நிலைகளில்‌ நிலவும்‌ (இரும) 
சமிக்கை (81021) அல்லது 
துண்மி தோரணியை (ர pattern) 
அதற்கு எதிர்நிலையாக மாற்றி 
யமைத்தல்‌. (எ-டு) 1001 என்‌ 
னும்‌ துண்மிகளை 0110 என 
மாற்றியமைத்தல்‌. 

negative entry : குறையெண்‌/ 
எதிரெண்‌ உள்ளீடு : ஒரு கணிப்‌ 
பானில்‌ உள்ளீடு செய்யப்பட்ட 
எண்ணுக்குக்‌ குறை (Negative) 
அடையாளமிட்டு அவ்வெண்‌ 


nematic 


மதிப்பை குறையெண்‌ மதிப்‌ 
பாக மாற்றியமைத்தல்‌. 


negative number : எதிர்மறை 
எண்‌. 
negative true logic : எதிர்மறை 


உண்மை அளவை : அதிக மின்‌ 
சக்தியானது '0' வையும்‌ 
குறைந்த மின்‌ சக்தி '1' ஐயும்‌ 
குறிப்பிடும்‌ அளவை அமைவு. 


மறிநிலை 


negative value 
மதிப்பளவு. 

negotiation : பேரம்‌; ஒப்பந்தப்‌ 
பேச்சு ஒருவருக்கொருவர்‌ 
நிறைவு தரும்‌ ஒப்பந்த உறவை 
ஏற்றுக்‌ கொள்ளும்‌ முயற்சியில்‌ 


சேவைகள்‌ மற்றும்‌ 
கடமைகளை பரிமாறிக்‌ 
கொள்ளும்‌ கலை. 

NELIAC : நெலியாக்‌ : Naval 


Electronics Laboratory International 
Algorithmic Compiler என்பதன்‌ 
குறும்பெயர்‌. அறிவியல்‌ . 
மற்றும்‌ நிகழ்நேர கட்டுப்‌ 
பாட்டு பிரச்சினைகளைத்‌ தீர்க்க 
அதிகம்‌ பயன்படும்‌ உயர்நிலை 


நிரல்‌ தொடர்‌ மொழி. 


matic : நெமாட்டிக்‌ : நூல்‌ 
போன்ற அமைப்புடைய படிக 
நிலைக்கு முந்தைய, நீர்மை 
நிலைக்குப்‌ பிந்தைய ஒரு 
பொருளின்‌ நிலை. சான்றாக, 
திரவப்‌ படிகம்‌. 


neper 


989 


nesting 


MES பப பட பப பபப பட்ட பட்ட்டடப்பப்ப்டடபபிபயயி டப பய்பிய் பவ ட்டடமபம்‌ 


per : நேப்பர்‌ : நேப்பியரின்‌ 
மடக்கை எண்‌ அடிப்படை 
யிலான ஒரு அளவை அலகு. 
இரண்டு மதிப்புகளுக்கு இடை 


யிலான விகிதத்தை அது 
குறிப்பிடுகிறது. 
ஈர : ஆர்வலர்‌. 
nest உள்ளமை; வலை; 


வலைப்பின்னல்‌; ஒன்றுக்குள்‌ 
ஒன்று : ஒரு கட்டமைப்புக்குள்‌ 
அதேபோன்ற கட்டமைப்பை 
இடம்பெறச்‌ செய்தல்‌. (எ-டு) : 
1. ஒரு தரவுத்‌ தளத்தில்‌ உள்ள 
அட்டவணைக்குள்‌ வேறோர்‌ 
அட்டவணை இருக்கலாம்‌. 
2. ஒரு நிரலில்‌ உள்ள செயல்‌ 
முறைக்குள்‌ இன்னொரு செயல்‌ 
முறை வரையறுக்கப்படலாம்‌. 
3. ஒரு தரவுக்‌ கட்டமைப்பில்‌ 
(data structure), ஓர்‌ ஏட்டிலுள்ள 
(60010) ஒரு புலம்‌ (160) 
இன்னோர்‌ ஏடாக இருக்கலாம்‌. 
nested block : பின்னிய கட்டம்‌; 
உள்ளமைத்‌ தொகுப்பு : ஒரு 
நிரல்‌ தொடர்‌ கட்டத்தின்‌ 
உள்ளே அமைக்கப்படும்‌ மற்‌ 
றொரு நிரல்‌ தொடர்‌ கட்டம்‌. 
nested loop : கூட்டுக்‌ கொக்கி 
வளையம்‌; பின்னிய வளையம்‌; 
உள்ளமை வளையம்‌ : வேறொரு 
வளையத்தின்‌ உள்ளே அமைந்‌ 
துள்ள வளையம்‌. 

nested programme : உள்ளமை 
நிரல்‌ தொடர்‌; பின்னல்‌ நிரல்‌ 


தொடர்‌ : வேறொரு பெரிய 
நிரல்‌ தொடரின்‌ ஒரு பகுதியாக 
உள்ள ஒரு நிரல்‌ தொடர்‌. 
nested subroutine : பின்னல்‌ 
துணை வாலாயம்‌ ; உள்ளமைத்‌ 
துணைச்‌ சுற்று; பின்னிய 
துணை வழமை : ஒரு துணைச்‌ 
சுற்றின்‌ உள்ளே வேறொரு 
துணைச்சுற்றின்‌ அழைப்புச்‌ 
சொற்றொடர்‌ மூலம்‌ பெறக்‌ 
கூடிய துணைச்‌ சுற்று. பேசிக்‌ 
மொழியில்‌ உள்ள SUB 
இத்தகைய ஒன்று. 

nested transaction : வலைப்‌ 
பின்னல்‌ பரிமாற்றம்‌ ஒரு 
நிரலில்‌, ஒரு பரந்த பரிமாற்றச்‌ 
செயல்பாட்டினுள்‌ வேறொரு 
செயல்பாடு அல்லது செயல்‌ 
பாடுகளின்‌ வரிசை இடம்‌ பெற 
லாம்‌. புறத்தே இயங்கும்‌ பெரிய 
பரிமாற்றத்தை முடிவுக்குக்‌ 
கொண்டு வராமலே உள்ள 
இயங்கும்‌ சிறிய பரிமாற்றத்தை 
முடிவுக்குக்‌ கொண்டுவர முடியும்‌. 
nesting ஒன்றுள்‌ ஒன்று; 
உள்ளமைவு : வேறொரு நிரல்‌ 
தொடர்‌ பிரிவுகள்‌ அல்லது தரவு 
கட்டங்களுக்குள்‌ நிரல்‌ தொடர்‌ 
பிரிவுகள்‌ அல்லது தரவு கட்டங்‌ 
களை அமைத்தல்‌. அல்ஜிப்ரா 
முறை பின்னலில்‌ தொகுக்கும்‌ 
விளக்கத்தை அடைப்புக்‌ குறி 
களுக்குள்‌ பின்வருமாறு குறிப்‌ 
பிடலாம்‌ W**(A-8). 


ப ப கன ப பவ அலத அவக வவட ப பவட கடம்‌ 


nesting loop 


nesting loop : ஒன்றுள்‌ ஒன்றான 
மடக்கி 

et : .நெட்‌ : 1. இணையக்‌ 
களப்பெயர்‌ அமைப்பில்‌ 
மேல்நிலை களத்தைக்‌ குறிக்கும்‌ 
சொல்‌. இணையச்‌ சேவையாளர்‌ 
என்பதை அடையாளங்காட்டும்‌ 
நெட்‌ என்பது முகவரியின்‌ 
இறுதியில்‌ இடம்‌ பெறும்‌. 
2. மைக்ரோசாஃப்ட்‌ அறிமுகப்‌ 
படுத்தியுள்ள புதிய தொழில்‌ 
நுட்பம்‌. மொழிசாரா பணித்‌ 
தளத்தை (Language Independent 


Platform) வழங்கும்‌ ஒரு 
தொழில்நுட்பம்‌. விசுவல்‌ 
பேசிக்‌/விசுவல்‌ ௪54, இர்‌, 


விபிஸ்கிரிப்ட்‌, ஜேஸ்கிரிப்ட்‌ 
போன்ற மொழிகளில்‌ எழுதப்‌ 
படும்‌ நிரல்களை மொழி 
மாற்றம்‌ செய்து இடைநிலை 
மொழி நிரலாக மாற்றியமைத்து 
பொது மொழி இயக்கச்‌ 
சூழலில்‌ (0௱௱௦ Language 
Runtime-CLR) இயக்க முடியும்‌. 
et! : வலை; இணையம்‌ : 
இணையத்தில்‌ மக்களையும்‌, 
நிறுவனங்களையும்‌ குறிக்கப்‌ 
பயன்படும்‌ முன்னொட்டு 
(Prefix) (எ-டு) : இணையச்‌ 
சமூகத்தில்‌ மிகவும்‌ மரியாதைக்‌ 
குரிய நபரை இணையக்‌ கடவுள்‌ 
(ஈt.ஏ00) என அழைப்பர்‌. 

ஈ௭்‌ : நெட்‌; வலை : 1. இணை 
யம்‌ (Internet) என்பதன்‌ 


netBSD 


சுருக்கம்‌. 2. யூஸ்நெட்‌ (584) - 
டின்‌ சுருக்கம்‌. 

net address : வலை முகவரி; 
இணைய முகவரி : வைய விரி 
வலை (World Wide Web) -wWின்‌ 
முகவரி. இதனை யூஆர்‌எல்‌ 
என்றும்‌ அழைப்பர்‌. உலகளாவிய 
வள இடங்காட்டி. (Universal 
Resource Locator) என்பதன்‌ 
சுருக்கம்‌. தனித்த (பாப) அல்லது 
சீரான (ரீ) வள இடங்காட்டி 
என்று கூறுவாரும்‌ உண்டு. 
NetBEUI : நெட்பிஇயுஐ : நெட்‌ 
பயாஸ்‌ மேம்பட்ட பயனாளர்‌ 
இடைமுகம்‌ (Net BIOS 
Enhanced User Interface) என்ப 
தன்‌ சுருக்கம்‌. பிணைய இயக்க 
முறைமைகளுக்கான மேம்‌ 
படுத்தப்பட்ட நெட்‌ பயாஸ்‌ 
நெறிமுறை. லேன்‌ மானேஜர்‌ 
(Lan Manager) வழங்கன்‌ கணினி 
களுக்காக ஐபிஎம்‌ நிறுவனம்‌ 
உருவாக்கியது. இப்போது 
வேறு பல பிணையங்களிலும்‌ 
பயன்படுத்தப்படுறெது. 
netBSD நெட்பிஎஸ்டி 
தன்னார்வ முயற்சியினால்‌ உரு 
வாக்கப்பட்ட பிஎஸ்டி யூனிக்ஸ்‌ 
இயக்க முறைமையின்‌ இலவசப்‌ 
பதிப்பு. நெட்பிஎஸ்டி பல்வேறு 
வன்பொருள்‌ பணித்தளங்களில்‌ 
செயல்படக்கூடியது. போஸிக்ஸ்‌ 
(POSIX} தர வரையறைக்கு 
ஒத்திசைவானது. 


ளு 


net.god 991 


NetPC 


1௦௦௦0 : இணையக்‌ கடவுள்‌ : 
இணையச்‌ சமூகத்தில்‌ மிகவும்‌ 
செல்வாக்குப்‌ பெற்ற மரி 
யாதைக்குரிய நபர்‌. 

ஈஊ*223 : வலைக்‌ கிறுக்கன்‌; 
இணையப்‌ பைத்தியம்‌ 

1. இணையத்துக்கு அடிமை 
யானவர்போல எந்நேரமும்‌ 


இணையத்திலேயே மூழ்கிக்‌ ' 


இடப்பவர்‌. 2. ரec.music.gdead 
செய்திக்‌ குழுவில்‌ அல்லது அது 
போன்ற அமைப்பில்‌ கலந்து 
கொள்ளும்‌ சுவைஞர்‌. 


net history : வலை வரலாறு. 


etiquette : வலைப்‌ பண்பாடு; 
இணைய நாகரிகம்‌ : பிணைய 
நாகரிகம்‌ என்று பொருள்படும்‌ 
Network Etiquette என்பதன்‌ 
சுருக்கச்‌ சொல்‌. மின்னஞ்சல்‌ 
மற்றும்‌ யூஸ்நெட்‌ (செய்திக்‌ 
குழுக்கள்‌) கட்டுரைகள்‌ 
போன்ற மின்னணுச்‌ செய்தி 
களை அனுப்பும்போது கடைப்‌ 
பிடிக்க வேண்டிய பண்பு நெறி 
கள்‌ பற்றிய கோட்பாடுகள்‌. 
இணைய நாகரிகத்துக்கு 
ஒவ்வாத செயல்பாடுகள்‌ சில. 
சர்ச்சைக்குரிய கருத்துகள்‌ - மன 
உணர்வுகளைப்‌ புண்படுத்தும்‌ 
செய்திகள்‌ - தனிப்பட்ட முறை 
யில்‌ சாடுதல்‌ - தொடர்பில்லாத 


ஏராளமான குப்பைச்‌ செய்தி , 


களை அனுப்பி வைத்தல்‌ - ஒரு 


திரைப்படம்‌, தொலைக்காட்சிப்‌ 
படம்‌, புதினம்‌ போன்றவற்றின்‌ 
கதைமுடிவை முன்பே 
அறிவித்துவிடல்‌ - தீங்கு விளை 
விக்கும்‌ செய்திகளை மறை 
யாக்கம்‌ செய்யாமல்‌ வெளியிடல்‌ 
- தொடர்பில்லாத அஞ்சல்‌ 
குழுவுக்கு தொடர்பில்லாத 
செய்திகளை அனுப்புதல்‌. 
ரefize : வலைவாசி; இணையக்‌ 
குடிமகன்‌ இணையத்தில்‌ 
அல்லது பிற பிணைய 
அமைப்புகளில்‌ திகழ்திலைத்‌ 
தரவுத்‌ தொடர்புகளில்‌ பங்கு 
பெறும்‌ ஒருவர்‌. குறிப்பாக 
இணையக்‌ கலந்துரையாடல்‌, 
அரட்டை போன்றவற்றில்‌ 
பங்கு பெறுபவர்‌. 

Net Meeting : நெட்‌ மீட்டிங்‌ : 
இணையக்‌ கலந்துரையாடலுக்‌ 
கான மைக்ரோசாஃப்டின்‌ மென்‌ 
பொருள்‌. 

net ரews : நெட்‌ நியூஸ்‌ : ஒரு 
இணைய நிரல்‌. 

NetPC : வலைப்பீசி; இணையக்‌ 
கணினி : 1996ஆம்‌ ஆண்டில்‌ 
மைக்ரோசாஃப்ட்‌ மற்றும்‌ 
இன்டெல்‌ நிறுவனங்கள்‌ ௨௬ 
வாக்கிய ஒரு கணினிப்‌ பணித்‌ 
தள வரன்முறை. குறிப்பாக 
விண்டோஸ்‌ என்டி வழங்கள்‌ 
அடிப்படையிலான பயன்‌ 
பாட்டு நிரல்களை இயக்கும்‌ 


க்‌ 


net personality 


கணினிகளுக்கானது. நிளையன்‌ 
கணினிகளில்‌ இயங்கும்‌ பயன்‌ 
பாடுகளைக்‌ குறிக்காது. ' 


net personality : வலைநபர்‌; 
இணையத்‌ திலகம்‌: இணையத்‌ 
தளபதி : இணையத்தில்‌ ஓரளவு 
செல்வாக்குப்‌ பெற்ற நபரைக்‌ 
குறிக்க வழங்கும்‌ பேச்சு 
வழக்குச்‌ சொல்‌. 

net police : வலைக்‌ காவலர்‌ : 
இணையத்தில்‌ நடைபெறும்‌ 
தரவு பரிமாற்றத்தை ஒழுங்கு 
படுத்த தம்மைத்‌ தாமே காவலர்‌ 
களாய்‌ நியமித்துக்‌ கொண்டு 
தாங்கள்‌ சரியென நினைக்கும்‌ 
விதிமுறைகளை நடைமுறைப்‌ 
படுத்த முயல்பவர்கள்‌. 
இணையப்‌ பண்பாட்டை மீறு 
பவர்களுக்கு எதிராக இவர்‌ 
- களின்‌ நடவடிக்கைகள்‌ அமை 


யும்‌. மின்னஞ்சல்‌ வழியாக 
விருப்பத்துக்கு எதிரான 
விளம்பரங்களை அனுப்பு 


பவர்களையும்‌ இவர்கள்‌ விட்டு 
வைப்பதில்லை. செய்திக்‌ குழுக்‌ 
கள்‌ அல்லது அஞ்சல்‌ பட்டியல்‌ 
களில்‌ தவறான அரசியல்‌ கருத்‌ 
துரைகளை வெளியிடுபவர்‌ 
களையும்‌ கண்காணித்து நட 
வடிக்கை எடுப்பார்‌. 


netroom : பின்னலமைப்பகம்‌; 
இணையப்பகுதி: ஹெலிக்ஸ்‌ 
மென்பொருள்‌ நிறுவனம்‌ 


Netscape Navigator 


உருவாக்கிய டாஸ்‌ நினைவக 
மேலாளர்‌. பெரிய கட்டமைப்பு 
இயக்கிகளை டாஸ்‌ நினைவகத்‌ 
தில்‌ சுருக்குவதற்கு இது பயன்‌ 
படுகிறது. அதனுடைய 
டிஸ்கவர்‌' பயன்பாடானது 
கணினி அமைப்பில்‌ அப்போது 
உள்ள உறுப்புகளைப்பற்றி 
அறிவிக்கும்‌. 

ரetscape : நெட்ஸ்கேப்‌: ஜிம்‌ 
கிளார்க்‌ மற்றும்‌ மார்க்‌ ஆண்டர்‌ 
சென்‌ உருவாக்கிய ஒரு நிறு 
வனம்‌. வணிகச்‌ சந்தைக்காக 
பணியகங்களையும்‌, மேலோடி 
(Browser) களையும்‌ இந்நிறு 
வனம்‌ உருவாக்கியது. அவற்‌ 
றில்‌ ஒன்றுதான்‌ இப்போது 
மிகவும்‌ புகழ்பெற்று விளங்கும்‌ 
இணைய மேலோடியான 
''நெட்ஸ்கேப்‌ நேவி கேட்டர்‌'' - 
இதைப்‌ பரவலாக 'நெட்ஸ்கேப்‌" 
என்றே அழைப்பர்‌. 


Netscape Communicator 
நெட்ஸ்‌ கேப்‌ கம்யூனிகேட்டர்‌ : 
இணைய உலாவி, மின்னஞ்சல்‌, 
வலைப்பக்கம்‌ உருவாக்கி 
போன்ற பயன்பாடுகள்‌ அடங்கிய 
கூட்டுத்‌ தொகுப்பு. நெட்ஸ்‌ 
கேப்‌ நிறுவனத்‌ தயாரிப்பு. 
Netscape Navigator : நெட்‌ 
ஸ்கேப்‌ நேவிக்கேட்டர்‌ : நெட்‌ 
ஸ்கேப்‌ நிறுவனம்‌ வெளியிடும்‌ 


இணைய உலாவி மென்‌ 


netspeak 993 


பொருள்‌. இணையப்‌ பயனா 
ளர்கள்‌ பலரும்‌ விரும்பிப்‌ பயன்‌ 
படுத்துவது. விண்டோஸ்‌ 3.1, 
விண்டோஸ்‌ 95, விண்டோஸ்‌ 
என்டி, விண்டோஸ்‌ 2000, மெக்‌ 
கின்டோஷ்‌ மற்றும்‌ யூனிக்ஸின்‌ 
பல்வேறு வகை இயக்க முறை 
மைகளுக்குமான தனித்தனி 
நேவிக்கேட்டர்‌ பதிப்புகள்‌ 
உள்ளன. என்சிஎஸ்‌ஏ நிறுவனத்‌ 
தின்‌ மொசைக்‌ இணைய உலாவி 
தான்‌ வைய விரிவலைக்கான 
முதல்‌ உலாவி. மொசைக்கின்‌ 
அடிப்படையில்‌ உருவாக்கப்‌ 
பட்டதுதான்‌ நெட்ஸ்கேப்‌ நேவிக்‌ 
கேட்டர்‌. இப்போது நெட்ஸ்கேப்‌ 
கம்யூனிக்கேட்டரின்‌ ஓர்‌ அங்க 
மாக வெளியிடப்படுறெது. 

ாetspeak : நெட்ஸ்பீக்‌; வலைப்‌ 
பேச்சு: மின்னஞ்சல்‌, இணைய 
அரட்டை, செய்திக்‌ குழுக்கள்‌ 
ஆகியவற்றில்‌ ஆங்கிலத்தைப்‌ 
பயன்படுத்துவது பற்றிய மரபு 
களின்‌ தொகுதி. பெரும்பாலும்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்பெயர்‌ 
களாக இருக்கும்‌. (எ-டு). IMHO, 
ROFL. நெட்ஸ்பீக்கை எப்படிப்‌ 


பயன்படுத்துவது என்பதை 
இணையப்‌ பண்பாடு 
நிர்ணயிக்கிறது. 

net telephone வலைத்‌ 
தொலைபேசி. 

net-top box : வலைப்பெட்டி; 


இணையப்‌ பெட்டி; வலைக்‌ 


netware: 


கணினி : குறைந்த அளவு வன்‌. 
பொருள்‌ பாகங்கள்‌ கொண்ட 
ஒருவகை சொந்தக்‌ கணினி. 
இணையத்தில்‌ கிடைக்கும்‌ 
மின்னஞ்சல்‌, வலை உலா 
மற்றும்‌ டெல்நெட்‌ இணைப்பு 
போன்ற பல்வேறு சேவைகளை 
குறைந்த செலவில்‌ நுகர்வதற்‌ 
கென உருவாக்கப்பட்ட கணினி. 
இக்கணிணிகளில்‌ நிலைவட்டு 
இருக்காது. நிறுவப்பட்ட நிரல்‌ 
கள்‌ எதுவும்‌ கிடையாது. ஆனால்‌ 


தேவையான தரவுகளை, 
மென்பொருள்‌ பயன்‌ பாடுகளை 
இக்கணினி இணைக்கப்‌ 


பட்டுள்ள பிணையத்திலிருந்து 
பெற்றுக்‌ கொள்ளலாம்‌. 
ரetvரew : நெட்வியூ : எஸ்‌என்‌ஏ 
மற்றும்‌ பிற எஸ்‌என்‌ஏ அல்லாத, 
ஐ.பி.எம்‌ அல்லாத சாதனங்‌ 
களுக்கான மைய முகவு மற்றும்‌ 
கட்டுப்பாட்டினை வழங்கும்‌ 
ஐ.பி.எம்‌ எஸ்‌என்‌ஏ மேலாண்மை 
மென்‌ பொருள்‌. நெட்‌ வியூவை 
டோக்கன்‌ ரிங்‌ லேன்கள்‌, ரோம்‌ 
சி.பி.எக்ஸ்கள்‌ மற்றும்‌ 
ஐ.பி.எம்‌. அல்லாத மோடெம்‌ 
களுடன்‌ நெட்விய/பீசியை 
இணைப்பதுடன்‌ புரவலரிடம்‌ 
கட்டுப்பாட்டை யும்‌ பராமரித்து 
வருகிறது. 

ரetware : நெட்வேர்‌ : நெட்வேர்‌ 
இயக்க அமைப்பின்‌ பயனாளர்‌ 


குழு. 


63 


network 


994 


network charts 


do லா டம பட படபட டட டட்ட்ட்ட் ட்ட படடட்ட்டப்ட்டபட்டட்ட்டபப்பட்டடயாம்‌ 


network பிணையம்‌; கட்‌ 
டமைப்பு : 1. ஒன்றோடொன்று 
பிணைந்த கணினி அமைப்புகள்‌ 
மற்றும்‌ முனையங்கள்‌. 2. தரவுத்‌ 
தொடர்பு வழித்‌ தடங்களில்‌ 
பிணைக்கப்பட்டுள்ள தொடர்‌ 
முனைகள்‌. 3. ஒரு திட்ட நட 
வடிக்கைகள்‌ பணிகள்‌ நிகழ்வு 
களுக்கிடையேஉள்ள அமைப்பு 
உறவு. 

network adapter : பிணையப்‌ 
பொருத்தி; பிணைய ஏற்பி : ஒரு 
பணி நிலையம்‌ அல்லது பணி 
யகத்தைப்‌ பிணைத்து ஒரு 
கட்டமைப்பில்‌ தரவுப்‌ பரிமாறிக்‌ 
கொள்ள உதவும்‌ அச்சிடப்பட்ட 
மின்சுற்று அட்டை. ஈதர்நெட்‌, 
டோக்கன்‌ ரிங்‌ மற்றும்‌ லோக்‌ 
கல்‌ டாக்‌ போன்ற அணுகுமுறை 
தரவுப்‌ பிணைப்பு நெறிமுறை 
(Protocol) மின்‌ மின்னணுப்‌ பணி 
களை இது நிறைவேற்றுகிறது. 
அனுப்பும்‌ ஊடகம்‌ (முறுக்கிய 
பிணை கூட்டிணைப்பு அல்லது 
ஒளி இழைக்‌ கம்பி) பிணையத்‌ 
இலுள்ள அனைத்து பொருத்தி 
களுக்கிடையில்‌ நேரடி 
பிணைப்பு ஏற்படுத்தும்‌. 
network adminstrator : பிணைய 
நிர்வாகி : ஒரு தரவுத்‌ தொடர்பு 
பிணையத்தைப்‌ பராமரித்து 
அதன்‌ திறமையான இயக்கத்துக்‌ 
குக்‌ காரணமாக இருப்பவர்‌. 
புதிய பயன்பாடுகளை நிறுவுதல்‌ 


பிணைய நட வடிக்கையைக்‌ 
கண்காணித்தல்‌ உள்ளிட்ட 
பணிகள்‌ செய்யப்‌ படும்‌. 
network analysis : பிணைய 
ஆய்வு ; பிணையப்‌ பகுப்பாய்வு : 
ஒரு திட்டக்‌ கட்டமைப்பின்‌ 
பகுதிகளைப்‌ பட்டியலிடல்‌. 
இதில்‌ ஆரம்பம்‌, முடிவு தேதிகள்‌, 
ஓட்டம்‌ மற்றும்‌ சார்பு நெறி 
முறைகளைக்‌ குறிப்பிடலாம்‌. 
network architecture 
பிணையக்‌ கட்டமைப்பு : ஒரு 
தகவல்‌ தொடர்பு அமைப்பை 
வடிவமைத்தல்‌. இதில்‌ வன்‌ 
பொருள்‌, மென்பொருள்‌, 
அணுகுமுறைகள்‌ மற்றும்‌ பயன்‌ 
படுத்தும்‌ வரைமுறைகளும்‌ 
உள்ளடங்கும்‌. கணினிகள்‌ 
சுயேச்சையாக இயங்கலாமா 
அல்லது பிணையத்தைக்‌ கண்‌ 
காணிக்கும்‌ பிற கணினிகளால்‌ 
கட்டுப்படுத்தப்படலாமா என்‌ 
னும்‌ அணுகுமுறையை அது 
வரையறுக்கிறது. அயல்‌ பிணை 
யத்துடன்‌ எதிர்கால அணுசரிப்பு 
மற்றும்‌ பிணைப்புத்‌ தன்மை 
ஆகியவற்றை இது முடிவு 
செய்கிறது. 

network card : பிணைய அட்டை. 


network charts : பிணைய வரை 
படங்கள்‌ : கால மதிப்பீடுகள்‌ 
மற்றும்‌ நடவடிக்கை உறவு 
களைக்‌ கூறும்‌ வரைபடங்கள்‌. 


networkd client 


network client : பிணையக்‌ 
கிளையன்‌. 

network computer : பிணையக்‌ 
கணினி பிணையத்தில்‌ 
இணைத்துக்‌ கொள்வதற்குத்‌ 
தேவையான வன்பொருள்‌, 


மென்பொருள்களைக்‌ கொண்ட 
ஒரு கணினி. 


network control programme : 
பிணையக்‌ கட்டுப்பாட்டு நிரல்‌ : 
பெருமுகக்‌ கணினி அடிப்படை 
யிலான ஒரு தகவல்‌ தொடர்புப்‌ 
பிணையத்தில்‌ பொதுவாக 
தகவல்‌ தொடர்பு கட்டுப்படுத்தி 
யில்‌ தங்கியிருக்கும்‌ நிரல்‌. 
தகவல்‌ தொடர்புப்‌ பணிகளை 
இது நிறைவேற்றி வைக்கிறது. 
தகவல்களை திசைவித்தல்‌, 
பிழைக்கட்டுப்பாடு, தடக்‌ 
கட்டுப்பாடு, முனையங்களை 
அவை தகவல்‌ அனுப்புகின்‌ 
றனவா எனச்‌ சோதித்தல்‌ இவை 
போன்ற பணிகளை மேற்கொள்‌ 
கிறது. இதன்‌ காரணமாய்‌ தலை 
மைக்‌ கணினி பிற செயல்பாடு 
களில்‌ கவனம்‌ செலுத்த முடிகிறது. 
network database : பிணையத்‌ 
தரவுத்‌ தளம்‌ : 1. ஒரு பிணையத்‌ 
தில்‌ செயல்படும்‌ தரவுத்‌ தளம்‌. 
2. ஒரு பிணையத்தின்‌ பிற 
பயனாளர்களின்‌ முகவரிகளைக்‌ 
கொண்டுள்ள தரவுத்‌ தளம்‌. 
3. தரவு மேலாண்மையில்‌ தரவு 
ஏடுகள்‌ ஒன்றோடொன்று 


995 network data structure 


ஒன்றுக்கு மேற்பட்ட முறையில்‌ 
தொடர்பு கொண்டுள்ள ஒரு 
வகைத்‌ தரவுத்‌ தளம்‌. பிணையத்‌ 
தரவுத்‌ தளம்‌ படிநிலைத்‌ தரவுத்‌ 
தளம்‌ போன்றது. ஓர்‌ ஏட்டுக்‌ 
கும்‌ இன்னோர்‌ எட்டுக்கும்‌ 
தொடர்ச்சியான உறவுமுறை 
இருக்கும்‌. சிறிய வேறுபாடும்‌ 
உண்டு. கடுமையான கட்‌ 
டமைப்பு இல்லாதது. எந்த 
வொரு ஒற்றை ஏடும்‌ ஒன்றுக்கு 
மேற்பட்ட ஏடுகளைச்‌ சுட்ட 
முடியும்‌. இரண்டு ஏடுகளுக்‌ 
கிடையே ஒன்றுக்கு மேற்பட்ட 
பாதைகள்‌ இருக்க முடியும்‌. 
ஆனால்‌ படிநிலைத்‌ தரவுத்‌ தளத்‌ 
தில்‌ இரு ஏடுகளுக்கு இடையே 
ஒரேயொரு பாதைதான்‌. பெற்‌ 
றோர்‌ ஏட்டிலிருந்து குழந்தை 
ஏட்டுக்குப்‌ பாதை உண்டு. 
network database management 
system (108115) : பிணைய 
தரவுத்‌ தள மேலாண்மை 
அமைப்பு : தொடர்புள்ள நிரல்‌ 
தொடர்களைத்‌ தொகுத்து தரவுத்‌ 
தளத்தில்‌ ஏற்றி, அணுகி, 
கட்டுப்படுத்தல்‌. தரவுப்‌ பதி 
வேடுகளை குறியீடுகள்‌ உள்ள 
கூட்டு அமைப்பில்‌ பிணைத்து 
அடிக்கடி புதுப்பிக்கப்படும்‌. 
network data structure 
பிணையத்‌ தரவு அமைப்பு : 
தரவுகளை அமைக்கும்‌ ஒரு 
அளவை அணுகுமுறை. திசை 


a என்கைகள்‌ பணை வலக்வைள் ககக னைக எங்கக்கா ககக டபான மனமக வன ப்‌ 


network device driver 


முறையில்‌ பிணைய முனைகளை 
பிணைக்க இது அனுமதிக்கிறது. 
ஒவ்வொரு முனைக்கும்‌ பல 
““சொந்தக்காரர்கள்‌'' இருக்க 
லாம்‌. மேலும்‌ அதனை அடுத்து 
எத்தனை தரவு அலகுகளும்‌ 
இருக்கலாம்‌. 

network device driver 
பிணையச்‌ சாதன இயக்கி 
பிணையத்தில்‌ இணைக்கப்‌ 
பட்ட கணினியிலுள்ள பிணையத்‌ 
தவி அட்டையின்‌ செயல்‌ 
பாட்டைக்‌ கட்டுப்படுத்தும்‌ 
மென்பொருள்‌. இது, பிணைய 
த்க்வி அட்டைக்கும்‌ கணினி 
யின்‌ வன்பொருள்‌ 
மற்றும்‌ மென்‌ பொருளுக்கும்‌ 
இடையேயான தரவுத்‌ தொடர்‌ 
பினை ஒழுங்குபடுத்துகிறது. 


யனைய 


network diagram : பிணைய 
வரைபடம்‌; பிணைய வரிப்படம்‌. 


network directory : பிணையக்‌ 
கோப்பகம்‌ குறும்பரப்புப்‌ 
பிணை.பத்தில்‌ பயனாளர்‌ பணி 
புரியும்‌ கணினி அல்லாத 
வேறொரு கணினியின்‌ வட்டில்‌ 
இடம்பெற்றுள்ள கோப்பகம்‌. 
பிணையக்‌ கோப்பகம்‌ என்பது 
பிணைய இயக்ககம்‌ (ive) 
என்பதிலிருந்து மாறுபட்டது. 
பயனாளர்‌ கோப்பகத்தை 
மட்டுமே அணுசமுடியும்‌. வட்‌ 
டினில்‌ அக்கோப்பகம்‌ தவிர பிற 


996 


networking 


பகுதிகளையும்‌ பயனாளர்‌ 
அணுகமுடியுமா என்பது, 
பிணைய நிர்வாகி அவருக்கு 
வழங்கியுள்ள அணுகுரிமை 
களைப்‌ பொறுத்தது. ஆப்பிள்‌ 
மெக்கன்டோஷ்‌ கணினியில்‌ 
பிணைய கோப்பகம்‌ பரிர்வுக்‌ 
(shared folder) 


என்றழைக்கப்படு கிறது. 


கோப்புறை 


network drive பிணைய 
இயக்கி : ஒரு பிணையத்தில்‌ 
பல்‌ பயனாளர்களுக்கும்‌ கணினி 
களுக்கும்‌ கடைக்கும்‌ வட்டு 
இயக்கி. ஒரு பணிக்குமுவில்‌ 
உள்ள பலருக்கான தரவு 
கோப்புகளை பெரும்பாலும்‌ 
சேமிக்கிறது. 


Network File System 
பிணையக்‌ கோப்பு முறைமை : 
சன்‌ மைக்ரோ சிஸ்டம்ஸ்‌ நிறு 
வனம்‌ உருவாக்கிய பகிர்ந்தமை 
கோப்பு முறைமை ஆகும்‌. 
விண்டோஸ்‌ 
யூனிக்ஸ்‌ பணிநிலையங்களின்‌ 
பயனாளர்கள்‌ தொலைதூரப்‌ 
பிணையத்திலுள்ள 
களையும்‌ கோப்பகங்களையும்‌ 
அணுக முடியும்‌. 


networking : இணைய அமைப்‌ 
பாக்கம்‌ : 1. தகவல்‌ தொடர்பு 
வசதிகளின்‌ மூலம்‌ தரவு செய 
லாக்கப்‌ விநி 
யோகிக்கும்‌ தொழில்‌ நுட்பம்‌. 


என்ட மற்றும்‌ 


கோப்பு 


பணிகளை 


wr யவ வையை 


network interface card 


3. பிணையங்களை வடி 
வைத்தல்‌. 
network interface card 


பிணைய இடைமுக அட்டை. 


network laser printer : பிணைய 
லேசர்‌ அச்சுப்பொறி; பிணைய 
ஒளியச்சுப்பொறி. 

network iatency : பிணைய 
நேரம்‌ : ஒரு பிணையத்தில்‌ 
இரண்டு சுணினிகளுக்கிடையே 
தகவலைப்‌ பரிமாறிக்‌ கொள்ள 
எடுத்துக்கொள்ளும்‌ நேரம்‌. 
network layer பிணைய 
அடுக்கு : ஐஎஸ்‌ஓ/ஓஎஸ்‌ஐ 
மாதிரியத்தில்‌ உள்ள ஏழு 
அடுக்குகளில்‌ மூன்றாவது 
அடுக்கு. கணினிகளுக்கு இடை 
யேயான தகவல்‌ தொடர்புகளை 
வரையறுக்கிறது. தரவுத்‌ 
தொடுப்பு (கக lnk) அடுக்குக்கு 
மேல்‌ இருக்கும்‌. நிர்ணயிக்கப்‌ 
பட்ட இலக்குக்குத்‌ தரவு சென்ற 
டைவதை உறுதி செய்கிறது. 
ஒரு சாதனத்திலிருந்து இன்னொரு 
சாதனத்துக்கு தரவு இடம்‌ 
பெயர்வதை ஒழுங்குபடுத்தும்‌ 
மூன்று அடுக்குகளுள்‌ (தரவுத்‌ 
தொடுப்பு, பிணையம்‌, போக்கு 
வரத்து) நடுவில்‌ உள்ளது. 


network model பிணைய 
மாதிரியம்‌: தரவுத்‌ தளக்‌ கட்‌ 
டமைப்புக்கான பல்வேறு 


network neighbourhood 


மாதிரியங்களில்‌ ஒன்று. அவற்றுள்‌ 
(1) பிணையமாதிரியம்‌ (2) படி 
நிலை மாதிரியம்‌ (3) உறவு 
முறை மாதிரியம்‌ ஆகியவை 
மிகவும்‌ முக்கியமானவை. 
பிணைய மாதிரியம்‌, ஏறத்தாழ 
படிநிலை மாதிரியம்போன்றது. 
ஒரேயொரு முக்கிய வேறுபாடு 
உண்டு. பிணைய மாதிரியத்தில்‌ 
ஓர்‌ ஏடு ஒன்றுக்கு மேற்பட்ட 
சேய்‌ ஏடுகளைக்‌ கொண்டிருக்க 
முடியும்‌. பிணைய மாதிரிய 
அடிப்படையிலான ஒரு தரவுத்‌ 
தள மேலாண்மை அமைப்பினை 
படிநிலை மாதிரியத்தைபோல 
மாற்றியமைக்க முடியும்‌. 
network modem : பிணைய 
இணக்கி: ஒரு பிணையத்தில்‌ 
பயனாளர்கள்‌ பகிர்ந்து கொள்‌ 
ளும்‌ இணக்கி. (எ-டு) ஒரு நிகழ்‌ 
நிலைச்‌ சேவையாளரை, ஓர்‌ 
இணையச்‌ சேவையாளரை, ஒரு 
சேவை அமைப்பை அல்லது 
பிற நிகழ்நிலை வளங்களை 
அணுக பயனாளர்கள்‌ தொலை 
பேசிமூலம்‌ அணுகும்போது 
இந்தப்‌ பிணைய இணக்கிப்‌ 
பயன்படுகிறது. 


network neighbourhood : நெட்‌ 
வொர்க்‌ நெய்பர்குட்‌ : பிணையச்‌ 
விண்டோஸ்‌ 95/98 


சுற்றம்‌ : 
இயக்க முறைமையில்‌ முகப்புத்‌ 
திரையில்‌ இடம்பெற்றுள்ள 
சின்னம்‌. 


த பெப்‌ ப டடட்ட்ட்ட்ப்ட்டட்ட்ட்ட்ட்ப்ட்பமம்‌ 


network news 


network news : பிணையச்‌ 
செய்தி : இணையத்தில்‌ இருக்‌ 
கும்‌ செய்திக்‌ குழுக்கள்‌. குறிப்‌ 
பாக யூஸ்நெட்‌ படிநிலையில்‌ 
வந்த செய்திக்‌ குழுக்களைக்‌ 
குறிக்கும்‌. 

network of networks : பிண 
யங்களின்‌ பிணையம்‌. இணை 
யத்தைக்‌ குறிக்கும்‌. 

network operating system : 
பிணைய இயக்க அமைப்பு : 
ஒரு வளாகக்‌ கோப்பு சேவை 
யில்‌ தங்கும்‌ கட்டுப்பாட்டு 
நிரல்‌ தொடர்‌. ஒரு பிணையத்‌ 
தில்‌ உள்ள பணி நிலையங்‌ 
களில்‌ இருந்து தரவுக்காக வரும்‌ 


வேண்டுதல்களை அது 
கையாள்கிறது. 

network operation center : 
பிணையச்‌ செயல்பாட்டு 
மையம்‌ : ஒரு நிறுவனத்தில்‌ 
பிணையப்‌ பாதுகாப்புக்கு 
பொறுப்பான அலுவலகம்‌. 


பிணையத்தின்‌ செயல்திறனை 
மேம்படுத்தும்‌ அதேவேளை 
மில்‌ பிணைய அமைப்பின்‌ 
செயலிழப்பு நேரத்தைக்‌ 
குறைக்கவும்‌ முயலும்‌. 

network protocol : பிணைய 
நெறிமுறை : ஒரு கணினிப்‌ 
பிணையத்தில்‌ தகவல்‌ தொடர்‌ 
பினை சாத்தியமாக்குவதற்கு 
வரையறுக்கப்பட்ட விதிகள்‌ 


network terminator 


மற்றும்‌ அளபுருக்களின்‌ 
தொகுதி. 

network services : பிணையச்‌ 
சேவைகள்‌ : 1. ஒரு நிறுவனச்‌ 


சூழலில்‌ பிணையம்‌ மற்றும்‌ 
கணினிகளைப்‌ பராமரிக்கும்‌ 
பணிப்பிரிவு. 3. விண்டோஸ்‌ 
பணிச்சூழலில்‌, பிணைய அச்‌ 
சிடல்‌ மற்றும்‌ கோப்புப்‌ பகிர்வு 
போன்ற பிணையச்‌ செயல்பாடு 
களைச்‌ சாத்தியமாக்கும்‌ இயக்க 
முறைமையின்‌ நீட்டிப்புகள்‌. 


network software : பிணைய 
மென்பொருள்‌ : ஒரு பிணையத்‌ 
தில்‌ வேறொரு கணினியை 
இணைத்துக்‌ கொள்ள அல்லது 


பங்குபெற உதவும்‌ மென்‌ 
பொருள்‌. 
network structure : பிணையக்‌ 


கட்டமைப்பு : ஒரு குறிப்பிட்ட 
பிணைய மாதிரியத்தில்‌ பயன்‌ 


படுத்தப்படும்‌ ஏடுகளின்‌ 
ஒழுங்கமைவு. 

network termination : பிணைய 
முடிப்பு. 

network terminator : பிணைய 


முடிவுறுத்தி; பிணையச்‌ சாதன 
இணைப்பி : ஒரு ஐஎஸ்டிஎன்‌ 
சாதனம்‌. ஐஎஸ்டிஎன்‌ தொலை 
பேசி இணைப்புத்‌ தடத்திற்கும்‌, 
முனைய தகவிகளுக்கும்‌ 
(Terminal Adapter) அல்லது 


network theory 


ஐஎஸ்டிஎன்‌ 
போன்ற முனைய சாதனங்களுக்‌ 
கும்‌ இடயே இடைமுகமாய்ச்‌ 
செயல்படும்‌ சாதனம்‌. 

network theory : பிணையக்‌ 


கொள்கை: ஒரு மின்‌ பிணை 
யத்தின்‌ உறுப்புகளின்‌ உறுப்பு 


களை பொதுமைப்படுத்தி 
வகைமைப்படுத்தல்‌. 
network time protocol 


பிணைய நேர நெறிமுறை : ஓர்‌ 
இணைய நெறிமுறை. இணை 
யத்தில்‌ இணைக்கப்‌ பட்டுள்ள 
கணினிகளின்‌ ஒத்திசையா கடி 
காரங்களுக்கான நெறிமுறை, 


network topologies : பிணைய 
இடத்தியல்கள்‌ : பயன்படுத்து 
பவர்களின்‌ இருப்பிடங்கள்‌ 
மற்றும்‌ பயன்பாட்டுத்‌ தேவை 
களைப்‌ பொறுத்து முனைகளை 
யும்‌ தகவல்‌ தொடர்புகளையும்‌ 
ஒன்றோடொன்று பிணைத்தல்‌. 
நட்சத்திர பிணையம்‌, வளைய 
பிணையம்‌, பல்முனை பிணை 
யம்‌, மர பிணையம்‌, பின்னல்‌ 
பிணையம்‌ போன்ற பல பிணை 
யங்கள்‌ உள்ளன. 

network transport protoco! : 
பிணைய போக்குவரத்து நெறி 
முறை. 

network virtual terminal : மெய்‌ 
நிகர்‌ முனையப்‌ பிணையம்‌. 


999 neural. network 


தொலைபேசி | ஈசumann concept : நியூமன்‌ 


கோட்பாடு. 


neural net : நியூரால்‌ பிணையம்‌; 
நரம்பணா பிணையம்‌: மனித 
மூளையின்‌ அடிப்படை நினை 
வாற்றல்‌ அலகு போன்று செயற்‌ 
படக்கூடிய பல்வேறு செயற்‌ 
பாடுகளைச்‌ செய்யவல்ல கணித 
மாதிரி வடிவம்‌. நியூரான்‌ 
என்பது அடிப்படை நரம்பு 
உயிரணு ஆகும்‌. ஒரு புழுவின்‌ 
மூளையில்‌ இந்த உயிரணுக்கள்‌ 
1000 வரையில்‌ இருக்கும்‌. மனி 
தனிடம்‌ 10,000 கோடி நரம்பு 
உயிரணுக்கள்‌ உள்ளன. இந்த 
நியூரான்‌ என்ற சொல்லி 
லிருந்தே இப்பெயர்‌ வந்தது. 

neural network : நரம்பணுப்‌ 
பிணையம்‌ : மனித மூளை 
யானது தகவலைக்‌ கையாளு 
தலைக்‌ கற்றுக்‌ கொள்ளல்‌, 
நினைவில்‌ இருத்தல்‌ போன்ற 
பணிகளை எவ்வாறு செய்‌ 
கிறதோ அதே அடிப்படையில்‌ 
அமைக்கப்படும்‌ ஒரு செயற்கை 
நுண்ணறிவு அமைப்பு. மனித 
நரம்பு மண்டலத்திலுள்ள 
நரம்பு செல்களான நியூரான்‌ 
களின்‌ செயல்பாட்டை ஒத்த 
வாறு இதன்‌ செயல்பாடு அமை 
யும்‌. நரம்பணுப்‌ பிணையம்‌ 
என்பது சிறுசிறு செயலாக்க 
உறுப்புகளின்‌ ஒருங்கிணைப்பு 
ஆகும்‌. ஒவ்வோர்‌ உறுப்பும்‌ 


அம. இய ப்ப ப ப பப்ப பப்ட்டடப்ட்டட்டடப்ட்டட்டப்‌ 


பபப 


1000 


newline character 


சிறு எண்ணிக்கையில்‌ உள்ளீடு 
கள்/வெளியீடுகளைக்‌ கொண் 
டிருக்கும்‌. இந்தச்‌ செயலாக்க 
உறுப்புகள்‌ உள்ளீடுகளின்‌ 
தன்மையைக்கொண்டு கற்றுக்‌ 
கொள்ளும்‌ திறன்‌ படைத்தவை. 
என்வே இதன்மூலம்‌ விரும்‌ 
பிய வெளியீட்டைப்‌ பெற முடி 
யும்‌. நரம்பணுப்‌ பிணையங்கள்‌ 
தோரணி உணர்தல்‌, பேச்சுப்‌ 
பகுப்பாய்வு மற்றும்‌ பேச்சு 
ஒருங்கிணைவு போன்ற துறை 
களில்‌ பயன்படுகின்றன. 


என்‌இ.யுஎஸ்‌ : ஓர்‌ 
தள முகவரி 


.ne.us 
இணைய 
அமெரிக்க நாட்டின்‌ நெப்ரஸ்கா 
மாநிலத்தைச்‌ சேர்ந்தது 
என்பதைக்‌ குறிக்கும்‌ பெரும்‌ 
புவிப்பிரிவுக்‌ களப்பெயர்‌. 


neutral network computers : 
நரம்பணு பிணையக்‌ கணினி 
கள்‌; நியூரான்‌ பிணையக்‌ 
கணினிகள்‌ : மின்‌ கற்றுக்கள்‌ 
உள்ள பரிசோதனை எந்திரங்‌ 
கள்‌. மனித மூளையின்‌ நியூ 
ரான்கள்‌ அல்லது நரம்பு செல்‌ 


களிடையே உள்ள இடை 
பிணைப்புகளை ஒட்டி 
வடிவமைக்கப்பட்டது. 


ர : புதிது. 


ர்க : புதுமுகம்‌; கற்றுக்குட்டி : 
1. இணையத்தில்‌ அனுபவ 
மில்லாத பயனாளர்‌. 4. ஏற்‌ 


கெனவே அடிக்கடிக்‌ கேட்கப்‌ 
படும்‌ கேள்விகளுக்கான 
பகுதியில்‌ விளக்கங்கள்‌ இருந்த 
போதும்‌ அதைப்பற்றி அறியா 
மல்‌ அதே தகவலை ஐயமாகக்‌ 
கேட்கும்‌ அனுபவமில்லாத 
யூஸ்நெட்‌ பயனாளர்‌ குறித்து 
கிண்டலாகக்‌ கூறப்படும்‌ சொல்‌. 


ரூ கா : புதிய அட்டை: புது 
அட்டை. 


new century schoolbook : புதிய 
நூற்றாண்டு பள்ளி நூல்‌ : பாட 
நூல்கள்‌ மற்றும்‌ பருவ இதழ்‌ 
களுக்காக உருவாக்கப்பட்டது. 
எளிதாகப்‌ படிக்கக்‌ கூடிய எழுத்‌ 
தச்சின்‌ முகம்‌. 


new database : புதிய தரவுத்‌ 
தளம்‌. 
ர 11௦ : புதுக்‌ கோப்பு. 


newline : புதுவரி : ஆவணத்தில்‌ 
தட்டச்சு, செய்யும்போது ஒரு 
வரி முடிந்து புதிய வரி 
தொடங்குகிறது என்பதை 
உணர்த்தும்‌ குறியீடு. முந்தைய 
வரியின்‌ இறுதியில்‌ அமையும்‌. 
newline character : புதியவரி 
எழுத்து/குறியீடு : திரைக்காட்சி 


அல்லது அச்சுப்பொறியில்‌ காட்‌ 


டியை அடுத்த வரியின்‌ 
தொடக்கத்துக்கு நகர்த்தும்‌ 
கட்டுப்பாட்டுக்‌ குறியீடு. 


செயல்பாட்டளவில்‌ புதியவரிக்‌ 


new message 


குறியீடு என்பது நகர்த்தியின்‌ 
திரும்புகை (carriage return), 
வரியூட்டல்‌ (1116 feed) ஆகிய 


இரண்டு குறியீடுகளும்‌ 
இணைந்த ஒன்றாகும்‌. 
new message : புதுச்‌ செய்தி. 


new/openiclose : புதிய/திற/ 
மூடு : அனைத்து மென்பொருள்‌ 
களிலும்‌ கோப்பு (ஈச) பட்டி 
யில்‌ இருக்கும்‌ தேர்வுகள்‌. 

new option : புதிய விருப்பத்‌ 
தேர்வு. 

new record : புதிய ஏடு. 

ews : செய்திகள்‌. 

new search : புதிய தேடல்‌. 


news feed or newsfeed : செய்தி 
ஊட்டல்‌; செய்தி உள்ளிடல்‌ : 
செய்தி வழங்கன்களில்‌ செய்திக்‌ 
குழுக்‌ கட்டுரைகளை விநி 
யோகித்தல்‌, பரிமாறிக்‌ கொள்‌ 
ளல்‌, பரப்புதல்‌. என்‌என்டீபீ 
நெறிமுறை அடிப்படையில்‌ 
பிணைய இணைப்புகள்‌ மூல 
மாக தொடர்பு ஏற்படுத்திக்‌ 
கொள்ளும்‌, செய்தி வழங்கன்‌ 
களுக்கிடையே ஒத்துழைப்பை 
ஏற்படுத்தி இப்பணிகள்‌ மேற்‌ 
கொள்ளப்படுகின்றன. 

news group : செய்திக்‌ குழு : 
இணையத்தில்‌ குறிப்பிட்ட 
தலைப்புகளில்‌ உறுப்பினர்கள்‌ 
கலந்துரையாடும்‌ மன்றம்‌. ஒரு 


1001 


.hnewsrc 


செய்திக்‌ குழுவில்‌ கட்டுரைகள்‌ 
இடம்பெறும்‌. அவற்றுக்கான 
ஐயங்கள்‌, பதில்கள்‌, மறுப்பு 
ரைகள்‌ இடம்‌ பெறலாம்‌. 
ஒவ்வொரு செய்திக்குழுவுக்கும்‌ 
ஒரு பெயர்‌ உண்டு. படிநிலை 
யில்‌ தொடர்ச்சியான சொற்களி 
னால்‌ (இடையே புள்ளியிட்டு) 
கருப்பொருளின்‌ உட்பிரிவுகள்‌ 
குறிப்பிடப்பட்டிருக்கும்‌. (எ-டு) : 
rec.crafts.textiles.needlework. 


5 ஈaster : செய்திப்‌ பொறுப்‌ 
பாளர்‌; செய்தித்‌ தலைவர்‌ 
இணையத்தில்‌ ஒரு குறிப்பிட்ட 
புரவன்‌ கணினியில்‌ செய்தி 
வழங்கனைப்‌ பராமரிக்கும்‌ 
பொறுப்பில்‌ இருக்கும்‌ நபர்‌. 
newsmaster@domain.name என்ற 
முகவரிக்கு அனுப்பப்படும்‌ 
அஞ்சல்கள்‌ இவருக்குப்‌ போய்ச்‌ 
சேரும்‌. 

.newsrc .நியூஸ்ஆர்சி 
யூனிக்ஸ்‌ அடிப்படையிலான, 
செய்தி வாசகர்களுக்கான நிறுவு 
கோப்பினை அடையாளங்‌ 
காட்டும்‌ கோப்பு வகைப்பெயர்‌ 
(File extention). இந்த நிறுவு 
கோப்பு, பயனாளர்‌ உறுப்பினரா 
யுள்ள செய்திக்‌ குழுக்கவின்‌ பட்‌ 
டியலையும்‌ ஒவ்வொரு செய்திக்‌ 
குழுவிலும்‌ பயனாளர்‌ ஏற்‌ 
கெனவே வாசித்த கட்டுரை 
களின்‌ பட்டியலையும்‌ 
கொண்டிருக்கும்‌. 


news reader 


news reader : நியூஸ்ரீடர்‌ : ஒரு 
யூஸ்‌ நெட்‌ கிளையன்‌ நிரல்‌. 
யூஸ்நெட்‌ செய்திக்‌ குழுவில்‌ 
பயனாளர்‌ உறுப்பினராகவும்‌, 
கட்டுரைகளைப்‌ படித்தறியவும்‌, 
பதில்களை அனுப்பவும்‌, மின்‌ 
அஞ்சல்‌ மூலம்‌ பதில்‌ அனுப்‌ 
பவும்‌, கட்டுரைகளை அனுப்‌ 
பவும்‌ உதவும்‌. இன்றைக்கு பல 


இணைய உலாவிகளும்‌ 
இத்தகைய வசதிகளைத்‌ 
தருகின்றன. 


news server : செய்தி வழங்கன்‌ : 
இணையத்திலுள்ள செய்திக்‌ 
குழுக்களின்‌ தரவுகளை 
நியூஸ்ரீடர்‌ கிளையன்களுக்கும்‌ 
ஏனைய வழங்கன்களுக்கும்‌ பரி 
மாறிக்‌ கொள்ளும்‌ ஒரு 
கணினியை அல்லது நிரலை 
இவ்வாறு அழைக்கலாம்‌. 
ரe£௦ா : நியூட்டன்‌ : ஆப்பிள்‌ 
நிறுவனம்‌ வெளியிட்ட சொந்த 
இலக்கமுறைத்‌ துணைவன்‌ 
(Peronal Digital Assistant) சாதனத்‌ 
தின்‌ பெயர்‌ ஆப்பிள்‌ நியூட்டன்‌ 
மெலேஜ்பேடு எனப்பட்டது. 
Newton-Raphson : நியூட்டன்‌- 
ராஃப்சன்‌ : சமன்பாடுகளுக்குத்‌ 
தீர்வு காண்பதற்குப்‌ பயன்படுத்‌ 
தப்படும்‌ ஒன்றோடொன்று 
செயற்படக்கூடிய நடைமுறை. 
Newton OS : நியூட்டன்‌ ஓஎஸ்‌ : 
ஆப்பிள்‌ நியூட்டன்‌ மெலேஜ்‌ 


1002 


NeXT 


பேடு எனப்படும்‌ சொந்த 
லெக்கமுறைத்‌ துணைவனில்‌: 
செயல்படும்‌ இயக்க முறைமை. 


ரூ Wve : புதிய அலை (நியூ 
வேவ்‌) டாசுக்கும்‌ விண்‌ 
டோகக்கும்‌ இடையில்‌ ஒடும்‌ 
பீசி. செயற்பாட்டுச்‌ சூழ்‌ நிலை. 
எச்‌.பி. உருவாக்கியது. அது 
தரவுகளை ஒருங்கிணைத்து 
பணிகளை இயக்கி அமைப்புக்‌ 
குள்‌ செயலாற்றும்‌. பல்வேறு 
தரவுப்‌ பயன்பாடுகளைக்‌ 
கலந்து ஒரு கூட்டு ஆவணத்தை 
உருவாக்கும்‌ பொருள்‌ 
மேலாண்மை வசதியை அனு 
மதிக்கும்‌. ஏதாவதொரு மூலக்‌ 
கோப்பில்‌ தரவு புதுப்பிக்கப்‌ 
பட்டால்‌, அகநிலை இணைப்பு 
கள்‌ ஆவணத்தைத்‌ தானாகவே 
மேம்படுத்தும்‌. காலம்‌ அல்லது 
நிகழ்வுகளால்‌ இயக்கப்படும்‌ 
உதவியாளர்களை உருவாக்க 
அனுமதிக்கும்‌. புதிய அலை 
களின்&ழ்‌ இயங்க நிரல்‌ தொடர்‌ 
களை மாற்ற வேண்டும்‌. 

NeXT : நெக்ஸ்ட்‌ : நெக்ஸ்ட்‌ 
கம்ப்யூட்டர்‌ (NeXT Computer) 
என்ற நிறுவனத்தின்‌ தயாரிப்பு. 
இந்த நிறுவனம்‌ .பின்னாளில்‌ 
நெக்ஸ்ட்‌ சாஃப்ட்வேர்‌ நிறு 
வனம்‌ என்றழைக்கப்பட்டது. 
ஸ்டீவன்‌ ஜாப்ஸ்‌ (Steven Jobs) 
என்பவர்‌ 1985இல்‌ நிறுவிய ஒரு 
கணினித்‌ தயாரிப்பு மற்றும்‌ 


next 


1003 NIC 


மென்பொருள்‌ உருவாக்க நிறு 
வனம்‌. இந்த நிறுவனத்தை 
1995ஆம்‌ ஆண்டு ஆப்பிள்‌ கம்ப்‌ 
யூட்டர்‌ நிறுவனம்‌ விலைக்கு 
வாங்கியது. 


ext : அடுத்த. 

next computer : நெக்ஸ்ட்‌ 
கணினி : நெக்ஸ்ட்‌-இன்‌ நிறு 
வனத்திடமிருந்து வரும்‌ 


யூனிக்ஸ்‌ ஏற்பு பணி நிலையக்‌ 
குடும்பங்கள்‌. 68040 மையச்‌ 
செயலகத்தைப்‌ பயன்படுத்தி 
1120 % 832 பழுப்பு அளவு 
வண்ண வரைகலை டிஸ்ப்ளே 
போஸ்ட்‌ ஸ்கிரிப்ட்‌ ஆகியவை 
உள்ளடக்கியது. 2.88 மீமிகு 
எண்மி நெகிழ்‌ வட்டும்‌ சிடி தர 
ஒன்சக்காக இலக்க முறை 
குறிப்பு செயலாக்க சிப்புவை 
யும்‌ கொண்டிருக்கும்‌. உருவ 
செயலாக்கம்‌ தரவுச்‌ சுருக்கம்‌ மற்‌ 
றும்‌ குரல்‌ ஏற்பு போன்றவை 
யும்‌ நெக்ஸ்ட்‌ ஸ்டெப்‌ ஜேபி 
இஜி மென்பொருள்‌ மூலம்‌ 
வண்ண கறுப்பு-வெள்ளை 
உருவங்களை சுருக்கலாம்‌. ஆப்‌ 
பிளின்‌ முன்னாள்‌ தலைவரான 
ஸ்டீவன்‌ ஜாப்ஸ்‌ 1985இல்‌ 
நெக்ஸ்ட்டை உருவாக்கினார்‌. 
next page button : அடுத்த பக்க 
பொத்தான்‌. 


ளர்‌ : .என்‌எஃப்‌ : ஒர்‌ இணைய 
தள முகவரி நார்‌ஃபோல்க்‌ 


தீவுகளைச்‌ சேர்ந்தது என்பதைக்‌ 
குறிக்கும்‌ பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ 


களப்பெயர்‌. 


ர்‌.௦௨ : .என்‌எஃப்‌.சிஏ : ஓர்‌ 
இணைய தள முசுவரி கனடா 
நாட்டின்‌ நியூஃபவுண்ட்லாண்‌ 
டைச்‌ சேர்ந்தது என்பதைக்‌ 
குறிக்கும்‌ பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ 


களப்பெயர்‌. 


ஏ : .என்ஜி : ஒர்‌ இணைய தள 
முகவர்‌ நைஜீரியா நாட்டைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ களப்பெயர்‌, 


எரி. : .என்ஹெச்‌.யுஎஸ்‌ : ஓர்‌ 
இணைய தள முகவரி 
அமெரிக்க நாட்டின்‌ நியூ ஹேம்ப்‌ 
ஸைர்‌ மாநிலத்தைச்‌ சேர்ந்தது 
என்பதைக்‌ குறிக்கும்‌ பெரும்‌ 
புவிப்பிரிவுக்‌ களப்‌ பெயர்‌. 

அர்‌ : .என்ஐ : ஓர்‌ இணைய தள 
முகவரி நிகராகுவா நாட்டைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ களப்பெயர்‌. 
ரர்bble : கொறியளவு ; தகை 
எண்மி: ஓர்‌ எண்மியின்‌ (byte) 
பாதி. இது அடுத்தடுத்து நான்கு 
துண்மிகளை (06)க்‌ கொண்டது. 
NIC : நிக்‌ : 1. பிணைய இடை 
முக அட்டை என்று பொருள்‌ 
படும்‌ network interface card என்‌ 
பதன்‌ சுருக்கம்‌. 2. பிணையத்‌ 
தகவல்‌ மையம்‌ என்று பொருள்‌ 


nickel cadmium battery 


படும்‌ network information center 
என்ற தொட ரின்‌ சுருக்கம்‌. ஒரு 
பிணையத்தைப்‌ பற்றியும்‌ அதி 
லிருந்து பெறப்படும்‌ சேவைகள்‌ 
பற்றியும்‌ பயனாளர்களுக்கு 
தகவல்‌ வழங்கும்‌ அமைப்பு. 
இணையத்தின்‌ முதன்மை நிக்‌, 
இன்டர்நிக்‌ எனப்படுகிறது. ௮௧ 
இணையம்‌ மற்றும்‌ பிற தனி 
யார்‌ பிணையங்கள்‌ தமக்கென 
தனியான நிக்‌ அமைப்புகளைக்‌ 
கொண்டிருக்கும்‌. 

nickel cadmium battery : நிக்கல்‌ 
கேட்மியம்‌ மின்கலன்‌ : கார 
மின்பகுப்புத்‌ திரவம்‌ கொண்ட 
மின்னூட்டத்தகு மின்கலம்‌. 
இதே போன்ற ஈய அமில மின்‌ 
கலன்களைவிட நிக்கல்‌ கேட்‌ 
மியம்‌ மின்கலன்கள்‌ நீண்ட 
நாட்கள்‌ செயல்படுபவை. நீண்ட 
நாட்கள்‌ சேமிக்க வல்லவை. 
nickel hydride : நிக்கல்‌ ஹைட்‌ 
ரைட்‌ : சக்தி ஏற்றக்கூடிய மின்‌ 
கலங்களை உருவாக்கப்‌ பயன்‌ 
படும்‌ பொருள்‌. நிக்கல்‌ மின்‌ 
கலங்களைவிட இது ஒரு 
கிலோவுக்கு அதிக சக்தியைத்‌ 
தருகிறது. நினைவக விளைவை 
அவை காட்டுவதில்லை. 

nickel metal hydride battery : 
நிக்கல்‌ உலோக ஹைடிரைடு 
மின்கலன்‌ : நிக்கல்‌ கேட்மியம்‌, 
காரப்பொருள்‌ மின்கலன்களை 
விட அதிக வாழ்நாளும்‌ உயர்ந்த 


1004 


nil pointer 


செயல்திறனும்‌ கொண்ட மறு 
மின்னூட்டத்தகு மின்கலம்‌. 

nickname புனைபெயர்‌; 
செல்லப்பெயர்‌ : மின்னஞ்சலில்‌ 
பெறுநர்‌ முகவரி இடம்‌ பெறும்‌ 
இடத்தில்‌ ஒன்று அல்லது மேற்‌ 
பட்ட முழுப்‌ பிணைய முகவரி 
களைத்‌ தருவதற்குப்‌ பதில்‌ 


சுருக்கமாகப்‌ பயன்படுத்தும்‌ 
பெயர்‌. (எ-டு) பயாகாடு 
annauniv.edu என்பதற்குப்‌ 


பதிலாக (ய௱ என்பது புனை 
பெயராக இருக்கலாம்‌. நிரலில்‌ 
புனைபெயர்‌ நிலைப்படுத்தப்‌ 
பட்டது எனில்‌, முழுப்‌ 
பெயரையும்‌ கொடுப்பதற்குப்‌ 
பதில்‌ யான என்று மட்டும்‌ குறிப்‌ 
பிட்டால்போதும்‌. கணினித்‌ 
துறையில்‌ பணியாற்றுபவர்‌ 
களின்‌ முகவரிகள்‌ ॥௱௨௫௦௦௱- 
puter.annauniv.edu என்றிருக்‌ 
கலாம்‌. computer faculty 
என்னும்‌ புனை பெயர்‌ கணினித்‌ 
துறையைச்‌ சார்ந்த அனைவரை 
யும்‌ குறிப்பதாக இருக்கலாம்‌. 
ரரகdர்வ : இயக்கப்படும்‌ எண்கள்‌ 
இல்லாத; உறுப்பிலா : இயக்கப்‌ 
படும்‌ எண்கள்‌ (௦றாகா5) எது 
வும்‌ குறித்துரைக்கப்படாத ஒரு 
செயற்பாடு தொடர்புடையது. 
ஈர! pointer : இன்மை சுட்டு: ஒரு 
பட்டியலின்‌ 
முடிவினைக்‌ குறிக்கப்‌ பயன்‌ 
படும்‌ சுட்டு. 


பிணைப்புள்ள 


nine's complement 


nine's complement : ஒன்பதின்‌ 
குறை நிரப்பு எண்‌: ஒவ்வொரு 
இலக்கத்தையும்‌ ஒன்பதிலிருந்து 
கழித்துக்‌ கிடைக்கும்‌ ஒரு 
பதின்ம எண்ணின்‌ குறை நிரப்பு 
எண்‌. 
என்ற எண்‌ 432 என்ற எண்ணின்‌ 
ஒன்பதின்‌ குறைநிரப்பு எண்‌. 
இது 999 என்ற எண்ணிலிருந்து 
432-ஐக்‌ கழிப்பதன்‌ மூலம்‌ 
கிடைக்கிறது. இது ஒன்றின்‌ 
குறை நிரப்பு எண்‌, இரண்டின்‌ 
குறை நிரப்பு எண்‌, பத்தின்‌ 
குறை நிரப்பு எண்‌ போன்றது. 
ninety column card 
தொண்ணூறு பத்தி அட்டை : 
அகல்விரி தானியங்கிக்‌ கணினி 
யில்‌ (Universal Automatic Com- 
puter-UNIVAC) அட்டை கையாள்‌ 
தல்‌ சாதனத்தில்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ துளையிட்ட அட்டை. 
இது 90 பத்திகளைக்‌ கொண்டது. 
ஒவ்வொரு பத்தியில்‌ ஓர்‌ எழுத்‌ 
இதனைத்‌ துளையிடலாம்‌. இது 
ஹோலரித்‌ அட்டை தொண்‌ 
ணூற்றாறு பத்தி அட்டை ஆகிய 
வற்றிலிருந்து வேறுபட்டது. 
ninetysix column card : தொண்‌ 
ணூற்றாறு பத்தி அட்டை 
அட்டை கையாள்தல்‌ சாதனத்‌ 
தில்‌ பயன்படுத்தப்படும்‌ துளை 
யிட்ட அட்டை. இது 18 வரிசை 
களையும்‌ 36 பத்திகளையும்‌ 
கொண்டது. ஒவ்வொரு பத்தி 


1005 


எடுததுக்காட்டு : 567 


NMOS or N-MOS 


யிலும்‌ மூன்று எழுத்துகளைத்‌ 
துளையிடலாம்‌. இது ஹோல 
ரித்‌ அட்டை தொண்ணூறு பத்தி 
அட்டை ஆகியவற்றிலிருந்து 
மாறுபட்டது. 

1415 : நிஸ்‌; என்ஐஎஸ்‌ : பிணைய 
தகவல்‌ சேவை எனப்‌ பொருள்‌ 
படும்‌ Network Information Service 
என்ற தொடரின்‌ சுருக்கம்‌. 
ரர tbe : எண்காட்சிக்‌ குழாய்‌; 
நிக்சி குழல்‌: தெளிவான எண்‌ 
களைக்‌ காட்சியாகக்‌ காட்டு 
வதற்குப்‌ பயன்படும்‌ வெற்‌ 
நிடக்‌ குழாய்‌. 

n-key roltover : என்‌-விசை 
சுற்றுதல்‌ : வேக தட்டச்சுக்கான 
விசைப்பலகை மின்சுற்று வடி 
வமைப்பு. இதை சோதிக்க எந்த 
விசைகளில்‌ இருந்தும்‌ விரலை 
எடுக்காமல்‌ நான்கு அடுத்‌ 
தடுத்த விசைகளை அழுத்த 
வேண்டும்‌. நான்கு எழுத்து 
களும்‌ திரையில்‌ தோன்றினால்‌ 
அந்த விசைப்பலகையில்‌ இந்த 
விசை இருக்கிறது என்று 
பொருள்‌. 

னி: .என்‌எல்‌ : ஓர்‌ இணைய தள 
முகவரி நெதர்லாந்து நாட்டைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்புவிப்பிரிவுக்‌ களப்‌ 
பெயர்‌. 


NMOS or N-MOS : 
என்மாஸ்‌: N-தட 


என்‌-மாஸ்‌; 
உலோக 


NNTP 


1006 


noise pollution 


ஆக்ஸைடு குறைகடத்தி எனப்‌ 
பொருள்படும்‌ N- channe! metal 
oxide semiconductor என்பதன்‌ 
சுருக்கப்‌ பெயர்‌. மாஸ்‌ஃபெட்‌ 
(MOSFET-Metal Oxide Semi 
conductor Field Effictive Transistor) 
களில்‌ மின்‌ இணைப்புத்தடம்‌ 
துளைகளின்‌ நகர்வுகளால்‌ ஏற்‌ 
படுவதில்லை (மின்னணு ஓர்‌ 
அணுவிலிருந்து இன்னோர்‌ 
அணுவுக்கு இடம்‌ பெயர்‌ 
வதால்‌ ஏற்படும்‌ வெற்று இடம்‌ 
துளை (016) எனப்படுகிறது. 
மின்னனு இடம்‌ பெயர்‌ 
வதால்தான்‌ துளை ஏற்படு 
சிறது. துளைகளைவிட மின்‌ 
னணு வேகமாக டெம்பெயரும்‌ 
என்பதால்‌ என்மாஸ்‌, பீமாஸை 
விட வேகமானது ஆனால்‌ என்‌ 
மாஸை வடிவமைப்பது கடின 
மானது அதிகச்செலவு பிடிக்கும்‌. 


NNTP : என்‌என்டீபீ : பிணையச்‌ 
செய்திப்‌ பரிமாற்ற நெறிமுறை 
என்று பொருள்படும்‌ Network 
News Transfer Protocal என்ற 
தொடரின்‌ கருக்கச்‌ சொல்‌. 
செய்திக்‌ குழுக்களின்‌ பரப்பு 
கையை இந்த இணைய நெறி 
முறை நிர்வகிக்கிறது. 


॥௦ : .என்‌ஓ : ஒர்‌ இணைய தள 
முகவரி நார்வே நாட்டைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ களப்‌ 
பெயர்‌. 


௦௦6 : மைய முனை : 1. ஒரு 
கணினி இயையத்தில்‌ ஒரு சேர்‌ 
முனையம்‌ அல்லது செய்தித்‌ 
தொடர்புக்‌ கணினி. 8. மரம்‌ 
போன்ற அமைப்பில்‌ இரண்டு 
அல்லது அவற்றுக்கு மேற்‌ 
பட்ட களைகள்‌ ஒன்றிணையும்‌ 
மைய முனை. 3. அச்சிட்ட மின்‌ 
சுற்று வழிப்பலகையில்‌ பல்‌ 
வேறு அமைப்பிகள்‌ ஒன்றாக 
இணையும்‌ இடம்‌. 


ா௦156 : இரைச்சல்‌ : 1. ஒரு 
சாதனத்தில்‌ அல்லது பொறி 
யமைவில்‌ இயல்பான செயற்‌ 
பாட்டிற்குக்‌ குந்தகம்‌ விளை 
விக்கும்‌ விரும்பத்தகாத ஒலி. 
இது, அந்தச்‌ சாதனத்தின்‌ 
அமைப்பிகளாலோ இயற்கை 
யாகவோ அல்லது மனிதரின்‌ 
குறுக்கட்டினாலோ ஏற்பட 
லாம்‌. 2. பிழைகள்‌ உண்டாவதற்‌ 
குக்‌ காரணமாக இருக்கக்கூடிய 
போலிக்குறியீடுகள்‌ அல்லது 
விரும்பத்தகாத குறியீடுகள்‌. 
noise immunity : இரைச்சல்‌ 
ஏமக்‌ காப்பு : தேவையான குறி 
யீடுகளை மட்டும்‌ ஏற்றுக்‌ 
கொண்டு வேண்டாத குறியீடு 
களைஒதுக்கிவிடும்‌ திறனுடைய 
சாதனம்‌. 


noise pollution ஒலித்‌ 
தூய்மைக்‌ கேடு : ஆக்கப்‌ பணி 
களிலிருந்து கவனத்தைச்‌ 


non-blocking 


சிதறடிக்கக்கூடி ய ஒசை. குறிப்‌ 
பாக. அலுவலகங்களில்‌ ஏற்‌ 
படும்‌ தேவையற்ற இரைச்சல்‌. 
அச்சு எந்திரங்கள்‌, தட்டச்சுப்‌ 
பொறிகள்‌, படியெடுப்பு 
எந்திரங்கள்‌ போன்றவற்றி 
லிருந்து எழும்‌ ஓசைகள்‌ இவ்‌ 


வகையின. 


non-blocking : தடுக்காத நிலை : 
தடை அல்லது தாமதம்‌ இன்றி 
ஒரு சமிக்கை, அது போய்ச்‌ சேர 
வேண்டிய இடத்தை அடைதல்‌. 


non-breaking hyphen : பிரிக்காத 
ஓட்டுக்குறி (ஹைஃபன்‌) 

சொல்‌ செயலிகளில்‌ பயன்படுத்‌ 
தப்படும்‌ சொல்‌. இதில்‌ ஒரு 
கோட்டின்‌ இறுதியில்‌ வரும்‌ 
(ஹைஃபன்‌) சேர்ந்த சொல்‌ 
லைப்‌ பிரிக்கக்கூடாது. சான்‌ 
றாக ஃபிளிப்‌-ஃப்ளாப்‌ என்ற 
சொல்லை இரண்டு வரிகவில்‌ 
பிரித்தால்‌ குழப்பம்‌ ஏற்படும்‌. 
பிரிக்காத சிறுகோட்டை 
நுழைத்தால்‌ இரண்டு சொற்‌ 
களை ஒன்றாகவே வைக்கும்‌. 

nonbreaking space : முறிவிலா 
இடவெளி : ஒரு சொல்லின்‌ 
இரு பகுதிகள்‌ அல்லது இரு 
சொற்கள்‌ வரியின்‌ இறுதியில்‌ 
வரும்போது பிரிந்துவிடாமல்‌ 
இருக்க வழக்கமான இடவெளி 
(Space)-க்குப்‌ பதிலாக இடம்‌ 
பெறச்செய்யும்‌ குறியீடு. இரு 


1007 


noncontiguous data 


பகுதிகளும்‌ பிரியாமல்‌ ஒரே 
வரியில்‌ இருக்கச்‌ செய்யும்‌. 
இரு. அறிவரசு என்ற சொற்கள்‌ 
வரியின்‌ இறுதியில்‌ வரும்போது 
இடமில்லாமையால்‌ திரு. 
என்பது முந்தைய வரியிலும்‌ 
அறிவரசு அடுத்த வரியிலும்‌ 
இடம்‌ பெறும்‌. இரு. அறிவரசு 
என்ற சொற்கள்‌ இணைபிரியா 
மல்‌ ஒரே வரியில்‌ நிற்கவேண்டு 
மெனில்‌ இரு சொற்களுக்கு 
மிடையே முறிவிலா இட 
வெளியை இடம்பெறச்‌ செய்ய 
வேண்டும்‌. 

non conducting : மின்‌ கடத்தா 
திருத்தல்‌. 

non conducting state : 
கடத்தா நிலை. 

non conductor : மின்‌ கடத்தாப்‌ 
பொருள்‌ : மின்னோட்டம்‌ பாய 
முடியாத பொருள்‌. இது மின்‌ 
கடத்திகளிலிருந்து வேறுபட்டது. 


மின்‌ 


noncontiguous data structure: 
தொடர்பறு தரவுக்‌ கட்டமைப்பு : 
நினைவகத்தில்‌ தொடர்ச்சியில்‌ 
லாமல்‌ உறுப்புகள்‌ இருத்தப்படு 
கின்ற ஒரு தரவு கட்டமைப்பை. 
இவ்வாறு குறிக்கிறோம்‌. வரை 
பட, மர வகையைச்‌ சார்ந்த 
தரவு கட்டமைப்புகளின்‌ உறுப்பு 
கள்‌ நினைவகத்தில்‌ தொடர்ச்சி 
யின்றி ஆங்காங்கே இருத்தப்‌ 
படுகின்றன. அடுத்தடுத்த 


nondestructive read 


உறுப்புகள்‌ முகவரிச்‌ சட்டுகள்‌ 
(றா) மூலம்‌ அறியப்‌ 
படுகின்றன. 

non destructive read : அழித்‌ 
திடாப்‌ படிப்பு சேமிப்புச்‌ 
சாதனங்களின்‌ உள்ளடக்கங்‌ 
களை அழித்து விடாத படிப்புச்‌ 
செயற்பாடு. 

nondestructive readout : அழி 
விலாப்‌ படிப்பு : நினைவகத்தில்‌ 
உள்ள தகவலைப்‌ படித்தவுடன்‌ 
அழிந்து போகாமல்‌ படிக்கும்‌ 
முறை. தகவலை அழிய விடா 
மல்‌ இருத்திவைக்கும்‌ சேமிப்‌ 
புத்‌ தொழில்நுட்பம்‌ அல்லது 
படித்தவுடன்‌ தகவலை மீண்டும்‌ 
புதுப்பிக்கும்‌ தொழில்‌ நுட்பம்‌ 
மூலம்‌ அழிவிலாப்‌ படிப்பு 
இயல்வதாகிறது. 

non document : 
ஆவணம்‌. 


வாசகமிலா 


non document mode : ஆவணம்‌ 
இல்லாத முறை : மூலமொழி 
நிரல்‌ தொடர்கள்‌ பிரிவு கோப்பு 
கள்‌ மற்றும்‌ பொதுச்‌ சொற்‌ 
கோப்புகளையும்‌ வேறு நிரல்‌ 
தொடருக்கு மாற்றுவதற்காக 
உருவாக்கும்‌ சொல்‌ செயலாக்க 
முறை. உரிமையாளர்‌ படிவக்‌ 
குறியீடு இல்லாத சொற்பகுதி 
யைக்‌ கொண்ட கோப்பை உரு 
வாக்குகிறது. நார்ட்டன்‌ எடிட்‌ 
டர்‌, எக்ஸ்‌ ஒய்‌ ரைட்‌ போன்ற 


1008 


nongraphic character 


சொல்செயலிகள்‌ மற்றும்‌ 
உரைத்தொகுப்பிகள்‌ தானா 
கவே அஸ்கி சொற்கோப்பு 
களை உருவாக்குகின்றன. 
அவற்றுக்கு இந்த வாய்ப்‌ 
பலித்தல்‌ தேவையில்லை. 
1௦76 : எதுவுமில்லை. 


nonerasable storage : அழித்திட 
முடியாத சேமிப்புச்‌ சாதனம்‌ : 
கணிப்பின்போது தன்னிடம்‌ 
அடங்கியுள்ள தகவல்களை 
அழித்திட முடியாத சேமிப்புச்‌ 
சாதனம்‌. துளையிட்ட காகித 
நாடா, துளையிட்ட அட்டை 
கள்‌, சில வகை அழிக்க 
முடியாத படிப்புக்‌ காந்த 
நினைவகம்‌ ஆகியவை இவ்‌ 
வகைச்‌ சாதனங்கள்‌. 


nonexecutable statement 
நிறைவேற்ற முடியாத கட்டளை : 
ஒரு செயல்முறையை வகுத்து 
அந்தச்‌ செயல்முறையில்‌ 
அடங்கியுள்ள குறிப்பிட்ட நட 
வடிக்கை எதனையும்‌ நிறை 
வேற்றும்படி கோராத 
கட்டளை. இது நிறைவேற்றத்‌ 
தக்க கட்டளையிலிருந்து வேறு 
பட்டது. 

nongraphic character : வரை 
கலையல்லாத எழுத்து; வரை 
வியல்‌ சாராத உருக்காட்சி 
அச்சடிப்பானுக்காக அல்லது 
காட்சித்திரைக்காக அமைக்கப்‌ 


nonimpact print 


படும்போது அச்சடிக்கத்தக்க 
எழுத்து உருக்காட்சியை உண்‌ 
டாக்காத எழுத்து. எடுத்துக்‌ 
காட்டு: சகடக்‌ கட்டுப்பாடு; 
தலைப்பெழுத்து. 

nonimpact print : தொடாசச்சு; 
தாக்குறவிலா அச்சு. , 
nonimpact -printer : தாக்குற 
விலா அச்சடிப்பி : வெளிப்பாடு 
களை அச்சடிப்பதற்காக மின்‌ 
வெப்பம்‌, லேசர்‌ தொழில்நுட்‌ 
பம்‌, ஒளிப்பட உத்திகள்‌ 
போன்றவற்றைப்‌ பயன்‌ 
படுத்தும்‌ அச்சடிப்பி. இது 
“தாக்குறவு அச்சடி ப்பிலிருந்து 
வேறுபட்டது. 

noninterlaced : இடைப்‌ பின்ன 
லற்ற : வரிகளை மேலிருந்து 
கீழாக வரிசையாகக்‌ காட்டி ஒரு 
சிஆர்டி ஒளி தருதல்‌. ஒரு இரை 
யகத்தில்‌ தானாகவே இடைப்‌ 
பின்னல்‌ உள்ளது இல்லாதது 
என்றாவதில்லை. இடைப்‌ 
பின்னல்‌ இல்லாத திரையகக்‌ 
குறுக்குவாட்ட ஒளிக்காட்சி 
கட்டுப்படுத்தியிலிருந்து எடுத்‌ 
.துக்கையாளும்‌ திறன்‌ 
கொண்டிருக்கும்‌. 

nonlinear function : நேரிலாப்‌ 
பணி : ஒரு பணியை நேர்‌ என்று 
சொல்வதானால்‌ அதன்‌ ஒரு 
அளவு வேறொன்றிலிருந்து நேர்‌ 
விகிதத்தில்‌ மாறுபட்டிருக்கும்‌. 


1009 


nonmaskable interrupt’ 


ஆகவே அதன்‌ வரைபடம்‌ 
செங்குத்துக்கோடாக இருக்கும்‌. 
nonlinear programming : ஒரு 
படியிலாச்‌ செயல்முறைப்‌ 
படுத்துதல்‌ : ஒரு குறிப்பிட்ட 
சார்பலனின்‌ மிகக்‌ குறைந்த 
அல்லது மிகஉயர்ந்த மதிப்‌ 
பினைக்‌ கண்டறிவதற்காகப்‌ 
பயன்முறைக்‌ கணிதத்தில்‌ 
உள்ள பகுதி. வகுத்துரைக்கப்‌ 
படும்‌ மாறிகள்‌ அனைத்தையும்‌ 
இதனால்‌ கண்டுபிடிக்கலாம்‌. 
இது ஒரு படிச்செயல்‌ முறைப்‌ 


படுத்துதலிலிருந்து வேறு 
பட்டது. 
nonmaskable interrupt 


மறைக்கவியலாக்‌ குறுக்கீடு : 
மென்பொருள்‌ மூலம்‌ மற்றும்‌ 
விசைப்பலகை அல்லது அது 
போன்ற' சாதனங்களின்‌ மூலம்‌ 
உருவாக்கப்படும்‌ குறுக்கட்டுக்‌ 
கோரிக்கைகளை மீறி முன்‌ 
னுரிமை எடுத்துக்‌ கொள்கின்ற 
ஒரு வன்பொருள்‌ குறுக்கீடு 
இவ்வாறு அழைக்கப்படுகிறது. 
இத்தகைய குறுக்கீட்டை பிற 
சேவைக்‌ கோரிக்கைகள்‌ மீறி 
விட முடியாது. மிகமோசமான 
நினைவகப்‌ பிழை நிகழும்‌ 
போது அல்லது மின்‌ தடங்‌ 
கலின்போது மட்டுமே இத்தகு 


மறைக்கவியலாக்‌ குறுக்கீடு 
நுண்செயலிக்கு அனுப்பப்‌ 
படும்‌. 


rr 


4 


nonmodel 


.-nonmodel : முறை இல்லாத : 
முறை சார்ந்திராத தெளிவான 
முறை பொத்தான்‌ அமைக்கா 
மல்‌ ஒரு சூழ்நிலையில்‌ இருந்து 
வேறொன்றுக்கு மாறுதல்‌. 
nonnumeric programming : 
எண்களிலாச்‌ செயல்முறைப்‌ 
படுத்துதல்‌ : எண்களை விடுத்து 
சைகைகளைக்‌ கையாளும்‌ 
செயல்முறைப்படுத்துதல்‌. எண்‌ 
மானக்‌ கணிப்புகள்‌ அல்லாமல்‌ 
சொற்கள்‌ போன்ற சைகைப்‌ 
பொருள்களைக்‌ கையாள்வதை 
இது குறிக்கிறது. 

nonoverlap processing : உடன்‌ 
நிகழா செயலாக்கம்‌ : படித்தல்‌, 
எழுதுதல்‌, உள்முகச்‌ செய்‌ 
முறைப்படுத்துதல்‌ ஆயெவை 
ஒரு தொடர்‌ வரிசை முறையில்‌ 
மட்டுமே நடைபெறும்‌ உத்தி. 
இது மேற்கவிந்த செய்முறைப்‌ 
படுத்துதலிலிருந்து வேறு 
பட்டது. 

ஈரா : அச்சுத்‌ தவிர்ப்பு; 
அச்சடிப்புத்‌ தடைத்‌ துடிப்பு : 
எந்திரக்‌ கட்டுப்பாட்டின்‌8ழ்‌ 
வரிவாரி அச்சடிப்பினைத்‌ தடுக்‌ 
கிற ஒரு துடிப்பு. 
nonpreemptive multitasking : 
முற்படு பல்பணியாக்கம்‌ : ஒரு 
பயன்பாடு இயங்கும்போது, 
மையச்‌ செயலகத்தின்‌ கட்டுப்‌ 
பாட்டை வேறொரு பயன்‌ 


1010 


nonprocedural query 


பாட்டுக்குத்‌ தருதல்‌. சான்றாக 
பயனாளர்‌ உள்ளீட்டை ஏற்றுக்‌ 
கொள்ள அது தயாராதல்‌. இந்த 
முறையில்‌ ஒரு நிரல்‌ தொடர்‌ 
ஒரு எந்திரத்தை ஆட்டி வைக்க 
முடியும்‌. 

nonprocedural language 
செயல்முறைசாரா மொழி 
தொடர்‌ கட்டளைகள்‌, துணை 
நிரல்கூறுகள்‌ செயல்கூறு 
அழைப்புகள்‌ மற்றும்‌ கட்டுப்‌ 
பாட்டுக்‌ கட்டமைப்புகள்‌ 
கொண்ட நிரலாக்க மொழி 
களை செயல்முறைசார்‌ மொழி 
என்றழைக்கிறோம்‌. இவ்‌ 
வாறில்லாமல்‌ சில மெய்ம்மை 
கள்‌, அவற்றுக்கிடையேயான 
உறவுமுறைகள்‌ அடிப்படை 
யில்‌ வினவல்கள்‌ மூலமாகக்‌ 
குறிப்பிட்ட விடையைப்‌ 
பெறும்‌ மொழிகளை செயல்‌ 
முறைசாரா மொழிகள்‌ என 
லாம்‌. டி'பேஸ்‌ ஃபாக்ஸ்புரோ, 
எஸ்கியூஎல்‌ போன்ற மொழிகள்‌ 
இவ்வகையில்‌ அடக்கம்‌. 
இவற்றை நான்காம்‌ தலைமுறை 
மொழிகள்‌ என்றும்‌ கூறுவர்‌. 
nonprocedura! query language : 
நடைமுறைசாராக்‌ கேள்வி 
மொழி : ஒரு தரவுத்‌ தளத்துடன்‌ 
செய்திப்‌ பரிமாற்றம்‌ செய்‌ 
வதற்கான கணினி மொழி. இது 
கணினியை பயன்படுத்துபவர்‌ 
தரவுவைப்‌ பெறுவதற்குத்‌ 


nonreflective 


தேவையான நடவடிக்கை 
களைக்‌ குறிப்பிடாமல்‌ அவர்‌ 
எதைத்‌ தெரிந்து கொள்ள 
விரும்புகிறார்‌ என்பதைக்‌ குறித்‌ 
துரைக்கிறது. எடுத்துக்காட்டு: 
சில பொறியமைவுகளில்‌ 
பயனாளர்‌ தேர்ந்தெடுத்த புலங்‌ 
களில்‌ வேண்டப்படும்‌ மதிப்பு 
களின்‌ அளவுகளை வெற்றுப்‌ 
பதிவேடாக ஒரு காட்சித்திரை 
யில்‌ காட்டுதல்‌. 

nonreflective : பிரதிபலிக்காத 
மை : ஓர்‌ ஒளி எழுத்துப்‌ படிப்‌ 
பிக்குப்‌ புலனாகக்கூடிய மை 
யின்‌ வண்ணம்‌ எதுவும்‌. 
இதனை, 'படிப்பு மை: என்றும்‌ 
கூறுவர்‌. 

nonreturn to zero சுழி 
(பூஜ்யம்‌)க்குத்‌ திரும்பாமை : 
காந்தப்‌ பதிவுமுறை காந்த 
மயத்தில்‌ துருவத்தை மாற்று 
வதன்‌ மூலம்‌ இரும எண்‌ 1-ஐ 
பதிவு செய்தல்‌. 

nonsequential computer 
வரிசை முறையிலாக்‌ கணினி : 
ஒவ்வொரு அறிவுறுத்தத்தின்‌ 
அமைவிடத்திற்கும்‌ இயக்கப்‌ 
படவேண்டிய கணினி. 
nonservo robots : பணியிலா 
எந்திரன்கள்‌ : நெகிழ்விலா தன்‌ 
மையினால்‌ கட்டுப்படுத்தப்‌ 
படும்‌ அமைப்பைக்‌ கொண்ட 
எந்திரன்கள்‌. 


1011 


nonuniform memory 


1௦1510 : நிற்காத : டான்டெம்‌ 
நிறுவனம்‌ உருவாக்கிய பிழை 
தாங்கும்‌ கணினி அமைப்பு 


களின்‌ குடும்பம்‌. 

nonswitched line : விசையிலா 
இணைப்பு; நிலைமாறா 
இணைப்பு இரு முனை 
களிடையே நிரந்தரமாக 


அமைக்கப்பட்டுள்ள செய்தித்‌ 
தொடர்பு இணைப்பு. இதனைக்‌ 
குத்தகை இணைப்பு என்றும்‌ 
கூறுவர்‌. 

nonsystem disk : முறைமை 
மிலா வட்டு: ஏற்றும்‌ தரவு 
(அமைப்பு கோப்புகள்‌) கொண் 
டிராத ஒரு நெகிழ்வட்டு. அத்‌ 
தகைய வட்டைக்கொண்டு 
கணினியை இயக்க முடியாது. 


ரர! : எளிதற்ற(து) : எளி 
தான முறையில்‌ தீர்வு காண 
முடியாதது. மிகவும்‌ கடினமான 
பிரச்சினைக்கு சிக்கலான 
நிரலாக்கச்‌ செயல்முறை மூலம்‌ 
தீர்வு காண்பதை எளிதற்ற தீர்வு 
முறை என்கிறோம்‌. .. 

nonuniform memory architecture : 
ஒழுங்கிலா நினைவகக்‌ கட்டு 
மானம்‌ : சீக்குவென்ட்‌ (56008) - 
இன்‌ சீரிலா அணுகு நினைவகத்‌ 
திற்காக வடிவமைக்கப்பட்ட 
முறைமைக்‌ கட்டுமானம்‌. ஒரு 
பகிர்வு நினைவக வகை. 
மையப்படுத்தப்பட்ட ஒற்றை 


rr 


nonvolatile memory 


நினைவகச்‌ சில்லாக இல்லாமல்‌ 
பல பகிர்வு நினைவகத்‌ 
துண்டங்களைக்‌ கொண்டதாக 
இருக்கும்‌. 

nonvolatile memory : அழியா 
நினைவகம்‌ மின்சாரம்‌ 
துண்டிக்கப்பட்ட பின்னும்‌ அழி 
யாமல்‌ வைத்திருக்கும்‌ சேமிப்‌ 
புச்‌ சாதனம்‌. ரோம்‌, இப்ரோம்‌, 
பிளாஷ்‌ நினைவகம்‌, குமிழ்‌ 
நினைவகம்‌ அல்லது மின்‌ கலத்‌ 
தினால்‌ பாதுகாக்கப்படும்‌ 
சீமாஸ்‌ ரோம்‌ போன்ற உள்ளக 
நினைவகத்தைக்‌ குறிக்கும்‌ 
சொல்‌. சிலவேளைகளில்‌ வட்டு 
களைக்‌ குறிப்பதும்‌ உண்டு. 


non volatile storage : அழியா 
வகை சேமிப்புச்‌ சாதனம்‌; 
அழிவுறா சேமிப்பகம்‌ : மின்‌ 
விசை இல்லாதபோதும்‌ தனது 
தரவுகளை இருத்தி வைத்துக்‌ 
கொள்ளும்‌ சேமிப்புச்‌ சாதனம்‌. 
காந்தக்‌ குமிழ்‌ நினைவகம்‌. 
காந்த உள்‌ மையச்‌ சேமிப்புச்‌ 
சாதனம்‌ இந்த வகையின. இது 
அழியும்‌ சேமிப்புச்‌ சாதனத்‌ 
திலிருந்து மாறுபட்டது. 

No.oP (NOP) 
செயலிலா 
திருத்தல்‌ என்று பொருள்படும்‌ 
॥௦-00812101 என்பதன்‌ சுருக்கம்‌. 
எடுத்துக்காட்டு : செயற்படா 
அறிவுறுத்தம்‌. 


செயற்படா; 
செயற்படா 


1012 


normal distribution 


no-operation instruction : செயற்‌ 
படாநிரல்‌ : நிரல்‌ மேடைக்குச்‌ 
சாதகமான விளைவை 
மட்டுமே உண்டாக்கக்‌ கூடிய 
கணினி ஆணை. இயல்பான 
வரிசைமுறையில்‌ அடுத்த 
நிரலுக்குத்‌ தானாக நகரும்‌ 
வேலையை மட்டுமே இது 
செய்கிறது. 


nop instruction : வினையிலா 
நிரல்‌ : கணினி இயக்கத்தில்‌ 
எந்தவித மாற்றமும்‌ ஏற்படுத்‌ 
தாத கணினி நிரல்‌. ஆகவே இது 
'நூப்‌' என்று அழைக்கப்‌ 
படுகிறது. 


NOR : எதிர்‌ அல்லது : 1401-0 
என்பதன்‌ குறுக்கம்‌. தருக்க 
முறை இயக்கியினால்‌ இணைக்‌ 
கப்பட்டுள்ள மாறிலிகள்‌ 
இரண்டும்‌ பொய்யானவையாக 
இருக்கும்‌ 
உண்மையின்‌ ஒரு தருக்க முறை 
மதிப்பினை அளிக்கிற பூலியன்‌ 
இயக்கி. இது, மற்றும்‌”, 
'அல்லது' ஆகிய வற்றுடன்‌ 
ஒப்பிடத்தக்கது. 


போதுமட்டும்‌ 


Nor circuit : இல்‌ அல்லது மின 
சுற்று. 

normal distribution : இயல்பான 
பகிர்வு நிரல்‌ : ஒரு நடு மதிப்‌ 


பினைச்‌ சுற்றி ஒழுங்குமுறை 
யாகத்‌ தொகுக்கின்ற தன்மை 


normal form 


அனைத்தும்‌ இயற்கையாக 
ஏற்படும்‌ சிறப்பியல்புகளுக்‌ 
கும்‌ உண்டு. ஒரு பள்ளியில்‌ 
குறிப்பிட்ட வகுப்பில்‌ படிக்‌ 
கின்ற மாணவர்களின்‌ உயரம்‌, 
ஒரு குறிப்பிட்ட நிலை வட்டின்‌ 
உழைக்கும்‌ நாட்கள்‌, மக்கள்‌ 
தொகையில்‌ ஒரு நபர்‌, ஒரு 
ஆண்டுக்குப்‌ பயன்படுத்துகின்ற 
பெட்ரோலின்‌ அளவு ஆகிய 
வற்றை இதற்குச்‌ சான்றாகச்‌ 
சொல்லலாம்‌. இந்த போக்கே 
வழக்கமான விநியோகம்‌ எனப்‌ 
படுவதை உருவாக்குகிறது. வரை 
பட அமைப்பில்‌ ஒரு வழக்க 
மான விநியோகமானது மணி 
வடிவ வளைவை உருவாக்கும்‌, 


form இயல்பான 
வடிவம்‌ பதின்மப்‌ புள்ளி 
எண்ணைக்‌ குறிப்பிடுவது. 
இதில்‌ பின்னப்‌ பகுதியின்‌ மிக 
முக்கிய இலக்கம்‌ கழி (பூஜ்ய) 
யாகவே இருக்கும்‌ 


normal 


normalization : இயல்பாதல்‌ : 
தொடர்புமுறை தரவுத்‌ தள 
மேலாண்மையில்‌ திறமையான 
செயலாக்கத்திற்காக தரவுகளை 
பதிவேடு குழுக்களாகப்‌ 
பிரிக்கும்‌ செயல்முறை. இதில்‌ 
ஆறு நிலைகள்‌ உள்ளன. மூன்‌ 
றாவது நிலையில்‌ (மூன்றாவது 
வழக்கமான வடிவம்‌) பதி 
வேட்டிலுள்ள முக்கிய புலத்‌ 


1013 


Nor operation 


தினால்‌ மட்டுமே தரவு அடை 
யாளம்‌ காட்டப்படுகிறது. 
சான்றாக நிரலிடம்‌ தரவுவை 
அடையாளம்‌ காண்பது, நிரல்‌ 
எண்‌, வாடிக்கையாளர்‌ தரவு, 
வாடிக்கையாளர்‌ எண்‌. 


ஈ௦௱2((28 : இயல்பாக்குதல்‌ : 
ஒரு மாறியல்‌ எண்ணளவின்‌ 
அடுக்குக்குறி எண்ணையும்‌ 
பின்னத்தையும்‌ சரியமைவு 
செய்தல்‌. இதன்படி பின்னம்‌ 
வகுத்துரைக்கப்படும்‌ ஒர்‌ அள 
வெல்லைக்குள்‌ இருக்குமாறு 
செய்யப்படும்‌. 

normal termination : இயல்பான 
முடிப்பு : 8ம்‌ அல்லது 510 
போன்ற நிறுத்தும்‌ சொல்‌. ஒரு 
நிரல்‌ தொடரை முடிக்கும்‌ 
செயல்‌. 

normal video : இயல்பான ஒளிக்‌ 
காட்சி : கறுப்புப்‌ பின்னணியில்‌ 
வெள்ளை எழுத்துகளைக்‌ 
காட்டும்‌ முறை. 

normal view button : இயல்பான 
காட்சிப்‌ பொத்தான்‌. 

லாக! 4௦2 : இயல்பான தேய்‌ 
மானம்‌ : சராசரியான, அன்றாட 
பயன்பாட்டினால்‌ ஒரு 
பொருளின்மீது இயற்கையான 
சக்திகள்‌ ஏற்படுத்தும்‌ சீர்கேடு. 
Nor operation : இல்‌ -அல்லது 
வாயில்‌ செயலாக்கம்‌. 


Norton anitvirus 1014 NOT 
Norton anitvirus : நார்ட்டன்‌ | பொருளாகப்‌ பயன்படுத்தப்‌ 
ஆன்டி வைரஸ்‌, நச்சுநிரல்‌ | படுகிறது. 


எதிர்ப்பு மென்பொருள்‌. 


norton commander : நார்ட்டன்‌ 
கட்டளை : பீசிக்கான கூட்டு 
மேலாண்மைப்‌ பயன்பாட்டு 
நிரல்‌ தொடர்கள்‌. 


norton editor நார்ட்டன்‌ 
தொகுப்பி : பீட்டர்‌ நார்ட்டன்‌ 
என்பவரால்‌ பீசிக்களுக்காக்‌ 
உருவாக்கப்பட்ட ஒரு உரைத்‌ 
தொகுப்பி. 

norton index நார்ட்டன்‌ 
அடைவு; நார்ட்டன்‌ அட்ட 
வணை : கணினி வன்பொருள்‌/ 
மென்பொருள்‌ செயலாக்க 
வேகத்தினை மதிப்பிடக்கூடிய 
பல முறைகளில்‌ ஒன்று 4 
என்று சுருக்கி அழைக்கப்படு 
கிறது. 

1௦7௦௩ 81 : நார்ட்டன்‌ எஸ்‌.ஐ. : 


Norton System Information 
என்பதன்‌ குறும்பெயர்‌. கணினி 
செயல்பாட்டை அளக்கும்‌ 


நார்ட்டன்‌ பயன்பாடு. கணிப்பு 
அடைவு (சி.ஐ) மூலம்‌ மையச்‌ 
செயலக வேகத்தையும்‌ வட்டு 
அடைவு (டி.ஐ) மூலம்‌ வட்‌ 
டின்‌ வேகத்தையும்‌ செயல்‌ 
பாட்டு அடைவில்‌ (பி.ஐ) சி.ஐ, 
டி.ஐ. ஆகிய இரண்டையும்‌ 
கலந்தும்‌ தரும்‌. ஐ.பி.எம்‌. 
எக்ஸ்‌.டி. இதற்கு ஒரு குறிப்‌ 


norton utilities : நார்ட்டன்‌ பயன்‌ 
பாடுகள்‌ : சிமான்டிக்‌ கார்ப்‌ 
பரேஷன்‌ உருவாக்கிய பீரி, 
மெக்கின்டோஷ்கஞ்க்கான 
வட்டு மேலாண்மை பயன்‌ 
பாட்டு நிரல்‌ தொடர்கள்‌. 
கோப்புகளைத்‌ தேடித்‌ 
தொகுத்தல்‌, கோப்புகளை 
நீக்காமை, சேதமான கோப்பு 
களை திரும்பப்‌ பெறுதல்‌ 
போன்றவற்றுக்கான நிரல்‌ 
தொடர்கள்‌ இதில்‌ அடங்கும்‌. 
பீட்டர்‌ நார்ட்டன்‌ கணிப்பி 
நிறுவனம்‌ உருவாக்கிய இத்‌ 
தகைய நிரல்‌ தொடர்கள்தாம்‌ 
பீசிக்கான வட்டு பயன்பாடு 
களை புகழடையச்‌ செய்தன. 
குறிப்பிட்ட பணிக்கேற்ற 
தேவையற்ற தன்மைகள்‌ 
இல்லாத வேகமான பயன்பாடு 
களின்‌ தொகுதியே அவை. 


NOS : நாஸ்‌ : Network operating 
System என்பதன்‌ குறும்பெயர்‌. 
ஒரு பிணையத்தில்‌ அனுப்பு 
வதைக்‌ கட்டுப்படுத்தும்‌ மென்‌ 
பொருள்‌. 


NOT : எதிர்‌ : இது ஒரு தருக்க 
முறை இயக்கி. இதில்‌ '௪' 
என்பது ஓர்‌ அறிக்கை, எனில்‌ ௪ 
பொய்யான தென்றால்‌ '௪'-இன்‌ 
'எதிர்‌' உண்மையாகும்‌; '௪' 


notation 


உண்மையென்றால்‌ அதன்‌ 
எதிர்‌” பொய்யானதாகும்‌. 


notation : எண்‌ அமைப்பு; குறி 
மானம்‌ : எண்கள்‌, சொற்றொடர்‌ 
கள்‌, சொற்கள்‌ மற்றும்‌ அளவு 
கள்‌ எவ்வாறு எழுதப்படுகின்‌ 
றன அல்லது ஏடுத்துரைக்கப்‌ 
படுகின்றன என்பது. பதின்ம 
அல்லது இரும அமைப்பு 
போன்ற எண்‌ அமைப்பில்‌ 
எண்கள்‌ அமையும்‌ இடத்தைப்‌ 
பொறுத்தே எண்களின்‌ மதிப்பு 
முடிவு செய்யப்படும்‌. 
notation base : தளக்‌ குறி 
மானம்‌. 


notation, binary coded decimal : 
இருமக்‌ குறியீட்டுப்‌ பதின்மக்‌ 
குறிமானம்‌. 


notation, octal : எண்மக்‌ குறி 
மானம்‌. 
notation, radix : அடிஎண்‌ குறி 
மானம்‌. 
not boolean : நாட்‌ பூலியன்‌ : 


ஒரு உள்ளீட்டைத்‌ தலைகழாக்‌ 
கும்‌ அளவை இயக்கம்‌. உள்ளீடு 
“0' என்றால்‌ வெளியீடு '1: 
ஆகும்‌. இதுவே தலை&ழாகும்‌. 


notebook computer 
கையேட்டுக்‌ கணினி : ஒரு 
கைப்பெட்டிக்குள்‌ அடக்கி 


விடக்கூடிய வடிவளவுடைய 
ஒரு கணினி. இதில்‌ ஒரு 


1015 


NovaNet 


தட்டையான தகட்டுத்‌ திரவப்‌ 
படிகக்‌ காட்சித்திரை பயன்‌ 
படுத்தப்படுகிறது. இது ஒரு 
கையடக்கக்‌ கணினியைவிடப்‌ 
பெரியது. ஆனால்‌ ஒரு மேசைக்‌ 
கணினியை விடச்‌ சிறியது. 


10(61220 : குறிதாள்‌ அட்டை. 
1௦2080 : நோட்பேடு : ஓர்‌ 


உரைத்தொகுப்பான்‌ மென்‌ 
பொருள்‌. விண்டோஸ்‌ 95/ 
98-இல்‌ உள்ளது. 

௦ 9916 : ‘எதிர்‌' வாயில்‌ : எதி 


ராக்கம்‌ செய்வதற்கான தருக்க 
முறைச்‌ செயற்பாட்டுக்கு 
இணையான மின்சுற்று வழி. 
ஈ௦(/5 : நோட்டிஸ்‌ : நார்வேயின்‌ 
நார்ஸ்க்‌ டேட்டா நிறுவனத்தின்‌ 
அலுவலகத்‌ தானியங்கித்‌ 
தொகுப்பு. சொல்‌ செயலாக்கம்‌ 
மற்றும்‌ விரிதாளுக்கு அப்பால்‌ 
சென்று மின்னணு அஞ்சல்‌ 
ஆவண சேமிப்பு வணிக வரை 
கலைகள்‌ மற்றும்‌ தொலையச்சு 
டெலக்ஸ்‌ இடைமுகம்‌ ஆகிய 
வற்றை வழங்கக்‌ கூடியது. 
nova நோவா : டேட்டா 
ஜெனரல்‌ கார்ப்பரேஷன்‌ என்ற 
நிறுவனம்‌ தயாரிக்கும்‌ கணினி 
களுக்கான வடிவமைப்பு. 
NovaNet : நோவாநெட்‌ பிணை 
யம்‌ : இல்லினாய்ஸ்‌ பல்கலைக்‌ 
கழகத்தின்‌ கல்வி ஆராய்ச்சி 
ஆய்வுக்கூடம்‌ உருவாக்கிய 


novell network 1016 NPN transistor 
கல்விச்‌ சேவைகளுக்கான | சோம்பலாய்‌ காத்திருக்கும்‌ 
செயற்கைக்‌ கோள்‌ சார்ந்த | நிலைகளை அறிமுகப்படுத்த 


பிணையம்‌. மூன்றாம்‌ வகுப்‌ 
பிலிருந்து பட்டமேற்படிப்பு 
வரை நூற்றுக்கணக்கான பாடங்‌ 
களில்‌ 10,000 மணிகளுக்கு 
மேலான பாடப்பொருள்‌ இதில்‌ 
உள்ளது. 


novel! network : நோவெல்‌ 
பிணையம்‌ : நோவலின்‌ நெட்‌ 
வொர்க்‌ இயக்க அமைப்புகளில்‌ 
கட்டுப்படுத்தப்‌ 
படும்‌ குறும்பரப்புப்‌ பிணையம்‌ 
(LAN). 


ஒன்றினால்‌ 


Nove! NetWare : நாவெல்‌ நெட்‌ 
வேர்‌ நாவெல்‌ நிறுவனம்‌ 
தயாரிக்கும்‌ குறுபரப்புப்‌ 
பிணைய இயக்க முறைமையின்‌ 
மென்பொருள்‌ தொகுதிகள்‌. 
ஐபிஎம்பீசி மற்றும்‌ ஆப்பிள்‌ 
மெக்கின்டோஷ்‌ கணினிகளில்‌ 
செயல்படக்கூடியவை. பிணையப்‌ 
பயனாளர்கள்‌ கோப்புகளையும்‌, 
நிலைவட்டுகள்‌ மற்றும்‌ அச்சுப்‌ 
பொறிகள்‌ போன்ற முறைமை 
வளங்களையும்‌ பகிர்ந்து 
கொள்ள நாவெல்‌ நெட்வேர்‌ 
அனுமதிக்கிறது. 

no wait state memory : காத்‌ 
திருக்காத நிலை நினைவகம்‌ : 
மையச்‌ செயலகத்தின்‌ தேவை 
களைச்‌ சமாளிக்கும்‌ அளவுக்கு 
வேகமுள்ள நினைவகம்‌. 


வேண்டிய தேவையில்லை. 


Noyce Robert : நாய்ஸ்‌, ராபாட்‌ : 
கோளச்‌ செய்முறையை ஜீன்‌ 
ஹீர்னி என்பாருடன்‌ சேர்ந்து 
உருவாக்கியவர்‌. இதில்‌ மின்‌ 
சுற்றுவழி அமைப்பிகள்‌, 
சிலிக்கன்‌ போன்ற மென்வட்டில்‌ 
ஒளிச்செதுக்குச்‌ செய்வதன்‌ 
மூலம்‌ இணைக்கப்படுகின்றன. 


ற : .என்பீ : ஒர்‌ இணைய தள 
முகவரி நேபாள நாட்டைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ களப்‌ 
பெயர்‌. 


NPN transistor : என்பீஎன்‌ 
மின்மப்‌ பெருக்கி : மின்மப்‌ 
பெருக்கிகளில்‌ ஒருவகை. 


N-வகைப்‌ பொருளால்‌ ஆன 
உமிழிக்கும்‌ இிரட்டிக்கும்‌ இடை 
யில்‌ பின்னப்பட்ட P-வகை 
பொருளால்‌ ஆன அடிவாய்‌ 
(Base) கொண்டது. அடிவாய்‌, 
உமிழி, திரட்டி ஆகிய மூன்று 
முனையங்களின்‌ வழியே, 
மின்னோட்டம்‌ பாய்கிறது. N-௪- 
| மின்மப்‌ பெருக்கிகளில்‌ 
மின்னணுக்கள்தாம்‌ மின்‌ 
னூட்டச்‌ சுமப்பிகளாய்ச்‌ செயல்‌ 
படுகின்றன. அவை மிழி 
யிலிருந்து திரட்டியை நோக்கிப்‌ 
பாய்கின்றன. 


னா 1017 


ளா: .என்‌ஆர்‌ : ஒர்‌ இணைய தள 
முகவரி நெளரு நாட்டைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ களப்‌ 
பெயர்‌. 


NRZ என்‌ஆர்‌இசட்‌ : சுழி 
(பூஜ்யம்‌)க்குத்‌ திரும்பாதிருப்‌ 
பதைக்‌ குறிக்கும்‌. '140-1ல்பார to 
281௦' என்ற ஆங்கிலச்‌ சொற்‌ 
றொடரின்‌ தலைப்பெழுத்துச்‌ 
சொல்‌. எண்முறைத்‌ தரவு 
களைக்‌ காந்த நாடாவில்‌ குறி 
யீடாகப்‌ பதிவு செய்வதற்கான 
பல முறைகளில்‌ ஒன்று. 


5 : என்‌எஸ்‌ : நானோ விநாடி 
(1180560010) என்பதன்‌ சுருக்‌ 
கம்‌. இது ஒரு விநாடியில்‌ நூறு 
கோடியில்‌ ஒரு பகுதியாகும்‌. 

NSAP| : என்‌எஸ்‌ஏபீஜ : நெட்‌ 
ஸ்கேப்‌ வழங்கள்‌ பயன்பாட்டு 
நிரலாக்க இடைமுகம்‌ எனப்‌ 
பொருள்படும்‌ Netscape Server 
Application Programming interface 
என்ற தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்‌ பெயர்‌. நெட்‌ 
ஸ்கேப்‌ ஹெச்டீடீபீ வழங்‌ 
கனுக்கும்‌ ஏனைய பயன்பாட்டு 
நிரல்களுக்கும்‌ இடையேயான 
இடைமுகத்துக்கான வரன்‌ 
முறைகளை இது குறிக்கிறது. 
ஓரு வலை உலாவியிலிருந்து 
வலை வழங்கன்‌ மூலமாகப்‌ 
பயன்பாட்டு நிரல்களை அணுகு 


NSTL 


வதற்கு இதனைப்‌ பயன்‌ 


படுத்திக்‌ கொள்ளலாம்‌. 

5.௦8. : .என்‌எஸ்‌.சிஏ : ஓர்‌ 
இணைய தள முகவரி கனடா 
நாட்டின்‌ நோவா ஸ்காட்டியா 
மாநிலத்தைச்‌ சேர்ந்தது 
என்பதைக்‌ குறிக்கும்‌ பெரும்‌ 
புவிப்பிரிவுக்‌ களப்பெயர்‌. 


NSFnet : என்‌எஸ்‌எஃப்நெட்‌ : 
அமெரிக்க நாட்டின்‌ தேசிய அறி 
வியல்‌ கழகம்‌ (National Science 
Foundation) உருவாக்கிய விரி 
பரப்புப்‌ பிணையம்‌. ஆர்ப்பா 
நெட்டுக்குப்‌ (ARPAnet) பதிலாக 
சிவில்‌ பயன்பாடுகளுக்காக 
உருவாக்கப்பட்டது. 1995 ஆண்டு 
வரை இணையத்தின்‌ முது 
கெலும்பாய்த்‌ திகழ்ந்தது. 
அமெரிக்க நாட்டில்‌ இணையத்‌ 
துக்கான முதுகெலும்புச்‌ சேவை 
களை இப்போது தனியார்‌ 
பிணையங்கள்‌ வழங்கி 
வருகின்றன. 

NST : என்‌எஸ்டி : ஒரு கட்டளை 
யின்‌ ஆரம்பத்துக்கும்‌ முடிவுக்‌ 
கும்‌ இடையில்‌ வேறு ஒரு கட்‌ 
டளையை உள்ளே நுழைத்தல்‌. 
NSTL : என்‌எஸ்டிஎல்‌ : National 
software testing laboratory 
என்பதன்‌ குறும்பெயர்‌. ஒரு 
அமெரிக்க தனியார்‌ மென்‌ 
பொருள்‌ சோதனை மற்றும்‌ 
மதிப்பீட்டு நிறுவனம்‌. 


NT 1018 


NTSC 


NT : என்டி (விண்டோஸ்‌) : 
மைக்ரோசாஃப்ட்‌ நிறுவனத்தின்‌ 
பிணைய இயக்க முறைமை, 
திளையன்ட்‌/ செர்வர்‌ தொழில்‌ 
நுட்பத்தில்‌ அமைந்த செர்வர்‌ 
இயக்க முறைமை. விண்டோஸ்‌ 
95/98-ன்‌ வரைகலைப்‌ பணிச்‌ 
சூழல்‌ என்டியில்‌ உண்டு. வருங்‌ 
காலத்தில்‌ 'விண்டோஸ்‌ என்டி' 
என்பது விண்டோஸ்‌ 2000: 
என்று பெயர்‌ மாற்றம்‌ பெறு 
கிறது. ஆல்பா செயலிகள்‌ 
மிப்ஸ்‌ (MIPS). தொழில்நுட்ப 
செயலிகள்‌ மற்றும்‌ 
இன்டெலின்‌ 86 வரிசைச்‌ 
செயலிகள்‌ ஆகியவற்றிலும்‌ 
என்‌.டி. (NT) இயங்கும்‌. 


.nt.ca என்டீ.சிஏ ; ஓர்‌ 
இணைய தள முகவரி கனடா 
நாட்டின்‌ வடமேற்கு பிரதேசத்‌ 
தைச்‌ சேர்ந்தது என்பதைக்‌ 
குறிக்கும்‌ பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ 
களப்பெயர்‌. 

NTFS : என்டீஎஃ்ப்‌எஸ்‌ : என்டீ 
கோப்பு முறைமை என்று 
பொருள்படும்‌ NT File System 
என்பதன்‌ சுருக்கம்‌. விண்டோஸ்‌ 
என்டீ இயக்க முறைமைக்கென 
தனிச்சிறப்பான முறையில்‌ வடி 
வமைக்கப்பட்ட உயர்நுட்பக்‌ 
கோப்பு முறைமை. இதில்‌, 
நீண்ட கோப்புப்‌ பெயர்‌ 
இயலும்‌. முழுமையான பாது 
காப்புள்ள அணுகல்‌ கட்டுப்‌ 


பாடு, கோப்பு முறைமை மீட்பு, 
மிகப்‌ பரந்த சேமிப்பு ஊடகம்‌ 
மற்றும்‌ விண்டோஸ்‌ என்டீ 
போசிக்ஸ்‌ (P05IX) துணை 
முறைமைக்கான சிறப்புக்‌ கூறு 
களை உள்ளடக்கியது. பொருள்‌ 
நோக்குப்‌ பயன்பாடுகளையும்‌ 
ஏற்கிறது. அனைத்துக்‌ கோப்பு 
களையும்‌ பயனாளர்‌ மற்றும்‌ 
முறைமை வகுத்த பண்புக்‌ 
கூறுகள்‌ கொண்ட பொருள்‌ 
களாகவே கருதிச்‌ செயல்‌ 
படுறெது. 

NTP : என்டீபீ : பிணைய நேர 
நெறிமுறை என்று பொருள்‌ 
படும்‌ Network Time Protocol 
என்ற தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. ஒரு 
கணினியின்‌ உள்ளமை 
நேரத்தையும்‌ அது தொடர்பு 
கொள்ளும்‌ வழங்கன்‌ கணினி 
அல்லது வானொலி, செயற்கைக்‌ 
கோள்‌ வாங்கி, மோடம்‌ போன்ற 


பிறவற்றின்‌ நேரத்தையும்‌ 
ஓத்திசைவாக்கப்‌ பயன்‌ 
படுகிறது. குறும்பரப்புப்‌ 


பிணையங்களில்‌ ஒரு மில்லி 
வினாடிக்குள்ளான துல்லியம்‌ 
பெற முடியும்‌. விரிபரப்புப்‌ 
பிணையங்கவில்‌ துல்லியம்‌ சில 
பத்து மில்லி வினாடிகள்‌. 

NTSC : என்டிஎஸ்சி : தேசியத்‌ 
தொலைக்காட்சி அமைவனக்‌ 
குழு (National Television System 


N-type semiconductor 


Co௱௱ittee) என்பதன்‌ குறும்‌ 
பெயர்‌. இது ஒரு வண்ணத்‌ 
தொலைக்காட்சித்‌ தர நிருணய 
அளவு. 


N-type semiconductor : என்‌- 
வகை குறைகடத்தி : மின்சாரக்‌ 
கடத்தல்‌ மின்னணு மூலம்‌ 
நடைபெறும்‌ குறைகடத்திப்‌ 
பொருள்‌. -வகை குறை கடத்தி 
களில்‌ மின்கடத்தல்‌, துளைகள்‌ 
(holes-electron vacancies) மூலம்‌ 
நடைபெறுகிறது. மிகை மின்‌ 
னணுக்‌ கொண்ட மாசுப்‌ பொருள்‌ 
சேர்த்து N-வகைக்‌ குறைகடத்தி 
கள்‌ தயாரிக்கப்படுகின்றன. 


ப: .என்யு : ஒர்‌ இணைய தள 
முகவரி நியூ (1106) நாட்டைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
யெரும்‌ புவிப்பிரிவுக்‌ களப்‌ 


பெயர்‌. 


ஈப8ப5 : நுபஸ்‌ : ஈரோகார்‌ 
டினால்‌ (90) வரையறுக்கப்‌ 
பட்டு ஆரம்பத்தில்‌ எம்ஜடியில்‌ 
உருவாக்கப்பட்ட 32- துண்மி 
தடைய வடிவமைப்பு. தடை 
யத்திற்கான உரிமைகளை டி.ஐ. 
மற்றும்‌ வெஸ்டர்ன்‌ டிஜிட்டல்‌ 
நிறுவனங்கள்‌ வாங்கிவிட்டன. 
டி.ஐ.யிடமிருந்து ஆப்பிள்‌ நிறு 
வனம்‌ இதற்கான உரிமையைப்‌ 
பெற்று இதன்‌ மின்சார பருப்‌ 
பொருள்‌ வரையறைகளை மெக்‌ 
கின்‌ டோஷுக்காக மாற்றியது. 


1019 


null character 


॥ப௦12ப5 : உள்மையம்‌; உட்கரு : 
ஒரு கட்டுப்பாட்டுச்‌ செயல்‌ 
முறையின்‌ பகுதி. இது உள்‌ 
முகச்‌ சேமிப்புச்‌ சாதனத்தில்‌ 
அமைந்திருக்க வேண்டும்‌. 


nudge shadow : தள்ளு நிழல்‌. 


NU! : என்யுஐ : notebook user 
ரர என்பதன்‌ குறும்‌ 
பெயர்‌. கோ கார்ப்பரேஷன்‌ 
தனது பேனா மற்றும்‌ பாயின்ட்‌ 
பேனா சார்ந்த இடைமுகத்திற்‌ 
காக உருவாக்கப்பட்ட சொல்‌. 


ke : அழி, முறி : 1. ஒரு கோப்‌ 
பினை, கோப்பகத்தை அல்லது 
நிலைவட்டு முழுமையையும்‌ 
அழித்தல்‌. 2. ஒர்‌ இயக்க 
முறைமையின்‌, ஒரு ' பயன்‌ 
பாட்டின்‌ அல்லது ஒரு நிரலின்‌ 
செயல்பாடு ஒன்றை நிறுத்தி 
வைத்தல்‌. 

ஈய! : பயனிலா மதிப்பு; வெற்று 
மதிப்பு மிக அற்பமான 
அல்லது தகவல்‌ எதுவும்‌ தராத 
ஒரு மதிப்பு. இது ஒரு எண்மான: 
மதிப்பு, சொற்களுக்கிடை 
யிலான இடைவெளி போன்ற 
தகவல்களைக்‌ குறிக்கும்‌ ஒரு 
சுழி (பூஜ்யம்‌) அல்லது வெற்‌ 
றிடத்திலிருந்து வேறுபட்டது. 


null character இல்லாத 
எழுத்து; வெற்று எழுத்து : ஒரு 
சேமிப்பகச்‌ சாதனத்தின்‌ 


null cycle 


வெற்றிடத்தை நிரப்பப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ எழுத்து. 
ஒரு வரிசை எழுத்துகளிலிருந்து 
அந்த வரிசையில்‌ பொருள்‌ 
மாறாமல்‌ அந்த எழுத்தை 
சேர்க்கலாம்‌ அல்லது நீக்கலாம்‌. 
null cycle : பயனில்‌ சுழற்சி; 
வெற்றுச்‌ சுழற்சி : புதிய தரவு 
எதனையும்‌ தராமல்‌ ஒரு முழுச்‌ 
செயல்முறையும்‌ சுழல்வதற்குத்‌ 
தேவையான நேரம்‌. 

null instruction : பயினிலா 
ஆணை; வெற்று ஆணை. 

ஈய! od : வெற்று மோடெம்‌ : 
அங்கே ஒரு மோடெம்‌ இல்லா 


மலேயே தரமான மோடெம்‌ 


குழாய்களைப்‌ பயன்படுத்தி 
இரண்டு கணினிகளை 
இணைக்க அனுமதிக்கும்‌ 


சாதனம்‌. பெரிதாக்கல்‌, குறிப்‌ 
பேற்றம்‌, குறிப்பிறக்கம்‌ ஆகிய 
வற்றைப்‌ பயன்படுத்தா 
மலேயே செய்யப்படும்‌ தகவல்‌ 
தொடர்பு இணைப்பு. குறைந்த 
தூரத்திற்கு மட்டுமே வெற்று 
மோடெம்கள்‌ முறையைப்‌ 
பயன்படுத்த முடியும்‌. நேரடி 
இணைப்பைக்‌ கருத்தில்‌ 
கொண்ட மிகக்குறைந்த 
நீளமுள்ள நேரடி உலோக 
இணைப்பு தருவதாக சில 
சமயம்‌ வெற்று மோடெம்கள்‌ 
குறிப்பிடப்படுகின்றன. 


1020 


number 


null modem cable : வெற்று 
மோடெம்‌ குழாய்‌ : மிக நெருக்க 


வெற்று மோடெம்‌ குழாய்‌ 


மாக உள்ள இரண்டு பர்சனல்‌ 
கணினிகளை இணைக்கப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ ஆர்‌எஸ்‌-232 -சி 
குழாய்‌. தொடர்‌ துறை (ஓடா!) 
களை இணைப்பதுடன்‌ ஒரு 
முனையில்‌ அனுப்பும்‌ கம்பி 
களையும்‌ மறுமுனையில்‌ பெறும்‌ 
கம்பிகளையும்‌ கடக்றெது. 


ஈய! ஓointer : வெற்றுச்‌ சுட்டு : 
சுழியை (பூஜ்யத்தை) நிர 
லாக்கத்‌ தொடரில்‌ குறிப்பிடும்‌ 
முறை. வெற்றிபெறாத, தேடும்‌ 
பணியின்‌ பதில்களாக இருக்‌ 
கலாம்‌. 

ரய! மரற : வெற்றுச்‌ சரம்‌ : 
எழுத்து எதுவும்‌ இல்லாத ஒரு 
சரம்‌. 

வெற்று மதிப்பு. 
ஈபாம்ள : எண்‌ வரிசை : 1. ஒரு 
குறிப்பிட்ட எண்மான முறை 


null value : 


number base 


யில்‌ ஒரு மதிப்பினைக்‌ 
குறிக்கும்‌ குறியீடு அல்லது 
குறியீடுகள்‌. 2. இது ஓர்‌ 


இலக்கத்தையும்‌ குறிக்கும்‌. 
number base : எண்‌ ஆதாரம்‌. 

number cruncher : எண்‌ உழல்‌ ; 
பெருங்கணிப்பி : ஏராளமான 
கணிப்புகளையும்‌ பிற எண்‌ 
மானக்‌ கணக்குகளையும்‌ செய்‌ 
வதற்கு வடிவமைக்கப்பட்ட 
செயல்முறை அல்லது கணினி, 


number crunching எண்‌ 
நொறுக்கல்‌; எண்‌ அரைத்தல்‌ : 
ஏராளமான எண்வகைத்‌ தரவு 
களின்‌ கணக்‌&டுகளைக்‌ குறிக்‌ 
கிறது. மீண்டும்‌ மீண்டும்‌ செய்‌ 
கிற கணக்கடாக இருக்கலாம்‌. 
கணிதமுறையில்‌ மிகச்‌ சிக்க 
லானதாக இருக்கலாம்‌. அல்லது 
இரண்டும்‌ சேர்ந்ததாயிருக்‌ 
கலாம்‌. ஆனாலும்‌ தரவு உள்‌ 
ளீட்டு வெளியீட்டுச்‌ செயல்‌ 
பாடுகளை இது குறிப்‌ 
பதில்லை. கணினியுள்‌ நடை 
பெறும்‌ அகநிலைச்‌ செயலாக்‌ 
கத்தையே குறிக்கிறது. எண்‌ 
ணியல்‌ துணைச்‌ செயலிகள்‌ 
இதுபோன்ற பணிகளை மேற்‌ 
கொள்கின்றன. இதனால்‌ கணினி 
களின்‌ செயல்திறன்‌ பெருமளவு 
அதிகரிக்கப்‌ படுகிறது. 


number lock : எண்‌ பூட்டு. 


1021 


numera! system 


number எண்‌ 


இயற்றி. 

number representation : எண்‌ 
மானக்‌ குறியீடு ஏற்றுக்‌ 
கொள்ளப்பட்டுள்ள விதிமுறை 
களுக்கிணங்க, ஏற்றுக்கொள்‌ 
ளப்பட்டுள்ள குறியீடுகளில்‌ 
எண்களைக்‌ குறிப்பிடுதல்‌. 


generator 


numbers, random : குறிப்பிலா 
எண்கள்‌. 

number system : எண்மான 
முறை : எண்களைக்‌ குறிப்பிடு 
வதற்கு ஏற்றுக்‌ கொள்ளப்‌ 
பட்டுள்ள குறியீடுகளும்‌, விதி 
முறைகளும்‌ எண்மான முறை 
எனப்படும்‌. 


number system, binary : இரும 
எண்‌ முறைமை. 


பாக! : எண்‌: எண்மானம்‌ : ஓர்‌ 
எண்ணைக்‌ குறிப்பதற்கு மரபு 
முறைப்படி பயன்படுத்தப்படும்‌ 
குறியீடு. 6, 4, 110 என்பவை 
ஒரே எண்ணை வேறுவேறு 
எண்மான முறைகளில்‌ 


குறிக்கும்‌ குறியீடுகள்‌ ஆகும்‌. 


numeralization : எண்‌ முறை 
யாக்கம்‌ : அகர வரிசைத்‌ தரவு 
களை எண்களில்‌ குறிப்பிடுதல்‌. 


numeral system : எண்‌ முறை; 
எண்‌ அமைப்பு ; எண்மான 


numerator 


முறை : எண்களைக்‌ குறித்திடும்‌ 
முறை. பொதுவாக பதின்ம 
அல்லது பதின்மான இலக்க 
முறை பயன்படுத்தப்படுகிறது. 
இது தவிர பல்வேறு இலக்க 
முறைகளும்‌ பயன்படுத்தப்படு 
இன்றன. இவற்றில்‌ ஈரெண்‌ 
முறை, பதினாறெண்‌ முறை, 
எட்டெண்‌ முறை ஆகியவை 
குறிப்பிடத்‌ தக்கவை. 
numerator : பகுதி. 


numerator/denominator : பின்ன 
எண்‌ பகுதி/விகுதி. 


ரபாகர : எண்‌ சார்ந்த : எண்கள்‌ 


அல்லது எண்‌ குறியீடுகள்‌ 
தொடர்புடைய. 
numerical analysis எண்‌ 


முறைப்‌ பகுப்பாயவு : கணக்கு 
களுக்கு விடை காண்பதற்கான 
ஆக்கமுறை நடைமுறைகளை 
ஆராய்ந்து கண்டுபிடித்தல்‌ 
தொடர்பான கணிதப்‌ பிரிவு. 
numerical control : எண்முறைக்‌ 
கட்டுப்பாடு : வரிசையான 
இலக்கங்களை உட்செலுத்தி 
குறிப்பாகக்‌ காகித நாடாவில்‌ 
எந்திரங்களைக்‌ கட்டுப்படுத்தும்‌ 
ஒரு அமைப்பு. 
numerical expression : 
மானக்‌ கோவை. 


எண்‌ 


numerical indicator tube : எண 
முறைக்‌ குறியீட்டுக்‌ குழாய்‌ : 


இலக்கங்களைக்‌ காட்சியாகக்‌ 


1022 


numeric keypad 


காட்டக்கூடிய ஒர்‌ மின்னணு 
குழாய்‌. 

numeric character எண்‌ 
எழுத்து : இலக்கத்தைக்‌ குறிக்‌ 
கிறது. 

numeric coding : எண்‌ குறி 
மீட்டு முறை : தரவுகளையும்‌ 
அறிவுறுத்‌ தங்களையும்‌ குறிப்‌ 
பதற்கு எண்களை மட்டுமே 
பயன்படுத்தும்‌ குறியீட்டு முறை. 
numeric constant : எண்‌ மாறிலி : 
முழு எண்களை அல்லது 
மெய்ம்மை எண்களை மட்டுமே 
பயன்படுத்தும்‌ செய்திக்‌ குறிப்பு. 
numeric data : எண்‌ தரவு : 
கணக்கடுகளைச்‌ செய்யும்போது 
பயன்படுத்தப்படும்‌ பண அளவு 
கள்‌ மற்றும்‌ பொருள்‌ எண்ணிக்‌ 
கைகளைக்‌ குறிப்பிடுகிறது. 
numeric field : எண்‌ புலம்‌; எண்‌ 
ணியல்‌ படிவம்‌ : கணக்கிடப்பட 
வேண்டிய எண்களை மட்டுமே 
கொண்டுள்ள தரவுப்‌ புலம்‌. 
numeric keypad : எண்ணியல்‌ 
விசைத்‌ திண்டு. 


எண்ணியல்‌ விசைத்‌ திண்டு 


Numeric Lock Key 


1023 .nz 


Numeric Lock Key : எண்பகுதி 
பூட்டு விசை : நிலைமாற்று 
விசை. நிகழ்த்தும்போது (பா 
௦) விசைப்பலகையிலுள்ள எண்‌ 
பகுதியை செயல்பாட்டுக்குக்‌ 
கொண்டு வருகிறது. அதன்பின்‌ 
எண்‌ விசைகளை ஒரு கணிப்‌ 
பான்‌ (03/௦ப1/2(0) பாணியில்‌ 
தரவு உள்ளீடு செய்யப்‌ பயன்‌ 
படுத்த முடியும்‌. 


numeric pad : எண்‌ பலகை: சில 
முகப்புகள்‌ கூட்டல்‌ எந்திரங்கள்‌ 
அல்லது விசை துளைப்பிகள்‌ 
ஆகியவற்றில்‌ உள்ள எண்‌ 
விசைகளின்‌ தொகுதி, ஒரு 
வரியிலோ அல்லது செவ்வகக்‌ 
கட்டமாகவோ இல்லாமல்‌ ஒரு 
குழு அமைப்பில்‌ கொடுக்கப்‌ 
பட்டிருப்பதால்‌ எண்‌ தரவுகளை 
மிகவும்‌ திறமையாக உள்ளீடு 
செய்யலாம்‌. 


numeric portion : எண்ணியல்‌ 
பகுதி. 

numeric type : எண்வகை, 
numeric type field எண்‌ 
வகைப்‌ புலம்‌. 

numeric type variables : எண்‌ 
வகை மாறிகள்‌. 

numeric variables எண்‌ 


மாறிலிகள்‌. 


numeric width : எண்ணியல்‌ 
அகற்சி. 

ரப௱lo௦ck : எண்‌ பூட்டு : விசைப்‌ 
பலகையில்‌ எண்‌ அட்டையில்‌ 
உள்ள ஒரு விசை. எண்‌ 
அட்டையில்‌ இலக்கங்களை 
தட்டச்சு செய்யும்போது மாற்று 
விசையை ($॥ரீ!) அழைத்தும்‌ 
தேவையின்றி இதை 
அழுத்தினால்‌ போதுமானது. 


numlock key எண்பூட்டு 
விசை. 

றர. ப5 : .என்‌ஒய்சி.என்‌ஒய்‌. 
யுஎஸ்‌ ஓர்‌ இணைய தள 


முகவரி அமெரிக்க நாட்டின்‌ 
நியூயார்க்‌ மாநிலத்திலுள்ள 
நியூயார்க்‌ நகரைச்‌ சேர்ந்தது 
என்பதைக்‌ குறிக்கும்‌ பெரும்‌ 
புவிப்பிரிவுக்‌ களப்பெயர்‌. 
).ப5 : .என்‌ஒய்‌.யுஎஸ்‌ : ஓர்‌ 
இணைய தள முகவரி 
அமெரிக்க நாட்டின்‌ நியூயார்க்‌ 
மாநிலத்தைச்‌ சேர்ந்தது 
என்பதைக்‌ குறிக்கும்‌ பெரும்‌ 
புவிப்பிரிவுக்‌ களப்பெயர்‌. 

2 : .என்‌இஸட்‌ : ஒர்‌ இணைய 
தள முகவரி நியூஸிலாந்து 
நாட்டைச்‌ சேர்ந்தது என்பதைக்‌ 
குறிக்கும்‌ பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ 
களப்பெயர்‌. 


02515 


0௯5 : பாலைச்சோலை : பல நுண்‌ 
கணினியமைவுகளில்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ பல பயனாளர்‌ 
செயற்பாட்டுப்‌ பொறியமைவு. 
௦bey : பணிந்திணங்கு; கீழ்படி: 
ஒரு கணினி, தற்போது நிறை 
வேற்றப்படும்‌ செயல்முறை 
யினை ஒன்று அல்லது அதற்கு 
மேற்பட்ட நிரல்‌ மூலம்‌ குறித்து 
உரைக்கப்படும்‌ ஒரு செயற்‌ 
பாட்டினை நிறைவேற்றுகிற 
செய்முறை. 


object : பொருள்‌; இலக்கு; தக 
வமைவு : உருவாக்குபவருக்கு 
நிரலாக்கத்‌ தொடர்‌ பொருள்கள்‌ 
திரும்பப்‌ பயன்படுத்தக்கூடிய 
குறியீட்டுப்‌ பிரிவுகள்‌. சக்கரத்‌ 
தினை ஒவ்வொரு முறையும்‌ 
திரும்பக்‌ கண்டுபிடிக்க வேண்‌ 
டிய தேவையில்லாததுபோல்‌ 
முந்தைய வேலையின்‌ புதிய 
பயன்பாடுகளைப்‌ பயன்படுத்‌ 
திக்‌ கொள்ள உதவுகின்றவை. 
இறுதிப்‌ பயனாளருக்கு அவை 
திரைப்பொருள்கள்‌ (ஐக்கான்‌ 
கள்‌, கோப்புப்‌ பெயர்கள்‌, விரி 
தாள்‌ வரிசைகள்‌, சொற்கட்டங்‌ 
கள்‌ போன்றவை. இவைகளை 
பொருள்களைப்‌ போன்று 
கையாள முடியும்‌. சான்றாக ஒரு 
கோப்பின்‌ பெயரை அச்சுப்‌ 


1024 


object database 


பொறி ஐகானுக்கு இழுத்து வந்‌ 


தால்‌ அக்கோப்பு அச்சிடப்படும்‌. 


object attribute : பொருளின்‌ 
பண்புக்கூறு. 


object base : இலக்கு தளம்‌; 
பொருள்‌ தளம்‌. 
object code : இலக்குக்‌ குறி 


யீடு; இயக்கு நிரல்‌; இலக்குச்‌ 
சங்கேதம்‌; இலக்கு நிரல்‌ : ஒரு 
தொகுப்பானிலிருந்து அல்லது 
இணைப்பானிலிருந்துவரும்‌ 
வெளிப்பாடு. இதுவும்‌ நிறை 
வேற்றத்தக்க ஒரு எந்திரக்‌ குறி 
யீடாக அல்லது நிறைவேற்றத்‌ 
தக்க எந்திரக்‌ குறியீட்டினை 
மேலும்‌ செய்முறைப்படுத்து 
வதற்குத்‌ தக்கதாக அமைந்‌ 
திருக்கும்‌. இதனை “இலக்குச்‌ 
செயல்முறை” (object 
pர௦ஏா௱கe) என்றும்‌ கூறுவர்‌. 


object computer : இலக்குக்‌ 
கணினி : ஓர்‌ இலக்குச்‌ செயல்‌ 
முறையை நிறைவேற்று 
வதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
கணினி. 

object database management 
ஏர௦பற : பொருள்நோக்கு தரவுத்‌ 
தள மேலாண்மைக்‌ குழு : 
பொருள்சார்‌ தரவுத்‌ தளங்களுக்‌ 


‘object deck 


கான தர வரையறைகளை 
வளர்த்தெடுக்கவும்‌ பொருள்‌ 
நோக்கு தரவுத்‌ தளங்களுக்கான 
இடைமுகங்களை வரையறுக்க 
வும்‌ உருவாக்கப்பட்ட அமைப்பு. 
object deck : இலக்கு அடுக்கு; 
இலக்குக்‌ காட்டு : ஒர்‌ ஆதார 
அடுக்குக்கு இணையான எந்திர 


மொழியினைக்‌ குறிக்கின்ற 
துளையிட்ட அட்டைகளின்‌ 
தொகுதி. 


object designator : இலக்கு 
நியமிப்பாளர்‌; பொருள்‌ வடி 
வமைப்பாளர்‌. 

object desk : பொருள்‌ மேசை : 
எந்திர மொழியைக்‌ குறிப்பிடும்‌ 
துளையிட்ட அட்டைகளின்‌ 
தொகுதி. ஆதார மேசைக்குச்‌ 
சமமானது. 

object fie : இலக்குக்‌ கோப்பு : 
எந்திரக்குறியீடு அல்லது 
செயல்படுத்தக்கூடிய கோப்பு 
டன்‌ இணைக்கப்படக்கூடிய 
குறியீட்டு வரிகள்‌. 
objective-C : இயக்கு-சி : பீசிக்‌ 
களிலும்‌ பிரபல பணி நிலையங்‌ 
களிலும்‌ இயங்கும்‌ ஸ்டெப்ஸ்‌ 
டோன்‌ கார்ப்பரேஷன்‌ உருவாக்‌ 
கிய நோக்கம்‌ சார்ந்த சி-நிரல்‌ 
தொடர்‌ மொழி. சி மொழியின்‌ 
முதல்‌ வணிக நோக்கிலான 
பொருள்‌ சார்ந்த விரிவாக்கம்‌ 
இதுதான்‌. 


1025 


object management group 


objectives : இலக்குகள்‌ : ஒரு 
அமைப்பு சாதிக்க வேண்டிய 
செயல்‌ திட்டங்கள்‌. 

object language (Target 
டaாஏபஃ9ூ) : இலக்கு மொழி : 
ஒரு மொழிபெயர்ப்புச்‌ செய்‌ 
முறையின்‌ வெளிப்பாடு. 
பொதுவாக, இலக்குமொழி என்‌ 
பதும்‌ எந்திரமொழி என்பதும்‌ 
ஒன்றுதான்‌. இது “ஆதார 
மொழி" என்பதற்கு மாறு 
object language programming : 
இலக்கு மொழிச்‌ செயல்முறைப்‌ 
படுத்துதல்‌; இலக்கு மொழிச்‌ 
செயல்முறையாக்கம்‌ : ஒரு 
குறிப்பிட்ட கணினியில்‌ நிறை 
வேற்றப்படத்தக்க ஓர்‌ எந்திர 
மொழியின்‌ செயல்முறை 
வரைவு. 

object machine பொருள்‌ 
எந்திரம்‌ : குறிப்பிட்ட பொருள்‌ 
நிரல்‌ தொடரை இரும்பத்‌ 
திரும்ப செய்யப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ கணினி. 

object management group : 
ஆப்ஜெக்ட்‌ மேனேஜ்மென்ட்‌ 
குரூப்‌; பொருள்‌ மேலாண்மைக்‌ 
குழு : பொருள்நோக்கு மென்‌ 
பொருள்‌ பயன்பாடுகளுக்கான 
பொது தரவரையறைகளை 


இறுதி செய்கின்ற ஒரு 
பன்னாட்டு அமைப்பு. 1989ஆம்‌ 


65 


object model 


ஆண்டு அமைக்கப்பட்டது. 
பொருள்‌ மேலாண்மைக்‌ கட்டு 
மானம்‌ (௦bject Management 
architecture - OMA) என்கிற தரக்‌ 
கோட்பாட்டையும்‌ இது வரை 
யறுத்துள்ளது.  பகிர்ந்தமை 
சூழல்களுக்குரிய தரப்படுத்தப்‌ 
பட்ட பொருள்‌ மாதிரியம்‌ 
(object model) ஆகும்‌ இது. 


object model : பொருள்‌ மாதிரி 
யம்‌ : 9+*+ போன்ற ஒரு பொருள்‌ 
நோக்கு மொழிக்கான கட்‌ 
டமைப்பு அடித்தளத்தைக்‌ குறிக்‌ 
கிறது. கருத்தியல்‌ (8051180101), 
உடன்றிகழ்வு (concurrency), 
உறைபொதியாக்கம்‌ (600805ப- 
121101), மரபுரிமம்‌ (inherience), 
தொடர்நீடிப்பு (persistence), 
பல்லுரு வாக்கம்‌ (polymorphism), 
வகைப்பாடு (புறா) போன்ற 
கோட்பாடுகளைக்‌ கொண்டது. 


object modules காட்சிப்‌ 
பொருள்‌ தகவமைவு : எந்திர 
மொழி நிரல்‌ தொடர்‌ அல்லது 
அத்தகைய நிரல்‌ தொடரின்‌ ஒரு 
பகுதி. இது ஒரு சேர்ப்பி 
அல்லது தொகுப்பியிலிருந்து 


வெளியீடாக வந்து, செயல்‌ 
படுத்தப்படும்‌ முன்பு 
இணைப்பு தொகுப்பாளரால்‌ 
செயலாக்கப்படுவது. 


object orientation : இலக்கு 
நோக்கிய; பொருள்சார்ந்த. 


1026 


object-oriented database 


object oriented : பொருள்‌ 
சார்ந்த; பொருள்‌ பொருட்டு. 
object-oriented analysis 
பொருள்‌ சார்ந்த ஆய்வு : ஒரு 
பிரச்சினையை ஒன்றோ 
டொன்று தொடர்புடைய 
பொருள்களின்‌ குழுவாக மாதிரி 
அமைத்து சோதனை செய்தல்‌. 
ஒரு பொருளை அதன்‌ வகுப்பு 
தரவு, பொருள்கள்‌ மற்றும்‌ 
நடத்தையை வைத்து வரை 
யறை செய்யப்படும்‌. 


object-oriented computer 


பொருள்‌ நோக்குக்‌ கணினி. 


object-oriented database 

பொருள்‌ சார்ந்த தரவுத்‌ தளம்‌ : 
தெளிவற்ற தரவு வகைகளை 
(பொருள்கள்‌) வைத்திருக்கின்ற 
தரவுத்‌ தளம்‌. ஒரு பொருள்‌ 
சார்ந்த நிரல்‌ தொடர்‌ மொழி 
யிலிருந்து பொருள்களை அது 
நேரடியாக சேமிக்க முடியும்‌. 
எந்த வகையான தரவும்‌ 
சேமிக்கப்படலாம்‌. தரவுகளை 
செயலாக்கம்‌ செய்வதற்கான 
விதிகள்‌ அப்பொருளிலேயே 
சேர்க்கப்பட்டிருக்கும்‌ என்ப 
தால்‌. பொருள்‌ சார்பு தரவுத்‌ 
தளங்கள்‌ தரவு, சொற்கள்‌, படங்‌ 
கள்‌, குரல்‌ போன்ற எண்ணற்ற 
வகைப்‌ பொருள்களை வைத்‌ 
திருந்து அவற்றை எந்த 
வடிவிலும்‌ மாற்றித்‌ தரவல்லது. 


object-oriented DBMS 


object-oriented DBMS : பொருள்‌ 
சார்ந்த டி.பி.எம்‌.எஸ்‌ : பொருள்‌ 
சார்ந்த தரவுத்‌ தளத்தினை 
சமாளிக்கும்‌ டி.பி.எம்‌.எஸ்‌. 
தொடர்புடைய தரவுத்‌ தள நிரல்‌ 
தொடர்களில்‌ செய்வதற்கு அரி 
தான, பொருள்களைப்‌ பற்றிய 
சிக்கலான கேள்விகளையும்‌ 
இது எளிதாகக்‌ கையாளும்‌. 
object-oriented design 
பொருள்‌ சார்ந்த வடிவமைப்பு : 
பொருள்‌ சார்ந்த மாதிரி ஒன்றை 
அதனை உருவாக்கும்‌ அமைப்‌ 
புக்குத்‌ தேவையான விளக்கக்‌ 
குறிப்புகள்‌ கொண்டதாக 
மாற்றுதல்‌. நோக்கம்‌ சார்ந்த 
ஆய்விலிருந்து பொருள்சார்ந்த 
வடிவமைப்புக்கு மாறுவது, 
அந்த மாதிரியமைப்பை விரி 
வாக்கி மேலும்மேலும்‌ விவரம்‌ 
சேர்ப்பதன்மூலம்‌ செய்து 
முடிக்கப்படுகிறது. 
object-oriented development : 
பொருள்நோக்கு மேம்பாடு. 
object-oriented graphics 
பொருள்‌ சார்ந்த வரைகலை. 
object-oriented interface 
பொருள்‌ சார்ந்த இடைமுகம்‌ : 
ஐக்கான்கள்‌, சுட்டி போன்ற 
வற்றைப்‌ பயன்படுத்துகின்ற 
வரைகலை இடைமுகம்‌. 
மெக்கின்டோஷ்‌, விண்டோஸ்‌ 
போன்ற பணிச்‌ சூழல்களை 
இவ்வாறு கூறலாம்‌. 


1027 


object-oriented technology 


object oriented language 
பொருள்‌ நோக்கம்‌ சார்ந்த மொழி : 
பொருள்‌ நோக்கம்‌ சார்ந்த நிரல்‌ 
தொடர்‌ மொழி. தரவு செய 
லாக்கப்‌ பணிகளுக்குப்‌ பொருள்‌ 
களை உருவாக்கிப்‌ பயன்படுத்‌ 
தும்‌ நிரல்‌ தொடர்‌ மொழி. 


object-oriented operating system : 
பொருள்நோக்கு இயக்க 
முறைமை : பொருள்‌ அடிப்‌ 
படையிலான இயக்கமுறைமை. 
பொருள்நோக்கு வடிவாக்க 
முறையில்‌ அயலர்கள்‌ மென்‌ 
பொருள்கள்‌ உருவாக்குவதற்கு 
உகந்த வகையில்‌ இது வடி 
வமைக்கப்பட்டிருக்கும்‌. 

object oriented programming : 
பொருள்‌ சார்ந்த செயல்முறை 
வரைவு : தரவுப்‌ பொருள்களின்‌ 
ஒரு தொகுதியை மையமாகக்‌ 
கொண்டுள்ள செயல்முறைப்‌ 
படுத்தும்‌ அணுகு முறை. இது, 
தரவுக்கும்‌ குறியீட்டுக்கும்‌ 
வெவ்வேறு அணுகுமுறையைக்‌ 
கையாளும்‌. 

object oriented programming 
1871002065 : பொருள்நோக்கு நிர 
லாக்க மொழிகள்‌. 
object-oriented technology : 
பொருள்‌ சார்ந்த தொழில்‌ நுட்பம்‌ : 
உலக நடைமுறைகளாகப்‌ பார்க்‌ 
காமல்‌ பொருள்களாகப்‌ பார்க்‌ 
கின்ற வாய்பாடு. 


object programme 1028 obsolescence 
object programme : இலக்குச்‌ | இடைமுக வடிவமைப்புக்காக 
செயல்முறை கணினியில்‌ | வும்‌ நிரல்‌ தொடர்‌ அளவைக்‌ 
இயங்குவதற்கு ஆயத்தமாக, | காகவும்‌ ஒளிநுட்பத்தைப்‌ 
கணினியிலிருந்து அல்லது | பயன்படுத்துறெது. விரிதாள்கள்‌ 
இணைப்பானிலிருந்து வெளிப்‌ | மற்றும்‌ தரவுத்‌ தளங்களுக்கு 
படும்‌ நிரல்கள்‌. இதனை | இணைப்புகளை ஏற்படுத்தித்‌ 


இலக்குக்‌ குறியீடு என்றும்‌ 
கூறுவர்‌ இது ஆதாரச்‌ செயல்‌ 
முறைக்கு மாறுபட்டது. 

object reference : பொருள்‌ 
குறிப்பி : பொருள்நோக்கு நிர 
லாக்கத்தில்‌, ஓர்‌ ஆப்ஜெக்ட்டின்‌ 


நினைவக இருப்பிடத்தை 
குறிக்கும்‌ முகவரி, 
object relational server 


பொருள்‌ உறவுநிலை வழங்கன்‌ : 
இது ஒரு தரவுத்‌ தள வழங்கன்‌ 
கணினி. ஒர்‌ உறவுநிலைத்‌ 
தரவுத்‌ தளத்திலுள்ள சிக்கலான 
தரவினங்களை பொருள்‌ 
நோக்குமுறையில்‌ மேலாண்மை 
செய்வதற்கு உகந்தது. 

object resource : பொருள்‌ வளம்‌. 


object type : பொருள்‌ வகை. 


object type inheritance 
பொருள்‌ வகை மரபுரிமம்‌. 


object vision : ஆப்ஜெக்ட்‌ 
விஷன்‌; இலக்குப்‌ பார்வை : 
விண்டோஸ்‌ பயன்பாடுகளுக்‌ 
காக போர்லேண்ட்‌ நிறுவனம்‌ 
உருவாக்கும்‌ பயன்பாட்டு 
வளர்ச்சி அமைப்பு. பயனாளர்‌ 


தருகிறது. 

object windows : ஆப்ஜெக்ட்‌ 
விண்டோஸ்‌; இலக்கச்‌ சாளரம்‌: 
விண்டோஸ்‌ பொருள்களின்‌ 
வகுப்பு நூலகம்‌. போர்லேண்ட்‌ 
நிறுவனம்‌ உருவாக்கிய இது, 
விண்டோஸ்‌ பயன்பாடுகளை 
உருவாக்க உதவுகிறது. 
போர்லேண்ட்‌ மற்றும்‌ நோக்க 
மேலாண்மைக்‌ குழு உருவாக்‌ 
சிய இறந்த தர நிருணய முறை. 


object wrapper பொருள்‌ 
மேலுறை: பொருள்நோக்கு 
மென்பொருள்‌ பயன்பாடுகளில்‌ 
பேசப்படுவது. 


oblique : சாய்வு : ஒரு கணினி 
யில்‌ அல்லது அச்சுப்பொறியில்‌ 
உண்மையான சாய்வு எழுத்துரு 
(tlic Font) இல்லாதபோது, ஒரு 
ரோமன்‌ எழுத்துருவைச்‌ சற்றே 
சாய்த்து சாய்வு எழுத்துருபோல 
ஆக்கிக்‌ கொள்கின்ற முறையை 
இவ்வாறு கூறுவர்‌. 

obsolescence : பயனற்றது; 
காலம்‌ கடந்தது : வன்பொருள்‌ 
அல்லது மென்பொருள்களை 
உரிய காலத்துக்கு முன்ன 


00 


தாகவே மாற்றுவதைக்‌ குறிப்‌ 
பது. வழக்கமாகப்‌ பயன்படுத்தி 
தேய்ந்து பழுதாவதைக்‌ 
குறிப்பதல்ல. தொழில்நுட்ப 
முன்னேற்றங்களின்‌ விளைவாக 
அண்மையில்‌ பொருள்கள்‌ 
வருவதால்‌ இவற்றை மாற்ற 
வேண்டியதாகியுள்ளது. 

003 : ஓசி3 : ஒளிவச்‌ சுமப்பி 3 
என்று பொருள்படும்‌ 021102! 
Carரier 3 என்பதன்‌ சுருக்கம்‌. 
சோனட்‌ (S0NET) எனப்படும்‌ 
அதிவேக ஒளியிழை தரவு 
பரப்பு அமைப்புகளில்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ ஒளிச்சமிக்கை 
மின்சுற்றுகள்‌ பலவற்றில்‌ இது 
வும்‌ ஒன்று. ஓசி3 வினாடிக்கு 
155.52 மெகாபிட்‌ சமிக்கை 
களைச்‌ சுமந்து செல்கிறது. 
சோனட்‌ மற்றும்‌ ஐரோப்பிய 
முறையான எஸ்டிஹெச்‌ 
இரண்டும்‌ ஒருங்கிணைந்து 
செயல்பட இந்த வேகம்‌ 
குறைந்தபட்ச வேகமாக 
நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 
௦௦௦8௩ : ஓசிசிஏஎம்‌ : ஒரே நேரத்‌ 
திய இயக்கங்களைக்‌ கையாளப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ இணை 
செயலாக்க மொழி. 

0CR : ஓசிஆர்‌ : “ஒளியியல்‌ 
எழுத்தேற்பு" என்று பொருள்‌ 
படும்‌ “Optical character 
recognition" என்ற ஆங்கிலச்‌ 
சொற்றொடரின்‌ குறும்பெயர்‌. 


1029 


octal numeral 


௦௦121 : எண்மி; எண்ம; எண்‌ 
ணிலை; எட்டு என்னும்‌ இலக்‌ 
கத்தை அடிப்படையாகக்‌ 
கொண்ட ஒரு எண்மான முறை. 
இந்த எண்மி இலக்கங்கள்‌ 
பெரும்பாலும்‌ ஈரிலக்க எண்‌ 
களைக்‌ குறிக்கப்‌ பயன்படுத்தப்‌ 
படுகின்றன. இதில்‌, ஒவ்வொரு 
எண்மி இலக்கமும்‌ மூன்று 
ஈரிலக்க இலக்கங்களின்‌ 
(துண்மிகள்‌) ஒரு தொகுதியைக்‌ 
குறிக்கிறது. எடுத்துக்காட்டு: 
111000010001101 என்னும்‌ 
ஈரிலக்க எண்ணை, 70215 
என்னும்‌ எண்மி எண்ணாகக்‌ 
குறித்துக்‌ காட்டலாம்‌. ஈரிலக்க 
எண்ணை எண்மி எண்ணாக 
மாற்றலாம்‌. 

octal digit : எண்ம இலக்கம்‌. 


௦௦421 dump : எண்மி சேமிப்பு. 


octal notation : எண்மக்‌ குறி 
மானம்‌. 
octal number : எண்ம எண. 


octal number systems : எண்மி 
எண்மான முறை. 

octal numeral : எண்மி இலக்கம்‌; 
எண்ம இலக்கம்‌; எண்ம உரு : 
ஒரு தொகையினைக்‌ குறிக்‌ 
கின்ற ஒன்று அல்லது அதற்கு 
மேற்பட்ட இலக்கங்கள்‌ 
கொண்ட எண்‌. இதில்‌ ஒவ்வொரு 
இலக்கமும்‌ குறிப்பிடும்‌ எண்‌ 
அளவு “8" என்னும்‌ மூலத்தை 


octal, binary coded 


அடிப்படையாகக்‌ கொண்டிருக்‌ 
கும்‌. எண்மி எண்களில்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ இலக்கங்கள்‌, 0, 
1, 23456, 7. 


octal, binary coded : இருமக்‌ 
குறிமுறை எண்மம்‌. 

௦௦121 point : எண்மி புள்ளி; 
எண்மப்‌ புள்ளி : ஒரு கலப்பு 
எண்மி எண்ணில்‌ முழு எண்‌ 
பகுதியைப்‌ பின்னப்‌ பகுதி 
யிலிருந்து பிரித்துக்காட்டும்‌ 
மூலப்புள்ளி. 72.2.4 என்ற எண்மி 
எண்ணில்‌ எண்மி புள்ளி இரு 
எண்களுக்குமிடையில்‌ உள்ளது. 


௦௦1௦ : எண்மி : எட்டுத்‌ துண்மி 
களைக்‌ மடி) கொண்ட எட்டில்‌. 


00% : ஓசிஎக்ஸ்‌ : ஓஎல்‌இ 
கஸ்டம்‌ கன்ட்ரோல்‌ என்பதன்‌ 
சுருக்கம்‌. ஓஎல்‌இ மற்றும்‌ காம்‌ 
தொழில்‌ நுட்பம்‌ இரண்டும்‌ 
இணைந்த மென்பொருள்‌ கூறு. 
ஒரு மென்பொருள்‌ பயன்பாடு 
அழைக்கும்போது, அந்தப்‌ 
பயன்பாட்டுக்கு விரும்புகின்ற 
சில பண்புக்‌ கூறுகளை அளிக்‌ 
கும்‌ ஒரு கட்டுப்பாட்டினை 
இது உருவாக்கித்‌ தருகிறது. ஓசி 
எக்ஸ்‌ தொழில்நுட்பம்‌ வேறு 
பட்ட பணித்தளங்களில்‌ செயல்‌ 
பட வல்லது. 16-பிட்‌, 32 பிட்‌ 
இயக்க முறைமைகளிலும்‌, பல்‌ 
வேறுபட்ட பயன்பாடுகளிலும்‌ 
பயன்படுத்தவல்லது. விசுவல்‌ 


1030 


odometer 


பேசிக்‌ பயன்பாடுகளுக்கு 
மட்டுமே பயன்படுத்த முடிந்த 
விபிஎக்ஸ்‌ (Visual Basic Custom 
£௦!) தொழில்நுட்பத்தின்‌ 
வாரிசாக வந்தது. ஆக்டிவ்‌எக்ஸ்‌ 
தொழில்‌ நுட்பத்தின்‌ அடிப்‌ 
படையாக விளங்குவது. ஓசி 
எக்ஸ்‌-கள்‌ விசுவல்‌ சி-4 மொழி 
யில்‌ எழுதப்பட்டாலும்‌ வேறு 
பல மொழிகளிலும்‌ எழுத முடி 
யும்‌. 1996 ஓஎல்‌இ கன்ட்ரோல்‌ 
வரன்முறையில்‌ இடம்‌ 
பெற்றுள்ள ஓசிஎக்ஸ்‌ தொழில்‌ 
நுட்பத்தை மைக்ரோசாஃப்ட்‌ 
நிறுவனம்‌ வடிவமைத்துள்ளது. 
ODBC : ஓடிபிசி : திறந்த தரவுத்‌ 
தள இணைப்புநிலை என்று 
பொருள்படும்‌ Open Database 
Connectivity என்ற தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
பிணையத்திலுள்ள ஒரு தரவுத்‌ 
தளத்தை விண்டோஸ்‌ பயன்‌ 
பாடுகள்‌ அணுகுவதற்கு ஒரு 
பொதுவான வழிமுறையை 
வழங்கும்‌ இடைமுகம்‌ ஆகும்‌. 
மைக்ரோசாஃப்ட்‌ நிறுவனத்‌ 
தினர்‌ உருவாக்கியது. 


ODBC Data sources : ஒடிபிசி 
தரவு மூலங்கள்‌. 
odd pariy check : ஒற்றைப்‌ 


படைச்‌ சரிபார்க்கும்‌ முறை. 


௦௦௱eீer : ஓடோமீட்டர்‌ : தூர 
இடைவெளியைப்‌ பதிவு செய்‌ 


OEM 


யும்‌ ஒரு கருவி. சைக்கிள்‌ 
மோட்டார்‌ வாகனங்களில்‌ 
பயன்படுவது. 


0814 : ஓஇஎம்‌ : “மூலச்‌ சாதனத்‌ 
தயாரிப்பாளர்‌ என்று பொருள்‌ 
படும்‌ “Original Equipment Manu- 
facபாe!” நிறுவனத்தின்‌ குறும்‌ 
பெயர்‌. இந்த அமைவனம்‌ 
பொருள்களிலும்‌ சாதனங்‌ 
களிலும்‌ அமைப்பிகளாகப்‌ 
பயன்படுத்துவதற்காகக்‌ கணினி 
களையும்‌, புறநிலைச்‌ சாதனங்‌ 
களையும்‌ வாங்கி, அவற்றைத்‌ 
தனது வாடிக்கையாளர்களுக்கு 
விற்பனை செய்கிறது. 

௦1! : விடுப்பு; நிறுத்து. 
௦14-௦01: கொக்கிக்கு வெளியே : 
சுழற்றி, வெளியே பேசக்கூடிய 
தொலைபேசிக்‌ கம்பியின்‌ 
நிலை. உள்ளே வரும்‌ தொலை 
பேசி அழைப்பை ஏற்று பதில்‌ 
பேச தடை செய்கிறது. தொலை 
பேசி உருவான காலத்தில்‌ கைக்‌ 
கருவியை கொக்கியிலிருந்து 
வெளியே எடுத்து பேசியதைக்‌ 
கொண்டு இச்சொல்‌ உரு 
வானது. 0ா-h௦௦k என்பதற்கு 
எதிர்ச்சொல்‌. ்‌ 
office application : அலுவலகப்‌ 
பயன்பாடுகள்‌. 

office automation : அலுவலகத்‌ 
தானியக்கம்‌; அலுவலகத்‌ 
தன்னியக்கம்‌ : எழுத்தர்‌ மற்றும்‌ 


1031 


office of the future 


மேலாண்மை அலுவலகப்‌ பணி 
யாளர்களின்‌ ஆக்கத்திறனை 
மேம்படுத்துவதற்குக்‌ கணினி 
களையும்‌ செய்தித்‌ தொடர்புத்‌ 
தொழில்‌ நுட்பத்தையும்‌ பயன்‌ 
படுத்துதல்‌. 

office computer : அலுவலகக்‌ 
கணினி : ஒர்‌ அலுவலகத்தில்‌ 
பயன்படுத்துவதற்கான ஒரு 
நுண்கணினியமைவு. குறிப்‌ 
பிட்ட அலுவலகப்‌ பணிகளுக்‌ 
காகத்‌ தயாரிக்கப்பட்டுள்ள 
வட்டு அலகுகள்‌, அச்சடிப்பி, 
மென்பொருள்‌ போன்றவை 
இதில்‌ உள்ளடங்கும்‌. 

office information system : 
அலுவலகத்‌ தகவல்‌ பொறி 
யமைவு; அலுவலகத்‌ தகவல்‌ 
அமைப்பு : சொல்‌ செய்முறைப்‌ 
படுத்திகள்‌ வரைகலை முனைய 
அச்சடிப்பிகள்‌. கணினியமைவு 
போன்ற பல்வேறு தகவல்‌ 
குறிப்புப்‌ பதிவு முனையங்கள்‌ 
உள்ளடங்கிய பொறியமைவு. 


office links அலுவலகத்‌ 
தொடுப்புகள்‌. 

office of the future : வருங்கால 
அலுவலகம்‌ : கணினி தரவுச்‌ 


செய்தித்‌ தொடர்பு முறைகள்‌ 
பிற மின்னணுவியல்‌ தொழில்‌ 


நுட்பங்கள்‌ ஆகியவற்றைப்‌ 
பெருமளவில்‌ பயன்படுத்தும்‌ 
எதிர்கால அலுவலகம்‌. 


off screen formatting 1032 offline processing 
இத்தகைய அலுவலகத்தில்‌ | பாடுகளும்‌ அனைத்துப்‌ 
பெரும்பாலான எழுத்தர்‌ | பயனாளருக்கும்‌ கிடைக்கும்‌. 


செயலக செய்தித்‌ தொடர்புப்‌ 
பணிகள்‌ தானியக்க முறையில்‌ 
நடைபெறும்‌. 

off screen formatting : திரையில்‌ 
முறைப்படுத்துதல்‌. 

044 tate : விடுப்பு நிலை. 


office support systems : அலு 
வலக ஆதரவு அமைப்புகள்‌ : 
பலதரப்பட்ட கணினி ஆதரவு 
சேவைகளை ஒருங்கிணைக்கும்‌ 
அலுவலக தானியங்கி அமைப்பு 
கள்‌. மேசை அச்சு இணைப்புகள்‌ 
மின்னணு அஞ்சல்‌ மற்றும்‌ 
மின்னணு பணி மேலாண்மை 
ஆகியவற்றை உள்ளடக்கியது. 

office vision : ஆஃபீஸ்‌ விஷன்‌; 
அலுவலகப்‌ பார்வை : எல்லா 
ஐபிஎம்‌ குடும்பக்‌ கணினி 
களிலும்‌ செயல்படுகின்ற ஒருங்‌ 
இணைந்த அலுவலக தானி 
யங்கிப்‌ பயன்பாடுகள்‌. எஸ்‌ஏஏ. 
வினை பேரளவில்‌ அமல்‌ 
படுத்துவதில்‌ அதுவே முதல்‌ 
முயற்சி. பிரசன்டேஷன்‌ மேனே 
ஜரை அது உள்ளடக்கியது. 
1989இல்‌ அறிமுகப்படுத்தப்‌ 
பட்ட இதில்‌ மின்‌-அஞ்சல்‌, 
பட்டியலிடல்‌, ஆவண ௫ 
வாக்கம்‌ மற்றும்‌ விநியோகம்‌ 
ஆகியவற்றுடன்‌ முடிவெடுக்க 
ஆதரவு, வரைகலை பயன்‌ 


௦41111€ : மறைமுகமாக; நேர்‌ 
தொடர்பிலா; உடனடியற்ற 
முறை; பின்‌ தொடர்‌ ; ஒரு 
கணினியின்‌ மையச்‌ செயல்‌ 
முறை அலகுடன்‌ நேரடியாகத்‌ 
தொடர்பு கொண்டிராத கருவி 
கள்‌, சாதனங்கள்‌, ஆட்கள்‌ பற்றி 
யது. கணினியுடன்‌ இணைக்கப்‌ 
பட்டிராத சாதனம்‌ பற்றியது 
மாகும்‌. இது “நேரடியாக” (0- 
ர) என்பதற்கு மறுதலை. 


offline navigator : அகல்நிலை 
வழிச்செலுத்தி அகல்நிலை; 
திசைச்செலுத்தி : இணையத்‌ 
திலிருந்து மின்னஞ்சல்‌, வலைப்‌ 
பக்கங்கள்‌, செய்திக்‌ குழுக்‌ 
கட்டுரைகள்‌ அல்லது பிற 
நிகழ்நிலை மன்றங்களிலுள்ள 
கருத்துரைகள்‌ இவற்றைப்‌ பதி 
விறக்கம்‌ செய்து, நமது கணினி 
மிலுள்ள வட்டில்‌ சேமித்து 
வைத்துக்கொண்டு, பின்னொரு 
சமயத்தில்‌ இணைய இணைப்பு 
இல்லாமலேயே அவற்றைப்‌ 
பார்வையிடுவதற்கென வடி 
வமைக்கப்பட்ட மென்பொருள்‌. 
இணைய இணைப்புக்காக 
ஆகும்‌ செலவு இதனால்‌ மிச்சப்‌ 
படுகிறது. 

offline processing 
தொடரும்‌ செயலாக்கம்‌. 


பின்‌ 


offline storage 


offline storage மறைமுக 
சேமிப்பி; இணையா சேமிப்பகம்‌ : 


மையச்‌ செயலகத்தின்‌ கட்டுப்‌ 


பாட்டின்‌£ழ்‌ இயங்காத சேமிப்பி. 
offload பளு இறக்கம்‌; 
இறக்குதல்‌ : 1. ஒரு கணினி 


யமைவின்‌ பணிகளைச்‌ சற்றுக்‌ 
குறைந்த வேலைப்‌ பளுவுள்ள 
மற்றொரு கணினிக்கு 
மாற்றுதல்‌. 2. வெளிப்பாட்டுத்‌ 
தரவுகளை ஒரு புறநிலைச்‌ 
சாதனத்திற்கு மாற்றுதல்‌. 

offpage connector : தொடர்பிலா 
பக்க இணைப்பி; மறுபக்க 
இணைப்பி; பக்க இணைப்பி : 
ஒரு தடவரிசை விளக்கப்‌ 
படத்தில்‌ ஒரு பக்கத்திலிருந்து 
மாறுபட்ட மற்றொரு பக்கத்‌ 
திற்கு ஒரு தொடர்‌ வரிசையை 
இணைப்பதற்குப்‌ பயன்படுத்‌ 
தப்படும்‌ ஐங்கோணக்‌ குறியீடு. 


௦4156 : எதிரீடு / குறை நிரப்‌ 
பீடு; விலக்கம்‌ : தேவைப்படும்‌ 
மதிப்பு அல்லது நிலைமைக்‌ 
கும்‌, உள்ளபடியாக மதிப்பு 
அல்லது நிலைமைக்கும்‌ இடை 
யிலான வேறுபாடு. 


off-the-shelf : ஆயத்தப்‌ பொருள்‌ 
கள்‌; உடன்‌ பயன்‌ பொருள்கள்‌; 
ஆயத்த : விற்பனையாளர்களிட 
மிருந்து எளிதாகக்‌ கிடைக்கக்‌ 
கூடிய, மிகப்‌ பெருமளவில்‌ 
தயாரிக்கப்பட்ட கணினி வன்‌ 


1033 


.ok.us 


பொருள்‌ அல்லது மென்‌ 
பொருள்கள்‌ பற்றியது. 


௦h : ஓம்‌ : மின்சாரத்‌ தடையை 
அளப்பதற்கான அலகு. ஒரு 
மின்‌ கடத்தியின்‌ இருமுனை 
களுக்கிடையே ! வோல்ட்‌ 
மின்னழுத்தம்‌ தரப்படும்போது 
அதன்‌ வழியே பாயும்‌ மின்‌ 
னோட்டம்‌ 1 ஆம்பியராக இருப்‌ 
பின்‌ ௮க்கடத்தி ஏற்படுத்தும்‌ 
மின்தடை 1 ஓம்‌. 

ohnosecond : ஓனோநொடி : 
தவறான நிரலைக்‌ கொடுப்‌ 
பதற்கும்‌, அந்த நிரலினால்‌ 
படுமோசமான விளைவுகள்‌ 
ஏற்படும்‌ என்று உணர்வதற்கும்‌ 
இடையில்‌ கழியும்‌ நேரம்‌. மிக 
மிகக்‌ குறைவான நேரம்‌. 


.oh.us ஒச்‌.யுஎஸ்‌ : ஓர்‌ 
இணைய தள முகவரி 
அமெரிக்க நாட்டின்‌ ஓஹியோ 
மாநிலத்தைச்‌ சேர்ந்தது 
என்பதைக்‌ குறிக்கும்‌ பெரும்‌ 
புவிப்பிரிவுக்‌ களப்பெயர்‌. 


௦k : சரி, 
okicance! : சரி/விடு. 


0.05 : ,ஒகே.யுஎஸ்‌ -: ஓர்‌ 
இணைய தள முகவரி 
அமெரிக்க நாட்டின்‌ ஓக்ல 


ஹாமா மாநிலத்தைச்‌ சேர்ந்தது 
என்பதைக்‌ குறிக்கும்‌ பெரும்‌ 
புவிப்பிரிவுக்‌ களப்பெயர்‌. 


OLAP database 


OLAP database ஓஎல்‌ஏபீ 
தரவுத்‌ தளம்‌ : நிகழ்நிலை பகுப்‌ 
பாய்வுச்‌ செயலாக்க தரவுத்‌ 
தளம்‌ என்று பொருள்படும்‌ 
Online Analytical Processing Dala- 
base என்பதன்‌ சுருக்கம்‌. வழக்க 
மான உறவுநிலைத்‌ தரவு தளங்‌ 
களைவிட அதிக சிக்கலான 
வினவல்களைக்‌ கையாளும்‌ 
திறன்படைத்த ஓர்‌ உறவுநிலைத்‌ 
தரவுத்‌ தளம்‌. தரவுகளை பல்‌ 
பரிமாண முறையில்‌ அணுக 
முடியும்‌. அதாவது தரவுகளை 
பல்வேறு தேர்வு விதிகளின்‌ 
அடிப்படையில்‌ பார்வையிட 
முடியும்‌. மிகவும்‌ தீர்க்கமான 
கணக்கீட்டுத்‌ திறன்‌ உண்டு. 
சிறப்புத்‌ தன்மை வாய்ந்த சுட்டு 
வரிசை (சரா) நுட்பங்கள்‌ 
உள்ளன. 


OLE : ஓஎல்‌இ; ஓலே : பொருள்‌ 
தொடுப்பும்‌ உட்பொதிப்பும்‌ 
என்று பொருள்படும்‌ (0ஸject 
Linking and Embedding என்ற 
தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 
குறும்பெயர்‌. பயன்பாட்டு 
மென்பொருள்களுக்கிடையே 
தரவுவைப்‌ பரிமாறிக்‌ கொள்‌ 
வதற்கும்‌ பகிர்ந்து கொள்வதற்கு 
மான ஒரு தொழில்‌ நுட்பம்‌. 
படம்‌ வரையும்‌ மென்பொருள்‌ 
கொண்டு ஒரு படம்‌ வரையப்‌ 
பட்டுள்ளது. அது ஒரு படிமக்‌ 
கோப்பில்‌ சேமிக்கப்பட்டுள்ளது. 


1034 


டோ 


சொல்செயலி மென்பொருளில்‌ 
உருவக்கப்பட்ட ஓர்‌ ஆவணத்தில்‌ 
படிமக்‌ கோப்புக்கான தொடுப்பு 
உருவாக்கப்பட்டுள்ளது எனில்‌, 
படமானது ஆவணத்தின்‌ ஓர்‌ 
அங்கமாகவே தோற்றமளிக்கும்‌. 


தொடுப்புள்ள படத்தில்‌ 
செய்யப்படும்‌ மாறுதல்கள்‌ 
ஆவணத்திலுள்ள படத்திலும்‌ 
பிரதிபலிக்கும்‌. இதனையே 
“பொருள்‌ தொடுப்பு” என்கிறோம்‌. 
படத்தை நகலெடுத்து 


ஆவணத்தில்‌ ஒட்டிவிடுவதை 
பொருள்‌ உட்பொதிப்பு என்‌ 
கிறோம்‌. மூலப்படத்தில்‌ 
செய்யப்படும்‌ மாறுதல்கள்‌ 
ஆவணப்படத்தில்‌ பிரதி 
பலிக்காது. படத்தை மீண்டும்‌ 
உட்பொதிக்க வேண்டும்‌. 


டொ : ஓஎல்டீபீ : நிகழ்நிலைப்‌ 
பரிமாற்றச்‌ செயலாக்கம்‌ என்று 
பொருள்படும்‌ (Online 
Transaction Processing) என்ற்‌ 
தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 
குறும்பெயர்‌. ஒரு தரவுத்‌ தள 
மேலாண்மை. அமைப்பில்‌, 
தரவுகள்‌ உள்ளீடு செய்யப்பட்ட 
உடனேயே அவை பரீரீலிக்கப்‌ 
பட்டு முதன்மைக்‌. கோப்பு 
களின்‌ தரவுகள்‌ புதுப்பிக்கப்‌ 
பட்டுவிடும்‌. நிதியக்‌ கணக்கு 
வைப்புகளுக்கும்‌, சரக்குக்‌ 
கையிருப்பு மேலாண்மைக்கும்‌ 
ஓஎல்டீபீ மிகவும்‌ பயனுள்ளது. 


om 1035 


௦ : ஓம்‌ : ஓர்‌ இணைய தள 
முகவரி ஓமன்‌ நாட்டைச்‌ சேர்ந்‌ 
தது என்பதைக்‌ குறிக்கும்‌ பெரும்‌ 
புவிப்‌ பிரிவுக்‌ களப்‌ பெயர்‌. 


OMA ஓஎம்‌ஏ பொருள்‌ 
மேலாண்மைக்‌ கட்டுமானம்‌ 
என்று பொருள்படும்‌ Object 
Management Architecture என்ற 
தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 
குறும்பெயர்‌. பொருள்‌ 
மேலாண்மைக்‌ குழு (00601 
Management Group) உருவாக்கிய 
பொருள்‌ நோக்கு பகிர்ந்தமை 
செயலாக்கத்திற்கான வரையறை. 
ஓஎம்‌ஏ, கோர்பா (CORBA - 
Common Object Request Broker 
Architecture) எனப்படும்‌ 
பொதுப்‌ பொருள்‌ கோரிக்கை 
தரகர்‌ கட்டுமானத்தையும்‌ 
உள்ளடக்கியது. 


omni directional : பல திசை 
யிலான : எல்லா திசைகளிலும்‌ 
சான்றாக, பல இிசையிலான 
வானலை வாங்கி (antenna) 
எல்லா திசைகளில்‌ இருந்தும்‌ 
சமிக்கைகளை ஏற்றுக்‌ 
கொள்ளும்‌. 


றார்‌ 0௨0௨ : ஆம்னி பேஜ்‌ : 
கேயர்‌ கார்ப்பரேஷனிடமிருந்து 
பீசி மற்றும்‌ மெக்கின்டோ 
ஷாக்காக உருவாக்கப்பட்ட 
எழுத்து உணர்‌ மென்பொருள்‌. 
சொற்பகுதியிலிருந்து - வரை 


on-board regulation 


கலையைப்‌ பிரித்துப்‌ 
பார்க்கவும்‌ பலவகையான அச்‌ 
செழுத்துகளை சொற்பகுதியாக 
மாற்றித்‌ தரவும்‌ திறனுள்ள 
முதல்‌ பீசி மென்பொருள்‌. 


௦ : ஓஎம்‌ஆர்‌; ஒளி வழிக்‌ குறி 
உணர்விப்பி : ௦040௮1 Mark reader 
என்பதன்‌ குறும்பெயர்‌. 

௦ற-ஸoard : தன்னமைவு : “தர 
மான” கணினி மாதிரியின்‌ ஒரு 
பகுதியாக ஒரு குறிப்பிட்ட வன்‌ 
பொருள்‌ சாதனத்தைச்‌ சேர்ப்‌ 
பதைக்‌ குறிப்பிடுவது. 
சான்றாக, “ஐபிஎம்‌ ராம்‌-ஆன்‌ 
போர்டு” என்றால்‌ இந்த அளவு 


ராம்‌ குறிப்பிட்ட மாடல்‌ 
கணினியில்‌ தரமானதாக 
சேர்க்கப்பட்டுள்ளது என்று 


பொருள்‌. *ஆன்‌-போர்டு” என்ற 
சொல்‌ ஒரு குறிப்பிட்ட மின்‌ 
சுற்று தாய்‌ அட்டையில்‌ உள்ளது 
என்பதையும்‌ குறிப்பிடுகிறது. 
on-board computer : ஊர்திக்‌ 
கணினி : விண்வெளிக்கலம்‌, 
உந்து ஊர்தி, கப்பல்‌, விமானம்‌ 
போன்ற ஓர்‌ ஊர்தியில்‌ நிறுவப்‌ 
பட்டுள்ள கணினி. 

on-board regulation : பலகை 
ஒழுங்குமுறை; பலகைச்‌ சீராக்‌ 
கம்‌ : ஒவ்வொரு பலகையிலும்‌ 
தனி மின்‌ வலியளவு ஒழுங்‌ 
கியக்கியைக்‌ கொண்டுள்ள 
அமைப்பு முறை. 


one address 


one address : ஒற்றை முகவரி. 


one-address computer : ஒரு 
முகவரிக்‌ கணினி தனது 
நிரலைப்‌ படிவமைப்பில்‌ ஒரே 
யொரு முகவரியை மட்டுமே 
பயன்படுத்தும்‌ கணினி. 
எடுத்துக்காட்டு: “ADD % 
என்பதில்‌ அறிவுறுத்தத்‌ திலுள்ள 
முகவரியை 'ு%' குறிக்கிறது. இது 
இரு முகவரிக்‌ கணினி, மூன்று 
முகவரிக்‌ கணினி ஆகியவற்றி 
லிருந்து மாறுபட்டது. இதனை 


நான்கு முகவரிக்‌ கணினியுடன்‌ 


ஒப்பிட்டுப்‌ பார்க்கலாம்‌. 

one-address instruction : ஒரு 
முகவரி அறிவுறுத்தம்‌ : ஒரு 
நிரலையும்‌ ஒரேயொரு முகவரி 
யையும்‌ கொண்டுள்ள நிரல்‌. 
சில தனிநேர்வுகளில்‌, ஓர்‌ 
ஒற்றை முகவரிக்‌ கணினியின்‌ 
நிரல்‌ குறியீடானது, சுழி (பூஜ்‌ 
யம்‌), பன்முக முகவரி நிரல்கள்‌ 
இரண்டையும்‌ கொண்டிருக்கும்‌. 
இன்றுள்ள கணினிகளில்‌ 
பெரும்பாலானவை ஒரு மூக 
வரி நிரலையைக்‌ கொண்டவை. 
one-chip computer : ஒரு சிப்புக்‌ 
கணினி : ஒரேயொரு சிப்பில்‌ 
இயக்கப்படுறெ முழுமையான 


நுண்கணினி. இது "சிப்பு 
இயக்கக்‌ கணினி” என்றும்‌ 
அழைக்கப்படுகிறது. 
one-dimensional array 


ஒற்றைப்‌ பரிமாண வரிசை : 


1036 


one-off 


மின்வாய்க்‌ கம்பிகளின்‌ ஒற்றை 
வரிசையை அல்லது பத்தியைக்‌ 
கொண்ட வரிசை முறை. 

one for-one : ஒன்றுக்கு ஒன்று : 
சேர்ப்பியுடன்‌ பெரும்பாலும்‌ 
இணைத்துக்கூறும்‌ சொற்‌ 
றொடர்‌. ஒரு மூலமொழி 
சொற்றொடர்‌ வேறொரு எந்திர 
மொழி நிரலாக மாற்றப்படும்‌. 
கடிதப்‌ போக்குவரத்தில்‌ அதிக 
மாகப்‌ பயன்படும்‌ வகை. 

one gate : ஒரு வாயில்‌. 


one-leve! memory : ஒரு நிலை 
நினைவகம்‌ : ஒரே மாதிரியான 
செயல்முறை மூலம்‌ சேமித்து 
வைக்கப்பட்டுள்ள இனங்கள்‌ 
அனைத்தையும்‌ அணுகக்கூடிய 
நினைவகம்‌. 

one line function : ஒரு வரிச்‌ 
செயல்கூறு. 

௦௩6-041 : ஒன்றுமட்டும்‌ : 1. ஒரு 
பொருளை ஒரே நேரத்தில்‌ 
மொத்தமாகத்‌ தயாரிக்கும்‌ 
முறைக்குப்‌ பதிலாக ஒரு நேரத்‌ 
தில்‌ ஒன்று என்ற முறையில்‌ 
தயாரிப்பது. 2. சிடி ரோம்‌ 
எழுதும்‌ பொறி ஒன்றில்‌ ஒரு 
நேரத்தில்‌ ஒரு நகல்‌ மட்டுமே 
உருவாக்கும்‌ முறை. 
one-out-of-ten-code : "பத்தில்‌ 
ஒன்று" குறியீடு : இந்தக்‌ குறி 
யீட்டு முறையில்‌, ஒரு பதின்ம 
இலக்கமானது 10 இரும இலக்‌ 


one-pass compiler 


கங்களால்‌ குறிக்கப்படுகிறது; 
இவற்றில்‌ 10 இரும இலக்கங்‌ 
களில்‌ ஒரேயொரு இலக்கம்‌ 
மட்டுமே. “ஒன்று” இலக்கமாக 
இருக்கும்‌. 

one-pass compiler : ஒற்றை 
ஓட்டத்‌ தொகுப்பி : ஒரே சமயத்‌ 
தில்‌ ஓர்‌ ஆதார மொழிச்‌ செயல்‌ 
முறையில்‌ ஓடி, ஓர்‌ இலக்குத்‌ 
தகவமைவை உண்டாக்கும்‌ 
மொழிச்‌ செயல்முறைப்படுத்தி. 
one’s complement : ஒன்றின்‌ 
குறை நிரப்பு எண்‌ : ஒரு குறிப்‌ 
பிட்ட மதிப்பின்‌ மறிநிலை 
எண்ணைக்‌ குறிக்கும்‌ இலக்கம்‌. 
ஒன்றின்‌ குறைநிரப்பு எண்‌ என்‌ 
பது ஓர்‌ இரும இலக்கமாகும்‌. 
இது அந்த இலக்கத்திலுள்ள 
ஒவ்வொரு துணுக்கின்‌ துணுக்கு 
வரிசைமுறையை மாற்றுவதன்‌ 
மூலம்‌ பெறப்படுகிறது. எடுத்துக்‌ 
காட்டு 01100101 என்பது 
10011010 என்ற ஈரிலக்கத்தின்‌ 
ஒன்றின்‌ குறைநிரப்பு எண்‌. 
இரண்டின்‌ குறை நிரப்பு எண்‌, 
ஒன்பதின்‌ குறை நிரப்பு எண்‌, 
பத்தின்‌ குறைநிரப்பு எண்‌ 
ஆகியவற்றுடன்‌ ஒப்பிட்டுப்‌ 
பார்த்திடுக. 

ongoing activity : நடப்பு/நட 
வடிக்கை. 


ஓற-h௦௦k : கொக்கி மீது : வரு 
கின்ற தொலைபேசி அழைப்பு 


1037 


online community 


களைப்‌ பெறுகின்ற ஒரு 
தொலைபேசிக்‌ கம்பி. 047-000% 
என்பதற்கு மாறானது. 

onion diagram : வெங்காய 
வரைபடம்‌ : ஒரு அமைப்பினை 
வரைபட முறையில்‌ குறிப்பிடு 
வது... - குழி வட்டங்களாகக்‌ 
காட்டப்படுகிறது. வட்டத்தின்‌ 
உள்ளே வட்டங்களாக 
அமைத்து, இறுதி உள்வட்டமே 
மையமாகும்‌. மற்ற வெளி 
வட்டங்கள்‌ அதைச்‌ சார்ந்து 
இருப்பவை. 

online : நேரடியாக; உடனடி 
முறை; உடன்‌ நிகழ்வு : ஒரு 
கணினியின்‌ மையச்‌ செயல 
கத்துடன்‌ நேரடித்‌ தொடர்‌ 
புடைய கருவிகள்‌ , சாதனங்‌ 
கள்‌, ஆட்கள்‌ பற்றியது. கணினி 
யுடன்‌ நேரடியாக இணைக்கப்‌ 
பட்டுள்ள சாதனம்‌ பற்றிய 
தாகும்‌. இது “ மறைமுகமாக” 
(௦1௨) என்பதற்கு மறுதலை. 


online analytical processing : 
நிகழ்நிலைப்‌ பகுப்பாய்வுச்‌ 
செயலாக்கம்‌. 

online application : நேரடிப்‌ 
பயன்பாடுகள்‌. 
online banking : நிகழ்நிலை 
வங்திமுறை. 

online community : நிகழ்நிலைச்‌ 
சமூகம்‌ : 1. இணைய மற்றும்‌ 


TT அக்‌ ப பல்க ட படட படட பட்ட படடட ட பபப டயபபடடப்ட்ட் டடடட்ப்விடியயயமியம பயங்கள்‌ 


online database 


வைய விரிவலை ஆகியவற்றின்‌ 
பயனாளர்களைக்‌ கொண்ட 
தொகுதி இவ்வாறு அழைக்கப்‌ 
படுகிறது. 2. தம்‌ அரசாங்கம்‌ 
பற்றியும்‌, பொது மக்களைப்‌ 
பாதிக்கின்ற பிரச்சினைகள்‌ 
குறித்தும்‌ நிகழ்நிலை அரசியல்‌ 
மன்றங்களில்‌ விவாதத்திற்காக 
எடித்துரைக்கின்ற மக்கள்‌ குழு. 
3. ஒரு குறிப்பிட்ட செய்திக்‌ 
குழு, அஞ்சல்‌ பட்டியல்‌, எம்யுடி, 
பிபிஎஸ்‌ மற்றும்‌ பிற நிகழ்‌ 
நிலை மன்றத்தை அல்லது குழு 
வைச்‌ சேர்ந்த உறுப்பினர்கள்‌. 
online database : நேரடித்‌ தரவுத்‌ 
தளம்‌; உடன்‌ நிகழ்‌ தரவுத்‌ தளம்‌ : 
ஒரு முனையத்தில்‌ பெரும்‌ 
பாலும்‌ ஒரு காட்சிச்‌ சாதனத்தில்‌ 
ஒரு நேரடியாக 
அணுகக்கூடிய தரவுத்‌ தளம்‌. 
online fault-tolerant system : 
நேரடிப்‌ பிழைதாங்கு பொறி 
யமைவு; உடனடி பிழை பொறுதி 
அமைப்பு மென்பொருள்‌ 
பிழைகள்‌ இருந்தபோதிலும்‌ சரி 
யாகச்‌ செயற்படுகிறவாறு வடி 
வமைக்கப்பட்ட கணினியமைவு. 


பயனாளர்‌ 


online fonts : நிகழ்நிலை எழுத்‌ 
தருக்கள்‌. 

online help : நேர்முக உதவி : 
திரையில்‌ வரும்‌ நிரல்‌. 
நிரலாக்கத்‌ தொடரின்‌ உள்ளே 
இருந்து உடனடியாக வருவது. 


1038 


online processing 


online information service : 


நிகழ்‌ நிலைத்‌ தகவல்‌ சேவை : 


தரவுத்‌ தளங்கள்‌, கோப்புக்‌ 
காப்பகங்கள்‌, கலந்துரையாடல்‌ 
கள்‌, அரட்டைக்‌ குழுக்கள்‌ 


மற்றும்‌ இநுபோன்ற அமைப்பு 
களிலுள்ள தகவல்களை தொலை 
பேரி அல்லது தனித்த தகவல்‌ 
தொடர்பு இணைப்பு அல்லது 
இணையம்‌ வழியாக அணுகு 
வதற்கு வசதி செய்துதரும்‌ 
வணிகமுறை. பெரும்பாலான 
நிகழ்நிலை தகவல்‌ சேவை நிறு 
வனங்கள்‌ தத்தமது சொந்த 
சேவைகளை மட்டுமின்றி 
பொதுவான இணையத்‌ 
தொடர்பையும்‌ வாடிக்கையாளர்‌ 
களுக்கு அளிக்கின்றன. 
அமெரிக்கா ஆன்லைன்‌, காம்பு 
செர்வ்‌, மைக்ரோசாஃப்ட்‌ நெட்‌ 
வொர்க்‌ ஆகியவை அமெரிக்‌ 
காவில்‌ நுகர்வோருக்கான மிகப்‌ 
பெரும்‌ நிகழ்நிலைத்‌ தகவல்‌ 
சேவை நிறுவனங்கள்‌ ஆகும்‌. 

online problem solving : நேரடிச்‌ 
சிக்கல்‌ தீர்வு ; உடனடிச்‌ சிக்கல்‌ 
தீர்வு ஒரு கணினியமை 
வினைப்‌ பல பயனாளர்‌ சேய்மை 
முனையங்களிலிருந்து . ஒரே 
சமயத்தில்‌ பயன்படுத்து 
கைமில்‌ சிக்கல்களை நேரடி 
யாகத்‌ தீர்ப்பதற்கான தொலைச்‌ 
செய்முறைப்‌ பயன்பாடு. 
இத்தகைய பயன்பாட்டில்‌ ஒரு 


online processing 


சேய்மை முனையத்தில்‌ பயன்‌ 
படுத்துவோருக்கும்‌ ஒரு மையக்‌ 
கணினியமையவுக்கும்‌ உள்ள ஒரு 
செயல்முறைக்குமிடையில்‌ ஒரு 
பரிமாற்றம்‌ அல்லது உரை 
யாடல்‌ நடைபெறுறெது. 


online processing : உடன்‌ நிகழ்‌ 
செயலாக்கம்‌. 


online service : உடன்‌ நிகழ்‌ 
பணி. 

online state நிகழ்நிலை 
நிலைமை : ஓர்‌ இணக்கி 


(மோடம்‌) இன்னோர்‌ இணக்கி 
யுடன்‌ தகவல்‌ தொடர்பு மேற்‌ 
கொண்டிருக்கும்‌ நிலை. 

online storage நேரடிச்‌ 
சேமிப்பகம்‌ : மையச்‌ செயல 
கத்தின்‌ கட்டுப்பாட்டிலுள்ள 
சேமிப்பகம்‌. 

online transaction processing : 
நிகழ்நிலை பரிமாற்றச்‌ செய 
லாக்கம்‌. 

௦/௦11 : நிகழ்‌/அகல்‌. 

on screening promotting : திரை 
யில்‌ முறைப்படுத்தல்‌. 
on-screen pasteup : திரையில்‌ 
ஓட்டு கணினி முகப்பின்‌ 
அமைப்புப்‌ படம்‌. 

௦௩ state : தொகுப்பு நிலை. 
ontime application : நேரடிப்‌ 
பயன்பாடு. 


1039 


open 


on the fly : பறந்து கொண்டே : 
தேவைப்படும்போதெல்லாம்‌ 
பெரும்பாலும்‌ பயனாளர்‌ தலை 
யிடாமல்‌ பணி செய்வது. பணி 
யினை முடிப்பதிலான செயல்‌ 
திறனில்‌ எந்தவித பின்‌ 
னடைவும்‌ இருக்காது என்பதை 
உணர்த்துவது. 
on web page 
பக்கத்தில்‌. 

OP : ஓபீ : operation code 
இயக்கம்‌. “செயற்பாடு” என்று 
பொருள்படும்‌ “operation” 
என்னும்‌ ஆங்லெச்‌ சொல்லின்‌ 
குறும்பெயர்‌. 


வலைப்‌ 


opacity : ஒளிபுகாத்‌ தன்மை ; 
ஒரு காகிதப்‌ பரப்பின்‌ வழியே 
ஒளி ஊடுருவி அதில்‌ உருக்‌ 
காட்சி கடக்காத நிலை. 

௦00௦06 : செய்பணிக்‌ குறிமுறை. 
Opel, John : ஓப்பல்‌, ஜான்‌ : 
“பன்னாட்டு வணிக எந்திரக்‌ 
கழகம்‌” (lnternational Machines 
Corporation - BM) என்ற அமை 
வனத்தை, 1981இல்‌ நுண்‌ 
கணினி வணிக அமைவனமாக 
மாற்றியவர்‌. இவருடைய 
தலைமையில்‌, இந்த அமை 
வனம்‌ “1814 சொந்தக்‌ கணினி" 
(IBM personal computer) என்ற 
நுண்கணினியை உருவாக்கியது. 
open : திறப்பு நிலை; தொடங்கு 
நிலை: ஒரு கோப்பில்‌ அல்லது 


open access 1040 Open Financial Connectivity 
ஆவணத்தில்‌ பணிபுரியத்‌ | வகுக்கிறது. ஓஎல்‌இ-யைப்‌ 
தொடங்குவதற்கான செய்‌ | போன்றே படிமங்கள்‌, ஒலி, 
முறை. ஒளிக்காட்சி, பிற ஆவணங்கள்‌, 


open access : திறந்த அணுகு 
முறை : “சாஃப்வேர்‌ புராடக்ட்ஸ்‌ 
இன்டர்நேஷனல்‌" நிறுவனத்‌ 
தின்‌ டிரேட்‌ மார்க்‌. 

open an existing database : 
இருக்கும்‌ தரவுத்‌ தளத்தை திற. 
open architecture : வெளிப்‌ 
படை கட்டமைப்பு ; திறந்த 
கட்டமைப்பு : ஒரு அமைப்பின்‌ 
விளக்கக்‌ குறிப்புகள்‌ வெளிப்‌ 
படையாகக்‌ குறிப்பிடப்படு 
வது. தனியார்‌ விற்பனையாளர்‌ 
கள்‌ கூடுதல்‌ பொருள்களை 
உருவாக்க இதன்‌ மூலம்‌ ஊக்கு 


விக்கப்படுகிறது. 

open command : திற ஆணை. 
open containing folder : உள்‌ 
கொண்ட கோப்புறை திற. 
open data base தரவுத்‌ 
தளத்தைத்‌ திற. 

opendoc ஓப்பன்டாக்‌ 


பொருள்‌ நோக்கிலான ஒரு 
பயன்பாட்டு நிரலாக்க இடை 
முகம்‌ (Application Programming 
Interface). வெவ்வேறு பணித்‌ 
தளங்களில்‌ உருவாக்கப்பட்ட 
பல்வேறு தனித்த நிரல்கள்‌ 
ஒற்றை ஆவணத்தில்‌ ஒன்றாக 
இணைந்து செயல்பட வழி 


பிற கோப்புகள்‌ ஆகியவற்றை 
உட்பொதித்து அல்லது தொடுப்‌ 
பேற்படுத்தி ஆவணம்‌ உரு 
வாக்க ஒப்பன்‌ டாக்‌ அனுமதிக்‌ 
கிறது. ஆப்பிள்‌, ஐபிஎம்‌, ஆப்‌ 
ஜெக்ட்‌ மேனேஜ்மென்ட்‌ குரூப்‌ 
மற்றும்‌ எக்ஸ்‌ கன்சோர்ட்டியம்‌ 
ஆகியவை இணைந்த கூட்டணி 
ஓப்பன்‌ டாக்கை ஆதரிக்கிறது. 


open ended : திறந்த நிலை 


யான; திறந்த முனையுடைய : 
மூலப்பொறியமைவைப்‌ 


பாதிக்காமல்‌ புதிய செயல்‌ 
மூறைகள்‌, நிரல்கள்‌, துணை 
வாலாயங்கள்‌, மாற்றமைவுகள்‌, 
வகைப்பாடுகள்‌, வரையீடுகள்‌ 
ஆகியவற்றை ஏற்றுக்‌ கொள்ளக்‌ 
கூடிய நிலை. 


றா 1/6 : திறந்தநிலைக்‌ 
கோப்பு; திறந்த கோப்பு : படிப்‌ 
பதற்கு எழுதுவதற்கு அல்லது 
இரண்டுக்கும்‌ அணுகத்‌ தக்க 
கோப்பு. இது மூடிய கோப்‌ 
பிலிருந்து (௦10560 fie) வேறு 
பட்டது. 

Open Financial Connectivity : 
திறந்தநிலை நிதிமியல்‌ 
இணைப்பு : மைக்ரோசாஃப்ட்‌ 
நிறுவனம்‌ வகுத்துள்ள வரன்‌ 
முறை. மின்னணு வங்கிச்‌ 


சேவைகளுக்கும்‌ மைக்ரோ 


open group 


சாஃப்ட்‌ மணி (Microsoft Money) 
என்னும்‌ சொந்த நிதி மென்‌ 
பொருளுக்கும்‌ இடையேயான 
ஓர்‌ இடைமுகம்‌ ஆகும்‌. 

open ஏர௦up : ஒப்பன்‌ குரூப்‌; 
திறந்தநிலைக்‌ குழு : கணினித்‌ 
துறையில்‌ வன்பொருள்‌, மென்‌ 
பொருள்‌ உற்பத்தியாளர்கள்‌, 
பயனாளர்கள்‌ 
இணைந்த ஒரு கூட்டமைப்பு. 
பல தரப்பட்ட விற்பனையாளர்‌ 
களின்‌ தரவு அமைப்பை வளர்த்‌ 
தெடுப்பதே இதன்‌ நோக்கம்‌. 
1996இல்‌ ஒப்பன்‌ குரூப்‌ நிறுவப்‌ 


பட்டது. ஒப்பன்‌ சாஃப்ட்வேர்‌ 


ஆகியோர்‌ 


பவுண்டேஷன்‌ மற்றும்‌ 
எக்ஸ்‌/ஒப்பன்‌ கம்பெனி 
லிமிடெட்‌ இரண்டும்‌ 


இணைந்து இக்‌ கூட்டமைப்பு 
உருவானது. 

opening a 116 : கோப்புத்‌ திறத்தல்‌. 
opening menu திறப்புக்‌ 
கட்டளைப்‌ பட்டியல்‌. 

open loop : திறந்த வட்டம்‌; 
திறந்த வளையம்‌ : செயலாக்கக்‌ 
கட்டுப்பாடு அல்லது வழங்கு 
எந்திர அமைப்பில்‌ மூத்த அல்‌ 
லது கட்டுப்பாட்டுக்‌ கருவியின்‌ 
வேண்டுகோளுக்கு ஏற்ப ஒரு 
செய்தியைக்‌ கணினி அச்சிடும்‌ 


அமைப்பு. 


open message : திறந்த செய்தி; 
வெளிப்படைச்‌ செய்தி. 


1041 


open software foundation 


openMPEG consortium 

ஓப்பன்‌எம்பெக்‌ கூட்டமைப்பு : 
எம்பெக்‌ தரவரையறைகளை 
பயன்பாட்டில்‌ மிகுவிப்பதை 
நோக்கமாகக்‌ கொண்ட, வன்‌ 
பொருள்‌, மென்பொருள்‌ தயாரிப்‌ 


பாளர்களின்‌ பன்னாட்டுக்‌ 
கூட்டமைப்பு. 

open option : சிறந்த விருப்பத்‌ 
தேர்வு. 

open plan வெளிப்படை 


திட்டம்‌ : தனி அலுவலகங்களாக 
உருவாக்குகின்ற உட்பகுதிச்‌ 
சுவர்கள்‌ அதிகம்‌ இல்லாமல்‌ 
உருவாக்கப்படுகின்ற அலுவலக 
வடிவமைப்பு. தடுப்புகள்‌ 
மற்றும்‌ அலுவலக ஃபர்னிச்சர்‌ 
களைப்‌ பயன்படுத்தி பணி 
இடங்கள்‌ உருவாக்கம்‌. 

open shop : திறந்த நிலைக்‌ 
களம்‌ : ஒரு கணினி வசதியின்‌ 
செயற்பாடு. இதில்‌ பெரும்‌ 
பாலான ஆக்கமுறைச்‌ சிக்கல்‌ 
செயல்முறைப்படுத்துதல்களும்‌ 
ஒவ்வொரு செயல்முறைப்‌ 
படுத்தும்‌ வல்லுநர்‌ குழுமத்‌ 
தினால்‌ அல்லாமல்‌ ஒவ்வொரு 
சிக்கல்‌ ஒழுங்கியக்குநரால்‌ 
செய்யப்படுகிறது. இது 
“முடிவுற்ற களம்‌” (closed shop) 
என்பதற்கு மாறுபட்டது. 


open software foundation ; திறந்த 
நிலை மென்பொருள்கழகம்‌. 


66 


open standard 


open standard : திறந்தநிலைத்‌ 
தர வரையறை ஒரு வன்‌ 
பொருள்‌ சாதனம்‌ அல்லது 
மென்பொருள்‌ நிரலின்‌ பண்புக்‌ 
கூறுகளை விவரிக்கும்‌ வரன்‌ 
முறைகள்‌. பொதுமக்களின்‌ 
பார்வைக்குக்‌ கிடைக்கும்‌ 
குறுக்குச்‌ செயலாக்கத்தை அதா 
வது ஓர்‌ இயக்கமுறைமையில்‌ 
செயல்படுவது இன்னோர்‌ 
இயக்கமுறைமையிலும்‌ செய்‌ 
யப்படுவதை (Interoperability) 
ஊக்குவித்து, புதிய தொழில்‌ 
நுட்பங்களை வளர்த்தெடுக்க 
உதவவே, இந்தத்‌ திறந்தநிலைத்‌ 
தரவரையறைகள்‌ வெளியிடப்‌ 
பட்டன. 


open subroutine : திறந்த 
நிலைத்‌ துணை வாலாயம்‌, 
திறந்த துணை வழமை : ஒரு 
வாலாயத்தில்‌ அது பயன்‌ 
படுத்தப்படும்‌ ஒவ்வொரு 
இடத்திலும்‌ புகுத்தப்படும்‌ 
துணை வாலாயம்‌. இது 
முடிவுற்ற வாலாயத்திலிருந்து 
{closed routine) வேறுபட்டது. 

open system : திறந்த அமைப்பு : 
பல தரப்பட்ட பொருள்களுடன்‌ 
இடையிணைக்கப்படுகின்ற 
வகையில்‌ வடிவமைக்கப்படும்‌ 
விற்பனையாளர்‌ தொடர்பில்‌ 
லாத அமைவு. ஒன்று அல்லது 
இரண்டி விற்பனையாளருக்‌ 
காக அல்லாமல்‌ ஆர்வமுள்ளவர்‌ 


1042 


operating ratio 


கள்‌ ஒருமித்து தர நிருணயங்கள்‌ 
உருவாக்கப்படுகின்றன. 


open system interconnection : 


திறந்தவெளி முறைமை 
இணைப்பு; திறந்த அமைப்பு 
இடைத்தொடுப்பி. 


௦0௨2௭0 : இயக்கப்படும்‌ எண; 
செயப்படு பொருள்‌; செயலேற்பி : 
செயற்பாட்டுக்குள்ளாகும்‌ தரவு 
அல்லது சாதன இனம்‌. இது, 
ஓர்‌ கட்டளையில்‌ ஒரு முகவர்‌ 
மூலம்‌ அடையாளங்‌ காணப்படு 
கிறது. எடுத்துக்காட்டு: ADD 100 
1௦ 400 என்பதில்‌, “100”, "400" 
இரண்டும்‌ இயக்கப்படு எண்கள்‌. 


operand addresses : இயக்கப்‌ 


படு எண்‌ முகவரிகள்‌. 


operate செய்முறையை 
இயக்கு ; இயக்கு. 

operating environment package : 
செயற்பாட்டுச்‌ சூழ்நிலை 
இயக்கம்‌ : இறுதிப்‌ பயனாளர்‌ 
கள்‌ இயக்க அமைப்பு மற்றும்‌ 
அவற்றின்‌ பயன்பாட்டு நிரல்‌ 
தொடர்களுக்டையில்‌ வரை 
கலை சார்ந்த இடைமுகத்தை 
உருவாக்கும்‌ மென்பொருள்‌ 
பொழிவுகள்‌ அல்லது பல்‌ பணி 
யாற்றும்‌ திறனும்‌ அளிக்கப்‌ 
படும்‌. 


operating ratio : இயங்கு நேர 
விகிதம்‌. 


operating system 1043 operation code 
operating system (OS) operational management 
செயற்படு பொறியமைவு; | செயற்பாட்டு மேலாண்மை : 
இயக்க முறைமை; செயலாக்க | விவரங்களைச்‌ செயற்படுத்து 
நிரல்‌ தொகை; இயக்கக்‌ | வதற்குப்‌ பொறுப்பான மேற்‌ 
கட்டளை அமைப்பு : கணினிச்‌ | பார்வையாளர்கள்‌ அல்லது 
செயல்முறைகளை நிறை | தலைவர்கள்‌ மற்றும்‌ அவற்றைச்‌ 
வேற்றுகிற மென்பொருள்‌. | செய்கிற அலுவலர்கள்‌. 


இதில்‌ அட்டவணைப்படுத்து 
தல்‌, தவறு கண்டறிதல்‌, உட்‌ 
பாட்டு, வெளிப்பாட்டுக்‌ கட்டுப்‌ 
பாடு, கணக்கீடு, தொகுப்பீடு, 
சேமிப்பகம்‌ குறித்தளிப்பு, தரவு 
மேலாண்மை போன்ற பணிகள்‌ 
அடங்கும்‌. 

operating system disk : இயக்க 
முறைமை வட்டு. 

operation : செயற்பாடு; செய்‌ 
முறை செயலாக்கம்‌; இயக்கம்‌ : 
1. வரையறுக்கப்பட்ட ஒரு 
நடவடிக்கை. 2. தனியொரு 
கணினி நிரல்‌ அல்லது உயர்‌ 
நிலை மொழி கட்டளை மூல 
மாகக்‌ குறித்துரைக்கப்படும்‌ 
நடவடிக்கை. சுருக்கம்‌ ஓபீ (00). 


operational feasibility : இயக்க 
வாய்ப்பறிதல்‌ உருவாக்கப்‌ 
படும்‌ (கணினி) அமைப்பை 
ஆதரித்து பயன்படுத்தி இயக்‌ 
கும்‌ விற்பனையாளர்களின்‌ 
திறம்‌ மற்றும்‌ நிர்வாகம்‌, பணி 
யாளர்கள்‌, வாடிக்கையாளர்கள்‌ 
ஆகியோரின்‌ விருப்பமும்‌ 
திறனும்‌. 


operation analysis : செயற்‌ 
பாட்டுப்‌ பகுப்பாய்வு. 

operation, AND : உம்‌ செயல்பாடு. 
operation, arithmatical : எண்‌ 


கணித செயற்பாடு. ' 


operation, binary arthmatic : 


இரும கணக்கீட்டு செயற்பாடு. 


operation, binary boolean : 


இரும பூலியன்‌ செயற்பாடு, 


operation, complementary : நிரப்‌ 
பல்‌ செயல்பாடு. 


கணினிச்‌ 


operation, computer : 
செயல்பாடு. 


operation center : செயற்பாட்டு 
மையம்‌; செயலாக்கப்‌ பகுப்‌ . 
பாய்வு : ஒரு கணினி வாயி 

லாகத்‌ தரவுகளைச்‌ செய்முறைப்‌ 
படுத்துவதற்கும்‌ தேவையான 
வெளிப்பாட்டினைக்‌ கொணர்‌ 
வதற்கும்‌ தேவைப்படும்‌ ஆட்‌ 
களையும்‌ சாதன வசதிகளையும்‌ 
கொண்டிருக்கிற இடப்பரப்பு. 


operation code : செயற்பாட்டுக்‌ 
குறியீடு ஒரு கணினி 


ததத 0 ப ட்டட்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்டடட்ட்பயயயய விவக 


operation, if-then 


நிறைவேற்ற வேண்டிய செயற்‌ 
பாட்டினைக்‌ குறித்துரைப்‌ 
பதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
நிரல்‌ குறியீடு. 


operation,  if-then அவ்‌ 
வாறெனில்‌ செயல்பாடு, 
operation, logical : தருக்கச்‌ 


செயல்பாடு. 
operation, NOR : இல்‌ அல்லது 
செயல்பாடு. 


operation on data : தரவு செய 
லாக்கம்‌. 


operation personal செய 
லாக்கக்‌ குழுமம்‌. 
operations analysis : செயற்‌ 


பாட்டுப்‌ பகுப்பாய்வு : செயற்‌ 
பாட்டு ஆராய்ச்சி. 


operations information system : 
செயலாக்கங்களின்‌ செய்தித்‌ 
தகவல்‌ அமைப்பு : ஒரு நிறு 
வனத்தின்‌ செயலாக்க அமைப்பு 
கள்‌ உருவாக்கும்‌ செய்தி தகவல்‌ 
களைத்‌ திரட்டி செயலாக்க 
சேமிக்கும்‌ செய்தித்‌ தகவல்‌ 
அமைப்பு. மேலாண்மை 
செய்தித்‌ தகவல்‌ அமைப்புக்‌ 
அல்லது ஒரு 
செயலாக்க அமைப்புக்காகவோ 
தகவலை உள்ளீடு செய்தல்‌. 


காகவோ 


operations personnel : செயற்‌ 
பாட்டாளர்கள்‌ : கணினி மையத்‌ 


1044 


operations research 


தில்‌ கணினிச்‌ சாதனத்தைக்‌ 
கட்டுப்படுத்துவதற்குப்‌ பொறுப்‌ 
பாக உள்ளவர்கள்‌. இவர்கள்‌ 
பொறியமைவுகளுக்கு விசை 
யூட்டுகிறவர்கள்‌; செயல்முறை 
களை ஏற்றுகிறார்கள்‌; செயல்‌ 
முறைகளை இயக்குகிறார்கள்‌; ' 
சாதனங்களின்‌ தவறான செயற்‌ 
பணிகளை அறிவிக்கிறார்கள்‌. 


operations research : செயல்‌ 
பாட்டு ஆய்வியல்‌; இயக்க ஆய்‌ 
வியல்‌ : வணிகம்‌, மேலாண்மை, 
நிர்வாகம்‌ மற்றும்‌ பிற துறை 
களவில்‌ செயல்திறனை பகுப்‌ 
பாய்ந்து அதிகரிக்கக்‌ கணித 
வியல்‌ மற்றும்‌ அறிவியல்‌ 
அணுகுமுறைகளைப்‌ பயன்‌ 
படுத்தும்‌ ஆய்வியல்‌ முறை, 
இரண்டாம்‌ உலகப்போரின்‌ 
தொடக்க காலங்களில்‌ இது உரு 
வாக்கப்பட்டது. தொடக்கத்தில்‌ 
போரின்போது இராணுவச்‌ 
செயல்பாடுகளை மேம்படுத்து 
வதெற்கென்றே இவ்வாய்வியல்‌ 
முறை பயன்படுத்தப்பட்டது. 
அதன்‌ பின்னரே வணிகம்‌ 
மற்றும்‌ தொழிலகங்களுக்கும்‌ 
பரவியது. ஓர்‌ 
அல்லது செயல்முறையை சிறு 
பாகங்களாகப்‌ பிரித்து அவற்றுக்‌ 
கிடையேயான உறவாட்‌ டத்தை 
நுணுகி ஆய்ந்து ஒட்டுமொத்த 
செயல்திறனை மேம்படுத்த 
இவ்வாய்வுமுறை 


அமைப்பை 


பயன்‌ 


operator 


படுத்தப்பட்டது. இவ்வாய்வு 
முறை உயிர்நாடிப்‌ பாதைமுறை 
(Critical Path Method), புள்ளி 
யியல்‌ ($(2151106), நிகழ்‌ தகவியல்‌ 
(Probability), தரவுக்‌ கோட்பாடு 
ஆகியவற்றை உள்ளடக்கியது. 


operator இயக்கா; செய்‌ 
முறைக்‌ குறி : 1. இயக்கப்படும்‌ 
எண்களின்மீது மேற்கொள்ள 
வேண்டிய நடவடிக்கையைக்‌ 
குறித்துக்‌ காட்டுகிற ஒரு 
செய்முறை. 2. ஓர்‌ எந்திரத்தை 
இயக்குகிற ஆள்‌. 

operator associativity : செயற்‌ 
குறி இணைவு : ஒரு கணக்‌ 
கட்டுத்‌ தொடரில்‌ ஒரே முன்‌ 
னுரிமையுள்ள இரண்டு செயற்‌ 
குறிகள்‌ எந்த வரிசையில்‌ செயல்‌ 
படுத்தப்படவேண்டும்‌ என்‌ 
பதைத்‌ தீர்மானிக்கும்‌ செயற்‌ 
குறிகளின்‌ பண்புக்கூறு. இட 
மிருந்து வலமாகவோ, வல 
மிருந்து இடமாகவோ இருக்க 
லாம்‌. பெரும்பாலான செயற்‌ 
குறிகளின்‌ இணைவு இட 
மிருந்து வலமாக இருக்கும்‌. 
சி-மொழியில்‌ சில செயற்குறி 
கள்‌ வலமிருந்து இடமாகச்‌ 
செயல்படுத்தப்படுவது குறிப்‌ 
பிடத்தக்கது. 

operator, machine : பொறிச்‌ 
செயல்பாட்டாளர்‌; பொறி 


இயக்குநர்‌. 


1045 


operator precedence 


operator overloading : செயற்‌ 
குறிப்‌ பணிமிகுப்பு : ஒரு குறிப்‌ 
பிட்ட செயற்குறி, ஒன்றுக்கு 
மேற்பட்ட வகையில்‌ செயல்‌ 
படும்‌ எனில்‌ அதனைப்‌ பணி 
மிகுப்பு என்கிறோம்‌. எடுத்துக்‌ 
காட்டாக, * என்னும்‌ கணக்‌ 
கட்டுச்‌ செயற்குறி இரண்டு 
எண்களைக்‌ கூட்டப்‌ பயன்‌ 
படும்‌. அதனையே இரண்டு 
சரங்களை (805) இணைக்கப்‌ 
பயன்படுத்துவோம்‌ (“ே00" * 
“M௦ரறiறஏ”) எனில்‌, இதனைச்‌ 
செயற்குறி பணி மிகுப்பு என்கி 
றோம்‌. இங்கே * என்னும்‌ 
அடையாளம்‌ இருபுறமும்‌ 
கொடுக்கப்பட்ட மதிப்புகளின்‌ 
தரவு இன (Data Type) அடிப்‌ 
படையில்‌ செயல்படும்‌. அடா, 
சி**, சர மொழிகள்‌ செயற்‌ 
குறிப்‌ பணிமிகுப்பை அனுமதிக்‌ 
கின்றன. சி, ஜாவா போன்ற 
மொழிகள்‌ இக்கருத்துருவை 
(Cc!) அனுமதிக்கவில்லை. 


operator precedence : செயற்‌ 
குறி முன்னுரிமை : ஒரு கணக்‌ 
கட்டுத்‌ தொடரில்‌ ஒன்றுக்கு 
மேற்பட்ட செயற்குறிகள்‌ இடம்‌ 
பெறும்போது. அவை எந்த 
வரிசையில்‌ இயக்கப்பட 
வேண்டும்‌ என்கிற விதிமுறை. 
அதிக முன்னுரிமை உள்ள 
செயற்குறி முதலில்‌ செயல்‌ 
படுத்தப்படும்‌. எடுத்துக்‌ 


optaccn 


காட்டாக, 5443 என்ற கணக்கட்‌ 
டில்‌ முதலில்‌ 54 செயல்பட்டு 
20 ஆகும்‌. பிறகு 20+3 செயல்‌ 
பட்டு 23 ஆகும்‌. 54403 என்று 
இருப்பின்‌ முதலில்‌ 43-12 
ஆகிப்‌ பின்‌ 5412-17 ஆகும்‌. 


பொதுவாக %, / ஆகியவை 
முதலிலும்‌ *+,- ஆகியவை 
அடுத்தும்‌ செயல்படுத்தப்படும்‌. 


ஆனால்‌, கணக்கீட்டுத்‌ தொட 
ரில்‌ பிறை அடைப்புக்குறிகள்‌ 
இருப்பின்‌ அவற்றுள்‌ இருக்கும்‌ 
கணக்கடே எல்லாவற்றுக்கும்‌ 
முன்பாகச்‌ செயல்படும்‌. 50443) 
என்று இருப்பின்‌ 4*3-7 அகிப்‌ 
பிறகு 5735 ஆகும்‌. 

0012001 : ஆப்டாக்கோன்‌ : கண்‌ 
பார்வையற்றவர்கள்‌ “ படிப்‌ 
பதற்கு” உதவும்‌ ஒரு சாதனத்‌ 
தின்‌ வணிகப்‌ பெயர்‌. இது ஓர்‌ 
ஒளிக்கற்றையிலிருந்து வரும்‌ 
துடிப்புகளை எழுத்துகளின்‌ 
வடிவங்களாக மாற்றுகிறது. 
பார்வையற்றவர்கள்‌ எழுத்து 


களைத்‌ தடவிப்‌ பார்த்துப்‌ 
படிக்கலாம்‌. 
optical character : ஒளியியல்‌ 


எழுத்து; ஒளியியல்‌ உரு : ஓர்‌ 
ஒளியியல்‌ எழுத்துப்‌ படிப்பி 
மூலம்‌ படிக்கக்கூடிய ஒரு தனி 
வகை எழுத்து. 

optica! character recognition : 
ஒளிவ எழுத்து உணர்வு : தாளில்‌ 


1046 


optical communication 


அச்சிடப்பட்டுள்ள எழுத்து 
களை அவற்றின்‌ இருள்‌, ஒளித்‌ 
தோரணிகளை ஆய்வு செய்து 
அவ்வெழுத்துகளின்‌ வடிவ 
மைப்பைத்‌ தீர்மானிக்கும்‌ ஒரு 
மின்னணுச்‌ சாதனத்தின்‌ செயல்‌ 
பாடு. வருடுபொறி அல்லது 
படிப்பி எழுத்துகளின்‌ வடி 
வத்தைத்‌ தீர்மானித்த பிறகு, 
ஏற்கெனவே சேமித்து வைக்கப்‌ 
பட்டுள்ள எழுத்துகளுடன்‌ 
தோரணியை ஓப்பீடு செய்யும்‌ 
எழுத்துணர்‌ வழிமுறைகளைப்‌ 
பயன்படுத்தி, அவை கணினி 
எழுத்துகளாக மாற்றப்படு 
கின்றன. இதன்‌ பயன்‌ என்ன 
வெனில்‌, ஏற்கெனவே அச்சிடப்‌ 
பட்ட ஆவணங்களை வருடி 
அவற்றைக்‌ கணினி ஆவணமாக 
மாற்றுவதுடன்‌, உரைப்‌ 
பகுதியை மாற்ற, திருத்த முடி 
யும்‌ என்பது குறிப்பிடத்தக்கது. 
optical communication : ஒளி 
யியல்‌ செய்தித்‌ தொடர்புகள்‌; 
ஒளியியல்‌ தொடர்புகள்‌ : தரவு 
கள்‌, படங்கள்‌, உரைகள்‌, பிற 
செய்திகள்‌ ஆகியவற்றை ஒளி 
மூலம்‌ அனுப்புதல்‌. அனுப்‌ 
பீட்டுக்‌ கருவியிலிருந்து புறப்‌ 
படும்‌ ஒளியலைக்‌ குறி 
யீட்டினைத்‌ தாங்கிச்‌ செல்லும்‌ 
ஒரு தரவு, ஓர்‌ ஒளியியல்‌ கால்‌ 
வழியே சென்று, ஓர்‌ அலை 
வாங்கியில்‌ நுழைகிறது. அந்த 


optical computer 


அலைவாங்கி, மூலத்‌ 
தரவுவை மறு கட்டமைப்‌ 
புச்‌ செய்கிறது. ஒளியியல்‌ 


இழைகள்‌, லேசர்கள்‌ 
ஆகியவை இந்தத்‌ 
தொழில்‌ நுட்பத்தில்‌ 


அடங்கியுள்ளன. இவை 
தரவு அனுப்பீட்டுத்‌ திறம்‌ 
பாட்டினை பெரும்‌ 
அளவுக்கு உயர்த்த உதவு 
கின்றன. 


optical computer : ஒளிக்‌ 
கணினி செய்திகளைச்‌ 
செயலாக்க கம்பிகளுக்குப்‌ 


பதிலாக லேசர்‌ ஒளிக்கற்றை 
களைப்‌ பயன்படுத்தும்‌ ஒரு 
வகைக்‌ கணினி. இன்னும்‌ இது 
பரிசோதனையில்‌ மட்டுமே 
உள்ளது. மரபு வழியிலான 
கம்பியிணைப்பு கணினிகளை 
விட இது மிகவும்‌ வேகமாக 
வேலை செய்கிறது. 


optical data storage divice : 
ஒளிவ தரவு சேமிப்புச்‌ சாதனம்‌. 


optical disk : ஒளியியல்‌ வட்டு: 
ஒளி வட்டு. 


optical drive : ஒளிவ இயக்ககம்‌ : 
ஒளிவ (குறு) வட்டுகளில்‌ எழுத 
வும்‌, படிக்கவும்‌ முடிகிற ஒரு 
வட்டு இயக்ககம்‌. சிடி ரோம்‌ 
வட்டியக்ககம்‌, மற்றும்‌ வோர்ம்‌ 
வட்டியக்ககங்களை எடுத்துக்‌ 


1047 


optical fiber 


ஒளிவ இயக்ககம்‌ 


காட்டுகளாகக்‌ கூறலாம்‌. 

optical fiber : ஒளியியல்‌ இழை: 
ஒளியிழை : மின்னியல்‌ அனுப்‌ 
பீட்டு கம்பி வடம்‌. இது மிக 
உயர்ந்த அளவு ஒளி ஊடுருவக்‌ 
கூடிய கண்ணாடி இழையினால்‌ 
ஆனது. இருமக்‌ குறியீடுகளின்‌ 
ஒரு கற்றையைக்‌ கொண்டு 
செல்லும்‌ வகையில்‌ இதற்கு 
மிக விரைவான துடிப்பூட்டம்‌ 
அளிக்கப்பட்டிருக்கும்‌. இந்த 
ஒளியியல்‌ இழைகள்‌ மிகப்‌ 
பெருமளவு தரவுகளைக்‌ 
கொண்டு செல்ல வல்லவை; 
அத்துடன்‌, மரபு இழைகளைச்‌ 
சீர்‌ குலைக்கக்‌ கூடிய. மின்னியல்‌ 
குறுக்கடுகளையும்‌ தடுக்கிறது. 
கணினிச்‌ செய்தித்‌ தொடர்பு 
களில்‌ ஒளியியல்‌ இழைகளின்‌ 
பயன்பாடு இப்போது மிகவும்‌ 
பெருகியுள்ளது. 


optical fiber cable 


optical fiber cable : ஒளியிழை 
வடம்‌; இணைப்பு ஒளியிழை 
வடம்‌; கண்ணாடி இழை வடம்‌. 


optical imaging technique : 
ஒளிவக காட்சி நுட்பம்‌. 

optical laser disk : லேசர்‌ ஒளி 
வட்டு. 

optical mark reader : ஒளிவம்‌ 
குறி படிப்பி; ஒளியியல்‌ குறி 
யெழுத்துப்‌ படிப்பி : அட்டை 
களில்‌ அல்லது பக்கங்களில்‌ 
உள்ள வரைகலைக்‌ குறி 
யெழுத்துகளைப்‌ படிக்கக்‌ 
கூடிய உட்பாட்டுச்‌ சாதனம்‌. 


optical mark recognition (OMR} : 
ஒளியியல்‌ குறியெழுத்தேற்பு; 
ஒளியியல்‌ குறியறிதல்‌; 
(ஓஎம்‌ஆர்‌) : ஒரு குறிப்பிட்ட 
நிலையில்‌ ஒரு குறியெழுத்தை 
இருத்தி வைப்பதன்மூலம்‌ 
கணினிப்‌ பொறி உட்பாட்டுக்‌ 
காகத்‌ தரவுகளை இன்னொரு 
ஊடகமாக மாற்றுவதற்குரிய 
தகவல்‌ செய்முறைப்படுத்தும்‌ 
தொழில்நுட்பம்‌. இந்த நிலை 
ஒவ்வொன்றும்‌ கணினிப்‌ 
பொறிக்குத்‌ தெரிந்திருக்கிற ஒரு 
மதிப்பினைக்‌ கொண்டிருக்கும்‌. 
அந்த மதிப்பு மனிதரால்‌ அறியக்‌ 
கூடியதாகவோ அல்லது அறிய 
முடியாததாகவோ இருக்கலாம்‌. 
இது ஒளியியல்‌ எழுத்தறிதலு 


டன்‌ ஒப்பிட்டுப்‌ பார்க்கத்தக்கது. 


1046 


optical reader wand 
optical merge tree : உகந்த 
இணைப்பு மரம்‌; உகப்பு 


இணைவு மரம்‌ : இயக்கச்‌ செயற்‌ 
பாடுகள்‌ மிகக்‌ குறும எண்ணிக்‌ 
கையில்‌ நிகழும்‌ வகையில்‌ 
சரங்களை இணைக்கிற வரிசை 
முறையினை மரவடிவில்‌ உருப்‌ 
படுத்திக்‌ காட்டுதல்‌. 

optical mouse : ஒளிச்சுட்டி; எலி 


வடிவ ஒளிக்கருவி அதன்‌ 
அசைவுகளுக்கு ஒளியைப்‌ 


பயன்படுத்தும்‌ எலி வடிவக்‌ 
கருவி. இது ஒரு சிறிய மேசை 
மேல்‌ உள்ள அட்டையின்‌ மேற்‌ 
பகுதியில்‌ நகர்த்தப்படுறெது. 
ஒரு ரெஃப்ளெக்டிவ்‌ கிரிட்‌ 
உள்ளது. எலி வடிவக்‌ கருவி 
ஒரு ஒளியை வெளியிட்டு அது 
நகரும்போது ஏற்படும்‌ மாற்றங்‌ 
களைக்‌ கண்டுபிடிக்கிறது. 
optical page reader : ஒளியியல்‌ 
பக்கப்‌ படிப்பி : வாசகம்‌ அச்‌ 
சிடப்பட்ட ஒரு பக்கத்தை படித்‌ 
தறிகிற உட்பாட்டுச்‌ சாதனம்‌. 


optical printer : ஒளியியல்‌ 
அச்சுப்‌ பொறி. 

optical reader : ஒளியியல்‌ 
படிப்பி. 


optical reader wand : ஒளியியல்‌ 
படிப்பி கோல்‌ : பட்டைக்‌ குறி 
யீடுகளைப்‌ படித்து கணினிக்‌ 
குள்‌ உரிய தரவுகளைச்‌ செலுத்து 
கிற சாதனம்‌. 


optical recognition device 


optical recognition device : ஒளி 
யியல்‌ ஏற்புச்‌ சாதனம்‌; ஒளி 
யியல்‌ அறியும்‌ கருவி : சாதெ 
ஆவணங்களில்‌ குறியீடிடப்‌ 
பட்டுள்ள குறியீடுகளை 
அல்லது குறியெழுத்துகளைப்‌ 
படிக்கக்கூடிய சாதனம்‌. இது 
அந்தக்‌ குறியீடுகளை அல்லது 
குறியெழுத்துகளை மின்னியல்‌ 
துடிப்புகளாக மாற்றுகிறது. 


optical resolution : ஒளிவத்‌ 
தெளிவு. 
optical scanner : ஒளியியல்‌ 


வருடி; ஒளியியல்‌ நுண்ணாய்வுக்‌ 
கருவி. 

optical scanning : ஒளியியல்‌ 
நுண்ணாய்வு; ஒளியியல்‌ 
வருடல்‌ : எந்திரச்‌ செய்முறைப்‌ 
படுத்துதலுக்காகச்‌ செய்திகளை 
மாற்றம்‌ செய்கிற ஓர்‌ உட்‌ 
பாட்டு முறை. செய்தி எந்தப்‌ 
பின்னணியில்‌ தோன்றுகிறதோ 
அந்தப்‌ பின்னணியின்‌ பிரதி 
பலிப்பு அளவினை மதிப்பீடு 
செய்வதன்மூலம்‌ இது செய்யப்‌ 
படுகிறது. 
optical 
சேமிப்பு. 


optimising compiler : 
பாக்கு மொழி மாற்றி. 

optimization உகந்த அள 
வாக்கம்‌ ; செயற்பாட்டு நிரல்‌ 


ஒளிவச்‌ 


storage 


உகப்‌ 


1049 


optimizer 


தொடர்‌ : ஒரு முடிவினை ஒரு 
வடிவமைப்பினை அல்லது ஒரு 
பொறியமைவினை, இயன்ற 
வரையில்‌ முழுமையானதாக 
அல்லது செயற்படத்தக்கதாக 
உருவாக்குகின்ற முயற்சிகள்‌ 
மற்றும்‌ செய்முறைகள்‌. 
optimization analysis : உகந்த 
ஆய்வு : குறிப்பிட்ட தடைகளுக்‌ 
கிடையில்‌ கணித முன்‌ மாதிரி 
யின்‌ தேர்ந்தெடுக்கப்பட்ட மாறி 
களின்‌ மதிப்புகளுக்கிடையில்‌ 
ஒரு உகப்புநிலை மதிப்புக்‌ 
கண்டறிதல்‌. 


optimize : உகந்த அளவாக்கு; 
உகப்பாக்கு சில நிலை 
யளவுருக்களின்‌ - குறிப்பாக 


செலவு சேமிப்பளவு கால 
அளவு-மதிப்பினைக்‌ குறுமப்‌ 
படுத்துகிற அல்லது பெருமப்‌ 
படுத்துகிற வகையின்‌ ஒரு 
செயல்முறையை எழுதுதல்‌ 
அல்லது ஒரு பொறியமை 
வினை வடிவமைத்தல்‌. 
௦0/2௭ : திறன்மிகுப்பி : ஒரு 
கணினி, பிணையம்‌ அல்லது 
பிற சாதனம்‌ அல்லது முறைமை 
யின்‌ செயல்திறனை மிகுக்கச்‌ 
செய்யும்‌ ஒரு நிரல்‌ அல்லது 
சாதனம்‌. எடுத்துக்காட்டாக, 
வட்டுத்‌ திறன்மிகுப்பி நிரல்‌, 
கோப்பு அணுகல்‌ நேரத்தைக்‌ 
குறைக்கிறது. 


optimizing compiler 


optimizing compiler 
திறன்மிகுப்பு மொழி மாற்றி : 
இந்த மொழி மாற்றி அதன்‌ 
வெளியீட்டை. (சிப்பு மொழி 
அல்லது பொறி மொழி) 
பகுப்பாய்வு செய்து இன்னும்‌ 
திறன்மிக்க (குறுகிய, வேக 
மான) கட்டளைத்‌ தொகுதியாக 
மாற்றித்‌ தரும்‌. 

opti : உகந்த அளவு : 
ஏற்றுக்‌ கொள்ளப்பட்டுள்ள 
வகைப்பாடுகளின்‌ நோக்கில்‌ 
மிகச்‌ சிறந்ததும்‌ மிகவும்‌ விரும்‌ 
பத்‌ தக்கதுமான அளவு. 
optimum programming : உகந்த 
அளவுச்‌ செயல்முறைப்படுத்து 
தல்‌ ; உகந்த செயல்முறை நிரல்‌ : 
ஒரு வகைப்பாட்டினைப்‌ 
பொறுத்த அளவில்‌ திறம்‌ 
பாட்டினை பெரும்‌ அளவுக்கு 
உயர்த்தும்‌ செயல்முறைப்‌ 
படுத்துதல்‌. மிகக்குறைந்த 
அளவு சேமிப்பியின்‌ பயன்‌ 
பாடு, மிகக்‌ குறைந்த அளவு புற 
நிலைச்‌ சாதனப்‌ பயன்பாடு, 
மிகக்குறைந்த அளவுக்‌ கணிப்புக்‌ 
காலம்‌ போன்றவை இதில்‌ 
அடங்கும்‌. 


optimum quantity உகந்த 
அளவு. 

optimum tree search : உகந்த 
அளவு மர தேடல்‌ : பல்வேறு 


மாற்று முறைகளில்‌ மிகச்‌ சிறந்த 


1050 


oracle 


ஒன்றைத்‌ தேர்ந்தெடுப்பதை 
நோக்கமாகக்‌ கொண்ட மர 
தேடல்‌ முறை. 

option விருப்பத்‌ தேர்வு; 
வாய்ப்பு; தேடல்‌. 

optional : விருப்பத்‌ தோவு. 
option key : விருப்பத்‌ தேர்வு; 
தேடல்‌ விசை : சில விசைப்‌ 
பலகைகளிலுள்ள நிருத்தம்‌ 
செய்வதற்கான விசை. இதனை 
அழுத்தும்போது அடுத்துத்‌ 
தட்டச்சு செய்யப்பட்டுள்ள 
எழுத்துகளுக்கு வேறுவிதமான 
பொருள்‌ விளக்கம்‌ அளிக்கிறது. 
opto-electronics ஒளி 
மின்னணுவியல்‌ : ஒவியியலை 


யும்‌ மின்னணுவியலையும்‌ 
ஒருங்கிணைக்கும்‌ தொழில்‌ 
நுட்பம்‌. 


0ஈ : அல்லது : இரண்டு பிட்டு 
கள்‌ (0 அல்லது 1) அல்லது 
இரண்டு பூலியன்‌ மதிப்புகளை 
(சரி அல்லது தவறு) இணைப்‌ 
பதற்கான ஒரு தருக்கமுறைச்‌ 
செயல்பாடு. இச்‌ செயல்பாட்‌ 
டின்‌ வெளிப்பாடு கீழ்க்காணும்‌ 
வகையில்‌ அமையும்‌. 


oracle (software package) : 


ஆரக்கிள்‌ (மென்பொருள்‌ 
பொதிவு) : பெருமுகம்‌, சிறு 
மற்றும்‌ நுண்கணினிகள்‌ 


போன்ற அனைத்து வகைக்‌ 


orange book 


கணினிகளுக்கும்‌ பயன்படக்‌ 
கூடிய பிரபல தொடர்புறவு 
தரவுதள மேலாண்மைத்‌ 
திட்டம்‌. 

orange book : ஆரஞ்சுப்‌ புத்தகம்‌ : 
அமெரிக்க அரசின்‌ பாதுகாப்புத்‌ 
துறையின்‌ பாதுகாப்பு தொடர்‌ 
பான தரக்‌ கட்டுப்பாடுகளைப்‌ 
பற்றிய ஆவணம்‌. நம்பிக்கைக்‌ 
குரிய கணினி முறைமையை 
மதிப்பாய்வு அளவுகோல்‌ செய்‌ 
யும்‌ டிஒடி தர வரையறை. 
5200.28 எஸ்டீடி, டிசம்பர்‌, 1985 
என்ற தலைப்புடையது. &/ 
(மிகவும்‌ பாதுகாப்பனது) முதல்‌ 
0 (குறைந்த பாதுகாப்புள்ளது) 
வரை பல்வேறு தர வரிசை 
களை வரையறுக்கும்‌ ஒரு வழி 
முறை. உயிர்நாடியான தரவுவை 
பாதுகாக்க ஒரு கணினி முறை 
மைக்குள்ள தகுதிப்பாட்டை 
இத்‌ தர வரிசை குறிக்கிறது. 
ORB ஓஆர்பி : பொருள்‌ 
கோரிக்கைத்‌ தரகர்‌ எனப்‌ 
பொருள்படும்‌ Object Request 
Broker என்ற தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
கிளையன்‌/வழங்கன்‌ பயன்பாடு 
களில்‌ இளையன்‌ ஒரு பொருளுக்‌ 
கான கோரிக்கயை முன்‌ வைக்கும்‌ 
ஓர்‌ இடை முகம்‌. ஓஆர்பி, 
கோரிக்கையை, பொருளை 
வைத்துள்ள வழங்கனுக்கு 
அனுப்பி வைக்கும்‌. விடை 


1051 


ordinate 


மதிப்புகளை கிளையனுக்குத்‌ 
திருப்பியனுப்பும்‌. 
or circuit. : அல்லது மின்சுற்று, 


௦1061 : வரிசை முறை; எண்‌ 
வரிசை; வரிசை : 1. ஒரு குறிப்‌ 
பிட்ட விதிகவின்‌ தொகுதிக்‌ 
கிணங்க இனங்களை வரிசை 
முறையில்‌ அமைத்தல்‌. 
2. பெரும்பாலான விரிதாள்‌ 
செயல்முறைகளில்‌ காணப்‌ 
படும்‌ நிரல்‌. இது கணிப்பு 
வரிசைமுறையைப்‌ பயன்‌ 
படுத்துவோர்‌ தீர்மானித்துக்‌ 
கொள்வதற்கு அனுமதிக்கிறது. 
ordered list : ஒழுங்கமை வரிசை. 


order of operations : செயற்பாடு 
களின்‌ வரிசைமுறை; இயக்க 
வரிசை: கணிதச்‌ செயற்பாடு 
களின்‌ படிவரிசை முறை. இதன்‌ 
படி மொத்தமாக்கம்‌ முதலிடம்‌ 
பெறுகிறது. அடுத்து அடுக்குப்‌ 
பெருக்கல்‌, வர்க்க மூலங்கள்‌ 
காணல்‌, பெருக்கல்‌, வகுத்தல்‌ 
இடம்‌ பெறுகின்றன. பின்னர்‌ 
கூட்டல்‌, கழித்தல்‌ வருகின்றன. 
ordinal number : வரிசை முறை 
எண்‌ : ஒரு பொருளின்‌ வரி 
சையை அடையாளம்‌ காணும்‌ 
எண்‌. சான்றாக, பதிவேடு 34. 


orate : செங்குத்து ஆயம்‌; 
நெட்டாயம்‌ : ஒரு வரைபடத்‌ 
தில்‌ செங்குத்தாக உள்ள Y-அச்சு. 


org 1052 


OR gate 


இது %-அச்சிலிருந்து (மட்டா 
யம்‌) வேறுபட்டது. 
.org ஆர்க்‌; .ஓஆர்ஜி : 
இணையத்தின்‌ களப்பெயர்‌ 
அமைப்பு முறையில்‌ உயர்‌ 
நிலைக்‌ களங்களுள்‌ வணிக, 
கல்வி நிறுவனம்‌ அல்லாத, 
ஆதாயநோக்கில்‌ செயல்படாத 
நிறுவன அமைப்புகளைச்‌ 
சுட்டும்‌ பெயர்‌. வணிக 
அமைப்புகள்‌ .காம்‌ (.௦௱) என்ற 
பெயரையும்‌, கல்வி நிறுவனங்‌ 
கள்‌ .இடியு (.80ம) என்ற 
பெயரையும்‌ கொண்டுள்ளன. 
கணித்தமிழ்‌ சங்கம்‌ வணிக 
நிறுவனமோ, கல்வி நிறு 
வனமோ அல்ல. எனவே அதன்‌ 
பெயர்‌ WWW. kanithamizh.org என 
அமைந்துள்ளது. 

0௦0570, 

0௦1 

10௦0 

101 


ர 
வெ வெ வ 


organisation file : கோப்பு 
ஒழுங்கமைப்பு. 

organise favourites : கவர்வு 
களை ஒழுங்குபடுத்து. 


௦9/5௦ : அமைப்பாளர்‌. 
organization : சீர்மை சேமிப்‌ 
பமைப்பு. 

organizational ௦௦1௦! : அமை 
வனக்‌ கட்டுப்பாடு : தகவல்‌ 


பொறியமைவை ஊடுருவல்‌, 
குறுக்கீடு, நாசவேலை போன்ற 
வற்றிலிருந்து பாதுகாப்பதற் 
காக நிறைவேற்றப்படும்‌ அலு 
வலர்‌ நிருவாக நடைமுறைகள்‌. 


organization chart : அமைவன 


வரைபடம்‌ : ஒரு வணிக நிறு 
வனத்திலுள்ள பொறுப்புகள்‌ 
எவ்வாறு பகிர்ந்தளிக்கப்‌ 


பட்டுள்ளன என்பதைக்‌ காட்‌ 
டும்‌ அமைப்பு முறை விளக்க 
வரைபடம்‌. அமைவனப்‌ படி 
நிலை அமைப்பின்‌ பட 
விளக்கம்‌. இது ஒர்‌ அமை 
வனத்தின்‌ பணியாளர்களிடை 
யிலான உறவு சார்ந்த 
நிலையைக்‌ காட்டுகிறது. 


0௦R gate : அல்லது வாயில்‌; 
அல்லது வழி : உட்பாடுகள்‌ 
இரண்டில்‌ ஒன்று அல்லது 
இரண்டும்‌ இருமமாக இருக்கு 
மானால்‌ உட்பாடு ஓர்‌ இரும 1 
ஆக இருக்கிற இரு விசை 
களைக்‌ கொண்ட கணினி மின்‌ 
சுற்று வழி. இது “அல்லது இயக்‌ 
இயை” (OR operator) 
இயக்குகிறது. 

௦91121 8218 : தோற்றுவாய்த்‌ 
தரவு; மூலத்‌ தரவு : செய்‌ 
முறைப்படுத்த வேண்டிய தரவு. 
இது, “செப்ப மற்ற தரவு" (Raw 
023) என்றும்‌ அழைக்கப்படும்‌. 


orientation : ஆற்றுப்படுத்தல்‌. 


origin 


எர : தோற்றுவாய்‌; தொடக்‌ 
கம்‌ : குறியீட்டு முறையில்‌ ஒரு 
செயல்‌ முறையின்‌ அல்லது 
செயல்முறைப்‌ பகுதியின்‌ முதல்‌ 
அமைவிடத்தின்‌ முழுமையான 
நினைவக முகவரி. 


070102! : மூலப்படி. 


original equipment manufacturer 
(0814) : மூலச்சாதன உற்பத்தி 
யாளர்‌ : மற்ற விற்பனையாளர்‌ 
களிடமிருந்து சாதனங்களை 
விலைக்கு வாங்கி தனியொரு 
பொறியமைவாக ஒருங்‌ 
கிணைத்து மறுவிற்பனை 
செய்யும்‌ உற்பத்தியாளர்‌. 

Original Macintosh Keyboard : 
அடிப்படை மெக்கின்டோஷ்‌ 
விசைப்பலகை : தொடக்க கால 
ஆப்பிள்‌ மெக்கின்டோஷ்‌ 
கணினியுடன்‌ தரப்படுவது. இது 
மிகவும்‌ சிறியது. எண்‌ விசைப்‌ 


1053 


originate answer 


பகுதி மற்றும்‌ பணிவிசைகள்‌ 
{Function keys) இல்லாதது. 
ஏறத்தாழ தட்டச்சு விசைப்‌ 
பலகையை ஒத்தது. 58 விசை 
களைக்‌ கொண்டது. தட்டச்சுப்‌ 
பலகையிலிருந்து இரண்டே 
இரண்டு மாற்றங்கள்‌. க8ழ்‌ 
வரிசையில்‌ இருபுறமும்‌ உள்ள 
விருப்பத்‌ தேர்வு விசைகள்‌. 
இடவெளிப்பட்டையின்‌ இடப்‌ 
புறம்‌ கட்டளை விசையும்‌, 
வலப்புறம்‌ நுழைவு விசையும்‌ 
உள்ளன (Enter key). 


மூலத்‌ தரவு. 
௦191ஈ21௨ : தொடங்கு. 


original message : 


originate answer : தொடங்கு/ 
மறுமொழிச்‌ சாதனம்‌ : செய்தி 
களை உண்டாக்கி மறுமொழி 
யளிக்கக்‌ கூடிய ஒரு சாதனம்‌. 
பெரும்பாலான தொலைக்‌ 
கணினிச்‌ சாதனங்கள்‌ மறு 


அடிப்படை மெக்கின்டோஷ்‌ விசைப்‌ பலகை 


OR operator 


மொழி முறையில்‌ அமைந்‌ 
துள்ளன. எனவே பயன்படுத்து 
பவர்‌ மறுமொழி முறையிலே 
இருத்தல்‌ வேண்டும்‌. 

OR operator : “அல்லது” இயக்கி : 
தருக்க முறை இயக்கி என்பது 
ஓர்‌ அறிக்கை, '0' என்பது 
இன்னொரு அறிக்கை என்றால்‌, 
P+ என்பதன்‌ அல்லது" (08) 
என்பது, குறைந்தது ஒன்று 
உண்மையாக இருந்தால்‌ 
மட்டுமே உண்மையானதாகும்‌; 
எல்லாம்‌ பொய்‌ எனில்‌ பொய்‌ 
யானதாகும்‌ என்பதைத்‌ தெரி 
விக்கும்‌ தன்மையுடையது. 
orphan அனாதை வரி 
தொடக்கத்‌ தனி வரி : ஒரு 
வாசகத்தின்‌ ஒரு பக்கத்தின்‌ 
அடியில்‌ தன்னந்தனியாக 
அமர்ந்திருக்கும்‌ ஒரு பத்தியின்‌ 
முதல்வரி. இது எல்லா அச்சு 
, வடிவங்களிலும்‌ விரும்பத்‌ 
தகாததாகக்‌ கருதப்படுகிறது. 
orphan file : உறவிலிக்‌ கோப்பு; 
அனாதைக்‌ கோப்பு : கணினிச்‌ 
சேமிப்பில்‌ பயனற்றுப்‌ போன 
பின்பும்‌ தங்கிவிட்ட ஒரு 
கோப்பு. எடுத்துக்காட்டாக, ஒரு 
குறிப்பிட்ட பயன்பாடு செயல்‌ 
படுவதற்கு உதவியாக ௨௫ 
வாக்கப்பட்ட கோப்பு, அந்தப்‌ 


பயன்பாடு கணினியிலிருந்து 
நீக்கப்பட்ட பின்‌ அனாதை 
ஆகிவிடுகிறது. 


1054 


05/2 
orthoferrite ஆர்த்தோ 
ஃபெரைட்‌ : இது இயற்கை 
யாகக்‌ கடைக்கும்‌ ஒரு பொருள்‌. 
இது எதிர்‌ காந்தத்‌ துருவ 


முனைப்பின்‌ பாம்பு போன்று 
நெளிந்த மாற்றுப்‌ புலங்களைக்‌ 
கொண்டதாகும்‌. இது காந்தக்‌ 
குமிழ்‌ நினைவகத்துக்குப்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 
orthographic : எழுத்துக்கூட்டு 
முறை : அச்சு விரிவமைப்பு 
ஓவியம்‌ அல்லது நிலப்‌ படத்‌ 
தின்‌ அச்செழுத்து முறை. இதில்‌ 
முனை நீட்டிக்‌ கொண்டிருக்‌ 
கும்‌ வரிகள்‌ ஓவியம்‌ அல்லது 
நிலப்படத்தின்‌ தளப்‌ பரப்புக்‌ 
குச்‌ செங்குத்தாக இருக்கும்‌. 
or.us இஆர்‌.யுஎஸ்‌ : ஓர்‌ 
இணைய தள முசுவரி 
அமெரிக்க நாட்டின்‌ ஓரிகான்‌ 
மாநிலத்தைச்‌ சேர்ந்தது என்‌ 
பதைக்‌ குறிக்கும்‌ பெரும்‌ புவிப்‌ 
பிரிவுக்‌ களப்பெயர்‌. 

05 : ஓஎஸ்‌ ;இயக்க முறைமை: . 
“செயற்படு பொறியமைவு" 
எனப்‌ பொருள்படும்‌ “Operating 
System’ என்ற ஆங்கிலச்‌ 
சொல்லின்‌ சுருக்கம்‌. 

05/2 : ஓஎஸ்‌/2 : ஐபிஎம்‌ நிறு 
வனத்தின்‌ இயக்க முறைமை. 
தொடக்க காலத்தில்‌ ஐபிஎம்‌, 
மைக்ரோசாஃப்ட்‌ இரண்டின்‌ 
கூட்டுத்திட்டப்‌ 
இருந்தது. 


பணியாய்‌ 
பின்னாளில்‌ 


oscillate 


மைக்ரோசாஃப்ட்‌ விலகிக்‌ 
கொண்டது. பாதுகாக்கப்பட்ட 
பாங்கில்‌ (010- tected Mode) 
செயல்படும்‌. மெய்நிகர்‌ 
நினைவகம்‌ கொண்ட பல்‌ 
பணியாக்க இயக்க முறைமை. 
இன்டெல்‌ 80286, 80386, +1486 
மற்றும்‌ பென்டியம்‌ பிராசாசர்‌ 
கள்‌ கொண்ட சொந்தக்‌ கணினி 
களில்‌ செயல்படவல்வது. 
பெரும்பாலான எம்‌எஸ்‌-டாஸ்‌ 
பயன்பாடுகளும்‌ ஓஎஸ்‌/2-வில்‌ 
செயல்படும்‌. அனைத்து 
எம்‌எஸ்‌-டாஸ்‌ வட்டுகளையும்‌ 
படிக்கும்‌. பிரசென்டேஷன்‌ 
மேனேஜர்‌ என்றெ துணை 
அமைப்பைக்‌ கொண்‌ டது. இது 
வரைகலைப்‌ பணிச்சூழலை 
வழங்குகிறது. பிணைய வசதி 
களைப்‌ பெற “லேன்‌ மேனேஜர்‌ 
உண்டு. வங்கிகள்‌ நிறுவியுள்ள 
பெரும்பாலான ஏடீஎம்‌ மையங்‌ 
களில்‌ ஓஎஸ்‌/2 முறைமையே 
பயன்படுத்தப்படுகிறது. 
oscillate : ஊசலாடு : மிகக்‌ 
குறைந்ததற்கும்‌, மிக அதிக 
மானதற்குமான மதிப்புகளுக்கு 
மிடையில்‌ வந்துவந்து 
போவது. ஊசலாடுவது என்பது 
ஒரு சுழற்சி. மாறும்‌ அலைவு 
எண்ணின்‌ ஒரு முழு அலை. 
oscillating sort : ஊசல்‌ வரிசை 
யமைவு: ஒரு நாடா இயக்கியின்‌ 
திறம்பாட்டிற்கு முன்னும்‌ 


1055 


oscillator 


பின்னும்‌ படிப்பதற்கான வசதி 
யைக்‌ கொடுக்கும்‌ புறநாடா 
வரிசையமைவு. 


oscillation : ஊசலாட்டம்‌ : 
குறிப்பிட்ட கால இடைவெளி 
யில்‌ மாறுகின்ற மாற்றத்துக்கு 
உள்ளாகும்‌ நிலை. மின்னணு 
வியலில்‌ ஊசலாட்டம்‌ என்பது 
ஒரு குறிப்பிட்ட சமிக்கையில்‌ 
ஏற்படுவது. 


oscillator : அலையியற்றி : ஒரு 
கட்டுப்படுத்தப்பட்ட அலை 
வரிசையில்‌ குறிப்பிட்ட கால 
இடைவெளியில்‌ மாறிக்‌ 
கொண்டே இருக்கும்‌ வெளி 
யீட்டைத்‌ தருகின்ற மின்னணுச்‌ 
சுற்று. நிலையான அல்லது 
மாற்றத்தக்க வெளியீட்டைத்‌ 
தரக்கூடிய வகையிலும்‌ வடி 
வமைக்க முடியும்‌. மின்னணுச்‌ 
சுற்றுகளில்‌ அலை இயற்றிகள்‌ 
மிகவும்‌ முக்கியமானவை. 
நிலையான அலைவரிசையை 
உருவாக்க சில அலை இயற்றி 
கள்‌ குவார்ட்ஸ்‌ படிகத்தைப்‌ 
பயன்படுத்துகின்றன. சொந்தக்‌ ' 
கணினிகளில்‌ கடிகார அலைவரி 
சையை வழங்க ஓர்‌ அலை 
இயற்றி பயன்படுத்தப்படு , 
கிறது. 1 முதல்‌ 200 மெகா 
ஹெர்ட்ஸ்‌ வரை துடிப்பவை. 


செயலியும்‌ மற்றபிற மின்‌ 
சுற்றுகளும்‌ இதனடிப்படையில்‌ 
இயங்குகின்றன. 


oscillography 1056 OSPF 
oscillography : ஊசல்‌ உரு | வரைவுடன்‌ மென்பொருள்‌ 
வாக்கம்‌; ஊசல்‌ வரைவியல்‌: ஓர்‌ | களுக்கான உரிமங்களை உறுப்‌ 
எதிர்மின்வாய்க்‌ கதிர்க்குழலின்‌ | பினர்களுக்கு வழங்குவதும்‌ 


முகப்பில்‌ மின்னியல்‌ குறியீடு 
களின்‌ ஒரு தோரணியை ௨ரு 
வாக்கிக்‌ காட்டுதல்‌. 


oscilloscope ஊசல்‌ உரு 
வாக்கக்‌ கருவி அலைவு 
நோக்கிக்‌ கருவி : இருளில்‌ ஒளி 
விடும்‌ ஒரு திரையில்‌ சுடரொளி 
வீசுகின்ற ஒரு பரப்பிடத்தை 
உண்டாக்குகின்ற ஒரு மின்னணு 
வியல்‌ சாதனம்‌. இது இரண்டு 
அல்லது அவற்றுக்கு மேற்பட்ட 
மாறிகளுக்கிடையிலான தொடர்‌ 
பினைக்‌ காட்டுகிறது. கணினி 
பராமரிப்புத்‌ தொழில்‌ நுட்பாளர்‌ 
கள்‌ இதனைப்‌ பயன்படுத்து 
கின்றனர்‌. 

05₹ : ஓஎஸ்‌எஃப்‌ : திறந்தநிலை 
மென்பொருள்‌ கழகம்‌ என்று 
பொருள்படும்‌ Open Software 
Foundation என்பதன்‌ தலைப்‌ 


பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
டிஇசி, ஐபிஎம்‌, ஹெச்பீ 
போன்ற நிறுவனங்கள்‌ 


இணைந்து உருவாக்கிய ஆதாய 
நோக்கில்லாக்‌ கூட்டமைப்பு. 
1988இல்‌ நிறுவப்பட்டது. 
யூனிக்ஸ்‌ இயக்கமுறைமையில்‌ 
செயல்படும்‌ நிரல்களுக்கான 
தரக்‌ கட்டுப்பாடுகள்‌ மற்றும்‌ 
வரன்முறைகளை வளர்த்‌ 


தெடுப்பதும்‌, மூல நிரல்‌ 


இந்த அமைப்பின்‌ நோக்கம்‌. 
பூர்ந்தமை கணிப்‌ பணிச்சூழல்‌ 
(Distributed Computing Environment), 
மோட்டிஃப்‌ என்னும்‌ வரை 
கலைப்‌ பணிச்‌ சூழல்‌ (பே), 
ஒஎஸ்‌எஃப்‌/! என்னும்‌ இயக்க 
முறைமை (யூனிக்ஸின்‌ இன்‌ 
னொரு வடிவம்‌) ஆகியவை 
ஓஎஸ்‌எஃபின்‌ படைப்புகளில்‌ 
சில. 


OSPF : ஓஎஸ்பீஎஃப்‌ : திறந்த 
மீக்குறு பாதை முதலில்‌ எனப்‌ 
பொருள்படும்‌ Oறpen Shortest 
Path First என்ற தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
இணையம்‌ போன்ற ஐபீ பிணை 
யங்களுக்கான திசைப்படுத்தும்‌ 
நெறிமுறை. ஒவ்வொரு கணு 
(1௦08) வையும்‌ செய்தி 
சென்றடைவதற்கான மிகச்‌ 
குறுகிய பாதை எது என்பதைக்‌ 
கணக்கிட்டு திசைவி (Router) 


வழிப்படுத்தும்‌. திசைவி 
அதனோடு இணைக்கப்பட்ட 
கணுக்களிலுள்ள தொடுப்பு 


-நிலை விளம்பரம்‌ (டiறk-State 
Advertisements) என்றழைக்கப்‌ 
படும்‌ தரவுவை, பிணை 
யத்திலுள்ள பிற திசைவிகளுக்கு 
அனுப்பி வைக்கின்றன. அங்கே 
தொடுப்புநிலைத்‌ தரவு ஒன்று 


OTOH 


குவிக்கப்பட்டு மீக்‌ குறுபாதை 
கணச்கிடப்படுகிறது. 

OTOH : ஓடீஓஹெச்‌ : இன்‌ 
னொரு வகையில்‌ பார்த்தால்‌ 
எனப்‌ பொருள்படும்‌ ௦௩ the 
other hand என்பதன்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
மின்னஞ்சல்‌, இணையச்‌ 
செய்திக்குழுக்கள்‌ மற்றும்‌ பிற 
விவாதக்‌ குழுக்களில்‌ அடிக்கடி 
பயன்படுத்தப்படுகிறது. 
OTPROM : ஓட்ப்ரோம்‌ : 006 time 
றர என்பதன்‌ குறும்பெயர்‌. 
ஒரே ஒருமுறை மட்டுமே நிரல்‌ 
தொடரமைக்கக்‌ கூடிய ப்ராம்‌ 
சிப்பு. 

oughtred, william (1575-1660) : 
அவுட்ரெட்‌, வில்லியம்‌ (1575- 
1660) : ஆங்கிலேயக்‌ கணித 
மேதை; 1630இல்‌ சறுக்கு விதி 
யைக்‌ கண்டுபிடித்தவர்‌. 

௦0௦௩ : வெளிச்செல்‌ பெட்டி; 
செல்மடல்‌ பெட்டி : மின்னஞ்‌ 
சல்‌ பயன்பாடுகளில்‌ வெளியே 
அனுப்பப்படும்‌ கடிதங்களைச்‌ 
சேமித்து வைக்கும்‌ பெட்டி. 


outdegree : புறமுகப்போக்கு; 
வெளியாகு எண்‌ : ஒரு மைய 
முனையைவிட்டுச்‌ செல்லுமாறு 
தூண்டப்பட்ட விளிம்புகளின்‌ 
எண்ணிக்கை. இது உள்‌ முகப்‌ 
போக்கு (indegree) என்ப 
இலிருந்து வேறுபட்டது. 


1057 


outer join 


௦0102 : வெளித்தள்ளு; வெளி 
முகமாக்கம்‌; வெளியாக்கம்‌ : ஒரு 
வாசகத்தின்‌ ஒரே பத்தியில்‌ 
மற்ற வரிகளிலிருந்து இடது 
பக்கம்‌ அதிக தூரம்‌ நீட்டிக்‌ 
கொண்டிருக்கும்‌ ஒரு வரியை 


உள்முகமாகச்‌ செய்முறைப்‌ 
படுத்துதல்‌. இது "விளிம்பு 
வெட்டுதல்‌” {indentation} 


என்பதற்கு எதிரானது. 


out line layout view button : 


வெளிக்கோடு உருவரை காட்சிப்‌ 
பொத்தான்‌. 
பா 1௩ : வெளி இணைப்பு; 


புறச்‌ சோக்கை : தரவுத்‌ தள 
மேலாண்மையில்‌ உறவுநிலை 
எண்கணிதத்தில்‌ நிலவும்‌ ஒரு 
செயற்குறி, புறச்சேர்க்கை 
என்பது ஒரு விரிவாக்கப்பட்ட 
சேர்க்கைச்‌ செயல்பாடு ஆகும்‌. 
தொடர்புடைய தரவுகள்‌ பதியப்‌ 
பட்டுள்ள இரண்டு அட்ட 
வணைகளிலிருந்து தேவையான 
தரவுவைப்‌ பிரித்தெடுக்கப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ பல்வேறு 
செயல்முறைகளில்‌ இதுவும்‌ 
ஒன்று. முதல்‌ அட்டவணை 
யிலுள்ள அனைத்து ஏடுகள்‌ 
இந்தச்‌ செயல்பாட்டின்‌ வெளிப்‌ 
பாடாக அமையும்‌. முதல்‌ 
அட்டவணையிலுள்ள ஏடு 
களுக்கு உறவுடைய ஏடுகள்‌ 
இரண்டாவது அட்டவணையில்‌ 
இருப்பின்‌ அத்தரவுகள்‌ 


67 


outer loop 


வெளியீட்டில்‌ இடம்‌ பெறும்‌. 
அவ்வாறு இல்லாத ஏடுடன்‌ 
வெற்று மதிப்புகளுடன்‌ இடம்‌ 
பெறும்‌. 

outer loop : வெளிக்கொக்கி 
வளையம்‌. 


வெளிக்கோடு. 


outline font : வெளிக்கோடு அச்‌ 
செழுத்து : ஒவ்வொரு எழுத்து 
களின்‌ அடிப்படை வெளிக்‌ 
கோடுகளைக்‌ கொண்டு ௨௫ 
வாக்கப்பட்ட ஒருவகை அச்‌ 
செழுத்து. வெளிக்கோடுகளை 
உண்மையான எழுத்துகளாக 
அளவிட்ட (பிட்மேப்‌) அச்சேறு 
வதற்குமுன்‌ அளிக்கப்படுகிறது. 
outline processor : வெளிக்‌ 
கோடு செயலகம்‌ : பயனாளர்‌ 
ஆலோசனைகளை ஏற்கும்‌ ஒரு 
மென்பொருள்‌ பொதிவு. அவை 
களை பயனாளர்‌ குறிப்பிடும்‌ 
வகையில்‌ மாற்றி திரும்பமைத்து 
அதே எண்ணங்களின்‌ பண்‌ 
பட்ட மாதிரியாக அளிக்கிறது. 


outline : 


outline utility : வெளிக்கோட்டு 
பயன்‌ கூறு. 

outlook express : அவுட்‌ லுக்‌ 
எக்ஸ்பிரஸ்‌ : ஒரு மின்னஞ்சல்‌ 
மென்பொருள்‌. 

out-of-band signaling : கற்றைப்‌ 


புறத்து சமிக்கை முறை ; ஒரு 
தகவல்‌ தொடர்புத்‌ தடத்தில்‌ 


1058 


output bound 


குரல்‌ அல்லது தரவுவை 
அனுப்புவதற்கான கற்றை 
அகலத்துக்கு வெளியிலுள்ள 
அலைவரிசைகளில்‌, கட்டுப்‌ 
பாட்டுச்‌ சமிக்கை போன்ற 
சிலவற்றை அனுப்பும்‌ முறை. 
out-of-line : முரணிய வரி ; 
வெளியமை வரி : செயல்முறை 
மின்‌ முதன்மை வரிக்குள்‌ 
அமைந்திராத அறிக்கைகள்‌. 
எடுத்துக்காட்டு: முடிவற்ற 
துணை வாலாயங்கள்‌. 

௦041 : வெளிப்பாடு; வெளிப்‌ 
படுபொருள்‌; வெளியீடு : 1. ஒரு 
கணினியின்‌ உள்முகச்‌ சேமிப்பு 
அலகிலிருந்து ஒரு சேமிப்பிக்கு 
அல்லது வெளிப்பாட்டுச்‌ 
சாதனத்திற்கு மாற்றப்படும்‌ 
தரவு. 2. கணினியினால்‌ செய்‌ 
முறைப்படுத்தப்பட்ட தரவு 


வின்‌ இறுதி முடிவு. இது 
உட்பாடு (றப!) என்பதற்கு 
வேறுபட்டது. 


௦பறப£ 823 : வெளிப்பாட்டுப்‌ 
பகுதி : வெளிப்பாட்டுத்‌ தரவுக்‌ 
காக முதன்மைச்‌ சேமிப்பியில்‌ 
ஒதுக்கப்பட்டுள்ள பகுதி. இது 
“உட்பாட்டுப்‌ பகுதிக்கு (றப! 


சக) வேறுபட்டது. 


௦ப10ப( bound : வெளிப்பாடு 
கட்டுப்பட்ட : வெளிப்பாட்டுப்‌ 
பணிகளினால்‌ ஏற்படும்‌ அதிக 
அளவு தாமதத்‌ தன்மை. குறை 


output buffer 


வேக தரவு தொடர்புக்‌ கம்பிகள்‌ 
அல்லது அச்சுப்பொறிகள்‌. 


௦பழறபம்‌ bமரர£ா : வெளிப்பாட்டு 
இடையிடம்‌ ; வெளியீட்டு 
இடை நினைவகம்‌; வெளிப்‌ 
பாட்டு நினைவறை : தரவுவை 
ஒரு புறச்சாதனத்திற்கு மாற்றப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ கிடைத்‌ 
தடுப்பு நினைவகம்‌. 

output channel வெளிப்‌ 
பாட்டுத்‌ தடம்‌ : புறநிலை அலகு 
களையும்‌ மையச்‌ செயலகத்தை 
யும்‌ இணைக்கின்ற ஒரு 
இணைப்புத்‌ தடம்‌. இதன்‌ 
வழியாக வெளிப்பாட்டுக்காக 
தரவுகளை அனுப்பலாம்‌. 


output channel, input : உள்‌ 
ளீட்டு வெளியீட்டுத்‌ திட்டம்‌. 
௦ப£றபீ ata : வெளிப்பாட்டுத்‌ 
தரவு : செய்முறைப்படுத்துதலுக்‌ 
குப்‌ பிறகு ஒரு சாதனத்திலிருந்து 
அல்லது செய்முறையிலிருந்து 
வழங்கப்படும்‌ தரவு. இது 
உட்பாட்டுத்‌ தரவிலிருந்து 
வேறுபட்டது. 

output device : வெளிப்பாட்டுச்‌ 
சாதனம்‌ : ஒரு கணினியிலிருந்து 
தரவு மதிப்புகளை எடுத்துக்‌ 
கொண்டு, அவற்றைப்‌ பயன்‌ 
படுத்துபவர்‌ விரும்பும்‌ வடிவத்‌ 
தில்‌ வழங்குவதற்குப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ அலகு. எடுத்துக்‌ 
காட்டு கணினி வெளிப்‌ 


1059 


output stream 


பாட்டு நுண்சுருள்‌ பதிப்பி; 
இலக்க வரைவி ; அச்சடிப்பி; 
ஒளிக்காட்சி முனையம்‌. இது 
உட்பாட்டுச்‌ சாதனத்திலிருந்து 
வேறுபட்டது. 

௦பநறப்‌t ௱eia : வெளிப்பாட்டு 
ஊடகம்‌: வெளிப்பாட்டுத்‌ தரவு 
களைப்‌ பதிவு செய்வதற்கான 
இயற்பியல்‌ பொருள்‌. எடுத்துக்‌ 
காட்டு : காகிதம்‌, காந்த வட்டு, 
காந்த நாடா. 


output primitives : வெளிப்‌ 
பாட்டு அடிப்படைகள்‌ : திரை 
யில்‌ படங்களை உருவாக்கப்‌ 
பயன்படும்‌ அடிப்படை 
உறுப்புகள்‌. 

output signal, zero : வெளி 
யீடில்லாக்‌ குறிகை. 


output statement : வெளிப்‌ 
பாட்டுக்‌ கட்டளை : விவரங்‌ 
களை, விவரங்களின்‌ அடிப்‌ 
படையில்‌ கணித்தறியப்பட்ட 
விடையை பயனாளருக்கு திரை 
யிலோ, அச்சிலோ, வட்டுப்‌ 
பதிவாகவோ தெரிவிக்கப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ கணினி மொழி 
நிரல்‌ தொடர்‌. 


output stream : வெளிப்பாட்டுத்‌ 
தாரை;வெளியீட்டு ஓடை : ஒரு 
வெளிப்பாட்டுச்‌ சாதனத்திற்கு 
மாற்றப்பட வேண்டிய தரவு 
களின்‌ வரிசைத்‌ தொகுதி. 


output unit 


ப£றபர்‌ பற! : வெளியீட்டகம்‌ ; 
வெளிப்பாட்டகம்‌. 


வெளிப்பாடு 
செய்தல்‌ : பயனுள்ள தகவல்‌ 
ஃளின்‌ வெளிப்பாட்டினை 
உண்டாக்குகிற செய்முறை. 


0பt௦பாஎர்ற : வெளித்திறன்‌ 
பெறல்‌ : வெளிப்புற ஆலோசகர்‌ 
கள்‌, மென்பொருள்‌ இல்லங்கள்‌ 
அல்லது சேவை அலுவலகங்‌ 
களுடன்‌ ஒப்பந்தம்‌ செய்து 
அமைப்பு ஆய்வு நிரல்‌ 
தொடரமைத்தல்‌ மற்றும்‌ தரவு 
மைய இயக்கங்களைச்‌ செய்தல்‌. 


outputting 


02! ; நீள்வட்டம்‌. 

oval shape : நீள்வட்ட வடிவம்‌; 
முட்டை வடிவம்‌. 

overdrive : ஓவர்டிரைவ்‌ : இன்‌ 
டெல்லின்‌ 486 மேம்படு மையச்‌ 
செயலகம்‌. 


overdrive socket : கூடுதல்‌ 
இயக்ககப்‌ பொருத்துவாய்‌. 


சரி : ததும்பல்‌ ; வழிதல்‌; 
மிகைமதிப்பு : ஒரு கணிதச்‌ 
செயற்பாட்டில்‌ பதிவேட்டில்‌ 
அல்லது சேமிப்பு அமைவிடத்‌ 
தில்‌ அதன்‌ கொள்திறனுக்கு 
மீறிய அளவில்‌ ஒர்‌ எண்ணள 
வினை உண்டாக்குதல்‌. 


over flow, arthmetic : கணக்‌ 


கீட்டு வழிவு. 


1060 


overlap 


overflow error : பொங்கி வரும்‌ 
பிழை : கணக்டெப்பட்ட தரவு 
ஒதுக்கப்பட்ட புலத்துக்குள்‌ 
பொருந்தவில்லையென்றால்‌ 
ஏற்படும்‌ பிழை. முடிவு புலம்‌ 
காலியாக விடப்படும்‌ அல்லது 
பிழை நிலையைக்‌ காட்டும்‌ சில 
குறியீடு செய்யப்படும்‌. 


overhead : தாங்கா சுமை; மேற்‌ 
செலவு : 1. ஒரு செயல்முறையை 
அல்லது சாதனத்தை அதன்‌ 
உயர்ந்த அளவுத்‌ திறம்பாட்டுக்‌ 
குக்‌ குறைவாகச்‌ செயற்படும்‌ 
படி செய்யும்‌ மட்டுமீறிய 
காரணிகளைக்‌ குறிக்கும்‌ சொல்‌. 
2. செயற்பாட்டுப்‌ பொறியமை 
வும்‌ செயல்முறையும்‌ ஆக்க 
முறையான பணிகளைவிட 
நிருவாகப்‌ பணிகளைச்‌ செய்கிற 
போது நடைபெறும்‌ ஆக்க 
முறையல்லாத முயற்சி. 
overlap : மேலழுந்துதல்‌; உடன்‌ 
நிகழ்தல்‌ : ஒரு செயலினைச்‌ 
செய்து கொண்டிருக்கும்‌ அதே 
சமயத்தில்‌ வேறொரு செய 
லினையும்‌ செய்யும்படி செய்‌ 
தல்‌. எடுத்துக்காட்டு : மையச்‌ 
செயலகம்‌ அலகு நிரல்களை 
நிறைவேற்றிக்‌ கொண்டிருக்‌ 
கும்போது ஓர்‌ உட்பாட்டுச்‌ 
செயல்பாட்டினைச்‌ செய்தல்‌. 
ஒரே சமயத்தில்‌ கணினி பல 
செயல்முறைகளை நிறைவேற்ற 
இம்முறை அனுமதிக்கிறது. 


overlapping 


overlapping : மேலழுந்து நிலை : 
ஒரு திரைக்காட்சியில்‌ சாளரங்‌ 
கள்‌ ஒன்றுக்கு மேல்‌ ஒன்றாக 
அல்லது ஒவ்வொன்றின்‌ 
எல்லைகளுக்குள்‌ மேலழுந்தி 
இருக்கும்‌ நிலை. 

overlap processing : மேலழுந்து 
செய்முறைப்படுத்துதல்‌ : ஒரு 
கணினியில்‌ உட்பாட்டினைச்‌ 
செலுத்துதல்‌, செய்முறைப்‌ 
படுத்துதல்‌, வெளிப்பாட்டு 
நடவடிக்கைகளைச்‌ செய்தல்‌ 
ஆகியவற்றை ஒரே சமயத்தில்‌ 
நிறைவேற்றுதல்‌. இது 
மேலழுந்தா செய்முறைப்படுத்‌ 
துதலிலிருந்து வேறுபட்டது. 
௦23) : மேற்கவிதல்‌ : ஒரு 
செயல்முறையின்‌ கூறுகளை 
துணைச்‌ சேமிப்பியிலிருந்து 
நிறைவேற்றத்தக்கதாக உள்‌ 
முகச்‌ சேமிப்பிக்கு மாற்றுதல்‌. 
இதனால்‌ இரண்டு அல்லது 
அவற்றுக்கு மேற்பட்ட கூறுகள்‌ 
பல்வேறு சமயங்களில்‌ ஒரே 
சேமிப்பு அமைவிடங்களை 
பிடித்துக்‌ கொள்கின்றன. உள்‌ 
முகச்‌ சேமிப்பியில்‌ தற்போது 
அணுகப்பட்டு வரும்‌ செயல்‌ 
மூறையை அல்லது தரவுகளை 
மட்டுமே வைத்துக்‌ கொண்டு 
எஞ்சியவற்றை ஒரு நேரடிச்‌ 
சேமிப்புச்‌ சாதனத்தில்‌ (காந்த 
நாடா அலகு) தேவையான 
காலம்வரை வைத்து உள்முகச்‌ 


1061 


overlay’ 


சேமிப்பியின்‌ வடிவளவை 
அதிகரிப்பதற்கு இந்த உத்தி 
பயன்படுகிறது. 

ளவு" மேல்விரி! : 1. 
வட்டில்‌ சேமிக்கப்பட்டுள்ள 
நிரல்‌ மிகப்பெரியதாக இருப்‌ 
பின்‌ அதனை முழுமையாக 
நினைவகத்தில்‌ ஏற்றமுடி யாது. 
அத்தகைய நிரல்களுக்கு 
மேல்விரி கோப்புகள்‌ தனியாக 
உருவாக்கப்படுகின்றன. நிரலை 
நினைவகத்தில்‌ ஏற்றும்போது 
மேல்விரி கோப்பிலுள்ள ஒரு 
பகுதி நிரல்‌ மட்டுமே 
நினைவகத்தில்‌ ஏற்றப்படும்‌. 
தேவைப்படும்போது அடுத்த 
பகுதி ஏற்றப்படும்‌. அது நினை 
வகத்திலுள்ள முதல்‌ பகுதியின்‌ 
மீதே மேலெழுதப்படும்‌. இந்த 
ஏற்பாட்டின்படி மிகப்பெரிய 
நிரலையும்‌ நினைவகத்தில்‌ 
ஏற்றி இயக்க முடிகிறது என்ற 
போதிலும்‌ ஓரளவு இயக்க 
வேகம்‌ குறைய வாய்ப்‌ புள்ளது. 
2. குறிப்பிட்ட பண்புக்‌ கூறு 
களை அடையாளம்‌ காணும்‌ 
பொருட்டு திரை, மேசை 
அல்லது விசைப்‌ பலகை மீது 
மேல்விரிக்கப்படும்‌ அச்சிட்ட 
படிவம்‌. 

விஷு? : மேல்விரி? : 1. கணினி 
வரை கலையில்‌ ஒரு படிமத்‌ 
தின்மீது இன்னொரு படிமத்தை 
மேல்‌ விரித்தல்‌. 2. ஒளிக்‌ 


overlay 


காட்சிகளில்‌, நிகழ்நேர அல்லது 
முன்‌ பதியப்பட்ட ஒளிக்காட்சிச்‌ 
சமிக்கைகளின்‌ மீது கணினியில்‌ 
உருவாக்கப்பட்ட ஒரு வரை 
கலைப்‌ படிமத்தை மேல்‌ 
பொருந்தச்செய்தல்‌. 

overlay card மேலோட்ட 
அட்டை : கணினியில்‌ காட்டு 
வதற்கான ஒளிக்காட்சி மூலத்‌ 
இலிருந்துவரும்‌ என்‌.டி. எஸ்‌.ஏ. 
சமிக்கைகளை இலக்கப்படுத்‌ 
தும்‌ கட்டுப்பாட்டுப்‌ பொறி. 
overloading அதிகப்பளு 
ஏற்றல்‌ : நிரல்‌ தொடரமைப்‌ 
பால்‌ ஒரே பெயரை ஒன்றுக்கு 
மேற்பட்ட ஒரே கணிப்புக்‌ 
குறியீட்டினை வேறுவேறு 
விவர இனங்களுக்குப்‌ பயன்‌ 
படுத்தும்‌ திறன்‌. இதனால்‌ சூழ்‌ 
நிலைக்கேற்ப அவற்றை வேறு 
படுத்த வேண்டியது தொகுப்‌ 
பின்‌ வேலையாகிறது. 
overloading constructor : 
பணி மிகுப்பு ஆக்கி. 
overprint : மேலச்சு : எழுத்‌ 
இன்‌ தோற்றத்திற்கு அழுத்தம்‌ 
கொடுப்பதற்காக ஒரே நிலை 
யில்‌ ஒன்றுக்கு மேற்பட்ட 
முறைகள்‌ அச்சிடும்‌ செய்‌ 
முறை. 

overpunch மேல்‌ துளை 
யிடல்‌; கூடுதல்‌ துளையிடல்‌ : 
ஒன்று அல்லது அதற்கு 


1062 


overscan 


மேற்பட்ட துளைகளுடைய ஒரு 
அட்டையின்‌ பத்தியில்‌ மேலும்‌ 
துளைகளையிடுதல்‌. 

override : மேலாணை; மேலூர்‌ 
தல்‌ ; ஊர்ந்தியங்கல்‌ : ஒரு 
செயல்முறைக்குப்‌ பதிலாக்கம்‌ 
செய்வதன்மூலம்‌ முன்னிருக்‌ 
கும்‌ மதிப்பினை மாற்றும்‌ படி 
செய்தல்‌. 

வளாபா : மேலோட்டம்‌ ; மிகை 
யோட்டம்‌; ஊர்ந்தியங்குதல்‌ : 
ஓரே காலத்தில்‌ இயங்கும்‌ ஊட 
கத்தைக்‌ கொண்ட இடைத்‌ 
தடுப்பிலாக்‌ கட்டுப்பாட்டு அல 
கிலிருந்து தரவுகளை மாற்றம்‌ 
செய்யும்போதும்‌ வழித்‌ தடத்‌ 
தின்‌ திறம்பாட்டிற்கு மீறுகை 
யாக நடவடிக்கையைச்‌ செயல்‌ 
முறை தூண்டும்போது ஏற்படும்‌ 
நிலை. 

௦௦5081 : மிகை நுண்ணாய்வு; 


மிகை வருடல்‌ : கணினி திரை 


மிகை வருடல்‌ 


கெ ௪ மயா மிகை வருடல்‌ 


overseas 


யில்‌ ஒரு வரியின்‌ முடிவில்‌ 
வாசக இழப்பீடு முறையாகச்‌ 
சரியாக்கப்படாத நிலை. 


overseas அயல்நாட்டு 
தொலைத்தரவு தொடர்புக்‌ 
குழுமம்‌. 

overstriking : மிகை அடிப்பு; 
மேலடிப்பு அச்சுப்படியில்‌ 
எடுப்பான முகப்பினைக்‌ 


கொண்டு வருவதற்காக எழுத்து 
களை ஒன்றுக்கு மேற்பட்ட 
தடவை அச்சடித்தல்‌. 


overtype mode : மேலெழுது 
முறை ஏற்கனவே உள்ள 
எழுத்துகளின்மீது அவையழிந்து 
புதிய எழுத்துகள்‌ அவ்விடத்தில்‌ 
பதியுமாறு தட்டச்சிடும்‌ முறை, 
INSERT 14/௦06-க்கு மாறானது. 


1063 


overwrite mode 


overwrite : மேலெழுதுதல்‌ : ஓர்‌ 
அமைவிடத்தில்‌ ஒரு தரவுவைப்‌ 
பதிவு செய்து, அந்த அமை 
விடத்தில்‌ முன்னரே அடங்‌ 
கியுள்ள தரவுவை அழித்தல்‌ 
அல்லது சீர்குலைத்தல்‌. 

overwrite mode : மேலெழுது 
பாங்கு: ஒர்‌ ஆவணத்தில்‌ உரை 
யைத்‌ தட்டச்சுச்‌ செய்யும்போது 
புதிதாகத்‌ தட்டச்சு செய்யப்‌ 
படும்‌ எழுத்துகள்‌ அந்த இடத்‌ 
தில்‌ ஏற்கெனவே உள்ள எழுத்து 
களை நீக்கிவிடும்‌. இப்போது 
புழக்கத்தில்‌ உள்ள சொல்‌ 
செயலித்‌ தொகுப்புகளில்‌ 
பெரும்பாலும்‌ உட்செருகு 
பாங்கே (Insert Mode) இயல்‌ 
பானதாய்‌ உள்ளது. தேவை 
யெனில்‌ மேலெழுது பாங்காக 
மாற்றியமைத்துக்‌ கொள்ளலாம்‌. 


PABX 


PABX : பிஏபிஎக்ஸ்‌ : “தனியார்‌ 
தானியக்கக்‌ கிளை இணைப்‌ 
பகம்‌" என்று பொருள்படும்‌ 
“Private Automated Branch Ex- 
ange” என்பதன்‌ குறும்பெயர்‌ 


pack : திரட்டிக்‌ கட்டு; பொதி : 
தரவுகளின்‌ பல்வேறு குறுயெ 
அலகுகளை தனியொரு 
சேமிப்புச்‌ சிற்றத்தினுள்‌ செறி 
வாகத்‌ திரட்டி வைத்தல்‌, 
இதிலுள்ள தனித்தனி அலகு 
களைப்‌ பின்னர்‌ மீட்டுக்‌ கொள்‌ 
ளலாம்‌. எடுத்துக்காட்டு : இரண்டு 
2 துண்மிக்கு இரும எண்‌ குறி 
யீடிட்ட பதின்ம (BCD) எண்களை 
ஓரே 8 துண்மிக்குச்‌ சேமிப்பி 
அமைவிடத்தில்‌ சேமித்து 
வைத்தல்‌. இது “கட்டவிழ்த்தல்‌" 
(பறறack)என்பதற்கு மாறானது. 


package : திரள்‌ தொகுதி; 
பொதிவு; தொகுதி; பொதி; 
தொகுப்பு : ஒன்றுக்கு மேற்‌ 


பட்ட வணிக நிறுவனங்களால்‌ 
பயன்படுத்தப்படத்தக்க செயல்‌ 
முறை அல்லது செயல்முறை 
களின்‌ தொகுதி. 


package, application : பயன்‌ 
பாட்டுத்‌ தொகுப்பு 

packaged software : திரள்‌ 
தொகுதி மென்பொருள்‌; பொதி 


1064 


packet 


மென்பொருள்‌: ஒரு வன்‌ 
பொருள்‌ உற்பத்தியாளரினால்‌ 
அல்லது ஒரு வன்பொருள்‌ நிறு 
வனத்தினால்‌ ஓர்‌ உடன்‌ பயன்‌ 
தொகுதியாக விற்பனை செய்‌ 


யப்படும்‌ மென்பொருள்‌. 
இதில்‌, செயல்முறைகள்‌, 
தொடர்‌ வரிசை வரைபடங்கள்‌ 
போன்ற ஆவணங்கள்‌, 


பயனாளர்‌ கையேடுகள்‌, பரிசோ 
தனை தரவுகள்‌ அடங்கியிருக்‌ 
கும்‌. இவை வாடிக்கையாளரின்‌ 
கணினியில்‌ செயல்முறை 
பொருத்தப்பட்ட பிறகு, அது 
சரிவர செயற்படுவதற்கு உதவி 
புரிகிறது. 


packed binary : இரும எண்‌ 
தொகுதி. 

packed decimal : பொதிந்த 
பதின்மம்‌ : இரண்டு பதின்ம 


எண்களை ஒரு எட்டியலில்‌ 
வைக்கக்கூடிய சேமிப்பு முறை. 
ஒவ்வொரு எண்ணும்‌ நான்கு 
துண்மிகளில்‌ இருக்கும்‌. 
குறைந்த முக்கியத்துவ எட்டிய 
லில்‌ இந்தக்‌ குறியீடு நான்கு 
துண்மிகளைப்‌ பிடித்திருக்கும்‌. 
packet : பொதிவு; பொட்டலம்‌ : 
தரவுகளை அனுப்புவதற்கான 
தரவு பொதிவு. வாலாயம்‌, 


packet assembler 


முகவரி, பிழைக்கட்டுப்பாடு 
போன்ற கட்டுப்பாட்டு செய்தி 
களையும்‌, தரவுகளையும்‌ இது 
உள்ளடக்கியிருக்கும்‌. 

packet assembler/disassembler : 
பொட்டலச்‌ சேர்ப்பி/பிரிப்பி; 
பொதிச்‌ சேர்ப்பி/பிரிப்பி : ஒரு 
பொட்டல இணைப்பகப்‌ 
பிணையத்துக்கும்‌, பொட்டல 
இணைப்பகமல்லாக்‌ கருவிக்‌ 
கும்‌ இடையிலான ஓர்‌ இடை 
முகம்‌. . 
packet driver பொட்டல 


இயக்கி, பொதி இயக்கி. 


packet filtering : பொட்டல வடி 
கட்டல்‌; பொதி வடிகட்டல்‌ : ஐபீ 
முகவரிகளின்‌ அடிப்படை 
யிலான பிணைய அணுகலைக்‌ 
கட்டுப்படுத்தும்‌ செயல்பாடு. 
பொதுவாக, திச்சுவர்‌ (fiரwall) 
அமைப்புகள்‌ வடிகட்டிகளைக்‌ 
கொண்டுள்ளன. பயனாளர்கள்‌ 
ஒரு குறும்பரப்புப்‌ பிணை 
யத்துள்‌ நுழையவோ வெளி 
யேறவோ அனுமதி அளிக்கும்‌ 
அல்லது மறுக்கும்‌ பணியை 
இவ்வடிகட்டிகள்‌ செய்கின்றன. 
மின்னஞ்சல்‌ போன்ற தரவுப்‌ 


பொட்டலங்களை அவை 
அனுப்பப்பட்ட இடத்தின்‌ 
அடிப்படையில்‌ ஏற்கவோ, 


புறக்கணிக்கவோ பொட்டல 
வடிகட்டல்முறை பயன்‌ 


1065 


packet lossage 


படுத்தப்படுகிறது. ஒரு தனியார்‌ 
பிணையத்தின்‌ பாதுகாப்பு 
இதன்‌ மூலம்‌ உறுதி செய்யப்‌ 
படுகிறது. 


0201611260 voice : பொதியப்‌ 
பட்ட குரல்‌ நடப்பு நேர 
குரலை பொதி நிலை மாற்று 
கட்டமைப்பில்‌ அனுப்புதல்‌. 


packing பொதிவாக்கம்‌; 
பொதித்தல்‌ : தனியொரு சேமிப்‌ 
பாக எட்டியலில்‌ இரு எண்‌ 
களைச்‌ சேமித்து வைக்கும்‌ செய்‌ 
packing density : பொதிவாக்க 
அடர்த்தி; பொதியடர்த்தி : பரப்‌ 
பிடத்தின்‌ ஓர்‌ அலகில்‌ அல்லது 
நீளத்தில்‌ அடக்கி வைக்கப்‌ 
படும்‌ பயனுள்ள சேமிப்புச்‌ 
சிற்றங்களின்‌ எண்ணிக்கை. 
இது, பதிவாக்க அடர்த்தி 
என்றும்‌ அழைக்கப்படும்‌. 
எடுத்துக்காட்டு : ஒர்‌ அங்குலத்‌ 
திலுள்ள எழுத்துகளின்‌ 
எண்ணிக்கை. 

packet lossage பொதிவு 
இழப்பு : ஒரு ஏற்புடைய நேரத்‌ 
திற்குள்‌ கிளம்பிய இடத்தி 
லிருந்து போய்ச்‌ சேரவேண்டிய 
இடத்திற்குத்‌ தரவுகள்‌ போய்ச்‌ 
சேராத நிலை ஒரு கட்டமைப்‌ 
பில்‌ தரவுகளுக்கு ஏற்படுதல்‌. 
பாக்கெட்டுகள்‌ தொலைந்து 


packet sniffing 


போனால்‌ அவற்றை மீண்டும்‌ 
அனுப்ப வேண்டும்‌. இதனால்‌ 
தரவுத்‌ தொடர்பு தாமதமாகிறது. 
packet sniffing : பொதி முகர்தல்‌ 
: ஒரு கட்டமைப்பில்‌ உங்களுக்‌ 
காக இல்லாத பொதிகளைப்‌ 
படித்தல்‌. ஈத்தர்நெட்‌ புரோட்‌ 
டோகால்‌ வேலைகளினால்‌ உங்‌ 
கள்‌ எந்திரத்தை பிறருக்கான 
பொதியை கவனிக்குமாறும்‌ 
அதே குறும்பரப்புக்‌ கட்டமைப்‌ 
பில்‌ உள்ள பிற கணினிகளைப்‌ 
பார்க்குமாறும்‌ அமைக்கலாம்‌. 
இதன்‌ மூலம்‌ “ஈ the ear” என்ற 
முறையில்‌ அவர்கள்‌ அனுப்பு 
வதை கவனிக்கலாம்‌. (அதாவது 
ஒரு பொதி முகரும்‌ நிரல்‌ 
தொடர்‌ மற்றும்‌ ॥ஈ the cleaஇல்‌ 
பயனாளர்‌ அனுப்பும்‌ பெயர்‌ 
மற்றும்‌ அனுமதிச்‌ சொல்லைக்‌ 
கவனிக்கலாம்‌]. 

packet switching : பொதி நிலை 
மாற்று : ஒரு தகவல்‌ அனுப்பும்‌ 
செயல்முறை. பொதியை 
அனுப்பும்‌ சமயத்தில்‌ மட்டுமே 
அந்த வழித்தடம்‌ அடை 
பட்டிருப்பது போன்று முகவரி 
மிடப்பட்ட பொதிகளை இது 
அனுப்புறைது. 

PackIT : பேக்கிட்‌ : ஆப்பிள்‌ 
மெக்கின்டோஷ்‌ கணினியில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ ஒரு 
கோப்பு வடிவாக்கம்‌. மேக்‌ 
(௱ac) கோப்புகளின்‌ தொகுதி 


1066 


paddle 


களைக்‌ குறிக்கிறது. பெரும்‌ 
பாலும்‌ அக்கோப்புகள்‌- ஹஃப்‌ 
மேன்‌ முறையில்‌ இறுக்கிச்‌ 
சுருக்கப்பட்டிருக்கும்‌. 

090 : திண்டு ; அட்டை மேடை 
: 1. ஒர்‌ அச்சிட்ட மின்சுற்று 
வழிப்பலகையில்‌ அமைப்பாக 
வரித்தகடுகளைப்‌ பற்றவைப்‌ 
பதற்கான ஓர்‌ இணைப்பினை 
ஏற்படுத்துகிற தகடாக்கிய 
செப்புப்‌ பரப்பு. அதாவது 
அச்சிட்ட மின்சுற்று வழிப்‌ 
பலகையின்‌ ஒரு பக்கத்‌ 
திலிருந்து இன்னொரு பக்கத்‌ 
துக்கு மாறிச்‌ செல்வதற்கான 
செப்புவழி. 2. ஒரு தரவு 
புலத்தை வெற்றிட அச்செழுத்து 
களால்‌ நிரப்புதல்‌. 


pad character : திண்டு எழுத்து 
: ஒரு வெற்றிடத்தை நிரப்பு 
வதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
இடைத்தடுப்பு எழுத்து. 
080019 : திண்டாக்கம்‌ : ஒரு 
குறிப்பிட்ட நீளத்‌ தகவல்‌ பாளத்‌ 
தினை போலி எழுத்துகள்‌, 
சொற்கள்‌, பதிவுகள்‌, ஆகிய 
வற்றினால்‌ நிரப்புவதற்குப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ உத்தி. 
paddle : துடுப்பு; மத்து : ஒரு 
காட்சி முனையச்‌ சறுக்குச்‌ 
சட்டத்தை நகரும்படி செய்வதற்‌ 
காகக்‌ கையாளப்படும்‌ சாதனம்‌. 


துடுப்பிலுள்ள ஒரு சுழல்‌ 


page 


துடுப்பு 


வட்டினைச்‌ சுழற்றுவதன்‌ 
மூலம்‌ சறுக்குச்‌ சட்டத்தினை 
மேலும்‌ ழும்‌ இடமும்‌ வல 
மும்‌ நகர்த்தலாம்‌. இது கணிணி 
யுடன்‌ ஒரு கம்பிவடம்‌ மூலம்‌ 
இணைக்கப்பட்டிருக்கும்‌. இது 
கணிணி வரைகலைகளிலும்‌ 
ஒளிப்பேழை விளையாட்டு 
களிலும்‌ பயன்படுத்தப்படுகிறது. 
page : பக்கம்‌ ; 1. ஒரு செயல்‌ 
முறையின்‌ அல்லது தகவலின்‌ 
கூறு. இது பொதுவாக, குறிப்‌ 
பிட்ட நீளமுடையதாக இருக்‌ 
கும்‌. இது ஒரு குறிப்பிட்ட முக 
வரியைக்‌ கொண்டிருக்கும்‌. 
எனினும்‌, இதனைக்‌ கணினி 
யின்‌ உள்முகச்‌ சேமிப்பகத்தின்‌ 
எந்தப்‌ பகுதியிலும்‌ இருத்தி 
வைக்கலாம்‌. 2. இரையில்‌ ஒரே 
சமயத்தில்‌ காட்சியாகக்‌ 


1067 


page counter 


காட்டப்படும்‌ வாசகம்‌ அல்லது 
வரைகலை. 

page break : பக்கம்‌ நிறுத்தல்‌ : 
மிகப்‌ பல மென்பொருள்‌ பயன்‌ 
பாடுகளில்‌ உள்ள ஒரு தன்மை. 
இதில்‌ குறிப்பிடப்பட்ட பக்க 
(காகித) நீளத்திற்கு ஏற்ற 
வகையில்‌ சொற்கள்‌ கட்டங்‌ 
களாக அனுப்பப்படும்‌. அச்‌ 
சடுதலில்‌ பக்கத்தின்‌ இறுதி 
யைக்‌ குறிப்பிடும்‌ குறியீடு. வன்‌ 
பக்க நிறுத்தத்தை பயனாளர்‌ 
நுழைத்தால்‌ பக்கமானது அந்த 
இடத்தில்‌ நிறுத்தப்படும்‌. 
அதாவது அந்தக்‌ கட்டுரையின்‌ 
இறுதியில்‌ மென்பக்க நிறுத்‌ 
தத்தை சொல்செயலாக்கம்‌ 
அல்லது அறிக்கை நிரல்‌ 
தொடரில்‌ நடப்பு அமைப்பு 
கஞக்கேற்ப உருவாக்கப்படும்‌. 
மென்பக்க நிறுத்தங்கள்‌ தரவு 
சேர்க்கப்படும்‌ போதோ 
அல்லது பக்க நீளம்‌ மாறும்‌ 
போதோ மாறக்கூடியது. 

page composition programme : 
பக்க அமைப்பு செயல்முறை; 
பக்க அமைவு நிரல்‌ தொடர்‌ : 
தொழில்‌ முறையாகத்‌ தோன்‌ 
றும்‌ ஆவணங்களை 2ரு 
வாக்கும்‌ நிரல்தொடர்‌. டி.டீ.பி. 
நிரல்‌ தொடர்‌ என்றும்‌ 
அழைக்கப்படும்‌. 

page counter : பக்க எண்ணி : 
பக்க எண்களைக்‌ கூட்டி 


page description 


ஓவ்வொரு பக்கத்தின்‌ மேற்‌ 
பகுதியிலும்‌ பக்க எண்ணை அச்‌ 
சிடும்‌ ஒரு எண்‌ மாறி. 

page description language : 
பக்க விளக்க மொழி : அச்சக 
வெளியீட்டை வரையறை செய்‌ 
யும்‌ உயர்நிலை மொழி. பக்க 
விலக்க மொழியில்‌ ஒரு பயன்‌ 
பாடானது வெளியீட்டை உரு 
வாக்கினால்‌, அந்த வெளியீடு 
அதனை அதரிக்கும்‌ எந்த 
அச்சுப்பொறியிலும்‌ அச்சிடப்‌ 
படும்‌. எழுத்து மற்றும்‌ வரை 
கலை உருவாக்கங்களை பயனா 
ளர்‌ கணினியில்‌ செய்வதற்குப்‌ 
பதிலாக அச்சுப்பொறியே 
செய்து கொள்ளும்‌. 


paged memory management unit : 
பகக நினைவக மேலாண்மை 
அகம்‌; பக்க நினைவக 
மேலாண்மை அலகு : பல்வேறு 
மென்பொருள்‌ பயன்பாடுகள்‌ 
அல்லது மெய்நிகர்‌ நினைவக 
இயக்க முறைமைகள்‌ பயன்‌ 
படுத்துகின்ற நினைவகப்‌ 
பகுதியை அணுகுதல்‌ மற்றும்‌ 
மேலாண்மை செய்தல்‌ போன்ற 
பணிகளை நிறைவேற்றுகின்ற 
ஒரு மென்பொருள்‌ பாகம்‌. 
page down கீழ்ப்பக்கம்‌; 
இறங்கு பக்கம்‌. 

page down key : கீழ்ப்பக்க 
விசை : பெரும்பாலான கணினி 


1068 


page header 


விசைப்பலகைகளில்‌ காணப்‌ 
படும்‌ அடிப்படையான விசை. 
£00ா எனக்‌ குறிக்கப்பட்டிருக்கும்‌. 
ஆனால்‌ இதன்‌ பணி வெவ்வேறு 
நிரல்களில்‌ வெவ்வேறுவித 
மாக இருக்கும்‌. பெரும்பாலான 
வற்றில்‌ இதை அழுத்தியதும்‌ 
காட்டி (போ50ா) ஆவணத்தின்‌ 
அடுத்த பக்கத்தின்‌ தொடச்கத்‌ 
தில்‌ நிற்கும்‌. அல்லது குறிப்‌ 
பிட்ட எண்ணிக்கையிலான 


வரிகளைக்‌ கடந்து நிற்கும்‌. 
page, end : முடிவுப்‌ பக்கம்‌. 


0306 [2ப1( : பக்கக்‌ கோளாறு : 
மாய நினைவகக்‌ குறுக்கடு. 
அடுத்த நிரல்‌ அல்லது தரவு 
நினைவகத்தில்‌ இல்லை 
யென்றால்‌ வட்டிலிருந்து 
தேவையான பக்கத்தை இது 
படித்தெடுக்றெது. 

page footer : பக்க முடிப்பு. 


page footer key : பக்க முடிப்பு 
விசை. 


page frame : பக்க அமைவிடம்‌; 
பக்கச்‌ சட்டம்‌ : ஆணைகளின்‌ 
அல்லது தரவுகளின்‌ ஒரு பக்கத்‌ 
தை (பொதுவாக 2% அல்லது 4% 
சொற்கள்‌) சேமித்து வைக்கக்‌ 
கூடிய கணினியின்‌ பின்புலச்‌ 
சேமிப்பகத்தின்‌ அமைவிடம்‌. 


page header : பக்கத்‌ தலைப்பு : 
ஒவ்வொரு பக்கத்தின்‌ மேற்‌ 


page header band 


பகுதியில்‌ அச்சிடப்படும்‌ 
பொதுவான சொற்தொகுதி. 
அதில்‌ பொதுவாகப்‌ பக்க 
எண்ணும்‌ ஒவ்வொரு பத்தியின்‌ 
தலைப்புகளும்‌ இருக்கும்‌. 


page header band : பக்கத்‌ 
தலைப்புப்‌ பட்டை. 
page-image buffer : பக்க-படிம 


இடையகம்‌ பக்க அச்சுப்‌ 
பொறியில்‌ பயன்படுத்தப்படும்‌ 
நினைவகம்‌. ஒரு பக்கத்திலுள்ள 
பிட்மேப்‌ படிமத்தை தாங்கி 
யிருக்கும்‌. அச்சுப்பொறி 
யிலுள்ள ராஸ்டர்‌ படிமச்செயலி 
பக்கத்தை வடிவமைக்கும்‌ 
அச்சுப்பொறி அப்பக்கத்தை 
அச்சிடும்‌. 

page-image file : பக்க-படிமக்‌ 
கோப்பு : ஒரு பக்கத்தை அல்லது 
திரைப்‌ படிமத்தை அச்சுப்‌ 
பொறியோ அல்லது பிறக்‌ 
காட்சிச்‌ சாதனங்களோ உரு 
வாக்குவதற்குத்‌ தேவையான 
குறிமுறைகளைக்‌ கொண்டுள்ள 
ஒரு கோப்பு. 

page ரா : சேமிப்பக மாற்றம்‌; 
பக்கம்‌ புகுத்தல்‌ : வட்டுச்‌ சேமிப்‌ 
பகத்திலிருந்து முதன்மைச்‌ 
சேமிப்பகத்து செயல்முறை 
களை அல்லது தரவுகளைப்‌ 
பரிமாற்றம்‌ செய்வதற்கான 
செய்முறை. 


page layout : பக்க உருவரை. 


1069 


pagemaker 


page layout programme 
உருவரை நிரலாக்கத்‌ தொடர்‌ : 
மேசை மேல்‌ பதிப்பக முறை 
யாக உள்ள ஒரு பயன்பாட்டு 
நிரல்‌ தொடர்‌. இது பலவகை 
யான கோப்புகளில்‌ இருந்து 
சொற்பகுதி மற்றும்‌ வரைகலை 
களை சேர்ப்பிக்றெது. சரியான 
இடத்தில்‌ வைத்தல்‌, அள 
வெடுத்தல்‌, கூட்டல்‌ மட்டும்‌ 
திரையில்‌ குறிப்பிடப்படும்‌ 
வடிவமைப்பிற்கேற்ப 
நறுக்குதல்‌ யோன்றவற்றை 
செய்யும்‌. புகழ்பெற்ற பக்க 
வடிவமைப்பு: நிரல்‌ தொடர்‌ 
களாக பேஜ்மேக்கர்‌, குவார்க்‌ 
எக்ஸ்பிரஸ்‌ மற்றும்‌ வென்ச்சுரா 
பப்ளிஷர்ஸ்‌ ஆகியவற்றைக்‌ 
குறிப்பிடலாம்‌. 


பக்க 


page layout view button : பக்க 
உருவரைக்‌ காட்சிப்‌ பொத்தான்‌. 


pagemaker : பேஜ்மேக்கர்‌ : 
ஆல்டஸ்‌ கார்ப்பரேஷன்‌ பீ.சி 
மற்றும்‌ மெக்கின்டோஷாக்காக 
உருவாக்கிய முழு தன்மைகள்‌ 
கொண்ட மேசைமேல்‌ பதிப்பக 
நிரல்தொடர்‌. மெக்குக்காக 
(1480௦)1985இல்‌ அறிமுகப்‌ 
படுத்தப்பட்ட இதுதான்‌ மேசை 
மேல்‌ பதிப்பக முறைக்கு தர 
நிருணயத்தை அமைத்தது. 
சொல்லப்போனால்‌ ஆல்டஸ்‌ 
நிறுவனத்‌ தலைவரான பால்‌ 
பிரெய்னியார்ட்‌ என்பவர்தான்‌ 


page makeup 


மேசைமேல்‌ பதிப்பகம்‌ (Desk 
Top Publishing) என்ற சொல்‌ 
தொடரை உருவாக்கினார்‌. 
இதன்‌ பீ.சி பதிவு 1987இல்‌ 
அறிமுகப்படுத்தப்பட்டது. 
page makeup : பக்க உருவாக்கம்‌ : 
ஒரு அச்சிடப்படும்‌ பக்கத்தை 
அமைத்தல்‌ (வடிவம்‌ ஆக்கல்‌]. 
இதில்‌ தலைப்புகளை அமைத்‌ 
தல்‌, அடிப்பகுதிகள்‌, பத்திகள்‌, 
பக்க எண்கள்‌, வரைகலை, விதி 
கள்‌ மற்றும்‌ எல்லைக்‌ கோடுகள்‌ 
ஆகியவற்றை வடிவமைப்பது 
அடங்கியுள்ளது. 


page mode memory : பக்கமுறை 
நினைவகம்‌ : பொதுவான மாறும்‌ 
ரேம்‌ சிப்பு வடிவமைப்பு.நினை 
வக துண்மிகள்‌ வரிசை மற்றும்‌ 
பத்தி ஒருங்கிணைப்புகளால்‌ 
அணுகப்படும்‌. இல்லையென்‌ 
றால்‌, ஒவ்வொரு பக்கமுறையும்‌ 
அணுக தேர்ந்தெடுக்கப்படும்‌ 
வரிகளில்‌ உள்ள வரிசைகளை 
யும்‌, பத்திகளையும்‌ நகர்த்தியாக 
வேண்டும்‌. பக்க முறையில்‌ ஒரு 
வரிசையில்‌ உள்ள துண்மிகள்‌ 


அனைத்தும்‌ ஒரேஒரு முறை தேர்ந்‌ 
தெடுக்கப்படுவதால்‌, வேகமாக 
அணுக முடியும்‌. 


page number : பகக எண, 
page orientation : பக்கத்‌ திசை 
யமைவு : நீள்மை ஆண்மை 


இரண்டில்‌ ஒன்று. 


1070 


page reader 


page ௦ut : வட்டு மாற்றம்‌; 
பக்கம்‌ வெளியேற்றம்‌ : கணினி 
யின்‌ முதன்மை நினைவகத்திலி 
ருந்து வட்டுச்‌ சேமிப்பிக்குச்‌ 
செயல்முறைகளை அல்லது 
தரவுகளை மாற்றும்‌ செய்முறை. 


page preview : பக்க முன்காட்சி : 
சொல்‌ செயலாக்க நிரல்‌ தொடர்‌ 
கள்‌ மற்றும்‌ பக்க வடிவமைப்பு 
கள்‌ பலவற்றில்‌ காணப்படும்‌ 
முறை. அச்சிடப்படும்போது 
ஒரு பக்கம்‌ எவ்வாறு தோன்றும்‌ 
என்று முழுப்பக்க அளவில்‌ 
முன்னதாகவே காணலாம்‌. 
இதில்‌ தலைப்புகள்‌, பகுதிகள்‌ 
மற்றும்‌ ஓரங்கள்‌ போன்ற 
சேரும்‌ தன்மைகளும்‌ காணப்‌ 
படும்‌. 

page printer : பக்க அச்சடிப்பி; 
பக்க அச்சுப்பொறி : எழுத்து 
வாசகம்‌ அடங்கிய ஒரு முழுப்‌ 
பக்கத்தையும்‌ அச்சடிக்கும்‌ 
அச்சடிப்பி. இது, நிமிடத்திற்கு 
2,000 வரிகளை அச்சடிக்கக்‌ 
கூடியது. 

page reader : பக்கப்‌ படிப்பி : 
தகவல்களின்‌ பல வரிகளை 
நுண்ணாய்வு செய்யக்கூடிய ஒளி 
யியல்‌ நுண்ணாய்வுச்‌ சாதனம்‌. 
இதில்‌ நுண்ணாய்வு முறை 
யானது உட்பாட்டுத்‌ தகவல்‌ 
களுடன்‌ இணைக்கப்பட்டுள்ள 
செயல்முறைக்‌ கட்டுப்பாடு 


page recognition 


அல்லது கட்டுப்பாட்டுக்‌ குறி 
யீடு மூலம்‌ தீர்மானிக்கப்படு 
கிறது. 

page recognition : பக்கம்‌ கண்‌ 
டறிதல்‌ : கணினியில்‌ ஸ்கேன்‌ 
செய்யப்படும்‌ அச்சிட்ட பக்கத்‌ 
தில்‌ உள்ள உள்ளடக்கங்களைக்‌ 
கண்டறியக்கூடிய மென்‌ 
பொருள்‌. ஒளி எழுத்து கண்டறி 
தலைப்‌ பயன்படுத்தி அச்சிடப்‌ 
படும்‌ சொற்களை கணினி 
சொற்பகுதியாக மாற்றும்‌. 
ஆனால்‌ அதேவேளையில்‌ ஒரு 
பக்கத்தில்‌ உள்ள படங்கள்‌ 
மற்றும்‌ தலைப்புகளில்‌ இருந்து 
சொற்பகுதி தானாகவே வேறு 
படுத்தப்பட்டு அறியப்படும்‌. 
“page set-up : பக்க அமைப்பு : 
. காகிதத்தில்‌ சொற்பகுதி வரை 
படங்கள்‌ எவ்வாறு அளிக்கப்‌ 
படுகின்றது என்பதையே இது 
குறிப்பிடுகிறது. பக்க அமைப்‌ 
பில்‌ இடம்‌ பெறுவனவாக ஓரங்‌ 
கள்‌, தொடர்‌ தலைப்புகள்‌, பக்க 
எண்ணமைத்தல்‌ போன்ற 
வற்றைக்‌ குறிப்பிடலாம்‌. 
page setuplpage preview : பக்க 
அமைவு/பக்க முன்காட்சி. 


page size : பக்க அளவு ; தாள்‌ 
உருவளவு. 

page skip : பக்கம்‌ விடுதல்‌; 
பக்கத்‌ தாவல்‌: நடப்புப்‌ 
பக்கத்தின்‌ எஞ்சிய பகுதியை 


1071 


Page Up key 


தள்ளி விட்டு அடுத்த பக்கத்தின்‌ 
உச்சிப்பகுதிக்கு அச்சடிப்பி 
நகர்ந்து செல்லும்படி செய்யக்‌ 
கூடிய கட்டுப்பாட்டு எழுத்து. 
pages per minute : பக்கங்கள்‌ 
ஒரு நிமிடத்தில்‌ : சுருக்கமாக 
பீபீஎம்‌ (PPM அல்லது றற௱) 
எனக்‌ குறிக்கப்படும்‌. ஓர்‌ அச்சுப்‌ 
பொறியின்‌ வெளியீட்டுச்‌ 
செயல்திறனைக்‌ குறிக்கும்‌ அள 
வீடு. ஒரு நிமிடத்தில்‌ எத்தனை 
பக்கங்கள்‌ அச்சிடும்‌ என்பதைக்‌ 
குறிக்கிறது. இந்த அளவீட்டை 
அச்சுப்பொறியைத்‌ தயாரிக்கும்‌ 
நிறுவனங்களே குறிப்பிடு 
கின்றன. பக்கம்‌ என்பது வழக்க 
மான சாதாரணமான (ஏச) 
பக்கத்தைக்‌ குறிக்கும்‌. அச்சிடும்‌ 
பக்கங்களில்‌ அதிகப்படியான 
வரைகலைப்‌ படங்களோ எழுத்‌ 
துரு அமைப்புகளோ இருப்பின்‌ 
அச்சிடும்‌ வேகம்‌ அச்சுப்பொறி 
யில்‌ குறிப்பிட்டுள்ள பீபீஎம்‌ 
வேகத்தைவிட வெகுவாகக்‌ 
குறைந்திருக்கும்‌. 

080௦ பற : மேல்‌ பக்கம்‌; ஏறு பக்கம்‌. 


Page Up key : மேல்‌ பக்க விசை : 
பெரும்பாலான கணினி விசைப்‌ 
பலகைகளில்‌ காணப்படும்‌ 
அடிப்படையான விசை. Pஏபp 
எனக்‌ குறிக்கப்பட்டிருக்கும்‌. 
ஆனால்‌ இதன்‌ பணி வெவ்‌ 
வேறு நிரல்களில்‌ வெவ்வேறு 


ப்ப பப ப பப பப பபப ப ப பப்ப ப்ட்டட்ட்டப்பபப பயம்‌ 


pagination 


விதமாக இருக்கும்‌. பெரும்‌ 
பாலானவற்றில்‌ இதை அழுத்தி 
யும்‌, காட்டி (0050) ஆவணத்‌ 
தின்‌ முந்தைய பக்கத்தின்‌ 
தொடக்கத்தில்‌ நிற்கும்‌ அல்லது 
குறிப்பிட்ட எண்ணிக்கை 
யிலான வரிகளுக்கு முன்னால்‌ 
சென்று நிற்கும்‌. 

pagination : பக்க வரிசைப்பாடு; 
பக்கமாக்கல்‌ : 1. ஒரு முழுப்‌ 
பக்கத்தையும்‌ வடிவமைக்கும்‌ 
நோக்கத்திற்காக வரைகலை 
களையும்‌ அச்செழுத்துத்‌ தொகுதி 
களையும்‌ மின்னணுவியல்‌ 
முறையில்‌ திறம்படக்‌ கையாள்‌ 
தல்‌. 2. ஓர்‌ அச்சிட்ட வாசகத்‌ 
தைப்‌ பக்கங்களுக்கு இணை 
யான அலகுகளாகப்‌ பகுத்தல்‌. 
3. பக்க எண்‌ குறியீட்டு முறை. 


paging பக்கக்‌ குறியீட்டு 
முறை; பக்கமாக்கம்‌ : 1. இயல்புச்‌ 
(முதன்மை) சேமிப்பகத்திலிருந்து 
உள்ளபடியான (துணை) சேமிப்‌ 
பகத்துச்‌ செயல்முறைகளை 
முன்னும்‌ பின்னும்‌ நகர்த்துவதற்‌ 
கான உத்தி. 2. காட்சித்திரையில்‌ 
காட்சியாக காட்டப்படும்‌ பக்கத்‌ 
திற்குப்‌ பதிலாக அடுத்த அல்லது 
முந்திய பக்கத்தைக்‌ காட்டுவதற்‌ 
கான விசைப்பலகையிலுள்ள 
விசையின்‌ செயற்பாடு. 


paging memory : பக்கமாக்கும்‌ 
நினைவகம்‌. 


1072 


painting 


029110 7806 : பக்கக்‌ குறியீட்டு 
வீதம்‌; பக்கமாக்க வீதம்‌ : உள்ள 
படியான சேமிப்புப்‌ பொறி 
யமைவுகளில்‌ ஒரு கால 
அலகின்போது நடைபெறும்‌ 
சேமிப்பக மாற்றங்கள்‌, வட்டு 
மாற்றங்கள்‌ ஆகியவற்றின்‌ 
சராசரி எண்ணிக்கை. 

paint : படம்‌; வரைகலை : 
1. கணிணி வரைகலையில்‌, 
திரையில்‌ உண்மையாகவே 
ஓவியம்‌ வரையப்படும்‌. இதற்குப்‌ 
பலகைக்‌ குச்சி அல்லது 
சுட்டியைப்‌ பயன்படுத்தி 
வண்ணபுருசுபோல இயக்கப்‌ 
படும்‌. 2. திரையில்‌ ஏதாவது 
ஓரிடத்தில்‌ தட்டச்சு செய்ததும்‌ 
திரைவடிவம்‌ ஏற்படுத்தல்‌. 
திரையினை சொற்‌ பகுதியில்‌ 
வண்ணப்படுத்தல்‌. 

paint brush : வண்ணத்‌ தூரிகை : 
பல்வேறு கணினி வரைகலைப்‌ 
பொறியமைவுகளில்‌ பயனா 
ளருக்குப்‌ பலவகைத்‌ தூரிகை 
வடிவங்களை அளிக்க அமைந்‌ 
துள்ள திறம்பாடு. காட்சித்திரை 
யில்‌ சுட்டியின்‌ முள்ளை நகர்த்து 
வதன்மூலம்‌ இது பயன்படுத்தப்‌ 
படுகிறது. 

painter : வரைகலைஞர்‌; ஓவியர்‌. 


painting : வண்ணந்தீட்டல்‌ ; 
வண்ணப்‌ பூச்சு : 1. ஒரு வரை 
கலை உட்பாட்டுச்‌ சாதனத்தின்‌ 


paint programme 


இயக்கப்‌ பாதையினைக்‌ காட்சி 
யாகக்‌ காட்டுதல்‌. 2. கணினி 
வரைகலையில்‌ தேர்ந்தெடுத்த 
பரப்பினை ஒரு திண்ணிய 
வண்ணத்தால்‌ நிரப்புதல்‌. 3. ஒரு 
காட்சித்திரையில்‌ வரைகலைத்‌ 
தரவுகளைக்‌ காட்சியாகக்‌ 
காட்டும்‌ செய்முறை... 


paint programme : வண்ணப்‌ 


படுத்தும்‌ நிரல்தொடர்‌ : 


வண்ணப்படுத்தும்‌ நிரல்‌ தொடர்‌ 


கலைப்‌ பலகை அல்லது சுட்டி 
யைப்‌ பயன்படுத்தித்‌ திரையில்‌ 
ஓவியம்‌ வரைவதுபோலச்‌ செய்‌ 
யும்‌ வரைகலை நிரல்‌ தொடர்‌. 
ராஸ்டர்‌ கிராஃபிக்‌ உருவங்‌ 
களை வண்ணப்படுத்தும்‌ நிரல்‌ 
தொடர்‌ மூலம்‌ உருவாக்கலாம்‌. 


1073 


வரை 


palette register 


PAL : பிஏஎல்‌ : "நிலை மாற்ற 
வரி” எனப்‌ பொருள்படும்‌ “Phase 
Altemation Line” என்ற ஆங்கிலச்‌ 
சொல்லின்‌ தலைப்பெழுத்துச்‌ 
சுருக்கம்‌. பெரும்பாலான கிழக்கு 
ஐரோப்பிய நாடுகளில்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ வண்ணத்‌ 
தொலைக்காட்சிப்‌ பொறியமைவு. 
palatino : வண்ணத்‌ தட்டு : பல 
போஸ்ட்ஸ்இிரிப்ட்‌ லேசர்‌ 
அச்சுப்பொறிகளில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ உள்‌ 
ளமைந்த அச்டுசழுத்து. 

palette ள்‌ 


ஒரு வரை 
கலைப்‌ பொறியமைவில்‌ 
அமைந்திருக்கக்கூடிய 
வண்ணங்களின்‌ தொகுதி. 
palette code : வண்ணத்‌ 
தட்டு குறியீடு: கிடைத்‌ 
துள்ள வண்ணத்தட்டி 
லிருந்து குறிப்பிட்ட 
நிறத்துடன்‌ தொடர்புள்ள 
ஒரு எண்‌. 

palette register 
வண்ணத்‌ தட்டு பதிவேடு : 
ஈஜிஏ (EGA) அல்லது பிசிஜே 
ஆரில்‌ உள்ள 16 பதிவேடுகளில்‌ 
ஒன்று. காட்சி நினைவகத்தில்‌ 
வருகின்ற நிறத்திற்குத்‌ தொடர்‌ 
பான நிறத்தைத்‌ திரையில்‌ 
காட்டுகின்ற பதிவேடு. 


ப்பட ட ப ப ப ப பப்ப டப்ப மட பட்ட ப து! 


68 


palmtop 
palmtop : கையகக்‌ கணினி; 
கையளவு ஒரு கையால்‌ 


பிடித்துக்‌ கொண்டு மற்றொரு 
கையால்‌. இயக்கக்கூடிய அளவு 
சிறியதாக உள்ள கணினி. 
கையளவு சிறப்பு விசைப்‌ 
பலகைகள்‌ அல்லது விசை 
அட்டைகள்‌ அமைக்கப்பட்டு 
தரவு நுழைவு பயன்பாடுகள்‌ 
செய்யப்படும்‌. அல்லது 
குவெர்ட்டி (மென) விசைப்‌ 
பலகைகள்‌ இருக்கும்‌. 


PAM : பீஏஎம்‌ : “துடிப்பு வீச்சு ஏற்ற 
இறக்கம்‌" என்று பொருள்படும்‌ 
“Pulse Amplitude Modulation” என்ற 
ஆங்கிலச்‌ சொல்லின்‌ தலைப்‌ 
பெழுத்துச்‌ சுருக்கம்‌. இதில்‌ 
துடிப்பு வீச்சு ஏற்ற இறக்கச்‌ 
சகடத்தின்‌ மூலம்‌ ஏற்ற இறக்க 
அலை உண்டாக்கப்படுநிெது. 
றவ : இடவல நகர்வு : ஒரு 
ஆவணம்‌ அல்லது விரிதாளின்‌ 
ஒரு பக்கத்திலிருந்து வேறொருப்‌ 
பக்கத்திற்கு பக்கவாட்டாக நகர்‌ 
வது. திரையைவிட ஆவணம்‌/ 
விரிதாள்‌ கூடுதல்‌ அகலமாக 
இருக்குமானால்‌ இது மிகவும்‌ 
பயனுள்ளதாகும்‌. 

pane : சாளரப்‌ பாளம்‌ ; சாளரப்‌ 
பிரிவு : தனியொரு சாளரத்தைப்‌ 
பிரித்து உருவாக்கப்படும்‌ 
பகுதிகள்‌. 


றவ : பலகைப்‌ பாளம்‌. 


1074 


PAP 
panel, control : கட்டுப்பாட்டுப்‌ 
பலகம்‌. 


றகர : பக்கவாட்டு நகர்வு; 
இட வல நகர்வு : ஒரு காட்சித்‌ 
இரையின்‌ குறுக்கே காட்சியாகக்‌ 
காட்டப்படும்‌ வரைகலை தரவு 
களின்‌ கிடைமட்ட நகர்வு. 


PAP : பீஏபீ : 1. நுழைசொல்‌ 
சான்றுறுதி நெறிமுறை என்று 
பொருள்படும்‌ Password 
Authentication Protocol என்ற 
தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 
குறும்பெயர்‌. முனைக்குமுனை 
நெறிமுறையை (றஓ௦nt-to-point 
000001) பயன்படுத்தும்‌ வழங்க 
னில்‌ பயனாளர்‌ நுழைய 
முயலும்போது அவருடைய 
அடையாளத்தைச்‌ சரிபார்ப்பதற்‌ 
கான ஒரு வழிமுறை. இதை 
விடக்‌ கண்டிப்பான சாப்‌ (CHAP 

Challenge Hand - Shake 
Authentication Protocol) நெறி 
முறை இல்லாதபோது பீஏபீ 
மிகவும்‌ பயன்தரும்‌. பயனாளர்‌ : 
பெயரையும்‌ நுழைசொல்லை 
யும்‌ மறையாக்கமின்றி வேறொரு 
நிரலுக்கு அனுப்ப வேண்டிய 
கட்டாயம்‌ நேரும்‌ போதும்‌ இது 
பயன்படும்‌. 2. அச்சுப்பொறி 
அணுகல்‌ நெறிமுறை என்று 
பொருள்படும்‌ (Printer Access 
Protocol) என்பதன்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயராகவும்‌ 


காள்ளலாம்‌. ஆப்பிள்டாக்‌ 


paper feed 


பிணையங்களில்‌ கணினி 
களுக்கும்‌ அச்சுப்பொறிகளுக் 
கும்‌ இடையிலான தகவல்‌ 
தொடர்பினை மேலாண்மை 
செய்யும்‌ நெறிமுறை ஆகும்‌. 


paper feed : காகித ஊட்டம்‌; 
தாள்‌ ஊட்டம்‌ : ஓர்‌ அச்சடிப்பிக்‌ 
குள்‌ காகிதத்தைச்‌ செலுத்தும்‌ 
முறை. ்‌ 
paper jam : காகித அடைப்பு : 
அச்சுப்பொறி, தொலை நகல்‌ 
அல்லது ஒளிநகல்‌ பொறிகளில்‌ 
காதெம்‌ மாட்டிக்‌ கொள்ளுதல்‌. 
காகித அடைப்பை தடுப்பது 
மற்றும்‌ சமாளிப்பதுபற்றிய 
ஆலோசனை விளக்கக்‌ கையேட்‌ 
டில்‌ பொதுவாக இருக்கும்‌. 


paperless office : காகிதமற்ற 
அலுவலகம்‌ ; தாளிலா அலுவல 
கம்‌ : காகிதமற்ற அலுவலகம்‌ 
பற்றி நீண்ட காலமாகவே 
சொல்லப்பட்டு வந்தாலும்‌ இப்‌ 
போதும்‌ ஒரு கட்டுக்கதை 
யாகவே உள்ளது. சில நிறுவனங்‌ 
களில்‌ காகிதப்பயன்‌ குறைந்‌ 
தாலும்‌ பலவற்றில்‌ உண்மை 
யாகவே கூடியிருக்கிறது. மேலும்‌ 
காகித ஆவணமே இப்போதும்‌ 
பரிமாற்றங்கள்மூலம்‌ நிலை 
நாட்டப்பட்டு உள்ளது. சமயத்‌ 
தில்‌ அதிக சேமிப்பும்‌ துல்லியத்‌ 
திரைகளும்‌ உள்ள கையகக்‌ 
கணினிகள்‌ பயணம்‌ செய்யும்‌ 


1075 


ட paper tape 


போது காகிதத்திற்கு மாற்றாக 
உள்ளன. ஒளி இழை கட்‌ 
டமைப்புகள்‌, தரவு, படம்‌, 
குரல்‌ மற்றும்‌ காட்சியை விரை 
வாக அனுப்ப உதவுகின்றன. 
வண்ண லேசர்‌ அச்சுப்பொறிகள்‌ 
எங்கும்‌ பரவி உள்ளதால்‌, 
எத்தகைய சிக்கலானதாக இருந்‌ 
தாலும்‌, ஆவணத்தை மீண்டும்‌ 
உருவாக்குவது எளிதானதே. 


paper-out sensor : காகித வெளி 
உணர்‌ கருவி : பிளேட்டனுக்‌ 
குப்‌ பின்னால்‌ உள்ள ஒரு சிறிய 
பொத்தான்‌.  காதிதத்துடன்‌ 
அதன்‌ தொடர்புவிட்டுப்‌ போகும்‌ 
போது உடனடியாக சைகை தரு 
கிறது. இந்த சைகை பொது 
வாக, அச்சுப்பொறியினை 
நிறுத்துகிறது. 

paper source : தாள்‌ வைப்பிடம்‌. 


paper tape : காகித நாடா ; தாள்‌ 
நாடா : கணினிகளில்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ முதலாவது உட்‌ 
பாட்டுச்‌ சாதனம்‌. இது தொலை 
யச்சு (௪௦0) எந்திரங்களில்‌ 
பயன்படுத்தப்படுவது போன்ற 
ஒரு தொடர்ச்சியான பட்டைக்‌ 
காகிதம்‌ ஆகும்‌. இந்தப்‌ பட்‌ 
டைக்‌ காகிதத்தின்‌ அகலத்தின்‌ 
குறுக்கே, குறித்துரைக்கப்பட்ட 
எண்ணிக்கையிலான வரிசை 
களிலும்‌ (எhச௱icls), காகிதப்‌ 
பட்டையின்‌ நீளவாக்கில்‌ பத்தி 


paper tape code 


களிலும்‌ (ர) வட்டத்‌ துளை 
களைத்‌ இடுவதன்‌ மூலம்‌ தகவல்‌ 
கள்‌ பதிவு செய்யப்படுகின்றன. 
ஒவ்வொரு வரிசையும்‌ ஓர்‌ 
எழுத்தினைப்‌ பற்றி நிற்கின்றது. 
ஒருவரிசை பொதுவாக 8 அலை 
வரிசைகளாகப்‌ பகுக்கப்பட்டி 
ருக்கும்‌. ஒரு தனிவகை 
விசையைப்‌ பயன்படுத்தித்‌ தரவு 
கள்‌ துளையிடப்படுகின்றன. 
இவை எழுத்துப்‌ படிப்பி உதவி 
யால்‌ படிக்கப்படுகின்றன. 


paper tape code : காகித நாடாக்‌ 
குறியீடு ; தாள்‌ நாடா குறி முறை : 
காகித நாடாவிலுள்ள துளை 
களின்‌ தோரணிகளை அவை 
குறிக்கும்‌ ஆல்‌ஃபா எண்மான 
எழுத்துகளுடன்‌ தொடர்பு 
படுத்தப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
குறியீட்டு முறை. 

paper tape punch : காகித 
நாடாத்‌ துளையிடல்‌; தாள்‌ நாடா 
துளையிடல்‌ : குறியீட்டு உணர்வு 
வெளிப்பாட்டுச்‌ சாதனம்‌. இது 
கணினிக்‌ குறியீட்டினை காகித 
நாடாவில்‌ ஒரு புறக்குறியீடாக 
மாற்றுகிறது. 

paper tape reader : காகித 
நாடாப்‌ படிப்பி; தாள்‌ நாடா 
வாசிப்பி : துளையிட்ட காகிதச்‌ 
சுருளிலுள்ள 
எந்திரத்தின்மூலம்‌ செய்முறைப்‌ 
படுத்தக்கூடிய வடிவில்‌ மாற்று 


துவாரங்களை 


1076 


parabola 


வதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
உட்பாட்டுச்‌ சாதனம்‌. 

paper tape verifier : காகித நாடா 
சரிபார்ப்பி; தாள்நாடா சரி 
பார்ப்புச்‌ சாதனம்‌. 

paper-white : தாள்‌- வெண்மை : 
ஒற்றைநிற கணினித்‌ இரையகத்‌ 
தில்‌ ஒருவகை. வெண்மைநிறப்‌ 
பின்புலத்தில்‌ கறுப்புநிற 
எழுத்துகளைக்‌ கொண்டிருத்தல்‌ 
இதன்‌ இயல்பு. இத்தகைய 
திரையகங்கள்‌, கணினிப்‌ பதிப்‌ 
பகம்‌ மற்றும்‌ சொல்செயலாக்கச்‌ 
சூழல்களில்‌ மிகவும்‌ செல்‌ 
வாக்குப்‌ பெற்றவை. ஏனெனில்‌, 
வெள்ளைத்தாளில்‌ கறுப்பு 
எழுத்துகள்‌ அச்சிட்டது போன்ற 
ஒரு தோற்றத்தை இவை 
தருகின்றன. 

paper-white monitor : தாள்‌- 
வெண்மைத்‌ திரையகம்‌ : அச்‌ 
சிட்ட பக்கத்தை ஒத்திருக்கும்‌, 
வெண்மைநிறப்‌ பின்புலமும்‌ 
கறுப்புநிற எழுத்துகளும்‌ 
கொண்ட கணினித்‌ திரையகம்‌. 
சில உற்பத்தியாளர்கள்‌ தாள்‌- 
வெண்மை என்பதை பாண்டுத்‌ 
தாளில்‌ இருப்பதுபோன்ற 
இழைக்கப்பட்ட வெண்ணிறப்‌ 
பின்புலத்தைக்‌ குறிக்கப்‌ பயன்‌ 
படுத்துகின்றனர்‌. 


parabola : நீள்வட்ட வடிவம்‌; பர 
வளையம்‌ : வட்டக்‌ கூம்பின்‌ 


parabolic reflector 


1077 


paradox 


ஒரு பகுதியை ஊடு பொருள்‌ 
களில்‌ ஒன்றுக்கு இணையாக 
வுள்ள சமதளத்தினால்‌ வெட்டு 
வதன்‌ மூலம்‌ கிடைக்கும்‌ வரை 
கலை வளைவு. ஒரு குறிப்‌ 
பிட்ட புள்ளியிலிருந்தும்‌, ஒரு 
குறிப்பிட்ட காலக்‌ கோட்டி 
லிருந்தும்‌ சமதாரத்தில்‌ இருந்து 
வரும்‌ வகையில்‌ நகர்ந்து 
செல்லும்‌ ஒரு புள்ளியின்‌ பாதை 
என்றும்‌ இதனைக்‌ கூறலாம்‌. 


parabolic reflector : பரவளைய 
எதிரொளிர்‌ யு.எச்‌.எஃப்‌ 
பேண்டுக்கு மேல்‌ இறுதியிலும்‌, 
எஸ்‌எச்‌எஃப்‌ பேண்டிலும்‌ உள்ள 
அலைவரிசைகளை ஒளிக்‌ 
கற்றைகள்போலவே நடத்தலாம்‌. 
பரவளைய எதிரொளிர்வைப்‌ 


பயன்படுத்தி தேடுஒளியை 
உருவாக்கும்போது சக்திமிக்க 
ஒளிக்கற்றை பரவளைய 


எதிரொளிர்வு உள்ள இடங்களில்‌ 
விழுவதுபோல்‌ இதை (தட்டு 
என்று சொல்லப்படுவது]யும்‌ 
பயன்படுத்தி இணைக்கற்றையில்‌ 
தொகுக்கப்பட்டுள்ள வானொலி 
சக்தியுடன்கூடிய அதிகத்‌ திறன்‌ 
மிக்க அலைவாங்கியை அளிக்க 
முடியும்‌. தட்டு குறுக்களவு 
வீட்டுத்‌ தொலைக்காட்சி 
வாங்கிக்கு 20 செ.மீ. முதலாக 
செயற்கைக்‌ கோள்களின்‌ தரை 
நிலையங்களுக்கு 30மீ. வரை 
கொண்டிருக்கும்‌. 


02120101 : கருத்தியல்‌; எடுத்துக்‌ 
காட்டு; மேற்கோள்‌, வாய்பாடு : 
ஒரு செயலாக்கத்துக்கோ அல்‌ 
லது ஒரு முறைமைக்கோ 
மாதிரியத்தை வழங்கக்கூடிய 
ஒரு சரியான எடுத்துக்காட்டு 
அல்லது தோரணி. 


paradise : பேரடைஸ்‌ : வெஸ்‌ 
டர்ன்‌ டிஜிட்டல்‌ கார்ப்பரேஷு 
னின்‌ பேரடைஸ்‌ துணை நிறு 
வனம்‌ உருவாக்கிய புகழ்பெற்ற 
காட்சி அட்டைகள்‌. 


para௦% : பேரடாகஸ்‌ : போர்‌ 
லாண்ட்‌ நிறுவனத்திலிருந்து 
வரும்‌ பீசிக்களுக்கான கட்‌ 
டமைப்புக்குத்‌ தயாராக உள்ள, 
தொடர்பு முறை டி.பி.எம்‌.எஸ்‌. 
பயன்படுத்த எளிதாகவும்‌ 
எடுத்துக்காட்டு முறையில்‌ 
கேள்விகேட்கும்‌ அமைப்பும்‌ 
கொண்டது. அதனுடைய பால்‌ 
(PAL)நிரல்‌ தொடரமைப்பு 
மொழி தனித்தன்மை கொண் 
டது. பலபால்‌ தொடர்கள்‌ 
பரிமாற்ற பேரடாக்ஸ்‌ கட்டளை 
களைக்‌ கொண்டது. இதனால்‌ 
பேரடாக்ஸ்‌ பயனாளர்கள்‌ நிரல்‌ 
தொடரமைப்பதை எளிதாகச்‌ 
செய்ய முடியும்‌. பேரபிக்ஸ்‌ 
எந்திரம்‌ (தகவல்‌ தளப்‌ பகுதி) 
தனியாகக்‌ கிட்டும்‌. “சி'' நிரல்‌ 
தொடர்கள்‌ மூலமும்‌ இதை 
அணுக முடியும்‌. 


paragraph 


paாagரaph : பத்தி : ஒரு தருக்க 
முறைச்‌ செய்முறைத்‌ தொகுதி 
யாக அமைந்துள்ள ஒன்று 
அல்லது அதற்கு மேற்பட்ட 
கோபால்‌ மொழி (மோ௱௦ா 
Business Oriented Language 
COBOL) வாக்கியங்களின்‌ 
தொகுதி. இது ஒரு பெயரின்‌ 
பத்தித்‌ தலைப்புக்கு முந்தியதாக 
அமைந்திருக்கும்‌. 


paragraph assembly : பத்தி 
இணைப்பு : ஒரு சொல்‌ செயலி 
யில்‌ அல்லது வட்டுகளில்‌ 
சேமித்து வைக்கப்பட்டுள்ள 
பத்தியிலிருந்து ஒர்‌ ஆவணத்தை 
இணைக்கும்‌ செய்முறை. 


paragraph number : பத்தி எண்‌ : 
நினைவகத்தில்‌ உள்ள 
நிலையை வரையறுக்கும்‌ எண்‌. 
16 எட்டியல்களாக நினைவ 
கத்தைக்‌ குறிப்பிடுகிறது. 
சான்றாக பத்தி எண்‌ 2 என்றால்‌ 
இரண்டாவது 16 எட்டியல்கள்‌ 
நினைவகத்தைக்‌ குறிப்பிடு 
கிறது. இப்பத்தியினை நோக்கி 
காட்டி திரும்பினால்‌ நினைவ 
கத்தின்‌ 17 எட்டியலை அது 
காட்டுகிறது என்று பொருள்‌. 


paralle! : ஒரு போகு; இணை 
யான : 1. ஒரு சொல்லில்‌ அல்லது 
செய்தியிலுள்ள ஊடுபொருள்கள்‌ 
அனைத்தையும்‌ ஒரே சமயத்தில்‌ 
கையாள்தல்‌. 8. கணினி 


1078 


parallel algorithm 


வரைகலையில்‌ நேரிணையான 
புள்ளி ஒவ்வொன்றிலிருந்தும்‌ 
சமதூரத்தில்‌ இருக்கின்ற ஒரு 
வரைகலைக்‌ கோப்பில்‌ உள்ள 
கோடுகளை அல்லது சமதளங்‌ 
களை இது குறிக்கிறது. 


parallel access : ஒரு போகு 
அணுகுதல்‌; இணை அணுகல்‌ : 
ஒரு சேமிப்பிலிருந்து தகவல்‌ 
களைப்‌ பெறுவதற்கு ௮ல்லது 
அதில்‌ தகவலைகளைச்‌ செலுத்து: 
வதற்கு உதவும்‌ செய்முறை. 
இதில்‌ இத்தகைய அணுகு 
தலுக்குத்‌ தேவையான நேரம்‌ 
ஒரு குறிப்பிட்ட சேமிப்பு 
அமைவிடத்திலிருந்து ஒரு 
சொல்லின்‌ ஊடுபொருள்‌ கள்‌ 
அனைத்தையும்‌ ஒரே சமயத்‌ 
தில்‌ மாற்றுவதைப்‌ பொறுத்த 
தாக இருக்கும்‌. இது, தொடர்‌ 
வரி அணுகுதலுக்கு மாறானது. 
parallel adder : ஒரு போகு 
கூட்டல்‌ கருவி; இணை கூட்டி : 
ஓவ்வொரு எண்ணளவிலுமுள்ள 
எல்லா எண்களையும்‌ உள்ளே 
கொண்டுவந்து செயற்பாடு 
களைச்‌ செய்கிற கூட்டல்‌ கருவி. 
இது தொடர்வரிசைக்‌ கூட்டல்‌ 
கருவியிலிருந்து வேறுபட்டது. 


parallel algorithm : இணை 
நிலை படிமுறை : ஒரு படி 
முறையில்‌ ஒரேநேரத்தில்‌ 
ஒன்றுக்கு மேற்பட்ட படிமுறைப்‌ 


parallel and seria! port 


பகுதிகள்‌ செயல்படுமாறு 
அமைத்தல்‌. இணை நிலைப்‌ 
படிமுறைகள்‌ பெரும்பாலும்‌ 
பல்செயலாக்க சூழல்களில்‌ 
பயன்படுத்தப்படுகின்றன. 


parallel and serial port : இணை 


நிலை மற்றும்‌ நேரியல்‌ துறை. 


parallel arrays : இணை வரிசை 
கள்‌ : ஒன்றோடொன்று தொடர்‌ 
புள்ள இரண்டு அல்லது மேற்‌ 
பட்ட வரிசைகள்‌. 

parallel circuit : ஒருபோகு 
(மின்‌) சுற்றுவழி; இணைச்சுற்று : 
அமைப்பிகள்‌ ஒவ்வொன்றின்‌ 
இருமுனைகளும்‌ , ஒன்றுக்‌ 
கொன்று இணையாக இணைக்‌ 
கப்பட்டுள்ள மின்சுற்று வழி. 
parallel computer : ஒருபோகு 
கணினி; இணைக்‌ கணினி : 
எண்கள்‌ அல்லது தரவு வரிகள்‌ 
கணினியின்‌ தனித்தனி அலகு 
களினால்‌ ஒருங்கே செய்முறைப்‌ 
படுத்தப்படக்கூடிய கணினி. 


parallel computing : இணை 
நிலை கணிப்பணி : ஒரு சிக்‌ 
கலுக்குத்‌ தீர்வு காண அல்லது 
ஒரு பணியைச்‌ செய்து முடிக்க 
பல கணினிகளையோ அல்லது 
பல செயலிகள்‌ கொண்ட கணினி 
யையோ பயன்படுத்தும்‌ முறை. 


parallel conversation : இணை 
உரையாடல்‌. 


1079 


parallel database 


parallel conversion : ஒருபோகு 
மாற்றம்‌; இணை மாற்றம்‌ : ஒரு 
குறிப்பிட்ட கால அளவின்‌ 
போது பழைய மற்றும்‌ புதிய 
பொறியமைவுகள்‌ இரண்டை 
யும்‌ இயக்கும்படி செய்து ஒரு 
புதிய தரவு செய்முறைப்படுத்‌ 
தும்‌ பொறியமைவுக்கு மாற்றக்‌ 
கூடிய செய்முறை. | 
parallel database : இணை 
நிலை தரவுத்‌ தளம்‌ : ஒரே 
நேரத்தில்‌ ஒன்றுக்கு மேற்பட்ட 
செயலிகள்‌ அல்லது இயக்க 
முறைமைச்‌ செயலாக்கங்களை 
பயன்படுத்திக்‌ கொள்ளும்‌ ஒரு 
தரவுத்‌ தள அமைப்பு. 
எஸ்கியூஎல்‌ வினவல்கள்‌, 
ஏடுகள்‌ புதுப்பித்தல்கள்‌, தரவு 
பரிமாற்றங்கள்‌, உள்ளீடு/ 
வெளியீடு கையாளல்‌, தரவு 
இடையக நிறுத்தம்‌ போன்ற 
தரவு மேலாண்மைக்‌ கோரிக்கை 
களை நிறைவேற்ற இவை 
பயன்படுத்திக்‌ கொள்ளப்படும்‌. 
ஒரு இணைநிலை தரவுத்‌ தளம்‌, 
ஏராளமான உடன்நிகழ்‌ பணி 
களை பல செயலிகள்‌ மூலமாக 
வும்‌ பல சேமிப்புச்‌ சாதனங்‌ 
களிலுள்ள தரவுகளிலிருந்தும்‌ 
நிறைவேற்றிக்‌ கொள்ளும்‌ 
திறன்படைத்தது. பல நூறுகிகா 
பைட்‌ தரவு சேமிக்கப்பட்டுள்ள 
தரவு தளங்களிலும்‌ விரைவான 
அணுகல்‌ இயல்கிறது. 


parallel error 


parallel error : இணைப்‌ பிழை; 
நோக்கு மயக்கப்‌ பிழை; விழிக்‌ 
கோட்ட வழு. 


paraltelelizing : இணையாக்கல்‌ ; 
இணை செயலாக்கக்‌ கணினிக்‌ 
காக நிரல்களை உருவாக்குதல்‌. 


parallel input/output : ஒருபோகு 
உட்பாடு/வெளிப்பாடு; இணை 
உள்ளீடு/வெளிமீடு ஓவ்‌ 
வொரு துண்மிக்கும்‌ தனக்‌ 
கெனச்‌ சொந்தக்‌ கம்பியைக்‌ 
கொண்டிருக்கிற தரவு அனுப்‌ 
பீடு. அனைத்துத்‌ துண்மிகளும்‌ 
ஒரே சமயத்தில்‌ அனுப்பப்படு 
கின்றன. இது, ஒரு சமயத்தில்‌ 
ஒரேயொரு துண்மியை 
மட்டுமே அனுப்புவதிலிருந்து 
வேறுபட்டது. இது தொடர்‌ உட்‌ 
பாடு/வெளிப்பாடு என்பதற்கு 
மாறுபட்டது. 


parallel interface : ஒருபோகு 
இடைமுகப்பு; இணை இடை 
முகம்‌ : ஒரு பாதைத்‌ தொகுதி 
யின்‌ வழியே ஒரே சமயத்தில்‌ 
தகவல்களை மாற்றக்கூடிய 
சாதனத்தின்‌ வரம்பெல்லை. 


parallel operations : இணைச்‌ 


செயல்பாடுகள்‌. 


parallel operator : இணைநிலை 
செயற்குழு; ஒருபோகு செயற்‌ 
பாடு; இணை இயக்கம்‌ : ஒரே 
தன்மையுடைய பல செயற்பாடு 


1080 


parallel processing 


களை அத்தகைய செயல்‌ ஓவ்‌ 
வொன்றுக்கும்‌ தனித்தனியான 
ஒரேமாதிரியான அல்லது சரி 
யொத்த சாதனங்களை அமைப்‌ 
பதன்மூலம்‌ ஒரே சமயத்தில்‌ 
நிறைவேற்றுதல்‌. 

parallel port : இணை துறை : 
உ/வெ இணைப்பு. அச்சுப்பொறி 
அல்லது பிற இணை இடை 
முக சாதனத்துடன்‌ இணைக்கப்‌ 
பயன்படுதிறது. பீசியில்‌ இது 
25- பின்‌ பெண்‌ பூ பி-25 
இணைப்பி எனப்படும்‌. 


parallel printer : ஒருபோகு 
அச்சடிப்பி; இணை அச்சுப்‌ 
பொறி : ஒரே சமயத்தில்‌ 8 கம்பி 
களின்‌ வழியே ஓர்‌ எழுத்தினை 
(எழுத்து எண்‌ முதலியன) 
கணினியிலிருந்து 2 
அச்சடிப்பி. 


parallel printing : ஒருபோகு 
அச்சடித்தல்‌; இணை அச்சிடல்‌ : 
ஓரே சமயத்தில்‌ ஒரு வரிசை 
முழுவதையும்‌ ௮ச்சடித்தல்‌. 

parallel processing : இணைச்‌ 
செயல்பாடு; இணை அலசல்‌; 
ஒருபோகு செயல்பாடு; இணைச்‌ 
செயலாக்கம்‌; ஒருபோகு செய்‌ 
முறைப்படுத்துதல்‌ : பன்முகச்‌ 
சாதனங்களில்‌ இரண்டு அல்லது 
அவற்றுக்கு மேற்பட்ட செய்‌ 
முறைகளை ஒருங்கே அல்லது 
ஒரே சமயத்தில்‌ நிறைவேற்றுதல்‌, 


parallel reading 


parallel reading : ஒருபோகு 
படிப்பு; இணை வாசிப்பு : ஒரு 
தரவு அட்டையிலிருந்து வரிசை 
வரிசையாகப்‌ படித்தல்‌. இது 
தொடர்‌ படிப்பிலிருந்து வேறு 


பட்டது. 


paralle! run : ஒருபோகு ஓட்டம்‌; 


இணையோட்டம்‌ : ஒரு புதிய 
பொறியமைவினை அல்லது 
செயல்முறையினை பழைய 


பொறியமைவுக்கு இணையாக 
ஓட்டுதல்‌. இது எளிதான அனுப்‌ 
பீட்டுக்கும்‌ பிழையின்றி மாற்‌ 
றம்‌ செய்வதற்கும்‌ உதவுகிறது. 
parallel server : இணைநிலை 
வழங்கன்‌ : வழங்கனின்‌ செயல்‌ 
திறனை மேம்படுத்த ஏதேனும்‌ 
ஒருவகை இணைநிலைச்‌ செய 
லாக்கத்தை நடைமுறைப்படுத 
தும்‌ கணினி அமைப்பு. 

parallel transmission : இணைப்‌ 
பரப்புகை; ஒருபோகு அனுப்பீடு; 
இணை செலுத்தம்‌ : தகவல்‌ 
தொடர்புகளில்‌ தரவு மாற்றத்‌ 
திற்கான ஒரே முறை. இதில்‌ 
ஒரு கணினியின்‌ துண்மிகள்‌ 
அனைத்தும்‌ ஒரே சமயத்தில்‌ 
பொருத்தப்படுகின்றன. இது, 
தொடர்‌ அனுப்பீட்டிலிருந்து 
வேறுபட்டது. 

parameter : நிலையளவுரு : 
1. வரம்பற்ற மாறி; முக்கியமாக 
ஒரு குறிப்பிட்ட பொறியமை 


1081 


parameter RAM 


வின்‌ ஒரு பண்பு அல்லது வரை 
நிலை அடைமொழி. 2. ஒரு 
மாறிலியின்‌ பண்புகளைத்‌ தற்‌ 
காலிகமாக ஏற்றுக்‌ கொள்ளும்‌ 
ஓர்‌ இயற்கணித எண்ணுருக்‌ 
கோவையிலுள்ள மாறிலி, 

parameter block : அளவு கோல்‌ 
கட்டம்‌: ஒரு சாதனம்‌ அல்லது 
இயக்க அமைப்புப்‌ பணியில்‌ 
பயன்படுத்திய தரவுவை 
நீடித்திருக்க நினைவகத்தில்‌ 
அமைக்கப்பட்டுள்ள மாறிலி 


களின்‌ தொகுதி. 


parameter-driven அளபுரு 
முடுக்கம்‌ : ஒரு நிரல்‌ அல்லது 
செயல்பாட்டின்‌ இயல்பு 
அல்லது வெளியீடு, அதற்கு 
வழங்கப்படும்‌ அளபுருக்களின்‌ 
மதிப்புகள்‌ அடிப்படையில்‌ 
தீர்மானிக்கப்படுவது. 


parameter passing : அளபுரு 
அனுப்புகை : நிரலாக்கத்தில்‌ 
ஒருவகைச்‌ செயலாக்கம்‌. ஒரு 
செயல்முறை அல்லது செயல்‌ 
கூறின்‌ அழைப்பு செயல்‌ 
படுத்தப்படும்போது குறிப்பு 
அளபுருக்களுக்கு மெய்யான 
அளபுருக்களின்‌ மதிப்புகளைப்‌ 
பதிலீடு செய்வது. ' 

parameter RAM : அளபுரு ரேம்‌ : 
ஆப்பிள்‌ மெக்கின்டோஷ்‌ 
கணினிகளின்‌ தாய்ப்பலகை 
களில்‌ மின்கலத்தின்‌ உதவியால்‌ 


parametric 


பாதுகாக்கப்படும்‌ சீமாஸ்‌- 
ரேமில்‌ உள்ள ஒரு பகுதி, 
கணினி அமைப்பின்‌ தகவமைவு 
பற்றிய தரவு இதில்‌ சேமிக்கப்‌ 
பட்டிருக்கும்‌. பீரேம்‌ (PRAM) 
என்று சுருக்கமாகக்‌ கூறுவர்‌. 


parametric : நிலையளவுருக்கள்‌ 
சார்ந்த: ஒரு கோட்டு வளை 
வினை அல்லது இடப்பரப்‌ 
பினை சில தற்காப்பு மாறிலி 
களின்‌ அடிப்படையில்‌ வரை 
யறுக்கிற உத்தி தொடர்பானது. 
கணினிவழி வடிவமைப்புப்‌ 
பொறியமைவுகளில்‌ பெரும்‌ 
பாலும்‌ பயன்படுத்தப்படுகிறது. 


நா்‌ : தாய்க்கோப்பு : புதிய 
பதிவுருக்களை உருவாக்குவதற்‌ 
குத்‌ தேவைப்படுகிற, ஒரே தரவு 
ஆதாரமாக இருக்கக்கூடிய 
உள்ளடக்கங்களைக்‌ கொண்டது. 


parent-child பெற்றோர்‌- 
குழந்தை : தகவல்‌ தள மேலாண்‌ 
மையில்‌ இரண்டு கோப்பு 
களுக்கு இடையிலான உறவு 
முறை. பெற்றோர்‌ கோப்பில்‌ 
தொழிலாளர்‌, வாடிக்கையாளர்‌ 
போன்ற ஒரு பொருளைப்‌ 
பற்றிய தேவையான தரவு இருக்‌ 
கின்றது. குழந்தை அதிலிருந்து 
உருவானது. சான்றாக, ஒரு 
நிறுவனக்‌ கோப்பின்‌ குழந்தை 
என்று அதன்‌ தொழிலாளர்‌ 
கோப்பினைக்‌ குறிப்பிடலாம்‌. 


1082 


parity 


parentheses : இடை முறிப்புக்‌ 
குறிகள்‌; பிறை வளைவான : 
பிறை வடிவ வளை அடைப்புக்‌ 
குறிகள்‌. இவை ( ) என்று 
குறிக்கப்படும்‌. கணிதக்‌ கணிப்பு 
களில்‌ வளை அடைப்புக்‌ குறி 
களுக்குள்‌ உள்ள செயற்பாடுகள்‌ 


முதல்‌ முந்துரிமை வாய்ந்த 
தனிச்‌ செயற்பாடுகளாகக்‌ 
கருதப்படுகின்றன. 


parent menu : தலைமைப்‌ பட்டி. 


parent process : பெற்றோர்‌ 
செயலாக்கம்‌ : வேறொரு துணைப்‌ 
பகுதி (அல்லது குழந்தை) 
செயலாக்கத்தை உருவாக்கு 
கின்ற நிரல்தொடரின்‌ (செயல்‌ 
முறை) ஒரு பகுதி. 


parent programme : பெற்றோர்‌ 
நிரல்‌ தொடர்‌ : நினைவகத்தில்‌ 
ஏற்றப்படும்‌ முதல்‌ அல்லது 
தலைமை அல்லது அடிப்படை 
நிரல்‌ தொடர்‌. 


parent/child refationship : தாய்‌/ 
சேய்‌ உறவு நிலை : செய்திகளை 
ஒரு தலைமுறையிலிருந்து 
அடுத்த தலைமுறைக்குக்‌ 
கொண்டு செல்லுதல்‌. புதிய 
செய்தியை (சேய்‌) உருவாக்கு 
வதற்குப்‌ பழைய செய்தி (தாய்‌) 
இன்றியமையாததாகும்‌. 

parity சமன்‌ சமமாய்‌ 
இருத்தலைக்‌ குறிக்கும்‌. கணினித்‌ 


parity 


தகவல்‌ பரிமாற்றத்தில்‌ பிழை 
யைச்‌ சோதிக்கும்‌ செயல்‌ 
முறைக்கு சமன்‌ சரிபார்ப்பு 
(parity check) என்று பெயர்‌. ஒரு 
துண்மித்‌ தொகுதி ஒரு முனையி 
லிருந்து இன்னொரு முனைக்கு 
அனுப்பப்படும்போது எத்தனை 
1-கள்‌ இருக்கின்றன என்பதைக்‌ 
கணக்கிட்டு அந்த எண்ணிக்கை 
ஒற்றைப்படையா இரட்டைப்‌ 
படையா என்பதைப்‌ பார்த்து 1 
அல்லது 0-வை அந்தத்‌ துண்மித்‌ 
தொகுதியோடு சேர்த்து 
அனுப்புவர்‌. இந்த 1 அல்லது 0, 
சமன்‌ துண்மி(றகாரீர 000) எனப்‌ 
படும்‌. பெறும்‌ முனையில்‌ 
சமன்‌ துண்மி அடிப்படையில்‌ 
அந்தக்‌ குறிப்பிட்ட துண்மித்‌ 
தொகுதி பெறப்பட்டுள்ளதா 
என்பது சரிபார்க்கப்படும்‌. 
துண்மித்‌ தொகுதி ஓர்‌ எழுத்துக்‌ 
குறி எனில்‌, செங்குத்து 
மிகைமைச்‌ சரிபார்ப்பு (vertical 
redundancy check} என்றும்‌, 
வேறுவகையான தொகுதி 
எனில்‌, கிடைமட்ட மிகைமைச்‌ 
சரிபார்ப்பு என்றும்‌ கூறுவர்‌. 
இரண்டு இணக்கிகளுக்கிடை 
யேயான தகவல்‌ தொடர்பு சமன்‌ 
சரிபார்ப்பு ஒரு முக்கிய அளபுரு 
ஆகும்‌. சமன்‌ துண்மி சரியாக 
இருந்தால்‌ மட்டுமே இரண்டு 
இணக்கிகளும்‌ தரவுவைப்‌ பரி 
மாறிக்‌ கொள்ளும்‌. 


1083 


park 


party bit : சமநிலைத்‌ துண்மி : 
எட்டியல்களின்‌ ஒரு வரிசை 
யுடன்‌ பின்னிணைப்புச்‌ செய்யப்‌ 
படும்‌ ஒரு சோதனைத்‌ துண்மி. 
இதனால்‌ இந்தத்‌ தடுப்புத்‌ 
துண்மிக்கு உட்பட்ட எட்டியல்‌ 
அனைத்தின்‌ கூட்டுத்‌ 
தொகையானது எப்போதும்‌ 
ஒற்றைப்படையாக அல்லது 
எப்போதும்‌ இரட்டைப்படை 
யாக இருக்குமாறு செய்யப்படு 
இறது. 

parity check, odd : ஒற்றைச்‌ 
சமன்‌ சரிபார்ப்பு. 


கள்‌ 


parity checking : சமநிலைச்‌ 
சோதனை; இணைச்‌ சரிபார்ப்பு : 
தரவுத்‌ துண்மிகளுடன்‌ சேர்த்துச்‌ 
சோதனைத்‌ துண்மிகளைப்‌ 
பயன்படுத்தி தன்னியக்கமாகப்‌ 
பிழைகளைக்‌ கண்டறிதல்‌. 


parity drive : சோதனை இயக்கி : 
ஒரு வட்டு வரிசையில்‌ சோதனை 
துண்மிகளை வைத்திருக்கும்‌ 
தனி வட்டு இயக்கி. | 

parity error : சோதனை பிழை : 
ஒரு எழுத்தின்‌ சோதனை 


துண்மியானது தவறாக இருக்கு 
மானால்‌ ஏற்படும்‌ பிழை நிலை. 


park : நிறுத்து : ஒரு படி/எழுது 
முனை நிலைவட்டினைத்‌ 
தொடுமானால்‌ அதனால்‌ ஏற்‌ 
படும்‌ சேதத்தினைத்‌ தடுக்க 


Parkingson’s Law 


அந்த அலகை அதன்‌ இருப்‌ 
பிடத்திற்குக்‌ கொண்டு வருமுன்‌ 
படி/எழுதுமூனையையப்‌ 
பின்னுக்கு இழுத்துக்‌ கொள்ளல்‌. 
மின்சாரம்‌ நிறுத்தப்படும்போது 
பெரும்பாலான நவீன 
இயக்கிகள்‌ இவ்வாறு நிறுத்திக்‌ 
கொள்கின்றன. 

Parkingson’s Law : பார்க்கின்சன்‌ 
parse : அலகு : ஒரு சொற்பகுதி 
சரத்தினை அதன்‌ பிரிவு பகுதி 
களுக்கு கொண்டு செல்லுதல்‌. 
டாஸ்‌ (005) மூலம்‌ கட்டளை 
வரி தகவலை அலகிட்டு 
கோப்பு அணுகு பணிகளில்‌ 
பயன்படுத்துவதற்காக திருத்தி 
அமைக்க முடியும்‌. 

றா : பாகுபடுத்தி/ பகுப்‌ 
பாய்வி : அறிக்கைகளைப்‌ பகுப்‌ 
பாய்வு செய்து, அறிந்து கொள்‌ 
திற செயல்முறை அல்லது 
துணை வாலாயம்‌. 


parsing பாகுபடுத்தல்‌ 
அலகிடல்‌ : 1. அறிக்கைகளைச்‌ 
சொற்றொடரியல்‌ அலகுகளாகத்‌ 
தனித்தனியாகப்‌ பாகு படுத்தும்‌ 
செயல்‌ முறை. 2. ஒரு எழுத்துச்‌ 
சரத்தினைப்‌ பகுப்பாய்வு 
செய்து அதனை இன்னும்‌ அதிக 
எளிதாகச்‌ செய்முறைப்படுத்தும்‌ 
அமைப்புக்‌ குழுமங்களாகப்‌ 
பகுத்தல்‌. 


1084 


parts list 


part address : முகவரிப்‌ பகுதி. 
participatory media : பங்கேற்‌ 
கும்‌ தகவலகம்‌. 

pation : பிரிவினை : நினைவ 
கத்தில்‌ ஒரு செயல்முறை நிறை 
வேற்றப்படும்போது அச்செயல்‌ 
முறைக்கெனக்‌ குறித்தொதுக்கப்‌ 
படும்‌ பகுதி. 

partitioning : பிரிவினை செய்‌ 
தல்‌ ; பிரிப்பு : ஒரு கணினியின்‌ 
சேமிப்புப்‌ பகுதியைக்‌ குறிப்‌ 
பிட்ட பணிகளுக்காக அல்லது 
அலுவல்களுக்காக ஒதுக்கப்‌ 
பட்ட சிறுசிறு அலகுகளாக 
உட்பகுப்பு செய்தல்‌. 


partition table : பிரிவினைப்‌ 
பட்டியல்‌ : ஒரு நிலையான வட்‌ 
டின்‌ முதன்மைத்‌ தொடக்கப்‌ 
பதிவில்‌ சேர்க்கப்பட்டுள்ள 
பட்டியல்‌. ஒவ்வொரு பிரிவின்‌ 
அளவு மற்றும்‌ இருப்பிடம்‌ 
பற்றிய தகவலை அது கொண் 
டிருக்றெது. 

parts explosion : உறுப்பு வரை 
தல்‌ : ஓர்‌ இணைப்பில்‌ அடங்கி 
யுள்ள அனைத்துக்‌ கூறுகளை 
யும்‌ வரைதல்‌. இது இந்தக்‌ 
கூறுகள்‌ ஒன்றோடொன்று 
கொண்டுள்ள தொடர்பினைக்‌ 
காட்டும்‌. 


0216 list : உறுப்புப்‌ பட்டியல்‌ : 
உற்பத்தி செய்யப்பட்ட ஓர்‌ 


parts programmer 


இனத்தை உற்பத்தி செய்‌ 
வதற்குப்‌ பயன்படுத்தப்பட்ட 
உறுப்புகள்‌ அனைத்தின்‌ அளவு 
கள்‌, பெயர்கள்‌, எண்ணிக்கைகள்‌ 
அடங்கிய ஒரு தொகுப்பு. 
கணினி உதவிபெற்ற வடி 
வமைப்பு (Computer Aided 
Design-CAD) பொறியமைவு 
களில்‌ பெரும்பாலானவை இத்‌ 
தகைய பட்டியல்களை ஒரு 
வடிவமைப்பு மற்றும்‌ உற்‌ 
பத்திச்‌ செய்முறையின்போது 
தானாகவே புதுப்பித்துப்‌ 
பேணிக்‌ கொள்கின்றன. 


parts programmer : உறுப்புச்‌ 
செயல்‌ முறையாளர்‌ : எந்திர 
உறுப்புகளுக்கான இயற்பியல்‌ 
விளக்கங்களைக்‌ கணிதப்‌ படி 
நிலைகளின்‌ ஒரு தொடர்‌ 
வரிசையாக மாற்றி அந்தப்‌ படி 
நிலைகளுக்குக்‌ கணினிக்‌ குறி 
யீடுகளை வகுத்தமைக்றெ 
செயல்முறையாளர்‌. 


party check, even : இரட்டைச்‌ 
சமன்‌ சரிபார்ப்பு. 

paார (16 : தொகுப்புக்‌ கம்பித்‌ 
தொடர்‌; குழுமக்‌ கம்பி : மையச்‌ 
செயலகத்திலிருந்து புறப்படும்‌ 
தனியொரு கம்பியுடன்‌ இணைக்‌ 
கப்பட்டுள்ள ஏராளமான 
சாதனங்களைக்‌ குறிக்கும்‌ சொல்‌. 


Pascal : பாஸ்கல்‌ (பாஸ்கல்‌ 


எனும்‌ கணினி மொழி) : கணினி 


1085 


Pascal's calculator 


யுடன்‌ தொடர்பு கொள்வ.ற்கும்‌ 
சில கணிப்புகளைச்‌ செய்யும்‌ 
படி அறிவுறுத்துவதற்கும்‌ பயன்‌ 
படும்‌ உயர்நிலைக்‌ கணினி 
மொழிகளில்‌ ஒன்று. இது 
பொது நோக்கத்திற்காக கட்‌ 
டமைவு செய்யப்பட்ட செயல்‌ 
முறைப்படுத்தும்‌ மொழியாகும்‌. 
இதனை சூரிச்சைச்‌ சேர்ந்த 
நிக்லாஸ்‌ விர்த்‌ (Niklaus wirth) 
என்பவர்‌ 1968 இல்‌ கண்டுபிடித்‌ 
தார்‌. பிளைஸ்‌ பாஸ்கல்‌ (Blaise 
Pascal) என்ற ஃபிரெஞ்சுக்‌ கணித 
மேதையின்‌ நினைவாக இதற்கு 
இந்தப்‌ பெயர்‌ சூட்டப்பட்டது. 
Pascal, Blaise (1623-1662) : 
பாஸ்கல்‌, ' பிளைஸ்‌ (1623 - 
1662) : ஃபிரெஞ்சுக்‌ கணித 
மேதை; மேசைக்‌ கணிப்பி 
வகையைச்‌ சேர்ந்த முதலாவது 
கூட்டல்‌ எந்திரத்தை 1642இல்‌ 
கண்டுபிடித்தவர்‌. 

pascaline பாஸ்கலைன்‌ 
1642இல்‌ பிரெஞ்சு கணிதவிய 
லார்‌ பிளெய்ஸ்‌ பாஸ்கல்‌ உரு 
வாக்கிய கணிப்பி எந்திரம்‌. 
அதனால்‌ கூட்டவும்‌, கழிக்க 
வும்‌ மட்டுமே முடியும்‌. ஆனால்‌ 
ஐரோப்பாவின்‌ முக்கிய பகுதி 
களில்‌ அதன்‌ 50 எந்திரங்கள்‌ 
அமைக்கப்பட்டதால்‌ அது 
மிகுந்த கவனத்தைப்‌ பெற்றது. 
Pascal's calculator : பாஸ்கல்‌ 
கணிப்பி: பிளைஸ்‌ பாஸ்கல்‌ 


pass 


என்ற பிரெஞ்சுக்‌ கணித மேதை 
162இல்‌ கண்டுபிடித்த முதலாவது 
கூட்டல்‌ எந்திரம்‌. இது மேசைக்‌ 
கணிப்பி வகையைச்‌ சேர்ந்தது. 
இது பல்லிணைகளைக்‌ கொண்ட 
"0' முதல்‌ “9: வரையிலான 
இலக்கங்களைக்‌ கொண்டது. 
இது கூட்டல்‌, கழித்தல்‌ கணிப்பு 
களைச்‌ செய்யக்கூடியது. 


0855 : ஓட்டம்‌ : 1. ஒரு கணினி 
செயல்முறையை நிறைவேற்று 
வதில்‌ ஒரு முழுமையான 
உட்பாட்டுச்‌ செய்முறைப்‌ 
படுத்தலையும்‌ வெளிப்பாட்டுச்‌ 
சுழற்சியையும்‌ குறிக்கிறது. 2. ஓர்‌ 
ஆதாரக்‌ குறியீட்டினை ஒரு 
தொகுப்பி அல்லது இணைப்பி 
நுண்ணாய்வு செய்தல்‌. 
pass by address : முகவரி 
மூலம்‌ அனுப்பல்‌ : ஒரு துணை 
நிரல்கூறுக்கு தருமதிப்பு 
அல்லது அளபுருக்களை அனுப்பி 
வைத்தலில்‌ ஒரு வகை. இம்‌ 
முறையில்‌. அழைக்கும்‌ துணை 
நிரல்‌ அழைக்கப்படும்‌ துணை 
நிரலுக்கு 'அளபுருவின்‌ முக 
வரியை (நினைவக இருப்‌ 
பிடத்‌ த்தை] அனுப்பி வைக்கும்‌. 
அழைக்கப்பட்ட துணை நிரல்‌ 
அளபுருவின்‌ மதிப்பை எடுத்‌ 
தாளவோ, மதிப்பை மாற்றி 
யமைக்கவோ, அதன்‌ முகவரி 
யைப்‌ பயன்படுத்திக்‌ கொள்ள 
முடியும்‌. 


1086 


passive matrix LCD 


pass by value : மதிப்பு மூலம்‌ 
அனுப்பல்‌ : ஒரு துணை நிரல்‌ 
கூறுக்கு தரு மதிப்பு அல்லது 
அளபுருவை அனுப்பி 
வைப்பதில்‌ இன்னொரு வகை. 
இம்முறையில்‌ அளபுருவின்‌ 
மதிப்பு நகலெடுக்கப்பட்டு அத்‌ 
நகல்‌ மதிப்பு அழைக்கப்பட்ட 
துணை நிரலுக்கு அனுப்பி 
வைக்கப்படும்‌. அழைக்கப்‌ 
பட்ட துணைநிரல்‌ நகல்‌ மதிப்‌ 
பைப்‌ பயன்படுத்தலாம்‌. மாற்றி 
யமைக்கலாம்‌. ஆனால்‌ அளபுரு 
வின்‌ மூலமதிப்பை மாற்றி 
யமைக்க முடியாது. 

passive device : ஓட்டச்‌ சாதனம்‌ : 
குறியீடுகளை மாற்றியமைக்‌ 
காமல்‌ ஓட விடுகிற சாதனம்‌. 


passive graphics : ஓட்ட வரை 
கலை. 
passive hub : அமைதியான 


முனை : இயங்கக்கூடிய மின்‌ 
னணு எதுவுமில்லாத, அனுப்பப்‌ 
படும்‌ சமிக்கைகளுடன்‌ எதையும்‌ 
சேர்க்கவியலாத கட்டமைப்பு 
முனை. 


passive matrix LCD : இயங்காத 
எழுத்துரு எல்சிடி. : பொதுவான 
எல்சிடி. தொழில்நுட்பம்‌. 
தேவையான பத்தியிலும்‌ வரிசை, 
யிலும்‌ மின்சாரத்தை அனுப்பு 
வதன்மூலம்‌ ஒரு படப்புள்ளி 
யில்‌ வெளிச்சம்‌ ஏற்படுத்துகிறது. 


passive-matrix display 


passive-matrix display 
முனைப்பிலா அணி காட்சித்‌ 
திரை : விலை மலிவான தெளிவு 
குறைவான நீர்மப்‌ படிகத்‌ 
திரைக்காட்சி (Liquid Crystal 
Display). காட்‌ சித்திரைக்கு 
வெளியே பொருத்தப்பட்டுள்ள 
மின்மப்‌ பெருக்கெளால்‌ (112௨%- 
1௦5) கட்டுப்படுத்தப்படுகின்ற 
ஏராளமான திரவப்படிகக்‌ கலங்‌ 
சுளை (0815) கொண்டது. ஒரு 
மின்மப்பெருக்கி ஒரு முழு 
நெடுக்கை (00/ய) அல்லது 
கிடக்கை (Roண)மின்‌ படப்‌ 
புள்ளிகளை கட்டுப்படுத்தும்‌. 
முனைப்பிலா அணித்‌ திரைகள்‌ 
பெரும்பாலும்‌ மடிக்‌ கணினி 
கையேட்டுக்‌ கணினிகளில்‌ பயன்‌ 
படுத்தப்படுகின்றன. ஏனெனில்‌, 
அவை மிகவும்‌ தட்டையாக 
இருக்கும்‌. ஒற்றைநிற திரைக்‌ 
காட்சிக்கு இவை தெளிவாக 
இருக்கும்‌. ஆனால்‌ வண்ணத்‌ 
திரைக்காட்சி எனில்‌ தெளிவு 
சற்றுக்‌ குறைவாகவே இருக்கும்‌. 
அதுமட்டுமின்றி திரையில்‌ 
நேரெதிர்‌ நோக்கினால்தான்‌ 
தெளிவாகத்‌ தெரியும்‌. பிற 
கோணங்களில்‌ பார்த்தால்‌ தெளி 
வாக இருக்காது. முனைப்பு - 
அணி (௨ Matrix) திரைக்‌ 
காட்சிகளில்‌ இக்குறைபாடுகள்‌ 
கிடையாது. எனினும்‌ முனைப்‌ 
பிலா அணிக்‌ காட்சித்‌ திரை 
விலை குறைவானது. 


1087 


paste 


passive star : அசைவற்ற நட்‌ 
சத்திரம்‌ : கட்டமைப்பு அமைப்பு 
முறை. கூடுதல்‌ செயலாக்க 
மின்றி பலமுனைகளின்‌ கம்பி 
களை இணைப்பது. 


௦355ஈ010 : அனுமதிச்‌ சொல்‌; 
உயிர்நிலைச்‌ சொல்‌ : கணினி 
யில்‌ சேமித்து வைக்கப்பட்‌ 
டிருக்கும்‌ குறிப்பிட்ட செயல்‌ 
முறைகளை அல்லது தரவு 
கோப்புகளை அணுகுவதற்குப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ ஒரு தனிச்‌ 
சொல்‌ குறியீடு அல்லது குழூஉக்‌ 
குறி. ஒரு கணினியமைவில்‌ 
அடையாளங்‌ காண்பதற்காக 
வும்‌, பாதுகாப்பு நோக்கத்திற்‌ 
காகவும்‌ இது பயன்படுகிறது. 
ஓவ்வொரு பயனாளருக்கும்‌ 
ஒரு தனிச்‌ சொல்‌ ஒதுக்கப்‌ 
பட்டிருக்கும்‌. 

password protection : அனுமதிச்‌ 
சொல்‌ பாதுகாப்பு ; அணுகுதல்‌ 
காலப்‌ பாதுகாப்பு . 


paste : ஒட்டு : ஓர்‌ ஆவணத்‌ 
திலிருந்து முன்னதாக வெட்டி 
யெடுக்கப்பட்ட தகவலை ஒரு 
புதிய நிலையில்‌ பொருத்துதல்‌. 
சில கணினியமைவுகளில்‌ வாச 
கத்தின்‌ ௮ல்லது வரைகலை 
யின்‌ பரப்புகளை ஓர்‌ ஆவணத்‌ 
திலிருந்து வெட்டியெடுத்து 
பாதுகாத்து பின்னர்‌ இன்னொரு 
ஆவணத்தில்‌ ஒட்டலாம்‌. 


paste append 


paste append 
ஓட்டு. 

paste as hyper fink : மீத்தொடுப்‌ 
பாக ஒட்டு. 

paste insert : செருகு ஒட்டு. 
ஒட்டு/சேர்‌. 

paste special : சிறப்பு ஒட்டு. 


புது ஏடாக 


pastelmix : 


patch : வட்டப்பட்டை : 1. ஒரு 
பிழையைத்‌ திருத்துவதற்காக 
அல்லது ஒரு செயல்முறையை 
மாற்றுவதற்காக ஒரு செயல்‌ 
முறைக்குள்‌ செலுத்தப்படும்‌ 
குறியீட்டு முறையின்‌ ஒரு 
பகுதி. 2. தற்காலிக மின்னியல்‌ 
இணைப்பு. 3. கணினி வரை 
கலையில்‌ ஒரு நீள்வளைவுப்‌ 
பகுதி. இது மூன்று அல்லது 
நான்கு பக்கங்களைக்‌ கொண்‌ 
டிருக்கும்‌. பரப்புகளின்‌ முப்‌ 
பரிமாணத்தை உருவாக்கும்‌ 
வகையில்‌ இவை அவற்றின்‌ 
விளிம்புகளில்‌ முதல்வரிசை 
யுடன்‌ இணைக்கப்பட்டிருக்‌ 
கும்‌. ஒரு வட்டப்பட்டையின்‌ 
இந்த விளிம்புகள்‌ பெரும்‌ 
பாலும்‌ முப்பரிமாணத்‌ தொடர்‌ 
உருவங்களை உருவாக்கும்‌. 
இந்த வட்டப்‌ பட்டைகளைக்‌ 
கையாள்வது கடினம்‌ எனினும்‌ 
ஒரு வட்டப்பட்டை நூற்றுக்‌ 
கணக்கான பலகோணக்‌ கட்டங்‌ 
களை ஏற்றுக்‌ கொள்ளக்கூடிய 
தாக இருப்பதால்‌ தரவு தளத்‌ 


1088 


patch string 


தின்‌ வடிவளவு வெகுவாகக்‌ 
குறைகிறது. 4. ஒரு செயல்‌ 
முறையை அல்லது நிறை 
வேற்றத்தக்க கோப்பினை 
மாற்றமைவு செய்தல்‌. இதனைப்‌ 
பொதுவாக ஒரு வாடிக்கை 
யாளர்‌ பொறியாளர்‌ செய்கிறார்‌. 
patch panel : ஒட்டுப்‌ பலகை : 
கம்பி அமைப்புப்‌ பலகை. பல 
தரப்பட்ட இடை இணைப்பு 
களுக்கான வசதியை நெட்டுளி 
கவின்‌ வழியாக ஓட்டுப்‌ பலகை 
களுக்குப்‌ பயன்படுத்துதல்‌. 
patching : ஒட்டுதல்‌ : 1. ஒரு 
செயல்முறையை மாற்றியமைப்‌ 
பதற்காக அல்லது செயல்‌ 
முறைப்படுத்தலின்‌ பிழை 
களைத்‌ திருத்துவதற்காக அந்தச்‌ 
செயல்முறையின்‌ இலக்குக்‌ 
குறியீட்டினை மாற்றுவதன்‌ 
மூலம்‌ மாற்றமைவு செய்வதற்‌ 
கான தற்காலிக உத்தி, இது 
பெரும்பாலும்‌ செயல்முறை 
யின்‌ மறுதொகுப்பினை அல்லது 
மறு இணைப்பினைத்‌ தவிர்ப்‌ 
பதற்காகச்‌ செய்யப்படுகிறது. 
3. வன்பொருளுக்கு தற்காலிக 
வட்டப்பட்டைகள்‌ செய்தல்‌. 
patch string : ஒட்டுச்சரம்‌ : 
தட்டு அணுகலின்‌ கோப்பு 
கையாஞம்‌ முறையில்‌ ஒரு 
கோப்பினை அடையாளம்‌ 
காணப்‌ பயன்படுத்தும்‌ சரம்‌. 
டாஸ்‌ இயக்க அமைப்பு (005) 


path 


கட்டளை அளவில்‌ தேவைப்‌ 
படும்‌ அதே வடிவம்தான்‌ இது. 
திறப்பு இயக்கியிலிருந்து 
தொடங்கி பின்‌ சாய்வுக்‌ கோட்‌ 
டினால்‌ பிரிக்கப்பட்ட துணைப்‌ 
பட்டியல்‌ எண்களைக்‌ கொண்ட 
தாக இருந்து அஸ்கி "0" 
எட்டியல்‌ பின்‌ தொடர முடி 
யும்‌. சர நீளத்தின்‌ ௮திக அளவு 
63 எட்டியல்கள்‌. 

path பாதை; வழி : தற்‌ 
போதைய விவரக்‌ குறிப்பேடு 
அல்லாத பிற ஒன்று அல்லது 
அதற்கு மேற்பட்ட விவரக்‌ 
குறிப்பேடுகளிலுள்ள ஒன்று 
அல்லது அதற்கு மேற்பட்ட 
நிறைவேற்றத்தக்க கோப்பு 
களைத்‌ தேடியெடுக்கும்படி 
செயற்பாட்டுப்‌ பொறியமை 
வுக்கு அறிவுறுத்தப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ ஓர்‌ நிரல்‌. 

path menu : பாதைப்‌ பட்டி : 
விண்டோஸ்‌ சூழலில்‌ ஒரு 
பகிர்வுப்‌ பிணைய வளத்தினை 
அணுக உலகளாவியப்‌ பெயர்‌ 
மரபுப்படி அதன்‌ பாதையை 
உள்ளீடு செய்வதற்குப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ பட்டி அல்லது 
தழ்விரி பட்டியல்‌. 

pathname : பாதைப்‌ பெயர்‌ : ஒரு 
படிநிலைக்‌ கோப்பு முறைமை 
யில்‌, நடப்புக்‌ கோப்பகத்‌ 
திலிருந்து ஒரு குறிப்பிட்ட 
கோப்பினை அணுகக்‌ குறிப்‌ 


1089 


pause key 


பிடப்படும்‌ கோப்பகம்‌/கோப்‌ 
புறைப்‌ பெயர்களின்‌ பட்டியல்‌. 
கோப்பகப்‌ பாதை எனவும்‌ 
அழைக்கப்படுவதுண்டு. (எ-டு) 
user\work\projectipay mdb. 

path of execution : நிறைவேற்று 
வழி. 

pattern : தோரணி; தினுசு. 
pattern, bit : பிட்‌ தோரணி. 


pattern recognition : தோரணி 
அடையாளம்‌; வடிவ அடை 
யாளம்‌ ; உருவமைப்பு காணும்‌ 
செய்முறைகள்‌; உருவ வகையறி 
தல்‌ : வடிவங்கள்‌, உருவங்கள்‌, 
உருவரைகள்‌ போன்றவற்றைத்‌ 
தானியக்க வழிமுறைகளின்படி 
அடையாளங்‌ காணல்‌. 

patterns : தோரணிகள்‌ 

pause key : நிறுத்தல்‌ விசை; 
நிறுத்தி வைப்பு விசை; இடை 
நிறுத்து விசை: 1. ஒரு நிரல்‌ 
அல்லது கட்டளையின்‌ செயல்‌ 
பாட்டை. தற்காலிகமாக நிறுத்தி 
வைக்கும்‌ விசை. அனைத்து 
வகை விசைப்பலகைகளிலும்‌ 
இத்தகைய விசை உண்டு. ஒரு 
நீண்ட பட்டியல்‌ திரையில்‌ 
வேகமாக - மேல்நோக்கி 
உருளும்போது இந்த விசை 
யைப்‌ பயன்படுத்தி நிறுத்தி 
நிறுத்தி பட்டியலைப்‌ பார்வை 
யிடலாம்‌. 2. குறிப்பிட்ட 
நிரலில்‌, நிரலர்‌ விருப்பப்படி 


அ அ அ பபப ப ப ப பபபஅபபஅபஅபட(மம! 


69 


pause printing 


விசைப்பலகையிலுள்ள ஒரு 
குறிப்பிட்ட விசையை அழுத்‌ 
தினால்‌ நிரல்‌/செயல்பாடு தற்‌ 
காலிமாக நிற்குமாறு செய்ய 
லாம்‌. குறிப்பாக கணினி விளை 
யாட்டு நிரல்களில்‌ விளை 
யாட்டை நடுவிலேயே நிறுத்தி 
வைக்க ௪ என்னும்‌ விசை பயன்‌ 
படுத்தப்படுவதுண்டு. 

pause printing : இடைவிடு 
அச்சிடல்‌. 

PAX : பேக்ஸ்‌ : Private Automatic 
Exchange என்பதன்‌ குறும்‌ 
பெயர்‌. அலுவலகத்திற்குள்‌ 
உள்ள தொலைபேசி அமைவு. 
(இணை கட்டுமான விரிவாக்கம்‌ 
கொண்ட) இணைச்‌ செயலக 
சூழ்நிலையில்‌ இன்டெல்லின்‌ 
860 ரிஸ்க்‌ (Risc) சிப்பின்‌ தரத்தை 
ஓட்டிய, யூனிக்ஸ்‌ சிஸ்டம்‌ V 
மற்றும்‌ அல்லையன்ட்‌ கணினி 
யின்‌ இணை மற்றும்‌ முப்பரி 
மாண (3-0) வரைகலை தொழில்‌ 
நுட்பங்கள்‌ கொண்டது. 


pay to play : பணத்துக்குப்‌ 
பாட்டு. 
payware பணப்பொருள்‌ : 


பணத்திற்கு விற்கப்படும்‌ மென்‌ 
பொருள்‌. 

PBX : பீபிஎக்ஸ்‌ : Private Branch 
Exchange என்பதன்‌ குறும்‌ 
பெயர்‌. அலுவலகத்தின்‌ உள்ளே 
தொலைபேசி அமைக்கும்‌ 


1090 


PCB 


திட்டம்‌. அங்குள்ள ஒவ்வொரு. 
தொலைபேசி இணைவு 
களுடன்‌ இணைக்கப்‌ படுவது 
மட்டுமல்லாது வெளிப்புற 
தொலைபேசி கட்டமைப்‌ 
புடனும்‌ இணைக்கப்படும்‌. 
குறைந்த செலவில்‌ வெளிப்புற 
அழைப்பை அனுப்புதல்‌, 
அழைப்பை மேலனுப்புதல்‌, 
மாநாட்டு அழைப்பு மற்றும்‌ 
அழைப்பு கணக்கிடல்‌ போன்ற 
அனைத்தையும்‌ உள்ளடக்கியது. 


PC : பீசி : சொந்தக்‌ கணினி 
(Personal Computer), சட்டைப்‌ 
பைக்‌ கணினி (Pocket Computer), 
கையடக்கக்‌ கணினி (Portable 
Computer), அச்சிட்ட மின்சுற்று 
வழி (Private Circuit), செயல்‌ 
முறை மேடை (Programme 
Counter) ஆகியவற்றின்‌ குறும்‌ 
பெயர்‌. 


PCB : பீசிபி: அச்சிணைப்பு 
அட்டை: அச்சிட்ட மின்சுற்று 
வழிப்பலகை என்று பொருள்‌ 
படும்‌ “Printed Circuit Board" 
என்ற ஆங்லெச்‌ சொற்றொட 
ரின்‌ தலைப்பெழுத்துச்‌ சுருக்‌ 
கம்‌. இந்தப்பலகை, பிளாஸ்டிக்‌ 
நினாலானது. இதில்‌ கணினி 
யின்‌ பல்வேறு மின்னனுவியல்‌ 
அமைப்பான்கள்‌ பற்றவைத்து 
இணைக்கப்பட்டிருக்கும்‌. இவை, 
இப்பலகையின்‌ மேற்பரப்பில்‌ 
பதிக்கப்பட்டுள்ள ஒன்றோ 


PC bus 


டொன்று இணைந்த மெல்லிய 
கம்பிகள்மூலம்‌ பிணைக்‌ 
கப்பட்டிருக்கும்‌. 

PC bus : பீசி பாட்டை : முதல்‌ 
தலைமுறை பி.எம்‌, பீசிக்‌ களில்‌ 
பயன்படுத்தப்பட்ட பாட்டை 
அமைப்பு முறை ஆரம்ப 8 
துண்மி நடத்தையும்‌, ஏடீ. 
யுடன்‌ அறிமுகப்படுத்தப்படும்‌ 
16 துண்மி விரிவாக்கத்தையும்‌ 
உள்ளடக்கியது. 8 துண்மி 
அட்டைகள்‌ 8 துண்மி மற்றும்‌ 16 
துண்மி அமைப்புகளுடன்‌ 
சேரும்‌. ஆனால்‌ 26 துண்மி 
அட்டைகள்‌ 16 துண்மி பகுதி 
யில்‌ மட்டும்தான்‌ சேரும்‌. 
ஐ.எஸ்‌.ஏ. பாட்டை என்றும்‌ 
அழைக்கப்படும்‌. 


PC card பீசி அட்டை 
நினைவக அட்டை அல்லது 
நினைவகம்‌ மற்றும்‌ உ/வெ 
அட்டை. பீசி-க்கான விரிவாக்க 
அட்டை. 

PC-compatible : பீசி-ஒத்தியல்பு : 
ஐபிஎம்‌ நிறுவனத்தின்‌ பீசி/ 
எக்ஸ்டீ மற்றும்‌ பீசி/ஏடீ வன்‌ 
பொருள்‌, மென்பொருள்‌ வரன்‌ 
முறைகளைக்‌ கொண்ட கணினி 
களைக்‌ குறிக்கிறது. இதுவே 
கணினித்‌ தொழில்துறையில்‌ 
சொந்தக்‌ சுணினிகளுக்கான 
ஏற்றுக்‌ கொள்ளப்பட்ட தர 
வரையறை ஆகிப்போயிற்று. 


1091 


PC-DOS 


இவை இன்டெல்‌ 8086 
அல்லது அதற்கு ஒத்தியல்பான 
சிப்புகளில்‌ செயல்பட 
வல்லவை. இன்றைக்குப்‌ பெரும்‌ 
பாலான பீசி- ஓத்தியல்புக்‌ 
கணினிகள்‌ ஐபிஎம்‌ அல்லாத 
நிறுவனங்களாலேயே தயாரிக்கப்‌ 
படுகின்றன. சிலவேளைகளில்‌ 
இவை நகலிகள்‌ அல்லது வார்ப்பு 
கள்‌ (00086) என்று அழைக்கப்‌ 
படுகின்றன. ஐபிஎம்‌ பீசி என்றும்‌ 
அழைக்கப்படுவதுண்டு. 

PC-DOS : பீசி-டாஸ்‌ : சொந்தக்‌ 
கணினிக்கான வட்டு இயக்க 
முறைமை எனப்‌ பொருள்படும்‌ 
Personal Computer - Disk Operating 
System என்பதன்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
ஐபிஎம்‌ நிறுவனத்தின்‌ தயாரிப்பு. 
தொடக்க காலங்களில்‌ ஐபிஎம்‌ 


முக்காக மைக்ரோசாஃப்ட்‌ 
நிறுவனம்‌ டாஸ்‌ இயக்க 
முறைமையை தயாரித்து 


வழங்கி வந்தது. பின்னாளில்‌ 
மைக்ரோசாஃப்ட்‌ சொந்தமாக 
எம்‌எஸ்‌ டாஸ்‌ என வெளியிட 
லாயிற்று. ஐபிஎம்‌ தன்‌ சொந்த 
இயக்க முறைமையை பீசி- 
டாஸ்‌ என்ற பெயரில்‌ வெளி 
யிட்டது. எம்‌எஸ்‌-டாஸ்‌, பீசி- 
டாஸ்‌ இரண்டும்‌ முழுக்க 
முழுக்க ஒத்திருக்கும்‌. சில 
பயன்பாட்டு நிரல்களின்‌' 
கோப்புப்‌ பெயர்‌ மட்டுமே 


P-Channel MOS 1092 PC LAN 
இரண்டிலும்‌ வெவ்வேறாக கணினியில்‌ பீஜெ வகை 
இருக்கும்‌. விரிவாக்க அட்டைகள்‌ 10 வரை 


P-Channe! MOS : 1405) : 
பீ-அலைவரிசை மாஸ்‌ (பீஎம்‌ 
ஓஎஸ்‌) பேரளவு ஒருங்‌ 
இணைப்புச்‌ சாதனங்களுக்கான 
(L510) மிகப்‌ பழைய உலோக 
ஆக்சைடு மின்‌ அரைக்கடத்தித்‌ 
தொழில்‌ நுட்பம்‌. இது, N- 
அலைவரிசை மாஸ்‌ என்‌ 
பதிலிருந்து வேறுபட்டது. 

PC Keyboard : பீசி. விசைப்‌ 
பலகை : ஐ.பி.எம்‌. பீசியுடன்‌ 
அறிமுகப்படுத்தப்பட்ட விசைப்‌ 
பலகை, எண்‌ நுழைவு மற்றும்‌ 
சுட்டி நகர்த்தலுக்கான இரட்டைப்‌ 
பணி விசைப்பலகையைத்‌ 
தருகிறது. தரத்துக்கு அப்பாற்‌ 
பட்டு மாற்றுவிசை அமைக்கப்‌ 
பட்டது குறித்து கடுமையாக 
விமர்சிக்கப்பட்டது. இக்‌ 
குறையை ஏ.டீ. விசைப்பலகை 
யில்‌ சரிசெய்யப்பட்டது. விசை 
அமைப்புக்குத்‌ தொடர்பின்றி 
யும்‌ ஐபிஎம்‌ விசைப்பலகை 
களை பயனாளர்கள்‌ பெரும்‌ 
பாலும்‌ புகழ்கிறார்கள்‌. 


PCI local bus : பீசிஐ உள்ளகப்‌ 
பாட்டை : புற உறுப்பு சேர்த்‌ 
இணைப்பு உள்ளகப்‌ பாட்டை 
எனப்‌ பொருள்‌ தரும்‌ Pheripheral 
Component Interconnect Local Bus 
என்ற தொடரின்‌ சுருக்கம்‌. ஒரு 


பொருத்த முடிகிற உள்ளகப்‌ 
பாட்டை அமைப்பிற்காக 
இன்டெல்‌ நிறுவனம்‌ வரை 
யறுத்த வரன்முறை. இப்பாட்பை 
செயல்பட பீசிஐ வகைச்‌ செருகு 
வாய்கள்‌ ஒன்றில்‌ பீசிஐ கட்டுப்‌ 
படுத்தி அட்டை செருகப்பட்‌ 
டிருக்க வேண்டும்‌. பாட்டையில்‌ 
ஒரேநேரத்தில்‌ ஒன்றுக்கு மேற்‌ 
பட்ட மின்சமிக்கை பயணிக்கும்‌ 
ஒருவகை ஒன்று சேர்ப்பு 
நுட்பத்தை (Multiplexing Technique) 
செயலாக்க பீசிஜ வரன்முறை 
அனுமதிக்றெது. 


PCL : பீசிஎல்‌ : Printer Control 
(210 0206 என்பதன்‌ சுருக்கம்‌. 
எச்‌.பி.லேசர்ஜெட்‌ பிரின்டர்‌ 
களுக்கான கட்டளை மொழி. 
பல அச்சுப்பொறிகள்‌, எழுத்‌ 
தச்சு அமைப்பாளர்களுக்கு 
அதுவே நடைமுறை தர 
நிருணயமாக ஆகிவிட்டது. 
1990இல்‌ லேசர்ஜெட்‌ ॥॥ உடன்‌ 
அறிமுகப்படுத்தப்பட்ட பிசி 
எல்‌. லெவல்‌ 5 கம்ப்யூட்டர்‌ 
கிராபிக்சின்‌ புத்திசாலி அளவு 
மாறும்‌ எழுத்தச்சுகஷக்கு 
ஆதரவு தருகிறது. 

PC LAN : பீசி லேன்‌ : ஐ.பி.எம்‌. 


கட்டமைப்பு அல்லது ஐ.பி.எம்‌. 
ஏற்புடைய பீசிக்கள்‌. தனிநபர்‌ 


வல்‌ யு பு பபப ட்ட டப ட்ட்ட்ட்டட்ப்ட்ட்டட்ட டட டடம பவம்‌ 


PCM 1093 PC memory card 
கணினிகளின்‌ ஏந்தகையின்‌ | இது. 1990இல்‌ முதன்முதலில்‌ 
கட்டமைப்பு. வெளியீடு-1 என்ற பெயரில்‌ 


PCM : பீசிஎம்‌ : “Plug Compatible 
Manufacturer" என்ற கணினிச்‌ 
சாதனங்கள்‌ தயாரிக்கும்‌ நிறு 
வளத்தின்‌ தலைப்பெழுத்துச்‌ 
சுருக்கம்‌. இதன்‌ சாதனங்களை, 
தற்போதுள்ள கணினியமைவு 
களில்‌ செருகி, கூடுதலான வன்‌ 
பொருள்‌ அல்லது மென்பொருள்‌ 
இடைமுகப்புகள்‌ இல்லா 
மலேயே, அவற்றை இயக்கலாம்‌. 
PCMCIA : பீசிஎம்சிஐஏ : சொந்தக்‌ 
கணினி நினைவக அட்டைக்‌ 
கான பன்னாட்டுச்‌ சங்கம்‌ என்று 
பொருள்படும்‌ Personal Compu- 
ter Memory Card International 
Association என்ற தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்‌ 
பெயர்‌. கணினி வன்பொருள்‌ 
உற்பத்தியாளர்கள்‌ மற்றும்‌ விற்‌ 
பனையாளர்களின்‌ குழு. பீசி 
அட்டை அடிப்படையிலான 
புறச்சாதனங்கள்‌ மற்றும்‌ 
அவற்றைத்‌ தாங்கும்‌ செருகு 
வாய்கள்பற்றிய ஒரு பொது 
வான தரவரையறையை உரு 
வாக்க இக்குழு அமைக்கப்‌ 
பட்டது. குறிப்பாக மடிக்‌ 
கணினி, உள்ளங்கைக்‌ கணினி 
மற்றும்‌ பிற கையகக்‌ கணினி 
வகைகளுக்கும்‌, ஏனைய 
நுண்ணறிவு மின்னணுச்‌ சாதனங்‌ 
களுக்குமான தரவரையறை 


அறிமுகப்படுத்தப்பட்ட, பீசி- 
அட்டைகளுக்கான தரவரை 
யறையும்‌ பீசிஎம்‌சிஜஏ என்ற 
பெயரிலேயே அழைக்கப்பட்டது. 


PCMCIA connector : பீசிஎம்சிஐஏ 
இணைப்பி : 68-பின்‌ உள்ள 
துளை இணைப்பி (Female 
Connector). பீசிஎம்சிஐஏ செருகு 
வாயில்‌ உள்ளது. பீசி-அட்டை 
யிலுள்ள 68- பின்‌ நுழை 
இணைப்பி (Male Connector) 
யுடன்‌ பொருந்துமாறு வடி 


வமைக்கப்பட்டது. 
PCMCIA slot : பீசிஎம்சி ஐஏ 
செருகுவாய்‌ கணினியின்‌ 


கட்டமைப்பில்‌ அதன்‌ புறச்‌ 
சாதனத்தில்‌ அல்லது பிற அறிவு 
நுட்ப மின்னணுச்‌ சாதனத்தில்‌ 
பீசி அட்டை (PC கோயியை 
இணைப்பதற்காக இடம்‌ 
பெற்றுள்ள ஒரு திறப்பு. பீசி 
அட்டை செருகுவாய்‌ என்றும்‌ 
அழைக்கப்படுவதுண்டு. 

PC memory card : பீசி நினை 
வக அட்டை : 1. ஒரு கணினி 
யின்‌ ரேம்‌ நினைவகத்தை அதி 
கரிக்கின்ற கூடுதல்‌ மின்சுற்று 
அட்டை. 2. பீசிஎம்சிஐஏ வரை 
யறுத்துள்ள வகை: சார்ந்த பீசி 
அட்டை. இது வழக்கமான 
நிலைத்த ரேம்‌ சிப்புகளைக்‌ 


உப பப்ப ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்டட்ட்டட்ட்ட்டட்டடப்பிட்டட்ப்யயயமிபி பவல்‌ 


PC Network 


கொண்டிருக்கும்‌. ஒரு சிறிய 
மின்கலனால்‌ தரவுவைக்‌ காப்‌ 
பாற்றி வைக்கும்‌. கணினிக்குக்‌ 
கூடுதல்‌ ரேம்‌ நினைவகம்‌ தரு 
வதற்கென வடிவமைக்கப்‌ 
பட்டது. 


PC Network : பீசி இணையம்‌ : 
ஐ.பி.எம்‌.மின்‌ கட்டமைவு 
மற்றும்‌ ஐ.பி.எம்‌. ஏற்புடை 
பீசி-க்களுக்கான இணையம்‌ 
எந்தவகையான தனிநபர்‌ 
கணினிகளின்‌ கட்டமைப்பு. 
ஐ.பி.எம்‌. நிறுவனத்தின்‌ முதல்‌ 
பீரி லேன்‌ 1984இல்‌ அறிமுகப்‌ 
படுத்தப்பட்டது. சி.எஸ்‌.எம்‌. ஏ! 
சி.டி எண்‌ முறையைப்‌ பயன்‌ 
படுத்தி நெட்பயாஸ்‌ இடை 
முகத்தை அறிமுகப்படுத்தியது. 
அடையாள வளைய கட்‌ 
டமைப்பு ஆதரவு பின்னர்‌ சேர்க்‌ 
கப்பட்டது. இதன்‌ மைக்ரோ 
சாஃப்ட்‌ வடிவம்‌ எம்‌.எஸ்‌-நெட்‌ 


என்று அழைக்கப்படுகிறது. 


£-௦006 : பீ-குறியீடு : ஓர்‌ 
ஆதாரக்‌ குறியீட்டினை ஒரு 
தொகுப்பி மூலம்‌ பீ-குறியீடு 
எனப்படும்‌ ஓர்‌ இடையீட்டுக்‌ 
குறியீடாக மாற்றக்கூடிய உத்தி. 
இது பிறகு ஒரு தாய்‌ எந்திரத்‌ 
தின்‌ மீதுள்ள ஒரு தனிவகை பீ- 
குறியீட்டு மொழிபெயர்ப்பி 
மூலமாக, நிறைவேற்றத்தக்க 
இலக்குக்‌ குறியீட்டினைப்‌ 
பெறுவதற்குப்‌ பயன்படுத்தப்‌ 


1094 


PC tools deluxe 


படுகிறது. பாஸ்கல்‌ மொழியின்‌ 
பல்வேறு வடிவங்கள்‌ இந்த 
பீ-குறியீட்டினைப்‌ பயன்‌ 
படுத்துகின்றன. 


PC Paintbrush : வண்ணத்‌ 
தூரிகை : இசட்‌ சாப்ட்‌ கார்ப்ப 
ரேஷன்‌ நிறுவனம்‌ உருவாக்கிய 
பீரி வண்ண 'ம்டிக்கும்‌ நிரல்‌ 
தொடர்‌. பரவலாகப்‌ பயன்‌ 
படுத்தப்பட்டது. வரைகலை 
படிவத்திற்கு துறையின்‌ தர 
நிருரையத்தை உருவாக்கியது. 
அதன்‌ பீரி ராஸ்டர்‌ 
வரைகலை வடிவம்‌ பல வரை 
கலை அமைப்புகள்‌ சொல்‌ செய 
லாக்க மற்றும்‌ மேசைமேல்‌ 
பதிப்பக நிரல்‌ தொடர்களில்‌ 
ஏற்றுக்‌ கொள்ளப்பட்டது. 


எக்ஸ்‌ 


PCT : பீசிடீ : நிரலைப்‌ புரிந்து 
கொள்‌ கருவி எனப்‌ பொருள்‌ 
படும்‌ Programme Comprehension 
1௦௦) என்ற தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. இது 
ஒரு மென்பொருள்‌ பொறி 
நுட்பக்‌ கருவியாகும்‌. கணினி 
நிரல்களின்‌ புரிதல்‌ மற்றும்‌/ 
அல்லது செயல்படு தன்மை 
ஆகியவற்றைப்‌ புரிந்துகொள்ள 
வழி வகுக்கும்‌. 

PC tools deluxe : பீசி டூல்ஸ்‌ 
டீலக்ஸ்‌ : சென்ட்ரல்‌ பாயின்ட்‌ 
சாஃப்ட்வேர்‌ நிறுவனத்தின்‌ பீசி 
பயன்பாடுகளுக்கான ஒட்டு 


80% 1095 PDA 
மொத்த பேக்‌ 
சேஜ்‌. டாஸ்‌ ஷெல்‌ 


மற்றும்‌ கோப்பு 
மேலாண்மை, 
தகவல்‌ தொடர்பு 
கள்‌, வட்டு நினை 
வகப்படுத்தல்‌, 
பின்‌ ஆதரவு 
மற்றும்‌ தரவு 
நெருக்குப்‌ பயன்‌ 
பாடுகளைக்‌ 
கொண்டது. 


PCX : பீசிஎக்ஸ்‌ : இசட்‌ சாஃப்ட்‌ 
கார்ப்பரேசன்‌ உருவாக்‌ யெ 
பரவலாகப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ ராஸ்டர்‌ வரைகலை 
சேர்ப்புப்‌ படிவம்‌. இது 
மோளனோகிராம்‌ மற்றும்‌ 
வண்ண முகப்பின்‌ 2 துண்மி, 4 
துண்மி, 8 துண்மி மற்றும்‌ 24 
துண்மிகளைக்‌ கையாள்வதுடன்‌ 
1:1:1 முதல்‌ 1:5:1 வரையிலான 
சுருக்க விகிதத்தை எட்டுகிறது. 


PC/IXT : பீசி/எக்ஸ்டீ : 1981இல்‌ 
அறிமுகப்படுத்தப்பட்ட மூல 
ஐபிஎம்‌ சொந்தக்‌ கணினி. இன்‌ 
டெல்‌ 8088 மையச்‌ செயல 
கத்தைக்‌ கொண்டது. 


PCIXT keyboard : பீசி/எக்ஸ்டீ 
விசைப்பலகை ஐபிஎம்‌ 
சொந்தக்‌ கணினிக்கான மூல 
விசைப்‌ பலகை இடமானது. 
நம்பகமானது. 83 விசைகள்‌ 


பீசி/எக்ஸ்டீ விசைப்‌ பலகை 


கொண்டது. இதில்‌, விசைகளை 
அழுத்தும்போது ஒரு தட்டச்‌ 
சருக்கு கிளிக்‌ என்னும்‌ சத்தம்‌ 
கேட்கும்‌. 

PDA : பீடிஏ : சொந்த இலக்க 
முறைத்‌ துணைவன்‌ என்று 
பொருள்படும்‌ Persona! Digital 
8551518010 என்ற தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்‌ 
பெயர்‌. ஒரு குறுபயன்‌ உள்ளங்‌ 
கைக்‌ கணினி. குறிப்பிட்ட சில 
வசதிகளை மட்டும்‌ கொண்டது. 
நாட்காட்டி, குறிப்பெடுத்தல்‌, 
தரவுத்‌ தளம்‌, கணிப்பான்‌ 
போன்ற சில தனிநபர்‌ பயன்‌ 
பாடுகளையும்‌ தகவல்‌ தொடர்பு 
வசதியையும்‌ கொண்டது. 
பெரும்பாலான பீடிஏ-க்கள்‌ 
விசைப்பலகை, சுட்டி போன்ற 
உள்ளீட்டுக்‌ கருவிகளுக்குப்‌ 
பதிலாக பேனா அல்லது அது 
போன்ற சுட்டுக்‌ கருவிகளைக்‌ 


ce 


PD-CD drive 1096 PDM 
கொண்டுள்ளன. ஆனால்‌ | படுத்தப்படும்‌ அச்சுப்பொறி 
சிலவற்றில்‌ பேனா தவிர | யின்‌ உச்ச அளவு தெளிவு நிலை 
தொட்டச்சு செய்யக்கூடிய | யில்‌ அரச்சிடப்படுகின்றன. 
மிகச்சிறிய விசைப்பலகையும்‌ | ஆவணத்தில்‌ பயன்படுத்தப்‌ 


சேர்த்துப்‌ பயன்படுந்தப்படு 
இன்றன. தரவுவைச்‌ சேமித்து 
வைக்க, மின்சாரம்‌ அதிகம்‌ 
தேவைப்படும்‌ வட்டு இயக்க 
கங்களுக்குப்‌ பதிலாக பளிச்சிடு 
நினைவகத்தைக்‌ (Flash Memory) 
கொண்டுள்ளன. 

PD-CD drive : பீடி-சிடி இயக்க 
கம்‌ : அழித்தெழுது குறுவட்டு 
இயக்ககம்‌ எனப்‌ பொருள்படும்‌ 
Rewriteable Disc-Compact Disc 
Drie என்பதன்‌ சுருக்கம்‌. இது 
ஒரு சேமிப்புச்‌ சாதனம்‌. ஒரு 
குறுவட்டு இயக்ககமும்‌, 
இணைக்கப்பட்ட ஒன்று. அழித்‌ 
தெழுது ஒளிவட்டுப்‌ பேழை 
களில்‌ 650 மெகாபைட்‌ வரை 
தரவுவைச்‌ சேமிக்க முடியும்‌. 


PDD : பீடிடி : கையாளத்தகு 
இலக்க முறை ஆவணம்‌ என்று 
பொருள்படும்‌ Portable Digital 
Document என்ற தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
மேக்‌ ஓஎஸ்‌ இயக்க முறைமை 
யில்‌ குவிக்டிரா ஜிஎக்ஸ்‌ மென்‌ 
பொருவில்‌ உருவாக்கப்பட்ட 
ஒரு வரைகலைக்‌ கோப்பு. இக்‌ 
கோப்புகள்‌, அச்சுப்பொறியின்‌ 
தெளிவு சாரா வடிவமைப்பில்‌ 
சேமிக்கப்படுகின்றன. பயன்‌ 


பட்ட மூல எழுத்துருக்களை 
அப்படியே அச்சில்‌ பெறலாம்‌. 
எனவே பீடிடி ஆவணங்களை 
அவை 
கணினி அல்லாத பிற கணினி 


உருவாக்கப்பட்ட 


களிலும்‌ அச்சிட முடியும்‌. 


ஓ : .பீடிஎஃப்‌ : அடோப்‌ சிஸ்‌ 
டம்ஸ்‌ உருவாக்கிய சையாளத்‌ 
தகு ஆவண வடிவாக்க (Portable 
Document Format) முறையில்‌ 
குறியாக்கம்‌ 
ஆவணங்களை அடையாளம்‌ 
காட்டும்‌ கோப்பு வகைப்பெயர்‌. 
(file extension). ஒரு .பீடிஎஃப்‌ 
கோப்பினை திரையில்‌ பார்வை 
யிட அல்லது அச்சிட, அடோப்‌ 
அக்ரோபேட்‌ ரீடர்‌ என்னும்‌ 
இலவச மென்பொருள்‌ உள்ளது. 


செய்யப்பட்ட 


PDM : பீடிஎம்‌ : “துடிப்புக்‌ கால 
ஏற்ற இறக்கம்‌” எனப்‌ பொருள்‌ 
படும்‌ “Pulse Duration Modulation” 
என்ற ஆங்கிலச்‌ சொற்றொட 
ரின்‌ தலைப்பெழுத்துச்‌ கருக்‌ 
கம்‌. இந்தத்‌ துடிப்புக்‌ கால ஏற்ற 
இறக்கத்தில்‌, ஒரு துடிப்பின்‌ 
கால நீட்சியானது மாறுபடு 
கிறது. இது “பீஏஎம்‌" (Pa), 
“பீபீஎம்‌” (PPM) என்பவற்றுக்கு 
வேறுபட்டது. 


PDP 


PDP : பீடிபீ : ஒரு வகைக்‌ 
கணினி. டிஜிட்டல்‌ எக்யூப்‌ 
மென்ட்‌ கார்ப்பரேஷன்‌ (019112 
Equipment Corporation) என்ற 
அமைவனம்‌ தயாரிக்கும்‌ 
கணினிகளின்‌ பெயர்‌. 


PDS பீடிஎஸ்‌ : 1. நேரடி 
செயலிக்‌ செருகுவாய்‌ எனப்‌ 
பொருள்படும்‌ Processor Direct 
5100 என்ற தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. மெக்‌ 
கின்டோஷ்‌ கணினிகளில்‌ 
மையச்‌ செயலகத்தின்‌ சமிக்கை 
களோடு நேரடியாக இணைக்கக்‌ 
கூடிய விரிவாக்கச்‌ செருகு 
வாயைக்‌ குறிக்கிறது. ஒரு 
கணினியில்‌ செயல்படும்‌ 
மையச்‌ செயலியைப்‌ பொறுத்து 
பல்வேறு எண்ணிக்கையிலான 
பின்கள்‌ மற்றும்‌ பல்வேறு 
சமிக்கைத்‌ தொகுதி கொண்ட 


பல்வேறு வகை பீடிஎஸ்‌ 
செருகுவாய்கள்‌ உள்ளன. 
3. இணைநிலை தரவு 


கட்டமைப்பு என்று பொருள்‌ 
படும்‌ Parallel Data Structure 
என்ற தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறுக்கம்‌. ஆப்பிள்‌ 
மெக்கின்டோஷ்‌ கணினிகளில்‌ 
மூலக்கோப்பகத்தில்‌ (Root 
Directory) மறைத்து வைக்கப்‌ 
பட்டுள்ள ஒரு கோப்பு. ஆப்பிள்‌ 
ஷேர்‌ நிரலின்கழ்‌ பகிர்ந்து 
கொள்ளப்படும்‌ கோப்பு இது. 


1097 


peek-a-boo system 


பல்வேறு கோப்புறைகளின்‌ 
அணுகு சலுகைத்‌ (Access Privilege) 
தரவுவைக்‌ கொண்டிருக்கும்‌. 


06 : .பீஇ : ஒர்‌ இணைய தள 
முகவரி பெரு நாட்டைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்‌ பிரிவுக்‌ களப்‌ 
பெயர்‌. 


peak load : உச்சச்‌ சுமை. 
peak volume : உச்ச ஒலி அளவு. 


06.0௪ : பீஇ,சிஏ : ஓர்‌ இணைய 
தள முகவரி கனடா நாட்டின்‌ 
பிரின்ஸ்‌ எட்வார்டு தீவுகளைச்‌ 
சார்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்‌ பிரிவுக்‌ களப்‌ 
பெயர்‌. 


pedagogical development : கற்‌ 
பித்தல்‌ நெறிமுறை. 

PEEK : கூர்நோக்கு:கணினியின்‌ 
செயல்முறைப்படுத்தத்தக்க 
நினைவகத்தில்‌ அமைவிடம்‌ 
எதனையும்‌ கூர்ந்து நோக்கு 
வதற்குச்‌ செயல்முறையாளரை 
அனுமதிக்கிற கணினி மொழி 
நிரல்‌. 

peek-a-boo system : துளை 
காண்‌ முறை : அட்டைகளை 
ஒன்றன்மேல்‌ ஒன்று அடுக்கி 
வைத்து அவற்றிலுள்ள ஒரு 
படித்தான அமைவிடங்களில்‌ 
துளைகள்‌ இருக்கின்றனவா, 


EE டட பய யயயவயவவயை 


peep 
இல்லையா என்பதைச்‌ சரி 
பார்க்கும்‌ முறை. 


peep : எச்சரிக்கையொலி. 


peer : சக : தகவல்‌ தொடர்பு 
களில்‌ ஒரே வரைமுறை அளவில்‌ 
உள்ள வேறொரு இயங்கும்‌ 
அலகு. 

peer to peer : சம உரிமை; 
சகாவுக்குச்‌ சகா; சமனிக்குச்‌ சமனி. 
peer-to-peer architecture : சம 
உரிமைக்‌ கட்டுமானம்‌ : தரவு 
தொடர்புக்கும்‌ தரவுவைப்‌ 
பகிர்ந்துகொள்வதற்கும்‌ ஒரே 
நிரலை அல்லது ஒரே வகை 
யான நிரலைப்‌ பயன்படுத்து 
இன்ற இரண்டு அல்லது அதற்கு 
மேற்பட்ட கணினிகள்‌ பிணைக்கப்‌ 
பட்ட ஒரு பிணையம்‌. சமனி 
(peer) என அழைக்கப்படும்‌ 
ஒவ்வொரு கணினியும்‌ சமமான 
கடப்பாடுகளைக்‌ கொண்டவை. 
பிணையத்தில்‌ ஒவ்வொரு 
கணினியும்‌ பிறவற்றுக்கு வழங்‌ 
கனாகச்‌ செயல்படுகின்றன. 
கிளையன்‌/வழங்கன்‌ கட்டு 
மானத்தில்‌ உள்ளதுபோல்‌ ஒரு 
தனி கோப்பு வழங்கன்‌ இப்‌ 
பிணையத்தில்‌ தேவையில்லை. 
எனினும்‌ தரவு போக்குவரத்து 
அதிகமாக இருக்கும்போது 
கிளையன்‌/வழங்கன்‌ அமைப்‌ 
பினைப்போல்‌ செயல்திறன்‌ 
இருக்காது. இக்கட்டுமானம்‌ சம 


1098 


pen computer 


உரிமைப்‌ பிணையம்‌ (peer-to-peer 
ஈஸ) என்றும்‌ அழைக்கப்படும்‌. 
peer-to-peer communications : 
சம உரிமைத்‌ தகவல்‌ தொடர்பு : 
அடுக்கு நிலைக்‌ கட்டுமான 
அடிப்படையில்‌ அமைந்த ஒரு 
பிணையத்தில்‌ ஒரே தகவல்‌ 
தொடர்பு மட்டத்தில்‌ செயல்‌ 
படக்கூடிய சாதனங்களுக்கிடை 
யேயான தகவல்‌ பரிமாற்றம்‌. 
ஒன்று வழங்கன்‌ (58௩௭) இன்‌ 
னொன்று கிளையன்‌ (0180) என்‌ 
கிற பாகுபாடு இதில்‌ இல்லை. 
peer-to-peer network : சகாவுக்கு 
சகா பிணையம்‌ : அனைத்து 
பயனாளர்களும்‌ அனைத்துப்‌ 
பணி நிலையங்களில்‌ தரவு 
களை அணுக அனுமதிக்கும்‌ 
குறும்பரப்பு பிணையம்‌. 
அர்ப்பண கோப்பு வழங்கிகள்‌ 
தேவைப்படாது. ஆனால்‌ பயன்‌ 
படுத்தப்படலாம்‌. 

PEL : பீஈாஎல்‌ : படப்புள்ளி. 
pen-based computing : பேனா 
சார்ந்த கணிப்பு : கணினியில்‌ 
கையெழுத்து மற்றும்‌ அடை 
யாளங்களை நுழைக்க பேனா 
வைப்‌ பயன்படுத்துதல்‌. : 

Pen Carriage : பேனாச்‌ சகடம்‌. 


pen computer : பேனாக்‌ கணினி : 
முதனமை உள்ளீட்டுச்‌ சாதன 
மாக விசைப்பலகைக்குப்‌ பதி. 


Pen Plotter 1099 Pentium 
லாக பேனா (எழுத்தாணி) முகத்தை அறிவது. டாஸ்‌ ஏற்‌ 
பயன்படுத்தப்படுகிற கணினி | புடை கோப்பு அமைப்பை அது 
வகை. பேனாக்‌ கணினி | பயன்படுத்துகிறது. ஆனால்‌ 
பெரும்பாலும்‌ மிகச்சிறியதாக | டாஸ்‌ பயன்பாடுகளை ஏற்ப 
கையடக்கமான சாதனமாக | தில்லை. எழுதுபவரின்‌ பேனா 
இருக்கும்‌. எல்சிடி திரை போன்ற | வீச்சுகளின்‌ போக்கு, வேகம்‌ 
குறைகடத்தி அடிப்படை | மற்றும்‌ ஒழுங்கு ஆகியவை 


யிலான தட்டை வடிவ நிரை 
யகம்‌ கொண்டவை. பேனா 
உள்ளீட்டுச்‌ சாதனத்தில்‌ பணி 
யாற்றுவதற்கென்றே சிறப்பாக 
வடிவமைக்கப்பட்ட தனியான 
இயக்க முறைமையில்‌ செயல்‌ 
படும்‌. அல்லது இத்தகு 
சிறப்புப்‌ பயன்‌ சாதனத்துக்‌ 
கென்றே உருவாக்கப்பட்ட 
தனிப்பட்ட இயக்க முறைமை 
யில்‌ செயல்படும்‌. சொந்த 
இலக்கமுறைத்‌ துணைவர்கள்‌ 
(Personal Digital Assistants) 
எனப்படும்‌ நவீன கணினி 
வகையின்‌ முன்னோடி மாதிரி 
களாக பேனாக்‌ கணினிகள்‌ 


விளங்குகின்றன. 


Pen Plotter : பேனா வரைவி : 
பார்க்க : வரைவி (1௦12), முரசு 
வரைவி (ரய Plotter). இது, 
நிலை: மின்னியல்‌ வரை 
விலிருந்து (Electrostatic Plotter) 
வேறுபட்டது. ' 

pep : பென்பாயின்ட்‌ : கோ 
கார்ப்பரேஷன்‌ உருவாக்கிய 
இயக்க அமைப்பு. கையால்‌ 


எழுதும்‌ உள்ளீடுக்கு இடை 


ஆராய்ந்து ஏற்கப்படுகின்றன. 


றப : பென்டியம்‌ : மார்ச்சு 
1993இல்‌ இன்டெல்‌ நிறுவனம்‌, 
இன்டெல்‌ ஐ.486 செயலிக்கு 
வாரிசாக அறிமுகப்படுத்திய 
புதிய நுண்செயலி. ௪ஸ்க்‌ (0156) 
அடிப்படையிலான நுண்‌ 
செயலி. 33 இலட்சம்‌ மின்மப்‌ 
பெருக்கிகளைக்‌ கொண்டது. 32 
பிட்‌ (துண்மி) முகவரிப்‌ 
பாட்டை, 64 பிட்‌ (துண்மி) 
தரவு பாட்டை, உள்ளிணைக்கப்‌ 
பட்ட இரண்டு 8-கேபி நிலை-1 
(4) இடை மாற்றகம்‌ ஆகியவை 
கொண்டது. முறைமை 
மேலாண்மைப்‌ பாங்கு உண்டு. 
இதன்மூலம்‌ கணினி மையச்‌ 
செயலகம்‌ தொடர்பிலாப்‌ பணி 
செய்யும்போதும்‌ எப்பணி 
யுமின்றி வாளா இருக்கும்போதும்‌ 
சில முக்கிய கணினி உறுப்பு 
களை மெதுவாக இயக்க அல்லது 
நிறுத்திவிட நுண்செயலியால்‌ 
முடியும்‌. தரவு நம்பகத்தன்மை, 
செயல்பாட்டு மிகைமைச்‌ சரி 
பார்ப்பு ஆகிய வசதிகளும்‌ 
உள்ளிணைக்கப்பட்டுள்ளன. 


rr rr பயம்‌ 


Pentium Pro 


Pentium Pro : பென்டியம்‌ புரோ : 
நவம்பர்‌ 1995இல்‌ இன்டெல்‌ 
வெளியிட்ட 150-200 மெகா 
ஹெர்ட்ஸ்‌ வேக 32 பிட்‌ 
(துண்மி) செயலிகளின்‌ குடும்‌ 
பம்‌. 8086 குடும்பச்‌ செயலி 
களின்‌ அடுத்த தலைமுறை 
செயலிகளாகப்‌ பென்டியம்‌ 
புரோ விளங்கியது. பென்டியம்‌ 
செயலிகளின்‌ அடுத்தகட்ட 
வளர்ச்சி ஆகும்‌. 32 பிட்‌ 
(துண்மி) இயக்க முறைமை 
களும்‌ பயன்பாடுகளும்‌ இதில்‌ 
செயல்படும்‌. இந்த வரிசையில்‌ 
அண்மைக்‌ காலத்தில்‌ வெளி 
யிடப்பட்டுள்ள செயலி 
பென்டியம்‌ 4 ஆகும்‌. 1.7 02 
வேகத்தில்‌ செயல்படுகிறது. 
pentium upgradable : பென்டிய 
மாய்‌ மேம்படுத்தத்தகு : 1. பென்‌ 
டியம்‌ வகைச்‌ செயலியைப்‌ 
பொருத்த முடிகிற ஐ.486 தாய்ப்‌ 
பலகை. 2. பென்டியம்‌ செயலி 
பொருத்தி பென்டியம்‌ வகை 
பீசியாய்‌ மேம்படுத்த முடிகிற 
486 பீசி. 

peopleware : அலுவலாளர்கள்‌; 
மனித வளம்‌ : செயல்முறை 
களை வடிவமைத்தல்‌, கணினிச்‌ 
சாதனங்களை இயக்கிப்‌ பேணி 
வருதல்‌ போன்ற பணிகளைச்‌ 
செய்கிற அலுவலர்கள்‌. 

pepper board : மிளகு அட்டை : 
நெம்பர்‌ நைன்‌ கம்ப்யூட்டர்‌ 


1100 


performance monitor 


கார்ப்பரேசன்‌ உருவாக்கிய 
பீசி-க்களுக்கான வரைகலை 
காட்சி அட்டைகளின்‌ குடும்‌ 
பம்‌. கேட்‌ (CAD) மற்றும்‌ உயர்‌ 
வரைவு வரைகலை பயன்பாடு 
களுக்குத்‌ தேவைப்படும்‌ 
அதிகத்‌ தெளிவான உருவங்‌ 
களை வழங்குகிறது. 


perfective : முழுமையாக்கல்‌. 


perforator : துளையிடு விசை; 
துளைப்பி : காகித நாடாவில்‌ 
துளையிடுவதற்கான விசைச்‌ 


சாதனம்‌. 


per : நிறைவேற்று; செய 
லாற்று : ஒரு கணினியில்‌ நிரல்‌ 
களை நிறைவேற்றுதல்‌. 
performance : நிறைவேற்றத்‌ 
திறன்‌; செயலாற்றல்‌ ஒரு 
பொறியமைவின்‌ மொத்த 
உற்பத்தித்‌ திறனை அறுதியிடு 
வதற்கான முக்கியக்‌ காரணி, 
இது பெரும்பாலும்‌, அணுகு 
வசதி, வெளிப்பாடு, நிறை 
வேற்றக்‌ காலம்‌ ஆகியவற்றின்‌ 
மூலம்‌ தீர்மானிக்கப்படுகிறது. 
performance monitor : செயற்‌ 
பாட்டு முகப்பு; நிறைவேற்ற 
அறிவிப்பி; செயலாற்றல்‌ கண்‌ 
காணிப்பி : ஒரு கணினியினால்‌ 
நிறைவேற்றப்படும்‌ பணிகளின்‌ 
அளவுகளைக்‌ கண்காணித்துக்‌ 
காட்டும்‌ செயல்முறை. 


perfory 


perfory துளைப்பட்டை : 
விசிறி மடிப்புக்‌ கணினிக்‌ 
காகிதத்தின்‌ இரு பக்கங்களிலும்‌ 
உள்ள, பிரித்தெடுக்கத்தக்க 
துளையிட்ட பட்டைகள்‌. 

நரக : துளைகள்‌ : குண்டுசி 
ஊட்டு விளிம்புகளை அகற்றி 
விட்டு தொடர்‌ காகிதத்தை 
தனித்தனிப்‌ பக்கங்களாகக்‌ 
கிழித்தெடுப்பதற்கு உதவக்‌ 
கூடிய துளைகள்‌. 

06ா(௦0 : காலம்‌; நேரம்‌ : ஓர்‌ 
அதிர்வலை ஒரு முழுசுழற்சிக்கு 
எடுத்துக்கொள்ளும்‌ நேரம்‌. ஓர்‌ 
அதிரும்‌ மின்‌அலையில்‌ திரும்ப 
நிகழ்வுகளுக்கு இடையே உள்ள 
காலஇடவெளி. 7 என்பது அதிர்‌ 
வின்‌ அலைவுஎண்‌ (ஹெர்ட்‌ 
ஸில்‌), ( என்பது நேரம்‌ (வினாடி 
யில்‌) எனில்‌, (“1/7 ஆகும்‌. 
periodic reports : காலமுறை 
அறிக்கை: பயன்படுத்துவோருக்கு 
ஒழுங்கான முறையில்‌ தகவல்‌ 
களை அளிக்கிற அறிக்கை. 
period, retention : தக்கவைப்புக்‌ 
காலம்‌. 


Peripheral : வெளிப்புற; சுற்றப்‌ 
பட்ட; வெளிப்பட்ட : கணினி 
யுடன்‌ இணைக்கப்படும்‌ 
முகப்பு, விசைப்பலகை, அச்சுப்‌ 
பொறி, பிளாட்டர்‌, வட்டு 
அல்லது நாடா இயக்கி, வரை 
கலை டேப்லெட்‌, ஸ்கேனர்‌, 


1101 


peripheral equipment 


ஜாய்ஸ்‌ டிக்‌, பேடில்‌ மற்றும்‌ 
சுட்டி எந்த ஒரு வன்பொருள்‌ 
சாதனமும்‌. 


peripheral device : வெளிப்புறச்‌ 
சாதனம்‌ : ஒரு கணினி அமைப்‌ 
பால்‌ மையச்‌ செயலகத்தைத்‌ 
தவிர்த்த வெளிப்புற தகவல்‌ 
தொடர்பினை வழங்கும்‌ எந்த 
ஒரு கருவி அலகும்‌, மையச்‌ 
செயலக அல்லது அமைப்புப்‌ 
பெட்டியின்‌ வெளிப்புறத்தில்‌ 
இணைக்கப்படுவதால்‌ 
அவற்றை வெளிப்புறச்‌ சாதனங்‌ 
கள்‌ என்று அழைக்கிறோம்‌. 


Peripheral equipment : புற 
நிலைக்‌ கருவி; புறநிலைச்‌ 
சாதனம்‌ : ஒரு கணினியமைவில்‌ 
மையச்‌ செயலகத்திலிருந்து 
வேறுபட்டுள்ள புறநிலைச்‌ 
செய்தித்‌ தொடர்புக்கு வசதி 
செய்து கொடுக்கிற சாதனங்‌ 
களின்‌ ஓர்‌ அலகு. மைய 
செயலகத்தின்‌ புறப்பகுதியுடன்‌ 
இணைக்கப்பட்டிருப்பதால்‌ 
இவை “புறநிலைச்‌ சாதனங்கள்‌” 
எனப்படுகின்றன. எடுத்துக்‌ 
காட்டு : உட்பாட்டு/வெளிப்‌ 
பாட்டு அலகுகள்‌; துணைச்‌ 
சேமிப்பு அலகுகள்‌; அட்டைப்‌ 
படிப்பி தட்டச்சுப்பொறி; 
வட்டுச்சேமிப்பு அலகு. 


peripheral equipment operator : 
புறநிலைச்‌ சாதன இயக்குநர்‌ : 


wr rr வைகை கையை 


peripheral power supply 


சந்தடி மிகுந்த ஒரு கணினிக்‌ 


கூடத்தில்‌, கணினி இயக்கு 
நருக்கு கணினியின்‌ சேர்முனைப்‌ 
(n5௦le) பொறுப்பு குறித்‌ 


தளிக்கப்படுகிறது. அவர்‌ அதை 
விட்டுமிக அரிதாகவே அப்பால்‌ 
செல்கிறார்‌. வட்டு அடுக்கு 
களை ஏற்றி இறக்கவும்‌, நாடாக்‌ 
களைப்‌ பொருத்தவும்‌, அட்டை 
களை அடுக்கவும்‌, வெளிப்பாடு 
களுக்கு முத்திரையிடவும்‌, பல்‌ 
வேறு உட்பாட்டு/ வெளிப்‌ 
பாட்டுச்‌ சாதனங்களை இயக்கவும்‌ 
கூடுதல்‌ ஆட்கள்‌ உதவுகிறார்‌ 
கள்‌. இவர்கள்‌ பொதுவாகப்‌ 
புறநிலைச்‌ சாதன இயக்குநர்கள்‌ 
என்று அழைக்கப்படுகிறார்கள்‌. 


peripheral power supply : மாற்று 


மின்வழங்கி ஒரு கணினி 
அல்லது ஒரு சாதனத்துக்கு 
வழங்கப்படும்‌ வழக்கமான 


மின்வழங்கியில்‌ பழுதேற்படும்‌ 
போது மாற்று ஏற்பாடாக 
வைக்கப்பட்டுள்ள 


நிலை மின்வழங்கி. 


துணை 


peripherals : வெளிப்புறக்‌ கருவி 
கள்‌ : ஒரு கணினி அமைப்பின்‌ 
உள்ளீடு/வெளியீட்டுச்‌ சாதனங்‌ 
கள்‌ மற்றும்‌ துணை- நிலை 
சேமிப்பு அலகுகள்‌. 

Periphery : கற்றுவரை. 

Perl : போல்‌ : ஒரு கணினி 
மொழி. செய்முறைப்‌ பிழிவு 


1102 


permission 


மற்றும்‌ அறிக்கை மொழி என்று 
பொருள்படும்‌ Practical Extraction 
and Report Language என்ற 
தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 
குறும்பெயர்‌. சி-மொழி மற்றும்‌ 
யூனிக்ஸின்‌ பல்வேறு பயன்‌ 
கூறுகளின்‌ அடிப்படையில்‌ 
அமைந்த நிரல்‌ மாற்றி (॥ா£லா- 
preter) அடிப்படையிலான 
மொழி. உரைக்‌ கோப்பு 
களிலிருந்து தகவலைப்‌ பிரித்‌ 
தெடுக்க மிகவும்‌ இறன்வாய்ந்த, 
சரம்‌ கையாளும்‌ வசதிகளைக்‌ 
கொண்டது பேர்ல்‌ மொழி. 
சொற்களை இணைத்து ஒரு 
சரத்தைத்‌ தொடுத்து அதனை 
ஒரு கட்டளை வடிவில்‌ செயல்‌ 
தளத்துக்கு (86) அனுப்பும்‌ 
திறனுள்ள மொழி. எனவே, 
பேர்ல்‌ பெரும்பாலும்‌ முறைமை 
மேலாண்மைப்‌ பணிகளுக்கு 
ஏற்றதாகக்‌ கருதப்படுகிறது. 
பேர்ல்‌ மொழியில்‌ எழுதப்படும்‌ 
ஒரு நிரல்‌ உரைநிரல்‌ (80110) 
எனப்படும்‌. அமெரிக்க நாட்டு 
நாசா நிலையத்தின்‌ பொறி 
உந்துதல்‌ ஆய்வுக்கூடத்தில்‌ 
லேரி வால்‌ (பசா Wal) என்‌ 
பவரால்‌ வடிவமைக்கப்பட்டது. 


permanent font : நிலையான 
அச்செழுத்து : அச்சுப்பொறி 
நிறுத்தப்படும்வரை அச்சுப்பொறி 
யின்‌ நினைவகத்தில்‌ தங்கியுள்ள 
அச்செழுத்து மென்பொருள்‌. 


permanent storage 


permanent storage : நிலைச்‌ 
சேமிப்பி; நிலைத்‌ தேக்கம்‌. 
permanent swap fie : நிலைத்த 
மாறுகொள்‌ கோப்பு : விண்‌ 
டோஸ்‌ இயக்க முறைமையில்‌, 
மெய்நிகர்‌ நினைவகச்‌ செயல்‌ 
பாடுகளுக்காகப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ தொடர்ச்சியான வட்டுப்‌ 
பிரிவுகளில்‌ எழுதப்பட்ட ஒரு 
கோப்பு. 


permission : அனுமதி : ஒரு 
பிணைய முறை அல்லது பல்‌ 
பயனாளர்‌ கணினி அமைப்பு 
களில்‌ தன்னுடைய பயனாளர்‌ 
கணக்கு மூலமாக ஒரு தரவுவை/ 
வசதியை அணுகிப்‌ பெற ஒரு 
குறிப்பிட்ட பயனாளருக்கு 
வழங்கப்படுவது. இத்தகைய 
அனுமதிகளை முறைமை நிர்‌ 
வாகி அல்லது அதிகாரம்‌ தரப்‌ 
பட்ட வேறு நபர்‌ பயனாளருக்கு 
வழங்குகிறார்‌. இந்த அனுமதி 
கள்‌ பற்றிய தரவு மையக்‌ 
கணினியில்‌ பெரும்பாலும்‌ 
அனுமதிக்‌ குறிப்பேடு றசா- 
ஈi55i0n 1௦9 என்ற கோப்பில்‌ 
சேமித்து வைக்கப்படு நின்றன. 
பயனாளர்‌ கணினி அமைப்பில்‌ 
ஒரு குறிப்பிட்ட வளத்தை 
(தரவு/வசதி) அணுக முற்படும்‌ 
போது அனுமதிக்‌ குறிப்பேட்‌ 
டில்‌ சரி பார்க்கப்பட்டு முடி 
வெடுக்கப்படுகின்றன. 


1103 


Persistence 


permission, access : அணுகு 
அனுமதி. 


permutation : வரிசை மாற்ற 
வகை : ஒரு பெரிய தொகுதி 
யில்‌ உள்ள பொருள்களின்‌ ஒரு 
வகையான சேர்ப்பு முறை. 
சான்றாக, 1, 2, 3 என்னும்‌ 
தொகுதி எண்களில்‌ 6 வகை 
யான பெர்முட்டேஷன்களைச்‌ 
செய்ய முடியும்‌. 12, 21, 13, 31, 
23 மற்றும்‌ 32. 


perpendicular recording : செங்‌ 
குத்துப்‌ பதிகை : காந்த ஊடகங்‌ 
களின்‌ சேமிப்புத்‌ திறனை 
அதிகரிப்பதற்கான ஒரு வழி 
முறை. இம்முறையில்‌ பதிவு 
செய்யும்‌ தளத்துக்குச்‌ செங்குத்து 
திசையில்‌ அமையும்‌ காந்தத்‌ 
துருவங்களின்‌ போக்கு, துண்மி 
(பிட்‌) மதிப்புகளைத்‌ தீர்மானிக்‌ 
கின்றன. 


Persistence : உறுதிப்பாட்டுத்‌ 
திறன்‌; நீடிப்பாற்றல்‌ : ஒரு செறி 
வற்ற எரியத்தின்‌ (Phosphor) 
ஒளியாற்றல்‌ நீடிப்புத்‌ றன்‌. ஓர்‌ 
எரியத்திற்கு எலெக்ட்ரான்‌ 


. துப்பாக்கிகள்‌ மூலம்‌ கிளர்ச்சி 


யூட்டிய பிறகு அது மங்கத்‌ 
தொடங்குவதால்‌, அது மிகவும்‌ 
மெதுவாக மங்குவதற்கு ஒரு 
நீண்ட உறுதிப்பாட்டுத்‌ திரை 
உதவுகிறது. 


persistent data 


persistent data : நிலைத்த தரவு : 
தரவுத்‌ தளத்திலோ, நாடா 
போன்ற சேமிப்புச்‌ சாதனங்‌ 
களிலோ ஒருமுறை பதியப்‌ 
படும்‌ தரவு அடுத்த முறை 
அணுகும்போது அழிந்து விடா 
மல்‌ நிலைத்திருத்தல்‌. 
persistent storage : நிலைத்த 
சேமிப்பு : ரோம்‌ (OM) போன்ற 
நினைவகச்‌ சேமிப்புச்‌ சாதனங்‌ 
களில்‌ மின்சாரம்‌ நிறுத்தப்பட்ட 
பின்னும்‌ அழிந்துவிடாமல்‌ 
காப்பாற்றப்படும்‌ தரவு. 
personal and personality inter- 
ஸர : நேரடி மற்றும்‌ ஆளுமைக்‌ 
கான நேர்காணல்‌. 

personal communication : தனி 
வழி தகவல்‌ தொடர்பு. 

Personal computer : சொந்தக்‌ 
கணிணி; தனிமுறைக்‌ கணிணி : 
நியாயமான விலையில்‌ கிடைக்‌ 
கும்‌ நுண்கணினியமைவு. இது 
சொந்தப்‌ பயன்பாட்டுக்கு 
உரியது. வணிகப்‌ பயன்‌ 
பாட்டுக்கு உரியதன்று. 
Personal computing : சொந்தக்‌ 
கணினி முறை : தரவுகளைப்‌ 
பெறுதல்‌ அல்லது பதிவு 
செய்தல்‌ போன்ற பயன்பாடு 
களுக்காகத்‌ தனிநபர்கள்‌, ஒரு 
சொந்தக்‌ கணிணியை-பொது 
வாக ஒரு நுண்கணினியைப்‌ 
பயன்படுத்துதல்‌. இது பெரும்‌ 


1104 


Personalized form letter 


பாலும்‌ தானியங்கி விரைவுக்‌ 
காசாளர்‌ எந்திரங்களுடன்‌ 
(Automatic Teller Machines) பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 

personal finance manager : 
சொந்தக்‌ கணக்கு மேலாளர்‌ : 
பணம்‌ கொடுத்த ரசீதுகள்‌, 
காசோலைகள்‌ போன்ற எளிய 
வரவு-செலவுக்‌ 
வைப்புப்‌ பணிகளுக்கு உதவு 
கின்ற ஒரு மென்பொருள்‌ பயன்‌ 
பாட்டுத்‌ தொகுப்பு. 
personal form letter : 
படிவக்‌ கடிதம்‌. 


கணக்கு 


தனியாள்‌ 


Personal Identification number : 
தனியாள்‌ அடையாள எண்‌. 


Personal Information Manager 
(8/0) : தனி நபர்‌ தகவல்‌ மேலாளர்‌ 
(பிஐஎம்‌) : சொற்பகுதி, எண்‌ 
தரவு ஆகியவற்றை குறிப்புகள்‌, 
'பட்டியல்கள்‌ குறிப்புரைகள்‌ 
மற்றும்‌ பலதரப்பட்ட பிற 
வகைகளில்‌ இறுதிப்பயனாளர்‌ 
கள்‌ சேமித்து ஒழுங்குபடுத்தி, 
இரும்பப்‌ பெறுவதற்கான 
மென்பொருள்‌ தொகுப்பு. 

Personalized form letter : உருப்‌ 
படிவக்‌ கடிதம்‌ : ஒரு சொல்‌ செய்‌ 
முறைப்படுத்தும்‌ பொறியமை 
வினால்‌ அல்லது ஒர்‌ இணைப்பு 
அச்சடிப்புச்‌ செயல்முறை 
யினால்‌ கணினிவழி உரு 


வாக்கப்பட்ட படிவக்‌ கடிதம்‌. 


personal video recorder 


personal video recorder (PVR) : 
தனியாள்‌ ஒளிக்காட்சிப்‌ பதிப்பி. 


Personal Workstation : தனிநபர்‌ 
பணி நிலையம்‌ தனிநபர்‌ 
கணினி அல்லது பணி நிலை 
யங்கள்‌ போன்றதே, 


perspective view : தொலை 
யணிமைக்‌ காட்சி : கணினி 
வரைகலையில்‌ பொருள்களை 
முப்பரிமாணத்தில்‌ (உயரம்‌, 
அகலம்‌, ஆழம்‌) காட்டும்‌ ஒரு 
காட்சிமுறை. ஆழத்தன்மையை 
விருப்பப்படும்‌ அளவுக்கு 
அமைத்துக்‌ கொள்ளும்முறை. 
மனிதக்‌ கண்களுக்கு ஓர்‌ 
உண்மையான காட்சியைக்‌ 
காண்பதுபோன்ற தோற்றத்தை 
ஏற்படுத்தும்‌. 

PERT : பெர்ட்‌ : திட்ட மேலாண்‌ 
முறை : செயல்முறை மதிப்பீடு 
மற்றும்‌ மறு ஆய்வு உத்தி என்று 
பொருள்படும்‌ “Programme 
Evaluation and Review Technique” 
என்ற ஆங்கிலச்‌ சொற்றொட 
ரின்‌ தலைப்பெழுத்துச்‌ சுருக்‌ 
கம்‌. இது, ஒரு செய்முறையின்‌ 
ஒவ்வொரு நடவடிக்கைக்கும்‌ 
தேவைப்படும்‌ காலவரம்பினை 
யும்‌, ஒவ்வொரு நடவடிக்கை 
மின்‌ முடிவுக்கும்‌, அடுத்து 
வரும்‌ நடவடிக்கையின்‌ செய 
லுக்குமிடையிலான தொடர்பு 
களையும்‌ பகுப்பாய்வு 


1105 


PET computer 


செய்வதை உள்ளடக்கிய நீண்ட 
காலப்‌ பேரளவுத்‌ திட்டங்‌ 
களைக்‌ கட்டுப்படுத்துவதற்கான 
ஒரு மேலாண்மை உத்தி. 


PERT chart : பொட்‌ வரைபடம்‌ : 
காலத்திற்கு எதிரான பணிக்‌ 
கூறுகளின்‌ கூட்டுச்‌ சார்புடை 
மைகளைக்‌ குறிக்கும்‌ வரை 
படம்‌. இது வட்டங்களாகவும்‌, 
இணைப்புக்‌ கோடுகளாகவும்‌ 
வரைகலை முறையில்‌ காட்டப்‌ 
பட்டிருக்கும்‌. 

peta : பீட்டா : ஒரு குவாட்ரில்‌ 
லியனைக்‌ (105) குறிக்கும்‌. ௪ 
என்ற எழுத்தால்‌ குறிப்பர்‌. 2-ஐ 
அடியெண்ணாகக்‌ கொண்ட 
இரும எண்‌ முறையில்‌ பீட்டா 
என்பதன்‌ மதிப்பு 1, 122, 899, 
906, 843, 624 ஆகும்‌. இரண்டின்‌ 
அடுக்காகக்‌ கூறுவதெனில்‌ 25 
எனலாம்‌. 


petabyte : பீட்டாபைட்‌ : PB 
என்ற எழுத்துகளால்‌ குறிக்கப்‌ 
படும்‌. ஒரு குவாட்ரில்லியன்‌ 
பைட்டுகளைக்‌ (1, 125, 899, 906, 
842, 624) குறிக்கிறது. 


PET computer : பெட்‌ கணிணி : 
Persona! Electronic Transaction 
ழம்‌ என்பதன்‌ குறும்‌ 
பெயர்‌. 1977 இல்‌ கம்மோடர்‌ 
நிறுவனம்‌ சிபிஎம்‌ மற்றும்‌ 
ஃபிளாஸ்டிக்‌ சார்ந்த தனி நபர்‌ 
கணினியை அறிமுகப்‌ 


70 


Petri nets 


படுத்தியது. முதல்‌ மூன்று தனி 
நபர்‌ கணினிகளில்‌ இதுவும்‌ 
ஒன்று. 

Petri nets : பெட்ரி வலைகள்‌ : 
ஒரு போகு ஒருங்கிணைவுடன்‌ 
கூடிய பொறியமைவுகளைக்‌ 
குறிப்பதற்கான பயனுள்ள 
மாதிரி உருவம்‌. 


ஏ : .பீஜி : ஒர்‌ இணைய தள 
முகவரி பாப்புவா நியூ கினியா 
நாட்டைச்‌ சேர்ந்தது என்பதைக்‌ 
குறிக்கும்‌ பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ 
களப்பெயர்‌. 


80 : பீஜிபீ : மிகச்‌ சிறந்த 
அந்தரங்கம்‌ என்று பொருள்‌ 
படும்‌ Pretty Good Privacy என்ற 
தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 
குறும்பெயர்‌. ஃபிலிப்‌ ஸிம்மர்‌ 
மான (Philip Zimmermann) உரு 
வாக்கிய ஆர்‌எஸ்‌ஏ படிமுறைத்‌ 
தருக்கத்தின்‌ அடிப்படையில்‌ 
அமைந்த பொதுத்திறவி மறை 
யாக்க (Public Key Encryption) 
முறைக்கான ஒரு நிரல்‌. பீஜிபி 
மென்பொருளின்‌ பராமரிப்பு 
உதவியில்லாத இலவசப்‌ 
பதிப்பும்‌, உதவியுள்ள வணிகப்‌ 
பதிப்பும்‌ கிடைக்கின்றன. 

.றh : .பீஹெச்‌ : ஓர்‌ இணைய 
தள முகவரி ஃபிலிப்பைன்ஸ்‌ 
நாட்டைச்‌ சேர்ந்தது என்பதைக்‌ 
குறிக்கும்‌ பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ 
களப்பெயர்‌. ்‌ 


1106 


Phase modulation 


phase அலையிடைப்படி; 
மாறுபாட்டுக்‌ கோணம்‌; அலை 
ஒப்புப்‌ படிநிலை : ஒரே அலை 
வரிசை உள்ள இரு சமிக்கை 
களுக்கு இடையே உறவு 
நிலையை ஒப்பிடும்‌ அளவீடு. 
இது கோணங்களில்‌ அளக்கப்‌ 
படுகிறது. ஒரு முழு அலைவுச்‌ 
சுழற்சிக்கு 360 டிகிரிகள்‌. ஒரு 
சமிக்கை இன்னொன்றை 0 
முதல்‌ 180 டிகிரிகள்‌ வரை 
முந்தவோ பிந்தவோ முடியும்‌. 


Phase change recording : நிலை 
மாற்றப்‌ பதிவிடல்‌ : ஒளிமுறை 
பதிவாகும்‌ தொழில்‌ நுட்பம்‌. 
உலோக மேற்பரப்பின்‌ படிகப்‌ 
பகுதியில்‌ மாற்றியமைப்பதன்‌ 
மூலம்‌ துண்மியை உருவாக்க 
லேசர்‌ பயன்படுத்தப்படுறைது. 
படிக்கும்போது துண்மி ஒளியைப்‌ 
பிரதிபலிக்கிறது அல்லது ஏற்றுக்‌ 
கொள்றெது. 


Phased conversion : படிப்படி 
மாற்றம்‌ : பழைய தரவு அமைப்‌ 


பிற்குப்‌ பதிலாகப்‌ புதிய 
அமைப்பினைப்‌ படிப்படியாகப்‌ 
புகுத்துவதற்கான பொறி 


யமைவு நிறைவேற்ற முறை. 
இது நேரடி மாற்றத்திற்கு (01201 
conversion) மாறுபட்டது. 

phase encoding : அலையிடைப்‌ 
படி குறியாக்கம்‌ : 1. தொடர்‌ 
முறை (A209) சுமப்பி அலை 


Phase locked 


மீது இலக்க முறைத்‌ தரவுவை 
ஏற்றும்‌ செயலாக்க முறை. 
குறிப்பிட்ட கால இடவெளி 
யில்‌ சுமப்பியின்‌ படிநிலைக்‌ 
கோணத்தை மாற்றி, தரவு 
அனுப்புகையில்‌ துண்மி (பிட்‌) 
அடர்வு அதிகரிக்கப்படுறெது. 
2. மின்காந்த சேமிப்புச்‌ சாதனங்‌ 
களில்‌ தரவுவைப்‌ பதியும்‌ ஒரு 
வகைத்‌ தொழில்நுட்பம்‌. இந்த 
முறையில்‌ தரவு சேமிப்பு அலகு 
இருபகுதிகளாகப்‌ பிரிக்கப்‌ 
பட்டு ஒவ்வொன்று எதிரெதிர்‌ 
துருவநிலை கொண்டதாக 
காந்தப்படுத்தப்படுகிறது. 
Phase locked : நிலைபூட்டிய: 
ஒரு மின்னணு மின்சுற்றில்‌ ஒரே 
நேரத்திய தாக்குதலைப்‌ பரா 
மரிக்கும்‌ தொழில்நுட்பம்‌. உள்‌ 
ளீட்டு சமிக்கைகளிடமிருந்து 
மின்சுற்றுகள்‌ அவற்றின்‌ நேரத்தை 
அமைத்துக்‌ கொள்கின்றன. 
மேலும்‌, ஒரேநேரத்தில்‌ எல்லாம்‌ 
இயங்குகின்றனவா என்பதற்‌ 
கான பதில்பெறும்‌ மின்சுற்று 
களையும்‌ அவை வழங்குகின்றன. 
‘ Phase modulation : நிலைக்‌ 
குறிப்பேற்றம்‌ அனுப்பும்‌ 
தொழில்துட்பம்‌ தரவு சமிக்‌ 
கையை அதனைக்‌ கொண்டு 
செல்லும்‌ அமைப்புடன்‌ சேர்க்‌ 
கிறது. கேரியரின்‌ நிலையை 
மாற்றியமைப்பதன்‌ மூலம்‌ இது 
செய்யப்படுகிறது. 


1107 


phoenix BIOS 


phase-shift keying : படிநகர்வு 
குறியாக்கம்‌ : தகவலைக்‌ குறி 
யாக்கம்‌ செய்ய இணக்கிகளில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ ஒரு தரவு 
தொடர்பு வழிமுறை. இலக்க 
முறைத்‌ தரகவலை ஏந்திச்‌ 
செல்ல ஒரு சுமிப்பி அலையின்‌ 
படி நிலை நகர்வு, அடிப்படை 
யாகக்‌ கொள்ளப்படுகிறது. 
இந்த நுட்பத்தின்‌ எளிய 
வடிவம்‌, சுமப்பி அலையின்‌ 
படிநிலை இருநிலைகளில்‌ 
ஏதேனும்‌ ஒன்‌ றில்‌ இருக்கும்‌. 0 
டிகிரி நகர்வு இருக்கும்‌ அல்லது 
180 டிகிரி நகர்வு இருக்கும்‌. 
அலையின்‌ படிநிலையை 
நேரெதிராக மாற்ற முடியும்‌. 
Pheripheral Slots : புறநிலைத்‌ 
துளை விளிம்புகள்‌ சில 
கணினிகளின்‌ இல்லத்திற்குள்‌ 
அமைக்கப்பட்டுள்ள வெற்றுத்‌ 
துளை விளிம்புகள்‌. இவற்றின்‌ 
மூலம்‌, வன்பொருள்களின்‌ 
எண்ணிக்கை அதிகரிக்காமல்‌ 
திறம்பாடுகளைப்‌ பெருக்கு 
வதற்கு, அச்சிட்ட மின்சுற்று 
வழி அட்டைகளைச்‌ சேர்க்க 
லாம்‌. மின்சுற்றுவழிப்‌ பலகை 
களைச்‌ செருகுவதற்கான தாய்ப்‌ 
பலகை குழிப்பள்ளங்கள்‌. 
phoenix BIOS : ஃபோனிக்ஸ்‌ 
பயாஸ்‌ ஃபோனிக்ஸ்‌ 
டெக்னாலஜிஸ்‌ நிறுவனம்‌ 
தயாரிக்கும்‌ ரோம்‌ பயாஸ்‌ (ROM 


phone connector 


BIOS). ஐபிஎம்‌ ஒத்தியல்புக்‌ 
கணினிகளுக்கு உகந்தது. பீசி 
வார்ப்புக்‌ கணினிகளுக்கான 
மிகவும்‌ செல்வாக்குப்‌ பெற்ற 
ரோம்‌ பயாஸ்‌. ஐபிஎம்‌ ஒத்தியல்‌ 
புக்‌ கணினிகளிடையே, சந்தை 
யில்‌ அறிமுகப்படுத்தப்பட்ட 
வுடனேயேஃபோனிக்ஸ்‌ மிக 
வும்‌ புகழ்பெற்று விட்டது. 

phone connector பேசி 
இணைப்பி : நுண்பேசி அல்லது 


பேசி இணைப்பி 


ஒரு இணைதலைபேசி (Head 
hoாe) போன்ற ஒரு சாதனத்தை 
ஒரு கேட்பொலிக்‌ கருவி 
அல்லது கேட்பொலித்‌ 
திறனுள்ள தகவி ஆயெவற்று 
டன்‌ இணைக்கப்‌ பயன்படும்‌ 
ஓர்‌ உடன்‌ இணைப்பு. 


phone dialer : தொலைபேசிச்‌ 
சுழற்றி. 

phone hawk : தொலைபேசிக்‌ 
கொள்ளையன்‌ : மோடெத்தின்‌ 
மூலம்‌ ஒரு கணினியை 


1108 


phosphor 


அமைத்து தரவுகளை நகலெடுப்‌ 
பது அல்லது அழித்தலைச்‌ 
செய்பவனைக்‌ குறிப்பிடும்‌ குழு 
உச்‌ சொல்‌. 


phoneme occurance : சொல்‌ 
லில்‌ எழுத்து வருகை. 


Phonemes ஒலியன்கள்‌ 
மனிதர்‌ பேசும்முறையில்‌ அடங்கி 
யுள்ள மாறுபட்ட ஒலிகள்‌. பேசும்‌ 
சொற்களின்‌ மிகச்சிறிய அலகுகள்‌. 
எடுத்துக்காட்டு 2 க்‌, ச்‌, ஷ்‌. 
phonetic key board : ஒலியியல்‌ 
விசைப்பலகை. 


Phonetic System : ஒலிப்பியல்‌ 
முறை : குரல்‌ தகவல்‌ (ஒலியன்‌ 
கள்‌) அடிப்படையிலான தரவு 
களைப்‌ பயன்படுத்திப்‌ பேச்சு 
மொழி போன்ற ஒலிகளை 
உண்டாக்கும்‌ முறை. 


phonological analysis : ஒலி 
யமைப்புப்‌ பகுப்பாய்வு. 


phosphor : எரியம்‌ : பூமியில்‌ 
அரிதாகக்‌ கடைக்கும்‌ பொருள்‌. 
இது எதிர்‌ மின்கதிர்க்‌ குழலின்‌ 
உள்முகப்பில்‌ பூசுவதற்குப்‌ 
பயன்படுகிறது. ஒரு செய்தி 
அறிவிப்பின்‌ எலெக்ட்ரான்‌ 
துப்பாக்கிகள்‌ உண்டாக்கும்‌ 
ஒளிமினை இது இருத்தி 
வைத்துக்‌ கொள்கிறது. திரை 
யில்‌ காணும்‌ ஒவ்வொரு புள்ளி 
யும்‌ உண்மையில்‌ ஒரு குறிப்‌ 


photo composition 


பிட்ட நேரம்‌ ஒளிரக்கூடிய ஓர்‌ 
எரியமே ஆகும்‌. புள்ளிகள்‌ ஓர்‌ 
உருக்காட்சியை உருவாக்கப்‌ 
பயன்படுகின்றன. 


photo composition : ஒளிப்பட 
அச்சுக்கோப்பு : அச்செழுத்து 
களைக்‌ கோப்பதற்கு மின்னணு 
வியல்செய்முறைப்‌ படுத்து 
தலைப்‌ பயன்படுத்துதல்‌. அச்‌ 
செழுத்துகளை வரையறுப்பதை 
யும்‌, அமைப்பதையும்‌, அதனை 
ஒளிப்படச்‌ செய்முறைப்படித்‌ 


தயாரிப்பதையும்‌ இது 
உள்ளடக்கும்‌. 
photocD : “போட்டோ சிடி: 


ஒளிப்பட சிடி; ஒளிப்படக்‌ குறு 
வட்டு : கோடாக்‌ நிறுவனம்‌ 
உருவாக்கிய இலக்கமுறை 
யாக்கத்‌ தொழில்‌ நுட்பம்‌, 
3சமிமீ சுருள்‌, நெகட்டிவ்கள்‌, 
படப்பலகைகள்‌ (slides), 
வருடப்பட்ட படிமங்கள்‌ ஆகிய 
வற்றை ஒரு குறுவட்டில்‌ 
சேமிக்கும்‌ முறை. கோடாக்‌ 
போட்டோ டி இமேஜ்‌ பேக்‌ 
என்னும்‌ கோப்பு வடிவாக்க 
முறை என்றழைக்கப்படுகிறது. 
சுருக்கமாக பீசிடி என்பர்‌. 
பெரும்பாலான ஒளிப்பட, படச்‌ 
சுருள்‌ தொழிலகங்கள்‌ இந்த 
சேவையை வழங்குகின்றன. 
ஃபோட்டோ சிடியில்‌ சேமிக்கப்‌ 
படும்‌ படிமங்களை சிடி- ரோம்‌ 
மற்றும்‌ பீடி கோப்புகளைப்‌ 


1109 


photo pattern generation 


படிக்கும்‌ மென்பொருள்‌ உள்ள 
எந்தவொரு கணினியிலும்‌ 
பார்க்கமுடியும்‌. சிடி-க்களில்‌ 
பதியப்பட்டுள்ள படிமங்‌ 
களைப்‌ பார்வையிடுவதற்கென 
வடிவமைக்கப்பட்ட எந்த 
வொரு கருவியிலும்‌ இப்‌ படி 
மங்களைக்‌ காண முடியும்‌. 


photoconductor ஒளியில்‌ 
கடத்தி ஒளிபடும்போது 
கடத்தும்‌ திறம்‌ அதிகரிக்கின்ற 
ஒரு பொருள்‌. ஒளியில்‌ 
கடத்திகள்‌ பெரும்பாலும்‌ ஒளி 
யுணர்வுகளில்‌ பயன்படுத்தப்‌ 
படுகின்றன... ஒளியிழை வடங்‌ 
களில்‌ ஒளியை ஏற்று அதனை 
மின்துடிப்பாக மாற்றும்‌ 
பணியை இவை செய்கின்றன. 
photoelectric devices : ஒளிப்பட 
மின்னியல்‌ சாதனங்கள்‌ 
கண்ணுக்குப்‌ புலனாகும்‌ அகச்‌ 
சிவப்பு அல்லது புறவூதாக்‌ கதிர்‌ 
வீச்சின்‌ விளைவாக ஒரு 
மின்னியல்‌ சைகையினை 
உண்டாக்கும்‌ சாதனங்கள்‌. 
photo editor ஒளிப்பட 
தொகுப்பி : வருடப்பட்ட ஒளிப்‌ 
படம்‌ போன்ற படிமங்களை 
இலெக்கமுறை வடிவில்‌ கையாள்‌ 
வதற்கான வரைகலைப்‌ பயன்‌ 
பாடு. 


photo pattern generation : ஒளிப்‌ 
படத்‌ தோரண உருவாக்கம்‌ : 


photo plotter 


ஒன்றன்மேல்‌ ஒன்று படிந்துள்ள 
அல்லது அடுத்தடுத்துள்ள செவ்‌ 
வகப்‌ பரப்புகளின்‌ ஒரு தோரணி 
யில்‌ ஒளிபடும்படி செய்து ஓர்‌ 
ஒருங்கிணைந்த மின்சுற்று 
வழித்‌ திரையை உண்டாக்குதல்‌. 


photo plotter ஒளிப்பட 
வரைவி: அச்சிட்ட மின்சுற்று 
வழிப்‌ பலகை வடிவமைப்புக்‌ 
கும்‌, ஒருங்கிணைந்த மின்சுற்று 
வழித்திரைகளுக்கும்‌ ஒளிப்பட 
முறைப்படி உயர்ந்த அளவு 
துல்லியமான கலைப்‌ படைப்பு 
மாதிரிகளை உருவாக்குவதற்‌ 
கான வெளிப்பாட்டுச்‌ சாதனம்‌. 


ஒளியுணர்வு. 


photo typesetter : ஒளிப்பட 
அச்சுக்‌ கோப்பி; ஒளி அச்சுக்‌ 


Photo sensitive : 


கோப்பி வாசகங்களைத்‌ 
தொழில்முறையான உயர்தர 
அச்செழுத்துகளாக மாற்றக்‌ 


கூடிய கணினிக்‌ கட்டுப்பாட்டுச்‌ 
சாதனம்‌. பெரும்பாலான நூல்கள்‌, 
ஒளிப்பட அச்சுக்‌ கோப்பிகளில்‌ 
அச்சுக்கோக்கப்படுகன்றன. 


photographic : ஒளிப்படம்‌. 


photolithography : போட்டோ 
லித்தோகிராஃபி : ஒரு சிப்பு 
வில்‌ உள்ள மின்சுற்றுப்‌ பாதை 
கள்‌ மற்றும்‌ மின்னணுப்‌ 
பொருள்களின்‌ வடிவமைப்பை 
தகடின்‌ மேற்பரப்புக்கு மாற்று 
தின்ற லித்தோகிரஃபி நுட்பம்‌. 


1110 


photonics 


சிப்புவின்‌ ஒவ்வொரு அடுக்குக்‌ 
கும்‌ ஒரு ஒளிப்பட மூடி உரு 
வாக்கப்படும்‌. தகட்டின்‌ மீது 
ஒளி உணர்‌ திரைப்படப்‌ பூச்சு 
அளிக்கப்பட்டு ஒளிப்பட மூடி 
மூலம்‌ ஒளிரும்‌ ஒலியில்‌ 
காட்டப்படும்‌. தகடினைச்‌ 
சென்றடையும்‌ ஒளி, படத்தை 
கடினப்படுத்துகிறது. தகட்டை 
அமிலத்தில்‌ அல்லது வெப்ப 
கியாஸ்களில்‌ நனைத்தால்‌ 
கடினப்படுத்தப்படாத பகுதி 
செதுக்கி எறியப்படுகின்றன. 

photomask : ஒளிப்பட மூடி : 
ஒளிபுகக்‌ கூடிய தகட்டின்‌ தெளி 
வற்ற உருவம்‌. ஒரு சாதனத்‌ 
திலிருந்து வேறொன்றுக்கு ஒரு 
உருவத்தை மாற்ற வேண்டு 
மென்றால்‌ ஒளி வடிகட்டி பயன்‌ 


படுத்தப்படுகிறது. 
photomicrography : ஒளிப்பட 
நுண்ணியல்‌ நுண்காட்டிப்‌ 


படங்களை ஒளிப்படமெடுத்தல்‌. 


photon : போட்டோன்‌; ஒளித்‌ 
துகள்‌ : ஒளியின்‌ அடிப்படைப்‌ 
பகுதிகள்‌. அதன்‌ மின்னணு 
இணைப்பகுதியைவிட அது 
சிறியது. ஆகவே போட்‌ 
டோனிக்‌ மின்சுற்றுக்குள்ளேயே 
அதனால்‌ அதிக அளவு சிற்றுரு 
வாக்க முடியும்‌. 

photonics : ஒளிப்படவியல்‌ : 
மின்சாரத்திற்குப்‌ பதிலாக 


ண 


photo-optic memory 


ஒளியைப்‌ பயன்படுத்தி எந்திர 
மின்சுற்றுகளை உருவாக்கிய 
அறிலியல்‌. 


photo-optic memory : ஒளிப்பட- 
ஒளியியல்‌ நினைவகம்‌; ஒளி 
ஊடக நினைவகம்‌ : சேமிப்புக்‌ 
காக ஒளியியல்‌ ஊடகத்தைப்‌ 
பயன்படுத்தும்‌ நினைவகம்‌. 
எடுத்துக்காட்டு : ஒளிப்படச்‌ 
சுருளில்‌ பதிவுசெய்வதற்கு ஒரு 
லேசரைப்‌ பயன்படுத்தலாம்‌. 
photorealism : நடப்பியல்‌ ஒளிப்‌ 
படம்‌; ஒளிப்பட நடப்பியல்‌; 
ஒளிப்பட எதார்த்தம்‌ : ஒளிப்‌ 
படத்துக்கு அல்லது நடப்பு 
வாழ்வின்‌ தரத்துக்கு படங்‌ 
களை/படிமங்களை உருவாக்கு 
கின்ற செயலாக்கம்‌. கணினி 
வரைகலையில்‌ எதார்த்த ஒளிப்‌ 
படத்திற்குத்‌  இறன்மிக்க 
கணினிகள்‌ தேவை. சிக்கலான 
கணிதத்தின்‌ அடிப்படையிலான 
நுட்பம்மிக்க மென்பொருளும்‌ 
தேவை. 


photorealistic image synthesis : 
ஒளிப்பட நிகழ்வுணர்‌ உருவப்‌ 
பிரிவு : கணினி வரைகலையில்‌, 
வரையறை செய்வதற்கான 
தொரு படிவம்‌. உண்மையான 
உருவத்தை அது உள்ளபடியே 
காட்டுகிறது. மேற்பரப்பு 
உள்ளமைப்பு, ஒளிமூலங்கள்‌, 
இயக்கத்‌ தடங்கள்‌, பிரதி 


1141 


physical 


பலித்தல்‌ போன்ற தன்மைகளை 
அது உள்ளடக்கியுள்ளது. 


photoresist : ஒளித்தடுப்பு : 
செதுக்குருவ மின்கடத்தாச்‌ 
சாதனங்களில்‌ “பயன்படுத்தப்‌ 
படும்‌ செய்முறை. இதில்‌, ஒரு 
சிலிக்கன்‌ தகட்டு வில்லையில்‌, 
இருக்க வேண்டிய பகுதியைத்‌ 
திரையிட்டு மறைத்து, ஆக்சிகர 
மான பரப்பு அகற்றப்படுகிறது. 
photosensor : ஒளிப்பட உணர்‌ 
கருவி : ஒளி உணர்‌ சாதனம்‌. ஒளி 
முறை நுண்ணாய்வு எந்திரத்‌ 
தில்‌ பயன்படுத்தப்படுவது. 
phrase search : சொல்தொடர்‌ 
தேடல்‌. 


[1021] 3 அத்துமீறி : ஒரு 
தொலைபேசிப்‌ பிணையம்‌ 
அல்லது பிற பாதுகாக்கப்பட்ட 
கணினி அமைப்புகளின்‌ அரண்‌ 
களை உடைத்து நொறுக்குபவர்‌ 
அல்லது அத்துமீறி உள்ளே 
நுழைபவர்‌. 

phreak? : அத்துமீறல்‌ : தொலை 
பேசிப்‌ பிணையம்‌ அல்லது 
கணினிஅமைப்புகள்‌- இவற்றின்‌ 
அரண்களை உடைத்து 
நொறுக்கி அத்துமீறல்‌. 
physical : பருப்பொருளான: 
மின்னணு அல்லது எந்திர 
நிலையிலான சாதனங்களைக்‌ 


| குறிப்பிடுகிறது. 


physical address 


physical address : பருப்பொருள்‌ 
முகவரி : ஒரு பொருள்‌ அல்லது 
சாதனத்தின்‌ உண்மையான, 


எந்திர முகவரி, 


physical coordinates : பருப்‌ 
பொருள்‌ ஒருங்கிணைப்புகள்‌ : 
ஒளிக்‌ காட்சியமைப்பின்‌ ஒரு 
இடத்தின்‌ ஒருங்கிணைப்புகள்‌. 
இதுமேல்‌ மூலையில்‌ அ௮ளப்‌ 
பதை ஓட்டி அளக்கப்படும்‌. 
இது 0,0 என்று கூறப்படும்‌. 


physical design : வடிவமைப்பு; 
பருப்பொருள்‌ சேமிப்புச்‌ 
சாதனங்களில்‌ தரவுகள்‌ எவ்‌ 
வாறு வைத்து வரப்படுகின்றன 
என்பதையும்‌ அவை எவ்வாறு 
அணுகப்படுகின்றன என்பதை 
யும்‌ குறிக்கும்‌ சொல்‌. 


physical-image file : பருநிலை 
படிமக கோப்பு : குறுவட்டில்‌ 
(சிடி-ரோம்‌)  பதிவதற்காக 
வைத்துள்ள தரவுவை நிலை 
வட்டில்‌ சேமித்து வைத்துள்ள 
கோப்பு. இவ்வாறு ஒரு 
கோப்பில்‌ சேமித்து வைப்பது 
எல சிக்கல்களைத்‌ தவிர்க்க 
உதவுறெது. குறிப்பாக குறு 
வட்டில்‌ எழுதும்நேரம்‌ மிச்சமா 
சிறது. சிதறிக்கிடக்கும்‌ கோப்பு 
களை தேடிப்பிடித்து தொகுத்து 
2 முநுவதற்காக எடுத்துக்‌ 
கொள்ளப்படும்‌ அதிகநேரம்‌ 
தவிர்க்கப்படுகிறது. 


1112 


physical Jock’ 
physical layer பருநிலை 
அடுக்கு : ஏழு அடுக்குகள்‌ 
கொண்ட  ஐஎஸ்‌ஒ/ஒஎஸ்ஐ 


அடுக்கின்‌ முதல்‌ அல்லது மிக 
அடியிலுள்ள அடுக்கு. முற்றிலும்‌ 
வன்பொருளைர்‌ சார்ந்தது. தரவுப்‌ 
பரிமாற்றத்தில்‌ ஈடுபட்டுள்ள 
இரு கணினிகளுக்கிடையே 
இணைப்பை ஏற்படுத்தி பரா 
மரிக்கும்‌ பணிகலின்‌ அனைத்துக்‌ 
கூறுகளையும்‌ கவனித்துக்‌ 
கொள்கிறது. வட (08016) 
இணைப்பு, மின்சார சமிக்கை 
கள்‌ மற்றும்‌ எந்திர இணைப்பு 
கள்‌ ஆகியவை இவ்வடுக்‌கஇன்‌ 
வரன்முறைகளுள்‌ சில. 


physical link : பருப்பொருள்‌ 
இணைப்பு : இரண்டு சாதனங்‌ 
களுக்டையிலான மின்னணு 
இணைப்பு. தரவு மேலாண்மை 
யில்‌, ஒரு பட்டியல்‌ அல்லது 
பதிவகத்தில்‌ உள்ள காட்டி 
வேறொரு கோப்பில்‌ தரவு எந்த 
இடத்தில்‌ உள்ளது என்பதை 
அது குறிப்பிடும்‌. 


physical lock : பருநிலைப்‌ 
பூட்டு : தரவுவை பயனாளர்‌ 
அணுகுவதைத்‌ தடுத்தல்‌. 


பூட்டினைத்‌ இறத்தல்‌, மூடல்‌, 
பொத்தான்‌ அல்லது கோப்பு 
பாதுகாப்பு எந்திர அமைப்பு 
மூலம்‌ வழங்கப்படுகிறது. 
நெகிழ்வட்டின்மேல்‌ செய்வது 
போன்றது. 


physical memory 


physical memory : பருநிலை 
நினைவகம்‌ ஒரு கணினி 
அமைப்பில்‌ பொருத்தப்‌ 


பட்டுள்ள மெய்யான நினை 
வகம்‌. இது மெய்நிகர்‌ நினை 
வகத்துக்கு (Virtual Memory) 
மாறானது. எம்பி மட்டுமே 
பருநிலை ரேம்‌ (RAM) நினை 
வகம்‌ பொருத்தப்பட்டுள்ள ஒரு 
கணினியில்‌ 200 எம்பிவரை 
மெய்நிகர்‌ நினைவகம்‌ வைத்துக்‌ 
கொள்ள முடியும்‌. 


Physical object : பருநிலைப்‌ 
பொருட்கள்‌. 
Physical parts : பருநிலை 
உறுப்புகள்‌. 


physical record : பருப்பொருள்‌ 
பதிவேடு : உட்பாட்டுக்கான 
அல்லது வெளிப்பாட்டுக்கான 
தரவு அலகு. துளை அட்டை, 
நாடா வட்டகை, ஒரு வட்டில்‌ 
பதிவுசெய்தல்‌ போன்றவை 
இவ்வகையின. ஓர்‌ பருப்‌ 
பொருள்‌ பதிவுநூல்‌ ஒன்று அல்‌ 
லது மேற்பட்ட தருக்க முறைப்‌ 
பதிவுகள்‌ அடங்கியிருக்கலாம்‌. 

physical security : பருப்பொருள்‌ 
பாதுகாப்பு : ஒரு கணினி மையத்‌ 
தில்‌ சாதனங்களை அணுகு 
வதைக்‌ கட்டுப்படுத்துவதற்‌ 
கான காப்புகள்‌, சிறப்புக்‌ குறி 
யீடுகள்‌, பூட்டுகள்‌, மணியொலி 


அமைப்புகள்‌ ஆகியவை. 


1143 


pico second 


Pi (pye & 7) : பை: “பை” என்ற 
ஓலிப்புடைய கிரேக்க எழுத்து. 
வட்டத்தின்‌ விட்டத்திற்கும்‌ சுற்று 
வரைக்குமுள்ள வீதத்தினைக்‌ 
குறிக்கும்‌ அடையாள எழுத்து. 
இதன்‌ மதிப்பு எட்டு பதின்மத்‌ 
தானங்கள்வரைக்‌ கணக்கிடப்‌ 
பட்டுள்ளது. £:3.14159265 

pica : பிக்கா; அச்செழுத்து 
அளவீடு : 1. ஒர்‌ அங்குலத்தில்‌ 
ஆறுவரிகள்‌ அடுக்கக்கூடிய 
அளவுள்ள அச்சுருப்‌ படிவம்‌. 
picking device : பதிவுச்‌ சாதனம்‌; 
பொறுக்குச்‌ சாதனம்‌ : ஒரு காட்சித்‌ 
திரையில்‌ தரவுகளைப்‌ பதிவு 
செய்வதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
ஒளிப்பேனா, சுட்டிப்‌ பொறி 
போன்ற உட்பாட்டுச்‌ சாதனம்‌. 
01௦௦ : பிக்கோ : நூறாயிரங்‌ 
கோடியில்‌ ஒரு பகுதி. 
pico computer : பிக்கோ கணினி : 
ஒரு வினாடியின்‌ நூறாயிரங்‌ 
கோடியில்‌ ஒரு பகுதி நேரத்தில்‌ 
தரவுகளைச்‌ செய்முறைப்படுத்‌ 
தும்‌ திறன்வாய்ந்த ஒரு கணினி, 
pJava : பிக்கோஜாவா : 
ஜாவா மொழி நிரல்களை நிறை 
வேற்றுகிற நுண்செயலி. சன்‌ 
மைக்ரோசிஸ்‌ 

pico second : பிக்கோ வினாடி : 
ஒரு வினாடியில்‌ நூறாயிரங்‌ 
கோடியில்‌ ஒரு பகுதி. 


mr 


PICS 


PICS : பிக்ஸ்‌ : இணைய உள்‌ 
ளடக்கத்‌ தேர்வுக்கான பணித்‌ 
தளம்‌ எனப்‌ பொருள்படும்‌ P॥௮- 
form for Internet Content Selec- 
(1௦ என்ற தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. ஒரு 
மென்பொருளைப்‌ பயன்படுத்தி 
இணையப்‌ பயனாளர்‌ ஒருவர்‌ 
இணையத்திலுள்ள தமக்குப்‌ 
பிடித்த தகவலடங்கிய குறிப்‌ 
பிட்ட தளங்களைத்‌ தாமாகவே 
தேடி அணுகுமாறு செய்ய முடி 
யும்‌. அதேவேளையில்‌ விரும்‌ 
பத்தகாத தகவலடங்கிய தளங்‌ 
களைப்‌ புறக்கணிக்குமாறும்‌ 
செய்யமுடியும்‌. இவ்வாறு தளங்‌ 
களைத்‌ தேர்வு செய்ய வெவ்‌ 
வேறான தரமதிப்பீட்டு முறை 
கள்‌ பயன்பாட்டில்‌ உள்ளன. 


pict : .பிக்ட்‌ : மெக்கின்டோஷ்‌ 
கணினிகளில்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ பிக்ட்‌ (PICT) வடிவாக்க 
முறையில்‌ பதிவு செய்யப்படும்‌ 
வரைகலைப்‌ படிமக்‌ கோப்பு 
களை அடையாள்ங்‌ காட்டும்‌ 
கோப்பு வசைப்பெயர்‌. 


PICT : பிகட்‌ : பொருள்நோக்கு 
முறையிலோ பிட்‌-மேப்‌ முறை 
யிலோ வரைகலைப்‌ படிமங்‌ 
களைச்‌ சேமிப்பதற்கான ஒரு 
கோப்பு வடிவாக்க வரையறை. 
ஆப்பிள்‌ மெக்கின்டோஷ்‌ பயன்‌ 
பாடுகளில்‌ முதன்முதலாக பிக்ட்‌ 
கோப்பு வடிவாக்க முறை பயன்‌ 


1114 


piezoelectric 


படுத்தப்பட்டது. எனினும்‌, பல 
ஐபிஎம்‌ ஒத்தியல்புப்‌ பயன்பாடு 
களும்‌ பிக்ட்‌ கோப்புகளை 
படிக்க முடியும்‌. 

picture : படம்‌. 


picture box : படப்‌ பெட்டி, 


picture element : படத்‌ துகள்‌; 
படப்‌ புள்ளி. 
picture graph : படவரைவு : 


பட்டைகளுக்குப்‌ பதிலாகக்‌ குறி 
யீடுகளைப்‌ பயன்படுத்தும்‌ 
பட்டை வரைபடம்‌. 

picture in picture : படத்துள்‌ படம்‌. 
picture processing : பட அலசல்‌. 
picture tube : படக்குழல்‌ : எதிர்‌ 
மின்‌ கதிர்க்‌ கொடியைத்‌ திருப்பி 
ஒளியியக்கத்‌ திரைமீது விழச்‌ 
செய்ய உதவும்‌ அமைப்பு. இது 
தொலைக்காட்சிப்‌ படக்குழ 
லாகப்‌ பயன்படுத்தப்‌ படுகிறது. 
pie chart : வட்ட வரைபடம்‌ : 
தகவல்களைக்‌ குறித்துக்‌ காட்ட 
உதவும்‌ வரைபடம்‌. இதில்‌ 
தகவல்கள்‌ ஒரு வகை வட்ட 
வடிவில்‌ வரிசைப்படுத்தப்படு 
இன்றன. இதனால்‌ தகவலின்‌ 
ஒவ்வொரு இனத்தையும்‌ 
ஒருங்கிணைந்த தகவலாகக்‌ 
கண்ணால்‌ பார்க்கலாம்‌. 
piezoelectric : மின்‌ அமுக்கம்‌ : 
மின்னழுத்தத்திற்கு உட்படும்‌ 


piggyback board 


போது எந்திரவியல்‌ அழுத்தத்‌ 
திற்கு உள்ளாகிற அல்லது 
எந்திரவியல்‌ அழுத்தத்திற்கு 
உட்படும்போது மின்னழுத்‌ 
தத்தை உண்டுபண்ணுகிற சில 
படிகங்களின்‌ பண்பியல்பு. 


piggyback board குட்டி 
துணைப்‌ பலகை ; மின்சுற்று 
வழிப்‌ பலகை : ஒரு பெரிய மின்‌ 
சுற்று வழிப்‌ பலகைக்குக்‌ கூடுதல்‌ 
ஆற்றல்‌ சேர்ப்பதற்காக அந்தப்‌ 
பெரிய மின்சுற்றுவழிப்‌ பலகை 
மில்‌ பொருத்தப்படும்‌ ஒரு 
சிறிய அச்சிட்ட மின்சுற்று வழி, 


piggyback file துணைக்‌ 
கோப்பு; குட்டிப்‌ பைக்‌ கோப்பு : 
ஒரு கோப்பு முழுவதையும்‌ 
படியெடுக்காமல்‌ கோப்பின்‌ 
முடிவில்‌ கூடுதல்‌ பதிவுக்ளை 
ஏற்றுக்கொள்ளக்கூடிய கோப்பு. 


PILOT : பைலட்‌ (ஒரு கணினி 
மொழி): வாசகம்‌ அடிப்படை 
யிலான கணினி மொழி. 
முதலில்‌, கணினி உதவி 
யுடனான அறிவுறுத்தத்திற்‌ 
கான ஓர்‌ எழுத்தாளர்‌ மொழி 
யாக வடிவமைக்கப்பட்டது. 
தொடக்க மாணவர்களுக்கு 
கணினிச்‌ செயல்முறைப்‌ 
படுத்துதலைக்‌ கற்பிக்கவும்‌ 
பயன்படுகிறது. இதில்‌, 
ஆற்றல்‌ வாய்ந்த, சொற்‌ 
றொடரியல்‌ உரையாடல்‌ 


1115 


pinch roller 


செய்முறைப்படுத்தும்‌ கட்டளை 
கள்‌ அடங்கியுள்ளன. 

pilot method : வெள்ளோட்ட 
முறை : விரிவான நடவடிக்‌ 
கைப்‌ பரப்பில்‌ அல்லாமல்‌, 
ஒரே பகுதியில்‌ புதிய கணினி 
யமைவினைக்‌ கையாள 
முயலும்‌ நடவடிக்கை. எடுத்துக்‌ 
காட்டு : ஒர்‌ அமைவனத்தில்‌ 
புதியதொரு தரவு பொறியமை 
வினைப்‌ புகுத்தி, அது வெற்றி 
கரமாக இயங்குகிறது 
என்பதைக்‌ கண்டறியும்வரை 
அதனை அந்த அமைவனத்தின்‌ 
ஒரு பகுதி மட்டுமே பயன்‌ 
படுத்துமாறு செய்தல்‌. 

றர : பின்‌ : “சொந்த அடையாள 
எண்‌” என்று பொருள்படும்‌ 
“Personal Identification Number” 
என்ற ஆங்கிலச்‌ சொல்லின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
pinch roller : பிஞ்ச்‌ ரோலர்‌ : ஒரு 
நாடா இயக்கியில்‌ உள்ள சிறிய 


, பிஞ்ச்‌ ரோலர்‌ 


pin compatible 


தாராளமாகத்‌ திரும்பும்‌ சக்கரம்‌ 
அதை நகர்த்துவதற்காக மோட்‌ 
டாரால்‌ இயங்கும்‌ நாடாவை 
அது தள்ளுகிறது. 

pin compatible மாற்றுச்‌ 
சாதனங்கள்‌ : ஒரே மாதிரியான 
செயற்பணிகளை ஆற்றும்‌ 
சிப்புகள்‌ மற்றும்‌ சாதனங்கள்‌ 
தொடர்புடையது. இவற்றை 
ஒன்றுக்கு மற்றொன்றை 
மாற்றிப்‌ பொருத்தலாம்‌. இந்தச்‌ 
சாதனங்கள்‌ ஒரே உட்பாட்டு/ 


வெளிப்பாட்டுக்‌ குறியீடு 
களுக்கு ஒரே இணைப்புகளைப்‌ 
பயன்படுத்துகின்றன. 


pincushioning : பின்குஷனிங்‌: 
பக்கவாட்டில்‌ சாய்கின்ற திரை 
தடுமாறல்கள்‌. 

pi 1220 : குத்தூசி ஊட்டம்‌ : 
அச்சு எந்திரத்தில்‌ காகிதத்தை 
வாங்கிக்‌ கொள்ளும்‌ உருளை 


குத்தூசி கட்டிகள்‌ 


குததூசி ஊட்டம்‌ 


1116 


ping-pong buffer 


யில்‌ குத்தூசி மூலம்‌ காகிதத்தை 
விடுதல்‌. இது உராய்வு ஊட்டத்‌ 
திலிருந்து வேறுபட்டது. 

ping of death : மரண பிங்‌; 
மரண அடி; மரணத்‌ தாக்கு : 
இணையத்தில்‌ தீங்கெண்ணத்‌ 
துடன்‌ செய்யப்படும்‌ ஒர்‌ அழிவு 
நடவடிக்கை. இணையத்‌ தரவு 
பரிமாற்றத்தில்‌ ஒரு தரவுப்‌ பொதி 
என்பது 64 பைட்டுகளுக்கு 
மிகாமல்‌ இருக்கும்‌. இதை 
விடப்‌ பெரிய பொதி ஒன்றை 
பிங்‌ நெறிமுறையில்‌ இணையத்‌ 
தின்‌ வழியாக ஒரு தொலைவுக்‌ 
கணினிக்கு அனுப்பி வைப்‌ 
பதன்‌ மூலம்‌ அக்கணினியை 
நிலைகுலையச்‌ செய்யமுடியும்‌. 
pi po : ஒன்றாடப்‌ பயன்‌ 
பாடு; மாறி மாறி : உள்ளபடிக்கு 
கணக்கற்ற கோப்புத்‌ தொகுதி 
யில்‌ செய்முறைப்படுத்துதல்‌ 
தொடர்ந்து 
நடைபெறும்‌ வகை 
மில்‌ இரண்டு அல்‌ 
லது அதற்கு மேற்‌ 
பட்ட சேமிப்புச்‌ 
சாதனங்களை மாற்றி 
மாற்றிப்‌ 
படுத்துதல்‌. 
ping-pong buffer : 
பிங்‌-பாங்‌ இடை 
யகம்‌ : இரு கூறு 
களான இடை நினை 


பயன்‌ 


pin grid array 


வகம்‌. இரட்டை இடையகம்‌ 
எனலாம்‌. இதிலுள்ள 
ஒவ்வொரு பகுதியிலும்‌ மாற்றி 
மாற்றி உள்ளீட்டால்‌ நிரப்பப்‌ 
படுவதும்‌ வெளி யீட்டுக்கு 
வழித்தெடுப்பதும்‌ நடை 
பெறும்‌. இதன்‌ காரணமாய்‌ 
ஏறத்தாழ தொடர்ச்சியான 
உள்ளீட்டு/வெளியீட்டுத்‌ தரவு 
களின்‌ தாரை பாய்ந்து கொண்‌ 
டிருக்கும்‌. 

pin ஏம்‌ காஷ்‌ : பின்‌ கட்டக்‌ 
கோவை : பலகையில்‌ சிப்பு 
களைப்‌ பொருத்தும்‌ வழிமுறை. 
குறிப்பாக ஏராளமான 
பின்களைக்‌ கொண்ட சிப்பு 
களுக்குப்‌ பொருத்தமான 
முறை. பின்கட்டக்‌ கோவை 
சிப்புகளில்‌, பின்கள்‌ சிப்புவின்‌ 
அடிப்பாகத்திலிருந்து நீட்டிக்‌ 
கொண்டிருக்கும்‌. ஆனால்‌ 
இரட்டை ' உள்ளிணைப்புத்‌ 
தொகுப்புள்ள சிப்புகளிலும்‌, 
ஈயமில்லா சிப்புச்‌ சுமப்பித்‌ 
தொகுப்புகளிலும்‌ பின்கள்‌ 
சிப்புவின்‌ பக்கவாட்டு ஓரங்‌ 
களில்‌ நீட்டிக்‌ கொண்டிருக்கும்‌. 
ஈ௦ப(5 : ஊசி வெளியீடுகள்‌ : 
பல்‌ கம்பி இணைப்பியில்‌ 
உள்ள ஒவ்வொரு இணைப்பி 
யையும்‌ பற்றிய விளக்கமும்‌, 
நோக்கமும்‌. 

றiற5 : இணைப்பிகள்‌ : ஓர்‌ 
இரட்டை உட்பாட்டுத்‌ தொகுதி 


1117 


pipeline 


இணைப்பிகள்‌ 


யில்‌, ஒரு அச்சடிப்பி மின்‌ சுற்று 
வழிப்‌ பலகையிலுள்ள குதை 
குழிகளில்‌ செருகக்கூடிய சிறிய 
உலோக இணைப்பிகள்‌. 

0106 : குழாய்‌ : ஒரு நிரல்‌ தொட 
ரின்‌ வெளியீட்டை வேறொன்‌ 
றின்‌ உள்ளீடாக ஏற்றுக்கொள்ள 
பங்கிடும்‌ இடம்‌. டாஸ்‌ மற்றும்‌ 
ஓஎஸ்‌/2இல்‌ குழாய்‌ நிரல்‌ 
என்பது செங்குத்தான வரி “சுர்‌: 
என்ற சொல்லாணை பட்டியலின்‌ 
வெளியீட்டை வசைப்படுத்தும்‌ 
பயன்பாட்டுக்கு அனுப்புகிறது. 
pipeline : குழாய்‌ இணைப்பு; 
தேக்க நீக்கம்‌; குழாய்‌ தொடர்‌ : 
ஒன்றன்மேல்‌ ஒன்று அழுந்திச்‌ 


௨.௨.௨... 


pipelining 


செயற்படும்‌ சுழல்‌ செயற்பணி. 
கணினிகளின்‌ வேகத்தை அதி 
கரிக்க இது பயன்படுத்தப்படு 
இறெது. ஒரு கணினி நிரலை பல 
பகுதிகளாகப்‌ பகுத்து, 
அவற்றை ஒரே சமயத்தில்‌ 
நிறைவேற்ற இது உதவுகிறது. 


pipelining : முறைவழிப்படுத்‌ 
தல்‌ : 1. நினைவகத்திலிருந்து 
நிரல்களைக்‌ கொணர்ந்து குறி 
விலக்கம்‌ செய்து செயல்படுத்து 
வதில்‌ ஒரு வழிமுறை. இம்‌ 
முறையில்‌ ஒரே நேரத்தில்‌ பல 
நிரலாணைகளை வெவ்வேறு 
செயல்‌ நிலைகளில்‌ கொணர்ந்து 
குறிவிலக்கம்‌ செய்து செயல்‌ 
படுத்த முடியும்‌. இதனால்‌ ஒரு 
குறிப்பிட்ட நிரலை வேகமாகச்‌ 
செயல்படுத்த முடியும்‌. நுண்‌ 
செயலி தேவையின்றிக்‌ காத்‌ 
திருக்கும்‌ நேரத்தை மிச்சப்‌ 
படுத்த முடியும்‌. நுண்செயலி 
ஓர்‌ நிரலையைச்‌ செயல்படுத்தி 
முடிக்கும்போது அடுத்த நிரல்‌ 
தயாராக இருக்கும்‌. 2. இணை 
நிலைச்‌ செயலாக்கத்தில்‌ (parallel 
processing) நிரல்கள்‌ ஒரு 
செயலாக்க அலகிலிருந்து இன்‌ 
னொன்றுக்கு அனுப்பி வைக்கப்‌ 


படும்‌. தொழிலகங்களில்‌ 
தொகுப்புப்‌ பணித்தொடர்‌ 
அமைப்பு (85500 line) 


;போன்றது. ஒவ்வோர்‌ அலகும்‌ 
ஒரு குறிப்பிட்ட வகைச்‌ செயல்‌ 


1116 


Pitch 


பாட்டில்‌ திறன்‌ பெற்றிருக்கும்‌. 
pay : கள்ளத்தனமான : தனிப்‌ 
பட்ட அல்லது வணிகப்‌ பயன்‌ 
பாட்டுக்காக சட்டத்தை மீறி 
மென்பொருளை நகலெடுத்தல்‌. 


piracy investigaters கள 
வினைக்‌ கண்டுபிடிப்பவர்கள்‌. 
pte : திருட்டு; களவு : உரிமை 
பெற்ற மென்பொருளை திருடு 
கின்ற (அல்லது அனுமதியின்றி 
நகலெடுக்கின்ற) ஒரு நபர்‌ 
அல்லது நிறுவனம்‌. புதிய 
இந்தி “எழுத்தச்சு" ஒன்றுக்கு 
‘Software Pirate” என்று 
பெயரிடப்‌ பட்டுள்ளது. 

pit : பிட்‌ : பேக்ஐடீ (0800 (7) 
என்னும்‌ முறையில்‌ இறுக்கிச்‌ 
சுருக்கப்படும்‌ ஆவணக்‌ கோப்பு 
களின்‌ வகைப்பெயர்‌ (ஒxtensi0n). 
pit and and : குழி, சமதளம்‌: 
குறுவட்டில்‌ 0,1 பிட்டுகளை 
எழுதும்‌ இடம்‌. 

Pitch : அச்சுச செறிவு ; எழுத்‌ 
தடாவு : அச்சிட்ட வரியிலுள்ள 
எழுத்துகளின்‌ செறிவரைவு. 
இது, பொதுவாக ஓர்‌ அங்குலத்‌ 
தில்‌ எத்தனை எழுத்துகள்‌ என்ற 
வீதத்தில்‌ குறிக்கப்படுகிறது. 
எடுத்துக்காட்டு : 10 செறிவளவு 
என்பது ஒவ்வொரு அங்குலத்தி 
லும்‌ 10 எழுத்துகள்‌ அடங்கி 
யுள்ளன என்று பொருள்படும்‌. 


pits 

016 : குழிகள்‌. 
pivot table 
அட்டவணை. 


ஆய்ந்தறி 


pivote table report : ஆய்ந்தறி 
அட்டவணை அறிக்கை. 


pixel (picture element] : படக்‌ 
கூறுகள்‌; படப்புள்ளி; படத்‌ 
துணுக்கு; படத்‌ துகள்‌ : ஓர்‌ எழுத்‌ 
தினை அல்லது ஒரு வரைகலை 
உருக்காட்சியை உருவாக்கப்‌ 


படப்புள்ளி 


பயன்படுத்தப்படும்‌ தனித்‌ 
தனிப்‌ புள்ளிகளில்‌ ஒன்று. இது, 
காட்சித்‌ திரையில்‌ காணப்படும்‌ 
உருக்காட்சியின்‌ மிகச்‌ சிறிய 
அலகு. இதனை, சேமித்து 


1119 


PKUNZIP 


வைத்து, வரவழைத்து, காட்சி 
யாகக்‌ காட்டலாம்‌. 


piX! map : படப்புள்ளி இயல்‌ 
படம்‌ : ஒரு வரைகலைப்‌ படத்‌ 
தின்‌ படப்‌ புள்ளிப்‌ படிமத்தை 
அதன்‌ நிறம்‌, படிமம்‌, தெளிவு, 
நீள அகலம்‌, சேமிப்பு வடி 
வாக்கமுறை மற்றும்‌ ஒரு படப்‌ 
புள்ளியைக்‌ குறிக்க ஆகும்‌ 
துண்மி (பிட்‌)கள்‌ இவை உட்‌ 
பட விளக்கும்‌ ஒரு தரவு கட்‌ 


ச டமைமப்பு 


(data structure). 


PJINF : பீஜே/ 
என்‌எஃப்‌ 

முன்னிறுத்து 
சேர்‌ இயல்புப்‌ 
படிவம்‌ என்று 
பொருள்படும்‌ 
Projection-join 
Normal form 
என்ற தொட 
ரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ 
குறும்பெயர்‌. 
pk : கே: 
ஓர்‌ இணைய 
தள முகவரி 
பாகிஸ்தான்‌ நாட்டைச்‌ சேர்ந்‌ 
தது என்பதைக்‌ குறிக்கும்‌ பெரும்‌ 
புவிப்‌ பிரிவுக்‌ களப்பெயர்‌. 


PKUNZIP : பீகேஅன்ஸிப்‌ : ஒரு 
பகிர்‌ மென்பொருள்‌ பயன்கூறு 


பியப்புள்ளி 
“உருவாக்கப்‌ 


பகுதி * 


PLA 


நிரல்‌. பீகேஸிப்‌ (PK21/) என்‌ 
னும்‌ நிரல்‌ மூலம்‌ இறுக்கிச்‌ 
சுருக்கிய கோப்புகளை விரிக்கப்‌ 
பயன்படுகிறது. பெரும்பாலும்‌ 
பீகேஸிப்‌, பீகே அன்ஸிப்‌ 
இரண்டும்‌ சேர்ந்தே கிடைக்‌ 
கும்‌. பீகேவேர்‌ (006216) என்னும்‌ 
நிறுவனம்‌ இவற்றை வெளியிடு 
திறது. இந்த மென்பொருள்களை 
இந்த நிறுவனத்தின்‌ அனுமதி 
யின்றி வணிகப்‌ பயன்பாடு 
களுக்காக வெளியிட முடியாது. 


PLA பிஎல்‌ஏ : நிரலாக்கு 
தருக்கக்‌ கோவை : “செயல்‌ 
முறை வகுத்திடத்தக்க தருக்க 
முறை வரிசை" என்று பொருள்‌ 
படும்‌ “Programmable Logic Array" 
என்ற ஆங்கிலச்‌ சொல்லின்‌ 
குறும்பெயர்‌. இது, ஒரு குறிப்‌ 
பிட்ட அலுவல்‌ பணியை 
மட்டுமே செய்வதற்குச்‌ செயல்‌ 
முறைப்படுத்தப்பட்டுள்ள, ஒரு 
தரப்படுத்திய தருக்கமுறை 
இணைவனத்தைப்‌ பயன்படுத்து 
இற, படிப்பதற்கு மட்டுமே 
யான நினைவகத்துக்கு (௩௦௭) 
மாற்றாகப்‌ பயன்படக்கூடியது. 
plaintext நேரடிவாசகம்‌ 

வழக்கமான செய்தியை அதன்‌ 
மூலப்பொருள்‌ வடிவில்‌ குறிப்‌ 
பிடுவதற்கு மறைமொழி வல்லு 
நர்கள்‌ பயன்படுத்தும்‌ சொல்‌. 

planar ஒருதள நிலை : 
1. கணினி வரைகலையில்‌ 


1120 


planar transistor 


பொருள்கள்‌ ஒரே தளத்தில்‌ 
தோற்றமளிப்பவை. 2. குறை 
கடத்திப்‌ பொருள்கள்‌ உற்பத்தி 
முறையில்‌ செயலாக்கத்தின்‌ 
போது முழுமையும்‌ சிலிக்கான்‌ 
மென்தகடுகளின்‌ மேற்பரப்பின்‌ 
மூலத்தட்டை அமைப்பு மாறா 
மல்‌ பராமரித்தல்‌. மின்னோட்‌ 
டப்‌ பாய்வைக்‌ கட்டுப்படுத்தும்‌ 
தனிமங்களடங்கிய வேதியல்‌ 
பொருட்கள்‌ இந்த மேற்பரப்‌ 
பின்‌ கீழ்‌ பரப்பப்பட்டுள்ளன. 
planar area : பிளேனர்‌ பகுதி : 
கணினி வரைகலையில்‌, 
எல்லைகள்‌ உள்ள பொருள்‌. 
சதுரம்‌ அல்லது பல்‌ கோணம்‌ 
போன்றது. 


planar transistor : ஒருதள 
மின்மப்‌ பெருக்கி : மின்மப்‌ 
பெருக்கிகளுள்‌ ஒரு தனிச்சிறப்‌ 
பான வகை. மின்மப்‌ பெருக்கி 
யின்‌ மூன்று பகுதிகளும்‌ 
(திரட்டி, உமிழி, அடிவாய்‌) 
குறை கடத்திப்‌ பொருளின்‌ 
ஒற்றை அடுக்கில்‌ இழையப்‌ 
பட்டிருக்கும்‌. வழக்கத்தைவிட 
அதிக அளவிலான வெப்பம்‌ 
வெளியேறுவதற்கேற்ற வகை 
யில்‌ ஒருதள மின்மப்‌ பெருக்கி 
யின்‌ கட்டமைப்பு அமைந்‌ 
துள்ளது. எனவே இது மின்சக்தி 
மின்மப்‌ பெருக்கிகளுக்கு (Power 
Transistors) உகந்த வடிவமைப்‌ 
பாகத்‌ திகழ்கிறது. 


planimeter 


planimeter : சமதளமானி : ஒரு 
சமதள உருவம்‌, ஒரு எழுத்‌ 
தாணியால்‌ வரையப்படும்‌ 
போது, அந்த உருவத்தின்‌ மேற்‌ 
பரப்பினை அளவிடுவதற்கான 
புறநிலைச்‌ சாதனம்‌. 


plnit : பிளானிட்‌ : “பரிமாற்றுப்‌ 
போதனையைச்‌ 
செயல்முறைப்‌ 
படுத்தும்‌ மொழி” 
என்று பொருள்‌ 
படும்‌. “Program- 
ming Language for 
Interactive Teaching” 
என்ற ஆங்கிலச்‌ 
சொல்லின்‌ குறும்‌ 
பெயர்‌. கணினி 
வழி அறிவுறுத்தப்‌ 
பொறியமைவு 
களுடன்‌ பயன்‌ 
படுத்துவதற்காக வடிவமைக்கப்‌ 
பட்ட ஒரு மொழி. 


plansheet : சம தளத்‌ தகடு; விரி 
தாள்‌ : அகல்‌ தகட்டுப்‌ பணிப்‌ 
பாளம்‌ போன்றது. 


plasma display panel : படிகக்‌ 
காட்சி முனையம்‌; மின்மக்‌ 
காட்சித்‌ திரை : பொறியமைவு 
செய்த நியோன்‌ ஆர்கான்‌ வாயு 
வைப்‌ பயன்படுத்துகிற காட்சி 
முனைய வகை. காட்சிப்‌ பரப்‌ 
பில்‌ அடங்கியுள்ள ஓர்‌ அச்சு 
வார்ப்புருவில்‌ புள்ளிகளைத்‌ 


71 


1121 


platform 


திருப்புவதன்‌ மூலம்‌ உருக்‌ 
காட்சி உருவாக்கப்படுறெது. 
உயர்‌ ஆற்றல்‌ உருக்காட்சி 
உறுதிப்பாடுடையது: நீண்ட 
நேரம்‌ ஒளிரக்‌ கூடியது; சுடர்‌ 
நடுக்கம்‌ இல்லாதது. 


platen : தாள்‌ அழுத்துத்‌ தகடு; 


அழுத்துத்‌ தட்டு 


தாள்‌ அழுத்துத்‌ தட்டு 

அழுத்துத்‌ தட்டு; அழுந்துந்‌ 
தகடு; அச்சு உருளை : அச்சகத்‌ 
தில்‌ அச்சுத்தாள்‌ அழுத்தும்‌ 
தகட்டுப்‌ பாளம்‌. 

platform : மேடை : ஒரு குறிப்‌ 
பிட்ட மாதிரி அல்லது கணினி 
குடும்பத்திற்கான வன்பொருள்‌ 
கட்டுமான அமைப்பு. மென்‌ 
பொருள்‌ உருவாக்குபவர்கள்‌. 
தங்கள்‌ நிரல்‌ தொடர்களை 
எழுதுவதற்கு இது ஒரு தர 


அமைவாகும்‌. இயக்க 
அமைப்பையும்‌ இச்சொல்‌ 
குறிப்பிடுகிறது. 


platform - dependant 


platform - dependent : பணித்‌ 
தளம்‌ சார்ந்த. 

platform independant : பணித்‌ 
தளம்‌ சாராமை. 


platform independent develop- 
ment environment : பணித்தளம்‌ 
சாரா உருவாக்கச்‌ சூழல்‌. 


platform independent language : 
பணித்‌ தளம்‌ சாரா மொழி. ஜாவா 
மொழியை இவ்வாறு சிறப்‌ 
பித்துக்‌ கூறுவர்‌. 

PLATO : பிளேட்டோ : “தானியக்‌ 
கப்‌ போதனைச்‌ செயற்பாடு 
களுக்கான செயல்முறைப்‌ 
படுத்திய தருக்க முறை” எனப்‌ 
பொருள்படும்‌ "Programmed Logic 
for Automatic Teaching Operations” 
என்ற ஆங்கிலச்‌ சொற்றொடரின்‌ 
குறும்பெயர்‌. இது, கணினி 
அறி 
வுறுத்தப்‌ பொறியமைவு. இது 
பெரிய கணினிகளிலும்‌, படிகக்‌ 
காட்சி முனையங்களிலும்‌ 
பயன்படுத்தப்படுறெது. இதில்‌ 
இண்டர்கார்டன்‌ முதல்‌ பட்டப்‌ 
படிப்பு வரையிலான மாணவர்‌ 
களுக்கான பல்லாயிரம்‌ 
பாடங்கள்‌ அடங்கியுள்ளன. 


அடிப்படையிலான 


platter : வட்டத்தட்டு : நிலை 
வட்டு இயக்கியில்‌ உள்ளபடிக்‌ 
குத்‌ தகவல்களைச்‌ சேமித்து 
வைக்கும்‌ பகுதி. இது வட்ட 


1122 


PLCC 


இணைவான 


இரு வட்டத்‌ தட்டுகள்‌ 


வட்டுத்‌ தட்டு 


மான தட்டை வடிவ உலோகத்‌ 
தகடு. இதன்‌ இருபரப்புகளிலும்‌ 
பழுப்புநிற காந்தப்பொருள்‌ 
பூசப்பட்டுள்ளது. 

play button : இயக்குக்‌ குமிழ்‌. 
player : இயக்கி. 


PLIC : பீஎல்‌/சி : PL/I என்ற 
செயல்முறைப்படுத்தும்‌ மொழி 
யின்‌ ஒரு பதிப்பு. இது கல்வி 
நிறுவனங்களில்‌ பயன்படுத்தப்‌ 
படுகிறது. 

PLCC : பீஎல்சிசி : ஈயமற்ற 
பிளாஸ்டிக்‌ சிப்புச்‌ சுமப்பி 
என்ற பொருள்படும்‌ Plastic 
Leadless Chip Carrier என்ற 
தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 
குறும்பெயர்‌. பலகைகளில்‌ 
சிப்புகளைப்‌ பொருத்துவதில்‌ 
பின்பற்றப்படும்‌ ஈயமற்ற சிப்பு 
சுமப்பி முறையின்‌ ஒரு வேறு 


PL/I 


பாடான வகை. செலவு குறை 
வானது. இரண்டு சுமப்பிகளும்‌ 
தோற்றத்தில்‌ ஒன்றுபோல 
இருப்பினும்‌ பீஎல்சிசி-க்கள்‌ 
பருநிலையில்‌ ஈயமற்ற சிப்புச்‌ 
சுமப்பியுடன்‌ ஒத்தியல்பற்றவை. 
ஏனெனில்‌ அவை பீங்கான்‌ 
(௨2௦) பொருளால்‌ ஆனவை. 


£டா : பிஎல்‌/! : “செயல்முறைப்‌ 
படுத்தும்‌ மொழி - |” (Pர௦ஏாa- 
ஈறஏ 21௦006 - |) என்பதன்‌ குறும்‌ 
பெயர்‌. இது பொது நோக்கத்திற்‌ 
கான உயர்நிலை செயல்முறைப்‌ 
படுத்தும்‌ மொழி. இது அறி 
வியல்‌ மற்றும்‌ வணிகப்‌ பயன்‌ 
பாடுகளுக்காக வடிவமைக்கப்‌ 
பட்டது. கோபால்‌ (02001), 
ஃபோர்ட்ரான்‌ (07/8), ஆல்கால்‌ 
(8190) ஆகிய மொழிகளின்‌ அம்‌ 
சங்களை ஒருங்கிணைத்துள்ளது. 
PLIM : பிஎல்‌/எம்‌ : நுண்‌ கணினி 
களை செயல்முறைப்படுத்து 
வதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
செயல்முறைப்படுத்தும்‌ மொழி. 
இதனை “இன்டெல்‌ கார்ப்பொ 
ரேஷன்‌” {Intel Corporation) என்ற 
நிறுவனம்‌ வடிவமைத்தது. இது 
நுண்கணினிகளை மிக விரை 
வாக இயக்குவதற்கு நிரலிடு 
வதற்குரிய உயர்நிலை மொழி. 
இது Pப॥ என்ற பொதுநோக்குச்‌ 
செயல்முறைப்படுத்தும்‌ மொழி 
யிலிருந்து வடிவமைக்கப்‌ 
பட்டதாகும்‌. 


1123 


plotter 


PLM plus : பீஎல்‌/எம்‌ பிளஸ்‌ : 
*பீஎல்‌/எம்‌" என்ற செயல்‌ 
முறைப்படுத்தும்‌ மொழியின்‌ 
விரிவாக்கி வடிவம்‌. இதனை 
“நேஷனல்‌ செமி கண்டக்டர்ஸ்‌" 
(National Semi Conductors) என்ற 
நிறுவனம்‌ தனது நுண்‌ செய்‌ 
முறைப்படுத்துகளுக்காக வடி 
வமைத்தது. 


plot : வரைவு : ஒரு வரைவி 
மூலம்‌ வரைபடம்‌ அல்லது 
உருவப்படம்‌ வரைதல்‌. 


plotter : வரைவி; வரைவான்‌ : 
தானியக்கக்‌ கட்டுப்பாட்டுப்‌ 
பேனாக்கள்‌ மூலம்‌ காகிதத்தில்‌ 
படங்களையும்‌ வரைகலைக்‌ 
காட்சிகளையும்‌ வரைகிற ஒரு 
வெளிப்பாட்டுச்‌ சாதனம்‌. வரை 
கலைகளிலும்‌, கணினி உதவி 
யால்‌ உருவாக்கப்படும்‌ வடி 
வமைப்புகளிலும்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. பொறியியல்‌ 
துறையிலும்‌, துணி நெசவுத்‌ 
துறையிலும்‌ பணிபுரியும்‌ வடி 
வமைப்பாளர்களுக்கு இது 
பெரிதும்‌ உதவுகிறது. இதில்‌, 
காகிதம்‌ ஒரு தட்டையான : 
படுகைமீது ஏற்றப்பட்டிக்கும்‌. 
இதன்மீது வரைவதற்குரிய 
பேனா, 7 அச்சுகளில்‌ வரை 
படங்களை வரைகிறது. இதில்‌ 
பல்வேறு வண்ணங்களில்‌ வரை 
படங்களைப்‌ பெறுவதற்கு 


plotter, data 


பல்வேறு வண்ணப்‌ பேனாக்கள்‌ 
பயன்படுத்தப்படுகின்றன. 


plotter, data : தரவு வரைவி; 
தரவு வரைவுபொறி. 


plotter in a cartridge : பெட்டி 
யில்‌ நினைவகத்‌ தட்டுப்‌ பகுதி : 
சான்டியாகோவின்‌ பசிஃபிக்‌ 
டேட்டா புராடக்ட்ஸ்‌ நிறுவனத்‌ 
தின்‌ லேசர்‌ அச்சுப்பொறிகளுக்‌ 
காக ஒரு பெட்டியில்‌ அமையும்‌ 
எச்பிஜிஎல்‌ போலச்‌ செய்தது. 


plotter resolution : வரைவு 
தெளிவுத்‌ திறன்‌. 
plotter software வரைவி 


கணினிச்‌ செயல்முறை; வரைவி 
மென்பொருள்‌. 


plotter, x-y : x-y வரைவி. 


plotting a curve : வளைகோடு 
வரைதல்‌ ஆயத்தொலைவு 
களிலிருந்து புள்ளிகளை இடங்‌ 
குறித்து, அந்தப்‌ புள்ளிகளை 
இனைத்து வளைகோடாக 
வரைதல்‌. இது, மாறிலிகளுக்‌ 
இடையிலான தொடர்பினைச்‌ 
சித்தரிக்கும்‌ உள்ளபடியான 
வளை கோட்டினை ஏறக்குறைய 
ஒத்தி ருக்கும்‌. 

9ியர : இணைப்பி; செருகி : ஒரு 
கம்பி படத்திலுள்ள இணைப்பு. 
இது பொறியமைப்பின்‌ ஒரு 
பகுதியாக அமைந்திருக்கும்‌. 


1124 


plug compatible 


plug and play : இணைத்து - 
இயக்கு; பொருத்தி- இயக்கு : 
இன்டெல்‌ நிறுவனம்‌ உரு 
வாக்கிய வரன்முறைத்‌ தொகுதி. 
ஒரு பீசியை இயக்கும்போது, 
திரையகம்‌, இணக்கி மற்றும்‌ 
அச்சுப்பொறி போன்ற புறச்‌ 
சாதனங்களை தானாகவே 
அடையாளங்கண்டு தகவமைவு 
களை அமைத்துக்‌ கொள்ளும்‌. 
பயனாளர்‌ ஒருவர்‌ புறச்சாதனம்‌ 
ஒன்றை கணினியுடன்‌ 
இணைத்து இயக்கிக்‌ கொள்ள 
லாம்‌. தனியாகத்‌ தகவமைவு 
களைக்‌ குறிக்க வேண்டிய 
தில்லை. இணைத்து - இயக்கு 
வசதி வேண்டிய பீசி-க்களில்‌, 
இணைத்து இயக்கு வசதியுள்ள 
பயாஸ்‌, இணைத்து இயக்கு 
வதற்கான விரிவாக்க அட்டை 
யும்‌ இருக்க வேண்டும்‌. 


plugboard : இணைப்பிப்‌ பலகை; 
செருகுப்பலகை அலகுப்‌ 
பதிவுச்‌ சாதனங்களின்‌ செயற்‌ 
பாட்டினைக்‌ கட்டுப்படுத்தும்‌ 
துளையிட்ட பலகை. இதனைக்‌ 
கட்டுப்பாட்டுப்‌ பலகை (லோ! 
Panel) என்றும்‌ கூறுவர்‌. 


plug compatible மாற்று 
இணைப்பி; செருகுப்‌ பொருத்‌ 
தம்‌ : இடைமுகப்பு மாற்றமைவு 
தேவைப்படாத புறநிலைச்‌ சாத 
னம்‌. இதனை மற்றொரு 
உற்பத்தியாளரின்‌ பொறி 


ப ப ப பப்ப ட்ட்ட்ட்ட்ட்ட்டட்ட்டட்பட்டடயயபயயியிய்பியயயயயயமகிலியமில்‌ 


plug-in 1125 PNP transistor 
யமைவுடன்‌ நேரடியாக | மிக்குலான்‌ நாட்டைச்‌ சேர்ந்தது 
இணைக்கலாம்‌. என்பதைக்‌ குறிக்கும்‌ பெரும்‌ 


plug-in : கூடுதல்‌ வசதி : 1. ஒரு 
பெரிய பயன்பாட்டுத்‌ தொகுப்‌ 
பில்‌ கூடுதல்‌ வசதியை ஏற்‌ 
படுத்திக்‌ கொடுக்கும்‌ ஒரு சிறிய 
மென்பொருள்‌ நிரல்‌. 
3. தொடக்க காலங்களில்‌ நெட்‌ 
ஸ்கேப்‌ நேவிக்கேட்டர்‌ இணைய 
உலாவிக்காக இத்தகைய 
கூடுதல்‌ வசதி மென்பொருள்‌ 
கள்‌ வெளியிடப்பட்டன. 
பொதுவாக இணைய உலாவி 
(Internet Browser) ஹெச்டீ எம்‌எல்‌ 
ஆவணத்திற்குள்‌ உட்பொதித்த, 
அசைஷூட்டம்‌, ஒளிக்காட்சி, 
கேட்பொலி தொடர்பான 
கோப்புகளை அடையாளம்‌ 
காணாது. கூடுதல்‌ வசதி மென்‌ 
பொருளை நிறுவிக்கொண்டால்‌ 
இது இயல்வதாகும்‌. இப்போ 
தெல்லாம்‌ அனைத்து நிறுவனங்‌ 
களுமே தத்தமது மென்பொருள்‌ 
தொகுப்புகளுக்குக்‌ கூடுதல்‌ 
வசதி மென்பொருள்களை 
அவ்வப்போது வெளியிட்டு 
வருகின்றன. 

plugs and sockets : செருகி 
களும்‌ துளைகளும்‌ : எல்லா 
வகையான மின்னணுச்‌ சாதனங்‌ 
களையும்‌ ஒன்றாக இணைக்கும்‌ 
பருப்பொருள்‌ இணைப்புகள்‌. 
ற : .பீஎம்‌ : ஒர்‌ இணைய தள 
முகவரி செயின்ட்‌ பியாரே 


புவிப்‌ பிரிவுக்‌ களப்பெயர்‌. 
PMOS : பீஎம்‌ஓஎஸ்‌ : "௪-அலை 
வரிசை உலோக ஆக்சைடு 
மின்கடத்தாப்‌ பொருள்கள்‌” (2 - 
channel metallic oxide semi 
conductors) என்பதன்‌ குறும்‌ 
பெயர்‌. இது உலோக ஆக்சைடு 
அரைக்கடத்தி பொருள்‌ மின்‌ 
சுற்று வழிகளில்‌ மிகப்‌ பழமை 
யானது. இதில்‌ பாயும்‌ மின்‌ 
னோட்டத்தில்‌ நேர்‌ மின்னழுத்‌ 
தம்‌ பாய்கிறது. இது, -அலை 
வரிசை உலோக ஆக்சைடு 
அரைக்கடத்தி பொருள்‌ 
களிலிருந்து (N-channel MOS) 
வேறுபட்டது. 

ற : பிஎன்‌ : ஒர்‌ இணைய தள 
முகவரி பிட்கைர்ன்‌ நிவுகளைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ களப்‌ 
பெயர்‌. 

PN : பீஎன்‌ : “போலந்துக்‌ குறி 
மானம்‌” என்று பொருள்படும்‌. 
“polish notation” என்னும்‌ ஆங்‌ 
லெச்‌ சொல்லின்‌ குறும்பெயர்‌. 
PNP transistor : பீஎன்பீ மின்மப்‌ 
பெருக்கி : இருதுருவ (610012) 
மின்மப்‌ பெருக்கிகளுள்‌ ஒரு 
வகை. இதன்‌ அடிவாய்‌ (0856) 
என்‌ (N) - வகைப்‌ பொருளால்‌ 
ஆனது. பீ-வகைப்‌ பொருளால்‌ 
ஆன உமிழி (ஊர£ள) மற்றும்‌ 


poaching 


திரட்டி (6௦16௦0) இவற்றுக்கு 
இடையே செயல்படும்‌. ஒரு 
மின்மப்‌ பெருக்கியின்‌ மூன்று 
முனையங்களான அடிவாய்‌, 
உமிழி, திரட்டி ஆகிய 
மூன்றுக்குமிடையே மின்‌ 
னோட்டம்‌ பாயும்‌. ஒரு பீஎன்பீ 
மின்மப்‌ பெருக்கியில்‌ 
துளைகளே (மின்னணு இடம்‌ 
பெயர்ந்த வெற்றிடம்‌) பெரு 
மளவு மின்சுமப்பிகளாகச்‌ 
செயல்படுகின்றன. அவை 
உமிழியிலிருந்து திரட்டியை 
நோக்கி நகர்கின்றன. 


poaching : கரவு அணுகுதல்‌; 
ஊடுருவல்‌ : ஒரு பயனாளர்‌ 
தனக்கு உரிமையுடையதாக 
இல்லாத தகவல்களைத்‌ தேடிக்‌ 
கோப்புகளை அல்லது செயல்‌ 
முறைப்‌ பட்டியல்களை 
அணுகுதல்‌. 

pocket computer : பையளவுக்‌ 
கணினி: கையில்‌ கொண்டு 
செல்லக்கூடிய கையடக்கக்‌ 
கணினி. விண்டோஸ்‌ சிஇ 
என்னும்‌ இயக்க முறைமையில்‌ 
செயல்படும்‌ இக்கணினியில்‌, 
மேசைமேல்‌ கணினியில்‌ 
செயல்படும்‌ அனைத்துப்‌ பயன்‌ 
பாட்டுத்‌ தொகுப்புகளையும்‌ 
இயக்க முடியும்‌. 

point : புள்ளி; சுட்டு : வரை 
கலைத்‌ தகவலில்‌ மிகச்சிறிய 


1126 


point, assumed decimal 


அலகு. இது ஆயத்தொலைவு 
முறையில்‌ தனியொரு அமைப்‌ 
பிடத்தைக்‌ குறிக்கிறது. 

ற௦int-and-click : சுட்டு-பின்‌ 
-சொடுக்கு : பயனாளர்‌ ஒரு 
குறிப்பிட்ட தரவினைத்‌ தேர்வு 
செய்து உரிய நிரலினை இயக்கு 
வதற்கான ஒரு சுட்டி அல்லது 
பிற சுட்டுக்‌ கருவிகள்‌ மூலம்‌ 
இதனை எளிதாகச்‌ செய்ய 
முடியும்‌. சுட்டியில்‌ பொத்‌ 
தானைச்‌ சொடுக்கியும்‌, பிற 
சுட்டுக்‌ கருவிகளில்‌ அதற்குரிய 
பகுதியில்‌ அழுத்தியும்‌ 
இதனைச்‌ சாதிக்கலாம்‌. 

point and shoot : சுட்டுவும்‌ 
பாய்வும்‌ : சுட்டியை (கர்சர்‌) ஒரு 
வரியிலோ அல்லது ஒரு 
பொருளின்‌ மீதோ நகர்த்துவதன்‌ 
மூலம்‌ ஒரு பட்டியல்‌ தேர்வை 
தேர்ந்தெடுப்பது அல்லது ஒரு 
பயன்பாட்டை இயக்குவது 
திரும்பச்‌ செல்லும்‌ விசை 
அல்லது எலிவடிவச்‌ சுட்டிப்‌ 
பொத்தானை நகர்த்தியும்‌ 
இவ்வாறு செய்யலாம்‌. 


point arithmatic, fixed : நிலைப்‌ 
புள்ளிக்‌ கணக்கீடு. 

point arithmatic, floating : 
மிதவைப்‌ புள்ளிக்‌ கணக்கீடு. 
point, assumed decimal : எடு 
கோள்‌ பதின்மப்‌ புள்ளி. 


PointCast 
PointCast : பாயின்ட்காஸ்ட்‌, 
முன்‌ பரப்பு : இணையத்தில்‌ 


ஓவ்வொரு பயனாளருக்கும்‌ 
அவருக்கே உரித்தான செய்திக்‌ 
கட்டுரைகளைத்‌ தொகுத்துக்‌ 
காட்டும்‌ இணையச்‌ சேவை. 
வைய விரிவலையில்‌ உள்ள 
ஏனைய இணையப்‌ பயன்பாடு 
களைப்போலன்றி பாயின்ட்‌ 
காஸ்ட்‌ தள்ளு தொழில்‌ நுட்பத்‌ 
தைப்‌ (றய5॥ technology) பின்‌ 
பற்றுகிறது. கிளையனிலிருந்து 
குறிப்பிட்ட கட்டளை வரப்‌ 
பெறாமலே, வழங்கள்‌ 
தானாகவே தரவுவை அனுப்பி 
வைக்கும்‌. 

point, decimal : பதின்மப்‌ புள்ளி. 


point, entry : நுழைவுப்‌ புள்ளி; 
உள்ளீட்டு புள்ளி. 

ற௦inter : சுட்டு ; சுட்டுவான்‌; 
குறி; காட்டி; சுட்டி: 1. தொடர்‌ 
புடைய ஒரு பதிவின்‌ 
முகவரியைக்‌ கொண்டிருக்கிற 
ஒரு கோப்பு அட்டவணை, ஒரு 
பதிவேடு, அல்லது வேறு தரவுத்‌ 
தொகுதியுடன்‌ தொடர்‌ புடைய 
ஒரு தரவுக்‌ கூறு. 2. சில 
கணினியமைவுகளில்‌, நுண்‌ 
பொறியின்‌ அமைவிடத்தைக்‌ 
குறிக்கிற காட்சித்திரையின்‌ 
உருவமைப்பு. 
pointer arithmatic : சுட்டுக்‌ 
கணக்கீடுகள்‌. 


1127 


point of presence 


pointer type : சுட்டு இனம்‌. 
point identification : புள்ளி 
அடையாளம்‌ : ஆயத்தொலைவு 
அமைவிடம்‌, அதன்‌ தனிச்‌ செய்‌ 
முறைப்படுத்தல்‌ அலுவற்பணி 
கள்‌ உட்பட ஒரு வரைகலைப்‌ 
புள்ளி பற்றிய முழு விவரிப்பு. 
ற௦ரற£ing : சுட்டுதல்‌. 

pointing devices : காட்டும்‌ 
சாதனங்கள்‌; சுட்டிகள்‌; சுட்டிக 
காட்டும்‌ சாதனம்‌ : இறுதிப்‌ 
பயனாளர்கள்‌ கட்டளைகளைச்‌ 
செலுத்தவும்‌, தேர்வுகளைச்‌ 
செய்யவும்‌ அனுமதிக்கும்‌ 
சாதனங்கள்‌. விசைப்பலகையைப்‌ 
பயன்படுத்துவதற்கு மாற்றாக 
கணினி அமைப்பில்‌ உள்ள எண்‌ 
ணெழுத்து அல்லது தரவுகளை 
நேரடியாக நுழைக்க அனுமதிக்‌ 
கும்‌ சாதனங்கள்‌. எலிவடிவ சுட்டி 
மற்றும்‌ இயக்கப்பிடிகளைக்‌ 
காட்டும்‌ சாதனங்களாகும்‌. 
point listing : சுட்டுப்‌ பட்டிய 
விடல்‌ : பலரும்‌ விரும்பிப்‌ 
பார்வையிடும்‌ வலைத்தளங்‌ 
களை கொண்ட ஒரு தரவுத்‌ 
தளம்‌. தலைப்பு வாரியாக 
வகைப்படுத்தப்பட்டிருக்கும்‌. 
வடிவமைப்பு, உள்ளடக்கத்தின்‌ 
அடிப்படையில்‌ வலைத்‌ தளங்கள்‌ 
தர வரிசைப்படுத்தப்பட்டிருக்கும்‌. 
point of presence : கிளைப்‌ 
புள்ளி; தொடு முனை; கிளை 


இட ப ப ப ல ப பப்ய்யயமம்‌ 


point of sale software 


முனை; தொடு புள்ளி : 1 விரி 
பரப்புப்‌ பிணையத்தில்‌ ஒரு 
பயனாளர்‌ தொலைபேசி மூல 
மாகப்‌ பிணைத்துக்‌ கொள்ளும்‌ 
முனை. 2. நீண்ட தொலைவு 
தொலைபேசி இணைப்புத்‌ 
தடத்தில்‌, உள்ளூர்‌ தொலை 
பேரி இணைப்பகத்துக்கு அல்‌ 
லது தனிப்பட்ட ஒரு பயனா 
ளருக்கான இணைப்பு பிரிந்து 
செல்லும்‌ புள்ளி/முனை. 


point of sale software : விற்‌ 
பனை முனைய மென்பொருள்‌. 
point of sale termination : விற்‌ 
பனை முனைய முடிவிடம்‌. 


point representation, fixed : 
நிலைப்‌ புள்ளி உருவகிப்பு. 
point representation, floating : 
மிதவைப்‌ புள்ளி உருவகிப்பு. 
point set curve புள்ளித்‌ 
தொகுதி வளைகோடு; புள்ளி 
இணைப்பு வளைவு : புள்ளி 
களிடையே குறுயெ கோடு 
களின்‌ ஒரு வரிசையை வரை 
வதன்‌ மூலம்‌ வரையப்படும்‌ 
வளைகோடு. 


point to நேரடி 


இணைப்பு. 


point 


point to point line : நோடித்‌ 
தொடர்‌ பிணைப்பு : ஒரு தாய்க்‌ 
கணினிக்கும்‌ ஒரு சேய்மை 
முனையத்திற்குமிடையில்‌ ஒரு 


1128 


poisson distribution 


நேரடித்‌ தொடர்பினைக்‌ 
கொண்டுள்ள செய்தித்‌ தொடர்பு 
பொறியமைவு. 


point-of-sale (605) terminal : 
விற்பனை முனை முகப்பு 

1. உடனடியாக விற்பனையை 
யும்‌, இருப்பு பதிவேடுகளை 
யும்‌ ஒரு மையச்‌ செயலகத்தில்‌ 
புதுப்பித்து, 2. அச்சிடப்பட்ட 
விற்பனை பரிமாற்ற இரசீதினைத்‌ 
தருகின்ற திறனுடைய ஒரு உள்‌ 
ளீட்டு/வெளியீட்டுச்‌ சாதனம்‌. 
point-to-point channel : நேரடி 
இணைப்புத்‌ தடம்‌. 
point-to-point protocol (PPP) : 
நேரடி இணைப்பு நெறிமுறை ; 
நேரடி இணைப்பு மரபொழுங்கு. 
point-to-point Tunneling Proto- 
௦௦1 : நேரடி இணைப்பு சுரங்க 
வழி நெறிமுறை : மெய்நிகர்‌ 
தனியார்‌ பிணையங்களுக்கான 
(Virtual Private Networks-VPN) 
நெறிமுறை. குறும்பரப்புப்‌ 
பிணையத்தின்‌ சில கணுக்கள்‌ 
இணையத்தோடு தொடர்பு 
கொள்ள முடியும்‌. 

poisson distribution : பாய்சான்‌ 
விநியோகம்‌ : 18ஆம்‌ நுற்றாண்டு 
பிரெஞ்சு கணிதவியலார்‌ 
எஸ்‌.டி. பாய்சான்‌ உருவாக்கிய 
புள்ளிவிவர முறை. நடக்கக்‌ 
கூடிய நிகழ்வுத்‌ தொடரின்‌ 
விநியோகத்தைக்‌ கண்டுரைக்க 


poisson theory 


இது பயன்படுத்தப்படுகிறது. 
சான்றாக தகவல்‌ தொடர்பு 
அமைப்பு ஒன்றின்‌ சராசரி பரி 
மாற்றத்தின்‌ அளவினை மதிப்‌ 
பிடக்கூடுமென்றால்‌, ஒரு குறிப்‌ 
பிட்ட காலத்தில்‌ நடைபெறக்‌ 
கூடிய பரிமாற்றங்களின்‌ அதிக 
அளவு அல்லது குறைந்த அளவு 
எண்ணிக்கையையும்‌ மதிப்‌ 
பிடலாம்‌. 

poisson theory : பாய்சான்‌ கோட்‌ 
பாடு : தரவு செய்தித்‌ தொடர்புப்‌ 


போக்குவரத்தின்‌ ஒரு குறிப்‌ 
பிட்ட அளவினைக்‌ கையாள்‌ 


வதற்குத்‌ தேவைப்படும்‌ 
இணைப்புக்‌ கம்பிகளின்‌ 
எண்ணிக்கையை மதிப்பிடு 


வதற்கான கணித உத்தி, 


POKE : ஒரு-கணினி மொழி 
நிரல்‌ : கணினியின்‌ செயல்‌ 
முறைப்படுத்தத்‌ தக்க நினைவுப்‌ 
பதிப்பியில்‌ இட அமைவு 
எதிலும்‌ ஒரு மதிப்பளவினை 
நுழைப்பதற்குப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ கணினி மொழி நிரல்‌. 

POL : பீஓஎல்‌ : இரும "1" ஒரு 
திசையில்‌ பாயும்‌ மின்னோட்‌ 
டத்தினாலும்‌ இரும '0' எதிர்‌ 
திசை மின்னோட்டத்தினாலும்‌ 
குறிக்கப்படுகிற ஒரு நிலை. 
தெ, ஆக்க முறை உண்மைத்‌ 
தருக்க முறைக்கு வேறுபட்டது. 
Polar : துருவ முனைப்‌ போக்கு. 


1129 


polarized component 


polar coordinates : துருவ ஆயத்‌ 
தொலைவுகள்‌; முனை 
ஆயங்கள்‌ : ஒரு நிலையான 
புள்ளியிலிருந்து கோணத்தை 
யும்‌ தொலைவையும்‌ பொறுத்து 
ஒரு புள்ளியின்‌ அமை 
விடத்தைக்‌ குறித்துரைக்கின்ற 
வரைகலை முறை. 

polarity : காந்தப்போக்கு : மின்‌ 
சக்தி ஏறிய பகுதிகளின்‌ 
போக்கு. ஒரு துண்மியின்‌ இரும 
நிலையை இதுவே முடிவு 
செய்கிறது. நுண்‌ வரைகலை 
யில்‌ படிகளை எடுக்கும்போது 
ஒரு தோற்றத்திலிருந்து 
மற்றொன்றுக்கான வெளிச்‌ 
சத்திலிருந்து இருளுக்குள்ளான 
உறவு. பாசிட்டிவ்‌ காந்தப்‌ 
போக்கு என்றால்‌ வெளிச்சப்‌ 
பின்னணியில்‌ கறுப்பு எழுத்து 
கள்‌ இருக்கும்‌. நெகட்டிவ்‌ 
காந்தப்போக்கு என்றால்‌ கறுப்புப்‌ 
பின்னணியில்‌ வெள்ளை 
எழுத்துகள்‌ காணப்படும்‌. 
polarized component : துருவப்‌ 
பட்ட கருவிப்பொருள்‌ : ஒரு 
மின்சற்றில்‌ ஒரு கருவிப்‌ 
பொருளை இணைக்கும்போது, 
மின்சுற்றின்‌ துருவம்‌ பார்த்து 
கருவிப்பொருளின்‌ முனைகளை 
ஒரு குறிப்பிட்ட திசைப்‌ போக்‌ 
இல்‌ இணைக்கவேண்டும்‌. 
இருநிசையன்கள்‌, மின்‌இருத்தி 
கள்‌ மற்றும்‌ சில மின்தேக்கிகள்‌ 


polarizing 111/4 


ஆகியவற்றை இந்த வகையில்‌ 
சேர்க்கலாம்‌. 

polarizing 1112 : ஒளி வடிகட்டி : 
முனையத்‌ திரைகளில்‌ கண்ணை 
உறுத்தும்‌ கூசொளியைக்‌ 
குறைப்பதற்குப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ துணைச்‌ சாதனம்‌. 

polish notation  (PN} 
போலந்துக்‌ குறிமானம்‌ : ஒரு 
தொடர்‌ கணிதச்‌ செயற்பாடு 
களுக்கான தருக்க முறைக்‌ குறி 
மானம்‌. இதில்‌ குழுமக்‌ குறியீடு 
எதுவும்‌ பயன்படுத்தப்படு 
வதில்லை. மாறாக போலந்து 
தருக்கவியலறிஞர்‌ ஜான்‌ 
லுக்காசியே வீக்ஸ்‌ 1926இல்‌ 
உருவாக்கிய முன்னடைக்‌ குறி 
மானம்‌ பயன்படுத்தப்படுகிறது. 
pling : சாதன நுண்ணாய்வு: 
சில கணினி முனையப்‌ பொறி 
யமைவுகளில்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ செய்தித்‌ தொடர்புக்‌ 
கட்டுப்பாட்டு உத்தி, இதில்‌ 
மையச்‌ செயலகம்‌, ஒவ்வொரு 
சாதனத்திற்கும்‌ செய்முறைப்‌ 
படுத்துவதற்கு நேரம்‌ 
தேவையா என்பதைச்‌ சரி பார்க்‌ 
கிறது. தேவைப்படுமாயின்‌ 
அந்த அலகு தொடர்ந்து மற்றச்‌ 
சாதனங்களை நுண்ணாய்வு 
செய்கிறது. இதற்கு ஒவ்வொரு 
சாதனத்தையும்‌ விரைவாக 
இடைவிடாமல்‌ நுண்ணாய்வு 


செய்திட வேண்டும்‌. 


1130 


polymorphic tweening 


polling cycle : தேர்வுச்‌ சுழற்சி : 
ஒரு நிரல்‌ தன்‌ கட்டுப்பாட்டில்‌ 
உள்ள ஒவ்வொரு சாதனம்‌ 
அல்லது பிணையக்‌ கணு 

ஆகியவற்றுக்கு தகவல்‌ 
அனுப்ப எடுத்துக்கொள்ளும்‌ 
நேரமும்‌ தொடர்‌ நிகழ்வுகளும்‌. 


pollution free : மாசு அற்ற; மாசு 


இல்லாத. 


polygon : பாலிகன்‌ : கணினி 
வரைகலையில்‌ ஒரு தனிப்‌ 
பொருளாக நகர்த்தக்கூடிய 
அல்லது வண்ணத்தில்‌ நிரப்பக்‌ 
கூடிய பல பக்கங்களை உடைய 


பொருள்‌. 


polyhedron : பல்தளப்‌ பிழப்புரு : 
ஆறு அல்லது அதற்கு மேற்‌ 
பட்ட பக்கங்களுடைய 
பொருள்‌. இணைக்கப்பட்ட 


பாலிகான்களின்‌ ஒரு குழு. 


polyline : பல்வரி ; கணினி 
வரைகலையில்‌ இணைக்கபட்ட 
வரிகளின்‌ ஒரு தொடராக 
அமைக்கப்படும்‌ ஒரு தனிப்‌ 
பொருள்‌. 


polymorphic tweening : பாலி 
மார்‌ ஃபிக்‌ ட்வீனிங்‌: உயிர்ப்பட 
தொழில்நுட்பம்‌. ஒரு பெர்கள்‌ 
வேறு ஒன்றாக மாற்றும்போது 
இடைப்பட்ட உருவங்களை 
ஆரம்ப மற்றும்‌ முடிவு வடிவங்‌ 
களை வைத்து உருவாக்குவது. 


polymorphism 


polymorphism பல்லுருப்‌ 
பெறல்‌ பல உருவங்கள்‌ 
என்பது பொருள்‌. பொருள்‌ 
சார்ந்த நிரல்‌ தொடரமைப்பில்‌ 
அனுப்பப்படும்‌ பொருளுக்கு 
மாறுபட்ட முடிவுகளைத்‌ 
தரக்கூடிய ஒரு பொதுவான 
வேண்டுகோளை (செய்தி) 
அனுப்பும்‌ திறன்‌. 

polyphase sort : பல கட்ட 
வரிசையாக்கம்‌; பன்முக நிலை 
வகைப்படுத்தி புறநாடா 
வகைப்படுத்தி. இது ஆறு 
அல்லது அதற்குக்‌ குறைவான 
நாடாக்களுக்குப்‌ பயன்படுத்தப்‌ 
படுகிறது. 

polyvision : பல்காட்சி : அல்‌ 
பைன்‌ பாலிவிஷன்‌ நிறுவனத்‌ 
தின்‌ தட்டை அட்டைக்காட்சி. 
செங்குத்தான மற்றும்‌ கிடை 
மட்டமான மின்வாய்களுக்‌ 
கிடையில்வரும்‌ உலோக 
அயனிகளினாலான பிளாஸ்டிக்‌ 
திரைப்படத்தினைப்‌ பயன்‌ 
படுத்துறெது. இதில்‌ மின்சாரம்‌ 
குறுக்கடும்போது உலோக 
அயனிகள்‌ கறுப்பாகிவிடும்‌. 


pnஏ : பாங்க்‌ : 1972ஆம்‌ ஆண்டில்‌ 
அட்டாரிக்கைச்‌ சேர்ந்த நோலன்‌ 
புஷ்நெல்‌ (Nolan Bushnell) 
என்பவர்‌ உருவாக்கிய உலகின்‌ 
முதல்‌ வணிக ஒளிக்காட்சி 
விளையாட்டு (1 commercial 


1131 


POP-3 


video game). மேசை டென்னிஸ்‌ 
போன்ற விளையாட்டு. 


pooler கூட்டிணைப்பி 
முக்கிய நுழைவுத்‌ தகவலை 
முதன்மை கணினிக்கு ஏற்‌ 
புடைய வடிவத்தில்‌ ஒருங்‌ 
கிணைப்பதற்கான அல்லது 
மாற்றுவதற்கான சாதனம்‌. 


pop : எடு : ஓர்‌ அடுக்கை (6800 
யில்‌ மேலே உள்ள (கடைசி 
யாகச்‌ சேர்க்கப்பட்ட) உறுப்‌ 
பினைக்‌ கொணர்தல்‌. இந்தச்‌ 
செயலாக்கத்தில்‌ அடுக்கை 
யிலிருந்து அவ்வுறுப்பு நீக்கப்‌ 
பட்டு விடுகிறது. 


pop instruction : ஒத்தியல்பு 
நெட்வேர்‌ : மீட்பு செயற்பாட்‌ 
டினை நிறைவேற்றுகிற கணி 
நிரல்‌. . 
POP-2 : பாப்‌-2 : பட்டியல்‌ செய்‌ 
முறைப்படுத்தும்‌ மொழி. இது, 
எடின்பரோ பல்கலைக்கழகத்‌ 
தில்‌ உருவாக்கப்பட்டது. 


POP-3 பாப்‌-3 அஞ்சல்‌ 
நிலைய நெறிமுறை 3 என்று 
பொருள்படும்‌ Post Office 
Protocol 3 என்பதன்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. டீசிபீ/ 
ஐபீ பிணையங்களில்‌ மிகப்‌ 
பரவலாகப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
அஞ்சல்‌ நிலைய நெறிமுறை 
யின்‌ தற்போதைய பதிப்பு. 


mm 


populate 


populate : பொரிவு; சோப்பு : 
ஒரு அச்சிடப்பட்ட மின்சுற்று 
அட்டையில்‌ சில்லுகளையும்‌ 
பொருள்களையும்‌ பொருத்துதல்‌. 
முழுதும்‌ இனப்பெருக்கம்‌ 
செய்த அட்டை என்பது, 
அதனுள்‌ சேர்க்கக்கூடிய 
அனைத்துச்‌ சாதனங்களையும்‌ 
கொண்டிருக்கிறது என்றாகும்‌. 


populated board : நெரிசல்‌ 
பலகை : தனது மின்னணுவியல்‌ 
அமைப்பிகள்‌ அனைத்தையும்‌ 
கொண்டுள்ள மின்சுற்று வழி. 

இது. நெரிசலற்ற பலகை 
unpopulated board என்பதிலிருந்து 
வேறுபட்டது. 


p௦றபற : மேல்‌ மீட்பு : திரையில்‌ 
உள்ள சொற்பகுதி அல்லது 
உருவத்தின்‌ மேற்பகுதியில்‌ 
அழைக்கப்பட்டு காட்டப்படு 
கின்ற ஒரு வகையான பட்டி 
யல்‌. தேவையான ஒன்றைத்‌ 
தேர்ந்தெடுத்தபோது பட்டியல்‌ 
மறைகிறது. திரை மீண்டும்‌ 
வருகிறது. 

pop-up help : மேல்விரி உதவி : 
ஒர மென்பொருளில்‌ வழங்கப்‌ 
பட்டுள்ள நிகழ்நிலை (06) 
உதவி அமைப்பு. 
ஒ.ந குறிப்பிட்ட தலைப்பின்‌ 
மீது சொடுக்கினால்‌ உதவிச்‌ 
செய்திகள்‌ மேல்விரி சாளரங்‌ 
களில்‌ தோற்றமளிக்கும்‌. 


பயனாளர்‌ 


1132 


port’ 


பெரும்பாலும்‌ சுட்டியின்‌ வலது 
பொத்தானை அழுத்துவதால்‌ 
இத்தகைய உதவி விளக்கக்‌ 
குறிப்புகள்‌ கிடைக்கும்‌. 


pop-up menu or popup menu : 
மேல்விரி பட்டி : வரைகலைப்‌ 
பயனாளர்‌ இடைமுகத்தில்‌, 
பயனாளர்‌, ஒரு குறிப்பிட்ட 
உருப்படிமீது வைத்து, 
சுட்டியில்‌ வலப்பொத்தானைச்‌ 
சொடுக்கினால்‌ உ டனடியாய்த்‌ 
திரையில்‌ தோற்றமளிக்கும்‌ ஒரு 
பட்டி. திரையில்‌ எந்த இடத்தில்‌ 
வேண்டுமானாலும்‌ மேல்விரி 
பட்டி தோன்றும்‌. பொதுவாக, 
பட்டியில்‌ ஓர்‌ உருப்படியைத்‌ 


தேர்வு செய்தவுடன்‌ பட்டி 
மறைந்துவிடும்‌. 
pop-up messages : மேல்விரி 


செய்திகள்‌ : மேல்‌-விரி உதவிக்‌ 
குறிப்பைப்‌ பயன்படுத்திக்‌ 
கொள்ளும்போது திரையில்‌ 
தோன்றும்‌ செய்திகள்‌. 


pop-up window மேல்விரி 
சாளரம்‌ : ஒரு குறிப்பிட்ட விருப்‌ 
பத்‌ தேர்வை தேர்ந்தெடுத்த 
வுடன்‌ திரையில்‌. தோன்றும்‌ ஒரு 
சாளரம்‌. பெரும்பாலும்‌ சுட்டியின்‌ 
பொத்தானை விடும்வரை இந்தச்‌ 
சாளரம்‌ பார்வையில்‌ இருக்கும்‌. 
port! : துறை : ஒரு கருவியில்‌ 
பிற சாதனங்களைப்‌ இணைப்ப 


தற்கான பொருத்துவாய்‌. 


port’ 1133 Portable Document Format 
po? : கையாண்மை: ஏற்றுமதி : | முயற்சியை மேற்கொள்ள 
1. வேறுவகைக்‌ கணினியில்‌ | வேண்டும்‌. 

க எசம் வனகயில்‌ 
இயக்குமிவயில்‌ ஒரு திறனில்‌ portable computer 


மாற்றியமைத்தல்‌. 2. ஆவணங்‌ 
கள்‌, வரைகலைப்‌ படங்கள்‌ 
மற்றும்‌ பிற கோப்புகளை ஒரு 
கணினியிலிருந்து இன்னொரு 
கணினிக்கு மாற்றுதல்‌. 
portability : பெயர்வு ஆற்றல்‌; 
நகர்வுத்‌ திறன்‌ : ஒரு செயல்‌ 
முறையினை ஒரு கணினி 
சூழலிலிருந்து மற்றொரு 
சூழலுக்கு எளிதாக மாற்றுவதற்‌ 
குரிய வசதி. 

portable கையாளத்தகு ; 
கையாண்மைத்‌ திறன்‌ : 
1. ஒன்றுக்கு மேற்பட்ட கணினி 
களிலோ, ஒன்றுக்கு மேற்பட்ட 
இயக்க முறைமைகளிலோ 
செயல்படும்‌ திறன்‌. மிகுந்த 
கையாண்மைத்‌ திறனுள்ள 
மென்பொருள்களை மிக 
எளிதாக பிற கணினிகளில்‌ 
இயக்கலாம்‌. நடுத்தர 
கையாண்மைத்‌ திறனுள்ள 
மென்பொருள்களை கணீசமான 
மூயற்சிக்குப்பின்‌ பிற 
கணினிகளில்‌ இயக்கமுடியும்‌. 
கையாண்மைத்‌ திறனற்ற மென்‌ 
பொருள்களைப்‌ பிற கணினி 
களில்‌ இயக்க வேண்டுமெனில்‌ 
ஏறத்தாழ புது மென்பொருளை 
உருவாக்குவதற்கு எடுக்க 
வேண்டிய அளவுக்கான 


கையாண்மைக்‌ கணினி: கையில்‌ 
எளிதாக எடுத்துச்‌ செல்லுமாறு 
வடிவமைக்கப்பட்ட கணினி. 
உருவ அளவு சிறிதாகவும்‌ எடை 
குறைவானதாகவும்‌ இருக்கும்‌. 
கையேட்டுக்‌ கணினி, மடிக்‌ 
கணினி, உள்ளங்கைக்‌ 
கணினிகளை இவ்வகையில்‌ 
அடக்கலாம்‌. 


portable distributed objects : 
கையாளத்தகு பகிர்ந்தமைப்‌ 
பொருள்கள்‌ : நெக்ஸ்ட்‌ (NeXT) 
நிறுவனம்‌ உருவாக்கிய மென்‌ 
பொருள்‌. யூனிக்ஸில்‌ செயல்‌ 
படும்‌. ஒருவகைப்‌ பொருள்‌ 
மாதிரியத்தை (0016௦1 model) 
வழங்குகிறது. ஒரு பிணையத்தில்‌ 
பல்வேறு கணினிகளில்‌ சேமித்து 
வைக்கப்பட்டுள்ள மென்‌ 
பொருள்‌ கூறுகளை அவை ஒரே 
கணினியில்‌ இருப்‌ பது போன்று 
எளிதாக அணுக முடியும்‌. 


Portable Document Format : 
கையாண்மை ஆவண வடி 
வாக்கம்‌ : அடோப்‌ நிறுவனத்‌ 
தின்‌ வரன்முறை. மின்னணு 


ஆவணங்களைப்‌ பற்றியது. 
அடோப்‌ ௮க்ரோபேட்‌ குடும்ப 
வழங்கன்களிலும்‌, படிப்பி 


களிலும்‌ பயன்படுத்தப்படும்‌ 


portable document software 


ஆவண வடிவாக்கம்‌. சுருக்க 
மாக பீடிஎஃப்‌ (PDF) என 
அழைக்கப்படும்‌. 

portable document software : 
கையாளத்தகு ஆவண மென்‌ 
பொருள்‌. 


portable language : கையாண்மை 
மொழி : வேறு வேறு கணினி 
களில்‌ ஒன்றுபோலச்‌ செயல்‌ 
படும்‌ ஒரு கணினி மொழி. 
வெவ்வேறு கணினி அமைப்பு 
களுக்கான மென்பொருள்களை 
உருவாக்க இம்மொழியைப்‌ 
பயன்படுத்தலாம்‌. சி, ஃபோர்ட்‌ 
ரான்‌, அடா போன்ற மொழிகள்‌ 
இந்த வகையைச்‌ சார்ந்தவை. 
ஏனெனில்‌ இவை வெவ்வேறு 
கணினி இயக்கமுறைமைகளில்‌ 
ஒன்று போலச்‌ செயலாக்கப்படு 
கின்றன. அசெம்பிளி மொழி 
கையாண்மைத்‌ திறனற்ற 
மொழியாகும்‌. குறிப்பிட்ட 
அசெம்பிளி மொழியின்‌ நிரல்‌ 
தொகுதி குறிப்பிட்ட நுண்செயலி 
யில்‌ மட்டுமே செயல்படும்‌. 


portable netware : ஒத்தியல்பு 
நெட்வேர்‌ : நாவெலின்‌ நெட்வேர்‌ 
ஆப்பரேட்டிங்‌ சிஸ்டத்தின்‌ 
ஓ.இ.எம்‌. பதிப்பு. குறிப்பிட்ட 
விற்பனையாளரின்‌ எந்திரத்திற்‌ 
காக அதைத்‌ தொகுக்கலாம்‌. 


Portable Network Graphics : 
கையாண்மைப்‌ பிணைய வரை 


1134 


port enumerator 


கலை : பிட்மேப்‌ வரைகலைப்‌ 
படிமங்களைச்‌ சேமிப்பதற்கான 
ஒரு கோப்பு வடிவாக்க முறை. 
ஜிஃப்‌ (GIF) வடிவாக்க 
முறைக்கு மாற்றானது. ஆனால்‌ 
ஜிஃப்‌ வடிவாக்க முறைக்குள்ள 
சட்டக்‌ கட்டுதிட்டங்கள்‌ 
எதுவுமில்லை. சுருக்கமாக 
பீஎன்ஜி (ரா) என்பர்‌. 


portable programme: 
ஒத்தியல்வுச்‌ செயல்முறை 
ஒத்தியல்வுக்‌ கணினியமைவில்‌ 
பயன்படுத்தக்கூடிய பொருள்‌. 


port address : துறை முகவரி : 
ஒரு துறைக்கு முகவரியிடும்‌ 0 
முதல்‌ 65535-க்குள்ளான ஒரு 
எண்‌. நினைவக முகவரிகளிட 
மிருந்து துறை முகவரிகள்‌ 
வேறுபட்டவை. அசெம்பிளி 
மொழியின்‌ நிரல்களும்‌ பேசிக்‌ 
மொழியின்‌ நிரல்களும்‌ 
துறைகளை அணுக உதவும்‌. 
றா : வலைவாசல்‌. 

port conflict : துறை முரண்‌. 


port enumerator : துறைக கணக்‌ 
கெடுப்பி : விண்டோஸ்‌ இயக்க 
முறைமையில்‌ இணைத்து 
இயக்கு (ஸு 80 3௮) அமைப்‌ 
பின்‌ ஓர்‌ அங்கும்‌. கணினியை 
இயக்கும்போது, இந்த நிரல்‌ 
உள்ளீட்டு/வெளியீட்டுத்‌ துறை 
களைக்‌ கண்டறிந்து தகவமைவு 


port expander 


மேலாளருக்குத்‌ (௦ாரi9பration 
௨1806) தெரிவிக்கும்‌. 

port expander : துறை விரி 
வாக்கி : ஒரே துறையில்‌ பல 
சாதனங்களை இணைக்கப்‌ 
பயன்படும்‌ ஒரு வன்பொருள்‌ 
நுட்பம்‌. இம்முறையில்‌ ஒரு 
துறையில்‌ பல சாதனங்கள்‌ 
பொருத்தப்பட்டாலும்‌ ஒரு 
நேரத்தில்‌ ஒரு சாதனம்‌ 
மட்டுமே துறையைப்‌ பயன்‌ 
படுத்திக்‌ கொள்ளும்‌. 

portfolio management package : 
மேலாண்மை ஆவண வைப்‌ 
பகத்‌ தொகுப்பு : முதலீட்டு 
இருப்புகளின்‌ மாறும்‌ 
மதிப்பைத்‌ தேடி ஆராயும்‌ நிரல்‌ 
தொடர்‌. ஆவண வைப்பகத்தின்‌ 
நடப்பு நிலைபற்றிய அறிக்கை 
களை உருவாக்குவதன்‌ மூல 
மும்‌, (2) வாங்கும்‌, விற்கும்‌ 
விலைகள்‌, முதலீட்டு வரு 
மானம்‌, செலவுகள்‌, இலாபங்‌ 
கள்‌, இழப்புகள்‌ ஆகியவற்றைக்‌ 
காட்டும்‌ துல்லியமான வரி பதி 
வேடுகளை வைத்திருப்பதன்‌ 
மூலமும்‌ இதனைச்‌ செய்கிறது. 
port number : துறை எண்‌ : 
இணையத்தில்‌ இணைக்கப்‌ 
பட்ட கணினியில்‌ ஒரு குறிப்‌ 
பிட்ட செயலாக்கத்துக்கென ஐபீ 
பொதிகளை அனுப்பிவைக்கப்‌ 
பயன்படும்‌ எண்‌. சில துறை 
எண்கள்‌ நன்கறிந்த துறை எண்‌ 


1135 


portrait 


கள்‌ என்றழைக்கப்படுகின்றன. 
உலகளவில்‌ ஒரு குறிப்பிட்ட 
சேவைக்கென நிரந்தரமாய்‌ 
ஒதுக்கப்பட்டவை. எடுத்துக்‌ 
(காட்டாக, எஸ்‌எம்டீபீ- யின்8ழ்‌ 
மின்னஞ்சல்‌ தரவுகள்‌ எப்போதுமே 
துறையெண்‌ 25-க்கு அனுப்பப்‌ 
படுகின்றன. எஃடீபீ-க்கு துறை 
எண்‌ 31. ஹெச்டீடீபீ-க்கு துறை 
எண்‌-80. டெல்நெட்‌ போன்ற 
சேவைகளுக்கு அவை தொடங்‌ 
கும்போது தற்காலிக நிலை 
யில்லா துறை எண்கள்‌ ஒதுக்கப்‌ 
படுகின்றன. அந்தக்‌ குறிப்பிட்ட 
தகவல்‌ பரிமாற்றத்தில்‌, அந்த 
எண்ணுக்கு தகவல்‌ அனுப்பப்‌ 
படும்‌. முடிந்தவுடன்‌ அந்த 
எண்ணின்‌ பயனும்‌ முடிந்து 
விடும்‌. டீசிபீ மற்றும்‌ யுடிபீ 
நெறிமுறைகளில்‌ மொத்‌ தம்‌ 
65,535 துறை எண்களைப்‌ பயன்‌ 
படுத்தமுடியும்‌. 1 முதல்‌ 1024 
வரை சிறப்புத்‌ துறை எண்கள்‌. 
நிரலர்கள்‌ தம்‌ சொந்த நிரல்‌ 
களில்‌ 1084க்கு மேற்பட்ட 
எண்களையே பயன்படுத்திக்‌ 
கொள்ளவேண்டும்‌. 


portrait : உருவப்படம்‌; செங்‌ 
குத்து வடிவம்‌ : வன்படி உரு 
வங்களைச்‌ சார்ந்தது பற்றிய 
குறிப்பு புத்தகத்தில்‌ இருப்பது 
போல ஒரு பக்கத்தின்‌ குறும்‌ 
பகுதியில்‌ அந்த பணி அச்சிடப்‌ 
படுகிறது என்பதை உருவப்‌ 


mm வை கை 


portrait format 


படம்‌ குறிப்பிடுகிறது. 'ற௦ா£ாக!!' 
என்றசொல்‌ ஓவிய உலகத்‌ 
திலிருந்து எடுக்கப்பட்டது. 
அதில்‌ உருவப்படங்கள்‌ 
செங்குத்தாகவே அமைக்கப்படு 
கின்றன. 


portrait format : நீள்மை வடி 
வம்‌; செங்குத்து உருவமைவு, 


portrait mode : உருவப்பட 
முறை : செயல்படுத்தப்பட்ட 
ர்வு அல்லது அமைப்பின்‌ 
விளைவுகளை செயல்படுத்தப்‌ 
பட்டபின்‌ கண்காணித்து மதிப்‌ 
பீடு செய்தல்‌. 

portrait monitor 
திரையகம்‌ 


: நீள்மைத்‌ 
அகலத்தைவிட 


உயரம்‌ அதிகமிருக்கும்‌ கணினித்‌ 
திரையகம்‌. 82-11 அங்குலத்‌ 
அளவுக்கு ட்‌ 


தாளின்‌ ஒத்த 


நீளமைத்‌ திரையகம்‌ 


1136 


' பனைக்கான 


posit 


விகிதத்தில்‌ இருக்கும்‌ (அதே 
அளவு இருக்கும்‌ என்பதில்லை]. 


றர : துறைகள்‌. 

port settings துறை 
அமைப்புகள்‌. 

POS போஸ்‌ : விற்பனை 


முனையம்‌ எனப்‌ பொருள்படும்‌ 
Point Of Sale என்ற தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்பெயர்‌, 
ஒரு பொருள்‌ 
களுக்கான விலையயைச்‌ செலுத்‌ 
தும்‌ இடம்‌. பெரும்பாலும்‌ 
இந்த முனையங்களில்‌ விற்‌ 
விலைச்ரீட்டுத்‌ 
தயாரிப்புப்‌ பணிகள்‌ முழுக்கவும்‌ 
கணினி மயமாக்கப்பட்டிருக்‌ 
கும்‌. பொருளின்மீது ஓட்டப்‌ 
பட்டுள்ள விலைச்சீட்டு 
அல்லது பட்டைக்கோடு, வருடி 
மூலம்‌ படிக்கப்பட்டு விலைச்‌ 
சிட்டை தயாரிக்கப்படும்‌. 
மின்னணு பணப்பதிவேடுகள்‌ 
இருக்கும்‌. விற்பனை தொடர்‌ 
பான அனைத்துத்‌ தரவுகளும்‌ 
சிறப்புச்‌ சாதனங்கள்‌ மூலம்‌ 
பதியப்படும்‌. இதுபோன்ற 
முனையங்கள்‌ மிகப்பெரிய 
தானியங்கு பல்பொருள்‌ அங்‌ 


கடையில்‌ 


காடுகளில்‌ செயல்படுகின்றன. 


POSIT : போஸிட்‌ : திறந்தநிலை 
முறைமை இணையச்‌ செயல்‌ 
பாட்டுத்‌ தொழில்‌ நுட்பத்துக்‌ 
கான தனிக்‌ குறிப்புகள்‌ எனப்‌ 


position 


பொருள்படும்‌ Profiles For Open 
Systems Internet Working Techno- 
1004 என்ற தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
அமெரிக்க அரசின்‌ பிணையக்‌ 
கருவிகளுக்கான கட்டாயமற்ற 
தர வரையறைகள்‌. டீசிபீ/ஐபீ 
நெறிமுறையை முற்றிலும்‌ 
போஸிட்‌ ஏற்கிறது. இது 

காஸிப்பு(00510)க்கு அடுத்து 
்‌ வந்ததாகும்‌. 


position : நிலை. 


positional notation : இடநிலைக்‌ , 


குறிமானம்‌; இடம்‌ சார்ந்த குறி 
யீடு; இட மதிப்புக்‌ குறியீடு : 
இரண்டு அல்லது அவற்றுக்கு 
மேற்பட்ட எண்களைப்‌ பயன்‌ 
படுத்தி ஓர்‌ எண்ணளவைக்‌ 
குறிப்பிடும்‌ முறை. இதில்‌ வல 
மிருந்து இடமாக அடுத்தடுத்து 
வரும்‌ எண்கள்‌ அடிமூலத்தின்‌ 
ஏறுமுக முழு எண்விசைப்‌ 
பெருக்கமாகக்‌ கொள்ளப்படும்‌. 
எடுத்துக்காட்டு : 634 என்ற எண்‌ 
ணின்‌ பதின்ம எண்‌ விசைப்‌ 
பெருக்கத்தின்‌ (வர்க்கம்‌) அடி 
மூலம்‌ 10; இதன்‌ மதிப்பு ௪ 
4x 10° + 3x10’ + 6x102. 
position, bit : துண்மி நிலை; 
பிட்‌ இட நிலை. 

position x : x அச்சு ஆயத்தொலை. 


position y : y அச்சு ஆயத்‌ 


தொலை. 


72 


1137 


POSIX 


positive logic : உடன்பாட்டு 
தருக்கம்‌: '0' துண்மிக்காக 
குறைந்த மின்னழுத்தத்தையும்‌, 
'1"துண்மிக்காக அதிக மின்‌ 
அழுத்தத்தையும்‌ பயன்‌ 
படுத்தல்‌. Negative Logic 
என்பதற்கு எதிர்ச்சொல்‌. 
positive true logic : ஆக்கமுறை 
உண்மைத்‌ தருக்க முறை 
இந்தத்‌ தருக்க முறையில்‌ ஒரு 
குறைந்த அழுத்தம்‌ '0' இன்‌ ஒரு 
துண்மி மதிப்பளவைக்‌ குறிக்‌ 
கிறது; ஓர்‌ உயர்ந்த அழுத்தம்‌, 
1. இன்‌ ஒரு துண்மி 
மதிப்பளவைக்‌ குறிக்கிறது. 
POSIX : போசிக்ஸ்‌ : யூனிக்ஸுக்‌ 
கான கையாண்மை இயக்க 
முறைமை இடைமுகம்‌ எனப்‌ 
பொருள்படும்‌ Portable Operating 
System Interface for Unix என்ற 
தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 
குறும்பெயர்‌. போசிக்ஸ்‌ தர 
வரையறைப்படி அமைந்த நிரல்‌ 
களை ஒரு கணினியிலிருந்து 
இன்னொரு கணினியில்‌ எளி 
தாக செயல்படுத்த முடியும்‌. 
போசிக்ஸ்‌, யூனிக்ஸ்‌ 
முறைமைச்‌ சேவைகள்‌ அடிப்‌ 
படையில்‌ அமைந்தது. 
எனினும்‌ வேறு பல இயக்க 
முறைகளாலும்‌ செயல்‌ 
படுத்தப்படும்‌ வகையில்‌ அது 
உருவாக்கப்பட்டுள்ளது. 


post 


ற௦51 : அஞ்சல்‌; அஞ்சல்செய்‌; 
அஞ்சலிடு செய்திக்‌ குழு 
அல்லது பிற நிகழ்நிலைக்‌ கலந்‌ 
துரையாடலில்‌ ஒரு கட்டுரை 
அளித்தல்‌. பருநிலையிலுள்ள 
அறிக்கைப்‌ பலகையில்‌ அறி 
விப்புகளை ஓட்டுதல்‌ என்ற 
சொல்லிலிருந்து இச்சொல்‌ 
உருவானது. 


post document operator : பின்‌ 
குறிப்பு செயற்குறி. 
post edit : ஒட்டுத்‌ தொகுப்பு; 


பின்னிலைச்‌ செப்பம்‌ : ஒரு 
முந்தையக்‌ கணிப்பிலிருந்து 


வெளிப்பாட்டுத்‌ தரவு 
களைத்‌ தொகுப்பித்தல்‌. 
postfix notation பின்‌ 


னொட்டுக்‌ குறிமானம்‌: ஒரு 
கணிதக்‌ குறிமானமுறை. இதன்‌ 
மூலம்‌, 5, 3 என்ற இயக்கப்படு 
எண்களின்‌ கூட்டலை 334 என்று 
குறிப்பிட முடியும்‌. மறுதலைப்‌ 
போலந்துக்‌ குறிமானம்‌, இந்தக்‌ 
குறிமானத்தின்‌ ஒரு வடிவ 
மாகும்‌. இது, முன்னொட்டுக்‌ 
குறிமானத்திலிருந்து வேறு 
பட்டது. 

post implementation review : 
பின்‌ நிறைவேற்ற மறுஆய்வு : 
பல மாதங்கள்‌ பயன்‌ 
பாட்டிலுள்ள ஒரு பொறியமை 
வினை மதிப்பீடு செய்தல்‌. 
post increment operator : பின்‌ 


கூட்டு செயற்குறி. 


1138 


post mortem dump 


postmaster : போஸ்ட்‌ மாஸ்டர்‌ 
(அஞ்சல்‌ அதிகாரி) : 1. ஓர்‌ அஞ்‌ 
சல்‌ வழங்கனில்‌ மின்னஞ்சல்‌ 
சேவைகளைப்‌ பராமரிக்கும்‌ 
பொறுப்பினை வகிப்பவரின்‌ 
புகுபதிகைப்‌ (1௦008) பெயர்‌ 
(அதுவே, அவரின்‌ மின்னஞ்சல்‌ 
முகவரியுமாகும்‌). மின்னஞ்சல்‌ 
சேவையில்‌ கணக்கு வைத்‌ 
திருக்கும்‌ பயனாளர்‌ ஒருவருக்கு 
மின்னஞ்சல்‌ அனுப்புதல்‌/பெறு 
தலில்‌ ஏதேனும்‌ சிக்கல்‌ இருக்‌ 
கிறதெனில்‌ போஸ்ட்மாஸ்டர்‌ 
என்ற பெயருக்கு ஒரு 
செய்தியை அனுப்பி வைத்தால்‌, 
அஞ்சல்‌ வழங்கனின்‌ நிர்வாகிக்கு 
சென்று சேர்ந்து விடும்‌. (எ-டு) 
postmaster @ yahoo.co.in. 
3. மின்னஞ்சல்‌ அனுப்புதல்‌/ 
பெறுதல்‌ பராமரித்தலுக்கான 
ஒரு மென்பொருள்‌. நூறு 
சதவிதெம்‌ ஜாவா மொழி 
யிலேயே உருவாக்கப்பட்டது. 


post mortem : பின்னாய்வு : ஒரு 
செயற்பாடு நிறைவேற்றப்பட்ட 
பின்பு அதனைப்‌ பகுப்பாய்வு 
செய்தல்‌. 

post mortem dump : பின்னாய்‌ 
வுச்‌ சேமிப்பு : ஒரு செயல்முறை 
யின்‌ நிறைவேற்றத்தின்‌ முடி 
வில்‌ செய்யப்படும்‌ சேமிப்புக்‌ 


குவிப்பு. இது, நொடிப்புச்‌ 
சேமிப்புக்‌ குவிப்பிலிருந்து 
வேறுபட்டது. 


rrr rrr 


post office protocol 


post office protocol! : அஞ்சல்‌ 
நிலைய நெறிமுறை 

இணையத்திலுள்ள அஞ்சல்‌ 
வழங்கனுக்கான நெறிமுறை. 
மின்னஞ்சலைப்‌ பெற்று 
சேமித்து வைக்கிறது. முகவரி 
தாரருக்கு அனுப்பி வைச்கிறது. 
வழங்கனில்‌ பிணைத்துக்‌ 
கொள்ளும்‌ இளையன்‌ கணினி 
யில்‌ அஞ்சலைப்‌ பதிவிறக்கம்‌ 


செய்யலாம்‌. பதிவேற்றமும்‌ 
செய்யமுடியும்‌. 
postprocessor : பின்‌ செயலி: 


முதலில்‌ வேறொரு செயலி 
யினால்‌ கையாளப்பட்ட தரவு 
களில்மீது செயல்படக்கூடிய 
தொடுப்பி (60) போன்ற ஒரு 
மென்பொருள்‌ நிரல்‌ அல்லது 
ஒரு சாதனம்‌. 

PostScript : போஸ்ட்‌ ஸ்கிரிப்ட்‌ 
(பின்குறிப்பு) : அடோப்‌ சிஸ்‌ 
டம்ஸ்‌ நிறுவனத்தின்‌ பக்க 
விவரிப்பு மொழி. நெகிழ்வு 
மிக்க எழுத்துரு வசதிகளும்‌ 
உயர்தர வரைகலை வசதிகளும்‌ 
உடையது. உலகறிந்த பக்க 
விவரிப்பு மொழியான போஸ்ட்‌ 
ஸ்கிரிப்ட்‌, பக்க உருவரைக்கும்‌, 
எழுத்துருக்களை ஏற்றி வடி 
வமைக்கவும்‌ ஆங்கிலம்‌ ஒத்த 
எளிய கட்டளைகளைக்‌ கொண்‌ 
டது. அடோப்‌ சிஸ்டம்ஸ்‌ டிஸ்‌ 
பிளே போஸ்ட்ஸ்கிரிப்ட்‌ என்‌ 
னும்‌ மொழியையும்‌ வழங்கு 


1139 


post system 


கிறது. டிஸ்பிளே போஸ்ட்‌ 
ஸ்கிரிப்ட்‌ முற்ற முழுக்க 
விஸிவிக்‌ (WYSIWYG-What You 
See Is What You Get) வசதியை 


வழங்குகிறது. திரையில்‌ 
பார்வையிடவும்‌ அப்படியே 
அச்சிடவும்‌ இவ்விரண்டு 


மொழிகளும்‌ இணைந்து பயன்‌ 
தருகின்றன. 

Postscript font போஸ்ட்‌ 
ஸ்கிரிப்ட்‌ எழுத்துரு : போஸ்ட்‌ 


ஸ்கிரிப்ட்‌ பக்க விவரிப்பு 
மொழியில்‌ வரையறுக்கப்‌ 
பட்டுள்ள ஓர்‌ எழுத்துரு. 


போஸ்ட்ஸ்கிரிப்டுக்கு ஒத்தியல்‌ 
பான அச்சுப்பொறியில்‌ அச்சிடு 
வதற்கென உருவாக்கப்‌ பட்டது. 
போஸ்ட்ஸ்கிரிப்ட்‌ எழுத்துருக்‌ 
கள்‌ பிட்மேப்‌ எழுத்துருக்‌ 
களிலிருந்து மாறுபட்டவை. 
நளினம்‌, தெளிவு உயர்‌ 
தரமானவை. அச்சுக்கலைத்‌ 
துறையில்‌ நிலை பெற்றுவிட்ட 
தரக்‌ கட்டுப்பாடுகளுக்கு 
முற்றிலும்‌ இசைந்தவை. 
PostScript printer : போஸ்ட்‌ 
ஸ்கிரிப்ட்‌ அச்சுப்பொறி 
போஸ்ட்ஸ்கிரிப்ட்‌ ஆவணங்‌ 
களை அச்சிடுவதற்கான அச்சுப்‌ 


பொறி. 


post system : பதிவு பொறிய 
மைப்பு : பண்டக சாலைகளும்‌, 
பேரங்காடிகளும்‌ விற்பனை 
முனையப்‌ பொறியமைவு 


ccc 


posture 


களைப்‌ பயன்படுத்தி வரு 
இன்றன. இதிலுள்ள பணப்பதி 
வேடுகள்‌, உண்மையில்‌ ஒரு 
தனி நோக்கக்‌ கணினி முனை 
யமாகும்‌. இது, வணிக நட 
வடிக்கைகளை அப்பண்டக 
சாலையின்‌ தரவுக்‌ கோப்புகளில்‌ 
நேரடியாகப்‌ பதிவு செய்து, 
காட்சித்‌ திரையில்‌ காட்டுகிறது. 
இத, பட்டியலிடுவதைக்‌ 
கட்டுப்படுத்துகிறது; கடன்‌ 
வசதி அட்டை செல்லத்தக்கது 
தானா என்று சரிபார்க்கிறது; பிற 
தரவுகளைக்‌ கையாள கைப்பணி 
களைச்‌ செய்கிறது. 

posture : நிலைப்பாடு. 
potentiometer : மின்னழுத்த 
ஆற்றல்‌ மானி; மின்னழுத்த 
அளவி : எந்திரவியல்‌ இயக்கத்‌ 
திற்கு வீத அளவில்‌ மின்னியல்‌ 
வெளிப்பாட்டுக்‌ குறியீடுகளை 
உண்டாக்குவதற்குப்‌ பயன்‌ 
படும்‌ சாதனம்‌. 

0௦15 : பாட்ஸ : மிகப்‌ பழைய 
தொலைபேசி சேவை என்று 
பொருள்படும்‌ Plain Old Tele- 
phone Service என்ற தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
அடிப்படையிலான எண்‌ 
சுழற்றுத்‌ தொலைபேசி 
இணைப்புகளிலிருந்து பொது 
இணைப்பகப்‌ பிணையத்துடன்‌ 
தொடர்பு ஏற்படுத்தும்‌ முறை 
யில்‌ அமைந்தது. கூடுதல்‌ வசதி 


1140 


powerbook 


கள்‌, செயல்பாடுகள்‌ எதுவும்‌ 
இல்லாதது. ஒரு பாட்ஸ்‌ 
இணைப்பு என்பது, மேசை 
மீதுள்ள ஒரு சாதாரண தொலை 


பேசிக்‌ கருவியுடனான 
இணைப்பைக்‌ குறிக்கிறது. 
றப : ஊற்று : ஒரு கோப்‌ 


பினையோ அல்லது ஒரு நிர 
லின்‌ வெளிப்பாட்டையோ இன்‌ 
னொரு கோப்புக்கு அனுப்பி 
வைத்தல்‌ அல்லது இன்னொரு 
சாதனத்துக்கு அனுப்பி 
வைத்தல்‌. 

றா : வர்க்கம்‌; ஆற்றல்‌ : எண்‌ 
விசைப்‌ பெருக்கத்தை 
(வர்க்கம்‌) குறிக்கும்‌ குறியீடு. 
இதனை “அடுக்குப்‌ பெருக்கம்‌" 
என்பர்‌. நான்கின்‌ மூன்று வர்க்‌ 
கம்‌ என்றால்‌ 44 என்பதாகும்‌. 
இதனை 4 என்று எழுதுவர்‌. 
power amplifying circuit : மின்‌ 
பெருக்க மின்சுற்றுவழி : ஓர்‌ உட்‌ 
பாட்டு மாற்று மின்னோட்ட 
(AC) மின்னழுத்தத்தை ஒரு 
வெலிப்பாட்டு நேர்‌ 
மின்னோட்ட (06) மின்னழுத்த 
மாக மாற்றக்கூடிய மின்னணுவி 
யல்‌ மின்சுற்றுவழி. 


ணின்‌ 


powerbook : பவர்புக்‌ : ஆப்பிள்‌ 
நிறுவனத்தின்‌ மெக்கின்டோஷ்‌ 
கணினிக்‌ குடும்பத்தைச்‌ சேர்ந்த 
கையகக்‌ கணினிவகை. இதனை 
கையேட்டுக்‌ கணினி (Notebook 


Compt) என்பர்‌. 


power down 


power down : விசை நிறுத்தம்‌: 
1. ஒரு கணினியை அல்லது புற 
நிலைச்‌ சாதனத்தை நிறுத்தி 
விடுதல்‌. 2. மின்தடங்கல்‌ 
ஏற்படும்போது அல்லது மின்‌ 
விசை நிறுத்தப்படும்போது, 
கணினிக்கு அல்லது அதனுடன்‌ 
இணைந்துள்ள புறநிலைச்‌ 
சாதனங்கள்‌ சேதமடைவதைத்‌ 
தடுப்பதற்காக கணினி மேற்‌ 
கொள்ளும்‌ நடவடிக்கை. 


power fail / restart : மின்தடங்‌ 
கல்‌/தொடங்கல்‌ : மின்தடங்‌ 
களுக்குப்‌ பிறகு ஒரு கணினி 
தனது இயல்பான செயற்‌ 
பாட்டினைத்‌ தொடங்குவதற்கு 
இயல்விக்கும்‌ வசதி. 

0௦௭2 1211/பா௨ : மின்‌ நிறுத்தம்‌; 
மின்தடங்கல்‌; மின்‌ துண்டிப்பு : 
கணினி செயல்பட்டுக்‌ கொண்டி 


ருக்கும்போது மின்சாரம்‌ 
தடைப்படல்‌. மாற்று மின்‌ 
வழங்கி இல்லையெனில்‌ 


கணினியின்‌ நிலையா நினை 
வகத்தில்‌ (RAM) தேங்கியுள்ள 
தரவுகள்‌ இழக்கப்பட்டுவிடும்‌. 


powerரீப। : ஆற்றல்வாய்ந்த: வன்‌ 
பொருள்‌ விரைவாக இயங்குவ 
னவாகவும்‌, வடிவளவில்‌ பெரி 
தாகவும்‌, தம்மையொத்த எந்தி 
ரங்களை விட அதிகப்‌ பணி 
களைச்‌ செய்யக்‌ கூடியனவாக 


ப்பின்‌ ஆற்றல்‌ வாய்ந்தவை 
ர ஆற்ற 


1141 


power management 


எனக்‌ கருதப்படும்‌. மென்‌ 
பொருள்‌ திறமையாகச்‌ செயற்‌ 
படுவனவாகவும்‌, பெருமளவுப்‌ 
பணிகளைச்‌ செய்யக்கூடிய 
வையாகவும்‌ இருந்தால்‌ அவை 


ஆற்றல்‌ வாய்ந்தவை எனக்‌ 
கருதப்படும்‌. 

power macintosh பவர்‌ 
மெக்கின்டோஷ்‌ பவர்பீசி 


(Power PC) செயலி பொருத்தப்‌ 
பட்ட ஆப்பிள்‌ மெக்கின்டோஷ்‌ 
கணினி. பவர்‌ மெக்கின்டோஷ்‌ 
6100/60, 7100/66, 8100/80 
கணினிகள்‌ முதன்முதலில்‌ 1994 
மார்ச்சில்‌ வெளியிடப்பட்டன. 


power management மின்‌ 
மேலாண்மை. 


பவர்‌ மெககின்டோஷ்‌ 


power, memory 


power, memory : நினைவகத்‌ 
திறன்‌. 

றwer ௦14 : மின்னிணைப்புத்‌ 
துண்டிப்பு. 

power on மின்விசைத்‌ 
தொடுப்பு மின்விசையைத்‌ 
'தொடுப்பு' நிலையில்‌ வைத்து 
மின்னோட்டம்‌ நடைபெறுவது 
அல்லது ஒரு சாதனத்திற்கு 
மின்னோட்டம்‌ செல்லுமாறு 
செய்தல்‌. இதனை 'விசையேற்‌ 
றம்‌' (Power மற) என்றும்‌ கூறுவர்‌. 


power-on key : மின்‌இயக்கு 
விசை; மின்‌ நிகழ்த்து விசை : 
ஆப்பிள்‌ ஏடீபி மற்றும்‌ நீட்டித்த 
விசைப்‌ பலகைகளில்‌ மெக்கின்‌ 
டோஷ்‌ ॥ கணினிகளை இயக்கு 
வதற்கென அமைக்கப்பட்டுள்ள 
சிறப்பு விசை. இடப்புறம்‌ 
நோக்கிய முக்கோணக்‌ குறி 
இடப்பட்டிருக்கும்‌. மின்சார 
நிகழ்‌/அகல்‌ (௦ா/௦11) நிலை 
மாற்றிக்குப்‌ (5௭1104) பதிலாகப்‌ 
பயன்படுகிறது. மின்சாரத்தை 
நிறுத்துவதற்கென தனியான 
விசை கிடையாது. கணினியில்‌ 
சிறப்புப்‌ பட்டியிலிருந்து (ஈம) 
கட்டளையைத்‌ தேர்வு 
செய்தால்‌ கணினியின்‌ இயக்கம்‌ 
நின்றுபோகும்‌. 

Power - On Self Test : மின்‌- 
நிகழ்‌ சுயசோதனை : கணினி 
யின்‌ அழியா நினைவகத்தில்‌ 


1142 


powerPC platform 


(ROM) சேமித்து வைக்கப்‌ 
பட்டுள்ள நிரல்‌ கூறுகளின்‌ 
தொகுப்பு. நிலையா நினை 
வகம்‌ (RAM), வட்டு இயக்ககங்‌ 
கள்‌, விசைப்பலகை போன்‌ 
றவை சரியாக இணைக்கப்பட்டு 
செயல்படும்‌ நிலையில்‌ 
உள்ளனவா என்பதைப்‌ பரி 
சோதிக்கும்‌ நிரல்கள்‌ இதில்‌ 
உள்ளடங்கியுள்ளன. ஏதேனும்‌ 
சிக்கல்கள்‌ இருப்பின்‌ இந்த 
நிரல்கூறுகள்‌, பீப்‌ ஒலி எழுப்‌ 
பியோ, பிழை சுட்டும்‌ செய்தி 
மூலமாகவோ பயனாளருக்குச்‌ 
சுட்டிக்காட்டுகின்றன. இச்‌ 
செய்திகள்‌ பெரும்பாலும்‌ 
வழக்கமான கணினித்‌ திரை 
யில்‌ காட்டப்படும்‌. மின்‌-நிகழ்‌ 
சுயபரிசோதனை வெற்றிகர 
மாக முடிந்த பின்‌, கட்டுப்பாடு, 
கணினியின்‌ இயக்கத்‌ தொடக்க 
நிரலேற்றிக்கு மாற்றப்படும்‌. 

நண PC : பவர்‌ பிசி : பிஎம்‌ / 
ஆப்பிளின்‌ கூட்டு முயற்சிக்காக 
மோட்டோரோலா நிறுவனம்‌ 
உருவாக்கும்‌ 'ரிஸ்க்‌' (150) சிப்பு. 


power PC platform : பவர்பீசி 
பணித்‌ தளம்‌ : 601 மற்றும்‌ 
அதன்பின்‌ வந்த சில்லுகளின்‌ 
அடிப்படையில்‌ ஐபிஎம்‌, 
ஆப்பிள்‌, மோட்டோரோலா 
நிறுவனங்கள்‌ உருவாக்கிய 
பணித்தளம்‌. ஒன்றுக்கு மேற்‌ 
பட்ட இயக்க முறைமைகளைப்‌ 


rr 


Powerpc Reference 


பயன்படுத்த இப்பணித்தளம்‌ 
வழிசெய்கிறது. மேக்‌ ஓஎஸ்‌, 
விண்டோஸ்‌ என்டீ, ஏஜஎக்ஸ்‌ 
இயக்கமுறைமைகளில்‌ செயல்‌ 
படலாம்‌. அந்த இயக்க முறை 
மைகளுக்காக வடிவமைக்கப்‌ 
பட்ட மென்பொருள்களையும்‌ 
பயன்படுத்தலாம்‌. 


Power PC Reference Platform : 
பவர்பீசி மேற்குறிப்புப்‌ பணித்‌ 
தளம்‌ : ஐபிஎம்‌ உருவாக்கிய 
திறந்தநிலை முறைமை தர 
வரையறை. பல்வேறுபட்ட 
நிறுவனங்கள்‌ உருவாக்கிய 
பவர்பீசி முறைமைகளுக்‌ 
கிடையே ஒத்தியல்பை உறுதி 
செய்வதே ஐபிஎம்‌ இதனை 
வடிவமைப்பதற்கான நோக்க 
மாகும்‌. தற்போதைய ஆப்பிள்‌ 
பவர்பீசி மெக்கின்டோஷ்‌ 
முறைமைகள்‌ ஐபிஎம்மின்‌ பவர்‌ 
பீசி மேற்குறிப்பு பணித்தளத்‌ 
துடன்‌ ஒத்தியல்பற்றவையாய்‌ 
உள்ளன. வருங்காலப்‌ பதிப்பு 
கள்‌ ஒத்தியல்புடையவையாய்‌ 
இருக்க வாய்ப்புண்டு. சுருக்க 
மாக பீ-ரெப்‌ (PReP) என்று 
அழைக்கப்படுகிறது. 

powerpoint : பவர்பாயின்ட்‌ : 
மைக்ரோசாஃப்ட்‌ நிறுவனத்தின்‌ 
விண்டோஸ்‌ மற்றும்‌ மெக்கின்‌ 
டோஷ்‌ அறிமுக பிரசென்டே 
ஷன்‌ நிரல்‌ தொடர்‌. மெக்கின்‌ 
டோஷ்‌ முதல்‌ மேசைமேல்‌ 


1143 


Power up 


வழங்கும்‌ நிரல்தொடரான இது, 
ஓட்டு மொத்தங்கள்‌, கைவெளி 
யீடுகள்‌, பேசுபவர்‌ குறிப்புகள்‌ 
மற்றும்‌ திரைப்பட பதிவிகளை 
வழங்குகிறது. ஜெனிகிராபிக்‌ 
படவில்லைகளுக்கான வண்ணத்‌ 
தொகுதி இதனுடன்‌ சேர்ந்து 
வரும்‌. 

power supply : மின்வழங்கி :. 
மாற்று மின்னோட்ட (AC) மின்‌ 
அழுத்தத்தை நேர்மின்னோட்ட 
(DC) மின்னழுத்தமாக மாற்று 
றெ மின்சுற்றுவழி. ஒலித்துடிப்பு 
களும்‌, மின்னழுத்த மாறுபாடு 
களும்‌ கணினியின்‌ மின்‌ சுற்று 
வழிகளைச்‌ சீர்குலைக்காதவாறு 
ஒரு விசை வழங்க&ட்டு வெளிப்‌ 
பாடு கண்டிப்பாக ஒழுங்கு 
முறைப்படுத்தப்படுகிறது. 
0௦௭௦7 suாஏe : மின்‌ எழுச்சி; மின்‌ 
னெழுப்பி : மின்னோட்டம்‌ 
பாய்தல்‌ திடீரென அதிகரித்துச்‌ 
சிறிது நேரம்‌ நீடித்திருத்தல்‌. 
இதனால்‌, கணினிச்‌ செயற்பாடு 
முறையாக இயங்குவதில்‌ சில 
சிக்கல்கள்‌ உண்டாகலாம்‌. 
power telephone network : 
திறன்மிகு தொலைபேசிப்‌ 
பிணையம்‌. 

Power up : மின்னேற்றம்‌ : மின்‌ 
இணைப்பு வழங்கல்‌ : 1. ஒரு 
கணினியை அல்லது புறநிலைச்‌ 
சாதனத்தை இயக்குவதற்கு 


pe 


power user 


முடுக்கிவிடுதல்‌. 2. விசை 
யோட்டம்‌ செய்யப்படுகிற 
போது . அல்லது மின்தடங்‌ 
களுக்குப்‌ பிறகு மீண்டும்‌ விசை 
யூட்டப்படுகிறபோது ஒரு 
கணினிச்‌ செய்முறைப்படுத்த 
மேற்கொள்ளும்‌ நடவடிக்கை, 
இது, "விசை நிறுத்தம்‌" 
என்பதிலிருந்து வேறுபட்டது. 
நண பச : சக்தி பயனாளர்‌: 
தனிநபர்‌ கணினியில்‌ மிகவும்‌ 
திறமையுள்ள நபர்‌. பலதரப்‌ 
பட்ட மென்பொருள்‌ பொதிகங்‌ 
கள்‌ பற்றிய அறிவுள்ளவர்‌ 
என்பதைக்‌ குறிப்பிடுகிறது. 
pph பிபிஎச்‌: “மணிக்கு 
இத்தனை பக்கங்கள்‌' என்று 
பொருள்படும்‌ “Pages per hour” 
என்ற ஆங்கில சொற்றொடரின்‌ 
குறும்பெயர்‌. 

PPM : பிபிஎம்‌: “துடிப்பு இட 
நிலை ஏற்ற இறக்க", "துடிப்பு 
நேர ஏற்ற இறக்கம்‌" என்று 
பொருள்படும்‌ “Pulse Position 
Modulation", “Pulse Time Modula- 
௦” என்ற ஆங்கிலச்‌ சொற்‌ 
தொடர்களின்‌ குறும்பெயர்‌. 


PPP : பீபீபி : நேரடி இணைப்பு 
நெறிமுறை என்று பொருள்‌ 
படும்‌ Point to Point Protocol 
என்ற தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
தொலைபேசி இணைப்பு வழி 


1144 


PRAM 


யாக ஒரு கணினியை 
இணையத்தோடு இணைப்‌ 
பதற்கென 1991ஆம்‌ ஆண்டில்‌ 
இணையப்‌ பொறியியல்‌ 
முனைப்புக்‌ குழு (Internet 
Engineering Task Force) ௨௬ 
வாக்யெ தரவு தொடுப்பு நெறி 
முறை (Data Link Protocol). 
ஸ்லிப்‌ (801) நெறிமுறையை 
விடக்‌ கூடுதலான தரவு ஒழுங்கு 
மற்றும்‌ தரவு பாதுகாப்புக்‌ 
கொண்டது. ஆனால்‌ சற்றே 
சிக்கல்‌ மிகுந்தது. 


ஷா : பிஆர்‌ : ஓர்‌ இணைய தள 
முகவரி போர்ட்டோ ரீக்கோ 
நாட்டைச்‌ சேர்ந்தது என்பதைக்‌ 
குறிக்கும்‌ பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ 
களப்பெயர்‌. 


செயல்துறை 


Pragmatics 


. உறவு; நடைமுறையியல்‌ : குறி 


மீடுகளுக்கும்‌. அந்தக்‌ குறியீடு 
களைப்‌ பயன்படுத்துவோர்க்கு 
மிடையிலான உறவு நிலையை 
ஆராய்தல்‌. 


PRAM : பிரேம்‌ : அளபுரு ரேம்‌ 
எனப்பொருள்படும்‌ parameter 


RAM என்பதன்‌ சுருக்கம்‌. 
மெக்கின்டோஷ்‌ கணினிகளில்‌ 
ரேம்‌ நினைவகத்தின்‌ ஒரு 
பகுதி. கணினியின்‌ தேதி, 


நேரம்‌, திரைத்தோற்றம்‌ மற்றும்‌ 
பிற கட்டுப்பாட்டுப்‌ பலகத்தின்‌ 
அமைப்புக்‌ கூறுகள்‌ போன்ற 


P-rating 


தகவமைவுத்‌ தரவுகளை பதிந்து 
வைத்துள்ள ரேம்‌ நினைவகப்‌ 
பகுதி. 

P-rating : பீ-தரமிடல்‌; பீ-தர 
அளவீடு: செயல்திறன்‌ தர அள 
வீடு என்று பொருள்படும்‌ 
perfor- mance rating என்பதன்‌ 
சுருக்கம்‌. ஐபிஎம்‌, ரிக்ஸ்‌ 
மற்றும்‌ சில நிறுவனங்கள்‌ 
இணைந்து உருவாக்கிய 
நுண்செயலி தர அளவீட்டு 
முறை. நடப்புநிலைப்‌ பயன்‌ 
பாடுகளின்‌ ஒட்டுமொத்தத்‌ 
பலன்‌ (thா௦பஏhறப!) அடிப்படை 
மில்‌ அமைந்தது. முன்பெல்‌ 
லாம்‌ நுண்‌ செயலியின்‌ கடிகார 
வேகமே தர அளவீட்டின்‌ அடிப்‌ 
படையாகக்‌ கொள்ளப்பட்டது. 
சிப்புக்‌ கட்டுமானங்களில்‌ 
உள்ள வேறுபாடு, கணினியைப்‌ 
பலதரப்பட்ட மக்கள்‌ பயன்‌ 
படுத்துவது போன்றவை கணக்‌ 
கில்‌ கொள்ளப்படவில்லை. 


Precaution : முன்னெச்சரிக்கை. 


precedence : முன்னுரிமை : ஒரு 
கணக்£ட்டுத்‌ தொடரில்‌ 
மதிப்புகள்‌ கணக்கிடப்படும்‌ 
வரிசை. பொதுவாக, பயன்‌ 
பாட்டு நிரல்களில்‌ பெருக்கல்‌, 
வகுத்தல்‌ முதலிலும்‌, கூட்டல்‌ 
கழித்தல்‌ அதன்பிறகும்‌ செய்யப்‌ 
படுகின்றன. இந்த வரிசை 
முறையை மாற்ற வேண்டு 


1145 


precompiler 


மானால்‌ பிறை அடைப்புக்‌ 
குறிகளைப்‌ பயன்படுத்தலாம்‌. 
அடைப்புக்‌ குறிகளுக்குள்‌ இருப்‌ 
பது முதலில்‌ நிறைவேற்றப்‌ 
படும்‌. 314 - 23 (3-4) = 35. 
காண்க : Operator Precedence. 


pre decrement operator : முன்‌ 
குறைப்பு செயற்குறி. 


Precision துல்லியம்‌; சரி 
நுட்பம்‌: ஒரு எண்ணளவினை 
குறித்திடும்‌ துல்லியத்தின்‌ 


அளவு. ஒரு கணிப்பு ஏறத்‌ 
தாழத்‌ துல்லியமாகச்‌ செய்யப்‌ 
படுகிறது. பை (ஈ) என்பதன்‌ 
உண்மையான மதிப்பு 3.14162 
ஆகும்‌. இது ஆறு எண்கள்‌ 
வரைத்‌ துல்லியமானது. 


precompiler : முன்தொகுப்பி: 
இன்னொரு கணினி செயல்‌ 
முறையின்‌ ஆதாரக்‌ குறியீடு 
களை அந்தச்‌ செயல்முறை 
தொகுக்கப்படுவதற்கு அடுத்து 
முந்திச்‌ செய்முறைப்படுத்துறெ 
கணினிச்‌ செயல்முறை. இது 
அந்தச்‌ செயல்முறைக்குப்பின்‌ 
வரும்‌ திறம்பாடுகளை 
அளிக்கலாம்‌ : 1. தொகுப்பிக்கு 
ஏற்புடையதல்லாத வசதியான 
கருக்கங்களைப்‌ பயன்படுத்து 
வதற்கான திறம்பாடு; 
2. தொகுப்பிக்கு ஏற்புடையதாக 
இல்லாத, தர அளவுப்படுத்தாத 
செயல்முறைப்படுத்தும்‌ 


predefined function 


கட்டளைகளைப்‌ பயன்படுத்து 
வதற்கான திறம்பாடு; 3. ஒரு 
செயல்முறையாளர்‌ எழுதும்‌ 
ஆதார கட்டளைத்‌ தர நிலைப்‌ 
படுத்தும்‌ திறம்பாடு. 

predefined function : முன்வரை 
யறுத்த செயற்பணி : பயன்‌ 
படுத்துவோர்‌ ஒரு செயல்முறை 
யில்‌ சேர்த்துக்‌ கொள்வதற்கு 


உள்ள தர அளவுக்‌ கணித 
நடைமுறை. 
predefined process : முன்‌ 


வரையறுத்த செயல்முறை 
1. வேறெங்கேனும்‌ வரையறுக்கப்‌ 
பட்டு பெயரால்‌ மட்டுமே 
அடையாளங்‌ காணக்கூடிய 
செய்முறை. 2. முடிவுறுத்திய 
துணை வாலாயம்‌. 

predefined process symbol : 
முன்‌ வரையறுத்த செய்முறைக்‌ 
குறியீடு : ஒரு துணை வாலாயத்‌ 
தினைக்‌ குறிப்பதற்குப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ செவ்வகப்‌ 
பாய்வு வரைபடக்‌ குறியீடு. 
றா2010216 : பயனிலை: நிரல்‌ 
தொடரில்‌ வரும்‌ ஒரு சொற்‌ 
றொடர்‌. இது ஒரு வெளிப்‌ 
பாட்டை மதிப்பீடு செய்து 
தரவுலின்‌ நிலைமையை அனு 
சரித்து உண்மை அல்லது பொய்‌ 
என்ற பதிலைத்‌ தரும்‌. 
predictive reports ஊக 
அறிக்கைகள்‌; முன்‌ கணிப்பு 


1146 


preferences 


அறிக்கை : திறமார்ந்த தந்திர 
மான முடிவுகள்‌ எடுப்பதற்குப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ வணிக 
அறிக்கைகள்‌. 

pre edit : முன்னிலைத்‌ திருத்தம்‌. 
preemptive multitasking : முற்‌ 
படு பல்பணியாக்கம்‌ : பல்‌ பணி 
யாக்கத்தில்‌ ஒருவகை. இயக்க 
முறைமையானது குறிப்பிட்ட 
கால இடைவெளியில்‌ ஒரு நிர 
லின்‌ செயல்பாட்டில்‌ குறுக்‌ 
இட்டு, கணினியின்‌ கட்டுப்‌ 
பாட்டை, காத்திருக்கும்‌ இன்‌ 
னொரு நிரலுக்கு மாற்றித்தரும்‌. 
இம்முறையில்‌, ஏதேனும்‌ ஒரு 
நிரல்‌, கணினிச்‌ செயல்பாட்டை 
ஏகபோகமாய்‌ ஆக்கிரமித்துக்‌ 
கொள்வது தவிர்க்கப்படுகிறது. 


preferences : முன்தேர்வுகள்‌; 
முன்னுரிமைகள்‌; விருப்பத்‌ 
தேர்வுகள்‌ : பெரும்பாலான 


வரைகலைப்‌ பயனாளர்‌ இடை 
முகங்களில்‌, ஒரு பயன்பாட்டு 
நிரல்‌ ஒவ்வொரு முறை இயக்கப்‌ 
படும்போதும்‌ எவ்வாறு செயல்‌ 
படவேண்டும்‌ என்பதை 
பயனாளர்‌ வரையறுத்துக்‌ 
கொள்ள முடியும்‌. எடுத்துக்‌ 
காட்டாக ஒரு சொல்செயலிப்‌ 
பயன்பாட்டில்‌ அளவுகோல்‌ 
(பீசா) தோன்றவேண்டுமா, 
கருவிப்பட்டை, நிலைமைப்‌ 
பட்டை போன்றவை இருக்க 


prefix notation 


வேண்டுமா, ஆவணத்தின்‌ 
தோற்றம்‌ அச்சுக்குப்‌ போவது 
போன்ற ஓர இடைவெளி 
களுடன்‌ தோற்றமளிக்க 
வேண்டுமா மற்றும்‌ இது 
போன்ற விருப்பத்‌ தேர்வுகளை 
முன்கூட்டியே அமைத்துக்‌ 
கொள்ள முடியும்‌. 

prefix notation : முன்னொட்டுக்‌ 
குறிமானம்‌ : கணித எண்ணுருக்‌ 
கோவைகளை உருவாக்குவதற் 
கான முறை. இதில்‌ ஒவ்வொரு 
இயக்கு எண்ணும்‌ இயக்கப்படு 
எண்களுக்கு முன்னதாக வரு 
இறது. எடுத்துக்காட்டு: (X*+y)ஸ2 
என்னும்‌ கோவையை ")(/402' 
என்று குறிக்கலாம்‌. ஐயும்‌ 3ஐ 
யும்‌ கூட்டுவதை +53 என்று 


போலந்துக்‌ குறிமானத்தில்‌ 
குறிக்கலாம்‌. 
p-register : செயல்முறைப்‌ பதி 


வேடு : செயல்முறை மேடைப்‌ 
பதிவேடு. இதில்‌ நடப்பு 
கட்டளைகளின்‌ அமைவிடம்‌ 
பதிவு செய்யப்பட்டிருக்கும்‌. 
pre - increment operator : முன்‌ 
கூட்டுச்‌ செயற்குறி. 
Preliminary study 
நிலை ஆய்வு. 
preloaded : முன்பதிய வைத்த. 


: ஆரம்ப 


premium rate service : உயர்‌ 
மதிப்புக்‌ கட்டண சேவை 
ஐஎஸ்டின்‌ (1508 - Integrated 


1147 


preprocessor 


Services Digital Networks) 
தொலைதொடர்புச்‌ சேவையில்‌ 
ஒருவகை சேவை. 


data 


preparation, தரவுத்‌ 


தயாரிப்பு. 


prepress முன்‌ அச்சு 
அச்சிடல்‌ மற்றும்‌ அச்செழுத்துக்‌ 
கலையில்‌, ஒளிப்படக்‌ கருவிக்குத்‌ 
தயாராகும்‌ பொருள்களை அச்சு 
நிலைவரை தயாரித்தல்‌. அச்சுக்‌ 
கோப்பு மற்றும்‌ பக்கமாக்குதல்‌ 
இதில்‌ அடங்கும்‌. 

preprinted forms : முன்‌ அச்‌ 
சிட்ட படிவங்கள்‌ : கணினி ௨ரு 
வாக்கிய வெளிப்பாட்டினைக்‌ 
கொண்டிருக்கும்‌ படிவங்கள்‌. 
இவற்றில்‌ ஏற்கெனவே 
அச்சிட்ட தலைப்புகளுடனும்‌ 
அடையாளத்‌ தரகவல்களுட 
னும்‌ கூடிய ஒரு கணினியமைவு 
பதிவு செய்யப்பட்டிருக்கும்‌. 
இவை பெரும்பாலும்‌ புறநிலை 
அறிக்கைகளைத்‌ தயாரிக்கப்‌ 
பயன்படுத்தப்படுகின்றன. 


preprocessor : முன்செய்முறைப்‌ 
படுத்தி; முன்னிலைச்‌ செய 
லாக்கி உட்பாட்டுத்‌ தரவு 
களில்‌, மேற்கொண்டு செய்‌ 
முறைப்படுத்துவதற்கு முன்பு, 
மாற்றம்‌ செய்தல்‌, படிவமாக்கு 
தல்‌, சுருக்கஞ்‌ செய்தல்‌ போன்ற 
செயற்பணிகளைச்‌ செய்கிற 
செயல்முறை. 


கல்வ வ rr TT 


presentation 


presentation : கருத்து விளக்கம்‌; 
முன்‌ வைப்பு. 

presentation graphics : அறிமுக 
வரைகலை; நிகழ்த்து வரை 
கலை : முன்வடிவுகள்‌, திட்டங்‌ 
கள்‌, வரவு செலவுத்‌ திட்டங்கள்‌ 
ஆகியவற்றை உயர்‌ மேலாண்‌ 
மைகளுக்கு அளிப்பதில்‌ முக்‌ 
கியக்‌ குறிப்புகளை வலியுறுத்திக்‌ 
காட்டுவதற்குப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ உயர்தர வணிக வரை 
கலைக்‌ காட்சியுருக்கள்‌. 


presentation manager : அறிமுக 
மேலாளர்‌ : ஒஎஸ்‌/2இல்‌ உள்ள 
மைக்கப்பட்ட விண்டோஸ்‌ 
சூழ்நிலையில்‌ உருவான வரை 
கலைப்‌ பயனாளர்‌ இடைமுகம்‌ 
டாஸுக்கான சாளரத்தில்‌ 
விண்டோஸில்‌ உள்ளதுபோல 
இதுவும்‌ ஒரு பயன்பாடு. 


pாeset : முன்‌ நிறுவுதல்‌ : முதல்‌ 
நிலைத்‌ தகுநிலையை நிருண 
யித்தல்‌. ஒரு வளைவின்‌ கட்டுப்‌ 
பாட்டு மதிப்பளவுகளை அறுதி 
யிடுதல்‌ அல்லது அட்டவணை 
பதிவேடுகள்‌ போன்ற 
வற்றில்‌ முதல்நிலை மதிப்‌ 
பளவுகளை நிருணயித்தல்‌ 
இதற்கு எடுத்துக்காட்டு. 

prespecified reports : முன்வரை 
யறுக்கப்பட்ட அறிக்கைகள்‌ : 
வேண்டும்போதோ அல்லது 
விதி விலக்காகவோ மேலாளர்‌ 


கள்‌, 


1148 


pressure sensitive pen 
களுக்கு காலமுறைப்படி 
தரவுவை முன்னதாகவே 


வழங்குமாறு வடிவமைக்கப்‌ 
பட்ட அறிக்கைகள்‌. 


௦658 : அழுத்து : ஒரு நுண்‌ 
பொறியில்‌ விசைப்பொத்தானை 
அழுத்தும்‌ செயல்‌. 
pressure-sensitive : அழுத்தம்‌ 
உணரி : ஒரு மெல்லிய பரப்‌ 
பின்மீது அழுத்தம்‌ கொடுக்கும்‌ 
போது ஒரு மின்‌ இணைப்பு ஏற்‌ 
பட்டு, கணினியால்‌ உணர்ந்து 
பதிவுசெய்யும்‌ வகையில்‌ ஒரு 
நிகழ்வினை ஏற்படுத்தும்‌ ஒரு 
சாதனம்‌. தொடுஉணர்வு வரைவு 
பேனாக்கள்‌, தொடுவிசைப்‌ 
பலகைகள்‌, சில தொடுதிரைகள்‌ 
இந்த வகையைச்‌ சார்ந்தவை. 


pressure sensitive keyboard : 
அழுத்த உணர்வு: விசைப்‌ 
பலகை : மின்கடத்தும்‌ மை 
யினாலான ஒரு மின்சுற்று வழி 
பொருத்தப்பட்ட, இரு மெல்‌ 
லிய பிளாஸ்டிக்‌ தகடுகளால்‌ 
உருவாக்கப்பட்ட விசைப்‌ 
பலகை. இது சிக்கனமானது; 
குட்டை வடிவமானது மலி 
வான பல நுண்கணினிகளில்‌ 
பயன்படுத்தப்‌ படுகிறது. 
pressure sensitive pen 
அழுத்த உணர்வுப்‌ பேனா : ஓர்‌ 
எண்ணாக்கியின்‌ உதவியுடன்‌ 
பயன்படுத்தப்படும்‌ பேனா. 


prestel 


இதில்‌ ஒரு அழுத்த நுண்ணிடை 
இயக்கமானி அடங்கியுள்ளது. 
இது எழுதும்‌ அழுத்தத்தை 
உணர்ந்தறிந்து 2-அச்சுத்‌ தரவு 
வாக அனுப்புகிறது. 

reste! : பிரெஸ்டெல்‌ : இங்‌ 
கிலாந்திலுள்ள வணிகமுறை 
ஒளிப்பேழை வாசகச்‌ சேவை 
முறை. 

prety print அழகு அச்சு; 
ஒழுங்கு அச்சு : அச்சிடும்போது 
நிரல்‌ கட்டளைகளை எளிதாகப்‌ 
படித்துப்‌ புரிந்துகொள்ளும்‌ 
வகையில்‌ வடிவமைக்கும்‌ வசதி 
சில உரைத்தொகுப்பான்களில்‌ 
உள்ளன. (எ-டு) நிரல்‌ கூறு 
களுக்கிடையே ஒரு வெற்று வரி 
சேர்த்தல்‌, பின்னல்‌ நிரல்‌ கூறு 
களுக்கு ஓர இடம்விடல்‌, சில 
கட்டளை அமைப்புகளில்‌ வரி 
களை உள்ளடங்கி அமைத்தல்‌. 
preventive maintenance 
தடுப்புப்‌ பராமரிப்பு; தவிர்நிலை 
பேணல்‌ : சாதனங்களைத்‌ 
தொடர்ந்து செயற்பாட்டு நிலை 
யில்‌ வைத்து வருவதற்கு உதவ 
ஒரு கணினியில்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ செய்முறைகள்‌. தவறுகள்‌ 
. நேர்வதற்கு முன்பு அவற்றைக்‌ 
கண்டுபிடித்து, தனிமைப்‌ 
படுத்தி, திருத்தம்‌ செய்வதற்கு 
இவை உதவுகின்றன. சாதனங்‌ 
களை இயல்பு நிலையிலும்‌ 
பழுது நிலையிலும்‌ துப்புரவு 


1149 


primary colours 


செய்தல்‌, சரியமைவு செய்தல்‌, 
சோதனை செய்தல்‌ போன்றவை 
இதில்‌ அடங்கும்‌. 

preview : முன்காட்சி : சொல்‌ 
செயலி மற்றும்‌ பிற பயன்‌ 
பாடுகளில்‌ உள்ள ஒரு வசதி. ஓர்‌ 
ஆவணத்தை அச்சிடுவதற்கென 
வடிவமைத்தபின்‌ நேராக 
அச்சுப்பொறிக்கு அனுப்பாமல்‌, 
அச்சிடப்போகும்‌ அதே வடி 
வமைப்பில்‌ கணினித்‌ திரையில்‌ 
காணலாம்‌. பயனாளருக்கு மன 
நிறைவு ஏற்படின்‌ அப்படியே 
அச்சுப்பொறிக்கு அனுப்பி 
விடலாம்‌. 

முற்பட்ட, முந்தைய. 
previous page button 
முந்தைய பக்கப்‌ பொத்தான்‌. 
primary and extended 
முதன்மை மற்றும்‌ நீட்டிப்பு. 
primary channel : முதன்மைத்‌ 
தடம்‌ இணக்கி போன்ற 
தகவல்‌ தொடர்புச்‌ சாதனத்தில்‌ 
தரவு அனுப்பு தடத்தின்‌ பெயர்‌, 
primary cluster : அடிப்படைத்‌ 
தொகுதி; முதன்மைத்‌ தொகுதி : 
தனியொரு அட்டவணை அமை 
விடத்தைச்‌ சுற்றி அட்டவணை 
பதிவுகளைத்‌ திரட்டுதல்‌. 


previous : 


primary colours : அடிப்படை 
வண்ணங்கள்‌ : மற்ற வண்ணங்‌ 
கள்‌ அனைத்தையும்‌ உருவாக்கக்‌ 
கூடிய அடிப்படையான 


primary data 


வண்ணங்களின்‌ தொகுதி. 
சிவப்பு, பச்சை, நீலம்‌ ஆகி 
யவை அடிப்படை வண்ணங்கள்‌. 
வண்ணம்‌ பூசுபவர்கள்‌ சிவப்பு, 
மஞ்சள்‌, நீலம்‌ ஆகியவற்றை 
அடிப்படை வண்ணங்கள்‌ 
என்பர்‌. இந்த அடிப்படை 
வண்ணங்களை ஒன்றிலிருந்து 
ஒன்று உண்டாக்க முடியாது. 
ஆனால்‌ இவற்றை ஒன்றோ 
டொன்றுகலந்து வேறு வண்ணச்‌ 
சாயல்களை உருவாக்கலாம்‌. 


ர்க 021௨ : அடிப்படைத்‌ 
தரவு : மூலாதாரத்திலிருந்து 
பெறப்பட்ட தரவு. வானிலை 
அறிவிப்புத்‌ துறையில்‌ பெறப்‌ 
பட்ட பயனுள்ள தரவு அடிப்‌ 
படை தரவுக்கு எடுத்துக்காட்டு 
களில்‌ ஒன்றாகும்‌. 

Primary Domain Controller : 
முதன்மைக்‌ களக்‌ கட்டுப்படுத்தி : 
1. விண்டோஸ்‌ என்டீ-யில்‌ 
பிணைய வளங்களையும்‌, 
பயனாளர்‌ கணக்குகளையும்‌ 
மையப்படுத்தப்பட்ட முறை 
யில்‌ நிர்வகிக்க உதவும்‌ ஒரு 
தரவுத்‌ தளம்‌. பயனாளர்கள்‌ ஒரு 
குறிப்பிட்ட புரவன்‌ கணினியில்‌ 
நுழைவதற்குப்‌ பதிலாக ஒரு 
களத்தினுள்‌ நுழைய இந்த 
தரவுத்‌ தளம்‌ அனுமதிக்கிறது. 
ஒருகளத்தினுள்‌ இருக்கும்‌ 
கணினிகள்‌ பற்றிய விவரங்‌ 
களை வேறொரு கணக்கு 


1150 


primary memory 


வைப்புத்‌ தரவுத்‌ தளம்‌ 
கவனித்துக்‌ கொள்றைது. களத்‌ 
தின்‌ வளங்களைப்‌ பயனாளர்‌ 
களுக்கு ஒதுக்கீடு செய்கிறது. 
2. ஒரு குறும்பரப்புப்‌ பிணையத்‌ 
தில்‌, களத்தின்‌ பயனாளர்‌ 
கணக்குகளுக்கான தரவுத்‌ 
தளத்தின்‌ முதன்மை நகலைப்‌ 
பராமரித்து, பயனாளர்களின்‌ 
புகுபதிகைக்‌ கோரிக்கைகளைச்‌ 
சரிபார்க்கும்‌ பணிகளைக்‌ 
கவனித்துக்‌ கொள்ளும்‌ 
வழங்கன்‌ கணினி, 


primary index : அடிப்படை 
அட்டவணை : ஒரு கோப்பின்‌ 
நடப்புச்‌ செயலாக்க வரிசை 
முறையைக்‌ கட்டுப்படுத்தும்‌ 
அட்டவணை. 


தாகர key : அடிப்படைப்‌ 
புதிர்க்‌ குறிப்பு; முதன்மைத்‌ 
திறவுகோல்‌ செய்முறைப்‌ 


படுத்த பதிவேடுகளை வகைப்‌ 
படுத்துவதற்கு அல்லது ஒரு 
கோப்பினுள்‌ ஒரு குறிப்பிட்ட 
பதிவேட்டின்‌ அமைவிடத்தைக்‌ 
கண்டறிவதற்குப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ ஒரு வழிகாட்டுங்‌ குறிப்பு. 
primary memory : முதன்மை 
நினைவகம்‌; அடிப்படை நினை 
வகம்‌ : இது மையச்‌ செயலகத்‌ 
துடன்‌ நேரடியாகத்‌ தொடர்‌ 
புடைய கணினி நினைவகம்‌ 
(ரேம்‌) இது மின்சக்தி இல்லை 


primary storage 


யென்றால்‌ நினைவகத்தில்‌ 
சேமித்தவற்றை வைத்துக்‌ 
கொண்டிராது. 


primary storage : முதன்மைச்‌ 
சேமிப்பகம்‌ : குறிப்பிலா அணுகு 
நினைவகமே (RAM) இவ்வாறு 
அழைக்கப்படுகிறது. முதன்மை 
யான பொதுப்‌ பயன்‌ சேமிப்புப்‌ 
பகுதி ஆகும்‌. நுண்‌ செயிலி 
இந்த நினைவகப்‌ பகுதியை 
நேரடியாக அணுகும்‌. கணினி 
யில்‌ வட்டு, நாடா போன்ற 
சேமிப்புச்‌ சாதனங்கள்‌ துணை 
நிலை சேமிப்பகங்கள்‌ அல்லது 
சில வேளைகளில்‌ காப்புச்‌ 
சேமிப்பகங்கள்‌ என்றும்‌ 
அழைக்கப்படுகின்றன. 


prime factors பகாஎண்‌ 


காரணிகள்‌. 


prime number : பகாஎண்‌. 


பார்றா : முதன்மை ; ஆரம்ப: 
ஒரு ஆரம்ப விளக்கக்‌ கையேடு. 


prime shift : முதற்படி முறை 
மாற்றம்‌: ஓர்‌ அமைவனத்தின்‌ 
இயல்பான அலுவல்‌ நேரத்‌ 
துடன்‌ ஒத்திருக்கிற வேலை 
முறைமாற்றம்‌, முடிவு முறை 
மாற்றம்‌ ஆயெவற்றிலிருந்து 
வேறுபட்டது. 


pர்ணர்ச : ஆதிநிலை; தொடக்க 
நிலை: 1. ஆதாரமான அல்லது 
அடிப்படையான அலகு. ஒரு 


1151 


print 


எந்திர நிரலின்‌ மிக அடிமட்ட 
நிலையினை அல்லது ஒரு 
மொழி பெயர்ப்பின்‌ மிகவும்‌ 
கீழ்மட்ட அலகினைக்‌ 
குறிக்கிறது. 2. கணினி வரை 
கலையில்‌ புள்ளிகள்‌, கோடுகள்‌, 
கூறுகள்‌, எழுத்துகள்‌ போன்ற 
அடிப்படை வரைகலைக்‌ 
கூறுகளைக்‌ குறிக்றெது. 


primitive data type : மூலத்‌ தரவு 
இனம்‌. 

primitive element : ஆதிநிலைக்‌ 
கூறு; தொடக்க நிலைக்கூறு : 
கோடு, கூறு, புள்ளி போன்ற 
வரைகலைக்‌ கூறு. சிக்கலான 
உருவங்களை அல்லது உருக்‌ 
காட்சிகளை உருவாக்குவதற்கு 
இவற்றை வரவழைக்கலாம்‌ 
அல்லது மற்ற ஆதி நிலைக்‌ 
கூறுகளுடன்‌ இணைக்கலாம்‌. 
நரா : அச்சு; அச்சிடு : கணிப்‌ 
பணியில்‌ தகவலை அச்சுப்‌ 
பொறிக்கு அனுப்புதல்‌. சில 


மென்பொருள்களில்‌ சில 
வேளைகளில்‌ இச்சொல்‌, 
காண்பி, நகலெடு என்ற 


பொருள்களிலும்‌ பயன்படுத்தப்‌ 
படுகிறது. எடுத்துக்காட்டாக. 
பேசிக்‌ மொழியில்‌ PRINT என்‌ 
னும்‌ கட்டளை வெலியீட்டைக்‌ 
கணினித்‌ திரையில்‌ காட்டும்‌. 
அதுபோலவே சில பயன்‌ 
பாட்டுத்‌ தொகுப்புகளில்‌, PRINT 


tr = 


print area 


என்னும்‌ கட்டளைமூலம்‌ ஒரு 
கோப்பினை அச்சுப்பொறிக்கு 
அனுப்புவதற்குப்பதில்‌ வட்டில்‌ 
பதிவு செய்யும்படி திசை மாற்ற 
முடியும்‌. 


ஹாரர்‌ area : அச்சுப்‌ பரப்பு. 

print buffer : அச்சு இடையகம்‌; 
அச்சு இடைநினைவகம்‌ : ஒரு 
தகவலை அச்சுப்‌ பொறிக்கு 
அனுப்பும்போது, அச்சுப்பொறி 
அச்சிடத்‌ தயாராக இல்லாத 
தருணத்தில்‌, அனுப்பப்பட்ட 
தகவலை, நினைவகத்தின்‌ ஒரு 
(குதியில்‌ தற்காலிகமாக இருத்தி 
வைக்கப்படுகிறது. இந்த 
நினைவகப்‌ பகுதி அச்சு இடை 
யகம்‌ அல்லது அச்சு இடை 
நினைவகம்‌ என்று அழைக்கப்‌ 
படுகிறது. இந்த இடை 
நினைவகப்‌ பகுதி (1) ரேம்‌ 
(RAM) நினைவகம்‌ (2) அச்சுப்‌ 
பொறி (3) கணினிக்கும்‌ அச்சுப்‌ 
பொறிக்கும்‌ இடையேயுள்ள 
ஒரு தனி சாதனம்‌ (4) வட்டு - 
ஆகிய இவற்றுள்‌ எதில்‌ 
வேண்டுமானாலும்‌ இருக்க 
லாம்‌. எங்கு இருப்பினும்‌, 
மெதுவாகச்‌ செயல்படும்‌ 
அச்சுப்பொழறிக்கும்‌ வேகமாகச்‌ 
செயல்படும்‌ கணினிக்கும்‌ 
இடையே, தகவலின்‌ தற்‌ 
காலிகத்‌ தங்குமிடமாகச்‌ செயல்‌ 
படுகிறது. அச்சு இடையகங்கள்‌ 
வசதிகள்‌ அடிப்படையில்‌ 


1152 


print contro! character 


வேறுபடுகின்றன. சிலவற்றில்‌ 
ஒருசில எழுத்துகளையே 
இருத்த முடியும்‌. சிலவற்றில்‌ 
அச்சிடுவதற்கான கோப்புகளை 
ஒரு சாரை (பெயில்‌ நிறுத்தி 
வைத்துக்‌ கையாள முடியும்‌. 
மறு அச்சிடல்‌, சில அச்சுப்‌ 
நீக்கிவிடுதல்‌ 
போன்ற பணிகளைச்‌ செய்ய 
முடியும்‌. 

print chart : அச்சு வரைபடம்‌; 
அச்சிட்ட படிவம்‌ : ஓர்‌ அச்‌ 
சடிப்பிக்கு ஒரு வெளிப்பாட்டு 
அறிக்கையின்‌ உருப்படி வத்தை 
வரைவதற்குப்‌ பயன்படும்‌ 
படிவம்‌. இது அர்சடிப்பி இடப்‌ 
பரப்பு வரைபடம்‌, அச்சடிப்பி 
வடிவமைப்புப்‌ படிவம்‌, அச்சுப்‌ 
பக்க அமைப்புத்‌ தகடு என்றும்‌ 
அழைக்கப்படும்‌. 


பணிகளை 


pார்றt lun : அச்சுப்‌ பத்தி: 
துணைக்‌ கூட்டல்‌ அல்லது 
கூட்டலிடப்படக்கூடிய வகை 
மில்‌ அச்சு அறிக்கையின்‌ 
மீதுள்ள தகவல்‌ பத்தி. அறிக்கை 
எழுதுபவரின்‌ விளக்கக்‌ குறியில்‌ 
அச்சுப்பத்திகளே இன்றியமை 
யாதவை. 


print control character : அச்சுக்‌ 
கட்டுப்பாட்டு எழுத்துரு : ஒரு 
வரி வாரி அச்சடிப்பியில்‌ செயற்‌ 
பாட்டுக்கான கட்டுப்பாட்டு 
எழுத்து. சகட மீட்சி, பக்க 


print density 


வெளியேற்றம்‌, வரிஇட பரப்பு 
போன்றவை இதில்‌ அடங்கும்‌. 
print density : அச்சு அடர்த்தி : 
ஓர்‌ அளவீட்டு அலகில்‌ அடக்‌ 
கக்கூடிய ' அச்செழுத்துகளின்‌ 
எண்ணிக்கை. எடுத்துக்காட்டு : 
ஒரு பக்கத்தில்‌ அடங்கியுள்ள 
எழுத்துகளின்‌ எண்ணிக்கை. 
printed circuit : (PC) : அச்சிட்ட 
மின்சுற்று வழி (பீசி) 
மின்கடத்தாத ஒரு தட்டையான்‌ 
தகட்டில்‌" அச்சிடப்பட்ட, 
வெற்றிடம்‌ அடைவு செய்த 
மின்முலஈம்‌ பூசிய மின்னணு 
வியல்‌ மின்‌ சுற்றுவழி. 

printed circuit, board (PCB) : 
அச்சிட்ட மின்சுற்றுவழிப்‌ 
பலகை : பலகையிலுள்ள மின்‌ 


அசசிட்ட மின்சுற்றுவழிப்‌ பலகை 


73 


1153 


printer, barrel 


கடத்தும்‌ பொருளின்‌ மூலம்‌ 


. மின்னியல்‌ இணைப்புகள்‌ 
கொடுக்கப்பட்டுள்ள மின்‌ ' 
சுற்றுவழி. இதில்‌ கம்பிகள்‌ 
வாயிலாக இணைப்புகள்‌ . 
செய்யப்படவில்லை. ஒருங்‌ 
இணைந்த மின்சுற்றுவழிச்‌ 


சிப்புகள்‌, எதிர்ப்பிகள்‌, மின்‌' 
பெருக்கிகள்‌, விசைகள்‌ 
ஆகியவை இந்தப்‌ பலகையில்‌: 
ஏற்றப்படுகின்றன. 

printed density : அச்சிடப்பட்ட 
அடர்த்தி: காகிதத்‌ இல்‌ எழுத்து 
கள்‌ அல்லது வரைகலைகளை 
எவ்வளவு கறுப்பாக ௮ச்சிடப்‌ 
படுகிறது என்பதைக்‌ குறிப்‌ 
பிடுவது. 

Printed materials : அச்சுப்படிகள்‌ | 


print element : அச்சுக்‌ கூறு : 
உருக்காட்சியை உள்ளபடிக்குக்‌ 
காகிதத்தில்‌ பதிவு செய்கிற! 
அச்சிட்ட பகுதி. தளமட்டச்‌ சக்‌ 
கரம்‌, விரல்‌ சிமிழ்‌ ஆகியவை 
பெருமளவில்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌அச்சுக்கூறுகள்‌. இதனை 


“அச்சுத்‌ தலைப்பு' என்றும்‌ 
கூறுவர்‌. 

per : அச்சுப்பொறி; அச்‌ 
சடிப்பி வன்படி வெளிப்‌ 


பாட்டினை ௨௫௬ வாக்குகிற 
வெளிப்பாட்டுச்‌ சாதனம்‌. 
printer, barrel : சுழல்‌ உருளை 
அசசு. 


printer buffer 


printer buffer : அச்சடிப்பி இடை 
நினைவகம்‌ ; அச்சுப்பொறி 
இடை நினைவகம்‌ : ஒன்று 
அல்லது மேற்பட்ட கணினி 
களிடமிருந்து அச்சுப்‌ பொறிக்கு 
அனுப்புகின்ற நினைவகச்‌ 
சாதனம்‌. ஒவ்வொரு பக்கமும்‌ 
அச்சிடும்வரை காத்திராமல்‌, 
முழுவெளியீட்டையு ம்‌ 
கணினிக்கு உதவுவது. அச்சுப்‌ 
பொறி இடை நினைவகம்‌ 
மற்றும்‌ தானியங்கிப்‌ பொத்‌ 
தானுடன்‌ இரண்டுக்கு மேற்‌ 
பட்ட கணினிகள்‌ இணைக்கப்‌ 
பட்டு வெளியீட்டை முதலில்‌ 
வந்தது முதலில்‌ வழங்கப்படு 
றெது என்ற முறையில்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளப்படும்‌. 

printer cable : அச்சுப்‌ பொறிக்‌ 
கம்பி: ஒரு அச்சுப்‌ பொறியைக்‌ 
கணினியுடன்‌ இணைக்கும்‌ 
கம்பி. ஒரு பீசியில்‌ கேபிளிடம்‌ 
25 பின்‌ டி.பி.25- ஆண்‌ இணைவி 
கணினிக்காகவும்‌ அச்சுப்‌ 
பொறிக்காக 36 பின்‌ சென்ட்‌ 
ரானிக்ஸ்‌ ஆண்‌ இணைப்பியும்‌ 
printer, chain : தொடர்‌ அச்சுப்‌ 


பொறி. 


printer, character 
அச்சுப்பொறி. 


: எழுத்து 


Printer Controi Language : 
அச்சுப்பொறி கட்டுப்பாட்டு 


1154 


printer driver 


மொழி : ஹீவ்லெட்‌-பேக்கார்டு 
நிறுவனம்‌ தன்னுடைய லேசர்‌ 
ஜெட்‌, டெஸ்க்‌ ஜெட்‌ மற்றும்‌ 
ரக்டுரைட்டர்‌ ஆகிய அச்சுப்‌ 


பொறிகளில்‌ பயன்படுத்திய 
மொழி. லேசர்‌ அச்சுப்பொறிச்‌ 
சந்தையில்‌ லேசர்ஜெட்‌ 


முன்னணி இடம்‌ வகிப்பதால்‌ 
அச்சுப்பொறி கட்டுப்பாட்டு 
மொழியே நிலைத்த தர 
வரையறையாய்‌ ஆகிவிட்டது. 
printer controller அச்சுப்‌ 
பொறிக்‌ கட்டுப்படுத்தி : ஓர்‌ 
அச்சுப்பொறியில்‌ குறிப்பாக 
ஒரு பக்க-அச்சுப்‌ பொறியின்‌ 
செயலாக்கத்திற்கான வன்‌ 
பொருள்‌. இது ராஸ்டர்‌ படிமச்‌ 
செயலி, நினைவகம்‌ மற்றும்‌ 
பொதுப்பயன்‌ நுண்செயலி 
களையும்‌ உள்ளடக்கியது. 
அச்சுப்பொறிக்‌ கட்டுப்படுத்தி 
சொந்தக்‌ கணினியின்‌ ஓர்‌ 
அங்கமாகவும்‌ இருக்க முடியும்‌. 
மிகுவேக வடத்தின்‌ மூலமாக 
கணினியுடன்‌ இணைக்கப்‌ 
பட்டிருக்கும்‌. 

printer, daisy wheel : டெய்ஸி 
சக்கர அச்சுப்பொறி. 

printer, dot : புள்ளி அச்சுப்‌ பொறி. 
printer, dotmatrix : புள்ளியணி 
அச்சுப்பொறி. 


printer driver : அச்சுப்பொறி 
இயக்கி பல்வேறு பயன்‌ 


ர 


printer engine 


பாட்டுத்‌ தொகுப்புகள்‌ ஒரு 
குறிப்பிட்ட அச்சுப்பொறியில்‌ 
அச்சிடுவதைச்‌ இயல்விப்பதற்‌ 
கென வடிவமைக்கப்பட்ட ஒரு 
மென்பொருள்‌. அக்குறிப்பிட்ட 
அச்சுப்பொறியின்‌ வன்பொருள்‌ 
அமைப்பு, அகநிலை மொழி 
பற்றிக்‌ கவலையின்றி அச்சிட 
லாம்‌. பயன்பாட்டுத்‌ தொகுப்பு 
கள்‌ பல்வேறு வகையான 
அச்சுப்பொறிகளை அவற்றுக்‌ 
குரிய சரியான இயக்கி நிரல்‌ 
களின்‌ உதவிகளுடன்‌ பயன்‌ 
படுத்திக்‌ கொள்ள முடியும்‌. இக்‌ 
காலத்தில்‌ வரைகலைப்‌ பணித்‌ 
தள இயக்க முறைமைகள்‌ 
தம்மகத்தே கொண்டுள்ள இது 
போன்ற இயக்கி நிரல்களை 
பயன்பாட்டுத்‌ தொகுப்புகள்‌ 
ஒவ்வொன்றும்‌, தங்களுக்கென 
இயக்கி நிரல்களை வைத்துக்‌ 
கொள்ளத்‌ தேவையில்லை. 


printer engine : அச்சுப்பொறி 
எந்திரம்‌ : லேசர்‌ அச்சுப்பொறி 
போன்ற பக்க அச்சுப்பொறி 
களில்‌ அச்சிடும்‌ பணியை நிறை 
வேற்றுகிற பாகம்‌. பெரும்‌ 
பாலான அச்சுப்பொறி எந்திரங்‌ 
கள்‌ தன்னிறைவு பெற்றவை 
யாய்‌, மாற்றத்தகு மைப்பேழை 
களைத்‌ தம்மகத்தே கொண் 
டுள்ளன. இந்த எந்திரம்‌ அச்சுப்‌ 
பொறிக்‌ கட்டுப்படுத்தி 
யினின்றும்‌ வேறுபடுகிறது. 


1155 


printer tont 


உலகில்‌ பெருமளவு பயன்‌ 


படுத்தப்படும்‌ அச்சுப்பொறி 


எந்திரங்கள்‌ கேனன்‌ (081௦) 
நிறுவனம்‌ தயாரித்தவை. 


printer file அச்சுப்பொறி 
கோப்பு; அச்சுப்பொறிக்‌ கோப்பு : 
அச்சிடப்படத்‌ தயாராக அச்சு 
உருவ வடிவத்தில்‌ உள்ள 
ஆவணம்‌. அச்சுப்பொறிக்கு 
அச்சிட அனுப்பப்படும்‌ தரவு 
களை ஒரு கணினிக்‌ கோப்புக்கு 
திசை திருப்பி சேமித்து 
வைத்துக்‌ கொள்ள முடியும்‌. 
இத்தகைய கோப்பு பல்வேறு 
காரணங்களுக்காக உருவாக்கப்‌ 
படுகிறது. எடுத்துக்காட்டாக, 
அச்சுக்கு அனுப்பப்படும்‌ வெளி 
யீட்டை அப்படியே இன்னொரு 
கணினிக்கு அல்லது இன்னொரு 
நிரலுக்கு உள்ளீடாகத்‌ தரமுடி 
யும்‌. பின்னொருநாளில்‌ இக்‌ 
கோப்பினை நேரடியாக அச்சுப்‌ 
பொறிக்கு அனுப்பி எத்தனை 
நகல்‌ வேண்டுமானாலும்‌ 
எடுத்துக்‌ கொள்ளலாம்‌. சில 
வேளைகளில்‌ அச்சுப்பொறி 
இயக்கிக்‌ கோப்பினைத்‌ 
தவறுதலாக சிலர்‌ அச்சுப்‌ 
பொறிக்‌ கோப்பு எனக்‌ குறிப்‌ 
பிடுகின்றனர்‌. 

printer 1௦% : அச்சுப்பொறி 
எழுத்துரு: அச்சுப்பொறிக்குள்‌ 
தங்கியிருக்கும்‌ அல்லது அச்சுப்‌ 
பொறிக்கென வைத்திருக்கும்‌ 


printer format 


ஓர்‌ எழுத்துரு. இத்தகைய எழுத்‌ 
துருக்கள்‌ அச்சுப்‌ பொறிக்‌ 
குள்ளேயே உள்ளமைக்கப்‌ 
பட்டிருக்கலாம்‌. பதிவிறக்கம்‌ 
செய்து கொள்ளலாம்‌. 
எழுத்துருப்‌ பொதியுறைகளிலும்‌ 
திடைப்பதுண்டு. 


printer format : அச்சடிப்பி உருப்‌ 
படிவம்‌ அச்சுப்‌ படிவம்‌: 
அச்சடிப்பு மண்டலங்களாகப்‌ 
பகுக்கப்பட்ட அச்சுத்தாள்‌. 
ஒவ்வொரு மண்டலத்திலும்‌ 
ஒரு மதிப்பளவினை மட்டுமே 
அச்சடிக்க முடியும்‌ 

printer head : அச்சுமுனை. 


printer interface : அச்சு இடைப்‌ 
பிணைப்பு. 


printer interrupt : அச்சுப்பொறி 


குறுக்கீடு “Not  Pusy’ 
சமிக்கையை அச்சுப்பொறி 
அனுப்பும்போது ஏற்படும்‌ 


வன்பொருள்‌ குறுக்கீடு. குறுக்‌ 
ஒடும்‌ வாலாயமானது. பொது 
வாக வெளியீட்டுத்‌ தரவுவின்‌ 
எழுத்தை அச்சுப்பொறிக்கு 
அனுப்பிவிட்டு கட்டுப்பாட்டை 
மையச்‌ செயலகத்துக்கு அனுப்‌ 
பும்‌. இந்த நடைமுறையானது 
அச்சுப்பொறியை இயக்கும்‌ 
அதேவேளையில்‌ கணினியை 
வேறு நோக்கங்களுக்குப்‌ பயன்‌ 
படுத்தும்‌. 


1156 


printer, quality 


printer layour sheet : அச்சுப்‌ 
பொறி உருவரைத்‌ தாள்‌. 
printer, line : வரி அச்சுப்பொறி. 


printer maintenance : அச்சுப்‌ 
பொறி பாராமரிப்பு. 


printer, matrix : அணி அச்சுப்‌ 
பொறி. 

printer, page : பக்க அச்சுப்‌ 
பொறி. 

pார£er port : அச்சுத்துறை; 
அச்சுப்‌ பொறித்துறை : ஒரு 
சொந்தக்‌ கணினியில்‌ ஒரு 


அச்சுப்‌ பொறியை இணைக்கக்‌ 
கூடிய இடம்‌. பீரி ஒத்தியல்புக்‌ 
கணினிகளில்‌ பெரும்பாலும்‌ 
இணைநிலைத்‌ துறைகளே 
(ஓarாalle! ports) அச்சுத்‌ துறையாக 
பயன்படுத்தப்படுகின்றன. 
இயக்க முறைமை, இதனை 
எல்பீடீ (LPT) என்னும்‌ தருக்க 
சாதனப்‌ பெயராக அடையாளம்‌ 
காண்கிறது. சில அச்கப்பொறி 
களுக்குத்‌ நேரியல்‌ துறைகளை 
யும்‌ (Serial ports) பயன்படுத்திக்‌ 
கொள்ள முடியும்‌. ஆனால்‌ முன்‌ 
கூட்டியே இயக்க முறைமைக்கு 
இதை உணர்த்திவிடவேண்டும்‌. 
ஆப்பிள்‌ மெக்கின்டோஷ்‌ கணினி. 
களில்‌ பெரும்பாலும்‌ நேரியல்‌ 
துறைகளே அச்சுப்பொறிக்குப்‌ 
பயன்படுத்தப்படுகின்றன. 


printer, quality : அச்சுத்தரம்‌. 


அப டட ப படட டட ப பப்ப ப ட்ப்டபப யப பயப்பட ப்பம்‌ 


printer service 


printer service : அச்சுப்பொறி 
வழங்கி : ஒன்று அல்லது மேற்‌ 
பட்ட அச்சுப்பொறிகளைக்‌ 
கட்டுபடுத்தும்‌ கட்டமைப்புள்ள 
ஒரு கணினி. அந்த அமைப்பின்‌ 
அனைத்துப்‌ பயனாளர்களிட 
மிருந்தும்‌ வருகின்ற வெளி 
யீட்டு அச்சுத்‌ தோற்றத்தினைச்‌ 
சேமித்து ஒரு நேரத்தில்‌ ஒரு 
வேலை என்ற வகையில்‌ அச்சுப்‌ 
பொறிக்கு வழங்குவது. இப்‌ 
பணியானது பிணைய (Network) 
இயக்க அமைப்பின்‌ ஒரு பகுதி 
யாகவோ அல்லது சேர்க்கப்‌ 
பட்ட பயன்பாடாகவோ 
இருக்கலாம்‌. 

printer stand + அச்சடிப்பி நிலை 
யடுக்கு ஓர்‌ அச்சடிப்பித்‌ 
தாங்கியிருப்பதற்காக வடி 
வமைக்கப்பட்ட மரத்தாலான 
நிலையான அடுக்கு விசிறி 
மடிப்பு. அச்சடிப்பி காதெத்‌ 
திற்காக உச்சிப்பகுதியில்‌ ஒரு 
திறப்பினைக்‌ கொண்டிருக்கும்‌. 
printer, thermal : வெப்ப அச்சுப்‌ 


பொறி. 


printer, wheel : 


பொறி, 


printer, wire : கம்பி, 


சக்கர அச்சுப்‌ 


print head : அச்சு முனை : 
புள்ளி அச்சுருவாக்யெ டாட்‌ 
மாட்ரிக்ஸ்‌; இங்க்‌ ஜெட்‌, 
தெர்மல்‌ அச்சுப்பொறி போன்ற 


1157 


print layout sheet 


வற்றில்‌ உள்ள அச்சு ஊடகத்தில்‌ 
தோற்றத்தை ஏற்படுத்தும்‌ 
அமைப்பு. அச்சு ஊடகத்தின்‌ 
ஒரு பக்கத்திலிருந்து வேறொன்‌ 
றுக்கு அச்சுமுனை மாறுவது 
வழக்கம்‌. 

print image : அச்சு உருவம்‌ : 
பேசிக்‌ மொழியில்‌ "ரா பல 
சொற்றொடரில்‌ அச்சிட்ட 
வெளியீட்டை வடிவமைக்கப்‌ 
பயன்படும்‌ சரம்‌. 
printing station : அச்சிடும்‌ 
நிலையம்‌. 

றார்‌ ௦0 : அச்சுப்‌ பணி : பல 
எழுத்துகள்‌ சேர்ந்து ஒரே 
தொகுதியாக அச்‌டெப்படுதல்‌. 
ஓர்‌ அச்சுப்பணி என்பது பெரும்‌ 
பாலும்‌ ஆவணத்தை அச்சிடும்‌ 
பணியாக இருக்கும்‌. அந்த 


' ஆவணம்‌ ஒரு பக்கமாக இருக்க 


லாம்‌; நூறு பக்கங்களைக்‌ 
கொண்டதாகவும்‌ இருக்கலாம்‌. 
ஒவ்வொரு ஆவணத்தையும்‌ 
தனித்தனியாக அ௮ச்சிடுவதைத்‌ 


தவிர்க்க, சில மென்பொருள்‌ 


கள்‌, பல ஆவணங்களை ஒரு 
குழுவாகச்‌ சேர்த்து ஒரு அச்சுப்‌ 
பணியாகச்‌ செய்வதும்‌ உண்டு. 
print layout sheet : அச்சு விரி 
வமைப்புத்‌ தகடு; அச்சமைப்புத்‌ 
தாள்‌ : ஓர்‌ அச்சிட்ட அறிக்‌ 
கைக்குக்‌ தேவையான ஓர 
விளிம்புகளையும்‌ இடை 


print medium 


வெளிகளையும்‌ அமைப்‌ 
பதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
வரைபடம்‌. 

print medium : அச்சு ஊடகம்‌ : 
அச்சிடப்பட்ட தோற்றம்‌ வெளி 
வரக்கூடிய மேற்பரப்பு. பெரும்‌ 
பாலானவற்றில்‌ அச்சு ஊடகம்‌, 
காகிதம்தான்ய ஆனால்‌, நுண்‌ 
படல அட்டைகள்‌, ஊடுருவு 
ஒளிப்படம்‌ போன்றவையும்‌ 
ஊடகமாக அமையும்‌. 


றார்‌ ஈ௦e : அச்சுப்‌ பாங்கு : 
அச்சு வெளியீட்டின்‌ வடி 
வமைப்பைக்‌ குறிக்கும்‌ பொது 
வான சொல்‌. நீளவாக்கில்‌ 
(porait), அகலவாக்கில்‌ (1805- 
௦806) ௮ச்சிடலாம்‌. எழுத்தின்‌ 
தரம்‌, உருவளவு ஆகியவற்றை 
யும்‌ இச்சொல்‌ குறிக்கும்‌. 
புள்ளியணி அச்சுப்பொறி (0௦!- 
matrix printer) இரண்டு வகை 
யான அச்சுப்‌ பாங்குகள்‌ 
உள்ளன. எழுத்துத்தரம்‌ (Letter 
பெெர-ட0), உயர்‌ எழுத்துத்‌ தரம்‌ 
(Near Letter Quality - 1100). சில 
அச்சுப்பொறிகள்‌ ஆஸ்கி மற்‌ 
றும்‌ போஸ்ட்கிரிப்ட்‌ எழுத்து 
வடிவங்களையும்‌ ஏற்கும்‌. 
printout அச்சுப்படிவம்‌ 
கணினியமைவு வெளிப்பாட்‌ 
டின்‌ படிவம்‌. இது ஓர்‌ அச்சடிப்‌ 
பானால்‌ ஒரு பக்கத்தில்‌ 
அச்சிடப்படுகிறது. 


1158 


print screen key 


print position : அச்சு நிலை. 
print preview : அச்சு முன்காட்சி. 


நாரா யி : அச்சுத்‌ தரம்‌ : ஒர்‌ 
அச்சடிப்பியில்‌ அச்சிடப்பட்ட 
ஓர்‌ அச்சுப்‌ படிவத்தின்‌ தரம்‌. . 
print queue : அச்சு வரிசை : 
அச்சுப்பொறிக்காக ஒதுக்கப்‌ 
பட்ட வெளியீட்டை அச்சுப்‌ 
பொறி ஏற்கும்வரை வைத்‌ 
இருக்கும்‌ வட்டின்‌ இடம்‌. 

print screen : அச்சுத்‌ திரை : 
திரையில்‌ அப்போது உள்ள 
உருவத்தை அச்சிடும்‌ திறன்‌. 
print screen key : திரை அச்சு 
விசை: ஐபிஎம்‌ பீரி மற்றும்‌ 


ஒத்தியல்புக்‌ கணினிகளின்‌ 
விசைப்பலகைகளில்‌ இருக்கும்‌ 
ஒரு விசை. இவ்விசையை 


அழுத்தும்போது திரையில்‌ 
தோற்றமளிக்கும்‌ எழுத்துகளை 
அப்படியே அச்சுப்பொறிக்கு 
அனுப்பிவைக்கும்‌. விண்டோஸ்‌ 
இயக்க முறைமையில்‌ இந்த 
விசையை அழுத்தினால்‌ திரைத்‌ 
தோற்றம்‌ கிளிப்‌-போர்டில்‌ 
பதியும்‌. அதனை ஒரு வட்டுக்‌ 
கோப்பாகச்‌ சேமிக்கலாம்‌. 
மாற்று (A) மற்றும்‌ இரையச்சு 
(print screen) ஆகிய இரு விசை 
களையும்‌ சேர்த்து அழுத்தினால்‌ 
இயக்கத்தில்‌ இருக்கும்‌ சாளரம்‌ 
(Active Window) மட்டும்‌ கிளிப்‌- 


ப ப ப பப ப ப பட டட்ட்ட்ட்ட்டட்ட்ட்ப்ப்ட்டடம்‌ 


print server 


போர்டில்‌ பதியும்‌. ஆப்பிள்‌ 
கணினிகளில்‌ ஒத்தியல்பு கருதி 
இவ்விசை வைக்கப்பட்டுள்ளது.. 
print server : அச்சு வழங்கள்‌ : 
ஒரு பிணையத்தில்‌ அச்கப்‌ 
பொறிகளை மேலாண்மை செய்‌ 
வதற்கென தனியாக ஒதுக்கப்‌ 
படும்‌ ஒரு பணி நிலையக்‌ 
கணினி. பிணையத்திலுள்ள 
எந்தவொரு பணிநிலையக்‌ 
கணினியும்‌ அச்சு வழங்கனாகச்‌ 
செயல்பட முடியும்‌. 


றார்‌ setup : அச்சு அமைப்பு 
முறை; அச்சு அமைவு. 

print spooler : அச்சுச்‌ சுருளி : 
முன்னணியில்‌ மற்ற பணிகள்‌ 
நடந்து கொண்டிருக்க பின்னணி 
யில்‌ அச்சிடுதல்‌ நடைபெற 
அனுமதிக்கும்‌ மென்பொருள்‌. 
print statement அச்சிடு 
கட்டளை : பேசிக்‌ மொழியில்‌, 
ஒரு தரவுவை திரையில்‌ காட்டு 
வதற்கான கட்டளை. 

print text page : உரைப்பக்கம்‌ 
அச்சிடு. 

pt 1௦ 5k : அச்சிலிருந்து 
வட்டுக்கு : வழக்கமாக அச்சுப்‌ 
பொறிக்கு அனுப்பப்படும்‌ 
வெளியீட்டை வட்டை நோக்கி 
அனுப்புவது. உருவாக்கப்படும்‌ 
கோப்பானது தேவையான வடி 
வமைப்பு அல்லது படிவம்‌ 


1159 


print wheel 


குறியீடுகளை உள்ளடக்கியதாக 
இருக்கும்‌. அதை உருவாக்கிய 
டி.ஈ.பீ. நிரல்‌ தொடர்‌ அல்லது 
சொல்‌ செயலகத்தின்‌ தேவை 
யின்றியே வேறு ஒரு சமயத்‌ 
திலோ அல்லது தொலை 
விலுள்ள ஒரு அச்சுப்பொறிக்கு 
அனுப்பியோ அச்சிட்டு 
கொள்ளலாம்‌. பொதுவாக 
முதலில்‌ வட்டுக்‌ கோப்பினை 
உருவாக்கி, , பின்னரே 
அச்‌டெப்படுகிறது. ஆனால்‌ 
அச்சிலிருந்து வட்டுக்கு என்ற 
செயல்முறையில்‌ கோப்பினை 
அச்சிடும்‌ வேலை விலக்கப்‌ 
படுகிறது. 

print to fie : கோப்பில்‌ அச்சிடு : 
அச்சிடுவதற்கென வடிவமைக்‌ 
கப்பட்ட ஓர்‌ ஆவணத்தை 
அச்சுப்பொறிக்கு. அனுப்பு 
வதற்குப்‌ பதிலாக, அப்படியே 
ஒரு கோப்பில்‌ சேமித்து வைப்‌ 
பதற்கான கட்டளை. பெரும்‌ 
பாலான பயன்பாட்டுத்‌ 
தொகுப்புகளில்‌ இத்தகைய 
வசதி உள்ளது. 

print using the following driver : 
கீழ்க்காணும்‌ இயக்கி மூலம்‌ 
அச்சிடு. 

print wheel : அச்சுச்‌ சக்கரம்‌; 
அச்சு சுருளை : ஒரு சக்கர 
அச்சடிப்பியின்‌ ஓர்‌ அச்சடிப்பு 
இடநிலையில்‌ எழுத்துகளின்‌ 


print zone 


தொகுதியை அடக்குகிற 
தனியொரு கூறு. ட 
றார்‌ 2016 : அச்சு வட்டாரம்‌; 
அச்சு மண்டலம்‌; அச்சுப்‌ பகுதி : 
செயல்முறைப்படுத்தலில்‌ ஒரு 
வெளிப்பாட்டுச்‌  சாதனத்தி 
லுள்ள ஒரு குறிப்பிட்ட நீளப்‌ 
பகுதி. இதனுள்‌ தரவுகள்‌ பத்தி 


களில்‌ "வரிசைப்படுத்தப்‌ 
படுகின்றன. 

pார்பாtர : முன்னுரிமை; முந்‌ 
துரிமை : 'நுண்செயலியின்‌ 
கவனத்தைக்‌ கவர்வதில்‌, 
கணினியின்‌ வளங்களைப்‌ 
” பயன்படுத்திக்‌ கொள்வதில்‌ 


முன்னுரிமை பின்பற்றப்படு 
றது. கணினி, கண்ணுக்குப்‌ 
புலனாகாத முன்னுரிமைகளின்‌ 
அடிப்படையிலேயே பல்வேறு 
வகையான முரண்களும்‌ 
மோதல்களும்‌ தவிர்க்கப்படு 
கின்றன. அதேபோல கணினி 
யால்‌ நிறைவேற்றப்படும்‌ பணி 
களும்‌, எப்போது, எவ்வளவு 
நேரம்‌ நுண்செயலியின்‌ 
நேரத்தை எடுத்துக்‌ கொள்ள 
முடியும்‌ என்பது முன்பே 
தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது. 
கணினிப்‌ பிணையங்களில்‌ பணி 
நிலையங்கள்‌ எப்போது, எவ்‌ 
வளவு நேரம்‌ தகவல்‌ தொடர்பு 
இணைப்பைப்‌ பயன்படுத்திக்‌ 
கொள்ளலாம்‌ என்கிற 
முன்னுரிமை நிர்ணயிக்கப்படு 


1160 


privacy 


கிறது. எவ்வளவு விரைவில்‌ 
அனுப்பப்பட வேண்டும்‌ 
என்றெ முன்‌ னுரிமை செய்திப்‌ 
பரிமாற்றத்துக்குப்‌ வரை 
யறுக்கப்படுகிறது. 

priority assigrment 
முன்னுரிமைப்‌ பணி. 

Priority Frame : பிரியாரிட்டி 
பிரேம்‌: (முன்னுரிமைச்‌ 
சட்டம்‌) : இன்‌ஃபோ நெட்‌ 
அண்ட்‌ நார்தான்‌ டெலிகாம்‌ 
இன்க்‌ நிறுவனம்‌ உருவாக்கிய 
ஒரு தொலைத்‌ தொடர்பு நெறி 
முறை. தரவு, படநகல்‌ மற்றும்‌ 
குரல்‌ தகவல்களைச்‌ சுமந்து 
செல்வதற்கென வடிவமைக்கப்‌ 
பட்டது. 

priority interrupt : முந்துரிமை 
இடையீடு : பொறியமைவினுள்‌ 
மற்ற இடையீடுகளுக்கு 
மேலாக முந்துரிமையளிக்கப்‌ 
பட்டுள்ள ஓர்‌ இடையீடு. 
priority processing முந்‌ 
துரிமைச்‌ செய்முறைப்படுத்து 
தல்‌ : ஒரு பணியின்‌ வரிசை 
முறையைக்‌ குறித்தளிக்கப்பட்ட 
முந்துரிமைகளின்‌ அடிப்படை 
யில்‌ செய்முறைப்படுத்துதல்‌. 
privacy தனிமறைவு; 
அந்தரங்கம்‌ : ஒரு பயனாளரின்‌ 
சேமிக்கப்பட்ட கோப்புகள்‌, 
மின்னஞ்சல்‌ போன்ற தரவுகள்‌ 
அவருடைய அனுமதியின்றி 


privacy enhanced mail 


வேறெருவரும்‌ பார்வையிடக்‌ 
கூடாது என்றெ கருத்துரு. தனி 
மறைவுக்கான' உரிமை என்பது 
பொதுவாக இணையத்தில்‌ 
ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. 
கணினி அமைப்புகளை நிறுவிப்‌ 
பராமரிப்பவர்கள்‌ தங்கள்‌ 
அமைப்புகளில்‌ பதிவாகும்‌ 
எந்தவொரு தரவுவையும்‌ 
பரிசோதிக்கும்‌ உரிமையினைக்‌ 
கோருகின்றனர்‌. தனி 
மறைவினை முழுமையாகப்‌ 
பெறப்‌ பயனாளர்கள்‌ மறை 
யாக்கம்‌ போன்ற முனைப்பான 
நடவடிக்கைகளை மேற்‌ 
கொள்ள வேண்டும்‌. 


privacy enhanced mail : அந்‌ 
தரங்க மேம்பாட்டு அஞ்சல்‌; 
தனிமறைவு மேம்பாட்டு 
அஞ்சல்‌ இணையத்தில்‌ 
மின்னஞ்சல்‌ செய்திகளின்‌ தனி 
மறைவுத்‌ தன்மை மற்றும்‌ 
பாதுகாப்பினை உறுதிசெய்யும்‌ 
மறையாக்க நுட்பங்களை பயன்‌ 
படுத்துகின்ற மின்னஞ்சல்‌ 
முறைமைக்கான இணைய தர 
வரையறை. 


pார்vate : தனியார்‌. 


private automatic branch : தனி 
யார்‌ தானியங்கு கிளை. 


private automatic branch 
exchange (PABX} : தனியார்‌ 
தானியக்கக்‌ கிளை இணைப்‌ 


1161 


Private Communications 


பகம்‌ : ஒரு வணிக அமைவனத்‌ 
திற்குள்‌ அல்லது தொழிற்‌ 
சாலைக்குள்‌ தொலைபேசித்‌ 
தொடர்பினை ஏற்படுத்தி 
பொதுத்‌ தொலைபேசி 
இணைப்பகத்திற்குச்‌ செல்லும்‌, 
அதிலிருந்துவரும்‌ அழைப்பு 
களை அனுப்புவதைக்‌ கட்டுப்‌ 
படுத்துகிற தானியக்க தனியார்‌ 
தொலைபேசி விசைப்‌ பொறி 


யமைவு. 


private channel! : தனியார்‌ தடம்‌ : 
இணையத்‌ தொடர்‌ அரட்டை 
யில்‌ (80) ஒரு குறிப்பிட்ட 
குழுவைச்‌ சார்ந்தவர்களின்‌ 
பயன்பாட்டுக்காக ஒதுக்கப்‌ 
பட்ட ஒரு தடம்‌. இத்தகைய 
தனியார்‌ தடப்பெயர்கள்‌ பிற 
பொதுப்‌ பயனாளர்கள்‌ பார்‌ 
வையிலிருந்து மறைக்கப்பட்டு 
விடுவதுண்டு. 

private chat தனியார்‌ 
அரட்டை; தனியார்‌ உரையாடல்‌. 


Private Communications 
Technology : தனிமுறைத்‌ தகவல்‌ 
தொடர்புத்‌ தொழில்நுட்பம்‌ 

இணையத்தில்‌ பாதுகாப்பான 
பொதுப்பயன்‌ வணிகத்துக்காக 
வும்‌ சொந்தத்‌ தகவல்‌ தொடர்பு 
களுக்காகவும்‌ வடிவமைக்கப்‌ 
பட்ட வரன்முறை. தனி 
மறைவு, சான்றுறுதி, பரஸ்பர 
அடையாளங்காட்டல்‌ போன்ற 


வ... ப டப்ப 


private database 


பண்புக்‌ கூறுகளையும்‌ உள்ளடக்‌ 
கியது. 


private database : தனியார்‌ 


தரவுத்‌ தளம்‌. 

private folders : தனிமுறை 
கோப்புறைகள்‌ : ஒரு பகிர்ந்‌ 
தமைப்‌ பிணையச்‌ சூழலில்‌, 
ஒரு பயனாளரின்‌ கணினியில்‌ 
இருக்கும்‌ கோப்புறைகள்‌. 
பிணையத்தின்‌ பிற பயனாளர்‌ 
கள்‌ இந்தக்‌ கோப்புறைகளை 
அணுக முடியாது. 

றார்௮te key : தனித்திறவி; தனி 
மறைக்‌ குறி : மறைக்குறியீட்டு 
முறையில்‌ இருதிறவி மறையாக்‌ 
கத்தில்‌ பயனாளர்‌ பயன்படுத்‌ 
தும்‌ திறவி. பயனாளர்‌ தன்‌ 
னுடைய தனித்திறவியை 
கமுக்கமாய்‌ வைத்துக்‌ கொள்‌ 
கிறார்‌. தன்னுடைய இலக்க 
முறைக்‌ ஒப்பங்களை மறை 
யாக்கம்‌ செய்யவும்‌, பெறுகின்ற 
செய்திகளை மறைவிலக்கம்‌ 
செய்யவும்‌ பயன்படுத்திக்‌ 
கொள்கிறார்‌. 

private key encryption : சொந்தச்‌ 
சாவியினாலான உருமாற்றம்‌. 


private line தனியார்‌ 
இணைப்பு; தனியார்‌ தடம்‌: ஒரு 
பயனாளருக்கு அவரது 
தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக 
வழங்கப்பட்டுள்ள அலை 
வரிசை அல்லது சுற்று வழி. 


1162 


privileged instruction 


‘privately leased line : தனியார்‌ 


குத்தகைத்‌ தடம்‌ : தனியொரு 
வாடிக்கையாளரின்‌ பயன்‌ 
பாட்டுக்கான செய்தித்‌ தொடர்பு 
இணைப்பு. 


private property தனிப்‌ 
பண்புகள்‌. 
privatization தனியார்‌ 


மயமாக்கம்‌ : பெரும்பாலும்‌ ஒரு 


நிர்வாகத்தை, வணிக 
அமைப்பை கட்டுப்பாட்டி 
லிருந்து வணிகத்‌ தொழி 


லகத்துக்கு மாற்றியமைப்பது. 
கணினித்‌ துறையைப்‌ பொறுத்த 
மட்டில்‌ இணையத்தின்‌ 
முதுகெலும்பான பல்வேறு 
பிணையக்‌ கட்டமைப்புகளை 
தனியார்‌ துறைக்கு மாற்றுதல்‌. 
எடுத்துக்காட்டாக, அமெரிக்கா 
வில்‌ 1992இல்‌ என்‌எஸ்‌எஃப்‌ 
நெட்‌ அரசுக்‌ கட்டுப்பாட்டி 
லிருந்து தனியார்‌ வணிக 
அமைப்புகளுக்கு மாற்றித்‌ தரப்‌ 
பட்டுள்ளது. 

privileged instruction : சிறப்‌ 
புரிமை நிரல்‌ : பயனாளர்‌ எழு 
திய வழக்கமான செயல்முறை 
களில்‌ பயன்படுத்துவதற்குக்‌ 
கிடைக்கத்தக்கதாக இராத 
கணினி நிரல்‌. இதனைச்‌ செயற்‌ 
பாட்டுப்‌ பொறியமைவின்‌ 
வாலாயங்களில்‌ , மட்டுமே 
பயன்படுத்த முடியும்‌. 


privileged mode 


privileged mode : சலுகைபெற்ற 
பாங்கு இன்டெல்‌ 80286 
மற்றும்‌ அதனினும்‌ மேம்பட்ட 
துண்செயலிகளின்‌ பாதுகாக்கப்‌ 
பட்ட இயக்கப்‌ பாங்கில்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளப்படும்‌ ஒரு சிறப்பு 
வகை இயக்கப்‌ பாங்கு. இதில்‌, 
நினைவகம்‌ மற்றும்‌ உள்ளீட்டு/ 
வெளியீட்டுத்‌ துறைகள்‌ 
(தடங்கள்‌) போன்ற கணினியின்‌ 
உயிர்நாடியான உறுப்புகளைக்‌ 
கையாளும்போது, மென்‌ 
பொருள்கள்‌ மிகவும்‌ வரம்புக்‌ 
குட்பட்ட செயல்பாடுகளையே 
நிறைவேற்ற முடியும்‌. 

PRN : பீஆர்‌என்‌ : அச்சுப்‌ பொறி 
யின்‌ தருக்கமுறைச்‌ சாதனப்‌ 
பெயர்‌. டாஸ்‌ இயக்க முறை 
மையில்‌ வழக்கமான அச்சு 
சாதனத்துக்கென ஒதுக்கப்பட்ட 
பெயர்‌. பீஆர்‌என்‌ என்பது 
பெரும்பாலும்‌ கணினியின்‌ 
முதல்‌ இணை நிலைத்துறையை 
(parallel port) குறிக்கும்‌. எல்பீடீ] 
என்றும்‌ அறியப்படும்‌. 

probabilistic mode! : நிகழ்தகவு 
உருமாதிரி நிகழ்தகவுக்‌ 
கணிதத்தைப்‌ பயன்படுத்துகிற 
ருமாதிரி. எந்தத்‌ தரவுகளின்‌ 
தனி மதிப்பளவுகள்‌ அறியப்‌ 
படாமலிருந்து, ஆனால்‌ 
அவற்றின்‌ நீள்‌ வீச்செல்லை 
நடவடிக்கையை , ஊகிக்க 
முடியுமோ அந்தத்‌ தரவுகளைப்‌ 


1163 


probiem definition 


பகுப்பாய்வு செய்வதற்கு இது 
பயன்படுத்தப்‌.படுகிறது.. 
probability : நிகழ்தகவு : ஒரு 
குறிப்பிட்ட நிகழ்ச்சி நிகழ்வதற்‌ 
கான வாய்ப்புகளைக்‌ கணக்‌ 
இடுதல்‌. எடுத்துக்காட்டு : ஒரு 
நாணயத்தைச்‌ சுண்டிவிட்டால்‌ 
தலைவிழுவதற்கான நிகழ்தகவு 
1/2; பூ விழுவதற்கான நிகழ்‌ 
தகவு1/2. 0-9 வரைக்‌ குறியிடப்‌ 
பட்ட 10 சிப்புகளை ஒன்று 
கலந்து மேசையில்‌ போட்டு 
ஆறுக்கு மேற்பட்ட எண்‌ 
ணுடைய ஒரு சிப்பினை எடுப்‌ 
பதற்கான நிகழ்தகவு 3/10 
ஆகும்‌. 

probability theory : நிகழ்தகவுக்‌ 
கோட்பாடு : ஒரு தற்செயல்‌ 
நிகழ்ச்சி நிகழ்வதற்கான 
வாய்ப்புகளின்‌ அளவீடு. இது 
ஒரு குழுமத்தின்‌ நடத்தை 
முறையை ஊடுப்பதற்குப்‌ 
பயன்படுத்தப்‌ படுகிறது. 
problem analysis : சிக்கல்‌ பகுப்‌ 
பாய்வு : ஒரு சிக்கலுக்குத்‌ தீர்வு 
காண ஒரு திட்டத்தைப்‌ பயன்‌ 
படுத்துதல்‌. செயல்முறை ௨௫ 
வாக்கச்‌ சுழற்சியில்‌ முதல்‌ 
நடவடிக்கை. 

problem defining : சிக்கல்‌ வரை 
யறுத்தல்‌. 

problem definition : சிக்கல்‌ 
வரையறை : 1. ஒரு சிக்கலை 


ee வைைைைைசசைதசைகசைசைை வகைவையகைகை கை கய வய கணவ வகை கைகளை வவ கவை ய வைய வ பா னா? 


problem description 1164 procedural language 
வரையறுத்துக்கூறப்‌ பயன்‌ | ௦01 5௦ராஏ : சிக்கல்‌ தீர்வு ; 
படுத்தப்படும்‌ தருக்க முறையை | சிக்கல்‌ தீர்த்தல்‌ : ஒரு கணினி 
வகுத்தல்‌. 2. செய்யப்பட | யினால்‌ தீர்க்கப்‌ படக்கூடிய ஒரு 


வேண்டிய ஒரு பணியினை 
வரையறுத்துக்‌ கூறுதல்‌. 

problem description : சிக்கல்‌ 
விவரிப்பு : தகவல்‌ செய்முறைப்‌ 
படுத்தலில்‌, ஒரு சிக்கலை 
உரைத்தல்‌. இதில்‌, தீர்வுமுறை 
பற்றிய விவரிப்பும்‌ உள்ளடங்கி 
யிருக்கலாம்‌. இந்தத்‌ தீர்வேகூட, 
தரவு, உருமாற்றம்‌, நடைமுறை 
கள்‌, தரவுகள்‌, தடைகள்‌, சுற்றுச்‌ 


சூழல்‌ ஆகியவற்றுக்கிடை 
யிலான உறவு நிலையாக 
இருக்கலாம்‌. 


problem oriented language 
(P௦ட) : சிக்கல்‌ சார்ந்த மொழி : 
ஒரு குறிப்பிட்ட வகைச்‌ சிக்கல்‌ 
களை வசதியாக எடுத்துரைப்‌ 
பதற்காக வடிவமைக்கப்பட்ட 
செயல்முறைப்படுத்தும்‌ 
மொழி. இது, இணைப்பு 
மொழி, எந்திர மொழி, நடை 
முறை சார்ந்த மொழி ஆகிய 
வற்றிலிருந்து வேறுபட்டது. 
problem £.ogramme : சிக்கல்‌ 
செயல்முறை : மையச்‌ செய்‌ 
முறைப்படுத்தும்‌ அலத சிக்க 
லான நிலையில்‌ இருக்கும்‌ 
போது நிறைவேற்றப்படும்‌ 
செயல்முறை; சிறப்புரிமை 
நிரல்களைக்‌ கொண்டிராத ஒரு 
செயல்முறை. 


சிக்கல்‌. இதற்கு ஒரு 
துல்லியமான கணிதச்‌ சமன்‌ 
பாடு தேவைப்படுவதில்லை. 
எனினும்‌, கணினி உணர்ந்து 
கொள்ளக்கூடிய சில விதிகளின்‌ 
தொகுதி தேவைப்படும்‌. இது 
ஆறு நடவடிக்கைகள்‌ அடங்கிய 
ஒரு செய்முறையாகும்‌ 

(1) சிக்கலை அடையாளங்‌ 
காணல்‌ (8) தொடர்புடைய 
தரவுகளைச்‌ சேகரித்து வகைப்‌ 
படுத்துதல்‌(3) மாற்று உத்தி 
களை உருவாக்குதல்‌ மற்றும்‌ 
பகுப்பாய்வு செய்தல்‌ (4) செயல்‌ 
முறைப்படுத்து தல்‌ (5) செயல்‌ 
முறையை நிறைவேற்றுதல்‌ 
(6) தொடர்‌ நட வடிக்கையினை 
மேற்கொள்ளுதல்‌. அனுபவ 
மும்‌, உரிய சிக்கல்‌ தீர்வு உத்தி 
களைக்‌ கையாளுவதும்‌ சிக்கல்‌ 
களுக்குத்‌ தீர்வு காண்பதை 
எளிதாக்கும்‌. 

procedural language : நடை 
முறை மொழி கோபால்‌, 
ஃபோர்ட்ரான்‌, பேசிக்‌, ௪, 
பாஸ்கல்‌ . மற்றும்‌ டிபேஸ்‌ 
போன்ற நிரல்தொடரமைப்பு 
பிரிவு தேவைப்படும்‌ நிரல்‌ 
தொடரமைப்பு மொழி. நிரல்‌ 
தொடராளர்கள்‌ அத்தகைய 
மொழிகளில்‌ எழுதும்போது 


procedure 


தரவு செயலாக்கம்‌ மற்றும்‌ நிரல்‌ 
தொடரமைத்தல்‌ சார்ந்து சிக்கல்‌ 
களை தீர்ப்பதற்குத்‌ தேவை 
யான நடவடிக்கை முறையினை 
உருவாக்குவார்கள்‌. 


procedure : நடைமுறை; செயற்‌ 
படுமுறை; செயல்முறை : ஒரு 
நிரலில்‌ ஒரு குறிப்பிட்ட 
பணியை மட்டும்‌ நிறைவேற்று 
இன்ற கட்டளைத்‌ தொகுதி. இக்‌ 
கட்டளைத்‌ தொகுதிக்கு ஒரு 
பெயர்‌ உண்டு. ஓவ்வொரு 
செயல்முறைக்கும்‌ உரிய மாறி 
கள்‌, மாறிலிகள்‌ அவற்றின்‌ தர 
வினங்கள்‌ வரையறுக்கப்படு 
இன்றன. பெரும்பாலும்‌ ஒரு 
செயல்முறை இன்னொரு 
செயல்முறையால்‌ அழைக்கப்‌ 
படுவதுண்டு (இயக்கப்படுவ 
துண்டு). நிரலின்‌ பிரதான 
செயல்பகுதியிலும்‌ அழைக்கப்‌ 
படலாம்‌. சில கணினி மொழி 
களில்‌ செயல்முறை, செயல்‌ 
கூறு (procedure and function) 
என்று வேறுபடுத்திப்‌ பேசப்படு 
இறது. செயல்கூறு என்பது தன்‌ 
பணியை முடித்தபின்‌ ஓர்‌ 
ஒற்றை மதிப்பை (குறிப்பிட்ட 
தரவின மதிப்பை) அழைத்த 
நிரலுக்குத்‌ திருப்பியனுப்பும்‌. 
செயல்முறை, தனக்கிட்ட 
பணியைச்‌ செவ்வனே செய்து 
முடிக்கும்‌. மதிப்பு எதையும்‌ 
திருப்பியனுப்பாது. 


1165 procedure oriented language 


procedure call : செயல்முறை 
அழைப்பு : நிரலாக்கத்தில்‌ ஒரு 
செயல்முறையைச்‌ செயல்‌ 
படுத்துவதற்கான நிரல்‌. ஒரு 
செயல்முறை அழைப்பு இன்‌ 
னொரு செயல்முறையில்‌ உட்‌ 
பொதிந்து இருக்க முடியும்‌. 


அல்லது நிரலின்‌ முதன்மை 


யான பகுதியில்‌ இடம்பெறும்‌. 


procedure division : நடை 
முறைப்‌ பகுப்பு; செயல்முறைப்‌ 
பகுப்பு: ஒரு “கோபால்‌” செயல்‌ 
முறையின்‌ நான்கு முக்கிய 
பகுதிகளில்‌ நான்காவது பகுதி. 
procedure oriented : நடை 
முறை சார்ந்த படி “ஏ 
விலிருந்து படி “பி -க்குப்‌ போவ 
தற்காக பயனாளர்‌ பின்பற்று 
கின்ற பயன்பாடு. தரவு நுழைவு 


.நிரலாக்கத்‌ தொடர்கள்‌ சிறந்த 


எடுத்துக்காட்டுகள்‌. 

procedure oriented language : 
நடைமுறை சார்ந்த மொழி : 
விரிவான சிக்கல்களின்‌ ஒரு 
தொகுதிக்குத்‌ தீர்வு காண்பதில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ நடை 
முறைகளை வசதியாக எடுத்து 
ரைப்பதற்கு வடிவமைக்கப்‌ 
பட்டுள்ள ஒரு செயல்முறைப்‌ 
படுத்தும்‌ மொழி. எந்திர 
மொழி, சிக்கல்‌ சார்ந்த மொழி 
ஆஃகியவற்றிலிருந்து வேறு 
பட்டது. 


rw யவை 


process control 


pா௦cess : செய்முறை ; செயற்‌ 
பாங்கு; நடைமுறை : 1. ஒரு 
குறிப்பிட்ட பலனை விளைவிப்‌ 
பதற்கான, திட்டமிட்ட செயற்‌ 
பாடுகளின்‌ வரிசைமுறை. 
2. செப்பமற்ற தரவுகளை 
பயனுள்ள செய்திகளாக ௨௫௬ 
மாற்றுதல்‌. 

process bound வரம்புறு 
செய்முறை: செய்முறைப்‌ 
படுத்தியின்‌ வேகத்தினால்‌ வரம்‌ 
புறுத்தப்பட்டுள்ள கணினி 
யமைவு. 


process colour : நிறச்‌ செய 
லாக்கம்‌ : ஒர்‌ ஆவணத்தில்‌, 
அச்சிடுவதற்காக நிறங்களைக்‌ 
கையாளும்‌ வழிமுறை. ஓவ்‌ 
வொரு நிறத்தொகுதியும்‌ அதன்‌ 
மூல அடிப்படை நிறக்கூறு 
களாகப்‌ பிரிக்கப்படுகின்றன. 
மூன்று அடிப்படை வண்ணங்‌ 
கள்‌ : வெளிர்நீலம்‌ (080), செந்‌ 
நீலம்‌ (14802(8), மஞ்சள்‌ 
(Yellow). சுறுப்பு நிறத்தையும்‌ 
சேர்த்துக்‌ கொள்ளலாம்‌. பிற 
நிறங்கள்‌ அனைத்தும்‌ இந்த 
அடிப்படை நிறங்களின்‌ கலவை 
யில்‌ உருவாக்கப்பட்டு அச்சிடப்‌ 
படுகின்றன. 

process control : செய்முறைக்‌ 
கட்டுப்பாடு எண்ணெய்ச்‌ 
சுத்திகரிப்பு, எஃகு உற்பத்தி 
போன்ற தொழில்‌ செய்முறை 


1166 


processing, background 


களைக்‌ கட்டுப்படுத்துவதற்குக்‌ 
கணினியைப்‌ பயன்படுத்துதல்‌ 
process control activity : செய்‌ 
முறைக்‌ கட்டுப்பாட்டு நட 
வடிக்கை. 

process contro! computer : 
செய்முறைக்‌ கட்டுப்பாட்டுக்‌ 
கணினி : செய்முறைக்‌ கட்டு 
பாட்டுப்‌ பொறியமைப்பில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ எண்மானக்‌ 
கணினி. இதில்‌ பொதுவாக 
நிரல்‌ இறம்பாடு, சொல்‌ நீட்சி, 
துல்லியம்‌ ஆகியவை வரம்‌ 
புறுத்தப்பட்டிருக்கும்‌. காற்‌ 
றில்லாத சூழல்‌ வசதிகளில்‌ 
பயன்படுத்துவதற்காக வடி 
வமைக்கப்பட்டது. 

process control system : செயற்‌ 
பாங்குக்‌ கட்டுப்பாட்டு 
முறைமை. 

process conversion : செய்‌ 
முறை மாற்றம்‌ கணினி 
யமைவின்‌ இயக்க முறையை 
மாற்றியமைத்தல்‌. 

processing செய்முறைப்‌ 
படுத்தல்‌ : ஒரு சிக்கலைத்‌ தீர்ப்‌ 
பதற்குத்‌ தரவுகளைக்‌ கணினி 
மூலம்‌ பலவிதமாகத்‌ திறம்படக்‌ 
கையாள்தல்‌. 

processing, automatic data : 
தானியங்கு தரவுச்‌ செயலாக்கம்‌. 
processing, background 
பின்புலச்‌ செயலாக்கம்‌. 


processing, commercial data 1167 


processing, commercial data : 
வணிகத்‌ தரவுச செயலாக்கம்‌. 


processing, தரவுச்‌ 


செயலாக்கம்‌. 


data 


processing, electronic data : 
மின்னணுத்‌ தரவுச்‌ செயலாக்கம்‌. 


processing mode, batch 


தொகுதிச்‌ செயலாக்கப்‌ பாங்கு. 
processing part : செயல்முறைப்‌ 


பகுதி. 

processing symbol : செய்‌ 
முறைப்படுத்தல்‌ குறியீடு 
கணக்கிடுதல்‌, நகரும்‌ தரவு 
களை முதல்நிலைப்படுத்தல்‌ 
போன்ற செய்முறைப்படுத்தும்‌ 
செயற்பாட்டினைக்‌ குறிக்கப்‌ 
பயன்படுத்தப்படுறெ செவ்வகத்‌ 
தொடர்‌ வரைபடக்‌ குறியீடு. 


processing, remote : தொலை 
நிலைச்‌ செயலாக்கம்‌. 
processing unit, central 


மையச்‌ செயலகம்‌ 


processor செயலி; செய்‌ 
முறைப்படுத்தி; செயலாக்கம்‌ : 
தரவுகளைக்‌ கொண்டு செயற்‌ 
பாடுகளைச்‌ செய்யும்‌ 
திறனுடைய சாதனம்‌ அல்லது 
பொறியமையவு. எடுத்துக்காட்டு : 
மையச்‌ செயலகம்‌ (வன்‌ 
பொருள்‌) அல்லது சொல்‌ 
செயலி (மென்பொருள்‌). ஒரு 


processor load 


கணினியைச்‌ சில சமயம்‌ 
மொழி (language processor) 
செய்முறைப்படுத்தி என்பர்‌. 
processor, array : கோவைச்‌ 
செயலி. 


processor bound : வரம்புறு 
செய்முறைப்படுத்தி : உள்ளபடி 
யான செய்முறைப்படுத்துதலை 
அல்லது கணிப்புகளைச்‌ செய்‌ 
வதற்கு மையச்‌ செய்முறைப்‌ 
படுத்தும்‌ அலகினைக்‌ கொண்டு 
செல்வதற்கு எடுத்துக்‌ கொள்ளும்‌ 
நேரத்தினால்‌ சுணக்கம்‌ செய்யப்‌ 
படுகிற பொறியமைவுச்‌ செயற்‌ 
பாடு. இது வரம்புறு சுணினி 
போன்றது. இது வரம்புறு 
உட்பாடு/ வெளிப்பாடு 
என்பதிலிருந்து மாறுபட்டது. 
processor contro! : செயலாக்கக்‌ 
கட்டுப்பாடு : அதன்‌ அடிப்‌ 
படை, மைய்ப்படுத்தப்பட்ட 
கட்டுப்பாட்டுக்காக ஒரு செய 
லகத்தைப்‌ பயன்படுத்தும்‌ எந்த 
ஒரு சாதனமும்‌. சான்றாக, 
தொலைபேசி அமைப்புகள்‌ 
மற்றும்‌ கண்ணாடி செய்தல்‌ 
போன்ற பல தொழில்துறை 
தடைமுறைகள்‌. 

processor, data : தரவுச்‌ செயலி. 


processor load : செயலகச்‌ 
சுமை : ஒரே நேரத்தில்‌ ஒரு 
செயலகம்‌ எத்தனை வேலை 
களை எடுத்துச்‌ செய்யும்‌ என்‌ 


rrr 


processor, micro 


பதற்கான அளவு . 1.0 சுமை 
என்பது ஒரு செயலகம்‌ ஒரு கடி 
காரத்தின்‌ ஒவ்வொரு சுழற்சி 
மின்‌ போதும்‌ ஒரு வேலையைச்‌ 
செய்தது என்று பொருள்‌. 
1.0-க்குக்‌ கீழான சுமை என்றால்‌ 
செயலக நேரம்‌ வீணாக்கப்‌ 
படுறைது என்பது பொருள்‌. 1.0- 
வுக்கு மேல்‌ செயலக சுமை 
என்றால்‌ ஒரு செயலகம்‌ அப்‌ 
போது கையாளும்‌ சுமையை 
விட அதிகமாகச்‌ செல்ல முடி 
யும்‌ என்பது பொருள்‌. 


processor, micro : நுண்செயலி. 


processor, remote : தொலை 
நிலைச்‌ செயலி. 


processor, word : சொல்‌ செயலி. 


process signal : செய்முறைக்‌ 
குறிகை; செய்முறை சமிக்கை. 


poco : புரோகாம்‌ : டேட்டா 
ஸ்டோர்ம்‌ டெக்னாலஜிஸ்‌ 
நிறுவனத்தின்‌ புகழ்பெற்ற பிசி 
பங்குப்‌ பொருள்‌ தகவல்‌ 
தொடர்பு நிரல்‌ தொடர்‌. பல 
வகையான நடைமுறைகள்‌ 
மற்றும்‌ முகப்புகளை அது 
ஆதரிக்கும்‌. புரோகாம்‌ பிளஸ்‌ 
என்பது கூடுதல்‌ தன்மைகள்‌ 
உள்ள வணிகத்‌ தொகுப்பு. 

Prodigy Information Service : 


மேதமை தகவல்‌ சேவை 
ஐபிஎம்‌ மற்றும்‌ சியர்ஸ்‌ 


1168 


product 


இரண்டும்‌ சேர்ந்து உருவாக்கிய 
நிகழ்நிலை தகவல்‌ சேவை. 
இதன்‌ போட்டியாளர்களான 
அமெரிக்கா ஆன்லைன்‌ மற்றும்‌ 
காம்பு செர்வ்‌ ஆகியவற்றைப்‌ 
போலவே, தரவுத்‌ தள அணுகல்‌, 
கோப்பு நூலகங்கள்‌, நிகழ்நிலை 
அரட்டை, சிறப்பு ஆர்வக்‌ குழுக்‌ 
கள்‌, மின்னஞ்சல்‌, இணைய 
இணைப்பு போன்ற சேவை 
களை வழங்கி வருகின்றது. 


றா௦0ப௦( : பெருக்குத்‌ தொகை; 
பண்டம்‌; அட்டவணைப்‌ 
பெருக்கல்‌ : 1. கணிதத்தில்‌ 
இரண்டு அல்லது மேற்பட்ட 
எண்களைப்‌ பெருக்கிவரும்‌ 
தொகை. 2. வடிவமைத்து 
உருவாக்கப்பட்டு விற்பனைச்‌ 
சந்தையில்‌ அறிமுகப்படுத்தப்‌ 
படும்‌ ஒரு பண்டம்‌. 3. தரவுத்‌ 
தள மேலாண்மை அமைப்பில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ ஒரு செயற்‌ 
குறி (00681800). இரு அட்ட 
வணைகளைப்‌ பெருக்கும்‌ 
போது முதல்‌ அட்டவணை 
யிலுள்ள ஒவ்வொரு கிடக்கை 
யும்‌ இரண்டாவது அட்டவணை 
யின்‌ ஓவ்வொரு கிடக்கை 
யுடனும்‌ இணைந்து மூன்றாவ 
தாக ஓர்‌ அட்டவணை உர 
வாக்கப்படும்‌. 10, 20 கிடக்கை 
கள்‌ உள்ள அட்டவணைகளைப்‌ 
பெருக்கினால்‌ 200 கிடக்கைகள்‌ 
உள்ள அட்டவணை கிடைக்கும்‌. 


production database 


production database : உற்‌ 
பத்தித்‌ தரவுத்‌ தளம்‌ : ஒரு நிறு 
வனத்தின்‌ முக்கிய கோப்புகள்‌ 
மற்றும்‌ அன்றாட பரிமாற்றக்‌ 
கோப்புகளை கொண்ட மைய 
தரவுத்‌ தளம்‌. 

production run உற்பத்தி 
ஓட்டம்‌: வாலாயமாகத்‌ தன்‌ 
நோக்கத்தை நிறைவேற்றுகிற 
ஒரு செயல்முறையில்‌ தவறு 
நேரிடும்போது அச்செயல்‌ 
முறையை நிறைவேற்றுதல்‌. 
எடுத்துக்காட்டு : வாராந்திர 
சம்பளப்பட்டியல்‌ தயாரிப்‌ 
பதற்கு ஒரு சம்பளப்‌ பட்டியல்‌ 
செயல்முறையை இயக்குவது 
ஓர்‌ உற்பத்தி ஓட்டம்‌ ஆகும்‌. 
production system : உற்பத்தி 
அமைப்பு : ஒரு நிறுவனத்தின்‌ 
அன்றாட வேலையைச்‌ செய 
லாக்கம்‌ செய்யப்‌ பயன்‌ 
படுத்தும்‌ கணினி அமைப்பு. 
வளர்ச்சி மற்றும்‌ சோதனை 
அல்லது தற்காலிக கேள்வி 
களுக்கும்‌ ஆய்வுக்கும்‌ 
பயன்படும்‌ அமைப்புகளுடன்‌ 
இதனை மாறுபடுத்திப்‌ பார்க்க. 
productivity : உற்பத்தித்‌ திறன்‌: 
ஒரு மென்பொருள்‌'வன்பொருள்‌ 
பொறியமைவு செய்யும்‌ பணி 
யினை அளவிடுதல்‌. இது 
பெரும்பாலும்‌ பொறியமை 
வின்‌ வசதிகளையும்‌ செயல்‌ 


திறனையும்‌ பொறுத்தது. 


1169 


professional write 


professional : தொழில்துறை ; 
தொழில்சார்ந்த; தொழில்‌ 
தரமான; தொழில்நெறிஞர்‌. 

Professional Graphics Adapter : 
தொழில்முறை வரைகலைத்‌ 
தகவி : கேட்‌ (CAD) பயன்பாடு 
களுக்கென ஐபிஎம்‌ நிறுவனம்‌ 
அறிமுகப்படுத்திய ஒரு ஒளிக்‌ 
காட்சித்‌ தகவி. கிடைமட்டத்‌ 
தெளிவாக. 640 .படப்புள்ளி 
களையும்‌, செங்குத்துத்‌ தெளி 
வில்‌ 480 படப்புள்ளிகளையும்‌ 
256 நிறங்களையும்‌ கொண்டது. 


Professional Graphics Display : 
தொழில்முறை வரைகலைக்‌ 
காட்சித்திரை : ஐபிஎம்‌ நிறு 
வனம்‌ தன்னுடைய தொழில்‌ 
முறை வரைகலைத்‌ தகவியுடன்‌ 
பயன்படுத்தப்பட வேண்டும்‌ 
என்ற எண்ணத்தில்‌ அறிமுகப்‌ 
படுத்திய தொடர்முறை (௧2109) 
காட்சித்திரை. 


professional write : தொழில்சார்‌ 
எழுத்து : சாஃப்ட்வேர்‌ பப்ளிஷிங்‌ 
நிறுவனத்தின்‌ டாஸ்‌ மற்றும்‌ 
விண்டோசுக்கான சொல்‌ செய 
லாக்க நிரல்‌ தொடர்‌. பயன்‌ 
படுத்த எளிதானது. குழப்ப 
மில்லாத கடிதங்கள்‌ மற்றும்‌ 
குறிப்புகளை எழுதுபவர்களின்‌ 
தேவைகளை-அது சமாளிக்‌ 
கிறது. PFS.: Write என்று 
முதலில்‌ அழைக்கப்பட்ட இது 


rr 


74 


profile 


பீரி சொல்‌ செயலகங்களில்‌ 
ஆரம்பத்தில்‌ தோன்றிய ஒன்று. 
pா௦ரஉ : விவரக்‌ குறிப்பு : ஒரு 
நிரலின்‌ பல்வேறு பகுதிகள்‌ 
இயங்குவதற்கு எவ்வளவு 
நேரம்‌ எடுத்துக்கொள்கிறது 
என்பதைத்‌ தீர்மானித்து பகுப்‌ 
பாய்வு செய்வதற்கான விவரக்‌ 
குறிப்பு. 


profiling service : பயனாளர்‌ 
குறிப்புச்‌ சேவை. 
programmable நிரல்படு; 


நிரலாக்கத்‌ தகு : ஒரு பணியை 
அல்லது ஒரு செயல்பாட்டை 
நிறைவேற்ற, நிரல்களை ஏற்றுச்‌ 
செயல்படும்‌ நிலை. நிரலாக்கத்‌ 
தகுநிலையில்‌ இருப்பது 
என்பது ' கணினியின்‌ பண்புக்‌ 
கூறுகளில்‌ ஒன்று. 
programmable calculator 
செயல்முறைப்படுத்தத்தக்க 
கணிப்பிகள்‌ : கணினி போன்ற 
அம்சங்களைக்‌ கொண்ட சில 
கணினிகளுடன்‌ கூடிய கணிப்பி 
போன்ற சாதனம்‌. பேசிக்மொழி 
யில்‌ எழுதப்பட்ட சேமித்து 
வைக்கப்பட்ட செயல்முறையை 
நிறைவேற்றக்‌ கூடிய கணிப்பி 
இதற்கு எடுத்துக்‌ காட்டு. 
programmable communication 
interface செயல்முறைப்‌ 
படுத்தத்தக்க செய்தித்‌ தொடர்பு 
இடைமுகப்பு : செய்தித்‌ 


1170 


programmable logic 
தொடர்புக்‌ கட்டுப்பாட்டுக்‌ 
காகப்‌ பயன்படுத்தப்படும்‌ 


இடை முகப்புப்‌ பலகை. 
programmable function key : 
செயல்முறைப்படுத்தத்தக்க 
செயற்பணித்‌ திறவுகோல்‌ 
கணினியிலுள்ள செயல்முறை 
யோடு சேர்ந்து மாறுகிற செயற்‌ 
பணியைக்‌ கொண்ட விசைப்‌ 
பலகை திறவுகோல்‌. 


programmable interrupt 
controller : நிரல்படு குறுக்‌ 
கீட்டுக்‌ கட்டுப்படுத்தி: குறுக்‌ 
கட்டுக்‌ கோரிக்கைகளை (௩08) 
கையாளும்‌ இன்டெல்‌ சிப்பு. 
அதிக அளவாக 15 ஐஆர்கியூக்‌ 
களை கையாளக்கூடிய இரண்டு 
நிரல்படு குறுக்£ட்டுக்‌ கட்டுப்‌ 
படுத்திகள்‌ ஐபிஎம்‌ ஏடீ கணினி 
களில்‌ பயன்படுத்தப்பட்டன. 
பின்னாளில்‌ இவற்றுக்குப்‌ 
பதிலாக மேம்பட்ட நிரல்படு 
குறுக்‌&ட்டு கட்டுப்படுத்தி 
(APIC)கள்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டன. இவை பல்பணி 
யாக்கத்தை ஏற்கின்றன. 


programmable logic array : 


செயல்முறைப்படுத்தத்தக்க 
தருக்கமுறை வரிசை ஒரு 
குறிப்பிட்ட உட்பாடுகளின்‌ 
தொகுதிக்கு வெளிப்பாடு 


களுடன்கூடிய ஒரு பகுதிப்‌ 
பொருளின்‌ கூட்டுத்தொகை 
யைக்‌ கொடுக்கும்‌ சாதனம்‌. 


programmable logic device 


programmable logic device : 
நிரல்படு தருக்க சாதனம்‌ 
தயாரிப்பாளர்‌ நிரலாக்காமல்‌ 
வாடிக்கையாளரே நிரல்‌ 
படுத்தக்கூடிய தருக்க சிப்பு. 
ஒரு வாயில்‌ கோவையைப்‌ (ate 
வால) போன்று தருக்க வாயில்‌ 
களின்‌ தொகுதியைக்‌ கொண் 
டிருக்கும்‌. வாயில்‌ கோவையைப்‌ 
போன்று தயாரிப்பு நிலை 
யிலேயே நிரலாக்கம்‌ செய்து 
முடிக்கப்படவேண்டிய தேவை 
யில்லை. 


programmable memory : செயல்‌ 
முறைப்படுத்தத்தக்க நினை 
வகம்‌ : பொதுவாக பெரும்‌ 
பாலான கணினிச்‌ செயல்முறை 
களும்‌ தரவுகளும்‌ சேமித்து 
வைக்கப்படும்‌ உள்ளடக்கத்தை 
மாற்றக்கூடிய நினைவகம்‌, 
பெரும்பாலும்‌ குறிப்பின்றி 
அணுகும்‌ நினைவகம்‌ (RAM) 
அல்லது செயல்முறைப்படுத்தத்‌ 
தக்க படிப்பதற்கு மட்டுமே 
யான நினைவகம்‌. (PROM) 


programmable read only 
memory செயல்முறைப்‌ 
படுத்தத்தக்க படிப்பதற்கு 


மட்டுமேயோன நினைவகம்‌ 

மின்னியல்‌ துடிப்புகள்‌ மூலம்‌ 
செயல்முறைப்படுத்தக்கூடிய 
நினைவகம்‌. ஒரு முறை செயல்‌ 
முறைப்படுத்தியதும்‌ அதனை 
படிக்கமட்டுமே செய்யலாம்‌. 


1171 


programmatic interface 


செயல்முறைப்படுத்தத்தக்க 
படிப்பதற்கு மட்டுமேயான 
நினைவகம்‌, நினைவகச்‌ செயல்‌ 
முறைப்படுத்தி எனப்படும்‌ ஒரு 
தனிவகை எந்திரம்‌ வெற்றுச்‌ 


சிப்புகளில்‌ புதிய செயல்‌ 
முறையை எழுதுவதற்குப்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. 


programmatic interface : நிரல்‌ 
நிலை இடைமுகம்‌ : 1. பயனாள 
ரின்‌ கட்டளைகளை அல்லது 
ஒரு தனிச்‌ சிறப்பான நிரலாக்க 
மொழியின்‌ அடிப்படையில்‌ 
அமைந்துள்ள பயனாளர்‌ இடை 
முகம்‌. வரைகலைப்‌ பயனாளர்‌ 
இடைமுகத்துக்கு மாறானது. 


யூனிக்ஸ்‌, டாஸ்‌ போன்ற 
இயக்க முறைமைகள்‌ இத்‌ 
தகைய இடைமுகத்தைக்‌ 


கொண்டுள்ளன. ஆப்பிள்‌ மெக்‌ 
கின்டோஷ்‌ மைக்ரோசாஃப்ட்‌ 
விண்டோஸ்‌ ஆகியவை வரை 
கலைப்‌ பயனாளர்‌ இடை 
முகத்தைக்‌ கொண்டுள்ளன. 
காண்க : command line interface, 
graphical user interface, iconic 
interface. 2. நிரலர்‌ ஒருவர்‌ ஒரு 
பயன்பாட்டு மென்பொருளை 
உருவாக்கும்போது அவருக்கு 
இயக்க முறைமை வழங்கும்‌ 
செயல்கூறுகளின்‌ தொகுதி. 

programme : செயல்‌ முறை; 
கட்டளைத்‌ தொடர்‌; நிகழ்ச்சி 
நிரல்‌; கட்டளை நிரல்‌; ஆணை 


programme, application 


நிரல்‌ : ஒரு கணினி தரவுகளைச்‌ 
செய்முறைப்படுத்தும்படி செய்‌ 
வதற்கான தொடர்வரிசை 
நிரல்கள்‌. இது, ஓர்‌ உயர்நிலை 
ஆதார வடிவில்‌ இருக்கலாம்‌; 
இதில்‌, இதனைக்‌ கணினி 
நிறைவேற்றுவதற்கு முன்னர்‌ 
ஓர்‌ இடைநிலைச்‌ செய்முறைப்‌ 
படுத்துதல்‌ தேவைப்படும்‌; 
அல்லது கணினியால்‌ தேரடி 
யாக நிறைவேற்றக்கூடிய ஒரு 


பொருள்‌ வடிவமாகவும்‌ 
இருக்கலாம்‌. 

programme, application : பயன்‌ 
பாட்டு நிரல்‌. 

programme area செயல்‌ 
முறைப்‌ பகுதி. 

programme, assembly : சில்லு 
மொழி நிரல்‌. 

programme, background 
பின்புல நிரல்‌. 


programme card : செயல்முறை 
அட்டை : குறிப்பிட்ட குறி 
மீட்டு முறைப்படி துளையிடப்‌ 
பட்டு முக்கியத்‌ துளையீடு 
மற்றும்‌ சரிபார்த்தல்‌ எந்திரங்‌ 
களின்‌ தானியக்கச்‌ செயற்பாடு 
களைக்‌ கட்டுப்படுத்துவதற்குப்‌ 
பயன்படுத்தபடும்‌ அட்டை. 

programme chaining : செயல்‌ 
முறைப்‌ பிணைப்பு: செயல்‌ 
முறைகளை அல்லது செயல்‌ 


1172 


programme creation 


முறைப்பகுதிகளை ஒன்றாகப்‌ 
பிணைக்கும்‌ செய்முறை. உள்‌ 
முக நினைவகத்தைவிட பெரி 
தாகவுள்ள செயல்முறைகளை 
வரிசைமுறைப்‌ பளுவேற்றம்‌, 
அந்தச்‌ செயல்முறையின்‌ அடுத்‌ 
தடுத்த பகுதிகளின்‌ அல்லது 
தகவமையவுகளின்‌ நிறைவேற்றம்‌ 
வாயிலாக நிறைவேற்றப்படு 
வதற்கு அனுமதிக்கிறது. 


programme coding : செயல்‌ 
முறைக்‌ குறியீடிடுதல்‌ : அறி 
வுறுத்தங்களை ஒரு செயல்‌ 
முறைப்படுத்தும்‌ மொழியில்‌ 
எழுதும்‌ செய்முறை. 


programme, computer : கணினி 
நிரல்‌ 

programme control : செயல்‌ 
முறைக்‌ கட்டுப்பாடு : செயற்‌ 
பாடுகளை நெறிப்படுத்து 
வதற்கு ஒரு கணினி பயன்படுத்‌ 
தப்படும்‌ ஒரு பொறியமைவின்‌ 
விவரிப்பு. 


programme counter : செயல்‌ 
முறை எண்ணி : கணினியினால்‌ 
நிறைவேற்றப்படவேண்டிய 
அடுத்த செயல்முறை நிரலின்‌ 
அமைவிடத்தைக்‌ குறித்துக்‌ 
காட்டுகிற பதிவகம்‌. 


programme creation : நிரல்‌ உரு 
வாக்கம்‌; நிரல்‌ ஆக்கம்‌ : ஒரு 
நிரலின்‌ இயங்குநிலைக்‌ கோப்‌ 


த பட்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்ப்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்டட்ட்ட்ட்டடட்டடட்டட்டயப்டபெயயயியயயய்யயயப்பியயயயயயய்வய்யயமய்மிய்கமை. 


programmed check 


பினை (executable file) தயார்‌ 
செய்யும்‌ செயல்முறை. வழக்க 
மாக, நிரல்‌ உருவாக்கம்‌ மூன்று 
படிநிலைகளைக்‌ கொண்டது. 
(1) உயர்நிலை மொழியிலுள்ள 
மூலக்‌ குறிமுறையை சிப்பு 
மொழி மூலக்குறிமுறையாக 
மொழிமாற்றுதல்‌. (2) சிப்பு 
மொழிக்‌ குறிமுறையை பொறி 
மொழி இலக்குக்‌ கோப்புகளாக 
மாற்றியமைத்தல்‌. (3) பொறி 
மொழிக்‌ குறிமுறை இலக்குக்‌ 
கோப்புகளை பல்வேறு தரவு 
கோப்புகள்‌, இயக்க நேரக்‌ 
கோப்புகள்‌, நூலகக்‌ கோப்பு 
களுடன்‌ தொடுப்பு ஏற்படுத்தி 
இயக்குறு கோப்பாக மாற்றி 
யமைத்தல்‌. 


programmed check : செயல்‌ 
முறைப்படுத்திய கட்டுப்பாடு : 
ஒரு சிக்கலுக்கான செயல்‌ 
முறைப்படுத்திய அறிக்கையில்‌ 
இடைச்‌ செருகல்‌ செய்யப்பட்டு 
கணினி நிரல்களைப்‌ பயன்‌ 
படுத்தி நிறைவேற்றப்படும்‌ 
ஓய்வுகள்‌ அடங்கிய கட்டுப்பாடு. 
programme deck : செயல்முறை 
அடுக்கு : ஒரு கணினி செயல்‌ 
முறையில்‌ அடங்கியுள்ள நிரல்‌ 
களைக்‌ கொண்ட துளையிட்ட 
அட்டைகளின்‌ தொகுதி, 


programmed decision : முன்‌ 
கூட்டி வரையறுக்கப்பட்ட தீர்வு : 


1173 


programmed instruction 


ஒரு குறிப்பிட்ட முடிவு தேவை 
யென்றால்‌ எடுக்க வேண்டிய 
நடவடிக்கைகள்‌ குறித்த 
முன்னரே வரையறுக்கப்பட்ட 
விதிகளின்‌ அடிப்படையில்‌ 
தானியங்கியாக எடுக்கக்கூடிய 
முடிவு. 


programme development cycle : 
செயல்முறை  மேம்பாட்டுச்‌ 
சுழற்சி : ஒரு கணினிச்‌ சிக்கல்‌ 
பகுப்பாய்வின்‌ உதவியுடன்‌ ஒரு 
சிக்கலுக்குத்‌ தீர்வு காண்பதில்‌ 
அடங்கியுள்ள படிமுறைகள்‌. 
பதின்ம முறை எண்மான மேம்‌ 
பாட்டுக்‌ குறியீட்டுச்‌ செயல்‌ 
முறைச்‌ சோதனை, ஆவணமாக்‌ 
கம்‌, ஒப்படைவு ஆகியவை 
இதில்‌ அடங்கும்‌. 

programme documentation : 
நிகழ்ச்சி நிரல்‌ ஆவணப்‌ 
படுத்துகை 

programmed instruction 
செயல்முறைப்படுத்திய நிரல்‌ : 
ஒரு குறிப்பிட்ட பாடத்தைக்‌ 
கற்பிப்பதற்கான குறிப்பிட்ட 
நிரல்களின்‌ வரிசைமுறை, பல்‌ 
வேறு கணினிச்‌ செயல்முறைப்‌ 
படுத்தும்‌ பயிற்சி வகுப்புகள்‌ 
உள்ளடங்களாக கல்வித்துறை 
களில்‌ செயல்முறைப்படுத்திய 
நிரல்‌ உத்திகள்‌ பயன்படுத்தப்‌ 
படுகின்றன. இதில்‌ உள்ளார்ந்த 
பின்னூட்ட வசதி இருப்பதால்‌ 


programmed label 


இது முக்கியமாகத்‌ தற்கல்வி 
வகுப்புகளில்‌ பயன்படுத்தப்‌ 
படுகிறது. 

programmed label : செயல்‌ 
முறைப்படுத்திய அடையாளச்‌ 
சீட்டு : வட்டு நாடாக்கோப்பு 
கள்‌ ஆகியவற்றை எளிதாக 
அடையாளங்‌ கண்டுகொள்‌ 
வதற்காகப்‌ பெரும்பாலான 
செயல்முறைகளில்‌ கோப்பின்‌ 
தொடக்கத்தில்‌ ஒரு அடை 
யாளச்‌ சீட்டுப்‌ பதிவினை உரு 
வாக்குகிற உள்ளார்ந்த வாலா 
யத்தைக்‌ கொண்டிருக்கின்றன. 
இது புறநிலை அடையாளச்‌ 
சீட்டிலிருந்து வேறுபட்டது. 
programme, executive : நிறை 
வேற்று நிரல்‌. 

programme file : செயல்முறைக்‌ 
கோப்பு : கணினிச்‌ செயல்முறை 
கள்‌ அடங்யெ கோப்பு. 
programme flowchart : செயல்‌ 
முறைத்‌ தொடர்வரிசை வரை 
படம்‌ : ஒரு சிக்கலுக்குத்‌ தீர்வு 
காணக்‌ கணினியை எவ்வாறு 
பயன்படுத்த வேண்டும்‌ என்பது 
பற்றிய குறியீடுகள்‌, அறிவுறுத்‌ 
ததன்‌. தரவுகள்‌ அடங்‌ 
கிய வரைபடம்‌. இது பொறி 
யமைவுத்‌ தொடர்‌ வரிசை வரை 
படத்திலிருந்து வேறுபட்டது. 
நிரல்‌ 


பயனாளர்‌ தரும்‌ சில 


programme generator : 


இயற்றி : 


1174 


programme library 


வரன்முறைகள்‌ மற்றும்‌ உறவு 
முறைகள்‌ அடிப்படையில்‌ ஒரு 
நிரலை (வழக்கமாக, மூலக்‌ 
குறிமுறையில்‌) உருவாக்கித்‌ 
தரும்‌ இன்னொரு நிரல்‌. ஒரு 
பயன்பாட்டு மென்பொருளை 
உருவாக்கும்‌ பணியை எளிமைப்‌ 
படுத்திட இதுபோன்ற நிரல்‌ 
இயற்றிகள்‌ பயன்படுத்தப்‌ 
படுகின்றன. 

programme graph : செயல்‌ 
முறை வரைபடம்‌ : ஒரு செய்‌ 
முறையினை வரைபடமுறை 
யில்‌ உருவாக்கிக்‌ காட்டுதல்‌. 
programme identification ID : 
செயல்முறை அடையாளம்‌ 
செயல்முறையை அடையாளங்‌ 
கண்டு கொள்ளுதல்‌. 
programme library : செயல்‌ 
முறை நூலகம்‌ : கிடைக்கத்தக்க 
கணினிச்‌ செயல்முறைகள்‌, 
வாலாயங்கள்‌, செயல்முறை 
களின்‌ பகுதிகள்‌ ஆகியவற்றின்‌ 
தொகுதி. நூலகத்தின்‌ தொடர்பு 
கள்‌ மறுபயன்பாட்டுக்காகச்‌ 
சேமித்து வைக்கப்படுகின்றன. 
அவை முழுமையான செயல்‌ 
முறைகளாக இருப்பின்‌. 
அவற்றை அப்படியே மறுபடி 
யும்‌ பயன்படுத்தலாம்‌. வேலை 
யைக்‌ குறைப்பதற்காக செயல்‌ 
முறைகளின்‌ பகுதிகளை மற்றச்‌ 
செயல்முறைகளாகப்‌ படி 
யெடுக்கலாம்‌. 


programme, linear 
programme, linear : 
நிரல்‌. 

programme listing : நிரல்‌ 
வரைவு : நிரலின்‌ மூல வரை 
வின்‌ நகல்‌. பொதுவாக தாளில்‌ 
அச்சிடப்பட்ட நிரல்‌ வரைவைக்‌ 
குறிக்கும்‌. சில மொழி மாற்றி 
கள்‌ (065) நிரல்‌ வரைவினை 
வரி எண்கள்‌, குறுக்கு மேற்‌ 
குறிப்புகள்‌ போன்றவற்றுடன்‌ 
உருவாக்கித்‌ தரும்‌. 


நேரியல்‌ 


programme logic : நிரல்‌ தருக்‌ 
கம்‌ : ஒரு நிரலின்‌ வடிவமைப்பு 
மற்றும்‌ கட்டமைப்புக்குப்‌ 
பின்னாலுள்ள தருக்கம்‌-எப்படிச்‌ 
செயல்பட வேண்டும்‌ என்பதும்‌ 
அப்படிச்‌ செயல்படுவதற்கான 
காரணங்களும்‌. 


programme maintenance 
செயல்முறைப்‌ பராமரிப்பு 
செயல்முறைகளிலுள்ள பிழை 
களைத்‌ திருத்தி தேவைக்கேற்ற 
மாறுதல்களைச்‌ செய்து, சாதன 
மாற்றங்களின்‌ சாதகங்களை 
இணைத்துச்‌ செயல்முறை 
களில்‌ மாற்றம்‌ செய்து, செயல்‌ 
முறைகளை நாளது தேதி வரை 
யில்‌ ரமைப்புச்‌ செய்யும்‌ செய்‌ 
முறை. 

programme manager 
நிரலாக்கத்‌ தொடர்‌ மேலாளர்‌ : 
விண்டோஸ்‌ 3. % இயக்கத்தின்‌ 
கட்டுப்பாட்டு மையம்‌, 


1175 


programmer board 


பயன்பாடுகளைத்‌ துவக்கவும்‌ 
மேசை அச்சை நிர்வகிக்கவும்‌ 
உதவுகிறது. 

programme, mircro : நுண்நிரல்‌. 


இலக்கு 


programme, object : 
நிரல்‌. 

programme planning : நிரல்‌ 
தொடர்‌ திட்டமிடல்‌ குறி 
யீடமைவுக்குத்‌ தேவையான 
நிரல்‌ தொடர்‌ அளவையை உரு 
வாக்குவது. ஒரு படம்‌, பரம்‌ 
பரைப்‌ படம்‌, போலி, குறியீடு 
அல்லது மற்ற திட்டமிடல்‌ 
முறைகளினால்‌ இது செய்யப்‌ 
படுகிறது. 


programmer : நிரல்‌; செயல்‌ 
வரைவாளர்‌; நிரல்‌ தொடரமைப்‌ 
பவர்‌ : கணினி நிரல்‌ தொடர்‌ 
களை வடிவமைத்து எழுதி 
சோதனை செய்து தருகின்றவர்‌. 


programmer/lanalyst : செயல்‌ 
முறையாளர்‌/பகுப்பாய்வாளர்‌ : 
பொறியமைவுப்‌ பகுப்பாய்‌ 
வினையும்‌ வடிவமைப்புச்‌ 
செயற்பணிகளையும்‌ செயல்‌ 
முறைப்படுத்தும்‌ நடவடிக்கை 
களுடன்‌ ஒருங்கிணைக்கும்‌ 
முக்கிய பணியினைச்‌ செய்யும்‌ 
ஆள்‌. 

programmer board : செயல்‌ 
முறையாளர்‌ பலகை ஒரு 
பயனாளர்‌ தனது கணினியமை 


programmers switch 


வில்‌ பயன்படுத்துவதற்காக 
எழுதிப்‌ படிக்கமட்டுமேயான 
நினைவகத்தை (PROM) அல்லது 
அழித்து எழுதிப்‌ படிக்க 
மட்டுமேயான நினைவகத்தை 
(EPROM) செயல்முறைப்படுத்து 
வதற்கு அனுமதிக்றெ பலகை. 
programmers switch : நிரலர்‌ 
விசை; நிரலர்‌ நிலைமாற்றி : 


ஆப்பிள்‌ மெக்கின்டோஷ்‌ 
கணினிகளில்‌ இருக்கும்‌ 
இணைப்‌ பொத்தான்கள்‌. 
கணினியை மீட்டியக்கவும்‌ 
(reboot), இயக்க முறைமையின்‌ 
அடிநிலைச்‌ செயல்பாட்டில்‌ 


கட்டளைவரி இடைமுகத்துக்கு 
மாறவும்‌ இந்தப்‌ பொத்தான்கள்‌ 
பயன்படுகின்றன. தொடக்கக்‌ 
காலங்களில்‌ மென்பொருளை 
பரிசோதிக்கும்‌ நிரலர்களுக்கே 
இத்தகைய செயல்பாடுகள்‌ 
தேவைப்பட்டன. எனவே மெக்‌ 
கன்டோஷின்‌ தொடக்க மாதிரி 
யங்களில்‌ கணினிப்‌ பெட்டியின்‌ 
உள்ளே இந்தப்‌ பொத்தான்கள்‌ 
மறைத்து வைக்கப்பட்டிருந்தன. 
பிற்காலக்‌ கணினிகளில்‌ அவை 
வெளிப்படையாகவே வைக்கப்‌ 
பட்டன. மீட்டியக்கு பொத்தான்‌ 
இடப்புறம்‌ திரும்பிய முக்‌ 
கோணக்குறியாலும்‌ மற்றது ஒரு 
வட்டக்குறியாலும்‌ குறிக்கப்‌ 
பட்டிருக்கும்‌. 


programmes : நிரல்கள்‌. 


1176 


programme statement 


programme, segmented 
துண்டமாக்கிய நிரல்‌. 
programme, service : பணிநிரல்‌. 
programme, source : மூலநிரல்‌. 


programme specifications 
செயல்முறைக்‌ குறியீடுகள்‌ : ஒ:ர்‌ 
பொறியமைவின்‌ தகவல்‌ 
தேவைப்பாடுகள்‌, தேவைப்‌ 
படும்‌ கோப்புகள்‌, உட்பாட்டு 
வெளிப்பாட்டுக்‌ குறிப்பீடுகள்‌, 
செய்முறை தரவுகள்‌ ஆகிய 
வற்றை அடையாளங்‌ காட்டுகிற 
ஆவணம்‌. 
programme stack : செயல்‌ 
முறை அடுக்கு' : தரவுகளையும்‌ 
நிரல்களையும்‌ குறிப்பாக ஓர்‌ 
இடைத்தடுப்பின்போது தற்‌ 
காலிகமாகச்‌ சேமித்து வைப்‌ 
பதற்குக்‌ கணினி நினைவகங்‌ 
களில்‌ ஒதுக்கப்பட்டுள்ள பகுதி. 
programme state : நிரல்தொடர்‌ 
நிலை பயன்பாட்டு நிரல்‌ 
தொடரில்‌ நிரல்களை நிறை 
வேற்றுகின்ற கணினியின்‌ 
இயக்கமுறை. 

programme statement : நிரல்‌ 
தொடர்‌ அறிக்கை: உயர்‌ நிலை 
நிரல்‌ தொடரமைப்பு மொழி 
யில்‌ மரபுத்‌ தொடர்‌. நிரல்‌ 
தொடர்‌ தொகுக்கப்படும்போது 
நிரல்‌ தொடரின்‌ ஒரு சொற்‌ 
றொடர்‌ பல எந்திர நிரல்களை 
உருவாக்கும்‌. 


programme step 


programme step செயல்‌ 
முறைப்படி நிலை : நிரல்தொடர்‌ 
படி : எந்திர மொழி: நிரல்‌ 
அல்லது சேர்ப்பிமொழி நிரல்‌ 
போன்ற ஆரம்ப நிரல்‌. 
Programme statement 
என்பதுடன்‌ வேறுபடுத்துக. 


programme stop : செயல்முறை , 


நிறுத்தம்‌ : செயல்முறையினுள்‌ 
அமைக்கப்பட்டுள்ள நிறுத்த 
நிரல்‌. இது சில நிலைகளில்‌ ஒரு 

சிக்கலுக்குத்‌ தீர்வுகாணும்‌ செய்‌ 
முறை முடிவுற்றதும்‌ கணினி 
யின்‌ இயக்கத்தைத்‌ தானாகவே 
நிறுத்திவிடுகிறது. 

, programme storage ்‌ செயல்‌ 
முறைச்‌ சேமிப்பகம்‌ : செயல்‌ 
முறை வாலாயங்களையும்‌ 
துணை வாலாயங்களையும்‌ 
சேமித்து வைப்பதற்கு உள்முகச்‌ 
சேமிப்பகத்தில்‌ ஒதுக்கப்‌ 
பட்டுள்ள பகுதி. பல பொறி 

- யமைவுகளில்‌ உள்ளடக்கங்‌ 
களைத்‌ தவறுதலாக மாற்றி 
விடுவதைத்‌ தடுப்பதற்குப்‌ 
- பாதுகாப்புச்‌ சாதனங்கள்‌ பயன்‌ 
படுத்தப்படுகின்றன. 
programme, supervisory : மேற்‌ 
பார்வை நிரல்‌. 
programme switch : செயல்‌ 
முறை விசை : ஒரு செயல்‌ 
முறைப்படுத்தும்‌ வாலாயத்தில்‌ 
இருவகை நடவடிக்கைப்‌ 


1177 


programming 


போக்குகள்‌ நடைபெறுவதை 
இயல்பிக்கும்‌ முனை. இவற்றில்‌ ' 
எது சரியானது என்பதை செயல்‌, , 
முறையில்‌ வேறெங்கேணும்‌ 


| உள்ள ஒரு நிலை அல்லது 


பொறியமைவின்‌ ஓர்‌ உறுப்பு 
நிருணயிக்கிறது. 


programme, test : சோதனை 
நிரல்‌. 
programme testing : செயல்‌ 


முறைச்‌ சோதனை : ஒரு செயல்‌ 
முறை எதிர்பார்க்கும்‌ செயற்‌ 
பணிகளைச்‌ செய்கிறது என்‌ 
பதை அறிந்து கொள்வதற்காக 
ஒரு செயல்முறையை நிறை 
வேற்றுதல்‌. > 
programme, utility, : பயன்கூறு 
நிரல்‌ 

programming : செயல்முறைப்‌ 
படுத்தல்‌ : ஒரு சிக்கலை அதன்‌ 
இயற்பியல்‌ : சூழலிலிருந்து 
கணினி ஏற்றுக்கொண்டு, அடி 
பணியக்‌ கூடிய ஒரு மொழியில்‌ 
மொழிபெயர்ப்பதற்கான ஒரு 
செய்முறை. அதாவது ஒரு 
செயல்முறையை வடிவமைத்து 
எழுதி சோதித்துப்‌ பார்த்தல்‌; 
ஒரு சிக்கலுக்குத்‌ தீர்வு காண்‌ 
பதற்கான நடைமுறையைத்‌ 
திட்டமிடுதல்‌. இதில்‌ ௫க்‌ 
கலைப்‌ பகுப்பாய்வு செய்தல்‌, 
அச்சிடுதலுக்குக்‌ குறியிடுதல்‌, 
உட்பாட்டு/ வெளிப்பாட்டு உரு 


rr பப பபடட்ட்ப பபப வட்ட பபப பயல பகல்‌ 


programming aids 


வமைப்புகளை அறுதியிடுதல்‌, 
நடைமுறைகளைச்‌ சரிபார்த்தல்‌, 
சேமிப்பு இடத்தை ஒதுக்கீடு 
செய்தல்‌, கணினியில்‌ செயல்‌ 
முறையின்‌ ஒட்டத்தை மேற்பார்‌ 
வையிடுதல்‌ ஆகியவை இதில்‌ 
உள்ளடங்கும்‌. 

programming aids : செயல்‌ 
முறைப்படுத்தல்‌ உதவிகள்‌: 
கணினி பயன்படுத்துவோருக்கு 
உதவுகிற கணினிச்‌ செயல்‌ 
முறைகள்‌. எடுத்துக்காட்டு : 
தொகுப்பிகள்‌; தவறு கண்டறி 
யும்‌ சாதனங்கள்‌; பிணைப்புப்‌ 
பதிப்பிகள்‌; கணிதத்‌ துணை 
வாலாயங்கள்‌. 

programming environment : 
நிரலாக்கச்‌ சூழல்‌. 

programming language : செயல்‌ 
முறைப்படுத்தும்‌ மொழி 
கணினிச்‌ செயல்முறைகளில்‌ 
நிரல்களை உருவாக்குவதற்குப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ ஒரு 
மொழி. இது நூற்றுக்‌ கணக்கில்‌ 
உள்ள இவை முக்கியமாக 
மூன்று வகைப்படும்‌. 1. எந்திர 
மொழிகள்‌; 2. இணைப்பு 
மொழிகள்‌; 3. உயர்நிலை 
மொழிகள்‌; எந்திர மொழிகளில்‌ 
கணித தருக்கமுறை அலகு 
(ALU), கட்டுப்பாட்டு அலகு, 
நினைவக அலகு ஆகியவற்றின்‌ 
வடிவளவைப்‌ பொறுத்து நிரல்‌ 
குறியீடுகளின்‌ தொகுதி 


1178 


programming librarian 


தீர்மானிக்கப்படுகிறது. எனவே, 
இந்த மொழிகளை எந்திரச்சார்பு 
மொழிகள்‌ (machine depended 
|3ாரப208) என்றும்‌ அழைப்பர்‌. 
இணைப்பு மொழிகளில்‌ 
நிரல்கள்‌, தரவுகள்‌, முகவரிகள்‌ 
அனைத்தும்‌, நினைவூட்டகங்‌ 
களாகவும்‌ குறியிடுகளாகவும்‌ 
அடையாளச்‌ சீட்டுகளாகவும்‌ 
அவிக்கப்படுகின்றன. எந்திர 
மொழிகள்‌, இணைப்பு மொழிகள்‌ 
இரண்டும்‌ தாழ்நிலை 
மொழிகள்‌ (lowleve! language) 
எனப்படுகின்றன. உயர்நிலை 
மொழிகள்‌ தாழ்நிலை மொழி 
களைப்போல்‌ எந்திரத்தை 
அடிப்படையாகக்‌ கொண்டிரா 
மல்‌ சிக்கல்‌ சார்புடையவனாக 
அமைந்துள்ளன. இதனால்‌ சில 
குறிப்பிட்ட ஆங்கிலச்‌ சொற்‌ 
களையும்‌ குறிமானங்களையும்‌ 
பயன்படுத்தி நிரல்களின்‌ 
வரிசை முறையினை உயர்நிலை 
மொழிகளில்‌ எழுத முடிறெது. 
உயர்நிலை மொழிகளில்‌ 
எழுதப்படும்‌ செயல்முறைகள்‌ 
அனைத்தும்‌ கணினியால்‌ நிறை 
வேற்றப்படுவதற்கு முன்னர்‌ 
எந்திரமொழியில்‌ மொழி 
பெயர்க்கப்படுகின்றன. ்‌ 
programming librarian : செயல்‌ 
முறைப்படுத்தும்‌ நூலகர்‌ 

முதன்மைச்‌ செயல்முறையாளர்‌ 
குழுவைச்‌ சேர்ந்த மூன்று 


programming linguistics 


தலையாய உறுப்பினர்களில்‌ 
ஒருவர்‌, உருவாக்க ஆதார 
நூலகத்தைப்‌ பராமரித்து செயற்‌ 
படுத்தி வருகிறார்‌. குறியீடுகள்‌ 
உருவாக்கம்‌, கணினி விரை 
வோட்டத்தைக்‌ கட்டுப்படுத்து 
தல்‌, வெளிப்பாடுகள்‌ அனைத்‌ 
தையும்‌ கோப்பிடுதல்‌ மற்றும்‌ 
வகைப்படுத்துதல்‌ ஆகியவை 
சிலரது பணிகளில்‌ அடங்கும்‌. 


programming linguistics 
செயல்‌ முறைப்படுத்தும்‌ மொழி 
மியல்‌ சொற்றொடரியல்‌, 
சொற்பொருளியல்‌, செய்தித்‌ 
தொடர்பியல்‌ என்னும்‌ ஒன்றோ 
டொன்று இணைவுடைய மூன்று 
கோட்பாடுகளை ஏதேனும்‌ இரு 
பொறியமைவுகளிடையே 
செய்தித்‌ தொடர்புக்கான 
மொழிகளாக உருவாக்கப்‌ பயன்‌ 
படுத்துதல்‌. எந்திரப்‌ பொறி 
யமைவு, மின்னியல்‌ பொறி 
யமைவு, மனிதர்‌ தொகுதி 
ஆகிய மூன்றில்‌ இரண்டிற்‌ 
இடையே செய்தித்‌ தொடர்புக்கு 
இது பயன்படுகிறது. 
programming team : செயல்‌ 
முறைப்படுத்தும்‌ குழு : ஒரு 
செயல்முறைப்படுத்தும்‌ 
திட்டம்‌ குறித்தளிக்கப்பட்டுள்ள 
தனியாட்களின்‌ குழுமம்‌. 


programming, structured : நிரல்‌ 
தொடர்‌ கட்டமைப்பு நிரலாக்கம்‌. 


1179 


Project Gutenberg 


progress reporting : முன்னேற்ற 
அறிக்கையளிப்பு : ஒரு பணி 
நடைபெற்றுக்‌ கொண்டிருக்கும்‌ 
போது படிப்படியான அதன்‌ 


நிறைவேற்றம்‌ பற்றிய 
அறிக்கை. 
pாject : திட்டப்‌ பணி; செயல்‌ 


திட்டம்‌; முன்னிறுத்து : 1. ஒரு 
குறிப்பிட்ட பணியை கணினி 
மயப்படுத்துவதற்கான திட்ட 
வரைவு. 2. தரவுத்‌ தள மேலாண்‌ 
மையில்‌ உறவுநிலைச்‌ செய 
லாக்கத்தில்‌ பயன்படுத்தப்படும்‌ 
ஒரு செயற்குறி. கொடுக்கப்‌ 
பட்ட அட்டவணையிலிருந்து 
குறிப்பிட்ட பண்புக்கூறுகளை 
(நெடுக்கைகள்‌) மட்டும்‌ எடுத்து 
புதிதாக ஓர்‌ அட்டவணையை 
உருவாக்கித்‌ தரும்‌. 


project controt : திட்டக்‌ கட்டுப்‌ 
பாடு : ஒரு திட்ட மேலாண்மைச்‌ 
கழற்சியின்‌ ஒரு நிலை இது. 
திட்டமிட்டுள்ள அட்டவணைப்‌ 
பணியுடன்‌, உள்ளபடி நிறை 
வேறிய பணியுடன்‌, ஒப்பிட்டுப்‌ 
பார்த்து, திட்டம்‌ நிறைவேறு 
வதில்‌ ஏற்படும்‌ காலத்‌ தாழ்வு 
களைத்‌ தவிர்ப்பதற்குத்‌ தக்க 
இருத்த நடவடிக்கைகளை நிறை 
வேற்றுகிறது. 
Project Gutenberg : கட்டன்‌ 
பெர்க்‌ திட்டப்பணி : இணையத்‌ 
தில்‌ பொதுக்களத்தில்‌ பல்வேறு 


அ அ அ அப பபப பப பபபபப(பபபபபபயயவையயயமை 


projecting 


புத்தகங்கள்‌ கிடைக்கும்படி 
செய்யும்‌ திட்டப்‌ பணி. இந்தப்‌ 
புத்தகங்களுக்கான கோப்புகள்‌ 
கூடுமானவரை அதிகமான 
மக்கள்‌ அணுகும்வகையில்‌ 
வெளிப்படையான ஆஸ்தி 
எழுத்து வடிவில்‌ இருக்கும்‌. 
இல்லினாய்ஸ்‌ பல்கலைக்‌ 
கழகத்தினர்‌ இத்திட்டப்‌ 
பணியை உருவாக்கியுள்ளனர்‌. 
இத்திட்டப்‌ பணியில்‌ எஃப்டீபீ 
தளமுகவரி : ftp://mrcnext.cso. 
பரா௦.600. இதன்‌, வலைப்‌ பக்க 
முகவரி : http:///ww.promo.nelpg. 
pr௦jecting : திட்டம்‌ வரைதல்‌ : 
ஒரு முப்பரிமாண காட்சியின்‌ 
இருபரிமாண வரைகலைக்‌ 
காட்சி உண்டாக்குதல்‌. 
jection : திட்ட விரிவாக்கம்‌: 
கடந்த காலப்‌ போக்குகளை 
வருங்காலத்திற்கு விரிவுபடுத்து 
தல்‌. இது வணிக மேலாண்மை 
உத்தியாகும்‌. இதற்குக்‌ கணினி 
வழங்கும்‌ தகவல்கள்‌ அளவற்ற 
project library : திட்ட நூலகம்‌: 
திட்டங்கள்‌, பணிகள்‌, நடவடிக்‌ 
்‌ கைகள்‌ ஆகியவற்றின்‌ தரவுத்‌ 
தளம்‌. இதனை, புதிய 
திட்டங்களை வகுக்கும்போது 
மாற்றமைவு செய்து பயன்‌ 
படுத்தலாம்‌. 

project life cycle : திட்டப்‌ பணி 
செயல்படுகாலச்‌ சுழற்சி : ஒரு 


1180 


project plan 


திட்டப்பணியின்‌ தொடக்கம்‌ 
முதல்‌ இறுதிவரையுள்ள, முன்‌ 
திட்டமிடப்பட்ட பல்வேறு 
கட்டப்‌ பணிகளின்‌ வரிசை 
முறைத்‌ தொகுதி. 


project management : திட்டப்‌ 
பணி மேலாண்மை : ஒரு குறிப்‌ 
பிட்ட திட்டப்‌ பணியின்‌ நடை 
முறை மற்றும்‌ செயலாக்கத்தில்‌ 
திட்டமிடல்‌, கண்காணித்தல்‌ 


' மற்றும்‌ கட்டுப்பாடு ஆகிய 


செயல்பாடுகளைக்‌ குறிக்கின்றது. 


project management programme : 
திட்டப்பணி மேலாண்மை நிரல்‌. 


project manager திட்ட 
மேலாளர்‌ : ஒரு திட்டத்தின்‌ 
குறிக்கோள்களை நிறைவேற்று 
வதற்குப்‌ பொறுப்பாகவுள்ள 
ஆள்‌. இவரைச்‌ சில சமயம்‌ 
திட்டக்குழுமத்‌ தலைவர்‌ என்பர்‌. 
projector : ஒளிதரும்‌ அலகு: 
கண்ணாடிகளையும்‌ லென்சு 
களையும்‌ கொண்டு ஒளியை 
ஒரு குறிப்பிட்ட இட கோணத்‌ 
தில்‌ செலுத்தி மிக அதிகமாக 
ஒளிரும்‌ படத்தைத்‌ தருவது. 
project plan : திட்டநிலை : ஒரு 
திட்ட மேலாண்மைச்‌ சுழற்சி 
யில்‌ ஒரு நிலை (கட்டம்‌). 
இதில்‌, பணித்‌ இட்டத்தின்‌ 
மேம்பாடு, அமைப்பு முறை 
அடங்கும்‌. 


project schedule 


project schedule : திட்டக்கால 
அட்டவணை : ஒரு திட்டத்தின்‌ 
ஒவ்வொரு பணியும்‌ நடவடிக்‌ 
கையும்‌ தொடங்கும்‌ நேரம்‌ 
முடிவுறும்‌ நேரம்‌ பற்றிய தகவல்‌ 
களைக்‌ கொண்ட அட்டவணை. 


prokey : புரோகீ : ரோஸ்சாஃப்ட்‌ 
நிறுவனம்‌ தயாரித்த பீசிக்‌ 
களுக்கான விடைப்பலகை பெரு 
செயலகம்‌. சொற்பகுதி வருதல்‌ 
அல்லது கட்டளை வரிசையைப்‌ 
பேரளவில்‌ வரச்செய்து 
மீண்டும்‌ மீண்டும்‌ தட்டச்சு 
செய்வதை நீக்க உதவுவது. 
PROLOG புரோலாக்‌ (ஒரு 
கணினி மொழி) : “செயல்முறைப்‌ 
படுத்தல்‌ தருக்கமுறை” என்று 
பொருள்படும்‌ gramming logic 
என்ற ஆங்கிலச்‌ சொற்‌ 
றொடரின்‌ குறும்பெயர்‌. இது 
“செயற்கை நுண்ணறிவில்‌” 
(Artificial Intelligence) பயன்‌ 
படுத்தப்படும்‌ ஓர்‌ உயர்நிலைச்‌ 
செயல்முறைப்படுத்தும்‌ மொழி. 
இது, ஜப்பானில்‌ பெருமளவில்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. 

PROM : புரோம்‌ : “செயல்முறைப்‌ 
படுத்தத்தக்க படிப்பதற்கு 
மட்டுமேயான நினைவகம்‌” 
என்று பொருள்படும்‌. “Pர௦ஏாகா- 
mable Read Only Memory’ என்ற 
ஆங்கிலச்‌ சொற்றொடரின்‌ 
குறும்பெயர்‌. 


1181 


prompt 


promiscuous mode : 
கினப்‌ பாங்கு. 


ஒழுங்‌ 


promiscuous-transfer : ஒழுங்‌ 
கினப்‌ பாங்கு மாற்றி : ஒரு 
பிணையத்‌ தகவல்‌ தொடர்பில்‌, 
கணுக்‌ கணினியானது, வரு 
கின்ற தரவு பொட்டலங்கள்‌ 
அனைத்தையும்‌ அவற்றின்‌ 
இலக்கு முகவரியைப்‌ பொருட்‌ 
படுத்தாமல்‌ ஏற்றுக்கொள்கிற 
தரவு பரிமாற்றப்‌ பாங்கு. 


prom programmer : புரோம்‌ 
செயல்முறைப்படுத்தி : செயல்‌ 
முறைபடுத்தத்தக்க படிப்பதற்கு 
மட்டுமேயான நினைவகங்‌ 
களை செயல்முறைப்படுத்து 
வதற்கும்‌, அழித்திடத்தக்க 
செயல்முறைப்படுத்தத்தக்க, 
படிப்பதற்கு மட்டுமேயான 
நினைவகங்களை மீண்டும்‌ 
செயல்முறைப்படுத்துவதற்கும்‌ 
பயன்படுத்தப்படும்‌ சாதனம்‌. 
இது சில சமயம்‌, “புரோம்‌ தகளி” 
என்றும்‌ அழைக்கப்படுகிறது. 


நாள : நினைவுக்குறிப்பு ; 
தூண்டு எழுத்து; நினைவூட்டுத்‌ 
தூண்டல்‌ : கணினி, விசைப்‌ 
பலகை உட்பாட்டினை ஏற்றுக்‌ 
கொள்வதற்குத்‌ தயாராக 
இருப்பதைக்‌ குறிப்பதற்கான 
எழுத்து அல்லது செய்தி. பொது 
வாக எந்தத்‌ தரவுவைப்‌ பதிவு 
செய்வது அல்லது எந்த 


அ அஅஅஅபஅபஅபப(ப பபப 


proof 1182 property sheet 
நடவடிக்கையினை மேற்‌ | சுணக்கம்‌ : ஒரு செயற்கைக்‌ 
கொள்வது என்பதைப்‌ பயன்‌ | கோள்‌ செய்தித்‌ தொடர்புப்‌ 
படுத்துபவருக்குத்‌ திரையில்‌ | பொறியமைவில்‌ ஏற்படும்‌. 
காட்டுகிற எழுத்து. காலத்தாழ்வு. 

௦௦௦4 : பிழைத்திருத்தப்‌ படி: | றா௦றசா£ies : பண்பியல்புகள்‌; 
வெளியிடுவதற்குச்‌ சரியாக | பண்புகள்‌. 


இருக்றெதா என்று சோதிக்கப்‌ 
பயன்படும்‌ ஒரு பக்கம்‌ அல்லது 
வெளியீட்டின்‌ சோதனை நகல்‌. 


proofing programme : பிழை 
திருத்தச்‌ செயல்முறை : ௮௧ 
ராதிச்‌ செயல்முறை அல்லது 
எழுத்துப்‌ பிழைத்‌ திருத்தம்‌ 
போன்றது. 

proof reader's marks : பிழை 
திருத்துபவரின்‌ குறியீடுகள்‌ : ஒரு 
பிழைதிருத்தப்படி யில்‌ இருத்தங்‌ 
கள்‌ அல்லது பிழைகள்‌ உள்ளன 
என்பதைச்‌ குறிப்பிடும்‌ குறியீடு 
கள்‌. டிடீபீயில்‌ பயன்படுவது. 


propagated error : பெருகிய 
பிழை; பரவும்‌ பிழை; பரப்பிய 
பிழை : ஒரு செயற்பாட்டில்‌ ஏற்‌ 
பட்ட பிழை இன்னொரு 
செயல்பாட்டுக்கு உள்ளீடாக 
அமைதல்‌. இதனால்‌ புதிதாக 
இன்னொரு பிழை உருவாகும்‌. 


propagation : பரவுதல்‌ : ஓரிடத்‌ 
திலிருந்து வேறு ஒரு இடத்‌ 
திற்குப்‌ பரவுதல்‌. 

propagation delay : பரப்புகைக்‌ 
காலத்தாழ்வு; பரப்புகைச்‌ 


properties and methods 
பண்புகள்‌ மற்றும்‌ வழிமுறைகள்‌. 
property : பண்பு; பண்பியல்பு : 
விண்டோஸ்‌ குடும்ப (95/98/ 
எம்‌இ/என்டி /2000) இயக்க 
முறைமைகளில்‌ ஒரு பொருள்‌ 
அல்லது சாதனத்தின்‌ பண்‌ 
பியல்பு அல்லது அளபுருவைக்‌ 
குறிக்கிறது. எடுத்துக்காட்டாக, 
ஒரு கோப்பின்‌ பண்புகள்‌ அதன்‌ 
வகை, அளவு, உருவாக்கப்‌ பட்ட 
நாள்‌ போன்றவற்றை குறிக்‌ 
கின்றன. அந்த கோப்பின்‌ பண்‌ 
பியல்புத்தாளில்‌ இது போன்ற 
விவரங்களை அறியலாம்‌. 


property sheet : பண்புத்‌ தாள்‌ : 
விண்டோஸ்‌ 95 மற்றும்‌ அதன்‌ 
குடும்ப இயக்க முறைமைகளில்‌ 
இருக்கும்‌ ஒரு வகை உரை 
யாடல்‌ பெட்டி. ஈர என்ற 
பட்டித்‌ தேர்வில்‌ அல்லது ஒரு 
பொருள்மீது வலது சொடுக்கில்‌ 
வரும்‌ பட்டித்‌ தேர்வில்‌ 
Properties என்பதை தேர்வு செய்‌ 
வதன்‌ மூலம்‌ இந்த உரையாடல்‌ 
பெட்டியைப்‌ பெற முடியும்‌. 
இதில்‌ ஒரு கோப்பு, பயன்பாடு 


proportion 


அல்லது வன்பொருள்‌ சாதனத்‌ 
தின்‌ பண்புக்‌ கூறுகள்‌ அல்லது 
தகவமைவுகள்‌ பட்டியலிடப்‌ 
பட்டிருக்கும்‌. பெரும்பாலும்‌ 
பண்புத்‌ தாள்‌, ஒன்றுக்கு மேல்‌ 
ஒன்றாக அடுக்கிய அடுக்குத்‌ 
தாள்‌ அமைப்பில்‌ இருக்கும்‌. 
ஒவ்வொரு தாளிலும்‌ உரை 
யாடல்‌ பெட்டிகளில்‌ காணப்‌ 
படும்‌ வழக்கமான கட்டுப்பாடு 
கள்‌ இடம்‌ பெற்றிருக்கும்‌. 
பயனாளர்‌ விருப்பப்படி 
அளபுருக்களை அமைத்துக்‌ 
கொள்ள முடியும்‌. 


proportion : வீத அளவு. 


proportional font : சரிவிகித 
எழுத்துரு : ஒரு குறிப்பிட்ட 
பாணியில்‌, அளவில்‌ உரு 


வாக்கப்பட்ட எழுத்துரு வகை. 
இதில்‌ ஒவ்வொரு எழுத்தும்‌ 
எண்ணும்‌ வெவ்வேறு அகலத்‌ 
தில்‌ உருவாக்கப்பட்டுள்ளன. 
எடுத்துக்காட்டாக இவ்வகை 
எழுத்துருவில்‌ | என்னும்‌ எழுத்‌ 
தின்‌ அகலம்‌ ஈ என்ற எழுத்தின்‌ 
அகலத்தைவிடக்‌ குறைவு. 

proportional printing : விகிதாச்‌ 


சார அச்சில்‌ : - ஒவ்வொரு 
எழுத்துக்கும்‌ இடைவெளி 
இடம்‌ அதன்‌ அகலத்தை 


ஓட்டிய விகிதத்தில்‌ இருக்கு 
மாறு அச்சிடுதல்‌. பெரிய 
எழுத்து ம-வானது சிறிய 


1183 


proprietary software 


எழுத்து ''யைவிட அதிக 
இடத்தை எடுத்துக்‌ கொள்ளும்‌. 
proportional spacing : வீத 
அளவு இட வெளியிடல்‌ : ஓர்‌ 
அச்செழுத்துக்கு ஒதுக்கப்‌ 
பட்டுள்ள இடை நிலை இட 
வெளி, அந்த எழுத்தின்‌ அகலத்‌ 
திற்கொப்ப இருக்குமானால்‌ 
இடவெளியிடல்‌ வீத அளவில்‌ 
இருப்பதாகக்‌ கருதப்படும்‌. 
இந்த நூலிலுள்ள அச்சுக்கோப்பு 
வீத அளவு இடவெளியிடல்‌ 
அடிப்படையில்‌ அமைந்திருப்‌ 
பதால்‌, “ரீ” என்ற சொல்‌ 
லிலுள்ள “” என்னும்‌ எழுத்து 
£4' என்ற எழுத்தைவிட அதிக 
இடத்தை அடைத்துக்‌ கொள்‌ 
கிறது. இதற்கு மாறாக தர 
அளவுபடுத்திய தட்டச்சுப்‌ 
பொறிமுறையில்‌, எல்லா 
எழுத்துகளுக்கும்‌ சரிசமமான 
இடவெளியே ஒதுக்கப்படுகிறது. 
proposition : முற்கோள்‌ : தருக்க 
முறையில்‌ ஒரு முன்மொழிவு. 
இது மெய்ம்மையாகவும்‌ இருக்‌ 
கலாம்‌; பொய்ம்மையாகவும்‌ 
இருக்கலாம்‌. 

proprietary : தனியுரிமையுடைய. 
proprietary software : தனி 
யுரிமை மென்பொருள்‌ : ஒரு 
தனிமனிதருக்கு அல்லது வணிக 
நிறுவனத்திற்குச்‌ சொந்தமான 
செயல்முறை. இது பதிப்புரிமை 


protect 


கொண்டதாக அல்லது இன்னும்‌ 
பொதுமக்களுக்கு வெளியிடப்‌ 
படாததாக இருக்கும்‌. இந்த 
மென்பொருளை அனுமதி 
யின்றி எவரும்‌ சட்டப்படிப்‌ 
பயன்படுத்தவோ. படியெடுக்‌ 
கவோ முடியாது. இது 'பொது 
முறை மென்பொருள்‌*(Public 
domain Software}: என்பதி 
லிருந்து வேறுபட்டது . 
௦16௦1 : பாதுகாத்தல்‌ : ஒரு 
கணினியமைவின்‌ “ செயல்‌ 
முறையை அனுமதி பெறாமல்‌ 
அணுகுவதைத்‌ தடுத்தல்‌. தீங்கு 
ஏற்படுவதைத்‌ தடுக்கக்‌ 
காப்பிடுதல்‌. ்‌. 
protect document : ஆவணப்‌ 
பாதுகாப்பு. 

pா௦tected : காக்கப்பட்ட , 
protected memory பாது 
காக்கப்பட்ட நினைவகம்‌ 


அழுத்தப்பட்ட நினைவகம்‌ 
போன்றது. ஆனால்‌ அதிலிருந்து 
வேறானது. கணித்தலில்‌ 


யூனிக்ஸ்‌ போன்ற இயக்க 
அமைப்புகள்‌ வேறு செயல 
கங்கள்‌ பயன்படுத்திக்‌ கொண்‌ 
டிருக்கும்போது நினைவகத்தை 
அணுகுவதைத்‌ தடுத்கின்றனர்‌. 
வேறு ஒரு செயல்முறை 
படுத்தும்‌ நினைவக இடத்தை 
எந்த ஒரு செயல்முறையும்‌ 
எழுதமுடியாது. டாஸ்‌ 
போன்றவற்றில்‌ இந்தக்‌ கட்டுப்‌ 


1184 


protocol 


பாடு அமைப்பு இல்லை. விண்‌ 
டோஸ்‌ 95இல்‌ இந்தச்‌ சிக்கல்‌ 
இருக்காது. 

protected mode : பாதுகாக்கப்‌ 
பட்ட முறை இன்டெல்‌ 
386-கள்‌ மற்றும்‌ பின்னர்‌ வந்த 
வைகளில்‌ உள்ள நினைவகத்‌ 
தின்‌ அனைத்துப்‌ பகுதிகளை 
யும்‌ முகவரியிட கணினியை 
அனுமதிக்கும்‌ ஒரு இயக்க 
நிலை. ஒரு நிரல்தொடர்‌ மற்‌ 
றொன்றின்‌ நினைவக எல்லைக்‌ 
குள்‌ செல்லாமலும்‌ இது தடுக்‌ 
கிறது. இதனால்‌ பல நிரல்‌ 
தொடர்கள்‌ பாதுகாக்கப்பட்ட 
சூழ்நிலையில்‌ இயங்கமுடியும்‌. 
protected storage : காப்பிட்ட 
சேமிப்பகம்‌, தனிவகை நோக்‌ 
கங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள 
சேமிப்பக அமைவிடங்கள்‌. 
இது சேமிப்பதற்குப்‌ பொருத்த 
மானது தானா என்பதை உறுதி 
செய்யும்‌ ஒரு நடைமுறைக்கு 
உள்ளாகாமல்‌ தரவுகளைச்‌ 
சேமிக்க இயலாது. 

protection : காப்பு. 

protection, data : தரவுக்‌ காப்பு. 
protection, file ; கோப்புக்‌ காப்பு. 
protocol : மரபொழுங்கு; நெறி 
முறை; முறையான நடைமுறை 
கள்‌; விதி முறைத்‌ தொகுப்பு : 
கணினியமைவுகளிடையே 
தகவல்‌ பரிமாற்றம்‌ பற்றிய விதி 


protocol stack 


களின்‌ தொகுதி. எடுத்துக்காட்டு : 


ஐபிஎம்‌ சொந்தக்‌ கணினி; 
ஆப்பிள்‌ மெக்கின்டோஷ்‌ 
கணினி. 

protocol stack : நடைமுறை 


இருப்பு: ஒரு தகவல்‌ தொடர்பு 
கட்டமைப்பில்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ மரபொழுங்கு விதி 
முறைகள்‌. 

protocol suite : நெறிமுறைக்‌ 
கூட்டுத்‌ தொகுப்பு. 

prototype : மூல முன்வடிவம்‌; 
முன்‌ மூல அச்சு : ஒரு மென்‌ 
பொருள்‌ தொகுதியின்‌ அல்லது 
கணினி வன்பொருள்‌ சாதனத்‌ 
இன்‌ அல்லது பொறியமைவின்‌ 
முதல்‌ பதிப்பு அல்லது முன்‌ 
மாதிரி வடிவம்‌. இது 
உற்பத்திக்கு முந்திய 
சோதனைக்குப்‌ பயன்படுகிறது. 
prototyping : மாதிரியமைத்தல்‌: 
இறுதி இயக்கமுறை அமைப்‌ 
பின்‌ இயங்கும்‌ மாதிரி ஒன்றை 
உருவாக்கி, மேம்படுத்தி, ர்‌ 
செய்தல்‌. 

றா : மெய்ப்பித்தல்‌; நிறுவு 
தல்‌ : ஓர்‌ எந்திரம்‌, திருத்தப்‌ பரா 
மரிப்புக்குப்‌ பிறகு, குறை 
பாடுகள்‌ இல்லாதிருக்கிறது 
என்பதை மெய்ப்பிப்பதற்கான 
சோதனை. 

proxy server : பதிலாள்‌ பணி 
யகம்‌ : ஒரு வாடிக்கையாளர்‌ 


1185 


களின்‌ தொகுதி. 


pseudocompiler 


நேரடியாகக்‌ கேள்விகள்‌ கேட்‌ 
காமல்‌ அவருக்காக ஒரு பணி 
யகம்‌ கேட்பது. நெருப்புச்‌ சுவர்‌ 
கட்டமைப்பு முறையில்‌ 
இணைய பாதுகாப்பான உள்‌ 
கட்டமைப்பினுள்‌ பதிலால்‌ 
பணியகம்‌ அமரும்போது இது 
ஏற்படுகிறது. உள்கட்டமைப்‌ 
பில்‌ உள்ள ஒரு பயனாளர்‌ 
வெளிவுலகுக்கு நேரடியாகக்‌ 
கேள்விகள்‌ கேட்க முடியாது. 
அவர்‌ சார்பாக இது ஆவணங்‌ 
களைக்‌ கேட்கும்‌. 

psec : பிசெக்‌ : பிக்கோ வினாடி 
என்பதன்‌ குறும்பெயர்‌. இது 
ஒரு வினாடியின்‌ நூறாயிரங்‌ 
கோடியில்‌ ஒரு பகுதி. 
pseudocode : போலிக்‌ குறியீடு: 
1. இயக்கிகள்‌, இயக்கப்படு எண்‌ 
கள்‌, செயற்பாடுகள்‌, அட்ட 
வணைப்‌ பதிவேடுகளைக்‌ 
குறிக்கப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
கட்டுத்திட்டமற்ற குறியீடு 
2.தொடர்‌ 
வரிசை வரைபடங்களுக்குப்‌ 
பதிலாகப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
செயல்முறை வடிவமைப்பு 
முறை. இது, ஆங்கிலம்‌ 
போன்ற கட்டளைகளை ௨ரு 
வரையாகப்‌ பயன்படுத்துகிறது. 
pseudocompiler போலி 
தொகுப்பு ஒரு போலி 
மொழியை அல்லது இடைப்‌ 
பட்ட மொழியை உருவாக்கிய 


rrr rr 


75 


pseudocomputer 


தொகுப்பு. இயக்கப்படுவதற்கு 
இது மேலும்‌ தொகுக்கப்பட 
வேண்டும்‌ அல்லது விளக்கப்‌ 
பட வேண்டும்‌. 
pseudocomputer போலிக்‌ 
கணினி : ஒரு மரபான நுண்‌ 
செய்முறைப்‌ படுத்தியின்‌ தாயக 
எந்திர மொழியில்‌ எழுதப்‌ 
பட்டுள்ள மென்பொருள்‌ 
மொழியாக்கச்‌ செயல்‌ முறை. 
pseudolanguage : போலி மொழி : 
ஒரு கணினியினால்‌ நேரடி 
யாகப்‌ புரிந்து கொள்ள முடியாத 
மொழி; இது கணினிச்‌ செயல்‌ 
முறைகளை எழுதப்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. ஒரு போலிச்‌ 
செயல்முறையைப்‌ பயன்‌ 
படுத்துவதற்கு முன்பு, அது, 
கணினி அறிந்து கொள்ளக்கூடிய 
ஒரு மொழியில்‌ (எந்திர 
மொழி), மொழி பெயர்க்கப்‌ 
பட வேண்டும்‌. இது “குறியீட்டு 
மொழி" (symbolic language) 
போன்றது. 


pseudo machine : போலிப்‌ 
பொறி; போலி எந்திரம்‌ : இவ்‌ 
வகைப்‌ பொறியில்‌ நுண்செயலி 
வன்பொருளாக இருப்ப 
தில்லை. மென்பொருளிலேயே 
அதுபோல . உருவாக்கப்படு 
கிறது. போலிப்‌ பொறிக்காக 
எழுதப்பட்ட ஒரு நிரலை மறு 
மொழி மாற்றம்‌ செய்யாமலே 
வெவ்வேறு பணித்தளங்களில்‌ 


1186 


pseudorandom number 


இயக்க முடியும்‌. எடுத்துக்‌ 
காட்டாக, ஜாவா மெய்நிகர்‌ 
பொறியைக்‌ (Java Virtual 
Machine-JVM} கூறலாம்‌. ஒரு 
முறை பைட்‌ குறிமுறையாக 
(Bytecode) மொழிமாற்றம்‌ 
செய்யப்பட்ட ஜாவா புரோ 
கிராம்களை (.0235 கோப்புகள்‌) 
எந்தக்‌ கணினியிலுள்ள ஜேவி 
எம்மிலும்‌, மறுமொழி மாற்றம்‌ 
செய்யாமலே இயக்க முடியும்‌. 
pseudo-operation : போலிச்‌ 
செயற்பாடு : கணினியின்‌ செயற்‌ 
பாட்டுத்‌ தொகுதியாக வன்‌ 
பொருளால்‌ உணர்ந்தறியப்‌ 
பட்டுள்ள தொகுதியின்‌ ஒரு 
பகுதியாக இல்லாத செயற்‌ 
பாடு. எனவே, இது எந்திரச்‌ 
செயற்பாடுகளின்‌ தொகுதியின்‌ 
ஒரு விரிவாக்கம்‌ ஆகும்‌. 
pseudo random போலி 
முறையிலா. 

pseudorandom number : தொடர்‌ 
பிலாப்‌ போலி எண்‌ ; போலி 
முறையிலா எண்‌ : ஒரு நியதி 
வாத முறைப்படி ஒரு கணினி 
யினால்‌ உருவாக்கப்படும்‌ எண்‌, 
இந்த எண்கள்‌ குறிப்பின்றிச்‌ 
செய்யப்படும்‌ பல புள்ளியியல்‌ 
சோதனைகளுக்கு உள்ளாக்கப்‌ 
படுகின்றன. பெரும்பாலான 
நடைமுறை நோக்கங்களுக்காக 
இதனை ஒரு குறிப்பிலா 


எண்ணாகப்‌ பயன்படுத்தலாம்‌. 


psychology 1187 public domain software 
psychology உளவியல்‌; | 05116 எர்சctory : பொதுக்‌ கோப்‌ 
மனவியல்‌. பகம்‌ : ஒரு எஃப்டீபீ வழங்‌ 

கனில்‌ சேமித்து வைக்கப்‌ 


p-5ystem : பி-பொறியமைவு: 
ஒரு நுண்கணினிச்‌ செயற்‌ 
பாட்டுப்‌ பொறியமைவு. பல்‌ 
வேறு எந்திரங்களில்‌ பயன்‌ 
படுத்தும்‌ வகையில்‌ இதில்‌ 
செயல்முறைகளை எழுதலாம்‌. 
இது, இந்தப்‌ பொறியமைவின்‌ 
முக்கிய நன்மையாகும்‌. இது, 
பி-குறியீட்டினை ஒரு குறிப்‌ 
பிட்ட கணினிக்குப்‌ பொருத்த 
மான எந்திரமொழியில்‌ மொழி 
பெயர்க்கிறது. 

pt : .பீடீ: ஒர்‌ இணைய தள முக 
வரி போர்ச்சுகல்‌ நாட்டைச்‌ சேர்ந்‌ 
தது என்பதைக்‌ குறிக்கும்‌ பெரும்‌ 
புவிப்‌ பிரிவுக்‌ களப்பெயர்‌. 
publication language : வெளி 
மீட்டு மொழி : நூல்‌ வெளியீடு 
களுக்குப்‌ பொருத்தமான நன்கு 
வரையறுக்கப்பட்டுள்ள ஒரு 
செயல்முறைப்படுத்தும்‌ மொழி 
இன்றியமையாத தேவை. 
ஏனென்றால்‌ சில மொழிகளில்‌ 
பொதுவான எழுத்து முகப்பு 
களாக இல்லாத தனிவகை 
எழுத்துகள்‌ பயன்படுத்தப்படு 
கின்றன. 

public broadcasting : பொது 
ஒலி பாப்பு. 

public data network : பொதுத்‌ 
தரவுப்‌ பிணையம்‌. 


பட்டுள்ள ஒரு கோப்பகம்‌. 
பெயரிலாப்‌ பயனாளர்கள்‌ 
(anonymous users) கோப்புகளைப்‌ 
பெறவும்‌ தரவும்‌ இதனை 
அணுக முடியும்‌. சுருக்கமாக றம்‌ 
என அழைக்கப்படும்‌. 

public domain : பொதுக்‌ களம்‌ : 
பதிப்புரிமை அல்லது பிற 


சொத்துரிமைப்‌ பாதுகாப்பின்‌ 


கழ்‌ வராத புத்தகங்கள்‌, இசை 
அல்லது மென்பொருள்‌ போன்ற 
படைப்பாக்கத்தின்‌ தொகுதி 
யைக்‌ குறிக்கிறது. பொதுக்‌ 
களத்தில்‌ இருக்கும்‌ படைப்பு 
களை இலவசமாக நகலெடுக்க 
லாம்‌. திருத்தலாம்‌. எந்தப்‌ 
பயனுக்காகவும்‌ எந்த வகை 
யிலும்‌ பயன்படுத்திக்‌ கொள்ள 
லாம்‌. இணையத்தில்‌ கிடைக்கும்‌ 
தரவுகளில்‌ பெரும்பாலானவை 
யும்‌, உரைகள்‌ மற்றும்‌ மென்‌ 
பொருள்‌ பலவும்‌ பொதுக்களத்‌ 
தின்‌ &ழேதான்‌ உள்ளன. 
ஆனால்‌ பதிப்புரிமை பெற்ற 
படைப்புகள்‌ இணையத்தில்‌ 
பொதுக்களத்தில்‌ இடம்‌ 
பெறுவதில்லை. 

public domain software : பொது 
முறை மென்பொருள்‌ : 1. பதிப்‌ 
புரிமைச்‌ சட்டங்களின்‌ பாது 
காப்புக்கு உட்படாமலிருப்‌ 


pS வைகை கைக வக கைவைவமை க சைகை கைக. 


public key encryption 


பதும்‌ சட்ட வழக்குகள்‌ தொடரப்‌ 
படலாம்‌ என்ற பயமின்றிச்‌ 
சுதந்திரமாக எல்லோராலும்‌ 
பயன்படுத்தப்படுவதுமான 
மென்பொருள்‌. ஒரு செயல்‌ 
முறையை உருவாக்கியவர்‌ 
பொதுமக்களுக்கு நன்கொடை 
யாக வழங்கிய ஒரு கணினிச்‌ 
செயல்முறை. 2. தொலைக்‌ 
கணினிகளில்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ இலவசச்‌ செயல்முறை 
கள்‌. இது "தனியுரிமை மென்‌ 
பொருள்‌" (Proprietary Software) 
என்பதிலிருந்து வேறு பட்டது. 
ஐபட11௦ 11௨ : பொதுக்‌ கோப்பு ; 
ஒரு அமைப்பு அல்லது கட்ட 
மைப்பின்‌ அனைத்து பயனாளர்‌ 
களுக்கும்‌ கிடைக்கும்‌ கோப்பு. 


public key : பொது மறைக்குறி; 
பொதுத்‌ திறவி : தனித்‌ திறவி, 
பொதுத்‌ திறவி ஆகிய இரண்டு 
திறவிகளின்‌ அடிப்படையிலான 
மறையாக்கம்‌. ஒரு பயனாளர்‌ 
தனக்குரிய பொதுத்திறவியை 
பொதுமக்களுக்கு அறிவிக்‌ 
இறார்‌. இதன்மூலம்‌ எவரும்‌ 
செய்திகளை மறையாக்கம்‌ 
செய்து பயனாளருக்கு அனுப்ப 
லாம்‌. பயனாளர்‌ அச்செய்தி 
களை மறைவிலக்கம்‌ செய்து 
படிக்க, தன்னுடைய இலக்க 
முறைக்‌ ஒப்பமாகிய (019181 
51002(ப16) தனித்‌ திறவியைப்‌ 
பயன்படுத்திக்‌ கொள்வார்‌. 


1188 


public rights 


public key encryption : பொதுத்‌ 
திறவி மறையாக்கம்‌ : மறையாக்கத்‌ 
திற்கு இரட்டைத்‌ திறவிகளைப்‌ 
பயன்படுத்துறெ ஓர்‌ ஒத்திசை 
வில்லா மறையாக்கமுறை. 
பொதுத்திறவியைப்‌ பயன்படுத்தி 
மறையாக்கம்‌ செய்யப்பட்ட 
செய்தியை, செய்திக்குரியவர்‌ 
தனக்கே உரிய தனித்திறவி 
மூலம்‌ மறைவிலக்கம்‌ செய்து 
இலக்கமுறைக்‌ 
ஓப்பத்தைப்‌ பொறுத்தவரை 
இந்த வழிமுறை எதிர்முறை 
யானது. அதாவது செய்தியை 
அனுப்புபவர்‌ இரகரியத்திறவி 
யைப்‌ பயன்படுத்தி ஒரு தனித்த 
மின்னணு எண்ணை உருவாக்கு 
கிறார்‌. இச்செய்தியினைப்‌ படிக்க 
விரும்புபவர்‌ அதற்கேற்ற 
பொதுத்திறவி மூலம்‌ பரி 
சோதித்து குறிப்பிட்ட நபரிட 
மிருந்துதான்‌ செய்தி வந்ததா 
என அறிந்து கொள்ளலாம்‌. 


கொள்வார்‌. 


public network பொதுப்‌ 
பிணையம்‌. : பொதுவரக .ஒரு. 
கட்டணம்‌ செலுத்தி எல்லோ 
ரும்‌ பயன்படுத்தக்கூடிய ஒரு 
செய்தித்‌ தொடர்புச்சாதனம்‌. 
public object element : பொதுப்‌ 
பொருள்‌ உறுப்பு. 
public property பொதுப்‌ 
பண்புகள்‌. 

public rights : பொது உரிமை 
கள்‌ : இணையத்தைப்‌ பொறுத்த 


public Switched data 


மட்டில்‌ பொது 
மக்கள்‌ எந்த அளவுக்கு 
இணையத்‌ தரவு 
களைப்‌ பெறலாம்‌ 
என்பதற்கு அறிவு 
பூர்வச்‌ சொத்துச்‌ 
சட்டத்தின்‌ 8ழ்‌ 
வழங்கப்பட்டுள்ள 
உரிமைகள்‌. 

public Switched data 
network (PSDN) 
பொது இணைப்பகத்‌ 
தரவுப்‌ பிணையம்‌. 


Public Switched Telephone Net- 
work (PSTN) : பொது இணைப்‌ 
பகத்‌ தொலைபேசிப்‌ பிணையம்‌. 


publish and subscribers 

வெளியீடும்‌ சந்தாவும்‌ : கோப்பு 
களுக்கிடையே வெப்ப 
இணைப்புகளை ஏற்படுத்தும்‌ 
மெக்கின்டோஷ்‌ சிஸ்டம்‌ 7-ன்‌ 
திறன்‌. ஒரு கோப்பின்‌ அனைத்து 
அல்லது ஒரு பகுதியை பதிப்புக்‌ 
கோப்பு என்று பதித்து, சந்தா 
தாரர்‌ கோப்பாக மாற்றலாம்‌. 
எந்த ஒரு பதிவித்த கோப்பைப்‌ 
புதுப்பித்தாலும்‌, சந்தாதாரர்‌ 
கோப்பும்‌ புதுப்பிக்கப்படும்‌. 

றபCk : கைவரை கலைச்‌ சாதனம்‌ : 
ஓர்‌ ஆள்‌ கையில்‌ பிடித்துக்‌ 
கொண்டு கையால்‌ இயக்கும்‌ 
வரைகலை உட்பாட்டுச்‌ 
சாதனம்‌. இது ஒரு வரைகலைத்‌ 


4199 


pull instruction 


கைவரை கலைச்‌ சாதனம்‌ 


தகட்டில்‌ ஆயத்தொலைவு 
களைக்‌ குறிப்பதற்குப்‌ பயன்‌ 
படுகிறது. 


றய! : இழு; மீட்பு. 

pulldown list கீழ்‌ விரிப்‌ 
பட்டியல்‌. 

pull down menu : கீழ்விரி 


பட்டியல்‌; தலைவிரியும்‌ பட்டி 
யல்‌ : சுட்டு நுண்‌ பொறியின்‌ 
சுட்டுமுள்ளை ஒரு தலைப்புக்கு 
நகர்த்தி, பிறகு சுட்டு நுண்‌ 
பொறிப்‌ பொத்தானை அழுத்து 
வதன்மூலம்‌ காட்சியாகக்‌ 
காட்டத்தக்க விவரப்‌ பட்டியல்‌. 


pull instruction : மீட்பு நிரல்‌: 
செயல்முறை சழ்த்தள்ளு அடுக்‌ 
இன்‌ உச்சியிலிருந்து i 
இழுக்கிற அல்லது மீட்கிற 
நிரல்‌. இது விரைவுத்‌ தள்ளு 
நிரல்‌ போன்றது. 


அ அ அ அப பப ப ப படட பயம 


pulse 

pulse துடிப்பு; துடிப்புக 
குறியீடு; அதிர்வு மின்‌ 
அழுத்தத்தில்‌ நேர்மின்‌ 


னாகவோ எதிர்மின்னாகவோ 
திடீரென ஏற்படும்‌ மாறுதல்‌. 
இது மின்சுற்று வழிக்குத்‌ 
தகவலை அனுப்புகிறது. 

pulse code modulation 
துடிப்புக்‌ குறியீடு; துடிப்புக்‌ 
குறிப்பேற்றம்‌ : பீரஎம்‌ அமைப்‌ 
பில்‌ ஒப்புமை சமிக்கையை 
தொடர்ந்து இடைவேளையில்‌ 
மாதிரி எடுத்து ஒரு நுடிப்பு 
அலைமாற்ற வீச்சு கலை மாற்ற 
(ஆம்ப்விட்டியூடு மாடுலேட்டர்‌) 
அலைவடுிவை ஏற்படுத்தலாம்‌. 
இரு சமிக்கையின்‌ உயர்த்த 
அலை வரிசையின்‌ இரட்டை 
மதிப்பை மாதிரி அளவாகக்‌ 
கொண்டு ஒரு உவமச்‌ சமிக்கை 
யைத்‌ தொடர்ந்து மாதிரியெடுத்‌ 
தால்‌ குரலை மீண்டும்‌ உரு 
வாக்குவது போதுமானது. 
மாதிரித்‌ துடிப்பின்‌ கால இடை 
வெளிக்கு மட்டும்‌ திறக்குமாறு 
அமைக்கப்பட்டுள்ள வாயிலைக்‌ 
கொண்ட மின்சுற்றில்‌ ஒத்திசைவு 
உவமச்‌ சமிக்கையை அனுப்பி 
மாதிரி எடுக்கப்படுகிறது. இதில்‌ 
வெளியீடாக வருவது PAM 
சமிக்கை. 

pulse duration modulation : 
துடிப்பு கால அளவுப்‌ பண்‌ 
பேற்றம்‌ தொடர்முறை 


1190 


pulse position 


வடிவில்‌ இருக்கும்‌ தகவலை 
இலக்கமுறைச்‌ செய்தியாக 
மாற்றியமைத்து குறியாக்கம்‌ 
செய்வதில்‌ ஒரு வழிமுறை. 
துடிப்பின்‌ கால அளவை மாற்றி 
யமைத்து இக்குறியாக்கம்‌ 
செய்யப்படுகிறது. பண்பேற்றம்‌ 
செய்யப்படுவதற்கு முன்பாக, 
சமிக்கையானது நிலையான 
அதிர்வெண்‌, கால அளவு, வீச்சு 
கொண்ட தொடர்ச்சியான 
துடிப்புகளைக்‌ கொண்டதாக 
இருக்கிறது. பண்பேற்றத்தின்‌ 
போது துடிப்பின்‌ கால அளவு 
மாற்றப்பட்டு தகவல்‌ குறி 
யாக்கம்‌ செய்யப்படுகிறது. 


pulse modulation : துடிப்புப்‌ 
பண்பேற்றம்‌; துடிப்பு ஏற்ற 
இறக்கம்‌ : தகவல்களை அனுப்பு 
வதற்கு ஏற்ற இறக்கம்‌ செய்யப்‌ 
பட்டுள்ள அல்லது பண்‌ 
பியல்புப்படுத்தப்பட்டுள்ள 
துடிப்புகளின்‌ தொடர்‌ 
வரிசையைப்‌ பயன்படுத்தல்‌. 
PAM, PPM, PDM போன்றவை 
இந்த ஏற்றஇறக்க வகையைச்‌ 
சேர்ந்தவை. 

pulse position modulation : 
துடிப்பு இடநிலைப்‌ பண்பேற்றம்‌ : 
தகவலைக்‌ குறியாக்கம்‌ செய்‌ 
யும்போது துடிப்புகளின்‌ இட 
நிலையை மாற்றியமைத்து சமிக்‌ 
கையைப்‌ பண்பேற்றம்‌ செய்‌ 
யும்முறை. பண்பேற்றம்‌ செய்‌ 


pulse regenerators 


யப்படுவதற்கு முன்பு சமிக்கை 
யானது நிலையான அதிர்‌ 
வெண்‌, கால அளவு மற்றும்‌ 
வீச்சு கொண்டதாக இருக்கும்‌. 
பண்பேற்றத்தின்போது துடிப்‌ 
பின்‌ இடநிலை மாற்றப்பட்டு, 
தகவல்‌, குறியாக்கம்‌ செய்யப்‌ 
படுகிறது. 

pulse regenerators : துடிப்பு 
மீட்டுருவாக்கிகள்‌ : தொலை 
பேசிக்கம்பியின்‌ பாதை நெடு 
கிலும்‌ டிடிஎம்‌ சமிக்கைகள்‌ 
வலுப்பெறுகின்றன; பிரி 
இன்றன. பிழைகள்‌ சேர்க்கப்‌ 
படவில்லையென்றால்‌ ஒரு 
குறிப்பிட்ட சமயத்தில்‌ துடிப்பு 
இருக்கிறதா இல்லையா என்று 
கூறமுடியும்‌. தேவைப்படும்‌ 
துல்லியத்துக்குள்‌ துடிப்பின்‌ 
அலைவடிவத்தை வைத்திருக்க 
கம்பி நெடுகிலும்‌ துடிப்பு 
மீட்டுருவாக்கிகள்‌ அமைக்கப்‌ 
பட்டுள்ளன. ஒவ்வொருமுறை 
துடிப்பு புதுப்பிக்கப்படும்‌ 
போதும்‌ ஒரு புதிய, சிதையாத 
துடிப்பு கம்பியில்‌ அனுப்பப்படு 
இறது. துடிப்பு இல்லை என்று 
கண்டுபிடிக்கப்படும்போது, 
துடிப்பு அனுப்பப்படுவதில்லை. 
pulses, clock : கடிகாரத்‌ துடிப்பு. 
பார்‌ : துளையிடல்‌. 


punch buffer, card : அட்டைத்‌ 
துளை இடையகம்‌. 


1191 


punch, keyboard 


puாched card : துளையிட்ட 
அட்டை : தரவு செய்முறைப்‌ 
படுத்தும்‌ செயற்பாடுகளில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ காகித 
அட்டை. இதில்‌ நூற்றுக்கணக்‌ 
கான தனித்தனி அமைவிடங்‌ 
களில்‌ நுண்ணிய செவ்வகத்‌ 
துளைகள்‌ இடப்படுகின்றன. 
இத்துளைகள்‌ எண்ணியல்‌ 
மதிப்பளவுகளையும்‌ ஆல்பா 
எண்ணியல்‌ குறியீடுகளையும்‌ 
குறிக்கின்றன. 


punched card code : 
அட்டை குறிமுறை. 
punched tape : துளைநாடா. 


துளை 


punching card அட்டை 
துளைத்தல்‌. 

punching position : துளையிடு 
இட நிலை : ஓர்‌ அட்டைப்‌ 


பத்தியின்‌ பிரிவினைப்‌ பகுதி 
களில்‌ ஒன்று. இதில்‌ ஒரு துளை 
யினை இடலாம்‌. 

punching station : துளையிடும்‌ 
நிலையம்‌ விரற்கட்டைத்‌ 
துளையிடு “எந்திரம்‌, அட்டைத்‌ 
துளையிடு எந்திரம்‌, ஆகியவற்‌ 
றில்‌. துளையிடும்‌ செய்முறைக்‌ 
காக ஓர்‌ அட்டையினைப்‌ 


பொருத்துவதற்கான பகுதி. 
பாள்‌, key : விசைத்‌ துளையிடல்‌. 
punch, keyboard : விசைப்‌ 
பலகை துளையிடல்‌. 


TT 


punch, x 


யா, % : எகஸ்‌-துளை. 
பாள்‌, 4 : ஒய்‌-துளை. 
punctuation syntials : நிறுத்தக்‌ 
குறி; பகுப்பாய்வு. 

ஐயா௦₹ப210 : நிறுத்தற்குறிகள்‌. 


purchase order : கொள்முதல்‌ 
கோரிக்கை. 


pure procedure : தூய நடை 
முறை நிறைவேற்றத்தின்‌ 
போது தனது எந்த பகுதியையும்‌ 
மாற்றமைவு செய்து கொள்ளாத 
நடைமுறை. 

பாச : அழிப்பு : ஒரு கோப்‌ 
பினை அழித்து விடுதல்‌. 
purge print document : அச்சு 
ஆவணங்களை நீக்கு. 


purpose computer, general : 


பொதுப்‌ பயன்‌ கணினி. 


purpose computer, special : 
சிறப்புப்‌ பயன்‌ கணினி 


push : தள்ளு : ஒரு செயல்‌ 
முறை அடுக்கின்‌ உச்சி அமை 
விடத்தினுள்‌ தரவுவைத்‌ தள்ளிச்‌ 
செலுத்துதல்‌. அடுக்கின்‌ சுட்டு 
முள்‌, அடுக்கின்‌ உச்சிக்கு 
வருகிற அடுத்த அமைவிடத்‌ 
தைச்‌ சுட்டிக்காட்டும்‌ வகையில்‌ 
தானாகவே உயர்ந்து விடுகிறது. 
இது “விரைவுத்‌ தள்ளல்‌” (6௦) 
என்பதிலிருந்து வேறுபட்டது. 


1192 


push- pop stack 


push instruction : தள்ளு நிரல்‌ : 
தள்ளும்‌ செயற்பாட்டினை 
நிறைவேற்றுகிற கணினி நிரல்‌. 


pushdown list : கீழ்த்தள்ளுப்‌ , 
பட்டியல்‌ கீழிருந்து மேல்‌ 
நோக்கி எழுதப்படும்‌ பட்டியல்‌. 
இதில்‌ ஒவ்வொரு புதிய பதி 
வும்‌ பட்டியலின்‌ உச்சியில்‌ 
இடம்‌ பெறும்‌. பட்டியலின்‌ 
உச்சியிலுள்ள இனம்‌ முதலில்‌ 
செய்முறைப்படுத்தப்படும்‌. 
pushdown stack : கீழ்த்தள்ளு 
அடுக்கு : கணினியில்‌ ஒரு ஒழ்த்‌ 
தள்ஞப்பட்டியலை நிறை 
வேற்றுகிற நினைவக அமை 
விடங்களின்‌ அல்லது பதிவேடு 
களின்‌ தொகுதி. 

push: pop stack : விரைவுக்‌ 
கீழ்த்‌ தள்ளு அடுக்கு : ஒரு 
செயல்‌ முறை முகப்பிலிருந்து ' 
தகவல்களைப்‌ பெற்று, நிரல்‌ 
களின்‌ முகவரி அமைவிடங்களை 
“முதலில்‌ கடைச வெளிப்பாடு" 
அடிப்படையில்‌ சேமித்து 
வைக்கிற பதிவேடு. இரு செயற்‌ 
பாடுகளும்‌ அடுக்குச்‌ செய்‌ 
முறைப்படுத்துதலில்‌ அடங்‌ 
கியவை. தள்ளுதல்‌ என்பது பதி 
வேடுகளிலிருந்து அடுக்களை 
நிரப்புவதைக்‌ குறிக்கிறது. 
விரைவுத்‌ தள்ளுதல்‌ என்பது 
பதிவேடுகளிலிருந்து அடுக்‌ 
கினை நிரப்புவதைக்‌ குறிக்கிறது; 


push/pull tractor 


4193 put 


Pc 


விரைவுத்‌ தள்ளுதல்‌ என்பது 
பதிவேடுகளுக்கு மாற்றுவதற்‌ 
காக அடுக்கினைக்‌ காலி செய்‌ 
வதைக்‌ குறிக்றெது. 

push/pulf tractor : தள்ளு / இழு 
டிராக்டர்‌ அச்சிடும்‌ தாள்‌ 
இழுவை காகிதத்தை 
பிளேட்டனுக்குத்‌ தள்ளுமாறும்‌ 
பிளேட்டனில்‌ இருந்து அதை 
வெளியே எடுக்குமாறும்‌ 
பொத்தானிடக்‌ கூடியது. தனித்‌ 
தாள்‌ தொடர்படிவங்களைத்‌ 
தள்ளலாம்‌. பெரும்பாலான 
பல்பகுதி படிவங்களும்‌ 
வில்லைகளும்‌ மோதிக்‌ கொள்‌ 


வதைத்‌ தடுக்க இழுக்கப்பட 
வேண்டும்‌. 

pushup list : மேல்‌ தள்ளுப்‌ 
பட்டியல்‌ : இனங்களின்‌ பட்‌ 
டியல்‌. இதில்‌ ஒவ்வொரு இன 
மும்‌ பட்டியலின்‌ இறுதியில்‌ 
பதிவு செய்யப்படுகிறது. மற்ற , 
இனங்கள்‌ பட்டியலில்‌ அவை 
இடம்‌ பெற்றுள்ள இடத்தில்‌ 
அப்படியே இருந்துவிடும்‌. 


ஹப்‌ : புட்‌ : நிரலாக்கத்‌ தொட 


ரமைத்தலில்‌ நடப்புப்‌ பதி 
வேட்டை வெளியீட்டுக்‌ கோப்‌ 
பில்‌ சேமிக்குமாறு கேட்கும்‌ 
ஒரு வேண்டுகோள்‌. 


,08: .கியூஏ : ஓர்‌ இணைய தள 
முகவரி குவாட்டார்‌ நாட்டைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ களப்‌ 
பெயர்‌ 


00.62 கியூசி.சிஏ : ஓர்‌ 
இணைய தள முகவரி கனடா 
நாட்டின்‌ கியூபெக்‌ மாநிலத்‌ 
தைச்‌ சேர்ந்தது என்பதைக்‌ 
குறிக்கும்‌ பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ 
களப்‌ பெயர்‌. 

ஏ : கியூடீ : குவிக்டைம்‌ வடி 
வாக்கம்‌ கொண்ட பல்லூடகக்‌ 
கோப்புகளை அடையாளம்‌ 
காண உதவும்‌ கோப்பின்‌ 
வகைப்பெயர்‌ (extension) 
912061 : நான்மைத்‌ துண்மி : 
குவாம்‌ (44) குறிப்பேற்றத்தில்‌ 
(ஈ௦பlation) பயன்படுத்தப்படும்‌ 
நான்கு துண்மிகளின்‌ தொகுதி, 
quad-density : மிகைச்‌ செறிவு ; 
நான்கு மடங்கு அடர்த்தி : ஒரு 
கணினி வட்டுப்‌ பொறியமை 
வின்‌ தரவு சேமிப்புச்‌ செறி 
வினைக்‌ குறிப்பிடுவதற்குப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ சொல்‌. 
ஒற்றைச்‌ செறிவு வட்டுகளில்‌ 
சேமித்து வைக்கக்‌ கூடிய தரவு 
களைப்போல்‌ நான்கு மடங்கு 


- குறிப்பேற்றங்களில்‌ 


quadrature encoding 


தரவுகளை இந்தப்‌ பொறி 
யமைவுகளில்‌ சேமித்து வைக்க 
லாம்‌. இரட்டைப்‌ பக்க இரட்‌ 
டைச்‌ செறிவு வட்டுகள்‌ மிகைச்‌ 
செறிவு வட்டுகள்‌ ஆகும்‌. 
quadratic quotient search : இரு 
விசைப்படி ஈவு ஆய்வு; இரு 
விசைப்படி ஈவு தேடல்‌ : பிந்திய 
வரிசை அட்டவணை அமை 
விடங்களை ஆராயும்போது 
இரு விசைப்படி எதிரீட்டினைப்‌ 
பயன்படுத்தும்‌ படிநிலை நடை 
முறை. 

quadrature : உருச்சதுரச சரி 
யீட்டளவு : பால்‌ (PAL) தொலைக்‌ 
காட்சி ஒளிபரப்பில்‌ வண்ண 
சமிக்கைகளை அளிக்க அதிர்‌ 
வலைவீச்க குறிப்பேற்றம்‌ 
பயன்படுத்தப்படுநெது. 
quadrature amplitude modu- 
lation : உருச்சதுர சரியீட்டளவு 
அதிர்‌ வலைவீச்சுக்‌ குறிப்பேற்‌ 
றம்‌ : நடுநிலை அதிவேகக்‌ 
பயன்‌ 
படுத்தப்படும்‌ ஒரு செய்தி 
யனுப்பும்‌ முறை. 

quadrature encoding : கால்‌ 
வட்டக்‌ குறியாக்கம்‌ : சுட்டி 
நகரும்‌ இசையைத்‌ தீர்மானிக்கப்‌ 


quadrillion 


பயன்படுத்தப்படும்‌ பொது 
வான வழிமுறை. சுட்டிப்பொறி 
களில்‌ அதிலுள்ள கோளத்தின்‌ 
அசைவு செங்குத்து அல்லது 
கிடைமட்ட திசைகளின்‌ அள 
வாய்‌ மாற்றப்படுகிறது. இதை 
நிர்ணயிக்க இரண்டு சிறிய 
வட்டுகள்‌ உள்ளன. இந்த 
வட்டுகள்‌ உள்ளே பொருத்தப்‌ 
பட்டுள்ள இரு உணரிகளுடன்‌ 
(sensors) உரசி, விலகுவதைக்‌ 
கொண்டு செங்குத்து, கிடை 
மட்டத்‌ திசைகள்‌ நிர்ணயிக்கப்‌ 
படுகின்றன. இரண்டு உணரி 
களில்‌ எது முதலில்‌ உரசப்‌ 
படுகிறது என்பதைக்‌ கொண்டு 
சுட்டியின்‌ நகர்வு இடப்பக்கமா, 
வலப்பக்கமா என்பது 


தீர்மானிக்கப்படுகிறது. 


quadriion : ஆயிரம்‌ கோடி 
கோடி : ஒரு இலட்சம்‌ கோடி 
யில்‌ ஆயிரம்‌ மடங்கு. 

quad-type cable : குவாட்‌ வகை 
கம்பி வடம்‌ : ஒட்டப்பட்ட 
இணைக்கம்பிகளை அதனுள்‌ 
வைத்து ஒரு கேபிளை ௨௫ 
வாக்கி இதை வசதியாகச்‌ 
செய்யமுடியும்‌. நான்குகள்‌ 
அல்லது குவாடுகளாக இதைச்‌ 
செய்யலாம்‌. ஒட்டும்‌ பொரு 
ளின்‌ நிறத்தை வைத்து ஒவ்‌ 
வொரு கம்பியும்‌ அடையாளம்‌ 


1195 


quality engineering 


காணப்படுகிறது. இணைக்‌ 
குழாய்‌ அடையாளத்துக்குரிய 
தர நிறக்‌ குறியீட்டின்படி இஃது 
செய்யப்படுகிறது. 


qty : தரம்‌. 


quality assurance : தர உத்திர 
வாதம்‌; தர உறுதிச்சான்று : ஓர்‌ 
உற்பத்திப்‌ பொருள்‌ அல்லது ஓர்‌ 
அமைப்பு வழக்காற்றில்‌ நிலை 
நிறுத்தப்பட்ட தர வரையறை 
களைக்‌ கொண்டுள்ளது என்‌ 
பதை உறுதி செய்ய மேற்கொள்‌ 
ளப்படும்‌ செயல்முறைகள்‌. 


quality control : தரக்‌ கட்டுப்‌ 
பாடு : செய்முறைப்படுத்தப்‌ 
படும்‌ பொருளின்‌ தரத்தை மதிப்‌ 
பிட்டு அறியும்‌ உத்தி. முன்‌ 
அறுதியிட்ட தர அளவுகளுடன்‌ 
ஒப்பிட்டுப்‌ பார்த்து இது 
செய்யப்படுகிறது. தர அளவு 
குறைபாட்டுடன்‌ இருந்தால்‌, 
அதனைச்‌ சீர்செய்ய தக்க நட 
வடிக்கை எடுக்க இது 


உதவுகிறது. 


quality engineering : தர அளவுப்‌ 
பொறியியல்‌; தரப்‌ பொறியியல்‌ : 
பொருள்களின்‌ தரத்தை வகுத்‌ 
துரைப்பதும்‌, தர அளவுகளை 
நடைமுறையில்‌ செயற்படுத்து 
வதும்‌, ஏற்றுக்‌ கொள்ளப்பட்ட 
தர அளவு வகைப்பாடுகளுக்கு 


a ET பல்பம்‌ டட பல மட்டக்‌ பமக பயனை டடம மாயவ னவ வ்‌ 


quantity 


இணங்கி நடக்குமாறு செய்வ 
தும்‌ இதில்‌ அடங்கும்‌. 

பகரரரீர : எண்‌ அளவாக்குதல்‌ : 
எண்ணியல்‌ சாராத பொருள்‌ 
களுக்கு எண்ணியல்‌ மதிப்‌ 
பளவுகளைக்‌ குறித்தளித்தல்‌. 
quantities : எண்‌ அளவுகள்‌; 
பொருள்‌ அளவுகள்‌. 

பார : எண்ணளவு : கணித 
முறையில்‌ அல்லது 
மறுதலை மெய்ம்மை எண்‌. 


நேர்‌ 


பகா£izச : குவாண்டைஸ்‌ : 
சோதனைகளுக்காக ஒரு 
பொருளை விரும்பும்‌ மதிப்பு 
களில்‌ பிரித்தல்‌. 

பாபா : அளவை அலகு ; 
துளியம்‌ : ஒரு பொறியமைவில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ மிகச்சிறிய 
அளவை அலகு. 


quartz crystal : பலவண்ணப்‌ 
படிகம்‌ : படிகக்கல்லை ஒரு 
குறிப்பிட்ட பருமனுக்குத்‌ துண்‌ 
டாக்குதல்‌. இதில்‌ மின்சாரம்‌ 
பாய்ந்தவுடன்‌ இது அதிர்கிறது. 
நுண்ணிய படிகம்‌ ஒரு 
அங்குலத்தில்‌ 1/20 முதல்‌ 1/5 
வரையுள்ள கணினியின்‌ இதயத்‌ 
துடிப்பை உருவாக்குகிறது. 

quasi மொழிப்‌ 


போலி. 


language 


1196 


query by example 


பெதE : தரவு பயன்பாடு : உயர்‌ 
அதிர்வெண்‌ மின்கடத்தி வடத்‌ 
தொலைக்காட்சியின்‌ ஒரு பகுதி 
யாக இருக்றெ தரவு பயன்பாடு. 
இது நேயர்கள்‌ புதிய படங்கள்‌ 
பார்க்க உதவுவது முதல்‌ மருத்‌ 
துவர்களுக்கும்‌ வழக்குரைஞர்‌ 
களுக்கும்‌ தனிவகைத்‌ தொழில்‌ - 
முறைத்‌ தரவுகளை அளிப்பது 
வரை எல்லா வகை வசதிகளை 
யும்‌ செய்து கொடுக்கிறது. இது 
தரவு பரிமாற்ற வகையைச்‌ 
சேர்ந்தது. 

0பன/ : வினவல்கள்‌ 


பெர : கேட்டறி; வினவுதல்‌; 
வினா; வினவல்‌: தரவுகளைக்‌ 
கேட்டல்‌. தரவுகளை ஒரு 
பொறியமைவிலிருந்து தரவு 
களை வேண்டுதல்‌. 


query answer : வினா-விடை. 


query by example : எடுத்துக 
காட்டு வழி கேட்டறிதல்‌; 
எடுத்துக்‌ காட்டு வழி வினவுதல்‌ : 
தேர்ந்தெடுத்த பதிவேடுகளுக்‌ 
கான தகுதிப்பாடுகளை வரை 
யறுத்துக்‌ கூறி, ஒரு தரவுத்‌ தளப்‌ 
பொறியமைவிலிருந்து தரவு 
களைக்‌ கேட்டறிதல்‌. தரவுகளைக்‌ 
காண ஒரு நடைமுறையை 
விவரிப்பதற்குப்‌ பதிலாக 
இவ்வாறு செய்யப்படுகிறது. 


query language 


query language : கேட்டறி 
மொழி; வினவல்‌ மொழி; 
வினவு மொழி : 1. ஒரு தரவுத்‌ 
தளப்‌ பொறியமைவிலிருந்து 
குறிப்பிட்ட வகையைச்‌ சேர்ந்த 
தரவு எதனையும்‌ வரவழைப்‌ 
பதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
நிரல்களின்‌ தொகுதி. இதனை 
“தரவு கையாள்‌ மொழி" (026 
manipulating language) என்றும்‌ 
கூறுவர்‌. இது “செயல்முறை 
யற்ற வினவல்‌ மொழி" (ா௦ா- 
procedural! query language) 
என்பதுடன்‌ ஒப்பிடத்தக்கது. 
3. மிக்க உயர்‌ நிலை இயற்கை 
மொழி. பயனாளர்‌, குறியீடுகள்‌ 
அல்லது உயிர்‌ நிலைச்‌ சொற்கள்‌ 
எதனையும்‌ அறிந்து கொள்ளா 
மலேயே, ஒரு கணினியமை 
விடம்‌ கேள்விகள்‌ கேட்பதற்கு 
அனுமதிக்கிறது. இதில்‌, தனி 
வகை மென்பொருள்கள்‌, 
பயனாளரின்‌ வேண்டுகோளைப்‌ 
பகுப்பாய்வு செய்து, அதன்‌ 
பொருளை விளக்கிக்‌ கூறி, 
காட்சித்திரையில்‌ தக்க பதில்‌ 
களைக்‌ காட்டுகின்றன. 


query programme : கேட்டறி 
நிரல்‌ தொடர்‌ : எண்ணி, காட்டி, 
ஒரு தரவுத்‌ தளத்திலிருந்து 
தேவையான பதிவேடுகளை 
எடுத்துவரும்‌ மென்பொருள்‌. 
ஒரு வாடிக்கையாளரின்‌ 


1197 


question mark 


கணக்கை திரையில்‌ கொண்டு 
வருவது போன்று ஒன்று 
அல்லது இரண்டு தேடல்களை 
மட்டும்‌ கொண்ட பெரிய 
பயன்பாட்டின்‌ ஒரு பகுதியாக 
இருக்கலாம்‌ அல்லது எந்தச்‌ 
சூழ்நிலையிலும்‌ தேடி, தேர்ந்‌ 
தெடுக்கக்கூடிய கேள்வி 
மொழியைக்‌ குறிப்பிடுவதாக 
வும்‌ இருக்கலாம்‌. 

query response : வினவல்‌ 
விடை; வினாவுக்குரிய பதில்‌ : 
இயக்குபவரின்‌ குறிப்பிட்ட 
வேண்டுகோளுக்குப்‌ பதிலாக 
ஒரு, கணினி முனையம்‌ 
அனுப்பும்‌ செய்தி. 

question answer : வினா விடை : 
கணினியுடன்‌ செய்திப்‌ பரி 
மாற்றம்‌ செய்து கொள்வதற்‌ 
கான செய்முறை. பயனாளரி 
டம்‌ கணினி ஒரு கேள்வியைக்‌ 
கேட்கும்‌: அதற்குப்‌ பயனாளர்‌ 
பதிலளிப்பார்‌. 


question mark : வினாக்குறி; 
கேள்விக்குறி : சில இயக்க 
முறைமைகளிலும்‌ பயன்பாடு 
களிலும்‌ எந்தவொரு ஒற்றை 
எழுத்துக்காகவும்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ பதிலீட்டுக்‌ குறியீடு. 
எம்‌எஸ்‌-டாஸ்‌, விண்டோஸ்‌ 
என்டீ, ஓஎஸ்‌/2 ஆகிய இயக்க 
முறைமைகளில்‌ பயன்படுத்தப்‌ 


ப ப ப ப ப ப ப ப ப ப டபயியியயயய அவக 


queue 


படும்‌ இரண்டு பதிலீட்டுக்‌ குறி 
யீடுகளில்‌ (wildcard characters) 
கேள்விக்‌ குறியும்‌ ஒன்று. 
பூ : வரிசை : சாரை : 
கணினியின்‌ செயற்பாட்டுக்கு 
உட்படுவதற்கு வரிசையில்‌ 
காத்திருக்கும்‌ இனங்களின்‌ 
குழுமம்‌. எடுத்துக்காட்டு: ஒரு 
தரவு அனுப்பீட்டுப்‌ பொறி 
யமைவில்‌ அனுப்பப்பட 
இருக்கும்‌ செய்திகள்‌. இனங்‌ 
களின்‌ வரிசைமுறையானது, 
செய்முறை முந்துரிமையை 
நிருணயிக்றைது. 

queued access method : வரிசை 
அணுகுமுறை; சாரை அணுகல்‌ 
முறை : அணுகுமுறை, உட்‌ 
பாட்டு/வெளிப்பாட்டுச்‌ 
சாதனங்கள்‌ ஆகியவற்றைப்‌ 


பயன்படுத்தி, செயல்முறை 
களுக்கிடையில்‌ தரவுகளை 
மாற்றுவதைத்‌ தானாகவே 


ஒருங்கிணைக்கிற ஓர்‌ அணுகு 
முறை. இதன்‌ மூலம்‌, உட்‌ 
பாட்டு! வெளிப்பாட்டுச்‌ 
செயல்முறைகளில்‌ காலத்‌ 
தாழ்வுகளைத்‌ தவிர்க்கலாம்‌. 
பஒயரறஏ : வரிசைமுறையாக்கம்‌ ; 
சாரையாக்கம்‌ தரவு செய்‌ 
முறைப்படுத்தும்‌ வரிசையைக்‌ 
கட்டுப்படுத்தும்‌ உத்தி. 


1198 


queuing system 


queuing system : வரிசைமுறை 
அமைப்பு : ஏராளமான தொலை 
பேசி அழைப்புகளை பெறு 
கின்ற வணிக மற்றும்‌ பெரிய 
நிறுவனங்கள்‌ பயன்படுத்து 
கின்ற, செயலகம்‌ கட்டுப்‌ 
படுத்துகின்ற பொத்தானிடும்‌ 
அமைப்பு. இரயில்வே 
விசாரணை, விமான சேவை 
மற்றும்‌ கேஸ்‌ கம்பெனிகள்‌ 
ஆகியவற்றை சான்றாகக்‌ 
கூறலாம்‌. வருகின்ற அழைப்பு 
களை வரிசைப்படுத்தி, மின்‌ 
னணு முறையில்‌ அழைத்தவர்‌ 
களுக்கு ஒரு செய்தி அனுப்பப்‌ 
படுகிறது. சான்றாக, இயக்கு 
பவர்கள்‌ இப்போது சுறுசுறுப்‌ 
பாக இருக்கிறார்கள்‌. இயக்கு 
பவர்‌ (ஆப்பரேட்டர்‌) கிடைத்த 
வுடன்‌ உங்களுக்குப்‌ பதில்‌ 
கிடைக்கும்‌. நீங்கள்‌ வரிசையில்‌ 
உள்ளீர்கள்‌ என்று பதில்‌ வரும்‌. 
ஒவ்வொரு அழைப்பும்‌ அது 
வரும்‌ வரிசையில்‌ கவனிக்கப்‌ 
பட்டு காலியாக உள்ள 
முகப்புக்கு அனுப்பப்படுகிறது. 
முதலில்‌ வருவது-முதலில்‌ போக 
வேண்டும்‌ என்ற கொள்கை 
யின்படி வரிசைமுறை அமைப்பு 
வேலை செய்கிறது. இதன்படி 
காத்திருக்கும்‌ நேரம்‌ 
லோருக்கும்‌ ஒன்றாகவே இருக்‌ 
கும்‌. ஒவ்வொரு இயக்குநருக்கும்‌ 


எல்‌ 


ep சையைவைையைய ய ய வகைய எ வைகை யவை கை காய 


queuing theory 


சமமான வேலை கிடைக்கவும்‌ 
இது உதவுகிறது. 

queuing theory : வரிசை முறை 
யாக்கக்‌ கோட்பாடு; சாரைக்‌ 
கோட்பாடு : பணி முனைகளில்‌ 
ஏற்படும்‌ தாமதங்களை அல்லது 
தேக்கங்களை ஆராய்ந்தறி 
வதற்கு உதவும்‌ நிகழ்‌ தகவுக்‌ 
கோட்பாட்டின்‌ ஒரு வடிவம்‌. 
நகரும்‌ அலகுகளின்‌ வரிசை 
முறைகளைத்‌ திருத்துவது 
தொடர்பான ஆராய்ச்சி உத்தி. 
தரவுகளின்‌ அல்லது முழுச்‌ 
செய்திகளின்‌ துணுக்குகளை 
வரிசைமுறையில்‌ அமைப்பது 
இதில்‌ உள்ளடங்கும்‌. 
quibinary code : இரட்டுறு 
இரும எண்‌ குறியீடு : பதின்ம 
எண்களைக்‌ குறிப்பதற்குப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ இரும எண்‌ 
குறியீடிட்ட பதின்ம குறியீடு. 
இதில்‌ ஒவ்வொரு பதின்ம 
எண்ணும்‌, ஏழு இரும எண்‌ 
களினால்‌ குறிக்கப்படும்‌. 

quick disconnect : விரைவுத்‌ 
தொடர்பு முறிவு : விரைவுத்‌ 
துண்டிப்பு : பொருத்து இணைப்‌ 
பியை விரைவாகப்‌ பூட்டவும்‌, 
திறக்கவும்‌ அனுமதிக்கும்‌ மின்‌ 
னியல்‌ இணைப்பு வகை. 
quickdraw : விரைவுவரை : 
மெக்கின்டோஷில்‌ அமைக்கப்‌ 


1199 


quicksort 


பட்டுள்ள வரைகலைக்‌ காட்சி 
முறை. பயன்பாட்டிலிருந்து 
கட்டளைகளை ஏற்று, அதற்‌ 
கேற்ற பொருள்களை திரையில்‌ 
வரைறெது. மென்பொருள்‌ உரு 
வாக்குபவர்கள்‌ பணியாற்றக்‌ 
கூடிய ஒரு தொடர்ச்சியான 
இடைமுகத்தை இது அளிக்கிறது. 


quick format : உடனடிப்‌ படிவம்‌ : 
கோப்பு ஒதுக்கும்‌ பட்டியல்‌ 
மற்றும்‌ ஒரு வட்டின்‌ வேர்‌ தரவு 
பட்டியலை விலக்கி காலியாகத்‌ 
தோற்றமளிக்க வைக்கும்‌ ஒரு 
டாஸ்‌ கட்டளை. ஆனால்‌, இது 
வட்டின்மீதுள்ள கோப்பு 
தரவுவை நீக்கவோ அல்லது 


மோசமான பகுதிகளை 
நுண்ணாய்வு செய்யவோ 
போவதில்லை. ஏற்கனவே, 
படிவம்‌ அமைக்கப்பட்ட 


வட்டை உடனடியாகப்‌ படிவம்‌ 
அமைக்க இது விரைவான 
வழியைத்‌ தருகிறது. 

01௦5௦௩ : விரைவுத்‌ தொகுப்பு; 
வேக வகைப்படுத்தல்‌; வேக 
வரிசையாக்கம்‌ 1962-ல்‌ 
சி.ஏ.ஆர்‌. ஹோர்ஸ்‌ என்பவர்‌ 
அறிமுகப்படுத்திய இறன்மிக்க 
வரிசையாக்கத்‌ தருக்க முறை. 
பிரித்தாளுதல்‌ (08/06 and 
யா) என்கிற போர்த்‌ தந்திர 
முறையை அடிப்படையாகக்‌ 


அ பபப ப ப ப ப ப -_ -_ ட்டை 


quicktime 


கொண்டது. இம்முறைப்படி 
முதலில்‌ வரிசையாக்கப்பட 
வேண்டிய பட்டியலில்‌ மைய 
மதிப்பு தேடிக்‌ கண்டறியப்‌ 
படும்‌. அச்சாணி (000) மதிப்‌ 
பென இது அழைக்கப்படு 
கிறது. இவ்வுறுப்பை சிறிது 
சிறிதாக நகர்த்தி அதன்‌ 
இயல்பான இடத்தில்‌ இருத்த 
வேண்டும்‌. அதன்‌ பிறகு 
அச்சாணி மதிப்பைவிடக்‌ 
குறைவான மதிப்புள்ள உறுப்பு 
கள்‌ ஒருபுறமாகவும்‌, அதிக 
மதிப்புள்ள உறுப்புகள்‌ மறு 


புறத்திற்கும்‌ தள்ளப்படு 
கின்றன. இப்போது இரு 
பட்டியல்கள்‌ பெறப்படு 


கின்றன. அடுத்த கட்டமாக, 
இரு பட்டியல்களிலும்‌ தனித்‌ 
தனியாக மேற்கண்ட முறை 


செயல்படுத்தப்படும்‌. முழுப்‌ 
பட்டியலும்‌ வரிசையாச்கப்‌ 
படும்வரை தொடர்ந்து 


பட்டியல்‌ பிரிப்பு நடைபெறும்‌. 


quicktime : உடனடி நேரம்‌; 
குவிக்‌ டைம்‌ : மெக்கின்டோஷ்‌ 
அமைப்பு 7-க்கான பல்‌ ஊடக 
விரிவாக்கங்கள்‌. ஒலி, ஒளி 
திறன்களை அளிக்றெது. 

பெய : குவிக்வின்‌; விரைவுப்‌ 
பயன்‌ : மைக்ரோசாஃப்ட்‌ நிறு 
வனத்தின்‌ “சி” மற்றும்‌ ஃபோர்‌ 


1200 


quit? 


ட்ரான்‌ வாலாயம்களின்‌ நூலகம்‌. 
டாஸ்‌ பயன்பாடுகளை விண்‌ 
டோஸ்‌ சூழ்நிலையில்‌ விரை 
வில்‌ ஏற்ற அனுமதிக்றெது. 
எழுத்து சார்ந்த பயன்பாடுகள்‌ 
மீண்டும்‌ அளவிடக்கூடிய 
விண்டோஸ்களில்‌ ஓடுகின்றன. 


பர்கா : ஐந்து சார்ந்த : பிகு 
வினரி (பயக) குறியீடாகப்‌ 
பயன்படுத்துவது, இதில்‌ 
பதின்ம எண்‌ இணை எழுத்து 
களாகவோ அல்லது எண்களா 
கவோ பயன்படுவது. இதில்‌ 
8-0 அல்லது 0-0,1,2,3 அல்லது 
ச ஆக மதிப்பிடப்படும்‌. முதல்‌ 
கணிப்பியாகிய மணிச்சட்டம்‌ 
இதைப்‌ பயன்படுத்தியது. 

04! : வெளியேறு! : 1. எஃப்‌ டீபீ 
தரவுத்‌ தொடர்பில்‌ பயன்படும்‌ 
ஒரு கட்டளை. கிளையன்‌ கணினி 
தன்னைத்‌ துண்டித்து விடும்படி 
வழங்கள்‌ கணினிக்கு அனுப்பும்‌ 
கோரிக்கை. 2. பெரும்பாலான 
பயன்பாட்டுத்‌ தொகுப்புகளில்‌, 
தொகுப்பை விட்டு வெளியேற 
உதவும்‌ கட்டளை. 

பபர்‌ : வெளியேறு? : 1. முறைப்‌ 
படியான வெளியேற்றம்‌. 2. ஒரு 
மென்பொருள்‌ பயன்பாட்டை 
இயல்பான முறையில்‌ மூடி 
விட்டு இயக்க முறைமையின்‌ 
கட்டுப்பாட்டுக்குத்‌ திரும்புதல்‌. 


quiting 


1201 


qwerty keyboard 


quiting ப ப டட ப ப பறியயயரியம் யல்‌ 


quiting : வெளியேறல்‌. 


qwerty board : குவாட்டி பலகை : 
தரமான தட்டச்சுப்‌ பொறியின்‌ 
விசைப்பலகையைப்போலவே 
வடிவமைக்கப்பட்ட பீசி (2௦) 
யின்‌ விசைப்பலகை. இரண்‌ 
டாவது வரிசையின்‌ இடது 
பக்கத்தில்‌ உள்ள எழுத்துகள்‌ 
(WERTY சரமாக அமையும்‌. 

qwerty keyboard : குவர்ட்டி 
விசைப்‌ பலகை : ஒரு சொந்தக்‌ 
கணினியின்‌ (ஓ) விசைப்பலகை 
பட்டடை. இது, ஒரு செந்திறப்‌ 
படுத்திய தட்டச்சுப்‌ பொறியின்‌ 
விசைப்பலகை போன்றே வடி 
வமைக்கப்பட்டது. இந்த 


76 


விசைப்பலகையின்‌ உச்ச அகர 
வரிசை வரியிலுள்ள முதல்‌ 
ஆறு எழுத்துகள்‌ “QWERTY 
என்பனவாகும்‌. இதையொட்டி 
இந்த வடிவமைப்பு “குவர்ட்டி” 
என்று பெயர்‌ பெற்றது. இது 
நூறாண்டுகளுக்கு முன்பு வடி 
வமைக்கப்பட்டது. இப்போது, 
இது அவ்வளவாகத்‌ திறன்‌ 
பெற்றிருக்கவில்லை. பெரும்‌ 
பாலான வணிக நிறுவனங்கள்‌ 
இதனைக்‌ கைவிட்டு வேறு 
இறன்‌ வாய்ந்த அமைப்புகளைக்‌ 
கையாண்டு வருகின்றன. இது 
“மால்ட்ரான்‌ விசைப்பலகை” 
யிலிருந்து வேறுபட்டது. 


R 1202 


radian 


யரர 


R : ஆர்‌ : பதிவேடு (Register), 
வேண்டுகோள்‌, மறு அமைவு 
(Reset) என்பனவற்றின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 

race condition : போட்டி நிலை; 
பந்தய நிலை : இரு கணினி 
நிரல்கள்‌ ஒருங்கே செயற்படும்‌ 
போது, எது முதலில்‌ முடிவடை 
யும்‌ என்பதை அறிய முடியாத 
ஐயப்பாட்டுநிலை. 

12801 : அடிச்சட்டம்‌ ; செருகும்‌ 
சட்டம்‌: தொகுப்பிகள்‌, அவற்‌ 
றின்‌ மின்வழங்கீட்டு அலகுகள்‌ 
போன்ற மின்னியல்‌, மின்னணு 
வியல்‌ அல்லது பிற சாதனங்‌ 
களை ஏற்றி வைக்கக்கூடிய 
உலோகச்சட்டம்‌ அல்லது அடிச்‌ 
சட்டம்‌ அல்லது செருகுச்‌ சட்டம்‌. 
1204 ஈ௦யாted : சட்டகச்‌ சாதனம்‌ : 
ஓர்‌ உலோகச்‌ சட்டகத்தில்‌ 
பொருத்துவதற்காக அமைக்கப்‌ 
பட்டுள்ள * அமைப்பிகள்‌. 
சோதனைச்‌ சாதனம்‌, நாடா 
இயக்கிகள்‌, தொழில்‌ துறைக்‌ 
கணினிகள்‌ போன்ற மின்னணுச்‌ 
சாதனங்கள்‌ பெரும்பாலும்‌ 
சட்டகத்தில்‌ ஏற்றிய அலகு 
களாகவே அமைந்துள்ளன. 
RAD : ரேடு : அதிவேகப்‌ பயன்‌ 
பாட்டு உருவாக்கம்‌ எனப்‌ 


பொருள்படும்‌ Rapid Application 
Development என்ற தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
கணினி அமைப்புகளை ௨௫ 
வாக்கி நடைமுறைப்படுத்து 
வதில்‌ ஒரு வழிமுறை. முழுத்‌ 
திட்டப்பணியும்‌ முடியும்வரைக்‌ 
காத்திராமல்‌, சிறுசிறு கூறு 
களாகப்‌ பிரித்து அவை முடிந்த 
வுடன்‌ அவ்வப்போது நடை 
முறைப்படுத்திவிடும்‌ முறை. 
ஜேம்ஸ்‌ மார்ட்டின்‌ என்பவர்‌ 
முதன்முதலில்‌ இம்முறையை 
உருவாக்கிச்‌ செயல்படுத்திக்‌ 
காட்டினார்‌. கேஸ்‌ கருவிகள்‌ 
(CASE Tools) மற்றும்‌ காட்டு 
முறை நிரலாக்கச்‌ (Visual Pro- 
ஏர) சூழல்களில்‌ இவ்வழி 
முறை பயன்படுத்தப்பட்டது. 
கேஸ்‌ என்பது கணினி உதவி 
யிலான மென்பொருள்‌ படைப்‌ 
பாக்கம்‌ (Computer Aided Software 
Engineering) என்பதன்‌ சுருக்கம்‌. 
ரadial lines : ஆரைக்‌ கோடுகள்‌. 
£801211/ : நிரல்‌ திக்கு. 

(8018 : ஆரைக்கோணம்‌ : ஒரு 
வட்டத்தில்‌, அந்த வட்டத்தின்‌ 
ஆரத்திற்குச்‌ சமமான நீள 
முடைய ஒரு வில்‌ மூலம்‌ எதிர்‌ 


வீழ்வாகும்‌ மையக்‌ கோணம்‌. 


rT ப டடத வலம பட்ட 2 


radiation patterns 


இவ்வாறு, ஒரு கோணத்தின்‌ 
ஆரைக்‌ கோண அளவு என்பது, 
அந்தக்‌ கோணத்திற்கு எதிர்‌ வீழ்‌ 
வாகவுள்ள வில்‌, அந்தக்‌ 
கோணம்‌ எந்த வட்டத்தின்‌ 
மையக்‌ கோணமாக இருக்‌ 
கிறதோ அந்த வட்டத்தின்‌ ஆரத்‌ 
இன்‌ வீத அளவில்‌ இருக்கும்‌. 

radiation patterns : கதிர்வீச்சுத்‌ 
தோரணிகள்‌ : ஒரு வானொலிச்‌ 
செய்தித்‌ தொடர்புப்‌ பொறியமை 
வில்‌, ஆதார அலைவரிசைச்‌ 
சைகையானது, ஏதேனுமொரு 
அதிர்விணக்கத்தினைப்‌ (/௦0ப- 
19/௦0) பயன்படுத்தி அலைவெண்‌ 
நிறமாலையின்‌, ஒரு குறிப்‌ 
பிட்ட பகுதியில்‌ நிலைப்படுத்தப்‌ 
படுகிறது. அதிர்விணக்கப்படுத்‌ 
திய அலை பின்னர்‌ ஓர்‌ 
அனுப்பீட்டு வானலை 
வாங்கியின்‌ அல்லது வான்‌ 
கம்பியின்மூலம்‌ ஒரு மின்‌ காந்த 


அலைவடிவில்‌ வாயு 
மண்டலத்தில்‌ கதிர்வீச்சு 
செய்யப்படுகிறது. 
12010 : வானொலி. 
radio butttons : வானொலிப்‌ 


பொத்தான்கள்‌ : ஒரேயொரு தேர்‌ 
வினை மட்டுமே அனுமதிக்கக்‌ 
கூடிய திரைமீதான பொத்தான்‌ 
களின்‌ வரிசை. ஒரு பொத்தான்‌ 
தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டு 
விட்டால்‌, வேறொரு பொத்‌ 


1203 


radio shack 
தான்‌ தேர்ந்தெடுக்கப்படும்‌ 
போது முதல்‌ பொத்தான்‌ தேர்வு 


நீக்கப்பட்டு விடும்‌. 

radio clock : வானலைக்‌ கடி 
காரம்‌ : நிகழ்நேர சமிக்கை 
களுடன்கூடிய, வானில்‌ பரப்பப்‌ 
படும்‌ அலைகளைப்‌ பெறக்‌ 
கூடிய ஒரு சாதனம்‌. இவ்‌ வகைக்‌ 
கடிகாரங்கள்‌ பிணையத்‌ தகவல்‌ 
தொடர்பில்‌ பயன்படுத்தப்படு 
இன்றன. பிணைய நேர நெறி 
மூறை (Network Time Protocol) 
யின்‌ அடிப்படையில்‌, புரவன்‌ 
கணினியின்‌ (௦5!) வன்‌ பொருள்‌ 
கடிகார நேரத்தை, உலகப்‌ பொது 
நேர ஆயக்கூறு வடிவமைப்‌ 
புடன்‌ ஒத்திசையும்படி செய்ய 
இவை பயன்படுகின்றன. 


radio frequency : வானொலி 
அலைவரிசை சுருக்கமாக 
ஆர்‌எஃப்‌ எனப்படுகிறது. மின்‌ 
காந்த அலைக்கற்றையில்‌ 4 
கிலோ ஹெர்ட்ஸ்‌ - 300 கிகா 
ஹெர்ட்ஸுக்கு இடைப்பட்ட 
அலைவரிசை. இது 30 மி.மீ - 
0.3 மி.மீ அலைநீளத்தோடு 


உறவுடைய அலைவரிசை. 


(201௦ shack : மின்னணுவியல்‌ 
கருவி உற்பத்தியாளர்‌ : நுண்‌ 
கணினியமைவுகள்‌ உள்ளடங்‌ 
களாக மின்னணுவியல்‌ சாதனங்‌ 
களை உற்பத்தி செய்து விற்‌ 


பனை செய்பவர்‌. 


பர க பகல த பப ட்ப வ பப த்தா 


radio station guide 


radio station guide : வானொலி 
நிலைய வழிகாட்டி. 


ரadi0கve : மின்காந்த அலை. 


RADIUS : ரேடியஸ்‌ : தொலை 
பேசிப்‌ பயனாளர்‌ தொலைதூர 
சான்றுறுதி சேவை நெறிமுறை 
எனப்‌ பொருள்படும்‌ Remote 
Authentication Dial-In User Service 
Protocol என்பதன்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. ஒரு 
பயனாளர்‌ ஒரு பிணைய வழங்‌ 
கனில்‌ இணைத்துக்‌ கொள்ள 
முயலும்போது, அவர்‌ அனுமதி 
பெற்ற பயனாளர்தானா என்கிற 
சான்றுறுதியும்‌, அணுகல்‌ அனு 
மதியையும்‌ வழங்குவதற்கெனத்‌ 
தனியாக ஒரு சான்றுறுதி 
வழங்கன்‌ (Authentication Server) 
இருக்கும்‌. இணையத்திற்கென 
முன்மொழியப்பட்ட நெறி 
முறை இது. 


201 : ஆதார எண்‌; அடிமான 
எண்‌; அடிப்படை எண்‌ : ஓர்‌ 
எண்மான முறையில்‌ ஆதார 
எண்‌. எடுத்துக்காட்டு: இரும 
எண்மான முறையில்‌ ஆதார 
எண்‌ '2' . 'ஆதாரம்‌' (base) 
என்பதும்‌ இதுவும்‌ ஒன்றே. 
radix complement : ஆதாரக்‌ 
குறை நிரப்பு 

radix-minus-1 complement : 
அடியெண்‌-கழித்தல்‌- 1 நிரப்‌ 


1204 


radix-minus 


பெண்‌: அடியெண்ணுக்கு ஒன்று 
குறைந்த நிரப்பெண்‌ : குறிப்‌ 
பிட்ட இலக்கங்கள்‌, வரை 
யறுக்கப்பட்ட எண்ணிக்கையில்‌ 
இடம்பெறும்‌ எண்‌ முறையில்‌, 
இயலக்கூடிய அதிகப்பட்ச எண்‌ 
மதிப்பிலிருந்து, ஒர்‌ எண்ணைக்‌ 
கழித்தால்‌ வரும்‌ விடையே 
அந்த எண்ணின்‌ அடியெண்‌ 
ணுக்கு ஒன்று குறைந்த நிரப்‌ 
பெண்‌ எனப்படுகிறது. 0 முதல்‌ 
9 வரை பத்து இலக்கமுள்ள 
பதின்ம எண்‌ முறையில்‌ ஐந்து 
இலக்க எண்களை எடுத்துக்‌ 
கொள்வோம்‌. இதில்‌ அதிகப்‌ 
பட்ச மதிப்புள்ள எண்‌ 99990. 
01234 என்ற எண்ணின்‌ அடி 
யெண்ணுக்கு ஒன்று குறைந்த 
நிரப்பெண்‌ என்பது 99999- 
01234-98765 ஆகும்‌. ஆக, இந்த 
எண்‌ முறையில்‌ எந்தவோர்‌ எண்‌ 
ணின்‌ குறைஎண்‌ (Negative) அடி 
யெண்ணுக்கு ஒன்று குறைந்த 
நிரப்பெண்ணோடு ஒன்றைக்‌ 
கூட்டிக்‌ கொள்ள வேண்டும்‌ 
(ஏனெனில்‌ -842-0). இரும 
எண்முறையில்‌ இரண்டு இலக்‌ 
கங்களே உள்ளன. இங்கு 
அடியெண்‌ 2. அடியெண்ணுக்கு 
ஒன்று குறைந்த , நிரப்பெண்‌ 
என்பது 1-ன்‌ நிரப்பெண்‌ (1'5. 
complement) ஆகும்‌. மின்சுற்று 
அமைப்பில்‌ தலைகழாக்கி 
(Inverter) மூலம்‌ ஓர்‌ இரும 
எண்ணின்‌ ஒன்றின்‌ நிரப்‌ 


த , 


radix notation 


1205 rag 


[aE MOT ப ப பப்ப ப்டட்டடப்பட்ட்ப ட்டி பப்யயயகமிவயிகர்‌ 


பெண்ணை எளிதாகப்‌ பெறலாம்‌. 
1010 ஐ ஏர்‌இருமஎண்‌ 
ஸம  தலை$ழாக்கிகள்‌ 
0 10 1 2 ஒன்றின்‌ நிரப்பெண்‌ 


radix notation : அடியெண்‌ குறி 
மானம்‌; அடிப்படை எண்‌ குறி 
மானம்‌. 


radix point : ஆதாரப்‌ புள்ளி : ஓர்‌ 
எண்மான முறையில்‌, எழுத்து 
(ஒரு புள்ளி) அல்லது உட்கடை 
எழுத்து என்பது, ஒரு முழு எண்‌ 
ணிலிருந்து பின்னப்‌ பகுதியைப்‌ 
பிரித்துக்‌ காட்டும்‌ புள்ளி ஆகும்‌. 
சான்று : இருமப்‌ புள்ளி (ராகா 
po); பதின்மப்புள்ளி (0608 
poi); பதினாறிலக்கப்‌ பதின்மப்‌ 
புள்ளி (hexadecimal point); 
எட்டிலக்கப்புள்ளி (0௦௮ றப). 


£2000 sorting : ஆதார வகைப்‌ 
பாடு; ஆதார எண்‌ வரிசை 
யாக்கம்‌ : 'இலக்க முறை வகைப்‌ 
பாடு' (01921 5009) என்பதும்‌ 
இதுவும்‌ ஒன்றே. 

radix sorting algorithm : அடி 
யெண்‌ வரிசைமுறையாக்கப்‌ படி 
முறை : ஒரு உறுப்பினைக்‌ கூறு 
களாக்கி அடுத்தடுத்துள்ள அதன்‌ 
பகுதிகளை அடிப்படையாகக்‌ 
கொண்டு குழுவாகப்‌ பிரித்து 
வரிசைமுறையாக்கும்‌ தருக்கப்‌ 
படிமுறை. (எ-டு) 0-999 எண்‌ 
வரம்புக்குள்‌ உள்ள எண்களை 


வரிசைப்படுத்தும்‌ முறையைப்‌ 
பார்ப்போம்‌. முதலில்‌ எண்‌ 
களின்‌ பட்டியல்‌, நூறு மதிப்‌ 
பிடத்தில்‌ உள்ள இலக்கத்தின்‌ 
அடிப்படையில்‌ 10 குழுவாகப்‌ 
பிரிக்கப்படும்‌. பிறகு ஒவ்‌ 
வொரு குழுவும்‌ பத்து மதிப்‌ 
பிடத்தில்‌ உள்ள இலக்கத்தின்‌ 
அடிப்படையில்‌ பத்துப்‌. 
பட்டியல்களாக வரிசைமுறைப்‌ 
படுத்தப்படும்‌. இறுதியில்‌ 
ஒவ்வொரு பட்டியலும்‌ இறுதி 
இலக்கத்தின்‌ அடிப்படையில்‌ 
வரிசைமுறைப்படுத்தப்படும்‌. 
இந்தத்‌ தருக்கப்‌ படிமுறை 
இரும மதிப்பு அடிப்படையில்‌ 
உறுப்புகளை வரிசைமுறைப்‌ 
படுத்த மிகவும்‌ திறன்‌ வாய்ந்த 
தாகும்‌. ஒவ்வொரு குழுவும்‌ 
அதிகப்பட்சம்‌ இரண்டு குழுக்‌ 
களையே கொண்டிருக்கும்‌. 
ஒப்பீடும்‌ இரண்டு இலக்கத்‌ 
தோடுதான்‌. 

£39 : பிசிறு; பிசிறு ஓரம்‌; ஓரப்‌ 
பிசிறு : அச்சிடப்பட்ட ஒரு 
பக்கத்தில்‌ உரைப்பகுதியின்‌ 
வரிகள்‌ இடப்புற அல்லது 
வலப்புற ஓரத்தில்‌ ஒரே ராக 
இல்லாமல்‌ முன்பின்னாக 
இருத்தல்‌. இக்‌ குறைபாடில்லா 
மல்‌ தவிர்க்க ஆவணம்‌ உரு 
வாக்கப்படும்‌ போதே ஓரச்‌ 
சீர்மை (1௦௦) செய்யப்பட 
வேண்டும்‌. ஒரு புறமோ 


ட்‌ 


ragged left 


அல்லது இருபுறமோ இத்தகு 


சீர்மை செய்யப்படலாம்‌. 


180960 eft : சீரமையிலா இடப்‌ 
புறம்‌; சீரிலா இடப்புறம்‌ : நேர்‌ 


கோடான வலதுபக்க ஓர 
விளிம்புடனும்‌, ஒழுங்கற்ற 
இடப்பக்க ஓர விளிம்பும்‌ 


கொண்டு அச்சிடப்பட்டுள்ள 
வாசகம்‌. இதனைச்‌ சரிநேர்‌ 
வலப்புறம்‌ (ரிப£ர்‌ ரர!) என்றும்‌ 
கூறுவர்‌. இது இடது வரிச்‌ 
சரியமை (left justify) 
என்பதிலிருந்து வேறுபட்டது. 


ragged right : சேரிலா வலப்‌ 
புறம்‌; வலப்புறப்‌ பிசிறு : அச்‌ 
சடிக்கப்பட்ட உரைப்பகுதியில்‌ 
வரிகள்‌ வலப்புறத்தில்‌ நேர்ரோக 
முடிவுறாமல்‌ முன்‌ பின்னாக 
முடிவுறும்‌ நிலை. கடிதங்கள்‌ 
மற்றும்‌ பிற சொல்செயலி 
ஆவணங்கள்‌ இடப்புறம்‌ ஓரச்‌ 
சீர்மையுடன்‌ இருக்கும்‌. வலப்‌ 
புறம்‌ பிசிறுடன்‌ காணப்படும்‌. 


RAID : ரெய்டு : தனித்த வட்டு 
களின்‌ மிகைக்கோவை என்று 
பொருள்படும்‌ Redundant Array 
of Independent Disks என்ற 
தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 
குறும்பெயர்‌. தரவு சேமிப்பு 
வழிமுறைகளுள்‌ ஒன்று. 
தரவோடு சேர்த்து, பிழை திருத்‌ 
தத்துக்கான தரவுகளையும்‌ 
(சமன்‌ பிட்‌, ஹேமிங்‌ குறிமுறை 


1206 


RALU 


போன்றது) இணைத்து இரண்டு 
அல்லது மேற்பட்ட நிலை 
வட்டுகளில்‌ பகிர்ந்து சேமிப்‌ 
பதன்‌ மூலம்‌ செயல்திறனும்‌, 
நம்பகத்தன்மையும்‌ கூடுகிறது. 
கோவை மேலாண்மை மென்‌ 
பொருள்‌, நிலைவட்டின்‌ 
கோவையை கவனித்துக்‌ கொள்‌ 
கிறது. வட்டுக்‌ கட்டுப்படுத்தி, 
பிழை திருத்தத்தைக்‌ கவனித்துக்‌ 
கொள்கிறது. ரெய்டு, பெரும்‌ 
பாலும்‌ பிணைய வழங்களில்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. அணு 
கல்‌ வேகம்‌, நம்பகத்தன்மை, 
செலவு இவற்றின்‌ அடிப்படை 
யில்‌, ரெய்டு பல தரங்களில்‌ 
செயல்படுத்தப்படுகிறது. 

raised flooring : உயர்தளம்‌; 
உயர்த்திய தளம்‌ : கணினி அறை 
களில்‌ பயன்படுத்தப்படும்‌ 
உயர்ந்த மேடைத்‌ தளம்‌. 
இதனால்‌, இணைப்புக்‌ கம்பி 


வடங்களை சாதன அலகு 
களிடையே நேரடியாக 
அமைக்கலாம்‌. 

RALU ராலு பதிவேடு 


(register), கணிதம்‌ மற்றும்‌ 
தருக்கமுறை அலகு (221௦ 
ad 109௦ பார்‌) என்பதன்‌ தலை 
பெழுத்துச்‌ சுருக்கம்‌. கணித 
மற்றும்‌ தருக்கமுறைச்‌ செயற்‌ 
பாடுகள்‌ நிறைவேற்றப்படும்‌ 
ஒரு நுண்செயலியில்‌ இது மிக 
முக்கிய பகுதியாகும்‌. 


RAM 


ஈAM : ஆர்‌ஏஎம்‌; ரேம்‌ ; நேரணுகு 
நினைவகம்‌; குறிப்பிலா அணுகு 
நினைவுப்‌ பதிப்பகம்‌ : குறிப்‌ 


பின்றி அணுகும்‌ நினைவகம்‌ : 


(Random Access Memory) என்‌ 
பதன்‌ தலைப்பெழுத்துக்‌ குறும்‌ 
பெயர்‌. இந்த நினைவகத்தில்‌ 
தரவுகளையும்‌ அறிவுறுத்தங்‌ 
களையும்‌ எழுதி பதிவு செய்ய 
லாம்‌; கணினியின்‌ செயல்முறை 
நினைவகத்திலிருந்து தரவுகளை 
வரவழைத்துப்‌ படிக்கலாம்‌; 
இதனுள்‌ வெளியிலிருந்து 
செயல்முறைகளைச்‌ செலுத்தி, 
பின்னர்‌ நிறைவேற்றலாம்‌. 

RAM cache : ரேம்‌ இடைமாற்ற 
கம்‌ : ரேம்‌ (RAM) நினைவகத்தி 
லிருந்து தரவுவை எடுக்கவும்‌ 
பதியவும்‌ கணினியால்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ இடைமாற்று 
நினைவகம்‌ (cache Memory). 
கணினியால்‌ அடிக்கடி பயன்‌ 
படுத்தப்படுகின்ற தரவு கூறு 
கள்‌, இடைமாற்று நினைவகத்‌ 
தில்‌ இருத்தி வைக்கப்படு 
கின்றன. வட்டுப்போன்ற 
துணை நிலைச்‌ சேமிப்பகத்தில்‌ 
தரவுவை அணுகுவதைவிட மிக 
வேகமாக அணுக முடியும்‌. 

RAM card : ரேம்‌ அட்டை : ரேம்‌ 
நினைவகச்‌ சிப்புகளும்‌ நினை 
வக முகவரிகளை குறிவிலக்கம்‌ 
(decode) செய்வதற்கான 
இடைமுகத்‌ தருக்கப்‌ பகுதியும்‌ 


1207 


RAM compression 


பொருத்தப்பட்ட ஒரு கூடுதல்‌ 
வசதி மின்சுற்றுப்‌ பலகை. 


AM hi : குறிப்பின்றி அணு 
கும்‌ நினைவகச்‌ சிப்பு : பல்லா 
யிரம்‌ நினைவக முகவரிகளைக்‌ 
கொண்ட ஓர்‌ ' ஒருங்கிணைந்த 
சுற்றுவழி. 

RAM compression ரேம்‌ 
இறுக்கம்‌ : விண்டோஸ்‌ 3. 
இயக்கமுறைமையில்‌ பொது 
நினைவகம்‌ போதாமல்‌ 
போகின்ற சிக்கலுக்கான தீர்‌ 
வாக பல்வேறு மென்பொருள்‌ 
விற்பனையாளர்கள்‌ மேற்‌ 
கொண்ட ஒரு தொழில்நுட்பம்‌. 
ரேம்‌ நினைவகத்தின்‌ வழக்க 
மான உள்ளடக்கத்தை இறுக்கிச்‌ 
சுருக்குவதன்‌ மூலம்‌, மெய்‌ நிகர்‌ 
நினைவகத்தில்‌ (Virtual Memory - 
பெரும்பாலும்‌ நிலைவட்டு) 
எழுதுதல்‌/படித்தல்‌ தேவை 
குறைநிறது. எனவே கணினி 
யின்‌ வேகம்‌ அதிகரிக்கும்‌. 


(ஏனெனில்‌, ரேம்‌ நினை 
வகத்தைவிட வட்டில்‌ உள்ள 
மெய்நிகர்‌ நினைவகத்தைக்‌ 


கையாள்வது மெதுவாக நடை 
பெறும்‌ செயலாகும்‌). ரேம்‌ 
சிப்புகளின்‌ விலை குறைந்த 
தாலும்‌, நினைவகத்தை மிகவும்‌ 
திறமையாகக்‌ கையாளும்‌ 
விண்டோஸ்‌ 95/என்டீ வருகை 
யாலும்‌ ரேம்‌ இறுக்கம்‌ என்னும்‌ 
நுட்பத்திற்குத்‌ தேவையில்லாமல்‌ 


அ அஅஅபஅவஅபஅபஅப பப பப பபபடப்பயயயயய வம்‌ 


RAM cram 


போய்விட்டது. ஒருசில பழைய 
கணினிகளில்‌ பயன்படுத்தப்பட 
வாய்ப்புண்டு. 

RAM எரா : குறிப்பின்றி அணு 
கும்‌ நினைவகச்‌ செறிவு : பயன்‌ 
பாடுகளை இயக்குவதற்கான 
பற்றாக்குறை நினைவுப்‌ பதிப்‌ 
பகம்‌. குறிப்பாக 1146 நினைவுப்‌ 


பதிவு வரம்புடைய 005 
மற்றும்‌ சொந்தக்‌ கணினிகள்‌. 
RAMDAC : ரேம்டாக்‌ : குறிப்‌ 


பின்றி அணுகு நினைவக 
இலக்கமுறையிலிருந்து தொடர்‌ 
முறைக்கு மாற்றி என்ற 
பொருள்‌ தரும்‌ Random Access 
Memory Digital-to-Analog Convertor 
என்ற தொடரின்‌ . தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. விஜிஏ 
மற்றும்‌ சில எஸ்விஜிஏ ஒளிக்‌ 
காட்சி தகவி அட்டைகளில்‌ 
பொருத்தப்பட்டுள்ள ஒரு 
சிப்பு. ஒரு படப்புள்ளியின்‌ 
இலக்கமுறைத்‌ தரவுவை திரை 
யகம்‌ திரையிடத்‌ தகுந்த முறை 
யில்‌ தொடர்முறைத்‌ (418109) 
தகவலாய்‌ மாற்றித்‌ தரும்‌. 
பொதுவாக ரேம்‌ டாக்‌ சிப்பு 
ஒளிக்காட்சிப்‌ படங்களின்‌ 
கூர்மையை மேம்படுத்தும்‌. 


RAM DISK : ரேம்‌ வட்டு. 


ரா : தற்செயலான; தாறு 
மாறான; குறிப்பற்ற; வரிசை 
யிலா. 


1208 


random file organisation 


random 800655 : குறிப்பின்றி 
அணுகுதல்‌; குறிப்பிலா அணு 
கல்‌; நேரடி அணுகுமுறை 

சேமிப்பு வரிசை முறையைச்‌ 
சார்ந்திராதிருக்கிற ஒரு சேமிப்‌ ' 
பக அமைவிடத்திலிருந்து 
தரவுகளைப்‌ பெறுகிற அல்லது 
தரவுகளைச்‌ செலுத்துகிற செய்‌ 


முறை. நேரடி அணுகுதல்‌ 
என்பது இதன்‌ மற்றொரு 
பெயர்‌. இது, வரிசைமுறை 


அணுகுதல்‌ (sequential access) 
என்பதிலிருந்து வேறுபட்டது. 


random access device : குறிப்‌ 
பிலா அணுகு சாதனம்‌. 

random access file : குறிப்பிலா 
அணுகு கோப்பு; நேரடி அணுகு 
கோப்பு. 

random access 5$101306 
குறிப்பிலா அணுகு சேமிப்பகம்‌; 
நேரடி அணுகு தேக்ககம்‌. 
random block : குறிப்பற்ற 
தொகுதி; குறிப்பிலா தொகுதி : 
கோப்பினை அணுகுவதற்கான 
கோப்புக்‌ கட்டுப்பாட்டுத்‌ 
தொகுதி முறையில்‌ தனியொரு 
குறிப்பற்ற கோப்புச்‌ செயற்‌ 
பாட்டின்‌ மூலம்‌ படிக்கப்படு 
கிற அல்லது எழுதப்படுகிற ஓர்‌ 
ஆவணத்‌ தொகுதி. 

random file organisation : குறிப்‌ 
பற்ற கோப்பு அமைப்பாக்கம்‌ ; 
குறிப்பிலா கோப்பு அமைவனம்‌: 


random files 1209 random processing 
ஆவணங்களை நேரடியாக உண்டாக்கப்படும்‌ ஊகிக்க 
அணுகும்‌ வகையில்‌ ஒரு | முடியாத எண்‌. 


கோப்பினை உருவாக்குதல்‌. 


ராஸ 426 : குறிப்பிலாக்‌ 
கோப்புகள்‌: எவ்வித வரிசை 
முறையிலும்‌ அமைக்கப்படாத 
கோப்புகள்‌. நேரடி அணுகுச்‌ 
சாதனத்தில்‌ பதிவு செய்யப்‌ 
பட்டுள்ள பதிவுகளின்‌ முகவரி 
அடிப்படையில்‌ தரவுகள்‌ 
மீட்கப்படுகின்றன. 

random logic design : குறிப்‌ 
பிலாத்‌ தருக்கமுறை வடி 
வமைப்பு : வெவ்வேறு தருக்க 
முறை மின்சுற்று வழிகளைப்‌ 
பயன்படுத்தி ஒரு பொறியமை 
வினை வடிவமைத்தல்‌. 
random noise : ஒழுங்கிலா 
இரைச்சல்‌; குறிப்பிலா இரைச்சல்‌ : 
வீச்சுக்கும்‌ நேரத்துக்கும்‌ (க௱ழர- 
யூ அற 76) தொடர்பில்லா 
சமிக்கை. ஒழுங்கு வரிசை 
யில்லாப்‌ பல அலைவரிசை 
களின்‌ கலப்பு. குறிப்பிட்ட 
தோரணி கொண்டதாகவோ, 
முன்னறியக்‌ கூடியதாகவோ 
இருக்காது. 

random number : குறிப்பிலா 
எண்‌ : இலக்கங்களின்‌ தோரணி 
யற்ற வரிசைமுறை. ஒன்று ௮ல்‌ 
லது அதற்கு மேற்பட்ட சோதனை 
களில்‌ குறிப்பின்மை மெய்ப்‌ 
பிக்கப்படும்‌. தற்செயலாக 


random number generation : 
குறிப்பிலா எண்‌ உருவாக்கம்‌ : 
முன்‌ தீர்மானிக்க முடியாத எண்‌ 
வரிசையாக உருவாக்குதல்‌. 
ஒருநேரத்தில்‌ பட்டியலில்‌ எந்த 
இடநிலையில்‌ எந்த எண்‌ வரும்‌ 
என்பதை முன்கூட்டியே அறிய 
முடியாது. உண்மையில்‌ பார்த்‌ 
தால்‌ குறிப்பிலா எண்‌ ௨ரு 
வாக்கம்‌ என்பது நடைமுறை 
சாத்தியமற்றது. கணினியில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ செயலாக்க 
முறையை உண்மையில்‌ போலி 
யான குறிப்பிலா எண்‌ உருவாக்‌ 
கம்‌ என்றுதான்‌ கூற வேண்டும்‌. 
random-number generator : 
குறிப்பிலா எண்‌ உருவாக்கி : 
ஒரு போலிக்‌ குறிப்பிலா எண்‌ 
ணை அல்லது போலிக்‌ குறிப்‌ 
பிலா எண்களின்‌ வரிசையை 
குறிப்பிட்ட வரம்புகளுக்குள்‌ 
உருவாக்க வடிவமைக்கப்‌ , 
பட்டுள்ள. கணினி செயல்முறை 

அல்லது வன்பொருள்‌. 


random processing : குறிப்பிலா 
செய்முறைப்படுத்துதல்‌; குறிப்‌ 
பிலா செயலாக்கம்‌ : தரவுகளைக்‌ 
குறிப்பின்றி அங்கொன்றும்‌ இங்‌ 
கொன்றுமாகச்‌ செய்முறைப்‌ 
படுத்துதல்‌. இதுவும்‌, 'நேரடி 
அணுகு செய்முறைப்படுத்துதல்‌' 


rrr டம்‌ பலபல டப பல்தகமிய பட ப ப்ப்ப்படபபபபபப ப பபம்வய கவள மல்ல மட 


random READ 


(direct access 00௦0658100) 
என்பதும்‌ ஒன்றே. இது வரிசை 
முறைச்‌ செய்முறைப்படுத்துதல்‌ 
(sequential processing) என்‌ 
பதிலிருந்து வேறுபட்டது. 
ரஸ READ : குறிப்பின்றிப்‌ 
படித்தல்‌; குறிப்பிலா படிப்பு : 
ஒரு நேரடி அணுகு சேமிப்புச்‌ 
சாதனத்தில்‌, தொடர்புடைய 
ஆவண எண்மூலம்‌ ஓர்‌ ஆவணத்‌ 
தைப்‌ படிப்பதற்கான திறன்‌. 


random record number : 
பிலா ஆவண எண்‌ 

கோப்புக்‌ கட்டுப்பாட்டுத்‌ 
தொகுதியின்‌ குறிப்பற்ற 
ஆவணப்‌ புலத்தினுள்‌ பதிவு 
செய்யப்படும்‌ எண்‌. பிந்திய 
கோப்புச்‌ செயற்பாடுகள்‌, இந்த 
எண்ணை, நடப்புத்‌ தொகுதிக்கு 
மாற்றி, அதன்‌ நடப்பு ஆவண 
மதிப்பினையும்‌ மாற்றுகிறது. 


குறிப்‌ 
ஒரு 


random sampling : குறிப்பற்ற 
மாதிரி ஓர்‌ அளவாய்வில்‌ 
அல்லது ஆய்வில்‌ ஒருசார்பு ஏற்‌ 
படாமல்‌ பார்த்துக்‌ கொள்வதற்‌ 
காக, புள்ளியியல்‌ பகுப்பாய்‌ 
வில்‌ பயன்படுத்தப்படும்‌ ஓர்‌ 
உத்தி. எடுத்துக்காட்டாக, ஒரு 
நாடாளுமன்றத்‌ தேர்தல்‌ முடிவு 
பற்றிய ஒரு கருத்துக்‌ கணிப்பு, 
இடத்துக்கு இடம்‌, நகருக்கு 
நகர்‌, நேரத்துக்கு நேரம்‌ மாறு 
படக்கூடும்‌. தரவுத்‌ தளத்தில்‌ 


1210 


rapid application 


மறைமுக ஒரு சார்பு, இயன்ற 
வரை இல்லாதவாறு குறிப்பற்ற 
மாதிரி பார்த்துக்‌ கொள்கிறது. 
ரகா WRITE : குறிப்பின்றி 
எழுதுதல்‌ : ஒரு நேரடி அணுகு 
சேமிப்புச்‌ சாதனத்தில்‌, தொடர்‌ 
புடைய ஆவண எண்‌ மூலம்‌ ஓர்‌ 
ஆவணத்தை எழுதுவதற்கான 
திறன்‌. 

[319௨ : அளவெல்லை : வீச்சு : 
ஒரு தனிமம்‌ மேற்கொள்ளும்‌ 
மதிப்பளவுகளின்‌ வீச்செல்லை. 
range check : அளவெல்லைச்‌ 
சரிபார்ப்பு; வீச்சுச சோதனை : 
ஒரு எண்மானத்‌ தனிமம்‌, ஒரு 
குறிப்பிட்ட அளவெல்லைக்குள்‌ 
இருக்றெதா என்பதைச்‌ சரி 
பார்க்கும்முறை. எடுத்துக்காட்டு : 
மாதங்கள்‌, 01-12 என்ற அள 
வெல்லைக்குள்‌ இருக்கின்ற 
னவா என்பதைச்‌ சரிபார்த்தல்‌. 


range of applicability : பயன்‌ 
பாட்டுத்‌ தன்மை வீச்சு. 
ஈகk% : படிவரிசை ; படிநிலை : 


1. முக்கியத்துவத்திற்கேற்ப ஏறு 
வரிசையில்‌ அல்லது இறங்கு 
வரிசையில்‌ அமைத்தல்‌. 2. ஒரு 
குழுமத்தில்‌ இடநிலையை 
அளவிடுதல்‌. வரிசை அல்லது 
வகைப்பாட்டின்‌ வரிசை முறை. 
rapid application development 
(RAD) tools : அதிவிரைவுப்‌ 
பயன்பாடு உருவாக்க கருவிகள்‌. 


rapid execution engine 


rapid execution engine 
விரைவு இயக்கப்‌ பொறி. 
RARP : ரார்ப்‌; ஆர்‌ஆர்ப்‌ : முன்‌ 
பின்னான முகவரி கணக்கிடு 
நெறிமுறை என்று பொருள்படும்‌ 
Reverse Address Resolution 
Protocol என்ற தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌.. டீசிபீ/ 
ஐபீ நெறிமுறையில்‌ ஒரு குறும்‌ 
பரப்புப்‌ பிணையம்‌ இணை 
யத்தில்‌ இணைக்கப்படும்போது, 
ஒரு கணுவின்‌ ஐபீ முகவரியை, 
வன்‌ பொருள்‌ முகவரிகளைக்‌ 
கொண்டே கணக்கிட்டுவிடும்‌. 


: அதி 


ஆர்‌ஆர்ப்‌, ஐபீ முகவரியை 
நேரடியாகக்‌ கண்டறியவே 
பயன்படுகிறது. 


12512 : ராஸ்டர்‌; கிடைவரி : ஓர்‌ 
ஒளிக்காட்தெ தோற்றத்தில்‌ 
செவ்வகத்‌ தோரணி கொண்ட 
வரிகள்‌. கிடைமட்ட வரிகளை 
வருடிப்பெறும்‌ வரைகலை 
தரவு என்பதால்‌ ராஸ்டர்‌ வருடல்‌ 
என்று பெயர்‌ உண்டாயிற்று. 
raster display : பரவல்‌ காட்சி; 
விரிவாக்கக்‌ காட்சி : ஒரு குறிப்‌ 
பிட்ட தோரணி மூலம்‌ ஒரு 
கற்றையினைப்‌ பரவலாகக்‌ 
காட்டும்‌ ஒளிப்பேழைக்‌ காட்சி. 
புள்ளிகளின்‌ அச்சுவார்ப்‌ 
புருவுடன்‌ ஒரு விரிவான உருக்‌ 
காட்சியை உருவாக்கிக்‌ காட்டுதல்‌. 
'கண்‌ காட்சி' (Vector Display) 
என்பதிலிருந்து வேறுபட்டது. 


1211 


raster image processor 


aster 1!!! : பரவல்‌ நிரப்பல்‌; விரி 
வாக்க நிரப்பு ஓர்‌ ஒளிப்‌ 
பேழைத்‌ திரையிலுள்ள விரி 
வாக்கக்‌ கோடுகளிடையிலான 
இடைவெளிகளை நிரப்பு 
வதற்கு ஒரு வரைகலை ஒளிப்‌ 
பதிவுக்‌ கருவி பயன்படுத்தும்‌ 
செய்முறை. இது திரையில்‌ 
காணும்‌ படத்திற்கு அதிகத்‌ 
துல்லியமான தோற்றத்தை 
அளிக்கிறது. 

raster graphics : பரவு வரை 
வியல்‌; விரிவாக்க வரைகலை : 
தரவுகளை ஒரே சீரான கிடை 
மட்ட வரிசைகளாகச்‌ சேமித்து 
வைத்துக்‌ காட்சியாகக்‌ காட்டு 
வதற்கான அல்லது ஒரு காட்சித்‌ 
இரையினை வினாடிக்கு 30-60 
மடங்கு உருப்பெருக்கித்‌ தெளி 
வான உருக்காட்கெளாகக்காட்டு 
வதற்கான ஒருமுறை. விரி 
வாக்கக்‌ காட்சிச்‌ சாதனங்கள்‌ 
பொதுவாக நெறியக்‌ குழல்களை 
(vector tabes)வட விரைவாகச்‌ 
செயற்படுபவை; மலிவானவை. 
raster image : ராஸ்டர்‌ படிமம்‌; 
கிடைவரிப்‌ படிமம்‌ : ஒளி-இருள்‌ 
அல்லது பல்வேறுபட்ட 
வண்ணப்படப்‌ புள்ளிகள்‌ செவ்‌ 
வகக்‌ கோவையில்‌ (Rectangular 
&ாஸ) அமைந்து உருவாக்கப்‌ 
பட்ட ஒரு காட்சிப்‌ படிமம்‌. 
raster image processor 
ராஸ்டர்‌ படிமச்‌ செயலி : நெறிய 


rr 


rasterization 


வரை கலை (Vector Graphics) 
அல்லது உரைப்பகுதியை 
ராஸ்டர்‌ வரைகலையாக 
மாற்றித்தரும்‌, வன்பொருள்‌, 
மென்பொருள்‌ அடங்கிய ஒரு 
சாதனம்‌. இவை, பக்க அச்சுப்‌ 
பொறி, ஒளிப்பட தட்டச்சு, 
மின்நிலை வரைவுப்‌ பொறி 
களில்‌ பயன்படுத்தப்படு 
கின்றன. ஆவணத்தின்‌ ஒரு 
பக்கத்திலுள்ள ஒவ்வொரு படப்‌ 
புள்ளி (0006))யின்‌, ஒளிர்மை, 
நிறம்‌ ஆயெவற்றின்‌ மப்பு 
களைக்‌ கணக்கிட்டு, நெறிய 
வரைகலைப்‌ படிமத்தை உள்ள 
வாறே மீட்டுருவாக்கும்‌ திறன்‌ 
இச்சாதனத்துக்கு உண்டு. 

rasterization ராஸ்டர்‌ மய 
மாக்கம்‌; ராஸ்டர்‌ முறையாக்கம்‌ : 
நெறிய வரைகலையை (Vector 
Gோaphics - புள்ளிகள்‌, கோடுகள்‌ 
அவற்றின்‌ திசை போன்ற 
கணிதக்‌ கூறுகளால்‌ விவரிக்கப்‌ 
படும்‌ படிமங்கள்‌) ராஸ்டர்‌ 
முறைக்கு (பிட்‌ தொகுதிகள்‌ 
மூலம்‌ சேமிக்கப்பட்டுக்‌ 
கையாளப்படக்கூடிய, படப்‌ 
புள்ளித்‌ தோரணிகளால்‌ ௨ரு 
வாக்கப்படும்‌ அதே மாதிரியான 
படிமங்கள்‌) மாற்றியமைத்தல்‌. 


rasterization of vectors : நெறி 
யாக்க ராஸ்டராக்கம்‌ : நெறியாக்‌ 
கங்களாலான அல்லது 
கோட்டுக்‌ கூறுகளாலான வரை 


1212 


rat's nest 


கலைப்‌ பொருள்களின்‌ 'ராஸ்டர்‌ 
வரைகலைத்‌ திரைகள்‌, புள்ளிக்‌ 
குறி அச்சு வார்ப்புரு, லேசர்‌. 
அச்சடிப்பிகளுக்கான வெளிப்‌ 
பாட்டுப்‌ புள்ளிக்குறிகளாக 
மாற்றுதல்‌. நெறியாக்க 
வரைகலை முனையங்களையும்‌ 
வரைவிகளையும்‌ பயன்படுத்‌ 
தினாலன்றி, பொருள்சார்ந்த 
வரைகலைகள்‌ அனைத்தும்‌, 
காட்சிக்காகவும்‌ அச்சடிப்பதற்‌ 
காகவும்‌ ராஸ்டர்‌ உருக்‌ 
காட்சிகளாக மாற்றப்படுதல்‌ 
வேண்டும்‌. 


raster scan விரிவாக்க 
நுண்ணாய்வு; விரிவாக்க 
வருடல்‌ காட்சித்திரையில்‌ 


காட்சிப்‌ பகுதியை வரிவரியாக 
உருப்பெருக்கி உருக்காட்சியை 
உருவாக்குதல்‌. 


rate, clock : கடிகார வீதம்‌. 


rate, keying-error : விசைப்பிழை 
வீதம்‌. 


ரசte, read : படிப்பு வீதம்‌. 


rate, utilization : 
வீதம்‌. 


பயன்படுத்து 


rational number : பின்ன எண்‌. 


rat's nest எலிக்‌ கூடு; 
எலிவளை : அமைப்பிகளிடை 
யிலான கணினி சார்ந்த 
இணைப்புகள்‌ அனைத்தையும்‌ 
பார்ப்பதற்கு அனுமதிக்கிற, 


raw data 


அச்சிட்ட மின்‌ சுற்றுவழி வடி 
வமைப்புப்‌ பொறியமைவு 
களிலுள்ள கூறுகள்‌. குறியீட்டு 
வாலாயத்தை உகந்த அளவில்‌ 
வைத்திருப்பதற்கு மேற்கொண்டு 
அமைப்பிகளை இணைப்பதும்‌, 
மேம்படுத்துவதும்‌ தேவை 
தானா என்பதை நிருணயிப்‌ 
பதை இது எளிதாக்குறெது. 
ரக 0212 : செப்பமற்ற தரவு; 
மூலத்‌ தரவு : செய்முறைப்படுத்‌ 
தப்படாத தரவு. இந்தத்‌ தரவு 
படிப்பதற்குரிய ஓர்‌ எந்திரச்‌ 
செய்தித்‌ தொடர்புச்‌ சாதனத்தில்‌ 
இருக்கலாம்‌; இல்லாமலும்‌ 
இருக்கலாம்‌; இதனை 'மூலத்‌ 
தரவு' (௦ார்ஏராக| 0212) என்றும்‌ 
கூறுவர்‌. 

ரூ ௦ : கச்சாப்‌ பாங்கு; 
செப்பமற்ற பாங்கு : எழுத்து 
அடிப்படையிலான ஒரு 
சாதனத்தை யூனிக்ஸ்‌ மற்றும்‌ 
எம்‌எஸ்‌-டாஸ்‌ இயக்க முறை 
மைகள்‌ நோக்கும்‌ முறை. அச்‌ 
சாதனத்தின்‌ அடையாளக்‌ குறி 
செப்பமற்‌ பாங்கு எனத்‌ தெரிய 
வரின்‌, இயக்க முறைமை உள்‌ 
ளீட்டு எழுத்துக்‌ குறிகளை வடி 
கட்டாது. நகர்த்தி திரும்பல்‌ 
(carriage return), கோப்‌ பிறுதிக்‌ 
குறியீடுகள்‌, வரியூட்டம்‌ (116 
(6௦0) மற்றும்‌ தத்தல்‌ குறியீடுகள்‌ 
(12056) போன்ற குறியீடுகளுக்கு 
இயக்க முறைமை, சிறப்பு 


1213 


ray tube store, cathode 


வகைக்‌ கவனிப்பு எதுவும்‌ 
தருவதில்லை. 


ஈay tracing : கதிர்‌ படியெடுப்பு : 
உயர்தரக்‌ கணினி வரை 
கலையை உருவாக்கும்‌ நுட்பம்‌ 
மிக்க சிக்கலான வழிமுறை. 
ஒரு வரையறுக்கப்பட்ட ஒளி 
மூலத்திலிருந்து ஒரு படிமத்தின்‌ 
மீது ஒற்றைக்‌ கதிரைச்‌ செலுத்தி 
அது பிரதிபலிக்கும்போது எவ்‌ 
வாறு மாற்றமடைகிறது என்‌ 
பதைக்‌ கருத்தில்‌ கொண்டு 
படிமத்தின்‌ ஒவ்வொரு படப்‌ 
புள்ளியின்‌ (00௦) நிறம்‌, அடர்வு 
ஆகியவை கணக்கிடப்படு 
இன்றன. இதன்‌ செயலாக்கத்‌ 
திறன்‌ அடிப்படையில்‌ இம்‌ 
முறை மிகவும்‌ சிறந்ததாகக்‌ 
கருதப்படுகிறது. ஒவ்வொரு 
கதிரின்‌ ஒளி விலகல்‌, ஒளிச்‌ 
சிதறல்‌, ஒளி உறிஞ்சல்‌ ஆகிய 
வற்றையும்‌ படக்கூறுகளின்‌ 
ஒளிர்மை, மறைப்பின்மை 
மற்றும்‌ பிரதிபலிக்கும்‌ தன்மை 
இவற்றையும்‌, பார்வையாளர்‌, 
ஒளிமூலம்‌ இவற்றின்‌ இட 
நிலை ஆகியவற்றையும்‌ கணினி 
கணக்கில்‌ எடுத்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌. 

ray tube, cathode : எதிர்மின்‌ 
கதிர்க்குழாய்‌. 

ray tube store, cathode : எதிர்‌ 
மின்கதிர்க்குழாய்‌ சேமிப்பு. 


RCA connector 1214 reader, magnetic ink 
RCA connector ஆர்சிஏ | கொன்று இணைவுடையதாக 
இணைப்பி கலப்பொலிக்‌ | அல்லது தொடர்புடையதாகச்‌ 


ஆர்சிஏ இணைப்மி 


(612120) கருவி அல்லது கலப்பு 
ஒளிக்காட் சித்‌ திரையகம்‌, 
கணினியின்‌ ஒளிக்காட்சித்‌ தகவி 
- இவை போன்ற கேட்பொலி 
மற்றும்‌ ஒளிக்காட்சிக்‌ கருவி 
களை இணைக்கப்‌ பயன்‌ 


படுத்தப்படும்‌ இணைப்பி. 


R&D ஆர்‌&டி : ஆராய்ச்சி 
மற்றும்‌ மேம்பாடு என்று 
பொருள்படும்‌ Research and 
Development என்ற தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 


RDBMS : தொடர்பு நிலைத்‌ தரவு 
தள மேலாண்மைப்‌ பொறி 
யமைவு : பன்முக அட்டவணை 
களை அந்த அட்டவணைகளுக்‌ 
குள்‌ அடங்கிய பொதுவான 
தரவு இனங்கள்‌ அல்லது புலங்‌ 
கள்‌ அடிப்படையில்‌, ஒன்றுக்‌ 


செய்யக்கூடிய தரவுத்‌ தளம்‌. 
எடுத்துக்காட்டு: ஒரு பெயர்‌ 
மற்றும்‌ முகவரிக்‌ கோப்பில்‌, 
தெருப்பெயர்‌, நகரின்‌ பெயர்‌, 
மாநிலத்தின்‌ பெயர்‌, தொலை 
பேசி எண்‌ ஆயெவற்றுக்கான 
புலங்களும்‌ அடங்கியிருக்க 
லாம்‌. ஒவ்வொரு புலத்தையும்‌ 
நிறைவு செய்து ஓர்‌ ஆள்‌ பற்றிய 
ஒரு தரவு ஆவணத்தை உரு 
வாக்கலாம்‌. 


ea : படித்தல்‌ : ஒரு உட்பாட்டு 
அல்லது கோப்புச்‌ சேமிப்புச்‌ 
சாதனத்திலிருந்து தரவுகளைப்‌ 
பெறுதல்‌. எடுத்துக்காட்டு 


துளைகளின்‌ தோரணியைக்‌ 
கண்டறிந்து துளையிட்ட 
அட்டைகளைப்‌ படித்தல்‌; 
காந்தத்‌ தன்மையினை உணர்ந்‌ 
தறிந்து ஒரு காந்தநாடா 
வட்டினைப்‌ படித்தல்‌. இது 
"எழுதுதல்‌" (write) என்‌ 


பதிலிருந்து வேறுபட்டது. 
read-after-write procedure : 
படிப்புக்குப்‌ பிறகு எழுதும்‌ நடை 
முறை : ஒரு வட்டில்‌ அல்லது 
நாடாவில்‌ தரவுகளை எழுது 
தல்‌, அதனை மீண்டும்‌ படித்தல்‌, 
துல்லியத்தைப்‌ பதிவு செய்‌ 
வதற்காக இரண்டையும்‌ ஒப்‌ 
பிட்டுப்‌ பார்த்தல்‌. 


read and write classes 1215 readme file 
read and write classes : படி/ | reading station படிப்பு 
எழுது இனக்குழுக்கள்‌. நிலையம்‌; படிக்கும்‌ நிலையம்‌ : 
68021 : படிப்பி : ஓர்‌ உட்‌ ஓர்‌ உணர்த்தக்‌ முத்‌ 
பாட்டுச்‌ சாதனத்திலிருந்து மூலம்‌ படிப்பதற்காக பொருத்தப்‌ 


கிடைக்கும்‌ தரவுகளை எழுதித்‌ 
தரும்‌ ஒரு சாதனம்‌. 

62087, card : அட்டைப்‌ படிப்பி. 
reader, character : எழுத்துப்‌ 
படிப்பி. 


reader, ரீ : படம்‌. படிப்பி, 
reader, magnetic ink character : 
காந்த மை எழுத்துப்‌ படிப்பி. 
reader, paper tape : தாள்‌ நாடாப்‌ 
படிப்பி. 


rad error : படிப்புப்‌ பிழை : 
ஒரு சேமிப்பகத்தில்‌ அல்லது 
நினைவகத்தில்‌ உள்ள தகவல்‌ 
களைப்‌ படிக்கத்‌ தவறுதல்‌. இது 
வாலாயமான நிகழ்வு இல்லை 
யெனினும்‌, காந்த மற்றும்‌ 
ஒளியியல்‌ பதிவுப்‌ பரப்புகள்‌, 
தூசியினால்‌ அல்லது அழுக்‌ 
கினால்‌ மாசுபடக்கூடும்‌. அல்‌ 
லது சேதமடையலாம்‌. நினை 
வகச்‌ சிப்புகளின்‌ உயிரணுக்கள்‌ 
சரிவர இயங்காமற்‌ போகலாம்‌. 


read head : படிப்பு முனை : 
செய்தித்‌ தொடர்புச்‌ சாதனங்‌ 
களிலிருந்து தரவுகளைப்‌ படிப்‌ 
பதற்காக வடிவமைக்கப்பட்ட 
காந்தச்‌ சுருள்‌ முனை. 


பட்டுள்ள ஓர்‌ அட்டைத்‌ துளை 
யின்‌ - விசைத்துளையின்‌ பகுதி. 
reading wand : படிப்புக்‌ கோல்‌ : 
குறிகள்‌, குறியீடுகளை ஒளி 
யியல்‌ முறையில்‌ உணர்ந்தறிகிற 
சாதனம்‌. எடுத்துக்காட்டு: ஒரு 
விற்பனை முனையத்தில்‌ 
விலைச்‌ சீட்டுகளைப்‌ படித்தறி 
யூம்‌ சாதனம்‌. 


reader, tape : நாடாப்‌ படிப்பி. 


README : என்னைப்படி; ரீட்மீ : 
ஒரு மென்பொருளின்‌ ஆவண 
மாக்கத்தில்‌ சொல்லப்படாத, 
பயனாளருக்குத்‌ தேவையான 
அல்லது பயனாளர்‌ பார்த்து 
விவரம்‌ பெறக்கூடிய தகவல்கள்‌ 
அடங்கிய ஒரு கோப்பு. பெரும்‌ 
பாலும்‌ ரீட்மீ (86800௦) கோப்‌ 
பில்‌ தகவல்கள்‌ நேரடி உரை 
வடிவிலேயே (plain text format) 
வட்டில்‌ எழுதப்பட்டிருக்கும்‌. 
ஒரு குறிப்பிட்ட மென்பொரு 
ளில்‌ மட்டுமே படிக்கும்படி 
யானதாக இருக்காது. எந்த 
உரைத்‌ தொகுப்பியிலும்‌ படிக்‌ 
கும்படியாகவே இருக்கும்‌. 

readme file : 'என்னைப்படி' 
கோப்பு : மென்பொருள்‌ பர்‌ 
மான வட்டுகளில்‌ படியெடுக்கப்‌ 


read notification 


படும்‌ வாசகக்‌ கோப்பு. அதில்‌, 
ஆவணமாக்கக்‌ கையேட்டில்‌ 
அச்சடிக்கப்பட்டிராத கடைசி 
நேரச்‌ செய்திகள்‌ அல்லது பிழை 
திருத்தம்‌ அடங்கியிருக்கும்‌. 
read notification : படித்த அறி 
விக்கை: மின்னஞ்சலில்‌ உள்ள 
ஒரு வசதி. அஞ்சலைப்‌ 
பெற்றவர்‌ அஞ்சலைப்‌ படித்து 
விட்டார்‌ என்பதை அஞ்சலை 
அனுப்பியவருக்கு தெரியப்‌ 
படுத்தப்படும்‌. 

a ௦றy : படிக்க மட்டும்‌ : 
படிக்க மட்டுமேயான தகவல்‌. 
திருத்தவோ மாற்றியமைக்கவோ 
முடியாது. படிக்க மட்டும்‌ எனக்‌ 
குறிக்கப்பட்ட கோப்பு அல்லது 
ஆவணத்தை திரையில்‌ காட்டச்‌ 


செய்து படிக்க முடியும்‌. 
நகலெடுக்கலாம்‌. ஆனால்‌ எந்த 
வகை மாற்றமும்‌ செய்ய 


. முடியாது. படிக்க மட்டும்‌ எனக்‌ 

குறிக்கப்பட்ட நினைகவகத்தில்‌ 
(ROM) முக்கிய நிரல்கள்‌ 
சேமிக்கப்பட்டிருக்கும்‌. அவற்றை 
இயக்கலாம்‌; ஆனால்‌ மாற்றி 
யமைக்க முடியாது. படிக்க 
மட்டும்‌ எனக்‌ குறிக்கப்பட்ட 
சேமிப்பு ஊடகங்களில்‌ (சிடி 
ரோம்‌ போன்றவை) பதியப்‌ 
பட்டுள்ள தகவல்களை பயன்‌ 
படுத்திக்‌ கொள்ள முடியும்‌. 
ஆனால்‌ புதிய தகவல்களைப்‌ 
பதிய முடியாது. 


1216 


read only memory 


read-only attribute : படிப்பதற்கு 
மட்டுமான பண்பு : ஒரு கோப்பு 
படிப்பதற்கு மட்டுமேயானது 
என்பதையும்‌, அது நேரம்வரை 
திருத்தம்‌ செய்யப்படவில்லை 
அல்லது அழிக்கப்படலில்லை 
என்பதையும்‌ குறிக்கின்ற 
கோப்புப்‌ பண்பு. 


read only memory (ROM) : படிப்‌ 
பதற்கு மட்டுமேயான நினை 
வகம்‌ (ஆர்‌ஓஎம்‌); படிப்பு 
நினைவகம்‌ : அடிக்கடிப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ நிரல்களின்‌ ஒரு 
தொகுதி நிரந்தரமாகச்‌ செயல்‌ 
முறைப்படுத்தப்பட்டுள்ள ஒரு 
தனிவகைக்‌ கணினி நினைவ 
கம்‌. இந்த நினைவகங்களில்‌ 
சேமித்து வைக்கப்படும்‌ தரவு 
கள்‌, மின்விசை நிறுத்தப்பட்ட 
பின்னரும்‌ நீடித்திருக்கும்‌. 
இவற்றில்‌, ஒரு முறை செயல்‌ 
முறைகளை உள்ளடக்கி விட்‌ 
டால்‌, அந்தச்‌ செயல்முறை 
களில்‌ மாறுதல்‌ செய்யவோ, 
தவறுகள்‌ நேர்ந்தால்‌ திருத்தம்‌ 
செய்யவோ இயலாது. காட்சித்‌ 
திரை (௱௦(0ா) வகுத்துத்‌ 
தொகுப்பி (601101) பயனீட்டுச்‌ 
செயல்முறைகள்‌ ஆகியவை 
இந்த வகை நினைவகத்தைக்‌ 
கொண்டவை. செயல்முறை 
வகுத்திடத்தக்க படிப்பதற்கு 
மட்டுமேயான நினைவகம்‌ 
(PROM), அழித்திடத்தக்க செயல்‌ 


rr யய வையை கவை வையக ச சிவக 


read only storage 


முறை வகுத்திடக்கூடிய படிப்‌ 
பதற்கு மட்டுமேயான நினை 
வகம்‌ (EPROM) ஆகியவை 
இதன்‌ மாறுபட்ட பதிப்புகள்‌. 
read only storage : படிப்புத்‌ 
தேக்கம்‌; படிப்புச்‌ சேமிப்பகம்‌. 
7620௦0ப1 : படித்துணர்த்தல்‌ : ஒரு 
கணினி செய்முறைப்படுத்திய 
தகவல்களைத்‌ தெரிவிக்கும்‌ 
முறை. எடுத்துக்காட்டு: காட்சி; 
வரிவாரி அச்சடிப்பி; இலக்க 
முறை வரைவி, 

படிப்பு விகிதம்‌. 
ead relay : படிப்பு அஞ்சல்‌ : 
ஒரு கம்பிச்‌ சுருள்‌ வழியாகப்‌ 
பாயும்‌ மின்னோட்டம்‌ ஒருமின்‌ 
காந்தத்தை உண்டாக்குகிறது 
என்பதையும்‌, அந்தச்‌ சுருளின்‌ 
இருமுனைகளும்‌ எதிரெதிர்‌ 
காந்தத்‌ துருவங்களைக்‌ 
கொண்டிருக்கும்‌ என்பதையும்‌ 
அடிப்படையாகக்‌ கொண்ட ஒரு 
சாதனம்‌. 


read rate : 


1620, scatter : சிதறல்‌ படிப்பு. 
read time : படிப்பு நேரம்‌. 
read/write : படிக்க/எழுத; படி/ 


எழுது: சுருக்கமாக ப/எ (RIW) 
எனக்‌ குறிப்பிடலாம்‌. குறிப்‌ 
பிட்ட நினைவகப்‌ பகுதியை 
அல்லது கோப்பினை அல்லது 
வட்டினை படிக்கவும்‌ முடியும்‌. 
மாற்றியமைக்கவும்‌ முடியும்‌; 
புதிதாக எழுதவும்‌ முடியும்‌. 


1217 


ready made programme 


read/write channe! : படி/எழுது 
இணைப்பு அல்லது தடம்‌. 


readiwrite head : படிப்பு எழுது 
முனை : ஒரு காந்தச்‌ சேமிப்புச்‌ 
சாதனத்தில்‌ தரவுகளைப்‌ படிக்க, 
எழுத அல்லது அழிக்கப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ சிறிய மின்‌ 
காந்தம்‌. ஒரு வட்டின்‌ அல்லது 
நாடா இயக்கியின்‌ ஒரு பகுதி 
யாக அமைந்துள்ள ஒரு மின்‌- 


'எந்திரவியல்‌ அமைப்பு. இது, 


தரவுகளைச்‌ : சேமிப்பு ஊட 
கத்துக்கு (வட்டு அல்லது நாடா) 
மாற்றுகிறது. காந்தச்‌ சேமிப்பு 
ஊடகத்தில்‌ சிறிய காந்த 
முத்திரைகளை உண்டாக்கி, 
அடையாளங்‌ காண்பதன்‌ மூலம்‌, 
இது இவ்வாறு செய்கிறது. 
read/write memory : படி/எழுது 
நினைவகம்‌ இவ்வகை 
நினைவகச்‌ சிப்புகளில்‌ பதியப்‌ 
பட்டுள்ள தரவுவைப்‌ படித்தறிய 
லாம்‌. இருத்தி எழுதலாம்‌. 
குறை கடத்தி ரேம்‌ சிப்புகள்‌, 
உள்ளக நினைவகங்கள்‌ (00168 
memory) இவ்வகை படி/ 
எழுதுவகையைச்‌ சார்ந்தவை. 


readymade : உடன்பயன்‌. 


readymade packages : உடன்‌ 
பயன்‌ செயல்முறைத்‌ தொகுதிகள்‌. 
ready made programme : உடன்‌ 
பயன்‌ செயல்முறைகள்‌. 


real address 1218 real mode 
real address : மெய்‌ முகவரி : | realloca ரீ-அலாக்‌; மறு 
நினைவகத்தின்‌ ஒரு குறிப்பிட்ட | ஒதுக்கீடு : - மொழியிலுள்ள 
இருப்பிடத்தை குறிக்கும்‌ முற்று | ஓர்‌ உள்ளிணைக்கப்பட்ட செயல்‌ 
(Absolute) முகவரி. பொறி | கூறு. எம்‌அலாக்‌ (ஈவ௦௦) என்னும்‌ 


முகவரி (Machine Address) 
என்றும்‌ கூறலாம்‌. 

Real Audio : ரியல்‌ ஆடியோ : 
இணையத்தில்‌ பெருமளவு பயன்‌ 
படுத்தப்படும்‌ மென்பொருள்‌. 
இறுக்கிச்‌ சுருக்கி வலை வழங்கன்‌ 
களில்‌ (Web Server) சேமித்து 
வைக்கப்பட்டுள்ள இசைப்‌ 
பாடல்‌ கோப்புகளை இணைய 
உலாவிமூலம்‌ கொணர்ந்து, 
பயனாளரின்‌ கணினியில்‌ 
அதனை விரித்துப்‌ 
வைக்கும்‌. இணையத்தில்‌ நிகழ்‌ 
நேர (பூ) பாடல்களையும்‌ 
கேட்கலாம்‌. குறிப்பு : இப்போது 
கேட்பொலி, ஒளிக்காட்சி 
இரண்டுக்கும்‌ சேர்த்து ரியல்‌ 
பிளேயர்‌ என்ற பெயரில்‌ 
இணையத்தில்‌ கிடைக்கிறது. 
இலவசமாக பதிவிறக்கம்‌ 
செய்து கொள்ளலாம்‌. 


பாட 


real constant : மெய்ம்மை 
மாறிலி; மெய்‌ மாறிலி : ஒரு 
பதின்மப்‌ புள்ளியை உடைய 
எண்‌. எடுத்துக்காட்டு: 26.4; 
349.0. இது 'மிதவைப்புள்ளி 
மாறிலி (floating point constant) 
என்றும்‌ அழைக்கப்படுறெது. 
ஈeallfிloat : புள்ளி எண்‌; மெய்‌ 
யெண்‌. 


செயல்கூறு மூலம்‌ ஏற்கெனவே 
குவியல்‌ நினைவகத்தில்‌ (heap 
ஈeடலார)) ஒரு குறிப்பிட்ட 
சுட்டுக்கு (ஓரா) ஒதுக்கப்பட்ட 
நினைவகப்‌ பகுதியை அதிக 
மாக்குவதற்கான செயல்கூறு. 


1621 ௱௦ : மெய்ப்‌ பாங்கு : 
இன்டெல்‌ 80%66 குடும்ப நுண்‌ 
செயலிகளில்‌ செயல்படுத்தப்‌ 
படும்‌ இயக்கப்‌ பாங்கு. மெய்ப்‌ 
பாங்கு முறையில்‌ செயலி 
யானது ஒரு நேரத்தில்‌ ஒரு 
நிரலை மட்டுமே இயக்க முடி 
யும்‌. 1 எம்பி நினைவகத்துக்கு 
மேல்‌ அணுக முடியாது. ஆனால்‌ 
முதன்மை நினைவகத்தையும்‌, 
உள்ளீட்டு/வெளியீட்டு சாதனங்‌ 
களையும்‌ தாராளமாக அணுக 
முடியும்‌. 8086 செயலியில்‌ 
மெய்ப்பாங்கு மட்டுமே உண்டு. 
எம்‌எஸ்‌ டாஸ்‌ இயக்கமுறைமை 
மெய்ப்பாங்கில்‌ மட்டுமே 
செயல்படும்‌. இதற்கு மாறாக 
80286 மற்றும்‌ பிறகு வந்த நுண்‌ 
செயலிகளில்‌ பாதுகாக்கப்பட்ட 
பாங்கு (Protected Mode} அறி 
முகப்படுத்தப்பட்டது. இதில்‌ 
ஒரே நேரத்தில்‌ பல பணிகளைச்‌ 
செய்யமுடியும்‌. விண்டோஸ்‌ 
இயக்கமுறைமை போன்ற பல்‌ 


real-mode mapper 


பணி இயக்கமுறைமைகள்‌ இதில்‌ 
செயல்படும்‌. இதற்குத்‌ தேவை 
யான நினைவக மேலாண்மை 
மற்றும்‌ நினைவகப்‌ பாது 
காப்பினை பாதுகாக்கப்பட்ட 
பாங்கு வழங்குகிறது. 

real-mode mapper : மெய்ப்‌ 
பாங்கு உறவாக்கி : விண்டோஸ்‌ 
3 இயக்கச்‌ சூழலில்‌ 32 துண்மி 
(பிட்‌) கோப்பு முறைமையை 
அணுகுவதற்கான வசதி. டாஸ்‌ 
சாதன இயக்கிக்கு 32-பிட்‌ வட்டு 
அணுகு இடைமுகத்தை இந்த 


மெய்ப்பாங்கு உறவாக்கி 
வழங்குகிறது. 
real number : மெய்யெண்‌; 


மெய்ம்மை எண்‌; உண்மை எண்‌ : 
வேரளவையில்லாத எண்‌ ௮ல்‌ 
லது கூறுபடாத எண்‌ (பகா எண்‌]. 


Real Soon Now :. மெய்‌-விரை 
வில்‌-இப்போது; கூடிய 
விரைவில்‌; வெகுவிரைவில்‌ : 
உண்மையில்‌ வெகுவிரைவில்‌ 
நடைபெறாத ஒன்றைக்‌ குறிப்‌ 
பது. ஒரு வணிகமுறை நிரல்‌ 
ஒரு குறிப்பிட்ட வசதியை 
அடுத்தப்‌ பதிப்பில்‌ தரும்‌ என 
அறிவித்து விட்டுப்‌ பல பதிப்பு 
களுக்குப்‌ பின்னும்‌ அவ்‌ 
வசதியை வழங்காமலிருத்தல்‌. 
real storage : மெய்ம்மைச்‌; 
சேமிப்பகம்‌; உண்மைச்‌ சேமிப்‌ 
பகம்‌ : உள்ளபடியான சேமிப்புப்‌ 


1219 


real time clock 


பொறியமைவிலுள்ள உள்முகச்‌ 
சேமிப்பகம்‌. 

(221 time : இயல்பு நேரம்‌ ; 
உண்மை நேரம்‌; நிகழ்‌ நேரம்‌ : 
ஒரு வணிக அல்லது இயற்‌ 
பியல்‌ செயல்முறை நடைபெறு 
கிற உள்ளபடியான நேரத்தின்‌ 
போது, தரவு செயல்முறைப்‌ 
படுத்துதல்‌ எத்துணை விரை 
வாக நடைபெறுகிறதோ அந்த 
நேரம்‌. இத்தகைய தரவு செய்‌ 
முறைப்படுத்துதலின்‌ விளைவு 
களை அந்தச்‌ செய்முறையை 
வழிநடத்துவதற்குப்‌ பயன்‌ 
படுத்தலாம்‌. உலகெங்குமுள்ள 
பயணச்சீட்டு முன்பதிவு 
அலுவலகங்கள்‌ அனைத்தும்‌ 
இதனைப்‌ பயன்படுத்துகின்றன. 
வேதியியல்‌ தொழிலிலும்‌ இந்த 
இயல்பு நேரம்‌ பெரிதும்‌ பயன்‌ 
படுகிறது. 

real-time animation : 
அசையவூட்டம்‌. 

real time applications 
நேரப்‌ பயன்பாடுகள்‌. 
real time clock : நிகழ்‌ நேரக்‌ கடி 
காரம்‌; உண்மைக்‌ காலங்‌ காட்டும்‌ 
கருவி : கணினியின்‌ செயற்பாடு 
களை, வெளியுலகில்‌ நிகழும்‌ 
நிகழ்வுகளுடன்‌ ஒருங்கிணைப்‌ 
பதற்காக குறிப்பிட்ட கால 
இடைவெளிகளில்‌ செய்முறைப்‌ 
படுத்தியை இடைத்தடுப்பு செய்‌ 


நிகழ்நேர 


: நிகழ்‌ 


] இற வன்பொருள்‌. இது பெரும்‌ 


real time compression 


பாலும்‌, மனித/கணினி இடை 
வினையை உள்ளடக்கியதாகும்‌. 
real time compression : இயல்பு 
நேரச்‌ செறிவாக்கம்‌ : தரவுகளை 
விரைவாகச்‌ செறிவாக்கம்‌ செய்‌ 
தலும்‌, செறிவைத்‌ தளர்த்தலும்‌. 
ஸ்டேக்கர்‌, சூப்பர்‌ ஸ்டோர்‌, 
டிபிஎல்ஸ்‌ (0௦5 6.0) போன்ற 
சொந்தக்‌ கணினிப்‌ பொருள்கள்‌, 
ஒரு செறிவு இயக்கியை  ௨ரு 
வாக்குவதற்கு ஓரளவு நிலை 
வட்டு இடப்பரப்பை ஒதுக்க 
அனுமதிக்கிறது. அந்த இயக்கி 
யில்‌ செயல்முறை எதனாலும்‌ 
எழுதப்படும்‌ தரவு எதுவும்‌, 
மீண்டும்‌ படிக்கப்படும்போது 
செறிவாக்கம்‌ செய்யப்பட்டு, 
செறிவுத்‌ தளர்வு செய்யப்படு 
கிறது. 

real time image generation : 
இயல்பு நேர உருக்காட்சி ; நிகழ்‌ 
நேர உருவாக்கம்‌ : வரிசைமுறை 
பார்வையாளருக்குச்‌ சரியாகத்‌ 
தோன்றும்‌ வகையில்‌, விரை 
வான வேகத்தில்‌ ஓர்‌ உருக்‌ 
காட்சியை புதிய நிலைக்கு 
கொணர்ந்து முடிவுறுத்துவதற்‌ 
குத்‌ தேவைப்படும்‌ கணிப்பு 
களைச்‌ செய்தல்‌. எடுத்துக்‌ 
காட்டு வினாடிக்கு 30-60 
சுழற்சிகள்‌ என்ற வேகத்திற்குள்‌ 
பல்லாயிரம்‌ கணிப்புகள்‌ நடை 
பெறும்‌ வகையில்‌ வான்‌ பயண 
வேகத்தினைத்‌ தூண்டுதல்‌. 


1220 


real time output 


real time information system : 
இயல்பு நேரத்‌ தகவல்‌ பொறி 
யமைவு : உரிய தலைமைக்கு 
கோப்புகளை உடனடியாக 
நாளது தேதிக்குத்‌ திருத்துவதன்‌ 
மூலம்‌ அல்லது ஒரு செயற்‌ 
பாட்டினை அதன்‌ வேண்டுறுத்‌ 
தப்பட்ட வேகத்தில்‌ இயக்கு 
வதற்குப்‌ போதுமான வேகத்‌ 
இல்‌ ஒரு கால அளவுக்குள்‌ ஒரு 
பதிலை உருவாக்குவதன்‌ 
மூலம்‌, நடவடிக்கைகளுக்குப்‌ 
பதிலளிக்றெ கணினியமைவு. 
real time operating system : 
இயல்பு நேரச்‌ செயற்பாட்டுப்‌ 
பொறியமைவு : உட்பாட்டுச்‌ 
சைகைகளுக்கும்‌ நடவடிக்கை 
களுக்கும்‌ உடனடியாகப்‌ 
பதிலளிக்கக்கூடிய தலைமைக்‌ 
கட்டுப்பாட்டுச்‌ செயல்முறை. 
real time operations : இயல்பு 
நேரச்‌ செயற்பாடுகள்‌ : கணினி 
செய்நிடக்கூடிய, எந்த நேரத்தி 
லும்‌ அல்லாமல்‌, ஒரு குறிப்‌ 
பிட்ட கணத்தில்‌ நடைபெறு 
இற செயல்முறைச்‌ செயற்பாடு 
கள்‌. திரை உயிரியக்கம்‌, அபாய 
அறிவிப்புப்பணிகள்‌, எந்திரன்‌ 
கள்‌ ஆகியவை இந்த இயல்பு 
நேரச்‌ செயற்பாடுகளைப்‌ பயன்‌ 
படுத்துகின்றன. 

real time output : நிகழ்நேர 
வெளிப்பாடு; இயல்பு நேர 
வெளிப்பாடு : தேவையானபோது 


real time processing 


ஒரு பொறியமைவிலிருந்து 
வேறொரு பொறியமைவின்‌ 
மூலம்‌ அகற்றப்படும்‌ வெளிப்‌ 
பாட்டுத்‌ தரவுகள்‌. 

real time processing : இயல்பு 
நேரச்‌ செய்முறைப்படுத்துதல்‌ : 
தரவுகளைச்‌ : செய்முறைப்‌ 
படுத்துவதற்கான முறை. இதில்‌ 
தரவுகள்‌, காலாந்தர முறையில்‌ 
அல்லாமல்‌ உடனடியாகச்‌ செய்‌ 
முறைப்படுத்தப்படுகின்றன. 
இது தொகுதிச்‌ செய்முறைப்‌ 
படுத்துதலிலிருந்து (62400 
processing) வேறுபட்டது. ஒரு 
தானியங்கி விரைவுக்‌ காசாளர்‌ 
பொறி (Automatic Teller Machine) 
இயல்பு நேரச்‌ செய்முறைப்‌ 
படுத்துதலைப்‌ பயன்படுத்து 
இறது. ஏனென்றால்‌, இதில்‌ 
பணப்பட்டுவாடா உடனடியாகச்‌ 
செய்யப்படுதல்‌ வேண்டும்‌. 
இதுபோன்றே, விமானப்‌ 
பயணச்‌ சீட்டு முன்பதிவிலும்‌ 
இயல்பு நேரம்‌ பயன்படுத்தப்‌ 
படுகிறது. இயல்புநேரச்‌ செய்‌ 
முறைப்படுத்துதலை நேரடிச்‌ 
செய்முறைப்படுத்துதல்‌ என்றும்‌ 
கூறுவர்‌. 

real time processing record : 
நிகழ்நோச்‌ செயல்பாட்டு 
முறைப்‌ பதிவேடு. 

real time projects : நிகழ்நேர 
செயல்திட்டம்‌; நிகழ்நேர திட்டப்‌ 
பணி. 


1221 


reasonableness check 


real time systems : இயல்பு 
நேரப்‌ பொறியமைவுகள்‌ 
ஏதேனும்‌ செய்முறையின்‌ நேர 


்‌ வரம்புக்குள்‌ தனது பணிகளைச்‌ 


செய்து முடிக்குமாறு அல்லது 
தான்‌ உதவிபுரியும்‌ பொறியமை 
வுடன்‌ இணைந்து ஒரே சமயத்‌ 
தில்‌ தன்‌ பணிகளை முடிக்கு 
மாறு வேண்டுறுத்தப்படுகிற 
கணினியமைவு. பொதுவாக 
இந்தப்‌ பொறியமைவுதான்‌ 
உதவி புரிகிற பொறியமைவை 
விட வேகமாகச்‌ செயற்படுதல்‌ 
வேண்டும்‌. 

real-to-real tape : இயல்புக்கு 
இயல்பு நாடா : இது ஒருவகைத்‌ 
துணை நிலை நினைவகம்‌. இது 
பிளாஸ்டிக்‌ சுருள்களால்‌ வைக்கப்‌ 
பட்டுள்ள காந்த நாடாவைப்‌ 
பயன்படுத்துறெது. இந்த நாடா, 
முதன்மைப்‌ பொறியமைவுக்‌ 
கணினிகளில்‌ தொடர்வரிசை 
அணுகு சாதனமாகப்‌ பயன்‌ 
படுத்தப்படுறெது. இந்த நாடா 
வின்‌ அகலம்‌ - பொதுவாக 12 
மி.மீ; நீளம்‌ 600 மீ (2,400 அடி]. 
ஒரு நாடாவின்‌ தரவு அடர்த்தி 
ஓர்‌ அங்குலத்திற்கு இத்தனை 
எண்மிகள்‌ (69065) என்று 
அளவிடப்படுகிறது. எடுத்துக்‌ 
காட்டு: 80060; 160060. 
reasonableness check : சரி 
நிலைச்‌ சோதனை : பெரும்‌ 
பிழை எதுவும்‌ நிகழ்ந்துள்ளதா 


பபபல ட்ப ப ட்ட்ட்டட . பப்ட்ட்ட் டப்ப ட்டபமபயய ப்‌ 


reasonable test 


என்பதைக்‌ கண்டுபிடிப்பதற்‌ 
காகச்‌ செய்முறைப்படுத்திய 
தரவுகளில்‌ சோதனைகள்‌ நடத்து 
வதற்கான உத்தி. உள்ளிருக்கும்‌ 
தரவு கோடுகள்‌ மேல்‌:-&ழ்‌ 
வரம்புகளைக்‌ காட்டுகின்ற 
னவா என்பதை செயல்முறைப்‌ 
படுத்தும்‌ நிரல்கள்‌ சரிபார்க்‌ 
கின்றன; தரவுகள்‌ நியாயமாக 
இல்லை என்றால்‌ அதனைச்‌ 
சீர்செய்ய நடவடிக்கை மேற்‌ 
கொள்கின்றன. 


reasonable test : சரிநிலைச்‌ 
சோதனை : ஒரு மதிப்பளவு 
இயல்பான அல்லது தருக்க 
முறையான அளவெல்லைக்‌ 
குள்‌ இருக்கிறதா என்பதை தர்‌ 
மானிப்பதற்கான ஒரு வகைச்‌ 
சோதனை. புற ஒலியையும்‌ உட்‌ 
பாட்டுப்‌ பிழைகளையும்‌ கண்டு 


பிடிப்பதற்கான மின்னணுச்‌ 
சைகைகளின்மூலம்‌ இது 
செய்யப்படுகிறது. 


reassembling : மறு செப்பனீடு. 


reboot புத்தியக்கம்‌; மறு 
தொடக்கம்‌; மறு ஆரம்பம்‌: ஒரு 
கணினியில்‌ வன்பொருள்‌/மென்‌ 
பொருள்‌ செயலிழப்பு ஏற்படும்‌ 
போது, அதனை எக்கித்தள்ளி 
மீண்டும்‌ செயற்படுமாறு 
செய்தல்‌. இது பெரும்பாலும்‌ 
மனிதர்‌ தலையீட்டின்மூலம்‌ 
நடைபெறுறெது. 


1222 


recognizing exceptions 


606146 : செய்தி ஏற்பு : செய்தி 
அனுப்புபவர்‌ அனுப்பும்‌ செய்தி 
களை வாங்கிக்‌ கொள்ளுதல்‌. ' 
Receive Only (8௦) : ஏற்பு 
மட்டும்‌ விசைப்பலகை 
இல்லாத முனையங்கள்‌ மற்றும்‌ 
பிற சாதனங்களின்‌ படிப்பதற்கு 
மட்டுமேயான திறம்பாடுகளைக்‌ 
குறிக்கும்‌ சொல்‌. இது 'அனுப்ப 
மட்டும்‌' என்பதிலிருந்து வேறு 
பட்டது. 

receiver : வாங்கி ; பெறுநர்‌ : 
அனுப்புபவரால்‌ அனுப்பப்‌ 
படும்‌ செய்தியைப்‌ பெறுபவர்‌. 


recharge : மறு மின்னேற்றம்‌. 
ரecii€nt : பெறுபவர்‌; பெறுநர்‌. 


rec.newsgroups : ரெக்‌.நியூஸ்‌ 
குரூப்ஸ்‌ : யூஸ்நெட்‌ செய்திக்‌ 
குழுக்களில்‌ 180. படிநிலையில்‌ 
ஓர்‌ அங்கம்‌. £௪. என்னும்‌ முன்‌ 
னொட்டால்‌ குறிக்கப்படும்‌. 
இத்தகைய செய்திக்‌ குழுக்களில்‌ 
மனமகிழ்‌ நடவடிக்கைகள்‌, 
பொழுதுபோக்கு மற்றும்‌ கலை 
தொடர்பான கலந்துரையாடல்‌ 
கள்‌ நடைபெறும்‌. 


ரe௦கt : மறுபூச்சு. 


recognition, voice குரல்‌ 
அறிதல்‌. 
recognizing exceptions : விதி 


விலக்குக்காணும்‌ செய்முறைகள்‌. 


recompile 


ரeco௱றரி€ : மறுதொகுப்பு : 
தவறு கண்டறிந்த பிறகு 
அல்லது செயல்‌ முறையை 
வேறொரு, வகைக்‌ கணினியில்‌ 
இயக்குவது அவசியமாகிற 
போது, ஒரு செயல்முறையை 
மீண்டும்‌ தொகுத்தமைத்தல்‌. 
reconnection : மறு இணைப்பு; 
மீள்‌ இணைப்பு. 


reconstruction : மறுகட்டுமானம்‌; 
மறு உருவாக்கம்‌ : ஒரு தரவு 
தளப்‌ பொறியமைவில்‌, தரவு 
கள்‌ சீர்குலைக்கப்பட்ட அல்லது 
அழிந்துபோன பிறகு, அந்தப்‌ 
பொறியமைவை மீண்டும்‌ 
அதன்‌ முந்திய நிலைக்குச்‌ ரர்‌ 
படுத்திக்‌ கொண்டுவருதல்‌. 
12௦௦10 : பதிவேடு ; குறிப்பேடு; 
பதிவு; குறிப்பு; பதிவுக்‌ குறிப்பு : 
ஒரே அலகாகக்‌ கருதப்படும்‌ 
தரவுவின்‌ தொடர்புடைய 
இனங்களின்‌ தொகுதி. ஒரு தரவு 
தளத்தின்‌ ஒவ்வொரு இனத்தை 
யும்‌ பற்றிய விவரிப்பு, ஒன்று 
அல்லது அதற்கு மேற்பட்ட 
புலங்களைக்‌ கொண்ட ஒரு பதி 
வேட்டின்‌ மூலம்‌ குறிக்கப்படு 
றது. எடுத்துக்காட்டு : ஓர்‌ 
அகராதியில்‌ அல்லது தொலை 
பேசி விவரக்‌ குறிப்பேட்டில்‌ 
அன்றாடம்‌ புதிய இனத்தைச்‌ 
சேர்த்தல்‌. 

record, addition : சேர்ப்பு ஏடு. 


1223 


recording density 


record chain : ஆவணச்‌ சங்கிலி : 
ஒரு கணினிக்‌ கோப்பிலுள்ள ஓர்‌ 
உள்முகப்பட்டியலாக ஒருங்கே 
அமைந்துள்ள ஆவணங்களின்‌ 
ஒரு தொகுதி. இவை, சங்கிலி 
அல்லது சுட்டு முனை முகவரி 
எண்கள்‌ மூலம்‌ தருக்க முறை 
யில்‌ பிணைக்கப்பட்டுள்ளன. 
record ௦௦பார்‌ : பதிவேடுகளின்‌ 
எண்ணிக்கை : கணினி ஆவணங்‌ 
களின்‌ உட்பாடு அல்லது 
வெளிப்பாடு பற்றிய எண்ணிக்‌ 
கையின்‌ ஒரு கட்டுப்பாட்டு 
மொத்தம்‌. ஒரு பதிவுக்‌ கணக்‌ 
இனை கணினியால்‌ உருவாக்கப்‌ 
பட்ட கணக்குடன்‌ ஒப்பிட்டுப்‌ 
பார்த்து தரவுகளை இழக்காமல்‌ 
பாதுகாக்கலாம்‌. 

record, data : தரவு ஏடு 

record format : ஏட்டு வடிவம்‌. 


record, fixed length : நிலை நீள 
ஏடு. 

record head : பதிவு முனை : 
நாடாப்‌ பதிவகமுள்ள கணினி 
யில்‌, நாடாவில்‌ தரவுவை 
எழுதும்‌ சாதனம்‌. சில நாடாக்‌ 
கணினிகளில்‌ படிக்கும்‌ முனை 
யிலேயே பதிவு முனையும்‌ 
இணைக்கப்பட்டிருக்கும்‌. 
recording button : பதிவுக்‌ 
குமிழ்‌;பதிவுப்‌ பொத்தான்‌. 
recording density : செறிவுத்‌ 
திறன்‌ பதிவு செய்தல்‌ ; பதிவு 


erase வ அவ ப்ப பட ப பவட ப ப பல்வே அ பவ க ள்‌ வளவ வன்க்‌ 


recording layout 


அடர்த்தி : ஒரு நீட்டளவை 
அல்லது பரப்பளவு அலகில்‌ 
சேமிப்பதற்கு அடங்கியுள்ள 


பயனுள்ள சேமிப்பகச்‌ ற்றங்‌ . 


களின்‌ எண்ணிக்கை. எடுத்துக்‌ 
காட்டு : ஒரு காந்த நாடாவில்‌ ஓர்‌ 
அங்குல நீளத்தில்‌ அடங்கியுள்ள 
எழுத்துகளின்‌ எண்ணிக்கை; 
ஒரு வட்டின்‌ ஒற்றை இடைப்‌ 
பரப்பில்‌ ஒர்‌ அங்குலத்தில்‌ 
அடங்கியுள்ள துண்மிகளின்‌ 
எண்ணிக்கை. பொதுவாகக்‌ 
காந்தநாடாச்‌ செறிவுத்திறன்‌ 
அளவுகள்‌: ஓர்‌ அங்குலத்திற்கு 
800, 1600, 6250 (மூ. 


பதிவு இட 


recording layout : 
அமைப்பு. 


recording software suite : ஒலிப்‌ 


பதிவு மென்பொருள்‌ தொகுப்பு. 


record key : ஆவண விடைக்‌ 
குறிப்பு: ஓர்‌ ஆவணத்திலுள்ள 
அந்த ஆவணத்தைக்‌ குறிப்பாக 
அடையாளங்‌ காட்டுவதற்‌ 
காகவுள்ள ஒரு கட்டுப்பாட்டுப்‌ 
புலம்‌. கோப்பின்‌ அமைப்புக்‌ 


காரணி. 


record layout : பதிவேட்டுக்‌ 
கட்டமைவு : அமைப்பிகளின்‌ 
வடிவளவு, வரிசைமுறை உட்‌ 
பட, ஒரு பதிவேட்டில்‌ தரவுக்‌ 
கூறுகளை வரிசைப்படுத்திக்‌ 
கட்டமைவு செய்தல்‌. 


1224 


record new macro 


16௦00 (சாரு : பதிவேட்டு நீளம்‌ : 
ஒரு பதிவேட்டின்‌ வடிவளவின்‌ 
அளவீடுகள்‌. இவை பொது 
வாகச்‌ சொற்கள்‌, எண்மிகள்‌, 
எழுத்துகள்‌ போன்ற அலகு 


களில்‌ குறித்துரைக்கப்‌ 
பட்டிருக்கும்‌. 

record locking : ஏடு பூட்டல்‌ : 
பெரும்பாலும்‌ பகிர்ந்தமை 


தரவுத்‌ தளம்‌ அல்லது பல்‌ 
பயனாளர்‌ தரவுத்‌ தளங்களில்‌, 
ஒன்றுக்கு மேற்பட்ட பயனாளர்‌ 
கள்‌ ஒரே நேரத்தில்‌ ஓர்‌ அட்‌ 
டவணையிலுள்ள ஓர்‌ ஏட்டில்‌ 
எழுதுவதைத்‌ தடுப்பதற்கான 
ஓர்‌ ஏற்பாடு. முதலில்‌ அந்த 
ஏட்டினை அணுகும்‌ பயனாளர்‌ 
அதனைப்‌ பூட்டிவிட்டால்‌ வேறு 
பயனாளர்கள்‌ அணுக முடியாது. 
record management : ஏட்டு 
மேலாண்மை. 


record manager பதிவு 
மேலாளர்‌; பதிவு முகமையாளர்‌; 
பதிவேட்டு மேலாளர்‌ : 'கோப்பு 
மேலாளர்‌: (File Manager) என்‌ 
பதற்கு இன்னொரு சொல்‌. 


record ஈark : ஆவணக்‌ குறி : 
ஓர்‌ ஆவணத்தின்‌ முடிவினைக்‌ 
காட்டப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
அடையாளக்‌ குறி. 


record new macro : 


புதிய 
குறுமம்‌ பதிவுசெய்‌, 


record number 


record number : பதிவேட்டு 
எண்‌ ஒவ்வொரு புதிய 
பதிவேடும்‌ உருவாக்கப்படும்‌ 
போது அதற்குத்‌ தானாகவே 
குறித்தளிக்கப்படும்‌ எண்‌. 
எடுத்துக்காட்டு : சுட்டு எண்‌. 
இதனைப்‌ பயன்படுத்துபவர்‌ 
அறிந்திருப்பார்‌. 

records management : பதி 
வேட்டு மேலாண்மை : ஓர்‌ 
அமைவனத்தின்‌ ஆவணங்களை 
உருவாக்குதல்‌, பேணிவருதல்‌, 
காலாந்திர முறையில்‌ அழித்து 
விடுதல்‌ போன்ற காப்புப்‌ பணி 
களைச்‌ செய்தல்‌. 

record structure : ஏட்டுக்‌ கட்ட 
மைப்பு : ஓர்‌ ஏட்டில்‌ இடம்‌ 
பெறக்கூடிய புலங்களின்‌ 
பட்டியல்‌, ஒவ்வொரு புலமும்‌ 
ஏற்கக்கூடிய மதிப்புகளின்‌ 
வரையறைகள்‌ உட்பட. 
recover : மீட்பு : ஒரு செய 
லிழப்புக்குப்‌ பிறகு செயல்‌ 
முறையைத்‌ தொடர்ந்து நிறை 
வேற்றுதல்‌. ஒரு சிக்கலைச்‌ 
சமாளித்தல்‌. 

recoverable error : மீட்கத்தக்க 
பிழை : ஒரு செயல்முறையில்‌ 


ஏற்படும்‌ பிழையைக்‌ 
கண்டறிந்து, திருத்தம்‌ செய்து, 
செயல்முறைச்‌ செயற்‌ 


பாட்டினைத்‌ தொடரக்கூடிய 
பிழை. 


1225 


rectangular coordinate 


ரல : மீட்சி; மீட்பு : இழக்‌ 
கப்பட்ட தரவுவை மீட்டெடுத்‌ 
தல்‌. கணினியில்‌ பழுதேற்‌ 
பட்டதால்‌ பிழையாகிப்போன, 
முரண்பட்டுப்போன தரவுவை 
சரியாக்குதல்‌. வட்டு அல்லது 
நாடாவில்‌ முன்பே எடுத்து 
வைக்கப்பட்ட காப்பு நகலி 
லிருந்து, இழக்கப்பட்ட தரவு 
மீட்கப்படுவதையும்‌ குறிக்கும்‌. 


Recreational Software Advisory 
Council : பொழுதுபோக்கு 
மென்பொருள்‌ ஆலோசனைக்‌ 
கழகம்‌ : 1994 ஆம்‌ ஆண்டின்‌ 
இறுதியில்‌, மென்பொருள்‌ 
வெளியீட்டாளர்‌ சங்கம்‌ (Software 
Publishers Association) தலைமை 
யில்‌ ஆறு வணிக அமைப்புகள்‌ 
இணைந்து உருவாக்கிய ஒரு 
சுயேச்சையான ஆதாய 
நோக்கில்லா அமைப்பு. 


rectangular coordinate system : 


செவ்வக ஆயத்தொலைவுப்‌ 
பொறியமைவு ஒரு சம 
தளத்திலுள்ள ஓவ்வொரு 


புள்ளிக்கும்‌, ஆயத்தொலைவு 
கள்‌ எனப்படும்‌ இரண்டு எண்‌ 
களைக்‌ கொடுத்து ஒரு 
முகவரியை அளிக்கின்ற பொறி 
யமைவு. இதுவும்‌, "கார்ட்டீசியன்‌ 
ஆயத்தொலைவுப்‌ பொறி 
யமைவு" (Cartesian ‘Coordinate 
(னா) என்பதும்‌ ஒன்றே. 


அப ப ப(ப|''டடடடடடபபபயயயயயய வையை 


rectifier 


ரectரீi€ : மின்மாற்றி; திருத்தி : 
மாற்று மின்னோட்டத்தை நேர்‌ 
மின்னோட்டமாக மாற்றுகிற 
மின்னியல்‌ சாதனம்‌. 

6000 : ரெக்டூ; வலப்பக்கம்‌; 
ஒற்றைப்படையெண்‌ பக்கம்‌ : 
ஒன்றையொன்று பார்த்துக்‌ 
கொண்டிருக்கும்‌ இரு பக்கங்‌ 
களில்‌ வலது பக்கத்தைக்‌ 
குறிக்கும்‌. பெரும்பாலும்‌ பக்க 
எண்‌ ஒற்றைப்‌ படையெண்‌ 
கொண்டதாக இருக்கும்‌. 
recurring costs தொடர்‌ 
செலவுகள்‌ : அலுவலர்‌ வழங்கடு, 
சாதனங்கள்‌ வாடகை, கணினி 
யமைவுடன்‌ தொடர்புடைய 
அலுவலகச்‌ செலவுகள்‌ போன்ற, 
ஒரே சமயத்தில்‌ செய்யப்படாத, 
தொடர்ச்சியாகச்‌ செய்யப்பட 
வேண்டிய செலவினங்கள்‌. 


ரபாகர : தொடர்‌ செயற்பாடு 
கள்‌; மீள்நிகழ்வு; மறு சுழற்சி : 
செயற்பாடுகளில்‌ அல்லது 
கட்டளைகளில்‌ ஒன்று, முழுத்‌ 
தொகுதியின்‌ பெயரில்‌ 
குறித்துரைக்கப்பட்டுள்ள செயற்‌ 
பாடுகளின்‌ அல்லது செயல்முறை 
கட்டளைகளின்‌ தொகுதி. ஒரே 
செயற்பாடுகளைத்‌ தொடர்ந்து 
திரும்பத்‌ திரும்பச்‌ செய்தல்‌. 

ரeபாகரe : தொடர்நிகழ்வான; 
மறு சுழற்சி : இரும்பத்‌ திரும்ப 
நிகழ்வதற்கான உள்ளார்ந்த 


1226 


Recycle Bin 


அமைவுடைய ஒரு செய்முறை. 
ஒவ்வொரு மறுநிகழ்வும்‌, 
முந்திய மறுநிகழ்வின்‌ விளை 
வினைப்‌ பொறுத்து அமையும்‌. 


recursive procedure : தொடர்‌ 
நிகழ்வு; மறுசுழற்சி முறை : '.' 
என்ற நடைமுறை தன்னை 
நிறைவேற்றும்போது தன்னையே 
அல்லது '8'என்ற மற்றொரு 
நடைமுறையை அழைத்தல்‌; 
அந்த '8' நடைமுறை, '4' நடை 
முறையை அழைத்தல்‌. 
recursive subroutine : தொடர்‌ 
நிகழ்வுத்‌ துணைவாலாயம்‌ ; மறு 
சுழற்சி துணை வாலாயம்‌ 
தன்னையே அழைக்றெ அல்லது 
மற்றொரு துணை வாலாயத்தை 
அழைக்கிற துணை வாலாயம்‌. 
இரண்டாவது துணைவாலாயம்‌, 
முதல்‌ துணை வாலாயத்தை 
அழைக்கும்‌. 

recy : மறுசுழற்சி; மீள்சுழற்சி 
முறை. 

Recycle Bin : மீட்சித்‌ தொட்டி; 
ரீசைக்கிள்‌ பின்‌ : விண்டோஸ்‌ 
95/98 இயக்க முறைமையில்‌ 
உள்ள ஒரு கோப்புறை. விண்‌ 
டோஸின்‌ முகப்புத்‌ திரையில்‌ 
(Desktop) ஒரு குப்பைத்‌ தொட்டி 
போன்ற சின்னத்துடன்‌ இது 
காட்சியளிக்கும்‌. ஒரு கோப்‌ 
பினை நீக்க வேண்டுமெனில்‌, 
அதனை சுட்டி மூலம்‌ இழுத்துக்‌ 


Red Book 


கொண்டு வந்து இத்தொட்டி 
மில்‌ போட்டு விடலாம்‌. 
இங்குள்ள கோப்புகள்‌ உண்மை 
யில்‌ வட்டிலிருந்து நீக்கப்படுவ 
தில்லை. நீக்கப்பட்ட கோப்பு 
மீண்டும்‌ வேண்டுமெனில்‌ இக்‌ 
கோப்புறையிலிருந்து மீட்டுக்‌ 
கொள்ளலாம்‌. மீட்புத்‌ தொட்டி 
யிலுள்ள கோப்புகளை ஒட்டு 
மொத்தமாக நீக்கவும்‌, ஒரு 
குறிப்பிட்ட கோப்பினை நிரந்‌ 
தரமாக நீக்கிவிடவும்‌ வழி 


முறைகள்‌ உள்ளன. 


Red Book : சிவப்புப்‌ புத்தகம்‌; 
செம்புத்தகம்‌; செந்நூல்‌ : 
அமெரிக்க அரசின்‌ தேசியப்‌ 
பாதுகாப்பு முகமை உருவாக்‌ 
கிய தர வரையறை ஆவணங்‌ 
கள்‌ இவ்வாறு அழைக்கப்படு 
இன்றன. நம்பத்தகுந்த கணினி 
அமைப்புகளின்‌ மதிப்பாய்வு 
அடிப்படையின்‌ நம்பத்தகுந்த 
பிணையப்‌ பொருள்‌ விளக்கம்‌ 
என்பது இப்புத்தகத்தின்‌ 
தலைப்பு. (Trusted Network 
Interpretation of the Trusted 
Computer System Evaluation 
Creferia). நம்பத்தகுந்த பிணைய 
பொருள்விளக்கம்‌ என்கிற 
ஆவணமும்‌ உண்டு. கணினி 
அமைப்புகளை 41 முதல்‌ 0 
வரை தரப்படுத்துவதற்கான 
வரையறுப்புகள்‌ இப்புத்தகத்‌ 
இல்‌ உள்ளன. 41 என்பது மிக 


1227 


redlining 


வும்‌ பாதுகாப்பானது. 0 என்பது 
பாதுகாப்பற்றது. மிகவும்‌ உயிர்‌ 
நாடியான தரவுவைப்‌ பாது 
காப்பதில்‌ ஒரு கணினிப்‌ 
பிணையத்துக்கிருக்கும்‌ திறனை 
இத்தரவரிசை குறிக்கிறது. 

red- green: blue monitor 
சிவப்பு-பச்சை - நீலத்‌ திரை 
யகம்‌ : மிக உயர்ந்த வண்ணச்‌ 
செறிவுடைய காட்சி அலகு. 


redirection : திசை மாற்றம்‌; 
நெறிமாற்றம்‌ : தரவுகளை அதன்‌ 
இயல்பான இலக்கிலிருந்து 


இன்னொரு இலக்குக்கு நெறி 
மாற்றி அனுப்புதல்‌. எடுத்துக்‌ 
காட்டாக, அச்சடிப்பிக்குப்‌ 
பதிலாக ஒரு வட்டுக்கோப்புக்கு 
அல்லது ஒரு உள்முக வட்டி 
லிருந்து ஒரு பணிய வட்டுக்கு 
மாற்றுதல்‌. 

redirector : திசைமாற்றி; நெறி 
மாற்றி : ஓர்‌ உள்முகப்பகுதி 
இணையத்தில்‌ (LAN) தரவுகளைக்‌ 
கேட்கும்‌ பணி நிலையத்தின்‌ 
வேண்டுகோளை ஒரு 
பணியத்துக்கு (66௩௨) அனுப்பி 
வைக்கிற மென்பொருள்‌. 
redlining செங்கோடிடல்‌; 
சிவப்புக்‌ கோடிடல்‌; . மாற்றம்‌ 
பதிகை : சொல்‌ செயலி மென்‌ 
பொருளில்‌ இருக்கும்‌ ஒரு 
வசதி. ஓர்‌ ஆவணத்தை 
ஒன்றுக்கு மேற்பட்டோர்‌ பயன்‌ 


த த த பட்டய டட டடடடப் ட்டம்‌ 


redo 


படுத்த வேண்டிய சூழ்நிலை 
யில்‌, ஒருவர்‌ செய்யும்‌ மாற்றங்‌ 
கள்‌ புதிய சேர்ப்புகள்‌ நீக்கல்கள்‌ 
ஆகியவை அடையாளமிட்டுக்‌ 
குறித்து வைக்கப்படுகின்றன. 
ஓர்‌ ஆவணம்‌ உருவாக்கப்‌ 
படுகையில்‌ நிகழும்‌ அனைத்து 
மாற்றங்களையும்‌ குறித்து 
வைப்பதே இதன்‌ நோக்கம்‌. 
£60௦ : தவிர்த்தது செய்‌; திரும்பச்‌ 
செய்‌; விட்டதைச்‌ செய்‌. செய்தது 
தவிர்த்திருப்பின்‌ (பாம்‌), தவிர்த்‌ 
ததை மீண்டும்‌ செய்வதற்கான 
கட்டளை. 


ரப : குறை; அளவு குறை : 
வரைகலைப்‌ பயனாளர்‌ இடை 
முகத்தில்‌, பெரும்பாலாகப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ சாளரத்தின்‌ 
அளவினைக்‌ குறைத்தல்‌. 
தலைப்புப்‌ பட்டையில்‌ அதற்‌ 
கென உரிய பொத்தானை 
அழுத்த வேண்டும்‌ அல்லது 
சுட்டியின்‌ குறியை சாளரத்தின்‌ 
எல்லையில்‌ வைத்து, சுட்டிப்‌ 
பொத்தானை அழுத்தி விரலை 
எடுக்காமல்‌ சாளர அகல உயரங்‌ 
களை மாற்றியமைக்கலாம்‌. 


reduced font : அளவு குறைந்த 
எழுத்து; சிறிய எழுத்து. 


retin : குறைப்பு : பதிவேடு 


களின்‌ நீளத்தைக்‌ குறைப்‌ 
பதற்காகக்‌ காலிப்‌ புலங்களை 
ஒழித்தல்‌ அல்லது தேவையற்ற 


1228 


redundant code 


தரவுகளை நீக்குதல்‌ மூலம்‌ 
கணினிச்‌ சேமிப்பக அளவை 
மிச்சப்படுத்தும்‌ செய்முறை. 


ruc : மிகைமை; மிகை 
யாக்கம்‌ : 1. ஒரு பொறி 
யமைவில்‌ ஒருகூறு தவறாக 
இயங்கும்போது, அந்தப்‌ பொறி 
யமைவு செயலிழந்து போவதைத்‌ 
தடுப்பதற்காக ஒரு கூறினை 
இரட்டிப்பாக்குதல்‌. 2. பல்வேறு 
கோப்புகளிடையே தரவுகளைத்‌ 
திரும்ப இடம்பெறச்‌ செய்தல்‌. 
இது சில சமயம்‌ தேவையாக 
இருக்கும்‌, ஆனால்‌, பெரும்‌ 
பாலும்‌ விரும்பத்‌ தக்கதன்று. 


redundancy check : மிகைமைச்‌ 
சரிபார்ப்பு : ஒரு செய்தியைத்‌ 
தெரிவிப்பதற்குத்‌ தேவைப்‌ 
படும்‌ குறைந்த எண்ணிக்கை 
யைவிட அதிக அளவில்‌ துண்மி 
களை அல்லது எழுத்துகளை 
மாற்றிச்‌ சரிபார்த்தல்‌. இந்தக்‌ 
கூடுதல்‌ துண்மிகள்‌ அல்லது 
எழுத்துகள்‌ சரிபார்க்கும்‌ 
நோக்கங்களுக்காகத்‌ இட்ட 
மிட்டுச்‌ செருகப்பட்டிருக்கும்‌. 
redundancy code : மிகைமைக்‌ 
குறிமுறை. 

redundant code : மிகைமைக்‌ 
குறியீடு : கூடுதலான சரிபார்ப்புத்‌ 
துண்மி கொண்டுள்ள இரும 
குறியீடிட்ட பதின்ம மதிப்பளவு. 


redundant data 

redundant data : மிகைத்‌ தரவு : 
ஓர்‌ அமைவனத்நிற்கு இனி 
மேலும்‌ தேவைப்படாதிருக்கிற 
தரவு அல்லது அதைவிடத்‌ 
துல்லியமான அல்லது புதுமை 
யான தரவுகளினால்‌ நீக்கம்‌ 
செய்யப்பட்ட தரவுகள்‌. 


redundant information : 
மிகைச்செய்தி விவரம்‌ : ஒரு 
தரவுவின்‌ சாரம்‌ பல்வேறு 
வழிகளில்‌ தெரியும்‌ வகையில்‌ 
தெரியப்படுத்தப்படும்‌ செய்தி. 


122! : சுருள்‌. 


reengineer : மறுசிந்தனை; மறு 
வரையறை : வழக்கமாகப்‌ பின்‌ 
யற்றிவந்த செயல்முறைகளில்‌, 
செயல்பாடுகளில்‌ ஒரு மாற்றம்‌ 
கொண்டு வருவதற்கான மறு 
சிந்தனை. கணினி அமைப்பு 
களின்‌ சூழலில்‌ இதன்‌ பொருள்‌, 
இதுவரை ஆற்றிவந்த பணி 
கவின்‌ செயல்முறையை மாற்றி 
யமைத்தல்‌ - புதிய தொழில்‌ 
நுட்பத்தின்‌ பலன்களை முற்றாக 
நுகரவேண்டும்‌ என்பதே 
நோக்கம்‌. 

reengineering ‘: மறுசிந்தனை; 
மறு வரையறுப்பு; மீட்டுருவாக்‌ 
கம்‌ : 1. ஒரு மென்பொருளைப்‌ 
பொறுத்தவரை அதன்‌ பல 
வீனங்களைக்‌ களைந்து கூடு 
தலான பயன்களைச்‌ சேர்த்து 
அதனை வலுவுள்ளதாக்குதல்‌. 


1229 


reentrant subroutine 


5. நிறுவன மேலாண்மையைப்‌ 
பொறுத்தவரை உலகப்‌ 
பொருளாதாரச்‌ சூழலில்‌ எதிர்‌ 
கொள்ள வேண்டிய சவால்‌ 
களைச்‌ சமாளிப்பதற்கும்‌ விரி 
வடைந்து கொண்டே செல்லும்‌ 
தொழிலாளர்‌ கூட்டத்தைத்‌ 
திறமையாக மேலாண்மை செய்‌ 


யவும்‌ தரவு தொழில்‌ நுட்பக்‌ 


கோட்பாடுகளைக்‌ செயல்‌ 
முறைப்படுத்துதல்‌.. 
| ரானா : மறுபதிவு; மீள்‌ நுழை : 


; இரண்டு அல்லது: அவற்றுக்கு 


மேற்பட்ட சுதந்திரமான செயல்‌ 
முறைகளினால்‌ ஒரே சமயத்தில்‌ 
ப.யன்படுத்தப்படுகிற ஒரு 


வாலாயம்‌ தொடர்புடையது. 


reentrant code : மறுபதிவுக்‌ 
குறியீடு : எத்தனை பயனாளர்‌ 
விரும்பினாலும்‌ அத்தனை 
பேரும்‌ ஒரே சமயத்தில்‌ 
பகிர்ந்து கொள்ளக்கூடிய, 
இணைப்பி உருவாக்கிய எந்திர 
மொழிச்‌ செயல்முறைகள்‌. 

reentrant subroutine : .மறு 
பதிவுத்‌ துணைவாலாயம்‌ : ஒரு 
பன்முகச்‌ செயல்முறைப்‌ 
படுத்தும்‌ பொறியமைவில்‌, பல 
செயல்முறைகள்‌ பகிர்ந்து 
கொள்றெ உள்முகச்‌ . சேமிப்‌ 
பகத்தில்‌ ஒரேயொரு படி 
மட்டுமே இருக்கிற ஒரு துணை 


வாலாயம்‌. 


அ அ அப பபப ப —————— 


reference’ 


reference’ : குறிப்பி! : 9+ நிர 
லாக்க மொழியில்‌ ஒரு தரவு 
இனம்‌. குறிப்பியை அறிவிக்கும்‌ 
போதே அதில்‌ ஒரு மாறிலியின்‌ 
மூலம்‌ தொடக்கமதிப்பிருத்த 
வேண்டியது கட்டாயம்‌. அந்த 
மாறிலியின்‌ மாற்றுப்‌ பெயராக 
அக்குறிப்பி செயல்படும்‌. 
அதாவது மாறிலிக்குப்‌ பதிலாகக்‌ 
குறிப்பியையே பயன்படுத்திக்‌ 
கொள்ளலாம்‌. (எ-டு. டா - 25; 
ரt& ர £ ௩) ॥ என்பது பா! என்னும்‌ 
தரவினத்தில்‌ ஒரு மாறிலி. £ 
என்பது ॥-ஐக்‌ குறிக்க உரு 
வாக்கப்பட்டுள்ள குறிப்பி. C௦! 
எர; என்று கட்டளை அமைத்‌ 
தால்‌ 25 என (£-ன்‌. மதிப்பு) 


காட்டும்‌. ॥-ன்‌ மாற்றுப்‌ பெயர்‌. 


போல £ செயல்படும்‌. 2. # 
ஜாவா, சி மொழிகளில்‌ ஓர்‌ இனக்‌ 
குழுவில்‌ (01258) உருவாக்கப்‌ 
படும்‌ இனப்‌ பொருளை (006200) 
குறிப்பதற்குப்‌ பயன்படும்‌ 
மாறிலி (/212016). குறிப்பி, 
அடுக்கை நினைவகத்திலும்‌, 
இனப்பொருள்‌, குவியல்‌ (Heap) 
நினைவகத்திலும்‌ உருவாக்கப்‌ 
படுகிறது. சி - மொழியிலுள்ள 
சுட்டுக்கு (Pointer) இணையற்றது. 
reference’ : குறிப்பு .: ஒரு 
கோவையில்‌ (கா) உள்ள 
உறுப்பு அல்லது ஒர்‌ எட்‌ 
டிலுள்ள ஒரு புலம்‌ போன்ற 
ஏதேனும்‌ ஒரு மாறிலியை 
அணுகுவதற்குப்‌ பயன்படுவது. 


1230 


referential integrity 


reference address : மேற்கோள்‌ 
முகவரி; குறிப்பு முகவரி. 
reference beam : ஆய்வுக்‌ கற்றை. 
reference.COM : ரெபரன்ஸ்‌. 
காம்‌ : இணையத்திலுள்ள தேடு 
பொறி. 1,50,000க்கு மேற்பட்ட 
யூஸ்நெட்‌ செய்திக்‌ குழுக்கள்‌, 
அஞ்சல்‌ பட்டியல்கள்‌, வலை 
மன்றங்கள்‌ ஆகியவற்றின்‌ முக 
வரிகளைச்‌ சேமித்து 
வைத்துள்ள தளம்‌. முகவரி : 
www reference.com. 

reference edge : பொருந்து முனை. 
reference parameter : குறிப்பு 
அளபுரு : ஒரு துணை நிரல்‌ 
கூறினை ($யம்‌-ர௦ப£றe) அல்லது 
ஒரு செயற்கூறினை ({பாஎt0॥) 
அழைக்கும்போது ஒரு மாறி 
யின்‌ வெளிப்படையான மதிப்‌ 
பினை அளபுருவாக அனுப்பி 
வைப்பதற்குப்‌ பதிலாக மாறிலி 
யின்‌ முகவரியை அளபுருவாக 
அனுப்பிவைத்தல்‌. 

reference type : குறிப்பு இனம்‌. 
reference variables : பொருந்து 
மாறிலிகள்‌; குறிப்பு மாறிலிகள்‌. 
referential integrity : சுட்டுமுறை 
முழுமையாக்கம்‌ : தொடர்புறு 
தரவுத்‌ தள மேலாண்மையில்‌, 
ஓவ்வொரு அயல்விடைக்‌ 
குறிப்பு ஒரு அடிப்படை 
விடைக்‌ குறிப்பினைக்‌ 
கொண்டிருக்கும்‌ வகையில்‌ உள்‌ 
முகமாக அமைந்த பாதுகாப்பு. 


a வை வவ வைக கை கை கைக கைக கணை வவைகைை சைகை யையை கையா 


reflectance 


reflectance : பிரதிபலிப்பி : 
ஒளியியல்‌ நுண்ணாய்வில்‌, ஓர்‌ 
எழுத்துக்குக்‌ குறித்தளிக்கப்‌ 
பட்டுள்ள மதிப்பளவு அல்லது 
பின்னணியுடன்‌ ஒப்பிடுவதற்‌ 
கான மையின்‌ வண்ணம்‌. 


reflectance ink : பிரதிபலிப்பி 


மை; எதிரொளிர்வு மை : ஒளி 
யியல்‌ நுண்ணாய்வில்‌, ஒரு 
பிரதிபலிப்புத்‌ திறனுடைய 


மை. இது, ஒரு குறிப்பிட்ட ஒளி 
யியல்‌ எழுத்துப்படிப்பிக்கான 
ஏற்றுக்கொள்ளக்கூடிய காதெப்‌ 
பிரதிபலிப்புத்‌ திறனுக்கு ஏறத்‌ 
தாழ நெருக்கமாக இருக்கும்‌. 
reflected code : பிரதிபலிப்புக்‌ 
குறியீடு: 'பழுப்புக்‌ குறியீடு' 
(grey code) என்பதும்‌ இதுவும்‌ 
ஒன்றே. 

reflection mapping : பிரதி 
பலிப்பு படிவரைவு : கணினி 
வரைகலைகளில்‌ ஒரு 
பொருளின்‌ மீது பிரதிபலிப்பு 
களைத்‌ தூண்டுகிற ஓர்‌ உத்தி. 
reflective liquid-crystal display : 
பிரதிபலிக்கும்‌ நீர்மப்‌-படிகக்‌ 
காட்சி : நீர்மப்‌ படிகக்காட்சி 
யில்‌ ஒரு வகை. படிக்கும்‌ 
தெளிவை மிகுவிக்க ஓர 
அல்லது பின்புற ஒளியை பயன்‌ 
படுத்தாமல்‌, பிரதிபலிக்கும்‌ 
உள்ளுறை ஒளியைப்‌ பயன்‌ 
படுத்தும்முறை. ஆனால்‌ 


1231 


reflector 


இத்தகு காட்சித்‌ திரையை 
வெளிச்சத்தில்‌ பார்த்தால்‌ தெளி 
வாக இராது. எனவே அறைக்கு 
வெளியே திறந்தவெளியில்‌ 
பயன்படுத்த முடியாது. 


reflective routing : பிரதிபலிப்பு 
திசைவிப்பு விரிபரப்புப்‌ 
பிணையங்களில்‌, பிணைய 
வழங்கள்‌ கணினியின்‌ சுமை 
யைக்‌ குறைக்கும்‌ பொருட்டு 
தரவுகள்‌ பகிர்ந்தளிக்கப்‌ படுவ 
துண்டு. ஒரு பிரதிபலிப்பி நிரல்‌ 
மூலம்‌ இது நிறைவேற்றப்‌ 
படுகிறது. 

reflective spot : பிரதிபலிப்புப்‌ 
புள்ளி: ஒரு காந்த நாடாவின்‌ 
இரு முனைகளிலும்‌ வைக்கப்‌ 
பட்டுள்ள உலோகத்‌ தகடு. 
இதில்‌ நாடாவில்‌ ஏற்றப்‌ 
பட்டுள்ள ஒளி, ஓர்‌ ஒளி 
யுணர்வியில்‌ பிரதிபலித்து, 
நாடா முடிந்து விட்டதைக்‌ 
குறிக்கிறது. 

£641600 : பிரதிபலிப்பி : ஒரு 
பயனாளரிடமிருந்து சமிக்கை 
கிடைக்கப்‌ பெற்றவுடன்‌ பல 
பயனாளர்களுக்கு செய்தியை 
அனுப்பிவைக்கும்‌ ஒரு நிரல்‌. 
பொதுவகை பிரதிபலிப்பி 
களுள்‌ மின்னஞ்சல்‌ பிரதி 
பலிப்பி ஒன்று. ஒரு மின்னஞ்‌ 
சல்‌ இடைக்கப்பெற்றவுடன்‌ 
தன்னிடமுள்ள பட்டியலிலுள்ள 


TTT 


reformat 


அனைத்து முகவரிகளுக்கும்‌ 
அந்த அஞ்சலை திருப்பி 
அனுப்பி வைக்கும்‌. 

reformat மறு அசசுப்படி 
வாக்கம்‌; மறு படிவமாற்றம்‌ : 
தரவுவை ஒரு அச்சுப்‌ படிவத்‌ 
திலிருந்து இன்னொரு அச்சுப்‌ 
படிவத்திற்கு மாற்றுதல்‌. 
refraction ஒளி விலகல்‌ 
கோட்டம்‌ : ஒளி, வெப்பம்‌ 
அல்லது ஒலி வெவ்வேறு 
ஊடகங்களின்‌ வழி பாயும்‌ 
போது கோட்டமடைதல்‌. 


refresenrate : புதுப்பிப்பு வீதம்‌. 
refresh புதுப்பித்தல்‌ 

1. கணினித்‌ திரையிலுள்ள 
படிமம்‌ மாறாவிட்டாலும்‌, 
படக்குழலில்‌ பாஸ்பரஸ்‌ 
கதிரியக்கப்படாமல்‌ இருக்க, 
குறிப்பிட்ட: இடை வெளியில்‌ 
திரைக்காட்சி புதுப்பிக்கப்பட 
வேண்டும்‌. 2. இயங்கு நிலை 
நினைவகச்‌ (Dynamic Memory- 


DRAM) சிப்புகளில்‌ இருத்தி 
வைக்கப்பட்டுள்ள தரவு 
இழக்கப்படாமல்‌ இருக்க அடிக்‌ 


கடி புதுப்பிக்கப்பட வேண்டும்‌. 
நினைவகப்‌ பலகை 16யிலுள்ள 
ஒரு மின்சுற்று தானாகவே இந்தப்‌ 
பணி கூறினை செய்து முடிக்கும்‌. 
refreshable : புதுப்பிக்கத்தகு : 
ஒரு நிரல்‌ செயல்படுத்தப்படும்‌ 
போது, அந்நிரலின்‌ செயலாக்‌ 


1232 


refresh cycle 


கத்தைப்‌ பாதிக்காமல்‌, அந்நிரல்‌ 
பயன்படுத்திக்‌ கொண்டிருக்கும்‌ 
தரவுக்குப்‌ பாதிப்பு ஏற்படா 


மல்‌, நினைவகத்தில்‌ தங்கி 
யுள்ள அந்நிரலின்‌ கூறு 
ஒன்றினை வேறொன்றால்‌ 
பதிலீடு செய்யும்‌ வசதி. 

refresh circuitry புதுத்‌ 
தூண்டல்‌ மின்சுற்று நெறி : ஒரு 
காட்சித்திரையில்‌ காட்டப்‌ 


படும்‌ தரவுகளையும்‌, குறிப்‌ 
பின்றி அணுகும்‌ நினைவகத்‌ 
தில்‌ சேமித்துவைக்கப்பட்டு, 
படிப்படியாக மின்னேற்றத்தை 
இழந்து வரும்‌ தரவுகளையும்‌ 
மீட்டாக்கம்‌ செய்வதற்குத்‌ 
தேவையான மின்னணுவியல்‌ 
மின்சுற்று நெறி. 

refresh cycle : புதுப்பிப்புச்‌ 
சுழற்சி : இயங்குநிலை குறிப்‌ 
பின்றி அணுகு நினைவகச்‌ 
(DRAM) சில்லுகளில்‌ 1 என்னும்‌ 
இருமத்‌ தரவு பதியப்பட்டுள்ள 
நினைவக இருப்பிடங்களில்‌ 
சேமிக்கப்பட்டுள்ள மின்னூட்‌ 
டம்‌ இழக்கப்படாமல்‌ தக்க 
வைக்க அதனை அவ்வப்போது 
புதுப்பிக்க வேண்டும்‌. 
நினைவகக்‌ கட்டுப்படுத்தி மின்‌ 
கற்று, இதற்கான மின்துடிப்‌ 
பைக்‌ குறிப்பிட்டகால இடை 
வெளியில்‌ வழங்குகிறது. ஓவ்‌ 
வொரு மின்துடிப்பும்‌ ஒரு புதுப்‌ 
பிப்புச்‌ சுழற்சி ஆகும்‌. இத்‌ 


refresh display cycle 


தகைய புதுப்பித்தல்‌ இல்லை 
யெனில்‌ இயங்குநிலைக்‌ குறை 
கடத்தி ரேம்கள்‌ தன்னிடமுள்ள 
தரவுவை இழந்துவிடுகின்றன, 
கம்ப்யூட்டர்‌ இயக்கத்தை 
நிறுத்தும்போதும்‌, மின்சாரம்‌ 
துண்டிக்கப்படும்போதும்‌ பதியப்‌ 
பட்ட தரவு இழக்கப்படுவதைப்‌ 
போல. 

refresh display cycle : புதுத்‌ 
தூண்டல்‌ காட்சிச்‌ சுழற்சி : ஓர்‌ 
நெறியச்‌ சாதனத்தில்‌ காட்சி 
யாகக்‌ காட்டப்பட வேண்டிய 
நெறியங்களின்‌ வழியாக அடுத்‌ 
தடுத்து நுண்ணாய்வுகள்‌ 
அல்லது கடவுகள்‌ நடைபெறு 
வதற்கான நேரம்‌. ஓர்‌ எதிர்மின்‌ 
கதிர்க்‌ குழலின்‌ முகத்திலுள்ள 
எரியங்கள்‌, ஒவ்வொரு முறை 
யும்‌ அந்த எரியங்களிலிருந்து 
வரும்‌ சுடரொளியில்‌ ஏற்படும்‌ 
ஏற்றத்தாழ்வை அகற்றுவதற்‌ 
காகப்‌ புதிதாகத்‌ தூண்டிய 
விரைவு வேகத்தில்‌ ஒவ்வொரு 
முறையும்‌ நுழைவதன்‌ விளை 
வாக ஒளிவிடுகின்றன. இதனால்‌, 
உருக்காட்சி 1/30 அல்லது 1/60 
வினாடி நேரத்தில்‌ மறு உருவாக்‌ 
கம்‌ செய்யப்படுகின்றது. 
refreshing : புதுத்‌ தூண்டுதல்‌ : 
பயன்படுத்தாமலிருக்கும்போது 
சிதைந்துபோகும்‌ . அல்லது 
மறைந்துபோகும்‌ தகவல்களுக்‌ 
குப்‌ புத்துயிரூட்டுறெ அல்லது 


123 


refresh rate 


மீட்டாக்கம்‌ செய்கிற செய்‌ 
முறை. ஓர்‌ எதிர்மின்கதிர்க்‌ 
குழல்‌ திரையிலுள்ள எரியங்கள்‌, 
ஓர்‌ எலெக்ட்ரான்‌ கற்றையின்‌ 
மூலம்‌ இடைவிடாமல்‌ தூண்டப்‌ 
பட்டு ஒளிறாம்படி செய்யப்பட 
வேண்டும்‌. பொதுவாகச்‌ சுடர்‌ 
நடுக்கம்‌ ஏற்படுவதைத்‌ தடுப்‌ 
பதற்காக 30-60 Hz என்ற 
வீதத்தில்‌ உருக்காட்சி மறு ௨ரு 
வாக்கம்‌ செய்யப்பட வேண்டும்‌. 
அதேபோன்று, இயக்காற்றல்‌ 
வாய்ந்த நினைவகக்‌ கூறுகள்‌, 
அவற்றின்‌ உள்ளடக்கங்கள்‌ 
மறைந்து விடாமலிருக்க, அடிக்‌ 
கடி அணுகப்படுதல்‌ வேண்டும்‌. 
refresh memory நினை 
வகத்தைப்‌ புதுப்பித்தல்‌ : ஒரு 
வரை கலை விரிவாக்கத்தில்‌ 
ஒரு குறிப்பிட்ட புள்ளி இருக்‌ 
கிறதா, அகன்றுவிட்டதா என்‌ 
பதைக்‌ குறித்துக்‌ காட்டும்‌ மதிப்‌ 
பளவினைக்‌ கொண்டிருக்கிற, 
கணினி நினைவகத்திலுள்ள 
பகுதி. ஒளிர்வு, வண்ணம்‌ 
பற்றிய தகவல்களையும்‌ இது 
கொண்டிருக்கும்‌. 

refresh rate : புதுத்‌ தூண்டல்‌ 
வேக வீதம்‌; புதுவலுஷூட்டுவீதம்‌ : 
CRT அல்லது இயக்காற்றல்‌ 
RAM சிப்பு போன்ற சாதனங்கள்‌ 
வினாடிக்கு எத்தனை முறை 
புதுவலுவூட்டம்‌ பெறுகின்றன 
என்ற அளவீடு. கணினி வரை 


ps ச சாயா யனா கமய வமா டானா? 


78 


refrigerator 


கலைகளில்‌, திரையில்‌ ஓர்‌ உருக்‌ 
காட்சியை மறுவரைவு 
அல்லது காட்சியாகக்‌ காட்ட 


அது எடுத்துக்கொள்ளும்‌ நேரம்‌. 


refrigerator குளிர்பதனப்‌ 
பெட்டி, 
regenerate : மறு உருவாக்கம்‌ : 


சேமிப்புச்‌ சாதனங்களில்‌, அழித்‌ 
திடும்‌ முறையில்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டுள்ள தகவல்களை மறுபடி 
யும்‌ எழுதுவதற்குப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ ஒரு எண்ணள 
வினைப்‌ புதுப்பித்தல்‌. 
regenerator : புத்துயிரூட்டு 
அமைவு : செய்தித்‌ தொடர்பு 
களில்‌ மறுஉருவாக்கி போன்‌ 
றது. மின்னணுவியலில்‌ ஒரு 
நினைவகத்துக்கு அல்லது 
காட்சிச்‌ சாதனத்துக்கு, அது 
தனது மின்னேற்றத்தை 
இழக்கும்‌ போதெல்லாம்‌ 
மீண்டும்‌ மீண்டும்‌ மின்விசை 
வழங்குகிற ஒரு மின்சுற்று வழி. 
₹601௦ஈ : வட்டாரம்‌ ; மண்டலம்‌ : 
மாறுபடலாகும்‌ எண்ணிக்கை 
யிலான பணிகளைக்‌ கொண்ட 
பன்முகச்‌ 
படுத்தலில்‌, ஒதுக்கப்பட்டுள்ள 
உள்முகச்‌ சேமிப்பு இடப்‌ பரப்‌ 
பினைக்‌ குறிக்கப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ சொல்‌. 


regional communities 


வட்டாரச சமூகக்‌ குழுக்கள்‌ 


1234 


செயல்முறைப்‌: 


register, console display 
regional settings : வட்டார 
அமைப்புகள்‌. 


ரஒஏர்பற ஈர! : பரப்பை நிரப்பல்‌ : 
கணினி வரைகலையில்‌, திரை 
யில்‌ உருவாக்கப்பட்ட ஒரு 
வரையறுத்த பரப்பை (வட்டம்‌, 
சதுரம்‌, செவ்வகம்‌ போன்‌ 
றவை) தேர்ந்தெடுத்த நிறம்‌, 
தோரணி அல்லது பிற பண்புக்‌ 
கூறுகளால்‌ நிரப்பும்‌ நுட்பம்‌. 
(601516 (6) : பதிப்பி ; பதிவு 
ஏடு; பதிகம்‌; பதிவிடம்‌ : சிறிதள 
விலான தரவுகளை அல்லது 
செய்முறைப்படுத்தும்போது 
இடைவிளைவுகளைத்‌ தற்‌ 
காலிகமாகச்‌ சேமித்து வைப்‌ 
பதற்காக ஒரு மையச்‌ 
செயலகத்தில்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ உயர்வேகச்‌ சாதனம்‌. 
register, access control 
register, address : 
பதிவகம்‌. 


முகவரிப்‌ 


register, arithmetic : கணக்‌ 


கீட்டுப்‌ பதிவகம்‌. 
register, check : சரிபார்ப்புப்‌ 
பதிவகம்‌. 


register, 
பதிவகம்‌. 


circulating : சுற்றுப்‌ 


register, console display : பணி 
யகக்‌ காட்சிப்‌ பதிவகம்‌. 


register, current 


register, current instruction : 
நடப்பு நிரல்‌ பதிவகம்‌. 
register, error : பிழைப்‌ பதிவகம்‌. 


register, index : சுட்டுவரிசைப்‌ 


பதிவகம்‌. 


register level compatibility : 
பதிவு நிலை ஒத்தியல்பு 
மற்றொரு சாதனத்துடன்‌ 100% 
ஒத்தியல்பாகவுள்ள வன்‌ 
பொருள்‌ அமைப்பி. இது ஒரே 
வகையான வடிவளவும்‌, 
பெயர்களும்‌ உடைய பதிவேடு 
கள்‌ பயன்படுத்தப்படுகின்றன 
என்பதைக்‌ குறிக்கிறது. 

register, shift : பெயர்வுப்‌ பதிவகம்‌. 
register, storage : சேமிப்புப்‌ 
பதிவகம்‌. 


registration : பதிவு செய்தல்‌ : 
ஒரு சுட்டுக்‌ குறிப்பினைப்‌ 
பொறுத்துத்‌ துல்லியமாக இட 
அமைவு செய்தல்‌. 


registration mark : பதிவுக்‌ குறி : 
அச்சுத்தகடுகள்‌ எடுக்கப்படும்‌ 
படச்‌ சுருள்களில்‌ சரிநிகரான 
இடங்களில்‌ அச்சிடப்படும்‌ ஒரு 
குறி. வணிகமுறை அச்சடிப்‌ 
பாளர்கள்‌ தங்கள்‌ அச்சு எந்திரங்‌ 
களின்‌ சிறந்த தரத்தைப்‌ பேணு 
வதற்காக இந்தக்‌ குறிகளைப்‌ 
பயன்படுத்துகிறார்கள்‌. பல்‌ 
வேறு வண்ணங்களைத்‌ 


1235 


registry 


துல்லியமாக அச்சிடுவதற்கு 
இது பயன்படுகிறது. 

ரஏisர : பதிவேடு; பதிவகம்‌ : 
விண்டோஸ்‌ 95/98/என்டீ 
இயக்க முறைமைகளில்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ மையப்படி 
நிலை தரவுத்‌ தளம்‌. ஒன்று 
அல்லது மேற்பட்ட பயனாளர்‌ 
கள்‌,பயன்பாடுகள்‌, வன்பொருள்‌ 
சாதனங்களுக்காக கணினியை 
தகவமைக்கத்‌ தேவையான 
தகவல்களைச்‌ சேமித்து வைக்க 
இது பயன்படுத்தப்படுகறது. 
கணினி இயங்கிக்‌ கொண்டிருக்‌ 
கும்போது, கோப்புறை மற்றும்‌ 
சின்னங்களின்‌ பண்புகளில்‌, 
கணினியில்‌ இணைக்கப்பட்ட 
வன்பொருள்களில்‌, பயனாளர்‌ 
களின்‌ விருப்பத்தேர்வுகளில்‌, 
நிறுவப்பட்டுள்ள பயன்பாடு 
களின்‌ தகவமைவுகளில்‌ செய்‌ 
யப்படும்‌ அனைத்து மாந்றங்‌ 
களும்‌ தொடர்ந்து கண்காணிக்‌ 
கப்பட்டு அவை பதிவேட்டில்‌ 
பதிவு செய்யப்படுகின்றன. 
விண்டோஸ்‌ 3.%-இல்‌ இருந்த 
111 கோப்புக்கும்‌, எம்‌எஸ்‌ 
டாஸில்‌ இருந்த அutoexec.bat, 
பரரீரர.55  கோப்புகளுக்கும்‌ 
மாற்றாக இது விளங்குகிறது. 
விண்டோஸ்‌ 95/98 மற்றும்‌ 
விண்டோஸ்‌ என்டீ பதிவேடு 
கள்‌ ஒன்றுபோல இருந்தாலும்‌ 
வட்டில்‌ பதியப்பட்டுள்ள 
முறையில்‌ வேறுபடுகின்றன. 


வை பபப தன க பட்டய ப வியயமய்‌ 


registry editor 


registry editor : பதிவேடு 
திருத்தி : விண்டோஸ்‌ 95/98 
இயக்கமுறைமையில்‌ பதிவேட்‌ 
டில்‌ உள்ள விவரங்களை பயனா 
ளர்‌ விரும்பியவாறு திருத்த/ 
மாற்ற உதவும்‌ ஒரு பயன்பாடு. 
180601 என்றும்‌ கட்டளைமூலம்‌ 
செயல்படுத்தப்படுகிறது. 

regression analysis : பின்‌ 
னோக்கப்‌ பகுப்பாய்வு : இரு 
தரவுத்‌ தொகுதிகளிடையிலான 
தொடர்பினை அறுதியிடு 
வதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
ஒரு புள்ளியியல்‌ உத்தி. எடுத்துக்‌ 
காட்டாக, தென்னிந்தியாவில்‌, 
மழைப்‌ பொழிவு அதிகமாக 
இருந்தால்‌ அரிசி விலை குறை 
வாக இருக்கும்‌. இது, தென்‌ 
கடலோரம்‌ நெடுகிலும்‌ கடல்‌ 
மட்ட வெப்ப நிலைகளிடையே 
ஒரு தொடர்பினைக்‌ காட்டும்‌. 
இந்தப்‌ பகுப்பாய்வு, இந்தத்‌ 
தொடர்புகளை எண்ணளவுப்‌ 
படுத்தி, எதிர்கால நிகழ்வினை 
ஊகித்துக்கூற உதவுகிறது. 

regression testing பின்‌ 
னோக்குச்‌ சோதனை : முன்ன 
தாகச்‌ சரிபார்க்கப்பட்ட ஒரு 
செயல்முறை விரிவாக்கம்‌ செய்‌ 
யப்படும்போது அல்லது திருத்‌ 
தப்படும்போது, அதில்‌ மேற்‌ 
கொள்ளப்படும்‌ சோதனைகள்‌. 
regression to the norm : உர 
மாதிரிப்‌ பின்னிறக்கம்‌ : ஒரு 


1236 


relation 


தரவு தொகுதியில்‌ ஒரு மையத்‌ 
மதிப்பளவினைச்‌ சுற்றி இனங்‌ 
களைச்‌ செறிவாக்கம்‌ செய்யும்‌ 
போக்கு. இதில்‌ மிகஅதிகமான 
மதிப்பளவுகள்‌ கிடைக்கும்‌. 
ஆனால்‌ நாளடைவில்‌ தரவுத்‌ 
தொகுதி முழுவதும்‌ அற்ப 
அளவாகச்‌ சுருங்கிவிடும்‌. 

ரe-ரறkறஏ : மறு மையிடுதல்‌ : 
ஒரு துணிவகை அச்சடிப்பி 


நாடாவை, மீண்டும்‌ பயன்‌ 


படுத்தும்‌ வகையில்‌ மறு 
சீரமைத்தல்‌. 

ரnstal! : மறுநிறுவல்‌. 

rect : ஒதுக்கு, 

related files தொடர்புறு 
கோப்புகள்‌: கணக்கு எண்‌ 


அல்லது பெயர்‌ போன்ற ஒரு 
பொதுவான அம்சத்தின்‌ பேரில்‌ 
இரண்டு அல்லது அவற்றுக்கு 
மேற்பட்ட தரவுக்‌ கோப்புகளை 
இணைத்தல்‌. 

relation : தொடர்புநிலை ; உறவு 
நிலை : 1. ஒரு குறிப்பிட்ட 
வரிசை முறையிலுள்ள இரு 
பொருள்கள்‌ தொடர்புடைய 
னவா இல்லையா என்பதைக்‌ 
காட்டும்‌ சமநிலை, ஏற்றத்‌ 
தாழ்வு போன்ற ஒரு பண்பியல்பு. 
2. தொடர்நிலை தரவுத்‌ தள உரு 
மாதிரிகளில்‌ தரவு சேமிப்பகத்‌ 
தின்‌ அடிப்படை வடிவமான 
ஓர்‌ அட்டவணை. 3. ஓர்‌ 


relational algebra 1237 reiational model 
இணைவன/படிமுறை உரு | பயன்படுத்தி, இருக்கின்ற 
மாதிரியில்‌, இனங்களின்‌ | அட்டவணைகளின்‌ அடிப்படை 
தொகுதிகளிடையே பெயர்‌ | யில்‌ புதிய அட்டவணைகளை 


குறித்திட்ட தொடர்புநிலை. 
relational algebra : உறவுநிலை 
இயற்கணிதம்‌ : தரவுத்‌ தளங்‌ 
களில்‌ உள்ள அட்டவணை 
களைக்‌ கையாள்வதற்கான விதி 
முறைகள்‌ மற்றும்‌ செயல்பாடு 
களின்‌ தொகுப்பு. 8ழ்க்காணும்‌ 
செயல்பாடுகளைக்‌ கொண்டு 
உள்ளது : select, project, product, 
union, intersect, difference, join (or 
inner join), divide. உறவுநிலைத்‌ 
தரவுத்‌ தளங்களில்‌, ஏற்கெனவே 
இருக்கும்‌ அட்டவணைகளின்‌ 
அடிப்படையில்‌ புதிய 
அட்டவணைகளை உருவாக்க 
உறவுநிலை இயற்கணிதம்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. 
relational calculus : உறவுநிலை 
நுண்கணிதம்‌ : தரவுத்‌ தள 
மேலாண்மையில்‌ அட்டவணை 
களைக்‌ கையாளப்‌ பயன்படும்‌ 
செயல்முறை சாரா வழிமுறை 
களைக்‌ குறிக்கும்‌. இருவகை 
உறவுநிலை நுண்கணி தங்கள்‌ 
உண்டு: 1. கள நுண்கணிதம்‌ 
2. ஏடுகளின்‌ நுண்கணிதம்‌. இரு 
நுண்கணிதங்களும்‌ தமக்குள்ளே 
ஒரே மாதிரியானவை. உறவு 
நிலை இயற்‌ கணிதத்துடன்‌ 
உடன்பாடு கொண்டவை. 
இவற்றில்‌ ஏதேனும்‌ ஒன்றைப்‌ 


உருவாக்க முடியும்‌. 

relational database : தொடர்புறு 
தரவுத்‌ தளம்‌. 

relational data structure 
தொடர்‌ புறு தரவுக்‌ கட்டமைவு : 
தரவுத்‌ தளத்தினுள்‌ தரவுக்‌ கூறு 
கள்‌ அனைத்தும்‌ எளிய அட்ட 
வணைகளின்‌ வடிவத்தில்‌ 
சேமிக்கப்படுவதாகக்‌ காட்டும்‌ 
ஒரு தருக்கமுறைத்‌ தரவுக்‌ கட்ட 
மைவு. தொடர்புறு மாதிரியில்‌ 
அமைந்த 081/5 தொகுதிகள்‌ 
பொதுவான தரவுக்‌ கூறுகளைக்‌ 
கொண்ட பல்வேறு அட்ட 
வணைகளிலிருந்து தரவு அம்சங்‌ 
களை இணைக்க வல்லவை. 


“relational expression : தொடர்பு 


நிலைக்‌ கோவை : ஒன்று அல்‌ 
லது அதற்கு மேற்பட்ட இயக்‌ 
கங்களைக்‌ கொண்ட கோவை. 
relational model : உறவுநிலை 
மாதிரியம்‌ : தரவுகளை அட்ட 
வணைகளில்‌ சேமித்து வைக்‌ 
கும்‌ ஒரு தரவுத்‌ தள மாதிரியம்‌. 
அட்ட வணையை (table), உறவு 
(relation) என்று அழைப்ப 
துண்டு. தற்காலத்தில்‌ பயன்‌ 
பாட்டில்‌ உள்ள பெரும்பாலான 
தரவுத்‌ தள மேலாண்மை 
அமைப்புகளில்‌ இந்த வகை 
மாதிரியமே பின்பற்றப்படுகிறது. 


பரன்‌ ET ர பன ப ல அயன வ வதய பனக ய வைரவ கைகை வள்ளை அவ்‌ கை வவ வவைகைக வா்‌ 


relational operation 


relational operation : ஒப்பீட்டுச்‌ 
செயல்பாடு. 


relational operator : தொடர்பு 
நிலை இயக்கி; உறவு இயக்கி; 
உறவுச்‌ செயல்பாடு; ஒப்பீட்டுக 
குறியீடு : இரண்டு மதிப்பளவு 
களை ஒப்பிடுவதற்குப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ குறியீடு. இது, 
மதிப்பளவு மெய்ம்மையான 
தாக அல்லது பொய்ம்மையான 
தாக இருப்பதற்கான நிபந்‌ 
தனையைக்‌ குறித்துரைக்கிறது. 
relational structure : தொடர்பு 
நிலைக்‌ கட்டமைவு : தரவு 
இனங்கள்‌ அனைத்தும்‌ ஒரே 
கோப்பில்‌, ஒரு தருக்கமுறைச்‌ 
சுட்டுகளின தொகுதி மூலம்‌ 
ஒன்றாகப்‌ பிணைக்கப்பட்டுள்ள 
வாறு அமைக்கப்பட்டுள்ள தரவு 
தளப்படிவம்‌. இந்த தரவு இனங்‌ 
களுக்கிடையிலான தொடர்பு 
நிலைகளை வேண்டியவாறு 
மாற்றிக்கொள்ளலாம்‌. 
relationships : உறவு முறைகள்‌. 
relative address : தொடர்பு 
முகவரி ; சார்பு முகவரி : ஒரு 
குறிப்பிட்ட சேமிப்பு அமை 
விடத்தின்‌ முழு முகவரியுடன்‌ 
சேர்ந்து அமையுமாறு ஓர்‌ ஆதார 
முகவரியுடன்‌ சேர்க்கப்பட 
வேண்டிய முகவரி. 

relative cell reference : ஒப்‌ 
சிட்டு சிற்றம்‌ மேற்கோள்‌; சார்புக்‌ 
லக்‌ குறிப்பு. 


1238 


relative path 


relative coding : தொடர்புக்‌ குறி 
யீட்டு முறை : எந்திர நிரல்களை 
முகவரிகளுடன்‌ பயன்படுத்தும்‌ 
குறியீட்டு முறை. 

relative coordinate : தொடர்புறு 
ஆயத்தொலை : பயன்படுத்தப்‌ 
படும்‌ கடைசி ஆயத்‌ தொலை 
வினைப்பொறுத்து நிருண 
யிக்கப்படும்‌ ஒர்‌ ஆயத்தொலை, 
(5,10) என்பது, வலப்பக்கம்‌ 5 
என்பதையும்‌, மேல்‌ நோக்கி 10 
என்பதையும்‌ குறிக்கிறது. (-5, - 
10) என்பது இடப்பக்கம்‌ 5 
என்பதையும்‌, &ழ்நோக்கி 10 
என்பதையும்‌ குறிக்கிறது. 
relative movement : தொடர்பு 
நகர்வு; சார்பு இயக்கம்‌ 
திரையில்‌ ஒரு பொருள்‌ அதன்‌ 
கடைசி நிலையைப்‌ பொறுத்துப்‌ 
புதியதொரு நிலைக்கு நகருதல்‌. 
இது '0'-லிருந்து நகர்வதற்கு 
மாறானது. "நகர்வு 4, ச என்பது, 
வலப்புறமாக 4 அலகுகளும்‌, 
கடைசி நிலையிலிருந்து மேலே 
8 அலகுகளும்‌ நகர்வதாகும்‌. 
இது "முழு நகர்வு" (Absolute 
movement) என்பதிலிருந்து 
வேறுபட்டது. 

relative path : சார்புப்‌ பாதை : 
டாஸ்‌, யூனிக்ஸ்‌ இயக்க முறை 
மைகளில்‌ பயன்படும்‌ சொற்‌ 
றொடர்‌. தற்போது பணியாற்றிக்‌ 
கொண்டிருக்கும்‌ கோப்பகத்தை 
அடிப்படையாகக்‌ கொண்டு 


relative pointing device 


அமையும்‌ கோப்பகப்‌ பாதை. 
பயனாளர்‌, ஒரு கோப்பு 
தொடர்பான கட்டளையைக்‌ 
கொடுக்கும்போது, முழுப்‌ 
பாதையும்‌ கொடுக்கவில்லை 
எனில்‌, நடப்புக்‌ கோப்பகம்‌ 
சார்புப்‌ பாதையாக எடுத்துக்‌ 
கொள்ளப்படும்‌. CWORK> DEL 
C:\TCIPRG\ TEST.C என்ற 
கட்டளையில்‌ TEST. என்னும்‌ 
கோப்பு இருக்கும்‌ முழுப்‌ 
பாதையும்‌ சொல்லப்பட்டுள்ளது. 
ஆனால்‌, C:WORK> DEL TEST.C 
என்று கட்டளை அமைப்பின்‌ 


TEST.C என்னும்‌ கோப்பு WORK . 


கோப்பகத்தில்‌ உள்ளது எனப்‌ 
பொருள்படும்‌. CWORK> DEL 
PRGITEST.C என்று கட்டளை 
அமைத்தால்‌, ௦RK-லிலுள்ள 
PRG என்னும்‌ உள்கோப்பகத்தி 
லுள்ள 7₹$7.0 என்று பொருள்‌ 
படும்‌. 08/06 DEL TCPRG\ 
TEST.C என்ற கட்டளையும்‌ 
C:WORK\TCIPRG! TEST.C என்ற 
கோப்பினையே குறிக்கும்‌. 


relative pointing. device : ஒப்பு 
நிலை சுட்டுச்‌ சாதனம்‌ : சுட்டி 
(Mouse), கோளச்சுட்டி (11801 
Ball) போன்ற, காட்டியை நகர்த்‌ 
தும்‌ சாதனத்தைக்‌ குறிக்கிறது. 
திரையில்‌ தோன்றும்‌ காட்டி 
(Cuாs௦ா), இவ்வகைச்‌ சாதனம்‌ 
தண்டின்‌ (£80)மீது எந்த 
இடத்தில்‌ உள்ளது என்பதைப்‌ 


1239 


relative URL 


பொறுத்து அமைவதில்லை. 
சாதனத்தின்‌ நகர்வுகளைப்‌ 
பொறுத்தே அமைகிறது. 
எடுத்துக்காட்டாக, சுட்டியைத்‌ 
இண்டின்மீது ஓரிடத்திலிருந்து 
இன்னோர்‌ இடத்தில்‌ தூக்கி 
வைத்தோமானால்‌ திரையில்‌ 
காட்டி நகர்வதில்லை. ஆனால்‌, 
திண்டின்மீது உராயுமாறு சுட்டி 
யைச்‌ சிறிதளவு நகர்த்தினால்‌ 
போதும்‌. திரையிலுள்ள காட்டி 
யும்‌ நகரும்‌. இவ்வகைச்‌ சுட்டுச்‌ 
சாதனங்கள்‌, முற்றுநிலை 
(Absolute) சுட்டுச்‌ சாதனங்‌ 
களிலிருந்து வேறுபடுகின்றன. 
எடுத்துக்காட்டாக வரைகலைப்‌ 
பலகை (Gோaphics Tablets) யில்‌ 
குறிப்பிட்ட பரப்புக்குள்‌ சுட்டுச்‌ 
சாதனம்‌ எந்த இடத்தில்‌ இருக்‌ 
கிறதோ அதற்கேற்ப திரை 
யிலுள்ள காட்டியின்‌ இருப்‌ 
பிடமும்‌ அமைகிறது. 


relative URL : சார்பு யுஆர்‌எல்‌ : 
சீரான வள இடங்காட்டி (பாரா 
Resource Locator) என்பது சுருக்க 
மாக யுஆர்‌எல்‌ என வழங்கப்‌ 
படுகிறது. களப்பெயர்‌, கோப்‌ 
பக, உள்‌-கோப்பகப்‌ பெயர்கள்‌ 
எதுவுமின்றி ஆவணத்தின்‌ 
பெயரையும்‌, வகைப்பெயரை 
யும்‌ மட்டுமே குறிப்பிடும்‌ 
முறை. சிலவேளைகளில்‌ கோப்‌ 
பகப்‌ பாதையில்‌ ஒரு பகுதி 
கொடுக்கப்படலாம்‌. நடப்புக்‌ 


rrr 


relay 1240 reload 
கோப்பின்‌ பாதையிலிருந்து | ஒரு பகுதியை அல்லது ஒரு 
கொடுக்கப்பட்ட கோப்பின்‌ | புறச்சாதனத்தை அல்லது பிற 
பாதை சார்புப்‌ பாதையாக | வளம்‌ ஒன்றினை கட்டுப்பாட்‌ 
எடுத்துக்‌ கொள்ளப்படும்‌. | டிலிருந்து விடுவித்து இயக்க 


www.msn.comlasp\net.htm| என்ற 
கோப்பினைப்‌ பார்வையிடும்‌ 
போது, www.msn.comlaspicsharp 
\ef.htm| எனக்‌ குறிப்‌ பிடுவதற்‌ 
குப்‌ பதிலாக, c5harp\ref.htmI 
என்று மட்டும்‌ குறிப்பிடுவது 
சார்பு யுஆர்‌எல்‌ எனப்படும்‌. 
ர௪ay : அஞ்சல்‌ 

ரelease’ : வெளியீடு : 1. மென்‌ 
பொருள்களின்‌ பதிப்பு தொடர்‌ 
பான சொல்‌. மென்பொருள்கள்‌ 
பதிப்பு எண்‌ இடப்பட்டு வெளி 
யிடப்படுகின்றன. விண்ஸிப்‌ 7.0 
(Version No) விண்ஸிப்‌ 8.0 
என்றெல்லாம்‌ குறிப்பிடுவர்‌. 
மிக அண்மைக்காலத்தில்‌ வெளி 
யிடப்பட்ட பதிப்போடு 
தொடர்புடைய வெளியீட்டை 
வரிசை யெண்ணிட்டு அழைப்‌ 
பதுண்டு. Open Server System V 
Release 5.0, Lotus 1-2-3 Release 
2.2 இவ்வாறு சில நிறுவனங்கள்‌ 
மென்‌ பொருளின்‌ பெயரோடு 
சேர்த்தே வெளியீட்டு எண்ணை 
யும்‌ குறிப்பிடுவதுண்டு. 
2. பொது வினியோகத்தில்‌ 
இடைக்கின்ற ஒரு மென்பொருள்‌ 
தயாரிப்பின்‌ பதிப்பு எண்‌. 
ease’ : விடுவி; வெளியிடு; 
வெளியீடு : 1. நினைவகத்தின்‌ 


முறைமையின்‌ கட்டுப்பாட்டில்‌ 
ஒப்படைத்தல்‌, &. ஒரு வன்‌ 
பொருள்‌/மென்பொருள்‌ தயா 
ரிப்பை விற்பனைக்காக சந்தை 
யில்‌ அறிமுகப்படுத்தல்‌. 
release version : வெளியீட்டுப்‌ 
பதிப்பு : விலைக்கு வாங்குவதற்‌ 
குத்‌ தற்சமயம்‌ கிடைக்கக்கூடிய 
ஒரு செயல்முறையின்‌ பதிப்பு. 
relevancy ranking : தேவைக்‌ 
கேற்ப தரப்படுத்தம்‌. 

liability : நம்பகம்‌ ; நம்பகத்‌ 
தன்மை: செயல்முறைப்‌ பொறி 
யமைவு அல்லது தனிப்பட்ட 
வன்பொருள்‌ சாதனம்‌ எவ்விதப்‌ 


பழுதுமின்றி தடையின்றி 
செயற்படுவதற்கான திறம்‌ 
பாட்டின்‌ அளவீடு. 

21080 : மறுஏற்றம்‌ : 1. ஒரு 


நிரலின்‌ செயல்பாட்டில்‌ எதிர்‌ 
பாராத இடையூறு நேரும்‌ 
போதோ, கணினிச்‌ செயல்பாடு 
இடீரென நிலைகுலையும்‌ 
போதோ, சேமிப்புச்‌ சாதனத்தி 
லிருந்து அந்நிரலை நினை 
வகத்தில்‌ மீண்டும்‌ ஏற்றுதல்‌. 
2. இணைய உலாவியில்‌ 
தற்போது பார்த்துக்‌ கொண்‌ 
டிருக்கும்‌ வலைப்பக்கத்தின்‌ 


relocatable addresses 


புதிய நகலைப்‌ பெறுதல்‌. 
சிலவேளைகளில்‌ இதன்‌ மூலம்‌ 
புதுப்பிக்கப்பட்ட தரவுவைப்‌ 


பெறமுடியும்‌. (எ-டு) நடை: 


பெற்றுக்‌ கொண்டிருக்கும்‌ 
கிரிக்கெட்‌ விளையாட்டின்‌ 
ஓட்டவிவரம்‌ அடங்கிய பக்கத்‌ 
தைப்‌ பார்வையிடல்‌. ஒவ்வொரு 
மறு ஏற்றத்திலும்‌ மிக அண்மைய 
ஓட்ட விவரம்‌ கிடைக்கும்‌. 
relocatable 20047௦5565 
இடர்பெயர்தகு முகவரி; மறுஇட 
அமைவு செய்யத்தக்க முகவரி 
கள்‌ : உள்முகச்‌ சேமிப்பகத்தில்‌ 
எந்த இடத்திலும்‌ அமைந்திடக்‌ 
கூடிய ஒரு செயல்முறையில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ முகவரிகள்‌. 
relocatable code : மறுஇட 
அமைவுக்‌ குறியீடு : நினைவகச்‌ 
செயல்முறைகள்‌ எங்கு வேண்டு 
மானாலும்‌ தங்கியிருக்க அனு 
மதிக்கும்‌ பொறிக்‌ கட்டமைவு, 
ஒரு தொடர்பு முகவரியாக்கத்‌ 
இன்படி இது செய்யப்படுகிறது. 
இதில்‌ வன்பொருள்‌, பொறி 
அறிவுறுத்தங்களின்‌ முகவரி 
களை ஓட்ட நேரத்தில்‌ உயர்த்தி 
விடுகிறது. 

relocatable programme : மறு 
இட அமைவு செய்யத்தக்க 
செயல்முறை : ஒரு கணினியின்‌ 
உள்முகச்‌ சேமிப்பகத்தில்‌ 
கிடைக்கக்‌ கூடிய பகுதி எதிலும்‌ 
ஏற்றி, நிறைவேற்றுவதற்கு 


1241 


remarks 


அனுமதிக்றெ, ஒரு வடிவத்தில்‌ 
அமைந்துள்ள செயல்முறை. 


relocate மறுஇடஅமைவு 
செய்தல்‌ : கணினிச்‌ சேமிப்பகத்‌ 
தில்‌ எந்த இடத்திலும்‌ நிறை 
வேற்றக்கூடிய வகையில்‌ குறி 
யீடிடப்பட்டுள்ள ஒரு செயல்‌ 
முறையை நகர்த்துதல்‌. 

relocation : மறுஇட அமைவு : 
டாஸ்‌ (005) நிறைவேற்றும்‌ ஒரு 
செய்முறை. ஒரு 68 செயல்‌ 
முறை ஏற்றப்படும்போது டாஸ்‌ 
தள முகவரிகளை இழுக்கிறது. 
அதிலிருந்து மற்ற முகவரிகள்‌ 
வெளிப்படுத்தப்படுகின்றன. 
இந்தத்‌ தள முகவரிகளைச்‌ 
செயல்முறை ஏற்றப்படும்வரை 
நிலை நிறுத்தமுடியாது. ஏனென்‌ 
றால்‌, நினைவகத்தில்‌ செயல்‌ 
முறை இடநிலை அதுவரைத்‌ 
தெளிவாக இருப்பதில்லை. 
௦௦14 செயல்முறைகளுக்கு மறு 
இட அமைவு.தேவையில்லை. 


ரகா : குறிப்பு வரி. 


remarks குறிப்புரைகள்‌ 

கணினிச்‌ செய்முறைப்படுத்தும்‌ 
நடவடிக்கை எதனையும்‌ செய்‌ 
யாமல்‌, அதே சமயம்‌ செயல்‌ 
முறையினைப்‌ புரிந்து கொள்ளு 
இற அல்லது மாற்றுகிற முயற்சி 
யில்‌ எதிர்காலப்‌ பயனாளருக்கு 
உதவக்கூடிய ஓர்‌ ஆதாரமொழிச்‌ 
செயல்முறையினுள்‌ புகுத்தப்‌ 


ப பப்ப பப பப்ப பப்ப படட பப்ப 


remark statement 


படும்‌ வாய்மொழிச்‌ செய்திகள்‌. 
இது உள்முக ஆவணமாக்க 
மாகப்‌ பயன்படுத்தப்படுகிறது. 
remark statement : குறிப்புரை 
அறிக்கை. 

remedial maintenance : பரிகாரப்‌ 
பராமரிப்பு : பொருளின்‌ தவறான 
செயற்பணியினால்‌ தேவைப்‌ 
படும்‌ பழுதுபார்க்கும்‌ பணி. 
இது தடுப்புப்‌ பராமரிப்பு' 
(Preventive maintenance) என்‌ 
பதிலிருந்து மாறுபட்டது. 
ரச : நினைவூட்டி - 
ரச : சேய்மை ; தொலைவு; 
தொலைவிடம்‌ : ஒரு முனையம்‌ 
அல்லது அச்சடிப்பி போன்ற ஓர்‌ 


அணுக்கக்‌ கணினியிலிருந்து 
மிகத்தொலைவு. 
remote access சேய்மை 


அணுகல்‌; தொலை அணுகல்‌ : 
கணினியிலிருந்து தொலை 
விலுள்ள ஒரு நிலையம்‌ 
அல்லது நிலையங்கள்‌ மூலம்‌ 
ஒரு கணினி வசதியுடன்‌ 
செய்தித்‌ தொடர்பு கொள்ளுதல்‌. 
remote access server : சேய்மை 
அணுகு வழங்கன்‌ : ஒரு குறும்‌ 
பரப்புப்‌ பிணையத்திலுள்ள 
புரவன்‌ கணினி. இணக்கிகள்‌ 
பிணைக்கப்பட்டிருக்கும்‌. அதன்‌ 
வழியாக தொலைதூரப்‌ பயனா 
ளர்கள்‌ தொலைபேசி வழியாக 
பிணையத்தில்‌ நுழைய முடியும்‌. 


1242 


remote console 


remote administration : சேய்மை 
நிர்வாகம்‌ : ஒரு பிணையத்தின்‌ 
நிர்வாகம்‌ தொடர்பான பணிகளை 
வழங்கன்‌ கணினியிலிருந்து 
செய்யாமல்‌ பிணையத்திலுள்ள 
வேறொரு கணினியிலிருந்து 
மேற்கொள்ளும்‌ நடைமுறை. 


remote batch processing : 
சேய்மைத்‌ தொகுதி செயலாக்கம்‌ : 
ஒரு சேய்மை அமைவிடத்தில்‌, 
சிறிய கணினியமைவினைப்‌ 
பயன்படுத்தி, தரவுகளை அடுக்கு 
அடுக்காகச்‌ செய்முறைப்‌ 
படுத்துதல்‌. 

remote communications 
சேய்மை தகவல்‌ தொடர்பு : 
தொலைபேசி இணைப்பு 
அல்லது பிற தகவல்‌ தொடர்பு 
இணைப்பு வழியாக தொலை 
விலுள்ள கணினியுடன்‌ தகவல்‌ 
பரிமாற்றம்‌ செய்தல்‌. 

remote computing services : 
சேய்மைக்‌ கணிப்புச்‌ சேவை : 
வாடிக்கையாளர்களுக்கு பணி 
மையங்கள்‌ அளிக்கும்‌ பணிகள்‌. 
எடுத்துக்காட்டு: அடுக்குச்‌ செய்‌ 
முறைப்படுத்தல்‌; பரிமாற்றச்‌ 
சிக்கல்‌ தீர்வு (Interactive problem 
5014//19); ஆலோசனை (கமி): 


remote computer, terminal : 
சேய்மை கணினி முனையம்‌. 


remote console : சேய்மைப்‌ 
பணியகம்‌. 


TT எலடடட படட 


remote control software 


remote control software 
சேய்மைக்‌ கட்டுப்பாட்டு மென்‌ 
பொருள்‌ : ஒரு கணினியைப்‌ 
பயன்படுத்துபவர்‌ இன்னொரு 
இடத்திலுள்ள ஒரு கணினி 
யுடன்‌, அந்தச்‌ சேய்மைக்‌ 
கணினி உள்முகப்‌ பொறியாக 
இருப்பதுபோன்றே, தொடர்பு 
கொள்வதற்கு அனுமதிக்கிற 
மென்பொருள்‌. செயல்முறை 
மின்‌ ஒரு பகுதி உள்பொறி 
யிலும்‌, மற்றொரு பகுதி 
சேய்மைப்‌ பொறியிலும்‌ அமைந்‌ 
இருக்கும்‌. இது பொதுவாக, 
பயனாளருக்கு உதவி புரிவதற்‌ 
காகத்‌ தொழில்‌ நுட்பாளர்‌ 
களினால்‌ பயன்படுத்தப்படு 
இறது. ஒரு சேய்மைப்‌ பொறி 
யில்‌ ஒரு செயற்பணியை நிறை 
வேற்றுவதற்கும்‌ இது பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 
Remote Data Objects : சேய்மை 
தரவுப்‌ பொருள்கள்‌ (ஆர்டிஓ) : 
விசுவல்‌ பேசிக்‌ 4.0 தொழிலகப்‌ 
பதிப்பில்‌ சேர்க்கப்பட்ட, 
பொருள்நோக்கிலான தரவுத்‌ 
தள அணுகு கருவி. இதற்கென 
தனித்த கோப்பு வடிவாக்கம்‌ 
எதுவும்‌ இல்லை. ஆர்டிஓ-க்‌ 
களை அண்மைக்கால ஓடிபிசி 
(ODBC-Open Data Base Connecti- 
ஸர) தரவரையறைக்கு உட்படும்‌ 
தரவுத்‌ தளங்களுக்காகப்‌ பயன்‌ 
படுத்திக்‌ கொள்ளலாம்‌. ஆர்டிஓ-க்‌ 


1243 


remote procedure call 


! களின்‌ செயல்வேகமும்‌,, குறை 


வான நிரல்‌ வரிகள்‌ மூலம்‌ 
நிறைவான செயல்கள்‌ ஆற்ற 
முடிவதும்‌ இவை நிரலர்‌ 
களிடையே மிகுந்த செல்வாக்குப்‌ 
பெறக்‌ காரணமாயிருந்தன. 


remote job entry : சேய்மைப்‌ 
பணிப்‌ பதிவு : சேய்மை முனை 
யங்களிலிருந்து, செய்முறைப்‌. 
படுத்தும்‌ பணிகளை வழங்கப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ கணினிச்‌ 
செயல்முறை. 


remote job service : சேய்மைப்‌ 
பணிச்‌ சேவை. 


remote logging : சேய்மைப்‌ 
பதிகை. 


remote login : சேய்மை புகு 
பதிகை தரவுத்‌ தொடர்பு 
இணைப்பு (தொலைபேசி 
போன்றவை) வழியாக தொலை 
விலுள்ள ஒரு கணினி அமைப்‌ 
பில்‌ நுழைதலைக்‌ குறிக்கும்‌. 
புகுபதிவுக்குப்பின்‌ பயனாளரின்‌ 
கணினி, தொலைதூரக்‌ கணினி 
யின்‌ ஒரு முனையமாகச்‌ செயல்‌ 
படும்‌. இணையத்தில்‌ சேய்மை 
புகுபதிகைக்‌ டெல்நெட்‌ என்னும்‌ 


_ நிரல்‌ மூலமாக நடைபெறுகிறது. 


remote phone : சேய்மைப்பேசி. 
remote procedure call : சேய்‌ 
மைச்‌ செயல்முறை அழைப்பு : 
ஒரு . நிரலிலிருந்து நிரலுக்கு 


EE 


remote processing 


வெளியே வரையறுக்கப்‌ 
பட்டுள்ள ஒரு செயல்முறையை 
அல்லது வேறொரு நிரலை 
அழைக்க முடியும்‌. அந்த 
வேறொரு செயல்முறை 
அல்லது நிரல்‌, தனக்டெப்பட்ட 
பணியை முடித்து, கிடைக்கப்‌ 
பெறும்‌ விடையை அழைத்த 
நிரலுக்கு அனுப்பி வைக்கும்‌. 
அழைக்கப்படும்‌ செயல்முறை 
அல்லது நிரல்‌ தொலைதூரக்‌ 
கணினியில்‌ இருக்குமெனில்‌ 
அதனை “சேய்மைச்‌ செயல்‌ 
முறை அழைப்பு” என்கிறோம்‌. 
remote processing : சேய்மைச்‌ 
செயலாக்கம்‌ : ஒரு கணிணி 
யமைவுடன்‌ சேய்மையில்‌ 
இணைக்கப்பட்டுள்ள ஓர்‌ 
உட்பாட்டு/வெளிப்பாட்டுச்‌ 
சாதனத்தின்‌ வாயிலாகக்‌ 
கணினிச்‌ செயல்முறையைச்‌ 
செய்முறைப்‌ படுத்துதல்‌. 
remote processor : சேய்மை 
நிலைச்‌ செயலி 


remote site : சேய்மை வரை 


மிடம்‌ : பகிர்மானக்‌ கணிணி 
இணையத்திலுள்ள புறத்‌ 
தொலைவிடம்‌. 

remote station சேய்மை 


நிலையம்‌. 

remote system : சேய்மைக்‌ 
கணினி அமைப்பு : ஓர்‌ 
இணக்கி/தொலைபேசி ஆகிய 


1244 


removable media 


வற்றின்‌ மூலம்‌ பயனாளர்‌ 
அணுகக்கூடிய கணினி அல்லது 
கணினிப்‌ பிணையம்‌. 


remote terminal : சேய்மை 
முனையம்‌ : தொலைவிலுள்ள 
கணினியிலிருந்து தனியாகப்‌ 
பிரிந்துள்ள வரையிடங்‌ 
களிலிருந்து ஒரு கணினியுடன்‌ 
செய்தித்‌ தொடர்பு கொள்வதற்‌ 


கான சாதனம்‌. இதற்கு, 
தொலைபேசிக்‌ கம்பிகள்‌ 
போன்ற செய்தித்தொடர்பு 


வசதிகள்‌, நேரடிக்‌ கம்பி வடங்‌ 
களுக்குப்‌ பதிலாகப்‌ பயன்‌ 
படுத்தப்படுகின்றன. 

removable disk : அகற்றத்தக்க 
வட்டு அதனதன்‌ வட்டு 
இயக்கியில்‌, படிப்பதற்காகவும்‌, 
எழுதுவதற்காகவும்‌ செருகக்‌ 
கூடிய வட்டு அலகு. இதனைத்‌ 
தேவையில்லாதபோது அகற்றி 


விடலாம்‌. நெகிழ்வட்டுகள்‌, 
வட்டுப்‌ பொதியுறைகள்‌ 
போன்றவை அகற்றத்தக்க 


வட்டுச்‌ சாதனங்களாகும்‌. 


removable mass storage 
அகற்று மொத்தச்‌ சேமிப்பகம்‌. 


removable media : அகற்றத்தக்க 
ஊடகம்‌ : தரவுகளைப்‌ படிக்றெ 
அல்லது தரவுகளை எழுதுகிற 
சாதனத்திலிருந்து அப்புறப்‌ 
படுத்தக்கூடிய நிலைவட்டு 
உறைகள்‌ அல்லது பேழைகள்‌. 


அனகை கைக கைக ககைகைைைைைகைகைவைகைைைகையையயையையை ய யவை பய டடடடடடட 


remove 


rene : அகற்று; நீக்கு. 
remove all : அனைத்தும்‌ அகற்று. 
remove all arrows : அனைத்து 
அம்புக்குறிகள்‌ நீக்கு. எம்‌எஸ்‌ 
எக்செஸில்‌ உள்ள ஒரு கட்டளை. 
remove filter : வடிகட்டி அகற்று. 
எம்‌எஸ்‌ அக்செஸில்‌ உள்ள ஒரு 
கட்டளை. , 

௨ : பெயர்மாற்று; மாற்று 
பெயர்‌ : பெரும்பாலான கோப்பு 
முறைமைகளில்‌ ஒரு 
கோப்புக்கு மாற்றுப்‌ பெயர்‌ 
கொடுப்பதற்கான கட்டளை. 
rename column : நெடுக்கைப்‌ 
பெயர்‌ மாற்று. 

ரர : வரைதல்‌ : ஒர்‌ இயல்‌ 
புலகப்‌ பொருளை அதன்‌ உள்ள 
படியான தோற்றத்தில்‌ வரைதல்‌. 
rendering : வரைவு : கணினி 
வரைகலையில்‌ முப்பரிமாண 
உருக்காட்சியை உருவாக்குதல்‌. 
இதில்‌, நிழல்கள்‌, பிரதிபலிப்பு 
கள்‌ போன்ற ஒளி வளைவுத்‌ 


தூண்டுதல்கள்‌ உள்ளடங்‌ 
கியிருக்கும்‌. 
reorder point : கையிருப்பு 


அளவு : ஓர்‌ இனத்திற்கும்‌ கூடு 
தலாக அனுப்பாணை அனுப்பு 
வதற்கு முன்பு கைவசமுள்ள 
மிகக்குறைந்த கையிருப்பு 
அளவு. பட்டியல்‌ கட்டுப்பாட்‌ 
டில்‌ இன்றியமையாத அம்சம்‌. 


1245 


repeat counter 


reorganize : மீள்‌ ஒழுங்கமை. 
repagination : மறுபக்கமிடுதல்‌ : 
ஒரு பலபக்க ஆவணத்தில்‌ 
இருத்தம்‌ செய்யும்போது, ஒரே 
சீரான பக்க நீளமும்‌, தோற்ற 
மும்‌ ஏற்படும்‌ வகையில்‌ ஒரு 
சொல்செயலி மூலம்‌ சரியமைவு 
செய்யும்‌ செய்முறை. 

ரeறaint : மறுவரைவு : நாளது 
தேதி வரையிலான வரைகலை 
அல்லது வாசகத்‌ தரவுகளைப்‌ 
பிரபலிக்கும்‌ வகையில்‌ ஒரு 
காட்சிச்‌ சாதனத்தில்‌ ஓர்‌ உருக்‌ 
காட்சியை மறுபடியும்‌ வரைந்து 
காட்டுதல்‌. இது பல்வேறு 
வரைகலைப்‌ பொறியமைவு 
களில்‌ முக்கிய அம்சமாக 
விளங்குகிறது. இது, காட்சித்‌ 
திரையில்‌ காட்டப்படும்‌ வடி 
வமைப்பை தானாகவே மறு 
வரைவு செய்கிறது. 

160221 : திரும்பச்செய்‌ : சற்று 
முன்‌ செய்த பணியை மீண்டும்‌ 
செய்விக்கப்‌ பல்வேறு பயன்‌ 
பாட்டு மென்பொருள்களில்‌ 
உள்ள கட்டளை. 


repeat counter : பன்முறைப்‌ 
பதிவுச்‌ சாதனம்‌ : ஒரு செயல்‌ 
முறையில்‌ ஒரு நிகழ்வு 


எத்தனை முறை நிகழ்கிறது என்‌ 
பதைப்‌ பதிவு செய்யும்‌ செயல்‌ 
முறைப்‌ பதிவுச்‌ சாதனம்‌. இது 
பின்னர்‌ ஒப்பிட்டுப்‌ பார்ப்‌ 
பதற்குப்‌ பயன்படுகிறது. 


EE டப்யயயயயயவைகையமை 


repeater 


ரறeater : மறுவுருவாக்கி 
செய்தித்‌ தொடர்புகளில்‌ அனுப்‌ 
பீட்டுத்‌ தொலைவினை நீட்டிப்‌ 
பதற்காக தகவல்‌ சைகைகளைப்‌ 
பெரிதாக்குகிற அல்லது மறு 
உருவாக்கம்‌ செய்கிற ஒரு 
சாதனம்‌. 


repeating decimal number : பன்‌ 
முறை பதின்ம இலக்கம்‌ 
முடிவுறாமல்‌ திரும்பத்‌ திரும்ப 
வரும்‌ பதின்ம எண்‌. எடுத்துக்‌ 
காட்டு : .3333333.... அல்லது 
342024826..... 


repeating number : 
எண. 


பன்முறை 


repeat key : பன்முறை விசைப்‌ 
பலகை: மீண்டும்‌ அழுத்தாமல்‌ 
திரும்பத்‌ இரும்பத்‌ தொடர்பு 
ஏற்படும்‌ வகையில்‌ அழுத்தி 
வைத்திருக்கக்கூடிய விசைப்‌ 
பலகையின்‌ விரற்கட்டை. 


repetition : மறுநிலை நிரல்‌ : 
ஒன்று அல்லது அதற்கு மேற்‌ 
பட்ட நிரல்களை குறிப்பிட்ட 
தடவைகள்‌ நிறைவேற்றும்படி 
செய்கிற நிரல்‌. 


repetition instruction : திரும்பச்‌ 
செய்நிரல்‌. 

repetitive strain injury 
தொடர்பணி மிகையுழைப்பு 
ஊறு : கணினி விசைப்பலகை 
யில்‌ தொடர்ந்து பணிபுரிவதால்‌, 


1246 


replace 


கணினித்‌ திரையைத்‌ தொடர்ந்து 
உற்றுநோக்குவதால்‌ சிலவகை 
நோய்கள்‌ வர வாய்ப்புண்டு. 
மணிக்கட்டுக்கு துன்பம்‌ நேரா 


வண்ணம்‌ விசைப்பலகை 
அமைப்பு இருக்க வேண்டும்‌. 
கண்ணுக்கு அவ்வப்போது 


ஓய்வு தரவேண்டும்‌. கண்‌ 
கண்ணாடி அல்லது திரைக்குக்‌ 
கூசொளி வடிகட்டி போன்றவை 
பயன்படுத்த வேண்டும்‌. 


reperforater : மறுதுளையிடு 
கருவி : காகித நாடாத்துளை. 
repertoire அறிவுறுத்தத்‌ 


தொகுதி : ஒரு குறிப்பிட்ட 
கணினிக்கு அல்லது கணினி 
குடும்பத்திற்குச்‌ சொந்தமான 
நிரல்களின்‌ முழுத்‌ தொகுதி. 
இதனை நிரல்‌ தொகுதி என்றும்‌ 
கூறுவர்‌. 


ரelace : பதிலீடு; மாற்றீடு : ஒரு 
குறிப்பிட்ட விவரத்தை 
வேறொன்றால்‌ பதிலீடு செய்‌ 
தல்‌. பொதுவாக மாற்ற 
வேண்டிய விவரத்தைத்‌ தேடிக்‌ 
கண்டறிந்து, பின்‌, அதனை 
மாற்றியமைப்பர்‌. பெரும்‌ 
பாலான சொல்செயலித்‌ 
தொகுப்புகளில்‌ குறிப்பிட்ட 
சொல்லை/சொல்தொடரைக்‌ 
கண்டறிந்து புதியதென்றால்‌ 
மாற்றியமைக்கும்‌ “கண்டறிந்து 
மாற்று” (Find and Replace) 


i கைக யையைை பவை தகவ ய கையை ைைய கையை வை 


replacement theory 


என்னும்‌ வசதி உள்ளது. 
இருக்கும்‌ விவரத்தையும்‌ புதிய 
விவரத்தையும்‌ குறிப்பிட 
வேண்டும்‌. எழுத்து வடிவம்‌ 
(Upper/Lower case) எப்படி 
யிருப்பினும்‌ மாற்றச்‌ செய்யவும்‌ 
வசதி உண்டு. 

replacement theory : பதில 
மைவுக்‌ கோட்பாடு தேய்‌ 
மானம்‌, செயலழிவு பற்றிய 
கணிதம்‌. இது பதிலமைவுச்‌ 
செலவினை மதிப்பிடுவதற்கும்‌, 
உகந்த அளவுப்‌ பதிலமைவுக்‌ 
கொள்கைகளைத்‌ தீர்மானிப்‌ 
பதற்கும்‌ பயன்படுகிறது. 
ரay : மறு இயக்கம்‌; மீண்டும்‌ 
இயக்கு. 

replication : படியாக்கம்‌ : ஒரு 
பகிர்ந்தமை தரவுத்‌ தள 
மேலாண்மை அமைப்பில்‌, ஒரு 
தரவுத்‌ தளத்தை அல்லது அதன்‌ 
ஒரு பகுதியை பிணையத்தின்‌ 
பிற பகுதியிலுள்ள கணினி 
யிலும்‌ நகலெடுத்து வைத்தல்‌. 
படிர்ந்தமை தரவுத்‌ தள அமைப்‌ 
புகள்‌ ஒத்திசைவோடு விளங்க 
படியாக்கம்‌ பயன்படுகிறது. 
reply 1௦ ௮11 : அனைவருக்கும்‌ 
பதிலிடு; யாவர்க்கும்‌ பதில்‌. 
ரா : அறிக்கை : பொதுவாக, 
வெளிப்பாட்டுத்‌ தரவுகளுடன்‌ 
தொடர்புடையது. தொடர்‌ 


1247 


report generator 


புடைய செய்திகளைப்‌ படிப்‌ 
பவர்கள்‌ எளிதில்‌ புரிந்து 
கொள்ளும்‌ வகையில்‌ வரைபட 
மாக்குதல்‌ இதில்‌ அடங்கியுள்‌ 
ளது. பயனாளருக்குத்‌ தரவு 
களை வழங்குவதற்கான ஒரு 


1 பொதுவான வழிமுறை. பெரும்‌ 


பாலான அறிக்கைகள்‌ திரைக்‌ 
காட்சியில்‌. அல்லது அச்சிட்ட 
பட்டியல்களில்‌ காட்டப்படும்‌. 
ரepor்‌, ஊா0 : பிழை அறிக்கை. 


16001௩ 16 : அறிக்கைக்‌ கோப்பு : 
தரவுவைச்‌ செய்முறைப்படுத்‌ 
தும்‌ போது உருவாக்கப்படும்‌ 
கோப்பு. இது தேவையான 
வெளிப்பாட்டினை அச்சடிப்‌ 
பதற்கு அல்லது காட்சியாகக்‌ 
காட்டுவதற்குப்‌ பயன்படுத்தப்‌ 
படுகிறது. 

report format : அறிக்கை படிவம்‌ : 
பக்கம்‌, பத்தித்‌ தலைப்புகள்‌, 
பக்க எண்கள்‌, கூட்டுத்‌ தொகை 
கள்‌ ஆகியவற்றைக்‌ காட்டுகின்ற 
ஓர்‌ அறிக்கையின்‌ உருவமைவு. 
report generation : அறிக்கை 
உருவாக்கம்‌ : ஒரு தரவுத்‌ தளக்‌ 
கோப்பு முழுவதிலிருந்து 
அல்லது அதன்‌ பகுதியிலிருந்து 
திரைக்‌ காட்சி அல்லது வன்படி 
ஆவணம்‌ உருவாக்குவதற்காகத்‌ 
தரவுவைக்‌ கையாள்தல்‌. 


report generator : அறிக்கை உரு 
வாக்கி : எந்திரம்‌ படிக்கத்தக்க 


or 


report layout 


தரவுவை ஒரு அச்சிட்ட அறிக்‌ 
கையாக மாற்றக்கூடிய செயல்‌ 
முறை. தரவுத்‌ தள மேலாண்‌ 
மைப்‌ பொறியமைவுத்‌ தொகுதி 
களின்‌ ஓர்‌ அம்சம்‌. இது, ஒரு 
இறுதிப்‌ பயனாளர்‌, ஒரு தரவுத்‌ 
தளத்திலிருந்து மீட்கப்பட்ட 
தரவுகளைக்‌ காட்சியாகக்‌ காட்டு 
வதற்காக ஓர்‌ அறிக்கை உரு 
வமைவை உடனடியாகக்‌ குறிப்‌ 
பிடுவதற்கு அனுமதிக்கிறது. 


report layout அறிக்கை 
உருவரை. 

report manager : அறிக்கை 
மேலாளர்‌. 

ரறoா£5 : அறிக்கைகள்‌. 


report writer : அறிக்கை எழுது 
கருவி : தரவுக்‌ கோப்புகளில்‌ 
சேமிக்கப்பட்டுள்ள தகவல்களி 
லிருந்து செந்திறமான, வளமை 
அறிக்கைகளை உருவாக்கும்‌ 
பயன்பாட்டுச்‌ செயல்முறை. 


repository : தொகுபதிவகம்‌ : 
1. ஒரு கணிப்பணி அமைப்பைப்‌ 
பற்றிய அனைத்துத்‌ தகவல்‌ 
களின்‌ தொகுப்பு. 2. ஒரு தரவுத்‌ 
தளத்‌ தின்‌ தரவு அகராதியை 
உட்‌ பொதியாய்க்‌ கொண்டுள்ள 


மேற்பொதி. 


representation : உருவகிப்பு. 
representation, binary : இரும 


உருவகிப்பு. 


1246 


reprogramming 


representation, binary coded 
imal: இருமக குறிமுறை 
பதின்ம்‌ உருவகிப்பு. 
representation, data : 
உருவகிப்பு. ' 
representation, fixcal point : 
நிலைப்புள்ளி உருவகிப்பு. 


தரவு 


representation, floating point : 
மிதவைப்‌ புள்ளி உருவகிப்பு. 


representation, number : எண்‌ 


உருவகிப்பு. 


reproduce : படிப்பெருக்கம்‌ : 
ஒரே மாதிரியான ஊடகத்‌ 
திலிருந்து தரவுகளின்‌ பல படி 
களை எடுத்தல்‌. எடுத்துக்‌ 
காட்டு ஒரு குறிப்பிட்ட 
வட்டுத்‌ தொகுதியிலிருந்து ஓர்‌ 
இரட்டைப்படி வட்டுத்‌ 
தொகுதியைப்‌ பெறுதல்‌. 
reproducing punch படிப்‌ 
பெருக்கத்‌ துளையிடு கருவி : 
அட்டைகளின்‌ அடுக்குகளை 
இரட்டைப்‌ படியெடுப்பதற்‌ 
கான சாதனம்‌. ஒரு தலைமை 
அடுக்கின்‌ துல்லியமான படியை 
அளிக்கவல்லது. அடுக்கின்‌ ஒரு 
படிபினை வேறுபட்ட வடி 
வமைப்பில்‌ துளையிடவும்‌ 
செய்யலாம்‌. 


reprogramming : மறு செயல்‌ 


முறைப்படுத்துதல்‌ ஒரு 
கணினிக்காக எழுதப்பட்ட ஒரு 


reprographics 


செயல்முறையை இன்னொரு 
கணினியில்‌ இயக்கக்கூடிய 
வகையில்‌ மாற்றுதல்‌. 
reprographics : படிப்பெருக்க 
வரைகலை ஆவணங்கள்‌, 
எழுத்துப்‌ படிகள்‌, படங்கள்‌, 
ஓவியங்கள்‌, படச்சுருள்கள்‌ 
ஆகியவற்றைப்‌ படியெடுத்தல்‌, 
இரட்டைப்‌ படியெடுத்தல்‌ உள்‌ 
ளடங்கிய தொழில்நுட்பம்‌. 
ஒளிப்படப்‌ படி, மாற்று அச்‌ 
சடிப்பு, நுண்படச்‌ சுருளாக்கம்‌, 
மாற்று இரட்டைப்‌ படியாக்கம்‌ 
போன்ற உத்திகளும்‌ இதில்‌ 
அடங்கும்‌. 

request for discussion 
விவாதத்துக்கான கோரிக்கை : 
ஒரு குறிப்பிட்ட முடிவை 
எடுக்கும்‌ முன்பாக அதற்குரிய 
விவாதத்துக்கு முறைப்படி 
யான பரிந்துரையை முன்‌ 
வைப்பது. குறிப்பாக யூஸ்நெட்‌ 
படிநிலையில்‌ ஒரு புதிய 
செய்திக்‌ குழுவைச்‌ சேர்க்‌ 
கலாமா என்பது குறித்து 
விவாதிக்க வைக்கப்படும்‌ 
கோரிக்கை. இதுவே முதற்கட்ட 
நடவடிக்கை. இறுதியில்‌ 
ஓட்டெடுப்பு நடத்தி முடி 
வெடுக்கப்படும்‌. 

Request For Proposal (RFP) : 
முன்மொழிவு வேண்டுகோள்‌: 
வன்பொருள்‌/மென்பொருள்‌ 
விற்பனையாளர்களுக்கு, பொறி 


1249 


rerun 


யமைவுக்‌ குறிப்பீடுகளுக்‌ 
இணங்கியவாறு சாதனங்களை 
யும்‌, மென்பொருள்களையும்‌ 
முன்மொழியுமாறு வேண்டி 
அனுப்பப்படும்‌ ஆவணம்‌. 
Request For Quotation (RFQ) : 
விலைப்புள்ளி வேண்டுகோள்‌ : 
வன்பொருள்/மென்பொருள்‌ 
விற்பனையாளர்களுக்கு, சாத 
னங்களின்‌ விலைகளைக்‌ குறிப்‌ 
பிட்டு விலைப்புள்ளி அனுப்பு 
மாறு வேண்டி அனுப்பப்படும்‌ 
ஆவணம்‌. 

request header : வேண்டுதல்‌ 
தலைப்பு : ஒரு சாதன இயக்கி 
யைக்‌ கட்டுப்படுத்துவதற்கு 
டாஸ்‌ (008) உருவாக்கியுள்ள 
ஒரு நிலையளவுருத்‌ தொகுதி. 
ரய : கட்டாயத்‌ தேவை. 
எம்‌எஸ்‌ அக்செஸில்‌ அட்ட 
வணையில்‌ ஒரு புலத்துக்கான 
பண்புக்‌ கூறுகளுள்‌ ஒன்று. 
requirement list : தேவைப்‌ 
பட்டியல்‌ மென்பொருள்‌ 
என்னென்ன செய்ய வேண்டும்‌ 
அல்லது அது எவ்வாறு கட்‌ 
டமைக்கப்பட வேண்டும்‌ 
என்பதைக்‌ குறித்துரைக்கின்ற, 
முறையாக எழுதப்பட்ட 
அறிக்கை. 

requirements : தேவைப்பாடுகள்‌. 
£ஊ£பா : மறுஓட்டம்‌ : ஒரு கணினி 
யில்‌ ஒரு செயல்முறையை 


வெட தய ப ப பப்ப பபப ்ட்ப்ப்ட்ட்ட்டட்ட்ட்டட்ட்ட்டடடயமம்‌ 


79 


Research Libraries 


அல்லது அதன்‌ ஒரு பகுதியை 
மீண்டும்‌ ஓட்டுதல்‌. இது, 
பொதுவாக ஒரு திருத்தம்‌ செய்‌ 
வதற்காக, அல்லது ஒரு 
தவறான தொடக்கத்தின்போது 
அல்லது தடங்கலின்போது 
செய்யப்படுகிறது. 


Research Libraries Information 
Network : ஆராய்ச்சி நூலகத்‌ 
தகவல்‌ பிணையம்‌ : ஆராய்ச்சி 
நூலகங்களின்‌ குழுக்கள்‌ பற்றிய 
தகவல்கள்‌ அடங்கிய, இணைய 
நிகழ்நிலைத்‌ தொகுப்பு. பெரும்‌ 
பாலும்‌ அமெரிக்க நாட்டிலுள்ள 
மிகப்பெரும்‌ ஆராய்ச்சி 
நூலகங்கள்‌ இதில்‌ இடம்‌ 
பெற்றிருக்கும்‌. 
research network : 
பிணையம்‌. 


(65௦146 : ஒதுக்கு; ஒதுக்கீடு : 
ஒரு குறிப்பிட்ட புறச்சாதனத்‌ 
தின்‌ செயல்படு பரப்புக்கென 
தொடர்ச்சியான வட்டுப்‌ 
பகுதியை ஒதுக்கீடு செய்வதற்‌ 
கான கட்டளை. இலக்கமுறை 
ஒளிக்காட்சிச்‌ சாதனங்கள்‌ இக்‌ 
கட்டளையைப்‌ புரிந்து கொள்‌ 
கின்றன. 


ஆய்வுப்‌ 


reserve accumulator : காப்புத்‌ 
தொகுப்பி : ஒரு மையச்‌ செய 
லகத்துடன்‌ இணைக்கப்‌ 
பட்டுள்ள துணை சேமிப்புப்‌ 


பதிவேடு. 


1250 


reset 


reserved character : ஒதுக்கப்‌ 
பட்ட குறியீடு; சிறப்புக்‌ குறியீடு : 
விசைப்பலகையிலுள்ள சில 
குறியீடுகளுக்கு நிரல்களில்‌ 
சிறப்புப்‌ பொருள்‌ உள்ளன. 
எனவே, அவற்றைக்‌ கோப்பு, 
ஆவணம்‌, பயனாளர்‌ உருவாக்‌ 
கும்‌ ஏனைய செயல்கூறுகள்‌, 
குறுமம்‌ (148010) ஆகியவற்றின்‌ 
பெயர்களில்‌ அக்குறியீடுகளைப்‌ 
பயன்படுத்த முடியாது. பொது 
வாக, நட்சத்திரக்‌ குறி (ஈ), 
முன்சாய்வு (/), பின்சாய்வு (1), 
வினாக்குறி (௪), செங்குத்துக்‌ 
கோடு (1) ஆகியவை ஒதுக்கப்‌ 
பட்ட குறியீடுகளில்‌ அடக்கம்‌. 


reserved words காப்புச்‌ 
சொற்கள்‌; சிறப்புச்‌ சொற்கள்‌: 
செயற்பாட்டுப்‌ பொறியமைவு 
கள்‌, மொழி பெயர்ப்பிகள்‌ 
போன்றவற்றால்‌ தங்கள்‌ சொந்‌ 
தப்‌ பயன்பாட்டுக்காகச்‌ சில 
சொற்கள்‌ காப்பிடப்பட்டிருக்‌ 
கும்‌; இச்சொற்களைப்‌ பயன்‌ 
பாடுகளிலும்‌, செயல்முறை 
களிலும்‌ பயன்படுத்த முடியாது. 
இவை கணினிச்‌ செயல்முறைப்‌ 
படுத்தும்‌ மொழிகளில்‌ தனிப்‌ 
பொருளை உடையவை. 
எடுத்துக்காட்டு: Read,FOR, LET, 
IF, GOTO, LPRINT. 


ரeset (8) : மாற்றமைவு; திரும்ப 
அமைதல்‌ : 1. கணினி அமைப்பு 
களை ஒரு குறிப்பிட்ட அசை 


உ. 


reset button 


1251 


residual value 


வற்ற நிலைக்குத்‌ திரும்பக்‌ 
கொண்டு வருதல்‌. 2. ஓர்‌ இரும 
எண்‌ சிற்றத்தை சுழி (பூஜ்ய) 
நிலைக்குக்‌ கொண்டு வருதல்‌. 

reset button : மறு இயக்கப்‌ 
பொத்தான்‌; ஒரு வன்பொருள்‌/ 
மென்பொருள்‌ செயலிழந்தபின்‌ 
ஒரு கணினியை மறுபடியும்‌ 
இயக்குவிக்கிற கணினிப்‌ 
பொத்தான்‌ அல்லது விடைக்‌ 
குறிப்பு. எல்லா நடவடிக்கை 
களும்‌ நிறுத்தப்பட்டுவிடும்‌. 
நினைவகத்திலுள்ள தரவு 
எல்லாம்‌ இழக்கப்பட்டுவிடும்‌. 
ஓர்‌ அச்சுப்பொறியின்‌ நினைவ 
கத்தைத்‌ துப்புரவு செய்து, 
கணினியிலிருந்து புதிய 
தரவுவை அது ஏற்றுக்‌ கொள்‌ 
வதற்கு அதனை மறுஇயக்கப்‌ 
பொத்தான்‌ தயார்‌ செய்கிறது. 

reset, cycle : மீட்பியக்கு சுழற்சி. 


reset key : மாற்றமைவு விசை: 
ஒரு விசைப்பலகையிலுள்ள 
விசை. இது பொதுவாக ஒரு 
கணினியின்‌ பகுதிகளை ஒரு 
செயல்முறை நிறைவேற்றப்‌ 
படுவதற்கு முந்திய நிலைக்கு 
மாற்றுவதற்குப்‌ பயன்படுத்தப்‌ 
படுகிறது. 

reset mode : மீளமைவுப்‌ பாங்கு. 
269106 : நிலைநிறுத்தல்‌ : நிலை 
யாகப்‌ பதிவு செய்து வைத்தல்‌. 
எடுத்துக்காட்டு : ஒரு செயல்‌ 


முறையை ஒரு வட்டில்‌ 
அல்லது நினைவுப்‌ பதிப்பகத்‌ 
தில்‌ நிலைநிறுத்தி வைக்கலாம்‌. 
resident font உள்ளமை 
எழுத்துரு அச்சுப்‌ பொறி 
யினுள்‌ அமைக்கப்பட்டுள்ள ஓர்‌ 
எழுத்து முகப்பு. இதனை 
முன்னதாகக்‌ கீழிறக்க 
வேண்டிய தேவையில்லை. 


resident module: உள்ளமை 
தகவமைவு : நினைவகத்தில்‌ 
எல்லா இடங்களிலும்‌ இருக்க 
வேண்டிய ஒரு செயல்முறை 
யின்‌ பகுதி. நினைவகத்தில்‌ 
இவ்வாறு தரவுகளையும்‌, நிரல்‌ 
களையும்‌ உடனடியாக 
அணுகலாம்‌. 


resident portion : நிலையான 
பகுதி; நினைவகத்திடல்‌ நின்று 
இயங்கும்‌ பகுதி. 


resident programme : நிலைப்‌ 
புல நிரல்‌ : ஒரு கணினியின்‌ 
முதன்மை நினைவகத்தில்‌ 


(ROM அல்லது RAM) நிறை 
வேற்றத்திற்குப்‌ பிறகு ஒரு 
குறிப்பிட்ட இடப்பரப்பை 
நிலையாக ஆக்கிரமித்துக்‌ 
கொள்ளும்‌ நிரல்‌. 

residual value : எஞ்சிய மதிப்‌ 
பளவு; எசச மதிப்பு ஒரு 
குத்தகைக்‌ காலத்தின்‌ முடிவில்‌ 
ஒரு சாதனத்தின்‌ மதிப்பளவு. 


resilient 


ரesரிரnt : விரிவாற்றல்‌ : பழுது 
பட்ட பின்னரும்‌ தொடர்ந்து 
நிறைவேற்றும்‌ திறனுடைய 
ஒரு பொறியமைவு. 


resistance : தடை; மின்தடை; 
மின்தடுப்பி : மின்னோட்டத்தை 
தடுக்கும்‌ இறன்‌. மீக்கடத்தி 
களைத்‌ தவிர பிற மின்‌ கடத்தி 
களில்‌ குறைந்த அளவோ, அதிக 
அளவோ மின்தடைப்‌ பண்‌ 
புள்ளது. குறைந்த மின்‌ தடை 
யுள்ள உலோகங்கள்‌ மின்‌ 
கடத்தும்‌ திறன்மிக்கவையாய்‌ 
உள்ளன. எனவே இவை கடத்தி 
கள்‌ (௦010ப௦01௦18) என அழைக்கப்‌ 
படுகின்றன. கண்ணாடி, ரப்பர்‌ 
போன்றவை அதிக மின்தடை 
உள்ளவை. இவை மிகக்குறை 
வான மின்சாரத்தைக்‌ கடத்து 
இன்றன. எனவே இவை கடத்‌ 
தாப்‌ பொருள்கள்‌ (Non-conductors) 
எனவும்‌ (115ய/21005) விலக்கிகள்‌ 
எனவும்‌ அழைக்கப்படுகின்றன. 
651510 : தடுப்பான்‌; தடுப்பி; 
மின்தடை : ஒரு தனிம மின்னி 
யல்‌ சுற்று வழியின்‌ அமைப்பி. 


இது மின்னோட்டப்‌ பாய்‌ 
வினைத்‌ தடுக்கும்போது 
அல்லது எதிர்க்கும்போது 


வெப்பத்தை உண்டாக்குகிறது. 
riz : வடிவ மாற்றம்‌; அளவு 
மாற்றம்‌; மறுவடிவாக்கம்‌ : முன்‌ 
தீர்மானித்த நிலையளவுருக்‌ 


1252 


resolve 


களுக்கிணங்க ஒரு உட்பொரு 
ளினை அளவிடும்‌ செய்முறை. 


resolution: படப்புள்ளிச்‌ செறிவு; 
துல்லியத்‌ திரைத்தெளிவு; படத்‌ 
தெளிவு; தெளிவுத்திறன்‌ ; 
படிப்பாற்றல்‌ : ஓர்‌ ஒளிக்காட்சி 
யில்‌ மீண்டும்‌ வரவழைக்கச்‌ 
கூடிய தகவல்களின்‌ அளவு. 
இது காட்சியில்‌ படக்கூறுகளின்‌ 
(Pi%els) எண்ணிக்கையில்‌ குறிக்‌ 
கப்படுறெது.560720 படக்கூறு 
கள்‌ கொண்ட ஒரு படம்‌, 
275%400 படக்‌ கூறுகள்‌ கொண்ட 
படத்தைவிட அதிகத்‌ துல்லிய 
மாக இருக்கும்‌. உயர்‌ தெளிவுத்‌ 
திறன்‌ ஒரு நேர்த்தியான உருக்‌ 
காட்சியை உருவாக்குகிறது. 
கணினி வெளிப்பாட்டின்‌ துல்லி 
யத்தை அளவிடும்‌ அலகு இது. 


resolution of the terminal: 
முனையத்தின்‌ ஆற்றல்‌ பிரிவீடு. 
resolution, plotter: வரைவி 
தெளிவுத்‌ திறன்‌ : வரையப்பட்ட 
உருக்காட்சியின்‌ தரத்தின்‌ 
அளவீடு. ஒரு எண்மான வரை 
வியிலுள்ள முகவரியிடக்கூடிய 
புள்ளிகளின்‌ எண்ணிக்கை, 
தெளிவுத்‌ திறனைத்‌ தீர்மானிக்‌ 
இறது. புள்ளிகள்‌ அதிகமிருந்‌ 
தால்‌ தெளிவுத்திறனும்‌ அதிக 
மாக இருக்கும்‌. 

resolve : தீர்‌; தெளிவி : 1. ஒரு 
தரவுத்‌ தளத்தில்‌ அல்லது 


resolve conflicts 


தேடறி அட்டவணை (௦௦4 
£கble)யில்‌ ஒரு துண்டுத்‌ 
தகவலை இன்னொன்றோடு 
தொடர்புபடுத்தல்‌. 8. வன்‌ 
பொருள்‌ முரண்கள்‌ எதுவும்‌ 
ஏற்படாவண்ணம்‌ தகவமைவு 
அளபுருக்களை அமைத்தல்‌. 
3. தருக்கமுறை நினைவக 
முகவரியை மெய்யான முகவரி 
யாக மாற்றியமைத்தல்‌ அல்லது 
மெய்முகவரியைத்‌ தருக்க 
முறை முகவரியாக மாற்றுதல்‌. 


resolve conflicts : முரண்களைச்‌ 
சரி செய்‌. 


ா650ப௦௨ : ஆதாரம்‌ ; வளம்‌ : 
ஒரு கணினி ஆதாரம்‌. அமைப்‌ 
பின்‌ தொகுதியைச்‌ சேர்ந்த ஓர்‌ 
நினைவகம்‌, அச்சுப்பொறி, 
வட்டுச்‌ சேமிப்பு அலகு, 
காட்சித்தரை, மென்பொருள்‌, 
பொருள்கள்‌, செயற்பாட்டு ஆட்‌ 
கள்‌ இந்த ஆதாரத்தில்‌ அடக்கம்‌. 
resource allocation : ஆதார 
ஒதுக்கீடு; வள ஒதுக்கீடு 
கணினி ஆதாரங்களைப்‌ பல்‌ 
வேறு பணிகள்‌ அல்லது நட 
வடிக்கைகளுக்கிடையே பகிர்ந்‌ 
தளித்தல்‌. 

resource data : வளத்‌ தரவு : 
பட்டி, சாளரம்‌ அல்லது உரை 
யாடல்‌ பெட்டி போன்ற ஒரு 
குறிப்பிட்ட வளத்துடன்‌ தொடர்‌ 
புடைய தரவுக்‌ கட்டமைப்பு 


1253 


resource [0 


கள்‌, முன்வடிவங்கள்‌, செயல்‌ 
முறை வரையறைகள்‌, 
மேலாண்மை நிரல்கூறுகள்‌, 
சின்னக்‌ குறிப்புப்‌ படங்கள்‌ 
மற்றும்‌ இது போன்றவற்றைக்‌ 
குறிக்கும்‌. 
resource file : ஆதாரக்‌ கோப்பு : 
பயன்பாட்டுச்‌ செயல்முறை 
களினால்‌ பயன்படுத்தப்படு 
வதற்கு வட்டில்‌ அல்லது நாடா 
வில்‌ சேமித்து வைக்கப்‌ 
பட்டுள்ள செயல்முறைகள்‌ 
அல்லது தரவுகள்‌. 

resource fork : ஆதாரக்‌ கவடு : 
ஒரு மெக்கின்டோஷ்‌ கோப்பின்‌ 
ஆதாரப்‌ பகுதி. எடுத்துக்காட்‌ 
டாக, ஒரு வாசக ஆவணத்தில்‌, 
இது ' தரவு வட்டிலுள்ள 
வாசகத்துக்குக்‌ குறை நிரப்புகிற 
உருவமைவுக்‌ குறியீடுகளைக்‌ 
கொண்டிருக்கிறது. ஒரு செயல்‌ 
முறையில்‌, இது நிறைவேற்றத்‌ 
தக்கக்‌ குறியீடு, பட்டியல்கள்‌, 
பலகணிகள்‌, உரையாடல்‌ 
பெட்டிகள்‌, பொத்தான்கள்‌, 
எழுத்து முகப்புகள்‌, உருவடி 
வங்கள்‌ ஆகியவற்றைக்‌ 
கொண்டிருக்கும்‌. 

resource 10 : வள அடையாளம்‌ : 
ஆப்பிள்‌ மெக்கின்டோஷ்‌ 
கணினியில்‌ ஒரு குறிப்பிட்ட 
வள வகையில்‌ ஒரு குறிப்பிட்ட 
வளத்தினை அடையாளம்‌ 
காட்டும்‌ ஓர்‌ எண்‌. (௭-௫) MENU 


EE 


resource leveling 


என்னும்‌ வகையைச்‌ சார்ந்த பல்‌ 
வேறு மெனுக்களில்‌, ஒரு குறிப்‌ 
பிட்ட மெனுவைக்‌ குறிக்கும்‌ 
எண்‌. 

resource leveling : ஆதாரச்‌ சம 
நிலையாக்கம்‌ : ஆதாரங்களைப்‌ 
பெரிதும்‌ உகந்த அளவில்‌ பயன்‌ 
படுத்தும்‌ வகையில்‌ மிதவை 
நேரத்துடன்‌ நடவடிக்கைகளை 
அட்டவணைப்படுத்துதல்‌. 
இதன்‌ மூலம்‌, ஆதாரத்‌ தேவைப்‌ 
பாடுகளில்‌ ஏற்படும்‌ பெரும்‌ 
ஏற்றத்‌ தாழ்வுகள்‌ தவிர்க்கப்படு 
கின்றன. 

resource management : ஆதார 
மேலாண்மை : அடிப்படைச்‌ 
சேமிப்பகம்‌, துணை நிலைச்‌ 
சேமிப்பகம்‌, மையச்‌ செயலகம்‌, 
செய்முறைப்‌ படுத்தும்‌ நேரம்‌, 
உட்பாட்டு/ வெளிப்பாட்டுச்‌ 
சாதனங்கள்‌ போன்ற கணினிப்‌ 
பொறியமைவு ஆதாரங்களை, 
மற்றும்‌ பொறியமைவு மென்‌ 
பொருள்கள்‌, பயன்பாட்டு 
மென்பொருள்‌ தொகுதிகள்‌ மூல 
மாகப்‌ பயன்படுத்துவதைக்‌ 
கட்டுப்படுத்துகிற ஒரு செயற்‌ 
பாட்டுப்‌ பொறியமைவுச்‌ 
செயற்பணி, 

resouce meter : வளமானி. 


Resource Reservation Setup 
Protocol வள ஒதுக்கீட்டு 
அமைப்பு நெறிமுறை 

“தேவைக்கேற்ற அலைக்கற்றை” 


1254 


resource type 


(bandwidth on demand) என்னும்‌ 
வசதியை அளிப்பதற்கென வடி 
வமைக்கப்பட்ட ஒரு தகவல்‌ 
தொடர்பு நெறிமுறை. ஒரு 
தகவல்‌ பரிமாற்றத்துக்காக 
குறிப்பிட்ட அளவு அலைக்‌ 
கற்றை, வழங்கன்‌ கணினியால்‌ 
ஒதுக்கப்பட வேண்டும்‌ என்று 
தொலைதூர வாங்கிக்‌ கணினி 
(receiver) கோரிக்கை வைக்கும்‌. 
கோரிக்கை ஏற்றுக்‌ கொள்ளப்‌ 
பட்டதா இல்லையா என்ற 
தகவலை வழங்கன்‌, தொலை 
தூர வாங்கிக்குத்‌ தெரிவிக்கும்‌. 

resource sharing : ஆதாரப்‌ 
பங்கீடு : ஒரு மையச்‌ செய 
லகத்தை பல பயனாளர்களும்‌, 
பல புறநிலைச்‌ சாதனங்களும்‌ 
பகிர்ந்து கொள்ளுதல்‌. 

resource type : வள வகை; வள 
இனம்‌ : மெக்கின்டோஷ்‌ இயக்க 
முறைமையில்‌ உள்ள, 
கட்டமைப்பு மற்றும்‌ செயல்‌ 
முறை வளங்களுக்கான ஏராள 
மான இனக்குழுக்களில்‌ ஒன்று. 
குறிமுறை, எழுத்துரு, சாளரங்‌ 
கள்‌, உரையாடல்‌ பெட்டிகள்‌, 
முன்‌ வடிவங்கள்‌, சின்னங்கள்‌, 
தோரணிகள்‌, சரங்கள்‌, இயக்கி 
கள்‌, காட்டிகள்‌, நிற அட்‌ 
டவணைகள்‌, பட்டிகள்‌ 
போன்றவை இவற்றில்‌ அடங்‌ 
கும்‌. இவற்றை அடையாளங்‌ 
காண, குறிமுறைக்கு CODE, 


response 


1255 


retrace 


எழுத்துருவுக்கு FONT, காட்டி 
களுக்கு பே£5 போன்ற பெயர்ச்‌ 
சிட்டைகள்‌ பயன்படுகின்றன. 
response : பதில்‌. 

response position : பதிலீட்டு 
இட நிலை ஒளியியல்‌ 
நுண்ணாய்வில்‌, ஓர்‌ ஒளியியல்‌ 
குறியேற்புப்‌ படிவத்தில்‌ 
தகவல்களைக்‌ குறிப்பதற்காகக்‌ 
குறிக்கப்பட்டுள்ள பகுதி. 
response time : பதிலீட்டு நேரம்‌ : 
ஒரு குறிப்பிட்ட உட்பாட்டுக்‌ 
குக்‌ கணினி அமைவு பதிலளிக்க 
எடுத்துக்‌ கொள்ளும்‌ நேரம்‌. ஒரு 
நிகழ்வுக்கும்‌ அந்த நிகழ்வுக்குப்‌ 
பொறியமைவு அளிக்கும்‌ 
பதிலுக்குமிடையிலான இடை 


வேளை. 


response unit, audio : கேட்‌ 


பொலி தரு கருவி 

ர்£அா்‌ : மறுதொடக்கம்‌ : ஒரு 
செயல்முறை நிறைவேற்றத்தை 
மீண்டும்‌ தொடங்குதல்‌. 
restore மீட்டாக்கம்‌; மீட்‌ 
டெழுதல்‌. 

restore backed files : 
கோப்புகளை மீட்டெடு. 


காப்புக்‌ 


restore defaults : முன்னிருப்பு 
களை மீட்டெடு. 


restore statement : மீட்டாக்கக்‌ 
கட்டளை. 


restricted function : கட்டுப்‌ 
; ்‌ : ஒரு பயன்‌ 
பாட்டுச்‌ செயல்முறை வாயி 
லாகப்‌ பயன்படுத்த முடியாத 
கணினி அல்லது செயற்பாட்டுப்‌ 
பொறியமைவுச்‌ செயற்பணி. 
result processing module : 
தேர்வு முடிவுச்‌ செய்முறைப்‌ 
படுத்தும்‌ தகவமைவு. 
£25ப15 : முடிவுகள்‌; விடைகள்‌ : 
கணினிச்‌ செய்முறைப்‌ 
படுத்தலின்‌ விளைபயன்‌. 
ரபா : மீள்‌ தொடக்கம்‌ 


resப௱e err : மீட்டாக்கப்‌ 
பிழை; மீள்தொடக்கப்‌ பிழை. 
retention period : வைத்திரு 
காலம்‌. 

reticle: ஒளிநுண்வலை : ஒருங்‌ 
இணைந்த சுற்றுவழித்‌ திரையை 
உருவாக்குவதற்குப்‌ பயன்படும்‌ 
ஒளிப்படத்‌ தகடு. 
மீள்படியெடுப்பு : 
ராஸ்டர்‌-வருடல்‌ கணினித்‌ 
திரையகத்தில்‌ மின்னணுக்‌ 
கற்றை பின்பற்றும்‌ பாதை, 
வலது ஓரம்‌ சென்றபின்‌ இடது 
ஓரத்துக்குத்‌ இரும்புவதும்‌, 
திரையின்‌ அடிப்பகுதியிலிருந்து 
மேல்பக்கத்துக்குத்‌ திரும்பு 
வதும்‌ இவ்வாறு அழைக்கப்படு 
திறது. மீள்படியெடுப்பின்‌ 
போது மின்னணுக்‌ கற்றையின்‌ 


retrace 


தத த த ப்‌ த த ப ப ப்பட பபபல ம்‌ 


retrieval 


இருப்பிடம்‌, இடமிருந்து 
வலமாக அல்லது மேலிருந்து 
$ழான அடுத்தகட்டப்‌ பயணத்‌ 
துக்குத்‌ தயாராக நிர்ணயிக்கப்‌ 
படுகிறது. இவ்வாறு வல 
மிருந்து இடமாக, ஒ8ழிருந்து 
மேலாக மின்னணுக்கற்றை 
பயணிக்கும்போது, கற்றை 
அகல்‌ நிலை (081) ஆக்கப்படு 
கிறது. இதனால்‌ திரையில்‌ 
தேவையற்ற ஒரு கோடு 
வரையப்படுவது தடுக்கப்‌ 
படுகிறது. மீள்படியெடுப்பு ஒரு 
வினாடியில்‌ பலமுறை நிகழ்‌ 
கிறது. தீர்க்கமான ஒத்திசைவுச்‌ 
சமிக்கைகள்‌ மூலம்‌ ஒவ்வொரு 
முறையும்‌ மின்னணுக்‌ கற்றை 
அகல்‌ நிலையாக்கப்படுகிறது. 


retrieval : மீட்பு : ஒரு தரவு தளத்தி 
லிருந்து அல்லது கோப்புகளி 
லிருந்து தரவுகளை மீள எடுத்தல்‌. 
retrival, information : தகவல்‌ மீட்பு. 
retrival of data : தரவு மீட்பு, 


retrieve : மீட்டெடு; முனைந்து 
பெறு; கண்டு எடு; பெறு : 
கேட்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட 
விவரம்‌ அல்லது தரவுத்‌ தொகுதி 
யின்‌ இருப்பிடத்தைக்‌ கண்ட 
றிந்து, கேட்ட நிரல்‌ அல்லது 
பயனாளருக்கு அனுப்பி வைத்‌ 
தல்‌. வட்டுகள்‌, நாடாக்கள்‌, 
நினைவகம்‌ போன்ற எத்தகைய 


சேமிப்பகங்களிலிருந்தும்‌ தரவு 


1256 


return code 


வைக்‌ கண்டுபிடித்து எடுக்கும்‌ 
திறன்‌ கணினிகளுக்குண்டு. 
ரetர்£ஏு : மீட்டாக்கம்‌ : சேமித்து 
வைக்கப்பட்ட தரவுகளைத்‌ 
தேவையானபோது பெறுவதற் 
கான செய்முறை. 


retrofit : புதுமையாக்கம்‌; மேம்‌ 
பாட்டு உறுப்பிணைத்தல்‌ : தற்‌ 
போதுள்ள ஒரு பொறியமை 
வினை மேம்படுத்துவதற்காக 
அதனை நாளது தேதிவரைப்‌ 
புதுப்பித்தல்‌ அல்லது அதில்‌ 
புதியன சேர்த்தல்‌. 

ரபா: மீள்வு ; திரும்பு 
முதன்மைச்‌ செயல்முறையில்‌ 
உரிய இடத்திற்குக்‌ கட்டுப்பாடு 
திரும்புவதற்கு அனுமதிக்கிற 
ஒரு துணைவாலாயத்தின்‌ முடி 
விலுள்ள நிரல்களின்‌ தொகுதி. 
return, carriage : நகர்த்தித்‌ 
திரும்பல்‌. 

ரபா ௦௪ :' திரும்பும்‌ குறி 
முறை : நிரலாக்கத்தில்‌ ஒரு 
செயல்கூறு (ஈய) அல்லது 
ஒரு செயல்முறை (Procedபாe) தன்‌ 
பணியை முடித்தபின்‌ கிடைக்கப்‌ 
பெறும்‌ விடையை அழைத்த 
நிரல்‌ அல்லது நிரல்கூறுக்குத்‌ 
திருப்பியனுப்பும்‌. வெற்றிகர 
மாக விடை திருப்பியனுப்பப்‌ 
பட்டதா என்கிற விவரம்‌ 
அழைத்த நிரலுக்குக்‌ கடைக்‌ 
கும்‌. இந்த விவரமே இரும்பும்‌ 


return from the dead 


குறிமுறை எனப்படுகிறது. 
இந்தக்‌ குறிமுறையின்‌ அடிப்‌ 
படையிலேயே நிரலின்‌ அடுத்த 
கட்ட நடவடிக்கை அமையும்‌. 


return from the dead : சாவி 
லிருந்து மீள்வு; அழிவிலிருந்து 
மீள்வு : இணையத்தில்‌ பணி 
புரிந்து கொண்டிருக்கும்போது 
திடீரென இணைப்புத்‌ துண்டிக்‌ 
கப்படலாம்‌. அவ்வாறு துண்டிக்‌ 
கப்பட்டு மீண்டும்‌ இணைய 
இணைப்பைப்‌ பெறல்‌ இவ்‌ 
வாறு அழைக்கப்படுகிறது. 
RETURN key : மீள்வு விசை : ஒரு 
கணினி விசைப்பலகையில்‌, 
காட்சிச்‌ சறுக்குச்‌ சட்டம்‌ அல்‌ 
லது அச்சடிப்பி ஊர்தி அடுத்த 
வரியின்‌ தொடக்க நிலைக்கு 
நகரும்படி செய்யப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ விசை. 

return to zero : சுழிக்குத்‌ 
திரும்புதல்‌: காந்த ஊடகங்களில்‌ 
தரவுவைப்‌ பதியும்‌ ஒரு வழி 
முறை. காந்தப்‌ புலம்‌ இல்லாத 


நிலை, அடிப்படை நிலை 
அல்லது நடுநிலையாகக்‌ 
கொள்ளப்படும்‌. 


ஈீபா 06 : திருப்பியனுப்பும்‌ 
தரவினம்‌. 

£6ப$2016 : மறுபயனீடு; மறு 
பயனுறு ஒரு வாலாயத்தின்‌ 
ஒரே படியினை இரண்டு 
அல்லது அதற்கு மேற்பட்ட 


1257 


reverse polish notation 


பணிகளுக்குப்‌ பயன்‌ படுத்த 
அனுமதித்தல்‌ ஒரு வாலாயத்‌ 
தின்‌ இயல்பு. 

reusable object : மறு பயனுறு 
பொருள்‌. 


ரகம : மறுபயன்பாட்டுத்‌ 
திறன்‌ : ஓரே செயல்முறைப்‌ 
படுத்தும்‌ நிரல்‌ தொகுதியை 
அல்லது பொறியமைவு வடி 
வமைப்பினை இன்னொரு 
பயன்பாட்டுக்கு முழுவதுமாக : 
அல்லது பகுதியாகப்‌ பயன்‌: 
படுத்துவதற்கான திறன்‌. 

reverse : தலைகீழ்‌; முன்பின்‌. 
reverse engineer : மறி நிலை 
யாக்கம்‌ : ஒரு முழுமை பெற்ற 
பொறியமைவின்‌ அமைப்பி 
களைத்‌ தனிமைப்படுத்துதல்‌. 
ஒரு சிப்பு மறிநிலையாக்கம்‌ 
செய்யப்படும்போது, அந்தச்‌ 
சிப்புவில்‌ அடங்கியுள்ள 
அனைத்துத்‌ தனித்தனிச்‌ சுற்று 
வழிகளும்‌ அடையாளங்‌ காணப்‌ 
படுகின்றன. 


reverse path forwarding : எதிர்‌ 
நிலை வழி முன்னோக்கல்‌. 

reverse polish notation : மறி 
நிலைப்‌ போலிஷ்‌ குறிமானம்‌ : 
ஹேவெல்ட்‌ பேக்கார்டு 
கணிப்பிகளில்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ பின்னொட்டுக்‌ குறிமான 
வடிவம்‌. இதில்‌ இயக்கப்படு 


reverse text 


எண்கள்‌ இயக்கிகளுக்கு முன்‌ 
னர்‌ பதிவு செய்யப்படுகின்றன. 


இதில்‌ 2 ஈ ௨(04௦) என்னும்‌ 
கோவை 0012: ஈ என்று 
எழுதப்படுகிறது. 

reverse text : மறிநிலை வாசகம்‌; 
காகிதம்‌ எந்த நிறத்தில்‌ 


உள்ளதோ அதே நிறத்தில்‌, ஒரு 
மாறுபட்ட கறுப்பு அல்லது 
வண்ணப்‌ பின்னணியில்‌ தட்டச்சு 
செய்யப்பட்ட வாசகம்‌, 

reverse video : மறிநிலை ஒளிக்‌ 
காட்சி : கணினி பயன்படுத்து 
பவரின்‌ கவனத்தை ஒரு குறிப்‌ 
பிட்ட இனத்திற்கு ஈர்ப்பதற்குக்‌ 
காட்சித்திரையில்‌ பயன்படுத்‌ 
தப்படும்‌ ஓர்‌ உத்தி. இதனை 
தலைஃழ்‌ ஒளிக்காட்சி என்றும்‌ 
கூறுவர்‌. 


ர : சீராய்வு; மீள்‌ பார்வை : 
ஒரு புதிய பொறியமைவின்‌ 
செயற்பாட்டுத்‌ திறனை மதிப்‌ 
பிட்டறிதல்‌. 

ரர்‌: மீள்சுற்று : ஒரு காந்த 
நாடாவை அதன்‌ தொடக்க 
நிலைக்கு மீண்டும்‌ கொண்டு 
வருதல்‌. 


rewrite: மறு எழுத்து : ஒன்றை 


அழித்துவிட்டு மீண்டும்‌ 
எழுதுதல்‌. 
REXX : ரெக்ஸ்‌ : மறு கட்‌ 


டமைப்பு நீட்டிப்புச்‌ செயலாக்க 


1258 


RFC 


என்று பொருள்படும்‌ Restructured 
Extended Executor என்ற 
தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 
குறும்பெயர்‌. ஐபிஎம்‌ பெரு 
முகக்‌ கணினிகள்‌ (Mainframes) 
மற்றும்‌ ஓஎஸ்‌/2 பதிப்பு 
3.0-லும்‌ பயன்படுத்தப்பட்ட 
கட்டமைப்பு நிரலாக்க மொழி. 
இம்மொழி பயன்பாட்டுத்‌ 
தொகுப்புகளை இயக்குகிறது. 
இயக்கமுறைமைக்‌ கட்டளை 
களையும்‌ செயல்படுத்தும்‌. 


ஈ₹ : ஆர்‌ எஃப்‌ : 'வானொலி 
அதிர்வெண்‌' என்று பொருள்‌ 
படும்‌ ‘Radio Frequency’ என்ற 
சொற்றொடரின்‌ தலைப்பெழுத்‌ 
துச்‌ சுருக்கம்‌. இது பல்வேறு 
மின்காந்தக்‌ கதிர்வீச்சுகளைக்‌ 
குறிக்கிறது. இது வினாடிக்கு 
10,000 முதல்‌ 40,000 கோடி 
சுழற்சிகள்வரை மாறுபடும்‌. 
இது பெரும்பாலும்‌ செய்தித்‌ 
தொடர்பு நோக்கங்களுக்காகப்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. 

RFC : ஆர்‌எஃப்சி : மதிப்புரைக்‌ 
கான கோரிக்கை எனப்‌ பொருள்‌ 
படும்‌ Request for Comments 
என்ற தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. ஒரு 
தரவரையறை, ஒரு நெறிமுறை 
(protocol) அல்லது இணையச்‌ 
செயல்பாடுகள்‌ - இவற்றில்‌ 
ஒன்றுபற்றி பிற பார்வையாளர்‌ 
கள்‌, ஆர்வலர்களின்‌ கருத்துரை 


RFI 1259 


களைக்‌ கேட்டு இணையத்தில்‌ 
வெளியிடப்படும்‌ ஓர்‌ ஆவணம்‌. 
ஏபி-யின்‌ கட்டுப்பாட்டில்‌ 
இவை வெளியிடப்படுகின்றன. 
்‌ விவாதங்களுக்குப்‌ பிறகு 
இவையே இறுதித்‌ தரவரை 
யறையாக ஆகிவிடுகின்றன. 
இன்டர்நிக்‌ போன்றவற்றின்‌ 
அமைப்புகளிடமிருந்து ஏராள 
மான ஆர்‌எஃப்சிக்‌-களை பெற 
முடியும்‌. 

RFI : ஆர்‌எஃப்‌ஐ : வானலை 
அலைவரிசை இடையூறு எனப்‌ 
பொருள்படும்‌ Radio Frequency 
Interference என்ற தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
வானொலி, தொலைக்‌ காட்சி 
போன்ற மின்னணுச்‌ சுற்று 
களில்‌, கணினி போன்ற பிற 
மின்சுற்றுகளில்‌ உருவாகும்‌ மின்‌ 
காந்த கதிர்வீச்சினால்‌ ஏற்படும்‌ 
இரைச்சலைக்‌ குறிக்கிறது. 

RF modulator : ஆர்‌ எஃப்‌ அதிர்‌ 
விணக்கி : சாதாரண தொலைக்‌ 
காட்சியில்‌ படம்‌ தெரியும்படி 
செய்வதற்கு ஒரு நுண்கணினியை 
அனுமதிக்கும்‌ ஒரு சாதனம்‌. 
RF shielding ஆர்‌எஃப்‌ 
காப்புறை : வானலை வரிசை 
ஊடுருவாமல்‌ தடுப்பதற்குப்‌ 
பயன்படும்‌ கட்டமைப்பு. 
பெரும்பாலும்‌ உலோகத்‌ தகடு 
அல்லது உலோக மேற்பூச்சி 
னால்‌ அமைந்திருக்கும்‌. 


RGB video 


RGB monitor : ஆர்ஜிபி திரை 
யகம்‌ : சிவப்பு, பச்சை, நீலம்‌ 
ஆகிய அடிப்படை நிறங்களுக்‌ 
கான சமிக்கைகளை தனித்தனித்‌ 
தடங்களில்‌ பெறுகின்ற ஒரு 
வண்ணத்‌ திரையகம்‌. மேற்‌ 
கண்ட மூன்று நிறங்களுக்கான 
நிலை அளவுகளை ஒற்றைத்‌ 
தடத்தில்‌ பெறுகின்றது. கலப்பு 
இனத்‌ திரையகங்களைவிடப்‌ 
பொதுவாக தெளிவான, தூய 
படிமங்களை உருவாக்கும்‌ 
திறன்படைத்தவை. 


RGB video : ஆர்ஜிபி ஒளிக்‌ 
காட்சி : ஒருவகை வண்ண ஒளிக்‌ 
காட்சிக்‌ குறியீடு (சிவப்பு, 
பச்சை, நீலம்‌); செந்திறமான 
தொலைக்காட்சிப்‌ பெட்டிகளில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ கலவை 
வண்ண ஒளிக்காட்சியிலிருந்து 
வேறுபட்டது. இதனை ஒரு 
வண்ணக்‌ காட்சித்‌ திரையில்‌ 
மட்டுமே காட்டலாம்‌; இதில்‌ 
இந்த அடிப்படை வண்ணங்கள்‌ 
ஒவ்வொன்றுக்கும்‌ தனித்‌ தனித்‌ 
துப்பாக்கிகள்‌ அமைந்திருக்கும்‌. 
சாதாரண வண்ணத்‌ தொலைக்‌ 
காட்சி பெட்டிகளில்‌ 
ஒரேயொரு துப்பாக்கி மட்டுமே 
இருக்கும்‌. ஆர்ஜிபி திரைகள்‌ 
துல்லியமும்‌ பிரகாசமான 
வண்ணங்களும்‌, உயர்ந்த 
தெளிவுத்‌ திறனும்‌ உடையவை. 


ribbon 


00௦ : நாடா : பல்வேறு தாக்‌ 
குறவு மற்றும்‌ தாக்குறவற்ற 
(எடுத்துக்காட்டு : அனல்‌) 
அச்சுப்பொறிகளில்‌ மையூட்டும்‌ 
சாதனம்‌. பெரும்பாலான நாடாக்‌ 
கள்‌, மையேற்றம்‌ செய்யப்பட்ட 
செயற்கை இழைகளிலானவை. 
இவை இரு வகையின : ஒன்று, 
ஓரடி வகை; இதனை ஒரே 
முறைதான்‌ பயன்படுத்தலாம்‌, 
இன்னொன்று பன்முறை அடி 
வகை இதனைப்‌ பலமுறை 
பயன்படுத்தலாம்‌. பன்முறை 
அடிவகை நாடாக்களைவிட, 
ஓரடிவகை நாடாக்களைப்‌ 
பயன்படுத்துவதற்குச்‌ செலவு 
அதிகம்‌ பிடிக்கும்‌. எனினும்‌ 
ஓரடிவகை நாடாவின்‌ எழுத்து 
கள்‌ அதிகத்‌ தெளிவாக இருக்கும்‌. 
ribbon cable : பட்டிகைக்‌ கம்பி 
வடம்‌ : ஒரு போக்கான கம்பிகள்‌ 
தட்டையாக இணைக்கப்பட்ட 


பட்டகைக்‌ கம்பிவடம்‌ 


1260 


right justify 


கம்பி வடத்தின்‌ தொகுதி. இதில்‌ 
ஏராளமான கம்பிகள்‌ அருகருகே 
அமைக்கப்பட்டிருக்கும்‌. இது 
பெரும்பாலும்‌ கணினிகளைப்‌ 


புறநிலைச்‌ சாதனங்களுடன்‌ 
இணைக்கப்‌ பயன்படுத்தப்‌ 
படுகிறது. 


ribbon cartridge : பட்டிகை 
உறை; நாடா பேழை : அச்சுப்‌ 
பொறி நாடா வைக்கப்‌ 
பட்டுள்ள பிளாஸ்டிக்‌ உறை. 
ribbon spool: நாடா கண்டு. 
14 : வலம்‌/வல. 

right, access : அணுக்க உரிமை. 
right arrow : வலது அம்புக்குறி. 
right click : வலச்‌ சொடுக்கு. 
ரர்ஏற£ ம: விறைப்பு வட்டு; 
நிலை வட்டு. 

right justified : புலச்‌ சரியமைவு : 
கடைசி எழுத்து (இலக்கம்‌) 
புலத்தின்‌ கடைசி இடத்தில்‌ 


ஒரு நிலைப்படுத்தப்படும்‌ 
வகையில்‌ அமைந்த பாட்டுப்‌ 
புலத்தின்‌ இணைப்பு முறை. 

right justify : வலப்புற வரிச்‌ சரி 
யமைவு : கடைசி எழுத்து (இலக்‌ 
கம்‌) புலத்தின்‌ கடைசி இடத்‌ 
தில்‌ ஒரு நிலைப்படுத்தப்படும்‌ 
வகையில்‌ அமைந்த பாட்டுப்‌ 
புலத்தின்‌ இணைப்பு முறை. 


க ப ப படட டட டட்ட்டட்ட்ட ட்ப பட ப்ட்ப்ட்ட்டடமயம்‌ 


right or hard disks 


right or hard disks : விறைப்பு 
அல்லது நிலை வட்டுகள்‌ : இது 
அலுமினியத்தினால்‌ ஆனது; 
இதன்‌ பதிவுப்‌ பரப்பு, பெரும்‌ 
பாலும்‌ குரோமியம்‌ ஆக்சை 
டினால்‌ முலாம்‌ பூசப்பட்டிருக்‌ 
கும்‌. முன்பு ஒவ்வொரு வட்டும்‌ 
2மீமிகு எண்மி திறன்‌ கொண் 


டிருந்தது. பின்னர்‌ வந்த வட்டு ' 


கள்‌ 4 மீமிகு எண்மியலுக்கு 
மேற்பட்ட சேமிப்புத்‌ திறனைக்‌ 
கொண்டிருந்தன. 
செந்திறமான 
வட்டுகளில்‌ தனித்‌ 
தனித்‌ தடங்கள்‌ 
இருக்கும்‌. சில 
மாதிரிகளில்‌ நிலை 
யான சுருள்முறை 
இருக்கும்‌. இவை 
மிகக்குறைந்த 
அனுகுநேரம்‌ 
உடையவை. மற்ற 
மாதிரிகளில்‌ நகரும்‌ 
சுருள்முனைகள்‌ 
இருக்கும்‌. இவற்‌ 
றைச்‌ சரியான தடத்‌ 
தில்‌ செலுத்த 
வேண்டும்‌. 

right shift : வல 
நகர்வு; வலது 
பெயர்வு. 

ர௩ர : வளையம்‌; வட்ட முறை : 
தரவுக்‌ கூறுகளை சுழல்‌ முறை 
யில்‌ அமைத்தல்‌. 


1261 


RISC 


ring connected வளைய 


இணைப்பு. 
ring/loop : வளைய /மடக்கு. 
network 


ring வளைய 


பிணையம்‌; ஒவ்வொரு கணினி 
யும்ட மற்றக்‌ கணினிகளுடன்‌ 
இணைக்கப்பட்டுள்ள கணினி 
இணையம்‌. புவியியல்‌ முறை 
யில்‌ கணினிகள்‌ நெருக்கத்தில்‌ 
இருக்கும்போது இது பயன்படு 
கிறது. 


வளைய பிணையம்‌ 

ரiறple sort : அதிர்வலை வரிசை 
யாக்கம்‌. 

RISC : ரிஸ்க்‌ : சுருக்க நிரல்‌ 
தொகுதி கணிப்பணி என்று 


௨.௨... டப்ப வைகை கைக கைச 


RISC 


பொருள்படும்‌ Reduced 
Instruction Set Computing என்ற 
தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 
குறும்பெயர்‌. மிகக்குறைந்த 
எண்ணிக்கையிலான எளிய 
நிரல்களின்‌ அடிப்படையில்‌ 
அதிவேகமாய்‌ திறன்மிக்கதாய்‌ 
செயல்படக்கூடிய ஒரு நுண்‌ 
செயலி வடிவமைப்பு. ஒவ்‌ 
வோர்‌ நிரலையையும்‌ ஒரு கடி 
காரச்‌ சுழற்சியிலேயே அதி 
வேகமாய்‌ செயல்படுத்துவதை 
அடிப்படையாகக்‌ கொண்டது 
ரிஸ்க்‌ கட்டுமானம்‌. 

மிக எளிய நிரல்களைப்‌ 
பொறுத்தமட்டில்‌ ரிஸ்க்‌ நுண்‌ 
செயலிகளைக்‌ காட்டிலும்‌ 
சிஸ்க்‌ (CISC-Complex instruction 
Set Computing) நுண்செயலிகள்‌ 
மிகவேகமாய்‌ நிறைவேற்றுகின்‌ 
றன. ஆனால்‌, மிகவும்‌ சிக்க 
லான நிரல்களைப்‌ பொறுத்த 
மட்டில்‌ ரிஸ்க்‌ செயலிகளைவிட 
வேகத்தில்‌ குறைந்தவையே கார 
ணம்‌, சிஸ்க்‌ செயலிகள்‌ சிக்க 
லான செயல்பாட்டிற்கும்‌ தனித்‌ 
தனி நிரல்களைக்‌ கொண்‌ 
டுள்ளன. ரிஸ்க்‌ செயலிகள்‌ பல 
நிரல்களின்‌ தொகுப்பாக 
அவற்றை நிறைவேற்ற வேண்டி 
யுள்ளது. சன்‌ மைக்ரோ சிஸ்ட 
மஸ்‌ நிறுவனத்தில்‌ ஸ்பார்க்‌ 
.செயலி,மோட்டோரோலாவின்‌ 
88,000 இன்டெல்லின்‌ ஐ 860, 


1262 


Roach, John 


ஆப்பிள்‌, ஐபிஎம்‌ மோட்டோ 
ரோலா ஆகியவற்றின்‌ பவர்பீசி, 
ரிஸ்க்‌ வகையைச்‌ சேர்ந்தவை. 


ஈIISME : ஆர்ஐ/எஸ்‌எம்‌ஐ 
பன்னாட்டு எந்திரன்‌ உற்பத்திப்‌ 
பொறியாளர்‌ கழகம்‌ (Robotics 
International of the Society of 
Manufacturing Engineers) என்ற 
அமைவனத்தின்‌ தலைப்‌ 
பெழுத்துச்‌ சுருக்கம்‌. இது 
எந்திரன்களை வடிவமைத்துப்‌ 
பயன்படுத்தும்‌ பொறியாளர்‌ 
களின்‌ அமைப்பாகும்‌. 


RJE : ஆர்ஜேஇ : 'சேய்மைப்‌ 
பணிப்‌ பதிவு' என்று பொருள்‌ 
படும்‌. 'Remote Job’ என்பதன்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 


RO : ஆர்‌ ஓ : 'பெறுதல்‌ மட்டும்‌' 
என்று பொருள்படும்‌ 'Receiving 
டு". என்பதன்‌ தலைப்‌ 
பெழுத்துச்‌ சுருக்கம்‌. 

Roach, John : ரோச்‌ ஜான்‌: 
1977இல்‌ 'டாண்டி கார்ப்பொ 
ரேஷன்‌ 1௩5 80' என்ற அமை 
வனத்தின்‌ வானொலிப்‌ பிரிவு 
என்ற நுண்கணினியை வெளி 
யிட்டது. அப்போது அந்த 
அமைவனத்தின்‌ துணைத்‌ தலை 
வராக இருந்தவர்‌ ஜான்‌ ரோச்‌. 
பெரும்‌ புகழ்பெற்ற இந்த வகை 
நுண்கணினி உருவாக்கத்திற்கு 
வழிகாட்டியாக இருந்தவர்‌. 


roam 


௦a : நகர்த்தல்‌ : ஒரு காட்சித்‌ 
திரையைச்‌ சுற்றி ஒரு காட்சிப்‌ 
பலகணியை நகர்த்துதல்‌. 


ர௦bo stick : தன்னியக்கக்‌ கோல்‌ : 
சறுக்குச்‌ சட்டத்தைக்‌ கையாள்‌ 
வதற்கும்‌ வரைகலைகளை ௨௫௬ 
வாக்குவதற்கும்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ ஓர்‌ உட்பாட்டுச்‌ சாதனம்‌. 
£௦00( : எந்திரன்‌ : மனிதர்களின்‌ 
மேற்பார்வையின்றி, சுற்றுச்‌ 
சூழலை உணர்ந்து, உள்ளீட்டுக்‌ 
கேற்றவாறு சுற்றுச்சூழலை 
ஓரளவுக்கு நுண்ணறிவோடு 
மாற்றும்‌ திறன்பெற்ற ஒரு 
பொறி, பெரும்பாலும்‌, மனித 
அசைவுகளையொத்த செயல்‌ 
பாடுடைய எந்திரன்களே வடி 
வமைக்கப்படுகின்றன. ஆனால்‌ 
உருவத்தில்‌ அவை மனிதர்‌ 
களைப்போல படைக்கப்படு 
வதில்லை. வாகனம்‌ மற்றும்‌ 
கணினி உற்பத்தி சாலைகளில்‌ 
எந்திரன்கள்‌ பொதுவாகப்‌ பயன்‌ 
படுத்தப்படுகின்றன. 

robot control language 
எந்திரன்‌ கட்டுப்பாட்டு மொழி : 
எந்திரன்களைக்‌ கட்டுப்படுத்து 
வதற்காக வடிவமைக்கப்பட்ட 
செயல்முறைகளுக்கான மொழி. 
சான்று : V௮; ML; ரோபோலான்‌. 
Robotic Industries Association 
(RIA) : எந்திர மனிதர்‌ தொழிற்‌ 
கழகம்‌ : எந்திரன்‌ தொழில்‌ நுட்‌ 


1263 


robustness 


பத்தைக்‌ கண்டுபிடித்துப்‌ பயன்‌ 
படுத்துவதற்கான ஒரு தொழில்‌ 
முறைக்‌ கழகம்‌; 1974இல்‌ 
நிறுவப்பட்டது. இதில்‌ நூற்றுக்‌ 
கணக்கான எந்திரன்‌ உற்பத்தி 
யாளர்கள்‌, விற்பனையாளர்கள்‌ 
பயன்படுத்தும்‌ கூட்டமைப்பு 
கள்‌, பணி நிறுவனங்கள்‌, 
ஆலோசகர்கள்‌, ஆராய்ச்சி 
நிலையங்கள்‌ அங்கம்‌ பெற்‌ 
றுள்ளனர்‌. இது எந்திர மனிதன்‌ 
பற்றிய நடப்புத்‌ தொழில்‌ நுட்‌ 
பம்‌ பற்றிய தரவுகளையும்‌, 
புள்ளி விவரங்களையும்‌ 
சேகரித்து வெளியிடுகிறது. 


௦௦1105 : எந்திரனியல்‌: எந்தி 
ரன்கள்‌ பற்றிய செயற்கை அறி 
வாற்றல்‌ துறை. எந்திர மனிதர்‌ 
வடிவமைப்பு,..... பயன்பாடு 
பற்றிய அறிவியல்‌. 

ROBOTLAN : ரோபோலான்‌ : 
எந்திரன்களைக்‌ கட்டுப்படுத்து 
வதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
செயல்முறைப்படுத்தும்‌ மொழி. 
robustness : வீரியம்‌: தவறான 
தரவுகளைச்‌ செலுத்துதல்‌ 
போன்ற எதிர்பாராத சூழ்நிலை 
களில்‌ நிலைமையைச்‌ சமாளிக்‌ 
கக்‌ கூடிய அல்லது குறைந்தது 
அபாயத்தைத்‌ தவிர்க்கக்‌ கூடிய 
திறன்வாய்ந்த மென்பொருள்‌ 
செயல்முறையின்‌ அல்லது 
செயல்முறைத்‌ தொகுதியின்‌ 


rocket 


1264 


rollover 


JOCK TT 


திறம்பாடு. எடுத்துக்காட்டு : 
உட்பாட்டில்‌ பிழைகளை எதிர்‌ 
பார்த்து, செய்முறையில்‌ வேண்டு 
மென்றே ஒரு செயல்முறைத்‌ 
தருக்கமுறையைச்‌ சேர்த்தல்‌. 
௦0120 : ராக்கெட்‌ : ஒரு உள்‌ 
ளெரி அறையின்‌ பின்புறத்‌ 
திலுள்ள குழாய்‌ முனை அல்லது 
தாரை வழியாக வெளியேறும்‌ 
வாயுக்களின்மூலம்‌ செயற்‌ 
படும்‌, தானாகவே முன்‌ செலுத்‌ 
தப்படும்‌ சாதனம்‌. 

rod memory : தண்டு நினைவுப்‌ 
பதிப்பி; தண்டு நினைவகம்‌ : 
நிக்கல்‌ அல்லது இரும்பு 
உலோகக்‌ கலவை பூசப்பட்டு, 
கோல்களின்‌ வடிவில்‌ வெட்டப்‌ 
பட்டுள்ள கணினிச்‌ சேமிப்பகம்‌. 


role-playing game : பாத்திர 
மேற்று நடிக்கும்‌ விளையாட்டு : 
நடப்பு வாழ்க்கையில்‌ சந்திக்கும்‌ 
பாத்திரங்களை ஏற்று ஒரு குறிப்‌ 
பிட்ட சூழ்நிலையில்‌ அவர்கள்‌ 
எப்படி நடந்து கொள்வார்கள்‌ 
என்பதை நடித்துக்‌ காட்டுவது. 
பெரும்பாலும்‌ மேலாண்மைப்‌ 
பயிற்சியகங்களில்‌ பயிற்சியாளர்‌ 
களுக்கு இத்தகைய பயிற்சி 
அளிக்கப்படுவதுண்டு. ஓர்‌ 
அதிகாரியிடம்‌ புகார்‌ தர வரு 
இன்ற வாடிக்கையாளர்‌ ஒருவர்‌ 
எப்படி நடந்து கொள்வார்‌, 
அதிகாரி அவரிடம்‌ எப்படி 
நடந்துகொள்ள வேண்டும்‌ 


என்பதை பயிற்சியாளர்கள்‌ 
நடித்துக்‌ காட்ட வேண்டும்‌. 
மேலாண்மைப்‌ பதவிகளை 
வூக்கப்‌ போகிறவர்கள்‌ நடப்பு 
வாழ்வில்‌ சந்திக்கவிருக்கும்‌ 
சவால்களை எதிர்கொள்வதற்கு 
இத்தகைய பயிற்சிகள்‌ 
உதவுகின்றன. 

back : பின்னோட்டம்‌ ; 
பின்னுருள்தல்‌ : ஒரு பொறி 
யமைவில்‌ தவறு நேர்ந்த பிறகு 
செயல்முறையை மீண்டும்‌ 
தொடங்குவதற்கான பொறி 
யமைவு. தரவுகளும்‌ செயல்‌ 
முறைகளும்‌ காலாந்திர இடை 
வெளிகளில்‌ சேமித்து வைக்கப்‌ 


பட்டிருக்கும்‌. கடைசியாகப்‌ 
பதிவான நொடிப்பொழு 
திலிருந்து பொறியமைவு 


மீண்டும்‌ இயங்கத்‌ தொடங்கும்‌. 
roller : உருளை. 


£0!! ௦04 : வெளிக்கொணர்தல்‌ ; 
வெளியேற்றல்‌ துணைச்‌ 
சேமிப்பிகளிலுள்ள உள்முகச்‌ 
சேமிப்பியின்‌ உள்ளடக்கங்‌ 
களைப்‌ பதிவு செய்தல்‌. 


rollover : தற்காலிக நினைவுப்‌ 
பதிப்பி; சுற்றிக்‌ கொள்ளல்‌ : 
தட்டச்சுச்‌ செய்த எழுத்துகளை 
யும்‌ நிரல்களையும்‌ கணினி 
யமைவு எத்துணை வேகமாகச்‌ 
செய்முறைப்படுத்த கூடுமோ 
அதைவிட வேகமாக அவை 


rrr rr 


roll paper 


1265 


ROM emulator 


பதிவு செய்யப்படும்போது அவற்‌ 
றைச்‌ சேமித்து வைக்கக்கூடிய 
இடைத்தடுப்பு நினைவகம்‌. 
£௦! 92௭ : சுருள்‌ காகிதம்‌ : ஒரு 
கண்டில்‌ தொடர்ச்சியாகச்‌ சுற்றி 
வைக்கப்பட்டுள்ள அச்சுக்‌ 
காகிதம்‌. இது, 'விசிறி மடிப்புக்‌ 
காகிதம்‌" (fanfold paper) என்‌ 
பதிலிருந்து வேறுபட்டது. 
£௦௱2 : ரோமன்‌ : ஒருவகை 
எழுத்து வடிவம்‌. சாய்ந்த வடிவ 
மாக இல்லாமல்‌ நிமிர்ந்து நிற்‌ 
கும்‌ வடிவம்‌ கொண்ட 
எழுத்துரு. 

ROM Basic : ரோம்‌ பேசிக்‌ : 
ரோம்‌ (ROM-Read Only Memory) 
நினைவகத்தில்‌ பதிந்து 
வைக்கப்பட்ட பேசிக்மொழி 
நிரல்‌ மாற்றி (16220) யைக்‌ 
குறிக்கும்‌. கணியை இயக்கிய 
வுடன்‌ பேசிக்‌ மொழி நிரலை 
எழுதி இயக்கலாம்‌. வட்டு 
அல்லது நாடாவிலிருந்து பேசிக்‌ 
மென்பொருளை நினைவகத்‌ 
தில்‌ ஏற்ற வேண்டியதில்லை. 
தொலைக்காட்சிப்‌ பெட்டி 
யுடன்‌ இணைத்து இயக்கக்‌ 
கூடிய தொடக்ககால வீட்டுக்‌ 
கணினி (Home ோpபfeரகளில்‌ 


ரோம்‌ பேசிக்‌ இணைக்கப்‌ 
பட்டிருந்தது. 
ROM a : ரோம்‌ அட்டை : 


அச்சுப்பொறிக்கான லெ எழுத்‌ 


துருக்கள்‌ அல்லது சில நிரல்கள்‌ 
அல்லது சில விளையாட்டுகள்‌ 
அல்லது பிற தரவுகள்‌ பதியப்‌ 
பட்ட ரோம்‌ (8014) நினைவகச்‌ 
சிப்புகள்‌ பொருத்தப்பட்ட ஒரு 
செருகு அட்டை. ரோம்‌ அட்டை, 
ஒரு. பற்று அட்டை (Credit card) 
யின்‌ அளவில்‌ ஆனால்‌ அதை 
விடப்‌ பல மடங்கு தடிமனாக 
இருக்கும்‌. ஒருங்கிணைப்பு 
மின்சுற்று அட்டைகளில்‌ நேரடி 
யாகத்‌ தரவுகள்‌ சேமிக்கப்‌ 
பட்டிருக்கும்‌. 

ROM cartridge : ரோம்‌ பொதி 
யுறை : ரோம்‌ அட்டை (ROM 
காப்‌) ஒரு பிளாஸ்டிக்‌ பொதி 
யுறையில்‌ இடப்பட்டு, 
இணைப்புமுனைகள்‌ ஒரு 
விளிம்பில்‌ . வெளித்தெரிந்து 
கொண்டிருக்கும்‌. இதனை 
அச்சுப்பொறி, கணினி, விளை 
யாட்டுக்‌ கருவி அல்லது பிற 
சாதனத்தில்‌ எளிதாகப்‌ பொருத்த 
முடியும்‌. தொலைக்‌ காட்சிப்‌ 
பெட்டியுடன்‌ இணைத்து விளை 
யாடக்கூடிய பெரும்பாலான 
ஒளிக்காட்சி விளையாட்டுகள்‌ 
(Video games) இதுபோன்ற 
ரோம்‌ பொதியுறைகளில்‌ 
கிடைக்கின்றன. 

ROM chips : படிக்கமட்டுமான 
நினைவுப்‌ பதிப்பி சிப்பு. 

ROM emulator : ரோம்‌ மாதிரி; 
ரோம்‌ போலிகை : ஓர்‌ இலக்குக்‌ 


ககன ததத அதத பி த தை தலா ப த்தல்‌ றை வா ம்‌ 


80 


ROM simulator 


கணினியில்‌ ரோம்‌ சிப்புகள்‌ 
இருக்கும்‌ இடத்தில்‌ இணைக்‌ 
கப்பட்டுள்ள, ரேம்‌ (RAM) 
நினைவகச்‌ சிப்புகள்‌ அடங்கிய 
ஒரு சிறப்பு மின்சுற்று. தனி 
யான ஒரு கணினி இந்த ரேம்‌ 
சிப்புகளில்‌ தரவுவை எழுதும்‌. 
இலக்குக்‌ கணினி ரோம்‌ சிப்பு 
களைப்‌ படிப்பதற்குப்‌ பதிலாக 
இந்த ரேம்‌ சிப்புகளிலுள்ள தரவு 
வைப்‌ படித்துக்‌ கொள்ளும்‌. 
ரோமில்‌ இருத்திவைக்கும்‌. 
நிரல்களைச்‌ சரிபார்க்க (92000), 
அதிக செலவும்‌ தயாரிப்பு கால 
மும்‌ ஆகும்‌ ரேம்‌ சிப்புகள்‌ இல்‌ 
லாமலேயே இந்தவகை விலை 
குறைவான ரேம்‌ சிப்புகளைக்‌ 
கொண்டு செய்து முடிக்க முடி 
யும்‌. ஈப்ரோம்‌ (EPROM) சப்பு 
களைக்காட்டிலும்‌ ரோம்‌ 
போலிகை விலை அதிகம்‌ 
எனினும்‌, ஈப்ரோமைவிட மிக 
விரைவாக உள்ளடக்கத்தை 
மாற்ற முடியும்‌ என்பதால்‌ இந்த 
வகை ரேம்‌ சிப்புகளே பெரிதும்‌ 
பயன்படுத்தப்படுகின்றன. 

ROM simulator ஆர்‌ஓஎம்‌ 
மாற்றுரு : ஒரு பொறியமைவில்‌ 


சயல்முறைச்‌ சரிபார்ப்பின்‌ 


போது ஈ௦௱, PROM நினைவகங்‌: 


களுக்குப்‌ பதிலாகப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ ஒரு பொது 
நோக்குச்‌ சாதனம்‌. இது மின்‌ 
சுற்று வழி மாற்றுருவாக்கத்தில்‌ 


1266 


root directory 


இயல்பு நேரத்தை (Real time) 
அளிக்கிறது. இது பொறியியல்‌ 
உருமாதிரிகளில்‌ அல்லது படிப்‌ 
பெருக்க உருமாதிரிகளில்‌ தவறு 
களைத்‌ திருத்துவதற்கான 
செயல்முறைகளில்‌ அல்லது 
உற்பத்தி உருமாதிரிகளில்‌ புதிய 
அம்சங்களைச்‌ சேர்ப்பதற்குப்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. 

£௦௦! : வேர்‌ ; மூலம்‌ : ஒரு மர 
வரைபடத்தில்‌ தலையாய கூறு 
அல்லது மையமுனை. இதி 
லிருந்து இலை முனைகளுக்கு 
கிளைகள்‌ கிளைத்துச்‌ செல்லும்‌. 
001 account : வேர்க்‌ கணக்கு; 
மூலக்‌ கணக்கு; முதன்மைக்‌ 
கணக்கு யூனிக்ஸ்‌ இயக்க 
முறைமையில்‌ கணினியின்‌ 
செயல்பாடுகளை முழுமை 
யாகக்‌ கட்டுப்பாடு செய்கின்ற 
பயனாளரின்‌ கணக்கு. 
முறைமை நிர்வாகி, கணினி 
அமைப்பின்‌ பராமரிப்புக்காக 
இந்தக்‌ கணக்கினைத்தான்‌ பயன்‌ 


படுத்திக்‌ கொள்கிறார்‌. 


root directory : மூலச்‌ சேமிப்‌ 
பகம்‌; மூலக்கோப்பகம்‌; வேர்க்‌ 
கோப்பகம்‌; முதன்மைக்‌ கோப்‌ 
பகம்‌; தலைமைக்‌ கோப்பகம்‌ : 
வட்டு அடிப்படையிலான படி 
நிலைக்‌ கோப்பகக்‌ கட்‌ 
டமைப்புகளில்‌ தலைமையாக 
இருப்பது. இதிலிருந்தே பிற 


root name 


கோப்பகங்களும்‌ உள்‌ கோப்‌ 
பகங்களும்‌ பிரிகின்றன. ஓவ்‌ 
வொரு கோப்பகமும்‌ ஒன்று 
அல்லது மேற்பட்ட கோப்புகள்‌ 
அல்லது உள்‌- கோப்பகங்‌ 
களைக்‌ கொண்டிருக்கலாம்‌. 
(எ-டு) டாஸ்‌ இயக்க முறைமை 
யில்‌ பின்சாய்வுக்‌ கோடு () 
மூலக்‌ கோப்பகத்தைக்‌ குறிக்‌ 
கிறது. அதன்‌8ழ்தான்‌ பிற கோப்‌ 
பகங்களும்‌, உள்‌ கோப்பகங்‌ 
களும்‌, கோப்புகளும்‌ இடம்‌ 
பெறுகின்றன. 


r௦௦t name : முதன்மைப்‌ பெயர்‌ : 
எம்‌எஸ்‌ டாஸ்‌, விண்டோஸ்‌ 
போன்ற இயக்க முறைமையில்‌ 
ஒரு கோப்பின்‌ பெயர்‌ இரு 
பகுதிகளைக்‌ கொண்டது. முதல்‌ 
பகுதி முதன்மைப்‌ பெயர்‌ 
என்றும்‌, அடுத்த பகுதி 
நீட்டிப்பு (Extension) என்றும்‌ 
அழைக்கப்படுகிறது. நீட்டிப்பு 
பெரும்பாலும்‌ அக்கோப்பின்‌ 
வகையைக்‌ குறிப்பதாக 
அமையும்‌. (எ-டு) : ௦௱௱காப்‌. 
com; edit.exe; letter.txt. டாஸ்‌ 
மற்றும்‌ விண்டோஸ்‌ 3.௨-ல்‌ 
முதன்மைப்‌ பெயர்‌ அதிக 
அளவாக எட்டு. எழுத்துகளையே 
"கொண்டிருக்கும்‌. வகைப்பெயர்‌ 
அதிக அளவாக மூன்றெழுத்து 
கள்‌. இரண்டுக்கும்‌ இடையே 
ஒரு புள்ளி இடம்‌ பெறும்‌. 
விண்டோஸ்‌ 95/98/என்டி 


1267 


rotation 


மற்றும்‌ பிறகு வந்தவற்றில்‌ 
கோப்பின்‌ பெயர்‌ அதிக 
அளவாக 855 எழுத்துகளைக்‌ 
கொண்டிருக்கலாம்‌. 


tate : சுழற்று; திருகு; சுழல்‌ 
நகர்வு : 1. திரையில்‌ தோற்ற 
மளிக்கும்‌ ஓர்‌ உருத்தோற்றம்‌ 
அல்லது ஒரு வரைகலைப்‌ 
படத்தை இன்னொரு கோணத்‌ 
தில்‌ பார்ப்பதற்காக திருப்புதல்‌. 
2. ஒரு பதிவகத்தில்‌ (register) 
உள்ள துண்மிகளை இடப்புறம்‌ 
அல்லது வலப்புறம்‌ ஓரிடம்‌ 
நகரச்‌ செய்தல்‌. இத்தகைய நகர்‌ 
வினால்‌ ஒரு முனையில்‌ இட 
மின்றி நகர்த்தப்படும்‌ இறுதி 
துண்மி(பிட்‌) எதிர்முனையில்‌ 
வெற்றிடமாகும்‌ இடத்தில்‌ 
ஒட்டிக்கொள்ளும்‌. 

rotating memory : சுழல்‌ நிலை 
வகம்‌ : காந்தத்‌ தரவு சேமிப்புச்‌ 
சாதனம்‌. இது ஒரு வட்டத்‌ 
தகட்டுவடிவில்‌ அமைந்திருக்‌ 
கும்‌. இது ஒர்‌ ஒலிப்பதிவுத்‌ 
தட்டுபோல்‌ சுழலும்‌. 


ர௦tation : சுழற்சி கணினி வரை : 
கலையில்‌ ஒரு கணினி ௨௫ 
வாக்கிய உருவத்தை, அதன்‌ 
மூலப்புள்ளியிலிருந்து ஒரு 
குறிப்பிட்ட கோணத்திற்குச்‌ 
சுழற்றுதல்‌. முப்பரிமாண வரை 
கலையில்‌, உருவத்தை இடப்‌ 
பரப்பில்‌ அச்சினைச்‌ சுற்றிச்‌ 


rotational delay 


சுழற்றி, வேறு தோற்றங்களை 
உருவாக்கலாம்‌. 

rotational delay : சுழற்சி காலத்‌ 
தாழ்வு; சுழற்சிச்‌ சுணக்க காலம்‌ : 
ஒரு வட்டின்‌ ஒரு பகுதியிலுள்ள 
ஒரு பதிவு, எழுது/ படிப்பு 
முனையின்‌ 8ழ்‌ சுழல்வதற்கு 
எடுத்துக்கொள்ளும்‌ நேரம்‌. 
rotation speed : சுழற்று வேகம்‌. 
rotation tool : சுழற்று கருவி. 


ROT13 encryption : ராட்‌13 
மறையாக்கம்‌ : ஒர்‌ எளிய தரவு 
மறையாக்கமுறை. தரவிலிலுள்ள 
ஒவ்வொரு ஆங்கில எழுத்தும்‌, 
அதற்கடுத்து 13 எழுத்துகளும்‌ 
பிறகுவரும்‌ எழுத்தால்‌ பதிலீடு 
செய்யப்பட்டிருக்கும்‌. (எ-டு) & 
என்னும்‌ எழுத்துக்குப்‌ பதில்‌ N 
என்னும்‌ எழுத்து பதிலீடு 
செய்யப்படும்‌. மறுமுனையில்‌ 
௬ என்னும்‌ எழுத்து & என 
மாற்றப்படும்‌. 2 என்னும்‌ 
எழுத்து M-ஆக மாற்றப்படும்‌. 
ராட்‌13 மறையாக்கம்‌, தரவு 
வைப்‌ பிறர்‌ படிக்கக்கூடாது என்‌ 
பதற்காகச்‌ செய்யப்படு 
வதில்லை. செய்திக்‌ குழுக்களில்‌ 
பயனாளர்‌ படிக்க விரும்பாத 
ஆபாசத்‌ தரவுகளை குறியாக்கம்‌ 
செய்யவே பயன்படுத்தப்படு 
இன்றன. சில செய்தி படிப்பு 
மென்பொருள்களில்‌ ஒரு 
விசையை அழுத்தியவுடனே 


1268 


round 


மறையாக்கம்‌ செய்யவும்‌, மறை 
விலக்கம்‌ செய்யவும்‌ வசதி 
உண்டு. 

RO terminal : ஆர்‌ ஓ முனையம்‌; 
படிக்க மட்டுமான முனையம்‌.: 
தரவுகளை ஏற்றுக்கொள்ள 
மட்டுமே செய்து, அனுப்பீடு 
செய்யாத செய்தித்‌ தொடர்பு 
எந்திரம்‌. 

ராயா : தோராயம்‌; ஏறத்தாழ; 
முழுமையாக்கம்‌ : ஓர்‌ எண்ணின்‌ 
பின்னப்‌ பகுதியின்‌ இலக்கங்‌ 
களைக்‌ குறைக்கும்‌ வழிமுறை 
(எ-டு): மூன்றாவது இலக்கம்‌ 
வரை போதுமெனில்‌ நான்‌ 
காவது இலக்கம்‌ 5 அல்லது 
அதற்குமேல்‌ இருப்பின்‌ மூன்றா 
வது இலக்க மதிப்பை ஒன்று 
கூட்டிக்‌ கொள்ள வேண்டும்‌. 

12.3456 -) 12.346 


நான்காவது இலக்க மதிப்பு 
5-க்குக்‌ குறைவாக இருப்பின்‌ 
மூன்றாவது இலக்க மதிப்பை 
அப்படியே வைத்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌. 

65.4321 2 65.432 


கணினி நிரல்களில்‌, இவ்வாறு 
முழுமையாக்கல்‌ செயல்‌ 
படுத்தப்படுவதால்‌, கணக்கீடு 
களில்‌ குழப்பம்‌ வருவதுண்டு. 
(எ-டு) நான்கு மண்டலங்களில்‌ 
விற்பனையாகும்‌ ஒரு பொரு 


rounding 


ளின்‌ விற்பனை சதவீதத்தை 
தனித்தனியே முழுமையாக்கிக்‌ 
கூட்டும்போது, சிலவேளை 
களில்‌ மொத்த சதவீதம்‌ 99 
அல்லது 101 வர வாய்ப்புண்டு. 


ஈயா : முழு எண்ணாக்கு 
தல்‌; தோராயமாக்கல்‌ : ஓர்‌ எண்‌ 
ணில்‌ மிகச்சொற்பமான பின்னப்‌ 
பகுதியை விட்டு விட்டு, அந்த 
எண்ணை அதற்கு மிக நெருக்க 
மான எண்ணுக்கு முழுமை 
யாக்குதல்‌. 

round off error : தோராயமாக்கல்‌ 
பிழை. 

round robin : சுழற்சி அட்ட 
வனை; தொடர்‌ சுழல்‌ : சாதனம்‌ 
அல்லது செய்முறை ஒவ்‌ 
வொன்றின்‌ முடிவில்‌ ஒரு குறிப்‌ 
பிட்ட சுழற்சி வருமாறு 
அட்டவணைப்படுத்தும்‌ முறை. 
round the clock : முழு நேரமும்‌; 
நாள்‌ முழுதும்‌. 

round trip time : வட்ட அடைவு 
நேரம்‌; சுழற்சி அடைவு காலம்‌. 


routable protocol : திசைவிப்பு 
நெறிமுறை : பிணைய முகவரி 
அல்லது சாதன முகவரி மூல 
மாக ஒரு கணினிப்‌ பிணையத்‌ 
திலிருந்து இன்னொரு பிணை 
யத்துக்குத்‌ தகவலைத்‌ திசைப்‌ 
படுத்தப்‌ பயன்படும்‌ தகவல்‌ 
தொடர்பு நெறிமுறை. டீசிபீ/ 


1269 


routing function 


ஐபி, இத்தகு நெறிமுறைக்கு ஓர்‌ 
எடுத்துக்காட்டு ஆகும்‌. 

ர௦ப£er : திசைவி; வழிச்செலுத்தி; 
வழிப்படுத்தி: இணையப்‌ 
(இன்டர்நெட்‌) போக்குவரத்து 
தனது இலக்கினை அடை 
வதற்கு எந்தப்பாதையில்‌ செல்ல 
வேண்டும்‌ என்பதை முடிவு 
செய்யும்‌ கணினி, ஒரு வழிச்‌ 
செலுத்தி, தனது உள்முக 
இணையத்தின்‌ உள்ளே அல்லது 
வெளியே போக்குவரத்தினைக்‌ 
கட்டுப்படுத்துவதற்கு, இணை 
யத்‌ தொகுதிகளை வடிகட்டிக்‌ 
கொள்ளவும்‌ முடியும்‌. 

£௦ப(1௨ : வாலாயம்‌ ; நிரல்‌; 
வழமை ஒரு குறிப்பிட்ட 
பணியைச்‌ செய்வதற்கான ஒரு 
குறுகிய செயல்முறைக்‌ குறி 
யீட்டுத்‌ தொகுதி. முக்கியமாக 
இணைப்பு மொழிச்‌ செயல்‌ 
முறைகளில்‌ பயன்படுத்தப்படு 
கிறது. சிலசமயம்‌, செயல்‌ 
முறையை ர ளால்குதிக்கவும்‌ 
பயன்படுகிறது. 
routine, end of file : கோப்பு 
ஈற்று நிரல்கூறு. 

ர௦ப£ரற : செல்வழிப்படுத்துதல்‌ : 
ஒரு செய்தியை அளிப்பதற்காக 


ஒரு பாதையினைக்‌ குறித்‌ 
தளித்தல்‌. 

routing function : குறைசெயல்‌ 
நிரல்‌ கூறு. 


routing receipient 


routing receipient : திசைவிப்பு 
பெறுநர்‌. 

ர : வரிசை : 1. ஒரு வரிசை 
யின்‌ ஒரு வரியின்‌ கிடைமட்ட 
எழுத்துகள்‌. 2. துளையிட்ட 
அட்டையில்‌ துளையிட்ட நிலை 
யிடங்களில்‌ கிடைமட்ட வரி 
களில்‌ ஒன்று. 3. ஒரு மின்னணு 
வியல்‌ விரிதாளில்‌ செங்குத்துப்‌ 
பகுதிகள்‌. நெடுவரிசைகளும்‌ 
(columns) கிடைவரிசைகளும்‌ 
சேர்ந்து அதில்‌ விரிதாள்‌ அச்சு 
வார்ப்புருவாக அமைகின்றன. 
ர௦W, biary : இருமக்‌ கிடக்கை. 


row, column 
கிடக்கை 


நெடுக்கை, 


row, ஈயாம்ள : கிடக்கை எண; 


வரி எண்‌, 

1௦௯, pitch : புரி அடர்த்தி வரிசை. 
rowlrecord : கிடைக்கை/ஏடு. 
ர 60பா௦ : கிடக்கை மூலம்‌. 


row source type : கிடக்கை மூல 
இனம்‌ 

ரக) : புனைவுரிமைத்‌ தொகை. 
RPG : ஆர்பிஜி; 'அறிக்கைச்‌ 
செயல்முறை உருவாக்கி' என்று 
பொருள்படும்‌. 'Report Progra- 
mme Generator’ என்பதன்‌ 
தலைப்பெழுத்துச்‌ சொல்‌. இது, 
வணிகம்‌ சார்ந்த, பெரிதும்‌ புகழ்‌ 
பெற்ற செயல்முறைப்படுத்தும்‌ 


1270 


RS-232C 


மொழி. உயர்ந்த கட்டமைப்பு 
உடையது; எளிதில்‌ கற்றுக்‌ 
கொள்ளக்கூடியது. பல வணிகச்‌ 
செயல்முறைப்படுத்தவும்‌, 
அறிக்கைகள்‌ தயாரிக்கவும்‌ 
பயன்‌ படுகிறது. 

RPROM : ஆர்பிஆர்‌ஓஎம்‌ : 'மறு 
செயல்முறை வகுத்திடத்தக்க 
படிப்பதற்கு மட்டுமேயான 
நினைவகம்‌' என்று பொருள்‌ 
படும்‌. 'Reprogrammable Read 
Only Memory’ என்பதன்‌ தலைப்‌ 
பெழுத்துச்‌ சுருக்கம்‌. 


RSA encryption : ஆர்‌எஸ்‌ஏ 
மறையாக்கம்‌ 1978இல்‌ 
திருவாளர்கள்‌ ரொனால்டு 


ரைவெஸ்ட்‌, ஆதிசமீர்‌, லியோ 
னார்டு ஆடில்மேன்‌ ஆகிய 
மூவரும்‌ இணைந்து உருவாக்‌ 
இய மறையாக்க முறை. மூவர்‌ 
பெயர்களின்‌ (Rivest Shamir- 
Adleman) முதலெழுத்துகள்‌ 
இணைந்து ஆர்‌எஸ்‌ஏ ஆயிற்று. 
இந்த மறையாக்க முறையை 
அடிப்படையாகக்‌ கொண்டு 
பீஜிபீ (PGP-Pretty Good Privacy) 
மறையாக்க நிரல்‌ உருவாக்கப்‌ 
பட்டது. 


RS-232C : ஆர்‌எஸ்‌ - 232சி : அச்‌ 
சடிப்பிகள்‌, கணினிகள்‌ போன்ற 
முனையச்‌ சாதனங்களுக்கும்‌, 
அதிர்விணக்கி (M௦பator), அதர்‌ 
விணக்கம்‌ நீக்கி (Demodulator) 


RS-422 


போன்ற செய்தித்‌ தொடர்புச்‌ 
சாதனங்களுக்குமிடையில்‌ தக 
வல்‌ செய்தித்‌ தொடர்புகளுக்‌ 
கான தரஅளவு. பெரும்பாலான 
நுண்கணினிகள்‌ 5-232: இடை 
முகப்புகளை அளிக்கின்றன. 


RS-422 : ஆர்‌எஸ்‌-422 : மிக 
உயர்ந்த வேகத்தொடர்‌ இணைப்பு 
வழிக்காக அண்மையில்‌ ௨௫ 
வாக்கப்பட்டுள்ள தர அளவு. 


RTFM : ஆர்டீஎஃப்‌எம்‌ : ஒளிப்‌ 
பிழம்பான (அல்லது தோழமை 
யான) விளக்கக்‌ குறிப்‌ 
பேட்டைப்‌ படி என்று பொருள்‌ 
படும்‌ Read the Flaming (or 
Friendly) manual’ என்ற தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
ஓர்‌ இணையச்‌ செய்திக்‌ குழு 
வில்‌ அல்லது விற்பனைப்‌ 
பொருள்‌ அறிமுக கருத்தரங்கு 
களில்‌ கேட்கப்படும்‌ கேள்வி 
களுக்கு வழங்கப்படும்‌ ஒரு 
வழக்கமான பதில்‌. குறிப்‌ 
பேட்டில்‌ அக்கேள்விக்கான 
பதில்‌ விளக்கமாகத்‌ தரப்‌ 
பட்டுள்ளது என்பது பொருள்‌. 

RTS : ஆர்டீஎஸ்‌ : அனுப்பி 
வைக்கக்‌ கோரிக்கை என்று 
பொருள்படும்‌ Request To Send 
என்ற தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
தகவலை அனுப்பி வைக்க 
அனுமதி கேட்டு, இணக்கிக்குக்‌ 


1271 


rudder control 


கணினி அனுப்பும்‌ ஒரு சமிக்கை. 
பொதுவாக நேரியல்‌ (5612!) 
தகவல்‌ தொடர்பில்‌ இது பயன்‌ 
படுத்தப்படுகிறது. ஆர்‌எஸ்‌- 
232-௪ இணைப்புகளில்‌ 4-வது 
பின்னில்‌ அனுப்பப்படும்‌ வன்‌ 
பொருள்‌ சமிக்கையே ஆர்டீ எஸ்‌ 
எனப்படுகிறது. 


ஏம: ஆரயு : ஒர்‌ இணைய தள 
முகவரி ரஷ்ய நாட்டைச்‌ சேர்ந்‌ 
தது என்பதைக்‌ குறிக்கும்‌ பெரும்‌ 
புவிப்‌ பிரிவுக்‌ களப்‌ பெயர்‌. 

rubber banding : ரப்பர்‌ கட்டுக்‌ 
கம்பி; ஒரு மின்னணுவியல்‌ 
பேனா அல்லது நுண்பொறி 
மூலமாக காட்சித்‌ திரையின்‌ 
குறுக்கே, ஓர்‌ அமைப்பானைத்‌ 
தேவையான அமைவிடத்திற்குத்‌ 
தடம்‌ பெயர்க்க அனுமதிக்கும்‌ 
கணினி உதவிபெற்ற வடி 
வமைப்பு (CAD) திறம்பாடு. 
இது ஒரே சமயத்தில்‌, தொடர்‌ 
புடைய இடை இணைப்புகள்‌ 
அனைத்தும்‌ குறியீடு தொடர்ந்து 
இருந்து வரும்படி செய்யும்‌. 

rubout key நீக்கவிடைக்‌ 
குறிப்பு; ஒரு முனையத்தில்‌ 
பதிவு செய்யப்பட்ட கடைசி 
எழுத்தினை நீக்கம்‌ செய்கிற 
விசைப்பலகை விடைக்‌ குறிப்பு. 
rudder control : சுக்கான்‌ இயக்கு 
விசை : விமானப்‌ பறப்புப்‌ 
பாவிப்பு நிரல்களில்‌, பயனாளர்‌ 


ruggedized computer 


ஒருவர்‌ சுக்கான்‌ அசைவுகளை 
உள்ளீடு செய்வதற்கு வசதியாக 
அமைந்துள்ள, ஒர்‌ இணை (08) 
மிதிகட்டைகள்‌ அடங்கிய ஒரு 
சாதனம்‌. இது பெரும்பாலும்‌ 
ஒரு விசைப்பிடி (101/8(/00யுடன்‌ 
சேர்த்துப்‌ பயன்படுத்தப்படும்‌. 
ruggedized computer : கடுஞ்‌ 
சூழல்‌ கணினி : ஒரு விண்‌ 
வெளிக்கலம்‌, ஒர்‌ ஏவுகணை, 
ஒரு கப்பல்‌, ஒரு நீர்‌ மூழ்கிக்‌ 
கப்பல்‌, ஒரு பீரங்கி, ஓர்‌ உழவுச்‌ 
சாதனம்‌ போன்ற தனிப்பட்ட 
சூழல்களில்‌ அமைத்திடும்‌ வகை 
யில்‌ வடிவமைக்கப்பட்ட கணினி. 
ஙி : விதிமுறை ; விதி : ஒரு 
மெய்க்கோளின்‌ வடிவத்தை 
உருவாக்கி, ஒரு முடிவினைச்‌ 
செய்கிற அறிக்கைகள்‌. இந்த 
முடிவுகள்‌, 'என்றால்‌' (17) என்ற 
நிபந்தனையும்‌, 'பின்னர்‌' என்ற 
முடிவினையும்‌ கொண்ட விதி 
முறைகளாக இருக்கும்‌. 
rule based education : 
வழிக்‌ கல்வி. 

rule-based knowledge : விதி 
முறை சார்ந்த தரவு : விதி முறை 
கள்‌ வடிவிலும்‌, செயலறிக்கை 
களிலும்‌ அமைந்துள்ள தரவு. 


விதி 


£பஎ : அடிக்கோல்‌, வரைகோல்‌ : 
சொல்செயலி போன்ற பயன்‌ 
பாட்டு நிரல்களில்‌ திரையில்‌ 
தோற்றமளிக்கின்ற, அங்குலம்‌ 


1272 run 


அல்லது சென்டி மீட்டர்களில்‌ 
(அல்லது பிற அலகுகளில்‌) 
அளவு குறிக்கப்பட்ட வரை 
கோல்‌. இது பெரும்பாலும்‌ ஒரு 
வரியின்‌ நீளம்‌, தத்தல்‌ (1906) 
அமைவுகள்‌, பத்தி உள்‌ 
தள்ளிடம்‌ (paragraph indent) 
தொடங்டெங்களைத்‌ தீர்மானிக்க 
உதவும்‌. விசைப்‌ பலகை அல்லது 
சுட்டியைப்‌ பயன்படுத்தி தத்தல்‌ 
நிறுத்தங்களை ((80 5(008) இதன்‌ 
மீது உருவாக்க, நீக்க, மாற்றி 
யமைக்க முடியும்‌. 

ஈயா [10௨ : வரைகோல்‌ கோடு ; 
வரைகோடு : வாசகத்தையும்‌ 
வரைகலைகளையும்‌ திட்டப்‌ 
படுத்திக்‌ காட்டுவதற்குப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ வரைகலை 
வரையுரு. 

rules-based deduction : விதிதரு 
அனுமானம்‌: பொறியமைவுக்‌ 
கும்‌ பயன்படுத்துவோருக்கு 
மிடையிலான உரையாடலை 
வழிச்‌ செலுத்துகிற எளிய விதி 
களின்‌ தொகுதியான குறித்‌ 


துரைக்கப்படும்‌ தரவுகளி 
லிருந்து முடிவுகளைப்‌ பெறு 
வதற்கான உத்தி. 


ரபா : ஓட்டுதல்‌ ; இயக்குதல்‌ : 
ஒரு கணினியில்‌, குறிப்பிட்ட 
தரவு தொகுதியினைக்‌ கொண்டு, 
ஒரு செயல்முறையை ஒற்றை 
யாக அல்லது தொடர்ச்சியாக 
நிறைவேற்றுதல்‌. 


run around 


£ ௮௦nd : சுற்றோட்டம்‌ : மேசை 
வெளியீட்டுத்‌ தொகுதியில்‌, ஒரு 
வரைகலை உருக்காட்சியைச்‌ 
சுற்றி வாசகங்களை அமைத்தல்‌. 


run commond : 'இயங்கு' நிரல்‌. 


run database query : தரவுத்தள 
வினவல்‌ இயக்கு. 


ரப ஈacr௦ : குறுமம்‌ இயக்கு. 


run-length limited encoding : 
இயக்க நீள வரம்புறு குறியாக்கம்‌ : 
சுருக்கமாக ஆர்‌எல்‌எல்‌ குறி 
யாக்கம்‌ எனப்படுகிறது. மிக 
விரைவான, திறன்‌ மிகுந்த தரவு 
சேமிப்பு வழிமுறை. குறிப்பாக 
வட்டுகளில்‌ அதிலும்‌ குறிப்பாக 
நிலைவட்டுகளில்‌ தரவுவைச்‌ 
சேமிக்கும்‌ முறை. தகவலின்‌ 
ஒவ்வொரு துண்மியும்‌ (பிட்‌) 
உள்ளபடியே சேமிக்கப்படுவ 
தில்லை. குறிப்பிட்ட தோரணி 
யில்‌ அமைந்த துண்மி (பிட்‌)கள்‌ 
குறிமுறையாக மாற்றப்பட்டு 
பதியப்படுகின்றன. தொடர்ச்சி 
யாக வரும்‌ சுழிகளின்‌ (26028) 
எண்ணிக்கை அடிப்படையில்‌ 
மின்புலம்‌ தீர்மானிக்கப்படு 
கிறது. மிகக்குறைந்த மின்புல 
மாறுதல்களுடன்‌ நிறைந்த 
அளவு தரவு சேமிக்க முடிகிறது. 
பழைய முறைகளான எஃப்‌எம்‌ 
(FM-Frequency Modulation) 
மற்றும்‌ எம்‌எஃப்‌எம்‌ (MFM - 
Modified Frequency Modulation) 


1273 


run on top of 


ஆகிய முறைகளில்‌ இதே அளவு 
தரவுவைச்‌ சேமிக்க மிக அதிக 
மான இடம்‌ தேவைப்படும்‌. 


ரபா ஈய! : ஓட்டக்‌ கையேடு : 
ஒரு கணினி இயக்கத்துடன்‌ 
தொடர்புடைய செய்முறைப்‌ 
படுத்துதல்‌, பொறியமைவுச்‌ 
செயல்முறை, தருக்கமுறைக்‌ 
கட்டுப்பாடுகள்‌, செயல்முறை 
மாற்றங்கள்‌, செயற்பாட்டு நிரல்‌ 
கள்‌ ஆகியவற்றை ஆவணமாக்‌ 
கிய கையேடு அல்லது நூல்‌. 


running foot :- ஓடும்‌ அடி : 
சொல்செயலி ஆவணங்களில்‌ 
ஒரு பக்கத்தின்‌ அடி ஓரப்‌ பகுதி 
யில்‌ பக்க எண்‌, அத்தியாயப்‌ 
பெயர்‌, தேதி போன்றவை 
ஒன்று அல்லது பலவும்‌ சேர்ந்து 
ஒரு வரியில்‌ அல்லது ஒன்றுக்கு 
மேற்பட்ட வரிகளில்‌ அமைவது. 


பறற head : ஓட்டத்‌ தலைப்பு ; 
ஓர்‌ ஆவணத்தின்‌ அல்லது 
நூலின்‌ பக்கங்கள்‌ அனைத்தின்‌ 


உச்சியிலும்‌ காணப்படுகிற 
வாசகம்‌. இது, நிறுமத்தின்‌ 
சின்னமாக அல்லது பக்க 


எண்ணாக இருக்கலாம்‌. 

running time : ஓட்ட நேரம்‌ : ஓர்‌ 
இலக்குச்‌ செயல்முறையை 
நிறைவேற்றுவதற்கு எடுத்துக்‌ 
கொள்ளப்படும்‌ நேரம்‌. 

ரபா on top of : உச்சி மேலோட்‌ 
டம்‌; ஒரு செயல்முறைக்குக்‌ 


cc 


run time 


துணைமையாகவுள்ள துணைச்‌ 
செயல்முறையினை அதன்‌ 
கட்டுப்பாட்டுச்‌ செயல்முறை 


யாக ஓட்டுதல்‌. இது '8ழோட்‌ 


டம்‌' (பா பார) என்பதிலிருந்து 
வேறுபட்டது. 


run time ஓட்ட நேரம்‌: 
கட்டுப்பாட்டு அலகு தரவு 
களைப்‌ பெறுவதற்கும்‌ கணிதத்‌ 
தருக்கமுறை அலகில்‌ உண்மை 
யில்‌ செய்முறைப்படுத்துவதற்‌ 
கும்‌ எடுத்துக்‌ கொள்ளப்படும்‌ 
நேரம்‌. இதனை 'நிறைவேற்ற 
நேரம்‌” (Execution 6) என்றும்‌ 
கூறுவர்‌. இது 'தொகுப்பு நேரம்‌' 
(Compilation ஓ) என்பதிலிருந்து 
வேறுபட்டது. 


run time array : ஓட்ட நேர 
வரிசை : RPGஇல்‌ செயல்முறை 
ஓடத்‌ தொடங்கிய பிறகு, 
உட்பாடு அல்லது கணிப்புக்‌ 
குறிப்புரைகள்‌ மூலம்‌ ஏற்றப்‌ 
பட்ட அல்லது உருவாக்கப்‌ 
பட்ட ஓர்‌ வரிசை. 


run-time binding : இயக்கநேரப்‌ 
பிணைப்பு : மாறிலி (Variable), 
சுட்டு (0௦/6) போன்ற ஓர்‌ 
அடையாளங்காட்டி எதைச்‌ 
சுட்டுகிறது என்பதை ஒரு 
நிரலை மொழிமாற்றும்‌ நேரத்‌ 
தில்‌ (றர 6) குறிக்காமல்‌, 
நிரல்‌ இயங்கும்‌ நேரத்தில்‌ 
முடிவு செய்து கொள்ளும்படி 


1274 


run-time version 


விட்டுவிடுதல்‌. இதனை காலந்‌ 
தாழ்ந்த பிணைப்பு (Lஃt௪ Binding) 
என்றும்‌ கூறுவர்‌. இயங்கு 
நிலைப்‌ பிணைப்பு (Dyாnic 
Binding) என்றும்‌ கூறலாம்‌. 


run-time error : இயக்க நேரப்‌ 
பிழை: ஒரு நிரலில்‌ ஏற்படும்‌ 
பிழைகளை மூன்று வகையாகப்‌ 
பிரிக்கலாம்‌. 1. இலக்கணப்‌ 
பிழை (ஷா£2% 8௦0). இதனை, 
மொழிமாற்றி (ஓரி!) சுட்டிக்‌ 
காட்டிவிடும்‌. மொழி மாற்றும்‌ 
நேரப்‌ பிழை எனலாம்‌. 2. தருக்க 
முறைப்‌ பிழை (Logical Error) : 
இப்பிழையை மொழி 
மாற்றியோ, கணினியோ கண்டு 
பிடித்துச்‌ சொல்லாது. நிரல்‌ 
முழுமையாக இயங்கும்‌ ஆனால்‌ 
பிழையான விடை கிடைக்கும்‌. 
இதற்குக்‌ காரணம்‌ நிரலர்‌ தருக்க 
முறையில்‌: செய்த தவறாகும்‌. 
3. இயக்க நேரப்‌ பிழை (ரபா-௱௨ 
8௦) : மொழி மாற்றி பிழை 
சொல்லாது. நிரல்‌ முழுமையாக 
நிறைவேற்றப்படாது. இயக்க 
நேரச்‌ சூழல்‌ (Run Time Environ- 
௱ா() அல்லது கணினி முறை 
மையால்‌ பிழை சுட்டப்பட்டு 


நிரல்‌ பாதியிலேயே நின்றுவிடும்‌. 
run time exception : இயக்கநேர 
விதிவிலக்கு. 

run-time version : இயக்கநேரப்‌ 
பதிப்பு; இயக்கநிலைப்‌ பதிப்பு : 


run under 


1. இயக்குவதற்குத்‌ தயாரான 
நிலையில்‌ இருக்கும்‌ நிரல்‌ 
தொகுப்பு. பொதுவாக, நிரல்‌ 
குறிமுறை (எந்திர மொழிக்கு) 
மொழிமாற்றப்பட்டு, பிழைகள்‌ 
களையப்பட்டு எவ்வகையான 
தரவு தொகுதிகளுக்கும்‌ சரியாகச்‌ 
செயல்படும்வண்ணம்‌ தயார்‌ 
நிலையில்‌ வைக்கப்படும்‌ 
தொகுப்பு. 2. ஒரு முழுமை 
யான மென்பொருள்‌ தொகுப்‌ 
பில்‌ இருக்கவேண்டிய அனைத்து 
வசதிகளையும்‌ தராமல்‌, ஒரு 
சிலவசதிகளுடன்‌ மட்டுமே 
வெளியிடப்படும்‌ ஒரு சிறப்பு 
வெளியீடு. 


ரபா யாச : கீழோட்டம்‌ : ஓர்‌ 
உயர்நிலைச்‌ செயல்முறையின்‌ 
கட்டுப்பாட்டின்‌&ழ்‌ ஓடுதல்‌. 
- இது 'உச9 மேலோட்டம்‌' (பா 
௦௩ 102 ௦7) என்பதிலிருந்து 
வேறுபட்டது. 

ஈயா பார்‌ : ஓட்ட அலகு ; ஒன்று 
சேர்த்து நிறைவேற்றப்படும்‌ 
ஒன்று அல்லது அதற்கு மேற்‌ 
பட்ட பொருள்‌ செயல்முறைகள்‌. 
எடுத்துக்காட்டு : COBOLPL! 


1275 


RXD 


ஈயா பச : ஓட்டப்‌ பயனாளர்‌ : 
தற்போது நிறைவேற்றிவரும்‌ 
விரைவுப்‌ பட்டியலிலுள்ள 
தோற்ற நிலைப்‌ பொறி. 


run web பெர வலை 


வினவல்‌ இயக்கு. 


எண: ஆர்டபிள்யூ : ஓர்‌ 
இணைய , தள முகவரி, 
ருவாண்டா நாட்டைச்‌ சேர்ந்தது 
என்பதைக்‌ குறிக்கும்‌ பெரும்‌ 
புவிப்பிரிவுக்‌ களப்பெயர்‌. 

ஈR/W : ஆர்‌ / ட்பிள்யூ ; படி/ 
எழுத்து நினைவகம்‌. 

RXD : ஆர்‌எக்ஸ்டி : தரவுகளை 
பெறுதல்‌ (Receive Data) எண்‌ 
பதன்‌ சுருக்கம்‌. தரவு பரி 
மாற்றத்தில்‌ நேரியல்‌ (5௦1131) 
முறையில்‌ ஒரு சாதனத்‌ 
இலிருந்து இன்னொரு சாதனம்‌ 
தரவுவைப்‌ பெறும்‌ தடம்‌. 
(எ-டு)  இணக்கியிலிருந்து 
கணினிக்குச்‌ செல்லும்‌ தரவு, 
ஆர்‌எஸ்‌ -258-ச இணைப்பு 
களில்‌ மூன்றாவது பின்னில்‌ 
பெறப்படுகிறது. 


59 1276 


52 : எஸ்‌ஏ : ஒர்‌ இணைய தள முக 
வரி. சவூதி அரேபியா நாட்டைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ களப்பெயர்‌. 
SAA (System Appplication 
Architecture) : எஸ்‌ஏஏ (பொறி 
யமைவுப்‌ பயன்பாட்டுக்‌ கட்டிடக்‌ 
கலை) : இது, ஒரு வகை (814 தர 
அளவுகளின்‌ தொகுதி. 1987இல்‌ 
அறிமுகப்படுத்தப்பட்டது. நுண்‌ 
கணினிமுதல்‌ முதன்மைப்‌ 
பொறியமைவு வரை |BMஇன்‌ 
அனைத்துக்‌ கணினிகளிடை 
யிலும்‌ தொடர்ச்சியான இடை 
முகப்புகளை இது ஏற்படுத்து 
கிறது. பயன்படுத்துவோர்‌ 
இடைமுகப்புகள்‌, செயல்‌ 
முறைப்படுத்தும்‌ இடை முகப்பு 
கள்‌, செய்தித்தொடர்பு மரபுகள்‌ 
ஆகியவற்றினாலானது. 


sabermetrician : புள்ளியியல்‌ 
வாதி : புள்ளிவிவர வல்லுநர்‌ 
களைக்‌ குறிக்கும்‌ வழக்குச்‌ 
சொல்‌. இவர்‌ விளையாட்டு 
அணிகள்‌ மற்றும்‌ விளையாட்டு 
வீரர்களின்‌ எதிர்காலச்‌ சாதனை 
களை ஊடித்தறியக்‌ கணினி 
களைப்‌ பயன்படுத்துபவர்‌. 


க Mac : வருத்த மேக்‌; சோக 
மேக்‌: ஆப்பிள்‌ மெக்கின்டோஷ்‌ 


sag 


கணினிகள்‌ இயக்கப்படும்போது 
தொடக்கநிலைப்‌ பரிசோதனை 
களில்‌ தோல்வியடைந்தால்‌ 
கிடைக்கும்‌ பிழைக்‌ குறிப்பு. 
ஒரு சோகமான முகம்‌ கொண்ட 
மெக்கின்டோஷ்‌ படம்‌ அடியில்‌ 
ஒரு பிழைச்‌ செய்தியுடன்‌ 
தோற்றமளிக்கும்‌. 

521௦ ௦0௪ : தீங்கிலாப்‌ பாங்கு; 
பாதுகாப்பு பாங்கு : விண்டோஸ்‌ 
95/98 இயக்க முறைமைகளில்‌ 
ஒரு வகை இயக்கப்‌ பாங்கு. 
பெரும்பாலான புறச்சாதனங்கள்‌ 
துண்டிக்கப்பட்டு, பெரும்‌ 
பாலான இயக்கி நிரல்கள்‌ 
நினைவகத்தில்‌ ஏற்றப்படாமல்‌ 
கணினியை இயக்கும்‌ முறை. 
இதன்‌ மூலம்‌ பயனாளர்‌ தன்‌ 
கணினியில்‌ ஏற்பட்டுள்ள 
சிக்கலைக்‌ கண்டறிந்து சரி 
செய்துகொள்ள முடியும்‌. பணி 
முடித்து முறைப்படி கணினி 
இயக்கத்தை நிறுத்தாவிட்‌ 
டாலும்‌, வேறுசில காரணங்‌ 
களினால்‌ கணினி இயக்கம்பெற 
முடியாமல்போகும்போதும்‌ 
இவ்வாறு நிகழும்‌. 

520 : மின்னழுத்த வீழ்ச்சி : மின்‌ 
விசை ஆதாரத்திலிருந்து வரும்‌ 
மின்னழுத்தம்‌ தற்காலிகமாக 
வீழ்ச்சியடைதல்‌. இது, 


pC 


salami technique 


மின்னழுத்தப்‌ பெருக்கத்தி 
லிருந்து வேறுபட்டது. 

salami technique : சிறிதளவு 
கையாடல்‌ செய்தல்‌; சலாமி 
கையாடல்‌ உத்தி : பெருமளவு 
ஆதாரங்களில்‌ சிறிதளவு 
உடைமைகளைத்‌ திருடுதல்‌. 
ஒரே சமயத்தில்‌ சிறு துணுக்‌ 
தினை களவாடும்‌ கையாடல்‌ 
உத்தி எனப்படும்‌. எடுத்துக்‌ 
காட்டு : பல வங்கிக்‌ கணக்கு 
களிலிருந்து சில காசுகளைத்‌ 
திருடுதல்‌. 

sales forecasting model : விற்‌ 
பனை முன்னறிவிப்பு உருமாதிரி ; 
விற்பனை முன்‌ மதிப்பீட்டு முன்‌ 
மாதிரி ; விற்பனை முன்கணிப்பு 
மாதிரி : ஒரு முன்னறிவிப்பின்‌ 
ஓவ்வொரு கால அளவின்‌ 
போதும்‌ ஆண்டு விற்பனையை 
அதிகரிப்பதற்காகப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ உருமாதிரி. உட்‌ 
பாட்டுக்‌ காரணிகளில்‌ அங்காடி 
அளவுகள்‌, விற்பனை விலை 
கள்‌, அங்காடி வளர்ச்சிவீதம்‌, 
போட்டியாளர்‌ நடவடிக்கை 
களில்‌ அங்காடி அளவுகளின்‌ 
பங்கு பிற காரணிகள்‌ இதில்‌ 
அடங்கும்‌. 

SAM : சாம்‌ : வரிசைமுறை 
அணுகுமுறை என்று பொருள்‌ 
படும்‌ “Sequential Access Method” 
என்பதன்‌ குறும்பெயர்‌. இது, 


1277 


sampling ratio 


ஒரு வட்டுக்‌ கோப்பில்‌ தரவு 
களைச்‌ சேமிக்கவும்‌, அதி 
லிருந்து தரவுகளை மீட்கவும்‌ 
பயன்படும்‌ முறை. 

காக : சாம்னா : சொந்தக்‌ 
கணினிகளுக்கான முதலாவது 
செய்முறைப்படுத்திகளில்‌ ஒன்று. 
இதனை 1983 -இல்‌ சாம்னா 
நிறுவனம்‌ தயாரித்தது. இப்போது 
இது, லோட்டசின்‌ ஒரு பகுதி. 

மாதிரி. 


$ரோற16 data : மாதிரித்‌ தரவு : 
ஒரு பாய்வு வரைபடம்‌ தருக்க 
முறையில்‌ இருக்கிறதா என்றும்‌, 
ஒரு செயல்முறை செயற்படு 
கிறதா என்றும்‌ அறிந்துகொள்‌ 
வதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
புனைவுகோள்‌ தரவுத்‌ தொகுதி, 
றத : மாதிரி எடுத்தல்‌ : ஒரு 
சீரான அல்லது இடையிடை 
யிலான காலஇடைவெளிகளில்‌ 
ஒரு மாறிலியின்‌ ஒரு மதிப்‌ 
பினைப்‌ பெறுதல்‌. 

மாதிரி வீதம்‌ ; 
மாதிரி 


sample : 


sampling rate : 
மாதிரி எடுப்பு வீதம்‌ : 
நிகழ்கிற அடுக்கு வீதம்‌. 
sampling ratio : மாதிரி விகிதம்‌ : 
கலைப்பொருள்களை அல்லது 
ஒளிப்படங்களை மின்னணு 
முறையில்‌ நுண்ணாய்வு செய்‌ 
யும்போது, மூல உருக்‌ 
காட்சியிலிருந்து பதிவு 


sampling synthesizer 


1278 


SASI 


sampling நாணி த ப ப ட்ட ட டட டயயயயயயயவயமயவய கவை 


செய்யப்படும்‌ படக்கூறுகளின்‌ 
எண்ணிக்கை. நுண்ணாய்வு 
செய்பவர்‌ 300 டிபிஐ எனப்‌ 
பதிவு செய்திருக்கலாம்‌. ஆனால்‌ 
இறுதியில்‌ 150 டிபிஐ மட்டுமே 


பதிவாகியிருக்கும்‌. இந்த 
விகிதம்‌ 2 : 1 ஆகும்‌. 
sampling synthesizer : மாதிரி 


கூட்டிணைப்பி; மாதிரி இணைப்‌ 
பாக்கி : படிக்க மட்டுமேயான 
நினைவகத்தில்‌ சேமித்து வைக்‌ 
கப்பட்டுள்ள இலக்கமுறைப்‌ 
படுத்தப்பட்ட ஒலியை அடிப்‌ 
படையாகக்‌ கொண்டு, பல்‌ 
வேறு அலைவரிசைகளில்‌ 
ஒலியை உருவாக்கிட வடி 
வமைக்கப்பட்ட சாதனம்‌. 
எடுத்துக்காட்டாக, ஒரு 
பியானோ ஒலித்துணுக்கை 
இலக்கமுறைப்படுத்தி நினை 
வகத்தில்‌ சேமித்து வைத்துக்‌ 
கொண்டு, பியானோ 
இசையைப்‌ போன்றே பல்வேறு 
இசைத்‌ துணுக்குகளை இணைப்‌ 
பாக்கியில்‌ உருவாக்கலாம்‌. 
$கா5 5eரரீ : நுண்வரையிலா 
எழுத்துரு : நுண்வரைகள்‌, அலங்‌ 
காரமாக அகன்ற அடித்தளங்கள்‌, 
உச்சிக்‌ கொண்டைகள்‌ இல்லாத 
எழுத்து முகப்புகள்‌. 

5API : சேப்பி; எஸ்‌ஏபீஐ : குரலறி 
பயன்பாட்டு நிரலாக்க இடை 
முகம்‌ என்று பொருள்படும்‌ 
Speech Application Programming 


|nferface என்ற தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
விண்டோஸ்‌ 95/98/ என்டீ 
இயக்கமுறைமைகளில்‌ பயன்‌ 
பாட்டுத்‌ தொகுப்புகள்‌ குரல்‌ 
உணர்தல்‌ மற்றும்‌ உரையைப்‌ 
பேச்சாக மாற்றல்‌ போன்ற 
வசதிகளை உருவாக்கிக்கொள்ள 
முடியும்‌. 

sapphire : நீலமணி, நீலக்கல்‌ : சில 
வகை ஒருங்கிணைந்த சுற்று வழிச்‌ 
சிப்புகளுக்கான 8ழடுக்காகப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ பொருள்‌. 
5AS : எஸ்‌ஏஎஸ்‌ (புள்ளியியல்‌ 
பகுப்பாய்வுப்‌ பொறியமைவு) : 
இது எஸ்‌ஏஎஸ்‌ இன்ஸ்டிடியூட்‌ 
என்ற நிறுவனம்‌ தயாரித்துள்ள 
ஒருங்கிணைந்த புள்ளியியல்‌ 
தொகுதி. இதில்‌, தரவு நிரு 
வாகம்‌, விரிதாள்‌, சிபிடீ, (CT) 
முன்னிடு வரைகலை, திட்ட 
நிருவாகம்‌, நீட்சிமுறைச்‌ செயல்‌ 
முறைப்படுத்துதல்‌, செயற்‌ 
பாட்டு ஆராய்ச்சி, அட்டவணைப்‌ 
படுத்துதல்‌, புள்ளியியல்‌ தரக்‌ 
கட்டுப்பாடு, பொருளியல்‌, நேரத்‌ 
தொடர்‌ பகுப்பாய்வு, கணிதப்‌ 
பொறியியல்‌, புள்ளியியல்‌ 
பயன்பாடுகள்‌ அடங்கியுள்ளன 


SASI (Shugart Associates 
Systems Interface) : எஸ்‌ஏஎஸ்‌ஐ : 
(ஷுகார்ட்‌ அசோசியேட்ஸ்‌ 


சிஸ்டம்ஸ்‌ இன்டர்‌ஃபேஸ்‌) 
ஷுூகார்ட்‌ மற்றும்‌ என்சிஆர்‌ 


= 


SATAN 


நிறுவனங்கள்‌ 1981இல்‌ தயாரித்த 
புறநிலை இமடைமுகப்புகள்‌. 
இது 1986இல்‌ ஏஎன்‌எஸ்ஐ 
மற்றும்‌ எஸ்சிஎஸ்ஐ தரஅளவு 
களுடன்‌ உருவாக்கப்பட்டது. 
SATAN {System Administrator's 
Tools for Analyzing Networks) : 
சாட்டன்‌ : பிணையங்களைப்‌ 
பகுப்பாய்வு செய்வதற்கான 
பொறியமைவு நிருவாகியின்‌ 
சாதனம்‌. இது, பெரிதும்‌ கவலை 
யளிக்கும்‌ ஒரு நிகழ்வுக்கான 
பாதுகாப்புச்‌ சாதனம்‌. இது 
இன்றும்‌ பயன்படுகிறது. 
satellite : செயற்கைக்கோள்‌; 
துணைக்கோள்‌ செய்தித்‌ 
தொடர்புச்‌ சைகைகளை நெடுந்‌ 
தூரம்‌ அஞ்சல்‌ செய்யக்கூடிய, 
பூமியைச்‌ சுற்றிவரும்‌ சாதனம்‌. 
satellite channel : செயற்கைக்‌ 
கோள்‌ அலைவரிசை ; துணைக்‌ 
கோள்‌ அலைவரிசை : செயற்கைக்‌ 
கோள்‌ .. அனுப்பீட்டுக்காகப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ ஊர்தி 
அலைவெண்‌. ' 

satellite communications 
செயற்கைக்கோள்‌ செய்தித்‌ 
தொடர்பு; துணைக்கோள்‌ 
செய்தித்தொடர்பு : உலகெங்கும்‌ 
தகவல்களை அனுப்புவதற்காக 
சுழன்றுவரும்‌ நுண்ணலை 
அஞ்சல்களைப்‌ பயன்‌ 
படுத்துதல்‌. 


1279 


சுற்றுப்பாதை 


saturate 


satellite computer : கிளைக்‌ 
கணினி; துணைக்கோள்‌ கணினி : 
1. கூடுதல்‌ கணினி. இது பொது 
வாகச்‌ சிறிய அளவில்‌ இருக்‌ 
கும்‌. இது பெரிய கணினிப்‌ 
பொறியமைவுக்கு உதவிகரமாக 
இருக்கும்‌. இது 8ழ்நிலை 
செயற்பணிகளைச்‌ செய்தால்‌, 
செய்முறைப்படுத்துதல்‌ சிக்கன 
மாக இருக்கும்‌. 2. ஒரு தொடர்‌ 
பற்ற துணைக்‌ கணினி, 

satellite dish antennae : செயற்‌ 
கைக்கோள்‌ வட்டில்‌ வானலை 
வாங்கி : இது ஒரு பிரதிபலிப்பி. 
இதன்‌ மேற்பரப்பு ஒரு கோளம்‌ 
போன்று உட்குழிவாக இருக்‌ 
கும்‌. இது செயற்கைக்கோள்‌ 
களைக்‌ கையாள்வதற்கு வட்டில்‌ 
வானலை வாங்கியாகப்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 

satellite link : செயற்கைக்கோள்‌ 
இணைப்பு : பூமியிலிருந்து ஒரு 
செய்தித்தொடர்புச்‌ செயற்கைக்‌ 
கோளுக்குச்‌ சென்று மீண்டும்‌ 
பூமிக்குத்‌ திரும்பி வரும்‌ 
சைகை. இது, தரைவழி 
இணைப்புக்கு மாறுபட்டது. 
satellite orbit : செயற்கைக்கோள்‌ 
செயற்கைக்‌ 
கோள்‌ சுற்றிவருகிற சுற்றுப்‌ 
பாதை. 


saturate 


திகட்டுதல்‌ 


பூரிதமாக்குதல்‌; 
எந்த அளவு 


saturated mode 


1280 


5-100 bus 


saturated mode அ டயம 


அதிகமாக ஈர்க்கும்படி செய்ய 
முடியுமோ அந்த அளவுக்கு 
அதிகமாக ஈர்க்கும்படி செய்தல்‌. 
ஒரு வட்டில்‌ அனைத்துத்‌ 
தடங்களும்‌ நிரப்பப்பட்டிருந்‌ 
தால்‌ அது பூரிதமாக்கப்பட்டு 
விட்டது என்று பொருள்‌. 
saturated mode : பூரிதப்‌ பாங்கு; 
முற்றுநிலைப்‌ பாங்கு : ஒரு 
நிலைமாற்றுச்‌ சாதனம்‌ (5ரீ- 
ching device) அல்லது ஒரு 
பெருக்கியின்‌ ஊடே பாய்கின்ற 
மின்னோட்டம்‌ உச்ச அளவை 
எட்டிய நிலை. இந்த நிலையில்‌ 
உள்ளீட்டுக்‌ கட்டுப்பாட்டு சமிக்‌ 
கையின்‌ அளவை எவ்வளவு 
அதிகரித்தாலும்‌ வெளியீட்டு 
மின்னோட்டத்தில்‌ எவ்வித 
மாற்றமும்‌ ஏற்படுவதில்லை. 


saturation : பூரிதம்‌; முற்றுநிலை; 
முழுநிறைவு : 1. ஒரு நிலை 
மாற்றுச்‌ சாதனம்‌ அல்லது 
பெருக்கிமின்‌ முழு கடத்து 
நிலை. இந்த முற்றுநிலையில்‌, 
இவற்றின்‌ ஊடே உச்சஅளவு 
மின்னோட்டம்‌ பாய்ந்து கொண்‌ 
டிருக்கும்‌. இருதுருவ (510012) 
மற்றும்‌ புல-விளைவு (1610- 
ளில்‌ மின்மப்‌ பெருக்கிகளைக்‌ 
கொண்ட மின்கற்றுகள்‌ குறித்தே 
பெரும்பாலும்‌ இச்சொல்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 2. வண்ண 
வரைகலையிலும்‌, அச்சுத்துறை 
யிலும்‌ ஒரு குறிப்பிட்ட நிறக்‌ 


கலவையில்‌ ஒரு குறிப்பிட்ட 
நிறத்தின்‌ அளவு முற்றுநிலை 
பெற்றதாகக்‌ குறிப்பிடுவர்‌. 
52௦ : சேமி; வேறிடச்‌ சேமிப்பு : 
கணினியின்‌ உள்முக நினைவகத்‌ 
தில்‌ அல்லாமல்‌, ஒரு நாடா, 
வட்டு போன்ற வேறிடங்களில்‌, 
மீண்டும்‌ பயன்படுத்தும்‌ வசை 
யில்‌ தகவல்களைச்‌ சேமித்து 
வைத்தல்‌. 

Save as HTML : ஹெச்டீஎம்‌எல்‌ 
ஆக சேமி. 


Save as Type : வகையில்‌ சேமி. 
save record : ஏட்டைச்‌ சேமி. 


5avé results : விடைகளைச்‌ 


சேமி. 
Save/Save As : சேமி/எனச்‌ சேமி. 
பணி 


save workspace 
வெளியைச்‌ சேமி. 
வர : சேமித்தல்‌. 
ம : .எஸ்பி : ஓர்‌ இணைய தள 
முகவரி சாலமன்‌ தீவுகளைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ களப்‌ 
பெயர்‌. 


5-400 ஒப : எஸ்‌-100-பாட்டை : 
இன்டெல்‌ 8080, ஸிலாக்‌ இஸட்‌ - 
80 நுண்செயலிகளை அடிப்‌ 
படையாகக்‌ கொண்ட கணினி 
களின்‌ வடிவமைப்பில்‌ பயன்‌ 
படுத்தப்பட்ட 100 (பின்கள்‌) 


EE —_——————_————_—————— 


56 1281 


இணைப்பூசிகள்‌ கொண்ட 
பாட்டை வரன்முறை. மோட்‌ 
டோராலா 6800, 68000, இன்‌ 
டெல்‌ ஐஏபீு86 குடும்ப நுண்‌ 
செயலிகளைக்‌ கொண்ட கணினி 
களும்‌ எஸ்‌-100 பாட்டையின்‌ 
அடிப்படையில்‌ உருவாக்கப்‌ 
பட்டவை. தொடக்ககால 
கணினி ஆர்வலர்களிடையே 
எஸ்‌-100 கணினிகள்‌ மிகவும்‌ 
செல்வாக்குப்‌ பெற்று விளங்‌ 
கன. அவை திறந்த நிலைக்‌ 
கட்டுமான அமைப்பைக்‌ 
கொண்டவை. பயனாளர்‌ விருப்‌ 
பத்திற்கேற்ப பல்வேறு வகைப்‌ 
பட்ட கூடுதல்‌ விரிவாக்கப்‌ 
பலகைகளைப்‌ பொருத்திக்‌ 
கொள்வதற்கு இடமளிப்பதாய்‌ 
அவை விளங்கியதே இதற்குக்‌ 
காரணம்‌. 


50 : எஸ்சி : ஒர்‌ இணைய தள 
முகவரி செய்ச்செலீஸ்‌ 
நாட்டைச்‌ சேர்ந்தது என்பதைக்‌ 
குறிக்கும்‌ பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ 
களப்பெயர்‌. 

$0312016 : விரிவாக்கத்தக்க : 
வடிவளவிலும்‌, தோற்றத்திலும்‌ 
மாற்றம்‌ செய்யத்தக்க. 
5021201110 : தகடாகும்‌ தன்மை : 
விரிவடையும்‌ திறன்‌ வளர்ச்சிக்கு 
உதவுவதற்கு நடப்பு நடை 
முறைகளில்‌ குறைந்த அளவு 
மாற்றத்தைக்‌ குறிக்கிறது. 


scalar 


scalable font : விரிவாக்க எழுத்‌ 
துரு : ஓர்‌ ஆவணத்தைக்‌ காட்சி 
யில்‌ காட்ட அல்லது அச்சிட 
வேண்டியிருக்கும்போது, தேவை 
யான புள்ளி அளவுக்கு உரு 
வாக்கப்படும்‌ எழுத்து கணினி 
யில்‌ பல்வேறு எழுத்து உருக்‌ 
களை சேமித்து வைப்பதை 
விரிவாக்க எழுத்து முகப்பு 
தவிர்க்கிறது. 


scalable parallel processing : 
அடையத்தக்க இணைநிலைச்‌ 
செயலாக்கம்‌ பல்முனைச்‌ 
செயலாக்கக்‌ கட்டுமானத்தில்‌ 
ஒருவகை. அதிகச்‌ சிக்கலின்றி, 
செயல்பாட்டுத்‌ இிறனுக்குக்‌ 
குறைவு நேராவண்ணம்‌ கூடுதல்‌ 
செயலிகளை இணைத்துக்‌ 
கொள்ள முடியும்‌; கூடுதல்‌ 
பயனாளர்களை உருவாக்கிக்‌ 
கொள்ள முடியும்‌. 


scalable type face : விரிவாக்க 
எழுத்துமுகம்‌ : எந்த வடிவளவுக்‌ 
கும்‌ விரிவாக்கம்‌ செய்யத்தக்க 
வகையில்‌ வடிவமைக்கப்பட்ட 
எழுத்துகள்‌, எண்கள்‌, நிறுத்தற்‌ 
குறிகள்‌, குறியீடுகள்‌ ஆகிய 
வற்றின்‌ ஒரு தொகுதி. 


$03121 : ஒற்றைமதிப்பு; அளவீடு; 
அளவுரு : ஏடு (60010), கோவை 
(ray), நெறியம்‌ (vector) 
போன்ற சிக்கலான தரவு 
கட்டமைப்புபோல்‌ இல்லாமல்‌ 


81 


scalar data type 


ஒற்றை மதிப்பை மட்டுமே 
கொண்டுள்ள ஒரு காரணி, ஒரு 
குணகம்‌ அல்லது ஒரு மாறிலியை 
இது குறிக்கும்‌. 8 என்றெ ஒரு 
நெறியம்‌, தொடக்கப்புள்ளி 
இறுதிப்புள்ளிக்கிடையே 
தொலைவு மற்றும்‌ திசைப்‌ 
போக்கு ஆயெ இரண்டு விவரங்‌ 
களைக்‌ கொண்டுள்ளது. ஆனால்‌ 
AB என்று மட்டுமே குறித்தால்‌, 
தொலைவை மட்டுமே 
குறிக்கும்‌ ஓர்‌ அளவீடு ஆகும்‌. 
scalar data type : ஒற்றைமதிப்பு 
தரவு இனம்‌ : இதைவிடப்‌ பெரி 
யது, அதைவிடச்‌ சிறியது என்று 
ஒப்பிட்டுச்‌ சொல்லத்தக்க 
தொடர்‌ மதிப்புகளைக்‌ கொண்‌ 
டிருக்கும்‌ தரவு இனம்‌. முழு 
எண்‌ ((£06)), எழுத்து (்சா- 
acter), பயனாளர்‌ வரையறுக்கும்‌ 
எண்ணல்‌ வகை (0568 defined 
enumerated type), பூலியன்‌ 
ஆகிய தரவு இனங்களையும்‌ 
இந்த வகையில்‌ அடக்கலாம்‌. 
மிதவைப்புள்ளி எண்களை 
இந்த வகையில்‌ சேர்ப்பதில்‌ 
இருவேறு கருத்துகள்‌ நிலவு 
இன்றன. அவற்றையும்‌ வரிசைப்‌ 
படுத்தமுடியும்‌, ஒப்பிட முடி 
யும்‌ என்றபோதிலும்‌ தோராய 
மாக்கல்‌, இனமாற்றத்தில்‌ 
ஏற்படும்‌: பிழைகளைக்‌ கருத்தில்‌ 
கொண்டு புறக்கணிப்பாரும்‌ 
உளர்‌. 


1282 


scale 


scalar processor > ஏறுமுகச்‌ 
செய்முறைப்படுத்தி ஒரே 
சமயத்தில்‌ ஓர்‌ இலக்கத்தில்‌ 
கணிதக்‌ கணிப்புகளைச்‌ செய்யக்‌ 
கூடிய கணினி. இது செயலகச்‌ 
செய்முறைப்படுத்தியினின்றும்‌ 
மாறுபட்டது. 


salar value : ஏறுமுக மதிப்‌ 
பளவு : ஒரு செயல்முறைப்‌ 
படுத்தும்‌ மொழியில்‌ ஏறுமுக 
மதிப்பளவு என அறிவிக்கப்‌ 
பட்ட பகுபடா எண்‌. இது ஒரு 
குறிப்பிட்ட அளவுக்குள்‌ மதிப்‌ 
பளவினைக்‌ கொண்டிருக்கும்‌. 
இது நெறியம்‌ (vector) 
என்பதிலிருந்து வேறுபட்டது. 

scalar variable : ஏறுமுக மாறிலி: 
செயல்முறைப்படுத்துவதில்‌ 
ஒரேயொரு மதிப்பளவை 
யுடைய ஒரு மாறியல்‌ மதிப்புரு. 
50216 : அளவுகோல்‌ : 1. இருக்கக்‌ 
கூடிய சேமிப்பு அமைவிடத்‌ 
திற்குள்‌ பொருந்தும்‌ வகையில்‌ 
ஓர்‌ எண்ணளவின்‌ அளவினைச்‌ 
சரியமைவு செய்தல்‌. 2. ஒரு 
வரைகலைக்‌ கோப்பினை ஒரு 
குறிப்பிட்ட எல்லைக்குள்‌ 
பொருந்தும்படி செய்வதற்காக 
அதன்‌ வடிவளவை ஒரு 
குறிப்பிட்ட அளவுக்கு மாற்று 
தல்‌. 3. வடிவளவு வரம்புகளுக்‌ 
குள்‌ பொருந்தும்‌ வகையில்‌ 
வரைகலைத்‌ தரவுகளின்‌ 


scale factor 


எண்ணளவைப்‌ பெருக்குதல்‌ 
அல்லது வகுத்தல்‌. 

scale factor : அளவுகோல்‌ 
காரணி; அளவு காரணி; அளவு 
மாற்றுக்காரணி : ஒரு கணக்கில்‌ 
வரும்‌ எண்ணளவுகளைப்‌ 
பெருக்குவதற்கு அல்லது வகுப்‌ 
பதற்கு, மற்றும்‌ அவற்றை 
வேண்டிய அளவுக்கு மாற்று 
வதற்கும்‌ பயன்படுத்தப்படும்‌ 
ஒன்று அல்லது அதற்கு மேற்‌ 
பட்ட காரணிகள்‌. 


sling : அளவுமாற்றம்‌ ; அள 
விடல்‌ : ஓர்‌ உருக்காட்சியின்‌ வடி 
வளவினை மாற்றும்‌ செய்முறை. 
ஓர்‌ உருக்காட்சியின்‌ எல்லாப்‌ 
பரிமாணங்களையும்‌ நான்கு 
மடங்காக உருமாற்றம்‌ செய்தல்‌. 
802 : வருடு ; வருடல்‌ ; நுண்‌ 
ணாய்வு : 1. தருக்கமுறை 
வரிசைமுறையில்‌ புள்ளி புள்ளி 
யாக ஆய்வு செய்தல்‌. 2. ஒரு 
தரவு கட்டமைப்பின்‌ ஒவ்‌ 
வொரு மைய முனையையும்‌ 
பார்வையிடுவதற்கான அல்லது 
பட்டியலிடுவதற்கான பதின்‌ 
முறை எண்மான நடைமுறை. 
3. ஒரு கண்காட்சித்‌ திரையில்‌ 
ஓர்‌ உருக்காட்சியை உருவாக்கு 
வதற்குத்‌ தேவையான செயற்‌ 
பாடு. 


$a 82௨ : வருடுப்‌ பகுதி; 
வருடல்‌ பரப்பு ; நுண்ணாய்வுப்‌ 


1283 


scan iine 


பகுதி : ஓர்‌ ஒளியியல்‌ எழுத்துப்‌ 
படிப்பி மூலம்‌ நுண்ணாய்வு 
செய்யப்படவிருக்கும்‌ தகவல்‌ 
களைக்‌ கொண்டிருக்கிற ஓர்‌ 
ஆவணப்‌ படிவத்தின்‌ பகுதி. 

5 ௦௪ : வருடல்‌ குறியீடு ; 
நுண்ணாய்வுக்‌ குறியீடு : 
விசைப்‌ பலகையில்‌ ஒரு குறிப்‌ 
பிட்ட விசையை அழுத்தும்‌ 
போது அல்லது விடுவிக்கும்‌ 
போது, அதனால்‌ உருவாக்கப்‌ 
படும்‌ எண்மானக்‌ குறியீடு. இது 
8048 விசைப்பலகை நுண்செய்‌ 
முறைப்படுத்தியிலிருந்து 8255 
புறநிலை இடைமுகப்புக்கு 
அனுப்பப்படும்‌ ஒரு குறியீட்டு 
எண்‌. இது, எந்த விசை அழுத்‌ 
தப்பட்டிருக்கிறது அல்லது 
விடுவிக்கப்பட்டிருக்கிறது என்‌ 
பதைத்‌ தெரிவிக்கும்‌. பிறகு, 
விசைப்பலகை நுண்ணாய்வுக்‌ 
குறியீடுகளை &501 குறியீடு 


களாக மாற்றும்‌. 


5021 head : வருடல்‌ தலைப்பு ; 
நுண்ணாய்வுத்‌ தலைப்பு : இது 
நுண்ணாய்வு அல்லது தொலை 
நகலிச்‌ செய்தியில்‌ உள்ள ஒளி 
யியல்‌ உணர்வுச்‌ சாதனம்‌. இது 
நுண்ணாய்வு செய்யப்பட 
வேண்டிய உருக்காட்சியின்‌ 
குறுக்கே நகர்த்தப்படும்‌. 

க 16 : வருடல்‌ வரி ; நுண்‌ 
ணாய்வு வரி : ஒரு வரைகலைச்‌ 


scanner 


சட்டகத்திலுள்ள பல இடை 
மட்ட வரிகளில்‌ ஒன்று. 


5௦௭ : வருடி; நுண்ணாய்வுக்‌ 
கருவி; சுட்டும்‌ கருவி : குறிப்‌ 
பிட்ட காட்சி சைகைகளை 
உணர்ந்தறியக்கூடிய ஓர்‌ ஒளி 
யியல்‌ சாதனம்‌. 


scanner channel : வருடி அலை 
வரிசை; வருடல்‌ தடம்‌; 
நுண்ணாய்வு வழி : தனிவழி 
களில்‌ அனுப்பீடு செய்வதற்கான 
தரவுகள்‌ ஆயத்தமாக இருக்‌ 
கின்றனவா என்பதைக்‌ கண்டறி 
வதற்கான சாதனம்‌. 


scanner scatter plot : வருடு 
பரவல்‌ வரைவு; நுண்ணாய்வுப்‌ 
பரவல்‌ வரைவு : இரு தரவுத்‌ 
தொகுதிகளிடையிலான தோராய 
இடைத்தொடர்பினைக்‌ காட்டு 
வதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
ஒருவகை வரைபடம்‌. தரவுப்‌ 
புள்ளிகள்‌ வரைபடத்தில்‌ தனித்‌ 
தனிப்புள்ளிகளாகச்‌ சிதறலாக 
அமைவதால்‌ இது பரவல்‌ 
வரைவு என்றும்‌ அழைக்கப்படு 
கிறது. இவற்றின்‌ உண்மையான 
அமைவிடங்கள்‌ வரைபடத்தின்‌ 
நிலையளவுருக்களினால்‌ வரை 
யறுக்கப்படுகிறது. 


scanning வருடுதல்‌; 
நுண்ணாய்வு செய்தல்‌ : ஒரு 
கணினியின்‌ தரவுப்‌ பட்டியல்‌, 
ஒரு குறிப்பிட்ட நிபந்தனையை 


1284 


scatter plot 


நிறைவேற்றியுள்ளதா என்பதைக்‌ 
கண்டறிவதற்காக அதிலுள்ள 
ஒவ்வொரு இனத்தையும்‌ விரை 
வாக ஆய்வு செய்தல்‌. 


5க path : வருடல்‌ பாதை; 
நுண்ணாய்வு வழி : ஒளியியல்‌ 
நுண்ணாய்வில்‌, படிக்கப்பட 
வேண்டிய தரவுகளை எங்கு 
கண்டறிய வேண்டுமோ அந்தத்‌ 
தெளிவான பகுதி. நுண்ணாய்வு 
வழியின்‌ அமைவிடமும்‌, 
படிக்கவேண்டிய தரவுகளின்‌ 
அளவும்‌ பொதுவாகப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ எந்திரத்தைப்‌ 
பொறுத்திருக்கின்றன. 

5௨ £2(6 : வருடல்‌ வீதம்‌; 
நுண்ணாய்வு வீதம்‌ ஒரு 
நுண்ணாய்வுச்‌ சாதனம்‌ தனது 
காட்சிப்புலத்தில்‌, ஒரு வினாடி 
யில்‌ எத்தனை தடவை மாதிரி 
எடுக்கிறது என்ற எண்ணிக்கை. 
scatter diagram பரவல்‌ 
வரையுரு; சிதறல்‌ வரையுரு : 
ஓவ்வொரு தரவுப்‌ புள்ளியிலும்‌ 
புள்ளிகள்‌ அல்லது வேறு 
குறியீடுகள்மூலம்‌ வரையப்‌ 


படும்‌ வரைபடம்‌. இதனைச்‌ 


| சிதறல்‌ வரைவு அல்லது புள்ளி 


வரைபடம்‌ என்றும்‌ கூறுவர்‌. 

scatter plot : சிதறல்‌ வரைவு; 
பிரி புள்ளி : ஒவ்வொரு தரவு 
முனையிலும்‌ ஒரு புள்ளியை 
அல்லது சைகையினை வரை 


rr 


scatter read/gather write 


வதன்மூலம்‌ இருமாறியல்‌ 
அலைவெண்‌ பகிர்மானத்தைக்‌ 
காட்டுகிற வரைவு. சில சமயம்‌, 
இரு அச்சுகளில்‌ குறிக்கப்படும்‌ 
மாறியல்‌ மதிப்புருக்களுக்கிடை 
யிலான தொடர்பினைக்‌ காட்டு 
வதற்கு ஒரு வளைவு அல்லது 
ஒரு கோடு சேர்க்கப்படுகிறது. 
இதனைச்‌ சிதறல்‌ வரைபடம்‌ 
என்றும்‌ கூறுவர்‌. 

scatter read/gather write 
பிரித்துப்‌ படி/சேர்த்து எழுது ; 
சிதறல்‌ படிப்பு/சேகரித்து எழுது : 
ஓர்‌ உட்பாட்டுப்‌ பதிவேட்டி 
லிருந்து அண்டையில்‌ இல்லாத 
சேமிப்புப்பகுதிகளில்‌ வைப்‌ 
பதை சிதறல்‌ படிப்பு குறிக்‌ 
திறது. அண்டையில்‌ அல்லாத 
சேமிப்புப்‌ பகுதிகளிலிருந்து ஓர்‌ 
ஒற்றை இயற்பியல்‌ பதி 
வேட்டில்‌ தகவல்களை 
வைப்பதைக்‌ குறிக்கிறது. 
series : சூழ்நிலைக்‌ காட்சிகள்‌. 


schedule : கால அட்டவணை : 


குறிப்பிட்ட நேரத்தில்‌ குறிப்‌ 


பிட்ட தகவல்களை குறிப்பிட்ட 


வாறு செயல்படுத்த கணினியை 
நிரல்படுத்தல்‌. 

scheduled maintenance : கால 
முறைப்‌ பராமரிப்பு; திட்டமிட்ட 
பேணுதல்‌ : கணினிப்‌ பொறி 
யமைவின்‌ நம்பகத்தன்மையைப்‌ 
பேணுவதற்காகக்‌ குறிப்பிட்ட 


1285 


scheduling algorithm 


கால இடைவெளிகளில்‌ 
அதனைப்‌ பேணிவருதல்‌. 


scheduled report : காலமுறை 
அறிக்கை; குறிப்பிடப்பட்ட 
அறிக்கை; திட்டமிட்ட அறிக்கை : 
பயன்படுத்துவோருக்குச்‌ சீரான 
கால இடைவெளிகளில்‌ வாலா 
யத்‌ தகவல்களை அளிப்பதற்‌ 
காகத்‌ தயாரிக்கப்படும்‌ அறிக்கை. 
scheduler : பட்டியலிடுபவர்‌ ; 
கால முறைப்படுத்தி : செய்‌ 
முறைப்படுத்துவதற்காகப்‌ பணி 
களைக்‌ காலமுறைப்படுத்துகிற 
செயல்முறை. 

$எheduling : பட்டியலிடல்‌; கால 
முறைப்படுத்தல்‌ : 1. ஒரு பன்‌ 
முகச்‌ செயல்‌ முறைப்படுத்தும்‌ 
கணினி மையத்தில்‌ அடுத்து 
வரும்‌ செயல்முறைகள்‌ எவை 
என்பதைத்‌ தீர்மானிப்பதற்கான 
பணி. 2. பகிர்ந்து கொள்ள முடி 
யாத ஆதாரங்களை ஒதுக்&டு 
செய்தல்‌. எடுத்துக்காட்டு 
மையச்‌ செயலகம்‌ அல்லது 
ஒருங்கிணைந்த மின்சுற்று வழிச்‌ 
சாதனத்தை ஒரு குறிப்பிட்ட 
மணிக்கு, ஒரு குறிப்பிட்ட 
காலத்திற்கு ஒதுக்‌&டு செய்தல்‌. 
scheduling algorithm : அட்ட 
வணை எண்மானம்‌; திட்டமிட 
லும்‌ நெறி முறையும்‌ : நிறை 
வேற்றவேண்டிய பணிகளை 
அட்டவணைப்படுத்தும்‌ முறை. 


eT 


schema 


இதில்‌ முந்துரிமை, பணி 
வரிசையில்‌ கால நீட்டு, கைவச 
முள்ள வள ஆதாரங்கள்‌ ஆகி 
யவை இடம்‌ பெற்றிருக்கும்‌. 

schema : அமைப்பு முறைகள்‌ ; 
(தரவுத்‌ தள நிர்வாக மொழி 
களில்‌ ஒன்று) : தரவுத்‌ தளத்தின்‌ 
கட்ட மைப்பினை வரையறுப்‌ 
பதற்காக தரவுத்‌ தள நிருவாகி 
யினால்‌ பயன்படுத்தப்படும்‌ 


உயர்நிலைக்‌ கணினி மொழி. 


schematic திட்ட முறை 
யிலான; அமைப்புப்‌ படம்‌; திட்ட 
முறை வரைபடம்‌ : அமைப்பு 
களின்‌ தொடர்புகளையும்‌ 
அடையாளத்தையும்‌ காட்டுறெ 
ஒரு மின்னணுச்‌ சுற்றுவழியின்‌ 
வரைபடம்‌. 

schematic symbols : திட்ட 
முறைச்‌ சைகைகள்‌; திட்ட 
முறைக்‌ குறியீடுகள்‌; அமைப்புக்‌ 
குறியீடுகள்‌ : திட்ட முறை 
வரைபடங்களில்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ குறியீடுகள்‌. 

Scheutz, George : ஷியூட்ஸ்‌, 
ஜார்ஜ்‌ (1785-1873) : இவர்‌ 
1834இல்‌, சார்லஸ்‌ பாபாஜின்‌ 
எந்திரம்‌ போன்ற ஓர்‌ எந்‌ 
திரத்தை உருவாக்கத்‌ தொடங்‌ 
கினார்‌. இந்த எந்திரம்‌ செய்து 
முடிக்கப்பட்டு, கணித 
அட்டவணைகளை ச்சடிக்கப்‌ 
பயன்படுத்தப்பட்டது. 


1286 


scientific language 


Schickhardt, Wiihelm (1592- 
1635) : ஷிக்ஹார்ட்‌, வில்ஹெல்ம்‌ 
(1592-1635) ஜெர்மன்‌ 
கணிதப்‌ பேராசிரியர்‌. கணிப்பு 
எந்திரத்தை 1624இல்‌ கண்டு 
பிடித்தவர்‌. 

schottky diode : ஸ்காட்கி இரு 
முனையம்‌ : ஒரு திசையில்‌ 
மட்டுமே மின்னோட்டத்தை 
அனுமதிக்கும்‌ இரு முனையத்‌ 
தில்‌ ஒருவகை. இதில்‌ ஒரு 
குறைகடத்தி அடுக்கும்‌ ஓர்‌ 
உலோக அடுக்கும்‌ ஒன்றுசேர 
இணைக்கப்பட்டிருக்கும்‌. அதி 
விரைவான நிலைமாற்று 
வேகமே (switching speed) இதன்‌ 
சிறப்புக்‌ கூறு. 


scientific applications : அறி 
வியல்‌ பயன்பாடுகள்‌ : மரபாக 
எண்களை அடிப்படையாகக்‌ 
கொண்ட, முன்னேறிய பொறி 
யியல்‌ கணித அல்லது அறி 
வியல்‌ திறம்பாடுகள்‌ தேவைப்‌ 
படுகிற பணிகள்‌. வணிகப்‌ 
பயன்பாடுகளின்‌ விரிவான 
கோப்புக்‌ கையாளும்‌ திறம்பாடு 
கள்‌ அரிதாகத்‌ தேவைப்படும்‌. 
scientific computer : அறிவியல்‌ 
கணினி : அதிவேகக்‌ கணிதச்‌ 
செய்முறைப்படுத்தலுக்கான 
தனி வகைக்‌ கணினி. 

scientific language : அறிவியல்‌ 
மொழி : கணிதச்‌ செய்முறைப்‌ 


scientific method 


படுத்தலுக்காக வடிவமைக்கப்‌ 
பட்ட செயல்‌ முறைப்படுத்தும்‌ 
மொழி. ALGOL, FORTRAN, APL 
போன்றவை இவ்வகையின. 
செய்முறைப்படுத்தும்‌ மொழி 
கள்‌ அனைத்தும்‌ இந்த வகைச்‌ 
செய்முறைப்படுத்தலை அனு 
மதித்தாலும்‌, ஓர்‌ அறிவியல்‌ 
மொழியிலுள்ள கட்டளைகள்‌, 
இந்த நடவடிக்கைகளை வெளிப்‌ 
படுத்துவதை எளிதாக்குகின்றன. 
scientific method : அறிவியல்‌ 


முறை ஒருவகைப்‌ பகுப்‌ 
பாய்வு முறைமையியல்‌. இதில்‌, 


உணர்ந்தறியும்‌ நிகழ்வு, அந்த. 


நிகழ்வின்‌ காரண காரியங்கள்‌ 
பற்றிய ஒரு முற்கோளை (Hyp௦- 
thesis) வகுத்தமைத்தல்‌, பரி 
சோதனை மூலம்‌ அந்த முற்‌ 
கோளைச்‌ சோதனை செய்தல்‌, 
அந்தப்‌ பரிசோதனைகளின்‌ 
முடிவுகளைக்‌ கணித்தறிதல்‌, 
அந்த முற்கோள்‌ பற்றி முடிவு 


கள்‌ எடுத்தல்‌ ஆகியவை 
உள்ளடங்கும்‌. 
scientific notation : அறிவியல்‌ 


குறிமானம்‌; அறிவியல்‌ குறியீடு : 
எண்கள்‌ ஒரு குறிப்பிட்ட 
இலக்குப்‌ பகுதியாக அல்லது 
பொருத்தமான 10-இன்‌ வர்க்கத்‌ 
இன்‌ அல்லது விசைக்‌ குறி எண்‌ 
ணின்‌ மடக்கையின்‌ பதின்மான 
மடங்குகளாக எழுதப்படுகிற 
குறிப்பான முறை. எடுத்துக்‌ 


1287 


scope 


காட்டு: 0.32619%10' அல்லது 
0.32619E +07 = 32,61, 900. 


sci.newsgroups : அறி.செய்திக்‌ 
குழுக்கள்‌; சை.நியூஸ்குரூப்ஸ்‌ : 
501. (அறிவியல்‌) என்று தொடங்‌ 
கும்‌, யூஸ்நெட்‌ செய்திக்‌ குழு 
வின்‌ படிநிலை அமைப்பு. 
கணினி அறிவியல்‌ தவிர்த்த பிற 
அறிவியல்‌ ஆய்வு மற்றும்‌ பயன்‌ 
பாடுகள்‌ குறித்த விவாதங்கள்‌ 
நடைபெறும்‌ செய்திக்‌ குழுக்‌ 
களைக்‌ குறிக்கும்‌. 

5015500 : கத்தரித்தல்‌ : பயன்‌ 
படுத்துவோரின்‌ குறிப்பிட்ட 
எல்லைகளில்‌ அமைந்துள்ள 
காட்சிச்‌ சாதனத்தில்‌ ஒரு வடி 
வமைப்பின்‌ பகுதிகளைத்‌ 
தானாகவே அழித்துவிடுதல்‌ 
அல்லது வெட்டிவிடுதல்‌. 

scM எஸ்சிஎம்‌ : கணினி 
மருத்துவக்‌ கழகம்‌ எனப்‌ 
பொருள்படும்‌ Society for 
Computer Medicine என்ற 
ஆங்கிலத்தொடரின்‌ குறும்‌ 
பெயர்‌. இந்தக்‌ கழகம்‌, மருத்‌ 
துவப்‌ பயன்பாடுகளில்‌ தானி 
யக்க முறையைப்‌ பயன்படுத்து 
வதை வலியுறுத்துவதற்காக 
மருத்துவர்களையும்‌ கணினி 
அறிவியலாளர்களையும்‌ ஒருங்‌ 
இணைக்கிறது. 

50002 : காட்சிப்‌ பரப்பு ; நோக்‌ 
கெல்லை; செயல்‌ எல்லை : ஒரு 


SCO open desktop 1288 scratch file 
மென்பொருள்‌ செயல்‌ | குழல்‌ தைராட்ரானைப்‌ 
முறையின்‌ கட்டுப்பாட்டுப்‌ | போன்றவை. எனவே, இதனைச்‌ 
பரப்பெல்லை. 1. ஊசல்‌ மானி, | சிலசமயம்‌ "தைரிஸ்டர்‌ 

பொதுக்காட்சி முனையம்‌ | (௩1510) என அழைக்கின்றனர்‌. 


போன்றவற்றில்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ CRT வகைத்‌ திரை. 
2. செயல்முறைப்படுத்துவதில்‌, 
ஒரு செயல்முறைக்குள்‌ உள்ள 
மாறியல்‌ உருக்களின்‌ காட்சித்‌ 
திறன்‌. 3. தரவுத்‌ தளத்தில்‌ “அடுத்த 
50 ", "கோப்பு முடிவு வரையி 
லான நடப்புப்‌ பதிவு" என்பன 
போன்ற பல்வேறு பதிவுகள்‌. 

SCO open desktop : ஸ்கோ 
திறந்தநிலை மேசைப்பொறி 
யமைவு : 386-களுக்கான பலர்‌ 
பயன்படுத்தும்‌, உள்ளபடியான 
நினைவக வரைபடச்‌ செயற்‌ 
பாட்டுப்‌ பொறியமைவு. பNIK, 
XENIX, DOS, X-பலகணிப்‌ (விண்‌ 
டோஸ்‌) பயன்பாடுகள்‌ ஆயெ 
வற்றை இயக்கும்‌ 500-சி 
லிருந்து வெளியிடப்‌ பட்டது. 


SCR : எஸ்சிஆர்‌ : சிலிக்கன்‌ 
கட்டுப்பாட்டு மின்மாற்றுக்‌ 
கருவி என்று பொருள்படும்‌. 
‘Silicon Controlled Rectifier என்ற 
ஆங்லெத்‌ தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துச்‌ சுருக்கம்‌. இது பெரு 
மளவு நேர்மின்னோட்டத்தை 
அல்லது மின்னழுத்தத்தைக்‌ 
கட்டுப்படுத்தப்‌ பயன்படும்‌ ஒரு 
மின்கடத்தாச்‌ சாதனம்‌. இதன்‌ 
இயல்புகள்‌, பழைய வெற்றிடக்‌ 


5௦81௭ : உந்தியேறு கருவி : 
பூட்டு விசைக்காகத்‌ தரவுகளைக்‌ 
குறியீடுகளாக்குவதற்கான சாத 
னம்‌ அல்லது மென்பொருள்‌ 
செயல்‌ முறை. 


50810 : உந்தி ஏறுதல்‌ : 
மறை நீக்கம்‌ செய்ய முடியாத 
வாறு தரவுகளைக்‌ குறி 
யீடாக்குதல்‌. 

50130 : துண்டு; துணுக்கு : 
கணினித்‌ தரவு சேமிப்பில்‌, 
வேறிடம்‌ நகர்த்தவோ, நக 
லெடுக்கவோ, அழிக்கவோ 
குறிக்கப்பட்டுள்ள விவரங்கள்‌ 
அடங்கிய ஒரு பயன்பாடு அல்‌ 
லது ஒரு முறைமைக்‌ கோப்பு. 
scrapbook : ஒட்டுப்‌ புத்தகம்‌; 
கிறுக்கும்‌ நூல்‌;வரைவு நூல்‌ : 
ஆவணங்களில்‌ அடிக்கடிப்‌ 
பயன்படுத்துவதற்காக வாசகங்‌ 
களையும்‌ படங்களையும்‌ 
சேமித்து வைக்கும்‌ பணி. 
5௦௭0 : கீறு; விரைவாக எழுது : 
நினைவகத்திலிருந்து தகவலை 
நீக்குதல்‌. 

scratch file : நீக்கக்‌ கோப்பு; 
கீறல்‌ கோப்பு; விரைவெழுத்துக்‌ 
கோப்பு : ஒரு துணைச்சேமிப்புச்‌ 


scratch filter 


சாதனத்தில்‌ ஏற்றப்பட்டுள்ள 
தரவுகள்‌ முழுவதையும்‌ 
அல்லது பகுதியை படியெடுத்து 
தரவுகளின்‌ கணிசமான கோப்பு 
களைச்‌ செய்முறைப்படுத்தும்‌ 
போது உருவாக்கப்படும்‌ தற்‌ 
காலிகக்‌ கோப்பு. 


scratch filter : அழித்தெழுது 
வடிகட்டி; கீறல்‌ வடிகட்டி. 
ரatchpறad : குறிப்பு அட்டை; 
கீற்றுத்‌ திண்டு; கீறல்‌ பட்டை; 
விரைவெழுத்துக்‌ களம்‌ : லெ 
கணினிகளில்‌ பதிவேடுகளுக் 
குப்‌ பதிலாகப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ சிறிய துரிதச்‌ சேமிப்‌ 
பகம்‌. இதனைப்‌ புதை நினை 
வகம்‌ என்றும்‌ கூறுவர்‌. 
scratchpad RAM : அழித்தெழுது 
ரேம்‌; எழுதுபலகை ரேம்‌ : ஒரு 
மையச்‌ செயலகம்‌ தற்காலிக 
தரவுச்‌ சேமிப்புக்குப்‌ பயன்‌ 
படுத்திக்‌ கொள்ளும்‌ நினைவகம்‌. 
scratchpad storage : அழிப்புத்‌ 
திண்டுச்‌ சேமிப்பகம்‌; விரை 
வெழுத்து சேமிப்பகம்‌ : தரவு 
களைத்‌ தற்காலிகமாகச்‌ சேமித்து 
வைப்பதற்குப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ ஒரு நினைவக இடம்‌. 
அழிப்புத்திண்டு நினைவகங்‌ 
கள்‌, அதிவேக ஒருங்கிணைந்த 
சுற்று வழிகள்‌ ஆகும்‌. 

atch tape : அழிப்பு நாடா; 
விரைவெழுத்து நாடா : அழித்து 


1289 


screen font 


விட்டு மீண்டும்‌ பயன்படுத்தத்‌ 
தக்க காந்த நாடா. 

எர : திரை : தகவல்கள்‌ 
காட்சியாகக்‌ காட்டப்படும்‌ 
பரப்பு. எடுத்துக்காட்டு : ஒளிப்‌ 
பேழைக்‌ காட்சித்திரை. 

screen angle : திரைக்‌ கோணம்‌ : 
நுண்பதிவுப்‌ படத்‌ திரைகளில்‌ 
படப்புள்ளிகள்‌ இடம்பெறும்‌ 
கோணம்‌. சரியான கோணம்‌ 
மங்கல்‌ தன்மையையும்‌, நெளிவு 
அலைபோல்‌ தோன்றும்‌ 
விரும்பத்தகாத விளைவு 
களையும்‌ குறைக்கும்‌. 

screen capture : திரைப்‌ பிடிப்பு : 
தற்போதுள்ள நேரடித்திரை 
உருக்காட்சியை ஒரு வாச்கத்‌ 
இற்கு அல்லது வரைகலைக்‌ 
கோப்புக்கு மாற்றுதல்‌. 

screen, display : திரைக்காட்சி. 


60020 பிற : திரைச்‌ சேமிப்பு ; 
திரைத்‌ திணி : தற்போது ஒரு 
காட்சித்திரையில்‌ தோன்றும்‌ 
தகவலை ஒரு அச்சுப்பொறிக்கு 
அல்லது வேறு வன்படிச்‌ 
சாதனத்திற்கு மாற்றுகிற செய்‌ 
முறை. 

screen editing : திரை திருத்தம்‌. 


screen font : திரை எழுத்துரு : 
நேரடித்‌ திரைக்காட்சியில்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ எழுத்து உரு. 
WYSMWYG பொறியமைவுகளில்‌ 


த பபப ப ப பட்ட்ப்டட்ட்ட்ட்டட்டட்ட்டய்ப்பமமம்‌ 


screen generator 


அச்சடிப்பு எழுத்து உருக்களுக்கு 
இயன்றவரை நெருக்கமாக 
இருக்கவேண்டும்‌. அச்சடிப்பு 
எழுத்து உருவுக்கு மாறுபட்டது. 
screen generator : திரை உரு 
வாக்கி : தனியாக உருவாக்கும்‌ 
திரைக்காட்சியை ஏற்படுத்த 
பயன்படும்‌ சிறப்புப்‌ பயன்‌ 
பாட்டு நிரல்‌ தொடர்‌. 


திரை 


screen memory 
நினைவகம்‌. 


screen name : திரைப்‌ பெயர்‌ : 
அமெரிக்க ஆன்லைன்‌ 
இணையச்‌ சேவையின்‌ பயனாளர்‌ 
ஒருவர்‌ அறியப்படும்‌ பெயர்‌. 


திரைப்பெயர்‌ பயனாளரின்‌ 
உண்மைப்‌ பெயராகவும்‌ 
இருக்கலாம்‌. 


screen overlay : திரைமேல்‌ 
விரிப்பு : 1. காட்சித்‌ திரையில்‌ 
கூசொளியைக்‌ குறைக்கின்ற 
தெளிவான நுண்ணிய வலைத்‌ 
திரை. 2. திரையிலுள்ள காட்சிப்‌ 
பொத்தான்களைத்‌ தொடுவதன்‌ 
மூலம்‌ பயனாளர்‌ கணினிக்கு 
நிரலிடுவதற்கு அனுமதிக்கிற 
தெளிவான தொடுசேணம்‌. 
3. திரையில்‌ காட்சியாகக்‌ 
காட்டப்படும்‌ தற்காலிகத்‌ தரவு 
பலகணி. திரை மேல்‌ விரிப்பை 
நீக்கியதும்மேல்‌ விரிப்பு 
செய்யப்பட்ட திரையின்‌ பகுதி 
மீட்கப்படுகிறது. 


1290 


screen position 


screen phone : திரைபேசி : 
தொலைபேசிபோல்‌ பயன்‌ 
படுத்தக்கூடிய ஓர்‌ இணைய 
சாதனம்‌. இதில்‌ ஒரு தொலை 
பேசி, எல்சிடி காட்சித்திரை, 
ஓர்‌ இலக்கமுறை தொலை நகல்‌ 
இணக்கி, ஒரு கணினி விசைப்‌ 
பலகை, சுட்டி, அச்சுப்பொறி 
மற்றும்‌ பிற புறச்சாதனங்களை 
இணைப்பதற்கான துறைகளை 
யும்‌ கொண்டிருக்கும்‌. திரை 
பேசிகளை குரல்வழித்‌ தகவல்‌ 
தொடர்புக்குரிய தொலைபேசி 
போலவும்‌, இணையம்‌ மற்றும்‌ 
பிற நிகழ்நிலைச்‌ சேவைகளுக் 
கான கணினி முனையங்கள்‌ 
போலவும்‌ பயன்படுத்தலாம்‌. 


screen pitch : திரை அடர்வு : 
கணினித்‌ இரையகத்தில்‌, திரைக்‌ 
காட்சியில்‌ பாஸ்பர்‌ புள்ளிகளுக்‌ 
கிடையே உள்ள தொலை 
வினைக்‌ கொண்டு திரை அடர்‌ 
வினை அளக்கும்‌ முறை. இரை 
அடர்வு குறைவு எனில்‌ மிகத்‌ 
தெளிவான காட்சி அமையும்‌. 
எடுத்துக்காட்டாக .28 புள்ளி 
அடர்வுள்ள திரை .38 புள்ளி 
அடர்வுள்ள திரையைக்‌ 
காட்டிலும்‌ தெளிவான காட்சி 
கொண்டிருக்கும்‌. 

screen position : திரை இட 
நிலை : ஒரு காட்சித்திரையில்‌ 
வரைகலைத்‌ தரவுகளின்‌ அமை 
விடம்‌. 


screen prompt 


screen prompt : திரை நினை 
வூட்டு: பயனாளர்‌ துல்லியமாக 
வும்‌, முழுமையாகவும்‌ தரவு 
களை உட்பாடு செய்வதற்கு 
உதவுகிற ஒளிக்காட்சித்திரை 
யின்‌ மீது காட்சியாகக்‌ காட்டப்‌ 
படும்‌ ஓர்‌ அறிவுறுத்தம்‌. 

screen saver : திரைக்‌ காப்பு : 
பல கணினிகளில்‌ ஒரு குறிப்‌ 


திரைக்‌ காப்பு 


பிட்ட நேர அளவுக்குச்‌ சுட்டு 
நுண்‌ பொறியை நகர்த்தாமல்‌ 
அல்லது ஒரு விசைப்பலகை 
விரற்‌ கட்டையை அழுத்தாமல்‌ 
இருக்கும்போது திரையில்‌ 
தோன்றும்‌ ஒரு நகரும்‌ படம்‌ 
அல்லது தோரணி. 


screen size : திரை வடிவளவு ; 
திரை யளவு : ஒர்‌ ஒளிப்பேழைக்‌ 
காட்சி திரை காட்டக்கூடிய 
தகவல்களின்‌ அளவு. திரை 
களைத்‌ தொலைக்காட்சிப்‌ பெட்டி 
களைப்போல்‌ மூலைவிட்ட 


1291 


scroll 


மாகவோ, கிடைமட்ட மற்றும்‌ 
திடைமட்ட புள்ளிகளின்‌ அல்லது 
எழுத்துகளின்‌ எண்ணிக்கை 
யாகவோ அளவிடலாம்‌. 

screen update : திரைப்‌ புத்தாக்‌ 
கம்‌ ; திரைப்‌ புதுப்பி : புதிய 
தகவல்களைப்‌ பிரதிபலிப்பதற்‌ 
காகத்‌ திரையின்‌ உள்ளடக்கங்‌ 
களை மாற்றும்‌ செய்முறை. 
Scripsit : எழுத்து அடை : 
ரேடியோ ஷாக்‌ TRS&80 நுண்‌ 
கணினிப்‌ பொறியமைவுகளில்‌ 
சொற்களைச்‌ செய்முறைப்‌ 
படுத்துவதற்கெனப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ மென்பொருள்‌ 
தொகுதி, 

scripting language : உரைநிரல்‌ 
மொழி : ஒரு குறிப்பிட்ட பயன்‌ 
பாடு அல்லது செயல்கூறோடு 
தொடர்புடைய தனிச்‌ சிறப்‌ 
பான அல்லது வரம்புறு 
பணிகளை ஆற்றுவதற்கு வடி 
வமைக்கப்பட்ட ஓர்‌ எளிய 
நிரலாக்க மொழி. பெரும்பா 
லும்‌ வலைப்‌ பக்கங்களை வடி 
வமைக்கும்‌ ஹெச்டீ எம்‌ எல்‌ 
ஆவணங்களில்‌ பயன்படுத்தப்‌ 
படுகிறது. 

501215 : எழுத்துகள்‌ : நிகழ்வு 
களின்‌ வரிசை முறையினைக்‌ 
குறிக்கும்‌ ஸ்‌&ீமா போன்ற 
கட்டமைப்பு. 


5௦701! : நகர்த்து ; உருட்டு. 


wr 


scrollable field 


scrollable field : சுருட்டத்தக்க 
புலம்‌ : ஒரு சிறிய காட்சிப்‌ பரப்‌ 
பில்‌ பெருமளவுத்‌ தகவல்களைக்‌ 
காட்சியாகக்‌ காட்டு வதற்கு 
அல்லது தொகுப்பதற்கு அனு 
மதிப்பதற்காகச்‌ சுருட்டக்‌ கூடிய 
திரையிலுள்ள குறுகிய வரி. 


scroll arrow : சுருள்‌ அம்பு : 
மேலும்‌, ழும்‌, இடமும்‌ 
வலமும்‌ நகர்த்திச்‌ சுட்டிக்காட்டு 
கிற உருவம்‌. இணையான திசை 
யில்‌ தரையைச்‌ சுருட்டுவதற்‌ 
காக இது இயக்கப்படுகிறது. 


800! bar : உருள்பட்டை : சில 
வரைகலைப்‌ பயனாளர்‌ இடை 
முகங்களில்‌ திரைக்காட்சிப்‌ 
பரப்பின்‌ அடிப்பக்கத்திலும்‌ 
பக்கவாட்டிலும்‌ முறையே 
கிடைமட்டமாகவும்‌, செங்குத்‌ 
தாகவும்‌ தோற்றமளிக்கும்‌ 
பட்டைகள்‌. சுட்டியின்மூலம்‌ 
அவற்றின்மீது சொடுக்கி, 
திரைக்காட்சியில்‌ மேலும்‌ 
கீழும்‌, பக்கவாட்டிலும்‌ நகர்ந்து, 
முழுத்‌ தோற்றத்தையும்‌ பார்வை 
யிட முடியும்‌. சுருள்‌ பட்டை 
களில்‌ நான்கு பகுதிகள்‌ 
உள்ளன. இரு முனைகளிலும்‌ 
முக்கோணப்‌ புள்ளிகள்‌. அதன்‌ 
மீது அழுத்தினால்‌ ஒவ்வொரு 
வரியாக நகரலாம்‌. பட்டையின்‌ 
மீது ஒரு சிறியபெட்டி. ஏதேனும்‌ 
குறிப்பிட்ட இடத்துக்கு நகர்த்த 


லாம்‌. பட்டையில்‌ பெட்டி 


1292 


scroll lock key 


யில்லா இடத்தில்‌ சொடுக்கி 
பக்கம்பக்கமாய்‌ நகரலாம்‌. 


scroll bar arrows : உருள்‌ 
பட்டை அம்புக்குறிகள்‌. 
scrolling : திரை சுழலல்‌ ; 
சுருளாக்கம்‌; சுழற்றுதல்‌ : ஓர்‌ 
ஒளிப்பேழைக்‌ காட்சியில்‌ 
தரவுகளை நகர்த்துதல்‌. வாச 
கத்தில்‌ விரும்பிய இடம்‌ வரும்‌ 
வரையில்‌ வாசகம்‌ திரும்பத்‌ 
திரும்ப நகர்த்தப்படுகறது. 
சுருள்‌ மேல்நோக்கி நகர்ந்தால்‌, 
திரையின்‌ அடிப்பகுதியில்‌ ஒரு 
புதிய வரி தோன்றும்‌; உச்சிப்‌ 
பகுதியில்‌ பழைய வரி மறை 
யும்‌. தரவுகளை வலமிருந்து 
இடமும்‌, இடமிருந்து வலமும்‌ 
கீழ்‌ நோக்கியும்‌ நகர்த்தும்‌ 
திறனையும்‌ இது குறிக்கிறது. 
507011 1௦k : திரைச்சுழல்‌ பூட்டு. 


scroll lock key : சுருள்‌ பூட்டு 
விசை: ஐபிஎம்‌ பீசி/எக்ஸ்டீ 
மற்றும்‌ ஏடீ ஒத்தியல்பு விசைப்‌ 
பலகைகளில்‌ எண்விசைத்‌ 
திண்டின்‌ மேல்வரிசையில்‌ 
அமைந்திருக்கும்‌. இரைக்காட்சி 
மேலும்‌ கீழும்‌ பக்கவாட்டிலும்‌ 
சுருளும்‌ தன்மைகளைக்‌ கட்டுப்‌ 
படுத்தும்‌. சிலவேளைகளில்‌ 
திரையின்‌ உருள்தன்மையைத்‌ 
தடுக்கும்‌. மெக்கின்டோஷ்‌ 
விசைப்பலகைகளில்‌ மேல்‌ 
வரிசையில்‌ பணிவிசைகளுக்கு 


5 


வலப்புறம்‌ அமைந்திருக்கும்‌. 
நவீனப்‌ பயன்பாட்டு மென்‌ 
பொருள்கள்‌ பெரும்‌ 
பாலானவை இந்த சுருள்பூட்டு 
விசையைப்‌ புறக்கணிக்கின்றன. 


508] : ஸ்கஸ்ஸி : சிறு கணினி 
அமைப்பு இடைமுகம்‌ என்று 
பொருள்படும்‌ Small Computer 
System Interface என்ற தொட 
ரின்‌ தலைப்பெழுத்துக்‌ குறும்‌ 
பெயர்‌. அமெரிக்க தேசிய தரக்‌ 
கட்டுப்பாட்டு நிறுவனம்‌ 
(American National Standards 
1௧12) அமைத்த எக்ஸ்‌ 319.2 
(379.2) குழுவினர்‌ வரையறுத்த 
அதிவேக இணைநிலை இடை 
முகத்துக்கான தர வரையறை. 
நிலைவட்டுகள்‌, அச்சுப்பொறி 
கள்‌ மற்றும்‌ பிற கணினிகள்‌, 
குறும்பரப்புப்‌ பிணையங்கள்‌ 
போன்ற ஸ்கஸ்ஸி புறநிலைச்‌ 
சாதனங்களை ஒரு நுண்கணினி 
மில்‌ இணைப்பதற்காக ஸ்கஸ்ஸி 
இடைமுகம்‌ பயன்படுகிறது. 


5051 bus : ஸ்கஸ்ஸி பாட்டை : 
ஸ்கஸ்ஸி சாதனங்களிலிருந்து 
ஸ்கஸ்ஸி கட்டுப்படுத்திக்கு 
தரவுகளையும்‌ கட்டுப்பாட்டு 
சமிக்கைகளையும்‌ சுமந்து 
செல்லும்‌ ஒர்‌ இணைநிலைப்‌ 


பாட்டை. 


505] chain : ஸ்கஸ்ஸி சங்கிலி : 


ஸ்கஸ்ஸிப்‌ பாட்டையிலுள்ள 


1293 


SCSI device 


சாதனங்கள்‌. ஒவ்வொரு 
சாதனமும்‌ [புரவன்‌ தகவியும்‌ 
(Host Adapter) கடைசி சாதன 
மும்‌ தவிர] இரண்டு வடங்கள்‌ 
மூலம்‌ வேறு இரு சாதனங்‌ 
களுடன்‌ இணைக்கப்பட்டிருக்‌ 
கும்‌. டெய்ஸி சங்கிலி போன்று 


தோற்றமளிக்கும்‌. 
SCSI connector : ஸ்கஸ்ஸி 
இணைப்பி : ஒரு ஸ்கஸ்ஸி 


சாதனத்தை ஒரு ஸ்கஸ்ஸிப்‌ 


ஸ்கஸ்ஸி இணைப்பி 


பாட்டையில்‌ இணைக்கும்‌ ஒரு 
வட இணைப்பி. 

508 device : ஸ்கஸ்ஸி சாதனம்‌ : 
கணினியின்‌ மையச்‌ செயலகத்து 
டன்‌ தரவுகளையும்‌ கட்டுப்‌ 
பாட்டு சமிக்கைகளையும்‌ பரி 
மாறிக்‌ கொள்ள ஸ்கஸ்ஸி தர 


er 


SCSI iD 


வரையறைகளைப்‌ பயன்படுத்‌ 
தும்‌ ஒரு புறநிலைச்‌ சாதனம்‌. 
5031 10 : ஸ்கஸ்ஸி ஐடி : ஒரு 
ஸ்கஸ்ஸி சாதனத்தைத்‌ தனித்து 
அடையாளம்‌ காட்டும்‌ குறியீடு. 
ஒரு ஸ்கஸ்ஸிப்‌ பாட்டையில்‌ 
இணைக்கப்பட்டுள்ள ஓவ்‌ 
வொரு சாதனமும்‌ வெவ்வேறு 
ஸ்கஸ்ஸி ஐடி-க்களைக்‌ கொண்‌ 
டிருக்கும்‌. ஒரே ஸ்கஸ்ஸிப்‌ 
பாட்டையில்‌ உச்ச அளவாக 
எட்டு ஸ்கஸ்ஸி ஐடி-க்களை 
வைத்துக்‌ கொள்ளலாம்‌. 


SCSI network ஸ்கஸ்ஸிப்‌ 
பிணையம்‌ : ஒரு ஸ்கஸ்ஸிப்‌ 
பாட்டையில்‌ இணைக்கப்‌ 


பட்டுள்ள சாதனங்கள்‌ அனைத்‌ 
தும்‌ சேர்ந்து ஒரு குறும்‌ பரப்புப்‌ 
பிணையம்போலச்‌ செயல்படும்‌. 
SCS! port : ஸ்கஸ்ஸித்‌ துறை : 
கணினிக்குள்ளேயே இருக்கும்‌ 
ஒரு ஸ்கஸ்ஸி புரவன்‌ தகவி 
(Host Adapter) ஸ்கஸ்ஸித்‌ துறை 
எனப்படுகிறது. கணினிக்கும்‌ 
ஸ்கஸ்‌, ஸிப்‌ பாட்டையில்‌ 
இணைக்கப்பட்டுள்ள அனைத்‌ 
துச்‌ சாதனங்களுக்கும்‌ இடையே 
ஒரு தருக்கநிலை இணைப்பைத்‌ 
{logical connection) தருகிறது. 

S-cure : எஸ்‌-வளைவு : ஆட்‌ 
களுக்கெதிராக நேரத்தை 
வரைகிற வளைவு. இது ஆதார 
ஒதுக்‌ €ட் டினைச்‌ சமனப்‌ 


1294 


SDLC 


படுத்தப்‌ பயன்படுத்தப்படு 
கிறது. ஆதாரங்களைச்‌ சீரமைவு 
செய்வதற்கு ஆள்‌ பலத்தைப்‌ 
படிப்படியாகக்‌ குறைப்பதற்கு 
இது உதவுகிறது. 

522) : ஸ்கஸ்ஸி ; 5C51-க்கு 
மற்றொரு பெயர்‌. 


50 : .எஸ்டி : ஒர்‌ இணைய தள 
முகவரி சூடான்‌ நாட்டைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ களப்‌ 
பெயர்‌. 


50% : எஸ்டிகே : மென்பொருள்‌ 
உருவாக்கக்‌ கருவித்தொகுதி - 
எனப்‌ பொருள்படும்‌ Software 
Development Kit என்ற தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
குறிப்பிட்ட வகைப்‌ பயன்பாடு 
களை உருவாக்குவதற்குத்‌ 
தேவையான அனைத்து நிரல்‌ 
கள்‌, செயல்கூறுகள்‌, மொழி 
மாற்றி, நிரல்‌ இருத்தி போன்ற 
அனைத்துக்‌ கருவிகளும்‌ அடங்‌ 
கிய மென்பொருள்‌ தொகுப்பு. 
5000 : எஸ்டிஎல்சி : 1. ஒத்‌ 
திசைத்‌ தரவு தொடுப்புக்‌ 
கட்டுப்பாடு என்று பொருள்‌ 
படும்‌ Synchronous Data Link 
Control என்ற தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
ஐபிஎம்மின்‌ எஸ்‌என்‌ஏ (Systems 
Networks Architecture) அடிப்‌ 
படையில்‌ செயல்படும்‌ 


.sea 1295 


பிணையங்களில்‌ பெருமளவு 
பயன்படுத்தப்படும்‌ தரவு 
பரப்பு நெறிமுறை. ஐஎஸ்‌ஓ 
உருவாக்கிய ஹெச்டி எல்சி 
(High-Level Data Link Control) 
நெறிமுறையைப்‌ போன்றது. 
2. முறைமை உருவாக்க செயல்‌ 
படுகாலச்‌ சுழற்சி (System 
Development Life Cycle) என்‌ 
பதன்‌ தலைப்பெழுத்துக்‌ குறும்‌ 
பெயராகவும்‌ கொள்ளப்படும்‌. 
ஒரு மென்பொருளின்‌ தேவை, 
இயலும்‌ நிலை, செலவு-பலன்‌ 
ஆய்வு, பகுப்பாய்வு, வடி 
வமைப்பு, உருவாக்கம்‌, பரி 
சோதனை, நிறுவுகை, பரா 
மரிப்பு, மதிப்பாய்வு போன்ற 
ஒன்றன்பின்‌ ஒன்றாகப்‌ பல்‌ 
வேறுநிலைகள்‌ கொண்ட மென்‌ 
பொருள்‌ உருவாக்க வளர்ச்சிப்‌ 
படிகளைக்‌ குறிக்றெது. 

.5௪a : .சீ; .எஸ்‌இஏ : ஸ்டஃப்பிட்‌ 
(பா) என்னும்‌ நிரல்மூலம்‌ 
இறுக்கிச்‌ சுருக்கிய மெக்கின்‌ 
டோஷ்‌ காப்பக - தானாகவே 
விரித்துக்‌ கொள்ளும்‌ கோப்பின்‌ 
வகைப்பெயர்‌ (fie extension). 
seamless integration : இடை 
வெளியற்ற ஒருங்கிணைப்பு ; 
தற்போதுள்ள பொறியமை 
வுடன்‌ இழைவாகப்‌ பணி புரி 
திற ஒரு புதிய பயன்பாடு, 
வாலாயம்‌ அல்லது சாதனம்‌. 


இதன்மூலம்‌ புதிய 


search, binary 
அம்சங்களைத்‌ தூண்டி 
விடலாம்‌; சிக்கல்களைக்‌ 


கண்டறியப்‌ பயன்படுத்தலாம்‌. 


search : தேடுதல்‌; தேடு; தேடல்‌ : 
ஒரு குறிப்பிட்ட நேரம்‌ அல்லது 
பகுதி எண்‌ போன்ற விரும்பிய 
பண்பினை அல்லது முன்‌ 
நிருணயித்த வகைப்பாட்டினைக்‌ 
கொண்டிருக்கின்ற ஓர்‌ இனத்‌ 
தொகுதியை தேடிக்‌ கண்டறிதல்‌. 


search algorithm : தேடு படி 
முறைத்‌ தருக்கம்‌ : ஒரு குறிப்‌ 
பிட்ட தரவுக்‌ கட்டமைப்பில்‌ 
இலக்கு எனச்‌ சொல்லப்படும்‌ 
ஒரு குறிப்பி (6122௦8) உறுப்‌ 
பினைக்‌ கண்டறிய வடிவமைக்‌ 
கப்பட்ட படிமுறைத்‌ தருக்கம்‌. 


search and replace : தேடுதல்‌ 
மற்றும்‌ மாற்றமைத்தல்‌ ;தேடி 
மாற்றியமை; தேடி மாற்று : ஒரு 
குறிப்பிட்ட எழுத்து வரிசை 
முறையைக்‌ கண்டறிந்து அதற்குப்‌ 
பதிலாக ஒரு புதிய வரிசை 
முறையை மாற்றுகிற மென்‌ 
பொருள்‌. இது சொல்‌ செய்‌ 
முறைப்படுத்தும்‌ பயன்பாடு 
களில்‌ முக்கியமானது. 

search argument : தேடும்‌ வாத 
முறை; ஓர்‌ அட்டவணைத்‌ 
தேடுதலில்‌ இணைப்பு செய்யக்‌ 
கூடிய தரவு இனம்‌. 

search, binary : இருமத்‌ தேடல்‌. 


search criteria 


search criteria : தேடு நிபந்‌ 
தனை; தேடல்‌ கட்டுப்பாட்டு 
விதி : ஒரு தரவுத்‌ தளத்தில்‌ 
குறிப்பிட்ட தரவு மதிப்புகளைத்‌ 
தேடிக்‌ கண்டறிய தேடுபொறி 
பயன்படுத்தும்‌ நிபந்தனைகள்‌ 
மற்றும்‌ விதிமுறைகள்‌. (எ-டு) 
ஓர்‌ அலுவலகப்‌ பணியாளர்‌ 
தரவுக்‌ கோப்பில்‌ 10,000 
ரூபாய்க்கு மேல்‌ சம்பளம்‌ 
பெறும்‌ பெண்‌ அலுவலர்களின்‌ 
பெயர்‌, பணிப்பொறுப்புகளைக்‌ 
கண்டறிதல்‌. இங்கே “pay> 
10,000 And Sex is Female” 
என்பது தேடு நிபந்தனை. 


search engine : தேடு பொறி: 
இணையத்தில்‌ (॥ர£ாசt) நாம்‌ 
விரும்பும்‌ தரவுவை தேடித்‌ 
தரும்‌ மென்பொருள்‌. 

searching word : தேடும்‌ சொல்‌. 


search key : தேடும்‌ விசைப்‌ 
பலகை விரற்கட்டை; தேடும்‌ 
விசை; தேடு சாவி : ஒரு தேடு 
தலை நடத்தும்‌ நோக்கத்திற்காக 
ஒவ்வொரு இனத்தின்‌ குறிப்‌ 
பிட்ட பகுதிகளுடன்‌ ஒப்பிடப்‌ 
படும்‌ தரவுகள்‌. 

search memory : தேடல்‌ நினை 
வகம்‌. 

search memory associative 


5torage : தேடல்‌ நினைவக 
தொடர்புறு சேமிப்பகம்‌. 


1296 


seat’ 


search string : தேடு சரம்‌ : 
தரவுத்‌ தளத்தில்‌ தேடப்படு 
தின்ற ஓர்‌ எழுத்துச்சரம்‌. பெரும்‌ 
பாலும்‌ அது ஓர்‌ உரைச்சரமாக 
இருக்கலாம்‌. 


search the web : இணையத்தில்‌ 
தேடு. 


search time : 


தேடல்‌ நோம்‌. 
seasonally adjusted : பருவ 
முறைச்‌ சரியமைவு : முந்திய 
போக்குகளை மறைக்கிற 
அல்லது மாற்றமைவு செய்றெ 
பருவ முறைக்‌ காரணிகளை 
அனுமதிப்பதற்குச்‌ சரியமைவு 
செய்யப்பட்ட ஒரு தரவுத்‌ 
தொகுதியை விவரிக்கப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ ஒரு சொற்றொடர்‌. 
eat" : இருக்கை! : இருக்கை 
அடிப்படையிலான மென்‌ 
பொருள்‌ உரிமம்‌ வழங்கும்‌ 
முறையில்‌ ஒரு பணி நிலையம்‌ 
அல்லது ஒரு கணினியைக்‌ 
குறிக்கிறது. அதாவது ஒரு 
கணினிக்கென வாங்கப்படும்‌ 
ஒரு மென்பொருள்‌ ஒரு கணினி 
யில்‌ மட்டுமே பயன்படுத்தப்‌ 
பட வேண்டும்‌. 

sea! : இருக்கை? : ஒரு. செருகு 
வாய்க்குள்‌ செருகப்படும்‌ 
ஒற்றை உள்ளக நினைவகக்‌ கூறு 
(Single inline Memory Module) 
ஒன்றாக அமர்ந்து கொள்வது 
போல, ஒரு கணினியில்‌ 


second 


அல்லது சேர்ந்திணைந்த கருவி 
களில்‌ ஒரு சிறிய வன்பொருள்‌ 
உறுப்பை முழுதுமாகச்‌ செருகி 
சரியாக நிலை நிறுத்துதல்‌. 
second வினாடி; நொடி: 
மெட்ரிக்‌ முறையில்‌ கால அள 
வின்‌ அடிப்படை அலகு. பழக்க 
, மான ஆங்கில முறையில்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 
secondary channel : துணை 
நிலை அலைவரிசை; செய்தித்‌ 
தொடர்களில்‌, முதன்மை அலை 
வரிசையிலிருந்து பெறப்பட்ட 
ஒரு துணை அலைவரிசை. 
இது, குறை கண்டறிய அல்லது 
மேற்‌ பார்வை நோக்கங்களுக்‌ 
காகப்‌ பயன்படுத்தப்படுகிறது. 
ஆனால்‌, இது தரவு செய்தி 
களைக்‌ கொண்டு செல்‌ 
வதில்லை. 
secondary data : துணைநிலைத்‌ 
தரவு : இது மற்றொரு நோக்கத்‌ 
திற்காக ஏற்கெனவே சேகரிக்கப்‌ 
பட்டது. இப்போது ஒரு தரவு 
ஆதாரமாகப்‌ பயன்படுத்தப்படு 
வது. கட்டுரைகள்‌, செய்தியிதழ்‌ 
செய்திகள்‌ போன்றவற்றி 
லிருந்து சேகரிக்கப்பட்ட தரவு 
கள்‌ இதில்‌ அடங்கும்‌ 
secondary index : துணைநிலை 
வரிசை முறை : ஒரு தரவு 
கோப்புக்காக வைத்துவரப்படும்‌ 
வரிசை முறை. ஆனால்‌, கோப்‌ 


1257 


second generation 


பின்‌ தற்போதைய செய்முறைப்‌ 
படுத்தும்‌ வரிசையைக்‌ கட்டுப்‌ 
படுத்த இது பயன்படுத்தப்படு 
வதில்லை. 

secondary key : துணை விரற்‌ 
கட்டை; இரண்டாம்‌ நிலை 
விசை; துணைச்‌ சாவி ; ஒரு 
கோப்பிலுள்ள பதிவேடுகளை 
அணுகுவதற்குப்‌ பயன்படுத்‌ 
தப்படும்‌ புலம்‌. இது தனிச்‌ 
சிறப்பானதாக இருக்க வேண்டி 
யதில்லை. 


secondary memory : துணை 
நிலை நினைவகம்‌: 


secondary service provider : 
துணை நிலைச்‌ சேவை வழங்கு 
நர்‌ : வலைத்‌ தரவுகளை வழங்கு 
கின்ற, ஆனால்‌ நேரடியான 
இணைய இணைப்பை வழங்‌ 
காத ஓர்‌ இணையச்‌ சேவை 
வழங்கும்‌ நிறுவனம்‌. 


secondary storage : துணை 
நிலைச்‌ சேமிப்பகம்‌ கணி 
னியில்‌ குறிப்பிலா அணுகு 


நினைவகம்‌ (RAM) தவிர பிற 
தரவு சேமிப்பு ஊடகங்கள்‌, 
குறிப்பாக நாடா அல்லது 
வட்டினைக்‌ குறிக்கும்‌. 

secondary storage device : 
துணைநிலைச்‌ சேமிப்புச்‌ சாதனம்‌. 
second generation computers : 
இரண்டாம்‌ தலைமுறைக்‌ 


82 


second, micro 1298 sector interleave 
கணினிகள்‌; கணினிகளின்‌ | sector வட்டக்கூறு; பிரிவு; 
தொழில்நுட்ப வளர்ச்சியில்‌ பகுதி : இருபுறமும்‌ ஆன 


இரண்டாம்‌ தலைமுறையைச்‌ 
சேர்ந்த கணினிகள்‌. இதில்‌ 
வெற்றிடக்‌ குழாய்க்குப்‌ பதில்‌ 
மின்மப்‌ பெருக்கி (டிரான்சிஸ்‌ 
டர்‌) பயன்படுத்தப்‌ 
பட்டது. இவ்வகைக்‌ 
கணினிகள்‌ 1959 
முதல்‌ 1964 வரை 
ஆதிக்கம்‌ பெற்றிருந்‌ 
தன. பிறகு இவற்றுக்‌ 
குப்‌ பதில்‌ ஒருங்‌ 
இணைந்த மின்கற்று 
நெறியைப்‌ பயன்‌ 
படுத்தும்‌ கணினிகள்‌ 
பயனுக்கு வந்தன. 

second, micro 


மைக்ரோ விநாடி. 


second source துணை 
ஆதாரம்‌; இரண்டாம்‌ ஆதாரம்‌; 
இரண்டாம்‌ மூலம்‌ : மற்றொரு 
உற்பத்தியாளரின்‌ உற்பத்திப்‌ 
பொருளுடன்‌ பரிமாற்றம்‌ 
செய்து கொள்ளக்கூடிய ஒரு 
பொருளைத்‌ தயாரிக்கும்‌ உற்‌ 
பத்தியாளர்‌. 
secret codes இரகசியக்‌ 
குறியீடுகள்‌. 

secret key : மறைக்குறி; மறைத்‌ 


திறவி. 
section : பிரிவு. 


எல்லையுடைய வட்டக்கூறு. 
ஒரு வட்டு மேற்பரப்பு இத்‌ 
தகைய வட்டக்கூறுகளாகப்‌ 
பிரிக்கப்பட்டுள்ளது. 


வட்டப்‌ பகுஇ 


வட்டக்‌ கூறு 
sector interleave : வட்டக்கூறு 
இடை இணைப்பு : ஒரு நிலை 
வட்டு வட்டக்கூறு இலக்க 
மிடுதல்‌. ஒன்றுக்கு ஒன்று 
(1: 1) என்ற இடை இணைப்பு 
வரிசை முறையில்‌ அமைந்தது : 
0, 1, 2, 3 முதலியன. இரண்டுக்கு 
ஒன்று (2:1) என்ற இடை 
இணைப்பு அடுத்த வட்டக்கூறு. 
ஒவ்வொன்றும்‌ இரண்டாவதாக 
இருக்கும்‌ வகையில்‌ வட்டக்‌ 
கூறுகளை மாறுபட அமைக்‌ 
கிறது. 0,4,1,5, 2,6,3,7.ஒன்றுக்கு 
ஒன்று (1:1) என்ற இடை 
இணைப்பில்‌, வட்டக்‌ 
கூறிலுள்ள தரவு படிக்கப்பட்ட 


sector method 


பிறகு, இரண்டாவது வட்டக்‌ 
கூறினைப்‌ படிக்கும்‌ அளவுக்கு 
வட்டுக்கட்டுப்படுத்தி விரை 
வாக இயங்கவேண்டும்‌. இல்லை 
யெனில்‌, இரண்டாம்‌ வட்டக்‌ 
கூறின்‌ தொடக்கம்‌, எழுது/ 
படிப்பு முனையைக்‌ கடந்து 
சென்றுவிடும்‌; மீண்டும்‌ அது 
முனையின்‌ஈழ்‌ வருவதற்கு 
மறுபடியும்‌ ஒரு சுற்று சுற்றிவர 
வேண்டும்‌. அதுபோதிய வேகத்‌ 
தில்‌ இயங்காவிட்டால்‌, ஒரு 2:1 
அல்லது 3:1 இடை இணைப்பு, 
ஒரே சுழற்சியில்‌ வட்டக்கூறுகள்‌ 
அனைத்தையும்‌ படிப்பதற்கு 
அதற்குக்‌ கால அவகாசம்‌ 
கொடுக்கிறது. 

sector method : வட்டக்‌ கூறு 
முறை; பிரிவு முறை : ஒரு வட்‌ 
டின்‌ மேற்பரப்பினைக்‌ குவிய 
வட்டக்‌ கூறுகளாகப்‌ பகுக்கக்‌ 
கூடிய, நெகிழ்வட்டுகளுடன்‌ 
பயன்படுத்தப்படும்‌ வட்டு முக 
வரியிடும்‌ முறை. 

secure channel : பாதுகாப்பான 
தடம்‌ : அனுமதியற்ற அணுகல்‌ 
மற்றும்‌ செயல்பாட்டிலிருந்து 
பாதுகாக்கப்‌ பட்ட ஒரு செய்தித்‌ 
தொடர்பு இணைப்பு. பொதுப்‌ 
பிணையத்திலிருந்து விலகித்‌ 
தனித்திருத்தல்‌. மறையாக்கம்‌ 
அல்லது பிற கட்டுப்பாட்டு 
முறைகளைப்‌ பின்பற்றுவதால்‌ 
இப்பாதுகாப்பு அமையலாம்‌. 


1299 


secure transaction 


Secure Electronics Transactions 
Protocol : பாதுகாக்கப்பட்ட மின்‌ 
னணுப்‌ பரிமாற்ற நெறிமுறை : 
இணையத்தில்‌ பாதுகாப்பான 
தகவல்‌ பரிமாற்றத்துக்கான 
நெறிமுறை. ஜிடீஇ, ஐபிஎம்‌, 
மாஸ்டர்‌ கார்டு, மைக்ரோ 
சாஃப்ட்‌, நெட்ஸ்கேப்‌, எஸ்‌ஏஜசி, 
டெரிசா சிஸ்டம்ஸ்‌, வெரிசைன்‌, 
விசா கார்டு ஆகிய நிறுவனங்‌ 
களின்‌ கூட்டு முயற்சியில்‌ இந்த 
நெறிமுறை உருவாக்கப்பட்டது. 
Secured Electronic Transaction 
(SET) : பாதுகாப்பான மின்னணு 
பரிமாற்ற முறை. 

secure kernel! : காப்புக்‌ ௧௬ 
மூலம்‌; காப்புக்‌ ௧௬ : ஒரு பொறி 
யமைவுச்‌ செயல்முறையின்‌ 
பாதுகாக்கப்பட்ட கூறு. 


secure site : பாதுகாப்பான தளம்‌ : 
பற்று அட்டை எண்கள்‌ மற்றும்‌ 
பிற சொந்தத்‌ தகவல்களை அனு 
மதியற்ற நபர்கள்‌ அத்துமீறி 
அணுகாவண்ணம்‌ பாதுகாப்‌ 
பான தகவல்‌ பரிமாற்றத்தை 
உறுதி செய்யும்‌ திறனுள்ள 
வலைத்‌ தளத்தைக்‌ குறிக்கிறது. 
secure transaction technology : 
பாதுகாப்பான பரிமாற்றத்‌ தொழில்‌ 
நுட்பம்‌ : சொந்தத்‌ தகவல்‌ களடங்‌ 
கிய படிவங்களைச்‌ சமர்ப்பித்‌ 
தல்‌, பற்று அட்டை மூலம்‌ 
பொருள்‌ வாங்குதல்‌ போன்ற 


secure wide area network 


நிகழ்நிலைத்‌ தகவல்‌ பரிமாற்றங்‌ 
களில்‌ பாதுகாப்பான செருகு 
வாய்‌ அடுக்கு (55L-Secure Sockets 
ayer), பாதுகாப்பான ஹெச்டீ 
டீபீ, (5-H) ஆகிய நெறி 
முறைகளைப்‌ பயன்படுத்துதல்‌. 


secure wide area network : 


பாதுகாப்பான விரிபரப்புப்‌ 
பிணையம்‌ ஒரு பொதுப்‌ 
பிணையத்தில்‌ (இணையம்‌ 


போன்ற) தகவல்‌ பரிமாற்றங்‌ 
களை அத்துமீறி நுழைபவர்‌ 
களின்‌ குறிக்சட்டிலிருந்து 
தடுக்க, மறையாக்கம்‌ (சாரா), 
சான்றுறுதி (authorisation), 
உறுதிச்சான்று (Authenti- cation) 
போன்ற பாதுகாப்பு நட 
வடிக்கைகளை மேற்கொண்டு 
தகவல்‌ பரிமாற்றம்‌ செய்து 
கொள்ளும்‌ கணினித்‌ தொகுதி. 


ec : பாதுகாப்பு : தீங்கு 
அல்லது இழப்பிலிருந்து கணினி 
அமைப்பையும்‌ அதிலுள்ள 
தரவுவையையும்‌ காத்தல்‌. பெரும்‌ 
பாலும்‌ பலர்‌ பயன்படுத்தும்‌ 
கணினி அமைப்புகளில்‌, தகவல்‌ 
தொடர்புத்‌ தடங்களில்‌ இணைக்‌ 
கப்பட்டுள்ள கணினிகளில்‌ 
பாதுகாப்புக்கு அதிக முக்கியத்‌ 
துவம்‌ கொடுக்கப்படுகிறது. 
ஏனெனில்‌ இதுபோன்ற கணினி 
அமைப்புகளில்‌ அனுமதி 
யில்லாத நபர்கள்‌ அத்துமீறி 
நுழைய அதிக வாய்ப்புள்ளது. 


1300 


security programmes 


security control காப்புக்‌ 


கட்டுப்பாடு. 

secபார்£) 1/5 : காப்புக்‌ கோப்பு 
கள்‌; பாதுகாப்புக்‌ கோப்புகள்‌ : 
முக்கியமானதும்‌ இன்றியமை 
யாததுமான தகவல்களுக்காக 
துணை யாதரவுக்‌ கோப்புகள்‌. 


security log பாதுகாப்புப்‌ 
பதிகை : தீச்சுவர்‌ அல்லது பிற 
பாதுகாப்பு சாதனங்களினால்‌ 
உருவாக்கப்படும்‌ ஒரு பதிகை. 
அத்துமீறி நுழைய முயலுதல்‌ 
போன்ற பாதுகாப்புக்குப்‌ 
பங்கம்‌ விளைவிக்கின்ற நிகழ்வு 
களின்‌ பட்டியல்‌ மற்றும்‌ அது 
போன்ற நடவடிக்கைகளில்‌ ஈடு 
பட்ட பயனாளர்களின்‌ பெயர்‌ 
கள்‌ அப்பதிகையில்‌ பதிவாகி 
யிருக்கும்‌. 

security monitor : பாதுகாப்புக்‌ 
கண்காணிப்பி : ஒரு கணினிப்‌ 
பொறியமைவின்‌ பயன்‌ 
பாட்டைக்‌ கண்காணித்து, அதன்‌ 
ஆதாரங்களை அனுமதியின்றி, 
மோசடியாக, அழிக்கும்‌ வகை 


யில்‌ பயன்படுத்துவதிலிருந்து 


பாதுகாக்கும்‌ ஒரு மன்‌ 
பொருள்‌ தொகுதி. 
security programmes : காப்புச்‌ 


செயல்முறை; பாதுகாப்பு நிரல்‌ 
தொடர்‌; காப்புநிரல்‌ : கோப்பு 
களிலுள்ள தரவுகளை அணுகு 
வதைக்‌ கட்டுப்படுத்தி, முனை 


security specialist 


யங்களையும்‌, பிற சாதனங்‌ 
களையும்‌ பயன்படுத்த அனுமதி 
யளிக்றெ செயல்முறை. 
security specialist : காப்பளிப்பு 
வல்லுநர்‌; பாதுகாப்பு வல்லுநர்‌ : 
கணினி மையத்தின்‌ பாது 
காப்புக்கும்‌, தரவு ஆதாரங்‌ 
களின்‌ தருக்கமுறைப்‌ பாது 
காப்புக்கும்‌ பொறுப்பானவர்கள்‌. 
9660 : வித்து; விதை; மூல எண்‌: 
போலிக்‌ குறிப்பின்மை எண்‌ 
உருவாக்கியைத்‌ தொடங்கு 
வதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
மாறிலி. முதல்‌ எண்ணை ௨௬ 
வாக்கப்‌ பயன்படுகிறது. பின்‌ 
வரும்‌ எண்கள்‌ அனைத்தும்‌ 
முந்திய பலன்களை அடிப்‌ 
படையாகக்‌ கொண்டவை. 


eek : தேடு; கண்டறி; நாடல்‌: 
ஒரு நேரடி அணுகுச்‌ சாதனத்தை 
ஒரு குறிப்பிட்ட அமைவிடத்‌ 
தில்‌ நிலைப்படுத்துவதற்கான 
அணுகுச்‌ செயல்முறை. 

seek area : தேடு பரப்பு; நாடும்‌ 
பரப்பு. 

seek time : கண்டறியும்‌ நேரம்‌; 
தேடு காலம்‌ : ஒரு நேரடி அணுகு 
சேமிப்புச்‌ சாதனத்தின்‌ அணுகு 
செயல்முறையினை ஒரு குறிப்‌ 
பிட்டநிலையில்‌ நிலைப்படுத்து 
வதற்குத்‌ தேவைப்படும்‌ நேரம்‌. 
எடுத்துக்காட்டு படிப்பு/ 
எழுதுத்‌ தலைப்பினை ஓர்‌ 


1301 


segment, data 


இயக்கியை வட்டின்‌ குறிப்‌ 
பிட்ட தடத்தின்மீது நிலைப்‌ 
படுத்துவதற்குத்‌ தேவைப்படும்‌ 
கால அளவு. 


segment வெட்டுக்‌ கூறு; 
பிரிவு; பகுதி : 1. ஒரு செயல்‌ 
முறையைப்‌ பல கூறுகளாகப்‌ 
பகுத்து, கூறுகள்‌ உள்முகச்‌ 
சேமிப்பிலும்‌, மற்றக்‌ கூறுகள்‌ 
துணைச்‌ சேமிப்பிலும்‌ தங்கி 


யிருக்கும்படி செய்தல்‌. 
ஓவ்வொரு கூறிலும்‌, மற்றொரு 
கூறுக்குத்‌ தாவுவதற்கான 


அல்லது மற்றொரு கூறினை 
உள்முகச்‌ சேமிப்புக்கு வர 
வழைப்பதற்கான நிரல்கள்‌ 
அடங்கியிருக்கும்‌. 2. ஒரு மேல்‌ 
நிலைச்‌ செயல்‌ முறையை நிறை 
வேற்றும்போது ஒரு தருக்க 
முறை அலகாக ஏற்றக்கூடிய 
மிகச்சிறிய செயல்முறை அலகு. 
3. தொலைத்தொடர்புக்‌ 
களத்தைப்‌ பொறுத்தவரையில்‌, 
குறிப்பிட்ட அளவுள்ள இடைத்‌ 
தடுப்பில்‌ அடக்கக்கூடிய ஒரு 
செய்தியின்‌ பகுதி. 
5eg௱eா(£ation : வெட்டுக்‌ கூறாக்‌ 
குதல்‌; பிரித்தல்‌; பகுதியாக்கல்‌ : 
கணினிச்‌ செயல்முறையினைத்‌ 
தருக்கமுறை மாறியல்‌ நீட்சிப்‌ 
பகுதிகளாகப்‌ பகுப்பதற்கான 
உத்தி. 

segment, data : தரவுத்‌ துண்டம்‌. 


segmented addressing 


segmented addressing architec- 
பாச : துண்டாக்க முகவரியிடல்‌ 
கட்டுமானம்‌ : இன்டெல்‌ 8086 
செயலிகளில்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ ஒரு நினைவக அணுகு 
நுட்பம்‌. இக்கட்டுமானத்தில்‌ 
நினைவகம்‌ 64 கேபி கொண்ட 
துண்டங்களாகப்‌ பிரிக்கப்படு 
கிறது. நினைவக இருப்பிடங்‌ 
கள்‌ 16 துண்மி (பிட்‌) கொண்ட 
முகவரியால்‌ குறிக்கப்படு 
இன்றன. 32-துண்மி முகவரித்‌ 


திட்டம்மூலம்‌ 4 ஜிபி நினை. 


வகத்திலுள்ள துண்டங்களைக்‌ 
கையாள முடியும்‌. 


segmented address space : கூறு 
பாட்டு முகவரி இடவெளி : இது 
முகவரிப்படுத்தும்‌ நினைவகம்‌. 
இதில்‌, ஒரு கூறுபாடு அல்லது 
ஆதாரம்‌, எண்‌ அதற்குச்‌ 
சேர்க்கப்படும்‌ ஒரு மாற்று 
மதிப்பு ஆகியவற்றின்‌ அடிப்‌ 
படையில்‌ ஒவ்வொரு எண்மி 
யிலும்‌ குறிக்கப்படுறெது. 


segmented bar charts 
வெட்டுக்‌ கூறாக்கிய பட்டை 
வரைபடம்‌; பிரிக்கப்பட்ட 


பட்டை வரைபடம்‌ ; பகுதியாக்‌ 
கிய பட்டை வரைபடம்‌ : ஓர்‌ 
ஓட்டு மொத்தத்தின்‌ கூறுகளைக்‌ 
குறிப்பதற்கு ஒன்றன்‌ மேல்‌ 
ஒன்றாக நிலைப்படுத்திய 
இரண்டு அல்லது அவற்றுக்கு 
மேற்பட்ட வெட்டுக்‌ கூறு 


1302 


segment value 


களினாலான பட்டை வரை 
படம்‌. இது குவிய வரை 
படத்தைப்‌ போன்றது. இதில்‌ 
ஒட்டுமொத்தத்தையும்‌ அதன்‌ 
உறுப்புப்‌ பகுதிகளையும்‌ ஓப்‌ 
பீடு செய்வதற்கேற்ப பட்டை 
கள்‌ பல்வேறு வடிவளவுகளில்‌ 
அமைந்திருக்கும்‌. 

segmented programme : 


பாட்டு நிரல்‌. 


segment register : கூறுபாட்டுப்‌ 
பதிவகம்‌ : மையச்‌ செயலகத்‌ 
திலுள்ள நான்கு பதிவகங்களில்‌ 
ஒன்று. இது, நினைவகக்‌ கூறு 
பாட்டில்‌, தொடக்க நிலை 
களைச்‌ சுட்டிக்காட்டுகிறது. பதி 
வகத்திலுள்ள மதிப்பளவினை 
இது தானாகவே 16 ஆல்‌ 
பெருக்கி, 1 மீமிகு எண்மி 
மையச்‌ செயலகத்தில்‌ உள்ள 
65535 16- எண்மி முகவரி இடை 
வெளி எல்லைகளில்‌ ஒன்றினை 
சுட்டிக்காட்டுகிறது. கூறு 
பாட்டுப்‌ பதிவகங்களின்‌ 
பெயர்கள்‌. குறியீட்டுக்‌ கூறு 
பாடுகள்‌ (C5); தரவு கூறுபாடு 
(05); அடுக்குக்‌ கூறுபாடு (55); 
மிகைக்‌ கூறுபாடு (ES). 


கூறு 


segment value : கூறுபாட்டு 
மதிப்பளவு : ஒரு நினைவகத்தில்‌ 
16-எட்டியல்‌ அலகுகளிலுள்ள 
நினைவுப்‌ பதிவினைக்‌ குறிப்‌ 
பதன்மூலம்‌ ஒரு இடநிலையை 


sel 1303 


வரையறுத்துக்‌ கூறும்‌ ஒர்‌ எண்‌. 


இது பத்தி எண்‌ என்றும்‌ 
கூறப்படும்‌. 
sel (SELect) எஸ்சிஎல்‌ 


(செலெக்ட்‌): அச்சுப்‌ பொறி 
மாற்றி மாற்றித்‌ தொடு நிலைக்‌ 
கும்‌ விடுநிலைக்கும்‌ எடுத்துச்‌ 
செல்லும்‌ அச்சுப்பொறி. 

581601 : தெரிவு ; தேர்ந்தெடு ; 
தெரிவு செய்‌ : பயனாளரின்‌ 
குறிப்பிட்ட வரையளவுகளுக் 
கேற்ப தரவுத்‌ தளத்திலிருந்து 
பதி வேடுகளின்‌ தொகுதியைத்‌ 
தெரிவு செய்தல்‌. எடுத்துக்‌ 
காட்டு : 1986-க்கு மேற்பட்ட 
ஆண்டுக்கான பதிவேடுகள்‌ 
அனைத்தையும்‌ தெரிவுசெய்தல்‌. 
select all : அனைத்தும்‌ தேர்ந்‌ 
தெடு. 

select all records : அனைத்து 
ஏடுகளையும்‌ தேர்ந்தெடு. 
selecting : தெரிவு செய்தல்‌. 
selection control structure : 
தேர்வுக்‌ கட்டுப்பாட்டமைப்பு. 
selector : தெரிந்தெடுப்பி. 
selection : தெரிவு செய்தல்‌ ; 
தேர்வு மாற்று முறைகளி 
லிருந்து தேர்ந்தெடுத்தல்‌. 
selection sort தெரிவுப்‌ 
பிரிப்பி; தேர்ந்து பிரித்தெடு ; 
தேர்வு வரிசை : ஒரு 


selector channel 


பட்டியலிலுள்ள மிகப்‌ பெரிய 
அல்லது மிகச்‌ சிறிய மதிப்பளவு 
களைத்‌ தேர்வு செய்து பட்டி 
யலைச்‌ கருக்குவதற்கான பிரிப்பி. 


selection structure : தெரிவுக்‌ 
கட்டமைப்பு ; ஒரு கட்டமைப்‌ 
புப்‌ பாய்வு வரைபடத்தின்‌ மூன்று 
அடிப்படைக்‌ கட்டமைப்பு 
களில்‌ ஒன்று. சில நிபந்தனை 
களின்பேரில்‌ இருமாற்று வழி 
களுக்கிடையே தேர்வு செய்ய 
உதவுகிறது. இதனை 'முடிவுக்‌ 
கட்டமைப்பு என்றும்‌ கூறுவர்‌. 
selective calling : தெரிவுப்‌ 
பணி; செய்தித்‌ தொடர்புகளில்‌ 
இணையத்திலுள்ள எந்த 
நிலையம்‌ செய்தியைப்‌ பெற 
வேண்டும்‌ என்பதைத்‌ தெரிவிப்‌ 
பதற்கு அனுப்பீட்டு நிலையத்‌ 
திற்குள்ள திறன்‌. 

selector channel தெரிந்‌ 
தெடுப்பு வழி; தேர்ந்தெடுக்கும்‌ 
வழித்‌ தடம்‌: தெரிவுத்‌ தடம்‌ : 
சில வகைக்‌ கணினி பொறி 
யமைவுகளில்‌ உள்ள உட்‌ 
பாட்டு/ வெளிப்பாட்டு வழி. 
இதன்மூலம்‌ தரவுகளை ஒரு 
புறநிலை சாதனத்தில்‌ மட்டுமே 
ஒரே சமயத்தில்‌ தரவுகளை 
ஏற்றவும்‌ அதிலிருந்து மாற்றவும்‌ 
செய்யலாம்‌. இது 'பன்முக 
வழி' என்பதிலிருந்து வேறு 


பட்டது. 


EE டப்ப 


selector pen 


selector pen : தெரிவுப்‌ பேனா; 
ஒளிப்பேனா என்பதும்‌ இதுவும்‌ 
ஒன்று. 

selectric typewriter: தெரிவுத்‌ 
தட்டச்சு; 1961இல்‌ புகுத்திய 
தட்டச்சுப்பொறி. இதில்‌ முதன்‌ 
முதலில்‌ ஒரு கால்‌ஃப்‌ பந்து 
அளவுக்கான அச்சுத்‌ தலைப்பு 
பயன்படுத்தப்பட்டது. இது, 
காகித ஊர்தியை அச்சுப்‌ பொறி 
யின்‌ குறுக்கே நகர்த்துவதற்குப்‌ 
பதிலாக காகிதத்தின்‌ குறுக்கே 
நகர்ந்தது. இது விரைவாக, 
உலகில்‌ மிகவும்‌ புகழ்பெற்ற 
தட்டச்சுப்பொறியாக விளங்‌ 
தியது. 


selenium : செலனியம்‌ ;ஒரு 
மின்‌ கடத்தாப்‌ பொருள்‌. இது 
சிலிக்கன்‌ போன்ற பண்பியல்பு 
கள்‌ கொண்டது. எனினும்‌, 
இதன்‌ விசையியக்க வேகம்‌ 
சிலிக்கனைவிடக்‌ குறைவு. 


self-adapting : தன்‌-தகவமைத்‌ 
தல்‌; தன்‌ தகவமைவு; தன்வயத்‌ 
தகவமைவு : கணினி அமைப்பு 
கள்‌, சாதனங்கள்‌ அல்லது 
செயல்பாடுகள்‌ சுற்றுச்சூழல்‌ 
நிலைமைகளுக்கேற்ப தம்‌ 
முடைய செயல்பாட்டுத்‌ 
தன்மைகளைத்‌ தகவமைத்துக்‌ 


கொள்ளும்‌ திறன்‌. 


self - booting : தன்‌ உந்தல்‌ ; 
செயற்பாட்டுப்‌ பொறியமை 


1304 


self complementing 


வினைத்‌ தானாகவே இயக்கு 
விக்கும்‌ செயல்‌. 

self-checking code: சுய 
சோதனை குறியீடு ; தன்‌ வயச்‌ 


சரிபார்ப்புக்‌ குறிமானம்‌. 


self-checking digit : தானாக 
சரிபார்க்கும்‌ இலக்கம்‌ : குறி 
யாக்கத்தின்போது ஓர்‌ எண்ணின்‌ 
இறுதியில்‌ சேர்க்கப்படும்‌ இலக்‌ 
கம்‌. குறியாக்கத்தின்‌ துல்லி 
யத்தை உறுதிசெய்வது இதன்‌ 
நோக்கம்‌. 

self-clocking : தன்‌ காலப்‌ பதிவு; 
பதிவு செய்யப்பட்ட குறியீட்‌ 
டின்‌ ஒரு பகுதியாகக்‌ கடிகாரத்‌ 
துடிப்புகள்‌ அமையும்‌ வகையில்‌ 
ஒரு காந்த ஊடகத்தில்‌ எண்‌ 
மானத்‌ தரவுகளைப்‌ பதிவு செய்‌ 
தல்‌. இதில்‌, நேரக்‌ கணிப்புக்குத்‌ 
தனிக்‌ கடிகாரம்‌ தேவை 
யில்லை. தன்‌ காலப்பதிவு 
உத்தியில்‌ பொதுவாக நிலைக்‌ 
குறியீட்டுமுறை பயன்படுத்தப்‌ 
படுகிறது. 

self compiling compiler : தானே 
தொகுக்கும்‌ தொகுப்பு ; தன்‌ 
வயத்‌ தொகுப்பு தொகுப்‌ 
பானின்‌ சொந்த ஆதார மொழி 
யில்‌ எழுதப்பட்டுள்ள, தானா 
கவே தொகுக்கும்‌ திறனுள்ள 
ஒரு தொகுப்பி. 

self complementing code : 


தானே குறைநிரப்புக குறியீடு ; 


self correcting code 


தானே ஈடுகட்டும்‌ குறியீடு ; 
தன்வயத்திருத்துக்‌ குறிமானம்‌ : 
எடையேற்றிய இரும எண்‌ 
ஒன்றின்‌ குறைநிரப்பானது, 
பதின்மக்‌ குறிமானத்தில்‌ எண்‌ 
ஒன்பதின்‌ குறை நிரப்பாக 
இருக்கும்‌ பண்பினைக்‌ 
கொண்ட குறியீடு. 

self correcting code : தானே 
திருத்தும்‌ குறியீடு : ஒரு எண்‌ 
மானக்‌ குறியீட்டு முறை. இதில்‌ 
பிழைகள்‌ மேற்செல்வது தானா 
கவே கண்டுபிடிக்கப்பட்டுத்‌ 
திருத்தப்படுனெறன. பிழை 
திருத்தும்‌ குறியீடு என்பதும்‌ 
இதுவும்‌ ஒன்றே. 

self documenting code : தன்‌ 
ஆவணமாக்கக்‌ குறியீடு ; 
செயல்முறை எழுதியவர்‌ 
அல்லது இன்னொரு செயல்‌ 
முறையாளர்‌ எளிதில்‌ புரிந்து 
கொள்ளக்கூடிய செயல்‌ முறை 
அறிக்கைகள்‌. 'சி'- மொழியை 
விட 'கோபால்‌' அதிகத்‌ தன்‌ 
ஆவணக்‌ குறியீடுகளை 
அளிக்கிறது. 


self-extracting file : தன்‌ விரி 
வாக்கக்‌ கோப்பு : ஒரு நிறை 
வேற்றப்படத்தக்க செயல்முறை 
யாக மாற்றப்பட்டுள்ள செறி 
வாக்கம்‌ செய்யப்பட்ட ஒன்று, 
அல்லது அதற்கு மேற்பட்ட 
கோப்புகள்‌. இது இயக்கப்படும்‌ 


1305 


self-validating code 


போது தன்‌ உள்ளடக்கங்களை 
விரிவாக்கம்‌ செய்கிறது. 


self-modifying code : தானாக 
மாற்றியமைக்கும்‌ குறிமுறை : 
பொதுவாக, ஒரு மொழிமாற்றி 
(Comper) அல்லது சிப்பு மொழி 
மாற்றியினால்‌ (assembler) உர 
வாக்கப்படும்‌ இலக்கு நிரல்‌ 
குறிமுறை புதிய கட்டளை 
களை, முகவரிகளை, தரவு 
மதிப்புகளை ஏற்கெனவே 
இருக்கும்‌ நிரல்‌ தொகுப்பில்‌ 
சேர்க்கும்போது தானாக மாற்றி 
யமைத்துக்‌ கொள்ளும்‌. 

8611 test : தன்‌ சோதனை : 
அச்சுப்பொறி செயற்‌ 
பாட்டினைச்‌ சோதனை செய்‌ 
யும்முறை. இந்தச்‌ சோதனை 
யில்‌ அச்சுப்பொறி தனது 
எழுதப்படிக்க மட்டுமேயான 
நினைவகத்தில்‌ சேமித்து 
வைக்கப்பட்டுள்ள எழுத்து 
களை அச்சடிக்றெது. 

self validating : தானே செல்லு 
படியாக்கும்‌ குறியீடு; சுய மதிப்‌ 
பீட்டுக்‌ குறியீடு; தன்‌ வயச 
செல்லுபடிக்‌ குறிமானம்‌ : தனது 
சொந்தப்‌ பிழையின்மையினைத்‌ 
தீர்மானித்து, அதன்படி மேற்‌ 
செல்கிற குறியீடு. 
self-validating code : தானாகச்‌ 
சரிபார்க்கும்‌ குறிமுறை : சரி 


யாகச்‌ செயல்படுகிறதா என 


me ——— 


semantic error 


தன்னைத்தானே சரிபார்த்துக்‌ 
கொள்ளும்‌ நிரல்‌ குறிமுறை. 
பொதுவாக, சில உள்ளீட்டு 
மதிப்புகளை தானாகவே 
எடுத்துக்கொண்டு, கிடைக்‌ 
கின்ற விடையை, வரவேண்டிய 
வெளியீட்டு மதிப்புகளோடு 
சரிபார்த்துக்கொள்ளும்‌. 
semantic error : சொற்‌ பொருட்‌. 
பிழை : செயல்முறைப்படுத்து 
வதில்‌ செல்லத்தக்கதாக இராத 
தருக்க முறையில்‌ எழுதுதல்‌. 
56/0 ஏap : சொற்பொருள்‌ 
இடைவெளி : தகவல்‌ அல்லது 
மொழிக்‌ கட்டமைப்புக்கும்‌ 
இயல்பு உலகுக்குமிடையிலான 
வேறுபாடு. 


52௦5 : சொற்பொருளியல்‌ : 
மொழி வடிவங்களில்‌ சொற்‌ 
களின்‌ பொருள்பற்றி ஆராயும்‌ 
அறிவியல்‌. சைகைகளுக்கும்‌ 
அவை குறிப்பிடும்‌ பொருள்‌ 
களுக்கிடையிலான தொடர்பு 
கள்‌ பற்றி ஆய்வு செய்தல்‌. 

கரடு றச்‌ : சொற்பொருள்‌ 
வலை : மனித அறிவை ஒரு 
வலைபோன்ற கட்டமைப்பாக 
அமைப்பாக்கம்‌ செய்கிற ஓர்‌ 
தரவு உருவாக்க முறை. இதில்‌ 
மையமுனைகள்‌, பொருள்கள்‌, 
கோட்பாடுகள்‌, நிகழ்வு அடங்கி 
யிருக்கும்‌; இவை இணைப்பு 


களின்‌ தன்மையைக்‌ 


1306 


semiconductor device 


குறிப்பிடுகிற இணைப்புகளால்‌ 


இணைக்கப்பட்டிருக்கும்‌. 


semaphores : அணுகுமுறைக்‌ 
குறிப்பு; ஒருங்கியல்பு வரை 
யுருக்கள்‌ : ஒரே சமயத்தில்‌ 
இயங்கி தகவல்களைப்‌ பகிர்ந்து 
கொள்ளும்‌ இரண்டு அல்லது 
அவற்றுக்கு மேற்பட்ட செயல்‌ 
முறைகளின்‌ நடவடிக்கைகளை 
ஒருங்கிணைப்பதற்குப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ ஒருங்கு நிகழ்‌ 
வாக்க வரையுருக்கள்‌. 

semiconductor : மின்‌ கடத்தாப்‌ 
பொருள்‌; அரைக்கடத்தி; குறை 
கடத்தி : தாழ்‌ வெப்பநிலை 
யிலும்‌ தூயநிலையிலும்‌ மின்‌ 
கடத்தாத இண்மப்‌ பொருள்‌. 
ஜெர்மேனியம்‌, சிலிக்கன்‌ 
போன்றவை இவ்வகையைச்‌ 
சேர்ந்தவை. இதிலிருந்து ஒருங்‌ 
இணைந்த மின்சுற்று வழிகள்‌ 


தயாரிக்கப்படுகின்றன. 
semiconductor device : மின்‌ 
கடத்தாச்‌ சாதனம்‌; அரைக்‌ 


கடத்திச்‌ சாதனம்‌; குறைகடத்திச்‌ 
சாதனம்‌ : சிலிக்கன்‌, ஜெர்மேனி 
யம்‌ போன்ற தூயநிலையிலுள்ள 
படிகப்‌ பொருள்களிலிருந்து 
தயாரிக்கப்படும்‌ மின்னியல்‌ 
பொருள்‌. இவை மின்னணு 
நோக்கங்களுக்குப்‌ பயன்படுத்‌ 
தும்‌ அளவுக்கு கடத்திகளோ 
காப்புப்‌ பொருள்களோ அல்ல. 


semiconductor field 


தூய உலோகத்தின்‌ படிகக்‌ கட்‌ 
டமைவில்‌ ஆர்செனிக்‌ போன்ற 
மாசு அணுக்கள்‌ உட்செல்லு 
மானால்‌ மின்னியல்‌ சமநிலை 
சீர்குலைகிறது. நேர்மின்‌ அல்லது 


எதிர்மின்னேற்ற ஊர்திகள்‌ 
உண்டாகின்றன. அப்போது 
டயோடுகளும்‌ மின்மப்‌ 


பெருக்கிகளும்‌ புகுத்தப்படு 
கின்றன. 

semiconductor field : அரைக்‌ 
கடத்திப்‌ புலம்‌. 
semiconductor memory 
அரைக்‌ கடத்தி நினைவகம்‌. 


semiconductor secondary 
storage (RAM disk) : அரைக்‌ 
கடத்தி துணை நிலைச்‌ சேமிப்‌ 
பகம்‌ (வட்டு ) : கணினியின்‌ 
அரைக்‌ கடத்திச்‌ சேமிப்பகத்தின்‌ 
பகுதியை ஒரு வட்டு இயக்கி 
யாக இருந்தாற்போன்று செயற்‌ 
படச்‌ செய்கிற முதன்மைச்‌ 
செய்முறைப்படுத்தியாகவும்‌, 
செயற்பாட்டு பொறியமைவாக 
அமைக்கிற மென்பொருள்‌ 
மற்றும்‌ கட்டுபாட்டு சுற்று 
நெறியைப்‌ பயன்படுத்துகிற 
ஒரு முறை. 

semiconductor storage : அரைக்‌ 
கடத்திச்‌ சேமிப்பகம்‌ ; ஒர்‌ 
ஒருங்கிணைந்த மின்சுற்றுவழிச்‌ 
சிப்புலில்‌ திடநிலை மின்னணு 


அமைப்பிகளாக அமைந்துள்ள 


1307 


sendmail 
சேமிப்புப்‌ பொருள்களைக்‌ 
கொண்டுள்ள நினைவகச்‌ 
சாதனம்‌. 


semi instructured decisions : 
அரைகுறை முடிவுகள்‌; ஒரு 
பகுதி முன்னரே குறித்து 
வைக்கப்பட்டிருந்து, ஆனால்‌ 
ஒரு திட்டவட்டமான பரிந்‌ 
துரைத்த முடிவுக்கு வழி செய்‌ 
யாத நடைமுறைகள்‌ அடங்கிய 
முடிவுகள்‌. 

semirandom access : அரை தற்‌ 
செயல்‌ அணுகல்‌; பகுதி நேரடி 
அணுகல்‌; பாதி குறிப்பற்ற 
அணுகுமுறை விரும்பிய 
இனத்தைத்‌ தேடுவதில்‌ ஒரு 
வகை நேரடி அணுகுமுறையை 
இணைக்கிற ஒரு சேமிப்பில்‌ 
தரவுகளைக்‌ கண்டறியும்‌ முறை. 
send அனுப்பு தகவல்‌ 
தொடர்புத்‌ தடத்தின்‌ வழியாக 
ஒரு செய்தியை அல்லது கோப்‌ 
பினை அனுப்பி வைத்தல்‌. 
சப்‌ ௦ : இவருக்கு அனுப்பு. 
$end t௦ back : திருப்பி அனுப்பு. 
பின்னர்‌ அனுப்பு. 
பற! : அனுப்பு அஞ்சல்‌; 
செண்ட்‌ மெயில்‌ : மின்னணு 
அஞ்சலைக்‌ (€-ற21॥) கையாள்‌ 
வதற்குரிய ஒரு தர அளவான 
ப செயல்முறை. இதனை 
நிறுவுவது கடினம்‌. அப்படி 


send later : 


ar rr ட படட டபப டப்ப பபப பிம்பியல்பமிய பப்ப வயம்‌ 


send now 


நிறுவினாலும்‌, பல பாதுகாப்பு 
அபாயங்களுக்கு இடந்தரு 
கிறது. இதில்‌ அடிக்கடித்‌ தவறு 
கள்‌ நிகழ்வதால்‌ சேய்மைப்‌ 
பொறிகளை அணுக இடமளித்‌ 
துக்‌ குழப்பம்‌ உண்டாக்குகிறது. 
இப்போது அனுப்பு. 
அனுப்புநர்‌, 

send statement அனுப்பு 
கூற்று; அனுப்பு கட்டளை : 
ஸ்லிப்‌ (SLIP), பீபீபீ (PPP) 
நெறிமுறைகளில்‌, இணையச்‌ 
சேவையாளரின்‌ தொலைபேசி 
எண்ணைத்‌ தொடர்பு கொண்டு 
சில குறிப்பிட்ட குறியீட்‌ 
டெழுத்துகளை அனுப்புமாறு 
எழுதப்பட்ட கூற்று/கட்டளை. 


send now : 


sender : 


sense : உணர்வுத்திறம்‌; உணர்‌ : 
1. ஒரு வகைப்பாட்டின்‌ குறிப்‌ 
பிட்ட தொடர்பாட்டினை 
ஆராய்தல்‌. 2. வன்பொருளின்‌ 
சில கூறுகளின்‌ தற்போதைய 
அமைப்புமுறையைத்‌ தீர்மானித்‌ 
தல்‌. 3. ஓர்‌ அட்டையில்‌ அல்‌ 
லது நாடாவில்‌ துளையிடப்‌ 
பட்ட துவாரங்களைப்‌ படித்தல்‌. 


sense probe : உணர்வு ஆய்வு ; 
உணர்வி : ஒரு காட்சித்‌ திரை 
யில்‌ உணர்வுப்‌ புள்ளிகளைத்‌ 
தூண்டி விட்டு, அதன்‌ மூலம்‌ 
ஒரு கணினியில்‌ உட்பாடு செய்‌ 
இற உட்பாட்டுச்‌ செயல்முறை. 


1508 


sensor glove 


sense switch : உணர்வு விசை; 
உணர்‌ பொத்தான்‌ : கணினி 
இணைப்பு ஒரு செயல்முறை 
மூலம்‌ வினவலாம்‌. ஒரு பெரிய 
சிக்கலான செயல்முறையில்‌ 
தவறு கண்டறியும்போது இது 


பெரிதும்‌ பயனுடையதாக 
இருக்கும்‌. 
sensitive devices : உணர்வுச்‌ 
சாதனங்கள்‌. 
sensitivity : உணர்வுத்‌ திறன்‌; 


உள்வரும்‌ சைகையில்‌ ஏற்படும்‌ 
மாறுதலுக்கு ஒரு கட்டுப்பாட்‌ 
டின்‌ உணர்‌ திறன்‌ அளவு. 
sensitivity analysis : உணர்‌ 
திறன்‌ பகுப்பாய்வு; ஒரு கணித 
உருமாதிரியில்‌ தனியொரு 
மாறிலியில்‌ அடிக்கடி செய்யப்‌ 
படும்‌ மாறுதல்கள்‌ எவ்வாறு 
ஏனைய மாறிலிகளைப்‌ பாதிக்‌ 
தின்றன என்று கண்காணித்தல்‌. 
sensor glove : உணரிக்‌ கை 
யுறை மெய்நிகர்‌ நடப்புச்‌ 
சூழல்களுக்கு, கையில்‌ 
அணிந்து கொள்ளும்‌ கணினி 
உள்ளீட்டுச்‌ சாதனம்‌. பயனாள 
ரின்‌ கைவிரல்‌ அசைவுகளை 
இந்தக்‌ கையுறை, கற்றுச்சூழல்‌ 
இருக்கும்‌ பொருள்களை 
இயக்குவதற்குரிய கட்டளை 
களாக மாற்றியமைக்கும்‌. தரவுக்‌ 
கையுறை (ta 01006) என்றும்‌ 
அழைக்கப்படும்‌. 


sensors 


e50ா5 : உணர்விகள்‌ : வெப்ப 
நிலை, அழுத்தம்‌, இதயத்‌ 
துடிப்பு, காற்றுத்‌ இசை, 
நெருப்பு போன்ற இயற்பியல்‌ 
மாறுதல்களைக்‌ கண்டறிந்து 
அளவிடக்கூடிய சாதனம்‌. இயற்‌ 
பியல்‌ தூண்டல்களை மின்னணுச்‌ 
சைகைகளாக மாற்றுகின்றன. 
எடுத்துக்காட்டு : கணினிகளில்‌ 
உட்பாட்டினைச்‌ செலுத்துதல்‌. 


SEPP : எஸ்‌இபீபீ : இணை 
நிலைச்செயலாக்கத்துக்கான 
மென்பொருள்‌ பொறியியல்‌ 
எனப்‌ பொருள்படும்‌ Software 
Engineering for Parallel Processing 
என்ற தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. பகிர்ந்‌ 
தமை நினைவக பல்செயலி 
களுக்கான இணைநிலைப்‌ 
“பயன்பாட்டு நிரல்களை ௨ரு 
வாக்குவதற்குரிய கருவிகளை 
உருவாக்க, ஒன்பது ஐரோப்‌ 
பியப்‌ பல்கலைக்‌ கழகங்களும்‌, 
ஆராய்ச்சி நிறுவனங்களும்‌ 
இணைந்து மேற்கொண்ட ஒரு 
திட்டப்பணி. 


sequence : வரிசைமுறை : 
1. ஒரு குறிப்பிட்ட விதிகளுக்‌ 
கிணங்க இனங்களை வரிசைப்‌ 
படுத்துதல்‌. 2. எண்மான வரிசை 


முறையில்‌ ஏறுமுக வரிசை. 
sequence character : தொடர்‌ 


எழுத்து. 


1309 


sequential access 


sequence check வரிசை 
முறைச்‌ சரிபார்ப்பு ; வரிசைச்‌ 
சோதனை : ஒரு தரவு தொகுதி 
ஏறுமுக வரி சையில்‌ அல்லது 
இறங்குமுக வரிசையில்‌ அமைந்‌ 
இருக்கிறதா என்பதைச்‌ சரி 
பார்க்கும்‌ முறை. 

sequencé of members: எண்‌ 


வரிசை முறை. 


sequence structure : வரிசை 
முறைக்‌ கட்டமைப்பு ; வரிசை 
அமைவு ஒரு சுட்டமைவு 
பாய்வு வரைபடத்தின்‌ அடிப்‌ 
படையான மூன்று கட்டமைப்பு 
களில்‌ ஒன்று. இதில்‌ நிரல்கள்‌ 


வரிசைமுறையில்‌ நிறை 
வேற்றப்படுகின்றன. 
sequential வரிசைமுறை 


யிலான; வரிசைமுறை சார்ந்த 
தொடர்வழி; வரிசைமுறை 

கால முறை வரிசையில்‌ நிகழ்வு 
கள்‌ நிகழ்வது தொடர்பானது. 
இதில்‌ நிகழ்வுகள்‌ ஒரே சமயத்‌ 
தில்‌ நடைபெறுவதோ, ஒன்றின்‌ 
மீதொன்று நிகழ்வதோ இல்லை. 
sequential access : வரிசை 
முறை அணுகுதல்‌; தொடர்வழிச்‌ 
சேர்வு; வரிசை அணுகுமுறை: 
சேமிப்புக்‌ கோப்பிலிருந்து தரவு 
களை அவை சேமித்து வைக்கப்‌ 
பட்டிருக்கும்‌ வரிசைமுறை 
யிலேயே பெறும்‌ செய்முறை. 
இதற்குக்‌ காந்தநாடா தேவை. 


wr mr 


sequential access 


இது காந்த வட்டுச்‌ சேமிப்பகத்‌ 
திலும்‌ பயன்படுத்தப்படுகிறது. 
இதனைத்‌ தொடர்வரிசை 
அணுகுதல்‌ என்றும்‌ கூறுவர்‌. 
இது நேரடி அணுகுதல்‌ என்‌ 
பதற்கு மாறானது. 

sequential access device : 
வரிசைமுறை அணுகுசாதனங்கள்‌. 
sequential access file: வரிசை 
அணுகுமுறைக்‌ கோப்பு. 
sequential algorithm : வரிசை 
முறைப்‌ படிமுறைத்‌ தருக்கம்‌ : 
நிரலின்‌ ஒவ்வொரு படிமுறை 
யும்‌ ஒரு குறிப்பிட்ட வரிசை 
யில்‌ இடம்பெறும்‌ படிமுறைத்‌ 
தருக்கம்‌. 

sequential computer : வரிசை 
முறைக்‌ கணினி : காலமுறை 
வரிசையில்‌ நிகழ்வுகள்‌ நிகழ்றெ 
கணினி. இதில்‌, நிகழ்வுகள்‌ 
ஓரே சமயத்திலோ, ஒன்றின்‌ 
மீது ஒன்றோ நிகழ்வதில்லை. 
sequentiai data organization : 
வரிசை முறைத்‌ தரவு அமைப்பு 
முறை குறித்துரைக்கப்‌ 
பட்டுள்ள வரிசைமுறைப்‌ படித்‌ 
தருக்கமுறைத்‌ தரவுக்‌ கூறுகளை 
அமைப்பாகச்‌ செய்தல்‌. 


sequential data set : வரிசை 
முறைத்‌ தரவுத்‌ தொகுதி : காந்த 
நாடாவில்‌ அமைப்பது போன்று 
அடுத்தடுத்த நிலைகளில்‌ 


1310 


sequential file 


அமைக்கப்பட்ட பதிவேடு 
களில்‌ உள்ள தரவுத்‌ தொகுதி. 


sequential data structure : 
வரிசைமுறைத்‌ தரவுக்‌ கட்‌ 
டமைப்பு : ஒர்‌ அணு அதற்கு 
அடுத்துள்ள அணுவுக்கு 
அடுத்ததாகவுள்ள தரவுக்‌ கட்ட 
மைப்பு. இதனைப்‌ பக்கத்‌ தரவு 
கட்டமைப்பு என்றும்‌ கூறுவர்‌. 
sequential device: வரிசை 
முறைச்‌ சாதனம்‌ : ஒருவகைப்‌ 
புறநிலைச்‌ சாதனம்‌. இதிலிருந்து 
தரவுகளை வரிசை முறையில்‌ 
படிக்கலாம்‌; அல்லது இதில்‌ 
தரவுகள்‌ வரிசைமுறையில்‌ 
எழுதப்பட்டிருக்கும்‌. இதில்‌ 
எதனையும்‌ விட்டுவிட முடியாது. 


sequential execution : வரிசை 
முறை இயக்கம்‌ : நிரல்‌ கூறுகளை 
அல்லது நிரல்களை ஒன்றன்பின்‌ 
ஒன்றாய்‌ தொடர்ச்சியாக நிறை 
வேற்றுதல்‌. 
sequential file : 
கோப்பு. 


தொடர்வழிக்‌ 
sequential file, index : சுட்டு 
வரிசைக்‌ கோப்பு. 


sequential file organization : 
வரிசைமுறைக்‌ கோப்பு அமைப்‌ 
பாக்கம்‌; வரிசைமுறைக்‌ கோப்பு 
ஒழுங்கமைப்பு : ஒரு லிரற்‌ 
கட்டை அடிப்படையில்‌ ஒரு 
குறிப்பிட்ட வரிசை முறையில்‌ 


sequential flow of 


கோப்புகளை அமைத்து 
வைத்தல்‌. வரிசைமுறைக்‌ 
கோப்புகளிலுள்ள பதிவேடுகள்‌ 
ஒன்றன்பின்‌ ஒன்றாக செய்‌ 
முறைப்படுத்தப்பட வேண்டும்‌. 
sequential flow of control : 
வரிசைமுறைக்‌ கட்டுப்பாட்டுத்‌ 
தொடர்வரிசை. 


sequential fist : வரிசை முறைப்‌ 
பட்டியல்‌ : பக்க அமைவிடங்‌ 
களில்‌ சேமித்து வைக்கப்‌ 
பட்டுள்ள பட்டியல்‌. இதனைச்‌ 
செறிவுப்பட்டியல்‌, நீட்சிமுறைப்‌ 
பட்டியல்‌ என்றும்‌ கூறுவர்‌. 
sequential logic வரிசை 
முறைத்‌ தருக்கம்‌; வரிசைமுறை 
அளவை : உட்பாட்டின்‌ முந்திய 
நிலைமூலம்‌ வெளிப்பாட்டு 
நிலை தீர்மானிக்கப்படுகிற 
சுற்றுவழி அமைப்புமுறை. இது 
இணைத்‌ தருக்கம்‌ என்‌ 
பதிலிருந்து மாறுபட்டது. 
sequential logic element : 
வரிசைமுறைத்‌ தருக்க உறுப்பு : 
குறைந்த அளவாக ஒரு உள்ளீடு, 
ஒரு வெளியீடு மட்டுமாவது 
உள்ள ஒரு தருக்க மின்சுற்று 
உறுப்பு. இதன்‌ வெளியீட்டு 
சமிக்கை, உள்ளீட்டு சமிக்கை 
அல்லது சமிக்கைகளின்‌ இப்‌ 
போதைய மற்றும்‌ முந்தைய 
நிலைகளின்‌ அடிப்படையில்‌ 
இருக்கும்‌. 


1311 


serial access 


sequential machine : வரிசை 
முறை எந்திரம்‌ : வரிசைமுறை 
விசைச்‌ சுற்றுவழியின்‌ ஒரு 
குறிப்பிட்ட வகையின்‌ கணித 
உருமாதிரி. 

sequential pattern of excution : 
வரிசைமுறை நிறைவேற்றம்‌. 
sequential processing : வரிசை 
முறை செயலாக்கம்‌; வரிசை 
முறை செய்முறைப்படுத்தல்‌ : 
வரிசையின்படி எண்முறை 
அல்லது அகரவரிசை முறையின்‌ 
படி கோப்புகள்‌ இயக்குதல்‌ 080 
access processing, random proces- 
810 என்பதற்கு எதிர்ச்‌ சொல்‌. 
sequential storage : வரிசை 
முறைச்‌ சேமிப்பகம்‌; தொடர்‌ 
வழிச்‌ சேகரம்‌ : தரவுகள்‌ ஏறுமுக 
அல்லது இறங்குமுக எண்‌ 
வரிசையில்‌ அமைக்கப்பட்டுள்ள 
துணைநிலைச்‌ சேமிப்பகம்‌. 
52112 : தொடர்வரிசை; தொடர்‌; 
தொடராக : 1. தனியொரு 
சாதனத்தில்‌ இரண்டு அல்லது 
அவற்றுக்கு மேற்பட்ட தொடர்‌ 
புடைய நடவடிக்கைகள்‌ வரிசை 
முறையில்‌ நிகழ்தல்‌. இது இணை 
நிகழ்விலிருந்து மாறுபட்டது. 
serial access : தொடர்வரிசை 
அனுகுதல்‌; வரிசை அணுகு 
முறை : சேமிப்பகத்தில்‌ அணுகு 
நேரத்திற்கும்‌ தரவு அமைவிடத்‌ 
திற்குமிடையில்‌ ஒரு 


Em ———————— 


serial adder 


வரிசைமுறைத்‌ தொடர்பு இருக்‌ 
கிற சேமிப்புச்‌ சாதனத்தின்‌ 
அல்லது ஊடகத்தின்‌ விவரிப்பு. 
அதாவது, அணுகு நேரம்‌, தரவு 
அமைவிடத்தைப்‌ பொறுத்து 
அமைந்திருத்தல்‌. இதனை வரிசை 
முறை அணுகுதல்‌ என்றும்‌ 
கூறுவர்‌. இது நேரடி அணுகு 
தலிலிருந்து வேறுபட்டது. 

56/21 adder : தொடர்வரிசை 
கூட்டல்பொறி; தொடர்‌ வரிசைக்‌ 
கூட்டி தொடர்புடைய 
எண்ணளவுகள்‌ ஓவ்வொள்றி 
லிருந்தும்‌ ஒரேசமயத்தில்‌ ஓர்‌ 
இலக்கத்தைக்‌ கொண்டு வரு 
வதன்மூலம்‌ செயற்பாடுகளைச்‌ 
செய்றெ கூட்டல்‌ பொறி: 


serial board : தொடர்நிலைத்‌ 
தளம்‌. 


serial computer : தொடர்‌ வரிசைக்‌ 
கணினி; தொடர்நிலைக்‌ கணினி : 
ஓவ்வொரு இலக்கமும்‌ அல்லது 
ஓவ்வொரு தரவு சொல்லும்‌, 
கணினியினால்‌ தொடர்வரிசை 
யில்‌ செய்முறைப்படுத்தப்படுகிற 
கணினி. இது இணைவுக்‌ கணினி 
என்பதிலிருந்து வேறுபட்டது. 


serial communication : நேரியல்‌ 
தகவல்‌ தொடர்பு : இரு கணினி 
களுக்கிடையே அல்லது ஒரு 
கணினிக்கும்‌ பிற புறச்சாதனங்‌ 
களுக்கும்‌ இடையே நடை 
பெறும்‌ தகவல்‌ போக்குவரத்தில்‌ 


1912 


serial infrared 


ஒற்றைத்‌ தடத்தில்‌ ஒரு நேரத்தில்‌ 
ஒரு துண்மி(பிட்‌) வீதம்‌ தகவல்‌ 
பரிமாற்றம்‌ நடைபெறல்‌. இத்‌ 
தகைய தகவல்‌ தொடர்பு நேர 
ஒத்திசைவு அல்லது ஒத்திசை 
வில்லா முறையில்‌ நடைபெற 
முடியும்‌. அனுப்பி, வாங்கி 
இரண்டுமே ஒரே பாட்‌ (6300) 
வீதம்‌, ஒரே சமன்பிட்‌, ஒரே 
வகையான கட்டுப்பாட்டுத்‌ 
தகவல்களையும்‌ கொண்டிருக்க 
வேண்டும்‌. 

561121 0215 : தொடர்வரிசைத்‌ 
தரவு; தொடர்‌ நிலைத்‌ தரவு : 
ஒரே சமயத்தில்‌ ஒரு துண்மியாக 
வரிசை முறையில்‌ அனுப்பப்‌ 
படும்‌ தரவு. 

serial infrared : நேரியல்‌ அகச்‌ 
சிவப்பு : ஒர்‌ அகச்சிவப்பு ஒளிக்‌ 
கற்றையைப்‌ பயன்படுத்தி, ஒரு 
மீட்டர்‌ இடைவெளியில்‌ உள்ள 
இரு சாதனங்களுக்கிடையே 
தரவுகளை அனுப்பிக்‌ கொள்ள, 
ஹீவ்லெட்‌-பேக்கார்டு நிறு 
வனம்‌ உருவாக்கிய ஒரு வழி 
முறை. அனுப்பும்‌, பெறும்‌ . 
சாதனங்களில்‌ இருக்கும்‌ துறை 
கள்‌ (015) ஒரு சீராக்கப்‌ 
பட்டிருக்க வேண்டும்‌ (21060). 
இத்தகு அகச்சிவப்பு ஒளிக்‌ 
கற்றை முறை பெரும்பாலும்‌ 
மடிக்கணினிகளில்‌, கையேட்டுக்‌ 
கணினிகளில்‌ பயன்படுத்தப்படு 
கின்றன. அச்சுப்பொறி போன்ற 


serial input/output 


புறச்சாதனங்களுக்கும்‌ பயன்‌ 
படுகின்றன. 

serial input/output : தொடர்‌ 
வரிசை உட்பாடு/வெளிப்பாடு ; 
தொடர்‌ நிலை உள்ளீடு/வெளி 
யீடு : துண்மிகள்‌ ஒன்றன்பின்‌ 
ஒன்றாக ஒற்றைக்‌ கம்பி மூலம்‌ 
அனுப்பப்படுகிற தரவு அனுப்‌ 
பீடு. இது இணை உட்பாடு/ 
வெளிப்பாடு என்பதிலிருந்து 
வேறுபட்டது. 


serial interface : தொடர்வரிசை 
இடைமுகப்பு ; தொடர்நிலை 
இடைமுகம்‌ : தரவுகள்‌ அனைத்‌ 
தும்‌ துண்மி துண்மியாகத்‌ 
தொடர்வரிசையில்‌ நகர்கிற 
இடைமுகப்பு. இது இணை 
இடைமுகப்பு என்பதிலிருந்து 
மாறுபட்டது. 

serializability : நேரியலாக்கு 
இயலுமை; தொடர்வரிசைப்‌ 
படுத்தும்‌ திறன்‌ ; வரிசை 
யாக்கப்படும்‌ தன்மை : பல 
பயன்பாட்டாளர்கள்‌ , ஒரே 
சமயத்தில்‌ தரவுகளை அணுகும்‌ 
போது, அதன்‌ பலன்‌, அவர்கள்‌ 
ஒரே சமயத்தில்‌ ஒருவராக அணு 
கும்போது நிகழும்‌ பலனுக்கு 
நிகராக இருத்தல்‌ வேண்டும்‌. 
இந்த விளைவு 'தொடர்‌ வரிசைப்‌ 
படுத்தும்‌ திறன்‌ எனப்படுகிறது. 
serialize : நேரியல்படுத்து : 


பைட்‌ பைட்டாக அனுப்பப்‌ 


1313 


serial port 


படும்‌ இணை நிலை தகவல்‌ 
பரிமாற்றத்தை, துண்மி துண்மி 
யாக (பிட்‌ பிட்டாக) அனுப்பப்‌ 
படும்‌ நேரியல்‌ முறையாக 
மாற்றியமைத்தல்‌. 


Serial Keys : நேரியல்‌ விசைகள்‌: 
விண்டோஸ்‌ 95ல்‌ இருக்கும்‌ ஒரு 
பண்புக்‌ கூறு. தகவல்‌ தொடர்பு, 
இடைமுகச்‌ சாதனங்களைப்‌ 
பொறுத்தமட்டில்‌ விசையழுத்‌ 
தங்களும்‌, சுட்டிச்‌ சமிக்கை 
களும்‌ கணினியின்‌ நேரியல்‌ 
துறை (8218! ஓர) வழியாகவே 
ஏற்றுக்‌ கொள்ளப்படுகின்றன. 


serial machine : நேரியல்‌ பொறி. 


serial mouse : நேரியல்‌ சுட்டி: 
கணினியின்‌ வழக்கமான நேரி 
யல்‌ துறையில்‌ இணைக்கப்‌ 
படும்‌ ஒரு சுட்டுச்‌ சாதனம்‌. 
serial operation தொடர்‌ 
வரிசைச்‌ செயற்பாடு ; தொடர்‌ 
நிலை இயக்கம்‌ : ஒரு சொல்‌ 
லின்‌ இலக்கங்கள்‌ அனைத்தும்‌ 
ஓரே சமயத்தில்‌ அல்லாமல்‌ 
வரிசை முறையில்‌ கையாளப்‌ 
படுகிற கணினிச்‌ செயற்பாடு. 
இது இணைச்‌ செயற்பாடு 
என்பதிலிருந்து வேறுபட்டது. 
serial port : தொடர்வரிசைத்‌ 
துறை; தொடர்நிலைத்‌ துறை; 
வரிசை ; இணைப்பு : ஒரே 
சமயத்தில்‌ ஒரு துண்மி வீதம்‌ 
தரவுகளை ஏற்கவும்‌ அனுப்ப 


i , 


83 


serial port adapter 


வும்‌ பயன்படுத்தப்படும்‌ கணினி 
யின்‌ உட்பாட்டு/வெள்ப்பாட்டுத்‌ 
துறை. பெரும்பாலான சொந்தக்‌ 
கணினிகளில்‌, ஒரு R5-232C 
தொடர்வரிசை இடைமுகப்புத்‌ 
துறை மூலம்‌ தொடர்வரிசைத்‌ 
தரவு செலுத்தப்படுகிறது. 
serial port adapter : நேரியல்‌ 
துறைத்‌ தகவி : நேரியல்‌ துறை 
அமைந்துள்ள, அல்லது தொடர்‌ 
நிலைத்‌ துறையை இன்னொன்‌ 
றாக மாற்றியமைக்கின்ற ஓர்‌ 
இடைமுக அட்டை அல்லது 
சாதனம்‌. 

serial printer : தொடர்வரிசை 
அச்சுப்‌ பொறி; வரிசை அச்சுப்‌ 
பொறி; தொடர்‌ நிலை அச்சுப்‌ 
பொறி; தொடர்‌ அச்சு எந்திரம்‌ : 
ஒற்றைக்‌ கம்பி வழியாக ஒரு 
சமயத்தில்‌ ஒரு துண்மி வீதம்‌ 
கணினியிலிருந்து தகவல்களைப்‌ 
பெறுகிற அச்சடிப்பி. (ஒரு 
எழுத்து, எட்டு துண்மிகளுக்குச்‌ 
சமம்‌). கட்டுப்பாட்டுச்‌ சைகை 
களைப்‌ பரிமாற்றிக்‌ கொள்‌ 
வதற்கு ஒன்று அல்லது அதற்கு 
மேற்பட்ட கூடுதல்‌ கம்பிகள்‌ 
தேவைப்படலாம்‌. இது ஒரே 
சமயத்தில்‌, 600 005 வேகத்தில்‌ 
ஒரு எழுத்தை அச்சடிக்கிறது. 
இது இணை அச்சடிப்பி 
என்பதிலிருந்து வேறுபட்டது. 
serial processing : தொடர்‌ 
வரிசைச்‌ செய்முறைப்படுத்துதல்‌; 


1914 


series circuit 


வரிசைச்‌ செயலாக்கம்‌; தொடர்‌ 
நிலைச்‌ செயலாக்கம்‌ : ஒரு 
கோப்பில்‌ பதிவேடுகளை, 
அவை சேமித்து வைக்கப்‌ பட்ட 
இயல்பான வரிசைமுறையில்‌ 
ஒன்றன்பின்‌ ஒன்றாகப்‌ படித்தல்‌ 
மற்றும்‌/அல்லது எழுதுதல்‌. 
இது இணை செய்முறைப்‌ 
படுத்தல்‌ என்பதிலிருந்து வேறு 
பட்டது. 

serial reading : தொடர்வரிசைப்‌ 
படிப்பு; வரிசைமுறைப்‌ படிப்பு ; 
தொடர்நிலைப்‌ படிப்பு : துளை 
மிட்ட அட்டையிலிருந்து பத்தி 
பத்தியாகப்‌ படித்தல்‌. இது 
இணையாகப்‌ படித்தல்‌ என்‌ 
பதிலிருந்து வேறுபட்டது. 
serial transfer : நேரியல்‌ பரி 
மாற்றம்‌. 

serial transmission : தொடர்‌ 
வரிசை; தொடர்‌ நிலைச்‌ செலுத்‌ 
தம்‌ : தரவுகளை மாற்றம்‌ செய்‌ 
வதற்கான ஒரு முறை. இதில்‌, 
ஓர்‌ எழுத்தினைக்‌ கோர்க்கின்ற 
துண்மிகள்‌ வரிசைமுறையில்‌ 
அனுப்பப்படுகின்றன. இது, 
இணை அனுப்பீடு என்‌ 
பதிலிருந்து வேறுபட்டது. 
521 : தொடர்கள்‌. 

series circuit : வரிசை மின்சுற்று : 
இரண்டு அல்லது மேற்பட்ட 
உள்ளுறுப்புகள்‌ வரிசையாகத்‌ 
தொடுக்கப்பட்ட ஒரு மின்‌ 


serif 


சுற்று. தொடர்‌ மின்சுற்றில்‌ 
ஓவ்வொரு உள்ளுறுப்பு வழி 
யாகவும்‌ மின்னோட்டம்‌ 
(போ) பாயும்‌. ஆனால்‌ மின்‌ 
அழுத்தம்‌ (401806) உள்ளுறுப்பு 
களிடையே ப௫ர்ந்து கொள்ளப்‌ 
படும்‌. 

$f : செரிஃப்‌ : எழுத்துகளில்‌ 
அலங்கார முடிவுகளைக்‌ 
கொண்ட ஓர்‌ எழுத்துரு. இது 
செரிஃப்‌ எழுத்து முகப்பு ஆகும்‌. 
புரவலர்‌ ; பணியகம்‌ ; 
தலைமைக்‌ கணினி : ஓர்‌ 
இணையத்திலுள்ள கணினி. 
இதனைப்‌ பல பயன்பாட்டா 
ளர்கள்‌ பகிர்ந்து கொள்ளலாம்‌. 


server : 


server-based application 
வழங்கன்‌-சார்ந்த பயன்பாடு : 
ஒரு பிணையத்தில்‌ பகிர்ந்து 
கொள்ளப்படும்‌ ஒரு நிரல்‌. 
பிணைய வழங்கனில்‌ சேமிக்கப்‌ 
பட்டிருக்கும்‌. ஒரே நேரத்தில்‌ 
ஒன்றுக்கு மேற்பட்ட கிளை 
யன்கள்‌ அந்நிரலைப்‌ பயன்‌ 
படுத்திக்‌ கொள்ளமுடியும்‌. 
server cluster வழங்கன்‌ 
கொத்து : ஒருங்கிணைந்து ஒற்றை 
அமைப்பாகச்‌ செயல்படும்‌ 
தனித்தனிக்‌ கணினிகளின்‌ குழு 
மம்‌. கிளையனைப்‌ பொறுத்த 
வரை வழங்கள்‌ கொத்து ஓர்‌ 
ஒற்றை வழங்கன்போலவே 
தோற்றமளிக்கும்‌. 


1315 


server push-pull 


server computer : புரவலர்‌ 


கணினி. 


server error : வழங்கன்‌ பிழை : 
பயனாளர்‌ அல்லது கிளையன்‌ 
கணினியின்‌ பிழையாக இல்லா 
மல்‌, வழங்கன்‌ கணினியில்‌ 
ஏற்படும்‌ பிழை காரணமாக, 
ஹெச்டீடீபீ வழியாகக்‌ கேட்கப்‌ 
பட்ட ஒரு தகவலை நிறை 
வேற்றமுடியாமல்‌ இருக்கும்‌ 
நிலை. வழங்கன்‌ பிழைகள்‌, 
5-ல்‌ தொடங்கும்‌ ஹெச்டீடீ பீ- 


யின்‌ பிழைக்‌ குறியிட்டால்‌ 
உணர்த்தப்படும்‌. 
server load தலைமைக்‌ 


கணினி பணியகச்‌ சுமை : ஒரு 
பிணையத்‌ தலைமைக்‌ கணினி 
எத்தனை அணுகுதல்களைப்‌ 
பெறுகிறது என்பதைக்‌ 
கணக்கிடும்‌ அளவு முறை. இது 
பொதுவாக, வினாடிக்கு 
இத்தனை அழைப்புகள்‌ என்ற 
கணக்கில்‌ கணக்கிடப்படுகிறது. 
server push-pull : வழங்கன்‌ 
தள்ளு-இழு கிளையன்‌/ 
வழங்கன்‌ இணைந்த நுட்பங்கள்‌ 
தனித்தனியாக வழங்கன்‌ 
தள்ளல்‌, கிளையன்‌ இழுவை 
என்று வழங்கப்படுகின்றன. 
வழங்கன்‌ தள்ளலில்‌, வழங்கன்‌, 
தகவலை கிளையனுக்குத்‌ தள்ளி 
விடுகிறது. ஆனால்‌ தரவு 
இணைப்பு திறந்த நிலை 


server-side include 


யிலேயே உள்ளது. இதன்‌ 
காரணமாய்‌ தேவையான 
அளவுக்குத்‌ தகவலை உலாவிக்‌ 
குத்‌ தொடர்ந்து அனுப்பிவைக்க 
வழங்களுக்குச்‌ சாத்தியமா 
கிறது. இளையன்‌ இழுவையில்‌ 
வழங்கள்‌,  இளையனுக்குத்‌ 
தகவலைத்‌ தருகிறது; ஆனால்‌ 
தரவு இணைப்பு தொடர்ந்து 
திறந்திருப்பதில்லை. குறிப்‌ 
பிட்ட காலஇடைவெளிக்குப்‌ 
பிறகு மேலும்‌ தரவு அனுப்பும்‌ 
பொருட்டு தரவு இணைப்பை 
மீண்டும்‌ இறக்குமாறு உலாவிக்கு 
வழங்கள்‌ ஒரு ஹெச்டீஎம்‌எல்‌ 
நிரலை அனுப்பி வைக்கும்‌. 
பெரும்பாலும்‌ ஒரு புதிய 
யூஆர்‌ எல்லைத்‌ திறக்கும்‌ போது 
இது நிகழும்‌. 

server-side include : வழங்கன்‌ 
பக்கச்‌ சோப்புகள்‌ : வைய விரி 
வலை ஆவணங்களில்‌ இயங்கு 
நிலையில்‌ உரையைச்‌ சேர்ப்‌ 
பதற்கான ஒரு நுட்பம்‌. இவை 
வழங்கனால்‌ அறிந்து கொள்ளப்‌ 
பட்டு நிறைவேற்றப்படுகின்ற 
தனிச்‌ சிறப்பான கட்டளைக்‌ 
முறிமுறைகளாகும்‌. அந்த 
ஆவணம்‌ உலாவிக்கு அனுப்பி 
வைக்கப்படுவதற்கு முன்னதாக 
ஆவணத்தின்‌ உடல்‌ பகுதியில்‌ 
அக்கட்டளைகளின்‌ விடை 
ேர்க்கப்பட்டுவிடும்‌. எடுத்துக்‌ 
காட்டாக, உலாவிக்கு அனுப்பப்‌ 


1316 


Service Advertising 


படும்‌ ஆவணத்தில்‌, அன்றைய 
தேதி, அப்போதைய நேரத்தை 


முத்திரையிட்டு அனுப்பி 
வைக்கலாம்‌. 
server tier : வழங்கன்‌ அடுக்கு. 


server type : வழங்கன்‌ வகை. 


sce : சேவை : 1. தொழில்‌ 
நுட்ப உதவி அல்லது பிணைய 
வசதி போன்ற வாடிக்கையாளர்‌ 
அடிப்படையிலான அல்லது 
பயனாளர்‌ நோக்கிலான ஒரு 
பணி. 2. நிரலாக்கம்‌ மற்றும்‌ 
மென்பொருள்களில்‌ ஒரு நிரல்‌ 
அல்லது நிரல்கூறு பிற நிரல்‌ 
களுக்கு உதவி செய்தல்‌. பெரும்‌ 
பாலும்‌, வன்பொருளுக்கு 
நெருக்கமான அடிநிலைப்‌ பணி 
களாக இருக்கும்‌. 

Service Advertising Protocol : 
சேவை விளம்பர நெறிமுறை : 
ஒரு பிணையத்திலுள்ள (கோப்பு 
வழங்கள்‌ அல்லது பயன்பாட்டு 
வழங்கன்‌ போன்றவற்றிலுள்ள) 
ஒரு சேவை - வழங்கும்‌ கணுக்‌ 
கணினி, பிணையத்திலுள்ள பிற 
கணுக்களுக்குத்‌ தன்னை அணுக 
முடியும்‌ என அறிவித்தல்‌. ஒரு 
வழங்கன்‌ இயக்கப்படும்போது, 
தனது சேவைகளை விளம்பரப்‌ 
படுத்த இந்த நெறிமுறையைப்‌ 
பயன்படுத்திக்‌ கொள்கின்றது. 
அதே வழங்கன்‌ அகல்நிலைக்கு 
மாறும்போது, இதே நெறி 


service bureau 


முறையைப்‌ பயன்படுத்தித்‌ 
தன்னுடைய சேவைகள்‌ இனி 
கிடைக்காது என்பதை அறிவிக்‌ 
கின்றது. 

service bureau : சேவைக்‌ கழகம்‌; 
பணி அலுவலகம்‌ : மற்ற ஆட்‌ 
களுக்கு அல்லது அமைவனங்‌ 
களுக்குத்‌ தரவு செய்முறைப்‌ 
படுத்துதல்‌ சேவைகள்‌ வழங்கு 
கிற அமைவனம்‌. இது சில 


சமயம்‌ கணினிச்‌ சேவை 
நிறுமம்‌ எனக்‌ கூறப்படுகிறது. 
service contract சேவை 


ஒப்பந்தம்‌; பணி ஒப்பந்தம்‌ : 
கணினி வணிகம்‌, கணினிக்‌ 
கடை, கணினி நிறுமம்‌ போன்ற 
ஒரு கணினிப்‌ பொறியமைவை 
உடனடியாகப்‌ பழுதுபார்த்துக்‌ 
கொடுக்கிற அமைவனத்துடன்‌ 
செய்து கொண்டுள்ள ஒப்பந்தம்‌. 
service programme : சேவைச்‌ 
செயல்‌ முறைகள்‌; சேவை நிரல்‌ 
தொடர்கள்‌ : ஒரு செயற்பாட்டுப்‌ 
பொறியமைவின்‌ கட்டுப்‌ 
பாட்டுச்‌ செயல்முறைகளுக்குத்‌ 
துணைசெய்றெ செயல்முறைகள்‌. 
மொழிபெயர்ப்பாளர்‌, பயன்‌ 
பாட்டு வாலாயம்‌ போன்றவை 
இதற்கு எடுத்துக்காட்டு. 
service provider 

வழங்குநர்‌ சேவையாளர்‌. 


சேவை 


service window : சேவைப்‌ பல 
கணி; பணிச்சாளரம்‌ ஒரு 


1317 


session layer 


பராமரிப்பு உடன்படிக்கையில்‌ 
உள்ளடங்கிய பகல்‌ அல்லது 
இரவின்போதான மணி நேரங்‌ 
கள்‌ "பலகணிக்கு" வெளியே 
அளிக்கப்படும்‌ சேவை இந்த 
உடன்படிக்கையில்‌ அடங்காது. 


58௭0 : செர்வோ ; செயற்பணி : 
மின்‌ எந்திரவியல்‌ சாதனம்‌. 
இது, துல்லியமால தொடக்‌ 
கத்தை அளிப்பதற்குப்‌ பின்‌ 
னூட்டினைப்‌ பயன்படுத்துகிறது. 
நாடா இயக்கியிலுள்ள விசைப்‌ 
பொறி இயக்கம்‌, ஒரு வட்டி 
லுள்ள ஓர்‌ அணுகுகரத்தின்‌ 
இயக்கம்‌ போன்ற செயற்‌ பணி 
களுக்காக நின்று கொள்கிறது. 


servo mechanism பணிச்‌ 
செயல்முறை; சேவை எந்திர 
அமைப்பு; பணி இயக்கமைப்பு : 
பின்னூட்டுக்‌ கட்டுப்பாட்டுப்‌ 
பொறியமைவு. 

session : அமாவுநேரம்‌; அமர்வு : 
ஒரு கணினிப்‌ பொறியமைவு 
இயக்குநர்‌, ஒரு அமர்வில்‌ ஒரு 
முனையத்தில்‌ பணிபுரிகிற கால 
அளவு. 


session layer : அமர்வு அடுக்கு : 
ஐஎஸ்‌ஓ/ஒஎஸ்‌ஐ ஏழு அடுக்கு 
களில்‌ ஐந்தாவது அடுக்கு. தகவல்‌ 
தொடர்பு கொள்ளும்‌ இரண்டு 
சாதனங்களும்‌ கட்டாயம்‌ ஒப்புக்‌ 
கொள்ளக்கூடிய விவரங்களை 
அமர்வு அடுக்கு கையாள்கிறது. 


ww rrr 


set 1318 


56 : பொருத்துதல்‌ ; தொகுதி ; 
குழு : 1. ஓர்‌ இருமச்‌ சிற்றத்தை 
1 நிலையில்‌ வைத்தல்‌; 2. ஒரு 
சேமிப்புச்‌ சாதனத்தை ஒரு 
குறிப்பிட்ட நிலையில்‌ வைத்‌ 
தல்‌. இது பெரும்பாலும்‌ சுழி 
யாக இருக்கும்‌. 3. தொடர்‌ 
புடைய பொருள்களின்‌ ஒரு 
தொகுதி. 4. ஒரு தொடர்புறு 
தரவுத்‌ தளத்தில்‌, பொருள்‌ 
களின்‌ தொகுதி. 5, ஓர்‌ இணை 
யத்தில்‌/படிமுறைத்‌ தரவுத்‌ தள 
உருமாதிரியில்‌, ஒன்றும்‌ பலவு 
மான தொடர்புகள்‌. ஒரு பதிவு 
வகை இன்னொன்றுடன்‌ 
இணைக்கப்பட்டிருக்கு.ம்‌ வழி. 


set block : கணத்‌ தொகுதி : ஒரு 
செயல்முறைக்கு ஒதுக்கப்‌ 
பட்டுள்ள நினைவுப்‌ பதிவு 
களின்‌ அளவைச்‌ சுருக்கமும்‌ 
விரிவாக்கமும்‌ செய்யக்கூடிய 
ஒரு 005 செயற்பணி. 


set, data : தரவுக்‌ கணம்‌. 


set database password : தரவுத்‌ 
தள நுழைசொல்‌ அமை. 


SETL : எஸ்‌இடீஎல்‌ : தொகுதி 
களும்‌, தொடர்புடைய கட்‌ 
டமைப்புகளும்‌ உள்ளடங்கிய 
பதின்முறை எண்மானச்‌ செயல்‌ 
முறைப்படுத்துதலுக்கு வசதி 
செய்து கொடுக்க வடிவமைக்கப்‌ 
பட்ட உயர்நிலை மொழி. 


setup 


set of instructions : நிரல்களின்‌ 
தொகுதி. 
set றார்‌ area : அச்சுப்பரப்பு அமை. 


set theory : கணக்கோட்பாடு : 
பொருள்களின்‌ கணங்கள்‌, 
அவற்றைக்‌ கையாள்வதற்கான 
விதிகள்பற்றிய கணிதம்‌ 
அல்லது தருக்க முறைப்‌ பிரிவு. 
UNION, INTERSECT, COMPLE- 
MENT ஆகியவை இதன்‌ மூன்று 
அடிப்படைச்‌ செயற்பாடுகள்‌. 


அமைப்புகள்‌. 


settling time : நிலைநிற்கும்‌ 
நேரம்‌ : ஒரு வட்டு இயக்கத்‌ 
திலுள்ள படி/எழுது முனை 
ஓரிடத்திலிருந்து இன்னோர்‌ 
இடத்துக்கு நகரும்போது, புதிய 
இடத்தில்‌ நிலைநிறுத்திக்‌ 
கொள்ள எடுத்துக்கொள்ளும்‌ 
நேரம்‌. 


settings : 


set-top box : மேல்நிலைப்‌ 
பெட்டி ; வடத்‌ தொலைக்காட்சி 
சமிக்கைகளை தொலைக்‌ 
காட்சிப்‌ பெட்டியின்‌ உள்ளீட்டு 
சமிக்கைகளாக மாற்றித்தரும்‌ 
ஒரு சாதனம்‌. தொலைக்காட்சி 
மூலமாக வைய விரிவலையில்‌ 
உலாவர இத்தகு மேல்நிலைப்‌ 
பெட்டிகள்‌ பயன்படுகின்றன. 


56(பற : நிறுவுகை; அமைப்பு 
முறை; அமைப்பு; அமைவு : ஒரு 
குறிப்பிட்ட சிக்கலுக்குத்‌ தீர்வு 


setup programme 


காண்பதற்கான தரவுகளின்‌ 
அல்லது சாதனங்களின்‌ அமைப்பு 
முறை. 

- setup programme : நிலைகொள்‌ 
செயல்முறை : ஒரு பொறியமை 
வினை ஒரு குறிப்பிட்ட சூழலுக்‌ 
கேற்ப உருவாக்குகிற மென்‌ 
பொருள்‌. சொந்தக்‌ கணினி 
களில்‌ ஒரு பெரிய சாதன மாற்‌ 
றத்தைச்‌ செயற்பாட்டுப்‌ பொறி 
யமைவுக்குத்‌ தெரிவிப்பதற்கு 
இது பயன்படுத்தப்படுகிறது. 


setup ஊரா) : நிலைகொள்‌ சரம்‌ : 
அச்சடிப்பி போன்ற ஒரு 
சாதனத்தைத்‌ தொடக்கி வைக்‌ 
இற நிரல்களின்‌ தொகுதி. 


setup time : அமைப்பு முறை 
நேரம்‌; அமைப்பு நேரம்‌; நிறுவு 
நேரம்‌ : மற்ற எந்திரச்‌ செயற்‌ 
பாடுகளைக்‌ கணினி இயக்கு 
வதற்கிடையிலான நேரம்‌. 
அதாவது, வட்டுகள்‌ நகரும்‌ 
அட்டைகள்‌, படிவங்கள்‌, பிற 
பொருள்கள்‌ ஆகியவற்றை 
சாதனத்திற்குள்ளேயும்‌ வெளி 
யேயும்‌ மாற்றுவதற்கான நேரம்‌. 


$etபற wரzகா : நிறுவுகை வழி 
காட்டி : மைக்ரோசாஃப்டின்‌ 
விண்டோஸ்‌ இயக்க முறைமை 
யில்‌ ஒரு புதிய மென்பொருளை 
நிறுவிடப்‌ பயனாளருக்கு உத 
விடும்‌ ஒருநிரல்‌. வரிசையாகக்‌ 


கட்டமைக்கப்பட்ட வினாக்கள்‌, 


1319 sfil 


விருப்பத்தேர்வுகள்‌ மூலம்‌ 
படிப்படியாக பயனாளரை 
இட்டுச்‌ செல்லும்‌ ஒரு 
வழிமுறை, 

seven: segment display : ஏழு 
கூறுக்‌ காட்சி : எண்மானக்‌ கடி 
காரங்களில்‌ காணப்படும்‌ பொது 
வான காட்சிமுறை. இது எட்டு 
களின்‌ ஒரு தொடர்‌ போன்று 
தோன்றும்‌ படிப்புமுறைகளை 
யும்‌ குறிக்கும்‌. தனித்தனியாக 
முகவரியிடத்தக்க ஏழுபட்டை 
கள்‌ வரையில்‌ தெரிந்தெடுத்த 
ஒளிர்வு மூலம்‌ ஒவ்வொரு எண்‌ 
அல்லது எழுத்து அமைக்கப்‌ 
படுகிறது. 

ரீ.க.ப5 : ,எஸ்‌எஃப்‌.சிஏ.யுஎஸ்‌ : 
ஓர்‌ இணைய தள முகவரி 
அமெரிக்க நாட்டு, கலிஃபோர்‌ 
னியா மாநிலத்தில்‌ சான்‌ஃபிரான்‌ 
சிஸ்கோவைச்‌ சேர்ந்தது 
என்பதைக்‌ குறிக்கும்‌ பெரும்‌ 
புவிப்பிரிவுக்‌ களப்பெயர்‌. 
$721105 : ஸ்‌ஃபெரிக்ஸ்‌ : வாயு 
மண்டல ஓசைகளைக்‌ குறிக்கும்‌ 
ஒரு சொல்‌. செய்தித்‌ தொடர்புக்‌ 
கம்பியில்‌ எந்த வகையான 
இடையீட்டையும்‌ இது குறிக்‌ 
இறது. 


5411 : எஸ்‌ஃபில்‌ : மெக்கின்‌ 
டோஷ்‌ சிஸ்டம்‌ 7இல்‌ ஒலிக்‌ 
கோப்புகளைக்‌ குறிக்கும்‌ 


கோப்பு வகைப்‌ பெயர்‌. 


டப்ப பப்‌. ட்ட ட்டட்ட்ட்ட்ட்ட்ட்ப்ப்பப்பப்படபபியமவம்‌ 


sg 1320 


shade 


.59 : .எஸ்ஜி ; ஓர்‌ இணைய தள 
முகவரி சிங்கப்பூரைச்‌ சேர்ந்தது 
என்பதைக்‌ குறிக்கும்‌ பெரும்‌ 
புலிப்‌ பிரிவுக்‌ களப்பெயர்‌. 


.5ஏ௱ : .எஸ்ஜிஎம்‌ : தரநிலைப்‌ 
பொதுப்படைக்‌ குறியீட்டு 
மொழி (Standard Generalized 
Markup Language-SGML)wில்‌ 
குறியாக்கம்‌ செய்யப்பட்ட 
கோப்புகளை அடையாளம்‌ 
காட்டும்‌ எம்‌எஸ்‌ டாஸ்‌/விண்‌ 
டோஸ்‌ 3.௨ கோப்பு வகைப்‌ 
பெயர்‌. எம்‌எஸ்‌ டாஸ்‌ மற்றும்‌ 
விண்டோஸ்‌ 3.௨ முறைமை 
களில்‌ கோப்பின்‌ வகைப்‌ பெயர்‌ 
மூன்றெழுத்துகள்‌ மட்டுமே. 
எனவேதான்‌, 50௱।! என்றெ 
வகைப்பெயர்‌ மூன்றெழுத்‌ 
தாகச்‌ சுருக்கப்பட்டு விடுகிறது. 


SGML : எஸ்ஜிஎம்‌எல்‌ : தர 
நிலைப்‌ பொதுப்படைக்‌ குறி 
யீட்டு மொழி எனப்‌ பொருள்‌ 
படும்‌ Standard Generalized 
Markup Language என்ற 
தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 
குறும்பெயர்‌. 1986ஆம்‌ ஆண்டு 
பன்னாட்டுத்‌ தரக்கட்டுப்பாட்டு 
அமைப்பு (150) ஏற்றுக்கொண்ட 
தகவல்‌ மேலாண்மைத்‌ தர வரை 
யறை. பணித்தளம்‌ மற்றும்‌ 
பயன்பாட்டு மென்பொருள்‌ 
சாராத ஆவணங்களை உரு 
வாக்க வழிகோலு கிறது. 
இவற்றின்‌ வடிவாக்கம்‌, சுட்டுக்‌ 


குறிப்பு மற்றும்‌ தொடுப்புத்‌ 
தகவல்கள்‌, பணித்தளம்‌ மாறி 
னாலும்‌ மாறாமல்‌ காப்பாற்றப்‌ 
படுகின்றன. பயனாளர்கள்‌ 
தமது ஆவணங்களின்‌ கட்‌ 
டமைப்பை இலக்கணப்‌ போக்‌ 
கிலான நுட்பத்துடன்‌ வடி 
வமைக்க உதவுறெது. 


5h : .எஸ்ஹெச்‌ : ஒர்‌ இணைய 
தள செயின்ட்‌ 
ஹெலினா நாட்டைச்‌ சேர்ந்தது 
என்பதைச்‌ குறிக்கும்‌ பெரும்‌ 
புவிப்பிரிவுக்‌ களப்பெயர்‌. 


முகவரி 


SHA : எஸ்ஹெச்‌ஏ : பாதுகாப்‌ 
பான கூறுநிலைப்‌ படி.முறைத்‌ 
தருக்கம்‌ எனப்‌ பொருள்படும்‌ 
Secure Hash Algorithm என்ற 
தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 
குறும்பெயர்‌. செய்தி அல்லது 
தரவுக்‌ கோப்பினை உருவகிக்க 
160 துண்மி (பிட்‌) குறிமுறை 
யில்‌ கணக்கிடும்‌ நுட்பம்‌. 
செய்திச்‌ சுருக்கம்‌ என்றும்‌ கூறப்‌ 
படும்‌. அனுப்புபவரே எஸ்‌ 
ஹெச்‌ஏ-யைப்‌ பயன்படுத்து 
கிறார்‌. செய்தியைப்‌ பெறுபவர்‌ 


இலக்கமுறை ஒப்பத்தைச்‌ 
சரிபார்க்க இதனைப்‌ பயன்‌ 
படுத்துகிறார்‌. 


shade : கருமைச்‌ சாயல்‌; நிழல்‌ : 
கணினி வரைகலையில்‌, தூய 
வண்ணத்துடன்‌ கலக்கப்படும்‌ 


கருமை நிறத்தின்‌ அளவு. 


shade of grey 


shade of grey 
சாயல்‌. 


: சாம்பல்‌ நிறச்‌ 


shading symbols : நிழல்‌ குறி 
யீடுகள்‌ : தொகுதி வரைகலை 
எழுத்துகள்‌. சில கணினி 
வரைகலைகளில்‌ உள்ளமைந்த 
எழுத்துத்‌ தொகுதிகளின்‌ ஒரு 
பகுதி. இவை, வேறுபட்ட 
புள்ளிச்‌ செறிவுகளை அளித்து 
மாறுபட்ட நிழற்‌ சாயல்களின்‌ 
தோற்றத்தைக்‌ கொடுக்கிறது. 
shadow : நிழல்‌. 


shadow mask ; நிழல்‌ முகமூடி : 
ஒரு வண்ண CRT-இன்‌ பார்‌ 
வைக்‌ கண்ணாடியின்‌ பின்னால்‌ 
.ஓட்டிக்‌ கொண்டிருக்கிற துளை 
கள்‌ கொண்ட திரை. இந்தத்‌ 
துளைகளின்‌ வழியாக எலெக்ட்‌ 
ரான்‌ கற்றை பாஸ்‌ஃபோர்‌ 
புள்ளிகளை நோக்கிப்‌ பாய்ச்சப்‌ 
படுகிறது. 

shadow memory நிழல்‌ 
நினைவகம்‌ சில -860%86 
செயலிக்‌ கணினிகளில்‌, கணினி 
யின்‌ இயக்கத்தைத்‌ தொடங்கும்‌ 
போது முறைமையின்‌ ரோம்‌ 
பயாஸ்‌ நிரல்கூறுகளை, ரேம்‌ 
நினைவகத்தில்‌ பயன்படுத்தப்‌ 
படாத பகுதியில்‌ பதிவுசெய்ய, 
பயாஸ்‌ நடைமுறைப்படுத்தும்‌ 


ஒரு நுட்பம்‌. இவ்வாறு 
நகலெடுத்து வைப்பதால்‌ 
கணினியின்‌ செயல்திறன்‌ 


1321 


Shannon, Claude E. 


கூடுறெது. பயாஸ்‌ நிரல்‌ 
கூறுகளை பயாஸில்‌ சென்று 
தேடாமல்‌, நினைவகத்திலுள்ள 
நிழல்‌ நகல்களில்‌ எடுத்துக்‌ 
கொள்ளும்‌. நிழல்‌ ரேம்‌, நிழல்‌ 
ரோம்‌ என்றும்‌ கூறுவர்‌. 


shadow printer : நிழல்‌ அச்சுப்‌ 


பொறி. 

shadow printing : நிழல்‌ அச்‌ 
சடிப்பு; நிழல்‌ அச்சு முறை : 
அச்சுத்‌ தலைப்பினை அதன்‌ 
முந்திய நிலையான 1/120 
அங்குலத்திற்குள்‌ அடக்கி பரும 
எழுத்தாக அச்சடித்தல்‌. முதல்‌ 
அச்சடிப்புக்கும்மேல்‌ அச்‌ 
சடிப்புக்குமிடையில்‌ சிறிதளவு 
பிழையான பதிவு மூலம்‌ பரும 
எழுத்து உண்டாகிறது. இது 
பன்முக அச்சடிப்பிலிருந்து 
வேறுபட்டது. 

shadow RAM : நிழல்‌ ரேம்‌ : ராம்‌ 
பொதுவாக RO சிப்புகளினால்‌ 
கையாளப்படுகிற செயற்பணி 
களை மேற்கொள்ளப்‌ பயன்‌ 
படுத்தப்படுறெ ஒரு RAM-இன்‌ 
பகுதி. ROM-ஜவிட RAM விரை 
வாகச்‌ செயற்படுவதால்‌, செய்‌ 
முறைப்படுத்தும்‌ நேரத்தை 
மிச்சப்படுத்துகிறது. கட்டுப்‌ 
பாட்டையும்‌ மேம்படுத்துகிறது. 
Shannon, Claude 8. : ஷான்‌ 
னோன்‌, கிளாட்‌ இ : பூலியன்‌ 
இயற்கணிதம்‌, குழூஉக்குறிக்‌ 


rr மைய வைவையை 


shape 


கலை, கணினிச்‌ சுற்று வழிகள்‌ 
ஆகியவற்றுக்கும்‌, செய்தித்‌ 
தொடர்புகளுக்கும்‌ தமது தரவு 
. கணிதக்‌ கோட்பாட்டின்‌ மூலம்‌ 
அருந்தொண்டு புரிந்தவர்‌. 
shape : வடிவம்‌. 

share : பங்கமைப்பு ; பங்கு : 
நடுத்தர மற்றும்‌ பேரளவு தரவு 
செய்முறைப்படுத்தும்‌ பொறி 
யமைவுகளைப்‌ பயன்படுத்து 
வோரின்‌ அமைவனம்‌. 


shared DASD : பகிர்மான டிஏ 
எஸ்டி : தனியொரு தரவு மையத்‌ 
தினுள்‌ உள்ள, இரண்டு அல்லது 
அவற்றுக்கு மேற்பட்ட கணினி 
கள்‌ மூலம்‌ அணுகக்கூடிய 
வட்டு அமைப்புமுறை. சொந்தக்‌ 
கணினி இணையங்களில்‌ 
பகிர்ந்து கொள்ளப்படுகிற 
வட்டுகள்‌, கோப்பு புரவலர்கள்‌ 
அல்லது தரவுத்‌ தள புரவலர்கள்‌ 
எனப்படும்‌. 

shared file : பகிர்மானக்‌ கோப்பு; 
பங்கிடும்‌ கோப்பு; பகிர்கோப்பு: 
இரண்டு பொறியமைவுகளினால்‌ 
ஒரே சமயத்தில்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ நேரடி அணுகுச்‌ சாதனம்‌. 
இது இரு கணினிப்‌ பொறி 
யமைவுகளை இணைக்கிறது. 
shared [0102 : பகிர்வுக்‌ கோப்‌ 
புறை ஒரு பிணையத்தில்‌ 
இணைக்கப்பட்ட மேக்சிஸ்டம்‌ 
6.0 அல்லது பின்வந்த இயக்க 


1322 


shared printer 


முறைமையில்‌ செயல்படும்‌ ஒரு 
மெக்கின்டோஷ்‌ கணினியில்‌, 
ஒரு பயனாளர்‌ பிணையத்தின்‌ 
பிற பயனாளர்களுக்கு அணுக 
அனுமதி வழங்கக்கூடிய ஒரு 
கோப்புறை. ஒரு பீசியில்‌ 
வழங்கப்படும்‌ நெட்வொர்க்‌ 
கோப்பகம்‌ (Network Directory) 
என்பதோடு ஒத்தது. 


shared logic : பகிர்வுத்‌ தருக்கம்‌ : 
ஒரு செயல்பாட்டை நடை 
முறைப்படுத்த ஒன்றுக்கு மேற்‌ 
பட்ட மின்சுற்றுகள்‌ அல்லது 
மென்பொருள்‌ நிரல்கூறுகளைப்‌ 
பயன்படுத்துதல்‌. 


shared memory : பகிர்வு நினை 
வகம்‌ : 1. ஒரு பல்பணிச்‌ சூழ 
லில்‌ ஒன்றுக்கு மேற்பட்ட 
நிரல்கள்‌ அணுகுகின்ற நினை 
வகம்‌. 8. இணைநிலைச்‌ செயலி 
கள்‌ கொண்ட கணினி அமைப்பு 
களில்‌ தகவல்‌ பரிமாறிக்‌ 
கொள்ளப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
நினைவகப்பகுதி. 


shared printer : பகிர்வு அச்சுப்‌ 
பொறி : ஒன்றுக்கு மேற்பட்ட 
கணினிகள்‌ பயன்படுத்திக்‌ 
கொள்ளக்கூடிய அச்சுப்பொறி. 
பிணையத்தில்‌ இணைக்கப்‌ 
படும்‌ அச்சுப்பொறியும்‌ இவ்‌ 
வாறு ஒன்றுக்கு மேற்பட்ட 
கணினிகளால்‌ பயன்படுத்திக்‌ 
கொள்ளப்படும்‌. 


shared resource 


shared resource : பகிர்வு வளம்‌ : 
1. ஒன்றுக்கு மேற்பட்ட சாத 
னங்கள்‌ அல்லது நிரல்களால்‌ 
பயன்படுத்திக்‌ கொள்ளப்படும்‌ 
ஒரு சாதனம்‌ அல்லது தரவு 
அல்ல்து நிரல்‌. 2. விண்டோஸ்‌ 
என்டி யில்‌ பிணையப்‌ பயனாளர்‌ 
கள்‌ அணுகுவதற்குரிய கோப்‌ 
பகங்கள்‌, கோப்புகள்‌, அச்சுப்‌ 
பொறிகள்‌ போன்ற வளங்கள்‌. 
shareware பகிரவு மென்‌ 
பொருள்‌ : “வாங்கும்முன்‌ பயன்‌ 
படுத்திப்‌ பார்‌” என்ற அடிப்‌ 
படையில்‌ வினியோகிக்கப்படு 
கின்ற பதிப்புரிமை பெற்ற 
மென்பொருள்‌. பரிசோதனை 
காலத்துக்கு அப்பாலும்‌ ௮ம்‌ 
மென்பொருளைப்‌ பயன்படுத்‌ 
தும்‌ பயனாளர்கள்‌, அதனை உரு 
வாக்கியவருக்கு ஒரு சிறிய 
தொகையை அனுப்பும்படி 
கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்‌. 
shareware and freeware : பகிர்வு 
மென்பொருள்‌ - இலவச மென்‌ 
பொருள்‌. 

shareware centre : பகிர்வு மென்‌ 
பொருள்‌ மையம்‌; பங்கீட்டு 
மென்பொருள்‌ மையம்‌. 

sharing resources ': வளங்‌ 
களைப்‌ பகிர்ந்து கொள்ளுதல்‌. 
காலப்‌ பகிர்வு. 
sharpness : கூர்மை : ஒரு 
காட்சிச்‌ சாதனம்‌ எண்மான 


sharing, time : 


1323 


shelfware 


வரைவி, அச்சுப்பொறி, சுருள்‌ 
பதிப்பி போன்றவற்றில்‌ 
உண்டாகும்‌ உருக்‌ காட்சிகளின்‌ 
தெளிவும்‌ தரமும்‌. 

sheet : தாள்‌. 


sheet, coding : குறிமுறைத்‌ தாள்‌. 
sheet-fed scanner : தாள்‌ செருகு 
வருடுபொறி : இவ்வகை வருடு 
பொறிகளில்‌ ஒரு நேரத்தில்‌ 
ஒற்றைத்தாள்‌ உள்ளிழுக்கப்‌ 
பட்டு, நிலைத்திருக்கும்‌ வருடு 
பொறியமைவின்மீது நகரும்‌ 
போது பட/உரைத்‌ தரவு பதியப்‌ 
பட்டுவிடும்‌. பல பக்கங்கள்‌ 
உள்ள ஆவணங்களை தானாகவே 
தொடர்ச்சியாக வருடியெடுக்‌ 
கும்‌ வசதி இவ்வகை வருடு 
பொறிகளில்‌ உண்டு. 

sheet feeder : தாள்‌ ஊட்டி; தாள்‌ 
தள்ளி : ஓர்‌ அச்சுப்பொறியுடன்‌ 
இணைக்கப்படும்‌ ஒரு சாதனம்‌. 
இது, காகிதத்‌ தாள்களை அல்லது 
உறைகளை ஒவ்வொன்றாக 
தானாகவே உட்செல்லும்‌ வகை 
யில்‌ வடிவமைக்கப்பட்டிருக்‌ 
கும்‌. இது பெரும்பாலும்‌ அச்சுப்‌ 
பொறியின்‌ அழுத்தத்‌ தகட்டுப்‌ 
பாளத்தில்‌ அமைந்திருக்கும்‌. 
இதனை அச்சுப்பொறி எந்திர 
முறையிலோ மின்னியல்‌ 
முறையிலோ இயக்குகிறது. 
shelfware : மாடப்‌ பொருள்கள்‌ : 
ஒரு வணிகரின்‌ காட்சி மாடத்தில்‌ 


அ அ அ அ அ அப பபப டயம்‌ 


shell 


உள்ள அல்லது வாடிக்கையாளர்‌ 
பயன்படுத்தாத பொருள்கள்‌. 


shell : உறைபொதி : ஒரு 
செயல்முறையின்‌ புறஉறை 
பொதி. இது பயன்படுத்து 
வோர்க்கு இடைமுகப்பினை 
அல்லது கணினிக்கு நிரல்‌ பிறப்‌ 
பிப்பதற்கான வழிமுறையினை 
அளிக்கிறது. உறைபொதிகள்‌ 
என்பவை யூனிக்ஸ்‌, டோஸ்‌ 
போன்ற நிரலினால்‌ செயற்‌ 
படும்‌ பொறியமைவுகளுக்காக 


உருவாக்கப்பட்ட கூடுதல்‌ 
செயல்முறைகள்‌ ஆகும்‌. இது 
பொறியமைவினை எளிதாக 


இயக்குவதற்கான நிரல்‌ தொகுதி 
யால்‌ இயங்கும்‌ இடைமுகப்‌ 
பினை வழங்குகிறது. 005 4.0, 
5.0 ஆகியவை சொந்த உறை 
பொதிகளுடன்‌ வருகின்றன. 


shell account : செயல்தளக்‌ 
கணக்கு : கட்டளைவரி இடை 
முகம்‌ மூலமாக சேவையாளரின்‌ 
கணினியில்‌ இயக்கமுறைமைக்‌ 
கட்டளைகளை இயக்கப்‌ பய 
னாளருக்கு அனுமதி அளிக்கும்‌ 
ஒரு கணினிச்‌ சேவை. பெரும்‌ 
பாலும்‌ ஏதேனும்‌ ஒரு யூனிக்ஸ்‌ 
செயல்தளமாக இருக்கும்‌. வரை 
கலைப்‌ பயனாளர்‌ இடைமுகம்‌ 
(பே! வழியாக இணையத்தில்‌ 
உலாவர இதில்‌ வசதியில்லை. 
இணைய வசதிகள்‌ அனைத்துமே 
எழுத்து உரை அடிப்படை 


1324 


shift 


யிலான கருவிகள்‌ மூலமே பெற 
முடியும்‌. இணையத்தில்‌ உலாவ 
லின்ஸ்க்‌ (பஸ) என்னும்‌ உலாவி 
யும்‌, பைன்‌ (றா) என்னும்‌ 
மின்னஞ்சல்‌ மென்பொருளும்‌ 
பெரும்பாலும்‌ பயன்படுத்தப்‌ 
படுகின்றன. 


shell out : உறைபொதி வெளிப்‌ 
பாடு : ஒரு பயன்பாட்டினை தற்‌ 
காலிகமாக வெளிப்படுத்தி 
செயல்முறைப்‌ பொறியமை 
வினுள்‌ மீண்டும்‌ செலுத்து 
வதற்கு ஒரு செயற்பணியைச்‌ 
செய்து முடித்துவிட்டு மீண்டும்‌ 
பயன்பாட்டுக்குள்‌ செலுத்தி 
விடுதல்‌ வேண்டும்‌. 

shell sort: ஷெல்‌ பிரிப்பு ; 
வரிசைப்படுத்தும்‌ முறை : எண்‌ 
களை அல்லது ஆல்‌ஃபா எண்‌ 
மானத்‌ தரவுகளைப்‌ பிரிப்‌ 
பதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
முறை. இந்த முறையைக்‌ 
கண்டுபிடித்தவர்‌ டோனால்ட்‌ 
ஷெல்‌ என்பவர்‌. அவர்‌ பெய 
ரால்‌ இந்தப்‌ பெயர்‌ பெற்றது. 
இது குமிழ்‌ பிரிப்பைவிடத்‌ 
திறமையானது. 

shielding : காப்பிடல்‌ : கவச 
மிடல்‌ : மின்னியல்‌ அல்லது 
காந்தவியல்‌ ஓசைகளுக்கு 
எதிராகக்‌ காப்பிடுதல்‌. 

8/7 : நகர்த்தி; நகர்த்தல்‌ : ஓர்‌ 
அலகிலுள்ள எழுத்துகளை 


shift, arithmetical 


1325 


short card 


அல்லது தகவல்களைப்‌ பத்தி 
வாரியாக இடமாக அல்லது வல 
மாக நகர்த்துவதற்கான கருவி. 
shift, arithmetical : கணக்கியல்‌ 
பெயர்வு. 

shift-click : மாற்றி இயக்கு ; 
நகர்த்தி இயக்கு : விசைப்‌ பல 
கையில்‌ மாற்று விரற்கட்‌ 
டையை அழுத்துகையில்‌, நுண்‌ 
பொறிப்‌ பொத்தானை 'கிளிக்‌' 
செய்தல்‌ (சொடுக்குதல்‌]). 

shift key : மாற்று விசை; மாற்றுச்‌ 
சாவி : கணினி விசைப்பலகை 
மேலுள்ள விரற்கட்டை விசை. 
இதை அழுத்தும்போது 8ழ்‌ 
வரிசை எழுத்துகளுக்குப்‌ பதிலாக 
தலையெழுத்தை அழுத்துவது 
டன்‌ சில சிறப்பு எழுத்துகளை 
யும்‌ அச்சிடும்‌. பல விசைப்‌ 
பலகைகளில்‌ மாற்றுப்‌ 
பூட்டாகப்‌ பயன்படுகிறது. 8ழ்‌ 
நிலை எழுத்துக்கு வரவேண்டு 
மென்றால்‌ மீண்டும்‌ அழுத்த 
வேண்டும்‌. 

shift, logical : தருக்கப்‌ பெயர்வு. 


shift register : மாற்றுப்‌ பணிப்‌ 
பதிவகம்‌ : இருமக்‌ குறியீடுகளை 
(துண்மிகள்‌) சேமித்து வைக்றெ 
ஒன்றோடொன்று இணைக்கப்‌ 
பட்ட தொடர்களைக்‌ கொண்ட 
ஒரு பதிவகம்‌. இது துண்மி 
களை இடமும்‌ வலமும்‌ மாற்று 
வதற்கு உதவுகிறது. இரும 


மற்றும்‌ தசம எண்மான முறை 
கள்‌ இடநிலைக்‌ குறியீட்டினை 
(இடதுகோடிநிலை மிக 
உயர்ந்த மதிப்புடையது) 
கொண்டிருக்கின்றன. எடுத்துக்‌ 
காட்டாக 777123777 என்பதில்‌ 
இடப்‌ பக்கம்‌ உள்ள ஏழுகள்‌ 
வலப்பக்க ஏழுகளைவிட அதிக 
மதிப்புடையவை. இரும எண்‌ 
குறியீட்டில்‌ வலப்பக்கம்‌ 
நகர்வது இரண்டால்‌ வகுப்‌ 
பதற்கு இணையானது. பதின்ம 
எண்ணில்‌ வலப்பக்கம்‌ நகர்வது 
பத்தால்‌ வகுப்பதாகும்‌. இருமக்‌ 
கணிதத்திற்கு மாற்றுப்‌ பணிப்‌ 


பதிவகத்தைச்‌ செய்முறைப்‌ 
படுத்துவோர்‌ பயன்படுத்து 
கின்றனர்‌. 


Shockley, William Bradford : 
ஷாக்கெலி வில்லியம்‌ பிராட்‌ 
போர்ட்‌ : பெல்‌ ஆய்வுக்கூட 
விஞ்ஞானி. இவர்‌ வால்ட்டர்‌ 
பிராட்டன்‌, ஜான்‌ பார்டீன்‌ 
ஆகியோருடன்‌ சேர்ந்து காந்தக்‌ 
குமிழ்‌ நினைவகத்தைக்‌ கண்டு 
பிடிக்க உதவியாக இருந்த மின்‌ 
மப்பெருக்கியைக்‌ (டிரான்‌ 
சிஸ்டர்‌) கண்டுபிடித்தார்‌. 

short : சிறு முழு எண்‌; சி, சி**, 
சிர்‌, ஜாவா மொழிகளில்‌ கையா 
ளப்படும்‌ தரவினம்‌. 

short card : குறுகல்‌ அட்டை : 
சொந்தக்‌ கணினியில்‌ செருகக்‌ 
கூடிய அச்சிட்ட சுற்று வழிப்‌ 


shortcut 


1326 


short-haul 


குறுகல்‌ அட்டை 


பலகை. இது முழு வடிவளவு 
பலகையைவிட பாதியளவு நீள 
முடையதாகும்‌. 

shortcut : குறுவழி : விண்‌ 
டோஸ்‌ 95/98இல்‌ பெரும்‌ 
பாலும்‌ முகப்புப்‌ பக்கத்தில்‌ 
இருக்கும்‌ ஒரு சின்னம்‌. இதன்‌ 
மீது பயனாளர்‌ இரட்டைச்‌ 
சொடுக்கிட்டு ஒரு நிரலையோ, 
ஒர்‌ ஆவணத்தையோ, ஒரு தரவு 
கோப்பையோ, ஒரு வலைப்‌ 
பக்கத்தையோ 
அணுகமுடியும்‌. பிற கோப்புறை 
களிலும்‌ இத்தகைய குறுவழி 
களை உருவாக்கிக்கொள்ள 


முடியும்‌. 


உடனடியாக 


shortcut key : குறுவழி விசை. 


shorter wave length : குறைந்த 
அலை நீளம்‌. 


shortest operating time 

குறுகிய செயற்பாட்டு நேரம்‌; 
மிகக்‌ குறைந்த இயக்க நேரம்‌; 
சிறும இயக்க நேரம்‌ : கணினி 
யில்‌ மிகக்குறுகிய காலத்தை 
எடுத்துக்கொள்ளும்‌ அட்ட 
வணைப்படுத்திய பணிகளுக்‌ 
கான திட்டமிட்ட நடைமுறை. 


short-haul : குறைதொலைவு : 
20 மைல்களுக்கும்‌ குறைவான 
தொலைவுக்கு ஒரு தகவல்‌ 
தொடர்புத்‌ தடத்தில்‌, ஒரு 


short-haul modem 


தகவல்‌ தொடர்புச்‌ சாதனம்‌ 
சமிக்கைகளை அனுப்புதல்‌. 


short-haul modem : குறுகிய 
இழுவை மோடெம்‌ : செய்தித்‌ 
தொடர்களில்‌, ஒரு மைல்‌ தூரம்‌ 
வரை சைகைகளை அனுப்புகிற 
சாதனம்‌. 


shout : கூவு; சத்தமிடு; அழுத்த 
மாய்ச்‌ சொல்‌; உரத்துச்‌ சொல்‌ : 
மின்னஞ்சல்‌ அல்லது செய்திக்‌ 
குழு கட்டுரைகளில்‌ அழுத்த 
மாய்ச்‌ சொல்ல விரும்பும்‌ 
கருத்துகளை அனைத்தும்‌ 
பெரிய எழுத்தில்‌ தெரிவிப்பது. 
மிகையான சத்தமிடல்‌ வலைப்‌ 
பண்பாட்டுக்கு எதிரானதாகக்‌ 
கருதப்படுகிறது. இரண்டு 
நட்சத்திரக்‌ குறிகளுக்கிடையில்‌ 
அல்லது இரண்டு அடிக்கறு 
(பா92150016)களுக்கிடையில்‌ 
குறிப்பிடுவதன்‌ மூலம்‌ கருத்து 
களை உரத்துச்‌ சொல்லலாம்‌. 

shovelware வாரியிடு 
பொருள்கள்‌; அள்ளித்தரு 
பொருள்கள்‌ : இணையத்தில்‌ 
இலவசமாக அல்லது மிகக்‌ 
குறைந்த விலைக்குக்‌ கிடைக்‌ 
இன்ற மென்பொருள்கள்‌, 
பகிர்வு மென்பொருள்களை ஒரு 
குறுவட்டில்‌ (சிடிரோம்‌ வட்டு) 
பதிவு செய்து விற்பது. 
இவற்றில்‌ பெரும்பாலும்‌ வரை 
கலைப்‌ படிமங்கள்‌, உரைப்‌ 


1927 


SHRDLU 


பகுதிகள்‌, சிறுசிறு பயன்கூறு 
கள்‌ அல்லது பிற தரவுகள்‌ 
இடம்‌ பெறுவதுண்டு. 


show auditing toolbar : தணிக்‌ 
கைக்‌ கருவிப்பட்டை காண்பி. 


show clock : கடிகாரம்‌ காண்பி. 
show log : பதிகை காண்பி. 


show small icons in start menu : 
தொடக்கப்பட்டியில்‌ சிறுசின்னங்‌ 
களைக்‌ காண்பி. 

show sounds ஒலியைக்‌ 
காட்டு : விண்டோஸ்‌ 95/98 
இயக்க முறைமைகளில்‌ காது 
கேளாதோருக்கு அல்லது 
இரைச்சலான தொழில்‌ கூடங்‌ 
களில்‌ பணிபுரிபவருக்கென 
அமைந்துள்ள வசதி. பயனாள 


ரின்‌ கவனத்தைக்கவர சில 


பயன்பாட்டு நிரல்களில்‌ ஓலி 
யெழுப்புமாறு அமைத்திருப்‌ 
பர்‌. அவ்வாறு ஒலி எழுப்பப்‌ 
படும்போதெல்லாம்‌ கண்ணில்‌ 
படும்படியாக ஒரு செய்திக்‌ 
குறிப்பைத்‌ திரையில்‌ காட்சிப்‌ 
படுத்துமாறு கட்டளை யிட 
வசதியுள்ளது. 

SHROLU : எஸ்‌எச்‌ஆர்டிஎல்யூ; 
ஸ்ரட்லு : முதலாவது இயற்கை 
யான மொழிச்‌ செயல்முறை. 
இது, சொற்றொடர்பு, சொற்‌ 
பொருள்‌ பகுப்பாய்வினை 


அ அ அ அ அப பபபல 


shrink-wrapped 

உலகியல்‌ அறிவுடன்‌ 
ஒருங்கிணைக்கிறது. 
shrink-wrapped முடித்துக்‌ 


கட்டியது : வணிக முறையில்‌ 
வினியோகம்‌ செய்யத்‌ தயாராக 
பெட்டியில்‌ போட்டு முத்திரை 
யிடப்பட்டு விற்பனைக்கு 
வினியோகிக்கத்‌ தயாராய்‌ 
இருக்கும்‌ பொருள்‌. பெரும்‌ 
பாலும்‌, பீட்டா பதிப்பினை 
இவ்வாறு அழைப்பதில்லை. 
முடிக்கப்பட்ட இறுதிப்‌ பதிப்‌ 
பிற்கே இவ்வடைமொழி பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 


shrink wrapped software : 
குறுக்கப்‌ பொதிவு மென்‌ 
பொருள்‌ : சேமிப்பில்‌ வாங்கிய 
மென்பொருள்‌. பரவலாக 
ஆதரவு பெற்றுள்ள ஒரு தர 
அளவு மேடை. 


SHTML : எஸ்ஹெச்டீஎம்‌எல்‌ : 
வழங்கள்‌ கூறாக்கும்‌ ஹெச்டீ 
எம்‌எல்‌ என்று பொருள்படும்‌ 
Server-parted HTML என்பதன்‌ 
சுருக்கம்‌. வழங்கன்‌ கணினி 
யால்‌ நிறைவேற்றப்படுகின்ற 
கட்டளைகள்‌ உட்பொதிந்த 
மீவுரைக்‌ குறியிடு மொழி (Hyper 
Text Markup Language)யில்‌ 
அமைந்த உரை. எஸ்ஹெச்டீ 
எம்‌எல்‌ ஆவணங்களை 
வழங்கன்‌ முழுமையாகப்‌ 
படித்துக்‌ கூறாக்கி மாறுதல்‌ 


1328 SI 


செய்து உலாவிக்கு அனுப்பி 
வைக்கும்‌. 

S-HTTP : எஸ்‌-ஹெசடீடீபீ : 
பாதுகாப்பான மீவுரைப்‌ 
பரிமாற்ற நெறிமுறை என்று 
பொருள்படும்‌ Secure Hypertext 
Transfer Protocol 
தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 
குறும்பெயர்‌. பல்வேறு மறை 
யாக்கம்‌ மற்றும்‌ ஓப்புச்சான்று 
முறைகளை ஏற்பதாகும்‌. 
அனைத்துப்‌ பரிமாற்றங்களை 
யும்‌ முனைக்குமுனை பாது 
காப்பாக வைத்துக்கொள்ளவும்‌ 
பரிந்துரை செய்யப்பட்டுள்ள 
ஹெச்டீடீபீயின்‌ நீட்டிப்பு நெறி 
முறையாகும்‌. 


shutdown : நிறுத்து; முடித்து 
வை : தரவு இழப்பு எதுவும்‌ 
நேராவகையில்‌ ஒரு நிரலையோ, 
இயக்க முறைமையையோ 


முடிவுக்குக்‌ கொண்டு வருதல்‌. 
shut off : நிறுத்துக. 

5 : .எஸ்ஐ : ஒர்‌ இணைய தள 
முகவரி ஸ்லோவானிய 
நாட்டைச்‌ சேர்ந்தது என்பதைக்‌ 
குறிக்கும்‌ பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ 
களப்பெயர்‌. 


என்ற 


5! : எஸ்‌: systems International 
என்பதன்‌ குறும்பெயர்‌. உலகள 
வில்‌ பன்னாட்டு மெட்ரிக்‌ 
முறையின்‌ செந்தரம்‌. 


sibling 


516119 : உடன்பிறப்பு : ஒரு 
மரவுரு தரவுக்‌ கட்டமைப்பில்‌ 
ஒரே மூதாதையரிடமிருந்து 
கிளைத்த கணுக்கள்‌. 


(A) 
இடு 
09 


8, C ஆகியவை உடன்‌ பிறப்புகள்‌ 
D, E, ஆகியவை உடன்பிறப்புகள்‌ 
5ரபூbaா : பக்கக்கற்றை; ஓரக்‌ 
கற்றை பண்பேற்றப்பட்ட 
சுமப்பி அலைக்கற்றையின்‌ மேற்‌ 
பகுதி அல்லது அடிப்பகுதி. 
இருபகுதிகளும்‌ வெவ்வேறு 
தகவலைச்‌ சுமந்து செல்லுமாறு 
செய்யமுடியும்‌. இதன்‌ காரண 
மாய்‌ ஒற்றைத்‌ தடத்தில்‌ 
இரண்டு மடங்கு தகவலைச்‌ 
சுமந்து செல்ல முடியும்‌. 
$iிebar : பக்கப்‌ பட்டை; ஓரப்‌ 
பட்டை ஓர்‌ ஆவணத்தில்‌ 
முதன்மையான உரைப்பகுதிக்கு 
பக்கவாட்டில்‌ இடம்பெறும்‌ 
உரைத்‌ தொகுதி. பெரும்பாலும்‌ 
ஒரு வரைகலைப்‌ படம்‌ 
அல்லது கரை மூலம்‌ பிரிக்கப்‌ 
பட்டிருக்கும்‌. 

கபebard : பக்கக்‌ கவசம்‌ : ஓர்‌ 
ஆவணத்தின்‌ முக்கிய வாசகப்‌ 


1329 


Sidekick 


பகுதியின்‌ பக்கத்தில்‌ வைக்கப்‌ 
பட்டுள்ள ஒரு வாசகத்‌ தொகுதி 
அல்லது ஒரு வரைகலைப்‌ 
பிம்பம்‌. 

sided, double : இருபக்க. 
sided, single : ஒருபக்க. 


side effect : பக்க விளைவு : ஒரு 
நடைமுறையில்‌ அடிப்படை 


விளைவுடன்கூட ஏற்படும்‌ 
பக்கவிளைவு. 
5106 head : பக்கத்‌ தலைப்பு; 


ஓரத்தலைப்பு : ஒர்‌ அச்சு ஆவணத்‌ 
தின்‌ இடப்புற ஓரப்‌ பகுதியில்‌ 
(ஈசாஏiற) உரையின்‌ உடல்பகுதி 
யின்‌ மேற்பகுதியோடு கிடை 
மட்ட சரமைவாக இருக்கும்‌ 
தலைப்பு. உரைப்பகுதிக்கு 
செங்குத்துச்‌ ரேமைவாக இருப்‌ 
பது இயல்பான தலைப்பாகும்‌. 


sidekick : சைடுகிக்‌ : போர்‌ 
லண்ட்‌ தயாரித்துள்ள சொந்தக்‌ 
கணினிக்கான மேசைப்‌ பயன்‌ 
பாட்டுச்‌ செயல்முறை. 1984இல்‌ 
புகுத்தப்பட்டது. இது, சொந்தக்‌ 
கணினிக்கான முதலாவது 
"பாப்பப்‌" (TSR) செயல்முறை 
யாகும்‌. இதில்‌ ஒரு கணிப்பி, 
வேர்ல்ட்ஸ்டார்‌ இணக்க 
முடைய குறிப்பேடு, நியமன 
நாட்குறிப்பு, தொலைபேசிச்‌ 
சுழற்சி, 48 அட்டவணை 
ஆகியவை அடங்கியுள்ளன. 


84 


Sieve of Eratosthenes 


Sieve of Eratosthenes : ஏரட்‌ 
டோஸ்தீன்ஸின்‌ சல்லடை : பகா 
எண்களைக்‌ கண்டறிவதற்‌ கான 
ஒரு தருக்கமுறை. ஒரு 
கணினியின்‌ அல்லது ஒரு 
மொழியில்‌ படிமுறைத்‌ தருக்கத்‌ 
தில்‌ எழுதப்பட்ட ஒரு நிரலின்‌ 
வேகத்தைக்‌ கண்டறியும்‌ அளவு 
கோலாக இது பயன்படுத்தப்‌ 
படுகிறது. 

5111: சலி; மாற்று : பெருமளவுத்‌ 
தரவுகளிலிருந்து வேண்டிய 
குறிப்பிட்ட இனத்தை வர 
வழைத்தல்‌. து 
தேர்ந்தெடுத்தல்‌ என்பதிலிருந்து 
வேறுபட்டது. 

கரீ£ரறஏ : சலித்தல்‌; உள்முகப்‌ 
பிரிப்பு : மற்றப்‌ பதிவேடுகளை 
உட்செலுத்துவதற்கு அனுமதிப்‌ 
பதற்காகப்‌ பதிவேடுகளை உள்‌ 
முகமாகப்‌ பிரிப்பதற்கான முறை. 


$10 : எஸ்ஐஜி : தனி நலக்‌ 
குழுமம்‌ எனப்‌ பொருள்படும்‌ 
"Special Interest Group" என்பதன்‌ 
தலைப்பெழுத்துச்‌ சுருக்கம்‌. 

510 : .சிக்‌; .எஸ்ஐஜி : மின்னஞ்‌ 
சல்‌ அல்லது இணையச்‌ செய்திக்‌ 
குழுக்களில்‌ பயன்படுத்தப்படும்‌ 
ஒப்பக்‌ கோப்புகளின்‌ வகைப்‌ 
பெயர்‌ (Extension). இந்தக்‌ 
கோப்பின்‌ உள்ளடக்கம்‌, மின்‌ 
னஞ்சல்‌ மடல்‌ அல்லது செய்திக்‌ 
குழுக்‌ கட்டுரையின்‌ இறுதியில்‌ 


1330 


signalling in/out of band 


அவற்றுக்குரிய திளையன்‌ 
மென்பெொபொருள்களால்‌ 
தாமாகவே சேர்க்கப்பட்டுவிடும்‌. 


$1961 density : தனிச்‌ செறிவு. 


SIGGRAPH : சிகவரைகலை; சிக்‌ 
கிராஃப்‌ : கணினி வரைகலைக்‌ 
கான சிறப்பு ஆர்வலர்‌ குழு 
எனப்பொருள்படும்‌ Special 
Interest Group on Computer 
Gோapறhics என்ற தொடரின்‌ 
சுருக்கம்‌. கணிப்‌ பணி எந்திரச்‌ 
சங்கத்தின்‌ (Association for 
Computing) ஒர்‌ அங்கம்‌. 


ஏரா : குறி ; அடையாளம்‌ : ஓர்‌ 
எண்‌ நேர்‌ எண்ணா அல்லது 
மறிநிலை எண்ணா என்பதைக்‌ 
குறிக்கும்‌ கணிதக்‌ குறியீடு. 
ஏறக! : சைகை ; சமிக்கை : 
செய்தித்‌ தொடர்புக்‌ கோட்பாட்‌ 
டில்‌, செய்தித்‌ தொடர்புப்‌ 
பொறியமைவில்‌ ஒரு பன்‌ 
னாட்டு இடையீடு. இது ஒசை 
என்பதிலிருந்து வேறுபட்டது. 


signal converter : சைகை மாற்றி : 
ஒரு சைகையின்‌ மின்னியல்‌ 
அல்லது ஒளியியல்‌ எழுத்து 
களை மாற்றுகிற சாதனம்‌. 
signalling in/out of band : உள்‌/ 
வெளிக்கற்றைச்‌ சைகை 
செய்தித்தொடர்புகளில்‌ உள்‌ 
பட்டை என்பது, ஒரே அலை 
வீச்னுள்‌ தரவு சைகையைப்‌ 


signting rate 


போன்றே கட்டுப்பாட்டுச்‌ 
சைகைகளை அனுப்புவதைக்‌ 
குறிக்கிறது. "வெளிக்கற்றை" 
என்பதை அலைவீச்சுக்கு 
வெளியே கட்டுப்பாட்டுச்‌ 
சைகைகளை அனுப்புவதைக்‌ 
குறிக்கிறது. 

கரஏாகiறஏ 1216 : சைகை விகிதம்‌; 
சமிக்கையிடும்‌ விகிதம்‌: ஒரு 
செய்தித்தொடர்பு இணைப்பில்‌ 


சைகைகள்‌ அனுப்பப்படும்‌ 
விகிதம்‌. 

signal processing : காலம்‌ 
சார்ந்த தரவு அலசல்‌. 

signal- to: noise ratio : சைகை 


ஓசை விகிதம்‌; சமிக்கை இரைச்சல்‌ 
விகிதம்‌ : தரவுத்‌ தொடர்புகளில்‌ 
தேவையான சைகைக்கும்‌ 
தேவையற்ற ஓசைக்கும்‌ 
இடையிலான விகிதம்‌. 
$19ஈ2(யா௨ : ஒப்பம்‌; கையொப்‌ 
பம்‌; குறியீட்டு எண்‌ : அடை 
யாளங்காண்பதற்காகவும்‌, படிப்‌ 
பாதுகாப்புக்காகவும்‌ வன்‌ 
பொருளில்‌ அல்லது மென்‌ 
பொருளில்‌ அமைக்கப்‌ 
பட்டுள்ள தனி எண்‌. 
signature block ஒப்பத்‌ 
தொகுதி : ஒரு மின்னஞ்சல்‌ 
செய்திக்கட்டுரை அனுப்பி 
வைக்கப்படுவதற்கு முன்பாகக்‌ 
கடிதத்தின்‌ இறுதியில்‌, அஞ்சல்‌ 
இளையன்‌ மென்பொருளினால்‌ 


1331 


sign flag 


தானாகவே சேர்க்கப்படும்‌ 
உரைப்பகுதி. ஒப்பத்தொகுதி 
யில்‌ பெரும்பாலும்‌ பெயர்‌, 
மின்னஞ்சல்‌ முகவரி மற்றும்‌ 
அச்செய்தியை/கட்டுரையை 
ஆக்கியோரை அடையாளங்‌ 
காட்டும்‌ குறிப்புகள்‌-அடங்கி 
யிருக்கும்‌. 

signature capture 


கையெழுத்துக்‌ கவர்வு. 


$ர்ரா it : அடையாளத்‌ துண்மி; 
அடையாள இருநிலைத்‌ துண்மி. 


5] 6101 : சைகை எண்‌; அடை 
யாள எண்‌; குறி எண்‌; குறி 
இலக்கம்‌ : ஒரு சொல்லின்‌ குறி 
நிலையிலுள்ள இலக்கம்‌. 


ராஷ்‌ : அடையாளமுள்ள. 


sign extension : குறி விரிவாக்‌ 
கம்‌ ; அடையாள விரிவாக்கம்‌ : 
ஒரு பதிவேட்டின்‌ உயர்வரிசை 
நிலையிலுள்ள குறித்‌ துண்மி 
யின்‌ இரட்டைப்‌ படிநிலை. 
இது பொதுவாக ஒன்றின்‌ குறை 
நிரப்பு அல்லது இரண்டின்‌ 
குறைநிரப்பு இரும மதிப்பு 
களினால்‌ நடைபெறுகிறது. 


கர்ஏா 1150 : குறிக்கொடி; அடை 
யாளக்‌ கொடி : ஒரு செயற்பாட்‌ 
டின்‌ மிக முக்கியமான துண்மி 1 
என்னும்‌ மதிப்பளவினைக்‌ 
கொண்டிருக்குமானால்‌, 1இன்‌ 
நிலைக்குச்‌ செல்லும்‌ கரணம்‌. 


"தெய சைகை [வைகை கனை அணைகளை எவவ பயனாக கைவ கவை வைய வையா 


significance 


81020௨ : முகமையான. 


significant character, least : 
குறை மதிப்பு எழுத்து. 

significant digit முக்கிய 
இலக்கம்‌; மதிப்புறு எண்‌; 
முதன்மை எண்‌ : ஓர்‌ எண்ணின்‌ 
துல்லியத்துக்கு உதவி புரியும்‌ 
ஓர்‌ இலக்கம்‌. முக்கிய இலக்கங்‌ 
களின்‌ எண்ணிக்கை மிகஅதிக 
மதிப்பளவைக்‌ கொடுக்கும்‌ 
இலக்கத்திலிருந்து கணக்கிடப்‌ 
படுகிறது. இது மிக அதிக முக்‌ 
கிய இலக்கம்‌ எனப்படும்‌. மிகக்‌ 


குறைந்த மதிப்பளவைக்‌ 
கொடுக்கும்‌ மதிப்பளவு மிகக்‌ 
குறைந்த முக்கிய இலக்கம்‌ 
எனப்படும்‌. 


significant digits : முக்கிய 
இலக்கங்கள்‌ : ஒர்‌ எண்ணுக்கு 
அதிக மதிப்பினைக்‌ கொடுக்கக்‌ 
கூடிய, அந்த எண்ணிலுள்ள 


இலக்கங்கள்‌. எடுத்துக்‌ 
காட்டாக, 00001231 என்ற 
எண்ணில்‌ 1234 என்பவை 


முக்கிய எண்கள்‌. 

5191 ௦71/ : கலைப்பு; அடை 
யாளம்‌ நிறுத்து; இணைப்புத்‌ 
துண்டிப்பு : 1. .ஒரு நேரப்‌ பகிர்‌ 
மான கணினி இணையத்‌ 
திலிருந்து தொடர்பறுக்கும்‌ 
செய்முறை. 2. பயன்பாட்டாளர்‌ 
/கணினி இடைமுகப்பு எதனை 
யும்‌ கலைத்தல்‌. 


1932 


silicon chip 


$100 ௦॥ : இணைத்தல்‌; அடை 
யாளம்‌ கொடு ; இணைப்புத்‌ 
தொடங்குதல்‌ : 1. ஒரு நேரப்‌ 
பகிர்மானக்‌ கணினி இணை 
யத்தில்‌ இணைப்புக்‌ கொடுக்‌ 
கும்‌ செய்முறை. 2. பயன்பாட்‌ 
டாளர்/கணினி இடைமுகப்‌ 
பிணை ஏற்படுத்துதல்‌. 

519௩ நsion : குறியீட்டு நிலை; 
அடையாள நிலை; குறியிடம்‌ : 
ஓர்‌ எண்ணின்‌ குறியீடு அமைந்‌ 
துள்ள நிலை. 


silabi structure : அசை பிரித்தல்‌. 


$111௦2 961 : சிலிக்கா கூழ்‌ : சிலிக்‌ 
கன்‌ டையாக்சைடின்‌ மிகுந்த 
உறிஞ்சும்‌ சக்தியுள்ள வடிவம்‌. 
இது பெரும்பாலும்‌ துளையுள்ள 
பைகளில்‌ பொதியப்பட்டு, கப்‌ 
பலில்‌ செல்லும்போது, சேமித்து 
வைக்கும்போது ஈரத்தை உறிஞ்‌ 
சுவதற்கான சாதனத்துடன்‌ 
சிப்பம்‌ செய்யப்பட்டிருக்கும்‌. 

sion : சிலிக்கன்‌ : மின்மப்‌ 
பெருக்கிகள்‌, ஒருங்கிணைந்த 
மின்சுற்று வழிகள்‌, சூரிய மின்‌ 
கலங்கள்‌ போன்றவற்றைத்‌ 
தயாரிப்பதில்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ அலோக வேதியியல்‌ தனி 
மம்‌. மணலிலும்‌, களிமண்ணி 
லும்‌ காணப்படும்‌ வேதியியல்‌ 
தனிமம்‌. இதன்‌ அணு எண்‌ 14. 
si hip : சிலிக்கன்‌ சிப்பு : 
மேற்பரப்பில்‌ பல்லாயிரம்‌ 


silicon compiler 


மின்னணு அமைப்பிகளும்‌ மின்‌ 
சுற்று வழித்‌ தோரணிகளும்‌ 
செதுக்கப்பட்டுள்ள ஒரு 
சிலிக்கன்‌ வில்லையின்‌ ஒரு 
நுண்ணிய பகுதி, 

silicon compiler : சிலிக்கன்‌ 
தொகுப்பி; சிலிக்கன்‌ கட்டுப்‌ 
படுத்தும்‌ சரியாக்கி : ஒரு சிப்பு 
வின்‌ மின்னணு வடிவமைப்பை 


உறுப்புகளின்‌ உண்மையான 
கட்டமைப்பாக மாற்றுகிற 
மென்பொருள்‌. 


silicon dioxide (8107 : சிலிக்கன்‌ 
டையாக்சைடு (510,) : பாறை, 
படிகக்‌ கல்‌, மணல்‌, மணிக்கல்‌ 
போன்றவற்றில்‌ காணப்படும்‌ 
கடினமான, பளபளப்பான 
கனிமம்‌. (1405) சிப்பு உரு 
வாக்கத்தில்‌, இது மேல்‌ படுகை 
யின்‌ உலோக வழிகளுக்கும்‌, 
கீழேயுள்ள சிலிக்கன்‌ கூறு 
களுக்கு மிடையில்‌ மின்காப்‌ 
பினை ஏற்படுத்தப்‌ பயன்‌ 
படுத்தப்படுறெது. 

ரர 015 : சிலிக்கன்‌ வட்டு : 
நினைவகத்தில்‌ நிரந்தரமாக 
மாற்றுருக்‌ கொள்ளும்‌ வட்டு 
இயக்கி. இது எடைக்‌ குறைப்‌ 
புக்காக "லேப்டாப்‌"களில்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. இதன்‌ 
உள்ளடக்கங்களைப்‌ பேணி வரு 
வதற்கு ஒரு மின்‌ கலத்திலிருந்து 
இதற்கு இடைவிடாது மின்‌ 
விசையூட்டப்பட வேண்டும்‌. 


1993 


silicon water 


silicon foundry : சிலிக்கன்‌ வார்ப்‌ 
படச்சாலை : வடிவமைப்பினை 
மட்டும்‌ கொண்டு, உற்பத்தி 
செய்யும்‌ வசதிகள்‌ இல்லாத 
மற்ற நிறுமங்களுக்காகச்‌ சிப்பு 
கள்‌ தயாரிக்கும்‌ அமைவனம்‌. 
silicon-on-sapphire : மாணிக்கத்‌ 
தில்‌ சிலிக்கான்‌ : குறைகடத்தி 
களை உருவாக்குதலில்‌ ஒரு 
வகை. செயற்கை மாணிக்கக்‌ 
கல்லினால்‌ கடத்தல்‌ தடுப்பு 
செய்யப்பட்ட ஒற்றைச்‌ சிலிக்‌ 
கான்‌ அடுக்கினால்‌ ஆன குறை 
கடத்திச்‌ சாதனங்கள்‌. 

silicon valley சிலிக்கான்‌ 
வேலி; சிலிக்கான்‌ பள்ளத்தாக்கு : 
கலிஃபோர்னியாவில்‌ சான்‌ 
பிரான்சிஸ்கோ வளை 
குடாவுக்குத்‌ தெற்கேயுள்ள 
நிலப்பகுதி இவ்வாறு 
அழைக்கப்படுகிறது. அதன்‌ 
உண்மையான பெயர்‌ சாந்தா 
கிளாரா பள்ளத்தாக்கு என்பதா 
கும்‌. பாலோ ஆல்ட்டோ 
விலிருந்து சான்ஜோஸ்‌ வரை 
யுள்ள பகுதி இது. மிகப்பெரும்‌ 
மின்னணு மற்றும்‌ கணினி 
ஆய்வு, உருவாக்கம்‌ மற்றும்‌ 
தயாரிப்பு நிறுவனங்கள்‌ நிறைந்‌ 
இருப்பதால்‌ இப்பெயர்‌ பெற்றது. 
silicon wafer சிலிக்கன்‌ 
வில்லை; சிலிக்கன்‌ ஓடு; சிலிக்‌ 
கன்‌ சீவல்‌ : ஒருங்கிணைந்த 
சிப்புகள்‌ உருவாக்கப்‌ பயன்‌ 


SIMD 


படும்‌ சிலிக்கன்‌ சிப்பு. உருவாக்‌ 
கெபின்‌, இந்த வில்லை பல 
தனித்தனி சிப்புகளாக வெட்டப்‌ 
பட்டு, கோட்டுத்‌ தொகுதிகளில்‌ 
இரட்டையாக ஏற்றப்படு 
கின்றன. 


SIMD : எஸ்‌ஐஎம்டி : ஒற்றை 
நிரல்‌ பல தரவு என்று பொருள்‌ 
படும்‌ Single-Instruction, Multi- 
Data என்ற தொடரின்‌ தலைப்‌ 


பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
இணைநிலைச்‌ செயலிக்‌ 
கணினிக்‌ கட்டுமானத்தில்‌ 


ஒருவகை. ஒரு நிரல்‌ செயலி 
நிரலை கொணர்ந்து மற்ற பல 
செயலிகளுக்கு நிரல்களை 
அனுப்பிவைக்கும்‌. 


$IMM : சிம்‌ : ஒற்னற உள்ளமை 
நினைவகக்கூறு என்று பொருள்‌ 
படும்‌ Single Inline Memory 
Modue என்ற தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
நினைவகச்‌ சிப்புகளை மேற்‌ 
பரப்பில்‌ செருகக்கூடியவாறு 
வடிவமைக்கப்பட்ட ஒரு சிறிய 
மின்சுற்றுப்‌ பலகை. 


Simple Mail Transfer Protocol : 
எளிய அஞ்சல்‌ பரிமாற்ற நெறி 
முறை : ஒரு பிணையத்திலுள்ள 
ஒரு கணினியிலிருந்து இன்‌ 
னொரு கணினிக்கு செய்திகளை 
அனுப்புவதற்கான டீசிபீ/லபீ 
நெறிமுறை. இணையத்தில்‌ 


1334 


simulation 


மின்னஞ்சல்களை திசைவிக்க 
இந்த நெறிமுறை பயன்படு 
கிறது. சுருக்கமாக எஸ்‌எம்டீபீ 
(SMTP) என்று அழைப்பர்‌. 


simple querry wiz : எளிய வின 


வல்‌ வழிகாட்டி. 

றி type : சாதாவகை; எளிய 
இனம்‌. 

கர!) : ஒரு வழி; ஒற்றையான; 
எளிய : தரவுகளை ஒரே இரை 
மில்‌ மட்டுமே அனுப்பக்கூடிய 
ஒரு செய்தித்தொடர்பு 
இணைப்பு. இது முழு டுப்‌ 
ளெக்ஸ்‌, அரை டூப்ளெக்ஸ்‌ என்‌ 
பவற்றிலிருந்து வேறுபட்டது. 


simplex transmission : எளிய 
அனுப்பு வழி : செய்தித்‌ தொடர்‌ 
பினை முன்னரே நிருணயிக்கப்‌ 
பட்ட ஒரு குறிப்பிட்ட திசை 
யில்‌ மட்டுமே அனுமதிக்றெ, 
ஒரு வழியின்‌ ஊடே தகவல்கள்‌ 
நகர்ந்து செல்லுதல்‌. 
SIMSCRIPT : சிம்ஸ்கிரிப்ட்‌ : 
தூண்டுதல்‌ பயன்பாடுகளுக்‌ 
காகக்‌ குறிப்பாக வடிவமைக்கப்‌ 
பட்ட உயர்நிலை செயல்‌ 
முறைப்படுத்தும்‌ மொழி. 
5ர்றமlation : தூண்டல்‌; போலச்‌ 
செய்தல்‌; பாவனை; நடிப்பு; 
மற்றொன்றைப்போல்‌ மற்‌ 
றொரு பொறியமைவின்‌ செயல்‌ 
முறையின்‌ சில குறிப்பிட்ட 


rr 


simulator 


அம்சங்களை உருவாக்கிக்‌ 
காட்டுதல்‌. இயற்பியல்‌ நிகழ்வு 
கனை, ஒரு கணினியில்‌ நிறை 
வேற்றப்படும்‌ செயற்பாடுகளின்‌ 
மூலமாக இன்னொரு கணினி 
மூலம்‌ செயற்படுத்துதல்‌. 
௱மlator : தூண்டு கருவி ; 
போலிச்‌ செய்கருவி : ஒர்‌ இயற்‌ 
பியல்‌ அல்லது அருவப்‌ 
பொறியமைவின்‌ செயல்‌ 
முறையின்‌ சில குறிப்பிட்ட 
அம்சங்களை உருவாக்கிக்‌ 
காட்டுகிற சாதனம்‌, கணினிச்‌ 
செயல்முறை அல்லது பொறி 
யமைவு. 


simultaneous : உடனிகழ்‌; 
ஒருங்கியல்‌; ஒரே நேர. 

simulataneous input/output : 
உடனிகழ்‌ உட்பாடு/வெளிப்‌ 
பாடு; ஒருங்கியல்‌ உட்பாடு/ 
வெளிப்பாடு ; ஒரே நேர உள்‌ 
ளீடு/வெளியீடு : சில தகவல்‌ 
களை உட்பாடாகச்‌ செலுத்தவும்‌, 
வேறு சில தகவல்களை வெளிப்‌ 
பாடாக அமையவும்‌ அனுமதிக்‌ 
கிற சில கணினிப்பொறி 
யமைவுகளிலுள்ள செய்முறை. 


simultaneous processing 

ஒருங்கியல்‌ செய்முறைப்படுத்து 
தல்‌; ஒரே நேரச்‌ செயலாக்கம்‌; 
உடனிகழ்‌ செயலாக்கம்‌ : ஒரே 
நேரத்தில்‌ இரண்டு அல்லது 
அவற்றுக்கு மேற்பட்ட பணி 


1335 


அலை விச்சு (றர) 


. single-board 


களைச்‌ செய்தல்‌. இது உடனி 
கழ்வுச்‌ செய்முறைப்படுத்துதலி 
லிருந்து வேறுபட்டது. 

sine wave : சைன்‌ அலை : 
ஒற்றை அலைவரிசையில்‌ அதி 
ரும்‌ பொருள்களினால்‌ ௨௫ 
வாக்கப்படும்‌ ஒரே சீரான, 
குறிப்பிட்ட நேரச்‌ சீர்மையுடன்‌ 


சைன்‌ அலை 
கூடிய அலை. 
591௦ : தனி; ஒற்றை. 
single address : தனிமுகவரி ; 
ஒற்றை முகவரி. 
single bit error : ஒற்றை பிட்‌ 
பிழை; ஒற்றைத்‌ துண்மி வழு. 
single-board : ஒற்றைப்‌ பலகை : 
கணினியில்‌ இருக்கும்‌ ஒருவகை 
மின்சுற்றுப்‌ பலகை. ஒரே ஒரு 
பலகை மட்டுமே இருக்கும்‌. 
பொதுவாக, கூடுதலாக வேறு 
பலகைகளைச்‌ செருவதற்கு 


இடம்‌ இருக்காது. 


single board computer 


single board computer 
ஒற்றைப்‌ பலகைக்‌ கணினி ; 
ஒரே அட்டைக்‌ கணினி : ஒரே 
பலகையில்‌ CPU, ROM, RAM, 
புறநிலை இடைமுகப்புகள்‌ உட்‌ 
பட அனைத்து மின்சுற்று நெறி 
யையும்‌ கொண்டுள்ள கணினி. 
single click : ஒற்றைச்‌ சொடுக்கு. 
single density ஒற்றைச்‌ 
செறிவு; தனி அடர்த்தி; ஒற்றை 
அடர்த்தி : ஒரு நெகிழ்‌ வட்டில்‌ 
தரவுகளைச்‌ சேமித்து வைக்கும்‌ 
முறை, 

single density disk : ஒற்றை 
அடர்த்தி வட்டு : முதல்‌ தலை 
முறை நெகிழ்வட்டு. 

single numeric value : ஒற்றை 
எண்ணியல்‌ மதிப்பளவு, 

single path : ஒற்றைவழி : இது 
ஒரு போகு இடை முகப்புக்கு 
மாறுபட்டது. 

single precision : ஒற்றைத்‌ 
துல்லியம்‌; ஒற்றைச்‌ சரிநுட்பம்‌ ; 
ஒரு மடங்கு துல்லியம்‌ : ஓர்‌ 
எண்ணைக்‌ குறிப்பதற்கு ஒரு 
கணினிச்‌ சொல்லைப்‌ பயன்‌ 
படுத்துதல்‌. இது, இரட்டைத்‌ 
துல்லியம்‌, மும்மைத்‌ துல்லியம்‌ 
என்பவற்றிலிருந்து வேறுபட்டது. 
single precision number : 
ஒற்றைத்‌ துல்லிய எண்‌ 
நினைவகத்தின்‌ 4 எண்ணியல்‌ 
களுக்கு மட்டுமே பொதுவாக 


1336 


single user 


ஒதுக்கப்படும்‌ ஒரு பதின்மப்‌ 
புள்ளி எண்‌. 

single precision variable : 
ஒற்றைத்‌ துல்லிய மாறிலி. 
single setup : ஒற்றை அமைவு. 
single-sided : ஒற்றைப்‌ பக்க : 
ஒரே ஒரு பக்கத்தில்‌ மட்டுமே 
தகவல்‌ பதிய முடிகிற நெகிழ்‌ 
வட்டுகளைப்‌ பற்றியது. 

single sided disk : ஒரு பக்க 
வட்டு; ஒற்றைப்‌ பக்கவட்டு : 
தகவல்‌ படிக்கவும்‌, எழுதவும்‌ 
ஒரே ஒரு பக்கத்தை மட்டும்‌ 
பயன்படுத்தும்‌ வட்டு. 

511016 step ஒற்றை நட 
வடிக்கை; ஒரு நிலை; ஒற்றை 
அடி : கணினி இயங்கத்‌ தொடங்‌ 
கெவுடன்‌ ஓர்‌ நிரல்‌ மட்டுமே 
நிறைவேற்றப்படும்‌ வகையில்‌ 
அமைந்த கணினிச்‌ செயற்பாடு. 
single tasking : ஒற்றைப்‌ பணி. 


single threading : ஒற்றை இழை 
யூட்டம்‌; ஒற்றைப்‌ புரியாக்கம்‌ : 
1. ஒரு நிரலுக்குள்‌ ஒரு நேரத்‌ 
தில்‌ ஒரேயொரு செயலாக்கத்தை 
மட்டுமே இயக்குதல்‌. 2. ஒரு 
மரவுரு தரவு கட்டமைப்‌ 
பிலுள்ள ஒவ்வொரு இலைக்‌ 
கணுவும்‌ அதன்‌ பெற்றோரைக்‌ 
குறிக்கும்‌ சுட்டிணைக்‌ 
கொண்டிருக்கும்‌ நிலை. 


single user : ஒற்றைப்‌ பயனாளர்‌. 


single-user computer 


single-user computer : ஒற்றைப்‌ 
பயனாளர்‌ கணினி : ஒரேயொரு 
நபர்‌ மட்டுமே பணிபுரியும்‌ 
வண்ணம்‌ வடிவமைக்கப்பட்ட 
ஒரு கணினி. சொந்தக்‌ கணினி 


என்றும்‌ அழைக்கப்படும்‌. 


signal, zero output : வெளி 
யீடில்லாக்‌ குறிகை; வெளி 
யீடில்லாச்‌ சமிக்கை. 

உட : வாங்கி : வேறொரு 


சாதனம்‌ அனுப்புவதைப்‌ பெறு 
கின்ற சாதனம்‌ அல்லது சாதனத்‌ 
தின்‌ ஒரு பாகம்‌. 

SIP : சிப்‌; எஸ்‌ஐபீ : ஒற்றை உள்‌ 
ளகத்‌ தொகுப்பு எனப்‌ பொருள்‌ 
படும்‌ Single Inline Package 
என்ற தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
இணைப்புமுனைகள்‌ அனைத்‌ 
தும்‌ சாதனத்தின்‌ ஒரு புறத்தில்‌ 
அமைந்துள்ள, ஒரு மின்னணுக்‌ 
கருவியின்‌ கட்டுமான வகை. 
IPP : எஸ்ஐபீபீ : ஒற்றை உள்‌ 
ளகப்‌ பின்னமைந்த தொகுப்பு 
என்று பொருள்படும்‌ Sinஏle 
Inline Pinned Package என்ற 
தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 
குறும்பெயர்‌. 

அ: சிட்‌; .எஸ்ஐடீ : மெக்கின்‌ 
டோஷ்‌ கணினிகளில்‌ ஸ்டஃபி 
பீட்‌ நிரல்‌ மூலம்‌ இறுக்கிச்‌ 
சுருக்கப்படும்‌ கோப்புகளின்‌ 
வகைப்பெயர்‌ (File extension). 


1337 


size 


81/6 : தளம்‌ : தனிச்சுற்று வழி 
யினைக்‌ கேட்டு, தனியொரு 
HTP சேவையர்மூலம்‌ அளிக்கப்‌ 
படும்‌ சேவை. இந்தப்‌ பொருள்‌ 
வரையறையின்படி சுற்றுவழி 
யில்‌ உள்ள wWW.ரetgen. com ஒரு 
தளம்‌ ஆகும்‌. 

site licence : தள உரிமம்‌ : 
கொள்முதல்‌ செய்பவரின்‌ 
வளாகத்தில்‌ ஒரு குறிப்பிட்ட 
மென்பொருளைப்‌ பயன்படுத்து 
வதற்கு ஒரு மென்பொருள்‌ 
தயாரிப்பாளர்‌ அல்லது அவரது 
முகவர்‌ வழங்கும்‌ ஓர்‌ உரிமம்‌. 
இந்த உரிமம்‌, வளாகத்திலுள்ள 
ஒரு லெ எந்திரங்களில்‌ மட்டும்‌ 
ஒரு மென்பொருளைப்‌ பயன்‌ 
படுத்த அனுமதிக்கிறது. 

தளப்‌ பதிவு. 
$| பாரி : எஸ்‌ஐ அலகுகள்‌ : 
பன்னாட்டு மெட்ரிக்முறையில்‌ 
அளவு அலகுகள்‌. இது 
பொறியியல்‌ அலகுகளிலிருந்து 
வேறுபட்டது. 


site registration : 


sixteen bit chip : பதினாறு 
துண்மிச்‌ சிப்பு : ஒரே சமயத்தில்‌ 
16 துண்மிகளாகத்‌ தகவல்களைச்‌ 
செய்முறைப்படுத்துகிற நுண்‌ 
செய்முறைப்படுத்தும்‌ சிப்பு. 
இது, எட்டுத்‌ துண்மிச்‌ சிப்பு, 32 
துண்மிச்‌ சிப்பு ஆகிய 
வற்றிலிருந்து வேறுபட்டது. 
512௦ : வடிவளவு ; பரிமாணம்‌. 


rr யய ய யம யவை 


size box 


size box : உருவளவுப்‌ பெட்டி : 
மெக்கின்டோஷ்‌ கணினித்‌ திரை 
யில்‌ தோன்றும்‌ விண்டோவின்‌ 
சட்டத்தில்‌ மேல்‌ வலதுமூலை 
யில்‌ காணப்படும்‌ இயக்கு 
விசை. பயனாளர்‌ இந்தப்‌ 
பெட்டிமீது சொடுக்கும்போது, 
சாளரம்‌ உச்ச அளவுக்கும்‌ 
பயனாளர்‌ வரையறுத்த அளவுக்‌ 
கும்‌ இடையே மாறும்‌. 


அ] : .எஸ்ஜே : ஒர்‌ இணைய தள 
முகவரி ஸ்வால்பார்டு-ஜேன்‌ 
மாயென்‌ தீவுகளைச்‌ சேர்ந்தது 
என்பதைக்‌ குறிக்கும்‌ பெரும்‌ 
புவிப்‌ பிரிவுக்‌ களப்பெயர்‌. 


5 : எஸ்கே : ஓர்‌ இணைய தள 
முகவரி ஸ்லோவாக்‌ குடி 
யரசைச்‌ சேர்ந்தது என்பதைக்‌ 
குறிக்கும்‌ பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ 


களப்பெயர்‌. 


sketching : உருவரை தீட்டுதல்‌; 
செதுக்குதல்‌; வரைவு : கணினி 
வரைகலை உத்தி. இதில்‌ சறுக்கி 
யின்‌ பாதை நெடுக கோடுகளின்‌ 
ஒரு பட்டை வரையப்படுகிறது 
அல்லது இதட்டப்படுகிறது. 

sketch pad : உருவரை திண்டு; 
செதுக்கு அட்டை; வரைவு 
அட்டை : காட்சித்‌ திரையில்‌ 
காட்டப்படும்‌ செயல்‌ முறைச்‌ 
சேமிப்புப்பகுதி. இது, வரை 
கலையை அல்லது வாசகத்‌ 
தகவல்களை நிரந்தரமாகச்‌ 


1338 


skutch box 


சேமித்து வைப்பதற்கு முன்பு, 
இயக்குபவர்‌ எளிதாகச்‌ சேர்க்க 
வும்‌ நீக்கவும்‌ அனுமதிக்கிறது. 

sk : சாய்வு; திரிபு; கோணல்‌ : 
எப்படி இருக்கிறது, எப்படி 
இருக்க வேண்டும்‌ என்பதற்‌ 
கிடையேயான வேறுபாடு. 
(எ-டு) ஒர்‌ ஆவணத்தை அச்‌ 
செடுக்கும்போது உள்ளபடி 
அச்சாகாமல்‌, சீரமைவு சரி 
யின்றி அச்சாதல்‌. மின்சுற்றுகள்‌ 
பரப்பப்படும்‌ சமிக்கைகளுக்கு 
ஒன்று போலப்‌ பதிலிறுக்காத 
சூழ்நிலையில்‌,* உள்ளீடு வெளி 
யீடுகளுக்கு இடையே வேறு 
பாடு இருத்தல்‌. 

51/2 : துள்ளல்‌; தாண்டு; தவிர்‌ : 
நிரல்கள்‌ ஒரு வரிசை முறையில்‌ 
ஒன்று அல்லது அதற்கு மேற்‌ 
பட்ட நிரல்களைப்‌ புறக்‌ 
கணித்து விடுதல்‌. 


skip 10210 : முன்னோக்கி நகர்‌. 


skutch box : ஸ்கட்ச்‌ பெட்டி : 
ஸ்கட்ச்‌ எலெக்ட்ரானிக்ஸ்‌ நிறு 
வனம்‌ உற்பத்தி செய்யும்‌ ஒரு 
சாதனத்தின்‌ பேச்சுவழக்குச்‌ 
சொல்‌. ஒரு தொலைபேசி 
இணைப்புபோன்ற பாவிப்பு 
களை (௱யிations) உருவாக்க 
இந்த சாதனம்‌ உதவும்‌. தொலைத்‌ 
தொடர்பு அமைப்புகளையும்‌ 
சாதனங்களையும்‌ சோதனை 
செய்ய இச்சாதனம்‌ உதவும்‌. 


௮1 1339 


3! : ,எஸ்‌எல்‌ : ஒர்‌ இணைய தள 
முகவரி சியாரா லியோன்‌ 
நாட்டைச்‌ சேர்ந்தது என்பதைக்‌ 
குறிக்கும்‌ பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ 
களப்பெயர்‌. 


5120 : சொல்‌ ; சொற்பகுதி : ஒரு 
்‌. சொல்லின்‌ பகுதி. 

51206 : ஸ்லேஸ்‌ : மற்றொரு 
சாதனத்தினால்‌ கட்டுப்படுத்தப்‌ 
படும்‌ சாதனம்‌. 

slack time : ஓய்வு நேரம்‌; தளர்‌ 
நேரம்‌. 

[ave : அடிமை : வேறொரு 
சாதனத்தினால்‌ கட்டுப்படுத்தப்‌ 
படும்‌ சாதனம்‌. 


slave system : அடிமை முறைமை. 
slave tube : அடிமைக்‌ குழாய்‌ : 
இரு குழாய்களும்‌ ஒரே மாதிரி 
யாகச்‌ செயல்படு வகையில்‌ 
ஒரு மின்வாய்‌ மற்றொரு மின்‌ 
வாயுடன்‌ இணைக்கப்பட்டுள்ள 
, மின்வாய்‌. 

sleep உறக்கம்‌ செயல்‌ 
முறைப்படுத்துவதில்‌ முடிவற்ற 
வளையம்‌ அல்லது செயல்‌ 
முறைப்படுத்திய காலதாமதம்‌ 
காரணமாக ஏற்படும்‌ செயலற்ற 
நிலை. செயல்‌ முறைப்படுத்தும்‌ 
மொழியில்‌ உறக்க கட்டளை 
யானது, ஒரு குறிப்பிட்ட 
காலஅளவுக்குக்‌ காலத்தாழ்‌ 
வினை உண்டாக்குகிறது. 


slide show 


sleeve : குழல்‌ ; உறை ; காப்‌ 
புறை : ஒரு நெகிழ்வட்டினைச்‌ 
சேமித்து வைப்பதற்கான பாது 
காப்பு உறை. 


512௪ : விசை ஊசல்‌; நகர்த்து; 
ஓட்டு : ஓர்‌ அச்சுப்பொறி ஊடே 
காகிதத்தை நகர்த்தல்‌. 

5ிரறஏ : விசை ஊசலாட்டம்‌; 
நகர்த்துதல்‌; ஓட்டம்‌ : எண்மான 
முறையில்‌ கட்டுப்படுத்தப்‌ 
படும்‌ எந்திர சாதனங்களை ஒரு 
நிலையிலிருந்து இன்னொரு 
நிலைக்கு நகர்த்தும்‌ வேகம்‌. 
511௦6 : துண்டம்‌; நறுக்கு : சிப்பு 
கட்டமைவின்‌ ஒரு தனிவகை. 
இது, சொல்‌ துண்மிக்கு வடி 
வளவை அதிகரிப்பதற்குச்‌ 
சாதனங்களை இடையிணைப்பு 
செய்வதற்கு அனுமதிக்கிறது. 
கிரக : காட்சி வில்லை; பட 
வில்லை : வரிசையாகக்‌ காட்டப்‌ 
படும்‌ திரைக்காட்சி நிகழ்ச்சி 
யில்‌ ஒரு படக்காட்சி. 

51108 யச : நகரும்‌ சட்டகம்‌ ; 
நழுவு நுண்ணளவு கோல்‌. 


slide show : வில்லைக்‌ காட்சி ; 
காட்சி வில்லைக்‌ காட்சி : ஒளிப்‌ 
பேழைக்‌ காட்சித்‌ திரையில்‌ ஒரு 
காலவரிசைப்படி வரைகலை 
உருக்காட்சிகளைக்‌ காட்டுகிற 
கணினி வரைகலை மென்‌ 
பொருள்‌. 


slide show package 


slide show package : காட்சி 
வில்லைக்‌ காட்சித்‌ தொகுதி ; 
வில்லைக்‌ காட்சித்‌ தொகுப்பு : 
ஒளிப்பேழைக்‌ காட்சித்‌ திரை 
யில்‌ இனங்களின்‌ வரிசைமுறை 
மில்‌ வரைகலைகளைக்‌ காட்டு 
கிற கணினி வரைகலை மென்‌ 
பொருள்‌ தொகுதி. மைக்ரோ 
சாஃப்டின்‌ பவர்பாயின்ட்‌ 
பணித்தொகுப்பில்‌ இது 
போன்ற திரைக்காட்சிப்‌ 
படைப்பை உருவாக்க முடியும்‌. 
sliding window : சறுக்குப்‌ பல 
கணி; சறுக்குச்‌ சாளரம்‌ 

ஓப்புகையளிப்பதற்கு முன்பு 
பன்முகத்‌ தொகுதிகளை அனுப்பு 
கிற செய்தித்‌ தொடர்பு மரபு 
முறை. அனுப்பப்பட்டு ஒப்புகை 
யளிக்கப்பட்ட தொகுதிகளின்‌ 
போக்கினை இருமுனைகளும்‌ 
கண்காணிக்கின்றன. அனுப்பப்‌ 
பட்டு ஒப்புகையளிக்கப்பட்‌ 
டவை பல கணியின்‌ இடப்புற 
மும்‌, அனுப்பப்பட்டு ஒப்புகை 
யளிக்கப்படாதவை பலகணி 
யின்‌ வலப்புறமும்‌ காணப்படும்‌. 
SIP : ஸ்லிப்‌ : 1. நேரியல்‌ 
இணைப்பு இணைய நெறி 
முறை என்று பொருள்படும்‌ 
Serial Line internet Protocol என்ற 
தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 


குறும்பெயர்‌. ஐபி தரவுப்‌ 
பொதிகளை தொலைபேசி 
இணைப்பு வழியாக 


1340 


slip stream 


அனுப்புவதற்கு அனுமதிக்கும்‌ 
ஒரு தரவுத்‌ தொடுப்பு நெறி 
முறை (Data Link Protocol). ஒரு 
தனிக்கணினி அல்லது ஒரு குறும்‌ 
பரப்புப்‌ பிணையம்‌, இணையத்‌ 
துடனோ இன்னபிற பிணையங்‌ 
களுடனோ இணைப்பு ஏற்‌ 
படுத்திக்கொள்ள இது வசதி 
செய்கிறது. 

SLIP emulator : ஸ்லிப்‌ போன்மி; 
ஸ்லிப்‌ ஒப்பாக்கி; ஸ்லிப்‌ 
போலாக்கி : யூனிக்ஸ்‌ செயல்தள' 
இணைப்புகளில்‌ நேரடியான 
ஸ்லிப்‌ இணைப்பு வழங்காமல்‌, 
ஸ்லிப்‌ இணைப்பு போலவே 
செயல்படும்‌ மென்பொருள்‌. 
பெழும்பாலான இணையச்‌ 
சேவை நிறுவனங்கள்‌ யூனிக்ஸ்‌ 
அடிப்படையிலேயே செயல்‌ 
படுகின்றன. பயனாளர்களுக்கு 
செயல்தளக்‌ கணக்கு மூலம்‌ 
இணைய அணுகலை வழங்கு 
கின்றன. ஸ்லிப்‌ இணைப்பு 
போன்றே, ஸ்லிப்‌ போன்மி 
களும்‌ பயனாளர்‌, இணையத்‌ 
தில்‌ இணையும்போது, நேரடி 
யாக, சேவை நிறுவனத்தின்‌ 
யூனிக்ஸ்‌ சுழலை அணுகுவதைத்‌ 
தவிர்த்து, வரைகலை வலை 
உலாவிகளைப்‌ போன்றே 
இணையப்‌ பயன்பாடுகளை 
நுகர்வதற்கு வாய்ப்பளிக்கின்றன. 


slip stream : சறுக்கு ஓட்டம்‌ : 
மென்பொருளில்‌ ஒரு நுண்ணிய 


slope 


அல்லது கூட்டல்‌ அதிகரிப்புச்‌ 
சாதனத்தைப்‌ பொருத்துதல்‌. 
ஒரு புதிய பதிப்பு எண்ணை 
உருவாக்குவதன்மூலம்‌ இத்‌ 
தகைய சேர்ப்பினை அடை 
யாளங்காட்டாத வகையில்‌ இது 
செய்யப்படுகிறது. 


slope : சரிவு நிலை : ஒரு கிடை 
மட்ட அலகில்‌ ஒரு வளை 
கோடு ஏறுகிற அல்லது இறங்கு 
நெ விகிதம்‌. 

51௦ : செருகுவாய்‌; கொள்தடம்‌; 
துளை விளிம்பு; பொருத்துமிடம்‌ : 
கூடுதலான அச்சிட்ட சுற்று 
வழிப்‌ பலகைகளுக்கான கொள்‌ 
தடம்‌. வட்டினை அல்லது 
நாடாவைச்‌ செருகுவதற்கும்‌ 
எடுப்பதற்குமுரிய கொள்தடம்‌. 
செய்தித்‌ தொடர்புகளில்‌, ஒரு 
குறுகிய அலைவரிசை. 


slotted ring : செருகுவாய்‌ 
வளையம்‌. 
Slow Keys : மெதுவிசைகள்‌ : 


மெக்கின்டோஷ்‌ கணினிகளில்‌ 
விசைப்பலகையில்‌ இருக்கும்‌ 
ஒரு வசதி. டாஸ்‌, விண்டோஸ்‌ 
முறைமைகளிலும்‌ இவ்வசதி 
உள்ளது. பட்டறிவு இல்லாத 
பயனாளர்கள்‌ விசைப்பலகை 
யில்‌ தட்டச்சு செய்யும்போது 
கவனக்குறைவாக அருகிலுள்ள 
பிற விசைகள்மீது விரல்கள்‌ 
லேசாகப்பட்டாலும்‌ விரும்பத்‌ 


1341 5m 


தகாத எழுத்துகள்‌ பதிவாவ 
துண்டு. இந்‌ நிலைமையைப்‌ 
போக்கவே இவ்வசதி வழங்கப்‌ 
பட்டுள்ளது. ஒரு விசைமீது 
சிறிது நேரம்‌ விரலை அழுத்தி 
வைத்திருந்தால்தான்‌ அதற்குரிய 
எழுத்துத்‌ திரையில்‌ பதிவாகும்‌. 
$LS| : எஸ்‌எல்‌எஸ்ஐ; சில்சி : மீப்‌ 
பெரிய நிறைகோல்‌ ஒருங்‌ 
இணைப்பு என்று பொருள்படும்‌ 
Super Large Scale Integration என்‌ 
பதன்‌ தலைப்பெழுத்துச்‌ சுருக்கம்‌. 
ஒரு சிப்புக்கு பத்து இலட்சம்‌ 
அல்லது கூடுதல்‌ பாகங்களைக்‌ 
கொண்ட மிகஅதிக அடர்த்தி 
சிப்புகளைப்‌ பயன்படுத்துதல்‌. 

SLT : எஸ்‌எல்டி : திண்மத்‌ தருக்க 
முறை உத்தி எனப்‌ பொருள்‌ 
படும்‌ Solid Logic Technique என்‌ 
பதன்‌ தலைப்பெழுத்துச்‌ சுருக்கம்‌. 
இதனை (814 புனைந்தது. ஒரு 
சுற்றுவழித்‌ தகவமைவினை 
உருவாக்குவதற்கான நுண்‌ 
மின்னணுத்‌ தொகுதி உத்தியைக்‌ 
குறிக்கிறது. 

யத : புடைப்பு ; பருங்குழை : 
காகிதத்தில்‌ அச்சடிப்பதன்‌ 
மூலம்‌, அச்சடிக்கத்தக்க எழுத்து 
அச்சுகளின்‌ உருக்காட்சியைக்‌ 
கொண்டு செல்கிற உலோக 
மெத்தை. 

.$௱ : .எஸ்‌எம்‌ : ஒர்‌ இணைய 
தள: முகவரி சான்மாரினோ 


small business 


நாட்டைச்‌ சேர்ந்தது என்பதைக்‌ 
குறிக்கும்‌ பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ 


களப்பெயர்‌. 


small business computer : 
சிறுவணிகக்‌ கணினி : வணிகப்‌ 
பயன்பாடுகளைச்‌ செய்முறைப்‌ 
படுத்துவதற்கான கணினிப்‌ 
பொறியமைவிலைச்‌ சுற்றி உ௫ 
வாக்கப்பட்டுள்ள தனித்தியங்‌ 
கும்‌ தரவு செய்முறைப்படுத்தும்‌ 
பொறியமைவு. சம்பளப்‌ 
பட்டியல்‌, கணக்குக்‌ கொடுக்கல்‌ 
வாங்கல்‌ நிரல்‌ பதிவு, சரக்குப்‌ 
பட்டியல்‌, பொதுப்பேரேடு 
போன்ற பயன்பாடுகளுக்கு இது 
பயன்படுகிறது. 


காக! caps : சிறு பெரிய எழுத்து 
கள்‌: ஆங்கில எழுத்துகளில்‌ 
சிறிய எழுத்து, பெரிய எழுத்து 
வேறுபாடு உண்டு. ஒரு குறிப்‌ 
பிட்ட எழுத்துருவில்‌ சிறிய 
எழுத்துகளும்‌ பெரிய எழுத்து 
களும்‌ உண்டு. ஓர்‌ எழுத்துரு 
வில்‌ வழக்கமாக இருக்கும்‌ 
பெரிய எழுத்துகளின்‌ உருவள 
வைவிடச்‌ சிறியதாக இருக்கும்‌ 
பெரிய எழுத்துகள்‌ இவ்வாறு 
அழைக்கப்படுகின்றன. (எ-டு): 
small, SMALL, SMALL. 


$௱வ!! icons : சிறு சின்னங்கள்‌. 


$௱2!! ஈ௦| : சிறிய மாதிரியம்‌ : 
இன்டெல்‌ 80%86 செயலிக்‌ 
குடும்பத்தில்‌ பயன்படுத்தப்‌ 


1342 


smart 


படும்‌ நினைவக மாதிரியம்‌. 
இதில்‌ நிரல்‌ குறிமுறைக்கு 64 
கேபி இடமும்‌, தரவுகளுக்கு 64 
கேபி இடமும்‌ மட்டுமே ஒதுக்க 
முடியும்‌. 

small scale integration (551) : 
சிற்றளவு ஒருங்கிணைப்பு 
எஸ்‌எஸ்ஐ : ஒருங்‌ கிணைந்த 
சுற்று வழிகளின்‌ வகை. இதில்‌, 
ஒரு சிப்புவில்‌ மிகக்‌ குறைந்த 
செயற்பணிகள்‌ அடங்கியிருக்‌ 


கும்‌. இது, நடுத்தர ஒருங்‌ 
கிணைப்பு, பேரளவு ஒருங்‌ 
திணைப்பு, மிகப்‌ பேரளவு 


ஒருங்கிணைப்பு ஆகிய 
வற்றிலிருந்து மாறுபட்டது. 


SMALL TALK : ஸ்மால்டாக்‌ ; 
கணினி மொழிகளில்‌ ஒருவகை : 
சாதாரண மக்களும்‌ கணினியை 
மிக எளிதாகப்‌ பயன்படுத்தும்‌ 
வகையில்‌ வடி வமைக்கப்பட்ட 
மொழி மற்றும்‌ மென்பொருள்‌ 
பொறியமைவு. திரையில்‌ உரு 
வங்களின்‌ படவடிவங்கலில்‌ 
இயன்றளவு செயற்பாட்டுத்‌ 
தேர்வுகளுக்கு உதவுகிறது. மிக 
அதிக அளவு படப்பரிமாற்றங்‌ 
களுக்குச்‌ இப்பொறியமைவு 
கள்‌ உதவுகின்றன. 

$௱210 : விரைவூக்கம்‌; திறமை 
யான; சூட்டிகையான : தனக்கே 
யுரிய சில கணிப்புத்திறனைக்‌ 
கொண்டிருத்தல்‌. விரைவூக்கச்‌ 


smart card 1343 smart machines 
சாதனங்கள்‌ பெரும்பாலும்‌ | பலகைக்கான பேரளவு செய்‌ 
சொந்த நுண்செயலிகளைக்‌ | முறைப்படுத்தி. இது திரும்பத்‌ 
கொண்டிருக்கின்றன. திரும்பத்‌ தட்டச்சு செய்வதைத்‌ 
smart card விரைவூக்க தவிர்ப்பதற்கு உதவும்‌ முதல்‌ 


அட்டை; சாமாத்திய அட்டை ; 
சூட்டிகை அட்டை : கணினியில்‌ 
அமைக்கப்பட்டுள்ள கடன்‌ 
அட்டை வசதி. 

$௱31௦௦ஈ : விரைவூக்கச்‌ செயல்‌ 
முறை : ஹேய்ஸ்‌ என்ற நிறு 
வனம்‌ சொந்தக்‌ கணினிகளுக்‌ 
காகவும்‌, 'மேக்‌' கணினிகளுக்‌ 
காகவும்‌ தயாரித்துள்ள செய்தித்‌ 
தொடர்புச்‌ செயல்முறைகளின்‌ 
தொகுதி. இது பல முனையங்‌ 
களுடன்‌ பொருந்தத்தக்கது. இது 
பல்வேறு மரபு முறைகளுக்கு 
ஆதாரமாக இருக்றெது. 
$கா£ப்ங்ச : விரைவூக்க இயக்கி : 
வட்டுப்‌ புதைவுச்‌ செயல்முறை. 
இது 0084.0, விண்டோஸ்‌ 3.0 
ஆகியவற்றுடன்‌ வருகிறது. 
smart install programme : விரை 
வூக்க அமைவுச்‌ செயல்முறை : 
தானாகவே உருக்கொடுத்துக்‌ 
கொள்ளக்கூடிய விரைவூக்கச்‌ 
செயல்முறை. இது, வன்‌ 
பொருள்‌ சூழலில்‌ ஆதாரம்‌ 
பெற்றிருக்கும்‌. 

$௱௮7்‌ (ஷு : விரைவூக்க விசை : 
'நோ பிரெய்னர்‌ சாஃப்ட்‌ வேர்‌' 


என்ற நிறுவனம்‌ தயாரித்துள்ள 


சொந்தக்‌ கணினி விசைப்‌ 


பேரளவுச்‌ செய்முறைப்படுத்‌ 
தியாகும்‌. இது ஒரு வாசகம்‌ 
அல்லது நிரல்‌ தொகுதிகளின்‌ 
நிகழ்வுக்கான பேரளவினை 


உருவாக்குகிறது. 
smart linkage துடுக்குத்‌ 
தொடுப்புகை : ஒரு நிரலில்‌, 


அழைக்கப்படும்‌ நிரல்கூறுகள்‌ 
எப்போதும்‌ சரியான இனத்து 
அளபுருக்களுடன்‌ அழைப்‌ 
பதற்கு உத்திரவாதம்‌ செய்யும்‌ 
பண்புக்‌ கூறு. (எ-டு) : ர்‌ 
மொழியில்‌, 


void swap (ref int x, ref int 
ப] 


என்று ஒரு செயல்கூறு வரை 
யறுக்கப்பட்டுள்ளது. இந்த 
செயல்கூறினை, 5480 (ref a, ref 
0); என்று அழைக்கும்போது, a,b 
ஆகியவை பா! இனத்தைச்‌ 
சேர்ந்தவைதானா என்பது சரி 
பார்க்கப்பட்டு செயல்கூறு 
இயக்கப்படும்‌. 

smart machines : விரைவூக்க 
எந்திரங்கள்‌; திறமையான 


smart produce 

எந்திரங்கள்‌; சூட்டிகை 
எந்திரங்கள்‌ : கட்டுப்பாட்டுத்‌ 
தனிமங்களாக நுண்‌ செய்‌ 


முறைப்படுத்துறெ எந்திரங்கள்‌. 


smart produce : விரைவூக்கப்‌ 
பொருள்‌ : உள்ளேயே அமைக்‌ 
கப்பட்டுள்ள நுண்கணினிகளை 
அல்லது நுண்செயலிகளைக்‌ 
கொண்டிருக்றெ தொழில்‌ துறை 
மற்றும்‌ நுகர்வோர்‌ உற்பத்திப்‌ 
பொருள்கள்‌. இவை, இத்‌ 
தகைய பொருள்களின்‌ செயல்‌ 
திறனையும்‌ திறம்பாடுகளையும்‌ 
கணிசமாக அதிகரிக்கின்றன. 


5௱கா 0001௦5 : துடுக்கு மேற்‌ 
கோள்‌ குறிகள்‌ : பெரும்பாலான 
சொல்‌ செயலித்‌ தொகுப்புகளில்‌ 
" என்னும்‌ சாதாரண மேற்கோள்‌ 
குறிவிசையை அழுத்தும்‌ 
போது, தாமாகவே சிறப்பு மேற்‌ 
கோள்‌ ('' '*) குறிகளாக மாறிக்‌ 
கொள்ளும்‌ வசதி உள்ளது. 


SMART system ஸ்மார்ட்‌ 
முறைமை; ஸ்மார்ட்‌ அமைப்பு : 
SMART என்பது தானாகவே கண்‌ 
காணிக்கும்‌ பகுப்பாய்வு அறி 
விப்புத்‌ தொழில்நுட்பம்‌ என்று 
பொருள்படும்‌ Self-Monitoring 
Analysis and Reporting Technology 
என்ற தொடரின்‌ தலைப்பெழுத்‌ 
துக்‌ குறும்பெயர்‌. ஒரு சாதனத்‌ 
தின்‌ செயல்திறனையும்‌ நம்பகத்‌ 
தன்மையையும்‌ கண்காணித்து 


1344 


SMDS 


முன்னறிந்து சொல்லும்‌ தொழில்‌ 
நுட்பம்‌. இத்தொழில்‌ நுட்பத்‌ 
தில்‌ செயல்படும்‌ அமைப்புகள்‌ 
பல்வேறு பழுதாய்வுச்‌ சோதனை 
களை மேற்கொண்டு சாதனங்‌ 
களின்‌ குறைகளைக்‌ கண்டறிந்து 
சொல்கின்றன. உற்பத்தியைப்‌ 
பெருக்குதல்‌, தரவுகளைப்‌ 
பாதுகாத்தல்‌ இதன்‌ நோக்கம்‌. 


smart terminal : விரைவூக்க 
முனையம்‌; திறமையான முகப்பு; 
சூட்டிகையான முனையம்‌ 


அனுப்பப்படும்‌ அல்லது 
பெறப்படும்‌ தகவல்களைச்‌ 
செய்முறைப்‌ படுத்துவதற்கு 
ஓரளவுக்குத்‌ திறம்பாடுகள்‌ 


கொண்ட முனையம்‌. இது ஓர்‌ 
அறிவுத்திறன்‌ முனையம்‌ 
போன்று திறனுடையதன்று. 
இது "ஊமை முனையம்‌" 
என்பதிலிருந்து வேறுபட்டது. 


ash : தகர்‌; மோது : சேமிப்பி 
யின்‌ ஒரு பகுதியை, அதன்மேல்‌ 
இன்னொரு செயல்முறையை 
எழுதுவதன்மூலம்‌ அழித்தல்‌. 

SMDS : எஸ்‌எம்டிஎஸ்‌ : இணைப்‌ 
பிடு பல்‌ மெகாபிட்‌ தரவு 
சேவைகள்‌ என்று பொருள்‌ 
படும்‌ Switched Multimegabit Data 
Services என்ற தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
இது ஒரு மீஉயர்‌ வேக, 
இணைப்பிடு தரவுப்‌ போக்கு 


பப / 


வரத்துச்‌ சேவை ஆகும்‌. 
குறும்பரப்புப்‌ பிணையங்களை 
யும்‌, விரி பரப்புப்‌ பிணையங்‌ 
களையும்‌ பொதுத்‌ தொலை 


பேசிப்பிணையம்‌ மூலமாக 
இணைக்கிறது. 

ரி : குறுநகையி. 

SIMIME : எஸ்‌/மைம்‌ : பாது 


காப்பான பல்பயன்‌ இணைய 
. அஞ்சல்‌ நீட்டிப்புகள்‌ என்று 
பொருள்படும்‌ Secure/Multipur- 
pose Internet Mail Extensions 
என்ற தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
பொதுத்‌ திறவி (Public Key) 
மறையாக்கத்தை (encryption) 
பயன்படுத்திக்கொள்கிற ஓர்‌ 
இணைய மின்னஞ்சல்‌ பாது 
காப்புத்‌ தர வரையறை. 
MIS : எஸ்‌எம்‌ஐஎஸ்‌; ஸ்மிஸ்‌ : 
'நிருவாகத்‌ தகவல்‌ பொறி 
யமைவுக்‌ கழகம்‌” என்று பொருள்‌ 
படும்‌. Society for Management 
information System என்பதன்‌ 
தலைப்பெழுத்துச்‌ சுருக்கம்‌. 
இது நிருவாகச்‌ செயற்பாடு 
களையும்‌, தகவல்‌ பரிமாற்றங்‌ 
களையும்‌ மேம்படுத்துவதற்‌ 
கான ஒரு தொழில்முறை அமை 
வனம்‌. 
smoke test : புகைச்‌ சோதனை : 
ஒரு வன்பொருள்‌ கருவியைச்‌ 
செய்து முடித்தவுடன்‌ அல்லது 


1345 


smooth scralting 


பழுதுபார்த்து முடித்தவுடன்‌ 
அதனை இயக்கிப்‌ பரி 
சோதித்தல்‌. அக்கருவியிலிருந்து 
புகை வந்தாலோ, வெடித்து 
விட்டாலோ அல்லது எதிர்‌ 
பாராக்‌ கடும்‌ விளைவு ஏற்‌ 
பட்டாலோ அது நன்றாக 
இயங்குவதுபோல்‌ இருந்‌ 
தாலும்‌, சோதனையில்‌ தோல்வி 
யடைந்ததாகவே கருதப்படும்‌. 


௦௦th : சமனம்‌ செய்தல்‌; 
எளிதான; சீரான : தரவுகளில்‌ 
விரைவான ஏற்றத்‌ தாழ்வு 
களைக்‌ குறைக்கிற அல்லது 


ஓழிக்றெ நடைமுறை. 


smoothing circuit : சமனச்‌ சுற்று 
வழி : நேர்மின்னோட்டத்திலுள்ள 
மின்னணு வடிகட்டும்‌ சுற்று 
வழி. இது மாற்று மின்னோட்ட 
விசையிலிருந்து அதிர்வலை 
களை அகற்றுகிறது. 

smoothed data : சமனத்‌ தரவு : 
புள்ளிவிவரத்‌ தரவுகளில்‌ வரை 
படத்திலுள்ள வளைவுகளைச்‌ 
சமனமாக்கும்‌ வசையில்‌ சராசரி 
யாக்கம்‌ செய்யப்பட்ட புள்ளி 
விவரத்‌ தரவு. 

smooth scrolling சமனச 
சுருளாக்கம்‌; சுழற்றுதல்‌; சீரான 
உருளல்‌ : ஒரு வரியிலிருந்து 
இன்னொருவரிக்குச்‌ சுரிப்பிழப்‌ 
பின்றி வாசகங்களைச்‌ சுருளாக்‌ 
கம்‌ செய்வதற்கான திறம்பாடு. 


85 


SMP server 


SMP server : எஸ்‌எம்பீ வழங்கன்‌ : 
செவ்வொழுங்கு பல்செயலாக்க 
வழங்கள்‌ (Symmetric Multiproces- 
$॥0 Serer) என்பதன்‌ சுருக்கம்‌. 
கிளையன்‌/வழங்கன்‌ பயன்பாடு 
களில்‌ வழங்கனின்‌ செயல்‌ 
திறனை மிகுவிக்க ஒரு கணினி 
எஸ்‌எம்பீ கட்டுமானத்தில்‌ வடி 
வமைக்கப்படுகிறது. 

5ஈ : .எஸ்‌என்‌ : ஓர்‌ இணைய 
தள முகவரி செனகல்‌ நாட்டைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்‌ பிரிவுக்‌ களப்‌ 
பெயர்‌. 


SNA : எஸ்‌ என்‌ ஏ ; ஸ்நா : 
கணினி இணையக்‌ கட்டமைப்பு : 
பொறியமைவு இணையக்‌ 
கட்டமைவு என்று பொருள்‌ 
படும்‌ Systems Network Architec- 
ture என்பதன்‌ தலைப்‌ 


பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 


$ாக॥ ஈ2! : நத்தை அஞ்சல்‌ : 
மரபுமுறையிலான அஞ்சல்‌ 
போக்குவரத்தை அதன்‌ வேகங்‌ 
கருதி இணையப்‌ பயனாளர்கள்‌ 
கிண்டலாகக்‌ குறிப்பிடுவது. 
மின்னஞ்சலோடு ஒப்பிடுகை 
யில்‌ மரபுமுறை அஞ்சல்‌ நத்தை 
வேகமே. 

ா௮pshot : நொடிப்புச்‌ சேமிப்பு : 
வன்பொருள்‌ பதிவேடுகள்‌, தகு 
நிலைக்‌ குறியீடுகள்‌ அனைத்தும்‌ 
உட்பட நினைவகத்தின்‌ 


1946 


| 
snd 


உள்ளடக்கங்களைச்‌ சேமித்து 
வைத்தல்‌. செயற்பாடு நின்று 
விடும்போது பொறியமைவை 
மீண்டும்‌ இயக்குவதற்கும்‌, 
எங்கு எப்போது தவறு நேர்ந்‌ 
தது என்பதைக்‌ கண்டறியவும்‌ 
இவ்வாறு காலமுறையில்‌ 
செய்யப்படுகிறது. 


snapshot dump : நொடிப்புக்‌ 
குவியல்‌; தடாலடித்‌ திணிப்பு : 
குறிப்பிட்ட சேமிப்பு அமை 
விடங்களின்‌ மற்றும்‌/அல்லது 
பதிவேடுகளின்‌ உள்ளடக்கங்‌ 
களின்‌ செயல்முறை ஓடும்‌ 
போது குறிப்பிட்ட புள்ளிகளில்‌ 
அல்லது நேரங்களில்‌ நிறை 
வேற்றுகிற பதிவேடுகளின்‌ 
இயக்காற்றல்‌ குவியல்‌. 


snapshot programme : நொடிப்பு 
நிரல்‌; நொடிப்பார்வை நிரல்‌ : 
குறிப்பிட்ட கால இடைவெளி 
களில்‌ நினைவகத்தின்‌ ஒரு 
பகுதியை நொடிப்‌ பார்வை 
யிட்டு கண்காணிக்கும்‌ நிரல்‌. 


.snd .எஸ்‌என்டி சன்‌, 
நெக்ஸ்ட்‌, சிலிக்கான்‌ கிராஃ 
பிக்ஸ்‌ கணினிகளில்‌ பயன்‌ 


படுத்தப்படும்‌ மாறு கொள்ளத்‌. 
தக்க (interchangable) ஒலிக்‌ 
கோப்பு வடிவாக்கத்தைக்‌ குறிக்‌ 
கும்‌ கோப்பு வகைப்பெயர்‌. 
அக்கோப்புகள்‌ செப்பமற்ற 
கேட்‌ பொலித்‌ தகவலைக்‌ 


sneakernet 


கொண்டிருக்கும்‌. ஓர்‌ உரை 
அடையாளங்காட்டி தொடக்கத்‌ 
தில்‌ இருக்கும்‌. 

sneakernet மறைநிலைப்‌ 
பிணையம்‌; மறைமுகப்‌ பிணை 
யம்‌ : பிணையத்தில்‌ பிணைக்கப்‌ 
படாத இரு கணினிகளுக்‌ 
கிடையே நடைபெறும்‌ தரவு 
பரிமாற்றம்‌. பரிமாற வேண்டிய 
கோப்புகளை ஒரு நெகிழ்‌ 
வட்டில்‌ நகலெடுத்துக்கொள்ள 


வேண்டும்‌. அவ்வட்டினை 
ஒருவர்‌ நேரில்‌ எடுத்துச்‌ சென்று 
இன்னொரு கணினியில்‌ 


கோப்புகளை நகலெடுப்பார்‌. 


SNMP : எஸ்‌என்‌எம்பீ : எளிய 
பிணைய மேலாண்மை நெறி 
முறை என்று பொருள்படும்‌ 
Simple Network Management 
Protocol என்ற தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
டீசிபீ/ஐபீ-யின்‌ பிணைய 
மேலாண்மை நெறிமுறை 
ஆகும்‌. எஸ்‌என்‌எம்பீ-யில்‌ 
முகவர்கள்‌ எனப்படும்‌ வன்‌ 
பொருள்‌ அல்லது மென்‌ பொருள்‌ 
கள்‌, பிணையத்தில்‌ இணைக்கப்‌ 
பட்டுள்ள பல்வேறு சாதனங்‌ 
களின்‌ நடவடிக்கைகளைச்‌ 
கண்காணித்து, பிணையப்‌ பணி 
நிலையத்‌ திரையில்‌ காட்டு 
கின்றன. ஒவ்வொரு சாதனத்‌ 
தின்‌ கட்டுப்பாட்டுத்‌ தகவல்‌. 
களும்‌ மேலாண்மைத்‌ தகவல்‌ 


1347 


society for computer 


தொகுதி என்னும்‌ கட்டமைப்‌ 
பில்‌ பராமரிக்கப்படுகின்றன. 

8NOB0L : ஸ்னோபால்‌ : சரம்‌ 
சார்ந்த குறியீட்டு மொழி எனப்‌ 
பொருள்படும்‌ String Oriented 
Symbolic Language என்பதன்‌ 
குறும்பெயர்‌. இதனை பெல்‌ 
ஆய்வுக்கூடம்‌ உருவாக்கியது. 
செயல்முறைத்‌ தொகுப்பாக்‌ 
கம்‌, குறியீட்டுச்‌ சமன்பாடுகள்‌ 
உருவாக்கம்‌ ஆகியவற்றில்‌ 
முக்கியமாகப்‌ பயன்படுகிறது. 
சர எழுத்துக்களை கையாள்‌ 
வதற்கு முழுவசதி செய்து 


ட்‌ கொடுக்கிறது 


$ா௦W : பூம்பனி : காட்சித்‌ இரை 
யில்‌ மினுமினுக்கும்‌ வெள்‌ 
ளைப்புள்ளித்‌ தோரணிகள்‌. இது 
மென்பொருளுக்கும்‌ கணினித்‌ 
திரைக்குமிடையில்‌ ஏற்படும்‌ 
சிறிதளவு இணக்கமின்மை 
காரணமாக உண்டாகிறது. 


50 : எஸ்‌ஓ (அனுப்ப மட்டு 
மான) : "அனுப்புதல்‌ மட்டும்‌" 
என்று பொருள்படும்‌ "Se 
டு” என்பதன்‌ தலைப்பெழுத்‌ 
துச்‌ சுருக்கம்‌. இது அனுப்பு 
வதற்குமட்டுமான திறனுடைய 
சாதனத்தைக்‌ குறிக்கிறது. இது 
“ஏற்பு மட்டும்‌" என்பதற்கு 
மாறானது. 

society for computer simulation 
(SCS) : கணினித்‌ தூண்டுதல்‌ 


Society For Information 


கழகம்‌; கணினி போலி நிகழ்வுச்‌ 
சங்கம்‌ : தூண்டுதல்‌ மற்றும்‌ 
அதன்‌ தொடர்பான தொழில்‌ 
நுட்பங்களை மேம்படுத்துவதற்‌ 
காக முக்கியமாகப்‌ பாடுபடும்‌ 
ஒரே தொழில்‌ நுட்பக்‌ கழகம்‌. 
முக்கியமாக, நிருவாகம்‌, சமூக, 
அறிவியல்‌, உயிரியல்‌, சுற்றுச்‌ 
சூழல்‌ சிக்கல்களைக்‌ கையாள்‌ 
கிறது. இதற்கு உலகெங்கும்‌ 
உறுப்பினர்கள்‌ உள்ளனர்‌. 


Society For Information 
Management : தகவல்‌ மேலாண்‌ 
மைக்‌ கழகம்‌ : சிகாகோவில்‌ 


செயல்படும்‌ ஒரு தொழில்‌ 
முறை அமைப்பு. தகவல்‌ 
அமைப்புகளின்‌ நிர்வாகிகளுக்‌ 
கானது. முன்பு இதன்பெயர்‌ : 
மேலாண்மைத்‌ தகவல்‌ 
அமைப்புக்‌ கழகம்‌. 

society of certified data proces- 
505: (SCDP) : சான்றளிக்கப்‌ 
பட்ட தரவு செய்முறைப்படுத்து 
நர்‌ கழகம்‌; சான்றிதழ்‌ பெற்ற 
தரவு செயலாக்கங்களின்‌ சங்கம்‌ : 
சான்றளிக்கப்பட்ட கணினித்‌ 
தொழில்முறையாளர்களின்‌ 
நலன்களுக்காகவும்‌ விருப்பங்‌ 
களுக்காகவும்‌ பாடுபடும்‌ அமை 
வனம்‌. இது 1971இல்‌ அமைக்கப்‌ 
பட்டது. அந்த அமைவனத்தின்‌ 
நிலைப்பாடுகளையும்‌, நட 
வடிக்கைகளையும்‌, நெறி 
யுறுத்தங்களையும்‌ உறுப்பினர்‌ 


1348 


soft fails 


கள்‌ கட்டுப்படுத்துகிறார்கள்‌. 
[CCP சான்று பெற்றோரின்‌ 
நலன்களுக்குப்‌ பாடுபடும்‌ ஒரே 
நிறுவனம்‌. 

௦cket : குதைகுழி ; துளை ; 
கோள்குழி செருகியை. 
பொருத்துவதற்குரிய கொள்குழி. 
5011 : மென்‌. ்‌ 
soft clip area : மென்‌ பிடிப்புப்‌ 
பகுதி; மென்பிடி பகுதி; மென்‌ 


வரைபரப்பு தரவுகள்‌ ஒரு 
வரைவி சாதனத்தில்‌ எந்தப்‌ 
பகுதியில்‌ அளிக்கப்பட 


வேண்டுமோ அந்தப்‌ பகுதிகள்‌, 
வரம்புகள்‌. 

soft copy : மென்படி ; மென்‌ 
பிரதி ; மென்‌ நகல்‌ : ஒரு ஒளிப்‌ 
பேழை உருவமைவில்‌ ஓர்‌ ஒளி 
உருக்காட்சியாக அல்லது வன்‌ 
படியாக அல்லாத வேறே 
தேனும்‌ வடிவில்‌ வழங்கப்‌ 
படும்‌ தரவு. 

501 £௦ : மென்பிழை : மீண்டும்‌ 
அனுப்பிடத்தக்க திரிபடைந்த 
செய்தி போன்ற மீட்கத்தக்க 
சிறுபிழை. இது "வன்பிழை" 
என்பதிலிருந்து வேறுபட்டது. 


5011 12/15 : மென்‌ தளர்வுகள்‌ ; 
மென்‌ தோல்வி ; மென்‌ பிறழ்வு 
கள்‌ : நுண்‌ மின்னணுச்‌ சுற்று 
வழிகளில்‌ மின்காந்த நுண்‌ 
அலைத்‌ துகள்களினால்‌ உண்டா 


த ல த ட ப்பட ப்பட்டபடடயயிப்படப்படபம் பட்டப்படிப்பை 


soft font 1349 soft return 
கும்‌ ஓசைப்‌ பெருக்கம்‌. | சிறுகோடு : ஒருவரியின்‌ இறுதி 
இதனால்‌ கணினி நினைவகங்‌ | யில்‌ ஒரு சொல்லை அசை 
களில்‌ சேமித்து வைக்கப்‌ | களிடையே முறிப்பதற்காக 


பட்டிருக்கும்‌ தகவல்களில்‌ திடீர்‌ 
மாற்றம்‌ ஏற்படக்கூடும்‌. இந்த 
மாற்றங்கள்‌ மென்தளர்வுகள்‌ 
எனப்படும்‌. இது சுற்றுவழி 
களில்‌ ஒருங்கிணைந்த நுண்மின்‌ 
னணு அமைப்பிகளின்‌, வடி 
வளவுகள்‌ குறைந்து கொண்டே 
வருவதால்‌ ஏற்படும்‌ எதிர்பாராத 
விளைவுகளில்‌ இதுவும்‌ ஒன்று. 
5011 *0( : மென்‌ எழுத்து : வன்‌ 
பொருளிலிருந்து அல்லாமல்‌ 
மென்பொருள்‌  நிரல்களின்‌ 
கோரிக்கையிலிருந்து வர 
வழைக்கப்படும்‌ ஒரு எழுத்துரு. 
இந்த எழுத்துருக்களைப்‌ பொதி 
யுறைகளைவிட மலிவான விலை 
யில்‌ வாங்கலாம்‌. பயனாளரின்‌ 
குறிப்பிட்ட தேவைகளுக்கேற்ப 
இதனைத்‌ தகவமைத்துக்‌ கொள்ள 
லாம்‌. மென்எழுத்துருக்களை 
பயன்படுத்துவதற்கு முன்பு 
அச்சுப்பொறிக்கு இறக்கம்‌ செய்‌ 
தல்‌ வேண்டும்‌. சொல்‌ செயல்‌ 
முறைப்படுத்திகள்‌, மேசை 
வெளியீட்டுத்‌ தொகுதிகள்‌ 
பெரும்பாலும்‌ இதனைக்‌ 
கொண்டிருக்கின்றன. 

softlhard copy : மென்‌/வன்‌ 
நகல்‌; வட்டு/அச்சு நகல்‌. 

soft hyphen : மென்‌ இடைக்‌ 
கோடு; மென்‌ ஒட்டுக்குறி; மென்‌ 


மட்டும்‌ அச்சிடப்படும்‌ ஓட்டுக்‌ 
குறி. 

soft keys : மென்சாவிகள்‌ ; 
மென்‌ விரற்கட்டை ; மென்‌ 
விசைகள்‌ : பயன்பாட்டாளர்‌ 
வரையறுத்த பொருளைக்‌ 
கொண்டிருக்கும்‌ விசைப்‌ 
பலகையிலுள்ள விரற்‌ கட்டை 
கள்‌. இதன்‌ பொருள்‌, பயன்‌ 
பாட்டாளருக்கும்‌, செயல்‌ 
முறைக்கும்‌ மாறுபடக்கூடியது 
என்பதால்‌ மென்விசை எனப்‌ 
பெயர்‌ பெற்றது. 

soft page break : மென்பக்க 
முறிப்பு. 

soft patch : மென்‌ பட்டை : 
நடப்பு நிகழ்வுக்கு மட்டுமே 
நீடிக்கக்கூடிய நினைவகத்தில்‌ 
தற்போதுள்ள எந்திர மொழி 
யில்‌ . பொருத்தப்படும்‌ ஒரு 
விரைவுச்‌ சாதனம்‌. 


soft return : மென்‌ மடக்கு ; 
மென்‌ திருப்பம்‌ வரியின்‌ 
இறுதியைக்‌ குறிப்பதற்கு வாசக 
ஆவணத்தில்‌ மென்பொருளி 
னால்‌ செருகப்படும்‌ குறியீடு. 
அதிகத்‌ தகவல்கள்‌ செலுத்தப்‌ 
பட்டால்‌, அதற்கேற்ப இந்த 
மடக்கு மாற்றப்பட்டு, வாசகம்‌ 
இருத்தபடுகிறது. அச்சடிக்கும்‌ 


rr rr 


soft sector 


போது மென்‌ மடக்கு, அச்சுப்‌ 
பொறியால்‌ வரி இறுதிக்‌ குறி 
யீடாக மாற்றப்படுகிறது. 


soft sector : மென்‌ வட்டக்கூறு; 
மென்‌ பிரிவு; மென்‌ பகுதி : ஒரு 
வட்டில்‌ எழுதப்பட்டுள்ள தகவல்‌ 
களைப்‌ பயன்படுத்தி அந்த 
வட்டின்மீது வட்டக்‌ கூறுகளை 
அல்லது பகுதிகளைக்‌ குறிக்கும்‌ 
முறை. வட்டிலுள்ள தரவுகளின்‌ 


அமைவிடங்களை மென்‌ 
பொருள்‌ கணிப்புகள்மூலம்‌ 


நிருணயிக்கும்‌ முறை. 

soft sectored disk : மென்‌ 
கூறாக்கிய வட்டு : ஒரு குறிப்‌ 
பீட்டுப்‌ புள்ளியிலிருந்து மென்‌ 
பொருள்‌ படிமுறை வரிசை 
யினால்‌ கூறுகள்‌ ஒதுக்கீடு 
செய்யப்பட்டுள்ள ஒருவட்டு. 
வன்‌ கூறாக்கிய வட்டுகளின்‌ 
கூறுகள்‌, வன்பொருள்‌ குறியீடு 
களினால்‌ ஒதுக்கீடு செய்யப்‌ 
பட்டிருக்கும்‌. பெரும்பாலான 
வட்டுகள்‌ மென்‌ கூறாக்கத்தைப்‌ 
பயன்படுத்துகின்றன. 


5010௪21௨ : மென்பொருள்‌ ; மென்‌ 
சாதனம்‌; மெல்லியல்பு; கணினி 
செயல்முறை : ஒரு கணினிப்‌ 
பொறியமைவிலுள்ள இரும்பு 
அல்லது வன்பொருளுக்கு மாறு 
பாடாக, செயல்முறைகளின்‌ 
தொகுதியைக்‌ குறிக்கும்‌ சொல்‌. 
இவை கணினிப்‌ பொறியமை 


1350 


software base 


வின்‌ செயற்பாட்டையும்‌, வன்‌ 
பொருள்களின்‌ இயக்கத்தையும்‌ 
கட்டுப்படுத்துகின்றன. ஒரு 
கணினிப்‌ பொறியமைவுக்கான 
மென்பொருள்கள்‌, பயன்‌ 
பாட்டுச்‌ செயல்முறைகள்‌ 
என்றும்‌ பொறியமைவுச்‌ செயல்‌ 
முறைகள்‌ என்றும்‌ வகைப்‌ 
படுத்தப்பட்டுள்ளன. 


software application : மென்‌ 
பொருள்‌ பயன்பாடு : ஒரு மென்‌ 
பொருள்‌ அல்லது கணினி 
செயல்முறைக்கான பொதுப்‌ 
படையான பெயர்‌. 


software architecture : மென்‌ 
பொருள்‌ உருவாக்கக்‌ கலை : 
மென்பொருள்‌ கட்டமைப்பு : 
பொறியமைவு மென்பொருள்‌ 
பயன்பாட்டினை வடிவமைத 
தல்‌. இதில்‌ மரபு முறை, மற்ற 
செயல்முறைகளுடன்‌ இடைத்‌ 
தொடர்பு கொள்வதற்கான 
இடை முகப்புகள்‌, எதிர்கால 
நெகிழ்திறன்‌, விரிவாக்கத்‌ 
திற்கான வசதிகள்‌ உள்ளடங்கி 
யிருக்கும்‌. 

software base : மென்பொருள்‌ 
ஆதாரம்‌: மென்பொருள்‌ அடிப்‌ 
படை; மென்பொருள்‌ தளம்‌ : 
ஒரு குறிப்பிட்ட கணினிப்‌ 
பொறியமைவுக்கான மென்‌ 
பொருள்‌. மென்பொருள்‌ 
ஆதாரம்‌ எவ்வளவு விரிவாக 


software-based modem 


1351 


software documents 


உள்ளதோ அந்த அளவுக்கு 
கணினிப்‌ பொறியமைவு திறம்‌ 
பாடுடையதாக இருக்கும்‌. 


software-based modem : மென்‌ 
பொருள்‌ அடிப்படையிலான 
இணக்கி (மோடம்‌) மறு 
நிரலாக்கத்தகு இலக்கமுறைச்‌ 
சமிக்கை பொதுப்பயன்‌ செயலிச்‌ 
சிப்புவைக்‌ கொண்ட ஓர்‌ 
இணக்கி. இதில்‌, இணக்கியின்‌ 
செயல்பாடுகள்‌ சிலிக்கானில்‌ 
பொறிக்கப்பட்ட தனி சிப்புவுக்‌ 
குப்‌ பதிலாக ரேம்‌ (RAM) அடிப்‌ 
படையிலான நிரல்‌ நினை 
வகத்தைக்‌ கொண்டுள்ளன. 
மென்பொருள்‌ அடிப்படை 
யிலான இணக்கிகளின்‌ பண்புக்‌ 


கூறுகளையும்‌ செயல்பாடு 
களையும்‌ மாற்றியமைக்க 
எளிதாக தகவமைவுகளைத்‌ 


திருத்தியமைக்க முடியும்‌. 

software broker : மென்பொருள்‌ 
தரகர்‌: மென்பொருள்‌ தொகுதி 
களை விற்பனை செய்வதில்‌ 
தனிக்கவனம்‌ செலுத்தும்‌ ஆள்‌. 
: மென்‌ 
"சாஃப்ட்‌ 


software carousel 
பொருள்‌ களரி 


லாஜிக்‌ சொலுஷன்ஸ்‌” என்ற. 


நிறுவனம்‌ சொந்தக்‌ கணினி 
களுக்காகத்‌ தயாரித்துள்ள பணி 
விசைச்‌ செயல்முறை. ஒரே 
சமயத்தில்‌ 12 பயன்பாடுகளைக்‌ 
கொண்டு, அவற்றுக்கிடையே 


முன்பின்‌ செல்வதற்கு இது 
அனுமதிக்கிறது. 

software company : மென்‌ 
பொருள்‌ நிறுவனம்‌. : மென்‌ 
பொருள்‌ கூடம்‌.. 

software compatability : மென்‌ 
பொருள்‌ ஒத்தியல்புத்திறன்‌; 
மென்பொருள்‌: ஏற்புடைமை : 
ஒரு பொறியமைவுக்காக 
எழுதப்பட்ட செயல்முறை 
யினை மாற்றம்‌ எதுவுமின்றி 
இன்னொரு செயல்முறையில்‌ 
பயன்படுத்தும்‌ திறன்‌. 
software-dependent : மென்‌ 
பொருள்‌ சார்பானது : அதற்‌ 
காகவே உருவாக்கப்பட்ட ஒரு 
குறிப்பிட்ட நிரலோடு அல்லது 
நிரல்‌ தொகுப்போடு இறுகிப்‌ 
பிணைக்கப்பட்ட ஒரு கணினி 
அல்லது ஒரு மின்னணுச்‌ சாதனம்‌. 
software development : மென்‌ 
பொருள்‌ மேம்பாடு; மென்‌ 
பொருள்‌ உருவாக்கம்‌ : ஒரு 
பயன்பாட்டாளரின்‌ தேவைப்‌ 
பாடுகளை நிறைவு செய்றெ 
செயல்முறைகளின்‌ தொகுதி 
களை உருவாக்குதல்‌. 

software documents : மென்‌ 
பொருள்‌ ஆவணங்கள்‌ : கணினிச்‌ 
சாதனத்துடனும்‌ மென்பொருள்‌ 
பொறியமைவுகளுடனும்‌ தொடர்‌ 
புடைய எழுதப்பட்ட அல்லது 
அச்சிடப்பட்ட வாசகங்கள்‌. 


software encryption 


software encryption : மென்‌ 
பொருள்‌ பூட்டுவிசை ; மென்‌ 
பொருள்‌ இரகசியக்‌ குறியீடு ; 
மென்பொருள்‌ மறையீடு : 
கணினியாக்கம்‌ செய்யப்பட்ட 
தரவுகளை, வன்பொருள்‌ சாத 
னங்கள்‌ மூலம்‌ அல்லாமல்‌, 
செயல்முறைப்படுத்தும்‌ உத்திகள்‌ 
மூலம்‌ குறியீடாக்கவோ மறை 
விடுப்பு செய்யவோ செய்தல்‌. 


software engineering : மென்‌ 
பொருள்‌ பொறியியல்‌ : உற்பத்தி 
உருமாதிரிக்‌ கணினிகளின்‌ 
அடிப்படையில்‌ பேரளவு மென்‌ 
பொருள்‌ பொறியமைவுகளை 
உருவாக்கிச்‌ செயற்படுத்து 
வதைக்‌ குறிக்கும்‌ சொல்‌. இச்‌ 
சொல்லை நேட்டோ அறிவியல்‌ 
குழுவின்‌ கணினி அறிவியல்‌ 
ஆய்வுக்‌ குழுமம்‌ 1967இல்‌ உரு 
வாக்கியது. கட்டுப்படுத்திய 
வடிவமைப்புகள்‌, உயர்தரக்‌ 
கணினி மென்பொருள்களை 
உருவாக்குதல்‌, இயக்கமுறை 
முறைமைகளை வகுத்தல்‌ 
போன்ற பல்வேறு தொழில்‌ 
நுட்பங்கள்‌ இதில்‌ உள்ளடங்கும்‌. 
software error control : மென்‌ 


பொருள்‌ பிழைக்‌ கட்டுப்பாடு. 


software flexibility : மென்‌ 
பொருள்‌ நெகிழ்வுத்‌ தன்மை. 


software handshake : மென்‌ 
பொருள்‌ கைகுலுக்கல்‌ : பொது 


1352 


software integrated 


வாக தரவுகள்‌ ஒரு தடத்திலும்‌ 
கட்டுப்பாட்டுச்‌ சமிக்கைகள்‌ 
தனித்‌ தடத்திலும்‌ அனுப்பி 
வைக்கப்படுவதுண்டு. அப்படி 
யில்லாமல்‌ இரண்டு இணக்கி 
களுக்கிடையே தொலைபேசி 
இணைப்பு வழியே நடை 
பெறும்‌ தகவல்‌ தொடர்பில்‌ 
இருப்பதுபோலத்‌ தகவல்கள்‌ 
அனுப்பப்படும்‌ அதே 
இணைப்புக்‌ கம்பிகள்‌ வழி 
யாகவே கட்டுப்பாட்டுச்‌ சமிக்கை 
களையும்‌ அனுப்பி வைத்தல்‌. 
software house : மென்பொருள்‌ 
இல்லம்‌; மென்பொருளகம்‌ : 
பொது மென்பொருள்‌ தொகுதி 
கள்‌, குறிப்பிட்ட மென்பொருள்‌ 
தொகுதிகள்‌ இரண்டையும்‌ 
கணினிப்‌ பொறியமைவு உரிமை 
யாளர்களுக்கு விற்பனைக்கு 
வழங்கும்‌ நிறுமம்‌. 

software installation engineer : 


மென்பொருள்‌ நிறுவு பொறியாளர்‌. 


software, integrated : ஒருங்‌ 
கிணை மென்பொருள்‌. 


software integrated circuit : 
மென்பொருள்‌ ஒருங்கிணைவு 
மின்சுற்று : சுருக்கமாக மென்‌ 
பொருள்‌ ஐச என்றழைக்கப்‌ 
படுவதுண்டு. ஒர்‌ ஒருங்‌ 
இணைவு மின்சுற்று (ஓசி) ஒரு 
தருக்கப்‌ பலகையில்‌ பொருந்து 
மாறு வடிவமைக்கப்படுவது 


software interrupt 


போல, ஏற்கெனவே உள்ள ஒரு 
மென்பொருள்‌ கூறினை ஒரு 


நிரலுக்குள்‌ பொருந்துமாறு 
வடிவமைத்தல்‌. 
software interrupt : மென்‌ 


பொருள்‌ இடையீடு : ஒரு மென்‌ 
பொருள்‌ [7 அறிவுறுத்தத்தின்‌ 
மூலம்‌ ஏற்படுத்தப்படும்‌ 
இடையீடு. 


software librarian : மென்‌ 
பொருள்‌ நூலகர்‌ : ஒரு நிறுமத்‌ 
தில்‌, வட்டுத்‌ தொகுதிகள்‌, 
நெகிழ்வட்டுகள்‌, காந்த நாடாக்‌ 
கள்‌ போன்ற பெருமளவு மென்‌ 
பொருள்‌ தொகுதிக்கு பொறுப்‌ 
பாகவுள்ள ஆள்‌. 

software license : மென்பொருள்‌ 
உரிமம்‌ : ஒரு மென்பொருளை 
கொள்வினை செய்பவர்‌ 
கையெழுத்திட்டுக்‌ கொடுக்கும்‌ 
ஒப்பந்தம்‌. இதன்படி, வாங்கும்‌ 


மென்பொருள்களை மறு 
விற்பனை செய்வதில்லை 
என்று வாங்குபவர்‌ உறுதி 
மொழியளிக்கிறார்‌. 


software maintenance : மென்‌ 
பொருள்‌ பராமரிப்பு; மென்‌ 
பொருள்‌ பேணல்‌ : தற்போதுள்ள 
செயல்முறைகளில்‌ தவறு 
களைக்‌ கண்டுபிடிப்பதற்கும்‌, 
நீக்குவதற்குமான செய்முறை. 
இது பராமரிப்புச்‌ செயல்முறை 


யாளர்களால்‌ செய்யப்படுகிறது. | 


4353 


software portability 


software monitor மென்‌ 
பொருள்‌ கண்காணிப்பி; மென்‌ 
பொருள்‌. திரையகம்‌ : செயல்‌ 
புரிவதை அளவிடும்‌ நோக்கங்‌ 
களுக்காகப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
செயல்முறை. 


software package: மென்‌ 
பொருள்‌ தொகுதி; மென்பொருள்‌ 
தொகுப்பு; மென்பொருள்‌ பொதி : 
தொடர்புடைய கணினிச்‌ 
செயல்முறைகளின்‌ தொகுதி. 
இதில்‌ பெரும்பாலும்‌ ஒரு 
சேமிப்புச்‌ சாதனத்தில்‌ (நெகிழ்‌ 
வட்டு) சேமித்து வைக்கப்‌ 
பட்டுள்ள செயல்முறைகள்‌. 


software patent : மென்பொருள்‌ 
காப்புரிமை. 


software piracy : மென்பொருள்‌ 
திருட்டு; கணினி செயல்முறைத்‌ 
திருட்டு; மென்பொருள்‌ களவு : 
வணிக முறையிலான அல்லது 
காப்புரிமையுள்ள மென்‌ 
பொருள்களை, உருவாக்கிய 
வரின்‌ அனுமதியின்றிப்‌ படி 
யெடுத்தல்‌. 

software portability : மென்‌ 
பொருள்‌ தகவமைத்‌ திறன்‌; 
மென்பொருள்‌ பெயர்வுத்‌ திறன்‌; 
மென்பொருள்‌ ஏற்புடைமை : 
ஒரு கணினிச்‌ சூழலிலிருந்து 
இன்னொரு : சூழலுக்கு ஒரு 
செயல்முறையை எளிதாக 
நகர்த்தும்‌ இறன்‌. கணினித்‌ 


a 


software product 


தொழிலில்‌ மூன்றாம்‌ தரப்பு 
மென்பொருள்‌ அதிகம்‌ பரவி 
விட்டதால்‌, இந்தத்‌ திறன்‌ மென்‌ 


பொருள்களுக்கு அதிகம்‌ 
தேவைப்படுகிறது. 
software product மென்‌ 


பொருள்‌ விளைபொருள்‌ 
செயல்முறைகள்‌ தரவு ஆவண 
மாக்கும்‌ சில சமயம்‌ விற்பனை 
யாளர்‌ உதவி ஆகியவை அடங்‌ 
கியுள்ள விற்பனையாளர்‌ 
தொகுதி. இது செயல்முறைப்‌ 
படுத்தும்‌ பொருள்‌ என்றும்‌ 
அழைக்கப்படும்‌. 

software protection : மென்‌ 
பொருள்‌ பாதுகாப்பு; மென்‌ 
பொருள்‌ காப்பு : மென்பொருள்‌ 
களை அனுமதியின்றிப்‌ படி 
யெடுப்பதைத்‌ தடுப்பதற்கான 
பாதுகாப்பு. 

software publisher : மென்‌ 
பொருள்‌ வெளியீட்டாளர்‌; மென்‌ 
பொருள்‌ பதிப்பாளர்‌ : மென்‌ 
பொருள்‌ தொகுதிகளை வெளி 
யிட்டு, விற்பனை செய்கிற 
வணிகம்‌. 


software publishing : மென்‌ 
பொருள்‌ பதிப்பீடு : வழக்கத்‌ 
துக்கு மாறான மென்பொருள்‌ 
தொகுப்புகளை வடிவமைத்து, 
உருவாக்கி வினியோகித்தல்‌. 

software resources: மென்‌ 


பொருள்‌ ஆதாரம்‌; மென்பொருள்‌ 


1354 


software term 


மூலம்‌; மென்பொருள்‌ வளம்‌ : 
கணிப்புப்‌ பொறியமைவுடன்‌ 
இணைவுடைய மென்பொருள்‌ 
களைக்‌ குறிக்கும்‌ செயல்‌ முறை 
மற்றும்‌ தரவு ஆதாரங்கள்‌. 
software science : மென்பொருள்‌ 
அறிவியல்‌ : கணினிச்‌ செயல்‌ 
முறைகளின்‌ அளவிடக்கூடிய 
பண்புகள்‌ தொடர்பான ஆய்வுத்‌ 
துறை. 

software stack : மென்பொருள்‌ 
அடுக்கு நினைவகத்தில்‌ 
அமைக்கப்பட்டுள்ள அடுக்கு. 
software suite : மென்பொருள்‌ 
கூட்டுத்தொகுப்பு. 

software system : மென்பொருள்‌ 
பொறியமைவு; மென்பொருள்‌ 
முறைமை ஒரு கணினிப்‌ 
பொறியமைவில்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ கணினிச்‌ செயல்முறை 
கள்‌ அவற்றின்‌ ஆவணமாக்கம்‌ 
ஆகியவற்றின்‌ முழுத்‌ தொகுதி. 
software technology : மென 
பொருள்‌ தொழில்நுட்பம்‌; கணினி 
செயல்முறை தொழில்‌ நுட்பம்‌. 


software term : மென்பொருள்‌ 
சொல்‌ : கணிப்பொறி அமைப்‌ 
பைக்‌ கட்டுப்படுத்தி வன்‌ 


பொருளை இயக்குவதுபோல்‌ 
அல்லாமல்‌ மென்பொருள்‌ 
தொகுதி நிரல்‌ தொடரைக்‌ 
குறிப்பிடும்‌ மாற்றுச்‌ சொல்‌. 


software tool 


கணினி அமைப்பின்‌ மென்‌ 
பொருள்‌ பயன்பாடுகள்‌, நிரல்‌ 
தொடர்கள்‌ மற்றும்‌ அமைப்பு 
நிரல்‌ தொடர்களாகப்‌ பிரிக்கலாம்‌. 
software tool : மென்பொருள்‌ 
கருவி : மற்ற மென்பொருள்‌ 
செயல்முறைகளை உருவாக்கு 
வதற்கு உதவும்‌ செயல்முறை. 
இது, வடிவமைப்பு, குறியீடிடு 
தல்‌, தொகுத்தல்‌ போன்றவற்‌ 
றைச்‌ செய்ய பயன்படுத்து 
வோருக்கு உதவுகிறது. 
software transportability : மென்‌ 
பொருள்‌ இடம்‌ பெயர்‌ திறன்‌; 
மென்பொருள்‌ மாற்றத்‌ திறன்‌; 
மென்பொருள்‌ அனுப்பப்படும்‌ 
தன்மை : ஒரு கணினிக்காக 
எழுதப்பட்ட ஒரு செயல்‌ 
முறையை மற்றொரு கணினி 
மாற்றி, மாற்றம்‌ எதுவுமின்றி 
செயல்படுத்தும்‌ திறன்‌. 
softwhite : மென்வெண்மை. 
50121 ௦8! : சூரியச்‌ சிற்றம்‌; சூரிய 
மின்கலம்‌ வெப்பக்கதிர்‌ 
வீச்னை ஈர்த்து மாற்றம்‌ செய்‌ 
இற மின்கடத்தா மின்னியல்‌ 
சந்திப்புச்‌ சாதனம்‌. இதில்‌ சூரிய 
ஒளியின்‌ ஆற்றல்‌ நேரடியாக 
வும்‌ இறம்படவும்‌ மின்னாற்ற 
லாக மாற்றப்படுகிறது. 

501215 2.0 : சோலாரிஸ்‌ 2.0 : சன்‌ 
சாஃப்ட்‌ நிறுவனம்‌ தயாரித்‌ 
துள்ள ஸ்பார்க்‌ கணினிகள்‌, 


1355 


solicitation 


சொந்தக்‌ கணினி ஆகியவற்றுக்‌ 
கான பன்முகப்பணிச்‌ செயற்‌ 
பாட்டுப்‌ பொறியமைவு. இது 
சோலாரிஸ்‌ 1.0 (ஸ்பார்க்‌ மட்டும்‌) 
உடன்‌ இணைக்கக்கூடியது. இது 
பகிர்மான கணிப்புக்கு வடி 
வமைக்கப்பட்டது. TCP/IP மரபு 
முறை இதில்‌ அடங்கும்‌. 

solder mask : பற்றாசு மூடி : ஓர்‌ 
அச்சடித்த சுற்றுவழிப்‌ பலகை 
யில்‌, பற்றாசு செய்யவேண்டிய 
பகுதிகளை மட்டும்‌ 
மூடாமலிருக்கும்‌ மின்காப்புத்‌ 
தோரணி. 

5௦௦d : சோலனோல்ட்‌ : ஒரு 
மின்சுற்று வழியை மூடுகிற 
காந்த விசை. இது பெரும்‌ 
பாலும்‌ இடை மாற்றீடாகப்‌ 


சோலனோல்ட 


பயன்படுகிறது. 

solicitation கோரிக்கை; 
அழைத்தல்‌ : மென்பொருள்கள்‌ 
வன்பொருள்கள்‌ அல்லது 
சேவைகளுக்கான ஏலங்களைப்‌ 
பணிந்தனுப்பும்படி விற்பனை 
யாளர்களிடம்‌ கோருதல்‌. 


mc 


solid model 


5019 model : திண்ம மாதிரியம்‌. 


solid modeling : திடநிலை உரு 
மாதிரி : திடப்பொருள்களின்‌ 
உருக்காட்சியை உருவாக்கு 
வதற்கான கணித உத்தி. இது 
வடிவத்திலிருந்து குறைந்த 
உருவமுடையது. கம்பிச்‌ 
சட்டகம்‌, மேற்பரப்பு ௨௫ 
மாதிரி போலன்றி திடநிலை 
உருமாதிரிப்‌ பொறியமைவுகள்‌ 
எல்லா மேற்பரப்புகளும்‌ 
சந்திக்கும்படி செய்து, பொருள்‌ 
வடிவ கணித அளவில்‌ துல்லிய 
மாக அமையுமாறு செய்கிறது. 
திடநிலை உருமாதிரியின்‌ உள்‌ 
ளடக்கங்களைப்‌ புலப்படுத்து 
வதற்காக அதனைக்‌ கூறிடலாம்‌. 


50110 8121௦ : திடநிலை; திட 
நிலை சாதனம்‌ : ஒருங்கிணைந்த 
மின்சுற்று வழிகள்‌, மின்மப்‌ 
பெருக்கிகள்‌ போன்ற திடப்‌ 
பொருள்களில்‌ மின்னியல்‌ 
அல்லது காந்த நிகழ்வுகளைப்‌ 
* பொறுத்து அமைந்திருக்கும்‌ 
மின்னணுவியல்‌ அமைப்பிகள்‌. 


solid state cartridge : திட 
நிலைப்‌ பொதியுறை; திட 
நிலைப்‌ பெட்டி; திடநிலைப்‌ 
பேழை; திண்ம நிலைப்‌ பேழை : 
பல நுண்கணினிப்‌ பொறி 
யமைவுகளுடன்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ தகவமைவிலுள்ள செயல்‌ 
முறைப்படுத்திய செருகி. 


1356 


SOM 


solid state device : திடநிலைச்‌ 
சாதனம்‌; திண்ம நிலைக்‌ கருவி : 
திடநிலை மின்னணுச்‌ சுற்று 
வழித்‌ தனிமங்களிலிருந்து 
தயாரிக்கப்பட்ட சாதனம்‌. 
solid-state disk drive : திண்ம 
நிலை வட்டு இயக்ககம்‌ : காந்த 
முறைச்‌ சேமிப்பகத்துக்குப்‌ 
பதிலாக ரேம்‌ நினைவகச்‌ சிப்பு 
களில்‌ ஏராளமான தகவலைச்‌ 
சேமித்து வைத்துக்கொள்ளும்‌ 
சேமிப்புச்‌ சாதனம்‌. 


solid state memory : திடநிலை 
நினைவகம்‌ : எந்திர பாகங்கள்‌ 
எதுவுமில்லாத ஒரு மின்மப்‌ 
பெருக்கம்‌ செய்யப்பட்ட மின்‌ 
கடத்தி அல்லது மெல்லிய கருள்‌. 
solid state relay : திடநிலை 
அஞ்சல்‌ : எந்திரபாகங்கள்‌ இல்‌ 
லாத அஞ்சல்‌. இதிலுள்ள விசைச்‌ 
செயல்முறைகள்‌ அனைத்தும்‌ 
மின்கடத்திகள்‌ அல்லது மென்‌ 
சுருள்‌ அமைப்பிகள்‌. 

501427 : தீர்வு வழங்கி; விடை 
வழங்கி : உருவாக்கம்‌ செய்‌ 
வதற்கு விரிதாளை அனுமதிக்‌ 
இற கணிதச்‌ செயல்முறைகள்‌. 
50M : சாம்‌; எஸ்‌ஓஎம்‌ : முறைமை 
பொருள்‌ மாதிரியம்‌ எனப்‌ 
பொருள்‌ படும்‌ System Object 
Mode! என்ற தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. கோர்பா 
(CORBA) தரவரையறைகளை 


500467 


செயல்படுத்துகின்ற, ஐபிஎம்‌ 
மின்‌ மொழிசாராக்‌ கட்டுமானம்‌. 
SONET : சோநெட்‌ : ஒத்திசை 
ஒளிவப்‌ பிணையம்‌ என்று 
பொருள்படும்‌ Synchronous 
Optica! Network என்ற தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
அதிவேகத்‌ தகவல்‌ பரிமாற்றத்‌ 
துக்கு (51.81 எம்பிபீஎஸ்‌ முதல்‌ 
2.48 ஜிபிபீஎஸ்‌ வரை) வழி 
வகுக்கும்‌ இழைஒளித்‌ தகவல்‌ 
தொடர்பு தர வரையறைகளின்‌ 
ஒரு வகைப்பாடு. 


“5௦ 116 : மகவுக்‌ கோப்பு. 


SOP : எஸ்‌ஓபி : சொந்தச்‌ செயற்‌ 
பாட்டு நடைமுறை என்று 
பொருள்படும்‌. 5180020 றா- 
ting Procedure என்பதன்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 

5011 : பிரிப்பு; பிரி; வரிசைப்‌ 
படுத்தல்‌; இணக்கப்படுத்து; 
வகைப்படுத்து : 1. பதிவேடு 
களை ஒரு தருக்கமுறைப்படி 
அமைத்தல்‌. ஒரு கணினியில்‌, 
காந்த வட்டுகளை அல்லது 
நாடாக்களைப்‌ பயன்படுத்திப்‌ 
பெரும்பாலும்‌ பிரிப்பு செய்யப்‌ 
படுகிறது. 2. வட்டில்‌ அல்லது 
நாடாவிலுள்ள பதிவேடுகளைப்‌ 
பிரித்தமைக்கிற பயன்பாட்டுச்‌ 
செயல்முறை. 

501 519௦4௬ : வகைப்பாட்டு 


எண்மானம்‌; வரிசை நெறிமுறை : 


1357 


sorvmerge programme 


தகவல்களை ஒரு புதிய வரிசை 
முறையில்‌ மறுபடியும்‌ ஒழுங்கு 
படுத்துவதற்கான சூத்திரம்‌. 

5014 61101௩ : பிரிப்பு முயற்சி; 
வரிசைப்படுத்தும்‌ முயற்சி 
ஒழுங்கற்ற பட்டியலை ஒழுங்கு 
படுத்துவதற்குத்‌ தேவைப்படும்‌ 
நிறுத்தங்களின்‌ எண்ணிக்கை. 


- sorter : பிரிப்பி, வகைப்படுத்தி; 


வரிசையாக்கி. 


sort generator : பிரிப்பு உரு 
வாக்கி; வகைப்படுத்தல்‌ உர 
வாக்கி; வரிசையாக்கி : ஓட்‌ 
டத்தை உண்டாக்குவதற்கான 
ஒரு: பிரிப்புச்‌ செயல்முறையை 
உருவாக்குகிற செயல்முறை. 
5௦1/9 : பிரித்தல்‌; பிரிப்பி; 
வரிசைப்படுத்தி : முன்பே தெரிந்‌ 
தெடுத்த வரிசை முறைப்படி ஓர்‌ 
அட்டைப்‌ பதிவேடுகளின்‌ 
தொகுதியைப்‌ பிரித்தமைக்கும்‌ 
சாதனம்‌. 

5௦7 ஈர : வகைப்பாட்டு விசை : 
கோப்பின்‌ வரிசைமுறையினைக்‌ 
கட்டுப்படுத்துகிற, ஒரு பதி 
வேட்டிலுள்ள புலம்‌ அல்லது 
புலங்கள்‌. 


sort/merge : வரிசையாக்கு/ 
ஒன்று சேர்ப்புநிரல்‌. 

sortimerge programme: பிரி/சேர்‌ 
நிரல்‌ தொடர்‌; வரிசை படுத்து! 
சேர்ப்பு நிகழ்வு : வரையறுக்கப்‌ 


TTT 


sort order 


பட்ட வரிசையில்‌ பதிவேடு 
களைப்‌ பிரிக்கவோ சேர்க்கவோ 
பயன்படுத்தப்படும்‌ பொது 
வான செயல்முறை. 


5௦ா£ 07021 : வரிசை ஒழுங்கு. 


sound bandwidth : ஒலிக்கற்றை 
அகற்சி : ஓலி அலைவெண்‌ 
களின்‌ வீச்செல்லை. மனிதரின்‌ 
காது ஏறத்தாழ 20 முதல்‌ 20,000 
Hz ஓலி வீச்சைக்‌ கேட்க முடி 
யும்‌. ஆனால்‌ மனிதரின்‌ குரது?*க 
வீச்செல்லை 3,00042 மட்டுமே, 


sound buffer : ஒலி இடையகம்‌ : 
கணினியிலிருந்து ஒலிபெருக்கி 
களுக்கு அனுப்பப்பட இருக்‌ 
கும்‌ ஒலித்‌ தகவலின்‌ துண்மிப்‌ 
(பிட்‌) படிமங்களைச்‌ சேமிக்கப்‌ 
பயன்படும்‌ நினைவகப்‌ பகுதி. 


5௦பொ ம : ஒலி அட்டை : பீசி 
ஒத்தியல்புக்‌ கணினிகளில்‌ 
இருக்கும்‌ ஒருவகை விரிவாக்க 
அட்டை. ஒலியைப்‌ பதிவு 
செய்ய, ஒலியை மீண்டும்‌ 
இசைக்கச்‌ செய்ய முடியும்‌. ஒரு 
WAV அல்லது M0! கோப்பு 
களை அல்லது ஒரு இசைக்‌ குறு 
வட்டிலிருந்து பாடல்களைக்‌ 
கேட்க முடியும்‌. தற்காலத்தில்‌ 
விற்பனை. செய்யப்படும்‌ 
பெரும்பாலான கணினிகளில்‌ 
ஒலி. அட்டை தனியாக இருப்ப 
தில்லை. தாய்ப்பலகையிலேயே 


ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. ஒலிக்‌ கண்காணி : 


1358 


Sound Sentry 


5௦ 61/1 : ஒலித்துணுக்கு; 
ஒலி நறுக்கு : ஒரு குறுகிய கேட்‌ 
பொலித்‌ துணுக்சைக்‌ கொண்‌ 
டுள்ள ஒரு கோப்பு. பெரும்‌ 
பாலும்‌ ஒரு நீண்ட இசைப்‌ 
பதிவிலிருந்து எடுக்கப்பட்ட 
சிறிய ஒலித்‌ துணுக்கு. 

5௦யாப்‌ 8010 : ஒலித்தொகுப்பி; 
ஒலி திருத்தி : பயனாளர்‌ ஒலிக்‌ 
கோப்புகளை உருவாக்கிக்‌ 
கையாள வகை செய்யும்‌ ஒரு 


நிரல்‌. 


| 50பஈ்‌ format : ஒலி வடிவம்‌. 


sound generator : ஒலி இயற்றி; 
ஒலி உருவாக்கி : செயற்கை 
ஒலியை உருவாக்கும்‌ கருவி. 
ஓரு சிப்புவாக அல்லது சிப்பு 
நிலை மின்சுற்றாக இருக்கலாம்‌. 
மின்னணுச்‌ சமிக்கைகளை 
உருவாக்கி, ஒலிபெருக்கிகள்‌ 
வழியாக செயற்கை ஒலியை 
ஒலிக்கச்‌ செய்யலாம்‌. 

5௦nd hood : ஒலிக்‌ கவிகை; 
ஓசை மூடி; ஒலிக்கூடு : பயன்‌ 
பாட்டின்போது ஓசையைக்‌ 
குறைப்பதற்காக அச்சடிப்பி மீது 
பொருத்தப்படும்‌ சாதனம்‌. 
இதனை "ஓசை அடைப்பு" 
என்றும்‌ கூறுவர்‌. 

sound recorder : ஒலிப்‌ பதிவி. 


Sound Sentry : ஒலிக்‌ காவலாள்‌; 
சரியாகக்‌ 


Te 


sound waves 1359 source deck 
காதுகேளாதோர்‌, மிகுந்த | 5௦urce computer : ஆதாரக்‌ 
இரைச்சலுக்கடையே பணி |.கணினி; மூலக்‌ கணினி : 


யாற்றுவோர்‌ - இவர்களுக்காக 
விண்டோஸ்‌ 95/98 இயக்க 
முறைமையில்‌ இருக்கும்‌ ஒரு 
வசதி. கணினியில்‌ பணிபுரிந்து 
கொண்டிருக்கும்போது எப்போ 
தெல்லாம்‌ பீப்‌ ஒலியெழுப்பி 
எச்சரிக்கை செய்யப்படுகிறதோ 
அப்போதெல்லாம்‌ திரையில்‌ 
பயனாளரின்‌ கவனத்தைக்‌ 
சுவரும்‌ வண்ணம்‌ எச்சரிக்கைச்‌ 
சின்னம்‌ தோன்றும்‌. இரை பளிச்‌ 
சிடலாம்‌ அல்லது பணி 
யாற்றும்‌ சாளரத்தின்‌ தலைப்புப்‌ 
பட்டை மினுக்கலாம்‌. 

sound waves : 
50பா௦6 : ஆதாரம்‌; மூலம்‌; மூலா 
தாரம்‌ ஒரு கள விளைவு 
மின்மப்‌ பெருக்கியின்‌ மூன்று 
முனையங்களில்‌ அல்லது மின்‌ 
வாய்களில்‌ ஒன்று. வடிகால்‌ 
வாயிலுக்குப்‌ பாய்கின்ற மின்‌ 
விசை ஊர்திகளின்‌ தோற்றுவாய்‌. 
source code : ஆதார நிரல்‌ 
தொடர்கள்‌; மூலக்‌ குறிமானம்‌; 
ஆதாரக்‌ குறிமுறை; மூல 
வரைவு : ஒரு கணினியால்‌ செய்‌ 


ஒலி அலை. 


முறைப்படுத்துவதற்கு முன்‌: 


புள்ள மூலவடிவிலுள்ள நிரல்‌ 
தொகுதி. கணினியானது ஆதாரக்‌ 
குறியீட்டினைக்‌ கணினி புரிந்து 
கொள்ளக்கூடிய ஒரு குறி 
யீடாகத்‌ தானாகவே மாற்றுகிறது. 


ஆதாரச்‌ செயல்‌ முறையை ஓர்‌ 
இலக்குச்‌ செயல்முறையாக 
மொழிபெயர்க்கப்‌ பயன்படும்‌ 


கணினி. 


source data : மூலத்‌ தரவு : ஒரு 
கணினிப்‌ பயன்பாடு, அடிப்‌ 
படையாகக்‌ கொண்டுள்ள 
மூலத்‌ தரவுகள்‌. 

source data acquisition : மூலத்‌ 
தரவுக்‌ கொள்முதல்‌ : பட்டைக்‌ 
குறிமானப்‌ படிப்பி அல்லது பிற 
வருடல்‌ சாதனங்களைப்போல, 
தரவுகளை உணரும்‌ செயலாக்‌ 
கம்‌. அல்லது ஒலித்‌ தரவுகளைப்‌ 
பெறுவதையும்‌ குறிக்கும்‌. 
source data automation 
ஆதாரத்‌ தரவு தானியக்கம்‌; 
மூலத்தரவு தானியங்கி : தரவு 
பதிவுக்கான தானியங்கும்‌ 
முறைகளைப்‌ பயன்படுத்துதல்‌. 
மரபுத்‌ தரவுப்‌ பதிவுமுறைகளில்‌ 
தேவைப்படும்‌ வேறுபல நட 
வடிக்கைகளையும்‌, ஆட்களை 
யும்‌, தரவு சாதனங்களையும்‌ 
குறைப்பதற்கு அல்லது 
தவிர்ப்பதற்கு இது உதவுகிறது. 
500ய௦6 deck : ஆதார அடுக்கு; 
மூலப்பெட்டி : ஆதாரமொழி 
யில்‌ ஒரு கணினிச்‌ செயல்‌ 
முறையைக்‌ கொண்டிருக்கிற 
அட்டை அடுக்கு. இது "பொருள்‌ 


source directory 


அடுக்கு” என்பதிலிருந்து வேறு 
பட்டது. 

source directory : மூலக்‌ கோப்‌ 
பகம்‌ : ஒரு கோப்பு நகலெடுப்‌ 
புச்‌ செயல்பாட்டில்‌ நகலெடுக்க 
விருக்கும்‌ கோப்புகளின்‌ மூலப்‌ 


பதிப்புகள்‌ இருக்கும்‌ 
கோப்பகம்‌. 
5௦ய௦௨ ik : ஆதார வட்டு; 


மூல வட்டு : தரவுகளில்‌ எதி 
லிருந்து பெறப்படுகின்றனவோ 
அந்த வட்டு. இது இலக்கு 
வட்டு என்பதிலிருந்து வேறு 
பட்டது. 

source document ஆதார 
ஆவணம்‌; ஆதார மொழி; மூல 
ஆவணம்‌ : ஆதாரத்‌ தரவுகளை 
எதிலிருந்து எடுக்க முடியுமோ 
அந்த மூல ஆவணம்‌. பற்றுச்‌ 
ட்டு, விற்பனைச்‌ சீட்டு போன்‌ 
றவை இதற்கு எடுத்துக்காட்டு. 
source drive : ஆதார இயக்கி: 
தரவுகள்‌ எதிலிருந்து பெறப்‌ 
படுகின்றனவோ அந்த வட்டு 
அல்லது நாடா இயக்கி, இது 
இலக்கு இயக்கி என்பதிலிருந்து 
வேறுபட்டது. 

source file : ஆதாரக்‌ கோப்பு: 
பொதுவாக ஓர்‌ உயர்நிலை 
மொழியில்‌ எழுதப்பட்டுள்ள 
ஒரு செயல்முறை. இது, ஒரு 
மொழிபெயர்ப்பு அல்லது 
தொகுப்புமூலம்‌ பொருள்‌ 


1360 


source (the) 


கோப்பினை உருவாக்கப்‌ பயண்‌ 
படுத்தப்படுகிறது. 

source language ஆதார 
மொழி; மூல மொழி : ஓர்‌ 
இணைப்பு மொழி போன்ற ஒரு 
தாழ்நிலை மொழி அல்லது 
பேசிக்‌, ஃபோர்ட்ரான்‌, கோபால்‌ 
போன்ற ஆதாரச்‌ செயல்முறை 
எழுதப்படுகின்ற ஓர்‌ 
நிலைமொழி. 

source media : ஆதார ஊடகம்‌; 
மூல ஊடகம்‌; ஆதாரச்‌ சாதனம்‌ : 
மூலத்‌ தரவு எடுக்கப்படுகிற 
ஆதார ஆவணங்கள்‌. 


உயர்‌ 


source programme : ஆதாரச்‌ 
செயல்முறை; ஆதார நிகழ்வு; 
மூல நிரல்‌ தொடர்‌ : பேசிக்‌, 
உயபோர்ட்ரான்‌, கோபால்‌, 
பாஸ்கல்‌ போன்ற ஆதார மொழி 
யில்‌ அல்லது இணைப்பு மொழி 
யில்‌ எழுதப்பட்டுள்ள கணினிச்‌ 
செயல்முறை. இது ஒரு மொழி 
பெயர்ப்புச்‌ செய்முறைக்கு 
உட்பட வேண்டும்‌. 

source register : ஆதாரப்‌ பதி 
வேடு; மூலப்‌ பதிவு; மூலப்‌ பதி 
வகம்‌ : மாற்றம்‌ செய்யப்படும்‌ 
ஒரு தரவு சொல்லில்‌ அடங்கி 
யுள்ள பதிவேடு. 

source (the) : மூலம்‌; சோர்ஸ்‌ : 
"சோர்ஸ்‌ தொலைத்‌ தொடர்புக்‌ 
கழகம்‌" 
தினால்‌ நடத்தப்படும்‌ தரவு . 


என்ற அமைவனத்‌ 


source statement 


பயன்பாட்டுப்‌ பணி. சந்தாதாரர்‌ 
களுக்கு இந்தச்‌ சேவை கிடைக்‌ 
கும்‌. கணினி பயன்பாட்டாளர்‌ 
கள்‌, விளையாட்டுகள்‌ ஆடவும்‌, 
தரவு ஆதாரங்களை அணுகவும்‌, 
மின்னஞ்சல்‌ ஆனுப்பவும்‌, 
பெறவும்‌, செய்தியிதழ்கள்‌ படிக்‌ 
கவும்‌ இன்னும்‌ பல காரியங்‌ 
களுக்கும்‌ பயன்படுகிறது. 

source statement ஆதார 
அறிக்கை : ஒரு செயல்‌ முறைப்‌ 
படுத்தும்‌ மொழியிலுள்ள 
(ஆதார மொழி) நிரல்‌ சொற்‌ 


றொடர்‌. 


source worksheet மூலப்‌ 
பணித்தாள்‌. 
SPA : எஸ்பிஏ; ஸ்பா : 'பொறி 


யமைவுகள்‌ மற்றும்‌ நடைமுறை 
கள்‌ சங்கம்‌” என்று பொருள்‌ 
படும்‌. Systems and Procedures 
Association என்பதன்‌ தலைப்‌ 
பெழுத்துச்‌ சுருக்கம்‌. கருத்‌ 
தரங்குகள்‌ தொழில்முறைக்‌ 
கல்வி, ஆராய்ச்சி ஆகியவை 
நடத்தி மேலாண்மைப்‌ பொறி 
யமைவுகளையும்‌ நடைமுறை 
களையும்‌ மேம்படுத்துவது 
இதன்‌ நோக்கம்‌. 

52206 : எழுத்திடவெளி; இட 
வெளி : 1. எழுத்துகளிடை 
யிலுள்ள ஒன்று அல்லது அதற்கு 
மேற்பட்ட வெற்றெழுத்துகள்‌. 
2. இரும சுழி (பூஜ்யம்)க்கு 


1361 


space-division 


4 தொடர்பு வழி 
லை. 


spacebar : இடவெளி விசை; 
இடவெளிப்‌ பட்டை; இட 
வெளிச்‌ சட்டம்‌ : ஒரு விசைப்‌ 
பலகையின்‌ அடியிலுள்ள இட 
வெளிகளை உண்டாக்குவதற் 
கான நீண்ட குறுகிய விரற்‌ 
கட்டை. இதனை ஒருமுறை 
அழுத்தினால்‌, இது வாசகத்தில்‌ 
செருகல்‌ புள்ளியில்‌ இடை 
வெளி உண்டாக்குகிறது. 


space character : இடவெளி 
எழுத்து; இடவெளிக்குறி 
விசைப்‌ பலகையில்‌ இட 
வெளிப்பட்டையை அழுத்துவ 
தால்‌ பதிவாகும்‌ குறி. திரையில்‌ 
அது வெற்று இடவெளியாக 
இருக்கும்‌. 

space-division multiplexing : 
இடவெளிப்‌ பிரிவு ஒன்றுசேர்ப்பு : 
மனிதர்களால்‌ இயக்கப்பட்ட 
இணைப்பு பலகைகளுக்குப்‌ 
பதிலாக முதன்‌ முதல்‌ புகுத்தப்‌ 
பட்ட தகவல்‌ தொடர்பு ஒன்றி 
ணைப்பின்‌ தானியங்கு வடி 
வம்‌. ஆனால்‌ அதன்பின்‌ இம்‌ 
முறைக்குப்‌ பதிலாக அலை 
வரிசைப்‌ பிரிவு ஒன்றிணைப்பு 
முறை (FDM) அறிமுகப்படுத்தப்‌ 
பட்டது. இப்போது நேரப்‌ 
பிரிவு ஒன்றிணைப்பு முறை 
(TDM) பின்பற்றப்படுகிறது. 


86 


spaghetti code 


spaghetti code : குழப்பக்‌ குறி 
யீடு; திருகு முறுகுக்‌ குறிமுறை : 
ஒரு நிரலின்‌ இயல்பான பாய்வு 
கெட்டுக்‌ குழப்பத்தில்‌ முடியும்‌ 
நிலை. பெரும்பாலும்‌ பொருத்‌ 
தாத, அதிகப்படியான (0019) 
அல்லது JP கட்டளைகளைப்‌ 
பயன்படுத்துவதால்‌ இந்நிலை 
ஏற்படும்‌. 

5றaாb௦t : குப்பைசேர்த்தி : 
இணையத்திலுள்ள செய்திக்‌ 
குழுக்களுக்கு தேவையற்ற 
செய்திகளையும்‌ கட்டுரைகளை 
யும்‌ ஏராளமாகத்‌ தாமாகவே 
திரும்பத்திரும்ப அனுப்பி 
வைக்கும்‌ ஒரு நிரல்‌. 

5றக : வீச்சளவு : மதிப்பளவு 
களின்‌ வீச்சில்‌ மிக உயர்ந்த 
மதிப்பளவுக்கும்‌ மிகக்குறைந்த 
மதிப்பளவுக்குமிடையிலான 
வேறுபாடு. 


spanning tree : வீச்சளவு மரம்‌ : 
இரு பண்புகளைக்‌ கொண்ட ஒரு 
வரைபடத்தில்‌ உட்படம்‌ (1) அது 
ஒருமரம்‌; (2) மூல வரைபடத்‌ 
தின்‌ அனைத்து மைய முனை 
களையும்‌ கொண்டிருக்கும்‌. 


SPARC : ஸ்பார்க : அடுக்கு 
நிலை செயலிக்‌ கட்டுமானம்‌ 
என்று பொருள்படும்‌ Scalable 
Processor Architecture என்ற 
தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 


குறும்பெயர்‌. சன்‌ மைக்ரோ 


1362 


spawn 


சிஸ்டம்ஸ்‌ நிறுவனத்தின்‌ நுண்‌ 
செயலி வரன்முறை. ரிஸ்க்‌ 
(RISC - Reduced Instruction set 
Cmயர -௬ருக்க நிரல்‌ தொகுதிக்‌ 
கணிப்பணி) கட்டுமானத்தின்‌ 
அடிப்படையில்‌ அமைந்தது. 


5றaாe parts : உதிரி பாகங்கள்‌; 
மாற்றுக்‌ கருவிகள்‌. 

sparse array : அடர்த்தியற்ற 
வரிசை; அடர்விலா வரிசை: 
பெரும்பாலான பதிவுகள்‌ சுழி 
(பூஜ்யம்‌)யின்‌ மதிப்பளவைக்‌ 
கொண்டுள்ள வரிசை. 

spatial data management : இடப்‌ 
பரப்பு தகவல்‌ மேலாண்மை : 
தரவுகளை எளிதாகப்‌ புரிந்து 
கொண்டு கையாளும்‌ பொருட்டு, 
கணினித்‌ திரையில்‌ சின்னங்‌ 
களை அடுக்கி வைத்திருப்‌ 
பதைப்போல ஒரு குறிப்பிட்ட 
இடப்பரப்பில்‌ தரவுகளைப்‌ 
பொருள்களின்‌ தொகுதியாக 
உருவகிக்கும்‌ முறை. 

spatial ஏரஓரtizer : இடத்தொடர்பு 
இலக்கமாக்கி; இடம்‌ சார்ந்த எண்‌ 


மானமாக்கி : கணினி வரை 
கலையில்‌ முப்பரிமாணப்‌ 
பொருள்களை உருவாக்கப்‌ 


பயன்படுறெ சாதனம்‌. 

றக : கான்‌ முளை : நடப்புச்‌ 
செயல்முறையிலிருந்து மற்றொரு 
செயல்முறையைத்‌ தொடங்கு 
கிறது. 


spead, transmission 
spead, transmission : பரப்பு 
வேகம்‌. 


speaker : ஒலிபெருக்கி. 

5றec : ஸ்பெக்‌ : 'தனிக்குறிப்‌ 
பீடு' எனப்‌ பொருள்படும்‌ 
‘Specification’ என்ற ஆங்கிலச்‌ 
சொல்லின்‌ சுருக்கம்‌. 


special character சிறப்‌ 
பெழுத்து; சிறப்பு உரு : ஓர்‌ 
எழுத்தாகவோ இலக்க 


மாகவோ, வெற்றிடமாகவோ 
இல்லாத வரைகலை எழுத்து. 
எடுத்துக்காட்டு கூட்டல்‌ 
குறியீடு, சமக்குறியீடு, உடுக்‌ 
குறி, டாலர்‌ குறியீடு, காற்புள்ளி 
முதலியன. 


special function key : சிறப்புப்‌ 
பணி விரற்கட்டை; சிறப்புச்‌ 
செயற்பாட்டு விசை : ஓர்‌ 
எந்திரச்‌ செயற்பணியைக்‌ கட்டுப்‌ 
படுத்துகிற விசைப்‌ பலகை 
யிலுள்ள ஒரு விரற்கட்டை. 
இது, ஒரு குறிப்பிட்ட கணினிச்‌ 
செயற்பாட்டினைத்‌ தொடங்கி 
வைக்கிறது. 


special interest group (SIG) : 


தனி நலக்‌ குழுமம்‌; சிறப்பு. 


ஆர்வக்குழு: ஒர்‌ அமைவனத்‌ 
இதனுள்‌ உள்ள ஒரு தனிக்குழு 
மம்‌. இது ஒரு தனிப்‌ பொருட்‌ 
பாடு குறித்தக்‌ கூட்டங்கள்‌ 
நடத்தும்‌; கருத்தரங்குகளை 


1363 


special purpose 


நடத்தும்‌; ஆவணங்களை வெளி 
யிடும்‌. இந்தக்‌ குழுமங்கள்‌ 
தாங்களே தங்கள்‌ அலுவலர்‌ 
களைத்‌ தேர்ந்தெடுத்துக்‌ கொள்‌ 
கின்றன. தங்கள்‌ பணிகளை 
வகுத்துக்‌ கொள்கின்றன. 
தாங்களே நிதி திரட்டிக்‌ கொள்‌ 
கின்றன. 


5றecial key : சிறப்புச்‌ சாவி. 


special libraries association 
(SLA} : சிறப்பு நூலகச்‌ சங்கம்‌ : 
நூலகங்கள்‌ மற்றும்‌ தசுவல்‌ 
வல்லுநர்களின்‌ பன்னாட்டு 
அமைவனம்‌. வங்கிகள்‌ அருங்‌ 
காட்சியகங்கள்‌, சட்ட நிறுவனங்‌ 
கள்‌ போன்ற பல்வேறு தனி 
நலக்‌ குழுமங்களுக்கான ஆதார 
மையங்களை இது நிறுவுறெது. 
special purpose : சிறப்பு நோக்‌ 
கம்‌ : முக்கியமான மாறுதல்கள்‌ 
ஏதுமில்லாமல்‌, ஒரு குறிப்‌ 
பிட்ட வகைப்‌ பயன்பாடுகளுக்‌ 
கான நோக்கம்‌. இது பொது 
நோக்கம்‌ என்பதிலிருந்து வேறு 
பட்டது. 

special purpose computer : 
சிறப்பு நோக்கக்‌ கணினி : சில 
குறிப்பிட்ட வகைகளிலான 
எண்ணல்‌ அல்லது தருக்க சிக்கல்‌ 
களைத்‌ தீர்ப்பதற்காக வென்றே 
உருவாக்கப்பட்ட கணினி. 
தானியங்கி ஒளிப்படக்‌ கருவி 
முதல்‌ வீட்டுச்‌ சாதனங்களி 


rr 


special purpose 


லிருந்து விண்கலங்களைக்‌ கண்‌ 
காணிப்பதுவரை பலவகையான 
பணிகளைச்‌ செய்யத்தக்கது. 

special purpose programming 
|810ப806 : சிறப்பு நோக்க நிரல்‌ 
தொடர்‌ மொழி : ஒரு குறிப்‌ 
பிட்ட வகையான சிக்கல்‌ அல்‌ 
லது பயன்பாட்டினை. மட்டும்‌ 
கையாளும்‌ வகையில்‌ உருவாக்‌ 
கப்பட்ட நிரல்தொடர்‌ மொழி. 


specialists : வல்லுநர்கள்‌. 


special symbol சிறப்புக்‌ 


குறியீடு. 

specific address : குறிப்பிட்ட 
முகவரி. 

specification : விளக்கக்‌ குறிப்பு; 
விவர வரையறை; குறிப்பீடு : 
ஒரு சாதனம்‌, செயல்முறை 
அல்லது உற்பத்திப்‌ பொருளின்‌ 
தேவைப்படும்‌ தன்மைகள்‌ 
பற்றிய விளக்கமான குறிப்பு. 
specification sheet : விளக்கக்‌ 
குறிப்பு தாள்‌; விவர வரையறை 
தாள்‌ : ஆர்பீஜி (RP)சொற் 
றொடர்களை குறியீடு செய்யப்‌ 
பயன்படும்‌ படிவம்‌. 
specification systems : முறைமை 
வரன்முறை. 
specific fields : 
துறைகள்‌. 


குறிப்பிட்ட 


specs : ஸ்பெக்ஸ்‌ : specifications 
என்பதன்‌ குறும்பெயர்‌. 


1364 


speech recognition 


spectral colour : பட்டை ஒளி 
வண்ணம்‌ : கணினி வரைகலை 
யில்‌ ஒளியின்‌ ஒர்‌ ஒற்றை அலை 
நீளத்தின்‌ வண்ணம்‌. இந்த 
ஒளிப்பட்டையில்‌ அடிப்பகுதி 
யில்‌ செங்கருநீல வண்ணத்தில்‌ 
தொடங்கி மேல்நோக்கி நீலம்‌, 
ஊதா, பச்சை, மஞ்சள்‌, ஆரஞ்சு 
என்று சென்று சிவப்பு வண்‌ 
ணத்தில்‌ முடியும்‌. 

spectral response : பட்டை 
ஒளிப்பதில்‌ செயல்‌ : பார்க்கும்‌ 
ஒளியின்‌ வண்ணத்தை அடிப்‌ 
படையாகக்‌ ,கொண்டு ஒளி 
யுணர்வுச்‌ சாதனத்தின்‌ மாறியல்‌ 
வெளிப்பாடு. 


spectrum : நிறமாலை : ஒரு 
குறிப்பிட்ட வகைக்‌ கதிர்வீச்சின்‌ 
அலைவரிசை வரம்பெல்லை 
ஆகும்‌. சூழ்நிலையைப்‌ 
பொறுத்து ஒரு பொருளினால்‌ 
உமிழப்படலாம்‌ அல்லது 
உட்கவரப்படலாம்‌. 


speech recognition : பேச்சு 
கண்டறிதல்‌; பேச்சறிதல்‌ 
நினைவகத்தில்‌ உள்ள குரல்‌ 
அமைப்புகளில்‌ நுண்‌ ஓலி 
பெருக்கியிலிருந்து வரும்‌ 
சமிக்கைகளின்‌ அமைப்புகளை 
ஓப்பிட்டு சேர்க்கும்‌ கணினியின்‌ 
திறன்‌. இதன்மூலம்‌ பேசவரும்‌ 
சொற்களை அது அறிந்து 
கொள்றெது. 


speech synthesis 


speech synthesis : பேச்சு பிரித்‌ 
தறிதல்‌; பேச்சுருவாக்கம்‌ : குறிப்‌ 
பிடப்பட்ட பேச்சுப்‌ பகுதிகளை 
உண்மையான சொற்கள்‌, சொற்‌ 
றொடர்களாகவும்‌ ஒலியன்களை 
சொற்களாகவும்‌ வரிசைப்‌ 
படுத்தித்‌ தருவது. 

speech synthesizer : பேச்சு 
பிரிக்கும்‌ பொறி; பேச்சுருவாக்கி : 
எண்முறைக்‌ குறியீட்டை புரிந்து 
கொள்ளக்கூடிய பேச்சாக 
மாற்றும்‌ சாதனம்‌. குறியீட்டை 
ஒலிபெருக்கி மூலம்‌ அனுப்பி 
செயற்கை மனிதக்குரலாக பேச 
வைக்கிறது. 


50860 : செயல்‌ வேகம்‌. 


speed buffering : வேக இடை 
யீடு : உட்பாட்டுக்கும்‌ வெளிப்‌ 
பாட்டுக்கும்‌ இடையிலான 
வேக வேறுபாடுகளை ஈடு 
செய்யக்கூடிய உத்தி. இடை 
மீட்டில்‌ தரவுகள்‌ அதிகவேகத்‌ 
தில்‌ ஏற்றுக்‌ கொள்ளப்பட்டு, 
குறைந்த வேகத்தில்‌ வெளி 
யிடப்படுகிறது அல்லது 
குறைந்த வேகத்தில்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளப்பட்டு அதிவேகத்தில்‌ 
வெளியிடப்படுகிறது. 

speed of electricity/light : மின்‌ 
விசை! ஒளிவேகம்‌ : ஏற்றத்தாழ 
வினாடிக்கு 2,99,311 கி.மீ. வேகம்‌. 
speed of tight ஒளியின்‌ 
வேகம்‌; ஒளி வேகம்‌ : ஒளி 


1365 


spider 


பயணம்‌ செய்யும்‌ வேகம்‌. ஒரு 
நொடிக்கு 2,99,768 இ. மீ.கள்‌ 
என்பது கணினிகளுக்கும்‌ 
வெளிப்புற உறுப்புகளுக்கும்‌ 
இடையில்‌ தரவுகளை அனுப்பு 
வதற்கு ஆகும்‌ நேரம்‌. 

spell checker : சொற்பிழை 
திருத்தி; சொல்திருத்தி. 

spelling checking : சொல்‌ பிழை 
திருத்தம்‌ : சொல்‌ செயலகத்‌ 
துடன்‌ தொடர்புள்ள கணினி 
நிரல்‌ தொடர்‌. ஒரு சொற்பட்டி 
யலுடன்‌ தட்டச்சு செய்யப்பட்ட 
சொற்களை ஒப்பிட்டு எழுத்துப்‌ 
பிழைகளைக்‌ கூறுவது. 

ற : கக்கல்‌; உமிழ்வு : இணை, 
யத்தில்‌ அளவுக்கதிகமான 
எண்ணிக்கையில்‌ மின்னஞ்சல்‌ 
செய்திகளையோ, செய்திக்‌ குழுக்‌ 
கட்டுரைகளையோ வெளியிடல்‌. 


521027 : சிலந்தி : இணையத்தில்‌ 
புதிய வலை ஆவணங்களைத்‌ 
தேடி அவற்றின்‌ முகவரிகளை 
யும்‌ உள்ளடக்கத்‌ தகவலையும்‌ 
ஒரு தரவுத்‌ தளத்தில்‌ சேமித்து 
வைக்கும்‌ தானியங்கு நிரல்‌. 
குறிப்பிட்ட கால இடைவெளி 
யில்‌ தானாகவே இப்பணியைச்‌ 
செய்து கொண்டிருக்கும்‌. தேடு 
பொறிகள்‌ மூலம்‌ இத்‌ தரவுத்‌ 
தளத்தின்‌ வாயிலாக வேண்டிய 
தரவுகளை எளிதாகத்‌ தேடிப்‌ 
பெறலாம்‌. சிலந்தி நிரல்களை 


spider configuration 


இணைய எந்திரன்‌ (Internet 
Robot} என அழைக்கலாம்‌. 


spider configuration : சிலந்தியுரு 
அமைப்பு விநியோகிக்கப்‌ 
பட்ட அமைவில்‌ ஒரு வகை. 
இதில்‌ பல்வேறு கட்டமைப்பு 
கணிப்பு அமைப்புகளின்‌ நட 
வடிக்கைளை ஒரு மையக்கணினி 
யமைவு கண்காணிக்கிறது. 
52116 : மின்‌ துள்ளல்‌ : குறுகிய 
உச்சமடையும்‌ குறைந்த நேர 
வோல்டேஜ்‌. திடீரென மின்‌ 
சாரம்‌ அதிகரிப்பது. 

றர: சுழல்‌ முனை;சுழல்‌ 
தண்டு : ஒரு வட்டு இயக்கி 
யிலுள்ள சுழல்‌ தண்டு. ஒரு 
நிலைவட்டில்‌, தகடுகள்‌ சுழல்‌ 
முனையுடன்‌ இணைக்கப்பட 
டிருக்கும்‌. அகற்றக்கூடிய ஒரு 
வட்டில்‌, சுழல்முனை இயக்கி 
யிலேயே இருக்கும்‌. 


spindle motor : சுழல்‌ தண்டு 
விசைப்‌ பொறி. 
5றர்ற 721௦ : சுழல்‌ வேகம்‌. 


sறரறWார£er : சுழல்‌ எழுது பொறி; 
சுழல்‌ எழுதி : ஒரு குறிப்பிட்ட 
வகையான உயர்தர கணினி 
அச்சுப்பொறி. 

5ற11ஈ௨ : இசைவான வளைவு : 
கணினி வரைகலையில்‌ வரு 
வது. கணிதமுறையில்‌ எளி 
தானதும்‌ பிரிந்திருக்கும்‌ தரவுப்‌ 


1366 


spoofing 


புள்ளிகளைச்‌ சேர்ப்பதற்கு 
அழயெ வழி. தரவுப்‌ புள்ளி 
களிடையே அழகிய விளைவு 
களையும்‌ பரப்புகளையும்‌ உரு 
வாக்கப்‌ பயன்படுவது மட்டு 
மல்லாது அளவுகோல்களுக் 
இடையே நகர்த்தவும்‌ பயன்‌ 
படுவது. உயிர்ப்‌ படங்களில்‌ 
முக்கிய பின்னணிகளை விளக்கப்‌ 
பயன்படுவது. 


5011 : பிரி. 
it bar : பகுத்த பட்டை; 
பிரிந்த பட்டை. 


521௦௪1 : கலம்‌ பிரி. 


spliting a window : சாளரத்தைப்‌ 
பிரித்தல்‌; பலகணிப்‌ பகுப்பு; 
சாளரப்‌ பகுப்பு ஒரு பல 
கணியை இரண்டு அல்லது 
அவற்றுக்கு மேற்பட்ட பாளங்‌ 
களாகப்‌ பகுத்தல்‌. 


split screen: பகு திரை. 


52116 table : அட்டவணை பிரி. 


spfit window : பிரிந்த பலகணி; 
பகு சாளரம்‌ : Sறlit Screen 
போன்றது. 


spoken media : பேச்சு ஊடகம்‌. 


poof : ஏமாற்றுதல்‌ : இணை 
யத்தில்‌ ஒரு தரவு, அனுமதி 
பெற்ற பயனாளர்‌ ஒருவரிட 
மிருந்து அனுப்பப்பட்டது 
போன்ற ஒரு தோற்றத்தை உரு 


spool 


வாக்குதல்‌. எடுத்துக்காட்டாக, 
ஒரு பிணையத்தில்‌ அனுமதி 
பெற்ற பயனாளர்‌ ஒருவரின்‌ ஐமீ 
முகவரியைக்‌ காட்டி ஏமாற்றி 
உள்ளே நுழைதல்‌ ஐபீ- 
ஏமாற்றல்‌ எனப்படுகிறது. 
$5ற௦௦! : சுருணை; சுருள்‌: 1.காந்த 
நாடா சுருணை. 2. காந்த 
நாடாவைச்‌ சுருட்டுவது. 


5றooிer : சுருளி : வேறு வேலை 
களைச்‌ செய்து கொண்டே 
அச்சுப்பொறியில்‌ வன்படியை 
உருவாக்க கணினியை அனு 
மதிக்கும்‌ நிரல்‌ தொடர்‌ அல்லது 
வெளிப்புறச்‌ சாதனம்‌. 


5000119 : சுருட்டல்‌ : 1. பல்‌ 
வேறு உள்ளீடு/வெளியீடு 
சாதனங்கள்‌ ஒரேநேரத்தில்‌ 


இயங்க அனுமதிக்கும்‌ செயல்‌ 
முறை. தாங்கிகளின்‌ மூலம்‌ ஒரு 
கணினி அமைப்பு தரவுகளை 
அனுப்புதல்‌ அல்லது பெறுதல்‌. 
2. அமைப்பின்‌ வேறொரு பகுதி 
அதை செயலாக்கத்‌ தயாராகும்‌ 
வரை நாடா கோப்பு அல்லது 
வட்டில்‌ தரவுகளை தற்காலிக 
மாக சேமிக்க அனுமதிப்பது. 

520 : புள்ளி; குறியிடம்‌ : ஒரு 
போஸ்ட்‌-ஸ்கிரிப்ட்‌ அச்சுப்‌ 
பொறியில்‌ ஒளி-நிழல்‌ வேறு 
பாட்டு செயலாக்கத்தின்‌ மூலம்‌ 
உருவாக்கப்படும்‌ ஒரு கலவைப்‌ 


புள்ளி. ஒரு குறிப்பிட்ட படப்‌ 


1367 : 


spread sheet 


புள்ளியின்‌ (ற!) சாம்பல்நிற 
அளவைச்‌ சரியாக வெளிப்‌ 
படுத்த குறிப்பிட்ட தோரணி 
யில்‌ பல புள்ளிகள்‌ ஒரு குழு 
வாக இடம்‌ பெறுகின்றன. 
5201 colour : குறியிட நிறம்‌; 
புள்ளி நிறம்‌ : ஒர்‌ ஆவணத்தில்‌ 
நிறத்தைக்‌ கையாளும்‌ ஒரு வழி 
முறை. ஒரு குறிப்பிட்ட நிறத்து 
மையினை வரையறுத்து விட்‌ 
டால்‌ அந்த ஆவணத்தில்‌ அதே 
நிறத்தைக்‌ கொண்ட பகுதிகள்‌ 
ஒரு தனி அடுக்காக அச்சிடப்‌ 
படும்‌. ஒவ்வொரு குறியிட 
நிறத்துக்கும்‌ அச்சுப்பொறி 
ஒவ்வொரு அடுக்காக அச்சிடும்‌. 
spot function : குறியிடச்‌ செயல்‌ 
பாடு : ஒளி-நிழல்‌ வேறுபாட்டு 
அமைப்பில்‌ ஒரு குறிப்பிட்ட 
வகைத்‌ இிரைக்காட்‌ச ௨ரு 
வாக்கப்‌ பயன்படும்‌ போஸ்ட்‌ - 
ஸ்கிரிப்ட்‌ செயல்முறை. 

5றாக ௮a : தெளிப்பான்‌ : 
பெயின்ட்‌ பிரஸ்‌, பெயின்ட்‌ 
போன்ற ஒரு வரைவோவிய 
பயன்பாட்டு மென்‌ பொருளில்‌ 
படிமம்‌ ஒன்றில்‌ புள்ளிகளின்‌ 
தோரணியை உருவாக்கப்‌ பயன்‌ 
படும்‌ கருவி. 

spread sheet : அகலத்தாள்‌; 
விரிதாள்‌.: சிற்றறைக்‌ கட்டங்‌ 
களாக தரவு அல்லது வாய்பாடு 
களை வரிசைபடுத்துகின்ற நிரல்‌ 


பவ வம ட வடட ப்ப் ப பப பவட ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்டட்ட்ட்டட்‌ 


ச்‌ 


spreadsheet package 


தொடர்களில்‌ ஒன்று. பல வகை 
யான வணிகப்‌ பயன்கள்‌ 
கொண்டது. லோட்டஸ்‌ 1-2-3, 
எக்செல்‌, சூப்பர்கால்க்‌ 
போன்றவை வணிக விரிதாள்‌ 
களில்‌ புகழ்‌ பெற்றவை. 


spreadsheet package : விரிதாள்‌ 
தொகுதி. 

spreadsheet compiler : விரிதாள்‌ 
தொகுப்பி : உருவாக்கிய விரி 
தாள்‌ தொகுதியில்லாமல்‌ இயங்கு 
கிற விரிதாள்களை தனி நிலைச்‌ 
செயல்முறைகளாக மொழி 
பெயர்க்கிற மென்பொருள்‌. 


spreadsheet programme 

விரிதாள்‌ நிரல்‌ : வரவு-செலவுத்‌ 
திட்டம்‌, நிதிநிலை அறிக்கை, 
முன்கணிப்பு மற்றும்‌ பிற நிதி 
தொடர்பான பணிகளைச்‌ செய்‌ 
வதற்கென உருவாக்கப்பட்ட 
மென்பொருள்‌ தொகுப்பு. தரவு 
மதிப்புகள்‌ கட்டம்‌ கட்டமான 
கலங்களில்‌ எழுதப்படுனெறன. 
வர்ய்பாடுகள்‌ மூலம்‌ தரவுகள்‌ 
உறவுபடுத்தப்படுகின்றன. ஒரு 
கலத்தில்‌ இருக்கும்‌ மதிப்பினை 
மாற்றினால்‌ தொடர்புடைய 
அனைத்துக்‌ கலங்களிலுமுள்ள 
மதிப்புகள்‌ மாற்றப்படும்‌. விரி 
தாள்‌ பயன்பாடுகள்‌ பெரும்‌ 
பாலும்‌ வரைபட வசதிகளை 
யும்‌ கொண்டிருக்கும்‌. உரை, 
எண்‌ மதிப்புகள்‌ மற்றும்‌ வரை 


1368 


sprocket feed 


படங்களுக்கான எண்ணற்ற வடி 
வமைப்பு (102009) வசதி 
களைக்‌ கொண்டிருக்கும்‌. 
spread spectrum : அகல்‌ ஒளிக்‌ 
கற்றை : அனுப்பு மற்றும்‌ ஏற்புச்‌ 
சாதனங்கள்‌ இரண்டிலும்‌ உள்ள 
தனிவகைத்‌ தோரணிக்கேற்ப 
ஊர்தி அலைவெண்ணைத்‌ 
தொடர்ச்சியாக மாற்றுகிற 
வானொலி அனுப்பீடு. ஒரே 
இடப்பரப்பில்‌ பன்முகக்‌ கம்பி 
யில்லா அனுப்பீடுகளை அனு 
மதிப்பதற்காகவும்‌ பாதுகாப்புக்‌ 
காகவும்‌ இது பயன்படுத்தப்‌ 
படுகிறது. 

spring tension : வில்‌ இழுவிசை. 


றார்‌ : வில்‌ இழுப்பிசை : 
முகப்பில்‌ உள்ள பிறசெய்திகள்‌ 
அல்லது வரைபடங்களோடு 
தொடர்பின்றி சுயேச்சையாக 
நகர்த்தக்கூடிய அதிக துல்லியம்‌ 
உள்ள பொருள்கள்‌. திரையில்‌ 
உள்ள பொருள்களின்‌ முன்பாக 
அல்லது பின்புறத்தில்‌ நகர்ந்து 
தன்னுடைய அளவு மற்றும்‌ 
நிறத்தை மாற்றிக்‌ கொள்ளக்‌ 
கூடியது. உயிர்ப்பட தொடர்‌ 
களை உருவாக்க உதவுவது. 


sprocket feed i; பற்சக்கரச்‌ 
செலுத்துகை : அச்சுப்பொறி 
யில்‌ தாளினை உட்செலுத்தும்‌ 
அமைப்பு. பற்சக்கரம்‌ போன்ற 
அமைப்பு தாளின்‌ துளைகளில்‌ 


sprocket holes 


பொருந்தி தாளை நகர்த்திச்‌ 
செல்லும்‌. இதில்‌ பின்‌ செலுத்‌ 
"துகை, இழுவைச்‌ செலுத்துகை 
என இருவகை உண்டு. 


sprocket holes : வழிப்படுத்துத்‌ 
துளைகள்‌ : அச்சுப்பொறியில்‌ 
காகிதத்தை அனுப்புவதற்காக 
தொடர்‌ எழுது பொருளின்‌ இரு 
பக்கங்களிலும்‌ சம இடைவெளி 
யில்‌ துளைகளை இடுவது. 


82% : எஸ்பீஎக்ஸ்‌ : 1. வரிசை 
முறைப்‌ பொட்டலப்‌ பரிமாற்‌ 
றம்‌ எனப்‌ பொருள்படும்‌ 560ய8- 
ced Packet Exchange என்ற 
தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 
, குறும்பெயர்‌. ஐஎஸ்‌ஓ/ஓஎஸ்‌ஐ 
நான்காம்‌ அடுக்கான போக்கு 
வரத்து அடுக்கில்‌ (Tாansport 
பூர) செயல்படும்‌ நெறிமுறை. 
நாவெல்‌ நெட்வேரில்‌ பயன்‌ 
படுத்தப்படுறெது. பொட்டலங்‌ 
களை அனுப்பிவைக்க, எஸ்பி 
எக்ஸ்‌, செய்தி முடிந்துவிட்டதா 
என்பதை உறுதி செய்கிறது. 
பொதுவாக எஸ்‌ பீஎக்ஸ்‌/ 
ஐபீஎக்ஸ்‌ எனச்‌ சேர்த்தே குறிப்‌ 
பிடுவர்‌. 2. சில வேளைகளில்‌, 
ஒரு இசை எனப்‌ பொருள்படும்‌ 
Simplex என்ற சொல்லின்‌ 
சுருக்கமாகவும்‌ குறிக்கப்படும்‌. 


square root : எண்‌ வர்க்க மூலம்‌. 


square wave : சதுர அலை : 
அலைமானிமூலம்‌ பார்க்கக்‌ 


1369 


SSA 


கூடிய எண்மானத்‌ துடிப்பின்‌ 
வரைகலை உருக்காட்சி. இது 
ஒரு குறிப்பிட்ட பரப்புவரை 
மிகவேகமாக எழுந்து, துடிப்‌ 
பின்‌ காலநீட்டிவரை மாறாமல்‌ 
நின்று, துடிப்பின்‌ முடிவில்‌ 
வீழ்வதால்‌ சதுர வடிவமாகத்‌ 
தோன்றுகிறது. 

50ப௦228 : ஸ்குவீசர்‌ : பேரளவு 
ஒருங்கிணைப்பு (எல்‌எஸ்‌ஐ) 
மின்‌ சுற்றை அதன்மூல, பெரிய 
வடிவில்‌ வடிவமைக்கும்‌ நபர்‌. 


௮ : எஸ்‌ ஆர்‌ : ஓர்‌ இணைய தள 


, முகவரி சுரினாம்‌ நாட்டைச்‌ சேர்ந்‌ 


தது என்பதைக்‌ குறிக்கும்‌ பெரும்‌ 
புவிப்பிரிவுக்‌ களப்‌ பெயர்‌. 
SRAPI : எஸ்‌ஆர்‌ஏபீஜ; ஸ்ரேப்பி : 
குரலறி பயன்பாட்டு நிரலாக்க 
இடைமுகம்‌ எனப்‌ பொருள்‌ 
படும்‌ Speech Recognition 
Application Programming Interface 
என்ற தொடரின்‌ தலைப்பெழுத்‌ 
துக்‌ குறும்பெயர்‌. நாவெல்‌, 
ஐபிஎம்‌, இன்டெல்‌, பிலிப்ஸ்‌ 
டிக்டேஷன்‌ சிஸ்டம்ஸ்‌ போன்ற ' 
நிறுவனங்களின்‌ கூட்டமைப்பு 
உருவாக்யெ குரலறிதல்‌, உரை 
யினைப்‌ பேச்சாக மாற்றுதல்‌ 
போன்ற தொழில்நுட்பத்துக்‌. 
கான, பணித்தளம்‌ சாரா பயன்‌ 
பாட்டு நிரலாக்க இடைமுகம்‌. 
5A : எஸ்‌எஸ்‌ஏ : நேரியல்‌ 
சேமிப்பகக்‌ கட்டுமானம்‌ என்று 


அ அ அ அ அ அ பபப பபப படப்பை 


st 1370 


பொருள்படும்‌ Serial Storage 
Architecture என்ற தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
ஐபிஎம்‌ நிறுவனத்தின்‌ இடை 
முக வரன்முறை. வளைக்‌ கட்‌ 
டிணைப்பு (Ring Topology) 
முறையில்‌ சாதனங்கள்‌ ஒழுங்‌ 
கமைக்கப்படுகின்றன. ஸ்கஸ்ஸி 
சாதனங்களுடன்‌ ஒத்திசை 
வானது. ஓவ்வொரு திசை 
யிலும்‌ வினாடிக்கு 20 மெகா 
பைட்‌ வரை தரவு அனுப்பி 


வைக்க முடியும்‌. 
5( : .எஸ்டீ : ஒர்‌ இணைய தள 
முகவரி சாவோ டோம்‌-. 


பிரின்ஸ்பீ நாட்டைச்‌ சேர்ந்தது 
என்பதைக்‌ குறிக்கும்‌ பெரும்‌ 
புவிப்பிரிவுக்‌ களப்பெயர்‌. 

stable : தொடக்குவிசை சுற்று. 


stable tigger circuit : நிலை 


தொடக்கு விசைச்சுற்று. 

stack : அடுக்கு : அடுக்கில்‌ 
உள்ள பொருள்களை அவற்றின்‌ 
நினைவக இடத்திற்கு முகவரி 
யிடுவதற்குப்‌ பதிலாக உள்‌ 
நினைவகத்தில்‌ சேமிக்கப்படும்‌ 
வரிசைமுறை தரவுப்‌ பட்டியல்‌. 
அடுக்கின்‌ மேற்பகுதியில்‌ 
இருந்தோ அல்லது அடியில்‌ 
இருந்தோ தகவல்களை கணினி 
எடுக்கிறது. 

stacked job processing 
அடுக்கப்பட்ட பணி செயலாக்‌ 


ST506 interface 


கம்‌ : கணினி அமைப்புக்குத்‌ தரு 
வதற்காக பல்வேறு வேலை 
களை அடுக்கி வைக்க அனு 
மதித்து, அவைகளை ஓவ்‌ 
வொன்றாக செய்ய அனுமதிக்‌ 
கும்‌ தொழில்நுட்பம்‌. இயக்க 
வேண்டிய வேலைகளின்‌ வரிசை 
அட்டைபடிப்பிக்குத்‌ தரப்படு 
கின்றது. வேலை கட்டுப்பாட்டு 
அட்டைகளின்படி ஒவ்வொரு 
வேலையும்‌ செய்யப்படுகிறது. 
: அடுக்கி. 

stack pointer : அடுக்குச்‌ சுட்டு; 
அடுக்குக்‌ காட்டி : அடுக்கில்‌ 
உள்ள இருப்பிடங்களைக்‌ 
காட்டப்‌ பயன்படும்‌ சுட்டு. 
அடுக்கிலிருந்து ஒவ்வொரு 
புதிய தரவு வெளியே எடுக்கப்‌ 
படும்போது அல்லது உள்ளே 
அனுப்பப்படும்போது ஓவ்‌ 
வொரு எண்‌ கூடிக்கொண்டே 
போகும்‌. 


stacker 


stack overflow : அடுக்குத்‌ 
ததும்பல்‌ : அடுக்கில்‌ புதிய 
இனங்களுக்கு இடமில்லாத 
வகையில்‌ ஏற்படும்‌ பிழை 
நிலை. ஓர்‌ இனம்‌ வரவழைக்கப்‌ 
பட்டு, அடுக்குக்‌ காலியாக 
இருக்கும்போது அந்த அடுக்கு 
பற்றாக்‌ குறையாக இருக்கிறது 
எனக்‌ கருதப்படுகிறது. 

ST506 interface 
இடைமுகம்‌ 


: எஸ்டீ 506 
நிலைவட்டு 


stack segment 


இயக்ககக்‌ கட்டுப்படுத்திகளுக்‌ 
கென சீகேட்‌ டெக்னாலஜீஸ்‌ 
நிறுவனம்‌ உருவாக்கிய வன்‌ 
பொருள்‌ சமிக்கை வரன்‌ முறை. 
இந்த இடைமுகத்தின்‌ எஸ்டீ 
506/412 பதிப்பு ஏற்றுக்‌ கொள்ளப்‌ 
பட்ட தர வரையறையாகி 
விட்டது. 


stack segment : அடுக்குக்‌ கூறு : 
அடுக்கனை வைத்திருப்பதற்கு 
ஒரு செயல்முறையினால்‌ 
ஒதுக்கப்பட்டுள்ள நினைவகத்‌ 


இன்‌ பகுதி. 


stackware : அடுக்குத்‌ தரவு; 
மிகையட்டை அடுக்கு (தரவு), 
மிகையுரைச்‌ செயல்முறை 
ஆகியவற்றிலான மிகை 
யட்டைப்‌ பயன்பாடு. 


5306 analysis : நிலைப்‌ பகுப்‌ 
பாய்வு : ஒரு அமைப்பாக்கம்‌ 
தேவைப்படும்‌ தரவுப்‌ பொறி 
யமைவில்‌ ஒரு திட்டமிடும்‌ 
செய்முறை. இது, அமைவனத்‌ 
தின்‌ வளர்ச்சிச்‌ சுழற்சியில்‌ 
நடப்புநிலை, அதன்‌ தரவுப்‌ 
பொறியமைத்‌ தொழில்‌ நுட்பப்‌ 
பயன்பாடு ஆகியவை பற்றிய 
பகுப்பாய்வினை அடிப்படை 
யாகக்‌ கொண்டது. 


stairstepping : படித்‌ தாவல்‌; 
மாடி ஏறுதல்‌; மாடிப்படி : ஒரு 
வரைகலைக்‌ கோடு அல்லது 
வளைகோடுகளை மாடிப்படி 


1371 


stand alone graphics 


கள்‌ போன்ற தோற்றமுடைய 
தாக அமைத்தல்‌. 

51216 data : நாட்பட்ட தரவு. 
stele link : நாட்பட்ட தொடுப்பு; 
பயனற்ற தொடுப்பு : நீக்கப்‌ 
பட்ட அல்லது வேறிடத்துக்கு 
மாற்றப்பட்ட ஒரு ஹெச்டீ 
எம்‌எல்‌ ஆவணத்சைச்‌ சுட்டு 
இன்ற பயனற்ற மீத்தொடுப்பு. 
கீ 3106 : தனியாக நிற்றல்‌; 
தனித்து இயங்கு; தனித்த 
கணினி தொலைக்கணினி 
அமைப்புடன்‌ இணைப்புப்‌ 
பெற்று அதைச்‌ சார்ந்திருக்காமல்‌ : 
தனியாக நின்று தன்னிறைவு 
பெற்ற கணினி அமைப்பை 
விளக்குவது. வேறு எந்தக்‌ 
கருவியும்‌ இல்லாமல்‌, தனியாக 
நிற்கும்‌ சாதனம்‌ தானே 
இயங்கிக்‌ கொள்ளும்‌. 

stand alone computer : தனித்‌ 
தியங்கும்‌ கணினி : தன்னடக்‌ 
கத்துடன்‌ வடிவமைக்கப்பட்ட 
கணினி. இதில்‌, மனநிறை 
வுடன்‌ செயற்படுவதற்கு 
வேறெந்த வன்பொருளையும்‌ 
அல்லது மென்பொருளையும்‌ 
அணுகவேண்டிய தேவை 
யில்லை. ஒரு சொந்தக்‌ கணினி 
பொதுவாக ஒரு தனித்தியங்கும்‌ 
கணினியாகும்‌. 

stand alone graphics : தனித்‌ 
தியங்கு வரைகலை. 


கார்‌ 


stand alone graphics 


stand alone graphics system : 
தனியாக நிற்கும்‌ வரைகலை 
அமைப்பு : நுண்‌ கணினி அல்‌ 
லது சிறு கணினி, சேமிப்பகம்‌, 
ஒளிக்காட்சித்திரை முகப்பு 
மற்றும்‌ உள்ளீடு/வெளியீடு 
சாதனங்களைக்‌ கொண்டுள்ள 
வரைகலை அமைப்பு. 

stand alone programme : தனித்‌ 
தியங்கும்‌ செயல்முறை : ஒரு 
செயல்பாட்டுப்‌ பொறியமைவு 
அல்லாமல்‌ இயக்குவதற்கு 
வேறெந்த மென்பொருளும்‌ 
தேவைப்படாதிருக்கிற ஒரு 
கணினிச்‌ செயல்முறை. தனித்‌ 
தியங்காத செயல்முறைகளுக் 
குப்‌ பொதுவாக வேறு மென்‌ 
பொருள்களை ஏற்றுதல்‌ அல்‌ 
லது ஒரு மென்பொருள்‌ வாலாய 
நூலக அணுகுதல்‌ தேவைப்‌ 
படும்‌. பெரும்பாலான வணிக 
முறை மென்பொருள்‌ பயன்‌ 
பாடுகளில்‌ தனித்தியங்கும்‌ 
செயல்முறைகள்‌ பயன்படுத்தப்‌ 
படுகின்றன. 

stand alone server : 
தியங்கு வழங்கன்‌. 


தனித்‌ 


stand alone system : தனியாக 


நிற்கும்‌ அமைப்பு : வேறொரு. 


கணினியுடன்‌ இணையாமல்‌, 
வேறொன்றின்‌ கட்டுப்பாட்டில்‌ 
இல்லாமல்‌ சுயேச்சையாக 
இயங்கக்கூடிய தன்னிறைவு 
கணினி அமைப்பு. 


1372 


standard function 


andar : செந்தரம்‌ ; திட்ட 
அளவு : 1. ஓரே சீரான நடை 
முறைகள்‌ மற்றும்‌ பொதுவான 
தொழில்‌ நுட்பங்களை 
உருவாக்க உதவும்‌ வழி காட்டி. 
2. கணினி அமைப்பின்‌ செயல்‌ 
பாட்டை அளக்க உதவும்‌ அளவு 
கோல்‌. சட்டம்றையான 
அமைப்பு இதனை விதிக்கலாம்‌ 
அல்லது பெரிய உற்பத்தியாள 
ரின்‌ நடைமுறையில்‌ சாதாரண 
மாக உருவாக்கப்படலாம்‌. 

standard analog signals : நிலை 


யான தொடர்முறைக்‌ குறியீடுகள்‌. 
standard buttons : இயல்பான 
பொத்தான்கள்‌. 


standard ௦61 : செந்தரச்‌ சிற்றம்‌ : 
சிப்பு உருவாக்கத்திற்கு ஆயத்த 
மாகவுள்ள மின்னணு செயற்‌ 
பணியின்‌ முடிவுறுத்தப்பட்ட 
வடிவமைப்பு. இது ஒரு கடி 
காரச்‌ சுற்றுவழி அளவுக்குச்‌ சிறி 
தாக அல்லது பேரளவுச்‌ செய்‌ 
முறைப்படுத்திய அளவுக்குப்‌ 
பெரிதாக இருக்கும்‌. இது வழக்‌ 
காற்று வடிவமைப்புச்‌ சிப்பு 
களைத்‌ தயாரிக்கப்‌ பயன்‌ 
படுத்தப்படுறெது. 

standard fo : பொது வடிவு. 
standard function : முன்னிருப்பு 
செயல்கூறு; உள்ளிணைந்த 
செயல்கூறு : ஒரு குறிப்பிட்ட 
நிரலாக்க மொழியில்‌ உள்‌ 
ளிணைக்கப்பட்டுள்ள, பயன்‌ 


standard deviation 


படுத்தத்‌ தயாராய்‌ உள்ள ஒரு 
செயல்கூறு. 

standard deviation : செந்தரச்‌ 
சாய்வு : ஒரு தரவுத்‌ தொகுதி 
யினுள்‌ உள்ள தரவு இனங்களின்‌ 
கோட்டமுறும்‌ அளவு. தரவு 
களின்‌ பகிர்மானம்‌ இயல்பாக 
இருக்குமானால்‌, தரவுகளின்‌ 
68%, செந்தரச்‌ சாய்வுக்கு ஒன்று 
கூடுதலாக அல்லது குறைவாக 
இருக்கும்‌; 95%, செந்தரச்‌ 
சாய்வுக்கு மூன்றுக்குள்‌ இருக்‌ 


கும்‌. ஆங்கிலச்‌ சுருக்கம்‌ : STDEV. * 


standards enforcer : தரம்‌ அமல்‌ 
படுத்துபவர்‌; செந்தர நடை 
முறைப்படுத்தி : குறிப்பிட்ட 
நிரல்‌ தொடரின்‌ தரங்களும்‌ 
நடைமுறைகளும்‌ கடைப்‌ 
பிடிக்கப்பட்டனவா என்று 
முடிவு செய்யப்பயன்படுத்தப்‌ 
படும்‌ கணினி நிரல்‌ தொடர்‌. 
standard interface : செந்தர இடை 
முகம்‌ : மையச்‌ செயலக அலகுடன்‌ 
அனைத்து வெளிப்புறச்‌ சாதனங்‌ 
களும்‌ இணைக்கப்படும்‌ செந்தர 
மான பருப்பொருள்‌ வழிமுறை. 
542௩37௦15௦ : செந்தரப்படுத்தல்‌. 
ஏ(காசொ05்‌ : செந்தரப்படுத்து : 
செந்தரங்களை உருவாக்குதல்‌ 
அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்ட 
செந்தரங்களுக்கு ஏற்றதாக்குதல்‌. 
standardization : தர அளவுப்‌ 
பாடு; தரப்படுத்தல்‌. 


1373 


standby time 


standard mode : செந்தரச்‌ 
செயல்‌ வகை : பலகணிச்‌ செயற்‌ 
பாட்டுச்‌ செயல்வகை. 

standard newsgroup hierarchy : 
இயல்பான செய்திக்குழு படிநிலை. 
standard ௦utறபt : திட்ட அளவு 
வெளிப்பாடு. 

standard parallel port : இயல்‌ 
பான இணைநிலைத்‌ துறை. 
standards : செந்தர வரையேடுகள்‌. 
standard tool bar : மரபுநிலைக்‌ 
கருவிப்‌ பட்டை. 

standard type : திட்ட அளவு. 


standard width : இயல்பான 
அகலம்‌. 

stand lay button : மாற்றுப்‌ 
பொத்தான்‌. 

standby equipment : மாற்று 
ஏற்பாட்டுக்‌ கருவி ; மாற்றுச்‌ 
சாதனம்‌ முக்கிய கருவி 
எழுப்பும்‌ கோளாறினால்‌ செயல்‌ 
படாமல்போனால்‌ மாற்று 


ஏற்பாடாகப்‌ பயன்படக்கூடிய 
இரண்டாவது கருவி. 

standby time : மாற்று ஏற்பாட்டு 
நேரம்‌; காத்திரு நேரம்‌ : 1. ஒரு 
கருவியிடம்‌ கேள்வி கேட்டு 
அதனிடமிருந்து பதில்‌ பெறு 
வதற்கு இடையிலான நேரம்‌. 
2. ஒரு கருவியை நிறுவுவதற்‌ 
கும்‌ அதனைப்‌ பயன்படுத்து 
வதற்கும்‌ இடையிலான நேரம்‌. 


er 


star 


3. பயன்படுத்துவதற்குக்‌ கருவி 
கிடைத்து பயன்படுத்தாத நேரம்‌. 
star : உடு உரு ; விண்மீன்‌: 
வரைகலைப்‌ பயன்பாட்டாளர்‌ 
இடை முகப்பினையும்‌, மேசை 
உருவகங்களையும்‌ 1981இல்‌ 
புகுத்திய ஜெராக்ஸ்‌ பணி 
நிலையம்‌. இது வெற்றி பெற 
வில்லை. எனினும்‌ பிந்திய 
ஜெராக்ஸ்‌ கணினிகளுக்கும்‌, 
ஆப்பிள்‌ லிசா, மெக்கன்டோஷ்‌ 
போன்றவற்றுக்கும்‌ தூண்டுத 
லாக இருந்தது. 

start bit : துவக்கும்‌ துண்மி : 
1. ஒரு தரவு சொல்‌ துண்மி 


1374 


star network 


முதன்மைப்‌ பெயர்‌ எதுவாக 
இருப்பினும்‌, வகைப்பெயர்‌ 
எதுவாக இருப்பினும்‌ என்பது 
இதன்‌ பொருள்‌. 


start ௨ : தொடக்கக்‌ கோடு : 
சறுக்கு உருக்காட்சி தொடங்கு 
கிற நுண்‌ ஈய்வுக்‌ கோடு. 
எடுத்துக்காட்டாக, ஒரு நிறக்‌ 
காட்சியில்‌ ஒரு வாசகக்‌ கோட்‌ 
டில்‌ 14 இடைநிலை நுண்ணாய்‌ 
வுக்‌ கோடுகள்‌ அமைகின்றன. 
இவை 0-13 என்று இலக்க 
மிடப்படுகின்றன. ஓர்‌ இயல்‌ 
பான சறுக்குத்‌ தொடக்கம்‌ 12, 
உச்சிக்‌ கோடு 13. 


அடையாளப்படுத்தும்‌ துண்மிகள்‌ | 8187 ஈ௭(ஈ௦1. : நட்சத்திரப்‌ 
அல்லது துண்மிகளின்‌ தொகுதி. | பிணையம்‌ .: மையப்‌ புரவலர்‌ 
2. ஒரேநேரத்தில்‌ அல்லாத | கணினியும்‌ செயற்கைக்‌ 
தொடர்‌ செய்தி வட க 
அனுப்புதலின்‌ மைய முனை 
துவக்கத்தைக்‌ 

குறிக்கும்‌ துண்மி. . 


star-dot-star 

ஸ்டார்‌-டாட்‌- 
ஸ்டார்‌ (*.*) 

எம்‌எஸ்‌ டாஸ்‌ 
இயக்கமுறைமை 
யில்‌ ஒரு கோப்‌ 
பகத்திலுள்ள 
அளைளத்துக்‌ 
கோப்புகளையும்‌ 
என்பதைக்‌ குறிக்‌ 
கிறது. கோப்பின்‌ 


மய முனை 4 
நட்சத்திர பிணையம்‌ 


start 


கோள்கள்‌ போன்ற சுற்றிலு 
முள்ள கணினிகளும்‌ நட்சத்திர 
அமைப்பில்‌ இணையும்‌ 
கட்டமைப்பு. தொலைவில்‌ 
உள்ள முகப்புகள்‌ நிலத்தளவில்‌ 
பரவலாகப்‌ பிரிந்திருக்கலாம்‌. 


537 : தொடக்கம்‌; தொடங்கு; 
விண்டோஸ்‌ இயக்க முறையில்‌ 
பணிப்பட்டையில்‌ (128168) 
உள்ள பொத்தான்‌ இதிலிருந்து 
தான்‌ பணிகளைத்‌ தொடங்க 
வேண்டும்‌. 

starting cluster : தொடக்கத்‌ 
தொகுதி : ஒரு வட்டில்‌ ஒரு 
கோப்பு எதிலிருந்து பதிவு 
செய்யப்படுகிறதோ அந்தத்‌ 
தொகுதி. கோப்பின்‌ விவரத்‌ 
தொகுதிப்‌ பதிவு, தொடக்கத்‌ 
தொகுதியைக்‌ குறிக்கிறது. 
கோப்பு ஒதுக்கட்டு அட்ட 
வணை, கோப்பினால்‌ பின்னர்‌ 
பயன்படுத்தப்படும்‌ தொகுதி 
களைக்‌ கூர்ந்து கண்காணித்து 
வருகிறது. 

starting point : தொடக்கப்‌ 
புள்ளி : பயனாளர்கள்‌ வலைத்‌ 
தளங்களைப்‌ பார்வையிட உதவு 
வதற்கென வடிவமைக்கப்பட்ட 
ஒரு வைய விரிவலை ஆவணம்‌. 
பெரும்பாலும்‌, தேடுபொறி 
போன்ற கருவிகளையும்‌, தேர்ந்‌ 
தெடுக்கப்பட்ட வலைத்‌ தளங்‌ 
களுக்கான மீத்தொடுப்பு 


1375 


startup disk 


களையும்‌ இந்த ஆவணம்‌ 
கொண்டிருக்கும்‌. 


5127ம்‌ ஈய : தொடங்கு பட்டி. 


start/stop transmission 
தொடக்க/நிறுத்த அனுப்பீடு : 
கால இசைவற்ற அனுப்‌ பீடு 
என்பதும்‌ இதுவும்‌ ஒன்றே. 


*ழசார்பற : ஆரம்பித்தல்‌ ; தொடங்‌ 
கல்‌ : சரியான ஆரம்ப நிலை 
களில்‌ கணினி அமைவுச்‌ சாத 
னங்களைத்‌ துவங்கி பொருத்த 
மான மின்‌ சக்தியை ஏற்றுதல்‌. 


startup application : தொடக்கப்‌ 
பயன்பாடு : கணினி இயக்கப்‌ 
பட்டவுடன்‌ கணினியின்‌ கட்டுப்‌ 
பாடு முழுமையையும்‌ எடுத்துக்‌ 


கொள்ளும்‌ பயன்பாடு. 


STARTUP.CMD : ஸ்டார்ட்‌அப்‌. 
சிஎம்டி ஓஎஸ்‌/2 இயக்க 
முறைமையில்‌ தொடக்க இயக்க 
வட்டில்‌ மூலக்கோப்பகத்தில்‌ 
சேமித்து வைக்கப்பட்டுள்ள 
சிறப்புப்‌ பயன்தொகுதிக்‌ 
கோப்பு. எம்‌எஸ்டாஸில்‌ இதற்கு 
இணையான கோப்பு ஆட்டோ 
இஎக்ஸ்‌இசி.பேட்‌ 


$ீகாtபற பி5k% : ஆரம்பிக்கும்‌ 
வட்டு : கணினி அமைப்பைத்‌ 
துவக்குவதற்கு வேண்டிய 
தகவலைக்‌ கொண்டுள்ள வட்டு 
(diskette). 


EE ————— 


startup ROM 1376 statement 
5217 ROM : தொடக்க ரோம்‌ : | 5484 : ஸ்டாட்‌ : 5121514௦21 ௦ 
கணினியை இயக்கியவுடன்‌ | Ph௦t௦stat என்பதன்‌ குறும்பெயர்‌. 
ரோம்‌ (ROM-Read Only Memory) State : நிலை : இரும எண்‌ 
நினைவகத்தில்‌ பதியப்பட்‌ : . ட ள்‌ 

ன்‌ 1 .. | களைக்‌ குறிப்பிடப்‌ பயன்படும்‌ 
டுள்ள தொடக்க இயக்க நிரல்‌ 5 : 

. க்‌ . இருநிலைச்‌ சாதனங்களின்‌ 
கள்‌ செயல்படுத்தப்படுகின்றன. 


கணினி தன்னைத்‌ தானே 
பரிசோதனை செய்து கொள்ள 
வும்‌, விசைப்பலகை, வட்டு 
இயக்ககங்கள்‌ போன்ற சாதனங்‌ 
களைச்‌ சரிபார்க்கவும்‌ ரோமில்‌ 
பதியப்பட்டுள்ள நிரல்‌ கூறுகள்‌ 
உதவுகின்றன. இறுதியில்‌ 
இயக்க முறைமையை நினைவ 
கத்தில்‌ ஏற்றும்‌ நிரலை இயக்‌ 
கும்‌ தாண்டு நிரல்‌ செயல்‌ 
படுத்தப்படுகிறது. 

startup routine : தொடக்க 
வாலாயம்‌ : கணினியின்‌ பயன்‌ 
பாடு ஏற்றப்படும்போது நிறை 
வேற்றப்படும்‌ வாலாயம்‌. 
இணைவுடைய மென்‌ 
பொருளைச்‌ சுற்றுச்சூழலுக்குப்‌ 
பழக்கப்படுத்துவதற்காக இது 
பயன்படுத்தப்படுகிறது. 
startup screen : தொடக்கத்‌ 
திரை : ஒரு நிரல்‌ இயக்கப்பட்ட 
வுடன்‌ முதன்முதலாகத்‌ தோன்‌ 
றும்‌ உரை அல்லது வரைகலைக்‌ 
காட்சித்திரை. தொடக்கத்‌ திரை 
யில்‌ பெரும்பாலும்‌ மென்‌ 
பொருளின்‌ பதிப்பு, நிறுவன 
வணிகச்‌ சின்னம்‌ போன்ற 
தகவல்கள்‌ இடம்பெறும்‌. 


நிலை, சாதனங்கள்‌ பொதுவாக 
இரண்டு நிலைகளில்‌ மட்டும்‌ 
இருக்க முடியும்‌. ஒன்று 
இயங்கு அல்லது நிறுத்து. 
stateful : நிலைமைக்‌ கண்காணி : 
ஒரு கணினி அல்லது செய 
லாக்கம்‌ தான்‌ பங்குபெறும்‌ ஒரு 
நடவடிக்கையினுடைய நிலை 
மையின்‌ அனைத்து விவரங்‌ 
களையும்‌ நுணுக்கமாகக்‌ கண்‌ 
காணிப்பது.' (எ-டு) செய்தி 
களைக்‌ கையாளுகையில்‌ அவற்‌ 
றின்‌ உள்ளடக்கத்தையும்‌ கணக்‌ 
கில்‌ எடுத்துக்கொள்வது. 
stateless : கண்காணிக்காமல்‌: 
நிலை கருதாமல்‌ : ஒரு கணினி 
அல்லது செயலாக்கம்‌ ஒரு நட 
வடிக்கையினுடைய நிலைமை 
யின்‌ அனைத்து விவரங்களை 
யும்‌ கண்காணிக்காமலேயே 
பங்குபெறுவது. (எ-டு): செய்தி 
களைக்‌ கையாளும்போது அவற்‌ 
றின்‌ மூலம்‌ (60௦6), சேரிடம்‌ 
மட்டுமே கணக்கில்‌ எடுத்துக்‌ 
கொள்வது. உள்ளடக்கத்தை 
விட்டுவிடுவது. 


statement : கட்டளை; கூற்று : 
ஒரு நிரலாக்க மொழியில்‌ நிறை 


statement, arithemetic 


வேற்றப்படக்கூடிய  மிகச்ச 
சிறிய சொல்தொடர்‌. ஆணை 
என்றும்‌ அறியப்படும்‌. 


statement, arithemetic : கணக்‌ 


கீட்டுக்‌ கூற்று. 
statement, 6௦1௦1 : 
பாட்டுக்‌ கூற்று. 
statement 120௦1 : சிட்டைக்‌ 
கூற்று; அறிக்கை அடையாளம்‌ : 
மூலமொழி நிரல்‌ தொடரில்‌ 
உள்ள சொற்றொடரின்‌ வரி எண்‌. 


கட்டுப்‌ 


state: of: the- art : கலையின்‌ 
நிலை : மிக அண்மைய தரவுத்‌ 
தொழில்‌ நுட்பம்‌ தொடர்பான 
புதிய தொழில்‌ நுட்பங்களை 
உள்ளடக்கியதென்பதைக்‌ குறிக்‌ 
கும்‌ மரபுத்‌ தொடர்‌. 


,51846,ப5 : ஸ்டேட்‌.யுஎஸ்‌ : ஓர்‌ 
இணைய தள முகவரி 
அமெரிக்க நாட்டு மாநில 


அரசைச்‌ சேர்ந்தது என்பதைக்‌ 
குறிக்கும்‌ பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ 
களப்பெயர்‌. 

static : நிலையான ; மாறாத : 
நகராத அல்லது முன்னேறாத, 
நிலைத்த, ஓய்வில்‌ உள்ள. 
static allocation : நிலைத்த 
ஒதுக்கீடு : ஒருமுறை நடந்தேறும்‌ 
நினைவக ஒதுக்கீடு. பெரும்‌ 
பாலும்‌ நிரல்‌ தொடங்கும்போது 
செய்யப்படும்‌. நிரல்‌ செயல்‌ 


1377 


static electricity 


பட்டு முடியும்வரை ஒதுக்கப்‌ 
பட்ட நினைவகம்‌ விடுவிக்கப்‌ 
படாமலே கட்டுண்டிருக்கும்‌. 


static analysis : நிலை ஆய்வு ; 
நிலை பகுப்பாய்வு : செயல்‌ 
படுத்தாமலேயே ஒரு நிரல்‌ 
தொடரை ஆராய்தல்‌. 


static binding : நிலைத்த 
பிணைப்பு : நிரலை மொழி 
மாற்றும்போது  (ல௱ழரிற9) 
அல்லது தொடுப்புறுத்தும்‌ போது 
(nkaஓe) நிகழ்வது. நிரலிலுள்ள 
குறியீட்டு முகவரிகளை சேமிப்‌ 
பிடஞ்‌ சார்ந்த முகவரிகளாய்‌ 
மாற்றியமைத்தல்‌. 

static column memory : நிலைப்‌ 
பத்தி நினைவகம்‌ : நினைவகத்‌ 
துண்மிகளை அணுகுவதற்கு 
மின்னணுத்‌ துடிப்பு குறைவாகத்‌ 
தேவைப்படும்‌ ஒருவகைப்‌ 
பக்கமுறை நினைவகம்‌. 

5121௦ dump : நிலை திணிப்பு : 
எந்திர ஒட்டத்தில்‌ ஒரு குறிப்‌ 
பிட்ட நேரத்தில்‌-பெரும்பாலும்‌ 
ஓட்டம்‌ முடியும்போது- செய்யப்‌ 
படும்‌ சேமிப்பு திணிப்பு. 


static electricity : நிலை மின்‌. 
விசை : குறைந்த ஈரப்பதச்‌ 
சூழல்களில்‌ வேண்டுமென்றே 
மின்னேற்றம்‌ செய்தல்‌ அல்லது 
உராய்தல்‌ காரணமாக உண்டா 
கும்‌ நிலையான மின்னேற்றம்‌. 


87 


staticizing 


staticizing : பதிவக ஏற்றம்‌ : 
கணினி சேமிப்பகத்திலிருந்து 
நிரல்‌ பதிவேடுகளுக்கு நிரலை 
மாற்றி இயக்கப்படுவதற்குத்‌ 
தயாராக வைத்திருத்தல்‌. 

static memory : மாறா நிலை 
நினைவகம்‌ : மின்சாரம்‌ கிடைக்‌ 
கும்வரை நிரலிடப்பட்ட 
நிலையிலேயே இருக்கும்‌ 
நினைவகம்‌. அதைப்‌ புதுப்பிக்க 
வேண்டியதில்லை. அதற்கு ஒரு 
கடிகாரமும்‌ தேவையில்லை. 
static object : நிலை பொருள்‌; 
மாறாப்‌ பொருள்‌. 

static RAM : நிலை ரேம்‌ : இயங்‌ 
கும்‌ ரேமில்‌ (RAM) இருப்பது 
போல்‌ ஒரு நொடிக்குப்‌ பல 
தடவைகள்‌ புதுப்பிக்கப்பட 
வேண்டிய தேவையில்லாத 
நினைவகம்‌. கணினியில்‌ மின்‌ 
சக்தி இருக்கும்வரை அதன்‌ 
உள்ளடக்கங்களை இழக்காது. 
நிலை நினைவக இருப்பிடத்‌ 
இற்கு கணினி ஒரு மதிப்பை 


அளித்துவிட்டால்‌, அங்கேயே . 


அது இருக்கும்‌. 

static refresh : நிலை புதுப்பி : 
மையச்‌ செயலாக்கக்‌ கணினி 
யில்‌ அல்லாமல்‌ தொலைதூர 
அறிவார்ந்த முகப்பில்‌ தரவு 
களைச்‌ செயலாக்கும்‌ முறை. 
தரவுகளை வேகமாகத்‌ தொகுக்க 
அனுமதிக்கிறது. ஏனெனில்‌, 


1378 


stationery 


புரவலர்‌ கணினிக்கும்‌ தொலை . 
தூர முகப்புக்கும்‌ இடையில்‌ 
தரவுகளை அனுப்பிப்‌ பெற 
வேண்டிய தேவையில்லை. 


static storage : நிலை இருப்‌ 
பகம்‌; நிலை சேமிப்பகம்‌ ; நிலை 
தேக்ககம்‌ : தொடர்ந்து புதுப்‌ 
பிக்கும்‌ சுழற்சி தேவைப்படாத 
குறிப்பிட்ட வகையான அரைக்‌ 
கடத்தி. ஒரு மின்னணு பொத்தா 
னின்‌ நிலையை மாற்றுவதன்‌ 
மூலம்‌ தரவுகளை வைத்திருக்க 
முடிகிறது. ஒருங்கிணைந்த 
மின்சுற்றுகளில்‌ உள்ள மின்மப்‌ 
பெருக்கி (110-1௦0) ஏற்ற- இறக்க 
முடையதாகும்‌. 

station : நிலையம்‌ : தரவு 
செய்தித்‌ தொடர்பு அமைப்பில்‌ 
உள்ளீடு/ வெளியீடுகளில்‌ ஒன்று. 
பணி நிலையக்‌ கணினி (01- 


518100) -க்கு இணைச்‌ சொல்‌. 


5(2(10ஈ, data : தரவு நிலையம்‌. 


stationery : நிலையாவணம்‌ : 
ஒருவகை ஆவணம்‌. பயனாளர்‌ 
இதனைத்‌ திறக்கும்போது ஒரு 
நகல்‌ எடுக்கப்பட்டு அந்த நகல்‌ 
ஆவணம்‌ திறக்கப்படும்‌. பயனா 
ளர்‌ அதில்‌ மாறுதல்கள்‌ செய்து 
வேறுபெயரில்‌ சேமித்துக்‌ 
கொள்ளலாம்‌. மூல ஆவணம்‌ 
எப்போதும்‌ 
அப்படியே இருக்கும்‌. நிலையா 
வணங்களை ஆவண முன்படி 


மாறாமல்‌ 


stationery, continuous 


வங்களாகவும்‌ அச்சுவார்ப்புருக்‌ 
களாகவும்‌ பயன்படுத்தலாம்‌. 


stationary, continuous : தொடர்‌ 
தாள்‌. 
station, work : பணி நிலையம்‌. 


statistical multiplexer : புள்ளி 
யியல்‌ ஒன்றுசேர்ப்பி : தகவல்‌ 
தொடர்புத்‌ தடங்கள்‌ ஒன்று 
சேர்ப்புச்‌ சாதனம்‌. இடையகச்‌ 
சேமிப்புகளைப்‌ பயன்‌ படுத்தி 
நேரப்பிரிவு ஒன்று சேர்ப்பில்‌ 
(Time Division Multiplexing) சில 
அறிவுநுட்பத்‌ தகவல்களைச்‌ 
சேர்த்து விடும்‌. அதன்பின்‌ ஒரு 
நுண்செயலி அனுப்புகின்ற 
தாரைகளை (8685) ஒன்று 
சேர்த்து ஒற்றைச்‌ சமிக்கையாக 
மாற்றும்‌. இயங்குநிலையில்‌ 
இருக்கின்ற அலைக்கற்றையில்‌ 
இத்தகவலுக்கென ஒதுக்கீடு 
செய்யும்‌. 

statistics : புள்ளியியல்‌ : தகவல்‌ 
கள்‌ நிகழ்வு, பகிர்மானம்‌, 
பரப்பீடு எண்ணளவுகளில்‌ 
அல்லது வேறுவிதமாக அள 
விடும்‌ அறிவியல்‌. புள்ளியியல்‌ 
பகுப்பாய்வுகளுக்குக்‌ கணினி 
கள்‌ பெருமளவில்‌ பயன்‌ 
படுத்தப்படுகின்றன. பல மென்‌ 
பொருள்‌ பயன்பாடுகள்‌ குறிப்‌ 
பாகப்‌ புள்ளியியலுக்காகவே 
வடிவமைக்கப்பட்டுள்ளன. 
SPSS மினிடேப்‌, சிஸ்டாட்‌ 


1379 


status codes 


போன்றவை இதற்கு எடுத்துக்‌ 
காட்டு. பெரும்பாலான 
தாள்‌ தொகுதிகள்‌ (20/20, 
லோட்டஸ்‌ 1-2-3, மைக்ரோ 
சாஃப்ட்‌ எக்செல்‌, போர்லாண்ட்‌ 
குவாட்ரோ போன்றவை) 
பயனுள்ள புள்ளியியல்‌ திறம்‌ 
பாடுகள்‌ கொண்டவை. 


status : தகுதி ; தகுநிலை : ஒரு 
கணினி அமைப்பின்‌ பாகத்தின்‌ 
தற்போதைய நிலை. 


$(2105 bar : நிலைமைப்‌ பட்டை. : 
மைக்ரோசாஃப்ட்‌ விண்டோ 
ஸில்‌ பெரும்பாலான பயன்‌ 
பாட்டு நிரல்களில்‌ சாளரத்தின்‌ 
அடிப்பகுதியில்‌ ஒரு பட்டை 
தென்படும்‌. நிரலின்‌ தற்‌ 
போதைய நிலையைக்‌ குறிக்கும்‌ 
செய்தி அதில்‌ தெரிந்து கொண்‌ 
டிருக்கும்‌. சில நிரல்களில்‌ 
தற்போது தேர்வு செய்துள்ள 
பட்டிக்‌ கட்டளைக்கான விளக்‌ 
கத்தை நிலைமைப்‌ பட்டையில்‌ 
காணலாம்‌. 


status byte : தகுநிலை எண்மி : 
ஒரு சாதனத்தின்‌ நடப்புத்‌ தகு 
நிலையை விவரிக்கும்‌ துணுக்‌ 
குத்‌ தோரணியைக்‌ கொண்டிருக்‌ 
கும்‌ நினைவக அமைவிடம்‌. 

status codes : நிலைமைக்‌ குறி 
முறைகள்‌ : ஒரு நடவடிக்கை 
யின்‌ முயற்சி. வெற்றியா 
தோல்வியா என்பதைச்‌ சுட்டும்‌, 


status line 


இலக்கங்கள்‌ அல்லது பிற 
எழுத்துகள்‌ சேர்ந்த சரம்‌. 
பழைய கணினி நிரல்களே குறி 
முறைகளைப்‌ பயன்படுத்தின. 
இப்போதைய மென்பொருள்‌ 
கள்‌ பலவும்‌ சொற்கள்‌, படங்கள்‌ 
வழியாக நிலைமையைச்‌ சுட்டு 
இன்றன. யூனிக்ஸில்‌ செயல்‌ 
தளக்‌ (5h௪॥) கணக்கு வைத்திருப்‌ 
பவர்கள்‌, வலையில்‌, எஃப்‌ 
டீபீயில்‌ பணிபுரியும்போது 
நிலைமைக்‌ குறிமுறைகளைக்‌ 
கண்டிருக்கலாம்‌. 

status fine : இணைப்பு நிலை ; 
நடப்பு நடவடிக்கையினைக்‌ 
காட்டும்‌ திரையில்‌ காட்டப்‌ 
படும்‌ தரவுக்‌ கோடு. 

status message : தகுநிலைச்‌ 
செய்தி: வன்பொருள்‌ சாதனங்‌ 
களினால்‌ அவற்றின்‌ நடப்புச்‌ 
செயற்பாட்டுச்‌ சூழலில்‌ 
அளிக்கப்படும்‌ பொதுவாகக்‌ 
கண்ணால்‌ பார்க்கக்கூடிய ஒரு 
செய்தி. ஒரு அச்சுப்பொறியில்‌ 
இத்தகைய செய்திகள்‌, "ஆயத்‌ 
தம்‌", "காதெத்திற்கு வெளியே", 
"நேரடியாக" போன்றவற்றைக்‌ 
கொண்டிருக்கும்‌. 

status register : தகுநிலைப்‌ 
பதிவகம்‌ : ஒரு சாதனத்தின்‌ 
நடப்புத்‌ தகுநிலையை விவரிக்‌ 
கிற ஒரு துண்மித்‌ தோரணியைக்‌ 
கொண்டிருக்கும்‌ ஓர்‌ ஒருங்‌ 
இணைந்த மின்சுற்று வழி. 


1380 


step-frame 


status report தகுநிலை 
அறிக்கை; தகுதி அறிக்கை : 
திட்டச்‌ செலவுகள்‌ மற்றும்‌ 
திட்டத்திற்கு ஆனநேரம்‌ ஆகிய 


வற்றை ஆராய்வது, மாறு 
பாடுகளைக்‌ கணக்கிட்டு 
காட்டப்படும்‌. 


5ீteற : படி : 1. கணினியை ஒரு 
நிரலை செய்ய வைப்பது. 
8. கணினி வாலாயத்தில்‌ ஒரு 
நிரல்‌. 

step-by-step telephone exchange : 
படிப்படித்‌ தொலைபேசி இணைப்‌ 
பகம்‌ : பொதுத்‌ தொலைபேசி 
இணைப்பகங்களுக்காக முதன்‌ 
முதலில்‌ தயாரிக்கப்பட்ட தானி 
யங்கிப்‌ பொறியமைவு. இதில்‌, 
ஒரு குறிப்பிட்ட இணைப்‌ 
பினைத்‌ தேர்ந்தெடுப்பது 
பத்துக்கு ஒன்று என்ற தேர்வு 
முறைப்படி நடைபெறுகிறது. 
1,00,000 இணைப்புகளுக்கு 
அணுகுதல்‌ ஏற்படுத்துவதற்கு, 
இறுதித்‌ தேர்வுக்‌ கருவிக்கு 
முன்னதாக ஒரு தேர்வுக்‌ கருவிக்‌ 
குழுமநிலை அமைக்கப்‌ 
படுகிறது. 

step counter : படி எண்ணி. 
step-frame : படிநிலைச்‌ சட்டம்‌ : 
ஓர்‌ ஒளிக்காட்சிப்‌ படிமத்தை 
ஒரு நேரத்தில்‌ ஒரு சட்டம்வீதம்‌ 
பதிவு செய்யும்‌ செயல்முறை. 
நிகழ்‌ நேரத்தில்‌ தொடர்நிலை 
ஒளிக்காட்சிப்‌ படிமங்களைப்‌ 


stepped index 


பதிவு செய்ய மிகமெதுவாகச்‌ 
செயல்படும்‌ கணினிகள்‌ இந்தச்‌ 
செயல்முறையைப்‌ பின்பற்று 
கின்றன. 


stepped index multimode : படி 
நிலைக்‌ குறியீட்டுப்‌ பன்முக 
முறை : ஒரு படி நிலைக்‌ குறி 
மீட்டுப்‌ பன்முக முறை ஒளி 
யியல்‌ இழையின்‌ அடிப்படைக்‌ 
கட்டமைவினையும்‌, அதன்‌ 
கதிர்க்‌ கோட்டக்‌ குறியீட்டுத்‌ 
தோற்றத்தினையும்‌ படத்தில்‌ 
காணலாம்‌. இழையின்‌ கதிர்க்‌ 
கோட்டக்‌ குறியீட்டில்‌ ஏற்படும்‌ 
திடீர்‌ மாற்றம்‌ உள்‌ மையப்‌ 
பகுதி” எல்லையில்‌ உண்டா 
கிறது. 211அளவு உள்‌ மைய 
விட்டம்‌ பொதுவாக 50-60 ப௱ 
அளவுடையது; சிலசமயம்‌ இது 
200ப௱ அளவு கொண்டதாக 
இருக்கும்‌. 22 உள்‌ மைய 
விட்டம்‌, இயன்றபோதெல்‌ 
லாம்‌ 125 ப௱ அளவில்‌ தரப்‌ 
படுத்தப்பட்டுள்ளது. 

stepped motor ஏற்றிய 
மோட்டார்‌ : துடிப்பு வருகின்ற 
குறிப்பிட்ட நேரத்தில்‌ எல்லாம்‌ 
சுழலுகின்ற எந்திர சாதனம்‌. 
தட்டு மற்றும்‌ இலக்கணமுறை 
வரைவிகளில்‌ அதிகம்‌ பயன்‌ 
படுத்தப்படுவது. 


5teறpறer : காலடி : மரபு நிலை 
வட்டு இயக்கி என்பதன்‌ ஒரு 


1381 


Stibitz, George 


மாற்றுப்‌ பெயர்‌. படிப்பு/எழுது 
தலைப்பினை ஒவ்வொரு தடத்‌ 
தின்மீது மறைமுகமான காலடி 
கள்‌ மூலம்‌ நகர்த்துவதன்‌ வாயி 
லாக ஒவ்வொரு தரவு சேமிப்புத்‌ 
தடத்துக்கும்‌ இது அணுகும்‌ 
வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. 
stepper motor : காலடி இயக்கு 
பொறி : குறிப்பிட்ட சிறிய கால 
அளவுகளில்‌ சுழல்றெ இயக்கு 
பொறி. வட்டு இயக்கியில்‌ 
அணுகுகரம்‌ நகர்வதைக்‌ கட்டுப்‌ 
படுத்தப்‌ பயன்படுத்தப்படுநறெது. 
step-rate time : நகர்‌-வீத நேரம்‌ : 
ஒரு வட்டின்‌ உந்துமுனை ஒரு 
தடத்திலிருந்து அடுத்த தடத்‌ 
திற்கு நகர்ந்து செல்ல எடுத்துக்‌ 
கொள்ளும்‌ நேரம்‌. 


stereolithography : திண்ம 
வார்ப்பு நுட்பம்‌. 
stereophonic : பலதிசை ஒலி : 


இரண்டு அல்லது அவற்றுக்கு 
மேற்பட்ட வழிகளைப்‌ பயன்‌ 
படுத்தி ஒலியை உண்டாக்கு 
தல்‌. இது, 'ஒரு இசை ஒலி' 
என்பதிலிருந்து வேறுபட்டது. 
stereo viewing : பலதிசைக்‌ 
காட்சி; இருதடக்‌ காட்சி. 
Stibitz, George ஜார்ஜ்‌ 
ஸ்டீபிட்ஸ்‌ : தன்னுடைய பகுப்பு 
எந்திரத்தை வடிவமைக்கும்‌ 
போது மனித கணினியின்‌ 


stick model 


பணிகளாக எந்திரம்‌ செய்ய 
வேண்டியவை நான்கு பணிகள்‌ 
என்று சார்லஸ்‌ பாபேஜ்‌ கூறி 
னார்‌. அவை கணக்கிடும்‌ 
அலகு, நினைவகம்‌, கணிக்கப்‌ 
படும்‌ வரிசையில்‌ தானியங்கி 
வாய்ப்பு மற்றும்‌ உள்ளீடு- 
வெளியீடு. 1946இல்‌ பெல்‌ 
தொலைபேசி ஆய்வகத்தில்‌ 
ஆராய்ச்சிக்‌ கணித அறிஞராக 
இருந்த ஜார்ஜ்‌ ஸ்டீபிட்ஸ்‌ என்‌ 
பவர்‌ பாபேஜின்‌ எண்ணங்களை 
உள்ளடக்கிய பல தொடர்‌ 
கணிப்பிகளை வடிவமைத்தார்‌. 
stick model : குச்சி முன்‌ மாதிரி ; 
கோடுகள்‌ அல்லது வெக்டர்‌ 
(நெறியம்‌)களால்‌ ஆன படம்‌. 
சான்றாக, உயிர்‌ மருத்துவப்‌ 
பயன்பாடுகளின்‌ ஒரு நபர்‌ 
அல்லது விலங்கின்‌ உறுப்பு 
களைக்‌ கோடுகளாக மாற்றி 
அதன்‌ இயக்கத்தை ஓளி வடி 
வில்‌ கவனித்து வரைபடமாக 
அமைத்து ஆராய்தல்‌. 

Sticky Keys : நிலைத்த விசைகள்‌ : 
தொடர்ந்து பல விசைகளை ஒரு 
சேர அழுத்துவதைத்‌ தவிர்க்க, 


நகர்வு (5/1), கட்டுப்பாடு 
(control), மாற்று (A!) விசைகளை 
அழுத்தியபின்‌ அப்படியே 


நிலைத்திருக்கச்‌ செய்யும்முறை. 
பயனாளர்‌ ஒரு விசையை அழுத்‌ 
திப்‌ பிடித்தவாறே இன்னொரு 
விசையை அழுத்த வேண்டி 


1382 


stock-screening 
யிருப்பதை இந்த மாற்று 
விசைகள்‌ தவிர்க்கின்றன. 


முதலில்‌ மெக்கின்டோஷில்‌ 
அறிமுகப்படுத்தப்பட்டுப்‌ பிறகு 
டாஸ்‌, விண்டோஸிலும்‌ இவ்‌ 
வசதி தரப்பட்டுள்ளது. 
stochastic : குறிப்பிலா; ஏதேச்‌ 
சையான : குறிப்பின்றி நிகழும்‌ 
நிகழ்வுகளை அடிப்படையாகக்‌ 
சொண்டது. எடுத்துக்காட்டாக, 
குறிப்பிலா மாதிரியம்‌ என்பது, 
ஏதேச்சையாக நிகழும்‌ நிகழ்வு 
களையும்‌, திட்டமிட்ட நிகழ்வு 
களையும்‌ கணக்கில்‌ எடுத்துக்‌ 
கொள்கிறது. 


stochastic procedures : வாய்ப்‌ 
பியல்‌ நடைமுறைகள்‌ : அல்‌ 
காரிதமிக்‌ நடைமுறைகளுக்குப்‌ 
பதிலாக செய்து பார்த்து பிழை 
நீக்கும்‌ முறை. 

stochastic process : வாயப்‌ 
பியல்‌ செயல்முறை : நிகழ்வுக்‌ 
கொள்கையால்‌ மட்டுமின்றி 
வேறெந்த வகையிலும்‌ துல்லிய 
மாக விளக்க முடியாத காலம்‌ 
அல்லது இடத்தினால்‌ ௨௫௬ 
வாக்கப்பட்ட நிகழ்ச்சிகளைக்‌ 
குறிக்கும்‌ செயல்முறை. 

stock : இருப்பு. 
stock-screening package 
ஏராளமான பொருளாதார தகவல்‌ 
களை அலசி ஒரு குறிப்பிட்ட 
நபரின்‌ விருப்பத்திற்கேற்ப 


stop 


நிறுவனங்களின்‌ பங்குகளை 
மட்டும்‌ அடை யாளம்‌ காட்டும்‌ 
நிரல்‌ தொடர்‌. 

510 : நிறுத்து. 

stop bit : நிறுத்தும்‌ துண்மி : 1. 
ஒரு தரவுச்‌ சொல்லின்‌ இறுதியை 
அடையாளம்‌ கண்டு தரவுச்‌ 
சொற்களின்‌ இடையில்‌ உள்ள 
இடைவெளியை விளக்கும்‌ 
துண்மி அல்லது துண்மிகளின்‌ 
தொகுதி, 2. ஒரே நேரத்தில்‌ அல்‌ 


Q ள்‌ ்‌ தி] 
லாத தொடர்‌ அனுப்புதலின்‌ ' storage block 


இறுதியைக்‌ குறிப்பிடும்‌ துண்மி. 
5102 601௦7 : நிறுத்தும்‌ குமிழ்‌: 
நிறுத்து பொத்தான்‌. 

stop 6௦06 : நிறுத்துக்‌ குறியீடு : 
குறிப்பிட்ட கட்டுப்பாட்டு 
எழுத்து. 

stop [ie : நிறுத்தக்‌ கோடு : 
சுட்டி (போ501) உருவம்‌ நிறுத்தும்‌ 
தேடும்‌ கோடு. 
STOP statement : 
கட்டளை. 


நிறுத்தக்‌ 


storage : சேமிப்பகம்‌ ; தேக்ககம்‌; 
சேமிப்புக்‌ கொள்திறன்‌ : தகவல்‌ 
களை ஏற்றுக்‌ கொண்டு தக்க 
வைத்து நினைவகம்‌ விரும்பும்‌ 
பின்னொரு நேரத்தில்‌ வழங்கும்‌ 
ஒரு சாதனம்‌ அல்லது 
ஊடகத்தைக்‌ குறிப்பிடுவது. 

storage allocation : சேமிப்பக 


ஒதுக்கீடு; தேக்கக ஒதுக்கீடு : 


1383 


storage Circuit 


கணினி சேமிப்பகத்தின்‌ குறிப்‌ 
பிட்ட பகுதிகளுக்கு தகவல்களின்‌ 
தொகுப்பு மற்றும்‌ குறிப்‌ பிட்ட 
நிரல்‌ தொடர்‌ பகுதிகளை ஒதுக்‌ 
&டு செய்தல்‌. நினைவக ஒதுக்கீடு 
{Memory allocation) என்றும்‌ சில 
சமயம்‌ அழைக்கப்படுகிறது. 


storage area சேமிப்பகப்‌ 


ட பரப்பு; தேக்ககப்‌ பரப்பு. 


storage area, common : பொதுச்‌ 
சேமிப்பகப்‌ பரப்பு. 


சேமிப்புத்‌ 
தொகுதி; தேக்ககப்‌ பகுதி : உள்‌ 
சேமிப்பகத்தின்‌ தொடர்ச்சிப்‌ 
பகுதி. 

storage, buffer : இடையகச்‌ 


சேமிப்பு. 
storage, bulk : மொத்தச்‌ சேமிப்பு. 


storage capacity : சேமிப்புத்‌ 
திறன்‌; தேக்கக்‌ கொள்ளளவு : 
ஒரு சேமிப்பக சாதனம்‌ எத்தனை 
தரவுகளைச்‌ சேமிக்கும்‌ திறனு 
டையது என்பது பற்றியது. 
கணினி துண்மிகளாக -கிலோ 
துண்மி, மெகா துண்மி, பெரும்‌ 
பாலும்‌ சொல்லப்படுகிறது. 
அல்லது “சொல்‌' என்பார்கள்‌. 
storage circuit : சேமிப்பக மின்‌ 
சுற்று; தேக்கச்‌ சுற்று : 0 அல்லது 
1 ஆயெ இரண்டு நிலைகளில்‌ 
ஒன்றாக பொத்தானிடப்படும்‌ 
மின்சுற்று. 


அட்ட 2 பபப ப ப்பட்ட ப்ப்டட்ட்ட்ட்ட்ட்ட்டட்டடபப்ட்டடாம்‌ 


storage, core 


storage, core : உள்ளகச்‌ சேமிப்பு. 
storage, data : தரவு சேமிப்பகம்‌. 
storage density : சேமிப்பக 
அடர்த்தி. ்‌ 
storage device : சேமிப்பகச்‌ 
சாதன; சேமிப்புச்‌ சாதனம்‌ : 
கணினி அமைப்புக்குள்‌ தரவு 
களை சேமிக்கப்‌ பயன்படும்‌ 
சாதனம்‌. ஒருங்கிணைந்த மின்‌ 
சுற்று சேமிப்பகம்‌, காந்த வட்டு 
அலகு, காந்த நாடா அலகு, 
காந்த உருளை அலகு, நெகிழ்‌ 
வட்டு மற்றும்‌ நாடாப்பெட்டி 
போன்றவை இவ்வகையில்‌ 
சேரும்‌. 
storage, disk 
பகம்‌. 


storage dump : சேமிப்பகத்‌ 
திணிப்பு: ஒரு கணினியின்‌ 
உள்ளக சேமிப்பகத்தின்‌ உள்‌ 
ளடக்கங்களில்‌ பகுதி அல்லது 
முழு அச்சு வெளியீடு. பிழை 
களைக்‌ கண்டறியப்‌ பயன்படு 
கிறது. நினைவகக்‌ கொட்டல்‌ 
(Memory Dump) என்றும்‌ 
அழைக்கப்படுகிறது. 

storage, fast-access : விரை 


வணுகு சேமிப்பகம்‌. 
storage, internal : அகச்சேமிப்பு. 


storage key : சேமிப்பக விசை; 
தேக்ககச்‌ சாவி : சேமிப்பகக்‌ 
கட்டம்‌ அல்லது தொகுதி 


1384 


: வட்டுச்‌ சேமிப்‌ 


storage protection 


களுடன்‌ தொடர்புள்ள காட்டி. 
பொருத்தமான பாதுகாப்பு 
விசை அல்லது கட்டங்களைப்‌ 
பயன்படுத்தினால்‌ மட்டுமே 
பணிகள்‌ செய்யமுடியும்‌ 
என்பதே நியதி, 

storage location : சேமிப்பக 
இருப்பிடம்‌; தேக்கக அமை 
விடம்‌ : எழுத்து துண்மி அல்லது 
சொல்‌ சேமிக்கப்படும்‌ சேமிப்‌ 
பகத்தின்‌ இடம்‌. 

510806 ஈக : சேமிப்பக வரை 
படம்‌ : கணினி அமைப்புகளின்‌ 
சேமிப்பக அலகுகளில்‌ நிரல்‌ 
தொடர்களும்‌ தரவுகளும்‌ 
எங்கே சேமிக்கப்படுகின்றன 
என்பதைக்‌ காட்டும்‌ வரைபடம்‌. 
storage media சேமிப்பக 
ஊடகம்‌ : வட்டுகள்‌, நாடாக்கள்‌ 
மற்றும்‌ குமிழ்‌ நினைவு பெட்டி 
களைக்‌ குறிக்றெது. 

storage pool : சேமிப்பகத்‌ 
தொகுப்பு: வட்டு இயக்கிகள்‌ 
போன்ற சேமிப்பகச்‌ சாதனங்‌ 
களைக்‌ கணினி அமைப்புகளில்‌ 
பொதுவாக வட்டுத்‌ தொகுப்பு 
என்று அழைக்கப்படுகிறது. 
storage protection : சேமிப்பகப்‌ 
பாதுகாப்பு : சேமிப்பகச்‌ சாதனங்‌ 
களில்‌ சில பகுதிகள்‌ அல்லது 
முழுவதிலும்‌ இருந்து அனுமதி 
பெறாமல்‌ எழுதவோ அல்லது 
படிக்கவோ செய்வதற்கு 


storage, random 


எதிராக பாதுகாப்பு அளிப்பது. 
இயக்க அமைப்புடன்‌ இணைந்து 
வன்பொருள்‌ வசதிகளால்‌ 
தானாகவே செயல்படுத்தப்படு 
கிறது. நினைவகப்‌ பாதுகாப்பு 
{Memory Protection) என்றும்‌ 
அழைக்கப்படுகிறது. 

storage, random access : குறிப்‌ 
பிலா அணுகு சேமிப்பகம்‌. 


storage, read-only : படிப்புச்‌ 
சேமிப்பகம்‌. 

storage register : சேமிப்பகப்‌ 
பதிவகம்‌. 

storage, secondary : துணை 


நிலைச்‌ சேமிப்பகம்‌. 


storage, temporary : தற்காலிகச்‌ 
சேமிப்பகம்‌. 

storage, two-dimentional : இரு 
பரிமாணச்‌ சேமிப்பகம்‌. 

storage tube : சேமிப்பகக்‌ குழாய்‌ : 
தகவல்‌ அறிமுகப்படுத்தப்‌ 
பட்டு பின்னர்‌ வேறொரு சமயத்‌ 
தில்‌ வெளியே எடுக்கப்படு 
கின்ற எலெக்ட்ரான்‌ குழாய்‌. 
முதல்‌ தலைமுறைக்‌ கணினி 
களில்‌ பயன்படுத்தப்பட்டது. 


$torage unit : சேமிப்பக அலகு. 
storage, virtual : மெய்நிகர்‌ 
சேமிப்பகம்‌. 

storage, working : செயல்படு 


சேமிப்பகம்‌. 


1385 


store device 
storage, zero access : சுழி 


அணுகு சேமிப்பகம்‌. 


51016 : இருப்பகம்‌; சேமிப்பகம்‌; 
கிடங்கு; தேக்ககம்‌ ; சேமிப்புப்‌ 
பகுதி : 1. சேமிப்பகத்தின்‌ பெயர்‌. 
3. சேமிப்பகத்தில்‌ வைத்தல்‌. 
store and forward : சேமித்து 
செலுத்து; இருத்தி அனுப்பு; 
தேக்கித்‌ திருப்பல்‌ : தகவல்‌ 
தொடர்புப்‌ பிணையங்களில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ செய்தி 
யனுப்பு நுட்பம்‌. செய்தியானது 
தற்காலிகமாக ஒரு திரட்டு 
நிலையத்தில்‌ இருத்தி வைக்கப்‌ 
பட்டுப்‌ பிறகு உரிய இடத்துக்கு 
அனுப்பிவைக்கப்படும்‌. 

store and forward operating 
satellites : சேமித்துச்‌ செலுத்து 
செயற்கைக்‌ கோள்‌. 

store and forward switching 
ஈessage : இருத்தி அனுப்பும்‌ 
இணைப்புறு செய்தி. 

store, associative : சார்புநிலைச்‌ 
சேமிப்பகம்‌. 


store, auxcillary : கூடுதல்‌ 


சேமிப்பு. 

store, backing : காப்புச்‌ சேமிப்பு, 
store, bulk : மொத்தச்‌ சேமிப்பு. 
store, core : உள்ளகச்‌ சேமிப்பு. 


store device, direct access : 


நேரணுகு சேமிப்புச்‌ சாதனம்‌. 


த வளைவை மவ படப்‌ அத டா்‌ 


stored programme 


stored programme computer : 
நிரல்‌ தொடர்‌ சேமிக்கப்பட்ட 
கணினி : உள்ளார்ந்த சேமிப்பு 
நிரல்களின்‌ தொடர்களைச்‌ 
செயல்படுத்தும்‌ திறனுள்ள 
கணினி. நிரல்களில்‌ கூறியுள்ள 
படி தரவுகளை மாற்றும்‌ 
திறனுள்ளவை. 


stored programme concept : 
சேமிக்கப்பட்ட நிரல்தொடர்‌ 
கோட்பாடு; சேமிப்புச செயல்‌ 
முறைக்கோட்பாடு : கணினியின்‌ 
உள்சேமிப்பகத்திற்குள்‌ நிரல்‌ 
களும்‌, தகவல்‌ மதிப்புகளும்‌ 
சேமிக்க வருவது பற்றிய நிரல்‌ 
களைத்‌ தரும்‌ கணினி. நிரல்‌ 
களை விரைவாக அணுகி விரை 
வாக மாற்றமுடியும்‌. 1945இல்‌ 
ஜான்வோன்‌ நியூமென்‌ இக்‌ 
கோட்பாட்டை அறிமுகப்படுத்‌ 
தினார்‌. இலக்கவியல்‌ கணினி 
யின்‌ முக்கிய தன்மை இதுவே. 


stored programme control : 
சேமிக்கப்பட்ட நிரல்தொடர்‌ 
கட்டுப்பாடு : வோன்‌ நியூமென்‌ 
என்ற கணினி விற்பன்னரால்‌ 
உருவாக்கப்பட்ட கணினிக்‌ 
கொள்கை. 1940களில்‌ இருந்த 
கணினிகள்‌ குறிப்பிட்ட வேலைக்‌ 
காக உருவாக்கப்பட்டவை 
என்பதால்‌ அவைகள்‌ மாற்ற 
முடியாதவை என்பதை வோன்‌ 
நியூமென்‌ உணர்ந்தார்‌. மாற்றக்‌ 
கூடிய நிரல்களை சேமிக்கக்‌ 


1386 


straight line code 


கூடியவைகளாக கணினியால்‌ 
முடியும்‌ என்பதால்‌ பல்வகை 
யான பணிகளைச்‌ செய்ய 
கணினியால்‌ முடியும்‌ என்று 


அவர்‌ விளக்கினார்‌. கணினி 
மென்பொருளின்‌ தோற்றம்‌ 
இதுதான்‌. 


stored programme machine : 
பதிவான நிரல்‌ தொடர்‌ எந்திரம்‌. 
சேமிப்பு நிரல்‌ தொடர்‌ எந்திரம்‌. 
store, magnetic: காந்தச்‌ சேமிப்பு. 


STP : எஸ்டீபீ : உறையிட்ட 
முறுக்கிணை என்று பொருள்‌ 
படும்‌ Shielded Twisted Pair 
என்ற தொடரின்‌ தலைப்பெழுத்‌ 
துக்‌ குறும்பெயர்‌. சுருள்‌ மற்றும்‌ 
செப்பு இழைகளால்‌ பின்னப்‌ 
பட்ட உறையுள்ள வடத்தினுள்‌ 
ஒன்று அல்லது மேற்பட்ட 
முறுக்கிணைக்‌ கம்பிகள்‌ இருக்‌ 
கும்‌. கம்பிகள்‌ முறுக்கப்பட்டி 
ருப்பதால்‌ ஒன்றிலிருந்து 
மற்றொன்றுக்கு மின்‌ இடையூறு 
இருக்காது. வெளியிலிருந்து 
வரும்‌ இடையூறுகளிலிருந்து 
பாதுகாக்க பாதுகாப்பு உறைகள்‌ 
பயன்படுகின்றன. எனவே 
நீண்ட தொலைவு, அதிவேக 
தரவு பரிமாற்றத்துக்கு இவ்‌ 
வகை வடங்கள்‌ உகந்தவை. 


straight line code : நேர்வரிக்‌ 


குறியீடு : ஒரு நிரல்‌ தொடர்‌ 


வரிசையை ஓவ்வொரு தடவை 


strategic information 


யும்‌ திரும்ப வரும்போது தெளி 
வாக எழுதி திரும்பச்‌ செய்யச்‌ 
செய்தல்‌. நேர்வரிக்‌ குறியீடு 
அமைத்தால்‌ குறைந்த இயக்க 
நேரமும்‌ அதிக சேமிப்பக 
இடமும்‌ (இதற்குச்‌ சமமான 
லூப்‌ குறியீடு அமைப்பதைவிட ) 
கிடைக்கும்‌. தேவைப்படும்‌ 
இடமும்‌ ஒரு மாறிலியைத்‌ 
திரும்பத்திரும்ப பல தடவை 
கள்‌ குறியீடு அமைப்பதுமே 
இதனைச்‌ செய்வதில்‌ உள்ள 
தடைகள்‌. 

strategic information systems : 
உத்தி மிக்க தகவல்‌ அமைப்புகள்‌ : 
சந்தையால்‌ மற்ற போட்டியாளர்‌ 
களைவிட ஒரு நிறுவனத்திற்கு 
உத்தி மூலமான அனுகூலத்தை 
அளிக்கும்‌ போட்டிப்‌ பொருட்‌ 
களையும்‌ சேவைகளையும்‌ 
அளிக்கும்‌ தகவல்‌ அமைப்புகள்‌. 
வணிக முன்னோடித்‌ தன்மை 
செயல்பாட்டுத்திறன்‌ அதிகரிப்பு 
மற்றும்‌ ஒரு நிறுவனத்தின்‌ 
உத்திமிக்க தகவல்‌ மூலாதாரங்‌ 
களைப்‌ பயன்படுத்துவதையும்‌ 
இது குறிப்பிடுகிறது. 

stream : தாரை; பாயல்‌. 


stream cipher : தாரை மறை 
யெழுத்து : மாறா நீளமுள்ள 
இறவியைப்‌ பயன்படுத்தி வரம்‌ 
பிலா நீளமுள்ள தரவு தொடரை 
மறையாக்கம்‌ செய்யும்‌ வழி 


முறை. 


1397 


streaming tape drive 


streamer : தொடரோட்டம்‌ : ஒவ்‌ 
வொரு தனித்தனி தரவு தொகுதி 
களுக்கும்‌ இடையில்‌ நின்று 
துவங்குவதற்குப்‌ பதிலாக 
தொடர்ச்சியாக அதிகவேகத்‌ 
தில்‌ இயங்கும்‌ நாடாப்‌ பெட்டி. 
streaming : தாரையாக்கம்‌ : 
காந்த நாடாச்‌ சேமிப்புச்‌ சாதனங்‌ 
களில்‌, நாடாவின்‌ நகர்வைக்‌ 
கட்டுப்படுத்தப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ ஒரு குறைந்த விலை 
நுட்பம்‌. நாடா இடையகங்கள்‌ 
நீக்கப்பட்டு நகர்வு கட்டுப்‌ 


படுத்தப்படுகிறது. இதன்‌ 
காரணமாக நாடா இயங்கத்‌ 
தொடங்குவதும்‌ நிற்பதும்‌ 


மெதுவாக நடைபெறுகிறது. 
எனினும்‌ இதனால்‌ மிகுந்த 
நம்பகத்‌ தன்மையான சேமிப்‌ 
பும்‌, தரவு பெறுகையும்‌ இயலக்‌ 
கூடியதாகியுள்ளது. ஏதேனும்‌ 
ஒரு பயன்பாட்டுக்கு அல்லது 
கணினிக்கு தொடர்ச்சியாக 
தரவுகளை வழங்க நேர்ந்தால்‌ 
இம்முறை மிகவும்‌ உகந்ததாகும்‌. 


streaming audio தாரை 
யோட்டக்‌ கேட்பொலி. 
streaming tape drive : நாடா 


இயக்கி ஓட்டம்‌ : தொடர்‌ நாடா 
இயக்கியைப்பிடித்துக்‌ கொண்‌ 
டிருக்கும்‌ பெட்டி. நிலைத்‌ தட்டு 
இயக்கிகளுக்கு மாற்று ஏற்‌ 
பாடாகவே இது முக்கியமாகப்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. 


அ அ வஅபபப ப ப பப பப ப | பபப 


streaming video 


streaming video : தாரையோட்ட 


ஒளிக்‌ காட்சி. 


stream-oriented file : சரம்‌ சார்ந்த 
கோப்பு : தரவு கோப்பைவிட 
மேலும்‌ திறந்தமுறையில்‌ வடி 
வமைக்கக்கூடிய சொல்‌ 
ஆவணம்‌ அல்லது இலக்க 
முறை குரல்கோப்பு போன்ற 
கோப்பு. சொல்‌ மற்றும்‌ குரல்‌ 
ஆகியவை தொடர்ச்சியான 
எழுத்துச்‌ சரங்கள்‌. ஆனால்‌ 
தரவுத்‌ தள பதிவேடுகள்‌ நிலை 
யான அல்லது ஓரளவு ஒழுங்‌ 
கான படிவத்தில்‌ திரும்பவரும்‌ 
வடி வமைப்புகள்‌. 

street price : சில்லறை விற்‌ 
பனை விலை : ஒரு மென்‌ 
பொருள்‌ அல்லது வன்பொருள்‌ 
தயாரிப்புக்கு நுகர்வோர்‌ 
செலுத்தும்‌ உண்மையான 
சில்லறை விற்பனை விலை. 
பெரும்பாலான வேளைகளில்‌ 
பரிந்துரைக்கப்பட்ட சில்லறை 
விற்பனை விலையைவிடக்‌ 
குறைவாகவே இருக்கும்‌. 
STRESS: ஸ்ட்ரெஸ்‌ : $rமctuாal 
Engineering System Solar என்‌ 
பதன்‌ சுருக்கம்‌. கட்டுமானப்‌ 
பொறியியல்‌ சிக்கல்களை தீர்க்க 
உதவும்‌ ஒரு சிக்கல்‌ சார்ந்த 
மொழி. 

stress test : தகைவுப்‌ பரி 
சோதனை; அழுத்தச்‌ சோதனை : 


1388 


string alphabetic 


ஒரு மென்பொருள்‌ அல்லது 
வன்பொருள்‌ அமைப்பின்‌ 
செயல்பாட்டெல்லைகளை, 
உச்ச அளவுத்‌ தரவுகள்‌ அல்லது 
அதிகப்படியான வெப்ப நிலை 
போன்ற அதீத சூழ்நிலைகளில்‌ 
பரிசோதனை செய்தல்‌. 


stress testing அழுத்தம்‌ 
சோதித்தல்‌; கிறுக்கச்‌ சோதனை : 
தரவுகளில்‌ துல்லியக்‌ கோளாறு 
கள்‌ மற்றும்‌ அசாதாரண தரவு 
தொகுதிகள்‌ இருந்தாலும்‌ கணினி 
அமைப்பு அல்லது நிரல்‌ தொடர்‌ 
தொடர்ந்து நம்பகமாக இயங்‌ 
கும்‌ என்பதை சோதனை இயக்‌ 
கத்தின்‌ மூலம்‌ உறுதி செய்தல்‌. 
strike through குறுக்குக்‌ 
கோடிடல்‌ தேர்ந்தெடுக்கப்‌ 
பட்ட உரைப்பகுதி மீது ஒன்று 
அல்லது மேற்பட்ட கோடு 
களைப்‌ போடுதல்‌. பொதுவாக 
ஒரு குறிப்பிட்ட பகுதி நீக்கப்‌ 
பட்டதைக்‌ குறிப்பதற்காக 
இவ்வாறு உரை வரிகளின்‌ மீது 
குறுக்குக்‌ கோடு போடப்படும்‌. 
strike out : வெட்டி அகற்றல்‌. 

கீர : தொடர்சரம்‌ ; சரம்‌ : ஒரு 
தனி தரவு தொகுதியாகக்‌ கருதப்‌ 
படும்‌ துண்மிகள்‌ அல்லது 
எழுத்துகளின்‌ தொடர்‌ வரிசை. 


string alphabetic : அகரமுதலிச்‌ 
சரம்‌. 


string arithmetic 


string arithmetic : சரக்‌ கணக்கீடு. 
string buffer : சர இடையகம்‌. 
string, character : எழுத்துச்சரம்‌. 


string constant: சரமாறி எழுத்‌ 
திலக்க மாறி. 

string constructor : சரம்‌ ஆக்கி. 
string data : சரத்‌ தரவு. 

string function : எழுத்திலக்கச்‌ 
சார்பு. 


string expression : சரக்‌ கோவை. 
string handling : சரம்‌ கையாளல்‌ : 
எழுத்துச்‌ சரங்களில்‌ இயங்கக்‌ 
கூடிய இறனுள்ள நிரல்‌ தொடர்‌ 
மொழி. 

string length : சர நீளம்‌ : ஒரு 
சரத்தில்‌ உள்ள எழுத்துகளின்‌ 
எண்ணிக்கை. 

string manipulation சரம்‌ 
கையாளுதல்‌ : எழுத்துச்‌ சரங்‌ 
களைக்‌ கையாளும்‌ தொழில்‌ 
நுட்பம்‌. 

5ீரர்றஏ, ஈப!! : வெற்றுச்சரம்‌. 


string processing languages : 
சர செயலாக்க மொழிகள்‌ : சர 
எழுத்துகளைச்‌ செயலாக்க 
வடிவமைக்கப்பட்ட நிரல்‌ 
தொடர்‌ மொழிகள்‌. சான்றாக 
கோமிட்‌, ஸ்னோபால்‌, ஆம்பிட்‌ 
கன்வர்ட்‌, ஆக்சில்‌, பேனன்‌ 
மற்றும்‌ இடோல்‌. 


1389 


stroke font 


string variable : சர மாறிலி; சர 
மாறியல்‌ மதிப்புரு; எழுத்‌ திலக்க 
மாறிலி : அகர வரிசை எண்‌ 
ணெழுத்துச்‌ சரங்களின்‌ சரம்‌. 
stringy fிoppy : சர நெகிழ்வட்டு : 
கணினி சேமிப்பகச்‌ சாதனம்‌. 
ஏடு (அரச) எனப்படும்‌ காந்த 
நாடாவைப்‌ பிடித்துக்‌ கொண்‌ 
டிருப்பது. வழக்கமான நாடாப்‌ 
பெட்டிகளைவிட ஏடு நாடாக்‌ 
கள்‌ மென்மையானதும்‌ வேக 
மாக இயங்குவதுமாகும்‌. 
stn : நீட்டுதல்‌ : வேகத்‌ 
இனை அதிகரிக்க தரவுகளில்‌ 
இடை வெளிவிடுதல்‌ அல்லது 
பன்முகப்படுத்தல்‌. 

strobe : நேரச்‌ சமிக்கை : விசைப்‌ 
பலகை அல்லது அச்சுப்பொறி 
போன்ற உள்ளீட்டு/வெளி 
யீட்டுச்‌ சாதன இடைமுகங்‌ 
களின்‌ வழியே, தரவு கடந்து 
செல்வதைத்‌ தொடங்கி வைத்து 
ஒழுங்குபடுத்தும்‌ நேரச்‌ சமிக்கை. 
stroke அடி; தட்டல்‌ 

1. விசையை அடித்தல்‌. 2. கணினி 
வரைகலை அமைப்பில்‌ அஸ்கி 
எழுத்துக்‌ குறியீடுகளாக அல்லது 
வரைபடப்‌ பொருளாக சேமிக்கப்‌ 
படும்‌ சொற்களாலான தரவு. 
stroke font : கோட்டு எழுத்துரு : 
கோடுகளின்‌ மூலம்‌ உருவாக்கப்‌ 


படும்‌ எழுத்துரு. திண்ம வடி 
விலான வடிவங்களை நிரப்பிப்‌ 


rr ப யயயமம்‌ 


stroke weight 


பெறப்படும்‌ எழுத்துருக்களுக்கு 
மாற்றானது. 

stroke weight : அடிக்கும்‌ எடை : 
அடிக்கப்பட்ட எழுத்தின்‌ 
அடர்த்தி, ஒளி, ஊடகம்‌, கருமை 
போன்றவைகளை அளப்பது. 
அச்செழுத்து வடிவமைப்பவர்‌ 


கள்‌ இச்சொல்லைப்‌ பயன்‌ 
படுத்துவார்கள்‌. 
stroke writer : அடித்து எழுது 


பவர்‌ : தொடர்‌ கோடுகளாக 
(வெக்டார்‌) திரையில்‌ பொருள்‌ 
களைப்‌ பிரதிபலிக்கும்‌ நெறிய 
(வெக்டார்‌) வரைகலை முகப்பு. 


strong typing ஆழ இன 
உணர்வு : நிரலாக்க மொழி 
யிலுள்ள ஒரு பண்புக்‌ கூறு. 
நிரல்‌ செயல்படுத்தப்படும்‌ 
போது ஒரு மாறிலியின்‌ தரவி 
னம்‌ (Data type) மாற்றப்படு 
வதை அனுமதிக்காமை. அது 
போலவே, ஒரு செயல்கூறில்‌ 
வரையறுக்கப்பட்டுள்ள அள 
புருக்களும்‌ அச்செயல்‌ கூறினை 
அழைக்கும்போது தருகின்ற 
மதிப்புகளும்‌ இனமொத்து 
இருக்க வேண்டும்‌ என்பதைக்‌ 
கட்டாயமாக்கும்‌ பண்பு. 
structurad : ஒழுங்கமைந்த. 


structural design : கட்டுமான 
வடிவமைப்பு : செயலாக்கத்தின்‌ 
கட்டுமான அளவை மற்றும்‌ 
ஓட்டு மொத்த ஒருங்கமைவு. 


1390 


structured coding 


$ீரயcஙபre : கட்டமைப்பு; ஒழுங்‌ 
கமைவு : ஒரு பொருளின்‌ பகுதி 
களை வரிசைப்படுத்தல்‌ அல்‌ 
லது ஒழுங்குபடுத்துதல்‌; நிரல்‌ 
தொடர்கள்‌ ஒழுங்குபடுத்தப்‌ 
படும்‌ முறை. 

structure chart : அமைப்பு வரை 
படம்‌; கட்டமைப்பு வரைபடம்‌ : 
ஒன்றுக்கொன்று தொடர்புடைய 
கட்டுப்பாடு அளவை நிரல்‌ 
தொடர்கூறுகள்‌ அல்லது நிறு 
வனம்‌ ஆகியவற்றை ஆவணப்‌ 
படுத்தக்கூடிய வடிவமைப்புக்‌ 
கருவி. மேலிருந்து 8ழிறங்கும்‌ 
நிரல்‌ தொடரமைப்பை வரை 
படமுறையில்‌ வழங்குவது. 


structured analysis 

வமைக்கப்பட்ட ஆய்வு 
யுவர்டன்‌, டெமார்க்கோ, கேன்‌ 
மற்றும்‌ சார்சன்‌ ஆகியோர்‌ 
சேர்ந்து முறைமை பிரிப்பாய்‌ 
வுக்கான முறையை அணுகு 
முறையாகப்‌ பயன்படுத்த 
உருவாக்கிய தொழில்‌ நுட்பம்‌. 
தரவு பாய்வு வரைபடங்கள்‌, 
தரவு மாதிரியமைவு மற்றும்‌ 
அமல்படுத்துவதைச்‌ சாராத 


வடி 


ஆவணப்படுத்துவதற்கான 


வரைகலை எண்முறையைப்‌ 
பயன்படுத்துதல்‌ ஆகியவற்றை 
உள்ளடக்கியது. 

structured coding : கட்டுமானக 
குறியீடமைத்தல்‌ அதிக 


structured decisions 


அளவிலான கட்டுமானம்‌ 
உள்ளதாக நிரல்‌ தொடர்களை 
எழுதும்‌ முறை. 

structured decisions : வடி 
வமைக்கப்பட்ட முடிவுகள்‌ 
முடிவு நடைமுறைகள்‌ அல்லது 
'அலைகளுக்காக உருவாக்கப்‌ 
பட்ட முடிவு விதிகளால்‌ 
கட்டமைக்கப்பட்ட முடிவுகள்‌. 
எங்கு முடிவு தேவைப்படுறெது 
என்பதை முன்னதாகவே குறிப்‌ 
பிடும்‌ நடைமுறைகளைக்‌ 
கொண்ட சூழ்நிலையில்‌ அவை 
அமையும்‌. 


structured design : கட்டுமான 
வடிவமைப்பு : மேலிருந்து கழ்‌ 
வழியான பிரித்தளிப்பு மற்றும்‌ 
தருக்கக்‌ கட்டுபாட்டுக்‌ கட்டு 
மானங்கள்‌ மூலமாக நிரல்‌ 
தொடர்களையும்‌ குறியீடுகளை 
யும்‌ வடிவமைக்கும்‌ முறை. 


Structured English : கட்டுமான 
அமைப்பு ஆங்கிலம்‌; நெறிப்‌ 
பட்ட ஆங்கிலம்‌ : புரியக்கூடிய 
ஆங்கிலச்‌ சொற்களுக்குப்‌ 
பதிலாகக்‌ குறியீடுகளை 
அமைப்பதன்‌ அடிப்படை 


யிலான மொழி அணுகுமுறை. 


structured flowchart : கட்‌ 
டமைக்கப்பட்ட பாய்வு வரை 
படம்‌ : மூன்று ஓடுபட கட்டு 
மான அமைப்புகள்‌ மூலம்‌ 
சிக்கல்‌ தீர்வுகளைக்‌ குறிப்பிடும்‌ 


1391 


structured walkthrough 


முறை : வரிசைமுறை கட்டு 
மானம்‌, தேர்வு கட்டுமானம்‌ 
மற்றும்‌ லூப்‌ கட்டமைப்பு. 

structured programming : கட்டு 
மான நிரல்தொடரமைத்தல்‌ : 
மாற்றி அமைத்து குறியீடு 
அமைப்பதற்காக முக்யெ பணி 
களை கீழ்நிலை பகுதிகளாகப்‌ 
பிரிக்க மேலிருந்து கழ்‌ மற்றும்‌ 
சில அடிப்படை குறியீட்டுக்‌ 
கட்டுமான கோட்பாடுகளைப்‌ 
பயன்படுத்தி நிரல்‌ தொடர்‌ 
அமைக்கும்‌ தொழில்‌ நுட்பம்‌. 
இதன்மூலம்‌ சரியாகவும்‌ தெளி 
வாகவும்‌ தரவு மற்றும்‌ கட்டுப்‌ 
பாட்டு கட்டுமானங்களை உரு 
வாக்கி நிரல்தொடர்‌ குறியீடு 
களை சிறப்பாக அமைக்க 
முடியும்‌. நெறிமுறையில்‌ படிப்‌ 
படியாகப்‌ போவதனால்‌ நிரல்‌ 
தொடரை மாற்றுவதிலும்‌, ப்ரா 
மரிப்பதிலும்‌ குறைந்த செலவும்‌, 
மூலத்தை முன்னேற்றமடையச்‌ 
செய்யும்‌ வாய்ப்பும்‌ உண்டு. 

structured query language (SQL) : 
வடிவமைக்கப்பட்ட வினவு 
மொழி.: மேம்பட்ட தரவுத்‌ தள 
மேலாண்மை அமைப்பு 
தொகுப்புகளுக்கு தரமானதாகக்‌ ' 
கருதப்படும்‌ ஒரு கேள்வி மொழி. 
structured walkthrough 

கட்டமைக்கப்பட்ட; உலா : வடி 
வமைப்பு பிழைகளைக்‌ கண்டறி 


structure, file 


யவும்‌, கருத்துகள்‌ மற்றும்‌ அறி 
வைப்‌ பரிமாறிக்‌ கொள்ளவும்‌ 
உருவாக்கப்பட்ட தொழில்‌ 
நுட்ப மாநாடுகள்‌ அல்லது 
விமர்சனங்கள்‌. திட்டக்குழுவில்‌ 
உள்ள அனைத்துத்‌ தொழில்‌ 
நுட்ப உறுப்பினர்களின்‌ வேலைக்‌ 
கான பொருளும்‌ பிழை கண்‌ 
டறிதலுக்கு முக்கியத்துவம்‌ 
கொடுத்து தொழில்நுட்ப முறை 
யில்‌ விமர்சிக்கப்படும்‌. 


structure, file கோப்புக்‌ 
கட்டமைப்பு. 
structure, tree மரவுருக்‌ 
கட்டமைப்பு. 
$TRLDL : ஸ்ட்ருடல்‌: Sீரமcபா! 


Design Languages என்பதன்‌ 
குறும்பெயர்‌. கட்டுமானங்களை 
வடிவமைத்து ஆராயும்‌ நிரல்‌ 
தொடர்‌ மொழி. 


5ீயb : அடிநிலை : ஒரு நிரல்‌ 
தொடர்கூறு இதற்குக்‌ குறியீடு 
இன்னும்‌ எழுதப்படவில்லை. 
அப்போதுள்ள நிலையிலேயே 
நிரல்‌ தொடரை சோதிக்க வடி 
- வமைக்கப்பட்டது. 

stub testing அடிநிலைச்‌ 
சோதனை : மேலிருந்து 8ழ்‌ 
கூறு நிலைச்‌ செயலாக்கம்‌. ஒரு 
சிறிய பொம்மை நிரல்‌ தொடரை 
பெரிய நிரல்‌ தொடரின்‌ உள்ளே 
வேறோரு வாலாயத்துக்காக 
நுழைத்துப்‌ பயன்படுத்துவது. 


1392 


style manual 


அடிநிலை (ஸ்டப்‌) என்பது ஒரு 
சொற்றொடர்‌ அளவு எளிதாக 
இருக்கலாம்‌ அல்லது ஒரு 
நிரலாக இருக்கலாம்‌. சான்று: 
(Return) திரும்பு. 


studies, feasibility : சாத்தியக்‌ 
கூறாய்வு. 
$£பரரர்‌t : ஸ்டஃப்பிட்‌ : அலாவு 


தீன்‌ சிஸ்டம்ஸ்‌, ஆப்டோஸ்‌, 
கலிஃபோர்னியாவின்‌ மெக்கின்‌ 
டோஷ்‌ பங்குப்‌ பொருள்‌ நிரல்‌ 
தொடர்‌. இது கோப்புகளை 
பலவகை நெகிழ்வட்டுகளாக 
சுருக்கித்‌ தருகிறது. 

501௨ : பாணி : அச்சுப்பொறி 
வெளியீட்டுக்குப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ எழுத்துகளைக்‌ குறிப்‌ 
பிடும்‌ பொதுப்பெயர்‌. பாணி 
என்பது சாய்வெழுத்து, தலை 
8ழாக்கல்‌ நிழல்‌, வெளிக்‌ 
கோடு போன்றவற்றை உள்‌ 
ளடக்கியதாக அமையும்‌. 


style manual : நடை கையேடு : 
எந்த வகையான நூலையும்‌ 
வெளியிடுவதற்கு முன்பு 
கடைப்பிடிக்க வேண்டிய 
விதிகள்‌ மற்றும்‌ மரபுகளைக்‌ 
கூறும்‌ பல நிறுவனங்கள்‌ வெளி 
யிடும்‌ ஒரு புத்தகம்‌. சிறந்த 
எழுத்தச்சுகள்‌ மற்றும்‌ அச்சிடும்‌ 
பழக்கங்கள்‌ ஆகியவைகளுக்கு 
ஒரு வழிகாட்டியாக விளங்கு 
வதுடன்‌ வெளியிடுவதற்காகத்‌ 


style sheet 


தரவுகளை உருவாக்குபவர்‌ 
களுக்கும்‌ இது ஒரு பயனுள்ள 
குறிப்பாக அமையும்‌. 


style sheet : - நடை தாள்‌ : ஒரு 


சொற்யகுதி கோப்பின்‌ முழுமை | 


யும்‌ அல்லது பகுதியில்‌ பயன்‌ 
படுத்தக்கூடிய பத்தி அல்லது 
எழுத்துத்‌ தன்மைகளை அனு 


மதிக்கும்‌ மென்பொருளின்‌ 
பகுதி. சில சொல்‌ செயலிகள்‌ - 
சான்றாக : மைக்ரோசாஃப்ட்‌ 
வேர்டு, வேர்டுபர்‌ஃபக்ட்‌, 


மற்றும்‌ பேஜ்மேக்கர்‌, வென்ச்‌ 
சுரா போன்ற டி.டீ.பி தொகுப்பு 
போன்றவற்றில்‌ நடைதாள்கள்‌ 
காணப்படுகின்றன. நடைதாள்‌ 
என்பதில்‌ பத்தியின்‌ தன்மை 
களின்‌ அகலம்‌, சாய்வெழுத்‌ 
துகள்‌, அடிக்கோடு பெரிய, 
சிறிய எழுத்து உள்தள்ளல்கள்‌ 
போன்றவை அடங்கியுள்ளன. 
நடைதாளைப்‌ பயன்படுத்து 
வதன்‌ மூலம்‌ வடிவத்தின்‌ 
தொடர்ச்சியான, உடனடியான 
மாற்றங்களைச்‌ செய்யமுடியும்‌. 
வெளியீட்டில்‌ சரமைப்பைத்‌ 
தருவதால்‌ மென்பொருள்‌ நிறு 
வனங்களிடமும்‌, பெருநிறுவன 
பயனீட்டாளர்களிடமும்‌ அவை 
பிரபலமாக உள்ளன. 


stylus எழுத்தாணி; எழுது 
கருவி : வரைபட அமைப்பில்‌ 
பயன்படுத்துவது போன்ற 
உள்ளீட்டுச்‌ சாதனங்களில்‌ பயன்‌ 


1393 


subdirectory 


எழுது கருவி 


எழுது கருவி 
படுத்தப்படும்‌ எழுதுகோல்‌ 
வடிவக்‌ கருவி. 


stylus printer : எழுத்தணி அச்சுப்‌ 
பொறி. 

ப : .எஸ்யூ : ஓர்‌ இணைய தள 
முகவரி முன்னாள்‌ சோவியத்‌ 
யூனியனைச்‌ சேர்ந்தது 
என்பதைக்‌ குறிக்கும்‌ பெரும்‌ 
புவிப்பிரிவுக்‌ களப்பெயர்‌. 

5பம : பகுப்புகள்‌. 
subcommand துணைக்‌ 
கட்டளை : ஒரு துணைப்‌ பட்டி 
யில்‌ (5மம௱£ாப) இருக்கும்‌ ஒரு 
கட்டளை. (ஓர்‌ உயர்நிலைப்‌ 
பட்டியிலிருந்து ஒரு விருப்பத்‌ 
தேர்வை தேர்வுசெய்யும்போது 
கிடைக்கும்‌ இன்னொரு பட்டி 
துணைப்பட்டி எனப்படும்‌). 
subdirectory : உள்‌ கோப்பகம்‌ : 
வட்டில்‌ ஒரு பெயரில்‌ கோப்‌ 
பகம்‌ உருவாக்கப்பட்ட கோப்பு 
கள்‌ சேமித்து வைக்கப்படு 


88 


subdomain 


இன்றன. கோப்பகத்தின்‌ உள்‌ 
பிரிவினையாக உள்கோப்பகம்‌ 
உருவாக்கப்படுகிறது. 


கற்பக : உள்களம்‌; கிளைக்‌ 
களம்‌. 

sub form data sheet : உள்‌ 
படிவத்‌ தரவுத்‌ தாள்‌. 
subfunction : துணைப்‌ பணி : 
ஒரு செயலாக்க அமைப்பின்‌ 
குறுக்கீடு செய்கின்ற பல பணி 
களில்‌ ஒன்று. ஒரு பணி எண்‌ 
எப்போதும்‌ எச்மீதே வைக்கப்‌ 
படும்‌ என்றாலும்‌ துணைப்‌ 
பணி எண்களைச்‌ செயல்படுத்து 
வதற்குமுன்‌ அவற்றை அல்லில்‌ 
(AL) வைக்கப்படும்‌. 

5ப])௦௦௩ : உள்ளடக்கம்‌; உட்‌ 
பொருள்‌; கருப்பொருள்‌. 

subject tree : கருப்பொருள்‌ மரம்‌ : 
வைய விரிவலையில்‌ தரவுகளை 
கருப்பொருள்‌ அடிப்படையில்‌ 
வகைப்படுத்தி வரிசைப்‌ 
படுத்தப்படும்முறை. ஓவ்‌ 
வொரு வகையும்‌ பல்வேறு 
கிளைகளாக உள்‌ வகைகளாக 
பிரிக்கப்படும்‌. அடிநிலை 
யிலுள்ள கணுக்கள்‌ குறிப்பிட்ட 
வலைப்பக்கத்துக்கான தொடுப்‌ 
கொண்டிருக்கும்‌... 
வைய விரிவலையின்‌ கருப்‌, 
பொருள்‌ மரத்துக்குச்‌ சிறந்த 
எடுத்துக்காட்டு “யாகூ” தளத்தின்‌ 
முகப்புப்பக்கப்‌ பட்டியல்‌. 


பினைக்‌ 


1394 


submenu 
submarine cable : கடலடிக்‌ 
கம்பி வடம்‌; நீர்‌ மூழ்கிக்‌ 


கம்பிகள்‌ : கடல்‌ அடியிலிருந்து 
எடுக்கப்படும்‌ நீர்மூழ்கித்‌ தரவுத்‌ 
தொடர்புக்‌ கம்பிகள்‌ மிகுந்த 
தொல்லை தருவன. ஆழ்நீரின்‌ 
அழுத்தங்களைச்‌ சமாளிக்கக்‌ 
குழாய்கள்‌ சரமைப்புகளுக்கு 
(எ) அதிக தாங்கும்‌ சக்தி 
தேவைப்படும்‌. 19ஆம்‌ 
நூற்றாண்டில்‌ ஆழ்கடல்‌ தந்திக்‌ 
கம்பிகள்‌ போட்டது போலவே 
ஆரம்பகால நீர்மூழ்கி தொலை 
பேசிக்‌ கம்பிகளும்‌ போடப்‌ 
பட்டன. தேவையான பாது 
காப்பை அளிக்க கனமான 
இரும்புக்‌ கவசக்‌ கம்பிகள்‌ ஒன்று 
அல்லது மேற்பட்ட அடுக்கு 
களாக தரவுத்‌ தொடர்புக்‌ கம்பி 
களின்மீது சேர்க்கப்பட்டன. 
மேம்பட்ட முறைகள்‌ பின்னர்‌ 
கடைப்பிடிக்கப்பட்டன. 


500 : நீர்‌ மூழ்கி விடல்‌ : 
மடிமேல்‌ வைக்கும்‌ கணினி 
போன்ற ஒரு மெதுவாகக்‌ காட்‌ 
டும்‌ திரையில்‌ சுட்டி (Cோ501) 
நகர்வதைத்‌ தற்காலிகமாகக்‌ 
காண முடியாமல்‌ போதல்‌. 


5பம௱ளப : துணைப்பட்டியல்‌ : 
ஒரு பட்டியல்‌ தேர்விற்குள்‌ 
வாய்ப்புகளின்‌ துணைப்‌ 
பட்டியல்‌. துணைப்‌ பட்டிகளில்‌ 
பல நிலைகள்‌ இருக்கலாம்‌. 


subnet 
பறட : கிளைப்‌ பிணையம்‌; 
உட்பிணையம்‌ : ஒரு பெரிய 


பிணையத்தின்‌ அங்கமாக இருக்‌ 
கும்‌ இன்னொரு பிணையம்‌. 


sub-notebook : சிறு கையேட்டுக்‌ 
கணினி : குறைந்த எடையுள்ள 
கையேட்டுக்‌ கணினி. கணினிகள்‌ 
இலேசாக ஆகும்போது, 
கையேட்டுக்‌ கணினிகள்‌ ! முதல்‌ 
2 கிலோக்களும்‌ கையேடு 3 முதல்‌ 


சீ வரை எடை கொண்டிருக்கும்‌. 


subnotebook computer : சிறு 
கையேட்டுக்‌ கணினி : வழக்க 
மான மடிக்‌ கணினியைவிடச்‌ 
சிறிய, குறைந்த 
கையடக்கக்‌ கணினி. 


எடை 


sub problems : உட்‌ சிக்கல்கள்‌. 
subprogramme : துணை நிரல்‌ 
தொடர்‌ : ஒரு குறிப்பிட்ட பணி 
யைச்‌ செய்யும்‌ நிரல்‌ தொடரின்‌ 
ஒரு பகுதி. ஒரு குறிப்பிட்ட 
பணி துணை நிரல்‌ தொடராகக்‌ 
கையாளப்பட்டால்‌ ஒரு இடத்‌ 
திற்குமேல்‌ அது தேவைப்படும்‌ 
போது நிரல்‌ தொடரமைக்கும்‌ 
நேரத்தைக்‌ குறைக்கும்‌. ஒரே 
ஒருமுறை அதற்குக்‌ குறி 
மீடமைத்து நிரல்தொடர்களில்‌ 
பல இடங்களில்‌ அதைப்‌ பயன்‌ 
படுத்த முடியும்‌. துணை நிரல்‌ 
தொடர்களை அமைக்க துணை 
வாலாயங்களும்‌, பணிகளும்‌ 
பயன்படுத்தப்படலாம்‌. 


1395 


subscribe 


subroutine : துணை வாலாயம்‌; 
உப செயல்முறை; துணை 
வழமை : அதற்குள்ளே ஆரம்ப 
இயக்கம்‌. எப்போதும்‌ துவக்கப்‌ 
படாத துணை வாலாயம்‌. பிற 
நிரல்‌ தொடர்கள்‌. குறிப்பாக 


முதன்மை நிரல்‌ தொடர்‌ 
அழைக்கும்போது மட்டும்‌ 
இயக்கப்படும்‌. 

subroutine reentry : துணை 


வாலாயம்‌ திரும்பவரல்‌; துணை 
மறு நுழை : வேறொரு நிரல்‌ 
தொடர்‌ அதனை முழிக்கும்‌ 
முன்பாக ஒரு நிரல்‌ தொடரில்‌, 
அதை ஆரம்பித்தல்‌. கட்டுப்‌ 
பாட்டு நிரல்‌ தொடர்‌ 
முன்னுரிமை குறிக்கடுக்கு 
ஆளாகும்போது இது ஏற்படும்‌. 
subschema : துணை அமைவு : 
ஒரு குறிப்பிட்ட நிரல்‌ 
தொடருக்காக தேவைப்படும்‌ 
தரவு தருக்க முறையில்‌ ஒழுங்கு 
படுத்துதல்‌. 

subscribe : உறுப்பினராகு; சந்தா 
தாரர்‌ ஆகு : 1. செய்திக்‌ குழுக்‌ 
களின்‌ பட்டியலில்‌ ஒரு புதிய 
செய்திக்குழுவைச்‌ சேர்த்தல்‌. 
புதிய செய்திக்குழுவிலிருந்து 
புதிய கட்டுரைகளை பயனாளர்‌ 
கள்‌ பெறுவர்‌. 2. ஒரு அஞ்சல்‌ 
பட்டியலில்‌ அல்லது அது 
போன்ற சேவைகளில்‌ பயனா 
ளர்‌ ஒருவர்‌ உறுப்பினராதல்‌. 


ப பட்ட பப த த த ப பட்டம்‌ 


subscript 


subscript : அடியெண்‌ கீழ்‌ 
எழுத்து; அடிக்குறி : 1. ஒரு 
அணி அல்லது ஒரு வரிசையைக்‌ 
கொண்ட சேமிப்பக உறுப்பு 
களை வரையறை செய்யும்‌ 
மாறிலியின்‌ பெயருடன்‌ 
இணைக்கப்படும்‌ முழு எண்‌ 
மதிப்பு. 2. கணினி அல்லாத 
அச்செழுத்துகளில்‌ அதே குறி 
மீட்டின்‌ மாறுபாடுகளிலிருந்து 
வேற்றுமைப்படுத்த ஒரு 
குறியீட்டின்‌ வலது புறத்திலோ 
அல்லது 8ழோ எழுதப்படும்‌ 
ஒரு எழுத்து அல்லது இலக்கம்‌. 
சான்று: 0, 6, (Superscript) 
மேலொட்டுக்கு எதிர்ச்சொல்‌. 
subscripted variable : எண்‌ 
வரிசையிட்ட மாறிலி : சிறிய 
குறியீட்டைத்‌ தொடர்ந்துவரும்‌ 
வரிசையில்‌ ஏற்படும்‌ எண்‌ 
மதிப்பின்‌ மாற்றத்தைக்‌ குறிப்‌ 
பிடும்‌ குறியீடு. சான்று - 
சதுரங்கம்‌ (2, 4) அல்லது &[7). 
subscript mode : குறைத்தமைக்‌ 
கும்‌ முறை எழுத்தின்‌ 
இடத்தில்‌ கீழ்ப்பகுதியால்‌ 
வழக்கமான உயரத்தைவிடக்‌ 
குறைந்த உயரத்தில்‌ மூன்றில்‌ 
இரண்டு பங்கு அளவு எழுத்து 
களை அச்சிடுகிறது. 

bet : உட்கணம்‌ ; துணைத்‌ 
தெர்குதி : ஒரு தொகுதியின்‌ 
உள்ளே காணப்படும்‌ வேறொரு 
தொகுதி. 


1396 


suggestion 


substitute : பதிலீடு. 
substrate: அடித்தளம்‌ : நுண்‌ 
மின்னணுவியலில்‌, எதன்மீது 
ஒரு மின்சுற்று உருவாக்கப்படு 
நின்றதோ அந்தப்‌ பருப்பொருள்‌. 
subtracter : கழிப்பி. 

கழித்தல்‌. 
substring துணைச்‌ சரம்‌; 
பகுதிச்‌ சரம்‌: ஒரு எழுத்துச்‌ 
சரத்தின்‌ பகுதி. 

subsystem : துணை அமைப்பு : 
முதன்மை அமைப்பின்‌ &ழ்‌ 
இயங்கும்‌ துணை அமைவு. 
5பம்‌ (354 : உட்பணி. 


subtraction : 


subtract : கழி : உறவுமுறை 
தரவு தளத்தின்‌ இரண்டாவது 
கோப்பில்‌ இல்லாத ஒரு 
கோப்பில்‌ இருக்கும்‌ பதிவேடு 
களைக்கொண்டு மூன்றாவது 
கோப்பினை உருவாக்குதல்‌. 
$பbtரee : கிளைமரம்‌ : மரவுரு 
தரவுக்‌ கட்டமைப்பில்‌, ஒரு 
கணுவிலிருந்து கிளைத்துச்‌ 
செல்லும்‌ கணுக்களை வைத்துப்‌ 
பார்த்தால்‌ அது ஒரு கிளை மர 
வுருவாகவே தோற்றமளிக்கும்‌. 
successive difference ‘ of 
expression : எண்ணுருக்‌ கோவை 
களில்‌ தொடர்‌ வேற்றுமை. 
கபரரீர : பின்னொட்டு. 


suggestion : கருத்துரை. 


suite 


ரீ : கூட்டுத்‌ தொகுப்பு : 
நெருங்கிய தொடர்புள்ள நிரல்‌ 
தொடர்களின்‌ தொகுதி அல்லது 
ஒழு: 

$ப1160256 : சூட்கேஸ்‌; (கைப்‌ 
பெட்டி) மெக்கின்டோஷ்‌ 
கணினிகளில்‌, சில எழுத்துருக்‌ 
களையும்‌, சிறு பயன்கூறுகளை 
யும்‌ கொண்ட ஒரு கோப்பு. 
தொடக்கக்கால மேக்‌ இயக்க 
முறைமைப்‌ பதிப்புகளில்‌ 
இத்தகைய கோப்பு, திரையில்‌ 
ஒரு கைப்பெட்டி போன்ற 
சின்னத்துடன்‌ காட்சியளிக்கும்‌. 
$ய௱ : தொகை. 

$யா௱2ா[26 : தொகுத்துக்‌ கூறு : 
செய்திக்‌ குழுக்கள்‌, அஞ்சல்‌ 
பட்டியல்களில்‌ கருத்துக்‌ 
கணிப்பு நடத்தி மின்னஞ்சல்‌ 
மூலமாக கருத்துகளைச்‌ 
சேகரித்து, முடிவுகளைத்‌ 
தொகுத்து வெளியிடல்‌. 
மானா : சுருக்கம்‌; பிழிவு. 


sun (Sun Microsystems) : சன்‌ 
(சன்‌ மைக்ரோசிஸ்டம்ஸ்‌) : கட்‌ 
்‌ டமைப்பு சார்ந்த, அதிகத்‌ இற 
னுள்ள பணி நிலையங்களை 
உற்பத்தி செய்யும்‌ 1982இல்‌ 
நிறுவப்பட்ட நிறுவனம்‌. தனி 
யாக நிற்கும்‌, கட்டமைப்புக்‌ 
குட்பட்ட அமைப்புகள்‌, 
வட்டில்லாத பணி நிலையங்‌ 
கள்‌, ஸ்பார்க்‌, நுண்‌ செயலகக்‌ 


1397 


super computer 


கட்டுமானம்‌ கொண்ட கோப்பு 
வழங்கிகள்‌ போன்றவற்றை 
இந்நிறுவனம்‌ உற்பத்தி செய்‌ 


"கிறது. பிற விற்பனையாளர்‌ 


களின்‌ கணிப்பொறி அமைவு 
களின்‌ கட்டமைப்புகளின்‌ பரி 
மாற்றம்‌ செய்ய அனுமதிக்கும்‌ 
இறந்த முறை மாதிரிகளை அது 
ஆதரிக்கிறது. 

$பறஎ : மீத்திறன்‌; மிகுதிறன்‌. 
$பறeralc : சூப்பரால்க்‌ : கம்ப்‌ 
யூட்டர்‌ அசோசியேட்ஸ்‌ நிறு 
வனத்தின்‌ பீ.சி. விரிதாள்‌ நிரல்‌ 
தொடர்‌. விசிகால்‌சின்‌ காலடித்‌ 
தடங்களை சுற்றி 80-களில்‌ 
அமைக்கப்பட்ட ஆரம்பகால 
விரிதாள்களில்‌ ஒன்று. 
சூப்பரால்க்‌ 5 (1988) முப்பரி 
மாண திறனை அளிப்பதுடன்‌, 
மேம்பட்ட வரைகலை மற்றும்‌ 
2% விரிதாள்களோடு இணைக்கப்‌ 
படுகிறது. 

super computer : மீப்பெருங்‌ 
கணினி; உயர்‌ கணினி : கிடைக்‌ 
இன்ற பெருமுகக்‌ கணினிகளில்‌ 


மிகப்பெரிய, மிகவேகமான, 
மிகஅதிக விலையுள்ளது. 
அசாதாரண கணிப்பு சக்தி 


தேவைப்படும்‌ நிறுவனங்கள்‌ 
மற்றும்‌ வணிக அமைப்புகளில்‌ 
பயன்படுவது. எண்‌ விழுங்கி 
கள்‌ என்றும்‌ சில சமயம்‌ 
அழைக்கப்படுகிறது. ஏனென்‌ 
றால்‌ அவை ஒரு நொடிக்கு 


rr 


superconducting 


இலட்சக்கணக்கான இயக்கங்‌ 
களைச்‌ செய்கின்றன. சில புதிய 
கணினிகள்‌ ஒரு நொடிக்கு 
கோடிக்கணக்கான இயக்கங்‌ 
களைச்‌ செய்கின்றன. 

superconducting computers : 
மீக்கடத்திக்‌ கணினிகள்‌ : அதிகத்‌ 
திறனுள்ள கணினிகள்‌. சுழற்சி 
நேரத்தைக்‌ குறைக்க ஜோசப்சன்‌ 
விளைவையும்‌ மீக்கடத்தும்‌ 
தன்மையையும்‌ இவற்றின்‌ மின்‌ 
சுற்றுகள்‌ பயன்படுத்துகின்றன. 
super conductor : மீக்கடத்தி : 
அதிவேக மின்னணு மின்சுற்று. 


$பறசா 5% : மீத்திறன்‌ வட்டு, 


மிகுதிறன்‌ வட்டு. 
Super Drive : மீஇயக்கி : அதன்‌ 
அதிகபட்ச அடர்த்தி வடி 


வமைப்பில்‌ 1.44 மீமிகு எண்மி 
தகவல்களைச்‌ சேமிக்கும்‌ 
மெக்கின்டோஷ்‌ நெகிழ்‌ வட்டு 
இயக்கி. முந்தை மேக்‌ 400 மற்‌ 
றும்‌ 800 கிலோ எண்மி வட்டு 
களையும்‌ அது பிடித்து எழுதும்‌. 
superfloppy : மீநெகிழ்‌ வட்டு : 
பீ.சி. யின்‌ 3.5 வட்டு. அது 2.88 
மீமிகு எட்டியலை (140) 
வைத்துக்கொள்ளக்‌ கூடியது. 
1.44 மீமிகு எண்மி மற்றும்‌ 720 
திலோ எண்மி வடிவமைப்பு 
களுக்கு ஏற்றதாக உள்ளது. 20 
மீமிகு எண்மி வரிசையில்‌ அதிகத்‌ 
திறனுடைய நெகிழ்வட்டு. 


1398 


super pipelining 


superKey மீ விசை 
போர்லாண்ட்‌ நிறுவனத்தின்‌ 
பீ... விசைப்பலகை பெரு 
செயலகம்‌ பயன்படுத்துபவர்‌ 
களின்‌ விசைப்பலகை. மேக்‌ 
ரோவை உருவாக்கவும்‌, விசைப்‌ 
பலகையை மறு ஒழுங்குபடுத்த 
வும்‌ தரவுகளையும்‌, நிரல்‌ 
தொடர்களையும்‌ இரகசியக்‌ 
குறிப்பேற்றவும்‌ இது பயனா 
ளர்களை அனுமதிக்கிறது. 
super market : பேரங்காடி. 


பற : மீக்குறு: பேரளவு 
சிறு கணினி. சிறிய பெருமுகக்‌ 
கணினிகளின்‌ திறன்‌ 


கொண்டவை. 


supermini computer : மீக்குறு 
கணினி : 32 துண்மி சொற்‌ 
களைப்‌ பயன்படுத்தும்‌ சிறு 
கணினி. அதிக சொல்‌ நீளத்தின்‌ 
மூலம்‌ அதிக விளைவும்‌ அதிக 
துல்லிய கணிப்பு, எளிய நிரல்‌ 
தொடர்‌ முன்னேற்றமும்‌ ஏற்‌ 
படும்‌. . மீக்குறு கணினியின்‌ 
செயலாக்கத்திறன்‌ ஒரு பேரளவு 
பெருமுகக்‌ கணினியின்‌ 
இறனுக்குச்‌ சமமாக இருக்கும்‌. 
super pipelining : மீத்திறன்‌ 
இணைச்‌ செயலாக்ககம்‌ : ஒரே 
நேரத்தில்‌ நுண்செயலி, 
ஒன்றுக்கு மேற்பட்ட செயல்‌ 
பாடுகளை நிறைவேற்ற வழி 
செய்யும்‌ முறை இணைச்‌ செய 


superscalar 


லாக்கம்‌ (ரவா) எனப்படு 
இறது. கொணர்தல்‌, குறிவிலக்‌ 


கல்‌, இயக்குதல்‌, திரும்பி 
எழுதல்‌ போன்ற நுண்‌ செயலிச்‌ 
செயல்பாடுகள்‌ சிறுசிறு 


கூறாகப்‌ பிரிக்கப்பட்டு ஒரே 
நேரத்தில்‌ ஒன்றுக்கு மேற்பட்ட 
பணிகள்‌ பரிசீலனைக்கு எடுத்துக்‌ 
கொள்ளப்படுகின்றன. இதனால்‌ 
நுண்செயலி வாளா இருக்கும்‌ 
நேரம்‌ குறைந்து அதன்‌ செயல்‌ 
திறன்‌ அதிகரிக்கிறது. 
5008502120 : மீப்பெரும்‌ அடுக்‌ 
ககம்‌ : நுண்செயலிக்‌ கட்டுமான 
வகை. நுண்செயலி, ஒரு கடி 
காரச்‌ சுழற்சியில்‌ பல நிரல்‌ 
களை இயக்கெ வகைசெய்யும்‌ 
கட்டுமான முறை. 


Superscript : மேலொட்டு: ஒரு 
தொகுதியின்‌ குறிப்பிட்ட 
பொருளை அடையாளம்‌ 
காணவோ அல்லது எத்தனை 
மடங்கு என்பதைக்‌ குறிப்‌ 
பிடவோ ஒரு குறியீட்டின்‌ 
வலது புறமாகவோ அல்லது 
மேலேயோ எழுதப்படும்‌ 
எழுத்து அல்லது இலக்கம்‌. 

superscript mode : மேலொட்டு 
முறைமை : எழுத்துகளுக்கான 
இடத்தின்‌ மேற்பகுதியில்‌ வழக்‌ 
கமான உயரத்தைவிட மூன்றில்‌ 
இரண்டு பங்கு உயரமுடைய 
எழுத்துகளை ௮ச்சிடுகிறது. 


1399 


supervisor 


super server : மீப்‌ பணியகம்‌ : 
பேரளவு ரேம்‌ மற்றும்‌ வட்டு 
திறன்‌ பல்‌ செயலகம்‌ மற்றும்‌ 
அதிவேக பல்‌ செயலாக்கம்‌ (நுண்‌ 
வழித்தடம்‌, அய்சா போன்றவை) 
ஆகியவற்றைக்‌ கொண்ட 
கட்டமைவுப்‌ பணியகம்‌. 

தபற (wt : சூப்பர்‌ ட்விஸ்ட்‌ : 
முந்தைய டி.என்‌. தொழில்‌ 
நுட்பத்தில்‌ படிகங்களை 180 
டிகிரி அல்லது அதற்கும்‌ மேலே 
இருப்பி மேம்படுத்தும்‌ எல்‌.சி.டி. 
தொழில்நுட்பம்‌. அகன்ற பார்க்‌ 
கும்‌ கோணமும்‌ மேம்பட்ட 
கருமையும்‌ அளிக்கிறது. அதன்‌ 
மஞ்சள்‌ மற்றும்‌ பச்சை நீல 
நிறத்தினால்‌ அதை அடை 
யாளம்‌ காணமுடிகிறது. 
56056 : தலைமைப்‌ பயனா 
ளர்‌ : யூனிக்ஸில்‌ வரம்பற்ற 
அணுகல்‌ சலுகைகள்‌ உடைய 
பயனாளர்‌. பெரும்பாலும்‌ அவர்‌ 
முறைமை நிர்வாகியாக 
இருப்பார்‌. 

பற VAR : மீப்பெரும்‌ வார்‌; மீப்‌ 
பெரும்‌ மதிப்பேற்று மறு 
விற்பனையாளர்‌ : மிகப்பெரிய 
அளவிலான விற்பனையை 
மேற்கொள்ளும்‌ மதிப்பேற்று 
மறு விற்பனையாளர்‌ (V௮lபe- 
Added Retailer) என்பதன்‌ சுருக்கம்‌. 


supervisor : மேற்பார்வையாளர்‌ : 
இயக்க அமைப்புப்‌ போன்றது. 


க வம்ப கப்பட்ட வயி பட்டத 


supervisor call 


supervisor call : மேற்பார்வை 
யாளர்‌ அழைப்பு : பயன்பாட்டு 
நிரல்‌ தொடரின்‌ ஒரு நிரல்‌. அது 
கணினியைக்‌ குறுக்கீடு செய்து 
அதன்‌ மேற்பார்வை நிலையை 


மாற்றுகிறது. இயக்க அமைப்பு 


பின்னர்‌ அந்த அழைப்பை 
ஆய்ந்து அதனைக்‌ கையாளு 
மரீறு சரியான வாலாயத்துக்கு 


நிரலிடுகிறது. 


supervisor control programme : 
மேற்பார்வையாளர்‌ கட்டுப்‌ 
பாட்டு நிரல்‌ தொடர்‌ : நினை 
வகத்தில்‌ எப்போதும்‌ இருக்‌ 
கின்ற இயக்க அமைப்பின்‌ ஒரு 
பகுதி ௧௬ (Kea!) போன்றது. 


supervisor state : மேற்பார்வை 
யாளர்‌ நிலை செயலாக்க 
அமைப்பில்‌ நிரல்களை இயக்கு 
கின்ற கணினியின்‌ செயலாக்க 
முறை. இந்த முறையில்‌ உள்‌ 
ளீடு / வெளியீடு நிரல்‌ போன்ற 
பயன்பாட்டு நிரல்‌ தொடரில்‌ 
இல்லாத சிறப்பு நிரல்களை 
கணினி இயக்க முடியும்‌. இச்‌ 
சொற்கள்‌ பெரிய கணினி 
எல்லா கணினிகளும்‌ இந்த 
இரண்டு நிலைகளையும்‌ வேறு 
படுத்திப்‌ பார்க்கக்கூடியவை. 
supervisory programme :. மேற்‌ 
பார்வை நிரல்‌. 
supervisory system : மேற்‌ 
பார்வை அமைப்பு. 


1400 


suppression 


supply company : வழங்கும்‌ நிறு 
வனம்‌ : கணினி உற்பத்தியாளர்‌ 
களால்‌ உற்பத்தி செய்யப்படாத 
அல்லது விநியோடிக்கப்படாத 
பொருள்களை வழங்கும்‌ நிறு 
வனம்‌. அச்சுக்‌ காதம்‌, அச்சுப்‌ 
பொறி, நாடாக்கள்‌, வட்டுகள்‌ 
போன்றவை. 
supply spool : 
கண்டு. 

5பறறலா்‌ : ஆதரவு : வாடிக்கை 
யாளருக்கு விற்பனையாளர்‌ 
அளிக்கும்‌ உதவியும்‌ வாய்‌ 
மொழி ஆலோசனையும்‌. 
support chip : ஆதரவு சிப்பு : 
மையச்‌ செயலகத்தை கணினி 
யின்‌ பிற பகுதிகளுடனோ 
அல்லது வெளிப்புறச்‌ சாதனங்‌ 
களுடனோ இணைக்கும்‌ பெரிய 
ஒருங்கிணைந்த சிப்பு. 

support library : ஆதரவு நூலகம்‌ 
: ஏற்கெனவே உருவாக்கப்பட்டு 
சோதிக்கப்பட்டு ஆவணப்‌ 
படுத்தப்பட்ட முழுநிரல்‌ 
தொடர்களையும்‌ துணை வாலா 
யங்களையும்கொண்ட நூலகம்‌. 
suppress : ஒடுத்கு : கணினி. 
வெளியீட்டிலிருந்து முன்‌ 
செல்லும்‌ சுழி (பூஜ்யம்‌)கள்‌ 
அல்லது பிற தேவையற்ற 
எழுத்துகளை நீக்குதல்‌. 
suppression : ஒடுக்குதல்‌ : ஒரு 
சமிக்கையின்‌ தேவையற்ற 
பகுதிகளை நீக்குதல்‌, 


வழங்கீட்டுக்‌ 


surf 


$பாரீ : உலாவு; மேய்‌; பார்வை 
யிடு : இணையத்தில்‌ உலாவுதல்‌. 
செய்திக்குழுக்கள்‌, கோஃபர்‌ 
வெளிகள்‌, குறிப்பாக வைய 
விரிவலையில்‌ தகவல்‌ குவியல்‌ 
களுக்கு மத்தியில்‌ உலாவருதல்‌. 
தொலைக்காட்சியைப்‌ பார்க்கும்‌ 
போது பல்வேறு அலைவரிசை 
களையும்‌ மாற்றி மாற்றிப்‌ 
பார்ப்பதுபோல இணையத்‌ 
திலும்‌ வேறுவேறு தலைப்பு 
களில்‌ தகவலைத்‌ தேடி 
இணையத்‌ தளங்களிடையே 
ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்‌ 
குத்‌ தாவி மேலோட்டமாகப்‌ 
பார்வையிடல்‌. 


$பாரீச௦6 : மேற்பரப்பு: CADஇல்‌ 
ஒரு பொருளின்‌ வெளிப்புற 
வடிவியல்‌ மேற்பரப்புகள்‌ எண்‌ 
கட்டுப்பாடு மாதிரிகளுக்குத்‌ 
தான்‌ அதிகம்‌ தேவைப்படும்‌. 
கம்பிச்சட்டங்கள்‌ மற்றும்‌ திடப்‌ 
பொருள்களுக்கு அது தேவைப்‌ 
படுவதில்லை. டிபேசை ௨ரு 
வாக்கிய வாய்ன்‌ ராட்ளிஃப்‌ 
பயன்படுத்திய சொல்‌. 'டேட்டா 
பேஸ்‌” எந்திரத்துடன்‌ இடைப்‌ 
படுமாற்றம்‌ செய்யும்‌ மொழியே 
டிபேஸ்‌. 

surface modeling : மேற்பரப்பு 
மாதிரியமைத்தல்‌ : கேட்‌ (080) 
முறையில்‌, திடவடிவில்‌ தோன்‌ 
றும்‌ பொருள்களைக்‌ குறிப்‌ 
பிடும்‌ ஒரு கணிதத்‌ தொழில்‌ 


1401 


surface mount 


நுட்பம்‌. கம்பிச்‌ சட்ட மாதிரி 
யமைப்பைவிட, மேற்பரப்பு 
மாதிரியமைத்தல்‌ பொருள்‌ 
களைக்‌ குறிப்பிட்ட ஒரு 
முழுமையான முறையாகும்‌. 
ஆனால்‌, : திட மாதிரியமைத்‌ 
தலைப்‌ போன்ற மேன்மை 
யானதல்ல. திரையில்‌ ஒன்றாகத்‌ 
தோன்றினாலும்‌ இவை வெவ்‌ 
வேறானவை. திடமாதிரிகளைப்‌ 
போல மேற்பரப்பு மாதிரி 
களைத்‌ துண்டுகளாக்க முடியாது. 
மேலும்‌ மேற்பரப்பு மாதிரியில்‌ 
பொருளானது வடிவியல்‌ 
(ஜியாமட்ரி) முறையில்‌ தவறாக 
இருக்கலாம்‌. ஆனால்‌ இடமாதிரி 
யில்‌ சரியாக இருக்க வேண்டும்‌. 


surface mount : மேற்பரப்பு 
ஏற்றுதல்‌ : மின்சுற்று அட்டை 
தொகுத்தளிக்கும்‌ தொழில்‌ 
நுட்பம்‌. இதில்‌ சிப்புகள்‌ 
மற்றும்‌ பிற பாகங்களில்‌ உள்ள 
பின்களை பற்றவைக்கலாம்‌. 
ஆனால்‌ அவற்றின்மூலம்‌ செய்ய 
முடியாது. அட்டைகள்‌ சிறிய 
தானாலும்‌ வேகமாகக்‌ கட்டப்‌ 
படும்‌. தாய்‌ அட்டைகளின்‌ உற்‌ 
பத்தி மற்றும்‌ அசெம்பிளியில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ ஒரு வடி 
வமைப்பு தொழில்நுட்பம்‌. 
இணைப்பு ஊசிகளைக்‌ 
குறைவாகப்‌ பயன்படுத்தும்‌ 
மேலமைப்பு வாய்ப்புகள்‌ மேம்‌ 
பட்டவையாக உள்ளன. 


உவை வ பட ப்ப ப ப ப பட்ட்ட்ட்ட்ப்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்பபயயம்‌ 


surface mount 


surface mount technology : 
மேற்பரப்பில்‌ ஏற்றும்‌ தொழில்‌ 
நுட்பம்‌ பட்டைகளைத்‌ 
தொகுத்து உற்பத்தி செய்யப்‌ 
பயன்படுத்தும்‌ ஒரு வடி 
வமைப்பு தொழில்நுட்பம்‌. 
இணைப்பு ஊசிகளைக்‌ குறை 
வாகப்‌ பயன்படுத்துவதன்‌ 
மூலம்‌ இது மேம்பட்ட வெளிக்‌ 
கோடமைப்பு வாய்ப்புகளை 
அளிக்றெது. 

surface of resolution : சுழற்சி 
மேற்பரப்பு : ஒரு குறிப்பிட்ட 
கோணத்தில்‌ ஒரு நிலையான 
அச்சைச்சுற்றி சுழலும்‌ ஒரு 
வளைகோட்டின்‌ விளைவாக 
உருவாகும்‌ உருவம்‌. 
surface of revolution : சுழற்சிப்‌ 
பரப்பு. 

$பாற6 : எழுச்சி; வேகம்‌ : மின்‌ 
சக்தி இடீரென்று அதிகரித்தல்‌. 
surge protector : வேகப்‌ பாது 
காப்புப்‌ பொறி; எழுச்சிக்‌ காப்பு : 
திடிரென்று மின்சக்தி அதிகரித்து 
அதன்‌ மூலம்‌ மின்‌ கருவிகள்‌ 
பாழாவதைத்‌ தடுக்க, அதை 
வடி கட்டி அனுப்பும்‌ சாதனம்‌. 
110 வோல்ட்‌ மின்சக்தி 
வெளியீடு உள்ள ஒரு பிளக்கில்‌ 
வேகப்‌ பாதுகாப்புப்‌ பொறி 
பொருத்தப்பட்டு அதன்மூலம்‌ 
கணினி அல்லது பிற சாதனங்‌ 


களில்‌ இணைக்கப்படும்‌. 


1402 


suspend command 
surge protection : எழுச்சிப்‌ 
பாதுகாப்பு. 
5பாஏூs : எழுச்சிகள்‌. 
surge suppressor : எழுச்சி 


ஒடுக்கி : பல கணினி மின்சக்தி 
மூலங்களில்‌ பொருத்தப்பட்ட 
மின்னணுச்‌ சாதனம்‌. மின்சக்தி 
ஏற்ற, இறக்கம்‌ ஆகி கணினி 
யின்‌ நுண்ணிய மின்னணு மின்‌ 
சுற்றுக்களை சேதப்படுத்தா 
வண்ணம்‌ தடுப்பது. லிஃப்ட்‌ 
மோட்டார்கள்‌, பற்றவைக்கும்‌ 
சாதனங்கள்‌ கம்ப்ரசர்கள்‌ போன்ற 
பெரிய மின்சக்தி நுகரும்‌ கருவி 
ஸ்பைக்குகளையும்‌, சர்ஜ்களை 
யும்‌ உருவாக்கித்‌ தரும்‌. 
$பா91ஈர : வேகமாகப்பாய்தல்‌; 
எழுதல்‌ : ஒரு மின்சுற்றின்‌ மின்‌ 
னோட்டம்‌ அல்லது மின்சக்தி 
திடீரென்று தற்காலிகமாக 
மாறுதல்‌ அடைவது. 

$பாா௦பா0 : சுற்றுவெளி. 


surround sound : பல்திசை 


யொலி; சுற்றுவெளி ஒலி. 


ப$ : தற்காலிக நிறுத்தம்‌; 
இடை நிறுத்தம்‌ : ஒரு இயக்‌ 
கத்தை மீண்டும்‌ துவக்கும்‌ 
வகையில்‌ நிறுத்தல்‌. 

suspend command : இடை 
நிறுத்தக்‌ கட்டளை விண்‌ 
டோஸ்‌ 95/98 இயக்கமுறைமை 
களில்‌ மின்சாரத்தைச்‌ சிக்கன 


sustained transfer 


மாகச்‌. செலவழிக்க வகை 
்‌ செய்யும்‌ ஒரு வசதி. கையடக்கக்‌ 
கணினிகளில்‌ இருந்த இவ்வசதி 
பிறவகைக்‌ கணினிகளிலும்‌ 
இன்றுள்ளன. தொடங்கு (821) 
பட்டித்‌ தேர்வில்‌ இடைநிறுத்து 
(பற) என்னும்‌ கட்டளை 
யைத்‌ தேர்வு செய்தால்‌, கணினி 
யின்‌ இயக்கம்‌ தற்காலிகமாக 
நிறுத்தப்படும்‌. ஆனால்‌ கணினிக்‌ 
கான மின்சாரம்‌ துண்டிக்கப்‌ 
படாது. விசைப்பலகையில்‌ ஒரு 


விசையை அழுத்தியதும்‌ 
கணினி மீண்டும்‌ இயங்கத்‌ 
தொடங்கிவிடும்‌. 


sustained transfer rate : தாக்குப்‌ 
பிடிக்கும்‌ பரிமாற்ற வீதம்‌; 
தளராப்‌ பரிமாற்ற வீதம்‌ : வட்டு 
அல்லது நாடா போன்ற ஒரு 
சேமிப்புச்‌ சாதனத்துக்கு தக 
வலைப்‌ பரிமாறும்‌ வேகத்தைக்‌ 
குறிக்கும்‌ அளவீடு. வழக்கமான 
நேரத்தைவிட நீட்டித்த நேரத்‌ 
துக்கு, சாதனத்தின்‌ தரவு பரி 
மாறும்‌ வேகத்தைக்‌ குறிக்கிறது. 
அ : எஸ்வி : ஓர்‌ இணைய தள 
முகவரி எல்சால்வாடர்‌ 
நாட்டைச்‌ சேர்ந்தது என்பதைக்‌ 
குறிக்கும்‌ பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ 
களப்பெயர்‌. 

SVC : எஸ்விசி : இணைப்புறு 
மெய்நிகர்‌ மின்சுற்று என்று 
பொருள்படும்‌ Switched Virtual 
Ct என்ற தொடரின்‌ தலைப்‌ 


1403 


S-video connector 


பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. ஒரு 


பொதி இணைப்பகப்‌ 
பிணையத்தில்‌ (Packer Switched 
Network) இரண்டு கணுக்‌ 


களிடையே ஏற்படும்‌ தருக்க 
நிலை இணைப்பு. இரண்டுக்கு 
மிடையே தரவுப்‌ பரிமாற்றம்‌ 
நடைபெற வேண்டியிருந்தால்‌ 
மட்டுமே இத்தகைய இணைப்பு 
ஏற்படும்‌. 

SVGA : எஸ்விஜிஏ : மீத்திறன்‌ 
ஒளிக்காட்சி வரைகலைக்‌ 
கோவை என்று பொருள்படும்‌ 
Super Video Graphics Array என்ற 
தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 
குறும்பெயர்‌. ஐபிஎம்‌ ஒத்‌ 
இயல்புக்‌ கணினிகளில்‌ உயர்‌ 
தெளிவு வண்ணக்‌ காட்சி தரு 
வதற்காக 1989ஆம்‌ ஆண்டு 
ஒளிக்காட்சி மின்னணுத்‌ தரக்‌ 
கட்டுப்பாட்டு சங்கம்‌ (Video 
Electronics Standards Association- 
VESA) உருவாக்கிய ஒளிக்‌ 
காட்சித்‌ தரவரையறை. எஸ்வி 
ஜிஏ ஒரு தர வரையறை என்ற 
போதிலும்‌ சிலவேளைகளில்‌ 
ஒளிக்காட்சி பயாஸுடன்‌ 
ஒத்தியல்புச்‌ சிக்கல்கள்‌ ஏற்பட 
வாய்ப்புண்டு. 

S-video connector : எஸ்‌-ஒளிக்‌ 


காட்சி இணைப்பி : ஒளிக்காட்சிச்‌ 


சாதனங்களின்‌  நிறச்செறிவு 
(Chrominance), ஒளிச்செறிவு 
(Luminance) ஆகியவற்றைத்‌ 


பட்ட பல்‌. பப்ப ப்பட்ட ட்டபப்ட்ட்டட்ட்ட் ப பப்பயியபய ட ப 


swap 


தனித்தனியே கையாளும்‌ ஒரு 
வன்பொருள்‌ இடைமுகம்‌. 
ஆர்சிஏ -வகை அல்லது பிற 
கலவை இணைப்பிகளைப்‌ பயன்‌ 
படுத்திப்‌ பெறுகின்ற படிமத்தை 
விடக்‌ கூர்மையான படிமத்தை 
இவ்வகை இணைப்பிகள்‌ 
துவல்லவை. 


582 : இடமாற்று, மாறுமிகள்‌ : 
1. இரண்டு பொருட்களை இடம்‌ 
மாற்றிக்கொள்ளல்‌. இரண்டு 
மாறிலிகளிலுள்ள மதிப்புகளை 
இடம்‌ மாற்றிக்‌ கொள்ளல்‌. ஒரே 
நெகிழ்வட்டு இயக்கத்தில்‌ 
இரன்டு வட்டுகளை மாறி 
மாறிப்‌'பயன்படுத்தல்‌. 2. நிரலின்‌ 
ஒரு பகுதியையோ, தரவு 
களையோ நினைவகத்திலிருந்து 
வட்டுக்கு, வட்டிலிருந்து 
நினைவகத்துக்கு இடம்‌ மாற்றிக்‌ 
கொள்ளல்‌. & 
5 116 : இடமாற்றுக்‌ கோப்பு : 
386இன்‌ மேம்பட்டமுறையில்‌ 
சாளரத்துக்காகவே தனியாக 
ஒதுக்கப்பட்ட நிலைவட்டில்‌ 
உள்ள ஒரு பகுதி. நினைவகத்‌ 
திலிருந்து தற்காலிகமாக தரவுவை 
இடமாற்றிக்‌ கோப்புக்கு சாளரங்‌ 
களை மாற்றித்‌ தரும்‌. இதனால்‌ 
பிற தரவுகளுக்கு இடம்‌ தாராள 
மாகக்‌ கிடைக்கும்‌. இட 
மாற்றிக்‌ கோப்புகள்‌ தற்காலிக 
மாகவோ நிரந்தரமாகவோ 
அமைக்கப்படும்‌. 


1404 


switch 


$Waறறறத : இடமாற்று : 1. மெய்‌ 
நிகர்‌ சேமிப்பகத்தில்‌ துணை 
சேமிப்பகத்திலிருந்து உள்‌ 
சேமிப்பகத்திற்குக்‌ கொண்டு 
வந்து இருக்கின்ற பக்கத்தை 
மாற்றுதல்‌. 2. நேரப்பங்கீட்டு 
அமைப்பில்‌ நிரல்‌ தொடரை 
உள்சேமிப்பகத்திற்குக்‌ கொண்டு 
வருதல்‌ அல்லது சேமிப்பகத்‌ 
தில்‌ சேமித்தல்‌. 3. உள்சேமிப்‌ 
பகத்தில்‌ இருப்பதை துணை 
சேமிப்பகத்துக்கு மாற்றும்‌ 
அதே வேளையில்‌ உள்‌ நினை 
வகத்தில்‌ இருப்பதை துணை 
சேமிப்பகத்துக்கு மாற்றுதல்‌. 
ளா : பிழைத்‌ தொகுதி : பல 
நிரல்‌ தொடர்‌ பிழைகள்‌. 


ரா : நீந்து : ஒளிக்‌ (வீடியோ) 
காட்சித்திரையில்‌ உள்ள ௨௫௬ 
வங்கள்‌ வன்பொருள்‌ அல்லது 
வேறு கோளாறுகளினால்‌ தானா 
கவே நகர்தல்‌. காட்சித்‌ திரை 
யில்‌ விரும்பத்தகாத முறையில்‌ 
படம்‌ நகர்தல்‌. 

ரபி : நிலைமாற்று : நிரல்‌ 
தொடரமைத்தலில்‌ ஒரு குறிப்‌ 
பிட்ட இடத்தில்‌ சொல்லப்‌ 
பட்ட விதிமுறைகளுக்கேற்ப 
ஒன்று அல்லது பல நிரல்‌ 
தொடர்‌ வாக்கியங்களாக 
மாறுதல்‌. 2. ஒரு கருவி அல்லது 
சாதனத்தை இயக்கு/நிறுத்து 
போன்று வேறுநிலைக்கு மின்‌ 


switch board 


சாரம்‌ மூலமாகவோ இயக்க 
முறையாலோ மாற்றுதல்‌. 


switch board manager : நிலை 
மாற்றிப்‌ பலகை மேலாளர்‌. 


switch, console : பணியக நிலை 
மாற்றி. 

switched connection : இணைப்‌ 
பித்‌ தொடர்பு. 

switched Ethernet : இணைப்‌ 
புறு ஈதர்நெட்‌ : ஒரு ஈதர்நெட்‌ 
குவியத்துக்குப்‌ (0ம்‌) பதிலாக 
ஓர்‌ அதிவேக இணைப்பகத்‌ 
தைப்‌ (ர்‌) பயன்படுத்தும்‌ ஓர்‌ 
ஈதர்நெட்‌ பிணையம்‌. 

switched lines : நிலைமாற்றுக்‌ 
கம்பிகள்‌ : பல்வேறு இடங்களுக்கு 
தொலைபேசி பொத்தான்‌ மையங்‌ 
கள்மூலம்‌ . இணைக்கப்படும்‌ 
தகவல்‌ தொடர்புக்‌ கம்பிகள்‌. 
switched network : நிலை 
மாற்றுப்‌ பிணையம்‌ பன்‌ 
னாட்டு அழைப்பு தொலை 


பேசி அமைப்பு. செலுத்து 
(transmission) நேரத்தில்‌ ஒரு 
முனையில்‌ இருந்து 


வேறொன்றுக்கு ஏற்படுத்தப்‌ 
படும்‌ தற்காலிக இணைப்‌ 
பினைக்‌ கொண்ட கட்டமைப்பு. 


switcher : சுவிட்சர்‌ (நிலை 
மாற்றி) மெக்கின்டோஷ்‌ 
கணினிகளில்‌ உள்ள ஒரு தனிச்‌ 
சிறப்பான பயன்கூறு. ஒரே 


1405 


switching 


நேரத்தில்‌ ஒன்றுக்கு மேற்பட்ட 
நிரல்களை நினைவகத்தில்‌ 
தங்கியிருக்கச்‌ செய்யும்‌. பின்னா 
ளில்‌. சுவிட்சருக்குப்‌ பதிலாக 


மல்ட்டிஃபைண்டர்‌ (பல்‌ 
முனைத்‌ தேடி) என்னும்‌ வசதி 
புகுத்தப்பட்டது. 


switches ; நிலைமாற்று விசைகள்‌. . 
switching : இணைப்பித்தல்‌ ; 
இணைப்புறுத்தல்‌ : இரு முனை 
களுக்கிடையே தொடுப்பு ஏற்‌ 
படுத்தவோ, தகவலைத்‌ திசை 
வித்து அனுப்பவோ நிரந்தர 
இணைப்புகளுக்குப்‌ பதிலாக 
தற்காலிகமாக இணைப்பிக்கும்‌ 
ஒரு தகவல்‌ தொடர்பு வழி 
முறை. எடுத்துக்காட்டாக, 
தொலைபேசி வழியான 
பிணைய இணைப்பில்‌ அழைத்‌ 
தவர்க்கும்‌ அழைக்கப்பட்டவர்க்‌ 
கும்‌ இடையேயான தொடர்பு 
ஓர்‌ இணைப்பக மையம்‌ வழியே 
தான்‌ நடைபெறுகிறது. கணினிப்‌ 
பிணையங்களில்‌ இரண்டு 
முனைகள்‌ தகவல்‌ பரிமாறிக்‌ 
கொள்ள செய்தி இணைப்புறுத்‌ 
தல்‌ பொதி இணைப்புறுத்தல்‌ 
என இரண்டு வகைகள்‌ உள்ளன. 
இரண்டு முறையிலுமே இடை 
நிலை நிலையங்கள்‌ மூலம்‌ 
செய்திகள்‌ திசைவிக்கப்படுகின்‌ 
றன. இதனால்‌ அனுப்பி/வாங்கி 
இரண்டுக்கும்‌ இடையே தகவல்‌ 
தொடர்பு ஏற்பட்டு விடுகிறது. 


rr வையை கை 


switching algebra 


switching algebra : நிலைமாற்று 
குறிக்‌ கணக்கியல்‌ நிலை 
மாற்று கொள்கைக்கு செயல்‌ 
படுத்தப்படும்போது பூலியன்‌ 
குறிக்கணக்கியலுக்குத்‌ தரப்‌ 
படும்‌ பெயர்‌. 


switching circuit : நிலைமாற்று 
மின்சுற்று இலக்கமுறை 
மற்றும்‌ நிலைமாற்று அமைப்பு 
களுடன்‌ மின்சுற்று. இலக்கக்‌ 
கணினிகள்‌ தொலைபேசி 
அமைப்புகள்‌ மற்றும்‌ தானி 
யங்கி கணக்கெடுப்பு அமைப்பு 
கள்‌ இதற்குச்‌ சான்றுகள்‌. 

switching hub : இணைப்பகக்‌ 
குவியம்‌ : வெவ்வேறு தகவல்‌ 
தொடர்பு இணைப்புகளை ஒரு 
பிணையத்தில்‌ இணைத்து, 
பிணையத்திலுள்ள கணினி 
களுக்கிடையே செய்திகளையும்‌, 
தகவல்‌ பொதிகளையும்‌ திசை 
வித்து அனுப்பும்‌ பணியைச்‌ 
செய்யும்‌ ஒரு மையச்‌ சாதனம்‌. 


switching matrix : நிலைமாற்று 
அணி : குறுக்குக்‌ கம்பி, மீறும்‌ 
அழுத்து கட்டை நிலைமாற்று 
ஆகிய இரண்டும்‌ விசைப்படு 
அணியின்‌ இயக்கத்தையே சார்ந்‌ 
துள்ளன. இணைக்கவேண்டி௰ 
மின்சுற்றுகளை செங்குத்து 
மற்றும்‌ கிடைமட்டக்‌ கோடு 
களின்‌ சரியான கோணங்களில்‌ 
வரிசைப்படுத்துவதற்கான கோட்‌ 


1406 


switch-to computer 


பாடு என்று இதைக்‌ கூறலாம்‌. . 
இந்தக்‌ கோடுகள்‌ விசையின்‌ 
உள்ளீடு அல்லது வெளியீடாகும்‌. 


switching speed : இணைப்புறு. 
வேகம்‌ : ஏடீஎம்‌ (ATM-Asynchro- 
nous Transfer Mode) அடிப்படை 
யிலான பொதி இணைப்புறு 
தொலைத்‌ தகவல்‌ தொடர்புத்‌ 
தொழில்நுட்பத்தில்‌ தரவுப்‌ 
பொதிகள்‌, பிணையத்தின்‌ வழி 
யாக அனுப்பப்படும்‌ வேகத்தைக்‌ 
குறிக்றெது. இணைப்புறு 
வேகம்‌ வினாடிக்கு இத்துணை 
கிலோபிட்ஸ்‌ அல்லது மெகா 
பிட்ஸ்‌ என்ற அலகுகளில்‌ 
அளக்கப்படுகிறது. 

switching theory : நிலைமாற்றுக்‌ 
கொள்கை : இரண்டு அல்லது 
மேற்பட்ட தனிப்பட்ட நிலை 
கள்‌ உள்ள மின்சுற்றுகளுக்குப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ கொள்கை. 
Switch Mode Power Supply 
(5MPS} : நிலைமாற்று முறைமை 
மின்வழங்கி. 

switch more power supply : 


நிலைமாற்று மின்வழங்கி. 
switch, toggle : இருநிலை மாற்றி. 


switch-to computer : கணினிக்கு 
நிலைமாற்று : குரல்‌ தொலை 
பேசியுடன்‌ தள அணுகு 
முறையை ஒருங்கிணைப்பது. 
எடுத்துக்காட்டாக, வாடிக்கை 


Sy 1407 


யாளர்‌ சேவை பயன்பாடுகளில்‌ 
தானியங்கி எண்காட்டி போன்ற 
தொலைபேசி சேவைகளைப்‌ 
பயன்படுத்தினால்‌ உள்ளே 
வரும்‌ அழைப்பு திரும்பப்‌ 
பெற்று வாடிக்கையாளர்‌ கோப்‌ 
பின்மூலம்‌ அடுத்துள்ள மனிதப்‌ 
பிரதிநிதியிடம்‌ செல்லும்‌. 


அ : .எஸ்‌ஒய்‌ : ஒர்‌ இணைய தள 
முகவரி சிரியா நாட்டைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்புவிப்‌ பிரிவுக்‌ களப்‌ 
பெயர்‌. 


SYLK 1/6 : சில்க்‌ கோப்பு : குறி 
யீட்டுத்‌ தொடுப்புக்‌ கோப்பு 
என்று பொருள்படும்‌ Symbolic 
பா File என்ற தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. பெரும்‌ 
பாலும்‌ விரிதாள்‌ தரவுகளைப்‌ 
பரிமாறிக்‌ கொள்வதற்குப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ மைக்ரோசாஃப்ட்‌ 
நிறுவனத்தின்‌ வடிவாக்க அடிப்‌ 
படையில்‌ உருவாக்கப்பட்ட 
கோப்பு. விரிதாள்களிலுள்ள 
வடிவமைப்புத்‌ (Formating) 
தகவல்கள்‌ மற்றும்‌ சில மதிப்பு 
களுக்கிடையேயான உறவுமுறை 
கள்‌ பாதுகாக்கப்படுகின்றன. 


syllable structure : அசை பிரிப்பி. 


$௦! : குறியீடு; குழூஉக்குறி : 
1. எழுத்து, எண்‌ அல்லது அடை 
யாளம்‌. ஒரு எண்‌ இயக்கம்‌ 
அல்லது உறவைக்‌ குறிப்பிடு 


symbolic device 


வது. 2. கணினியின்‌ எழுத்துத்‌ 
தொகுதியில்‌ ஏதாவது ஒன்று. 
குறியீட்டு எழுத 


symbol font : 


“துரு : சிறப்புவகை எழுத்துரு. 


வழக்கமான எழுத்துகள்‌, 
நிறுத்தற்குறிகள்‌, எண்களுக்குப்‌ 
பதிலாக சிறப்பு அடையாளங்‌ 
களைக்‌ கொண்டிருக்கும்‌. கணித 
அறிவியல்‌, மொழியியல்‌ குறி 
யீடுகள்‌, பிறமொழி எழுத்துகள்‌ 
இருப்பதுண்டு. 

symbolic address : குறியீட்டு 
முகவரி; குழஉக்குறி முகவரி : 
குறியீடுகளின்‌ மூலம்‌ கூறப்‌ 
படும்‌ முகவரி. கணினியால்‌ 
மொழிபெயர்க்கப்படுவதற்கு 
முன்பாக தொகுப்பியினால்‌ 
முழு முகவரியாக மாற்றப்படு 
வது. நிரல்‌ தொடர்‌ அமைப்ப 
வருக்கு எளியது. 

symbolic coding : அடையாளக்‌ 
குறியீடமைத்தல்‌ : எந்திரமொழி 
யல்லாத குறியீட்டில்‌ எழுதப்‌ 
பட்ட நிரல்களை குறியீட்டில்‌ 
அமைத்தல்‌. இயக்கக்‌ குறியீடு 
கள்‌ இயக்கிகளுக்காக குறியீட்டு 
எண்முறையே இதில்‌ பயன்‌ 


படுத்தப்படுகிறது. 
symbolic device : குறியீட்டுச்‌ 
சாதனம்‌ : உள்ளீட்டு வெளி 


யீட்டுக்‌ கோப்பை குறிப்பிடப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ பெயர்‌. 
சான்று 518056 என்பது ஒரு 


பப ப பப பப ன யமம்‌ 


symbolic editor 


காந்த வட்டு அலகைக்‌ குறிப்‌ 
பிடுகிறது. 

symbolic editor : குறியீட்டுத்‌ 
தொகுப்பி : மூலமொழியில்‌ 
மாற்றங்களைச்‌ செய்ய, தயாரிப்பு 
களுக்குக்‌ கணினியை உப 
யோகிப்பவர்களுக்கு உதவும்‌ 
அமைப்பு நிரல்‌ தொடர்‌. ஒரு 
செய்தி வரிகளைச்‌ சேர்த்தோ 
மாற்றியோ அல்லது நீக்கியோ 
இதைச்‌ செய்யலாம்‌. 

symbolic I/O Assignment : குறி 
யீட்டு உள்ளீட்டு! வெளியீட்டு 
மதிப்பிருத்தல்‌ : ஒரு அட்டை 
படிப்பியைக்‌ குறிப்பிட உள்ளீடு! 


வெளியீட்டைக்‌ குறிப்பிடும்‌ 
பெயர்‌. 
symbolic language : குறியீட்டு 


மொழி : கணினி அமைப்பின்‌ 
உள்ளீட்டு மொழியாக இல்லாத 
எழுத்துகள்‌, எண்களால்‌ ௨௬ 
வாக்கப்பட்ட போலி மொழி. 
புனைவு மொழி (Fabricated 
(2100206) என்றும்‌ அழைக்கப்‌ 
படும்‌. \ 

sy।bolic link : குறியீட்டுத்‌ 
தொடுப்பு : வட்டில்‌ ஒரு கோப்‌ 
பகத்திலுள்ள கோப்புப்‌ பட்டிய 
லில்‌, கோப்பகத்திலுள்ள ஒரு 
கோப்பினைச்‌ சுட்டும்‌ தொடுப்‌ 
பினைப்‌ பதிவுசெய்து வைத்தல்‌... 
symbolic logic : குறியீட்டுத்‌ 
தருக்க முறை. 


1408 


symbol table 
symbolic name : குறியீட்டுப்‌ 
பெயர்‌. 


symbolic programming : குறி 
யீட்டு நிரல்‌ தொடரமைத்தல்‌ : 
கணினி நிரல்‌ தொடர்களை உரு 


“வாக்க குறியீட்டு மொழியைப்‌ 


பயன்படுத்தல்‌. 

symbolic (4016 : குறியீட்டுப்‌ 
பட்டியல்‌; குறியீட்டு அட்‌ 
டவணை : ஒரு குறியீட்டுத்‌ 
தொகுதியை வேறொரு குறி 
யீடுகள்‌ அல்லது எண்களின்‌ 
தொகுதியுடன்‌ ஒப்பிடும்‌ பட்‌ 
டியல்‌. சான்றாக சேர்ப்பி 
(Assembly)யில்‌ குறியீட்டுப்‌ 
பட்டியலில்‌ சேர்க்கப்பட்ட 
நோக்க நிரல்‌ தொடர்‌ முகவரி 
யின்‌ குறியீட்டு அடையாளம்‌ 
இருக்கும்‌. 

symbol set குறியீட்டுத்‌ 
தொகுதி : ஒரு நிரலாக்க மொழிக்‌ 
குரிய குறியீடுகள்‌ அல்லது 
ஆஸ்கியின்‌ நீட்டிப்புக்‌ குறியீடு 
கள்‌ போன்ற ஒரு தரவுக்‌ குறி 


யாக்க முறைமை (Data 
Encryption Systemjuமில்‌ அனு 
மதிக்கப்பட்டுள்ள குறியீடு 
களின்‌ திரட்டு. 

0 5£ர்றஏ : குறியீட்டுச்‌ சரம்‌ : 
குறியீடுகளை மட்டுமே 
கொண்ட சரம்‌. 

symbol table குறியீட்டு 


அட்டவணை. 


‘ symmetric digital 


symmetric digital subscriber 
ற : சிரொழுங்கு இலக்கமுறை 
சந்தாதாரர்‌ இணைப்பு : செப்புக்‌ 
கம்பிகளில்‌ இருதிசைகளிலும்‌ 
வினாடிக்கு 384 கிலோ பிட்டு 
கள்‌ வேகத்தில்‌ தரவுப்‌ பரிமாற்‌ 
றத்தை இயல்விக்கும்‌ இலக்க 
முறைத்‌ தொலைத்‌ தகவல்‌ 
தொடர்புத்‌ தொழில்‌ நுட்பம்‌. 

symmetric multiprocessing : 
செஞ்சீர்‌ பல்செயலாக்கம்‌ : எந்த 
மையச்‌ செயலகத்துக்கும்‌ பயன்‌ 
பாட்டு நிரல்‌ அளிக்கத்தக்க பல்‌ 
செயலாக்க வடிவமைப்பு. ஒரு 
மையச்‌ செயலகமாகவோ 
அல்லது நிரலமைப்பவராகவோ 
செயல்படும்‌. இவ்வாறே 
கணினியை ஏற்றி அடுத்துள்ள 
மையச்‌ செயலகத்துக்கு வேலை 
யைப்‌ பிரித்துக்‌ கொடுத்து உள்‌ 
ளீடு/ வெளியீடு வேண்டு 


கோள்களைச்‌ சமாளிக்கிறது. 


symphony : ஒத்திசைவு : லோட்‌ 
டஸ்‌ நிறுவனத்தின்‌ பீ.சி.களுக்‌ 
கான ஒருங்கிணைந்த மென்‌ 
பொருள்‌ தொகுப்பு. இதில்‌ 
சொல்‌, விரிதாள்‌, வணிக வரை 
கலைகள்‌, தகவல்‌ தொடர்புகள்‌ 
மற்றும்‌. ஒரு பெரு மொழி 
ஆகியவை உள்ளடங்கும்‌ 

SYN : சின்‌; எஸ்‌ஒய்‌ என்‌ : ஒத்‌ 
திசைவு செயல்படா எழுத்து 
என்று பொருள்படும்‌ S)ாஎா௦ா- 
zed Idle Character என்பதன்‌ 


1409 


synchronous 


சுருக்கம்‌. நேர ஒத்திசைவுள்ள 
தகவல்‌ தொடர்புகளில்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ எழுத்து/குறி. 
அனுப்பும்‌/பெறும்‌ சாதனங்கள்‌ 
நேர ஒத்திசைவைப்‌ பராமரிக்க 
இது உதவும்‌. 

sync character : இசைவுரு : 
ஒரே நேரத்தில்‌ தகவல்‌ தொடர்பு 
களில்‌ எழுத்துகளை ஒரே நேரத்‌ 
தில்‌ இயங்கச்‌ செய்வதற்கு 
அனுப்பப்படும்‌ எழுத்து. 
synchronization : ஒரே நேரத்திய 
அமைப்பு ; ஒத்தியக்கம்‌ : நிகழ்வு 
களை காலமுறைப்படி ஒழுங்கு 
படுத்துதல்‌. தற்செயலாக ஒரே 
நேரத்தில்‌ ஏற்படுவதாகவோ 
அல்லது குறிப்பிட்ட கால 
இடைவெளியில்‌ ஏற்படு 
வதாகவோ அமைக்கப்படும்‌. 
synchronization check : ஒரே 
நேரத்தில்‌ நடைபெறும்‌ 
சோதனை; ஓத்தியக்கச்‌ சரி 
பார்ப்பு : சரியான நேரத்தில்‌ ஒரு 
குறிப்பிட்ட நிகழ்வு அல்லது 
சூழ்நிலை ஏற்படுகிறதா 
என்பதை முடிவு செய்ய 
நடைபெறும்‌ சோதனை. 
sychronized : ஒத்திசைந்த. 
synchronize now : இப்பொழுது 
ஒத்திசைவி. 

synchronous : ஒத்தியக்க ; சீராக; 
சேர்ந்தாற்போல்‌ : ஒவ்வொரு 
நிகழ்வு அல்லது ஒரு அடிப்‌ 


synchronous 1410 synchronous UART 
படை இயக்கத்தின்‌ செயல்‌ ஆகிய | synchronous network : ஒரே 
வற்றைத்‌ துவங்கவும்‌, அவற்றின்‌ | நேரத்திய கட்டமைப்பு ; 
அடுத்த நிலைக்குப்‌ போகவும்‌ | ஒத்தியக்கப்‌ பிணையம்‌ : ஒரு 


ஒரு நேரம்‌ காட்டும்‌ கடிகாரத்‌ 
தின்‌ சமிக்கைகளை ஒட்டி நடை 
பெறுவதைக்‌ குறிப்பிடுகிறது. 
synchronous communication : 
ஒரே நேரத்திய தரவுத்‌ தொடர்‌ 
புகள்‌; ஒத்தியக்கச்‌ செய்தித்‌ 
தொடர்பு : கணினிகளுக்கிடை 
யில்‌ மிக அதிகவேகத்தில்‌ தரவு 
களைப்‌ பரிமாறிக்கொள்ளும்‌ 
முறைகள்‌. கவனமாக நேரம்‌ 
அமைத்தலும்‌, சிறப்பு கட்டுப்‌ 
பாட்டுக்‌ குறியீடுகளும்‌ இதில்‌ 
தேவை. 


syncrhronous computer : ஒரே 
நேர கணினி; ஒத்தியியக்கக 
கணினி : ஒரு கடிகாரம்‌ உருவாக்‌ 
கும்‌ சமிக்கையின்‌ விளைவாக 
இயக்கம்‌ துவக்கப்படும்‌ கணினி. 


synchronous DRAM : ஒத்திசைவு 
டி'ரேம்‌ : இயங்குநிலை குறிப்‌ 
பிலா அணுகு நினைவகத்தின்‌ 
(Dynamic Random Access 
Memory) ஒருவகை. வழக்கமான 
டி ரேம்‌ நினைவகத்தைவிட 
உயர்கடிகார வேகத்தில்‌ செயல்‌ 
படக்கூடியது. ஒருவகை 
வெடிப்பு நுட்பத்தின்‌ மூலம்‌, 
அடுத்து அணுகவிருக்கும்‌ நினை 
வக இருப்பிடத்தை முன்னறிந்து 
செயல்படும்‌ திறன்‌ படைத்தது. 


பொது கடிகாரத்தின்‌ துடிப்புக்‌ 
கேற்ப ஒரே நேரத்தில்‌ தகவல்‌ 
தொடர்பு வழித்தடங்கள்‌ 
செயல்படும்‌ பிணையம்‌. 


synchronous operation : ஒரே 
நேரத்திய இயக்கம்‌; ஒத்தியக்கச்‌ 
செயல்பாடு : கடிகாரத்‌ துடிப்பு 
களின்‌ கட்டுப்பாட்டின்‌8ழ்‌ இயங்‌ 
கும்‌ ஒரு கணினி அமைப்பு. 
synchronous protocol : ஒத்‌ 
தியக்க வரைமுறை : பைசிங்க்‌, 
எஸ்டிஎல்சி, எச்டிஎல்‌சி போன்ற 
ஒத்தியக்க செலுத்தியைக்‌ 
கட்டுப்படுத்தும்‌ தகவல்‌ 
தொடர்பு வரைமுறை. 
synchronous transmission : 
ஒரேநேரத்தில்‌ தரவு அனுப்புதல்‌; 
ஒத்தியக்கச்‌ செலுத்தம்‌ : ஒரு 
குறிப்பிட்ட விதெத்தில்‌ துண்மி 
கள்‌ அனுப்பப்படும்‌ முறை. 
நேர ஒருங்கிணைப்புக்கு ஒரே 
கடிகார சமிக்கைகளையே பயன்‌ 
படுத்தி அனுப்புதலும்‌, பெறு 
தலும்‌ செய்தல்‌. 

synchronous UART : ஒத்திசைவு 
யுஏஆர்டீ : யுஏஆர்டீ என்பது 
உலகப்‌ பொதுவான ஒத்திசையா 
வாங்கி/அனுப்பி (Universal 
Asynchronous Receiver/ 
Transmitter) என்பதைக்‌ குறிக்‌ 


sync signal 


கிறது. அனுப்பியும்‌ வாங்கியும்‌ 
ஒரே நேரச்‌ சமிக்கையைப்‌ 
பகிர்ந்து கொண்டால்‌ ஓத்திசைவு 
நேரியல்‌ தகவல்‌ பரிமாற்றம்‌ 
இயலும்‌. 

8௦ 5/2 : ஒத்திசை சமிக்கை : 
ஓத்திசைவுச்‌ சமிக்கை 
(Synchronization Signal) என்பதன்‌ 
சுருக்கம்‌. கிடைவரி (Raster) 
ஒளிக்காட்சிச்‌ சமிக்கையின்‌ ஒரு 
பகுதி. ஒவ்வொரு வருடுவரி 
மின்‌ இறுதியையும்‌ (கிடை 
மட்ட ஒத்திசைச்‌ சமிக்கை), 
கடைசி வருடுவரியின்‌ இறுதி 
யையும்‌ (செங்குத்து ஒத்திசைச்‌ 
சமிக்கை) இது கொண்டிருக்கும்‌. 
ராரா : மாற்றுப்‌ பெயர்‌ : 
ஆர்டிபி எம்‌எஸ்‌ தரவுதளத்‌ 
தொகுப்பில்‌ ஓர்‌ அட்டவணைக்கு 
இன்னொரு மாற்றுப்‌ பெயர்‌ 
சூட்டி அதனையே கையாளலாம்‌. 
synonym dictionary : இணைச்‌ 
சொல்‌ அகராதி (அகரமுதலி). 
$7ா(2% : இலக்கணம்‌; தொடரி 
யல்‌ : ஒரு மொழி மற்றும்‌ அதன்‌ 
வெளிப்பாடுகளின்‌ அமைப்பைக்‌ 
குறித்த விதிகள்‌. எல்லா தொகுப்பு 
நிலை மற்றும்‌ உயர்‌ நிலை 
மொழிகளும்‌ ஒரு முறையான 
இலக்கணத்தைக்‌ கொண்டவை. 
(ட analyser : சொற்றொடர்‌ 
பகுப்பி; சொற்றொடரிலக்கண 
பகுப்பாய்வி. 


1411 


synthesis 


syntax checker : தொடரமைப்பு 
சரிபார்ப்பி ஒரு நிரலாக்க 
மொழியில்‌ கட்டளைத்‌ தொடர்‌ 
அமைப்புகளிலுள்‌ பிழைகளை 
அடையாளம்காட்டும்‌ ஒரு நிரல்‌. 


syntax diagram or flowchart : 
இலக்கணத்‌ தொடரியல்‌ வரை 
படம்‌ அல்லது பாய்வு வரை 
படம்‌ : ஒரு குறிப்பிட்ட மென்‌ 
பொருள்‌ பயன்பாட்டின்‌ 
இலக்கண விதிகளைக்‌ காட்டும்‌ 
பாய்வு வரைபடம்‌. நிரல்‌ 
தொடரமைப்பு மொழிகளில்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. 

syntax error இலக்கணப்‌ 
பிழை : பயன்படுத்தப்படும்‌ 
நிரல்‌ தொடர்‌ மொழியின்‌ 
அமைப்பைக்‌ குறித்த விதியை 
மீறுதல்‌. READ என்பதற்குப்‌ 
பதிலாக RIAD என்று தட்டச்சு 
செய்தால்‌ அதற்குப்‌ பொருள்‌ 
என்ன என்று புரியாமல்‌ கணினி 
தடுமாறும்‌. இத்தகைய நிரல்‌ 


தரப்படுமானால்‌ உடனே 
கணினியிடமிருந்து 'பிழை: 
என்று பதில்‌ வரும்‌. சான்றாக, 
1100இல்‌ பிழை வந்தால்‌ 


ஆபத்தில்லை அல்லது ஆபத்‌ 
தான பிழை என்று அது கூறும்‌. 
syntax rules : இலக்கண விதி 
முறைகள்‌. 
synthesis 
இணைப்பாக்கம்‌ : 


ஒருங்கிணைவு; 
தனித்தனி 


synthesizer 


உறுப்புகளை ஒருங்கிணைத்து 
இசைவிணைவான ஒரு முழு 
மையைப்‌ பெறுதல்‌. (எ-டு) : 
தனித்தனி இலக்கமுறைத்‌ 
துடிப்புகளை ஒருங்கிணைந்து 
ஒலியை உருவாக்க முடியும்‌. 
இல்க்கமுறைச்‌ சொற்களை 
ஒருங்கிணைத்து மனிதப்‌ பேச்‌ 
சினை செயற்கையாக உருவாக்க 
முடியும்‌. 

synthesizer : தொகுப்பி : ஒலி 
யைத்‌ தானாகவே உருவாக்கவோ 
அல்லது செயலாக்கவோ செய்‌ 
யும்‌ வெளியீட்டுச்‌ சாதனத்தை 
தொகுப்பி என்று சொல்லலாம்‌. 
சில தொகுப்பிகளில்‌ நுண்‌ செய 
லகங்கள்‌ இருக்கும்‌. கட்டுப்‌ 
பாட்டுச்‌ சாதனமாக அவை பயன்‌ 
படுத்தப்படும்‌. குரல்‌ தொகுப்பி 
கள்‌ தருகின்ற ஒலி, ஒரு நபர்‌ 


பேசுவதற்காகவோ, இசைக்‌ 
கருவிகளைப்‌ போலவோ 
இருக்கும்‌. 

.5ர5 : .சிஸ்‌ : முறைமை தக 


வமைவுக்‌ கோப்புகளின்‌ வகைப்‌ 
பெயர்‌. (extention). 

லூர்‌ : சிஸ்‌அட்மின்‌ : பெரும்‌ 
பாலான யூனிக்ஸ்‌ இயக்க 
முறைமைகளில்‌ முறைமை நிர்‌ 
வாதியின்‌ புகு பதிகைப்‌ பெயர்‌ 
அல்லது மின்னஞ்சல்‌ முகவரி. 
SYSOP : சிசாப்‌ ; system operator 
என்பதன்‌ குறும்பெயர்‌. ஒரு 


1412 


system 7 


மின்னணு செய்திப்‌ பலகையை 
இயக்குபவர்‌. 

sysReq key : சிஸ்ரக்‌ விசை : 
system request key என்பதன்‌ 
குறும்பெயர்‌. மையக்‌ கணினி 
யின்‌ கவனத்தை ஈர்க்கப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ முகப்பு விசைப்‌ 
பலகையில்‌ உள்ள விசை. பி.சி. 
விசைப்பலகைகளில்‌ இந்த 
விசை உள்ளது. ஆனால்‌, அபூர்வ 
மாகவே பயன்படுத்தப்படுகிறது. 
system : அமைப்பு; முறைமை : 
$s! என்பதை 'முறைமை' 
என்று கூறலாம்‌. முறைகருவி 
களின்‌ திறன்கள்‌, தொழில்‌ நுட்‌ 


பங்கள்‌, மாற்றப்படக்‌ கூடிய 


தகவல்‌, ஒரு குறிப்பிட்ட 
மேலாண்மை நோக்கங்களை 
அடைவதில்‌ இயக்கத்தை 


ஆதரித்தல்‌ போன்றவற்றைக்‌ 
கொண்டது. தொடர்புடைய 
வசதிகள்‌, பொருள்‌ சார்ந்த 
சேவைகள்‌, ஆட்கள்‌, தகவல்‌ 
ஆகியவற்றைக்‌ கொண்ட, 
விரும்பப்படும்‌ இயக்கத்தைச்‌ 
செய்வதற்குத்‌ தேவையான தன்‌ 
னிறைவுத்‌ தன்மை கொண்டது. 
5) 7 : சிஸ்டம்‌ 7: மெக்கின்‌ 
டோஷ்‌ ஆப்பரேட்டிங்‌ சிஸ்டத்‌ 
தின்‌ முக்கிய மேம்பாட்டு நிலை 
(1992). இதில்‌ மெய்நிகர்‌ நினை 
வகம்‌, கூடுதல்‌ நினைவக முக 
வரியிடல்‌, வெப்ப இணைப்பு 
கள்‌ (பதிப்பு கூட்டு சேர்‌), பல்‌ 


rr rr rm rrr 


system 2000 


பணியமைத்தல்‌, உண்மை அச்சு 
எழுத்துகள்‌ மற்றும்‌ பயனாளர்‌ 
இடைமுகத்துக்கான பலதரப்‌ 
பட்ட மேம்பாடுகள்‌ உள்ளன. 


system 2000 : சிஸ்டம்‌ 2000 : 
சாஸ்‌ நிறுவனத்தின்‌ பரம்பரை 
முறை, கட்டமைப்பு மற்றும்‌ 
உறவுமுறை டிபிஎம்‌எஸ்‌. இது 
ஐபிஎம்‌, சிடிசி மற்றும்‌ 
யூனிசிஸ்‌ கணினிகளில்‌ இயங்கு 
இறது. சாஸ்‌ சிஸ்டத்துடன்‌ இது 


ஒருங்கிணைக்கப்பட்டது. 


system administrator : முறைமை 
நிர்வாகி : ஒரு பல்பயனாளர்‌ 
கணினி அமைப்பு அல்லது 
தகவல்‌ தொடர்பு அமைப்பு 
அல்லது இரண்டையும்‌ நிர்‌ 
வகிக்கும்‌ பொறுப்பினை வகிக்‌ 
கும்‌ நபர்‌. இவரே, பயனாளர்‌ 
களை உருவாக்குகிறார்‌; நுழை 
சொல்‌ (0258800) வழங்குகிறார்‌. 
பல்வேறு பாதுகாப்பு அணுகு 
நிலைகளை உருவாக்குகிறார்‌. 
சேமிப்பு இடப்பரப்புகளை 
ஒதுக்கீடு செய்கிறார்‌. அத்துமீறி 
நுழையும்‌ நபர்களை, நச்சு 
நிரல்களைக்‌ கண்காணிக்கிறார்‌. 


system analyser : அமைப்பு 
பகுப்பாய்வி : சிக்கலான கருவி 
கள்‌ மற்றும்‌ அமைப்புகளின்‌ கள 
சேவையின்போது ஆபத்துக்கு 
பயன்படும்‌ எடுத்துச்‌ செல்லக்‌ 
கூடிய சாதனம்‌. 


1413 


"செயல்களைச்‌ 


system approach 


system analysis : அமைப்புப்‌ 
பகுப்பாய்வு; முறைமைப்‌ 
பகுப்பாய்வு; அமைப்பு அலசல்‌ : 
ஒரு கணினி அமைப்பின்‌ 
பகுதிகள்‌ மற்றும்‌ தேவைகளை 
விவரமாக ஆய்தல்‌. நிறுவனத்‌ 
தின்‌ தேவைகளையும்‌ விரிவாக 
ஆராய்தல்‌. தற்போது பயன்‌ 
படுத்தப்படும்‌ தரவு அமைப்பு 
மற்றும்‌ திட்டமிடப்பட்டுள்ள 
தரவு அமைப்பு ஆகியவற்றை 
ஆராய்தல்‌. 

system analyst : அமைப்பு பகுப்‌ 
பாய்வாளர்‌; முறைமைப்‌ பகுப்‌ 
பாய்வாளர்‌; அமைப்பு அலசர்‌ : 
ஒரு நிறுவன அமைப்பின்‌ நட 
வடிக்கைகள்‌, முறைகள்‌, நடை 
முறைகள்‌ மற்றும்‌ தொழில்‌ நுட்‌ 
பங்களை ஆராய்ந்து எத்தகைய 
சய்ய 
வேண்டும்‌, அவற்றை எப்படிச்‌ 
செய்ய வேண்டும்‌ என்பதை 
முடிவு செய்யும்‌ நபர்‌. அமைப்பு 
ஆய்வைச்‌ செய்யும்‌ நபர்‌. 
system approach : அமைப்பு 
அணுகுமுறை அறிவியல்‌ 
முறைசார்ந்த சிக்கல்‌ தீர்க்கும்‌ 
ஒழுங்குமுறையான செயலாக்‌ 
கம்‌. இது சிக்கல்களை வரை 
யறை செய்து, முறைமைகளின்‌ 
சூழ்நிலையில்‌ வாய்ப்புகளை 
வரையறை செய்றது. சிக்கல்‌ 
அல்லது வாய்ப்பை விவரித்து 
தரவு தேடப்பட்டு மாற்றுத்‌ 


wr rr 


system, audit 


தீர்வுகள்‌ காணப்பட்டு மதிப்‌ 
பிடப்படுகின்றன. பிறகு, சிறந்த 
தீர்வு தேர்ந்தெடுக்கப்பட்டு 
செயல்படுத்தப்படுகிறது. அதன்‌ 
வெற்றி மஇிப்பிடப்படுகிறது. 


system, audit of computer : 


கணினி முறைமைத்‌ தணிக்கை. 


system, binary number : இரும 
எண்‌ முறைமை. 


system board அமைப்பு 
அட்டை நுண்கணினியின்‌ 
முதன்மை மின்சுற்றுப்‌ பலகை. 
தாய்ப்பலகை, பின்‌ தளம்‌ 
(mother board, back plane) 
என்றும்‌ அழைக்கப்படும்‌. 
system chart : அமைப்பு வரை 
படம்‌ : வரைபடத்தின்‌ வகை 
களில்‌ ஒன்று. 

system clock : அமைப்பு கடி 
காரம்‌ கணினியில்‌ உள்ள 
அனைத்து மின்சுற்றுகளையும்‌ 
இயக்கும்‌ அடிப்படை துடிப்‌ 
பினை வழங்குகின்ற படிகம்‌. 
இதில்‌ 8253 நேரம்‌ காட்டும்‌ 
சிப்புவும்‌ அடக்கம்‌. 

system commands : அமைப்புக்‌ 
கட்டளைகள்‌; பொறியமைவு 
நிரல்கள்‌ : உரையாடல்‌ நேரப்‌ 
பங்கீட்டுமுறையில்‌ இயக்கும்‌ 
போது தரப்படும்‌ சிறப்பு 
நிரல்கள்‌. நிரல்‌ தொடர்களை 
செயல்படுத்தவும்‌ (RUN) 


1414 


system context 


அவற்றை வரிசைப்படுத்தவும்‌ 
(ப$) சேமிக்கவும்‌ (SAVE) 
மற்றும்‌ இத்தகைய இயக்‌ 
கங்களைச்‌ செய்யவும்‌ அவை 


கணினிக்கு நிரலிடுகின்றன. 


system component matrix : 
அமைப்புப்‌ பகுதிகள்‌ அச்சுரு 
அமைப்பு : வன்பொருள்‌, மென்‌ 
பொருள்‌, மனிதர்கள்‌, பயன்‌ 
படுத்தப்படும்‌ வேலைகள்‌ 
மற்றும்‌ ஒரு தரவு அமைப்பில்‌ 
உற்பத்தி செய்யப்படும்‌ தரவு 
பொருட்களை ஆவணப்படுத்‌ 
தும்‌ அச்சுரு அமைப்பு. 


system console : முறைமைப்‌ 
பணியகம்‌ : பெருமுகக்‌ கணினி 
மற்றும்‌ சிறு கணினி அமைப்பு 
களில்‌ உள்ள கட்டுப்பாட்டு 
மையம்‌. பிணைய அமைப்பு 
களில்‌, பகிர்ந்தமை அமைப்பு 
களில்‌, முறைமை நிர்வாடுக்கென 
ஒரு பணிநிலையம்‌ ஒதுக்கப்‌ 
பட்டிருக்கும்‌. இப்பணி நிலை 
யம்‌, குறும்பரப்புப்‌ பிணையங்‌ 
களில்‌ உள்ள முறைமைப்‌ 
பணியகத்தை ஒத்ததாகும்‌. 
system context : அமைப்பு சூழ்‌ 
நிலை : கணினி அமைப்புகள்‌, 
துணை அமைப்புகள்‌, கணினி 
யின்‌ பாகங்கள்‌ ஆகியவைகளை 
குறிப்பிட்ட சூழ்நிலையில்‌ கண்‌ 
டறிந்து '5ystemic vie என்றும்‌ 
கூறப்படும்‌. 


system, database 


system, database management : 
தரவுத்‌ தள மேலாண்மை 


முறைமை. 


system development 

அமைப்புகள்‌ மேம்பாடு : ஒரு 
அமைப்பை எண்ணி வடி 
வமைத்து, அமல்படுத்துதல்‌ 
புலனாய்வு, பகுப்பாய்வு, வடி 
வமைப்பு, அமலாக்கம்‌ மற்றும்‌ 
பராமரிப்பு ஆகிய செயல்‌ 
முறைகளின்‌ மூலம்‌ ஒரு தரவு 
அமைப்பை உருவாக்குதல்‌. 
அமைப்பு உருவாக்க ஆயுள்‌ 
'சுழற்சி' தரவு அமைப்பு ௨௫ 
வாக்கம்‌ அல்லது பயன்பாடு 
உருவாக்கம்‌ என்றும்‌ கூறலாம்‌. 


system development cycle : 
அமைப்பு உருவாக்க சுழற்சி : 
பயனாளர்‌ மற்றும்‌ தொழில்‌ 
நுட்ப அலுவலரின்‌ பரஸ்பர 
முயற்சி தேவைப்படும்‌ தரவு 
முறைமை (பயன்பாடு) ஏற்‌ 
படுத்துவதுபற்றிய தொடர்‌ 
நிகழ்வுகள்‌. இந்த சுழற்சி 
- முறைமை பகுப்பாய்வு மற்றும்‌ 
வடிவமைப்பிலிருந்து தொடங்கு 
கிறது. இதில்‌ வாய்ப்பு ஆய்வு, 
பொது வடிவமைப்பு, மாதிரி 
அமைத்தல்‌, விவர வடி 
வமைப்பு, செயல்பாட்டு விவரக்‌ 
குறிப்பு ஆகியவை இடம்‌ 
பெறும்‌. நிரல்‌ தொடரமைப்‌ 
பில்‌ வடிவமைப்பு, செயல்‌ 
பாட்டு விவரக்‌ குறிப்பு 


1415 


system disk 


ஆகெவை இடம்‌ பெறும்‌. நிரல்‌ 
தொடரமைப்பில்‌ வடி 
வமைப்பு, குறியீடு சோதித்தல்‌ 
மற்றும்‌ செயல்படுத்துவதில்‌ 
பயிற்சி, மாற்றல்‌, நிறுவுதல்‌ 
ஆகியவற்றையடுத்து இறுதி 
யாக பயனாளர்‌ ஏற்பு ஆகியவை 
அடங்கி உள்ளன. 


system development tools : 
அமைப்பு உருவாக்கக்‌ கருவிகள்‌ : 
ஒரு தரவு அமைப்பினை ௨௫ 
வாக்கல்‌ அல்லது பயன்பாடு 
களை உருவாக்கலுக்காக ஆய்நீது, 
வடிவமைத்து ஆவணப்படுத்த 
உதவும்‌ வரைகலை, சொற்பகுதி 
மற்றும்‌ கணினி உதவி கருவிகள்‌ 
மற்றும்‌ தொழில்நுட்பம்‌. 

system diagnostics : அமைப்பு 
குறை கண்டறிதல்கள்‌ : ஓட்டு 
மொத்த கணினி அமைப்பின்‌ 
கோளாறுகளைக்‌ கண்டறிய 
பயன்படுத்தப்படும்‌ நிரல்‌ 


தொடர்கள்‌. 


system disk : அமைப்புகள்‌ 
வட்டு; முறைமை வட்டு : 
அமைப்பு மென்பொருளுக்கு 
மட்டுமே ஒதுக்கப்பட்ட வட்டுப்‌ 
பெட்டி அல்லது வட்டு இயக்கி, 
இதில்‌ செயலாக்க அமைப்பு 
சேர்ப்பிகள்‌, தொகுப்புகள்‌ 
மற்றும்‌ பிற பயன்பாடு 
கட்டுப்பாடு நிரல்‌ தொடர்கள்‌ 
அடங்கி ' உள்ளன. இயக்க 


முத்‌ பைக்‌ ட 3 TT 


system, disk operating 


முறைமை பதிவு செய்யப்‌ 
பட்டுள்ள வட்டு. கணினியை 
இயக்க இந்த ௨: னைப்‌ 
பயன்படுத்தலாம்‌. 
system, disk operating : வட்டு 
இயக்க முறைமை. 


systems engineer : முறைமைப்‌ 
பொறிஞர்‌; அமைப்புப்‌ பொறி 
யாளா அமைப்பு ஆய்வு, 
அமைப்பு வடிவமைப்பு 
மற்றும்‌ அமைப்பு நிரல்‌ தொடர்‌ 
பணிகளைச்‌ செய்யும்‌ நபர்‌. 


system engineering : அமைப்பு 


பொறியியல்‌. 


system error : முறைமைப்‌ 
பிழை இயக்க முறைமை 


தொடர்ந்து இயல்பாகச்‌ செயல்‌' 


பட முடியாதபடி முடக்கிப்‌ 
போடுகிற மென்பொருள்‌ பிழை. 
இப்பிழை ஏற்படின்‌ கணினியை 
மீண்டும்‌ இயக்குவதைத்‌ தவிர 
வேறு வழியில்லை. 


system failure : அமைப்புக்‌ 
கோளாறு வன்பொருள்‌ 
அல்லது மென்பொருள்‌ செயல்‌ 
படாமை. செயலாக்க அமைப்‌ 
பின்‌ சிக்கலுடன்‌ சேர்ந்த 
சிக்கலை இது குறிப்பிடலாம்‌. 

system fie : முறைமைக்‌ கோப்பு : 
மெக்கின்டோஷில்‌, இயக்க 
முறைமைக்குத்‌ தேவையான 
எழுத்துருக்கள்‌, சின்னங்கள்‌, 


1416 


system followup 


முன்னிருப்பான உரையாடல்‌ 
பெட்டிகள்‌ போன்ற வளங்‌ 
களைக்‌ கொண்டுள்ள வளக்‌ 
கோப்பு. 


system flowchart : முறைமை 
பாய்வு நிரல்படம்‌; அமைப்பு 
பாய்வு வரைபடம்‌ : கணினி 
அமைப்பின்‌ ஒரு பகுதி அல்லது 
முழுவதையும்‌ வரைபட 
உருவில்‌ குறிப்பிடுதல்‌. ஒன்றோ 
டொன்று இணைந்துள்ள பாய்வு 
வரைபடக்‌ குறியீட்டு முறையில்‌ 
வரிசைப்படுத்தி குறியிட்ட 
பயன்பாட்டுக்கு ஏற்ப திட்ட 
மிடல்‌, கட்டுப்பாடு மற்றும்‌ 
இயக்க வர்ணனைகளோடு 
கணினி இயக்கம்‌ குறிப்பிடப்‌ 
படும்‌. ட 


system folder அமைப்பு 
மடிப்பு மெக்கன்டோஷில்‌ 
உள்ள போல்டர்‌. இதில்‌ 


சிஸ்டம்‌, ஃபைன்டர்‌, மல்டி 
பைன்டர்‌, அச்சக இயக்கி 
களின்‌ எழுத்துகள்‌, மேசை 
துணைப்‌ பொருள்கள்‌, ஐ என்‌ ஐ 
டி-க்கள்‌ மற்றும்‌ சிடேவ்ஸ்‌ 
(00205) ஆகியவை உண்டு. 
system followup : அமைப்பின்‌ 
தொடரல்‌ : புதிர்‌ நிறுவப்பட்ட 
கணினி இயக்கம்‌ அதன்‌ திட்டப்‌ 
படி செயல்படுகிறதா என்‌ 
பதைத்‌ தொடர்ந்து மதிப்பீடு 
செய்து பரிசீலித்தல்‌. 


system font 


system font : முறைமை எழுத்‌ 
துரு : மெக்கின்டோஷ்‌ மற்றும்‌ 
சில பீசி பயன்பாடுகளில்‌, 
பட்டித்‌ தலைப்புகள்‌, பட்டித்‌ 
தேர்வுகள்‌ போன்ற திரைத்‌ 
தோற்ற உரைகளுக்கு கணினி 
யால்‌ பயன்படுத்தப்படும்‌ எழுத்‌ 
துரு. (ஆனால்‌ சொல்செயலி 
அல்லது பிற பயன்பாடுகளில்‌ 
உருவாக்கப்படும்‌ ஆவணங்களில்‌ 
இருக்கும்‌ எழுத்துரு அல்ல]. 
system generation (SYSGEN) : 
அமைப்பு உருவாக்கம்‌ (சிஸ்‌ 
ஜெம்‌) : ஒரு குறிப்பிட்ட இடத்‌ 
தில்‌ நிறுவப்பட்டு, ஒரு அடிப்‌ 
படை அமைப்பை துவக்கும்‌ 
செயல்‌. விற்பனையாளரிட 
மிருந்து பெறப்பட்ட பொதுவான 
செயலாக்க அமைப்பு முறை 
யைத்‌ தனிப்பட்ட பயனாளர்‌ 
தேவைக்கேற்ப மாற்றுதல்‌. 


system house : அமைப்பு அகம்‌; 
முறைமை அகம்‌; அமைப்பு 
களின்‌ நிறுவனம்‌ : பயனாளரின்‌ 
தேவைகளுக்கேற்ப வன்‌ 
பொருள்‌, மென்பொருள்‌ 
அமைப்புகளை உருவாக்கும்‌ 
நிறுவனம்‌. 


system image : அமைப்பு உரு : 
செயலாக்க அமைப்பு, ஒடும்‌ 
நிரல்‌ தொடர்கள்‌ உள்ளிட்ட 
நடப்புச்‌ செயலாக்கம்‌ சூழ்நிலை 
யின்‌ நினைவகப்‌ பார்வை. 


1417 


system interrupt 


system implementation 
அமைப்பு அமலாக்கம்‌ : ஒரு 
புதிய (கணினி) அமைப்பை 
உருவாக்குவதில்‌ இறுதி நிலை. 
இந்த நிலையில்‌ அமைப்பில்‌ 
உள்ள பிழை முழுவதும்‌ நீக்கப்‌ 
படுகிறது. இது பயன்படுத்து 
வோரால்‌ ஏற்றுக்கொள்ளப்படு 
கிறதா என்றும்‌ சரியாக இயங்கு 
கிறதா என்றும்‌ முடிவு செய்யப்‌ 
படுகிறது. 

system installation : அமைப்பு 
நிறுவுதல்‌ ஒரு புதிய 
அமைப்பை இயக்கத்துக்குக்‌ 
கொண்டு வருவதற்கான நட 
வடிக்கைகள்‌. 


system integration : முறைமை 
ஒருங்கிணைப்பு பல்வேறு 
மூலக்‌ கருவித்‌ தயாரிப்பாளர்‌ 
களின்‌ (05145) பொருட்களை 
ஒருங்கிணைத்து ஒரு குறிப்‌ 


பிட்ட வாடிக்கையாளருக்காக 


உருவாக்கப்படுகின்ற ஒரு 
கணினி அமைப்பு. 
system integrator : முறைமை 


ஒருங்கிணைப்பி. 


system interrupt : அமைப்புக்‌ 
குறுக்கீடு : ஒரு குறிப்பிட்ட 
இடத்தில்‌ நிறுத்தப்பட்டாலும்‌ 
மீண்டும்‌ அந்த இடத்தில்‌ 
இருந்து துவக்கப்படும்‌ வகை 
மில்‌ நிரல்‌ தொடர்‌ அல்லது 
வாலாயத்தின்‌ (ரொட்டீனின்‌) 


பபப பப ப பபப த த 


system investigation 
வழக்கமான இயக்கத்தை 
நிறுத்துதல்‌. 


system investigation : அமைப்பு 
புலனாய்வு : ஒரு வணிகச்‌ சிக்‌ 
கலுக்காகத்‌ திட்டமிடப்படும்‌ 
தரவு அமைப்பு தீர்வு குறித்த 
முதல்‌ நிலை ஆய்வு மற்றும்‌ 
திரையிடும்‌ தேர்வு. 

system, knowledge based : 
அறிவு வழி முறைமை. 


system level : அமைப்பு நிலை : 
செயலாக்க அமைப்பு முறை 
அல்லது வேறுசில கட்டுப்‌ 
பாட்டு நிரல்‌ தொடர்‌ செய்கின்ற 
இயக்கம்‌. 

system library முறைமை 
நூலகம்‌; அமைப்பு நூலகம்‌. 


system life cycle : அமைப்பு 
ஆயுள்‌ சுழற்சி : ஒரு தரவு 
அமைப்பின்‌ பயனுள்ள வாழ்‌ 
நாள்‌. அதன்‌ வாழ்நாளானது 
வணிகத்தின்‌ தன்மை மற்றும்‌ 
ஓட்டம்‌, அத்துடன்‌ தரவுத்‌ தளம்‌ 
மற்றும்‌ பயன்பாடுகளை உரு 
வாக்கப்‌ பயன்படும்‌ மென்‌ 
பொருள்‌ மேம்பாட்டுக்‌ கருவி 
களைப்‌ பொறுத்தே அமையும்‌. 


system loader : அமைப்பு ஏற்றி : 
அமைப்பு நூலகத்தில்‌ உள்ள 
நிரல்‌ தொடர்களைக்‌ கண்டறிய 
வும்‌ கணினி அமைப்பின்‌ உள்‌ 
சேமிப்பகத்தில்‌ அதை ஏற்றவும்‌ 


1418 


system, operating 


பயன்படும்‌ மேற்பார்வை நிரல்‌ 
தொடர்‌. 

system maintenance : அமைப்பு 
பராமரிப்பு விரும்பத்தக்க 
அல்லது தேவையான மேம்‌ 
பாடுகளைச்‌ செய்வதற்காக ஒரு 
அமைப்பை கண்காணித்து, 
மதிப்பிட்டு, மாற்றுதல்‌. 

system management information : 
அமைப்பு மேலாண்மை; 
மேலாண்மைத்‌ தகவல்‌ முறைமை. 
system manual : முறைமை 
விளக்க நூல்‌; அமைப்புக்‌ 
கையேடு : ஒரு அமைப்பின்‌ 
இயக்கத்தைக்‌ குறித்த தரவைக்‌ 
கொண்டுள்ள ஆவணம்‌. நிறு 
வனத்தின்‌ தரவு ஓட்டம்‌ பயன்‌ 
படுத்திய படிவங்கள்‌, உரு 
வாக்கிய அறிக்கைகள்‌, செய்யப்‌ 
பட்ட கட்டுப்பாடுகள்‌ அவற்றை 
முடிவு செய்ய தேவையான 
விவரங்களை நிர்வாகத்துக்கு 


அளிப்பது. வேலையின்‌ 
விளக்கங்களும்‌ பொதுவாக 
அளிக்கப்படும்‌. 

system memory : அமைப்பு 
நினைவகம்‌ செயலாக்க 
அமைப்பைப்‌ பயன்படுத்து 


கின்ற நினைவகம்‌. 

system monitor : முறைமைக்‌ 
கண்காணி. 

system, operating : இயக்க 
முறைமை. 


system priorities 


system priorities : முறைமை 
முன்னுரிமைகள்‌; அமைப்பு 
முன்னுரிமைகள்‌ தரவு 


அமைப்புத்‌ திட்டங்களை எந்த 
வரிசையில்‌ எடுத்துக்‌ கொள்ள 
லாம்‌ என்பதை முடிவு செய்யும்‌ 


முன்னுரிமைகள்‌. 


system programmer : முறைமை 
நிரல்‌; அமைப்பு நிரல்‌ தொட 
ராளர்‌ : 1. ஒரு கணினியின்‌ ஓட்டு 
மொத்த உற்பத்தித்‌ திறனை 
மேம்படுத்தும்‌ வகையில்‌ 
அமைப்பின்‌ பயன்பாட்டை 
திட்டமிட்டு, உருவாக்கி, கட்டுப்‌ 
படுத்தி, பராமரித்து வரும்‌ நிரல்‌ 
தொடராளர்‌. 2. நிரல்‌ தொட 
ரமைக்கும்‌ அமைப்புகளை வடி 
வமைக்கும்‌ நிரல்‌ தொடராளர்‌. 


system programming : அமைப்பு 
நிரல்‌ தொடரமைத்தல்‌ : கணினி 
யின்‌ செயலாக்க அமைப்புகளாக 
அமையும்‌ நிரல்‌ தொடர்களை 
உருவாக்குதல்‌. சேர்ப்பிகள்‌, 
தொகுப்பிகளின்‌ கட்டுப்பாடு 
நிரல்‌ தொடர்கள்‌ மற்றும்‌ உள்‌ 
ளீடு/வெளியீடுகளைக்‌ கையாள்‌ 
தல்‌ போன்றவை இத்தகைய 
நிரல்‌ தொடர்கள்‌. செயலாக்க 
அமைப்பு மென்பொருளை 
உருவாக்கிப்‌ பராமரித்தல்‌. 

system prompt : அமைப்புத்‌ 
தூண்டி: கட்டளைக்காக செய 
லாக்க அமைப்பு காத்திருக்கிறது 


1419 


system resource 


என்பதை குறிப்பிடும்‌ திரையின்‌ 
மேலுள்ள குறியீடு. 

system recovery : முறைமை 
மீட்சி : கணினி செயல்படாமல்‌ 
முடங்கிப்போகும்போது, 
அதனை செயல்படும்‌ நிலைக்குக்‌ 
கொண்டுவர மேற்கொள்ளும்‌ 
நடவடிக்கை. இயக்க முறைமை 
செயல்படத்‌ தொடங்கியதும்‌ 
இந்த நடவடிக்கை தொடங்கும்‌. 
சிலவேளைகளில்‌ பழுதேற்‌ 
பட்டபோது செயல்பாட்டில்‌ 
இருந்த பணிகளை மூட 
வேண்டியிருக்கும்‌. பழுதின்‌ 
போது நினைவகத்திலிருந்து 
கட்டமைப்புகளை மீட்டுரு 
வாக்க வேண்டியிருக்கும்‌. 
system requirements 
அமைப்புத்‌ தேவைகள்‌ : இறுதிப்‌ 
பயனாளரின்‌ தரவுத்‌ தேவை 
களை ஈடுசெய்யத்‌ தேவைப்‌ 
படும்‌ தரவு அமைப்பின்‌ 
திறன்கள்‌. செயல்‌ தேவைகள்‌ 
Functional requirements என்றும்‌ 
அழைக்கப்படும்‌. 

system reset : அமைப்பை 
மீண்டும்‌ சரிசெய்தல்‌ : மீண்டும்‌ 
அதைத்‌ துவக்கியதாகவோ, 
நிறுத்தியதாகவோ கணினியை 
ஏமாற்றும்போது ஏற்படும்‌ 
இயக்கம்‌. 

system resource : முறைமை 
மூலம்‌; முறைமை வளம்‌ 


rr 


system security 


மெக்கின்டோஷில்‌ முறைமைக்‌ 
கோப்பில்‌ சேமிக்கப்‌ பட்டுள்ள 
பற்பல நிரல்கூறுகள்‌, வரை 
யறுப்புகள்‌, தகவல்‌ துணுக்குகள்‌ 
இவ்வாறு அழைக்கப்படுகின்‌ 
றன. மிதவைப்புள்ளிக்‌ கணக்‌ 
ஒட்டு நிரல்‌ கூறுகள்‌, எழுத்துரு 
வரையறைகள்‌, புறச்சாதன 
இயக்கெள்‌ இவற்றுள்‌ அடங்கும்‌. 
system security : அமைப்பு பாது 
காப்பு : ஒரு நிறுவனம்‌ மற்றும்‌ 
அதன்‌ வாடிக்கையாளர்களின்‌ 
பதிவேடுகளின்‌ இரகசியத்தைப்‌ 
பாதுகாக்கப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ வன்பொருள்‌ மற்றும்‌ 
மென்பொருளின்‌ தொழில்‌ 
நுட்ப கண்டுபிடிப்புகளும்‌, 
மேலாண்மை நடைமுறைகளும்‌. 


systems management : அமைப்பு 
மேலாண்மை: அமைப்பு உர 
வாக்கல்‌ மேலாண்மை. இதில்‌ 
அமைப்பு ஆய்வு மற்றும்‌ வடி 
வமைப்பு, பயன்பாட்டு மேம்‌ 
பாடு மற்றும்‌ அமலாக்கம்‌ 
ஆகியவை உள்ளன. 


system software : அமைப்பு 
மென்‌ பொருள்‌ : ஒரு கணினி 
அமைப்பின்‌ இயக்கங்களுக்கு 
உதவி, கட்டுப்‌ படுத்தும்‌ நிரல்‌ 
தொடர்கள்‌. அமைப்பு மென்‌ 
பொருள்‌ என்பது செயலாக்க 
அமைப்பு போன்ற பலதரப்‌ 


பட்ட நிரல்தொடர்களைக்‌ 


1420 


system specifications 
குறிப்பது. தரவுத்‌ தள 
மேலாண்மை அமைப்பு, 


தகவல்‌ தொடர்பு கட்டுப்பாடு 
நிரல்‌ தொடர்கள்‌, சேவை மற்‌ 
றும்‌ பயன்பாடு நிரல்‌ தொடர்‌ 
கள்‌ மற்றும்‌ நிரல்‌ தொடர்‌ 
மொழி பெயர்ப்பிகள்‌ ஆகி 
யவை இவ்வகையில்‌ சேரும்‌. 
system software packages : 
அமைப்பு மென்பொருள்‌ 
தொகுப்பு : கணினியை இயக்கி, 
கட்டுப்படுத்தி அதன்‌ செய 
லாக்கத்‌ திறன்களை அதிகரிப்‌ 
பதற்காக வடிவமைக்கப்பட்ட 
சிக்கலான நிரல்‌ தொடர்களின்‌ 
தொகுதி. 

systems solution methodology : 
அமைப்பு தீர்வு வழிமுறை : 
சிக்கல்‌ தீர்வுக்கான அமைப்பு 
அணுகுமுறை. உண்மை வணிக 
சூழ்நிலைகள்‌, மாதிரி ஆய்வு 
களுக்காக இதை வழிமுறையாக 
மாற்றிச்‌ சொல்லப்படுறெது. 
system specifications 
அமைப்பு விளக்கக்‌ குறிப்புகள்‌ : 
அமைப்பு வடிவமைப்பு நிலை 
யின்‌ உற்பத்திப்‌ பொருள்‌. வன்‌ 
பொருள்‌, மென்பொருள்‌, வசதி 


- கள்‌, ஆட்கள்‌, தரவுத்‌ தளம்‌ 


மற்றும்‌ திட்டமிடப்பட்ட தரவு 
அமைப்பின்‌ பயனாளர்‌ இடை 
முகம்‌ ஆகியவற்றைப்‌ பற்றிய 
விளக்கக்‌ குறிப்புகளை இது 
கொண்டுள்ளது. 


systems programms 


systems programms : அமைப்பு 
நிரல்‌ தொடர்கள்‌ கணினி 
அமைப்புகளின்‌ உள்‌ இயக்கங்‌ 
களைக்‌ கட்டுப்படுத்தும்‌ நிரல்‌ 
தொடர்கள்‌. செயலாக்க 
அமைப்புகள்‌, தொகுப்பிகள்‌, 
மொழி பெயர்ப்பிகள்‌, சேர்ப்பி 
கள்‌, வரைகலை ஆதரவு நிரல்‌ 
தொடர்கள்‌ மற்றும்‌ கணித 
வாலாயம்கள்‌ போன்றவை இத்‌ 
தகைய நிரல்‌ தொடர்களாகும்‌. 


systems study அமைப்பு 
ஆய்வு : ஒரு வணிக அமைப்பை 


1421 


நிறுவவோ அல்லது மாற்றி | 


அமைக்கவோ ஏற்றதா என்பதை 
முடிவு செய்யும்‌ ஆய்வு. 

system support : அமைப்பு 
உதவி : அமல்படுத்தப்படும்‌ 
ஒரு கணினி அமைப்பின்‌ பயன்‌ 
மற்றும்‌ மேம்பாட்டுக்கான 
சேவைகள்‌ மற்றும்‌ பொருள்‌ 
களைத்‌ தொடர்ந்து வழங்குதல்‌. 


system support programms : 
அமைப்பு உதவி நிரல்‌ தொடர்‌ 
கள்‌ : ஒரு கணினி அமைப்புக்கு 
பலதரப்பட்ட உதவி சேவை 
களை அளித்து அதன்‌ இயக்கம்‌, 
மேலாண்மை மற்றும்‌ 
பயனாளர்களுக்கு உதவிடும்‌ 
நிரல்தொடர்கள்‌. அமைப்புப்‌ 
பயன்பாடுகள்‌ மற்றும்‌ செயல்‌ 
பாடு, காட்சித்திரைகள்‌ 
இதற்குச்‌ சான்றுகள்‌. 


system tools 


systems synthesis : அமைப்‌ 
பைப்‌ - பிரித்தறிதல்‌ ஒரு 
சிக்கலைத்‌ தீர்ப்பதற்கான நடை 
'முறைகளைத்‌ திட்டமிடுதல்‌. 
system termination : அமைப்பு 
நிறுத்தம்‌ : ஒரு கணினி அமைப்‌ 
பில்‌ உள்ள அனைத்துச்‌ செய 
லாக்கங்களும்‌ நிறுத்தப்பட்ட 
நிலை. 

system test அமைப்புச்‌ 
சோதனை : சோதனைக்காக ஒரு 
முழு கணினி அமைப்பினை 
ஓட்டுதல்‌. 

system testing : அமைப்பு 
களைச்‌ சோதித்தல்‌ : அமைப்பு 


- ஆய்வாளர்‌ விரும்பும்‌ வண்ணம்‌” 


உன்ளீடு/வெளியீடு உள்ளிட்ட 
அனைத்து நிரல்‌ தொடர்களும்‌ 
தொடர்பு கொண்டுள்ளதா என்‌ 
பதை வரிசையாக தொடர்‌ நிரல்‌ 
தொடர்கள்‌ மூலம்‌ சோதித்தல்‌. 
system time/date : அமைப்பு 
நேரம்‌/நாள்‌ : கணினி நிறுத்தப்‌ 
பட்டாலும்‌ ஒரு மின்கலம்‌ 
மூலம்‌ நேரமும்‌, நாளும்‌ 
தொடர்ந்து ஓடிவருதல்‌. புதி 
தாக உருவாக்கப்பட்ட அனைத்து 
கோப்புகளுக்கும்‌ முத்திரை 
யிடவும்‌, நேரம்‌ சார்ந்த செயல்‌ 
களைச்‌ செய்யவும்‌ இது தேவைப்‌ 
படுகிறது. 

system tools 
கருவிகள்‌. 


: முறைமைக்‌ 


லத அன அட டய அ ப த வடம்‌ படட தம்ம பபபல வயம்‌ பயப்‌ டப்ப மக்கல்‌ 


system unit 


system unit : அமைப்பு அலகு : 
நிலை வட்டு மற்றும்‌ நெகிழ்‌ 
வட்டு இயக்கிகள்‌ போன்ற 
செயலாக்க அலகு மற்றும்‌ 
சாதனங்களைக்‌ கொண்ட கணினி 
யின்‌ ஒரு பகுதி. ஐபிஎம்‌. பீசி 
ஏற்புடைய அமைப்பு அலகில்‌ 
நுண்‌ செயலக சிப்பு, ரோம்‌, 
ரேம்‌ மற்றும்‌ உள்ளீடு/வெளியீடு 
வழித்தடம்‌ ஆகியவை இருக்‌ 
கும்‌. ஒன்று, இரண்டு அல்லது 
பல தட்டு இயக்கிகளும்‌, 
வெளிப்புறப்‌ பொருள்களைச்‌ 
சேர்ப்பதற்கான விரிவாக்கப்‌ 
பகுதிகளும்‌ அதில்‌ இருக்கலாம்‌. 
system user : அமைப்புப்‌ பயனா 
ளர்‌ : ஒரு அமைப்பின்‌ வசதிக்‌ 
காகப்‌ பயன்படுத்தும்‌ ஒரு நபர்‌, 
சாதனம்‌ அல்லது ஒரு அமைப்பு. 
system utility programms : 
அமைப்பு பயன்பாட்டு நிரல்‌ 
தொடர்கள்‌ : சிக்கல்களுக்குத்‌ 


1422 sz 


தீர்வு காணும்போதோ அல்லது 
இயக்கத்தின்‌ ஓட்டுமொத்த, 
திறனை மேம்படுத்தவோ 
அமைப்பு நிரல்‌ தொடராளருக்கு 
உதவும்‌ நிரல்‌ தொடர்களின்‌ 
தொகுதி. 

System V : சிஸ்டம்‌ V : ஏடீ&டீ 
நிறுவனத்தினர்‌ வெளியிட்ட 
யூனிக்ஸின்‌ ஒரு பதிப்பு. இது 
தரப்படுத்திய பதிப்பாகும்‌. 
இதனடிப்படையில்‌ பல்வேறு 
வணிகத்‌ தயாரிப்புகள்‌ உரு 


வாக்கப்பட்டன. 


system V release 4.0 : சிஸ்டம்‌ 
V வெளியீடு 4.0 : 1989இல்‌ 
வெளியிடப்பட்ட யூனிக்சின்‌ 
ஒருங்கிணைக்கப்பட்ட பதிப்பு. 
.52 : எஸ்‌இஸட்‌ : ஓர்‌ இணைய 
தள முகவரி ஸ்வாஸிலாந்து 
நாட்டைச்‌ சேர்ந்தது என்பதைக்‌ 
குறிக்கும்‌ பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ 


களப்பெயர்‌. 


11 1423 


11 எ 7-1 : டீ1 அல்லது டீ-1: 
வினாடிக்கு 1.544 மெகாபிட்‌ 
(மீமிகு துண்மி) அல்லது 24 
குரல்‌ தடங்களைக்‌ கையாள 
வல்ல ஒரு டீ சுமப்பி. குரல்‌ 
அழைப்புகளைச்‌ சுமந்து 
செல்ல, ஏடீ&டீ நிறுவனத்தால்‌ 
வடிவமைக்கப்பட்டது. இந்த 
உயர்‌ அலைக்கற்றைத்‌ தொலை 
பேசி இணைப்பில்‌ உரைகளை 
யும்‌ படிமங்களையும்‌ அனுப்ப 
வும்‌ பெறவும்‌ முடிந்தது. டீ! 
இணைப்புகளை பெரும்பாலும்‌ 
மிகப்பெரிய நிறுவனங்கள்‌ 
இணையத்‌ தொடர்புக்காகப்‌ 
பயன்படுத்திக்கொள்கின்றன. 
T2 or T-2 : டீ2 அல்லது டீ-2 
வினாடிக்கு 6.312 மெகாபிட்‌ 
அல்லது 96 குரல்‌ தடங்களைக்‌ 
கையாளவல்ல ஒரு டீ-சுமப்பி. 
73 or T-3 : டீ3 அல்லது டீ-3 
வினாடிக்கு 44.736 மெகாபிட்‌ 
அல்லது 672 குரல்‌ தடங்களைக்‌ 
கையாளவல்ல ஒரு டீ-சுமப்பி. 
74௦ 7-4 : டீ4 அல்லது டீ-4 : 
வினாடிக்கு 274.176 மெகாபிட்‌ 
அல்லது 4,032 குரல்‌ தடங்களைக்‌ 
கையாளவல்ல டீ-சுமப்பி. 


tab : நிறுத்துநிலை; பட்டி அட்ட 
வணை; அட்டவணைப்‌ பத்தி 


tab key 


தாவல்‌ : Terminal Anchor Block 
என்பதன்‌ குறும்பெயர்‌. 
t௮bbiாஏ : நிறுத்தம்‌ : ஒளிக்‌ 
காட்சித்‌ திரையிலோ அல்லது 
அச்சுப்பொறியின்‌ அச்சிடும்‌ 
முனையிலோ ஒரு குறிப்பிட்ட 
பத்தியில்‌ சுட்டியை (கர்சரை) 
நகர்த்துதல்‌. 

tab character : நிறுத்துநிலை 
எழுத்து : அடுத்த நிறுத்தத்‌ 
திற்குப்‌ போவதைக்‌ குறிப்பிடும்‌ 
ஒரு ஆவணத்தில்‌ உள்ள கட்டுப்‌ 
பாட்டு எழுத்து. 

tab ர்ஙited : நிறுத்து நிலைக்‌ 
குறியீடு : புலங்களுக்கிடையில்‌ 
விலக்கெளாக நிறுத்து எழுத்து 
களைப்‌ பயன்படுத்தி அமைக்கப்‌ 
படும்‌ சொல்கோப்புப்‌ படிவம்‌. 
காற்புள்ளியால்‌ வரையறை 
செய்யப்படும்‌ கோப்புகளைப்‌ 
போலல்லாது, எண்ணெழுத்துத்‌ 
தரவுகளில்‌ மேற்கோள்‌ ஒள்‌ 
இருப்பதில்லை. 

(௮0 ஏா௦யp : நிறுத்து குழு. 

ட்‌ iாீervel : நிறுத்து இடைவெளி. 
ab 1 : நிறுத்தல்‌ விசை : 
அடுத்த நிறுத்துமிடத்திற்கு 
சுட்டியை நகர்த்தும்‌ விசைப்‌ 
பலகையின்‌ விசை. 


த rT 


table 


12016 : பட்டியல்‌ ; அட்டவணை : 
உடனடி பார்வைக்குத்‌ தயாரான 
வடிவில்‌ தரவுகளைத்‌ தொகுத்‌ 
தல்‌. தொடர்ச்சியான இருப்ப 
கங்களில்‌ தரவு சேமிக்கப்படு 
கின்றன. நெடுவரிசை, கிடை 
வரிசை வடிவில்‌ எளிதில்‌ நுழைப்‌ 
பதற்கேற்ப எழுதப்படுகின்றன. 
ஒரு குறிப்பிட்ட தரவுவைப்‌ 
பெறக்கூடிய இடத்தைக்‌ கண்ட 
றிய நெடுவரிசை, கிடைவரிசை 
களின்‌ கலப்பு உதவுகிறது. 


table, addition கூட்டல்‌ 
அட்டவணை, 
table, datasheet : தரவுத்‌ தாள்‌ 


அட்டவணை. 


table, decision : தீர்வுகாண்‌ 
அட்டவணை, 


table design : அட்டவணை 


வடிவமைப்பு. * 


table fe : அட்டவணைக்‌ கோப்பு. 


table look up பட்டியல்‌ 
பார்வை; அட்டவணை நோக்கல்‌ : 
ஒரு பட்டியலில்‌ தெரிந்த 


மதிப்புகளைக்‌ கொண்டு தெரி 
யாத மதிப்பைக்‌ கண்டறியும்‌ 
நடைமுறை. 

tablet : வரைவு எண்ணாக்கி: : 
கணினியில்‌ பயன்படுத்துவதற்‌ 
காக வரைகலைகளையும்‌, படத்‌ 
தரவுகளையும்‌ மாற்றித்தரும்‌ 
உள்ளீட்டுச்‌ சாதனம்‌. 


1424 


tabulator clear key 


table view : பட்டியல்‌ பார்வை : 
வரிசைகள்‌, பதிவேடுகளையோ 
அல்லது பலவகைப்பட்ட 
பொருள்களையோ திரையில்‌ 
நகர்த்துதல்‌. 


ரகbபlar : அட்டவணை வடிவு. 


tabular form : அட்டவணை வடி 
வம்‌ : அச்சிடப்பட்ட வெளி 
யீட்டுக்கு பட்டியல்‌ பார்வை 
போன்றது. 

tabulate : அட்டவணையிடு ; 
1. கூட்டல்களை அச்சிடு. 2. 
தரவுகளை பட்டியல்‌ வடிவாக்கு. 


tabulating Equipment : அட்ட 
வணையிடும்‌ கருவி : துளை 
யிட்ட அட்டை தரவு செய 
லாக்க எந்திரங்கள்‌, விளக்கிகள்‌, 
மறு படியெடுப்பிகள்‌, கணிப்பி 
கள்‌ மற்றும்‌ பட்டியலிடுவிகள்‌ 
போன்றவை இதில்‌ அடங்கும்‌. 
tabulator : அட்டவணையாக்கி : 
மொத்த எண்ணிக்கைகளைக்‌ 
காட்டி, அச்சிடும்‌, துளையிட்ட 
அட்டை கணக்கீட்டு எந்திரம்‌. 
tab setting : தத்தல்‌ அமைப்புகள்‌. 
tabulation : அட்டவணையிடல்‌; 
பட்டியலிடல்‌. 
tabulation character : அட்ட 
வணைப்படுத்தும்‌ உரு. 
tabulator clear key : தத்தல்‌ 
நீக்கு; அட்டவணையாக்குத்‌ திறவு. 


tabulator key 


tabulator key : அட்டவணை 


யாக்குத்‌ திறவு. 
tabulator mechanism : அட்ட 
வணையாக்க முறைமை. 


tabuiator set key : அட்டவணை 
நிறுவுச்‌ சாவி. 


tabulator setting : அட்டவணை 
அமைப்பு. 


tabulator stop : அட்டவணை 
நிறுத்தம்‌. 

TACACS : டக்காக்ஸ்‌ : முனைய 
அணுகல்‌ கட்டுப்படுத்தி அணு 
கல்‌ கட்டுப்பாட்டு முறைமை 
என்று பொருள்படும்‌ *எ௱ராக| 
Access Controller Access Control 
System என்ற தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. அனு 
மதிக்கப்பட்ட பயனாளர்கள்‌ 
கொண்ட, தரவுத்‌ தளம்‌ 
சேமிக்கப்பட்டுள்ள, ஓர்‌ மையப்‌ 
படுத்தப்பட்ட ஒற்றை வழங்‌ 
கனில்‌ பயனாளர்கள்‌ நுழைவதற் 
கான ஒரு பிணைய அணுகு 
நுட்பம்‌. பயனாளரின்‌ அடை 
யாளத்தை அணுகு வழங்கன்‌ 
உறுப்படுத்தியபின்‌, புகு 
பதிகைத்‌ தரவுவை பயனாளர்‌ 
நாடிய தரவுத்தள வழங்கனுக்கு 
அனுப்பி வைக்கும்‌. 

TAF : முனைய அணுகு வசதி : 
Terminals Access Facility 
என்பதன்‌ குறும்பெயர்‌. 


$0 


1425 


tailing 


199 : அடையாள ஒட்டு ; குறி 
ஒட்டு: ஆணையின்‌ முகவரி 
யைப்‌ பாதிக்கும்‌ பட்டியல்‌ பதி 
வெண்ணைக்‌ கொண்டு செல்‌ 
லும்‌ நிரலின்‌ பகுதி. 

tag along sort : ஒட்டோடு 
கூடிய வரிசையாக்கம்‌. 


நர 11210 : ஒட்டுப்‌ புலம்‌. 
(99 116 : ஒட்டுக்‌ கோப்பு. 


189 501 : அடையாள ஒட்டு : 
பிரிக்கும்‌ நடைமுறை. சரியான 
வரிசையை உண்டாக்க முக்கிய 
புலங்கள்‌ முதலில்‌ பிரிக்கப்‌ 
படும்‌. பின்னர்‌ தரவு பதிவேடுகள்‌ 
அந்த வரிசையில்‌ வைக்கப்படும்‌. 


tag switching : ஒட்டு இணைப்‌ 
பித்தல்‌; குறி இணைப்பாக்கம்‌ : 
திசைவித்தலையும்‌ (ா௦ப£ராஏ), 
இணைப்பித்தலையும்‌ (8௨1 
ரர) ஒருங்கிணைத்து சிஸ்கோ 
சிஸ்டம்ஸ்‌ நிறுவனம்‌ உருவாக்‌ 
கிய, ஒரு பல்லடுக்கு இணைய 
இணைப்பாக்கத்‌ தொழில்‌ 
நுட்பம்‌. 

tail : வால்‌ : ஒரு பட்டியலின்‌ 
கடைசிப்பகுதியைக்‌ கண்டு 
பிடிக்கும்‌ சிறப்புத்‌ தரவு பொருள்‌. 
*211 form : வால்‌ படிவம்‌. 


tail frame : வால்‌ சட்டம்‌ 


(29 : இறுதி காணல்‌. 


tailor made 


(211௦ ade : சிறப்பாகச்‌ செய்யப்‌ 
பட்ட : ஒரு குறிப்பிட்ட பணி, 
வணிகம்‌ அல்லது வகையான 
மக்களுக்காக எழுதப்பட்ட ஒரு 
நிரல்‌ தொடரை இது குறிக்‌ 
றைது. ஒரு தனிப்பட்ட வாடிக்‌ 
கையாளர்‌ இத்தகைய நிரல்‌ 
தொடரைக்‌ கேட்பார்‌ அல்லது 
யாருக்கு. வேண்டுமானாலும்‌ 
விற்கப்படலாம்‌. 

talk : டாக்‌; (பேசு; பேச்சு) : ஒரு 
யூனிக்ஸ்‌ கட்டளை; இணையத்‌ 
தில்‌ ஓர்‌ ஒத்திசைவு அரட்டைக்‌ 
கான கோரிக்கையை உருவாக்‌ 
கும்‌. (216 என்னும்‌ சொல்லைத்‌ 
தொடர்ந்து இன்னொரு 
பயனாளரின்‌ பெயரும்‌ முகவரி 
யும்‌ தரப்பட வேண்டும்‌. 

talker : டாக்கர்‌ (பேச்சாளி) : 
இணைய அடிப்படையிலான 
ஒத்திசைவுத்‌ தரவு தொடர்பு 
நுட்பம்‌. பெரும்பாலும்‌ பல்‌ 
பயனாளர்‌ அரட்டைச்‌ செயல்‌ 
பாடுகளுக்குப்‌ பயன்படுத்தப்‌ 
படுகிறது. வெவ்வேறு அறை 
களில்‌, வெவ்வேறு கருத்து 
களைப்பற்றி அரட்டையில்‌ 
ஈடுபடுவதற்கென கட்டளைகள்‌ 
உள்ளன. நிகழ்நேரத்தில்‌ பயனா 
ளர்கள்‌ தமக்குள்ளே உரை வடி 
வில்‌ கருத்துகளைப்‌ பரிமாறிக்‌ 
கொள்ள முடியும்‌. 
talk.newsgroups : 


குரூப்ஸ்‌ 


டாக்‌.நியூஸ்‌ 


டாக்‌ படிநிலை 


1426 


tangent 


யிலுள்ள யூஸ்நெட்‌ செய்திக்‌ 
குழுக்கள்‌. 184. என்னும்‌ முன்‌ 
னொட்டினைக்‌ கொண்டிருக்‌ 
கும்‌. விவாதத்துக்கிடமான 
தலைப்புகளில்‌ வாதங்கள்‌, 
கலந்துரையாடல்கள்‌ நடை 
பெறும்‌. ஏழு யூஸ்நெட்‌ 
செய்திக்‌ குழு படிநிலைகளுள்‌ 
ஒன்று. பிற ஆறு : ௦௱ற., 5, 
news., fec., 50., 500. 

take over : ஏற்றல்‌; மேற்கொள்ளல்‌. 
take up spool : ஏற்புக்‌ கண்டு. 


talking computer பேசும்‌ 


"கணினி : பேச்சு பிரித்தறியும்‌ 


கருவியைப்‌ பயன்படுத்தி 
பேச்சை உருவாக்கும்‌ கணினி 
அமைப்பு. 

tandem computers : தொடர்‌ 

இணைப்புக்‌ கணினி : இரண்டு 
கணினிகள்‌ இணைக்கப்பட்டு 
ஒரே நேரத்தில்‌ ஒரே சிக்கலுக்‌ 
காகப்‌ பணியாற்றுவது. 

tandem processors : தொடரி 
ணைப்புச்‌ செயலகங்கள்‌ : ஒரு 
பல்‌ செயலகச்‌ சூழ்நிலையில்‌ 
ஒன்றோடொன்று இணைந்‌ 
துள்ள இரண்டு செயலகங்கள்‌. 

tandy corporation : டேண்டி 
நிறுமம்‌ : நுண்கணினி அமைப்‌ 
உற்பத்தியாளரான 
ரேடியோஷாக்‌ நிறுவனத்தின்‌ 
தாய்‌ நிறுவனம்‌. 


புகளின்‌ 


tangent : தொடுவரை. 


அபபட 


tangent point 


tangent point : தொடுபுள்ளி. 


tangible benefit : மதிப்பிடக்‌ 
கூடிய மிகு பலன்‌ : ஒரு குறிப்‌ 
பிட்ட பண மதிப்பைக்‌ கூறக்‌ 
கூடிய மிகு பலன்‌. 


ரANSTAAFL : டான்ஸ்டாஷ்பல்‌ : 
இலவசப்‌ பகல்விருந்து என்பது 
போன்று எதுவுமில்லை என்று 
பொருள்படும்‌ 186 ain't no 
such thing as a free lunch என்ற 
தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 
குறும்பெயர்‌. இணையத்தில்‌ 
மின்னஞ்சல்‌ அரட்டை, அஞ்சல்‌ 
பட்டியல்‌, செய்திக்‌ குழுக்கள்‌ 
மற்றும்‌ பிற நிகழ்நிலை மன்றங்‌ 
களில்‌ பயன்படுத்தப்படும்‌ 
சொல்‌. 

tap : தட்டு : செய்தித்‌ தொடர்பு 
களில்‌, குறும்‌ பரப்புப்‌ பிணை 
யத்தில்‌ முக்யெ அனுப்பும்‌ 


ஊடகத்துடன்‌ ஏற்படுத்தப்படும்‌ 
பிணைப்பு. 
ape : நாடா : தரவு உள்ளீட்டு 


சேமிப்பு அல்லது வெளியீட்டுக்‌ 
குப்‌ பயன்படுத்தப்படும்‌ காந்த 
உணர்பொருள்‌ பூசப்பட்ட 
அல்லது துளையிடப்பட்ட 
நீளமான பொருள்‌. படிக்க 
அல்லது எழுதுவதற்கேற்ற 
ஓட்டத்திற்கு வசதியாக வரிசை 
முறையில்‌ நாடாவின்‌ குறுக்கே 
பல வழித்தடங்களில்‌ தரவு 
பதிவு செய்யப்படும்‌. 


1427. 


tape dump 
tape back-up unit : நாடா 
ஆதரவு அலகு ஒருவகை 


இரண்டாம்‌ நிலை சேமிப்பகம்‌. 
நிலைவட்டின்‌ உள்ளடக்கங்‌ 
களின்‌ தனிப்படி எடுத்துவைக்கப்‌ 
பயன்படும்‌ நாடாப்பெட்டி. 


tape cartridge : நாடாப்‌ பேழை. 


நாடாப்‌ பேழை 


tape cassette : நாடாப்பெட்டி : 
நுண்கணினி அமைப்புகளில்‌ 
எண்‌ முறை பதிவுக்காகப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ வரிசைமுறை 
அணுகுசேமிப்பு ஊடகம்‌. 

tape code : நாடாப்‌ பதிவு முறை. 
tape control : நாடாக்‌ கட்டுப்பாடு. 
tape deck : நாடா இயக்கி. 

tape dre : நாடா இயக்ககம்‌. 
ape dump : நாடா திணி : 
அறிக்கை வடிவில்‌ அமைக்கா 
மல்‌ நாடா உள்ளடக்கங்களை 
அச்சு வடிவில்‌ எடுப்பது. 


EE பபப 


tape label 


1428 


tape station 


ape label : நாடா வில்லை : 
வழக்காமாக காந்த நாடா 
சுருணையில்‌ உள்ள முதல்‌ பதி 
வேடு. இதில்‌ நாடாவில்‌ எழுதப்‌ 
பட்ட நாள்‌, அடையாள எண்‌ 
அல்லது பெயர்‌ மற்றும்‌ நாடா 
வில்‌ உள்ள பதிவேடுகளின்‌ 
எண்‌ ஆகியவை இருக்கும்‌. 


tape leader : நாடா முன்பகுதி : 
காந்த நாடாவின்‌ முதல்‌ சில 
மீட்டர்கள்‌. அது அழிக்கப்படு 
வதற்கு வாய்ப்பு அதிகம்‌ இருப்‌ 
பதால்‌ இவற்றைப்‌ பயன்படுத்தி 
தரவு சேமிப்பதில்லை. 

tape librarian : நாடா நூலகர்‌ : 
கணினியில்‌ அனைத்துக்‌ கோப்பு 
களையும்‌ பாதுகாப்பாக வைப்‌ 
பதற்குப்‌ பொறுப்பேற்றவர்‌. 
காந்த நாடா வட்டுப்‌ பெட்டி 
களில்‌ உள்ள நிரல்‌ தொடர்கள்‌ 
மற்றும்‌ தரவுக்‌ கோப்புகள்‌, 
நுண்திரைப்பட மற்றும்‌ துளை 
யிட்ட அட்டைகள்‌ ஆகிய 
வற்றை இவர்‌ பாதுகாப்பார்‌. 
கோப்பு நூலகர்‌, தரவு நூலகர்‌ 
அல்லது பாதுகாவலர்‌ என்றும்‌ 
அழைக்கப்படுபவர்‌, 

tape library ; நாடா நூலகம்‌ : 
காந்த நாடா கோப்பினை பாது 
காப்பான, சுற்றுப்புறக்‌ கட்டுப்‌ 
பாடுள்ள சூழ்நிலையில்‌ வைத்‌ 
திருக்கும்‌ சிறப்பு அறை... 


tape, magnetic : காந்த நாடா, 


1806 mark : நாடா அடையாளம்‌ : 
ஒரு நாடா கோப்பின்‌ இறுதி 
முனையைக்‌ காட்டும்‌ கட்டுப்‌ 
பாட்டுக்‌ குறியீடு. 

tape operating system (TOS) : 
நாடா இயக்கச்‌ செயல்முறை : 
காந்த நாடாவில்‌ நிரல்‌ தொடர்‌ 
களைச்‌ சேமித்து வைக்கும்‌ 
இயக்கச்‌ செயல்முறை. 

tape punch : நாடா துளைப்பி. 
tape reader : நாடா படிப்பி. 


tape reader, paper : தாள்‌ நாடா 
படிப்பி. 


tape ree! : நாடாச்‌ சுருள்‌. 


tape reproducer : 


யெடுப்பி. 


tape resident system : நாடா 
அமைப்பு இயக்கமைவு. 


நாடா படி 


18065 : நாடாக்கள்‌ : பாலியெஸ்‌ 
டரை அடிப்பொருளாகக்‌ 
கொண்டு ஃபெர்ிிக்‌ அமிலத்தைப்‌ 
பதிவு செய்யும்‌ பரப்பாகக்‌ 
கொண்டிருக்கும்‌. நாடா சுருணை 
கள்‌ 500 மீட்டர்‌ நாடாக்களை 
வைத்திருக்கும்‌. இதில்‌ 100 
மீமிகு எட்டியல்‌ அல்லது மேற்‌ 
பட்ட சேமிப்புத்‌ திறனிருக்கும்‌. 
tape spool : நாடாச்‌ சுருள்‌; நாடா 
கண்டு. 

tape station : நாடா இயக்ககம்‌ ; 
நாடா நிலையம்‌. 


tape-to card converter 


1429 tar 


tape-to card converter : நாடாவி 
லிருந்து அட்டைக்கு மாற்றி : 
காகித நாடா அல்லது காந்த 
நாடாவிலிருந்து துளையிட்ட 
அட்டைகளுக்குத்‌ தகவலை 
மாற்றி அனுப்பும்‌ சாதனம்‌. 
பொதுவாக இது அணைமுக 
மாகவே செயலாற்றும்‌. 


tape transport : நாடா அனுப்புப்‌ 
பொறி : நாடா இயக்கியின்‌ 
எந்திரப்‌ பகுதி. 

tape tree : நாடா மரம்‌ : யூஸ்‌ 
நெட்‌ இசைச்‌ செய்திக்‌ குழுக்‌ 
களிலும்‌, அஞ்சல்‌ பட்டியல்‌ 
களிலும்‌ பயன்படுத்தப்படு 
கின்ற கேட்பொலி நாடா வினி 
யோகத்துக்கான ஒரு வழிமுறை. 
இந்த முறையில்‌, பதிவு 
செய்யப்பட்ட ஒரு பாடல்‌ பல்‌ 
வேறு கிளைப்‌ பயனாளர்களுக்கு 
அனுப்பப்படும்‌. அவர்கள்‌ 
அதனை பிற பயனாளர்களுக்கு 
அனுப்பி வைப்பர்‌. 

tape unit : நாடா அலகு. 

tape verifier, paper : தாள்‌ நாடா 
சரி பார்ப்பி. 

tape volume : நாடா தொகுதி. 
tape width : நாடா அகலம்‌. 
TAPI மேப்பி; டீஏபீஐ 
தொலைபேசிப்‌ பயன்பாட்டு 
நிரலாக்க இடைமுகம்‌ என்று 
பொருள்படும்‌ Telephony 


Application Programming Interface 
என்ற தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. விண்‌ 
டோஸ்‌ இறந்த நிலை முறை 
மைக்‌ கட்டுமானத்தில்‌ (WOSA - 
Windows Open Systems Architec- 
(பா6) ஒரு நிரலாக்க இடைமுகம்‌. 
விண்டோஸின்‌ இளையன்‌ 
பயன்பாடுகள்‌ ஒரு வழங்களின்‌ 
குரல்வழிச்‌ சேவைகளை அணுகு 
வதற்கு உதவுகிறது. சொந்தக்‌ 
கணினிகளுக்கும்‌, தொலை 
பேசிக்‌ கருவிக்கும்‌ இடையே 
ஊடு செயல்பாட்டை (Interopera- 
0/0) டேப்பி வழங்குகிறது. 


கா : மார்‌ : டார்‌ நிரல்‌ மூலம்‌ 
உருவாக்கப்பட்ட இறுக்கப்‌ 
படாத வடிவமைப்பில்‌ உள்ள 
காப்பக கோப்பினை அடை 
யாளங்காட்டும்‌ வகைப்பெயர்‌. 


tar : டார்‌ : கோப்புகளை 
ஆவணப்படுத்தி பாதுகாப்பதற்‌ 
கான யூனிக்ஸ்யூட்டிலிட்டி. 
'௦௱றாe5' என்ற சொல்லுடன்‌ 
சேர்த்துப்‌ பயன்படுத்துகிறது. 

tar! : டார்‌! : நாடாக்‌ காப்பகம்‌ 
(Tap Archive) என்பதன்‌ சுருக்கம்‌. 
யூனிக்ஸில்‌ உள்ள ஒரு .பயன்‌ 
கூறு. பயனாளர்‌ விரும்பினால்‌ 
பல்வேறு கோப்புகளை ஒன்றாகச்‌ 
சேர்த்து ஓரே கோப்பாக 
வைத்துக்கொள்ள இது உதவு 
கிறது. அந்த ஒற்றைக்‌ கோப்பு 


tar’ 1430 


கா என்னும்‌ வகைப்‌ பெயரைக்‌ 
கொண்டிருக்கும்‌. 12! போல, 
ரர கட்டளை கோப்புகளை 
இறுக்கிச்‌ சுருக்குவதில்லை. 
எனவே (81 கோப்புகளை 0210 
மூலம்‌ இறுக்கிச்‌ சுருக்க 
முடியும்‌. இறுக்கிய கோப்புகள்‌ 
த. என்னும்‌ வகைப்‌ 
பெயரைக்‌ கொண்டிருக்கும்‌. 


டார்‌ 


tar? ; : டார்‌ பயன்கூறு 
மூலம்‌ ஒரு கோப்புத்‌ 
தொகுதியை ஒற்றைக்‌ கோப்பாக 
மாற்றுதல்‌. 

13108 : இலக்கு : கோப்பு நகல்‌ 
பணியில்‌, இலக்கு என்பது நக 
லெடுத்தது. கோப்புகளை 
வாங்குகின்ற வட்டு, விவரப்‌ 
பட்டியல்‌ அல்லது நாடா. 
target code (or) object code : 
இலக்குக்‌ குறிமுறை. 

target computer இலக்கு 
கணினி : ஒரு நிரல்‌ தொடர்‌ 
ஏற்றப்பட்டு ஓட்டப்படும்‌ 
கணினி. 

target data set : இலக்குத்‌ தரவு 
அமைவு : 

target directory : இலக்குத்‌ 
தகைவுத்‌ தொகுப்பு ; இலக்கு 
அடைவு : தரவு அனுப்பப்படு 
கின்ற விவரப்பட்டியல்‌. 


(ர்‌ 0151. : இலக்கு வட்டு : 


task bar 


target drive : இலக்கு இயக்கி : 

தரவுகள்‌ பதிவுசெய்யப்படும்‌ 

வட்டு அல்லது 'நாடாவைக்‌ 
கொண்ட இயக்கி. 


target fanguage : இலக்கு மொழி : 
வேறு ஒரு மொழியில்‌ சரியாக 
மொழிபெயர்க்கப்படவேண்டிய 
மொழி. 

(292 path : இலக்கு வழி. 


target programme : இலக்கு 
நிரல்‌ தொடர்‌. 


target statement ; இலக்குக்‌ 
கட்டளை. 

tariff விலைப்பட்டியல்‌; 
கட்டண விகிதம்‌ : செய்தித்‌ 


தரவு தொடர்புகளில்‌ இடம்‌ 
பெறுகின்ற வெளியிடப்பட்ட 
விலைப்பட்டியல்‌. ஒரு குறிப்‌ 
பிட்ட கருவி, வசதி அல்லது 
தகவல்‌ தொடர்பு பொது அமை 
வின்‌ பணி ஆகியவற்றுக்கு இவ்‌ 
வாறு விலை குறிப்பிடப்படு 
கின்றது. 

125 : பணிக்‌ கடமை; பணிப்‌ 
பொறுப்பு: கணினி சேமிப்பகத்‌ 
தில்‌ ஏற்றுதல்‌ அல்லது நிரல்‌ 
அமைத்தல்‌ போன்ற குறிப்‌ 
பிட்ட வேலையின்‌ தன்மை. 
task bar : பணிப்பட்டை : விண்‌ 
டோஸ்‌ 95/98/மீ/என்டீ /2000 


நிரல்‌ தொடர்‌ அல்லது வட்டு | முறைமைகளில்‌ கணினித்‌ திரை 


நகலெடுக்கப்படும்‌ வட்டு. 


யின்‌ அடிப்பாகத்தில்‌ தோற்ற 


அப ப பப | - ட்டை வைகை 


taskbar properties 


1431 Ac 


நியதி ம்ம்ம்‌ கு கா காக கனல்‌ அன வ ன ன த க வை 


மளிக்கும்‌ வரைகலைக்‌ சுருவிப்‌ 
பட்டை. இயக்கத்திலிருக்கும்‌ 
பல்வேறு பயன்பாடுகளை 
சின்னமாக்கி பணிப்பட்டையில்‌ 
வைத்துக்‌ கொண்டு தேவை 
யானதை மட்டும்‌ செயல்படுத்த 
லாம்‌. தொடங்கு (8181) பொத்‌ 
தானும்‌, தேதி, நேரம்‌ போன்ற 
விவரங்களும்‌ இதில்‌ உண்டு. 


taskbar properties : பணிப்‌ 
பட்டைப்‌ பண்புகள்‌. 
taskbar options : பணிப்பட்டை 


விருப்பத்‌ தேர்வுகள்‌. : 

task button : பணிப்பொத்தான்‌ : 
விண்டோஸ்‌ இயக்க முறைமை 
யில்‌ ஒரு பயன்பாடு இயங்கிக்‌ 
கொண்டிருக்கும்போது அதற்‌ 
குரிய ஒரு பொத்தான்‌ பணிப்‌ 
பட்டையில்‌ தோற்றமளிக்கும்‌. 
இவ்வாறு தோற்றமளிக்கும்‌ 
பொத்தான்கள்மீது சொடுக்கி, 
தேவையான பயன்பாட்டில்‌ 
பணிபுரியலாம்‌. 
task despatcher 
பொறுப்பு செலுத்தி. 
task dispatcher : பணிச்‌ செலுத்தி. 
(25k 194 : பணிக்‌ கடமைப்‌ 
பட்டியல்‌ : ஒருவர்‌ இயக்குகின்ற 
அனைத்து பயன்பாடுகளும்‌ 
காட்டி, அவைகளுக்கிடையில்‌ 
பிரித்தளிக்க உதவும்‌ ஒரு 


"விண்டோ" பணிக்கடமை 


பணிப்‌ 


| பட்டியலைத்‌ திறக்க வேண்டு 


மென்றால்‌ “ஒர்‌ 10” என்பதை 
கட்டுப்பாட்டுப்‌ பட்டியலி 
லிருந்து தேர்வுசெய்யவேண்டும்‌. 
task management பணி 
மேலாண்மை : ஒரே நேரத்தில்‌ 
கணினிக்குள்‌ ஒன்று அல்லது 
மேற்பட்ட நிரல்‌ தொடர்களை 
(பணிகளை) ஓட்டுவதைக்‌ 
கட்டுப்படுத்துகின்ற இயக்க 
அமைப்பின்‌ பகுதி. 


task panel : பணிப்பொறுப்புச்‌ 
சட்டம்‌; பணிச்‌ சட்டம்‌. 
task queue : பணிவரிசை. 


task swapping : பணிப்பொறுப்பு 
இடமாற்று : இரண்டு பயன்பாடு 
களுக்டையில்‌ பிரித்தளித்தல்‌. 
நடப்பிலுள்ள ஓடும்‌ நிரல்‌ 
தொடரில்‌ இருந்து வட்டுக்கோ 
அல்லது பிற அதிவேக சேமிப்‌ 
பக சாதனத்திற்கோ (துணை 
நினைவகம்‌ ஈ.எம்‌. எஸ்‌ 
போன்றவை) மாற்றிவிட்டு 
அந்த இடத்தில்‌ வேறொரு நிரல்‌ 
தொடரை ஏற்றுதல்‌. 

task switching : பணி பிரித்‌ 
தளித்தல்‌ : தீவிரமான பயன்‌ 
பாடுகளுக்கு இடையே பிரித்‌ 
தளித்தல்‌. 

1௦ : சசி : ஓர்‌ இணைய தள 
முகவரி துர்க்ஸ்‌-கைக்கோஸ்‌ 
தவுகளைச்‌ சேர்ந்தது என்பதைக்‌ 


பபப ப பப ப ப ப ப ப பபட்ட்ப்பியியவியியி வைகையை 


ம 
T-carrier 


குறிக்கும்‌ பெரும்‌ புலிப்பிரிவுக்‌ 
களப்பெயர்‌. 

7-cகrரer : டீ - சுமப்பி : ஒரு 
பொதுச்‌ சுமப்பி வழங்குகின்ற 
தொலைதூர இலக்கமுறைத்‌ 
தகவல்‌ தொடர்புத்‌ தடம்‌. இரு 
முனைகளிலுமுள்ள ஒன்று 
சேர்ப்பிகள்‌ பல்வேறு குரல்‌ 
தடங்களை ஒன்றிணைத்து 
இலக்கமுறைத்‌ தரவுத்‌ தாரை 
களாய்‌ (Digital Data stream) 
அனுப்பி வைக்கின்றன. பெறு 
முனையில்‌ குரல்‌ தடங்கள்‌ 
தனித்தனியே பிரிக்கப்படுகின்‌ 
றன. 1993ஆம்‌ ஆண்டில்‌ ஏடீ&டீ 
நிறுவனம்‌ டீ-சுமப்பி சேவையை 
அறிமுகப்படுத்தியது. சுமந்து 
செல்லும்‌ தட எண்ணிக்கை 
யைப்‌ பொறுத்து பல்வேறு 
நிலைகள்‌ உள்ளன. டீ], டீ2, 
டீ, £4 ஆகியவை உண்டு. 
குரல்‌ தகவல்‌ தொடர்பு தவிர 
இணைய இணைப்புக்கும்‌ டீ 
சுமப்பிகள்‌ பயன்படுகின்றன. 


பாட: டீசிஎல்‌/டீகே : கருவிக்‌ 
கட்டளைமொழி/கருவித்‌ 
தொகுதி எனப்‌ பொருள்படும்‌ 
Tool Command Language/Tool Kit 
என்பதன்‌ தலைப்பெழுத்துக்‌ 
குறும்பெயர்‌. ஒரு உரை நிரல்‌ 
மொழியும்‌ (TC), ஒரு வரை 
கலைப்‌ பயனாளர்‌ இடைமுகக்‌ 
கருவித்‌ தொகுதியும்‌ (6) 
இணைந்த ஒரு நிரலாக்க 


1432 


TCP/IP 


அமைப்பு. டீசிஎல்‌ மொழி 
ஊடாடு நிரல்களுக்கும்‌, உரைத்‌ 
தொகுப்பான்களுக்கும்‌ பிழை 
நீக்ககளுக்கும்‌, செயல்தளத்துக்‌ 
கும்‌ கட்டளைகளை வழங்க 
முடியும்‌. அவை சிக்கலான 
தரவுக்‌ கட்டமைப்புகளை உரை 
நிரல்களில்‌ உட்செருகுகிறது. 
TCP டீசிபீ : பரப்புகைக்‌ 
கட்டுப்பாட்டு நெறிமுறை 
என்று பொருள்படும்‌ 71சா5- 
mission Contol Protocol என்ற 
தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 
குறும்பெயர்‌. டீசிபீ/ஐபீ நெறி 
முறையில்‌ உள்ளிணைந்தது. 
தரவலை சிறுசிறு பொதி 
களாக்கி, ஐபீ மூலமாக அனுப்பி 
வைக்கிறது. மறுமுனை 
யிலிருந்து ஐபீ மூலம்‌ பெறப்‌ 
படும்‌ தரவுப்‌ பொதிகளைச்‌ சரி 
பார்த்து ஒன்றுசேர்த்து முழுத்‌ 
தரவுவை வடிவமைக்கிறது. 
ஐஎஸ்‌ஒ/ஓஎஸ்ஐ அடுக்குகளில்‌ 
போக்குவரத்து அடுக்கில்‌ டீசமீ 
செயல்படுகிறது. 


TCPIP : டீசிபீ/ஐபீ : பரப்புகைக்‌ 
கட்டுப்பாட்டு நெறிமுறை/ 
இணைய நெறிமுறை என்று 
பொருள்படும்‌ ராகா5$௱ர550 . 
Control Protocolllnternet Protocol 
என்ற தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. இரு 
கணினிகளுக்கிடையேயான 
தகவல்‌ தொடர்புக்கென 


மலம ட மடய வலைக்‌ வவ வைய வகைவய மையை மலம டப டட டர படட ப்பட்‌ 


TCPIIP Stack 


அமெரிக்கப்‌ பாதுகாப்புத்‌ துறை 
யினர்‌ உருவாக்கிய நெறிமுறை. 
யூனிக்ஸ்‌ இயக்கமுறையின்‌ 
அங்கமாக உருவாக்கப்பட்டது. 
இன்றைக்கு, இணையம்‌ உட்‌ 
பட பிணையங்களுக்குள்ளே 
தகவல்‌ பரிமாற்றத்துக்கான, 
ஏற்றுக்‌ கொள்ளப்பட்ட நெறி 
முறையாய்‌ நிலைபெற்று 
விட்டது. 

TCP/IP Stack : டீசிபீ/ஐபீ 
அடுக்கு : மீசிபீ/ஜபீ நெறி 
முறைகளின்‌ தொகுப்பு. 

10 : டீடி : ஓர்‌ இணைய தள 
முகவரி சாட்‌ நாட்டைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ களப்‌ 
பெயர்‌. 

tஒகா-௦£ீ : பிய்த்தெடு; கிழித்தெடு : 
வரைகலைப்‌ பயனாளர்‌ இடை 
முகத்தில்‌ (பே), திரையில்‌ 
தோன்றும்‌ ஓர்‌ உருப்படியை 
இழுத்துச்‌ சென்று பயனாளர்‌ 
விரும்பும்‌ இடத்தில்‌ வைத்துக்‌ 
கொள்ளும்‌ வசதி உண்டு. 
எடுத்துக்காட்டாக, வரைகலைப்‌ 
பயன்பாடுகள்‌ பலவற்றிலும்‌ 
பட்டிகள்‌, கருவிப்‌ பெட்டிகள்‌ 
போன்றவற்றை இழுத்துச்‌ 
சென்று வேறிடத்தில்‌ வைத்துக்‌ 
கொள்ளும்‌ வசதி உள்ளது. 
182-014 ஈம : கிழித்து வெளி 
யேறும்‌ பட்டி : அதன்‌ முதன்மை 


1433 


technical interview 


இடத்திலிருந்து வேறொரு 
பகுதிக்கு மாற்றி அனுப்பி 
நகர்த்தக்கூடிய திரை மீதுள்ள 
பட்டி அல்லது வண்ணத்‌ தட்டு. 
techie : நுட்பி; நுட்பர்‌ : தொழில்‌ 


நுட்பம்‌ தெரிந்த நபர்‌. 
பயனாளர்‌ பணியாற்றும்போது 
ஏதேனும்‌ சிக்கல்‌ 
ஏற்பட்டாலோ, ஏதேனும்‌ 
தொழில்நுட்பச்‌ சிக்கலைப்‌ 
புரிந்துகொள்ள முடியாமல்‌ 
போனாலோ, உடனடியாகத்‌ 
தொடர்பு கொண்டு 


ஆலோசனை பெறக்கூடிய நபர்‌. 
நுட்பர்‌ ஒரு பொறியாளராக 
இருக்கலாம்‌ அல்லது ஒரு 
தொழில்‌ நுட்பாளராக 
இருக்கலாம்‌. ஆனால்‌, பொறி 
யாளர்‌ அனைவரும்‌ நுட்பராகி 
விட முடியாது. 

technica! analysis package : 
தொழில்‌ நுட்ப ஆய்வுத்‌ 
தொகுப்பு : பங்குச்‌ சந்தையில்‌ 
வாங்கவும்‌, விற்கவும்‌ சிறந்த 
நேரம்‌ எது என்பதை முதலீட்‌ 
டாளர்கள்‌ முடிவு செய்ய 
உதவும்‌ நிரல்‌ தொடர்‌. மாறும்‌ 
சராசரிகள்‌ வரைபடமாயமைத்‌ 
தும்‌, கூட்டியும்‌, வணிக அளவுப்‌ 
போக்குகளை வரைந்தும்‌ பிற 
ஆய்வுப்‌ பணிகளைச்‌ செய்தும்‌ 
முதலீட்டாளர்க்கு உதவுகிறது. 
technical interview : தொழில்‌ 
நுட்ப நேர்காணல்‌. 


technical support 
technical support : தொழில்‌ 
நுட்ப உதவி. 


technical test : தொழில்நுட்பச்‌ 
சோதனை. 


technical writer : தொழில்நுட்ப 
எழுத்தாளர்‌ : கணினி கருவிவசதி 
அல்லது அது தொடர்பான பணி 
கள்‌, மற்றும்‌ மென்பொருள்‌ 
அல்லது தொழில்‌ நுட்பப்‌ புலங்‌ 
கள்‌ தொடர்பான திட்டங்கள்‌, 
பயிற்சிக்‌ கையேடுகள்‌, 
குறிப்புக்‌ கையேடுகள்‌, நிரல்‌ 
தொடரமைப்புக்‌ கையேட்டு 
நூல்கள்‌ மற்றும்‌ அறிக்கைகள்‌ 
ஆகியவற்றைத்‌ தயாரிப்பவர்‌. - 
technique : நுணுக்க முறை. 
technology : தொழில்நுட்பம்‌ : 
ஒரு பொருள்‌ உருவாக்குவதற்‌ 
காக அறிவு மற்றும்‌ முறை 
களைப்‌ பயன்படுத்துதல்‌. 
technology, information 
தகவல்‌ தொழில்‌ நுட்பம்‌. 
technology lab : தொழில்நுட்ப 
ஆய்வுக்‌ கூடம்‌. 

technology transfer : தொழில்‌ 
நுட்ப மாற்றல்‌ : இருக்கின்ற 
தொழில்‌ நுட்பத்தை நடப்பு 
சிக்கல்‌ அல்லது சூழ்நிலைக்குப்‌ 


பயன்படுத்துதல்‌. 
technophile : தொழில்நுட்ப 
ஆர்வலர்‌ வளர்ந்துவரும்‌ 


1434 


telecommunication 


தொழில்நுட்பத்தில்‌ உற்சாகத்‌ 
துடன்‌ ஆர்வம்‌ செலுத்தும்‌ 
ஒருவர்‌. 

tech வார்சா : தொழில்நுட்ப 
எழுத்தாளர்‌ வன்பொருள்‌ 
அல்லது மென்பொருளுக்கு 
ஆவண விவரம்‌ எழுதுபவர்‌. 


telco : டெல்கோ : 
பேசிக்‌ குழுமம்‌ எனப்‌ பொருள்‌ 
படும்‌ Telephone Company என்‌ 
பதன்‌ கருக்கச்‌ சொல்‌. பொது 
வாக, இச்சொல்‌ இணையச்‌ 
சேவைகளை வழங்கும்‌ 


தொலை 


(௪௨ : தொலை : தொலை 
விலிருந்தோ அல்லது தொலை 
பேசி மூலமோ செய்யப்படும்‌ 
இயக்கம்‌. 

(௨1௨௦1௨ : தொலைத்‌ திரைப்‌ 
படம்‌. 


eco : தொலைத்‌ தொடர்பு. 


tele-commerce 


வணிகம்‌. 


telecommuniting : தொலைத்‌ 
தகவல்‌ தொடர்பு கொள்ளுதல்‌ : 
அலுவலகத்திலிருந்து வீட்டுக்குத்‌ 
தொலைத்‌ தகவல்‌ தொடர்பு 
மூலம்‌ வீட்டிலிருந்தே பணி 
யாற்றுவது. 

telecommunication : தொலைத்‌ 
தகவல்‌ தொடர்புகள்‌; தொலைத்‌ 
தொடர்பு : தகவல்‌ தொடர்புக்‌ 


தொலை 


ஆட லட பம்பம்‌ TS 


telecommunications 


கம்பிகளின்‌ வழியாக தரவுகளை 
மாற்றல்‌. 

telecommunications channel : 
தொலைத்‌ தகவல்‌ தொடர்புத்‌ 
தடம்‌ செய்தி அனுப்பும்‌ 
இடத்தையும்‌ பெறுபவரையும்‌ 
இணைக்கும்‌ தகவல்‌ தொடர்புக்‌ 
கட்டமைப்‌ பின்பகுதி. 
தரவுவை அனுப்பவும்‌, பெற 
வும்‌ ஓரிடத்திலிருந்து வேறொரு 
இடத்திற்கு இணைக்கப்‌ பயன்‌ 
படும்‌ கருவியும்‌ இதில்‌ அடக்கம்‌. 
telecommunications control pro 
ராக : தொலைத்‌ தகவல்‌ 
தொடர்பு கட்டுப்பாடு நிரல்‌ 
தொடர்‌ : தொலைத்‌ தகவல்‌ 
தொடர்புக்‌ கட்டமைப்பில்‌ 
கணினிகளுக்கும்‌ முனையங்‌ 
களுக்கும்‌ இடையில்‌ கட்டுப்‌ 
பாட்டினைக்‌ கவனித்துக்‌ 
கொள்ளும்‌ கணினி நிரல்‌ தொடர்‌. 
telecommunications controller : 
தொலைத்‌ தகவல்‌ தொடர்புக்‌ 
கட்டுப்படுத்தி : ஒரு விவர தகவல்‌ 
தொடர்பு இடைமுகச்‌ சாதனம்‌. 
(சிறப்பு நோக்க சிறு அல்லது 
நுண்‌ கணினி) பல முனையங்‌ 
களைக்‌ கொண்ட தொலைத்‌ தக 
வல்‌ தொடர்புக்‌ கட்டமைப்பை 
இது கட்டுப்படுத்தும்‌. 
telecommunications monitors : 
தொலைத்‌ தகவல்‌ தொடர்பு 
திரையகம்‌ : ஒரு தொலைத்‌ 


1435 telecommunications specialist 


தகவல்‌ தொடர்புக்‌ கட்டமைப்‌ 
பின்‌ கணினிகளுக்கும்‌, முனை 
யங்களுக்கும்‌ கட்டுப்பாட்டைக்‌ 
கவனிக்கும்‌ கணினி நிரல்‌ 


தொடர்கள்‌. 


telecommunications processors : 
தொலைத்‌ தகவல்‌ தொடர்பு செய 
லகங்கள்‌ : பல முனையங்களிட 
மிருந்து ஒரே நேரத்தில்‌ தகவல்‌ 
களை தகவல்‌ தொடர்பு வழித்‌ 
தடங்களுக்குக்‌ கொண்டு செல்ல 
அனுமதிக்கும்‌ பன்மையாக்கி 
கள்‌, ஒருமுகப்படுத்திகள்‌ மற்‌ 
றும்‌ தகவல்‌ தொடர்புக்‌ கட்டுப்‌ 
படுத்திகள்‌, கொத்துக்‌ கட்டுப்‌ 
படுத்திகள்‌, பிழை கண்காணித்‌ 
தல்‌, சிக்கலறிதல்‌, திருத்தல்‌, 
குறிப்பேற்றம்‌, குறிப்பேற்ற 
மின்மை, தகவல்‌ சுருக்குதல்‌, 
விவரக்‌ குறியிடல்‌, செய்திகளை 
மறு குறியீடு அமைத்தல்‌, துறை 
பூசல்‌ (port contention (36-4)) 
இடைத்தடுப்பு (buffer storage) 
சேமிப்பகம்‌ ஆயெவைகளுடன்‌ 
செயற்கைக்கோள்‌ மற்றும்‌ பிற 
தகவல்‌ தொடர்பு கட்டமைப்பு 


களுக்கு இடைமுகமாக 
இருத்தல்‌ ஆகியவற்றையும்‌ 
இவை செய்யும்‌. 


telecommunications specialist : 
தொலைத்‌ தகவல்‌ தொடர்பு 
வல்லுநர்‌ : தகவல்‌ தொடர்பு 
கட்டமைப்புகளை வடிவமைப்‌ 
பதற்குப்‌ பொறுப்பேற்றுள்ளவர்‌. 


Er 


telecommunity 


telecommunity : தொலை சமு 
தாயம்‌ : தொழில்நுட்ப ஏற்‌ 
புடைத்‌ தன்மைகள்‌ இல்லாமல்‌ 
தகவல்‌ இலவசமாக அனுப்பி, 
பெறக்கூடிய சமுதாயம்‌. 


teleconference தொலை 
மாநாடு : தொலைத்‌ தகவல்‌ 
தொடர்பு மூலம்‌ தொலைவான 
இடங்களில்‌ உள்ளவர்களுடன்‌ 
மின்னணு கூட்டம்‌ நடத்துதல்‌. 
நேருக்கு நேர்‌ சந்தித்தல்‌ மற்றும்‌ 
பயணத்திற்கு மாற்றாகக்‌ கருதப்‌ 
படும்‌ இத்தொலை மாநாடு இரு 
வழி ஒளி-ஒலி வசதியுடன்‌ 


நடத்தப்படுகிறது. தகவல்‌ 
மற்றும்‌ தொலை நகலி 
செலுத்தம்‌ ஆகியனவும்‌ 


தேவைக்கேற்ப இடம்‌ பெறும்‌. 
telecoping : தொலை நகலெடுத்‌ 
தல்‌; நீண்ட தூர நகலெடுத்தல்‌ 

telecopy : தொலைபடி; தொலை 
நகல்‌ குறிக்கவே பயன்படுத்தப்‌ 
tele-education : தொலைக்கல்வி. 


tele-entertainment : தொலை 


பொழுது போக்கு. 


telegraph : தந்தி : ஏறக்குறைய 
ஒரு நொடிக்கு 150. துண்மிகள்‌ 
வேகத்தில்‌ அனுப்பும்‌ குறைந்த 
வேக தகவல்‌ தொடர்புச்‌ சாதனம்‌. 
மோர்ஸ்‌ காலத்தில்‌ இருந்து 
நீடித்து வருபவை குரல்‌ உரை 
யாடலை அனுப்ப முடியாது. 


1436 


telemetry 
telehomecare : தொலையில்ல 
மருத்துவம்‌. 
telemanagement : தொலை 
மேலாண்மை : ஒரு நிறுவனத்‌ 


தின்‌ தொலைபேசி அமைப்பு 
களின்‌ மேலாண்மை. 


tele marketing : தொலைச்‌ 
சந்தையமைப்பு : தொலைபேசி 
மூலம்‌ விற்பனை செய்தல்‌. 
telematics : டெலிமாட்டிக்ஸ்‌ : 
தொலைத்‌ தகவல்‌ தொடர்புகள்‌ 
மற்றும்‌ தானியங்கி தகவல்‌ 
செயலாக்கத்தின்‌ சங்கமம்‌. 
telemedicine : தொலை மருத்து 
வம்‌ : குறிப்பாக தொலைத்‌ 
தகவல்‌ தொடர்புகள்‌ தொலைக்‌ 
காட்சியைப்‌ பயன்படுத்தி 
ஊடுகதிர்‌ (8) அல்லது ஒரு 
நோயாளியின்‌ நேரடி உருவப்‌ 
படங்களை தொலைவில்‌ உள்ள 
வல்லுநருக்கு அனுப்புவது. 
telemedicine clinic : தொலை 
நிலை மருத்துவமனை. 


telemeter : தொலை அளவி. 


telemetry : தொலை அளவி : 
தொலை அளவி கருவிகளை 
மின்சாரம்‌ அல்லது வானொலி 
மூலம்‌ தகவல்களை அனுப்பு 
தல்‌. நிலவைச்‌ சுற்றிவரும்‌ ஒரு 
விண்‌ கலத்தின்‌ மூலம்‌ தரையில்‌ 
உள்ள ஒரு நிலையத்திற்குத்‌ தரவு 
களை அளந்து அனுப்பலாம்‌. 


telnet 


telnet" : டெல்நெட்‌! ,தொலை 
இணைப்பு! : டெல்நெட்‌ நெறி 
முறையை நடைமுறைப்‌ 
படுத்துகின்ற கிளையன்‌ நிரல்‌. 


1211௦? : டெல்நெட்‌? ;தொலை 
இணைப்பு? : டெல்நெட்‌ நெறி 


முறையைப்‌ பயன்படுத்தி 
இணையத்தின்‌ மூலமாகத்‌ 
தொலைதூரக்‌ கணினியை 
அணுகுதல்‌. 


telnet’ : டெல்நெட்‌* ;தொலை 
இணைப்பு” : ஓர்‌ இணையப்‌ 
பயனாளர்‌ இணையத்தில்‌ 
பிணைந்துள்ள ஒரு தொலை 
தூரக்‌ கணினியில்‌ நுழைந்து, கட்‌ 
டளைகளை இயக்க வகை செய்‌ 
யும்‌ நெறிமுறை. அக்கணினி 
யுடன்‌ நேரடியாக இணைக்கப்‌ 
பட்ட, உரை அடிப்படையிலான 
ஒரு முனையம்‌ போலவே 
செயல்பட முடியும்‌. டெல்‌ 
நெட்‌, டீசிபீ/ஐபீ நெறிமுறைக்‌ 
குடும்பத்தில்‌ ஓர்‌ அங்கம்‌. 

telephone : தொலைபேசி. 


telephone equipment : தொலை 
பேசிக்‌ கருவி. 

telephone exchange : தொலை 
பேசிப்‌ பரிமாற்றம்‌ / இணைப்பகம்‌. 
telephony : தொலைபேசி முறை : 
ஒலியை மின்‌ சமிக்கைகளாக 
மாற்றி, குழாய்கள்‌ அல்லது 
வானொலி மூலம்‌ அனுப்பி 


1437 


telesoftware 


அவற்றை ஒலியாக மீண்டும்‌ 
மாற்றி அனுப்புதல்‌. 

telephony device : தொலை 
பேசிச்‌ சாதனம்‌ : ஒலி சமிக்கை 
களை மின்சார சமிக்கைகளாக 
மாற்றி வேறிடத்துக்கு அனுப்பி, 
பெறுமிடத்தில்‌ மின்சாரச்‌ 
சமிக்கைகளை ஒலியாக மாற்றி 
யமைக்கும்‌ சாதனம்‌. 


telephotography : தொலை 
ஒளிப்படவியல்‌ : மின்‌ தகவல்‌ 
தொடர்பு வழித்தடங்களின்‌ 
மூலம்‌ ஒளிப்படங்களை அனுப்‌ 
புதல்‌. பொது தகவல்‌ தொடர்பு 
அனுப்பும்‌ நிறுவனங்கள்‌ 
இவற்றை வழங்குகின்றன. 
teleprinter : தொலை அச்சுப்‌ 
பொறி; தொலை அச்சு : தானி 
யங்கி அச்சிடும்‌ சாதனம்‌. 
teleprocessing தொலை 
செயலாக்கம்‌ : தொலைவில்‌ 
உள்ள இடங்களுக்கும்‌ தகவல்‌ 
செயலாக்க மையத்திற்கும்‌ 
மற்றும்‌ இரண்டு கணினி 
அமைப்புகளுக்கும்‌ இடையில்‌ 
தொலைபேசிக்‌ கம்பிகள்‌ மூலம்‌ 
தகவல்களை அனுப்புதல்‌. தக 
வல்‌ தொடர்புகள்‌ மற்றும்‌ தக 
வல்‌ செயலாக்கக்‌ கருவிகளை 
இணைத்துப்‌ பயன்படுத்துவது. 
telesoftware : தொலை மென்‌ 
பொருள்‌ : தொலைபேசிக்‌ கம்பி 
அல்லது தொலைக்காட்சி 


teletext 


மூலம்‌ தொலைச்‌ சொற்பகுதி 
சமிக்கையில்‌ கணினி நிரல்‌ 
தொடர்களை அனுப்புதல்‌. 
teletext : தொலைவுரை : ஒரு 
வழி தகவல்‌ தொடர்பு ஊடகம்‌. 
சில வீடியோ டெக்ஸ்ட்‌ சேவை 
களில்‌ பயன்படுத்துவது. ஒரே 
இரையளவில்‌ சிறப்பு சுருக்யெ 
அளவில்‌ தொலைக்காட்சித்‌ 
தகவல்களைத்‌ தொடர்ச்சியாக 
அனுப்பப்‌ பயன்படுத்துபவர்‌ 
கள்‌ தங்களது திரையில்‌ எந்தப்‌ 
படத்தை பார்க்க விரும்புகிறார்‌ 
களோ அதே' படத்தை தங்கள்‌ 
தொலைக்காட்சிப்‌ பெட்டியில்‌ 
மறு குறியீடமைத்துப்‌ பெறலாம்‌. 
teletype interface : தொலைத்‌ 
தட்டச்சு இடைமுகம்‌. 

teletype mode : தொலைத்‌ 
தட்டச்சு முறை : தட்டச்சுப்‌ 
பொறியில்‌ தட்டச்சு செய்வது 
போல ஒரு நேரத்தில்‌ ஒரு 
வரியில்‌ வெளியீட்டை அனுப்பு 
வது. இதன்பொருள்‌ தகவல்கள்‌ 
காட்டவோ, அ௮ச்சிடவோ செய்‌ 
யும்போது ஒன்றையடுத்து இன்‌ 
னொரு வரியாக தரவு காட்டப்‌ 
படும்‌ அல்லது அச்சிடப்படும்‌. 
teietypewriter (TTY) : தொலைத்‌ 
தட்டச்சுப்‌ பொறி : டீ.டீ.ஓய்‌. 
தொலைத்‌ தட்டச்சு அலகு. 
television receiver (TR) 


தொலைக்காட்சி பெறும்‌ பொறி ை 


1438 


template 


ஒளிபரப்பப்படும்‌ தொலைக்‌ 
காட்சி சமிக்கைகளை வானலை 
வாங்கி மூலம்‌ பெறுகின்ற 
திறனுடைய வணிக தொலைக்‌ 
காட்சிப்‌ பெட்டி போன்ற ஒரு 
காட்சி சாதனம்‌. வானொலி 
அலைவரிசை குறிப்பேற்றி 
(மாடுலேட்டர்‌)கள்‌ இணைத்து 
காட்சிச்‌ சாதனமாக பல நுண்‌ 
கணினிகளில்‌ பயன்படுத்தலாம்‌. 


televoting : தொலைநிலை 
வாக்களிப்பு. 
telex தொலை எழுதி 


மேற்கத்திய ஒன்றியத்தினால்‌ 
அளிக்கப்படும்‌ தந்திச்‌ சேவை. 


teller : வங்கிப்‌ பணப்‌ பொறுப்‌ 


பாளர்‌. 
temet : தொலை இணைப்பு. 


telpak : டெல்பாக்‌ : இரண்டு 
அல்லது மேற்பட்ட இடங்களுக் 
குப்‌ பொது தகவல்‌ தொடர்பு 
களை எடுத்துச்‌ செல்வதற்காக 
அகலப்பாட்டை வழித்தடங்‌ 
களை வாடகைக்கு எடுத்து, அதன்‌ 
மூலம்‌ நடத்தப்படும்‌ சேவை. 


template : படிம அச்சு : 1. வடி 
வியல்‌ (ர60௱61௦) ஒட்டு வரை 
படக்‌ குறியீடுகளை வரையப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ குழைம 
(plastic) வழிகாட்டி. 2. கணினி 
வரைகலையில்‌, பொதுவாகப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ வடி 


template wizzard 


வமைப்பிகள்‌ அல்லது வடி 
வமைப்பு உதவிகளின்‌ பகுதி 
கள்‌. ஒருமுறை உருவாக்கப்பட்‌ 
டால்‌, மீண்டும்‌ வரைவதற்குப்‌ 
பதிலாக, அதையே மீண்டும்‌ 
தேடி எடுக்க முடியும்‌. 3. மென்‌ 
பொருள்‌ மேம்பாட்டில்‌ நிரல்‌ 
தொடர்களின்‌ தொகுதியின்‌ 
மூலம்‌ வட்டில்‌ சேமிக்கப்‌ 
பட்டதை கணினிக்கு நிரலிட்டு 
விரிதாளில்‌ உள்ள தகவல்கள்‌ 
பற்றிய சில இயக்கங்களைச்‌ 
செய்யுமாறு கூறுதல்‌. சான்றாக, 
டெல்லிக்கு மேற்கே உள்ள 
வாடிக்கையாளர்களுக்கு 10 
விழுக்காடு ரயில்‌ கட்டணத்தைக்‌ 
கூட்டுக என்பது. 


template wizzard : வார்ப்புரு 
வழிகாட்டி. 
temporary font : தற்காலிக 


எழுத்துரு : மென்பொருளாலோ 
அல்லது கையாலோ அச்சுப்‌ 
பொறியில்‌ மீண்டும்‌ இருத்தி 
அமைக்கும்வரை அச்சுப்பொறி 
யின்‌ நினைவகத்தில்‌ தங்கி 
யிருக்கும்‌ மென்‌ அச்செழுத்து. 
temporary password : தற்காலி 
நுழைசொல்‌. 


temporary storage : தற்காலிக 
சேமிப்பகம்‌ : நிரல்‌ தொடரமைத்‌ 
தலில்‌, இடைக்கால முடிவு 
களை சேமித்து வைப்பதற்கான 
சேமிக்கும்‌ இடங்கள்‌. 


1439 : 


terabit storage 


ர key pa : பத்து விசைப்‌ 
பட்டை : எண்களை எளிதாக: 
நுழைக்க உதவும்‌ 0 முதல்‌ 9 
வரை எண்களை தனித்‌ தொகுதி 
யாகக்‌ கொண்ட விசை. கணிப்பி 
விசை அட்டை போன்றது. 


ten's complement : பத்தின்‌ கூட்‌ 
டெண்‌ : ஒரு குறிப்பிட்ட மதிப்‌ 
பின்‌ எதிரெண்ணைக்‌ குறிப்‌ 
பிடப்‌ பயன்படுத்தப்படும்‌ எண்‌. 
எல்லா எண்களும்‌ 9 ஆக உள்ள 
ஓவ்வொரு இலக்கத்திலிருந்தும்‌ 
கழித்து அதனுடன்‌ ஒன்றைச்‌ 
சேர்த்து இந்த எண்‌ கொண்டு 
வரப்படுகிறது. சான்றாக 654-ன்‌ 
பத்தின்‌ கூட்டெண்ணாக வருவது 
346. 999 உடன்‌ 346-ஐக்‌ கழித்து 
அதனுடன்‌ 1-ஐக்‌ கூட்டி இந்த 
எண்‌ கொண்டு வரப்படுகிறது. 

tensile strength : இழுப்பு வலு. 


ta : டெரா : ஒரு ட்ரில்லிய 
னுக்கு மெட்ரிக்‌ முன்‌ 
னிணைப்புச்‌ சொல்‌. டி என்று 
சுருக்கி அழைக்கப்படுகிறது. 


சாகம்‌! : டெராபிட்‌ ; டெரா 
துண்மி : ஒரு டிரில்லியன்‌ துண்மி 
கள்‌. டிபி, டிபிட்‌ அல்லது 
டெராபிட்‌ என்றெல்லாம்‌ 
அழைக்கப்படும்‌. 

terabit storage : டெராபிட்‌ 
சேமிப்பு : 13 துண்மிகள்‌ அளவில்‌ 
10 இறனுள்ள சேமிப்புச்‌ சாதனங்‌ 


அர பப்ப பப்ப பறப்பு ப்ப ப்பட்ட வவ ல்‌ 


terabyte 


களுக்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
பொதுச்சொல்‌. 

terabyte : டெராபைட்‌ ; டெரா 
எட்டியல்‌ :. 2 (2இன்‌ 40 
மடங்கு) அல்லது துல்லியமாக 
1 009 511 627 776 எட்டியல்கள்‌. 
அல்லது ஓராயிரம்‌ மீமிகு 
எட்டியல்கள்‌, ஒரு மில்லியன்‌ 
மீமிகு எட்டியல்கள்‌, ஒரு பில்லி 
யன்‌ கிலோ எட்டியல்கள்‌ அல்‌ 
லது ஒரு டிரில்லியன்‌ எட்டியல்‌ 
கள்‌ என்று சொல்லலாம்‌. ஒளி 
வட்டு பெரு சேமிப்பகச்‌ 
சாதனங்களின்‌ திறனை அளக்கப்‌ 
பயன்படுறெது. 


122105 : டெராஃபிளாப்ஸ்‌ : மீத்‌ 
திறன்‌ கணினிகளின்‌ வேகத்தை 
அளக்கும்‌ அலகு. ஒரு வினாடி 
யில்‌ ஒரு டிரில்லியன்‌ மிதவைப்‌ 
புள்ளிக்‌ கணக்கீடுகள்‌ என்‌ 
பதைக்‌ குறிக்கும்‌. ஒரு வினாடி 
யில்‌ எத்தனை டெராஃபிளாப்ஸ்‌ 
எண்ணிக்கையிலான கணக்கீடு 
களை ஒரு கணினி செய்ய முடி 
யும்‌ என்பதைக்‌ கணக்கிட்டு 
அதன்‌ வேகம்‌ மதிப்பிடப்படு 
கிறது. 1 டிரில்லியன்‌ - 1000 
பில்லியன்‌ (10). 

tia! : முனையம்‌; முகப்பு : 
விசைப்‌ பலகை காட்சி அல்லது 
விசைப்‌ பலகை/அச்சுப்‌ பொறிச்‌ 
சாதனம்‌. கணினியில்‌ தகவல்‌ 
களையும்‌, நிரல்‌ தொடர்களை 
யும்‌ உள்ளீடு செய்யவும்‌, வெளி 


1440. 


terminal entry 


முனையம்‌ 


யீட்டைப்‌ பெறவும்‌ இது பயன்‌ 
படுகிறது. 
terminal adapter ; 


தகவி. 


முனையத்‌ 
terminal address card : முனைய 
முகவரி அட்டை. 


terminal buffer : முனைய இடை 
நிலை நினைவகம்‌. 


terminal component : முனைய 
அமைப்பி; முனையக்‌ கூறு. 
terminal configuration facility : 
முனைய உருவமைப்பு வசதி. 
terminal emulation : முகப்பு 
போலச்‌ செய்யப்படல்‌ ; முனை 
யம்‌ போன்ற : சில சிறப்புத்‌ 
தயாரிப்பு கணினிகள்‌ வேறொரு 
கணினியின்‌ முகப்பு போலச்‌ 
செயல்படும்‌ சூழ்நிலை. 


terminal emulator : முனைய 
முன்‌ மாதிரி. 

terminal entry : முனையப்‌ 
பதிவு. 


terminal error 


teminal error : முனையப்‌ பிழை : 
நிரல்‌ தொடர்‌ தொடர முடியாத 
அளவுக்கு கணிசமான விளைவு 
களை ஏற்படுத்தும்‌ பிழை. 


terminal interrupt : முனையக்‌ 
குறிக்கீடு. 


terminal job : முனையப்‌ பணி, 


terminal mode : முனைய முறை : 
முனையத்தைப்போல நடக்கு 
மாறு கணினியை செயல்படுத்‌ 
.தும்‌ செயல்பாட்டு முறை. 
தட்டச்சு செய்யப்பட்ட விசைக்‌ 
கோடுகளை அனுப்பவும்‌, 
அனுப்பப்பட்ட தகவல்களைப்‌ 
பெறவும்‌ செய்கிறது. 

terminal node : முனையக்‌ கணு; 
முனையக்‌ கரணை. 


terminal port : முனையத்‌ துறை. 


terminal response : முனையப்‌ 
பொறுப்பு முறை. 

terminal security : முனையக்‌ 
காப்பு. 


terminal server : முனையப்‌ 
பணியகம்‌ : ஒரு கட்டமைப்பு 
அல்லது புரவலர்‌ கணினியுடன்‌ 
பலதரப்பட்ட முனையங்கள்‌ 
இணைக்கப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ கணினிக்‌ கட்டுப்படுத்தி. 
terminal session : முனைய 
அமர்வு : ஒரு முனையத்தில்‌ ஒரு 
பயனாளர்‌ செயலாற்றும்‌ நேரம்‌. 


1441 


terminator 


terminal stand முனைய 
நிறுத்தி; முனையத்‌ தாங்கி 
கணினி முகப்பை தாங்குவதற்‌ 
கேற்ப வடிவமைக்கப்படும்‌ மர 
அல்லது உலோகக்‌ கட்டை. 


terminal strip முனையப்‌ 
பட்டை : கம்பிகள்‌ இணைக்கப்‌ 
படும்‌ திருகாணியின்‌ 
தொகுதியைக்‌ கொண்ட 
ஒட்டப்பட்ட பட்டை. 
terminal symbol : முகப்புக்‌ 
குறியீடு : செவ்வக வடிவ படக்‌ 
குறியீடு, ஒரு செயல்முறையில்‌ 
ஆரம்பநிலை மற்றும்‌ முடிக்கும்‌ 
நிலைகளைக்‌ குறிப்பிடுகிறது. 
table 


terminal முனையப்‌ 


பட்டிகை. 


terminal transactions facility : 
முனையப்‌ பரிமாற்று வசதி. 
user 


terminal முனையப்‌ 


பயனளவு 
terminate : முடிவுற்ற. 
முடிவுறல்‌. 
termination, abnormal : இயல்‌ 
பிலா முடிப்பு. I 
teரணராator : முடிப்பி : ஒரு 
தொடர்‌ அல்லது கட்டமைப்‌ 
பின்‌ கடைசி முனையில்‌ உள்ள 
வெளிப்புறச்‌ சாதனத்துடன்‌ 
இணைக்கப்பட்ட வன்பொருள்‌ 


பகுதி. 


termination : 


91 


terminator cap 


terminator cap : முடிப்பிக்‌ குமிழ்‌ : 
ஓர்‌ ஈதர்நெட்‌ பாட்டையின்‌ இரு 
முனைகளிலும்‌ பொருத்தப்‌ 
படும்‌ தனிச்சிறப்பான 
இணைப்பி. இந்த இணைப்பி 
களில்‌ ஒன்றோ இரண்டுமோ 
இல்லாமல்‌ போனால்‌ ஈதர்நெட்‌ 
பிணையம்‌ செயல்படாது. 

ternary : மும்மை; மூன்றாலான : 
1. நிரலாக்கத்தில்‌ ஓர்‌ உறுப்பு 
மூன்று இயலும்‌ மதிப்புகளில்‌ 
ஒன்றைப்‌ பெறும்‌ பண்பியல்பு. 
2. ஒரு நிபந்தனையில்‌ மூன்று 
வெவ்வேறு நிலைகள்‌. 3. அடி 
யெண்‌ 3 கொண்ட எண்‌ 


முறைமை. (இரும, எண்ம, 


பதின்ம, பதினறும முறை 
களைப்போல!]. 
terrestrial link : தரைவழி 


இணைப்பு : தரையிலோ அல்லது 
அதன்‌ அருகிலோ அல்லது 
அதற்கு அடியிலோ செல்லும்‌ 
தகவல்‌ தொடர்புக்‌ கம்பி. 

185( : சோதனை : ஒரு நிரலைப்‌ 
பல்வேறு கோணங்களில்‌ பரி 
சோதித்தல்‌, பல்வேறு உள்‌ 
ளீட்டு மதிப்புகள்‌ தந்து சரியாகச்‌ 
செயல்படுகிறதா எனப்‌ பரி 
'சோதனை செய்தல்‌. 


test automation software : 
சோதனைத்‌ தானியங்கு மென்‌ 
பொருள்‌ : ஒரு மென்பொருள்‌ 
பயன்பாட்டுத்‌ தொகுப்பின்‌ 


1442 


testing 


புதிய அல்லது இருத்திய 
பதிப்பைப்‌ பரிசோதனை செய்‌ 
வதற்கான அனைத்துச்‌ செயல்‌ 
முறைகளையும்‌ ஒரு நிரல்‌ 
மூலமே செய்து முடித்தல்‌. 
சோதனையாளர்‌ தரவேண்டிய 
உள்ளீடுகள்‌ பிற கட்டளைகள்‌ 
அனைத்தையும்‌ சோதனைத்‌ 
தானியங்கு மென்பொருளே 
செய்து முடிக்கும்‌. 


test box : சோதனைப்‌ பெட்டி. 


test data : சோதனைத்‌ தரவு : 
ஒரு குறிப்பிட்ட நிரல்‌ தொட 
ரின்‌ இயக்கத்தை சோதனை 
செய்வதற்காக உருவாக்கப்பட்ட 
தரவு. ஒன்று அல்லது இரண்டு 
கையால்‌ கூட்டபட்ட முடிவுகள்‌ 
அல்லது தெரிந்த முடிவுகளுடன்‌ 
சோதனைத்‌ தரவு இணைக்கப்‌ 
பட்டு சோதனை செய்யப்பட்ட 
நிரல்‌ தொடர்‌ செல்லத்தக்க 
தாக்கப்படும்‌. சாதனைத்‌ தரவு 
வாகப்‌ பயன்படுத்தப்பட்ட 
தரவு செல்லாததாக இருக்கும்‌. 
test driver : சோதனை இயக்கி : 
சோதனை தகவல்‌ தொகுதி 
களைத்‌ திரட்டுவதில்‌ வேறொரு 
நிரல்‌ தொடரை இயக்கும்‌ நிரல்‌ 
தொடர்‌. ்‌ 

testing : சோதித்தல்‌; சோதனை 
செய்தல்‌ : ஒரு நிரல்‌ தொடரின்‌ 
நடத்தையை மாதிரி தரவு 
தொகுதியின்மீது இயக்கி 


testing room 


சோதனை செய்தல்‌. இதில்‌ 
தவறான நடத்தைக்கான 
அனைத்து வாய்ப்புகளையும்‌ 
கண்டறியும்‌ முயற்சியில்‌, செல்லு 
கின்ற மற்றும்‌ செல்லாத தகவல்‌ 
களும்‌ இதில்‌ சேர்க்கப்படும்‌. 

testing room : ஆய்வு அறை. 


test message : சோதனைச்‌ 


செய்தி, 

test plan : சோதனைத்திட்டம்‌ : 
எத்தகைய சோதனை நடத்தப்‌ 
படும்‌ என்பதைப்‌ பொதுவாகக்‌ 
குறிப்பிடுவது. இதில்‌ சகிக்கப்‌ 
படும்‌ அளவுகளின்‌ வரையறை 
யும்‌ உள்ளடங்கி இருக்கிறது. 
test post : சோதனை அஞ்சல்‌ : 
செய்தி எதுவுமில்லாத ஒரு 
செய்திக்குழுக்‌ கட்டுரை. 
இணைப்பைச்‌ சரி பார்க்க 
அனுப்பி வைக்கப்படுவது. 
test programme : சோதனை 
செயல்‌ முறை; சோதனை நிரல்‌. 
test ஈபா : சோதனையோட்டம்‌ : 
ஒரு நிரல்‌ தொடர்‌ சரியாக 
இயக்கப்படுகிறதா என்பதை 
சோதிப்பதற்கான ஓட்டம்‌. 
சோதனை ஒட்டத்தின்போது, 
வெளியாகும்‌ முடிவுகள்‌ 
ஏற்கனவே உருவாக்கப்பட்ட 
முடிவுகளுடன்‌ ஒப்பிடப்படும்‌. 
TeX or TEX : டெக்ஸ்‌ : கணித 
வியலாளரும்‌. கணினி அறிஞரு 


1443 


text based 


- மான டொனால்டு க்னத்‌ (00180 


யு) என்பவர்‌ உருவாக்கிய 
ஒரு உரை வடிவமைப்பு மென்‌ 
பொருள்‌. ஆஸ்க்கி உரை 
உள்ளீட்டிலிருந்தே அறிவியல்‌, 
கணித மற்றும்‌ பிற தொழில்‌ 
நுட்ப ஆவணங்களை உருவாக்க 
முடியும்‌. யூனிக்ஸ்‌, எம்‌எஸ்‌ 
டாஸ்‌, விண்டோஸ்‌, ஆப்பிள்‌ 
மேக்‌ முறைமைகளுக்கான 
டெக்ஸ்‌ இணையத்தில்‌ இலவச 
மாகக்‌ கிடைக்கிறது (ftழ://ftp.tex. 
ac.uk/tex-archiev/). சில கூடுதல்‌ 
வசதிகளுடன்‌ விற்பனைக்கும்‌ 
கிடைக்கிறது. $(ம0ா*2$ என 
உள்ளீடு செய்தால்‌ 712 என்கிற 
வெளியீடு கிடைக்கும்‌. டெக்ஸை 
குறுமங்கள்‌ (20108) மூலம்‌ விரி 
வாக்க முடியும்‌. பல்வேறு வகை 
யான பயன்பாடுகளுக்கென 
குறுங்கோப்புகள்‌ கிடைக்‌ 
கின்றன. 

et : உரை : சொல்லப்பட 
வேண்டிய தகவலை விளக்கும்‌ 
எழுத்துகள்‌, எண்கள்‌ மற்றும்‌ 
சொற்கள்‌, கோடுகள்‌ மற்றும்‌ 
குறியீடுகளைக்‌ கொண்டது. 
வரைகலை (ோக£றர்‌(08)க்கு எதிர்ச்‌ 
சொல்‌. 


text attribute : உரைப்பான்மை. 
(லம்‌ ara : உரைப்பகுதி. 


: உரை சார்ந்த : 
சார்ந்த என்றும்‌ 


text based 
எழுத்து 


Ee  —————————— 


text body 


சொல்லலாம்‌. சொற்களையே 
மிகுதியாகக்‌ கொண்ட, சில வரை 
கலை எழுத்துகளையும்‌ கொண்ட 
திரைக்காட்சி. சான்றாக, 80 
பத்திகளின்‌ 25 வரிசைகள்‌. 


text body : உரை உடற்பகுதி. 


text box : உரைப்பெட்டி : ஒரு 
வசனப்‌ பெட்டியில்‌ கட்டளை 
யைச்‌ செய்வதற்கு வேண்டிய 
தரவவைத்‌ தட்டச்சு செய்ய 
லாம்‌. சொல்‌ பெட்டி காலியாக 
இருக்கலாம்‌ அல்லது வசனப்‌ 
பெட்டி இறக்கும்போது சொற்‌ 
களைக்‌ கொண்டிருக்கலாம்‌. 


text colour : உரை நிறம்‌. 
text compression 
ஒடுக்கம்‌. 

text control : உரைக்‌ கட்டுப்பாடு. 


உரை 


text curson : உரைச்‌ சுட்டி. 


text data உரை தரவு 

ஆவணங்களில்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ சொல்‌ தொடர்கள்‌, வாக்‌ 
கியங்கள்‌, பத்திகள்‌ மற்றும்‌ பிற 
தரவு தொடர்ப்‌ படிவங்கள்‌. 

text editing : உரை பதிப்பு : 
மின்னணு முறையில்‌ சேமிக்கப்‌ 


பட்ட பொருளைச்‌ சேர்த்தல்‌, 


மாற்றல்‌ மற்றும்‌ நீக்குதல்‌ 
ஆகியவற்றை உள்ளடக்கிய 
பொதுச்சொல்‌. 

text editor : உரைத்தொகுப்பி; 
ஏடு திருத்தி; நூல்‌ திருத்தி;நூல்‌ 


1444 


text management 


செப்பமாக்கி; சொல்‌ தொகுப்பி; 
சொல்‌ பதிப்பி . 

text entry : உரைப்பதிவு : உரை 
உள்ளீடு விசைப்பலகை மூலம்‌ 
உரைக்கான எழுத்துகளை 
உள்ளிடல்‌. 

text fீசld : உரைப்புலம்‌ : எண்‌ 
ணெழுத்து தரவுகளான பெயர்‌ 
மற்றும்‌ முகவரிகளைத்‌ தாங்கு 
கின்ற தரவுக்‌ கட்டுமான 
அமைப்பு உரைப்புலத்தில்‌ 
அதிகமான அல்லது எல்லை 
யற்ற சொற்பகுதி தங்கியிருக்கு 
மானால்‌, அது குறிப்புப்‌ பகுதி 
என்று அழைக்கப்படலாம்‌. 
text file உரைக்கோப்பு : 
சொல்வடிவில்‌ கூறப்பட்ட தர 
வலைக்‌ கொண்டுள்ள கோப்பு. 
text formating programme : 
உரைப்‌ படிவ நிகழ்வு. 

textile design : நெசவுத்துணி 
உருவரை. 

text lables : உரைச்‌ சிட்டைகள்‌. 
text line : உரை வரி. 

text lock : உரைப்‌ பூட்டு. 

text management : உரைப்பகுதி 
மேலாண்மை : உரைப்பகுதியை 
உருவாக்கி, சேமித்து, திரும்பப்‌ 
பெறல்‌. பலதரப்பட்ட அடிப்‌ 
படையில்‌ உரைப்‌ பகுதிகளைத்‌ 
தேடக்கூடிய, தேடிக்கொண்டு 
வரும்‌ திறன்கள்‌ என்பதை இது 


text mode 


1445 


texture 


உணர்த்துகிறது. சொல்‌ செயல 
கமும்‌ உரைப்பகுதியை சமாளிக்‌ 
கிறது என்றாலும்‌ அதற்கு 
தேடிக்கொண்டு வரும்‌ திறன்‌ 
கள்‌ குறைவாகவே இருக்கும்‌. 
text mode : உரைப்‌ பாங்கு : 
கணினித்‌ திரையகத்தின்‌ ஒரு 
வகைக்‌ காட்சிப்‌ பாங்கு. இந்தப்‌ 
பாங்கில்‌ எழுத்துகள்‌, எண்கள்‌, 
ஏனைய குறிகள்‌ மட்டுமே 
திரையில்‌ தோன்ற முடியும்‌. 
வரைகலைப்‌ படிமங்களைக்‌ 
காட்ட முடியாது. அதுமட்டு 
மின்றி, வடிவமைக்கப்பட்ட 
எழுத்து வடிவங்களையும்‌ [சாய்‌ 
வெழுத்து (18105), மேல்‌எழுத்து 
(superscript), கீழ்‌ எழுத்து (60ம்‌5- 
ரொ] காட்ட முடியாது. சுருக்க 
மாக, விசிவிக்‌ (WYSIWYG-What 
You See Is What You Get) 
சாத்தியமில்லை எனலாம்‌. 


text processing : உரை செய 
லாக்கம்‌: நிரல்தொடர்‌ கட்டுப்‌ 
பாட்டின்‌ முள்ள அகரவரிசை 
தரவுகளைக்‌ கையாளுதல்‌. 


text processor : உரை செய 


லாக்கி. 

text revision : உரை மாற்றமைவு. 
text segment : உரைப்‌ பகுதி. 
text streame : உரை பாய்வு. 


text string search : உரைச்சரம்‌ 


தேடல்‌. 


text suppression உரை 
அமுக்கம்‌. 

text system : உரைப்பகுதி 
அமைப்பு : சொற்பகுதி தக 
வலைக்‌ கையாள வன்பொருளை 
யும்‌ சிறப்பாக எழுதப்பட்ட 
மென்பொருளையும்‌ தொகுத்தல்‌. 
text transfer : உரை மாற்றல்‌ : 
முகப்பிலிருந்து தூர கணினிக்கு 
உரைக்‌ கோப்புகளை மாற்றும்‌ 
முறை. 

text to columns : 
நெடுக்கையாக்கு. 
text - to - speech : எழுத்து ஒலி 
வடிவு; எழுத்திலிருந்து ஒலி 
வடிவம்‌. 


உரையை 


text transmission உரை 
அனுப்பீடு. 
text transparency உரை 


ஒளிர்மை; சொல்‌ புலப்பாடு. 


textual scrolling information : 
சொல்லோட்டத்‌ தகவல்‌. 

textயாe : இழைவு; இழைமம்‌ : 
கணினி வரைகலையில்‌, இரு 
பரிமாண அமைப்பினை முப்‌ 
பரிமாண மேற்பரப்பின்‌ சிக்க 
லான தோற்றத்தைத்‌ தர பயன்‌ 
படுத்துவது. இதில்‌ கலவையை 
மாதிரியாக அமைத்தல்‌, ஓவி 
யங்கள்‌ அல்லது எண்முறை 
ஒளிப்படங்களை அடிக்கடி 


texture mapping 


பயன்படுத்துதல்‌ ஆகியவற்றின்‌ 
மூலமாக இல்லாமலேயே 
செய்யப்படுகிறது. முப்பரி 
மான தரவுத்‌ தள அமைப்புகள்‌ 
செய்யமுடியாத கலவையை 
படத்‌ துணுக்குகள்‌ சேர்க்‌ 
இன்றன. ஒரு கணினி படத்தில்‌ 
(ஜ்‌) படப்புள்ளிகளை இருப்‌ 
பிடமான ஏற்பாட்டில்‌ செய்யும்‌ 
வேலையை துணி நெசவில்‌ 
பாவு நூல்‌ வார்ப்பு மற்றும்‌ 
ஊடிழைகளுடன்‌ ஒப்பிடப்‌ 
படுவதுண்டு. ஆகவேதான்‌ இச்‌ 


சொல்‌ உருவானது. 


texture mapping : இழைப்பு 
விவரணையாக்கம்‌ : கணினி 
வரைகலையில்‌, ஒரு சிறப்பு 
மேற்பரப்பை உருவாக்குதல்‌. 
இவற்றை நெறிமுறையுடன்‌ 
அமைக்க முடியும்‌. ஒரு 
பொருளைச்‌ சுற்றி துணை 
உருவத்தை மின்னணு முறை 


யில்‌ மேலமைப்பது. 


text window : உரைச்‌ சாளரம்‌ : 
சில கணினி வரைகலை 
அமைப்புகளில்‌ காட்சித்திரை 
களில்‌ காட்டப்படும்‌ சொற்‌ 


களின்‌ பகுதி. 


அ: படீஎஸ்ப்‌ : ஓர்‌ இணைய தள 
முகவரி தெற்கு ஃபிரான்ஸ்‌ 
பிரதேசத்தைச்‌ சேர்ந்தது 
என்பதைக்‌ குறிக்கும்‌ பெரும்‌ 
புவிப்பிரிவுக்‌ களப்பெயர்‌. 


1446 


theorem 


0 : .டீஜி : ஓர்‌ இணயை தள 
முகவரி டோகோ நாட்டைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ களப்‌ 
பெயர்‌. 

TGA : டீஜிஏ : 1. டார்கா (02108) 
என்பதன்‌ சுருக்கம்‌. ட்ரூவிஷன்‌ 
நிறுவனம்‌ உருவாக்கிய கிடை 
வரி (Raster) வரைகலைக்‌ 
கோப்பு வடிவம்‌. 16 துண்மி 
(பிட்‌), 24துண்மி (பிட்‌), 32 
துண்மி(பிட்‌) நிறங்களைக்‌ 
கையாளவல்லது. 2. மிகு தெளி 
வுள்ள ஒளிக்காட்சி வரைகலைப்‌ 
பலகை வரிசைகளின்‌ வணிகப்‌ 
பெயர்‌. 

௩: ஹெச்‌ : ஓர்‌ இணைய தள 
முகவரி தாய்லாந்து நாட்டைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ களப்‌ 
பெயர்‌. 

the microsoft network(MSN) : 
மைக்ரோசாஃப்ட்‌ நெட்வொர்க்‌ 
(எம்‌எஸ்‌என்‌) மைக்ரோ 
சாஃப்ட்‌ நிறுவனத்தின்‌, பல்‌ 
வேறு வசதிகள்‌ நிறைந்த நிகழ்‌ 
நிலைச்‌ சேவை. 1995ஆம்‌ 
ஆண்டு ஆகஸ்டில்‌, விண்டோஸ்‌ 
95 அறிமுகப்படுத்தப்பட்ட 
போது தொடங்கப்பட்டது. 
theorem : தேற்றம்‌ : எண்‌ 
ணாக்கப்படிகூடிய ஒரு சொற்‌ 
றொடர்‌. ஒரு செல்லக்கூடிய 
வாக்குவாதத்தின்‌ முடிவு. 


rr 


thermography 


thermography : வெப்பக்‌ கதிர்‌. 
theminomic : மின்மயத்‌ துகள்‌. 


theorem prover : தேற்றம்‌ நிறு 
வலர்‌ : ஒரு இலக்குடன்‌ துவங்கி 
அதன்‌ விளைவுகளைத்‌ தேடி 
அந்த இலக்குக்காக ஒன்று சேரும்‌ 
முடிவுகளைக்‌ கூறும்‌ நிரல்‌ 
தொடர்‌. தேற்றம்‌ எண்ணாக்‌ 
கும்‌ நிரல்‌ தொடரில்‌ உண்மை 
களின்‌ தொகுதியைக்‌ கொண்ட 
தரவு ஆதாரம்‌ அதன்‌ உயத்துணர்‌ 
நுட்பம்‌ இலக்கினை அடையும்‌ 
நிறைவைத்‌ தருகின்ற கண்டு 
பிடிப்புகளை உருவாக்குகிறது. 


theorem proving : தேற்றம்‌ 
நிறுவல்‌ : தானியங்கி அணுகு 
முறைகளாக, நிலைநாட்டல்‌, 
தேடல்‌ மற்றும்‌ விளைவுகளைத்‌ 
தேடல்‌ ஆகியவற்றைக்‌ கூறலாம்‌. 
ஒரு குறிப்பிட்ட தேற்றத்திற்கான 
நிரூபணத்தைத்‌ தேடுவதை 
்‌ நிலைநாட்டத்‌ தேடும்‌ நிரல்‌ 
தொடர்‌ செய்கிறது. விளைவு 
தேடும்‌ நிரல்தொடர்‌ விளைவு 
கள்‌ ஏற்படுவதைக்‌ கண்டறி 
இறது. பிறகு சிறப்பான விளைவு 
கள்‌ தேர்ந்தறியப்படுகிறது. 
.theory of numbers : எண்களின்‌ 
கொள்கை; எண்களின்‌ கோட்‌ 
பாடு : எண்களின்‌ தன்மைகள்‌ 
மற்றும்‌ உறவுகள்‌ பற்றிப்‌ பொது 
வாகக்‌ கூறும்‌ கணிதவியலின்‌ 
பிரிவு. 


1447 


" thermal wax transfer 


thermal dye diffusion : வெப்பச்‌ 
சாய பரவல்‌ : வெப்ப மெழுகு 
மாற்றல்‌ போன்ற அச்சிடும்‌ 
செயல்முறை. இதில்‌ மைக்குப்‌ 
பதிலாக சாயம்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌. அச்சுமுனையானது 
நாடாவை சூடுபடுத்தி சாயத்தை 
திடவடிவில்‌ மாற்றி திறவு 
காகிதத்தில்‌ படிய வைக்கிறது. 
அதிக வெப்பம்‌ இருந்தால்‌ 
அச்சும்‌ அடர்த்தியாக இருக்கும்‌. 
ஒளிப்பட தரம்‌ அருகில்‌ 
வருவதுபோல தொடர்‌ 
வண்ணம்‌ உருவாக்கப்படலாம்‌. 


thermal printer மின்‌ 
அச்சுப்பொறி; சூட்டு எந்திரம்‌; 
வெப்ப அச்சுப்பொறி: வெப்பம்‌ 
உணரும்‌ காததத்தில்‌ வெளி 
மீட்டைத்தரும்‌ தொடாத அச்சுப்‌ 
பொறி மெழுகுப்‌ பகுதிகளை 
உருக்க வெப்பத்தைப்‌ பயன்‌ 
படுத்துவது. அதில்‌ உள்ளமை 
காததத்திற்கு மாறுகிறது. நடுத்‌ 
தரத்தில்‌ மறுபிரதி தருகிற இது 
மெதுவான வேகத்தில்‌ இயங்கு 
றது. ஆனால்‌, அந்தச்‌ சாதனம்‌ 
அதிக விலையில்லாதது, அமைதி 
யான, நம்பக்கூடிய ஒன்று. 
thermal stencil : வெப்பப்‌ பதிவு 
முனை. 


thermal wax transfer : வெப்ப 
மெழுகு மாற்றல்‌ : மெழுகு 
போன்ற ஒரு மையை காகிதத்‌ 


ப்ப பகு 2 ப வியிம்க பப்‌ 


thermal! wax-transfer printer 


துக்கு மாற்றும்‌ ௮ச்சிடும்முறை, 
சான்றாக; வண்ண அச்சுப்‌ 
பொறியில்‌ பலநூறு திரும்ப 
வரும்‌ தொகுதிகளான கறுப்பு, 
சியான்‌, மெஜந்தா மற்றும்‌ 
மஞ்சள்‌ மை கொண்ட மைலார்‌ 
நாடா பயன்‌ படுத்தப்படுகிறது. 
ஒவ்வொரு நிறத்திற்கு 
எதிராகவும்‌ ஒரு காகிதத்‌ தூளை 
அழுத்தி சூடாக்கும்‌ பொருள்‌ 
களைக்‌ கொண்ட ஒரு கோட்‌ 
டின்‌ வழியாகச்‌ செல்‌ லும்போது 
புள்ளிகள்‌ அல்லது படப்புள்ளி 
களின்‌ மை காகிதத்தில்‌ 
மாற்றப்படுகிறது. 


thermal wax-transfer printer : 
வெப்ப மெழுகு-மாற்றல்‌ அச்சுப்‌ 
பொறி ஒரு சிறப்புவகை 
தொடா அச்சுப்பொறி (N௦ா- 
ர்றact prாரfer). வெப்பத்தின்‌ 
மூலம்‌ வண்ண மெழுகினை 
தாளின்மீது உருகவைத்து படி 
மங்கள்‌ வரையப்படுகின்றன. 
வழக்கமான வெப்ப அச்சுப்‌ 
பொறியைப்போலவே, சூடாக்கு 
வதற்கு ஊசி(பின்‌)கள்‌ பயன்‌ 
படுத்தப்படுகின்றன. பல 
வண்ண மெழுகு பூசப்பட்ட 
நாடாமீது சூடான ஊசிகள்‌ 
படும்போது ஊசிகளுக்கு அடி 
யிலுள்ள மெழுகு உருகித்‌ 
தாளில்‌ ஒட்டிக்‌ கொள்கின்றன. 
ஊூிகள்‌ தாளைத்‌ தொடு 
வதில்லை. 


1448 


the world-public 


thesaurus அகராதி; அகர 
முதலி : பெரும்பாலான சொல்‌ 
அகராதிகளில்‌ உள்ள ஒரு 
தன்மை ஒரு குறிப்பிட்ட 
அனேகமாக அதிகம்‌ பயன்‌ 
படுத்தப்பட்ட சொல்லுக்கு 
மாற்றாக ஒரு சொல்லை 
கண்டுபிடிக்க உதவுகிறது. எந்த 
வகையான ்‌ எழுத்துப்‌ 
படைப்பை உருவாக்‌ கினாலும்‌ 
ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு 
மாற்றுச்‌ சொற்கள்‌ அல்லது 
மரபுத்‌ தொடர்களை அது 
தருகிறது என்பதால்‌ அகராதி 
என்பது மதிப்புமிக்க 
குறிப்புதவிப்‌ பொருளாகும்‌. 


the world-public access UNIX : 
உலகம்‌-பொது அணுகல்‌ 
யூனிக்ஸ்‌ : பாஸ்டனை மைய 
மாகக்‌ கொண்ட மிகப்பழைய 
பொது அணுகு இணையச்‌ 
சேவை வழங்கன்‌. 1990 
ஆண்டிலிருந்து இவ்வமைப்பு, 
தொலைபேசிமூலம்‌ இணை 
யத்தை அணுகும்‌ வசதியைத்‌ 
தந்தது. அதாவது பொதுமக்கள்‌ 
இணையத்தை அணுக முடியும்‌. 
வைய விரிவலை அணுகல்‌, 
யூஸ்நெட்‌, ஸ்லிப்‌/பீபீபீ, டெல்‌ 
நெட்‌, எஃப்டீபீ, ஐஆர்‌, 
கோஃபர்‌, மின்‌அஞ்சல்‌ போன்ற 
பிற வசதிகளையும்‌ வழங்கு 
கிறது. 1995 ஆம்‌ ஆண்டிலிருந்து 
யுயுநெட்‌ மூலமாக உள்ளூர்‌ 


thick film 


தொலைபேசி வழி அணுகலை 
யும்‌ அளித்து வருகிறது. 

thick சீர : தடித்த படச்சுருள்‌ : 
சிப்புவின்‌ மேலுள்ள டிரான்‌ 
சிஸ்டர்களாலான நுண்ணிய 
மேலடுக்குகளைவிட தடிமனான 
உலோகப்‌ பொருள்‌, அரைக்‌ 
கடத்தி அல்லது காந்தப்‌ பொருள்‌. 
சான்றாக, தடித்த உலோகத்‌ 
திரைப்படங்களை உயரின நுண்‌ 
மின்‌ சுற்றுகளின்‌ பீங்கான்‌ 
அடிப்பகுதியில்‌ மேல்‌ பூச்சாகப்‌ 
பயன்படுத்தப்படுறெது. 

thi்றpிe : சிமிழ்‌ : சிமிழ்‌ வடிவத்‌ 
தில்‌ உள்ள அச்சிடும்‌ பொருள்‌. 
எழுத்துத்‌ தர அச்சிடுவதற்குப்‌ 
பயன்படுகிறது. சிமிழைச்‌ சுற்றி 
எழுத்து அச்சுகள்‌ வட்டமாக 
வரிசைப்‌ படுத்தப்படுகின்றன. 
அச்சிடப்படவேண்டிய எழுத்‌ 
தின்‌ அச்சு சுழன்று சரியான 
இடத்தில்‌ சுற்றிவரும்போது 
சுத்தியல்‌ அதை முன்னோக்கி 
அழுத்தி காகிதத்தில்‌ அச்சிடும்‌. 
thimble printer : சிமிழ்‌ அச்சுப்‌ 
பொறி : சிமிழ்‌ வடிவத்தில்‌ 
அச்சு சக்கரத்தைப்‌ பயன்படுத்‌ 
தும்‌ அச்சுப்பொறி. இதன்‌ அடிக்‌ 
கும்‌ சாதனம்‌ நாடாவுக்கு நேராக 
அடிக்கும்‌ பகுதியைக்‌ கொண்டு 
வந்து காகிதத்தில்‌ ௮ச்சிடுகிறது. 
thin client : மெல்லிய கிளை 
யன்‌; சிறுத்த கிளையன்‌. 


1449 


thin server 


thin ரரி : மெல்லிய படச்சுருள்‌; 
மென்படலம்‌ : ஒட்டவைத்த 
அடிப்பகுதி, பொதுவாக ஒரு 
தட்டையான பிளேட்டுகளா 
லான மெல்லிய புள்ளிகளை 
வைத்து ஏற்படுத்தப்படும்‌ 
கணினி சேமிப்பகம்‌ அடிப்பகுதி 
யும்‌ சேர்க்கப்பட்ட கம்பிகளில்‌ 
உள்ள மின்சக்திமூலம்‌ புள்ளிகள்‌ 
காநீதப்படுத்தப்படுகின்றன. 
thin film head : மெல்லிய படச்‌ 
சுருள்‌ முனை : அதிக அடர்த்தி 
உள்ள வட்டுகளுக்கான படி/ 
எழுதுமுனை நிக்கல்‌-இரும்பு 
மையத்தில்‌ வைக்கப்பட்ட கடத்‌ 
தும்‌ படச்சுருளின்‌ மெல்லிய 
அடுக்குகளால்‌ இது அமைக்கப்‌ 
படுகிறது. 

thin film storage : மென்‌ படலச்‌ 
சேமிப்பகம்‌. 


thin server மெல்லிய 
வழங்கன்‌; சிறுத்த வழங்கன்‌ : 
ஒருவகை கிளையன்‌/வழங்கள்‌ 
கட்டுமானம்‌. பெரும்பாலான 
பயன்பாடுகள்‌ இளையன்‌ 
கணினியிலேயே இயங்கும்‌. 
இதுபோன்ற இளையன்‌, 
கொழுத்த கிளையன்‌ என 
வழங்கப்படுகிறது. எப்போதா 
வது தொலைதூர வழங்கனில்‌ 
தரவு செயல்பாடுகள்‌ நடக்கும்‌. 
இதுபோன்ற ஏற்பாடு சிறந்த 


கிளையன்‌ செயல்திறனைக்‌ 


thin space 


கொடுக்கும்‌. ஆனால்‌ நிர்வாகப்‌ 
பணிகளைச்‌ சிக்கலாக்கிவிடும்‌. 
எடுத்துக்காட்டாக, இளைய 
னிலிருக்கும்‌ மென்பொருள்‌ 
களை மேம்படுத்துவது மிகப்‌ 
பெரும்‌ சவாலாக இருக்கும்‌. 


thin 50௮06 : மெல்லிடவெளி; 
மெல்லிய இடவெளி : ஓர்‌ எழுத்‌ 
துருவில்‌ அதன்‌ பாயின்ட்‌ அள 
வில்‌ நான்கில்‌ ஒரு பங்குள்ள 
திடைமட்ட இடவெளி. 
எடுத்துக்காட்டாக, 12-பாயின்ட்‌ 
அளவுள்ள ஓர்‌ எழுத்துருவில்‌ 
மெல்லிடவெளி 3-பாயின்ட்‌ 
அகலத்தில்‌ இருக்கும்‌. 

thin window display : மெல்லிய 
சாளரக்‌ காட்சி : விசைப்பலகை 
கள்‌, பாக்கெட்‌ கணினிகள்‌ 
போன்றவற்றில்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ ஒரு வரி காட்சித்திரை. 
எல்சிடி அல்லது எல்‌இடி 
காட்சித்‌ திரை. 


third generation computers : 
மூன்றாம்‌ தலைமுறை கணினி 
கள : டிரான்சிஸ்டர்களுக்குப்‌ 
பதிலாக பொருள்களை வாமனப்‌ 
படுத்தி ஒருங்கணைந்த மின்‌ 
சுற்றுக்களைப்‌ பயன்படுத்தும்‌ 
கணினிகள்‌, விலை குறைப்பு, 
வேகமான இயக்கம்‌, கூடுதல்‌ 
நம்பகத்‌ தன்மை ஆகியவற்றை 
தரும்‌ இவை 1964இல்‌ அறிமுகப்‌ 
படுத்தப்பட்டன. இன்னும்‌ 


1450 


third-party 16256 


ஆதாரத்‌ தொழில்‌ நுட்பமாக 
இவையே உள்ளன. 


third generation language: 
மூன்றாம்‌ தலைமுறை மொழி : 
உயர்நிலை மொழிகளின்‌ 
இன்றைய தலைமுறை இதுவே. 
சான்று: பேசிக்‌, சி மற்றும்‌ 
பாஸ்கல்‌. 3 என சுருக்கி 
அழைக்கப்படுகிறது. 


third party : மூன்றாவதாள்‌; 
மூன்றாம்‌ ஆள்‌; மூன்றாம்‌ 
குழுமம்‌; தொடர்பற்றவர்‌; தொடர்‌ 
பிலாக்‌ குழுமம்‌ : ஒரு பெரிய 
தயாரிப்பு நிறுவனத்தின்‌ கணினி 
கள்‌ மற்றும்‌ புறச்சாதனங்களுக்‌ 
குரிய உதிரி பாகங்களைத்‌ 
தயாரித்து விற்றுவரும்‌ 
குழுமத்தை இவ்வாறு அழைப்‌ 
பர்‌. பெரும்பாலும்‌ பெரிய நிறு 
வனத்தோடு இவர்களுக்கு எவ்‌ 
விதத்‌ தொடர்பும்‌ இருக்காது. 
கணினித்‌ தயாரிப்பாளர்‌, 
கணினிப்‌ பயனாளர்‌ நேரடித்‌ 
தொடர்புடைய இந்த இருவர்க்‌ 
கும்‌ தொடர்பில்லாத மூன்றா 
வது ஆள்‌ என்ற பொருளில்‌ இவ்‌ 
வாறு வழங்கப்படுகிறது. 


third-party lease : மூன்றாமவர்‌ 
அடைமானம்‌ : ஒரு தனி நிறு 
வனம்‌ உற்பத்தியாளரிடமிருந்து 
வாங்கிய கருவியை தானாக 
வேறு ஒரு: இறுதிப்பயனா 
எருக்குத்‌ தரும்‌ ஒப்பந்தம்‌. 


EE —————————— 


1451 


threading 


thirty ~two-bit chip 


thirty -two=bit chip : முப்பத்‌ 
திரண்டு துண்மிச்‌ சிப்பு : ஒரே 
நேரத்தில்‌ முப்பத்திரண்டு 
துண்மிகளைச்‌ செயலாக்கம்‌ 
செய்யும்‌ மையச்‌ செயலக சிப்பு. 


Thomas Charles Xavier (Colmar, 
Thomas) தாமஸ்‌ சார்லஸ்‌ 
சேவியர்‌ (கால்மார்‌, தாமஸ்‌) : 1820 
இல்‌ உருவாக்கப்பட்ட கணக்‌ 
திடும்‌ எந்திரம்‌. நடைமுறை 
சாத்தியமான, பயனுள்ள வகை 
யில்‌ செயலாற்றிய முதல்‌ 
கணிப்பி என்று இதைப்பற்றி 
கூறப்படுகிறது. 

thrashing : அடித்தல்‌; புடைத்‌ 
தல்‌; தாக்குதல்‌ : மெய்நிகர்‌ 
நினைவக அமைப்பில்‌ நினை 
வக ஏற்றலுடன்‌ தொடர்புள்ள 
மேற்பகுதி'கடைதல்‌' (யாரா) 
என்றும்‌ அழைக்கப்படுகிறது. 
thread : புரி. 


threaded : முறுக்கப்பட்ட : பல 
தனிப்பட்ட துணைநிரல்‌ தொடர்‌ 
களை அழைப்பதற்கேற்ற வசதி 
யுள்ள ஒரு நிரல்‌ தொடர்‌. 

threaded discussion : கோத்த 
உரையாடல்‌; தொடரும்‌ விவா 
தம்‌.: ஒரு செய்திக்குழு அல்லது 
பிற நிகழ்நிலை மன்றங்களில்‌, 
ஒவ்வொரு செய்தி அல்லது 
கட்டுரைக்கான பதில்கள்‌, 
எதிர்ப்‌ பதில்கள்‌ அனைத்தையும்‌ 
தனித்தனியே அகர வரிசைப்‌ 


படியோ, கால வரிசைப்படியோ 
தொகுக்காமல்‌ மூலச்‌ செய்தி 
யோடு தொடர்ச்சியாகப்‌ 
பின்னுவது. 

threaded newsreader : கோத்த 
செய்தி படிப்பி : செய்திக்‌ குழுக்‌ 
களின்‌ செய்திகள்‌/அஞ்சல்கள்‌/ 
பதில்களை ஒன்றன்6ழ்‌ ஒன்‌ 
றாய்‌ ஒரே செய்திபோலக்‌ 
காட்டும்‌ செய்திப்படிப்பு நிரல்‌. 
பதில்கள்‌ தனித்தனியே அகர 
வரிசை/காலவரிசைப்படி 
தொகுக்கப்பட்டிருக்காது. 
threaded tree : தொடுப்புறு மர 
அமைப்பு : மரமொத்த தகவல்‌ 
அமைப்பை 'ஸ்கேன்‌' செய்‌ 
வதற்கு உதவும்‌ கூடுதல்‌ சுட்டு 
களைக்‌ கொண்ட மர அமைப்பு. 5 
threading : புரியாக்கம்‌ : நிரலின்‌ 
செயல்பாட்டு வேகத்தை அதி 
கரிக்க சில நிரலாக்க மொழி 
களில்‌ பயன்படுத்தப்படும்‌ நுட்‌ 
பம்‌. (எ-டு) &ஃபோர்த்‌ (௦10), 
ஜாவா, சிர்‌ போன்ற மொழி 
களில்‌ புரியாக்க நுட்பம்‌ உள்ளது. 
போர்த்‌ மொழியில்‌, ஒவ்வொரு 
புரியாக்கப்பட்ட துணை நிரல்‌ 
கூறுகளிலும்‌ காணப்படும்‌ பிற 
துணைநிரல்‌ கூறுகளுக்கான 
அழைப்புகள்‌ (போர்த்‌ மொழி 
யில்‌ முன்‌ வரையறுத்த ஒரு 
சொல்‌) அந்த நிரல்கூறுகளுக்‌ 
கான சுட்டுகளால்‌ (p௦inter5) 
பதிலீடு செய்யப்படுகின்றன. 


ன 


threat 


threat : அச்சுறுத்தல்‌; மருட்டல்‌. 
threat agent : அச்சுறுத்தி. 
three address computer 
மூன்று முகவரி கணினி; மும்‌ 
முகவரி கணினி: அதன்‌ 
நிரலிடல்‌ முறையில்‌ மூன்று 
முகவரிகளைப்‌ பயன்படுத்தும்‌ 
கணினி. சான்றாக, ADD A,B,C 
என்ற நிர்ல்களில்‌ 4 மற்றும்‌ 
சார்ந்துள்ள மதிப்புகள்‌ காட்டப்‌ 
பட்டு உடன்‌ அதன்‌ முடிவு 
சேர்க்கப்படுகிறது. 
three address code 
முகவரிக்‌ குறியீடு. 
threat analysis : அச்சுறுத்தல்‌ 
பகுப்பாய்வு. 


: மும்‌ 


three dimentional (3-D) 

முப்பரிமாண (3-0) மூவளவு : 
கணினி வரைகலையில்‌, ஒரு 
மாதிரியின்‌ உயரம்‌, அகலம்‌ 
மற்றும்‌ ஆழத்தின்‌ ஒவ்வொரு 


புள்ளியிலும்‌ மூவிடப்‌ பரி 
மாணங்கள்‌ சேமிக்கப்படு 
இன்றன. 


three dimentional array : முப்‌ 
பரிமாண வரிசை : மூன்று மடிப்பு 
வகைகளை வரிசை, பத்தி, 
மடிப்பு-வழங்கும்‌ வரிசை. 
three point curve : 
வளைவு. 


three state logic element : 


மூன்று நிலை தருக்கப்பொருள்‌ : 


1452 


முப்புள்ளி' 


throttle control 


மூன்று வெளியீட்டு நிலைகளை 
- நிறுத்தம்‌, குறைந்த மின்சக்தி 
மற்றும்‌ அதிக மின்சக்தி- தரு 
கின்ற மின்னணு பொருள்‌. 
three-tier client/server 
மூன்றடுக்கு கிளையன்‌/ வழங்‌ 
கன்‌ : மென்பொருள்‌ அமைப்பு 
கள்‌ மூன்றடுக்குகளில்‌ கட்‌ 
டமைக்கப்பட்டுள்ள ஒரு இளை 
யன்‌/வழங்கன்‌ கட்டுமானம்‌. 
(1) பயனாளர்‌ இடைமுக 
அடுக்கு. (2) வணிகத்‌ தருக்க 
அடுக்கு. (3) தரவுத்‌ தள அடுக்கு. 
ஒவ்வோர்‌ அடுக்கும்‌ ஒன்று 
அல்லது மேற்பட்ட உறுப்பு 
களைக்‌ கொண்டிருக்கும்‌. 
எடுத்துக்காட்டாக, மேல்‌ அடுக்‌ 
கில்‌ ஒன்று அல்லது பல பயனா 
ளர்‌ இடைமுகங்கள்‌ இருக்க 
லாம்‌. ஒவ்வொரு பயனாளர்‌ 
இடைமுகமும்‌ நடு அடுக்‌ 
கிலுள்ள ஒன்றுக்கு மேற்பட்ட 
பயன்பாடுகளுடன்‌ ஒரே நேரத்‌ 
தில்‌ தொடர்பு கொள்ள முடி 
யும்‌. நடு அடுக்கிலுள்ள பயன்‌ 
பாடு ஒரேநேரத்தில்‌ ஒன்றுக்கு 
மேற்பட்ட தரவுத்‌ தளங்களுடன்‌ 
தொடர்பு கொள்ள முடியும்‌. 
throttle control : தடுப்பிதழ்க்‌ 
கட்டுப்பாடு கணினியில்‌ 
விமானப்‌ பாவிப்பி அல்லது 
விளையாட்டுகளில்‌, பாவிப்பு 
எந்திரப்‌ பொறியின்‌ சக்தியைக்‌ 
கட்டுப்படுத்தப்‌ பயனாளருக்கு 


எனனை வ வைகையை வை வ“ அ அ அ ப ப பப ப ப ட 


throughput 


உதவும்‌ ஒரு சாதனம்‌. 
தடுக்கிதழ்‌, பெரும்பாலும்‌ ஒரு 
விசைப்பிடி (008/0) அல்லது 
ஒரு சுக்கான்‌ (00061) விசை 
யுடன்‌ இணைந்து பயன்‌ 
படுத்தப்படும்‌. 

throughput : முழுதும்‌ செல்லல்‌ : 
ஒரு குறிப்பிட்ட நேரத்தில்‌ ஒரு 
கணினி அமைப்பு செய்யக்‌ 
கூடிய பயனுள்ள செயலாக்கத்தின்‌ 
மொத்த அமைப்பான அளவு. 


throw : எறி : சி *+/ஜாவா/9% 
மொழிகளிலுள்ள ஒரு கட்டளை. 
thumbnail : விரல்நுனி; விரல்‌ 
நகம்‌; குறுஞ்சின்னம்‌ : ஒரு படி 
மத்தின்‌ மிகச்சிறு வடிவம்‌. 
படிமங்களை அல்லது பல 
பக்கங்களை வெகு விரைவாகப்‌ 
பார்வையிடுமாறு மின்னணு 
வடிவில்‌ அமைத்திருத்தல்‌. 
எடுத்துக்காட்டாக, வலைப்‌ 
பக்கங்கள்‌ பெரும்பாலும்‌ படி 
மங்கள்‌ அல்லது குறுஞ்‌ 
சின்னங்களைப்‌ பெற்றிருப்ப 
துண்டு. இணைய உலாவி, 
முழு அளவுப்‌ படிமத்தைவிட 
இக்குறுஞ்சின்னங்களை வெகு 
விரைவாகப்‌ பதிவிறக்கம்‌ செய்து 
விடும்‌. இக்குறுஞ்‌ சின்னங்களை 


சுட்டியால்‌ சொடுக்கியதும்‌ 
முழுப்‌ படம்‌ திரையில்‌ விரியும்‌. 
thumbwheel கட்டைவிரல்‌ 


சக்கரம்‌ : உள்ளீட்டுச்‌ சுட்டியை 


1453 


tick 


நிலைக்க வைக்கும்‌ சாதனம்‌. 
ஒரு அச்சில்‌ சுட்டியின்‌ இயக்கத்‌ 
தைக்‌ கட்டுப்படுத்தும்‌ சுழலும்‌ 
சக்கரத்தைக்‌ கொண்டது. விரல்‌ 
சக்கரங்கள்‌ இரட்டையாகவே 
இருக்கும்‌. ஒன்று சுட்டியின்‌ 
செங்குத்து இயக்கத்தையும்‌, 
மற்றொன்று பக்கவாட்டு இயக்‌ 
கத்தையும்‌ கட்டுப்படுத்தும்‌. 
thyristor : தைரிஸ்டர்‌ : மூன்று 
அல்லது மேற்பட்ட இணைப்பு 
களைக்‌ கொண்ட இருநிலைச்‌ 
சாதனம்‌. 


7, : டீஜஏ : முன்கூட்டிய நன்றி 
என்று பொருள்படும்‌ Tகா%5 [ா 
Advance என்ற தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
இணையத்தில்‌, ஒரு கோரிக்‌ 
கையை முன்வைக்கும்போது, 
வழக்கமாகச்‌ சொல்லப்படுவது. 


[CIT : டிக்கிட்‌ : Time shared 
interactive computer controlled 
instructional television என்பதன்‌ ்‌ 
குறும்பெயர்‌. சிறு கணினிகளை 
யும்‌ மாற்றம்‌ செய்யப்பட்ட 
வண்ண தொலைக்காட்சிப்‌ 
பெட்டிகளையும்‌ ஒரே நேரத்‌ 
தில்‌ பல மாணவர்களுக்கு தனிப்‌ 
'பட்டமுறையில்‌ சொல்லித்‌ தரு 
வதற்குப்‌ பயன்படுத்தும்‌ கணினி 
உதவிடும்‌ கல்வி அமைப்பு. 

1. ஒரு கடிகாரத்‌ 
மின்சுற்றிலிருந்து 


tick : டிக்‌ : 
துடிப்பு 


குட த க்‌ ட பட்ட்ட்ட டப்ப டயம்‌ 


ticket 


உமிழப்படுகின்ற, வழக்கமாய்‌ 
அடிக்கடி ஏற்படுகின்ற 
சமிக்கை. இந்த சமிக்கையால்‌ 
உருவாக்கப்படும்‌ குறுக்கட்டை 
யும்‌ இது குறிக்கிறது. 2. சில 
நுண்கணினி அமைப்புகளில்‌, 
குறிப்பாக மெக்கின்டோஷ்‌ 
கணினியில்‌, ஒரு வினாடியில்‌ 
அறுபதில்‌ ஒருபங்கு. நிரல்கள்‌ 
பயன்படுத்தும்‌ அகநிலைக்‌ கடி 
காரத்தில்‌ பயன்படுத்தப்படும்‌ 
அடிப்படை நேர அலகு. 

ticket : நெருக்க உரிமை. 


ticket based access contro! : 
உரிமையுடனான நெருக்கக்‌ 


கட்டுப்பாடு. 


ticket list : நெருக்க உரிமைப்‌ 
பட்டி. 


11௨ breaker : கட்டு பிரிப்பி : 
ஒரே நேரத்தில்‌ இரண்டு செய 
லாக்க அலகுகள்‌ ஒரே வெளிப்‌ 
புறச்‌ சாதனத்தினைப்‌ பயன்‌ 
படுத்த 
ஏற்படும்‌ மோதலைச்‌ 
சமாளிக்கும்‌ மின்சுற்று. 

tie line : முடிச்சு இணைப்பு : 
ஒரு நிறுவனத்தின்‌ இரண்டு 


அல்லது மேற்பட்ட: பிரிவுகளை. 


(தொலை தூரக்‌ கிளைகளை) 
இணைப்பதற்காக, ஒரு தகவல்‌ 
தொடர்பு நிறுவனத்திடமிருந்து 
(தொலை தொடர்புத்‌ துறை 


1454 


முயற்சிக்கும்போது : 


TIFF or TIF 


யினர்‌) குத்தகைக்குப்‌ பெறப்‌ 
படும்‌ ஒரு தனியார்‌ இணைப்பு. 
0௨ mark : கட்டு அடையாளம்‌ : 
ஒரு அளவில்‌ மதிப்புகளைக்‌ 
காட்டும்‌ அடையாளம்‌. கண்டறி 
யப்பட்ட எண்‌ மதிப்புகளுக்‌ 
கிடையில்‌ உள்ள புள்ளிகளைக்‌ 
காட்ட பயன்படுத்தப்படுறெது. 
நீ : டிஃப்‌ : குறியிட்ட படிமக்‌ 
கோப்பு வடிவில்‌ (780060 Image 
File Format - TIFF) அமைந்த பிட்‌ 
மேப்‌ படிமங்களை அடையாளங்‌ 
காட்டும்‌ கோப்பு வகைப்பெயர்‌. 
TIFF or TIF : டப்‌ : குறியிட்ட 
படிமக்‌ கோப்பு வடிவாக்கம்‌ 
எனப்‌ பொருள்படும்‌ 780060 
image File Format அல்லது 180 
image File Format என்ற தொட 
ரின்‌ தலைப்பெழுத்துக்‌ குறும்‌ 


பெயர்‌. சாம்பல்‌ அளவீட்டு 
வரைகலைப்‌ படிமங்களை 
வருடி, சேமித்து, பரிமாறிக்‌ 


கொள்ள, பெருமளவில்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளப்பட்ட கோப்பு வடி 
வம்‌. பழைய வரைவோவியப்‌ 
பயன்பாடுகளில்‌ (பழைய 
மேக்பெயின்ட்‌ போன்ற) டிஃப்‌ 
வடிவாக்கம்‌ மட்டுமே இருந்து 
வந்தது. ஆனால்‌ தற்போது 
பயன்பாட்டில்‌ உள்ள நவீன 
நிரல்களில்‌ ஜிஃப்‌, ஜேபெக்‌ 
போன்ற விதவிதமான வடிவாக்‌ 
கங்களில்‌ படிமங்களைச்‌ 
சேமிக்க வசதிகள்‌ உள்ளன. 


TIGA 

TIGA : டிகா : டெக்‌ 
ஸாஸ்‌ இன்ஸ்ட்ரூ 
மெண்ட்ஸ்‌ வரை 


கலைக்‌ கட்டுமானம்‌ 
என்று பொருள்படும்‌ 
Texas instruments Gra- 
phics Architecture என்ற 
தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்‌ 
பெயர்‌. டெக்ஸாஸ்‌ 
இன்ஸ்ட்ரூமென்ட்ஸ்‌ 
நிறுவனத்தின்‌ 3400 
வரைகலைச்‌ செயலி 
யின்‌ அடிப்படையில்‌ 
அமைந்த, ஒளிக்காட்சி தகவிக்‌ 
கட்டுமானமாகும்‌ இது. 

tightly coupled : இறுக்கமாக 
இணைக்கப்பட்ட : ஒன்றை 
ஒன்று சார்ந்திருக்கும்‌ கணினி 
களைப்‌ பற்றியது. 

tightly coupled multi processing : 
இறுக்க இணைவு பன்மைச்‌ 
செயலாக்கம்‌. 

(4௨ : டில்டே : அஸ்கி எழுத்து 
எண்‌ 126(-) சில பெரிய நிரல்‌ 
தொடர்‌ மொழிகளில்‌ பயன்‌ 
படுத்தப்படுவது. சான்றாக, 
லோட்டஸ்‌ 1-2-3 ஒரு வரி 
திரும்ப வருவதைக்‌ குறிப்பது. 
நரச : காட்சி வில்லை : வரை 
கலை ஓவியப்பொருளின்‌ ஒரு 
பகுதி. சதுரம்‌ அல்லது வைர 
வடிவமாக இருக்கலாம்‌. 


1455 


(120 : அடுக்கப்பட்ட : பொருள்‌ 
களை அடுத்தடுத்துக்‌ காட்டுதல்‌. 
சான்றாக, அடுக்கப்பட்ட 
சாளரங்களை ஒன்றின்மேல்‌ 
ஒன்றாக வைக்கமுடியாது. 


‘tile vertically : செங்குத்தாய்‌ 


அடுக்கு. 


யரர : உழுதல்‌ : வரைகலை 
காட்சிப்பகுதியில்‌ ஒரு இடத்‌ 
தின்‌ தனி நிறத்தைக்‌ கொண்டு 
நிரப்பாமல்‌ ஒரு அமைப்பைக்‌ 
கொண்டு நிரப்புதல்‌. சாளரங்‌ 
களை வரிசைப்படுத்தும்‌ முறை. 
இதில்‌ சாளரங்கள்‌ ஒன்றின்‌ மீது. 
ஒன்று மேலேறி நிற்காமல்‌ 
அனைத்துச்‌ சாளரங்களும்‌ 
தெரியும்‌. ஒவ்வொரு சாளரமும்‌ 
திரையில்‌ ஒரு பகுதியை 
எடுத்துக்‌ கொள்கிறது. 


EE 


tiling screen 


tiling screen : சாயும்‌ திரை : எளி 
தாகப்‌ பார்க்க வசதியாக, முன்‌ 
பின்னாகவும்‌, மேலிருந்து ழோ 
கவும்‌ மாற்றிக்‌ கோணம்‌ 
அமைக்கக்கூடிய ஒளிக்காட்சித்‌ 
திரை. 

tt வdown : கிடை மட்டமாய்‌ சரி 
வாக்கு. 

it 1" : இடப்பக்கம்‌ சரிவாக்கு. 
யீ ஈர : வலப்பக்கம்‌ சரிவாக்கு. 
(பற : சாய்த்து உயர்த்து. 

உ : வேகம்‌; காலம்‌. 

time accass : அணுகு நேரம்‌. 
time acceleration : முடுக்கு நேரம்‌. 
te add : நேரம்‌ கூட்டு. 

time add - substract : நேரம்‌ 
கூட்டு - கழி. 

time, available machine : இருக்‌ 
கும்‌ பொறி நேரம்‌; மொழிமாற்று 
நேரம்‌. 

time, compile : தொகு நேரம்‌. 
timed backup : 
காப்பு. 


நேரங்குறித்த 


te division : நேரம்‌ பிரிப்பி : 
தகவல்‌ தொடர்பு வழித்தடத்‌ 
தின்‌ பரப்புத்‌ திறனை மேம்‌ 
படுத்த பயன்படுத்தப்படும்‌ 
செலுத்து நுட்பம்‌. துடிப்புக்‌ குறி 
யீட்டுக்‌ குறிப்பேற்றம்‌ என்றும்‌ 


1456 


time log 


அழைக்கப்படுகிறது. இம்முறை 
யில்‌ ஒரு குறிப்பிட்ட குழுவைச்‌ 
சேர்ந்த ஒவ்வொரு தரவு 
இணைப்புக்கும்‌ ஒரு குறிப்‌ 
பிட்ட நேரம்‌ ஒதுக்கப்பட்டு 
அந்த நேரத்தில்தான்‌ அது தரவு 
களை அனுப்பிப்‌ பெறும்‌. அதன்‌ 
அடுத்த நேரம்‌ வரும்வரை அது 
அமைதியாக இருக்கும்‌. அந்த 
நேரத்திற்குள்‌ மற்ற தரவு 
இணைப்புகள்‌ செயலாற்றும்‌. 
இதன்படி பல்வேறு, தொடர்‌ 
பில்லாத பயனாளர்கள்‌ ஒரே 
தகவல்‌ தொடர்பு இணைப்பை 
ஒரே சமயத்தில்‌ பயன்படுத்த 
முடியும்‌. 

time division multiplexing (TDM) : 
காலப்‌ பிரிவு பல்வழி தரவு தரு 
முறை; காலப்பிரிவுப்‌ பெருக்கம்‌ : 
ஒரு பொது மின்சுற்றுப்‌ பாதை 
யில்‌ பல வழித்‌ தடங்கள்‌ தக 
வலை அனுப்பும்‌ முறை. இம்‌ 
முறையில்‌ ஒரு குறிப்பிட்ட 
நேரத்திற்கு முறைவைத்து 
ஒவ்வொரு வழித்தடத்திற்கும்‌ 
பொது மின்சுற்றை ஒதுக்குவது. 
time error, run : 


பிழை. 


இயக்க நேரப்‌ 


time frame : காலவரையறை. 
te, 10/6 : செயல்படா நேரம்‌. 


ரஙe 1௦ர : காலப்‌ பதிவு : 24 
மணிநேரம்‌ போன்ற ஒரு குறிப்‌ 
பிட்ட கால இடைவெளியில்‌ 


time-of-day count 


கணினி அமைப்பு எவ்வாறு 
பயன்படுத்தப்படுகிறது என்‌ 
பதைக்‌ குறிப்பது... 

time-of-day count : நாளின்‌ 
நேரத்தை எண்ணுதல்‌ : பயாஸ்‌ 
தரவுப்‌ பகுதியில்‌ உள்ள ஒரு 
மாறிலி. நேர குறுக்கட்டினால்‌ 


தொடர்ந்து காட்டப்படுவது 
செயலாக்க முறை... அதனுடைய 
மதிப்பைப்‌ பயன்படுத்தி 


நாளின்‌ நேரத்தைக்‌ கணக்கிடும்‌. 
11௱€ 004 : நேரம்‌ போனது ; 
காலங்கடந்தது : ஒரு குறிப்‌ 
பிட்ட வெளிப்புறச்‌ சாதனம்‌ 
வேலை செய்யவில்லை என்‌ 
பதைக்‌ குறிப்பிட உள்ளீட்டு/ 
வெளியீட்டு இயக்கங்கள்‌ பயன்‌ 
படுத்தும்‌ ஒரு சொல்‌. 


time out settings : நேர முடிவு 
அமைப்புகள்‌. 
time quantum : கால அளவு : 


நேரப்‌ பங்‌்ட்டு அமைப்பால்‌, 
ஒவ்வொரு அமைப்பாளருக்கும்‌ 
ஒதுக்கப்படும்‌ கால அலகு. 
ter : காலங்காட்டி : கணினி 
யின்‌ உட்பகுதியில்‌ உள்ள கடி 
காரம்‌. 

timer clock : நேரம்‌ காட்டிக்‌ கடி 
காரம்‌. 


time, real : நிகழ்‌ நேரம்‌. 


time, response : மறுமொழி நேரம்‌. 


1457 


time series analysis 


tier interrupt : நேரங்காட்டி 
குறுக்கீடு : 8253 நேரம்காட்டும்‌ 
சிப்புவால்‌ ஒரு நொடிக்கு 18.2 
தடவைகள்‌ காட்டுமாறு தூண்டப்‌ 
படும்‌ ஒரு குறுக்‌8டு. ஒவ்‌ 
வொரு தடவை அது இயங்கும்‌ 
போதும்‌ பயாஸ்‌ (8105) நாளின்‌ 
நேரத்தைக்‌ காட்டும்‌ கணக்கில்‌ 
ஒன்று கூட்டப்படுகிறது. 

te, ரபா : இயக்க நேரம்‌. 


| time scale : கால அளவுமுறை. 


tie, search : தேடு நேரம்‌. 


(16, seek : நாடும்‌ நேரம்‌; 
கண்டறி நேரம்‌. 


tie series : காலத்‌ தொடர்‌ : 
தரவுகளை நீண்ட கால அளவில்‌ 
தொகுத்துக்‌ கூறுதல்‌. ஒரு குறிப்‌ 
பிட்ட தரவு தொகுதியின்‌ 
முழுப்பகுதியும்‌ தெரியவில்லை 
என்றாலும்‌ அவற்றின்‌ எதிர்‌ 
காலம்‌ மதிப்புகளும்‌ தெரிய 
வில்லை என்றபோதிலும்‌ 
அத்தொகுதியின்‌ பொதுவான 
நடத்தையை குறிப்பிடுவது. 

time series analysis : காலத்‌ 
தொடர்‌ ஆய்வு : ஒரு தரவுத்‌ 
தொகுதியின்‌ நீண்ட காலப்‌ 
போக்குக்கான காரணங்களைக்‌ 
கண்டறிய பயன்படுத்‌ தப்படும்‌ 
ஒரு புள்ளி விவரமுறை. 
சான்றாக, கோதுமையின்‌ விலை 
ஆண்டு முழுவதும்‌ ஏறி, 


time services 


இறங்குகிறது; ஆண்டுக்காண்டு 
மாறுகிறது. காலத்‌ தொடர்பு 
ஆய்வு இந்த ஏற்ற, இறக்கத்திற்‌ 
குள்‌ ஒரு ஒழுங்கைக்‌ கண்டு 
பிடித்து பருவகாலம்‌, போக்கு 
கள்‌ மற்றும்‌ வறட்சி போன்ற 
சுழற்சி நிகழ்வுகளைக்‌ கண்டு 
பிடித்தல்‌. 

time services : நேரத்‌ தொடர்‌. 
உ share : காலப்‌ பகிர்மானம்‌; 
பகிர்வு நேரம்‌. 


(றட sharing : நேரப்பங்கிடல்‌ ; 
காலப்‌ பங்கீடு; நேரப்‌ பகிர்வு 
முறை : ஏறக்குறைய ஒரே 
நேரத்தில்‌ கணினி வசதியைப்‌ 
பல பயனாளர்கள்‌ பல்வேறு 
நோக்கங்களுக்காகப்‌ பயன்‌ 
படுத்தும்‌ இயக்கமுறை. ஒவ்‌ 
வொரு பயனாளரையும்‌ 
தொடர்ச்சியாக அதன்‌ வசதி 
யைப்‌ பயன்படுத்திக்‌ கொள்ள 
கணினி அனுமதித்தாலும்‌, 
எல்லா பயனாளர்களும்‌ ஒரே 
நேரத்தில்‌ பயன்படுத்திக்‌ 
கொண்டதாகவே தோன்றும்‌. 
time sharing priority : நேரப்‌ 
பங்கீட்டு முன்னுரிமை 

றட slice : காலச்‌ சிப்பு : ஒரே 
அலகு. 

time slicing : காலக்கூறு ; நேரம்‌ 
கூறிடல்‌ : பல நிரல்‌ தொடர 
மைப்பு அமைப்பில்‌ ஏதாவது 


1458 


timing signals 


ஒரு நிரல்‌ தொடரே மையச்‌ 
செயலகத்தை ஆக்கிரமித்துக்‌ 
கொள்வதைத்‌ தடுக்க, செய 
லாக்கத்தை ஒவ்வொரு நிரல்‌ 
தொடருக்கும்‌ பிரித்து ஒதுக்கும்‌ 
முறை. 

ற 51௦ : கால ஒதுக்கீடு ; நேர 
ஒதுக்கீடு : இரண்டு சாதனங்கள்‌ 
ஒன்றாக இணைக்கப்படும்‌ 
போது இடைவெளிவிட்டு 
தொடர்ந்து இரும்பத்‌ திரும்ப 
வரும்‌ நேரம்‌. 

time to live : வாழ்நாள்‌; ஆயுள்‌ 
காலம்‌ : இணையத்தில்‌ அனுப்‌ 
பப்படும்‌ ஒரு தரவுப்‌ பொதி 
மின்‌ தலைப்புப்‌ புலம்‌. அந்தப்‌ 
பொதியை எவ்வளவு காலம்‌ 
வைத்திருக்கலாம்‌ என்பதைக்‌ 
குறிக்றெது. 

ற total : மொத்த நேரம்‌. 
time transfer : பரிமாற்ற நேரம்‌. 
நீரா 19215 : நேர சமிக்கை 
கள்‌ : கணினி இயக்கங்களை 
ஓரே நேரத்தில்‌ ஒருங்கிணைக்க 
வெளிப்புறச்‌ சாதனங்கள்‌ ௮ல்‌ 
லது செயலகங்களில்‌ உருவாக்‌ 
கப்படும்‌ மின்துடிப்புகள்‌. முக்‌ 
இய நேர சமிக்கைகள்‌ கணினி 
யின்‌ கடிகாரத்திலிருந்து வரு 
கிறது. பல மெதுவான சுழற்சி 
களாகப்‌ பிரிக்கப்படும்‌ அலை 
வரிசைகளை இந்த கடிகாரம்‌ 
ஏற்படுத்துகிறது. நேரப்பங்‌&டு 


ப ரல TE TE பப்ப பப்டட்டபபட்ப ப்பட்ட ட்டப்பயயம்‌ 


tiny BASIC 


அல்லது உண்மை நேர கடி 
காரத்திடமிருந்து மற்ற நேர 
சமிக்கைகள்‌ வருகின்றன. 
வட்டு இயக்கிகள்‌, நேர 
சமிக்கைகள்‌ செய்ய நினைவக 
வட்டுப்‌ பகுதி ஒன்றில்‌ துளை 
கள்‌ அல்லது அடையாளங்கள்‌ 
செய்தோ அல்லது ஏற்கனவே 
பதிவுசெய்த எண்‌ தரவு 
களையோ பயன்படுத்தலாம்‌. 

ற) BASIC : சின்னஞ்சிறு பேசிக்‌ : 
முதல்‌ தலைமுறை தனிநபர்‌ 
கணினிகளில்‌ பயன்படுத்தப்‌ 
பட்ட அளவான நினை 
வகத்தைக்‌ கொண்ட பேசிக்‌ 
மொழியின்‌ ஒரு துணைப்பகுதி. 
ர) ௫௦0௮ : மிகச்சிறு மாதிரியம்‌ : 
இன்டெல்‌ 80%86 செயலிகளில்‌ 
செயல்படுத்தப்படும்‌ ஒரு 
நினைவக மாதிரியம்‌. இதில்‌, 
நிரல்‌ குறி முறைக்கும்‌, தரவு 
களுக்கும்‌ சேர்த்து மொத்தம்‌ 64 


கிலோபைட்டுகள்‌ மட்டுமே: 


வைத்துக்கொள்ள முடியும்‌. 
சி-மொழி நிரல்‌ ஒன்றை மிகச்‌ 
சிறு நினைவக மாதிரியத்தில்‌ 
மொழி மாற்றி (றர) உரு 
வாக்கப்பட்ட EXE கோப்பினை, 
EXE2BIN போன்ற பயன்கூறுகள்‌ 
மூலம்‌ 0014 கோப்புகளாக 
மாற்றியமைக்க முடியும்‌. 

tip of the day : இன்றைய 
உதவிக்‌ குறிப்பு. 


tle : தலைப்பு. 


1459 


TLA 


11/6 bar : தலைப்புப்‌ பட்டை : 
விண்டோஸ்‌ போன்ற வரை 
கலைப்‌ பயனாளர்‌ இடைமுகத்‌ 
இல்‌ (பே!) திரையில்‌ தோன்றும்‌ 
சாளரங்களின்‌ மேற்பகுதியில்‌ 
அச்சாளரத்தின்‌ பெயரைத்‌ 
தாங்கியிருக்கும்‌ பட்டை. 
பெரும்பாலான தலைப்புப்‌ 
பட்டைகளில்‌ சாளரத்தை மூட 
வும்‌, அளவு மாற்றுவதற்குமான 
பொத்தான்களும்‌ இடம்‌ பெற்‌ 
றிருக்கும்‌. தலைப்புப்‌ பட்டை 


மில்‌ சுட்டியை வைத்து 
அழுத்திக்கொண்டு சாளரத்தை 
எங்கு வேண்டுமானாலும்‌ 


நகர்த்திச்‌ செல்லலாம்‌. 

அ: டீஜே : ஓர்‌ இணைய தள 
முகவரி தாஜிகிஸ்தான்‌ 
நாட்டைச்‌ சேர்ந்தது என்பதைக்‌ 
குறிக்கும்‌ பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ 


களப்பெயர்‌. 


6: கே : ஓர்‌ இணைய தள 
முகவரி டேக்கேலாவ்‌ 
நாட்டைச்‌ சேர்ந்தது என்பதைக்‌ 
குறிக்கும்‌ பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ 
களப்பெயர்‌. 

£2ட : டி2எல்‌ : ட என்பதற்கு 
மாற்றுப்‌ பெயர்‌. 

ரப : டீஎல்‌ஏ : மூன்றெழுத்துச்‌ 
சுருக்கச்சொல்‌ எனப்‌ பொருள்‌ 
படும்‌ Three Letter Acronym 
என்ற தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 


டட 


Am 1460 


இணையத்தில்‌ மின்னஞ்சல்‌, 
செய்திக்‌ குழுக்கள்‌ மற்றும்‌ பிற 
நிகழ்நிலை மன்றங்களில்‌ 
கணினிக்‌ கலைச்சொற்களில்‌ 
இருக்கும்‌ ஏராளமான சருக்கச்‌ 
சொற்கள்‌, குறிப்பாக மூன்‌ 
றெழுத்துச்‌ சுருக்கச்‌ சொற்கள்‌ 
குறித்து அங்கதமாய்க்‌ குறிப்‌ 
பிடப்படும்‌ சொல்‌. 

ற : .டீஎம்‌ ; ஓர்‌ இணைய தள 
முகவரி துர்க்மேனிஸ்தான்‌ 
நாட்டைச்‌ சேர்ந்தது என்பதைக்‌ 
குறிக்கும்‌ பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ 


களப்‌ பெயர்‌. 


tn : .டீஎன்‌ : ஓர்‌ இணைய தள 
முகவரி துனீசியா நாட்டைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ களப்‌ 
பெயர்‌, 


௦ : .டீஓ : ஒர்‌ இணைய தள 
மூகவரி டோங்கா நாட்டைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ களப்‌ 
பெயர்‌. 


(00916 : இருநிலை மாற்றி : 
இரண்டு நிலையான அமைப்பு 
களைக்‌ கொண்ட ஒரு சாதனம்‌. 


toggle case : இருநிலைமாற்றிப்‌ 
பெட்டி; நிலைமாற்றிப்‌ பெட்டி. 


toggle keys நிலைமாறு 
விசைகள்‌ : விண்டோஸ்‌ 95/98 
இல்‌ உள்ள ஒரு பண்புக்கூறு. 


token bus network 


கேப்ஸ்லாக்‌, நம்லாக்‌, ஸ்குரோல்‌ 
லாக்‌ போன்ற நிலை மாற்று 
விசைகளில்‌ ஒன்றை நிகழ்‌ (011) 
அல்லது அகல்‌ (01) நிலையில்‌ 
வைக்கும்போது மெல்லிய/ 
உரத்த பீப்‌ ஒலி எழும்‌. 


toggle switch : இருநிலை மின்‌ 
மாற்றி. 


token : அடையாள வில்லை; 
அடையாளி ; வில்லை : 7. ஒரு 
நிரல்‌ தொடரமைப்பு மொழி 
யில்‌ உள்ள ஒரு பெயர்‌ அல்லது 
பொருளைக்‌ குறிப்பிடுகின்ற 
குறியீடு. 2. ஒரு குறிப்பிட்ட 
நிலையத்தில்‌ இணைய சமிக்கை 
மூலம்‌ குறிப்பிட சில வழித்‌ 
தடங்களில்‌ பயன்படுத்தப்படு 
வது. எட்டு 1-கள்‌ போன்ற 
துண்மிகளின்‌ தொகுதி. 


token bus’ network : வில்லைப்‌ 
பாட்டைப்‌ பிணையம்‌ : தரவு 
போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த 
வில்லை அனுப்பும்‌ முறையைக்‌ 
கடைப்பிடிக்கின்ற, பாட்டைக்‌ 
கட்டமைப்பில்‌ அமைந்த ஒரு 
குறும்பரப்புப்‌ பிணையம்‌ (பணி 
நிலையங்கள்‌ ஒற்றை, பகிர்வு 
தரவு நெடு வழியில்‌ பிணைக்கப்‌ 
பட்டிருக்கும்‌). தரவு அனுப்பும்‌ 
உரிமையை வழங்கும்‌ வில்லை 
ஒரு நிலையத்திலிருந்து இன்‌ 
னொரு நிலையத்துக்கு அனுப்பப்‌ 
படும்‌. ஒவ்வொரு நிலையமும்‌ 


token passing 


வில்லையைச்‌ சிறிது நேரம்‌ 
வைத்திருக்கும்‌. அந்நேரத்தில்‌ 
அந்நிலையம்‌ மட்டுமே தரவு 


அனுப்ப முடியும்‌. அதிக 
முன்னுரிமை பெற்ற நிலையத்‌ 
திலிருந்து அதற்கடுத்த 


முன்னுரிமை பெற்ற நிலையத்‌ 
துக்கு வில்லை அனுப்பி 
வைக்கப்படும்‌. அந்நிலையம்‌, 
பாட்டையில்‌ அடுத்த நிலைய 
மாக இருக்கவேண்டியதில்லை. 
சுருங்கக்கூறின்‌, வில்லையானது 
பிணையத்தில்‌ ஒரு தருக்க 
நிலை வளையத்தில்‌ (1௦01௦2 
Ring) சுற்றிவருகிறது எனலாம்‌. 
வளையக்‌ கட்டமைப்பில்‌ 
இருப்பதுபோன்று பருநிலை 
வளையத்தில்‌ (Physical Ring) 
சுற்றி வருவதில்லை. இத்தகு 
பிணையங்கள்‌ ஐஇஇஇ 802.4-ல்‌ 
வரையறுக்கப்பட்டுள்ளன. 


token passing : அடையாள 
வில்லை அனுப்புதல்‌ : ஒரு 
தகவல்‌ தொடர்பு வழித்தடத்தை 
ஒன்றுக்கு மேற்பட்டவர்‌ பிடித்‌ 
துக்‌ கொள்வதைத்‌ தடுக்கும்‌ ஒரு 
தொழில்‌ நுட்பம்‌. தகவல்‌ 
தொடர்பு அமைப்பில்‌ ஒரே ஒரு 
முறைமட்டும்‌ வருமாறு குறி 
யீடு இடப்பட்ட அடையாள 
வில்லை. ரேமில்‌ உள்ள அடை 
யாள வில்லையை வைத்திருக்‌ 
கும்‌ ஒரே ஒரு கணினி மட்டுமே 
தகவல்களை அனுப்பிப்‌ பெற 


1461 


toner 


முடியும்‌. இரயில்வே சமிக்கை 
முறையிலிருந்து அடையாள 
வில்லையை அனுப்பிப்‌ பெறும்‌ 
முறை பெறப்பட்டது. இரண்டு 
இரயில்கள்‌ ஒரே பாதையில்‌ 
வந்து மோதிக்‌ கொள்வதை தடுப்‌ 
பதற்காக அடையாளவில்லை 
அல்லது பேட்டனை முன்னும்‌, 
பின்னும்‌ எடுத்துச்‌ செல்வார்கள்‌. 
token ring : அடையாளவில்லை 
வளையம்‌ : 1980 ஆரம்பத்தில்‌ 
உருவாக்கப்பட்ட ஐபிஎம்‌ 
கணினி கட்டமைப்பு வரை 
முறைகளின்‌ உரிமப்பொருள்‌. 
IEEE 802-5 தர நிருணயத்தில்‌ 
இது வரையறுக்கப்படுநறெது. 
token ring network : அடையாள 
வில்லை வளைய பிணையம்‌ : 
வரிசைமுறையில்‌ அடையாள 
வில்லையை அனுப்பும்‌ நுட்‌ 
பத்தைப்‌ பயன்படுத்தும்‌ தகவல்‌ 
தொடர்புப்‌ பிணையம்‌. இதில்‌ 
பிணையத்தின்‌ ஓவ்வொரு 
நிலையமும்‌ அடையாள வில்‌ 
லையை அதற்கடுத்த நிலையத்‌ 
திற்கு அனுப்பும்‌. 

tolerance : இணக்கம்‌ ; பொறுதி. 
t௦॥! : சுங்கம்‌. 

(006 : நிறத்திண்மை : கணினி 
வரை கலையில்‌ மென்னிறம்‌ 
மற்றும்‌ நிழல்‌. 

(௦ : மை : நகலெடுக்கும்‌ 
எந்திரங்களிலும்‌, லேசர்‌ அச்சுப்‌ 


ee, 


tool 


பொறிகளிலும்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ மின்சக்தி ஏற்றப்பட்ட / 
மை. கண்ணுக்குத்‌ தெரியாத 
உருவத்தினை எதிர்‌ துருவத்தில்‌ 
உள்ள பலகை, உருளை அல்‌ 
லது காகிதத்தில்‌ விழச்‌ செய்யும்‌. 
1௦௦1 : கருவி : சில கணினி 
அமைப்புகளில்‌ உள்ள ஒரு 
பயன்பாட்டு நிரல்‌ தொடர்‌. 


(௦௦1 bar : கருவிப்பட்டை. 


(௦௦10௦) : கருவிப்பெட்டி : முன்‌ 
வரையறுக்கப்பட்ட (பெரும்‌ 
பாலும்‌ முன்பே மொழி 
மாற்றப்பட்ட) நிரல்‌ கூறுகளின்‌ 
தொகுதி. ஒரு குறிப்பிட்ட 
கணினிக்காக, ஒரு குறிப்பிட்ட 
பணிச்சூழலுக்கு, ஒரு குறிப்‌ 
பிட்ட பயன்பாட்டுக்காக நிரல்‌ 
எழுதும்‌ ஒரு நிரலர்‌ இந்த மென்‌ 
பொருள்‌ கருவிகளைப்‌ பயன்‌ 
படுத்திக்கொள்ள முடியும்‌. 
toolkit : கருவிப்பெட்டி : ஒரு 
குறிப்பிட்ட சூழ்நிலையில்‌ 
எழுதப்பட்டு, இயக்கப்படு 
வதற்கு அனுமதிக்கும்‌ மென்‌ 
பொருள்‌ வாலாயங்களின்‌ 
தொகுதி. பல்வேறு பணிகளைச்‌ 
செய்வதற்காக பயன்பாட்டு 
நிரல்‌ தொடர்கள்‌ வாலாயங்‌ 
களை அழைக்கும்‌. சான்றாக, 
ஒரு பட்டியலைக்‌ காட்டுதல்‌ 
அல்லது வரைகலைக்‌ கேரீடு 
ஓன்றை வரைதல்‌. 


1462 


top down development 


toolkit software : கருவித்‌ 
தொகுதி மென்பொருள்‌; கருவிப்‌ 
பெட்டி மென்பொருள்‌ : முழு 
நிரல்‌ தொடரையும்‌ அவர்களே 
எழுதுவதற்குப்‌' பதிலாக, பய 
னாளர்கள்‌ தாங்களே தங்களது 
சிறப்புப்‌ பயன்பாடுகளை 
ஏற்படுத்திக்கொள்ள அனுமதிக்‌ 
கும்‌ மென்பொருள்‌ தொகுப்பு. 
£௦௦! palette : கருவி வண்ணத்‌ 
தட்டு: ஊடாடு வரைகலைத்‌ 
தேர்வுக்காக 'பட்டியல்‌' அமைப்‌ 
பில்‌ இரை மீதுள்ள பணிகளின்‌ 
தொகுதி - பெரும்பாலும்‌ வரை 
கலை சார்ந்தது. 

1௦௦15 : கருவிகள்‌. 

1௦ : உச்சி ; உச்சிப்‌ பகுதி. 

top 0௦௯ : மேல்‌-கீழ்‌. 
top-down design : மேல்‌-கீழ்‌ 
வடிவமைப்பு : ஒரு நிரல்‌ வடி 
வமைப்பு வழிமுறை. மீவுயர்‌ 
நிலையில்‌ நிரலின்‌ செயல்‌ 
பாட்டை (தொடர்ச்சியான பணி 
கள்‌) வரையறுப்பதில்‌ தொடங்கு 
இறது. ஒவ்வொரு பணியும்‌ 
அதன்‌ அடுத்தநிலைப்‌ பணிகளாக 
உடைக்கப்பட்டு வரையறுக்கப்‌ 
படுகின்றன. இவ்வாறு அடுத்‌ 
தடுத்த நிலைக்குச்‌ செல்லல்‌. 
top down development 
மேலிருந்து கீழ்‌ மேம்பாடு 
கணினி நிரல்‌ தொடர்‌ 


மேம்பாட்டுக்கான வடி 


பபப ப பட்ட்ப்ப்ப்ப்ப்பப்ப்ப்ட்ப்ப பவப்‌ 


top-down methodology 


வமைப்புக்‌ கட்டுமான பிரிவு, 
மேம்பாட்டு செயலாக்கத்தின்‌ 
போது உயர்‌ நிலைப்‌ பணிகள்‌ 
யாவும்‌ குறியீடு அமைக்கப்‌ 
பட்டு வெளியமைப்பு வடிவத்‌ 
தில்‌ முன்னதாகவே சோதிக்கப்‌ 
படும்‌. &ழ்நிலை தரவுகள்‌ 
சேர்க்கப்பட்டு வரையறைகள்‌ 
மற்றும்‌ இடைமுகங்கள்‌ மூலம்‌ 
போகப்‌ போக சோதிக்கப்படும்‌. 
வேலைக்‌ கட்டுப்பாட்டு மொழி 
கள்‌ மற்றும்‌ செயலாக்க முறைகள்‌ 
போன்ற மேல்நிலைகளில்‌ 
துவங்கி இதன்‌ மொத்த அமைப்பு 
உருவாக்கப்படுகிறது. படிப்படி 
யாக இது முன்னேறி நிரல்‌ 
தொடர்‌ கட்டுப்பாட்டுக்‌ கூறுகள்‌ 
வரை விரிந்து சென்று 8ழ்நோக்‌ 
திய வரிசைமுறை அமைப்பில்‌ 
நிரல்‌ தொடர்‌ கூறுகளின்‌ மேலும்‌ 
துல்லியமான நிலைகளுக்குக்‌ 
கீழிறங்கி வருகிறது. இந்த 
அணுகுமுறை இரண்டுவகை 
விளைவுகளை ஏற்படுத்தும்‌. 
முதலாவது, மேம்பாட்டினை 
ஓட்டி அதேவேளையில்‌ கணினி 
அமைப்பு ஒருங்கிணைவது 
ஏற்படும்‌. அடுத்ததாக, மேம்‌ 
பாடு செய்யப்பட்டுக்‌ கொண்‌ 
டிருக்கும்போதே 
திறனுடைய இயக்க அமைப்பு 
பயன்பட்டு வருகிறது. 


top-down methodology : மேல்‌- 
கீழ்‌ செயல்முறை : கலவையான 


1463 


கூடுதல்‌ 


topic drift 


தன்மையை' ஒழுங்குபடுத்து 
வதற்கான கட்டுப்பாடான 
அணுகுமுறை. இதில்‌ ஒரு 
அமைப்பின்‌ மேல்நிலை பணி 


“கள்‌ அடையாளம்‌ காணப்பட்டு 


பின்னர்‌ இப்பணிகளை வரிசைக்‌ 
கிரமமான புரியக்கூடிய 8ழ்‌ 
நிலை கூறுகளாகப்‌ பிரிக்கப்படு 
கிறது. 

top-down programming 
மேல்‌-கீழ்‌ நிரலாக்கம்‌ : நிர 
லாக்கத்தில்‌ ஓர்‌ அணுகுமுறை. 
முதலில்‌ நிரலின்‌ முதன்மைப்‌ 
பகுதி எழுதப்படும்‌. முதன்‌ 
மைப்‌ பகுதியில்‌ பல்வேறு 
துணை நிரல்களுக்கான 
அழைப்புகள்‌ இருக்கும்‌. அதன்‌ 
பிறகு துணை நிரல்களுக்கான 
குறிமுறைகள்‌ எழுதப்படும்‌. 
அதில்‌ இடம்பெறும்‌ அடுத்த 
நிலை துணை நிரல்களுக்குப்‌ 
பிறகு குறிமுறை எழுதப்படும்‌. 
topic drift : தலைப்பு நழுவல்‌; 
தலைப்பு திசைமாறல்‌ 
இணையத்தில்‌ நடைபெறும்‌ 
நிகழ்நிலைக்‌ கலந்துரை 
யாடலின்‌ மூலக்‌ கருப்பொருள்‌, 
தொடர்புடைய அல்லது 
தொடர்பில்லாத பிற தலைப்புக்‌ 
குத்‌ தாவுதல்‌. எடுத்துக்காட்‌ 
டாக, தொலைக்காட்சி பற்றி 
விவாதித்துக்‌ கொண்டிருக்கும்‌ 
போது, திரைப்படத்துக்குத்‌ 
தாவி, பிறகு செய்தித்தாளுக்குப்‌ 


toplhead 


போய்‌, அரசியலுக்குச்‌ சென்று, 
ஊழலுக்கு மாறி, விலைவாசி 
யில்‌ தொடர்ந்து, பழங்கள்‌ காய்‌ 
கறிகளின்‌ நன்மையில்‌ 
முடியலாம்‌. 


toplhead : மேல்‌/தலை (முனை). 


topic group : தலைப்புக்‌ குழு : 
நிகழ்நிலை விவாதப்‌ பகுதி. 
ஒரு குறிப்பிட்ட கருப்பொரு 
ளில்‌ பொதுவான ஆர்வம்‌ 
உள்ளவர்களின்‌ குழு. 


top-level domain : மேல்நிலைக்‌ 
களம்‌ : இணைய முகவரிகளின்‌ 
களப்பெயர்‌ அமைப்பில்‌, 
பெரும்பாலான களப்பெயர்‌ 
களுக்குப்‌ பொருந்தக்கூடிய 
பரந்த வகையைக்‌ குறிக்கும்‌. 
தற்போது பயன்பாட்டில்‌ உள்ள 
மேல்நிலைக்‌ களப்பெயர்‌, .௦0௱, 
edu, .gov, .net, 00, ஈர்‌, int ஆகிய 
வற்றில்‌ ஒன்றாக இருக்கிறது. 
top-of-file கோப்பின்‌ 
தொடக்கம்‌ : 1. ஒரு கோப்பின்‌ 
தொடக்கம்‌. குறிப்பிட்ட பயன்‌ 
பாட்டில்‌ உருவாக்கப்படும்‌ 
கோப்புகளின்‌ முதல்‌ பைட்‌ ஒரு 
சிறப்புக்‌ குறியீடாக இருக்கும்‌. 
அதைக்‌ கொண்டே அக்கோப்பு 
குறிப்பிட்ட வகையைச்‌ சார்ந்‌ 
தது என்பதை அறியமுடிகிறது. 
8. வரிசை முறைப்படுத்தப்‌ 
பட்ட ஒரு தரவுத்தள அட்ட 
வணையில்‌ முதல்‌ ஏடு. 


1464 


total time 


top ௦4 page : பக்கத்தின்‌ மேற்‌ 
பகுதி : ஒரு பக்கத்தின்‌ மேல்‌ 
பகுதி எங்கே இருக்கவேண்டும்‌ 
என்று அச்சுப்பொறிக்குக்‌ கூறு 
இன்ற ஒரு ஏற்பாடு. இதனால்‌ 
சரியான இடத்தில்‌ அச்சு 
துவங்கி காகிதத்தில்‌ சரியாக 
முன்னேறி காகிதப்‌ படிவத்‌ 
தைப்‌ பெறுகின்றது. 

top ஈaாஏin : மேல்‌ ஓரம்‌. 
topology : கட்டமைப்பியல்‌; வடி 
வியல்‌; இடத்தியல்‌ ஒரு 
கட்டமைப்பின்‌ வடிவமைப்‌ 
பில்‌ உள்ள பல்வேறு தகவல்‌ 
தொடர்பு வழித்தடங்கள்‌, 
சாதனங்கள்‌ ஆகியவை ஒன்றோ 
டொன்று இணைந்திருப்பதை 
வரைபடமாகக்‌ காட்டும்‌ ஒரு 
கணினி கட்டமைப்பு. 


40.௦௨ : .டீஓஆர்‌.சிஏ : ஓர்‌ 
இணைய தள முகவரி கனடா 
நாட்டின்‌ டொரன்டோ நகரைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ களப்‌ 
பெயர்‌. 

total : கூட்டுத்‌ தொகை. 


total bypass : முழு ஒதுக்கல்‌ : 
செயற்கைக்கோள்‌ தகவல்‌ 
தொடர்புகளைப்‌ பயன்படுத்தி 
உள்ளூர்‌ மற்றும்‌ நீண்ட 
தொலைவு தொலைபேசிக்‌ 
கம்பிகளை ஒதுக்குதல்‌. 

total time : முழு நேரம்‌. 


total transfer 


total transfer : முழு மாற்றல்‌. 


ouch pad : தொடு திண்டு : 
அழுத்த உணரிகளைக்‌ கொண்ட 
ஒருவகை வரைகலை வரை 
பட்டிகை ((20161). கையால்‌ 
தொட்டு காட்டியின்‌ இடம்‌ 
உணர்த்தப்படும்‌. மின்‌ 
காந்தத்தைப்‌ பயன்படுத்தும்‌ 
மிகு தெளிவு வரைபட்டிகை 
களும்‌ உள்ளன. 


touch screen : தொடுதிரை : 
கை விரல்களைப்‌ பயன்படுத்தி 
திரையில்‌ ஒரு குறிப்பிட்ட 
வாய்ப்பு அல்லது ஒரு பட்டி 
யலின்‌ பொருள்‌ அல்லது இடை 
முகத்தைத்‌ தேர்ந்தெடுத்துக்‌ 
காட்டப்‌ பயன்படுத்தப்படுவது. 
தொடு 


touch sensitive 


உணர்வு. 


touch sensitive screen : தொடு 
உணர்‌ திரை : 1. திரையில்‌ 
குறிப்பிட்ட இடத்தில்‌ விர 
லாலோ அல்லது வேறு பொரு 
ளாலோ தொடுவதன்‌ மூலம்‌ 


கட்டளைகளை அனுப்ப 
உதவும்‌ காட்சித்திரை. 8. ஒரு 
ஒளிக்காட்சிக்‌ குழாயின்‌ 


முன்னால்‌ தெளிவான குழைமத்‌ 
தூளைச்‌ (பிளாஸ்டிக்‌) சேர்த்துக்‌ 
கொண்டுள்ள சிறப்பு வகை 
ஒளிக்காட்சி. எந்த இடத்தில்‌ 
திரையில்‌ தொடப்படுகிறது 
என்பதை திரை தெளிவாகக்‌ 


1465 


tower 


கண்டறிந்து குறிப்பிடப்பட்ட 
பணியைக்‌ கணினி செய்றெது.. 
touch sensitive tablet : தொடு 
உணர்‌ பலகை : வரைகலை 
மற்றும்‌ பட வடிவில்‌ உள்ள 
தரவுகளை எண்‌ வடிவில்‌ 
கணினி பயன்படுத்தும்‌ வகை 
யில்‌ தரும்‌ உள்ளீட்டுச்‌ சாதனம்‌. 
விரல்‌ அல்லது எழுத்தாணி 
மூலம்‌ பலகையைத்‌ தொட்‌ 
டால்‌ வரைகலை தரவுகளை 
உருவாக்க முடியும்‌. 

touch tone telephone : தொடு 
குரல்‌ தொலைபேசி : அழுத்தும்‌ 
பொத்தான்‌ தொலைபேசி, 
தொலை செயலாக்க அமைப்பு 
களில்‌ பயன்படுத்தப்படுவது. 


(ன : கோபுரம்‌ : அகலத்தை 
விட அதிகமான உயரம்‌ உடைய 
தரையில்‌ நிற்கும்‌ பெட்டி. 
மோட்டோரோலா 68,000 
குடும்ப மையச்‌ செயலகங்‌ 
களைப்‌ பயன்படுத்தும்‌ என்சி 
ஆரின்‌ யூனிக்ஸ்‌ சார்ந்த தனி 
மற்றும்‌ பல்‌ செயலகக்‌ கணினி 
அமைப்புகளின்‌ கோபுர வரிசை. 
தனியாக நிற்கும்‌ தரையில்‌ 
வைக்கப்படும்‌ . பெட்டியைப்‌ 
பயன்படுத்தும்‌ தனிநபர்‌ கணினி 
களைப்‌ பற்றிய ஒரு பொதுப்‌ 
பெயர்‌. மேசை இடத்தைக்‌ 
குறைக்க இத்தகைய வடி 
வமைப்பு திட்டமிடப்பட்டது. 


wr rrr rr யய யய கய கை 


TPI 1466 


கோபுரம்‌ 


முகப்பும்‌, விசைப்பலகையும்‌ 
மேசைமீது வைக்கப்படும்‌. 


TPI : டி.பீ.ஐ : tracks per inch 
என்பதன்‌ குறும்பெயர்‌. காந்த 
வட்டுகளில்‌ சேமிப்பின்‌ 
அடர்த்தியை அளக்கப்‌ பயன்‌ 
படுத்தப்படுவது. 

TP monitor : டீபீ கண்காணிப்பி : 
தொலை செயலாக்கம்‌ (Telepா௦ 
-0655110) அல்லது பரிமாற்றச்‌ 
செயலாக்கம்‌ (Transaction 
Processing) என்பதன்‌ சுருக்கம்‌. 
முனையங்களுக்கும்‌ (அல்லது 
கிளையன்களுக்கும்‌), பெரு 
முகக்‌ கணினிக்கும்‌ (அல்லது 
வழங்கனுக்கும்‌) இடையே 


tracing routine 


நடைபெறும்‌ தகவல்‌ பரி 
மாற்றத்தைக்‌ கட்டுப்பாடு செய்‌ 
யும்‌ ஒரு நிரல்‌. ஒன்று அல்லது 
மேற்பட்ட. நிகழ்நிலைப்‌ பரி 
மாற்றச்‌ செயலாக்கப்‌ (0ட£P) 
பயன்பாடுகளுக்கு முரணில்லாச்‌ 
சூழலை வழங்குகின்றன. 


ம்‌: .டீஆர்‌ : ஒர்‌ இணைய தள 
முகவரி துருக்கி நாட்டைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ களப்‌ 
பெயர்‌. 


11806 : தேடு ; சுவடு ; பதி 
வடையாளம்‌: 1. பரவு காட்சித்‌ 
திரையில்‌, ஒளிக்‌ கற்றையின்‌ 
பாதையை 'வருடல்‌' (508) 
செய்வது. 2. மின்னணு பாகங்‌ 
களை மின்சுற்று அட்டைகளில்‌ 
இணைக்கும்‌ மின்னோட்டப்‌ 
பாதை. 

trace dependents : சார்புகளைத்‌ 
தேடு : எம்‌எஸ்‌ எக்ஸெல்லில்‌ 
ஒரு கட்டளை. 

பிழை தேடு. 

trace precedents : முன்‌ காரணி 
களைத்‌ தேடு : எம்‌எஸ்‌ எக்‌ 
ஸெல்லில்‌ ஒரு கட்டளை. 


trace error : 


tracing routine தேடும்‌ 
வாலாயம்‌ : ஒரு நிரல்தொடரின்‌ 
இயக்கத்தின்போது கணினி 


இயக்கப்‌ பதிவகங்களில்‌ அடங்கி 
யிருப்பவற்றின்‌ நேரப்படியான 


track 


வரலாற்றைக்‌ கூறும்‌ வாலாயம்‌. 
ஒரு முழுமையான தேடும்‌ 
வாலாயம்மூலம்‌ ஒவ்வொரு 
முறை நிரல்‌ செயல்படுத்தப்‌ 
படும்போதும்‌ பாதிக்கப்படும்‌ 
இருப்பிடங்கள்‌ மற்றும்‌ 
அனைத்துப்‌ பதிவகங்களின்‌ 
தகுதியைக்‌ கண்டறிய முடியும்‌. 
tack : ஓடுபாதை ; தட வரிசை; 
தடம்‌: 1. காந்த நாடா அல்லது 
காந்தவட்டு போன்ற தொடர்ச்சி 
யான அல்லது சுழலும்‌ ஊடகம்‌ 
மீது தரவுகள்‌ செல்லும்‌ பாதை. 
2. ஒளிக்காட்சியில்‌ காட்டப்‌ 


ஓடுபாதை 


படும்‌ சுட்டி (கர்சர்‌), எழுத்தாணி, 
சுட்டுப்பொறி (மவுஸ்‌) அல்லது 
பிற உள்ளீட்டுச்‌ சாதனத்தில்‌ 
நகரும்‌ நிலையைப்‌ பதிவு செய்‌ 
. தல்‌ அல்லது பின்‌ தொடர்தல்‌. ' 
track address : தடவரிசை 


முகவரி. 


17201 bal! : தடக்கோளம்‌; கோளச்‌ 
சுட்டி : ஒரு கணினி காட்சித்‌ 


1467 


வட்டப்‌ பகுத 


tracking 


தடக்‌ கோளம்‌ 


திரையில்‌ சுட்டியைத்‌ தேடப்‌ 
பயன்படுத்தும்‌ சாதனம்‌. ஏற்றும்‌ 
சாதனம்‌, பொதுவாக ஒரு 
பெட்டி, ஒரு பந்‌ 
தில்‌ அமைக்கப்‌ 
- படுகிறது. பயனா 
ளர்‌ அந்தப்‌ பந்‌ 
தைச்‌ சுழற்றினால்‌ 
சுட்டி அதே 
வேகத்தில்‌ நக 
ரும்‌. பந்தின்‌ 
திசையிலேயே 
அது நகரும்‌. 
track changes : 
மாற்றங்கள்‌ குறித்து வை : எம்‌ 
எஸ்‌ வேர்டில்‌ ஒரு கட்டளை. 
track density : தட அடர்வு. 
(201000 : தேடல்‌ : ஒளிப்பேனா, 
மின்னணு பேனா, கோளச்‌ 
சுட்டி அல்லது சுட்டுப்பொறி 
ஆகியவற்றைக்‌ கொண்டு 
காட்சித்திரையின்‌ மேற்பகுதியில்‌ 


து 


track pad 


சுட்டியையோ அல்லது வேறு 
குறியீட்டையோ நகர்த்துதல்‌. 


track 0௨௦ : தடத்திண்டு : 
தொடுதலை உணரும்‌ திறனுள்ள 
சிறிய தட்டை வடிவத்‌ 
திண்டால்‌ ஆன ஒரு சுட்டுச்‌ 
சாதனம்‌. பயனாளர்கள்‌ இரை 
யில்‌ தோன்றும்‌ காட்டியை 
இங்குமங்கும்‌ நகர்த்த, தடத்‌ 
திண்டின்மீது விரலை வைத்து 
நகர்த்தினால்போதும்‌. இத்‌ 
தகைய சாதனம்‌ பெரும்பாலும்‌ 
மடிக்‌ கணினிகளில்‌ பொருத்தப்‌ 
பட்டுள்ளன. 

track pitch : தட நெருக்கம்‌. 
track recovery : தட மீட்பு. 


track reverse 
னோட்டம்‌. 


: தடப்‌ பின 


track sector : தடப்‌ பிரிவு. 


track selector : தடத்‌ 


தேர்வுக்‌ கருவி. 

tracks per inch : ஓர்‌ 
அங்குலத்தில்‌ தடங்‌ 
களின்‌ எண்ணிக்கை : 
ஒரு வட்டில்‌ ஓர்‌ அங்‌ 
குல ஆரப்பரப்பில்‌ 
பதியப்பட்டுள்ள ஒரு 
மைய வட்டத்‌ தடங்‌ 
களின்‌ (தரவுச்‌ 
சேமிப்பு வளையங்‌ 
கள்‌) அடர்த்தி. அதிக 
அடர்த்தி (அதிக 


1468 


tractor feed 


எண்ணிக்கையிலான தடங்கள்‌) 
இருப்பின்‌, வட்டில்‌ அதிகமான 
தகவலைப்‌ பதிய முடியும்‌. 
track time elapsed : தட நேர 
முடிவு. 

track time remaining : தட நேரம்‌ 
மிச்சம்‌. 

tractor : தாள்‌ இழுப்பி; இழு 
வைத்‌ தாள்‌ ஊட்டி : அச்சுப்‌ 


பொறிமூலம்‌ தொடர்ந்து 
அனுப்பப்படும்‌ காகிதத்தை 
நகர்த்துகின்ற அச்சுப்பொறியில்‌ 
உள்ள ஒரு பகுதி. 


tractor feed : இழுவைத்தாள்‌ 
ஏற்பி : அச்சுப்பொறியின்‌ பகுதி 
யாக உள்ள ஒரு மின்னியந்திரச்‌ 
சாதனம்‌. இது தொடர்படிவ 
காகிதத்தை அச்சு எந்திரப்‌ 
பகுதிக்கு அனுப்புகிறது. 


இழுவைத்தாள்‌ ஏற்பிகள்‌ 


இழுவைத்‌ தாள்‌ ஏற்பி 


trademark 


டிராக்டர்‌ ஏற்புப்‌ பகுதியில்‌ 
உள்ள துளைகள்‌ காகிதத்தை 
வாங்கி நகர்த்துகிறது. 


trademark : வணிகச்‌ சின்னம்‌ : 
ஒரு நிறுவனம்‌ தானே தயாரிக்‌ 
கும்‌ தனியுரிமை விற்பனைப்‌ 
பொருட்களை அடையாளங்‌ 
காட்டும்‌ ஒரு சொல்‌, சொல்‌ 
தொடர்‌, குறியீடு, அல்லது ஒரு 
படிமம்‌ (அல்லது இவற்றுள்‌ 
சிலவற்றின்‌ சேர்க்கை). பெரும்‌ 
பாலும்‌ வணிகச்‌ சின்னத்தின்‌ 
அருகில்‌ 0 அல்லது ௫ என்ற 
குறியீடு இருக்கும்‌. 

trade off : ஈடுகட்டல்‌. 


trade show : வணிகக்‌ கண்‌ 
காட்சி; விற்பனைப்‌ பொருட்‌ 
காட்சி : பல்வேறு விற்பனை 
நிறுவனங்கள்‌ சேர்ந்து தங்‌ 
களுடைய விற்பனைப்‌ பொருட்‌ 
களை பொதுமக்களுக்குக்‌ 
காட்சிப்படுத்தல்‌. 

tரசfரீவ : போக்குவரத்து : ஒரு 
தகவல்‌ தொடர்பு இணைப்பு 
அல்லது தடத்தில்‌ நடைபெறும்‌ 
தகவல்‌ பரிமாற்றங்கள்‌. 

traffic intensity : போக்குவரத்து 
அடர்வு. 

traid டிரைட்‌ மூன்று 
துண்மிகள்‌, எட்டியல்கள்‌ 
அல்லது எழுத்துகள்‌ போன்று 
மூன்றினைக்கொண்ட தொகுதி. 


1469 


train’ 


til : செல்‌ தடம்‌. 


லிஎ : முன்னோட்டம்‌ : 1. தரவு 
செயலாக்கத்தில்‌, ஒரு 
கோப்பின்‌ கடைசிப்‌ பதிவேடு. 
அப்பதிவேட்டின்‌ கோப்பில்‌ 
உள்ள பதிவேடுகளின்‌ எண்ணிக்‌ 
கையையும்‌ இடைநிலை 
கூட்டல்களையும்‌ கொண்டிருக்‌ 
கும்‌. 2. தரவு தொடர்புகளில்‌, 
ஒரு குறியீடு அல்லது குறியீடு 
களின்‌ தொகுதி. அனுப்பப்‌ 
பட்ட செய்தியின்‌ கடைசிப்‌ 


பகுதி இதில்‌ இருக்கும்‌. 


trailer edge : முன்னோட்ட 


விளிம்பு. 


tரailer label : முன்னோட்ட 
வில்லை : ஒரு கோப்பைப்‌ 
பற்றிய அடையாளத்‌ தகவலைக்‌ 
கொண்டிருக்கும்‌ அதற்கு 
முந்தைய கோப்பின்‌ கடைசிப்‌ 


பதிவேடு. 

trailer record : முன்னோட்ட ஏடு. 
(ரவி) edge : பின்விளிம்பு : 
ஒரு மின்சாரச்‌ சமிக்கையின்‌ 
பிற்பகுதி. ஓர்‌ இலக்கமுறை 
சமிக்கை நிகழ்நிலையிலிருந்து 
அகல்நிலைக்கு மாறும்போது 
அதன்‌ பின்விளிம்பு நிலை 
மாற்றத்தைக்‌ குறிக்கிறது. 

train’ தொடர்‌, வரிசை 
தொடர்‌ வரிசையாய்‌ அமைந்‌ 
திருக்கும்‌ உருப்படிகள்‌ அல்லது 


ce 


train? 1470 transaction lock 
நிகழ்வுகள்‌. (எ-டு) இருமச்‌ வேண்டுகோள்‌. நிரல்கள்‌, 
சமிக்கைகளை அனுப்பிடும்‌ வாங்கல்கள்‌, மாற்றல்கள்‌, 


போது இடம்பெறும்‌ இலக்க 
முறைத்‌ துடிப்புகள்‌. 

trai? : பயிற்று; கற்பி : ஒரு 
மென்பொருள்‌ அல்லது வன்‌ 
பொருள்‌ தயாரிப்பை எவ்வாறு 
பயன்படுத்துவது என்று 
இறுதிப்‌ பயனாளருக்குக்‌ கற்றுக்‌ 
கொடுத்தல்‌. 

train pier : தொடர்‌ அச்சுப்‌ 
பொறி : ஒரு தடத்தில்‌ உள்ள 
குண்டு அச்சுகளைப்‌ பயன்‌ 
படுத்தும்‌ வரி அச்சுப்பொறி. 


tர௮iniற : பயிற்சி : 1. ஒரு 
குறிப்பிட்ட பொருள்‌ பற்றிய 
தரவுகளைக்‌ கற்றுத்தரல்‌. மென்‌ 
பொருளைப்‌ பொறுத்தவரை 
ஒரு பயன்பாட்டில்‌ காணப்‌ 
படும்‌ அனைத்துக்‌ கட்டளை 
களின்‌ மீது விளக்கம்‌ தரப்படும்‌. 
2. தரவு தொடர்புகளில்‌, 
இரண்டு மோடெம்கள்‌ தங்‌ 
களுக்குள்‌ சரியான வரைமுறை 
மற்றும்‌ செலுத்து வேகத்தை 
முடிவு செய்தல்‌. 3. குரல்‌ 
அறியும்‌ அமைப்புகளில்‌, ஒரு 
குரலைக்‌ கண்டறிவதற்காக ஒரு 
வரின்‌ மாதிரிகளையும்‌ அமைப்பு 
களையும்‌ பதிவு செய்தல்‌. 

transaction : பரிமாற்றம்‌ ; செயல்‌ 
பரிமாற்றம்‌; செயலாக்கம்‌; செய்‌ 
வினை : நடவடிக்கை அல்லது 


சேர்த்தல்கள்‌ மற்றும்‌ நீக்கல்கள்‌ 
ஆகியவை ஒரு வணிகச்‌ சூழ்‌ 
நிலையில்‌ பதிவு செய்யப்படும்‌ 
பரிமாற்றங்களின்‌ சான்றுகள்‌. 
கேள்விகளும்‌ மற்ற வேண்டு 
கோள்களும்கூட கணினிக்குப்‌ 
பரிமாற்றங்கள்‌ என்றாலும்‌ 
அவற்றின்‌ மீது நடவடிக்கை 
எடுக்கப்படுகிறது. பதிவு 
செய்யப்படுவதில்லை என்‌ 
பதால்‌ அவை பரிமாற்றங்‌ 
களாகக்‌ கருதப்படமாட்டாது. 
ஒரு கணினி அமைப்பின்‌ வேகம்‌ 
மற்றும்‌ அளவை முடிவுசெய்ய 
பரிமாற்ற அளவே பெரும்‌ 
காரணியாகக்‌ கருதப்படும்‌. 


transaction code : பரிமாற்றக்‌ 


குறியீடு. 

transaction document : பரிமாற்ற 

ஆவணம்‌ : வணிகப்‌ பரிமாற்றத்‌ . 
இன்‌ ஒரு பகுதியாக வெளியிடப்‌ 

படும்‌ ஆவணம்‌. சான்று - வாங்‌ 

கும்‌ நிரல்‌, சம்பளக்‌ காசோலை, 

விற்பனைப்‌ பற்றுச்சீட்டு அல்லது 

வாடிக்கையாளர்‌ சேவை. 


transaction file : பரிமாற்றக்‌ 
கோப்பு. 
transaction journal : பரிமாற்ற 


இதழ்‌. 
transaction lock : செயலாக்கப்‌ 


பூட்டு; செய்வினைப்‌ பூட்டு. 


transaction oriented 1471 transfer rate 
transaction oriented processing : | ஏற்பியில்‌ உள்ள தகவல்‌ 
பரிமாற்றம்‌ தொடர்பான ஆய்வு. | தொடர்பு செயற்கைக்கோள்‌. 
transaction processing : பரி | transcribe : புறச்‌ சேமிப்பக 
மாற்றச்‌ செயலாக்கம்‌. படியெடுப்பி. 

transaction processing council : transcript : எழுத்துப்படி. 
பரிமாற்றச்‌ செயலாக்கக்‌ குழு : | (7251121101 : படியெடுப்புக்‌ 


வரையறுக்கப்பட்ட தர நிர்ண 
யிப்புகளை வெளியிடுவதை 
குறிக்கோளாகக்‌ கொண்ட 
வன்பொருள்‌, மென்பொருள்‌ 
விற்பனையாளர்களின்‌ குழு. 


transaction programme : பரி 
மாற்றச்‌ செயல்பாடு. 

transaction terminal : பரிமாற்ற 
முனையம்‌ வங்கிகள்‌ 
சில்லரைக்‌ கடைகள்‌, ஆலைகள்‌ 
மற்றும்‌ பணியிடங்களில்‌ பரி 
மாற்றத்‌ தரவுகளை அவை 
ஆரம்பிக்கும்‌ இடத்தில்‌ 
சேகரிக்கப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
முனையம்‌. சான்று : விற்பனை 
இட (POS) முனையங்கள்‌ 
மற்றும்‌ தானியங்கி டெல்லர்‌ 
எந்திரங்கள்‌ (ATM), 


transaction trailing : பரிமாற்றச்‌ 
சுவடு. 


transborder : எல்லை கடந்த. 


transceiver : அனுப்பி வாங்கி : 
பல வடிவங்களில்‌ வரும்‌ உவம 
அல்லது துடிப்பு சமிக்கைகளை 
அனுப்பிப்‌ பெறும்‌ எந்திரம்‌. 
சான்று ஒரு கட்டமைப்பு 


கருவி. 
transctional application : பரி 
மாற்றப்‌ பயன்பாடு. 
transcription machine 
எழுத்துப்‌ படி பொறி. 

transducer : விசைமுறை மாற்‌ 
றமைவுக்‌ கருவி : ஒரு உள்ளீட்டு 
சமிக்கையை வேறு ஒரு வடி 
வத்தில்‌ வெளியீட்டு சமிக்கை 
யாக மாற்றித்‌ தரும்‌ தன்மை 
அல்லது சாதனம்‌. 

transfer : மாற்றல்‌ : 1. ஒரு 
பொருள்‌ அல்லது தரவு தொகுதி 
யைப்‌ படித்தல்‌, படியெடுத்தல்‌, 
அனுப்புதல்‌ அல்லது 
சேமித்தல்‌. 2. கட்டுப்பாட்டை 
மாற்றுதல்‌. 
transfer address 


முகவரி. 


: மாற்றல்‌ 
transfer, conditional : நிபந்‌ 

தனை மாற்றல்‌. 

transfer control, conditional : 

நிபந்தனைக்‌ கட்டுப்பாடு மாற்றல்‌. 
transfer rate : மாற்றல்‌ விகிதம்‌; 

மாற்றல்‌ வேகம்‌ : அணுகப்பட்ட 


அ அ அ ப பபப ப பப்டி 


transfer, serial 


தரவு ஒரு சாதனத்திலிருந்து 
வேறு ஒன்றுக்கு எந்த வேகத்‌ 
தில்‌ நகர்த்தப்படுகிறது என்பது. 
transfer, serial 


மாற்றல்‌. 


தொடர்‌ 


transfer statement : இடமாற்றுக்‌ 
கூற்று; மாற்றல்‌ கூற்று : ஒரு 
நிரலாக்க மொழியில்‌, நிரலின்‌ 
ஓட்டத்தில்‌, கட்டுப்பாட்டை, 
நிரலின்‌ இன்னொரு பகுதிக்குத்‌ 
திருப்பிவிடும்‌ கட்டளை. பெரும்‌ 
பாலான மொழிகளில்‌ 0 
என்னும்‌ கட்டளை இப்பணிக்‌ 
குப்‌ பயன்படுத்தப்படுகிறது. 
transfer time : பரிமாற்ற நேரம்‌ : 
தரவு பரிமாற்றத்தில்‌ தரவு பரி 
மாற்றம்‌ தொடங்கிய நேரத்துக்‌ 
கும்‌ முடிந்த நேரத்துக்கும்‌ 
இடைப்பட்ட நேரம்‌. 

transfer, total : முழு மாற்றல்‌. 


transform : உருமாற்று : அதன்‌ 
பொருளை மாற்றாமல்‌ தரவின்‌ 
வடிவத்தை மாற்றுதல்‌. 
transform algorithm : மாற்றல்‌ 
நெறிமுறை : ஒரு பதிவு விசை 
யில்‌ எண்‌ மதிப்பீடுகளைச்‌ 
செய்து அதன்‌ முடிவை அந்தப்‌ 
பதிவேட்டின்‌ முகவரியாகப்‌ 
பயன்படுத்துவது. 
transformation : உருமாற்றம்‌ : 
கணினி வரைகலையில்‌, ஒரு 
திரை உருவத்தின்‌ அளவு 


1472 


transient programme 


அல்லது இடத்தின்‌ மீது செய்யப்‌ 
பட்ட மாற்றல்களில்‌ ஒன்று. 
மூன்று அடிப்படை மாறுதல்‌ 
களாக மொழி பெயர்ப்பு, 
அளவிடல்‌ மற்றும்‌ சுழற்சி 
ஆகியவற்றைக்‌ கூறலாம்‌. 
transformer : மின்மாற்றி ; உரு 
மாற்றி : கணினி மின்வழங்‌ 
கலில்‌ 115 வோல்ட்டுகள்‌, 60 
ஹெட்சுகள்‌ அதைவிடக்‌ குறைந்த 
ஆனால்‌ கணினி கருவி பயன்‌ 
படுத்தக்கூடிய பொருத்தமான 
மின்னழுத்தமாக மாற்றித்‌ 
தருதல்‌. , 

transient : மாறுகின்ற ; நிலை 
யிலா; மாறுகுணம்‌ : 1. மாற்றத்‌ 
துக்குப்‌ பிறகு சிறிது நேரம்‌ 
அப்படியே இருக்கின்ற நிலை 
யில்‌ ஏற்படும்‌ திடீர்‌ மாற்றம்‌ 
பற்றி ஆராய்வது. 2. மின்சக்தி 
அல்லது சமிக்கையில்‌ திடீ 
ரென்று எழுச்சி ஏற்பட்டு 
அதனால்‌ தவறான சமிக்கையும்‌, 
பாகங்கள்‌ கோளாறுகளும்‌ 
ஏற்படுதல்‌. 

transient error : மாறும்பிழை : 
ஏதாவது ஒருமுறை மட்டுமே 
ஏற்படுவது போன்றபிழை. அது 
மீண்டும்‌ திரும்ப ஏற்படாது. 
transient portion : தற்காலிகப்‌ 
பகுதி; மாறும்‌ பகுதி. 

transient programme : மாறும்‌ 
நிரல்‌ தொடர்‌ ; மாறுநிலை 


transient state 


செயல்‌ முறை : கணினி அமைப்‌ 
பின்‌ முதன்மை நினைவகத்தில்‌ 
தங்காத நிரல்‌ தொடர்‌. தேவைப்‌ 
படும்போது நாடா அல்லது 
வட்டிலிருந்து நிரல்‌ தொடர்‌ 
களை கணினி படிக்கும்‌. 
transient state : மாறும்நிலை : 
ஒரு சாதனம்‌ அதன்‌ முறைகளை 
மாற்றும்‌ சரியான நேரம்‌. சான்று : 
0 முதல்‌ 1-க்கு அல்லது அனுப்பு 
தலில்‌ இருந்து பெறுதலுக்கு. 
transient suppressors : மாறும்‌ 
அழுத்திகள்‌; மாறுநிலை ஒடுக்கி : 
சிறு வோல்டேஜ்‌ பிழைகளை 
சமாளிக்கும்‌ சாதனம்‌. நிலை 
யான மின்னோட்டத்தைத்‌ தரு 
இறது. குறுகிய நேர உயர்வோல்‌ 
டேஜ்‌ சமயங்களில்‌ கருவிகளை 
அழுத்திகள்‌ பாதுகாக்கின்றன. 
transistor டிரான்சிஸ்டர்‌; 
மின்மப்‌ பெருக்கி : இடம்மாற்று 
(transfer), மின்தடை (12518101) 
என்ற இரு சொற்களின்‌ கூட்டு. 


1473 


transistor logic 


திண்ம நிலை மின்சுற்றுப்‌ 
பொருள்கூறு. மூன்று முனை 
களுடன்‌ இருக்கும்‌. (1) அடி 
வாய்‌ (0856). (2) உமிழி (சஊ்‌£௦1). 
(3) திரட்டி (lector). இதில்‌ 
பாயும்‌ மின்னழுத்தம்‌ (Voltage) 
அல்லது மின்னோட்டம்‌ (போலா!) 
வேறொரு மின்னோட்டத்தைக்‌ 
கட்டுப்படுத்தும்‌. மின்மப்‌ 
பெருக்கி பல்வேறு பணிகளைச்‌ 
செய்கிறது. (எ.டு) திறன்‌ 
பெருக்கி (ர!(/6), நிலை 
மாற்றி (5h), அதிர்வி 
(௦601112100). நவீன மின்னணு 
வியலில்‌ தவிர்க்கப்பட முடியாத 
மிக அடிப்படையான பொருள்‌ 
கூறு ஆகும்‌. 

transistor : transistor logic (TTL) : 
மின்மப்‌ பொறி - மின்மத்‌ தருக்க 
அளவை (டீடீஎல்‌) : இரு துருவ 
சாதனங்களின்‌ மூலம்‌ குறைந்த 
சக்திகளும்‌ அதிவேக அளவை 
மின்சுற்றுகளால்‌ உருவாக்கப்‌ 
படும்‌ ஒருங்கிணைந்த மின்‌ 


த 
பலவகையான மின்மப்‌ பொறிகள்‌ 


er rr ட பபபல பபப பமக வகைல ப்‌ 


93 


transit delay 


சுற்று அளவை. பொதுவாக 
குறைந்த சக்தி செக்கோட்டி 
மின்சுற்றுகள்‌ வேகமாக இயங்‌ 
கினும்‌ அதிக செலவாகும்‌. 
ஏனென்றால்‌ தங்கமுலாம்‌ பூசிய 
செக்கோட்டி டயோடுகள்‌ ஓவ்‌ 
வொரு டீடீஎல்‌ தட உள்ளீட்‌ 
டுக்கும்‌ தேவைப்படுகின்றன. 


tரansit delay : இடங்கடப்புச்‌ 
சுணக்கம்‌. 


transition : மாறுகை. 


transit symbol : கடவுக்‌ குழஉக்‌ 
குறி. 

translate மொழிபெயர்‌ 
பொருளை மாற்றாமல்‌ ஒரு 
வகையான வடிவத்திலிருந்து 
வேறு ஒரு வடிவத்துக்கு தரவு 
களை மாற்றுதல்‌. 

translation : மொழிபெயர்ப்பு : 1. 
கணினி வரைகலையில்‌, ஒரு 
உருவத்தை திரையில்‌ ஒரு புதிய 
இடத்துக்கும்‌ மாற்றுதல்‌. மொழி 
பெயர்ப்பின்போது, உருவத்தின்‌ 
ஒவ்வொரு புள்ளியும்‌ அதே 
வேகத்திலேயே நகரும்‌. 


translation time : பெயர்ப்பு 
நேரம்‌. 
translator : மொழிபெயர்ப்பி : 


ஒரு மொழி அல்லது குறி 
யீட்டிலிருந்து வேறு ஒன்றுக்கு 
மொழிபெயர்ப்புகளைச்‌ செய்‌ 
யும்‌ கணினி நிரல்‌ தொடர்‌. 


1474 


transmission retry 


transliteration : ஒலிபெயர்ப்பு : 
ரப்‌ என்ற சொல்லைக்‌ 
கம்ப்யூட்டர்‌ என எழுதுவது. 


transmission பரவுதல்‌ ; 
செலுத்துதல்‌; கடத்துதல்‌; 
அனுப்புதல்‌; அனுப்பீடு: 


ஓரிடத்திலிருந்து தரவுகளை 
அனுப்புதல்‌ மற்றும்‌ வேறு ஒரு 
இடத்திலிருந்து தரவுகளைப்‌ 
பெறுதல்‌. மூலத்‌ தரவுகளை 
பெரும்பாலும்‌ மாற்றாமல்‌ 
அனுப்புவது. 

transmission, asynchromous 
data ஒத்திசையா தரவுப்‌ 
பரப்புகை. 

transmission, data : தரவுப்‌ பரப்‌ 
புகை, 


transmission facility : பரப்பும்‌ 
வசதி : தொலைமுகப்புகளுக்‌ 
கும்‌ கணினிகளுக்கும்‌ இடை 
யிலான தரவுத்‌ தொடர்புகளின்‌ 
இணைப்பு. தரவுத்‌ தொடர்புக்‌ 
கம்பிகள்‌, நுண்ணலை பரப்பும்‌ 
கம்பிகள்‌, தரவுத்‌ தொடர்பு 
செயற்கைக்‌ கோள்கள்‌, லேசர்‌ 
தொலை பேசிக்‌ கம்பிகள்‌, ஒளி 
இழைகள்‌, அலைவழிகாட்டிகள்‌ 
போன்றவை இவ்வகையைச்‌ 
சேர்ந்தவை. 
transmission medium 
செலுத்து ஊடகம்‌. 


transmission retry : பரப்பு மறு 
முயற்சி, 


transmission speed 


transmission speed : செலுத்து 
வேகம்‌; பரப்பு வேகம்‌. 


transmission time : செலுத்து 
காலம்‌; அனுப்பீடு காலம்‌. 


transmission time protection : 
செலுத்துகாலப்‌ பாதுகாப்பு ; 
இணை வழியில்‌ பாதுகாப்பு. 


tரaாsit : அனுப்பு; பரப்பு : 
ஓரிடத்திலிருந்து தரவுகளை 
அனுப்பு அல்லது வேறு ஒரு 
இடத்திலிருந்து தரவு பெறு. 
transmitter : அனுப்பி; பரப்பி; 
செலுத்தி; செய்தி பரப்பும்‌ 
சாதனம்‌ : மின்னியல்‌ முறையில்‌ 
குறியாக்கம்‌ செய்யப்பட்ட 
தரவுவை வேறோர்‌ இடத்துக்கு 
அனுப்புவதற்காக வடி 
வமைக்கப்பட்ட மின்சுற்று 
அல்லது மின்னணுச்‌ சாதனம்‌. 
transmitting : அனுப்புகின்ற : 
ஒரு நபரிடமிருந்து வேறொரு 
நபருக்கோ அல்லது ஒரு 
கணினியிடமிருந்து வேறொரு 
கணினிக்கோ தரவுகளை 
அனுப்பும்‌ செயல்முறை. 
தொலை வெளிப்புற உறுப்பில்‌ 
இருந்து கணினிக்கு அனுப்பு 
வதுகூட இதில்‌ சேரும்‌. 
transparent : தெரியக்கூடிய : 
பயனாளர்களுக்கு அல்லது பிற 
சாதனங்களுக்குப்‌ பார்க்க முடி 
யாத ஒரு செயல்முறை. 


1475 


transport protocol 


பயனாளர்‌ தலையீடின்றி 
செய்யக்கூடிய கணினி இயக்‌ 
கத்தைப்‌ பற்றிக்‌ கூறுவதால்‌ 
இது பயனாளருக்குத்‌ தெரியக்‌ 
கூடியது. 

transperency adapter : 
பிலாத்‌ தகவி. 
transponder செலுத்து 
அஞ்சலகம்‌ ஒரு தரை 
நிலையத்திலிருந்து வரும்‌ 
சமிக்கைகளைப்‌ பெற்று அதை 
ஒரு பெறும்‌ நிலையத்திற்குப்‌ 
பிரதிபலிக்கக்கூடிய செயற்கைக்‌ 
கோளில்‌ உள்ள பெரிதாக்கி. 


மறைப்‌ 


transportable computer 
அனுப்பக்கூடிய கணினி 
எடுத்துச்‌ செல்லக்கூடிய சிறிய 
கணினி. பொதுவாக சுமார்‌ 10 
கிலோவுக்குக்‌ குறைவாக எடை 
உடையது. 

transport layer : போக்குவரத்து 
அடுக்கு ஐஎஸ்‌ஒ/ஓஎஸ்ஐ 
அடுக்கில்‌ நான்காவது அடுக்கு. 
பிணைய அடுக்குக்கு நேர்‌ 
மேலே உள்ளது. சேவையின்‌ 
தரத்துக்கும்‌, தரவுவைத்‌ 
துல்லியமாக வினியோகிக்கவும்‌ 
உதவுகிறது. பிழையைக்‌ கண்ட 
றிதல்‌, அவற்றைச்‌ சரிப்படுத்தும்‌ 
பணிகள்‌ இந்த அடுக்கில்‌ நடை 
பெறுகின்றன. 

transport protocol : போக்கு 
வரத்து நெறிமுறை : இணைப்பு 


transpose 1476 Trash 
ஏற்படுத்துவதற்கும்‌ எல்லா | தனையுடன்‌ கூடிய தூண்டுதல்‌. 
தரவுகளும்‌ பாதுகாப்பாக | நிரல்‌ தொடர்‌ இயக்கப்படும்‌ 


சென்று சேர்ந்துவிட்டனவா 
என்று பார்ப்பதற்குமான தரவு 
தொடர்பு விதிமுறை. ஓஎஸ்‌ஐ 
மாதிரியின்‌ 4-வது பகுதியில்‌ 
இது வரையறுக்கப்பட்டுள்ளது. 
transpose : இடைமாற்றம்‌ : தரவு 


களின்‌ இரு பொருள்களை 
ஒன்றுக்கொன்று மாற்றிக்‌ 
கொள்ளுதல்‌ 


transpose error : இடமாற்றப்‌ 
பிழை 

transputer : டிரான்ஸ்பியூட்டர்‌; 
சில்‌ கணினி : மின்மப்பெருக்கி 
(Transistor), கணினி (Comper) 
ஆகிய இருசொற்களின்‌ கூட்டுச்‌ 
சொல்‌. ஒற்றைச்‌ சிப்புவில்‌ ஆன 
முழுக்கணினி. ரேம்‌ நினை 
வகம்‌ மையச்‌ செயலகம்‌ அனைத்‌ 
தும்‌ அடங்கிய ஒற்றைச்‌ சிப்பு. 
இணைநிலைக்‌ கணிப்பணி 
அமைப்புகளுக்கு அடிப்படை 
யான கட்டுமான உறுப்பாகும்‌. 
transreciver : பெற்றனுப்புச்‌ 
சாதனம்‌ ; பெற்றனுப்பி. 
transversal : ஊடு வெட்டுக்‌ 
கோடு : ஒரு நிரல்‌ தொடரில்‌ 
பிழை நீக்குவதற்காக ஒவ்‌ 
வொரு சொற்றொடரையும்‌ 
செயல்படுத்துதல்‌. 


tap : பொறி : தெரிந்த இடத்‌ 
திற்கு நிரல்‌ தொடரின்‌ நிபந்‌ 


போது பொறி வைக்கப்‌ 
பட்டுள்ள இடத்திற்குப்‌ 
போனவுடன்‌ இது தானாகவே 
செயல்படுத்தப்படும்‌. 
trapdoor பொறிக்கதவு 
தரவுவைப்‌ பின்னர்‌ பெறலாம்‌ 
மாற்றலாம்‌ அல்லது அழிக்‌ 
கலாம்‌ என்ற நோக்கத்தில்‌ ஒரு 
தரவு செயலாக்க அமைப்பில்‌ 
வேண்டுமென்றே உருவாக்கப்‌ 
படும்‌ பிரிவு. 


18/9 : பொறிவைத்தல்‌ : ஒரு 
குறிப்பிட்ட இடத்திற்கு 
மாற்றும்‌ வழக்கமான நிரல்‌ 
தொடர்‌ ஓட்டத்தில்‌ கட்டுப்பாடு 


வைத்துக்‌ கொள்ளும்‌ வன்‌ 
பொருள்‌ வசதி. 
ராக்‌ : குப்பைத்‌ தொட்டி; 


குப்பைக்‌ கூடை : மெக்கின்‌ 
டோஷ்‌ ஃபைண்டர்‌ பயன்பாட்‌ 
டில்‌ குப்பைத்‌ தொட்டிபோல்‌ 
தோற்றமளிக்கும்‌ ஒரு சின்னம்‌. 
ஒரு கோப்பினை அழிக்க விரும்‌ 
பும்‌ பயனாளர்‌ அக்கோப்புக்‌ 
குரிய சின்னத்தை இழுத்துவந்து 
குப்பைத்‌ தொட்டியில்விட 
வேண்டும்‌. குப்பைத்‌ தொட்டி 
யில்‌ இடப்பட்ட கோப்பு 
உண்மையில்‌ அழிக்கப்படாது. 
தேவையானபோது மீட்டுக்‌ 
கொள்ளலாம்‌. குப்பைத்‌ 
தொட்டிமீது இரட்டைச்‌ 


trash can 


சொடுக்கிட்டுத்‌ திறந்து மீட்க 
வேண்டிய கோப்பினை 
குப்பைத்‌ தொட்டியிலிருந்து 
இழுத்து வெளியேவிட வேண்‌ 
டும்‌. குப்பைத்‌ தொட்டியைக்‌ 


காலியாக்கு (Empty Trash) 
என்னும்‌ கட்டளை மூலம்‌ 
அதிலுள்ள கோப்புகளை 


நிரந்தரமாக நீக்கிவிடலாம்‌. 


251. can : கழிவுக்‌ கலம்‌ : 
கோப்புகளையும்‌, மடிப்புத்‌ 
தாள்கள்‌ மற்றும்‌ பயன்பாடு 
களையும்‌ நீக்குவதற்கும்‌ 
நெகிழ்வட்டுகளை வெளி 
யேற்றுவதற்கும்‌ பயன்படும்‌ 
மெக்கின்டோஷ்‌ உருப்பொருள்‌. 
traverse : பயணித்தல்‌; ஊடு 
கடத்தல்‌ : நிரலாக்கத்தில்‌, மர 
வுரு அல்லது அது போன்ற 
தரவுக்‌ கட்டமைப்புகளில்‌ 
அனைத்துக்‌ கணுக்‌ 
களையும்‌ ஒரு 
குறிப்பிட்ட வரி 
சையில்‌ அணுகு 
வதைக்‌ குறிக்கும்‌. 
trays இழுப்‌ 
பறைகள்‌. 

TRC : டீஆர்சி : 
பட்டி தேடுகுறி: 
Teminal Reference 
Character என்‌ 
பதன்‌ குறும்‌ 
பெயர்‌. 


1477 


tree network 


1166 : மரம்‌ : சுழற்சிகள்‌ இல்‌ 
லாது இணைக்கப்பட்ட வரை 
படம்‌. மர வரைபடம்‌ என்றும்‌ 
அழைக்கப்படுகிறது. 

tree diagram : மர வரைபடம்‌. 


tree network : மர பிணையம்‌ ; 
மரக்கட்டமைப்பு : வரிசைமுறை 
முனைகளில்‌ கட்டுப்பாடு 
அமைக்கப்படும்‌ கட்டமைப்பு. 
குடும்ப மரத்தின்‌ தலைகீழ்‌ 
வடிவ அமைப்பாக காகிதத்தில்‌ 
தகவல்‌ தொடர்பு குறிப்பிடப்‌ 
படுகிறது. கட்டமைப்பின்‌ 
உச்சம்‌ அல்லது மரத்தின்‌ மேற்‌ 
பகுதியானது கட்டமைப்பின்‌ 
அடிப்படைக்‌ கட்டுப்பாட்‌ 
டினைக்‌ குறிப்பிடுகிறது. 
இடைப்பட்ட கிளைகளில்‌ 
£ழ்ப்பகுதியில்‌ சில நிலைகளில்‌ 


கட்டுப்பாடு தரப்படலாம்‌. 


மரபிணையம்‌ 


அ அ அ அ பபப ப ப படம 


tree sort 


tree sort : மர வகைப்படுத்தல்‌ : 
ஒரு மரத்தின்‌ முனைகளாகக்‌ 
கருதப்படுபவற்றை மாற்றக்‌ 
கூடிய வகைப்படுத்தும்‌ முறை. 
ஒருபொருள்‌ வேர்முனையை 
அடைந்தவுடன்‌, கடைசி இலை 
முனையுடன்‌ அது பரிமாற்றிக்‌ 
கொள்ளப்படுகின்றது. 

tree structure : மர அமைப்பு : 
தரவுகளை ஒருங்கமைப்பின்‌ 
ஒரு வடிவமான வரிசைமுறை 
வடிவமைப்பிற்கான வேறொரு 
பொருளின்‌ பெயர்‌. 
trellis-coded modulation 
பின்னல்‌-குறிமுறைப்‌ பண்‌ 
பேற்றம்‌ : 90* தள்ளியிருக்கும்‌ 
கால்வட்ட வீச்சுப்‌ (Amplitude) 
பண்பேற்றத்தின்‌ மேம்பட்ட 
வடிவம்‌. வினாடிக்கு 9600 
துண்மி(பிட்‌) அல்லது அதற்கும்‌ 
மேற்பட்ட வேகத்தில்‌ செயல்‌ 
படும்‌ இணக்கிகளில்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. சுமப்பி 
அலையின்‌ பாகை, வீச்சு ஆகிய 
இரண்டின்‌ மாற்றங்களுக்கு 
இயைந்தவாறு, தகவலானது 
தனித்த துண்மி (பிட்டு) தொகுதி 
களாக குறியாக்கம்‌ செய்யப்படு 
கிறது. பிழைச்‌ சரிபார்ப்புக்கான 
துண்மிகளும்‌ உடன்‌ சேர்க்கப்‌ 
படுகின்றன. 

trend (16 : போககுக்கோடு : 
தெரிந்த தகவலுக்கு அப்பால்‌ 
போக்குகளைக்‌ கண்டறிந்து 


1478 


trigonometry 


உரைப்பதற்காக தரவு வரிசை 
களைக்‌ கணித்து விரிவாக்கல்‌. 


ta : மும்மை. 

trial version : வெள்ளோட்டப்‌ 
பதிப்பு; முன்னோட்டப்‌ பதிப்பு. 
tribble click : முச்‌ சொடுக்கி. 


trichromatic : வண்ணத்‌ திற 
மான : மூவண்ணக்‌ கலவை : 
கணினி வரைகலையில்‌, 


மூவண்ணக்‌ கலவை என்பது 
பொதுவாக மூன்று அடிப்படை 
நிறங்கள்‌ (சிவப்பு, பச்சை 
மற்றும்‌ நீலம்‌) ஒன்றாகச்‌ 
சேர்ந்து மற்ற நிறங்களை உரு 
வாக்குவதைக்‌ குறிப்பிடுகிறது. 
119067 : விசை வில்‌ : ஒரு 
இயக்கப்பிடியின்‌ மேலுள்ள 
பொத்தான்‌. ஒரு நிகழ்ச்சியை 
ஆரம்பிப்பதற்காக ஏவுகணை 
யைச்‌ சுருக்கி அல்லது ஒரு சங்‌ 
கடத்தைத்‌ தூண்டுதல்‌ போன்ற 
வற்றைச்‌ செய்ய ஒளிக்காட்சி 
விளையாட்டுகளில்‌ பயன்‌ 
படுத்தப்படுவது. 

trigonometry : கோணவியல்‌ : 
முக்கோணங்களின்‌ பக்கவாட்டு 
கள்‌ மற்றும்‌ கோணங்கள்‌ ஆகிய 
வற்றின்‌ உறவுகள்‌ மற்றும்‌ இந்த 
உறவுகளுக்கான பல்வேறு 
குறிக்கணக்கியல்‌ முறை பணி 
கள்‌ ஆகியவைப்‌ பற்றி ஆராயும்‌ 
கணிதவியலின்‌ பிரிவு. சரியான 


trim 


முக்கோணத்தில்‌ அடிப்படை 
உறவுகளை கோணவியல்‌ 
பணிகள்‌ என்று அழைக்கப்படு 
இன்றன. பல நிரல்‌ தொட 
ரமைப்பு மொழிகளில்‌ இவை 
நூலக வாலாயங்களாகக்‌ குறிப்‌ 
பிடப்படுகின்றன. 

tர் : ஒழுங்கமை, 

triple precision : மூன்று துல்‌ 
லியம்‌ ; மும்மை சரிநுட்பம்‌ : 
கணினி வழக்கமாகப்‌ பயன்‌ 
படுத்துகின்ற, ஒரு பொருளில்‌ 
மூன்று மடங்கு எண்களைப்‌ 
பயன்படுத்தி வைத்திருத்தல்‌, 
tripe twist : மும்முறுக்கு : மேம்‌ 
பட்ட தெளிவுக்காக படிகங்‌ 
களை 260 டிகிரிகளில்‌ முறுக்கு 
கின்ற மீ முறுக்கு மாறுபாடு. 
tristate logic : மூன்று நிலை 
தருக்கம்‌; முன்நிலை தருக்க 
முறை : ஒருவகை சிறு மின்மப்‌ 
பெருக்க தருக்க வடிவம்‌. இதில்‌ 
உள்ளீடு மற்றும்‌ வெளியீடு 
வேலைகள்‌ மூன்று நிலைகளை 
எடுத்துக்‌ கொள்ளலாம்‌. இரண்டு 
வழக்கமான குறைந்த ஓட்டம்‌ 
மற்றும்‌ 1,0 நிலைகளை ஏற்றல்‌. 
பல மூன்று நிலை தருக்க 
சாதனங்களுக்கு நேரப்‌ பங்‌£ட்டு 


தடயக்‌ கம்பிகளை இது 
அனுமதிக்கிறது. 

tristimulus values முத்‌ 
தூண்டல்‌ மதிப்புகள்‌ பிற 


1479 


troubleshoot 


நிறங்களை உருவாக்கக்‌ கலக்கப்‌ 
படும்‌ மூன்று அடிப்படை நிறங்‌ 
கள்‌ ஒவ்வொன்றின்‌ அளவுகள்‌. 
trojan horse : டிரோஜன்‌ குதிரை : 
கணினி கிருமி(ாம5)களில்‌ ஒரு 
வகை. கணினி குற்றவாளி 
ஒருவர்‌ வேறொருவரின்‌ நிரல்‌ 
தொடரில்‌ நிரலை விட்டு வைப்‌ 
பார்‌. நிரல்‌ தொடர்‌ வழக்க 
மானதுபோலவே செயல்பட்டு 
நாம்‌ சேமித்து வைத்துள்ள 
கட்டளைத்‌ தொடர்களையும்‌ 
தரவுகளையும்‌ பழுதாக்கி விடக்‌ 
கூடியது. 

1௦1! : தூண்டில்‌ செய்தி : ஒரு 
செய்திக்‌ குழுவில்‌ அல்லது பிற 
நிகழ்நிலைக்‌ கலந்துரையாடல்‌ 
களில்‌, சூடான பதிலை எதிர்‌ 
நோக்கி அஞ்சலிடும்‌ சர்ச்சைக்‌ 
இடமான செய்தி. எடுத்துக்காட்‌ 
டாக, வளர்ப்பு விலங்கு விரும்பி 
களின்‌ செய்திக்குழுவில்‌ பூனை 


யைத்‌ துன்புறுத்துவதை நியாயப்‌ 
படுத்தி ஒரு கட்டுரையை 
வெளியிடல்‌. 


ton : டிரான்‌ : புகழ்பெற்ற அதி 
நுட்ப முன்‌ அடைச்சொல்‌. 
troubleshoot : தவறு காணல்‌; 
பிழைகள்‌ கணினி நிரல்‌ 
தொடரில்‌ உள்ள ஒரு வறு 
அல்லது வன்பொருள்‌ அலகில்‌ 
உள்ள ஒரு கோளாறைக்‌ 
கண்டறிய முயலுதல்‌. 


பண டக பட்டு ப ப ட ட்ட ப்ட்டப்ட்ட ப பட்டட்டட்ட ப்படப்‌ 


trouble ticket 


trouble ticket : சிக்கல்‌ சீட்டு : 
ஒரு குறிப்பிட்ட சாதனம்‌ 
அல்லது கணினியில்‌ ஏற்‌ 
பட்டுள்ள சிக்கல்‌ பணிப்‌ 
பாய்வுச்‌ (௪௦16 flow) செய 
லாக்கம்‌ மூலமாகக்‌ கண்டறியப்‌ 
பட்டுத்‌ தரப்படும்‌ அறிக்கை. 
தொடக்க காலங்களில்‌ இது 
தாளில்‌ அச்சிடப்பட்டதாய்‌ 
இருந்தது. இன்றுள்ள பல்வேறு 
பணிப்பாய்வு மற்றும்‌ உதவி 
மேசைப்‌ (Help Dest) பயன்‌ 
பாடுகளில்‌ மின்னணு சிக்கல்‌ 
சீட்டுகள்‌ பயன்படுத்தப்படு 
இன்றன. 

TRS (Tandy Radio Shack) : 
டிஆர்‌எஸ்‌ : Tandy Radio Shack 
என்பதன்‌ குறும்பெயர்‌. டான்டி 
யின்‌ பீசி.களுக்கு கூறப்பட்ட 
முதல்‌ வணிகப்‌ பெயர்‌. 1977இல்‌ 
முதன்‌ முதலில்‌ அறிமுகப்‌ 
படுத்தப்பட்ட மூன்று கணினி 
களில்‌ ஒன்றாக டீஆர்‌எஸ்‌ 800 
இருந்தது. அதன்‌ செயலாக்க 
அமைப்பின்‌ பெயர்‌ டீஆர்‌எஸ்‌ 
டாஸ்‌ (TRS. DOS). 

TRS DOS : டீஆர்‌எஸ்‌ டாஸ்‌ : 
Tandy Radio Shack Disk Opera- 
பார System என்பதன்‌ சுருக்கப்‌ 
பெயர்‌. டீஆர்‌எஸ்‌ 80 நுண்‌ 
கணினிகளின்‌ இயக்கமுறைமை. 
TRS 80 Microcomputer 
டீஆர்‌எஸ்‌ 80 நுண்கணினி 


1480 


true complement 


டான்டி கார்ப்ரேஷனின்‌ ஒரு 
பிரிவான ரேடியோ ஷாக்‌ நிறு 
வனம்‌ உற்பத்தி செய்த பல 
நுண்‌ கணினி அமைப்புகளின்‌ 
வணிகப்பெயர்‌. 


ஈச Basic : ட்ரூபேசிக்‌ : மூல 
பேசிக்‌ மொழியை உருவாக்கிய 
ஜான்‌ கெம்னியும்‌ தாமஸ்‌ 
குர்ட்ஸும்‌ இணைந்து, பேசிக்‌ 
மொழியைத்‌ தரப்படுத்தவும்‌, 
நவீனப்படுத்தவும்‌ 1983ஆம்‌ 
ஆண்டில்‌ ட்ரூபேசிக்‌ மொழியை 
உருவாக்கினர்‌. ட்ரூ பேசிக்கில்‌ 
வரி எண்கள்‌ தேவையில்லை. 
கட்டமைப்பான (structured), 
மொழிமாற்றி (௱றரச) அடிப்‌ 
படையிலான மொழியாகும்‌. 
உயர்நிலைக்‌ கட்டுப்பாட்டுக்‌ 
கட்டமைப்புகளை (0௦1௦ 
structures} கொண்டது. இதனால்‌ 
கட்டமைப்பு நிரலாக்கம்‌ 
(structured programming) 
இயல்வதாகிறது. 

true colour : உண்மை நிறம்‌ : 
1. 16,77,216 நிறங்களை (24 
துண்மி நிறம்‌) உருவாக்கக்‌ 
கூடிய திறன்‌. 2. ஒளிப்‌ படம்‌ 
போன்று நிற உருவங்களை 
உருவாக்கும்‌ திறன்‌. (24 துண்மி 
நிறம்‌ குறைந்த அளவு தேவைப்‌ 
படும்‌). 

true complement : உண்மை 
நிரப்பு எண்‌ : உண்மை நிரப்பு 


true image 


பத்தின்‌ நிரப்பு எண்‌ மற்றும்‌ 
இரண்டின்‌ நிரப்பு எண்ணுக்கு 
உடன்பாட்டுச்‌ சொல்‌. 

true image உண்மைத்‌ 
தோற்றம்‌ நுண்‌ மென்‌ 
பொருளின்‌ மேம்படுத்தப்பட்ட 
பிற்‌ சேர்க்கை வரிமொழி 
மாற்றி. பிற்சேர்க்கை வகை 1 
மற்றும்‌ வடிவ 
எழுத்துகளை இது அச்சிடுகிறது. 


உண்மை 


True Type மெய்வகை 

ஆப்பிள்‌ கம்ப்யூட்டர்‌ நிறுவனம்‌ 
1991இல்‌ அறிமுகப்படுத்திய 
வெளிக்கோட்டு எழுத்துருத்‌ 
தொழில்நுட்பம்‌. மைக்ரோ 
சாஃப்ட்‌ நிறுவனம்‌ 1992 ஆம்‌ 
ஆண்டில்‌ வெளியிட்டது. இது 
ஒரு விசிவிக்‌ (WYSIWYG) 
எழுத்துருத்‌ தொழில்நுட்பம்‌ 
ஆகும்‌. அதாவது, திரையில்‌ 
காணும்‌ எழுத்து வடிவங்கள்‌ 
அப்படியே அச்சில்‌ கிடைக்கும்‌. 
tரயncate : துணிப்பு; துணித்தல்‌ : 
1. துல்லியத்தை குறைத்து ஒரு 
எண்ணின்‌ இறுதி எண்களை 
வெளியேற்றுதல்‌. சான்றாக, 
'பை' வரிசைகளை 3.14159 
என்ற எண்‌ துணிப்புச்‌ செய்‌ 
இெது. எப்படியென்றால்‌, இந்த 
எண்ணை எல்லையின்றி 
நீட்டிக்கலாம்‌. 2. ஒதுக்கப்பட்ட 
இடத்தில்‌ பொருந்தாத எழுத்து 
களை வெட்டுதல்‌. சான்றாக 


1481 


TSAPI 


Rumplestrltskin என்ற பெயரை 
அச்சிட்ட அறிக்கையில்‌ பத்து 
எழுத்துப்‌ பெயர்ப்‌ புலத்தில்‌ 
பொருத்த வேண்டுமென்றால்‌ 
அப்பெயரை ப௱றிesti! என்று 
சுருக்குதல்‌. 

truncation error : சுருக்குவதில்‌ 
பிழை; துணிப்புப்‌ பிழை : சுருக்கு 
வதனால்‌ ஏற்படும்‌ பிழை. 
ராயா: தொலை : இரண்டு 
தொலைபேசி பொத்தான்‌ 
அமைப்பு மையங்களுக்கு 
இடையில்‌ ஏற்படும்‌ நேரடிக்‌ 
கம்பி இணைப்பு. 

truth table : உண்மைப்‌ பட்டி 
யல்‌; மெய்நிலை அட்டவணை : 
ஒரு இருமை மின்சுற்று ௨௫ 
வாக்குகின்ற உள்ளீட்டு/வெளி 
யீட்டுக்‌ கூட்டல்களின்‌ அனைத்து 
வாய்ப்புகளையும்‌ முறையாகப்‌ 
பட்டியலிடல்‌. 

ர : முயல்‌. 

TSAPI : டீசாப்பி; டீஎஸ்‌ஏபீற : 
தொலைபேசிச்‌ சேவை பயன்‌ 
பாட்டு நிரலாக்க இடைமுகம்‌ 
எனப்‌ பொருள்படும்‌ Telephony 
Services Application Programming 
|nferரface என்ற தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
மிகப்பெரும்‌ தொலை பேசி 
அமைப்புக்கும்‌ ஒரு கணினிப்‌ 
பிணைய வழங்கனுக்கும்‌ 
இடையேயான இடைமுகத்துக்‌ 


உவ ப த த த 


T.120 standard 


குரிய தரவரையறைகள்‌. நாவெல்‌ 
நிறுவனமும்‌ ஏடீ&டீ நிறுவன 
மும்‌ இணைந்து உருவாக்கி 
யவை. பல்வேறு தொலைபேசிக்‌ 
கருவி உற்பத்தியாளர்களாலும்‌ 
மென்பொருள்‌ தயாரிப்பாளர்‌ 
களாலும்‌ ஆதரிக்கப்படுகிறது. 
T.120 standard : «.120 தர 
வரையறை : ஒரு கணினிப்‌ 
பயன்பாட்டுக்குள்ளேயே, கலந்‌ 
துரையாடல்‌, பலமுனைக்‌ 
கோப்புப்‌ பரிமாற்றம்‌ போன்ற 
பல்முனைத்‌ தகவல்‌ தொடர்பு 
சேவைகளுக்காக பன்னாட்டுத்‌ 
தொலைத்‌ தகவல்‌ தொடர்பு 
சங்கம்‌ (TU) உருவாக்கிய வரன்‌ 
முறைகள்‌. 

TSR : டீஎஸ்‌ஆர்‌ : நினைவகத்‌ 
தில்‌ தங்கிச்‌ செயல்படுதல்‌ 
என்று பொருள்படும்‌ Terminate 
and Stay Resident என்ற 
தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 
குறும்பெயர்‌. ஒரு நிரலை 
இயக்கியவுடன்‌ . நினைவகத்தில்‌ 
சென்று தங்கிவிடும்‌. ஆனால்‌ 
செயல்படாது. ஒரு குறிப்பிட்ட 
நிகழ்வு நடைபெறும்போது 
அல்லது வேறொரு நிரல்‌ 
இயங்கிக்‌ கொண்டிருக்கும்‌ 
போது நினைவகத்தில்‌ இருக்‌ 
கும்‌ நிரலை இயக்கமுடியும்‌. 
எம்‌எஸ்‌ டாஸ்‌ போன்ற பல்‌ 
பணித்‌ திறனற்ற இயக்க 
முறைமைகளில்‌ இதுபோன்ற 


1482 


ஒருவர்‌ 


tube store, cathod ray 


நிரல்கள்‌ அதிகம்‌ பயன்படுத்தப்‌ 
படுகின்றன. 

41 : டீ : ஓர்‌ இணைய தள 
முகவரி டிரினிடாட்‌ டொபேக்கோ 
நாட்டைச்‌ சேர்ந்தது என்பதைக்‌ 
குறிக்கும்‌ பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ 
களப்‌ பெயர்‌. 

TTEN டீடீஎஃப்‌என்‌ : இப்‌ 
போதைக்கு டாட்டா என்று 
பொருள்படும்‌ 78 Ta for Now 
என்ற தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
இணையக்‌ கலந்துரையாடல்‌ 
குழு அல்லது தொடர்‌ அரட்டை 
யில்‌ (10) பங்கு பெற்றுள்ள 
குழுவிலிருந்து தற்‌ 
காலிகமாக விலகிச்‌ செல்லல்‌. 
பிறகு வந்து சேர்ந்துகொள்வார்‌. 


TTY : டீடீஓய்‌ : தொலைத்‌ தட்‌ 
டச்சு (Teletypewriter) என்பதன்‌ 
சுருக்கம்‌. தொலைபேசி 


இணைப்பு வழியாக நடை 
பெறும்‌ குறைந்தவேக தரவு 
தொடர்புக்கான கருவி. ஓவ்‌ 
வொரு எழுத்துகளாக உள்ளீடு 
செய்ய ஒரு விசைப்பலகையும்‌, 
தொலைவிலிருந்து வரும்‌ 
தரவுவை ஒவ்வொரு எழுத்தாக 
அச்சிட அச்சுப்பொறியும்‌ 
கொண்டது. 

tube, cathode : எதிர்மின்‌ குழாய்‌. 


tube store, cathod ray : எதிர்‌ 
மின்‌ கதிர்க்‌ குழாய்‌ சேமிப்பு. 


tunnel 


றா! : சுருங்கை வழி : ஒரு 
நெறிமுறையின்கழ்‌ உருவாக்கப்‌ 
பட்ட பொதி அல்லது செய்தியை 
இன்னொரு நெறிமுறைக்கான 
பொதியில்‌ சுற்றிவைத்தல்‌. 
இப்படிச்‌ சுற்றி வைத்த பொதி, 
மேலுறை நெறிமுறையின்‌ 
பிணையத்தில்‌ இன்னோர்‌ இடத்‌ 
துக்கு அனுப்பப்படும்‌. நெறி 
முறைக்‌ கட்டுப்பாடுகளைத்‌ 
தவிர்க்கவே இந்த வகையான 
பொதிப்‌ பரிமாற்றம்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 

tunne! diode : ஒத்தியைவு இரு 
முனையம்‌ : அதிவேக கணினி 
மின்சுற்று அமைப்பு மற்றும்‌ 
நினைவகங்களில்‌ பயன்படுத்‌ 
தப்படும்‌ மின்னணுச்‌ சாதனம்‌. 
பில்லியன்‌ நொடிகளின்‌ 
பின்னங்களாலான பொத்‌ 


தானிடும்‌ வேகம்‌. 


tயறிe : பண்புக்கூறுத்‌ தொகுதி; 
கிடக்கை; ஏடு : ஒரு தரவுத்‌ தள 
அட்டவணையில்‌ தொடர்‌ 
புடைய, பண்புக்‌ கூறுகளின்‌ 
மதிப்புகளடங்கிய தொகுதி. 
உறவுநிலைத்‌ தரவு தள 
மேலாண்மை அமைப்பில்‌ இது 
ஒரு கிடக்கை (8௦) ஆகச்‌ 
சேமிக்கப்படுகிறது. உறவு நிலை 
யில்லா அட்டவணை கோப்பு 
களில்‌ ஏடு (Record) என 
அழைக்கப்படுகிறது. 


1483 


Turbo Pascal 


tபாஸ௦ : டர்போ : அதிவேக செய 
லாக்கம்‌/திறம்பட்ட இயக்‌ 
கத்தைக்‌ குறிப்பிடும்‌ சொல்‌. 
குறிப்பிட்ட பெயருடைய வன்‌ 
பொருள்‌, மென்பொருளைக்‌ 
குறிப்பிட இச்சொல்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. பீசி.யில்‌ 
வேகமான கடிகார விகிதத்தைக்‌ 
குறிப்பிடுகிறது. போர்லாண்ட்‌ 
தன்னுடைய டர்போ சி மற்றும்‌ 
டர்போ பாஸ்கல்‌ ஆகியவற்றில்‌ 
இதைப்‌ பயன்படுத்தி பிரபலப்‌ 
படுத்தியது. 

(பாம C : டர்போ சி : பலதரப்‌ 
பட்ட வணிகப்‌ பொருள்களை 
உருவாக்கப்‌ பயன்படும்‌ போர்‌ 
லாண்ட்‌ நிறுவனத்தின்‌ ௪: 
தொகுப்பி. அதன்‌ மிக நன்றாக 
வடிவமைக்கப்பட்ட 'பிழை 
நீக்கி” மிகவும்‌ புகழ்பெற்றது. 
turbo mouse : டர்போ சுட்டி 
(மவுஸ்‌) : கென்சிங்டன்‌ மைக்‌ 
ரோவேர்‌ நிறுவனத்தின்‌ மெக்‌ 
கின்டோஷ்‌ டிராக்பால்‌. பந்து 
மெதுவாக நகர்ந்தால்‌, சுட்டி 
மெதுவாக நகரும்‌. ஆனால்‌ அது 
வேகமாக நகர்ந்தால்‌ திரையில்‌ 
சுட்டி அதிக தூரம்போகும்‌. 
பீசி.யில்‌ அதற்கு இணை 
யானது திறம்பட்ட சுட்டி (லம 
mouse). 


Turbo Pascal : டர்போ பாஸ்கல்‌ : 
பெரும்பாலான நுண்கணினி 


sr ப்ப்ட்ட்ட ட்ட்ட்ட்ட்ட்டட்டபபயம்‌ 


Turing 


அமைப்புகளில்‌ உள்ள பாஸ்கல்‌ 
நிரல்‌ தொடரமைப்பு மொழி 
யின்‌ புகழ்பெற்ற பதிப்பு. 


யாரா : தூரிங்‌ : 1982இல்‌ 
ஆர்‌.சி.ஹோல்ட்‌ மற்றும்‌ 
ஜே.ஆர்‌.கார்டி ஆகிய இருவரும்‌ 
டோரொன்டோ பல்கலைக்‌ 


கழகத்தில்‌ உருவாக்கிய நிரல்‌ 
தொடரமைப்பு மொழி. 
பாஸ்கல்‌ நிரல்‌ தொடர்‌ மொழி 
யில்‌ உள்ள சில இயலாமை 
களை நீக்குவதற்கென்றே இதன்‌ 
அடிப்படை வடிவமைப்பு 
இலக்கினைக்‌ கொண்டது. 
யூனிக்ஸ்‌ இயக்க அமைப்பின்‌ 
கீழும்‌ இயங்குகிறது. 

£பாரறஏ Alan M. : தூரிங்‌ ஆலன்‌ 
எம்‌ (1912-1954) : ஆங்கில 
கணிதவியாளர்‌ மற்றும்‌ தருக்க 
வியலார்‌. இறப்பதற்குச்‌ சற்று 
முன்பு உலகின்‌ முதல்‌ நவீன 
அதிகவேக எண்முறை கணினி 
களின்‌ வடிவமைப்பை உருவாக்‌ 
கியவர்‌. 


Turing machine : தூரிங்‌ எந்திரம்‌ : 
ஒரு சாதனத்தின்‌ கணித மாதிரி 
யமைப்பு. ஒரு நீண்ட நாடா 
வின்‌ தற்போதைய நிலையை 
ஓட்டி அதன்‌ உள்ளமைப்பை 
மாற்றுதல்‌, எழுதுதல்‌, படித்தல்‌ 
மற்றும்‌ நகர்த்துதல்‌ ஆயெ 


வற்றைச்‌ செய்வது. ஆகவே | 


கணினி போன்ற நடத்தையின்‌ 
முன்‌ மாதிரி ஆனது. 


1484 


வரும்‌ 


turnaround document 


Turing's test தூரங்கின்‌ 
சோதனை : ஒரு கணினியிடம்‌ 
அறிவுக்‌ கூர்மை இருக்கிறதா 
என்பதை முடிவு செய்ய ஆங்‌ 
தில கணிதவியலாரான ஆலன்‌ 
தூரிங்‌ உருவாக்கிய சோதனை. 
இதில்‌ பங்குகொள்பவர்கள்‌ ஒரு 
மனிதரும்‌ ஒரு கணினியும்‌. 
பதில்‌ சொல்பவர்களில்‌ யார்‌ 
மனிதர்‌, யார்‌ கணினி என்பதை 
மூன்றாவது நபர்‌ கண்டுபிடிப்‌ 
பார்‌. இந்தச்‌ சோதனையின்படி, 
தேர்வாளரை கணினி எந்த 
அளவுக்கு ஏமாற்றுகிறது 
என்பதை வைத்து கணினியின்‌ 
வெற்றியும்‌, அதற்கு ஆதாரமாக 
அதன்‌ திறமை, அறிவுக்‌ கூர்மை 
யும்‌ கண்டறியப்படும்‌. 

மார 8ா௦பா௦ : சுழற்சி திரும்ப 
ஒரு குறிப்பிட்ட 
பணியைச்‌ செய்ய எடுத்துக்‌ 
கொள்ளும்‌ நேரம்‌. ஒரு குறிப்‌ 
பிட்ட இலக்கை அடைய ஆகும்‌ 
நேரம்‌. ஒரு வேலையைச்‌ செய 
லாக்கத்திற்குக்‌ கொடுப்‌ 
பதற்கும்‌, முடிந்த வெளியீடு 
பெறுவதற்கும்‌ இடையில்‌ 
ஆகும்‌ நேரம்‌. 

turnaround document : சுழற்சி 
ஆவணம்‌; திரும்பிவரும்‌ ஆவ 
ணம்‌ : எந்திரம்‌ படிக்கும்‌ உள்‌ 
ளீடாக ஒரு நிறுவனத்திற்குக்‌ 
கணினி அமைப்பு அளிக்கும்‌ 
வெளியீடு. (வாடிக்கையாளர்‌ 


turnaround time 1485 tutorial 
விலை மதிப்பீடு மற்றும்‌ | பார ௦4 : நிறுத்தி : ஒரு கணினி 
பட்டியல்கள்‌). அமைப்பை நிறுத்தும்‌ (மின்‌ 


turnaround time : சுழற்சி நேரம்‌; 
சுற்றித்‌ திரும்பும்‌ நேரம்‌ : 1. பய 
னாளரிடமிருந்து கணினி 
மையத்திற்குப்‌ பயணம்‌ செய்ய 
ஒரு வேலைக்கு ஆகும்‌ நேரம்‌. 
கணினியில்‌ இருந்து சென்று 
நிரல்‌ தொடர்‌ முடிவுகள்‌ 
பயனாளருக்குத்‌ திரும்ப 
வருவதும்‌ இதில்‌ கணக்கிடப்‌ 
படும்‌. 2. தரவு பரப்புதலுக்கு 


இடையில்‌ ஆகும்‌ நேரம்‌. 
3. அரை டுப்ளே வழித்‌ 
தடத்தைப்‌ பயன்படுத்தி 
அனுப்புதல்‌. 

turnaround form சுற்றித்‌ 


திரும்பும்‌ படிவம்‌ : அடுத்து: 
வரும்‌ செயலாக்க நிலையின்‌ 
போது வெளியீட்டுச்‌ சாதனமே 
உள்ளீட்டு ஊடகமாகப்‌ பயன்‌ 
படும்‌ நிலைமை. 


ய்யா 14 : திறவுகோல்‌ திருப்பு; 
சாவி திருப்பு. 

turnkey system : முழுப்பணி 
அமைவு ஏற்கெனவே 
தயாரான நிலையில்‌ பயன்‌ 
படுத்த உதவும்‌ கணினி 
அமைப்பு. வன்பொருள்‌, 
மென்பொருள்‌, பயிற்சி, 
பராமரிப்பு உதவி போன்ற ஒரு 
பயன்‌ பாட்டுக்குத்‌ தேவையான 
எல்லாமும்‌ அதில்‌ அடங்கும்‌. 


டமான 
்‌ ஏற்படக்கூடிய முட்டுக்கட்டை 


சக்தி நிறுத்தும்‌) செயல்‌. 

1யா௩ ௦௩ : துவக்கு : ஒரு கணினி 
அமைப்பைத்‌ துவக்கும்‌ (மின்‌ 
சக்தி துவக்கும்‌) செயல்‌. 

turnpike effect : வழிமறிப்பு 
விளைவு : ஒரு தகவல்‌ தொடர்பு 
அமைப்பில்‌: அல்லது ஒரு 
பிணையத்தில்‌ அளவுக்கதிக 
போக்குவரத்தினால்‌ 


நிலை. 

யா : ஆமை : திரையில்‌ 
காட்டப்படும்‌ முக்கோண 
வடிவ சின்னம்‌. லோகோ 
மொழியுடன்‌ ஆமை வரை 
கலையைப்‌ பயன்படுத்துவதன்‌ 
மூலம்‌ வரைகலையின்‌ கோடு 
களின்‌ போக்கைக்‌ கூறலாம்‌. 
சான்று : தெற்காக நகர்த்து என்ற 
நிரல்‌ வந்தால்‌ ஆமை திரையின்‌ 
அடிப்பகுதியை நோக்கி நகரும்‌. 
turtle graphics : ஆமை வரை 
கலை : லோகோ மற்றும்‌ பிற 
கணினி மொழிகளில்‌ சேர்க்கப்‌ 
பட்டுள்ள “ரோபோ'வைப்‌ 
போலச்‌ செய்யும்‌ வரைகலை. 
சிறுவர்களுக்கு படக்‌ கணிதம்‌ 
மற்றும்‌ கணினி வரை 
கலையைக்‌ கற்றுத்‌ தருவதற்குப்‌ 
பயன்படுவது. 

tய£௦rial : பயிற்சி : வன்பொருள்‌ 
அல்லது மென்பொருள்‌ 


அ அ ப அ பபப பபப பட்டடை பபப வம்‌ 


tutorial programme 


பயிற்சிக்‌ கையேடு. அச்சிடப்‌ 
பட்ட ஆவணமாகவோ அல்லது 
நாடா அல்லது தட்டின்மீது 
காந்த வடிவில்‌ பதிவு செய்யப்‌ 
பட்டதாகவோ இருக்கலாம்‌. 


tutorial programme : பயிற்சி 
நிரல்‌ தொடர்‌ ; பயிற்சி செயல்‌ 
முறை புதிய பொருளை 
விளக்கி அதன்‌ பிறகே பயனாள 
ரிடம்‌ வைத்திருக்கக்கூடிய 
வகையில்‌ விளக்கும்‌ கணினி 
நிரல்‌ தொடர்‌. 

44: டீவி : ஓர்‌ இணைய தள 
முகவரி தூவாலு நாட்டைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ களப்‌ 
பெயர்‌. 

V : டி.வி ; தொலைக்காட்சி : 7௮௨ 
416100 என்பதன்‌ குறும்பெயர்‌. 
TVT : டி.வி.டி : Television Type- 
ஸா என்பதன்‌ குறும்பெயர்‌. 
தொலைக்காட்சிப்‌ பெட்டியை 
கணினி முனையமாக மாற்று 
வதற்காக சிறப்பாக வடி 
வமைக்கப்பட்ட விசைப்பலகை 
மற்றும்‌ மின்னணுச்‌ சாதனம்‌. 
ஒளிக்காட்டி முனையம்‌ 
(வீடியோ டெர்மினல்‌) . 

TV Terminal : டி.வி.முகப்பு; 
தொலைக்காட்சி முனையம்‌ : 
கணினி வெளியீட்டுச்‌ சாதன 
மாகப்‌ பயன்படும்‌ பொது 
தொலைக்காட்சிப்‌ பெட்டி. 


1486 


tween 


அட : டீடபிள்யூ : ஒர்‌ இணைய 
தள முகவரி தைவான்‌ 
நாட்டைச்‌ சேர்ந்தது என்பதைக்‌ 
குறிக்கும்‌ பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ 
களப்பெயர்‌. 
TWAIN : ட்வய்ன்‌ : ஓர்‌ ஆர்வம்‌ 
தூண்டும்‌ பெயரில்லாத தொழில்‌ 
நுட்பம்‌ என்று பொருள்படும்‌ 
Technology Without An Interesting 
Name என்ற தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. மென்‌ 
பாருள்‌ பயன்பாடுகளுக்கும்‌, 
வருடு பொறியொத்த படிமக்‌ 
கவர்வு சாதனங்களுக்கும்‌ 
இடையேயான, ஏற்றுக்‌ 
கொள்ளப்பட்ட செந்தர இடை 
முகம்‌. ஏறத்தாழ அனைத்து 
வருடுபொறிகளிலும்‌ ட்வய்ன்‌ 
தொழில்‌ நுட்பம்‌ உள்ளது. 
மென்பொருள்களிலும்‌ அத்‌ 
தொழில்‌ நுட்பத்தைப்‌ பயன்‌ 
படுத்திக்‌ கொள்ளலாம்‌. 


teak : நுண்‌ இசைவிப்பு : ஒரு 
கருவியின்‌ பகுதியை மேம்‌ 
படுத்தும்‌ பொருட்டு சரி 
செய்தல்‌ அல்லது நன்றாக 
ஒத்தியயையவு (பாச) செய்தல்‌. 


6௪௦8 : இடையுரு; இடையாள்‌ : 
கணினி வரைகலையில்‌ ரு 
மாற்ற (௦h) நிரலில்‌ 
தொடக்க உருவுக்கும்‌ இறுதி 
உருவுக்கும்‌ இடைப்பட்ட 
உருவங்களைக்‌ கண்டறிதல்‌. 


twelve punch 


twelve punch : பன்னிரண்டு 
துளை : ஹோலரித்தின்‌ துளை 
பிட்ட அட்டையில்‌ மேல்‌ 
வரிசையில்‌ உள்ள துளை. 


tஈறaxial : இரட்டை அச்சு : 
கோ-ஆக்சியல்‌ போன்ற குழாய்‌. 
ஆனால்‌, இதில்‌ ஒன்றுக்குப்‌ 
பதிலாக இரண்டு உள்கடத்திகள்‌ 
இருக்கும்‌. 

t்ஸரற-௮ble : இரட்டைக்‌ குழாய்‌ : 
அதே இரண்டு இடங்களுக்கு 
இடையில்‌ பல இரண்டு கம்பி 
இணைப்புகள்‌ வேண்டுமென்‌ 
றால்‌, உள்ளே பல இரட்டைக்‌ 
கம்பிகளைக்‌ கொண்ட கேபிள்‌ 
தரப்படும்‌. இதில்‌ இணையாக 
கம்பிகள்‌ முறுக்கேறும்‌. 

twinkle box : மின்னும்‌ பெட்டி : 
ஒளி உணர்கருவிகள்‌, லென்ஸ்‌ 
மற்றும்‌ சுழல்வட்டு ஆகிய 
வற்றைக்‌ கொண்ட உள்ளீட்டுச்‌ 
சாதனம்‌. முப்பரிமாண நிலை 
யில்‌ உள்ள ஒளி உமிழ்‌ 
பொருளை அதன்‌ கோண ஒளி 
அறியும்‌ திறனைக்‌ கொண்டு 
கண்டறிய முடியும்‌. 

twisted pair : முறுக்கப்பட்ட 
இணை: 'யுடிபி' (Unshielded 
Twister pair) என்று அழைக்கப்‌ 
படும்‌ மெல்லிய (22 முதல்‌ 26 
கேஜ்‌ குறுக்குகளைக்‌ கொண்ட 
தொலைபேசிக்‌ கம்பிகளில்‌ 
உள்ள மூடப்பட்ட கம்பி. மற்ற 


1487 


twisted pair wire 
.கிணைக்‌ கம்பி. 


two address compute 


இணைக்‌ கம்பிகளின்‌ குறுக்‌ 
கட்டைக்‌ குறைக்க கம்பிகள்‌ 
ஒன்றோடொன்று முறுக்கப்‌ 
பட்டிருக்கும்‌. அச்சு இணை 
(C௦axial cable) கம்பிகள்‌ அல்லது 
ஒளி இழைகளைவிட முறுக்கப்‌ 
பட்ட கம்பிகளுக்குக்‌ குறை 


வான பட்டை அகலம்‌ 
இருக்கும்‌. 
twisted-pair cable : முறுக்‌ 


கிணை வடம்‌ : இரண்டு தனித்‌ 
தனி தடுப்புறையிட்ட கம்பிகள்‌ 
ஒன்றாக முறுக்கப்பட்ட வடம்‌. 
அருகிலுள்ள வடங்களிலிருந்து 
வரும்‌ வானலை இடையூறு 
களைக்‌ குறைக்க இவ்வடம்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. இரண்‌ 
டிலொரு கம்பியில்‌ முக்கிய 
மான தரவு சுமந்து செல்லப்படு 
கிறது. இன்னொரு கம்பி தரைப்‌ 
படுத்தப்படுகிறது (earthed). 


முருக்‌ 


twisted wie : முறுக்கிய கம்பி : 
தரவு தொடர்பு ஊடகம்‌. 
இணைக்‌ கம்பிகளை ஒன்றாக 
முக்கிய ஒரு கம்பி வடத்துடன்‌ 


| கட்டப்படுவதாகும்‌. 


two address computer : இரு 
முகவரிக்‌ கணினி : அதன்‌ நிரல்‌ 
படிவத்தில்‌ இரண்டு முகவரி 
களைப்‌ பயன்படுத்தும்‌ கணினி. 
சான்றாக, ADD A+B நிரல்‌ 


ஒஃப்‌ ப ப ப்ப்ப்ட்டட்ட்டட்ட்ட ட்ட பயம்‌ 


two dimensional 


என்றால்‌ '&' வின்‌ மதிப்பு 
களுடன்‌ '8'ன்‌ மதிப்புகளும்‌ 
சேரக்கூடும்‌. இது (8) -ன்‌ 
பழைய மதிப்பை மாற்றுகிறது. 
two dimensional : இரு பரி 
மாணம்‌ (20) வரைகலை 
தகவலை புலனாகும்‌ தன்மை 
களுடன்‌ வழங்குவது. உயரம்‌ 
மற்றும்‌ அகலம்‌ எவ்வளவு 
என்று இரண்டு பருப்பொருள்‌ 
தன்மையும்‌ குறிப்பிடப்படும்‌. 
two dimensional array : இரு 
பரிமாண வரிசை : பத்திகள்‌ 
மற்றும்‌ வரிசைகளைக்‌ கொண்ட 
ஏற்பாடு. 

two-dimensional model : இருபரி 
மாண மாதிரியம்‌ : நீள, அகலம்‌ 
கொண்ட பருநிலைப்‌ பொருள்‌ 
களைக்‌ கணினியில்‌ பாவிப்பது. 
ஆழம்‌ உருவகப்படுத்தப்படு 
வதில்லை. %, 4-ஆகிய இரு 
அச்சுகளில்‌ பொருளின்‌ பரி 
மாணங்கள்‌ குறிக்கப்படும்‌. 

two dimentional storage : இரு 
பரிமாண சேமிப்பகம்‌. 
two-out-of-five-code : ஐந்தில்‌ 
இரண்டு குறிமுறை : தரவு பரி 
மாற்றத்தில்‌ பயன்படுத்தப்படும்‌ 
பிழை உணர்வுமிக்க குறிமுறை. 
பத்து இலக்கங்கள்‌ (0 முதல்‌ 9 
வரை) ஒவ்வொன்றையும்‌ ஐந்து 
இரும இலக்கங்களால்‌ (0, 1) 
குறிப்பது. ஐந்து இரும 


1488 


two-tier client/server 


இலக்கங்களில்‌ இரண்டு 1 
மூன்று 0 ஆகவோ, இரண்டு 0 
மூன்று 1! ஆகவோ இருக்கும்‌. 
6௭௦ pass : இருமுறை கடத்தல்‌ : 
தரவுகளை இரண்டுமுறை 
மாற்ற வேண்டியுள்ள நிரல்‌ 
தொடர்‌ அல்லது இலக்கம்‌ பற்றி 
யது. முதல்‌ முறை தரவு மூலம்‌ 
செல்லும்போது அதன்‌ நோக்‌ 
கத்தை ஓரளவே நிறை 
வேற்றுகிறது. இரண்டாவது 
முறை தரவுவை கடக்கும்‌ 
போதுதான்‌ முழுமையாக 
நிறைவேற்றுகிறது. 

two-planet internet : இருகோள்‌ 
இணையம்‌. 


two's complement : இரண்டின்‌ 
நிரப்பு எண்‌ : எதிர்மறை எண்‌ 
களைக்‌ குறிப்படும்முறை. 
உடன்பாடு அல்லது எதிர்மறை 
இருமை எண்‌ ஒன்றை எதிர்க்‌ 
குறியீடாக மாற்றவேண்டு 
மானால்‌ எல்லா '0' க்களையும்‌ 1 
ஆகவும்‌ எல்லா 1-களையும்‌ 
0-வாகவும்‌ மாற்றி பின்னர்‌ 1-ஐக்‌ 
காட்ட வேண்டும்‌. 


two state devices : இரு நிலைச்‌ 


சாதனங்கள்‌. 


two-tier client/server : ஈரடுக்குக்‌ 
கிளையன்‌/வழங்கன்‌ : ஒருவகை 
கிளையன்‌/வழங்கன்‌ கட்டு 
மானம்‌. இதில்‌ மென்பொருள்‌ 
அமைப்புகள்‌ இரண்டு அடுக்கு 


two way branching 


களாகக்‌ கட்டமைக்கப்படு 
கின்றன. (1) பயனாளர்‌ இடை 
முகம்‌/வணிகத்‌ தருக்க அடுக்கு. 
(2) தரவுத்தள அடுக்கு. நான்‌ 
காம்‌ தலைமுறை “மொழிகள்‌ 
(4015), இந்தவகை ஈரடுக்குக்‌ 
கிளையன்‌/வழங்கன்‌ கட்டு 
மானம்‌ செல்வாக்குப்‌ பெற்று 
விளக்குவதற்கு உதவின. 

two way branching : இருவழிப்‌ 
பிரிதல்‌; இருவழி கிளைத்தல்‌, 


two-wire cable : இரண்டு கம்பி 


குழாய்‌ : ஒரு கம்பி வடத்தில்‌ 
உள்ள கடத்திகள்‌ ஒன்றை 
யொன்று மின்சாரத்தால்‌ 


தாக்காவண்ணம்‌ பாதுகாக்கப்‌ 
பட்டுள்ளன. மேலே மூடப்‌ 
படும்‌ கம்பி மின்‌ பாதுகாப்பு 
உள்ளது. வெளிப்பக்க உறை 
பீவிசி என்று அழைக்கப்படு 
கிறது. மின்‌ தடுப்புச்‌ செய்யப்‌ 
பட்ட கம்பி வடத்தில்‌ உள்ள 
இரண்டு கடத்திகளும்‌ கம்பி 
வடம்‌ நெடுகிலும்‌ முறுக்கப்‌ 
பட்டு 'இணை' என்று 
அழைக்கப்படுகின்றது. 

two - wire line : இரண்டு கம்பி : 
வெற்றுக்‌ கடத்திகளைப்‌ பயன்‌ 
படுத்தி தந்திக்‌ கம்பிகளின்‌ 
மேல்‌ காப்புறைகளை ௨௫௬ 
வாக்குதல்‌. குறை மின்சுற்று 
ஆகி தரவு தொடர்புத்‌ தடை 
ஏற்படாமல்‌ இருக்கும்‌ கம்பிகள்‌ 


94 


1489 


type 
ஒன்றையொன்று தொட 
அனுமதிக்கக்‌ கூடாது. 
TXD : டீஎக்ஸ்டி : தகவலை 


அனுப்பு [கா்‌ Data) என்‌ 
பதன்‌ சுருக்கம்‌. அனுப்பப்படும்‌ 
தரவுவை ஒரு சாதனத்திலிருந்து 
இன்னொரு சாதனத்துக்குச்‌ 
சுமந்து செல்லப்‌ பயன்படும்‌ 
இணைப்புத்‌ தடத்தைக்‌ குறிக்‌ 
கும்‌. கணினியிலிருந்து இணக்‌ 
கிக்கு ஆர்‌எஸ்‌-232-2 இணைப்பு 
களில்‌ இரண்டாவது பின்‌. 

ம : .டீஎக்ஸ்டீ : ஆஸ்கி உரைக்‌ 
கோப்புகளை அடையாளங்‌ 
காட்டும்‌ வகைப்பெயர்‌ (6)18- 
910). பெரும்பாலும்‌ .டீஎக்ஸ்டீ 
வகைப்பெயர்‌ கொண்ட 
ஆவணங்கள்‌ வடிவமைப்புக்‌ 
கட்டளைகளைக்‌ கொண்டிருப்ப 


- தில்லை. இதன்‌ காரணமாக 


இவ்வகைக்‌ கோப்புகளை எந்த 
உரைத்‌ தொகுப்பான்‌ அல்லது 
சொல்‌ செயலிகளிலும்‌ கையாள 
முடியும்‌. 

றாள்‌ : டிம்நெட்‌ : நூற்றுக்கு 
மேற்பட்ட நாடுகளில்‌ நிகழ்‌ 
நிலைச்‌ சேவைகளோடும்‌, 
இணையச்‌ சேவையாளர்‌ 
களோடும்‌ இணைப்புகளைக்‌ 
கொண்டுள்ள ஒரு பொதுத்‌ 
தரவுப்‌ பிணையம்‌. 

type : 
சொல்நுழைவில்‌ 


வகை : 1. தரவு அல்லது 
விசைப்‌ 


type-ahead capability 


பலகையில்‌ உள்ள விசைகளை 
அழுத்துதல்‌. 2. நிரல்‌ தொட 
ரமைவில்‌, அதனுள்‌ சேமிக்கப்‌ 
பட்ட தரவுகளினால்‌ முடிவு 
செய்யப்படும்‌ மாறிலி வகை. 
சான்றாக, முழு எண்‌, மிதக்கும்‌ 
புள்ளி, தருக்க சரம்‌, தரவு, 
இருமை ஆகியவை பொது 
தரவு வகைகளாக இருக்கும்‌. 
3. டாஸ்‌ மற்றும்‌ ஓஸ்‌/8 இல்‌ 
சொல்‌ தொகுப்புக்‌ கோப்பின்‌ 
உள்ளடக்கங்களைக்‌ காட்டும்‌ 
கட்டளை. 

type-ahead capability : தொடர்‌ 
தட்டச்சுத்‌ திறன்‌ விசைப்‌ 
பலகையில்‌ தட்டச்சு செய்யும்‌ 
விசையழுத்தங்களை இடை 
நிலை நினைவகத்தில்‌ (8ப112£ 
Memory) சேமித்து வைத்துப்‌ 
பிறகு திரையில்‌ காட்டும்‌ 
திறனுள்ள ஒரு கணினி நிரல்‌. 
பயனாளர்‌ வேகமாகத்‌ தட்டச்சு 
செய்தால்‌, அந்த வேகத்தில்‌ 
எழுத்துகளைத்‌ தரையில்‌ காட்ட 
முடியாதபோது சில விசை 
யழுத்தங்களை இழக்க 
நேரலாம்‌. இப்படி நிகழ்வதைத்‌ 
தவிர்க்கவே இடைநிலை 
நினைவகத்தில்‌ உள்ளீடுகள்‌ 
சேமிக்கப்படுகின்றன. 

பற 6211 : தட்டச்சுப்‌ பந்து; 
அச்சுப்‌ பந்து : பயன்படுத்தக்‌ 
கூடிய எல்லா எழுத்துகளையும்‌ 
கோல்‌ஃப்‌ பந்துபோலத்‌ தோற்ற 


1490 


type declaration 


அச்சுப்‌ பந்து 
மளிக்கச்‌ செய்யும்‌ தட்டச்சு 
அடிக்கும்‌ தன்மை. உயர்த்தப்‌ 
பட்டுள்ள எழுத்துகளை சுற்‌ 
றிலும்‌ நகர்த்தக்கூடிய அச்சில்‌ 
ஏற்றி வைக்கும்‌. சுத்தியல்போல 
இயங்கி, காகிதத்தில்‌ நாடாவை 
அழுத்தி எழுத்து உருவத்தை 
உருவாக்குகிறது. 
type casting : இனமாற்றம்‌; 
வகை மாற்றம்‌ : ஒரு தரவின 
மதிப்பை வேறொரு தரவின 
மாக மாற்றுதல்‌ (எ.டு) மெய்‌ 
யெண்‌ இனமதிப்பை முழுஎண்‌ 
மதிப்பாக மாற்றுதல்‌. 


type declaration : இன அறி 
விப்பு : பல நிரலாக்க மொழி 
களில்‌ பயனாளர்‌ தாம்‌ விரும்பும்‌ 
தரவினங்களை உருவாக்கிக்‌ 
கொள்ள வசதி உள்ளது. 
ஏற்கெனவே இருக்கும்‌ மூலத்‌ 
தரவினங்கள்‌ சிலவற்றை 
ஒருங்கிணைத்து புதிய தர 


wr rr 


typeface 1491 typeover mode 
வினங்களை உருவாக்கி | ங}றகtic : தொடர்‌ அச்சு : 
அறிவிக்கலாம்‌. (எ-டு) 9- | அழுத்திக்‌ கொண்டிருக்கும்‌ 
மொழியில்‌ 8100 அறிவிப்பு | வரை திரும்பத்‌ திரும்ப 
மூலம்‌ புதிய தரவினங்களை | அடித்துக்‌ கொண்டிருக்கும்‌ 


உருவாக்கலாம்‌. 9+*, ஜாவா, 
சிர்‌ மொழிகளில்‌ ॥௮55 என்ற 
அறிவிப்பின்‌ மூலம்‌ புதிய தர 
வினங்களையும்‌ அவற்றின்‌ 
பண்புகள்‌, வழிமுறைகளையும்‌ 
வரையறை செய்ய முடியும்‌. 


typeface : அச்சுரு : அச்சிடுவதற்‌ 
கான, குறிப்பிட்ட, பெயரிடப்‌ 
பெற்ற எழுத்துகளின்‌ தொகுதி. 
(எ-டு) Helvetica Bold Oblique. 
இது குறிப்பிட்ட கோணத்தில்‌ 
சாய்வும்‌ (0ஸliqueness), குறிப்‌ 
பிட்ட அளவு கோடுகளின்‌ தடி 
மனும்‌ (Stroke Weight) கொண்‌ 
டவை. அச்சுரு, எழுத்துரு (00) 
விலிருந்து மாறுபட்டவை. 
எழுத்துருக்கள்‌ குறிப்பிட்ட 
உருவளவில்‌ (Point Size) உர 
வாக்கப்படுகின்றன. அச்சுரு, 
அச்கருக்‌ குடும்பத்திலிருந்து 
மாறுபட்டவை. (௪-டு] Helvetica 
ஈகி. உறவுடைய பல அச்‌ 
சுருக்களின்‌ குழு. 

typeface family : அச்செழுத்துக்‌ 
குடும்பம்‌ வடிவமைப்பில்‌ 
ஒன்றையொன்று தொடர்புள்ள 
அச்செழுத்துகளை குழுவாக 
அமைத்தல்‌. 

type font : அச்செழுத்து வகை. 


விசைப்பலகை எழுத்து. 


typematic rate : தொடரச்சு 
விகிதம்‌ : தொடர்ச்சியாக ழே 
இறக்கியபோது திரும்பத்‌ திரும்ப 
விசைப்பலகை விசைகளை 
குறியீடு அனுப்பும்‌ வேகம்‌. 

type mismatch error : விவர 
இன ஒத்திசையாப்‌ பிழை : இரு 
மாறிகளைக்‌ கையாளும்‌ ஒரு 
கணக்‌8ட்டில்‌, இரண்டு மாறி 


களும்‌ வெவ்வேறு விவர 
இனத்தைச்‌ சார்ந்திருந்தால்‌ 
வரும்‌ பிழை. 


typeover : மேல்‌ அழுத்து; மேல்‌ 
அச்சிடல்‌ : அச்சிடப்பட்ட பிரதி 
யில்‌ தடிமனான எழுத்து வரும்‌ 
வகையில்‌ ஒரு எழுத்தை ஒரு 
முறைக்கு மேல்‌ அடிக்கும்‌ 
அழுத்தும்‌ அச்சுப்பொறியின்‌ 
திறன்‌. 

typeover mode : மேல்‌ அச்சிடல்‌ 
முறை : சொல்‌ செயலாக்கம்‌ மற்‌ 
றும்‌ தரவு நுழைவில்‌, விசைப்‌ 
பலகை மூலம்‌ தட்டச்சு செய்‌ 
யப்படும்‌ விசைகள்‌ ஒன்றின்‌ 
மேலே எழுதினாலோ அல்லது 
அப்போதைய சுட்டி இருப்‌ 
பிடத்தனை மாற்றினாலோ 
இந்நிலை ஏற்படும்‌. 


ட ப்ப ப ட்ப பப்ப்ட் ட்ட ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்டடடப(பயம்‌ 


type safety 


type safety : இனப்‌ பாதுகாப்பு; 
வகைப்‌ பாதுகாப்பு. 


typesetting : அச்சுக்கோப்பு : 
தொழில்முறை தர எழுத்து 
களை உற்பத்தி செய்யும்‌ ஒளிப்‌ 
பட மின்‌ செயல்முறை. அச்சுக்‌ 
கோப்பில்‌ உள்ள அங்குலத்‌ 
திற்கு 1200-2400 எண்கள்‌ உள்ள 
திரை இருக்கும்‌. இதன்‌ மூலம்‌ 
ஏறக்குறைய முழுமையான 
எழுத்துகள்‌ உருவாகும்‌. 

type size : அச்சுரு அளவு : 
அச்சிடுகின்ற எழுத்துகளின்‌ 
உருவளவு. பாயின்ட்‌ என்னும்‌ 
அலகினால்‌ அளவிடப்படும்‌. 
ஒரு பாயின்ட்‌ என்பது ஏறத்தாழ 
1/72 அங்குலம்‌. 

type style : அச்சுரு பாணி; அச்‌ 
சுரு அழகமைவு : 1. எழுத்து 
வடிவத்தின்‌ சாய்வுத்‌ தன்மை. 
2. ஒரு குறிப்பிட்ட எழுத்து 
வடிவு அல்லது எழுத்து வடிவக்‌ 
குடும்பத்தின்‌ ஒட்டுமொத்த 


1492 kt 


வடிவமைப்பு. 3. எழுத்து வடி 
வில்‌ ரோமன்‌, தடிமன்‌, சாய்வு, 
தடிமன்‌ சாய்வு போன்ற அழ 
கமைவுகளுள்‌ ஒன்று. 

tyறewார£er : தட்டச்சுப்‌ பொறி : 
கணினியுடன்‌ இணைக்கப்பட்டு 
தரவு தொடர்புக்காகப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ திறனுள்ள உள்‌ 
ளீட்டு/வெளியீட்டுச்‌ சாதனம்‌. 
type writer, console : பணியகத்‌ 
தட்டச்சுப்‌ பொறி. 

typography : அச்சுக்கலை : 
1. எழுத்துரு வடிவமைப்பு 
மற்றும்‌ அச்சுக்கோப்புக்‌ கலை. 
2. வடிவமைக்கப்படாத உரைப்‌ 
பகுதியை அச்சிடுவதற்கு ஏற்ற 
வகையில்‌ மாற்றியமைத்தல்‌. 


2: டீஇஸட்‌ : ஓர்‌ இணைய தள 
முகவரி தான்ஸானியா 
நாட்டைச்‌ சேர்ந்தது என்பதைக்‌ 
குறிக்கும்‌ பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ 
களப்பெயர்‌. 


u 1493 


ம: யு: பத்துலட்சத்தில்‌ ஒரு 
பங்கு (10*) என்பதைக்‌ குறிக்க 
கிரேக்க எழுத்து ப பயன்‌ 
படுத்தப்படுகிறது. மியூ என்று 
உச்சரிக்கப்படும்‌. மைக்ரோ 
(௦) என்று பொருள்படும்‌. 
சில வேளைகளில்‌ ப என்ற 
எழுத்துக்குப்‌ பதிலாக ப பயன்‌ 
* படுத்தப்படுகிறது. 

ப : யூஏ : ஓர்‌ இணைய தள 
முகவரி உக்ரைன்‌ நாட்டைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ களப்‌ 
பெயர்‌. 


பA : யுஏ : எண்ணிக்கை தரப்‌ 
படாத ஏற்பு. 


UAE : யுஏஇ : Unintererruptible 
Application Error என்பதன்‌ முத 
லெழுத்துக்‌ குறும்பெயர்‌. தடை 
வராத பயன்பாட்டுப்‌ பிழை. 
விண்டோஸ்‌ பதிப்பு 3.0வில்‌ 
உள்ள பயன்பாட்டு நிரல்‌ 
தொடர்‌. 

UCSD Pascal : யுசிஎஸ்டி பாஸ்‌ 
கல்‌ : சாண்டியாகோவில்‌ உள்ள 
கலிஃபோர்னியா பல்கலைக்‌ 
கழகம்‌ உருவாக்கிய பாஸ்கல்‌ 
நிரல்‌ தொடர்‌ மொழியின்‌ புகழ்‌ 
பெற்ற பதிப்பு. 


UDP 


UCSD P-System : யுசிஎஸ்டி பீ- 
அமைப்பு : சாண்டியாகோவின்‌ 
கலிஃபோர்னியா பல்கலைக்‌ 
கழகத்தில்‌ கென்னத்‌ பவுல்ஸ்‌ 
உருவாக்கிய நிரல்‌ தொடர்‌ உறா 
வாக்கும்‌ அமைப்பு. ஒரு செயல்‌ 
பாட்டு அமைப்பு, .சொல்‌ 
தொகுப்பி மற்றும்‌ ஃபோர்ட்‌ 
ரான்‌, மைக்ரோசாஃப்ட்‌ பேசிக்‌ 
தொகுப்பிகள்‌ ஆகியவை இதில்‌ 
அடங்கும்‌. '' என்பது ற5eபப௦ 
௦00 ப(25 என்னும்‌ போலி 
கணினிகள்‌ என்பதைக்‌ 
குறிக்கும்‌. இந்த அமைப்பின்‌ 
தொகுப்பிகள்‌ சரியான பீ: 
குறியீட்டை உருவாக்குகின்றன. 
இக்குறியீடு போலி கணினி 
களில்‌ இயங்கக்கூடிய பீ 
அமைப்பில்‌ ஓடும்‌ கணினி 
களுக்கு குறைந்த மொழி 
பெயர்ப்பு வசதி அளித்தால்‌ 
போதும்‌. பீ-குறியீடு கணினிக்‌ 
காக குறியீடுகளை மாற்றித்‌ 
தருகின்றன. 

ப : யுடிபீ : பயனாளர்‌ தரவுச்‌ 
செய்தி நெறிமுறை என்று 
பொருள்படும்‌ User Datagram 
Protocol என்ற தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்‌ 
பெயர்‌. டீசிபீ/ஐபீ-க்குள்ளேயே 
இணைப்பில்லா (Connection 


uid 1494 


655) நெறிமுறை ஆகும்‌ இது. 
ஐஎஸ்‌ஒ/ஓஎஸ்ஐ அடுக்கில்‌ 
போக்குவரத்து அடுக்கில்‌ 
செயல்படுகிறது. யுடிபீ, ஒரு 
பயன்பாடு தருகின்ற தரவு 
செய்திகளை, பொதிகளாக்கி 
ஐபீ மூலமாக அனுப்பி வைக்‌ 
கும்‌. ஆனால்‌, பொதிகள்‌ ஒழுங்‌ 


காகப்போய்ச்‌ சேர்ந்தனவா 
என்பதைச்‌ சரிபார்க்காது. 
எனவே யுடிபீ, டீசிபீ-யை விட 
வேகமானது, திறன்மிக்கது. 


இதன்‌ காரணமாக, எஸ்‌.என்‌ 
எம்பீ உட்பட பல்வேறு நோக்‌ 
கங்களுக்கு யுடிபீ பயன்படுத்தப்‌ 
படுகிறது. ஆனால்‌, இதன்‌ 
நம்பகத்தன்மை செய்தியை 
உருவாக்கும்‌ பயன்பாட்டைப்‌ 
பொறுத்திருக்கிறது. 

பரப்‌ : பயனாளர்‌ அடையாளப்‌ 
பெயர்‌/ எண்‌. 


பட : யுகே : ஒர்‌ இணைய தள 
முகவரி இங்கிலாந்து நாட்டைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ களப்‌ 
பெயர்‌. 


பால்‌ : யுகேநெட்‌ : 1. கென்‌ 
டக்கிப்‌ பல்கலைக்‌ கழக வளாகப்‌ 
பிணையம்‌. 3. இங்கிலாந்து 
நாட்டில்‌, கென்ட்‌ பல்கலைக்‌ 
கழகத்தை மையமாகக்‌ கொண்டு 
செயல்படும்‌ ஓர்‌ இணையச்‌ 
சேவை நிறுவனம்‌. 


ultra-large-scale 


ULSI யுஎல்‌எஸ்‌ஐ (மிகப்‌ 
பெரும்‌ ஒருங்கிணைப்பு) : (178 
Large Scale Integration என்பதன்‌ 
குறும்பெயர்‌. 5பper large scale 
integration போன்றதே இதுவும்‌. 


யிtரa DMA/33 : அதிவேக டிஎம்‌ஏ/ 
33 : நேரடி நினைவக 
அணுகலை அடிப்படையாகக்‌ 
கொண்டு அண்மைக்‌ காலத்தில்‌ 
உருவாக்கப்பட்ட தரவு பரி 
மாற்ற நெறிமுறை. ஏற்கெனவே 
உள்ள ஏடீஏ/ஐடிஇ நெறி 
முறையைவிடச்‌ செயல்திறன்‌ 
மிக்கது. வெடிப்புப்‌ பரிமாற்ற 
வீதம்‌ (Burst Transfer Rate) 
இருமடங்கு ஆகும்‌. வினாடிக்கு 
33 மெகா பைட்வரை அனுப்பும்‌ 
திறன்‌ வாய்ந்தது. தரவு பரி 
மாற்ற நம்பகத்‌ தன்மையையும்‌ 
அதிகமாக்கியுள்ளது. 


யltrafiche : மீ நுண்படலம்‌ : நூறு 
மடங்கு அல்லது அதற்கு மேற்‌ 
பட்ட அளவில்‌ உருவம்‌ குறைக்‌ 
கப்பட்ட நுண்படலம்‌. 

ultra high frequency : மீஉயர்‌ 
அலைவரிசை. 


ultra-large-scale integration : மீப்‌ 
பெருமளவு ஒருங்கிணைப்பு : 
ஒருங்கிணைப்பு மின்சுற்று உரு 
வாக்கத்தில்‌ ஒருவகை. மின்மப்‌ 
பெருக்கி மற்றும்‌ பிற பொருள்‌ 
கூறுகளை மிக அடர்த்தியாகப்‌ 


rw TTT 


ultra SCSI 


பிணைத்தல்‌. மீப்பெருமளவு 
என்பது எவ்வளவு என்று 
துல்லியமாக வரையறுக்கப்பட 
வில்லை. பொதுவாக, ஒரு 
இலட்சத்துக்கும்‌ அதிகமான 
பொருள்கூறுகள்‌ இருப்பின்‌ 
இந்த வகையில்‌ சேர்க்கலாம்‌. 
சுருக்கமாக யு. எல்‌எஸ்ஐ 
எனப்படும்‌. 

ப/ர2 SCSI : அதிவேக ஸ்கஸ்ஸி : 
ஸ்கஸ்ஸி-2 தரத்தின்‌ நீட்டித்த 
வரன்முறை. வேக ஸ்கஸ்ஸி 
யின்‌ பரிமாற்ற வீதத்தைப்‌ 
போல இரண்டு மடங்கு வேகம்‌ 
கொண்டது. 8-பிட்‌ இணைப்‌ 
பில்‌ வினாடிக்கு 20 மெகாபைட்‌ 
வீதமும்‌, 16-பிட்‌ இணைப்பில்‌ 
40 மெகாபைட்‌ வீதமும்‌ அனுப்‌ 
பும்‌ திறன்‌ கொண்டது. 


யltrasonic : கேளா ஒலி : மனிதர்‌ 
கள்‌ கேட்கும்‌ அளவுக்கு அதா 
வது 20 கிலோ ஹெர்ட்சுக்கு - 
மேற்பட்டது. 


ultraviolet fight : புறஊதா ஒளி : 
பார்க்கக்கூடிய ஒளியைவிட 
சிறியதான ஆனால்‌ எக்ஸ்‌ கதிர்‌ 
களைவிட நீண்ட கதிர்களைக்‌ 
கொண்ட ஒளி. அழிக்கக்கூடிய 
ப்ராமில்‌ (ரா) எழுதப்பட்ட 
தரவுகள்‌ அல்லது நிரல்களை 
அழிக்கப்பயன்படுத்தப்படுவது. 
ஈப்ராமை அழிப்பதற்கு, ப்ராம்‌ 
நிரல்‌ தொடர்கள்‌ மூலம்‌ 


1495 


unbundle 


மீண்டும்‌ நிரல்தொடர்‌ அமைக்க 
முடியும்‌. 
ultra-violet radiations : புற 


ஊதாக்‌ கதிர்‌ வீச்சு. 

பாணு : ஒரும. 

unary operation : ஒருறுப்புச்‌ 
செயல்‌. 

unary operator : ஒருறுப்பு 


இயக்கி : எதிர்மறைபோன்ற 
ஒரே ஒரு கூறினைக்‌ 
கொண்டுள்ள கணித இயக்கி. 
unattended operation : ஆளில்‌ 
லாத இயக்கம்‌ : இயக்குபவர்‌ 
இல்லாமல்‌ தரவு அனுப்புதல்‌/ 
பெறுதல்‌. 

unbuffered : இடையகமற்ற : 
பெற்ற தரவுகளை இடைநிலை 
நினைவகத்தில்‌ சேமித்து 
வைத்துப்‌ பிறகு செயலாக்கு 
வதற்குப்‌ பதிலாக, பெற்ற 
வுடனேயே செயலாக்கத்துக்கு 


உட்படுத்திவிடுகிற தன்மையைக்‌ 
குறிக்கிறது. 
யாபா : கட்டுப்பிரித்தல்‌ : 


ஒரு மென்பொருள்‌ கூட்டுத்‌ 
தொகுப்பை மொத்தமாக விற்‌ 
பதற்குப்‌ : பதில்‌ அதிலுள்ள 
மென்பொருள்‌ கூறுகளை தனித்‌ 
தனியே பிரித்து விற்பனை 
செய்தல்‌. (எ-டு) எம்‌எஸ்‌ 
ஆஃபீஸ்‌ தொகுப்பினுள்‌ 
வேர்டு, எக்ஸெல்‌, அக்செஸ்‌ 


Er 


unbundled 


போன்றவற்றைத்‌ தனித்தனியே 
விற்பனை செய்தல்‌. 


பாட்பாரிஈர்‌ : கட்டி அனுப்பாத : 
வன்பொருள்‌ உற்பத்தியாளர்கள்‌ 
கணினி வன்பொருள்‌ விற்கும்‌ 
போது தராமல்‌ தனியாக விற்‌ 
கும்‌ மென்பொருள்‌, பயிற்சி 
மற்றும்‌ பணிகள்‌ பற்றியது. 


பாடியா : கட்டப்படாத : வன்‌ 
பொருள்‌, மென்பொருள்‌ 
மற்றும்‌ பிற தொடர்புள்ள 
பணிகளைத்‌ தனியாக விலை 
குறித்தல்‌. 

uncommitted logic array 
உறுதிப்படாத தருக்க வரிசை : 
ஒரு வகையான நிரல்‌ தொட 
ரமைக்கக்கூடிய தருக்கப்‌ பகுதி, 


பாompress : விரித்துப்‌ பெருக்கு 
தல்‌ : இறுக்கிச்‌ சுருக்கப்பட்ட 
(compressed) கோப்பினை 
விரித்துப்‌ பெருக்கி மூலக்‌ 
கோப்பினைப்‌ பெறுதல்‌. 
unconditional branch 
நிபந்தனையற்ற கிளை : நிரல்‌ 
தொடரமைத்தலில்‌, 007௦, 
BRANCH, JUMP போன்ற நிரல்‌. 
இந்த நிரல்‌, கட்டுப்பாட்டினை 
நிரல்‌ தொடரின்‌ வேறு ஒரு 
பகுதிக்கு அனுப்புகிறது. 
unconditional branching : நிபந்‌ 
தனையிலா கிளைத்தல்‌ : நிபந்‌ 
தனையின்றிப்‌ பிரிதல்‌. 


1496 


undeliverable 


unconditional branch instruction : 
நிபந்தனையற்ற கிளைபிரி நிரல்‌. 
unconditional transfer 
நிபந்தனையற்ற மாற்றல்‌ : நிரல்‌ 
தொடர்‌ கட்டுப்பாட்டின்போது 
வழக்கமான வரிசையில்‌ 
இயக்கப்படாமல்‌, அதிலிருந்து 
பிரிந்துபோகச்‌ செய்யும்‌ ஒரு 
நிரல்‌. 

uncontrolled loop : கட்டுப்‌ 
படுத்தப்படாத கண்ணி : தருக்க 
இறுதியை அடையாத நிரல்‌ 
தொடர்‌ கணினி, 


பாளர்‌ : வரையறுக்கப்படாத : 
நிரல்‌ தொடரில்‌ பயன்படுத்தப்‌ 
படுவதற்கு முன்பு தரவு வகை 
அல்லது குறிப்பிட்ட நீளம்‌ தரப்‌ 
படாத நிலையெண்‌ அல்லது 
மாறிலியைக்‌ குறிப்பிடல்‌. 


undefined variable : 
யறுக்கப்படாத மாறிலி. 


வரை 


undelete : அன்டிலெட்‌; மீட்‌ 
டெடு : நீக்கப்பட்ட கோப்பு 
களை மீண்டும்‌ கொண்டு வரும்‌ 
டாஸ்‌ (008) கட்டளை கோப்பு 
களை நீக்கிய பிறகு அதன்‌ மீது 
எழுதப்படாவிட்டால்‌ மட்டுமே 
இது செயல்படும்‌. 

undeliverable : சேர்ப்பிக்க முடி 
யாத; வினியோகிக்க முடியாத : 
தகவலைப்‌ பெறவேண்டிய 
வரிடம்‌ சேர்ப்பிக்க முடியாத 


under colour separation 


நிலை. ஒரு மின்னஞ்சலை 
முகவரிதாரருக்குச்‌ சேர்ப்பிக்க 
முடியாமல்‌ போனால்‌, அஞ்சல்‌ 
வழங்கன்‌ அந்த மடலை, 
காரணத்தை விளக்கும்‌ பின்‌ 
குறிப்புடன்‌ அனுப்பியவருக்கே 
திருப்பி அனுப்பிவைக்கும்‌. 
மின்னஞ்சல்‌ முகவரி தவறாக 
இருக்கலாம்‌. முகவரிதாரரின்‌ 
அஞ்சல்‌ பெட்டி நிரம்பி 
யிருக்கலாம்‌. 

under colour separation : மூல 
வண்ணப்‌ பிரிப்பு : சளம்‌ஓய்கே 
வண்ண அமைப்பில்‌, வண்ண 
அச்சிடலின்‌ மூலவண்ணங்‌ 
களான வெளிர்நீலம்‌ (இயான்‌), 
செந்நீலம்‌ (மெஜந்தா), மஞ்சள்‌ 
நிறங்களைப்‌ பிரித்து 
அவற்றுக்குச்‌ சமமான சாம்பல்‌ 
நிற அளவுகளாய்‌ மாற்றி கறுப்பு 
மையால்‌ அச்சிடும்‌ முறை. 
இந்த முறையில்‌, வண்ண 
மைகளைக்‌ கலந்து உருவாக்கும்‌ 
சாம்பல்‌ நிறத்தைவிடத்‌ 
தெளிவாகவும்‌, கூர்மையாகவும்‌ 
அமையும்‌. 


பாசி : கீழோட்டம்‌ ; தேக்க 
இயலா கீழ்நிலை : 1. கணினி 
யின்‌ சேமிக்கும்‌ திறனைவிடக்‌ 
குறைவான எண்ணிக்கையில்‌ 
கணக்கிட்டு முடிவுகளைக்‌ 
கணினி தருவதால்‌ ஏற்படும்‌ 
சூழ்நிலை. 2. மிதக்கும்‌ புள்ளிக்‌ 
கணக்கீட்டில்‌ மடங்கின்‌ 


1497 


underscore 


கூட்டலுடன்‌ எஞ்சியதைச்‌ 
சேர்த்தால்‌ மைனஸ்‌ எண்வரும்‌ 
சூழ்நிலை. 

nderiining : அடிக்‌ கோடிடல்‌. 


பாசோ : அண்டர்நெட்‌ : 
இணைய தொடர்‌ அரட்டை 
(IRC)க்காக உருவாக்கப்பட்ட 
பன்னாட்டுப்‌ பிணையம்‌. மிகப்‌ 
பெரிய, மிகச்சிக்கலான ஐஆர்சி 
பிணையத்துக்கு மாற்றாக 1992 - 
ஆம்‌ ஆண்டு உருவாக்கப்‌ 
பட்டது. இதுபற்றிய விவரங்கள்‌ 
undernet.org என்ற முகவரியில்‌ 
கிடைக்கின்றன. 


யாசாறயாh : கீழ்த்துளை : 
துளையிட்ட அட்டை பத்தியில்‌ 
மூல தரக்‌ குறியீட்டுத்‌ 


துளைக்குக்‌ கழே போடப்பட்ட 
இரண்டாவது துளை. 
underscan : அண்டர்ஸ்கேன்‌ : 
காட்சித்‌ திரையில்‌ உள்ள வழக்க 
மான செவ்வக வடிவ பார்க்கும்‌ 
பகுதியில்‌ உள்ள ஒரு பகுதி. 
அடிக்கீறு 
தோற்றமளிக்கும்‌ 
இணைப்புக்குறி. விசைப்‌ 
பலகையில்‌ இணைப்பு/ 
கழித்தல்‌ (Minus/Hyphen) குறிக்கு 
மேல்பகுதியில்‌ இருக்கும்‌. 
நகர்வு ($॥!(() விசையுடன்‌ 
சேர்த்து அழுத்தினால்‌ அடிக்‌£று 
கடைக்கும்‌. பெரும்பாலும்‌ 
இரட்டைச்‌ சொற்களை ஒரே 


underscore 
கீழிறங்கித்‌ 


Ee ———— 


undo 1498 unibus 
சொல்லாகக்‌ குறிப்பிடப்‌ | பாexpected halt : எதிர்பாரா 
பயன்படுத்தப்படுறெது. (எ-டு) | இடை நிறுத்தம்‌. 

First_Name, Basic_Pay அடிக்‌ புரிக்கு வடிவமைப்பை 
கோடு (யாக்ளாா6) வேறு, அடிக்‌ மாற்று : ஒரு டாஸ்‌ கட்டளை. 
தீறு (பாச்‌2$50016) வேறு. அது தவறுதலாக வடிவமைக்கப்‌ 


போலவே இணைப்புக்‌ குறி 
யும்‌, அடிக்றும்‌ வேறுவேறு. 
மா௦ : முன்செயல்‌ நீக்கு : 
சொல்‌ செயலாக்கக்‌ கட்டளை. 
முந்தைய கட்டளைகளை செய 
லற்றதாக ஆக்கி சொற்பகுதியை 
மீண்டும்‌ முன்பிருந்தது 
போலவே மாற்றுவது. 

undock பிரி; விலக்கு 

1. பிணைக்கப்பட்ட பணி 
நிலையக்‌ கணினியிலிருந்து 
மடிக்‌ கணினியைப்‌ பிரித்தெடுத்‌ 
தல்‌. 8. கருவிப்‌ பட்டையை 
சாளரத்தின்‌ விளிம்பிலிருந்து 
பிரித்தெடுத்து வேறிடத்தில்‌ 
வைத்தல்‌. இதனால்‌ கருவிப்‌ 
பட்டை, விருப்பப்படி நகர்த்திச்‌ 
செல்லும்படியான தனிச்‌ சாளர 
மாக ஆகிவிடும்‌. 

பாராக256 : மீட்டெடு : முன்பே 
அழிக்கப்பட்ட கோப்புகளை 
மீண்டும்‌ கொண்டுவர உதவும்‌ 
சில பயன்பாட்டு மென்‌ 
'பொருள்‌ நிரல்‌. கோப்யை 
அழிப்பது என்பது கோப்பு 
ஒதுக்கும்‌ பட்டியல்‌ நுழை 
வினை மட்டுமே அழிக்கிறது. 
தரவுகள்‌ பொதுவாக நீக்கப்‌ 
படுவதில்லை. 


பட்ட தரவுகளை வட்டிலிருந்து 
எடுப்பதற்கு உதவும்‌. 

unformatted /0 : வடிவமைக்கப்‌ 
படாத உ/வெ : அமைப்புக்‌ 
கட்டுப்பாடு செய்யப்படாமல்‌ 
தரவுகளைப்‌ படித்தல்‌/எழுதல்‌. 
unfreeze columns : அணைத்து 
நெடுக்கையும்‌ விடுவி. 

unhandled exception : கையாளா 
விதிவிலக்கு : இயக்கநேரப்‌ 
பிழைகளை முன்கூட்டியே 
அறிந்து அவற்றைக்‌ கையாளும்‌ 
நிரல்‌ கூறுகளை நிரலர்‌ எழுத 
வேண்டும்‌. இது விதிவிலக்குக்‌ 


கையாளுதல்‌ (Exception 
Handling) என்றழைக்கப்படு 
கிறது. நிரலர்‌ கையாளாத 


பிழை, இயக்க நேரத்தில்‌ ஏற்‌ 
படுமெனில்‌, இயக்க முறைமை 
நிரலைப்‌ பாதியிலேயே முடித்து 
விடும்‌. 

யாஓா௦பற : குழு கலை. 
வெளிக்கொணர. 


unhide columns : நெடுக்கைகள்‌ 
வெளிக்கொணர்‌. 


unhide : 


பரப : ஒற்றைப்பாட்டை : அதி 
வேக தரவுத்‌ தொடர்பு பாட்டை 


unicode 


அமைப்பு. மையச்‌ செயலகத்‌ 
தின்‌ உள்நினைவகத்திற்கும்‌ 
வெளிப்புறப்‌ பகுதிகளுக்கும்‌ 
இடையில்‌ பங்கிட்டுக்‌ 
கொள்வது. 


யா/௦௦06 : யுனிகோடு : 1968-1991 
காலகட்டத்தில்‌ யுனிகோடு 
கூட்டமைப்பு உருவாக்கிய 16 
பிட்‌ எழுத்துக்‌ குறியாக்கத்‌ தர 
வரையறை. ஓர்‌ எழுத்தைக்‌ 
குறிக்க இரண்டு பைட்டுகள்‌ 
பயன்படுவதால்‌ மொத்தம்‌ 65 
ஆயிரத்துக்கு மேற்பட்ட (875) 
எழுத்துகளைப்‌ பெறமுடியும்‌. 
எனவே யுனிகோடில்‌ உலகத்‌ 
திலுள்ள வரிவடிவம்‌ கொண்ட 
அனைத்து மொழி எழுத்துத்‌ 


தொகுதிகளையும்‌ பெற 
முடியும்‌. ஆனால்‌ பைட்‌ 
எழுத்துக்‌ குறி முறையான 


ஆஸ்க்கியில்‌ 256 எழுத்துகள்‌ 
மட்டுமே இயலும்‌. ஆஸ்க்கி 
யின்‌ 256 எழுத்துகளும்‌ யுனிக்‌ 
கோடின்‌ முதல்‌ 256 இடங்களில்‌ 
இருத்தப்பட்டுள்ளன. 39,000 
இடங்கள்‌ பல்வேறு மொழி 
களுக்கும்‌ ஒதுக்கப்பட்டுள்ளன. 
81000 இடங்கள்‌ பண்டைச்‌ சீன 
வரி வடிவத்துக்கு ஒதுக்கப்‌ 
பட்டுள்ளன. மீதிமிடங்கள்‌ 
வருங்கால விரிவாக்கத்துக்கு 
வைக்கப்பட்டுள்ளன. தமிழுக்கு 
128 இடங்கள்‌ ஒதுக்கப்‌ 
பட்டுள்ளன. அதிகமான 


1499 


Uniform Naming 


இடங்கள்‌ கேட்டு கோரிக்கை 
வைக்கப்பட்டுள்ளது. 

யாரா : யுனிகார்ன்‌ : வீட்டு 
நுண்‌ கணினி, கல்வி மற்றும்‌ 
வீட்டு கணிப்புக்கு மிகவும்‌ 
புகழ்பெற்றது. 64கே நினை 
வகத்துடன்‌ வரும்‌ 65028 துண்மி 
சார்ந்தது. பி.பி... அக்கரன்‌ (A) 
உடன்‌ ஏற்புடையது... ஐபிஎம்‌ 
பீசி மிகவும்‌ புகழ்‌. பெறவும்‌, 
விலைகள்‌ குறையவும்‌ யூனி 
கார்னும்‌ தன்‌ புகழை இழந்தது. 
unidirectional : ஒரே திசை 
யிலான : ஒரு வழித்தடத்தில்‌ 
தரவுகள்‌ ஒரே ஒரு திசையில்‌ 
மட்டும்‌ அனுப்புவது. 

unidirectional printing : ஒரே 
திசையிலான அச்சிடல்‌ : ஒரே 
இசையில்‌ மட்டும்‌ அச்சிடல்‌. 
இரு திசையில்‌ அச்சிடுவதற்குப்‌ 
பதிலாக துல்லியமாக செங்‌ 
குத்து அமைப்பில்‌ அச்சிடுகிறது. 


Uniform Naming Convention : 
ஒரு சீரான பெயரிடு மரபு : 
பிணையத்தில்‌, கோப்புகளுக்‌ 
குப்‌ பெயரிடுவதில்‌ பின்பற்றப்‌ 
படும்‌ நடைமுறை. பிணையத்‌ 
இலுள்ள பிற கணினிகள்‌ ஒரு 
குறிப்பிட்ட கோப்பினைக்‌ 
கையாள நேரும்போது குழப்ப 
மில்லாமல்‌ அதே பெயரை 
அதே பாதையுடன்‌ அணுக 
வழியேற்படும்‌. 


A அபடப்ப்ப்டப்ப்பப்ப்பவ ப்ப பகம்‌ 


Uniform Resource 


Uniform Resource Citation : ஒரு 
சீரான வள விவரிப்பு : வைய 
விரிவலையில்‌ ஒரு பொருளைப்‌ 
பற்றி விவரிக்கப்படும்‌ முறை. 
ஒருசீரான வள அடையாளங்‌ 
காட்டிகள்‌ (பRI5), படைப்பாளர்‌ 
பெயர்‌, வெளியிடுவோர்‌ பெயர்‌, 
தேதி, விலை இவை போன்ற 
பண்புக்கூறுகளையும்‌, மதிப்பு 
களையும்‌ கொண்டிருக்கும்‌. 


Uniform Resource Identifier : 
ஒரு சீரான வள அடையாளங்‌ 
காட்டி : இணையத்தில்‌ எந்த 
மூலையில்‌ இருப்பினும்‌ ஒரு 
வளத்தை (கோப்பு போன்‌ 
றவை) அதன்‌ வகை மற்றும்‌ 
இருப்பிடம்‌ ஆகியவற்றுடன்‌ 
அடையாளங்காட்டப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ ஒர்‌ எழுத்துச்‌ 
சரம்‌. இது, ஒரு சீரான வளப்‌ 
பெயரையும்‌ (பRNs) ஒரு சீரான 
வள இடங்காட்டியையும்‌ (URL) 
உள்ளடக்கியது. 


Uniform Resource Name : ஒரு 
சீரான வளப்‌ பெயர்‌ : இணையத்‌ 
தில்‌ இருக்கும்‌ ஒரு வளத்தை 
(கோப்பு போன்றவை) அதன்‌ 
பெயரைக்‌ கொண்டு அடை 
யாளம்‌ காணக்கூடிய ஒரு திட்ட 
முறை. அவ்வளம்‌ இருக்கும்‌ 
இருப்பிடம்‌ பற்றிக்‌ கவலை 
யில்லை. ஒரு சீரான வளப்‌ பெய 
ரின்‌ வடிவமைப்பிற்கான வரன்‌ 
முறைகள்‌, இணையப்‌ பொறி 


1500 


unigraphics 


யியல்‌ முனைப்புக்‌ குழு (Internet 
Engineering Task Force - IETF) 
வின்‌ பரிசலணையில்‌ உள்ளது. 
யா:, ரீறர;, ஜர்‌: போன்ற திட்ட 
முறையிலடங்கிய அனைத்து 
ஒரு சீரான வள அடையாளங்‌ 
காட்டிகளை உள்ளடக்கியதாக 
இருக்கும்‌. அவை, ஒருசீரான 
வள இடங்காட்டிகளையும்‌ 
(URLs) கொண்டிருக்காது. 


UniForum யுனிஃபாரம்‌ 

1. திறந்த நிலை முறைமை 
வல்லுநர்களின்‌ பன்னாட்டுச்‌ 
சங்கம்‌. யூனிக்ஸ்‌ பயனாளர்கள்‌, 


நிர்வாகிகளைக்‌ கொண்ட 
அமைப்பு. 2. யுனிஃபாரம்‌ 
அமைப்பினால்‌ ஏற்பாடு 


செய்யப்பட்டு, சாஃப்ட்பாங்க்‌ 
காம்டெக்ஸ்‌ நிறுவனத்தால்‌ 
நிர்வகிக்கப்பட்ட தொடர்ச்சி 
யான யூனிக்ஸ்‌ வணிகக்‌ கண்‌ 
காட்சிகளைக்‌ குறிக்கிறது. 


பந : யூனிஃபை : ஒரு பொது 
நோக்க டிபிஎம்‌எஸ்‌ பயன்‌ 
பாட்டுப்‌ பணித்‌ தொகுப்பு. ஒரு 
குறிப்பிட்ட சூழ்நிலையில்‌ மிகச்‌ 
சிறந்ததைத்‌ தேர்ந்தெடுக்கும்‌ 
உள்ளமைக்கப்பட்ட ஆப்டி 
மைசரை (optimizer) அணுக பல 
முறைகளை வழங்குகிறது. 

யார்ஏாaphics : யூனிகிராஃபிக்ஸ்‌ : 
மைக்‌ டொனால்‌ டக்ளஸ்‌ 9ஏ/ 
காட்‌/காம்‌ அமைப்பு. விரிவான 


uninitialized 


வடிவமைப்பு, வரைவு, பொறி 
யியல்‌ ஆய்வு மற்றும்‌ எண்‌ 
கட்டுப்பாடு, தரவு உருவாக்கம்‌ 
போன்ற பயன்பாடுகளின்‌ அடிப்‌ 
படையை உருவாக்குகிறது. 

பாரறfalized : ஆரம்பிக்கப்படாத : 
ஒரு பெறுமிடம்‌, சேமிப்பிடம்‌, 
மாறிலி மற்றும்‌ இவை போன்ற 
வற்றின்‌ ஆரம்ப மதிப்பு தருதல்‌. 


பரர்ற5க!। : நிறுவியது நீக்கு; 
நிறுவுகை நீக்கு : ஒரு கணினி 
யில்‌ நிறுவப்பட்ட மென்‌ 


பொருள்‌ தொகுப்பை முற்றிலு 
மாக நீக்கிவிடுதல்‌. விண்டோஸ்‌ 
95/98/என்டி முறைமைகளில்‌ 
ஒரு மென்பொருளை நிறுவும்‌ 
போது, சில கோப்புகளை 
முறைமைக்‌ கோப்புறையில்‌ 
எழுதிக்‌ கொள்ளும்‌. அம்மென்‌ 
பொருளின்‌ தகவமைவுகளை 
பதிவேட்டிலும்‌ (Registry) 
குறித்துக்‌ கொள்ளும்‌. எனவே 
ஒரு மென்பொருளை சாதாரண 
முறையில்‌ அழித்தோம்‌ (0௮௦16) 
எனில்‌ மேற்சொன்ன தரவுகள்‌ 
நீக்கப்படாமல்‌ தங்கிப்போகும்‌. 
பின்னாளில்‌ தொல்லையேற்‌ 
படும்‌. எனவே, நிறுவுகை நீக்கல்‌ 
முறையிலேயே ஒரு மென்‌ 
பொருளை அகற்ற வேண்டும்‌. 
யாற : ஒன்றல்‌ : உறவுமுறை 


தரவுத்‌ தளத்தில்‌, இரண்டு 
கோப்புகளை ஒன்று சேர்த்தல்‌. 


1501 


USA Standards Institute 


union-compatible : இணைக்கத்‌ 
தகு : தரவுத்‌ தள மேலாண்மை 
யில்‌ ஒரே வகையான ஒரே எண்‌ 
ணிக்கையிலான பண்புக்கூறுகள்‌ 
(புலங்கள்‌ அல்லது நெடுக்கை 
கள்‌) கொண்ட இரண்டு அட்‌ 
டவணைகளின்‌ பண்பியல்பைக்‌ 
குறிப்பது. பாபா என்னும்‌ 
கட்டளையை இவற்றுக்குப்‌ 
பயன்படுத்த முடியும்‌. 


பாரறolar : ஒரு துருவம்‌ : ஒரு 
துருவம்‌ மட்டும்‌ கொண்டது. 
பார : அலகு : சிறப்புப்‌ பணி 
உள்ள எந்த ஒரு சாதனமும்‌, 
கணித தருக்க அலகு, மையச்‌ 
செயலக அலகு அல்லது காந்த 
நாடா அலகு. 

unit, audio response : கேட்‌ 


பொலி உணர்‌ அலகு; கேட்‌ 
பொலி உணர்பாகம்‌. 


unit, central control : மையக்‌ 
கட்டுப்பாட்டகம்‌. 
unit, central processing 


மையச்‌ செயலகம்‌. 
பார்‌, control : கட்டுப்பாட்டகம்‌. 


United States of America Stand- 
ards Institute அமெரிக்க 
நாட்டுத்‌ தர நிறுவனம்‌ (ப$A$1) : 
அமெரிக்கத்‌ தேசியத்‌ தர 
நிறுவனத்தின்‌ (44151) முந்தைய 
பெயர்‌. 


வைககைள சை கைன வை க்கைள கைதை கள்‌ கைக்களை கண்கைத்‌ அணக கைத்‌ கலைக்க அவனை னை அவவை மாட பணமா பாகாமா வரன்‌ 


unit, logical 


பார்‌, 1௦9/0! : தருக்கமுறை அலகு. 
unit position : புல நிலை; 
ஒன்றின்‌ நிலை : எண்‌ புலத்தில்‌ 
வலது இறுதி நிலை. 

unit record : பதிவேடு அலகு : 
தரவுகளால்‌ குறியீடு செய்யப்‌ 
பட்டு கணினி உள்ளீடாகப்‌ 


பயன்படுத்தப்படும்‌ துளை 
யிட்ட அட்டை. 
unit record system : அலகு 


பதிவு அமைப்பு : தானியங்கி 
கணினிம௰ அமைப்புக்கு 
மாறாக தொழில்‌ நுட்பாளர்கள்‌ 
இயக்கும்‌ பிரிப்பிகள்‌, அடுக்கி 
கள்‌ போன்ற மின்னியந்திர 
செயலாக்க எந்திரங்களைப்‌ 
பயன்படுத்தும்‌ தரவு செயலாக்க 
அமைப்பு. அலகு பதிவு 
அமைப்புகளெல்லாம்‌ நவீன 
கணினிக்‌ கருவிகளால்‌ மாற்ற 
பட்டுவிட்டன. 


ய்‌, tape : நாடா அலகு; நாடா 
அகம்‌. 

unit, visual display : 
காட்சி அலகு. 


பNIVAC |: யூனிவாக்‌ |: 1951இல்‌ 
செய்து முடிக்கப்பட்ட வணிக 
வகையிலான முதல்‌ மின்னணு 
எண்முறைக்‌ கணினி. 1950ஆம்‌ 
ஆண்டின்‌ (அமெரிக்க) மக்கள்‌ 
தொகைக்‌ கணக்குத்‌ தொடர்‌ 
பான தரவுகள்‌ சிலவற்றைத்‌ 


புலன்‌ 


1502 


Universal Product Code 


தொகுக்க மக்கள்‌ தொகைக்‌ 
கணக்கெடுப்பு அலுவலகம்‌ 
இதைப்‌ பயன்படுத்தியது. இத்‌ 
தகைய கணினிகள்‌ 48 செய்யப்‌ 
பட்டன. 


universal asynchronous receiver! 
transmitter : யுனிவர்சல்‌ அசிங்க்‌ 
ரனஸ்‌ ரிசீவர்‌/டிரான்ஸ்மிட்டர்‌ : 
தொடர்‌ தரவுகளைப்‌ பெற்று 
அவற்றை அனுப்புவதற்கான 
இணை வடிவமாக மாற்றும்‌ 
ஒருங்கிணைந்த மின்சுற்றுச்‌ 
சாதனம்‌. இது தலை$ழாகவும்‌ 
செய்யப்படும்‌. 

universal indentifier : உலக 
அடையாளம்‌ காட்டி : ஒருவரது 
அடையாளத்தை சோதித்தறி 
வதற்காக ஒரு நபருக்குத்‌ தரப்‌ 
படும்‌ பல்லுரிமை தர எண்‌. 


universal language : உலக 
மொழி : பல கணினிகளில்‌ 
திடைக்கக்கூடிய ஃபோர்ட்ரான்‌, 
கோபால்‌ மற்றும்‌ பேசிக்‌ 
போன்ற ஏதாவதொரு நிரல்‌ 
தொடரமைக்கும்‌ மொழி. 
பொது மொழி போன்றது. 


Universal Product Code (UPC) : 
உலக உற்பத்திக்‌ குறியீடு 

பேரங்காடித்‌ தொழிலில்‌ உரு 
வாக்கப்படும்‌ கணினி படிக்கக்‌ 
கூடிய பத்து இலக்க கணினிக்‌ 
குறியீடு. பொருள்‌ மேலுள்ள 
வில்லையின்‌ மூலம்‌ உற்பத்தி 


Universal Server 


யாளர்களையும்‌, பொருள்‌ 
களையும்‌ அடையாளம்‌ காண 
உதவுவது. 10 இலக்கு இலக்கப்‌ 
பட்டையை அச்சிடுவதற்கான 
அச்சுப்பொறிகளையும்‌, பேரங்‌ 
காடியிலிருந்து வெளியேறும்‌ 
போது குறியீடுகளை படிப்பதற்‌ 
கான வருடி ஒளிச்சாதனங்களை 
யும்‌ பலதரப்பட்ட உற்பத்தி 
யாளர்கள்‌ உற்பத்தி செய்‌ 
கிறார்கள்‌. இதில்‌ 5 இலக்கம்‌ 
உற்பத்தியாளரை அடையாளம்‌ 
காணவும்‌, 5 இலக்கம்‌ உற்‌ 
பத்திக்‌ குறியீட்டு எண்ணாகவும்‌ 
செயல்படுகிறது. 


Universal Server : யுனிவர்சல்‌ 
செர்வர்‌ (உலகளாவிய வழங்‌ 
கன்‌) : 1. ஆரக்கிள்‌ நிறுவனம்‌ 
தயாரிக்கும்‌ மென்பொருள்‌. ஒரு 
ஹெச்டீடீபீ கோரிக்கையின்‌ 
அடிப்படையில்‌ உரை, ஒலி, 
ஒளிக்காட்சி போன்ற பலவித 
மான தரவுகளை தனது தரவு 
தளத்திலிருந்து எடுத்துக்‌ 
கொடுக்கும்‌ மென்பொருள்‌. 
2. இன்‌ஃபார்மிக்ஸ்‌ நிறுவனம்‌ 
தயாரிக்கும்‌ தரவுத்‌ தள மென்‌ 
பொருள்‌. பயனாளருக்குத்‌ 
தேவையான குறிப்பிட்ட தரவு 
இனங்களைக்‌ கையாளவும்‌, 
குறிப்பிட்ட வழிமுறையில்‌ 
செயலாக்கவும்‌ பல்வேறு மென்‌ 
பொருள்‌ கூறுகளுடன்‌ செயல்‌ 
படக்கூடியது. 


1503 


UNIX shell scripts 


universal time coordinate : 
உலகளாவிய நேர மதிப்பு 


இணையத்தில்‌ கணினிகளுக் 
இடையேயான ஒத்திசைவு 
கருதிப்‌ பயன்படுத்தப்படும்‌ 


நேரம்‌. பெரும்பாலும்‌ கிரீன்விச்‌ 
சராசரி நேரமாகவே இருக்கும்‌. 


பட: யூனிக்ஸ்‌: செயல்பாட்டு 
நிரல்‌; இயக்க அமைப்பு வகை 
யில்‌ ஒன்று : ஏடீ&டீ பெல்‌ 
ஆய்வுக்கூடங்களில்‌ உருவாக்கப்‌ 
பட்ட செயல்பாட்டு அமைப்பு. 
கணினிகளுக்கு என்று ௨௫ 
வாக்கப்பட்ட இது, பின்னர்‌ 
நுண்‌ கணினிகளில்‌ ஏற்கப்‌ 
பட்டது. 


UNIX shell account : யூனிக்ஸ்‌ 
செயல்தளக்‌ கணக்கு : யூனிக்ஸ்‌ 
முறைமைக்குக்‌ கட்டளைவரி 
மூலமான அணுகலைத்‌ தரு 
இறது. உரை வடிவிலானத்‌ தரவு 
களை மட்டுமே பெறமுடியும்‌. 


வரைகலை வடிவிலான 
தரவுகளைப்‌ பெறுவது 
சாத்தியமில்லை. 

UNIX shell scripts : யூனிக்ஸ்‌ 


செயல்‌ தளக்‌ உரைநிரல்கள்‌ : 


வரிசையாக எழுதப்பட்டு 
கோப்புகளில்‌ சேமிக்கப்பட்டு 
நிரல்களாக இயக்கவல்ல, 


யூனிக்ஸ்‌ கட்டளைகள்‌. எம்‌எஸ்‌ 
டாஸில்‌ தொகுதிக்‌ கோப்பு (080) 
இத்தகு வசதியை நல்குகிறது. 


Vs ப்ப ப்ப்பட பபப பபப ப வலவ ட்வ பட்ட 


UNIX wizard 


NX wizard : யூனிக்ஸ்‌ வழி 
காட்டி : வல்லமைபெற்ற, உதவும்‌ 
மனப்பாங்குள்ள யூனிக்ஸ்‌ நிரலர்‌. 
சில நிறுவனங்கள்‌ இதையே 
ஒரு பணிப்பெயராகப்‌ பயன்‌ 
படுத்துகின்றன. ௦0௱]ழ.பாட்ட wizards 
என்னும்‌ செய்திக்குழு, பயனாளர்‌ 
களின்‌ பல்வேறு வினாக்களுக்கு 
விடையளிக்கிறது. 


unknown host : தெரியாப்‌ 
புரவன்‌; கண்டறியாப்‌ புரவன்‌ : 
கிளைக்‌ கணினி, ஒரு குறிப்‌ 
பிட்ட வழங்கன்‌ கணினியில்‌ 
இணைப்புக்‌ கேட்டு கோரிக்கை 
சமர்ப்பிக்கும்போது, அத்தகைய 
வழங்கனைப்‌ பிணையத்தில்‌ 
கண்டறிய முடியவில்லை 
யெனில்‌ இத்தகைய பதிலுரை 
கிடைக்கும்‌. 

unknown recipients : தெரியாத 
பெறுநர்‌; கண்டறியாப்‌ பெறுநர்‌ : 
ஒரு மின்னஞ்சலில்‌ குறிப்‌ 
பிட்டுள்ள பெறுநர்‌ முகவரியைக்‌ 
கண்டறிய முடியாதபோது 
அனுப்புநருக்குக்‌ கிடைக்கும்‌ 
தரவு. 

unlighted dot : 
புள்ளிக்‌ குறி. 
பா[௦ad : இறக்கு; நீக்கு : ஒரு 
நிரல்‌ தொடரை நினை 
வகத்திலிருந்து நீக்குவது. நாடா 
அல்லது வட்டினை அதன்‌ 
இயக்கியிலிருந்து நீக்குவது. 


ஒளியூட்டாத 


1504 


unpack 


யா௱காk& : அடையாளம்‌ நீக்கல்‌; 
ஒரு சொற்பகுதியினை அதன்‌ 
முக்கியத்துவத்திலிருந்து நீக்கு 
தல்‌, ஒரு பொருளை ஒரு குறிப்‌ 
பிட்ட நோக்கத்திற்குச்‌ சேர்க்கப்‌ 
பட்ட ஒன்றின்‌ அடையாளத்தை 
நீக்குதல்‌. 

unmoderated : நடுவரில்லாத; 


கண்காணிப்பாளரில்லாத 
செய்திக்‌ குழுக்களுக்கும்‌, 
அஞ்சல்‌ பட்டியல்களுக்கும்‌ 


பெரும்பாலும்‌ நடுவர்‌ ஒருவர்‌ 
இருப்பார்‌. அவ்வாறு நடுவர்‌ 
இல்லாத செய்திக்குழுக்களில்‌ 
வழங்கனால்‌ பெறப்படும்‌ 
அஞ்சல்‌ பட்டியல்களில்‌ செய்தி 
கள்‌, கட்டுரைகள்‌, சந்தாதாரர்‌ 
களுக்குத்‌ தாமாகவே அனுப்பி 
வைக்கப்படும்‌. 

unmount பெயர்த்தெடு; 
கழற்று; நீக்கு : ஒரு கணினியில்‌ 
ஒரு வட்டினையோ நாடா 
வையோ பயன்பாட்டிலிருந்து 
நீக்கிவிடுதல்‌. வன்பொருளாகக்‌ 
கழற்றியெடுக்க வேண்டிய 
தில்லை. மென்பொருள்‌ 
கட்டளை மூலமாகவும்‌ செய்ய 
முடியும்‌. யூனிக்ஸ்‌ முறைமை 
யில்‌ இச்சொல்‌ அதிகம்‌ பயன்‌ 
படுகிறது. 

பறறack : பிரி; அவிழ்‌ : இதற்கு 
முன்பு கட்டப்பட்ட தரவுகளின்‌ 
சிறு அலகைத்‌ தனித்தனியாகப்‌ 
பிரிப்பது. 


ee, 


unpopulated board 


unpopulated board : பெருக்கப்‌ 
படாத அட்டை : வாங்குபவரால்‌ 
கொடுக்கப்படக்கூடிய மின்‌ 
சுற்று அட்டை. 


பாரக்‌ : படிக்கப்படாத : 1. ஒரு 
செய்திக்குழுவில்‌ பயனாளர்‌ 
ஒருவர்‌ இதுவரை வாசித்திராத 
கட்டுரை. செய்தி வாசிப்புக்‌ 
கிளையன்‌ நிரல்‌, பயனாளரால்‌ 
படிக்கப்பட்ட, படிக்கப்படாத 
கட்டுரைகளுக்கிடையே வேறு 
பாடு கண்டு, அவர்‌ இதுவரை 
படித்திராத கட்டுரைகளை 
மட்டுமே வழங்கனிலிருந்து பதி 
விறக்கம்‌ செய்து தரும்‌. 2. பய 
னாளருக்குக்‌ கிடைக்கப்பெற்ற 
மின்னஞ்சல்‌, ஆனால்‌ மின்னஞ்‌ 
சல்‌ நிரல்‌ மூலமாக இன்னும்‌ 
திறந்து படிக்சுப்படாதது. 
unrecoverable error : திருத்த 
முடியாப்‌ பிழை; மீட்க முடியாப்‌ 
பிழை : ஒரு நிரலில்‌ ஏற்படும்‌ 
பிழை. சரிசெய்ய முடியாத 
நிலையில்‌ இருத்தல்‌. கணினிச்‌ 
செயல்பாட்டில்‌ ஏற்படும்‌ பிழை 
நிலையையும்‌ குறிக்கும்‌. புற 
நிலைமீட்பு நுட்பத்தின்‌ மூலமே 
சரி செய்ய முடிகிற அழிவு செய்‌ 
பிழை. 


unsent message : அனுப்பாச்‌ 


செய்தி. 


பா5௦( : தனியாக்கு : ஒரு துண்மி 
யின்‌ அல்லது துண்மிகளின்‌ 


95 


1505 


unzip 
தொகுதியின்‌ மதிப்பை இருமை 
0' ஆக மாற்றுதல்‌. 
unshielded cable : உறையிடா 


வடம்‌ : உலோக உறையிடப்படாத 
வடம்‌. இதுபோன்ற வடங்களில்‌ 
உள்ள கம்பியிணைகள்‌ பெரும்‌ 
பாலும்‌ முறுக்கப்பட்டிருக்கும்‌. 
அவ்வாறு முறுக்கப்படவில்லை 
யெனில்‌ புறநிலை மின்காந்தப்‌ 
புலங்களினால்‌ இடையூறு ஏற்‌ 
படும்‌. இதன்‌ காரணமாகவே, 
உறையிடா வடங்கள்‌ குறைந்த 
தூரத்‌ தரவு தொடர்புக்கே பயன்‌ 
படுத்தப்படுகின்றன. 

மாிரா£ம்‌ : அடையாளமற்ற, 
unsubscribe : சந்தா நீக்கு : 1. 
ஒருவர்‌ ஏற்கெனவே சந்தாதார 
ராக உள்ள ஒரு செய்திக்‌ குழு 
வின்‌ பெயரைப்‌ பட்டி 
யலிலிருந்து (செய்திவாசிப்பு 
கிளையன்‌ நிரல்‌ மூலம்‌) நீக்கி 
விடுதல்‌. 2. ஒர்‌ அஞ்சல்‌ பட்டிய 
லில்‌ குறிப்பிட்ட மின்னஞ்சல்‌ 
முகவரியை நீக்கிவிடல்‌. 

பார்சா : அன்டார்‌ : யூனிக்ஸ்‌ 
இயக்கமுறையில்‌ இருக்கும்‌ ஒரு 
பயன்கூறு. யூனிக்ஸின்‌ டார்‌ (க) 
நிரல்மூலம்‌ ஒன்று சேர்க்கப்‌ 
பட்ட காப்பகக்‌ கோப்பிலிருந்து 
தனித்தனிக்‌ கோப்புகளாகப்‌ 
பிரித்தெடுத்தல்‌. 

பாற : அன்ஸிப்‌ : ஏற, ஐ 
மூலம்‌ இறுக்கிச்‌ சுருக்கப்பட்ட 


up 1506 


காப்பகக்‌ கோப்பினை விரித்துப்‌ 
பெருக்கும்‌ கட்டளை. 


பற : மேலே இயங்கிக்‌ 
கொண்டிருக்கின்ற கணினி 
அமைப்பின்‌ நிலை. 

up-and-running : மேலேற்றி 


ஓட்டுதல்‌; மேலேயும்‌, ஓடுவதும்‌ : 
சரியாக இயங்கும்‌ ஒரு 
கணினியைக்‌ குறிப்பிட இச்‌ 
சொல்‌ பயன்படுத்தப்படுகிறது. 
ஒரு குறிப்பிட்ட காலம்‌ வேலை 
செய்யாமல்‌ இருந்து இப்போது 
நன்றாக இயங்குகிறது என்‌ 
பதைக்‌ குறிப்பிடுகிறது. 

பற ௨௭௦௭ : மேல்‌ அம்புக்குறி. 


02436 : இற்றைப்படுத்தல்‌; 
புதுப்பித்தல்‌; நிகழ்நிலைப்‌ 
படுத்து; திருத்து; புதுநிலை : 
தரவுகளை மாற்றியோ அல்லது 
நீக்கியோ தரவுக்‌ கோப்புகளை 
நடப்பில்‌ உள்ளதாக ஆக்கல்‌. 
updated driver : புதுப்பித்த 
இயக்கி. 

updating and file maintenance : 
புதுப்பித்தலும்‌ கோப்பு பரா 
மரித்தலும்‌. 

பறஏாaச : மேம்படுத்து : ஒரு 
கணினி அமைப்பு போன்றவற் 
றின்‌ கணிப்புத்‌ திறனை அதி 
கரிக்க அதை மாற்றி அமைப்பது. 
upgrade processor : செயலி 
மேம்படுத்து. 


upper memory area 


upgrade, socket : பொருத்து 
வாய்‌ மேம்படுத்து. 


பற[ற&% : மேலிணை : தரை 
நிலையத்திலிருந்து செயற்கைக்‌ 
கோளுக்கான தரவுத்‌ தொடர்பு 
வழித்தடம்‌. 

யற[௦ad : மேலேற்று : ஒரு பயன்‌ 
படுத்துபவரின்‌ அமைப்பில்‌ 
இருந்து தொலைவில்‌ உள்ள 
கணினி அமைப்புக்குத்‌ தரவு 
களை மாற்றுவது. 

upper case : பெரிய எழுத்து : 
ஆங்கில எழுத்துகளில்‌ இருக்‌ 
கும்‌ அமைப்பு முறை. ௮ என்பது 
சிறிய எழுத்து (ower 08566) A 
என்பது பெரிய எழுத்து (Upper 
Case). 


upper memory area : நினைவக 
மேற்பகுதி : வழக்கமான நினை 
வகமான 640 கே.வுக்கு அருகில்‌ 
உள்ள 384கே. முகவரியிடம்‌ 
இதை மொத்த நினைவகத்தின்‌ 
ஒரு பகுதியாகக்‌ கொள்‌ 
வதில்லை. ஏனென்றால்‌, இப்‌ 
பகுதி பயன்பாடுகள்‌ தங்களது 
தகவலை சேமிக்கமுடியாது. 
இப்பகுதி காட்சித்திரை போன்ற 
கணினியின்‌ வன்பொருளுக்காக 
ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளது. 
386இன்‌ மேம்பட்டமுறையில்‌ 
விண்டோஸ்‌ இப்பகுதியில்‌ 
பயன்படுத்தப்படாத இடங்‌ 
களை அணுக முடியும்‌. 


EE வய வைகவைை 


upper memory block 


upper memory block (UMB) : 
நினைவக மேல்கட்டம்‌(யுஎம்பி) : 
80386 அல்லது சிறந்த அமைப்‌ 
பின்‌ 8ழ்‌ இருக்கும்‌ 1 மீமிகு 
எட்டியலுக்கும்‌ 640 கிலோ 
எட்டியலுக்கும்‌ இடையில்‌ 
உள்ள நினைவகக்‌ கட்டம்‌. 
சாதன இயக்கிகளும்‌ டி.எஸ்‌ஆர்‌- 
களும்‌ யுஎம்பி-யில்‌ ஏற்றப்பட 
லாம்‌. ஏனென்றால்‌, பயன்பாடு 
களுக்குத்‌ தேவையான வழக்க 
மான நினைவகத்தில்‌ அதிக 
இடம்‌ விட்டுவிட்டு அடிப்‌ 
படை நினைவகத்தின்‌ மதிப்பு 
மிக்க இடத்தினை இவை 
எடுத்துக்‌ கொள்ளாமல்‌ இருக்க 
இது உதவும்‌. 

பPS : யுபீஎஸ்‌ : தடங்கலில்லா 
மின்‌ வழங்கல்‌ எனப்‌ பொருள்‌ 
படும்‌ Uninterrupted Power Supply 


என்ற தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
கணினிக்கும்‌ மின்வழங்கு 


முனைக்கும்‌ இடையே பயன்‌ 
படுத்தப்படும்‌ சாதனம்‌. 
இதனுள்ளே ஒரு மின்‌ கலம்‌ 
இருக்கும்‌. திடீரென மின்சாரம்‌ 
துண்டிக்கப்பட்டால்‌, கணினிக்கு 
மின்கலத்திலிருந்து மின்சாரம்‌ 
கிடைத்துவிடும்‌. இதனால்‌ 
கணினி தடங்கலின்றி தொடர்ந்து 
செயல்படும்‌. மின்‌ தடங்கலை 
உணர்ந்து உடனடியாக மின்‌ 
கலத்துக்கு மாற்றித்‌ தரும்‌ 


1507 


urban legend 


சிறப்பு உணரி உள்ளே இருக்கும்‌. 
10 அல்லது 20 நிமிடங்களே 
மின்கலத்திலிருந்து கணினிக்கு 
மின்சாரம்‌ கிடைக்கும்‌. இந்த 
நேரத்துக்குள்‌ பயனாளர்‌ தன்‌ 
னுடைய பணியை முறைப்படி 
முடித்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 
முக்கிய தரவுகளை சேமித்துக்‌ 
கொள்ள வேண்டும்‌. 


பறtime : மேல்நேரம்‌ : நிற்காமல்‌ 
ஒரு கருவி எவ்வளவு நேரம்‌ 
வேலை செய்கிறது என்பதைக்‌ 
குறிப்பிடும்‌ கால அளவு. 
upward compatible : மேல்‌ 
நோக்கிய ஏற்புடைமை : இதற்கு 
முந்தைய மாதிரிகள்‌ செய்யக்‌ 
கூடிய அனைத்தையும்‌ மேலும்‌ 
கூடுதல்‌ பணிகளைச்‌ செய்யக்‌ 
கூடிய கணினி அமைப்பு 
அல்லது வெளிப்புறச்‌ சாதனம்‌ 
என்பதைக்‌ குறிப்பிடும்‌ சொல்‌ 
தொடர்‌. 


பாட்சா 1692௭0 : நகர்ப்புறக்‌ கதை : 
இணையத்தில்‌ நிகழ்நிலை 
உரையாடல்களில்‌ சுற்றுக்கு 
வரும்‌ வதந்திகள்‌. உண்மை 
போல்‌ தோற்றமளிக்கும்‌ வதந்தி 
களை சிலர்‌ உலவ விடு 
வதுண்டு. ஒரு சிறுவனுக்கு 
இதய அறுவைச்‌ சிகிச்சைக்கு 
இரத்தம்‌ தேவை என்பது 
போன்ற செய்திகள்‌ உலவு 
வதுண்டு. ஆர்வத்தைத்‌ தூண்டும்‌ 


URL 


1508 


USB 


PET பட்டப்‌ கட்டட ட rT படட டட ட்ட பமடம்‌ 


சில செய்திகள்‌ ஆபத்தைச்‌ 
சுமந்து வருவதும்‌ உண்டு. 
மின்னஞ்சலின்‌ கருப்‌ பொருளாக 
ஆர்வத்தைத்‌ தூண்டும்‌ செய்தி 
இருக்கும்‌ அம்மடலைத்‌ திறந்‌ 
தால்‌ உங்கள்‌ கணினியில்‌ 
நச்சுநிரல்‌ குடியேறிவிடும்‌. 

புட : யுஆர்‌எல்‌ : ஒரு சீரான 
வள இடங்காட்டி எனப்‌ 
பொருள்படும்‌ பாform Resource 
(௦௦20 என்ற தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
இணையத்திலிருக்கும்‌ வளம்‌ 
ஒன்றின்‌ இருப்பிடம்‌ காட்டும்‌ 
முகவரி. இணைய வளங்களைக்‌ 
கண்டறிய உலாவிகள்‌ இந்த 
முகவரியையே பயன்படுத்திக்‌ 
கொள்கின்றன. பெரும்பாலும்‌ 
யுஆர்‌எல்‌, அவ்வளத்தை அணுகப்‌ 
பயன்படும்‌ நெறிமுறையின்‌ 


பெயரைத்‌ தொடக்கத்தில்‌ 
கொண்டிருக்கும்‌. வளம்‌ 
சேமிக்கப்பட்டுள்ள வழங்‌ 


கனின்‌ பெயர்‌ அடுத்து இடம்‌ 
பெறும்‌. அடுத்து களப்‌ பிரிவு 
இடம்‌ பெறுவதுண்டு. (எ-டு). 
http://www.microsoft.com. 


.ப5 : யுஎஸ்‌ : ஒர்‌ இணைய தள 
முகவரி அமெரிக்க நாட்டைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ களப்‌ 
பெயர்‌. பழைய ஆர்ப்பா நெட்‌ 
டில்‌ அமெரிக்க நாட்டுத்‌ தளப்‌ 
பெயர்கள்‌ மட்டுமே இருந்‌ 


இருக்க முடியும்‌. எனவே, .௦0, 
gov, .edu, .org, mil, .net ஆகிய 
மேல்‌ நிலைக்‌ கள்ப்‌ பெயருக்கு 
அடுத்து .ப5 என்று சேர்க்கப்படு 
வதில்லை. இப்போது இணை 
யம்‌ உலகெங்கும்‌ பரவிவிட்ட 
தால்‌, அமெரிக்கத்‌ தளங்கள்‌ 
04.05, .ரி.ப5 என்பது போன்ற 
பின்னொட்டுகளைப்‌ பெறும்‌. 

: பயன்படுத்தக்கூடிய 
ஒரு க 
அமைப்பைப்‌ பயன்படுத்து 
பவர்‌ அதன்‌ தகுதி பற்றி 

மதிப்பீடு செய்தல்‌. 

ப5201௦ : பயன்படத்தகு : ஒரு 
மென்பொருள்‌ அல்லது வன்‌ 
பொருள்‌ எப்பணிக்காக வடி 
வமைக்கப்பட்டதோ அப்பணி 
யில்‌ எளிதாகத்‌ தகவமைத்துக்‌ 
கொள்ளும்‌ தன்மையை 
இவ்வாறு குறிப்பர்‌. இப்‌ பண்பு 
மிகுந்திருப்பின்‌, அதனைக்‌ கற்க 
எளிதாக இருக்கிறது, நெளிவு 
சுளிவாக உள்ளது. பிழை 
களின்றி உள்ளது. தேவையற்ற 
குழப்பமான செயல்முறைகள்‌ 


usability 
தன்மை: 


இல்லாத சிறந்த வடி 
வமைப்பைப்‌ பெற்றுள்ளது 
என்று பொருள்‌. 


58 : யுஎஸ்பி : உலகளாவிய 
நேரியல்‌ பாட்டை என்று 
பொருள்படும்‌ Universal Serial 
Bus என்ற தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 


rT 


U.S. Department of Defence 


வினாடிக்கு 1.5 மெகாபிட்‌ 
தரவுகளை கணினிக்கும்‌ புறச்‌ 
சாதனங்களுக்ககுமிடையே பரி 
மாற்றவல்ல நேரியல்‌ பாட்டை. 
குறுவட்டு (CD-ROM) இயக்க 


கங்கள்‌, அச்சுப்பொறிகள்‌, 
இணக்கிகள்‌ (M௦ச௱5), சுட்டிகள்‌ 
(mice), விசைப்பலகைகள்‌ 


போன்ற 127 புறச்‌ சாதனங்களை 
ஒற்றைப்‌ பொதுப்பயன்‌ துறை 
வழியாக கணினியுடன்‌ 
இணைக்க முடியும்‌. டெய்சி 
சக்கர இணைப்பின்மூலம்‌ இது 
சாத்தியம்‌. உடனிணைப்புகளை 
யும்‌, பலவகை தரவுத்‌ தாரைக 
ளையும்‌ ஏற்கும்‌. இன்டெல்‌ 
நிறுவனம்‌ உருவாக்கியது. டெக்‌ 
நிறுவன அக்செஸ்‌ பாட்டை 
யுடன்‌ போட்டியிடக்‌ கூடியது, 
குறிப்பாக குறைவேகப்‌ பயன்‌ 


பாடுகளில்‌. 


U.S. Department of Defence : 
யு.எஸ்‌. பாதுகாப்புத்துறை 

அமெரிக்க அரசின்‌ இராணுவப்‌ 
பிரிவுதான்‌ அக்கால ஆர்ப்பா 
நெட்டை (ARPANET) உருவாக்கி 
யது. Advanced Research Project 
நஏeாcy என்பதன்‌ சுருக்கமே 


ARPA என்பது. அன்றைய 
ஆர்ப்பா நெட்தான்‌ இன்றைய 
இணையமாக வளர்ச்சி 
பெற்றுள்ளது. 


056 : பயன்‌ : தரவுகளை அணுகு 
வதற்கு தரவுத்‌ தளங்களைத்‌ 


1509 


user account 


திறக்க டிபேஸ்‌ || பிளஸ்‌ 
மற்றும்‌ பொக்ஸ்‌ பேஸ்‌ போன்ற 


மொழிகளில்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ ஒரு கட்டளை. திறந்த 
தரவு, பயன்பாட்டில்‌ 


உள்ளதாகக்‌ கருதப்படும்‌. 
use error correction : 
திருத்தும்‌ வசதி. 

பசீ : யூஸ்நெட்‌: செய்திக்‌ 
குழுக்களுக்கான பிணையம்‌. 


பிழை 


usenet user list : யூஸ்நெட்‌ 
பயனாளர்‌ பட்டியல்‌ : மாசா 
சூசட்ஸ்‌ தொழில்நுட்ப நிறு 
வனம்‌ (M7) பராமரித்து வரும்‌ 
மின்னஞ்சல்‌ முகவரிகளின்‌ 
பட்டியல்‌. யூஸ்நெட்டில்‌ அஞ்ச 
லிடும்‌ பயனாளர்களின்‌ பெயரை 
யும்‌ மின்னஞ்சல்‌ முகவரி 
களையும்‌ இப்பட்டியல்‌ 
கொண்டிருக்கும்‌. 

ப5சா : பயனாளர்‌ : 1. சிக்கல்‌ 
தீர்த்தல்‌ அல்லது தரவு கையாள 
லுக்கு கணினியைப்‌ பயன்‌ 
படுத்துபவர்‌ அல்லது சொந்த 
மாக வைத்திருப்பவர்‌. 2. கணினி 
அமைப்பின்‌ பணிகள்‌ தேவைப்‌ 
படுபவர்‌. 

user account பயனாளர்‌ 
கணக்கு : பாதுகாப்பான பல்‌ 
பயனாளர்‌ கணினி அமைப்பு 
களில்‌, அதை அணுகவும்‌ அதன்‌ 
வளங்களைப்‌ பெறவும்‌ ஏற்‌ 
படுத்தப்பட்டுள்ள நடைமுறை. 


user agent 1510 user defined key 
இதுபோன்ற கணக்குகளை | பயன்படும்‌. (எ-டு) : 9- 
முறைமை நிர்வாகி உருவாக்கு மொழியில்‌ 
கிறார்‌. பயனாளர்‌ கணக்கு 

ர்‌ A : struct employee 
என்பது, பயனாளர்‌ பெயர்‌, ( 

சொல்‌, ரிமைகள்‌, 

தழை தடம்‌ i chan name [15], 
அனுமதிகள்‌ ஆகியவற்றைக்‌ த்‌ 
கொண்டிருக்கும்‌. 1 

தத்‌ float wage; 


ப$ சர்‌ : பயனாளர்‌ முகவர்‌ : 
குறும்‌ பரப்புப்‌ பிணையங்களுக்‌ 
காக ஐஎஸ்‌ஓ/ஓஎஸ்‌ஐ மாதிரியத்‌ 
தில்‌, இளையன்‌ கணினி, வழங்‌ 
கனுடன்‌ இணைத்துக்கொள்ள 
உதவும்‌ ஒரு நிரல்‌. 

user and group accounts : பய 
னாளர்‌, குழுக்‌ கணக்குகள்‌. 

user and group permissions : 
பயனாளர்‌, குழு அனுமதிகள்‌. 
user-defined characters : பயனா 
ளர்‌ வரையறுக்கும்‌ எழுத்துகள்‌: 
பயனாளரால்‌ வரை 
யறுக்கப்பட்டு சேமிக்கப்படும்‌ 
எழுத்துகள்‌. 

user-defined data type : பயனா 
ளர்‌ வரையறுக்கும்‌ தரவு இனம்‌ : 
நிரலொன்றில்‌ நிரலர்‌ வரை 
யறுக்கும்‌ தரவு இனம்‌. 
நிரலாக்க மொழியில்‌ இருக்கும்‌ 
மூலத்‌ தரவுகளிலிருந்து மாறு 
பட்டது. பயனாளர்‌ உருவாக்‌ 
கும்‌ தரவினம்‌ மூலத்‌ தரவிகளின்‌ 
சேர்க்கையாகவே இருக்கும்‌. 
பெரும்பாலும்‌ தரவுக்‌ 
கட்டமைப்புகளை உருவாக்கப்‌ 


ர; 


struct employee 61, 62; 


user-defined exception : பயனா 


ளர்‌ வரையறு விதிவிலக்கு. 


user-defined function 
பயனாளர்‌ வரையறுக்கும்‌ பணி ; 
பயனாளர்‌ வரையறைச்‌ சார்பலன்‌ : 
முன்வரையறை பணியைச்‌ 
செய்வதற்கான நிரல்‌ தொடரின்‌ 
பகுதி அல்லது கூறு ஆக அமை 
யும்‌ ஒரு தொகுதி அல்லது குழு 
நிரல்கள்‌. 

user defined function key : 
பயனாளர்‌ வரையறுக்கும்‌ பணி 


விசை. 


user defined key : பயனாளர்‌ 
வரையறுக்கும்‌ விசை : கணினி 
விசைப்பலகையில்‌ உள்ள ஒரு 
விசை. அதன்‌ பணி முன்பே 
வரையறுக்கப்படுறெது அல்லது 
கணினி இயங்கும்போது நிரல்‌ 
தொடர்மூலம்‌ மாற்றப்படுவது. 
அந்த விசையை அழுத்தும்‌ 
போது குறிப்பிட்ட பணி 


செய்யப்படும்‌. 


_ அ. அ அ அ ப ப(।||।|।। _ -டடடடடடடடபப்பபபப்ப் பய யய 


user files 


பூர 1165 : பயனாளர்‌ கோப்புகள்‌. 


user-friendly : பயனாளர்‌ தோழமை 
யான : எளிதாகப்‌ பயன்படுத்து 
வதற்கேற்ப வடிவமைக்கப்‌ 
பட்ட மென்பொருள்‌/வன்‌ 
பொருள்‌ குறித்துப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ சொல்‌. சிக்க 
லான நடைமுறைகளைப்‌ 
பயனாளர்‌ நினைவு வைத்துக்‌ 
கொள்ள வேண்டியதில்லை. 
பட்டறிவு இல்லாதவர்களும்‌ 
பயன்படுத்த மிக எளிது. 
user-friendly software 
பயனாளர்‌ - தோழமை மென்‌ 
பொருள்‌ : அளவான கணினி 
பின்னணி கொண்டவர்களும்‌ 
கற்பதற்கும்‌, பயன்படுத்துவதற்‌ 
கும்‌ எளிதாக உள்ள நிரல்‌ 
தொடர்‌ மற்றும்‌ அமைப்பு 
களைக்‌ குறிப்பிட இத்‌ தொடர்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. 

user group : பயனாளர்‌ குழு : 
ஒரு கணினி அல்லது ஒரு 
உற்பத்தியாளரின்‌ ஒருவகைக்‌ 
கணினிகளை பயன்படுத்தி 
நிரல்‌ தொடர்களை அமைப்பவர்‌ 
கள்‌ தாங்கள்‌ பெற்ற அறிவைப்‌ 
பங்கு கொள்ள அமைத்துக்‌ 
கொண்ட குழு. தரவு பரிமாற்‌ 
றம்‌, நிரல்‌ தொடர்கள்‌ மற்றும்‌ 
வணிகக்‌ கருவிகளைப்‌ பங்டெல்‌, 
கணினியின்‌ வன்பொருள்‌, 
மென்பொருள்‌ மற்றும்‌ செயல்‌ 


1511 


user interface tier 


பாடுகளைக்‌ குறித்து ஆலோசனை 
யைத்‌ தருதல்‌/பெறுதல்‌ ஆகிய 
வற்றுக்காக உருவாக்கப்பட்டது. 
ஒருவர்‌ வாங்கவிரும்பும்‌ அல்லது 
பயன்படுத்த விரும்பும்‌ ஒரு 
பொருள்‌ பற்றி அதைப்‌ பயன்‌ 


படுத்தியவரிடம்‌ பேசித்‌ 
தெரிந்து கொள்ளலாம்‌. செய்தி 
அறிக்கைகளும்‌ பயனுள்ள 


தரவுகளைத்‌ தருகின்றன. . 


user interface : பயனாளர்‌ இடை 
முகம்‌; பயனாளர்‌ இடைப்பாடு: 
பயனாளர்‌ கணினியுடன்‌ 
சேர்ந்து செயல்பட உதவும்‌ 
பட்டியல்கள்‌, திரை வடி 
வமைப்பு, விசைப்பலகை 
கட்டளைகள்‌, கட்டளைமொழி 
மற்றும்‌ உதவித்‌ திரைகள்‌ 
போன்றவை. சுட்டி மற்றும்‌ 
தொடுதிரை போன்றவையும்‌ 
இதில்‌ சேரும்‌. 

user interface design : பயனா 
ளர்‌ இடைமுக வடிவமைப்பு : 
உள்ளீடு/வெளியீடு முறைகள்‌ 
மற்றும்‌ மனிதர்‌ படிக்கக்கூடிய 
வற்றுக்கும்‌ எந்திரம்‌ படிக்கக்‌ 
கூடிய படிவங்களுக்கும்‌ இடை 
யிலானவை உள்ளிட்ட பயனா 
ளர்களுக்கும்‌, கணினி அமைப்பு 
களுக்கும்‌ இடையிலான இடைச்‌ 
செயல்களும்‌ வடிவமைப்பும்‌. 


user interface tier : பயனாளர்‌. 


இடைமுக அடுக்கு. 


user level security wiz 


user level security wiz : பயனா 
ளர்‌ நிலை பாதுகாப்பு வழிகாட்டி. 


ப$ : பயனாளர்‌ பெயர்‌ : 
ஒரு கணினி அமைப்பில்‌ 
அல்லது பிணையத்தில்‌ பயனா 
ளர்‌ ஒருவரை அடையாளங்‌ 
காணப்‌ பயன்படுவது. 
புகுபதிகைச்‌ செயல்பாட்டில்‌ 
பயனாளர்‌ முதலில்‌ பயனாளர்‌ 
பெயரை உள்ளீடு செய்ய 
வேண்டும்‌. பிறகு சரியான 
நுழைவு சொல்லைத்‌ தர 
வேண்டும்‌. பயனாளர்‌ 
ஒருவரின்‌ மின்னஞ்சல்‌ முகவரி 
யில்‌ ஐ அடையாளத்துக்கு முன்‌ 
பாக இருக்கும்‌ பெயரே பயனா 
ளர்‌ பெயராகவும்‌ இருக்கும்‌. 


user profile : பயனாளர்‌ குறிப்பு; 
பயனாளர்‌ விவரம்‌ : ஒரு பாது 
காப்பு அமைப்பின்‌ பகுதியாகப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ தரவு. 
சான்றாக, பயனாளரின்‌ வேலை, 
அறிவுப்‌ பகுதிகளின்‌ பணி, 
அணுகு சலுகைகள்‌ மற்றும்‌ 
மேற்பார்வையாளர்‌ ஆகிய 
வற்றைக்‌ கூறலாம்‌. 


user programms : பயனாளர்‌ 


செயல்முறை. 


ப$eா'5 பச! : பயனாளரின்‌ 
கையேடு : வன்பொருள்‌ சாதனம்‌, 
மென்பொருள்‌ உருவாக்கம்‌ 
அல்லது ஒரு அமைப்பு ஆகிய 
வற்றை எவ்வாறு பயன்படுத்து 


1512 


USRT 


வது என்பதனை விளக்கும்‌ 
ஆவணம்‌. 


ப$ச 5£ீe : பயனாளர்‌ நிலை : 
மோட்டோரோலா 6600 நுண்‌ 
செயலி செயல்படக்கூடிய மிகக்‌ 
குறைந்த சலுகை நிலை. இந்த 
நிலையில்தான்‌ பயன்பாட்டு 
நிரல்கள்‌ செயல்படுகின்றன. 


user terminal பயனாளர்‌ 


முனையம்‌. 


USnail யு'ஸ்னெயில்‌ 

1. அமெரிக்க நாட்டு அஞ்சல்‌ 
சேவைக்குத்‌ தரப்படும்‌ 
கிண்டலான பெயர்‌. மின்னஞ்‌ 
சலோடு ஒப்பிடுகையில்‌ பழைய 
அஞ்சல்‌ சேவை எவ்வளவு 
மெதுவானது என்பதைச்‌ சுட்ட 
இவ்வாறு அழைக்கப்படுகிறது. 
2. அமெரிக்க நாட்டு அஞ்சல்‌ 
சேவையினால்‌ வினியோகிக்கப்‌ 
படும்‌ மடல்‌. 

ப5RT : யுஎஸ்‌ஆர்டீ : உலகளா 
விய ஒத்திசைவு வாங்கி/அனுப்பி 
என்று பொருள்படும்‌ Universal 
Synchronous Receiver Transmitter 
என்ற தொடரின்‌ தலைப்பெழுத்‌ 
துக்‌ குறும்பெயர்‌. ஒத்திசைவுத்‌ 
நேரியல்‌ தரவு தொடர்புக்குத்‌ 
தேவையான வாங்கி மற்றும்‌ 
அனுப்பி இரண்டுக்குமான 
மின்சுற்றுகளையும்‌ ஒருங்கே 
கொண்ட ஒற்றை ஒருங்‌ 
இணைவு மின்‌ சுற்று. 


rrr 


utility 


பயி : பயன்பாடு ; பயன்பாட்டு 
நிரல்‌ தொடர்‌ : ஒரு பயனாளர்‌ 
பிற நிரல்‌ தொடர்கள்‌, நிரல்‌ 
தொடர்மொழிகள்‌, நிரல்‌ 
தொடர்‌ செயல்பாட்டு அமைப்பு 
கள்‌ மற்றும்‌ கருவிகள்‌ ஆகிய 
வற்றை ஓட்ட, மேம்படுத்த, 
உருவாக்க அல்லது பகுத்தாய 
உதவும்‌ நிரல்‌ தொடர்‌. 

utility function : பயன்பாட்டுப்‌ 
பணி வட்டிலிருந்து நாடா 
வுக்குத்‌ தரவுகளை நகலெடுத்‌ 
தல்‌ அல்லது கோப்புகளை 
வகைப்படுத்தல்‌ அல்லது 
கலத்தல்‌ போன்ற பணிகளைச்‌ 
செய்யும்‌ பயன்பாட்டு நிரல்‌ 


தொடரின்‌ பணி. 


utility programms : பயன்பாட்டு 
நிரல்‌ தொடர்கள்‌ ; பயனீட்டுச்‌ 
செயல்பாட்டு முறைகள்‌ ; பய 
னீட்டுச்‌ செயல்‌ முறைகள்‌ : ஒரு 
பட்டியல்‌ ஊடகத்திலிருந்து 
வேறு ஒன்றுக்கு (வட்டிலிருந்து 
நாடா) தீரவுகளை மாற்றுதல்‌, 
எழுத்து மாற்றல்‌ போன்ற 
பொதுவாகத்‌ தேவைப்படும்‌ 
பணிகளை வழங்கும்‌ கணினி 
நிரல்‌ தொடர்கள்‌. பெரிய 
கணினி அமைப்புகளை விற்‌ 
பவர்கள்‌ அவற்றுடன்‌ பலதரப்‌ 
பட்ட பயன்பாடுகள்‌ மற்றும்‌ 
பயனாளர்களுக்குப்‌ பயன்படும்‌ 
பயன்பாடுகளையும்‌ சேர்த்தே 
விற்பார்கள்‌. நினைவகத்‌ 


1513 


UTP 


திணிப்பு நிரல்‌ தொடர்கள்‌, 
நிரல்‌ தொடர்‌ பிழை நீக்கும்‌ 
உதவிகள்‌, கோப்பு கையாளும்‌ 


நிரல்‌ தொடர்கள்‌, கணித 
வாலாயங்கள்‌, வகைப்படுத்தும்‌ 
நிரல்‌ தொடர்கள்‌, சொல்‌ 


தொகுதி தொகுப்பிகள்‌ ஆகிய 
வற்றை சான்றாகக்‌ கூறலாம்‌. 

utility routine : பயன்பாட்டு 
வாலாயம்‌: வகைப்படுத்தல்‌, 
கலத்தல்‌ போன்ற கணினி 
அமைப்பின்‌ இயக்கத்திற்கு 
அடிக்கடி தேவைப்படுகின்ற 
செயல்முறைகளைச்‌ செய்யப்‌ 
பயன்படும்‌ மென்பொருள்‌. 


utility software : பயன்கூறு 
மென்பொருள்‌. 

utilization ratio : பயன்பாட்டு 
விகிதம்‌. 

utilization statistics : பயன்கூறு 
புள்ளிவிவரம்‌; பயன்பாட்டுப்‌ 
புள்ளிவிவரங்கள்‌ : காலத்தை 


ஓட்டிய கணினியின்‌ செயல்‌ 
பாடு பற்றிய அளவீடுகள்‌. 

பாP : யுடீபீ : உறையிடா முறுக்‌ 
கிணை என்று பொருள்படும்‌ 
Unshielded Twisted Pair என்ற 
தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 
குறும்பெயர்‌. ஒன்று அல்லது 
மேற்பட்ட முறுக்கிணைக்‌ கம்பி 
களை கொண்ட, கூடுதலான 
உறைகள்‌ எதுவும்‌ இடப்படாத 
ஒரு வடம்‌. உறையிட்ட 


ப்ப 


யுடீபி 
முறுக்கணை வடத்தைவிட 
நெகிழ்வானது. குறைந்த இடப்‌ 


பரப்பையே எடுத்துக்‌ 
கொள்ளும்‌. ஆனால்‌ குறைவான 


அலைக்கற்றை அகலம்‌ 
கொண்டது. 
பப : யுயுசிபீ : யூனிக்ஸி 


லிருந்து யூனிக்ஸுக்கு நக 
லெடுப்பு என்று பொருள்படும்‌ 
UNIX-to-UNIX Copy என்ற 
தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 
குறும்பெயர்‌. நேரியல்‌ தரவுத்‌ 
தொடர்பினை, குறிப்பாக 
பொது இணைப்பகத்‌ தொலை 
பேசிப்‌ பிணையத்தைப்‌ பயன்‌ 
படுத்தி யூனிக்ஸ்‌ கணினிகளுக்‌ 
இடையே தரவுப்‌ பரிமாற்றம்‌ 
செய்யப்‌ பயன்படும்‌ மென்‌ 
பொருள்‌ நிரல்களின்‌ தொகுப்பு. 


1514 


uuencode 


uudecode’ : யுயுடீக்கோடு' : யுயு 
குறியாக்கம்‌ செய்யப்பட்ட ஒரு 
கோப்பினை மூல இரும வடிவ 
மைப்பாக மாற்றும்‌ யூனிக்ஸ்‌ 
நிரலின்‌ பெயர்‌. இந்த நிரல்‌ 
(யுயுஎன்கோடு நிரலோடு 
சேர்ந்து), படிமங்கள்‌, இயக்கு 
நிலைக்‌ குறிமுறை போன்ற 
இரும வடிவிலான தரவுகளை 
மின்னஞ்சல்‌ செய்திக்குழு வழி 
யாக அனுப்பிவைக்க உதவுகிறது. 


பப06௦௦0௦” : யுயுகுறிவிலக்கம்‌? : 
யுயுகுறியாக்கம்‌ செய்யப்பட்ட 
கோப்பு ஒன்றினை யுயுடீக்‌ 
கோடு நிரல்‌ மூலமாக மீண்டும்‌ 
மூல இருமக்‌ கோப்பாகவே 
மாற்றும்‌ செயல்முறை. 


,பப6 : ,பப6 : யுயுடீக்கோடு நிரல்‌ 
மூலமாக, ஆஸ்கி வடிவமைப்பி 
லிருந்து குறிவிலக்கம்‌ செய்து 
மீண்டும்‌ இரும வடிவமைப்‌ 
பாகவே மாற்றியமைக்கப்படும்‌ 
கோப்பின்‌ வகைப்பெயர்‌. 


பபய20௦061 : யுயுஎன்கோடு' : 
ஒரு பைட்டிலுள்ள ஒவ்வொரு 
பிட்டும்‌ முக்கியத்துவம்‌ உள்ள 
ஒரு இருமக்‌ கோப்பினை 
அ௮ச்சிடத்தக்க 7துண்மி (பிட்‌) 
ஆஸ்கி எழுத்துகளாக, தரவு 
இழப்பு ஏற்படாவண்ணம்‌ 
மாற்றியமைக்கும்‌ ஒரு யூனிக்ஸ்‌ 
நிரல்‌. இந்திரல்‌ யுயுடீக்கோடு 
நிரலுடன்‌ சேர்ந்து, படிமங்கள்‌, 


uuencode 


இயக்குநிலைக்‌ குறிமுை 
போன்ற இரும வடிவிலான 
தரவுகளை மின்னஞ்சல்‌, 
செய்திக்குழு வழியாக அனுப்பி 
வைக்க உதவுகிறது. இவ்வாறு 
குறியாக்கம்‌ செய்யப்பட்ட 
கோப்பின்‌ அளவு மூலக்‌ கோப்‌ 
பின்‌ அளவில்‌ மூன்றில்‌ ஒரு 
பங்கே இருக்கும்‌. 

பபencode? : யுயுகுறியாக்கம்‌? : 
யுயுகுறியாக்க நிரல்மூலம்‌, ஓர்‌ 
இருமக்‌ கோப்பினை அச்சிடு 
வதற்கேற்ற 7 துண்மி(பிட்‌) 
ஆஸ்கி உரைக்கோப்பாக மாற்றி 
யமைக்கும்‌ செயல்முறை. 
uupc யுயுபீசி ஐபிஎம்‌ 
“பீசிக்கள்‌ மற்றும்‌ டாஸில்‌ 
செயல்படும்‌ பீசி ஓத்தியல்புக்‌ 


1515 uz 


கணினிகள்‌, விண்டோஸ்‌ 
அல்லது ஓஎஸ்‌/2 முறைமை 
களுக்கான பதிப்பு. தொலை 
தூரப்‌ பிணையக்‌ கணினிகளில்‌ 
நுழைய, கோப்புகளைப்‌ பதிய, 
நிரல்களை இயக்கப்‌ பயன்படும்‌ 


நிரல்களின்‌ தொகுப்பு. 


வர : யுஓய்‌ : ஒர்‌ இணைய தள 
முகவரி உருகுவே நாட்டைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ களப்‌ 


பெயர்‌. 


2 : யுஇஸட்‌ : ஓர்‌ இணைய 
தள முகவரி உஸ்பெகிஸ்தான்‌ 
நாட்டைச்‌ சேர்ந்தது என்பதைக்‌ 
குறிக்கும்‌ பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ 


களப்பெயர்‌. 


Vv 1516 


v : வோல்ட்‌ : மின்னலகுக்‌ கூறு. 


420, V30 : வி20, வி30 ; 
என்‌இசி நிறுவனம்‌ உருவாக்கிய 
நுண்‌ செயலிகள்‌. இன்டெல்‌ 
8088, 8086 ஆகியவற்றைவிட 
சற்றே மேம்பட்டவை. அதே 
நிரல்‌ தொகுதிகளை, ஆனால்‌ 
வேறுபட்ட நுண்‌ நிரல்களைக்‌ 
(microcode) கொண்டவை. 


1.27 : வி.27டெர்‌ : 2,400 
மற்றும்‌ 4,800 பிட்‌/வினாடி (008) 
வேகத்தில்‌ படிமங்களைப்‌ பரி 
மாற்றம்‌ செய்யக்கூடிய குழு-3 
தொலைநகல்‌ முறையில்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ பண்பேற்றத்‌ 
திட்டமுறை (௱௦0ய200 5086) 
கான சிசிஜடீடீ (இப்போது 
ஐடீயு-டீ என்று அழைக்கப்படு 
கிறது) அமைப்பு பரிந்துரைத்த 
வரன்முறைகள்‌. 


1.29 : வி.29 : 9,600 மற்றும்‌ 
7,800 பிட்/வினாடி (005) 
வேகத்தில்‌ தொலைபேசி 


இணைப்பு வழியாக படிமங்‌ 
களை அனுப்புகின்ற குழு-3 
தொலைநகல்‌ முறையில்‌ பயன்‌ 


படுத்தப்படும்‌ பண்பேற்ற 
திட்ட முறைக்கான, சிசிஜடீடீ 
(இப்போது ஜடீயு-டீ] 


பரிந்துரைத்த வரன்முறைகள்‌. 


/.32(யாம்‌௦ : வி.32டர்போ : 19,200 
பிட்ரவினாடி (005) வேக 
இணக்கி (மோடம்‌) களுக்காக 
ஏடீ& டீ நிறுவனம்‌ உருவாக்கிய 
நெறிமுறை. சிரிஐடீடீ வி.32 
தரம்‌ நிர்ணயித்துள்ள வேகத்து 
டன்‌ ஓத்தியல்பானது. ஆனால்‌ 
இந்த நெறிமுறை ஏடீ&டீ-மின்‌ 
தனியுரிமையுடையதாகும்‌. சிசி 
ஐடீடீ இதனை ஏற்றுக்கொள்ள 
வில்லை. சிசிஜடீடீ-யின்‌ வி- 
வரிசையில்‌ V.32 டர்போவுக்குப்‌ 


பதிலாக வி.34 இடம்‌ 
பெற்றுள்ளது. i 

v.54 வி,54 இணக்கி 
(மோடம்‌/களில்‌ மடக்கு 


சோதனைச்‌ சாதனங்களின்‌ (L௦௦ற 
test devices) செயல்பாடுகளை 
வரன்முறைப்படுத்தும்‌, சிசிஐ 
டீடீ (இப்போது ஐடீயு-டீ] 
அமைப்பின்‌ பரிந்துரை. 

V.56bis : வி.56பிஸ்‌ : சிசிஐடீடீ 
(இப்போது ஐடீயு-டீ) பரிந்‌ 
துரைத்த பிணையப்‌ பரப்புகை 
மாதிரியம்‌. இரண்டு கம்பி 
களுள்ள குரல்வழி இணைப்பு 
களில்‌ இணக்கிகளின்‌ செயல்‌ 
திறனை மதிப்பாய்வு செய்‌ 
வதற்கானது. 

\.120 : வி.120 : ஐஎஸ்டிஎன்‌ 
இணைப்புகளின்‌ வழியாக 


a 1517 


நடைபெறும்‌ நேரியல்‌ தகவல்‌ 
தொடர்புகளுக்காக, சர்வதேச 
தொலைத்‌ தகவல்‌ தொடர்பு 
சங்கம்‌ (ப) உருவாக்கிய தர 
வரையறைகள்‌. எளிய அடைவு 
அணுகல்‌ நெறிமுறை (Light 
weight Directory Access Protocol 
- LDAP) ஒத்த ஒரு நெறிமுறை 
யைப்‌ பயன்படுத்தி தகவல்‌, 
பொதியுறையிடப்பட்டு அனுப்‌ 
பப்படுகிறது. ஒரு தகவல்‌ 
தொடர்புத்‌ தடத்தில்‌ ஒன்றுக்கு 
மேற்பட்ட இணைப்புகளை 
ஒன்று சேர்த்து அனுப்பி வைக்க 
முடியும்‌. 

a : .விஏ : ஒர்‌ இணைய தள 
முகவரி வாட்டிகன்‌ நகரைச்‌ 
சார்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
புவிப்பிரிவுக்‌ களப்பெயர்‌. 

VAB : விஏபி : குரல்‌ மறுமொழி 
வங்கி குரல்‌ மறுமொழி 
வங்கி” என்று பொருள்படும்‌ 
“Voice Answer Bank” என்பதன்‌ 
தலைப்பெழுத்துசொல்‌. இது 
ஒரு தொலைபேசி பிணையத்‌ 
துடன்‌ ஒரு கணினிப்‌ பொறிய 
மைவை பிணைக்கின்ற ஓர்‌ ஒலி 
மறுமொழிச்‌ சாதனம்‌. இது 
தொலைபேசி நாடா முனையங்‌ 
களிலிருந்துவரும்‌ வினாக்‌ 
களுக்குக்‌ குரல்மூலம்‌ விடை 
யளிக்கிறது. 

vaccine : ‘தடுப்பூசி; தடுப்பு; 
நோய்த்‌ தடுப்பி : ஒரு கணினி 


vacuum tube 


அமைப்பு அல்லது தரவு வட்டு 
களில்‌ உள்ள நச்சு நிரல்‌ 
(வைரஸ்‌)களை நீக்கப்‌ பயன்‌ 
படும்‌ மென்பொருள்‌. 

vaccum chamber : வெற்றிட 
அறை. 

vaccum tube வெற்றிடக்‌ 
குழாய்‌; வெற்றிடக்‌ குழல்‌ : மின்‌ 
னோட்டம்‌ பாய்வதைக்‌ கட்டுப்‌ 
படுத்துவதற்கான சாதனம்‌. மின்‌ 


வெற்றிடக்‌ குழல்‌ 


பெருக்கி கண்டுபிடிக்கப்‌ 
படுவதற்குமுன்பு கணினிகளில்‌ 
காணப்பட்ட தலையாய 
மின்னியல்‌ சாதனம்‌. வெற்றிடக்‌ 


குழாயைப்‌ பயன்படுத்தும்‌ 
கணினிகள்‌, முதல்‌ தலை 
முறைக்‌ கணினிகள்‌ எனப்படும்‌. 


எ ப ப பபப பப பபப 


VAL 


VAL : விஏஎல்‌ : எந்திரன்‌ இயக்கு 
மொழி : "கோ கீற Language” 
என்பதன்‌ தலைப்பெழுத்துச்‌ 
சுருக்கம்‌. இது, எந்திரமனிதர்‌ 
களைக்‌ கட்டுப்படுத்துவதற்கான 


ஒரு கணினி மொழி. 


validation : செல்லுபடியாக்கம்‌; 
செல்லுபடி சோதனை; ஏற்‌ 
புடைத்தாக்கல்‌ : உருவமைவு 
(எண்‌ தோரணிகள்‌, எழுத்திடை 
வெளி, எழுத்துகள்‌), வீச்‌ 
செல்லைகள்‌ (மேல்‌ 8ழ்‌ மதிப்‌ 
பளவு வரம்புகள்‌), சரிபார்க்கும்‌ 
எண்‌, ஒரு தலையாய கோப்பி 
லுள்ள சரிநிகர்ப்‌ பதிவுகள்‌ 
போன்ற சில வரிகளில்‌ 
துல்லியத்திற்கான தரவு ஆய்வு. 


validation rule : செல்லுபடி 
விதி; ஏற்புத்‌ தகுதி விதி. 
validation suite : செல்லுபடிச்‌ 
சோதனைத்‌ தொகுதி : ஒரு 
நிரலாக்க மொழியின்‌ வரை 
யறுக்கப்பட்ட வரன்முறைகள்‌ 
கடைப்பிடிக்கப்பட்டுள்ளனவா 
என்பதை அளவிடுவதற்கான 
சோதனைகள்‌ அடங்கிய ஒரு 
தொகுதி. 

validation text : செல்லுபடி 
உரை, 


validity check : ஏற்புத்தகுதிச்‌ சரி 
பார்ப்பு; செல்லுபடிச்‌ சரிபார்ப்பு : 
பெறப்படுகின்ற தரவு முன்‌ 


1518 


value-added reseller 


வரையறுக்கப்பட்டுள்ளபடி 
முழுமையானதாகவும்‌ முரண்‌ 
பாடின்றியும்‌ உள்ளதா என்று தீர்‌ 
மானிக்க மேற்கொள்ளப்படும்‌ 
பகுப்பாய்வுச்‌ செயல்பாடு. 


valid octal numbers : முறைப்‌ 
படியான எட்டிலக்க எண்கள்‌ 


value : மதிப்பளவு; மதிப்பு; 
மதிப்பீடு: ஒரு கணினியின்‌ 
நினைவகத்தில்‌ சேமித்து 
வைக்கப்பட்டுள்ள நிலை எண்‌ 
அல்லது எண்ணளவு. 


value added network (VAN) : 
மதிப்பேற்றுப்‌ பிணையம்‌; 
மதிப்புக்‌ கூட்டிய பிணையம்‌ : 
ஒரு பொது ஊர்தியிலிருந்து 
செய்தித்தொடர்புக்‌ கம்பிகளைக்‌ 
குத்தகைக்கு எடுத்துக்‌ கொண்டு, 
அதில்‌ மேம்பாடுகளைச்‌ சேர்த்து 
அவற்றை மேம்படுத்துகிற 
பொறியமைவு. இது பிழை 
கண்டுபிடித்தல்‌, விரைவான 
மறுமொழி நேரம்‌ போன்ற 
வற்றை எடுத்துக்கொண்டு, 
பின்னர்‌ அவற்றை மற்றொரு 
தரப்புக்குக்‌ குத்தகைக்கு 
விடுறெது. 

value-added reseller : மதிப்‌ 
பேற்று மறுவிற்பனையாளர்‌ : 
வன்பொருள்‌, மென்பொருள்‌ 
களை மொத்தமாக வாங்கி, 
பராமரிப்பு போன்ற பயனாளர்‌ 
களுக்கான சேவைகளையும்‌ 


value added service 


இணைத்து பொதுமக்களுக்கு 
மறுவிற்பனை செய்யும்‌ ஒரு 
குழுமம்‌. 

value added service : மதிப்புக்‌ 
கூட்டிய சேவை தகவல்‌ 
தொடர்புத்‌ துறையில்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ ஒரு சொல்‌. 
சாதாரணமாக அமைப்பில்‌ 
அதற்கு முன்பு வழங்கப்‌ 
பட்டதைவிட கூடுதலாக 
தகவல்‌ தொடர்பு இணைப்பில்‌ 
வழங்கப்படும்‌ சேவைகள்‌ 
அல்லது ஆரம்பங்களுக்கு இப்‌ 
பெயர்‌ வழங்கப்படுகிறது. 
பொது அமைப்பும்‌ இதை 
வழங்கலாம்‌ அல்லது பொது 
அமைப்பின்‌ துணை ஒப்பந்தக்‌ 
காரராக வேறொரு நிறுவனமும்‌ 
இதை வழங்கலாம்‌. 

valயe, ய! : வெற்று மதிப்பு; 
இல்‌ மதிப்பு. 

vale list : மதிப்புப்‌ பட்டியல்‌ : 
தரவுத்‌ தளம்‌ போன்ற பயன்‌ 
பாட்டுத்‌ தொகுப்புகளில்‌ ஒரு 
குறிப்பிட்ட தரவுவைக்‌ கண்டறி 
வதற்கான தேடு சரமாகவோ 
(search string), அல்லது வடி 
கட்டி எடுக்கப்படும்‌ வினவலுக்‌ 
கான மதிப்புகளாகவோ பயன்‌ 
படுத்தப்படும்‌ மதிப்புகளின்‌ 
பட்டியல்‌. 

value type : மதிப்பு இனம்‌. சி 
மொழியில்‌ in, char, float 


1519 


variable 


போன்ற மூல தரவு இனங்‌ 
களும்‌, கரம்‌, ஊாயா போன்ற 
தரவு இனங்களும்‌ “மதிப்பு 
இனம்‌” எனப்படுகின்றன. ௪4 
மொழியில்‌ இத்தகு “மதிப்பு 
இனம்‌" தவிர class, interface, 
delegate ஆகியவை “குறிப்பு 
இனம்‌” என வகைப்படுத்தப்படு 
கின்றன. 


.yancouver.ca : .வான்கூவர்‌.சிஏ : 
ஓர்‌ இணைய தள முகவரி 
கனடா நாட்டு வான்கூவர்‌ 
நகரைச்‌ சேர்ந்தது என்பதைக்‌ 
குறிக்கும்‌ பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ 
களப்பெயர்‌. 

vapourphase refrigiration : ஆவி 
வழி குளிரூட்டு முறை. 
420௦பாக2உ : ஆவிப்பொருள்‌ : 
ஒரு உற்பத்தியாளர்‌ அல்லது 
உருவாக்குபவரிடமிருந்து நீண்ட 
காலம்‌ எடுத்துக்‌ கொள்ளும்‌ 
வன்பொருள்‌ அல்லது மென்‌ 
பொருளைக்‌ குறிப்பிடும்‌ சொல்‌. 
அது இருக்கிறது என்றே 
எவரும்‌ நம்பமாட்டார்கள்‌ 
என்பதால்‌ அதை ஆவி என்று 
கூறப்படுகிறது. 

variable : மாறியல்‌; மாறி; மதிப்‌ 
புரு; மாறுவகை : ஒரு சேமிப்பக 
அமைவிடத்திற்குக்‌ குறித்‌ 
தளிக்கப்பட்டுள்ள ஒரு குறி 
யீட்டுப்‌ பெயர்‌. இது நிலை 
எண்‌ என்பதற்கு எதிரானது. 


we rrr 


variable address 


இதனை தரவு வகை என்றும்‌ 
கூறுவர்‌. 


variable address : மாறு முகவரி. 
variable block : மாறு தொகுதி. 


variable expression : மாறு 
நிலைத்‌ தொடர்‌ : குறைந்த 
பட்சம்‌ ஒரு மாறிலியை (vஅriable) 
அடிப்படையாகக்‌ கொண்டுள்ள 
கணக்£ட்டுத்‌ தொடர்‌. எனவே 
நிரல்‌ இயங்கும்போது கட்டாய 
மாக மதிப்பு கணக்கிட வேண்‌ 
டிய தொடராக இது இருக்கும்‌. 
variable field : மாறுபுலம்‌. 
variable length : மாறு நீளம்‌. 


variable length field : மாறு நீளப்‌ 
புலம்‌ : பல்வேறு நீளங்களுடைய 
மதிப்புகளைக்‌ கொண்டிருக்கும்‌ 
புலம்‌. 

variable-length record : மாறுநீள 
ஏடு : மாறுநீளப்‌ புலங்களைக்‌ 
கொண்டுள்ள ஏடு. அல்லது 
மாறுபட்ட எண்ணிக்கையிலான 
புலங்களைக்‌ கொண்டுள்ள ஏடு. 
குறிப்பிட்ட சூழ்நிலைகளில்‌ 
சில புலங்கள்‌ இருக்கலாம்‌ 
அல்லது இல்லாமலும்‌ போக 
லாம்‌. இதன்‌ காரணமாய்‌ தரவுத்‌ 
தளத்தில்‌ ஒவ்வொரு ஏடும்‌ 
வெவ்வேறு நீளத்தில்‌ இருக்க 
வாய்ப்புண்டு. 

variable name : மாநிலியின்‌ 
பெயர்‌ : ஒரு செயல்முறையில்‌ 


1520 


.¥a.us 


ஒரு தரவு மதிப்பளவை அடை 
யாளங்காட்டும்‌ எழுத்தெண்‌ 
சொல்‌. இது, மதிப்பளவுகளின்‌ 
தொகுதியில்‌ எந்த மதிப்பையும்‌ 
எடுத்துக்‌ கொள்ளலாம்‌. 
variable register : மாறிலிப்‌ பதி 
வகம்‌ : ஒரு மாறிலியின்‌ மதிப்பை 
இருத்தி வைக்கும்‌ பதிவகம்‌. 
variable resistor : மாறு மின்தடை. 
: மாறிலிகள்‌. 

variable word length : மாறியல்‌ 
சொல்‌ நீளம்‌ : இது ஓர்‌ எந்திரச்‌ 
சொல்‌ அல்லது இயக்கப்படு 
எண்‌ தொடர்பானது. இதில்‌, 
துணுக்குகள்‌, எட்டியல்கள்‌, 
எழுத்துகள்‌ ஆகியவற்றில்‌ மாறி 
யல்‌ எண்ணிக்கை அடங்கியிருக்‌ 
கும்‌. இது நிலைச்‌ சொல்‌ நீட்சி 
என்பதிலிருந்து வேறுபட்டது. 


variables 


variation : மாறுபாடு 
varname (Variable name) : 
மாறிலிப்‌ பெயர்‌ : vஅriable Name 


என்பதன்‌ குறும்பெயர்‌. ஒரு 
மாறிலியின்‌ பெயரைக்‌ குறிப்‌ 
பிடும்‌ சுருக்கம்‌. 

VAX : வாக்ஸ்‌ : பெரிய நுண்‌ 
கணினிப்‌ பொறியமைவுகளுக் 
கான பெயர்‌. இதனை எண்‌ 


மானச்‌ சாதனக்‌ கழகம்‌ 
தயாரிக்கிறது. 

.va.us .விஏ.யுஎஸ்‌ : ஓர்‌ 
இணைய தள முகவரி 


VBX 


1521 


VCOMM 


க OO 


அமெரிக்க நாட்டின்‌ வர்ஜீனியா 
மாநிலத்தைச்‌ சேர்ந்தது என்‌ 
பதைக்‌ குறிக்கும்‌ பெரும்‌ 
புவிப்பிரிவுக்‌ களப்பெயர்‌. 

78 : விபிஎக்ஸ்‌ : விசுவல்‌ 
பேசிக்‌ வழக்காற்று இயக்கு 
விசை என்பதன்‌ சுருக்கம்‌. ஒரு 
விசுவல்பேரிக்‌ பயன்பாட்டு 
மென்பொருளில்‌ ஒரு இறு 
பணியை முடிப்பதற்காக 
தனியே உருவாக்கப்பட்ட ஒரு 
மென்பொருள்‌ கூறு. விபிஎக்ஸ்‌ 
என்பது ஒரு தனியான இயங்கு 
கோப்பாகும்‌. இது பெரும்‌ 
பாலும்‌ விசுவல்பேசிக்‌ மொழி 
யில்‌ எழுதப்பட்டிருக்கும்‌. 
பயன்பாடு இயங்கிக்‌ 
கொண்டிருக்கும்போது இயங்கு 
நிலையில்‌ பயன்பாட்டுடன்‌ 
இணைக்கப்படும்‌. விசுவல்‌ 
பேசிக்கில்‌ எழுதப்படாத பயன்‌ 
பாடுகளில்‌ கூட விபிஎக்ஸ்‌ 
இயக்குவிசைகளைப்‌ பயன்‌ 
படுத்திக்‌ கொள்ள முடியும்‌. 
விபிஎக்ஸ்‌ தொழில்நுட்பத்தை 
மைக்ரோ சாஃப்ட்‌ உருவாக்கிய 


போதிலும்‌ பெரும்பாலான 
விபிஎக்ஸ்‌ இயக்கு விசைகளை 
மூன்றாம்‌ . நிறுவனங்கள்‌ 


தயாரித்து வெளியிட்டுள்ளன. 
விபிஎக்ஸ்‌ இன்னும்‌ பயன்‌ 
பாட்டில்‌ இருந்தபோதிலும்‌, 
தற்போது அதற்குப்‌ பதிலாக 
ஓசி எக்ஸ்‌, ஆக்டிவ்‌ எக்ஸ்‌ 


போன்ற தொழில்நுட்பங்கள்‌ 
வந்துவிட்டன. 


6 : விசி : ஓர்‌ இணைய தள 
முகவரி மேற்கிந்தியத்‌ தீவு 
களான செயின்ட்‌ வின்சென்ட்‌, 
கிரினே டைன்ஸ்‌, விண்டுவார்டு 
ஆகிய பகுதிகளைச்‌ சேர்ந்தது 
என்பதைக்‌ குறிக்கும்‌ பெரும்‌ 
புவிப்பிரிவுக்‌ களப்பெயர்‌. 


VCACHE : விகேஷ்‌ : விண்‌ 
டோஸ்‌ 95 விஃபேட்‌ (VFAT) 
இயக்கியுடன்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ வட்டு இடைமாற்று மென்‌ 
பொருள்‌. 32-பிட்‌ குறிமுறை 
கொண்டது. பாதுகாக்கப்‌ பட்ட 
பாங்கில்‌ செயல்படக்கூடியது. 
ரேம்‌ நினைவகத்தில்‌, இடை 
மாற்றுப்‌ பணிக்காகப்‌ பயனாளர்‌ 
தலையிட்டு நினைவக ஒதுக்கீடு 
செய்ய வேண்டியதில்லை. 
விகேஷ்‌, தானாகவே இடம்‌ 
ஒதுக்8டு செய்து கொடுக்கும்‌. 


VCOMM : விகாம்‌ : விண்டோஸ்‌ 
95 இயக்க முறைமையில்‌ 
இயங்கும்‌ தகவல்‌ தொடர்புக்‌ 
கான சாதன இயக்கி (064106 
ரா). இது, ஒருபுறம்‌ விண்‌ 
டோஸ்‌ அடிப்படையிலான 
பயன்பாடுகளுக்கும்‌ இயக்கி 
களுக்குமான இடைமுகத்தை. 
யும்‌, மறுபுறம்‌ துறை இயக்கி 
கள்‌, இணக்கிகளுக்கான இடை 
முகத்தையும்‌ வழங்குகின்றது. 


96 


NCR 


VCR : விசிஆர்‌ : Video Cassetiee 
Recorder என்பதன்‌ குறும்பெயர்‌. 
ஒளிக்காட்சி நாடாவில்‌ பதிவு 
செய்து, திரும்ப இயக்கும்‌ எந்‌ 
திரம்‌. விசிஆர்கள்‌, அடிப்படை 
யில்‌ அனலாக்‌ பதிவு எந்திரமாக 
இருந்தாலும்‌ ஏற்பிகளின்‌ மூலம்‌ 
கணினிக்கு உதவ எண்‌ தரவு 
களை அதில்‌ பதிவு செய்ய 
முடியும்‌. 

VDE : விடிஈ : ‘Video Display 
60110 என்பதன்‌ குறும்பெயர்‌. 
எரிக்‌ மேயர்‌ எழுதிய வேர்டு 
ஸ்டார்‌, வேர்டு பர்‌ஃபக்ட்‌ ஏற்பு 
சேர்‌ பொருள்‌ சொல்‌ செயலகம்‌. 
vo! : விடிஐ : ‘Virtual Device 
ஈ(6ா1205 என்பதன்‌ குறும்‌ 
பெயர்‌.சாதன இயக்கிகளை 
உருவாக்கும்‌ அன்சி (ANS! தர 
நிருணய படிவம்‌. 

டட : விடிஎல்‌ (வியன்னா வரை 
யறை மொழி) : வியன்னா வரை 
யறை மொழி எனப்‌ பொருள்‌ 
படும்‌ "Vienna Definition Language" 
என்பதன்‌ தலைப்பெழுத்துச்‌ 
சொல்‌. இது சிலசமயம்‌ செயல்‌ 
முறைப்படுத்தும்‌ மொழிகளின்‌ 
சொற்றொடரியலை வரை 
யறுக்கப்‌ பயன்படுகிறது. 

றா : வி.டி.டீ ; ஒளித்‌ தோற்றக்‌ 
காட்சி முனையம்‌ “ஒளித்‌ 
தோற்றக்‌ காட்சி முனையம்‌' 
எனப்‌ பொருள்படும்‌ "Video 
Display Terminal" என்பதன்‌ 


1522 


vector display 


தலைப்பெழுத்துச்‌ சுருக்கம்‌. 
இது ஒரு காட்சித்‌ இரையும்‌, ஓர்‌ 
உட்பாட்டு விசைப்பலகையும்‌ 
கொண்டுள்ள ஓர்‌ உட்பாட்டு/ 
வெளிப்பாட்டுச்‌ சாதனம்‌. CRT 
முனையம்‌ என்பதும்‌ இதுவும்‌ - 
ஒன்றே. 

VDU : விடியூ (காட்சி அலகு) : 
'காட்சி அலகு' எனப்‌ பொருள்‌ 
படும்‌ 'Virsual Display Unit என்‌ 
பதன்‌ தலைப்பெழுத்துச்‌ சுருக்‌ 
கம்‌. இது, சிலவகைத்‌ திரை 
களில்‌ தரவுகளைக்‌ காட்டும்‌ 
ஒருபுறநிலைச்‌ சாதனம்‌. 

vector : ஏவரை ; நெறியம்‌ ; ஒரு 
அளவுச்‌ சரம்‌ : 1. ஒரே பத்தி 
அல்லது வரிசை போன்ற ஒரே 
கோட்டில்‌ வெளிப்படுத்தப்‌ 
படுகிற எண்கள்‌ அனைத்தின்‌ 
பட்டியல்‌. 2. வைப்பு நிலை 
யறுதியின்றி, :அளவறுதியும்‌ 
இசையறுதியும்‌' உடைய 
அளவுரு. 3. கணினியியலில்‌, 
தனியொரு குறியீட்டின்‌ மூலம்‌ 
எந்த இனத்தின்‌ அமைவிடத்தை 
யும்‌ அனுமதிக்கிற ஒரு தரவு கட்‌ 
டமைவு. 4. வரைகலைத்‌ தரவு 
களைக்‌ கோடுகளாக வரைந்து 
காட்டக்கூடிய எதிர்மின்‌ கதிர்க்‌ 
குழாய்‌. 5. வரைவானில்‌, இரு 
புள்ளிகளை இணைக்கும்‌ ஒரு 
கோட்டின்‌ கூறு. 

vector display : நெறியக்‌ காட்சி; 
ஏவரைக்‌ காட்சி : திரையில்‌ 


அ அ அ அ அ அ அ பப பபப டப 


vector font 


உருவங்களை வரைவதற்காக 
எலெக்ட்ரான்‌ கற்றையைக்‌ 


குறிப்பின்றி நகர்த்துறெ எதிர்‌ 


மின்‌ கதிர்க்குழாய்‌. 
vector font நெறிய 
அச்செழுத்து கோடுகளால்‌ 


இணைக்கப்பட்ட புள்ளிகளின்‌ 
வரிசையினால்‌ உருவாக்கப்‌ 
படும்‌ அச்செழுத்து. இதைப்‌ 
பல்வேறு அளவுகளில்‌ கூட்டி, 
குறைக்கலாம்‌. "plotter fonts’ 
என்றும்‌ அழைக்கப்படும்‌. 
vector graphics : நெறிய வரை 
கலை : துண்மி விவரணைப்‌ 
புள்ளிகளாக இல்லாமல்‌ சமன்‌ 
பாடு வரிசைகளாக இவை 
வரையப்படும்‌. துண்மி 
விவரணைகள்போல்‌ அல்லாது 
தர இழப்பு இல்லாமல்‌ 
அவற்றைப்‌ பெரிதாக்கலாம்‌. 


vector pair : நெறிய இணை ; 
ஏவரை இணை : ஓர்‌ ஏவரை 
யின்‌ எதிர்முனைகளாக அமைந்‌ 
துள்ள தரவுப்‌ புள்ளிகள்‌. 


vector processing சரச 
செயலகம்‌. 

vector processor : நெறியச்‌ 
செயலகம்‌ : ஒரே நேரத்தில்‌ 


நெறியங்களின்‌ (ஒரு பருமாண 
வரிசைகள்‌) மீது பல கணக்கீடு 
்‌ களைச்‌ செய்கின்ற நிரல்களுடன்‌ 
உருவாக்கப்பட்ட கணினி. 


1523 


venn diagram 


vectra : வெக்ட்ரா : எச்‌.பி. நிறு 
வனத்தின்‌ பீசி. வரிசை. தாங்கு 
வனவாகவும்‌, நம்பகத்‌ தன்மை 
யுடையனவாகவும்‌ வெக்டர்‌ 
இருப்பதைக்‌ காணலாம்‌. 

vendee வாங்குநர்‌: வன்‌ 
பொருள்‌ அல்லது மென்பொருள்‌ 
பொறியமைவினை வாங்குகிற 
ஆள்‌ அல்லது வணிக நிறுவனம்‌. 
460௦ : விற்குநர்‌ : 1. கணினிப்‌ 
புறநிலைச்‌ சாதனங்கள்‌, நேரப்‌ 
பகிர்வுச்‌ சேவை, கணினிச்‌ 
சேவைகள்‌ ஆகியவற்றை விற்‌ 
பனை செய்கிற நிறுமம்‌ 
அல்லது வணிக நிறுவனம்‌. 
2. ஒரு வாங்குநர்‌ பொருள்களை 
வாங்குவதற்கான ஒரு வழங்குநர்‌. 
vendor code : விற்குநர்‌ குறியீட்‌ 
டெண்‌; வணிகர்‌ குறியீட்டெண்‌, 


venn diagram : வென்‌ வரை 
படம்‌ : கணங்களின்‌ (5615) மீதான 
செயல்பாடுகளின்‌ விடையைக்‌ 
குறிக்கப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
ஒருவகை வரைபடம்‌. ஒரு 
செவ்வகம்‌ முழுதளாவிய 
கணத்தைக்‌ குறிக்கும்‌. அதனுள்‌ 
இருக்கும்‌ வட்டங்கள்‌, பொருள்‌ 
களின்‌ கணங்களைக்‌ குறிக்‌ 
கின்றன. இரண்டு கணங்களுக்‌ 
கிடையேயான உறவுமுறையை 
இரு வட்டங்களின்‌ இடநிலை 
யைக்‌ கொண்டு அறியலாம்‌. 
இங்கிலாந்து நாட்டு கேம்பிரிட்ஜ்‌ 


ventura publisher 


பல்கலைக்‌ கழக தருக்கவியல்‌ 
அறிஞர்‌ இரு. ஜான்வென்‌ (1834- 
1923) அவர்களின்‌ பெயரில்‌ 
வழங்கப்படுகிறது. 

ventura publisher : வெஞ்சுரா 
பதிப்பாளர்‌: பீசி. மற்றும்‌ மெக்‌ 
இன்டோஷ்களுக்கான டி.டீபி 
நிரல்‌ தொடர்‌. ஜெராக்ஸ்‌ நிறு 
வனமான வெஞ்சுரா மென்‌ 
பொருள்‌ நிறுவனம்‌ உருவாக்‌ 
தியது. பெரிய ஆவணங்களுக்கு 
முழுஅளவு பக்க அமைப்பு 
தருகிறது. மற்ற வரைகலை 
சொல்‌ செயலாக்க நிரல்‌ தொடர்‌ 
களில்‌ உருவாக்கப்பட்ட தரவு 
களை ஏற்பது டாஸ்‌ பதிப்பில்‌ 
ஜெம்‌ (GEM) இடைமுசத்தில்‌ 
வெஞ்சுரா வருகிறது. 


4௨6௦5௨ : நீள்விளக்கம்‌; நீள்‌ 
செய்தி : மிகச்‌ சுருக்கமான குறி 
முறையில்‌ தெரிவிப்பதற்குப்‌ 
பதிலாக மிக நீண்ட, ஆங்கில 
உரைநடையை யாத்த செய்தி 
களைத்‌ திரையிடல்‌. 
verification : சரிபார்த்தல்‌. 
vரரீ்£ : சரிபார்ப்புச சாதனம்‌; சரி 
பார்ப்பி : விரற்கட்டைத்‌ துளை 
மிடுவதில்‌ ஏற்படும்‌ தவறு 
களைக்‌ கண்டுபிடிக்கப்‌ பயன்‌ 
படும்‌ சாதனம்‌. 


verifier, automatic : தானியங்குச்‌ 
சரிபார்ப்பி. 


1524 


VERONICA 


verifier, card அட்டைச்‌ 
சரிபார்ப்பி. 

verifier, key : விசைச்‌ சரிபார்ப்பி. 
verifier, paper tap : தாள்நாடா 
சரி பார்ப்பி. 

ஏறு : சரிபார்‌ : 1. ஒரு தரவு 
செய்முறைபடுத்தும்‌ செயற்‌ 
பாடு துல்லியமாக நிறை 
வேற்றப்பட்டிருக்றெதா என்று 
கண்டுபிடித்தல்‌. 2. தரவுவின்‌ 
நேர்மைத்‌ தரவினைச்‌ சரி 
பார்த்தல்‌. 

VERONICA : வெரோனிக்கா : 
மிகஎளிதில்‌ தேடிக்‌ காணக்‌ 
கூடிய, கணினி ஆவணக்‌ 
காப்பகங்களின்‌ வரிசைமுறைப்‌ 
பட்டியல்‌ என்று பொருள்படும்‌ 
Very Easy Rodent Oriented 
Netwide Index To Computerized 
Archives என்ற தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
நெவேடா பல்கலைக்‌ கழகத்‌ 
தில்‌ உருவாக்கப்பட்ட இணைய 
சேவை. திறவுச்சொற்கள்‌ அடிப்‌ 
படையில்‌ கோஃபர்‌ காப்பகங்‌ 
களைத்‌ தேடிக்‌ கண்டறியும்‌. 
பயனாளர்கள்‌ தேடலை விரி 
வாக்கவோ, குறுக்கவோ கா்‌, 
0, போன்ற தருக்கச்‌ சொற்‌ 
களைப்‌ பயன்படுத்திக்கொள்ள 
முடியும்‌. தேடிய தரவு 
இடைக்கப்பெறின்‌, ஒரு புதிய 
கோஃபர்‌ பட்டியலை 


உருவாக்கித்‌ தரும்‌. 


அப ப ப டடம 


version 1525 vertical blanking interval 
ய ning interval 


167510 : பதிப்பு : ஒரு குறிப்‌ 
பிட்ட வன்பொருள்‌ உருமாதிரி 
யின்‌ ஒரு குறிப்பிட்ட மென்‌ 
பொருள்‌ தயாரிப்பு. இது பொது 
வாக ஏறுமுகமாக எண்ணிடப்‌ 
படும்‌. எடுத்துக்காட்டு: DOS 3.3 
என்பது ஒரு வட்டுச்‌ செயற்‌ 
பாட்டுப்‌ பொறியமைவின்‌ 
பிந்திய பதிப்பு. 

version control பதிப்புக்‌ 
கட்டுப்பாடு : பெரிய மென்‌ 
பொருள்‌ திட்டத்தில்‌ மூலக்‌ குறி 
யீட்டை மேலாண்மை செய்தல்‌. 
பதிப்புக்‌ கட்டுப்பாடு மென்‌ 
பொருள்‌ தரவுத்‌ தளத்தை 
உருவாக்கி அது தொடர்பான 
நிரல்‌ தொடராளர்கள்‌ உருவாக்‌ 
கும்‌ நிரல்‌ தொடரின்‌ மாற்றங்‌ 
களை கண்காணிக்க உதவுகிறது. 


version number : பதிப்பு எண்‌ : 
ஒரு மென்பொருளின்‌ வெளி 
யீட்டுக்கான அடையாளம்‌. 2.2 
மற்றும்‌ 2.3-க்கும்‌ இடையிலான 
வேறுபாடு மிக அதிகமாகவும்‌ 
இருக்கலாம்‌. ஏனென்றால்‌ 
புதிய வெளியீடுகள்‌ புதிய 
தன்மைகளை மட்டும்‌ சேர்க்க 
வில்லை. தொல்லை தரும்‌ 
பிழைகளையும்‌ நீக்குகிறது. 3.1 
அல்லது 3.11 என்பது முந்தைய 
பதிப்பில்‌ உள்ள பிழைகளை 
மட்டும்‌ நீக்கியது. ஆனால்‌ 3.1 
மற்றும்‌ 3.8 என்பதில்‌ முந்தைய 
பொருளை மேம்படுத்தியதாகும்‌. 


146750 : வெர்சோ; இடப்பக்கம்‌ : 
இடதுகைப்‌ பக்கம்‌. 

ஊர: : கோண முனை : 1. ஒரு 
முக்கோணத்தின்‌ இருபக்கங்‌ 
களும்‌ இணையும்‌ புள்ளி. 2. ஒரு 
வரைபடக்‌ கோட்டில்‌ உச்ச 
அல்லது நீசப்‌ புள்ளி, 

vertical : நெடுக்கு; செங்குத்து. 
vertical application : செங்‌ 
குத்துப்‌ பயன்பாடு : ஒரு குறிப்‌ 
பிட்ட வணிகம்‌ அல்லது தொழி 
லின்‌ தனிப்பட்ட தேவைகளை 
நிறைவு செய்வதற்கென்றே 
வடிவமைக்கப்பட்ட ஒரு 
சிறப்புநிலைப்‌ பயன்பாடு. 
(எ-டு) ஓர்‌ உணவகத்தின்‌ 
விலைப்‌ பட்டி, அன்பளிப்புகள்‌ 
மற்றும்‌ கையிருப்புக்‌ கணக்கு 
களைக்‌ கவனிப்பதற்கென்றே 
உருவாக்கப்பட்ட பயன்பாட்டு 
மென்பொருள்‌. 

vertical bandwidth : செங்குத்து 
அலைக்கற்றை : ஒரு காட்சித்‌ 
திரை எந்த வீதத்தில்‌ முழு 
வதுமாகப்‌ புதுப்பிக்கப்படுகிறது 
என்பதைக்‌ குறிக்கும்‌ அளவீடு, 
ஹெர்ட்ஸில்‌ (Hz) குறிக்கப்படு 
கிறது. பெரும்பாலும்‌ காட்சித்‌ 
திரைகளின்‌ செங்குத்து அலைக்‌ 
கற்றை 45 ஹெர்ட்ஸ்‌ முதல்‌ 100 
ஹெர்ட்ஸ்வரை இருக்கும்‌. 
vertical blanking interval : செங்‌ 
குத்து வெறுமையாக்க இடை 


vertical feed 


வெளி திடைவரி-வருடு 
திரைக்காட்சியில்‌ செங்குத்து 
வாக்கில்‌ ஒருமுறை திரும்பிவர 


மின்னணுக்கற்றை எடுத்துக்‌ 
கொள்ளும்‌ நேரம்‌. 

vertical feed : செங்குத்துச்‌ 
செலுத்துகை. 


vertical frequency : செங்குத்து 
அலைவரிசை. 


vertical justification : செங்குத்‌ 
தான வரியமைப்பு : மேலிருந்து 
கழ்வரையிலான ஒரு முழுப்‌ 
பக்கத்தின்‌ பத்திகளில்‌ 
இடத்தைச்‌ சேர்ப்பது அல்லது 
நீக்குவது பற்றிய செயல்முறை. 
vertical recording : செங்குத்துப்‌ 
பதிவு : ஒரு வட்டில்‌ தரவுகளின்‌ 
காந்தத்‌ துணுக்குகளை, ௮௫ 
கருகே அல்லாமல்‌ செங்குத்தாக 
அமைக்கும்‌ தொழில்நுட்பம்‌. 
இந்தத்‌ தொழில்‌ நுட்பத்தைப்‌ 
பயன்படுத்தி ஒரு வட்டில்‌ பல 
கோடி தரவு எட்டியல்களைச்‌ 
சேமிக்கலாம்‌. 


vertical redundancy check : 
செங்குத்தான தேவையற்றவை 
சோதனை : தரவுத்‌ தொடர்பு 
களில்‌ உள்ள பிழை நீக்கும்‌ நுட்‌ 
பம்‌. இதில்‌ ஒரு தரவு கட்டத்‌ 
இல்‌ உள்ள ஒவ்வொரு துண்மி 
களின்‌ வரிசையிலும்‌ சோதனை 
கூடுதல்‌ எழுத்து சேர்க்கப்படும்‌. 
VRC என்றும்‌ அழைக்கப்படும்‌. 


1526 


vertical scan rate 


vertical resolution : செங்குத்து 
பிரி திறன்‌ : கோடுகளின்‌ எண்‌ 
(மேட்ரிச்சில்‌ உள்ள வரிசை]. 


vertical retrace : செங்குத்துத்‌ 
திரும்புகை : திடைவரி-வருடு 
(Raster Scan} இரைக்காட்சியில்‌ 
மின்னணுக்கற்றை திரைமுழுக்க 
நிரப்பியபின்‌, கழ்‌ வலது மூலை 
யிலிருந்து மேல்‌ இடது 
மூலைக்குத்‌ திரும்பி வருதல்‌. 
vertical scan frequency : செங்‌ 
குத்து வருடி (நுண்ணாய்வு) 
அலைவெண்‌ : ஒரு நொடியில்‌ 
முழுகாட்சித்‌ திரையும்‌ 
எத்தனை தடவைகள்‌ புதுப்‌ 
பிக்கப்பட்டு அல்லது மாற்றி 
வரையப்படுறெது என்பது. 
ஹெர்ட்ஸ்‌ முறையில்‌ அளக்கப்‌ 
படுகிறது. காட்சி அமைப்புகள்‌ 
45 முதல்‌ 200 ஹெர்ட்ஸ்‌ வரை 
யில்‌ உள்ளன. சான்றாக 
அமெரிக்காவில்‌ வி.ஜி.ஏ. 
என்பது 56 முதல்‌ 60 ஹெர்ட்ஸ்‌. 
ஐரோப்பாவில்‌ 70 ஹெர்ட்சுக்‌ 
கும்‌ மேலே. டி.வி. யானது ஒரு 
நொடிக்கு 60 அரை படங்களாக 
புதுப்பிக்கப்படுகிறது. இவை 
ஒன்று கலந்து 30 முழுப்படம்‌/ 
நொடிக்கு வருகிறது. 

vertical scan rate : செங்குத்து 
வருடி விகிதம்‌: ஒரு நொடியில்‌ 
சிஆர்டி மின்னணு ஒளிக்கற்றை 
யானது எத்தனை முறை சிஆர்டி 
இரையை முழுமையாக நிரப்பு 


பபப சத தவ ப பப்ப பட்பட் டவல வ பபப வயம்‌ 


vertical scrolling 


கிறது என்பது. காண முடியாத, 
மறுக்கத்தக்க மின்‌ வீச்சுகளைத்‌ 
தவிர்க்க வேண்டுமானால்‌ இது 
50 ஹெர்ட்சுகளைவிட அதிக 
மாக இருக்க வேண்டும்‌. 


vertical scrolling : செங்குத்துச்‌ 
சுருளாக்கம்‌ : ஒரு பக்கத்தின்‌ 
வழியே தரவுகளை மேலும்‌ 
கீழும்‌ நகர்த்துவதற்கான அல்லது 
ஒளிப்பேழைத்‌ திரையில்‌ காட்டு 
வதற்கான ஒரு பொறியமை 
வின்‌ திறன்‌. 

vertical sync signal : செங்குத்து 
ஒத்திசைவுச்‌ சமிக்கை : இடை 
வரி முறைத்‌ திரைக்காட்சியில்‌, 
காட்சியின்‌ அடிப்பகுதியில்‌ 
முந்தைய வருடு கோட்டின்‌ 
முடிவைக்‌ காட்டுகின்ற ஒளிக்‌ 
காட்சிச்‌ சமிக்கையின்‌ ஒரு பகுதி. 


very high speed integrated 
எircயit : மீவுயர்வேக ஒருங்‌ 
கிணைப்பு மின்சுற்று மிக 
அதிகவேகத்தில்‌ செயல்பாடு 
களை, குறிப்பாக தருக்கநிலைச்‌ 
செயல்பாடுகளை நிறைவேற்றக்‌ 
கூடிய ஓர்‌ ஒருங்கிணைப்பு மின்‌ 
சுற்று. 

Very Large Database : மிகப்‌ 
பெரும்‌ தரவுத்தளம்‌ : நூற்றுக்‌ 
கணக்கான கிகாபைட்டுகள்‌ 
அல்லது டெரா பைட்டுகள்‌ 
அளவுள்ள ஏராளமான தரவு 
களைக்‌ கொண்ட தரவுத்‌ தள 


1527 


very large scale integration 


அமைப்பு. பொதுவாக மிகப்‌ 
பெரும்‌ தரவுத்‌ தளங்கள்‌ ஆயிரக்‌ 
கணக்கான பயனாளர்களைக்‌ 
கொண்டிருக்கும்‌. கோடிக்கணக்‌ 
கான ஏடுகள்‌ உள்ள ஆயிரச்‌ 
கணக்கான அட்டவணைகளைக்‌ 
கொண்டிருக்கும்‌. வேறுவேறு 
பணித்‌ தளங்களிலும்‌, வெவ்‌ 
வேறு இயக்கமுறைமை 
களிலும்‌ செயல்படுவதாக இருக்‌ 
கும்‌. பல்வேறு மென்பொருள்‌ 
பயன்பாடுகளுடன்‌ இயைந்து 
செயல்‌ படுவதாக இருக்கும்‌. 

Very Large Memory : மிகப்பரந்த 
நினைவகம்‌ மிகப்பெரும்‌ 
தரவுத்‌ தளத்தோடு தொடர்‌ 
புடைய மிகப்பெரும்‌ தரவு 
தொகுதிகளைக்‌ கையாள்வதற் 
கென வடிவமைக்கப்பட்ட ஒரு 
நினைவக அமைப்பு. முதன்மை 
நினைவகத்தை அணுகுவதற்கு 
64 துண்மி (பிட்‌) ரிஸ்க்‌ (RISC) 
தொழில்நுட்பத்தை இந்தவகை 
நினைவகங்கள்‌ பயன்படுத்து 
கின்றன. ஒரு கோப்பின்‌ அளவு 
2 மெகாபைட்‌ வரை இருக்க 
லாம்‌. 14 ஜிபி நினைவகத்தை 
இடைமாற்று நினைவகமாக 
பயன்படுத்திக்‌ கொள்ள முடியும்‌. 


very large scale integration 
(VLSI) பேரளவு ஒருங்‌ 
கிணைந்த மின்சுற்றுகள்‌; மிகப்‌ 
பேரளவு ஒருங்கிணைப்பு : 

மிகப்‌ பெருமளவு (1000 முதல்‌ 


VESA 


10,00,000 வரை) அமைப்பிகளை 
ஒரே சிப்புவில்‌ வைப்பதற்கான 
செய்முறை. பார்க்க : நான்காம்‌ 
தலைமுறைக்‌ கணினி; சிற்றளவு 
ஒருங்கிணைப்பு; நடுத்தர அளவு 
ஒருங்கிணைப்பு; பேரளவு 
ஒருங்கிணைப்பு; மீமிகைப்‌ 
பேரளவு ஒருங்கிணைப்பு. 
VESA' : வேசா! : விஎல்பாட்டை 
விரிவாக்கச்‌ செருகுவாய்கள்‌. 
ESA? : வேசா? : ஒளிக்காட்சி 
மின்னணுவியல்‌ தரக்கட்டுப்‌ 
பாட்டு கூட்டமைப்பு எனப்‌ 
பொருள்படும்‌ Video Electronics 
Standards Association என்ற 
தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 
குறும்பெயர்‌. ஒளிக்காட்சி 
மற்றும்‌ பல்லூடக சாதனங்‌ 
களின்‌ தரங்களை மேம்படுத்து 
வதை நோக்கமாகக்‌ கொண்ட 
வன்பொருள்‌ உற்பத்தியாளர்‌ 
களையும்‌ விற்பனையாளர்களை 
யும்‌ கொண்ட ஓர்‌ அமைப்பு. 
காட்சித்‌ தரவுத்‌ தடம்‌ (Display 
Data Channel-DDC), காட்சி 
மின்சார மேலாண்மை சமிக்கை 
யாக்கம்‌ (Display Power Manage- 
ment - Signalling - DPMS), வேசா 
உள்ளகப்பாட்டை (VESA Local 
Bus - VL Bus) போன்ற தர வரை 
யறைகள்‌ இவ்வமைப்பு உரு 
வாக்கியவற்றுள்‌ அடங்கும்‌. 
vesicular film : வெசிக்குலர்‌ 
ஃபில்ம்‌. 


1528 


V.Fast Class 


vetting செப்பமாக்கல்‌; 
தணிக்கை செய்தல்‌ : பாதுகாப்பு 
அபாயங்களைக்‌ குறைப்பதற் 
காக ஓர்‌ ஆளின்‌ பின்னணி பற்றி 
ஆராய்ந்தறியும்‌ செய்முறை. 
V.everything வி.எல்லாம்‌; 
வி.அனைத்தும்‌ : சிசிஜடீடீ (இப்‌ 
போது ஐடியு- -) வி.34 வரை 
யறைகள்‌ மற்றும்‌ வி.வேகம்‌ 
(4260) வகையைப்‌ போன்ற பல்‌ 
வேறு தனி உரிமை நெறிமுறை 
கள்‌ ஆகிய இரண்டோடும்‌ ஓத்‌ 
இயைந்து செயல்படும்‌ இணக்கி 
களைக்‌ (மோடம்‌) குறிக்க, சில 
இணக்கி உற்பத்தியாளர்கள்‌ 
பயன்படுத்துகின்ற சந்தைச்‌ 
சொல்‌. ஒரு வி. அனைத்தும்‌ 
இணக்கி அதேவேகத்தில்‌ 
செயல்படும்‌ வேறெந்த 
இணக்கியுடனும்‌ ஒத்தியைந்து 
செயல்படும்‌. 

4.₹250 Class : வி.வேக வகுப்பு; 
வி.வேக இனக்குழு : வழக்‌ 
நிலிருந்த தர வரையறையான 
வி.34 நெறிமுறை அங்கீகரிக்கப்‌ 
படுவதற்கு முன்பு ராக்வெல்‌ 
இன்டர்நேஷனல்‌ நிறுவனம்‌, 
இணக்கிகளில்‌ செயல்‌ முறைப்‌ 
படுத்திய, ஏற்றுக்கொள்ளப்‌ 
பட்ட பண்பேற்ற தர வரை 
யறை. வி.வேக வகுப்பு, வி.34 
ஆகிய இரண்டு இணக்கிகளுமே 
28.8 கேபிபீஎஸ்‌ வேகத்தில்‌ 
பரிமாறச்‌ செய்யும்‌ திறன்‌ 


க வ்‌ ப பபப ப ப ப்ட்ப பப ப்பட்ட பட அப்பப்ப பவம்‌ 


VFAT 


பெற்றவை என்ற போதிலும்‌ 
வி.வேக வகை இணக்கிகள்‌ 
வி.34 இணக்கிகளுடன்‌ தரவுத்‌ 
தொடர்பு கொள்ள முடியாது. 
வி.வேக இணக்கிகளை மேம்‌ 
படுத்த வேண்டியது அவசியம்‌. 
VFAT : விஃபேட்‌ : மெய்நிகர்‌ 
கோப்பு ஒதுக்ட்டு அட்‌ 
டவணை என்று பொருள்படும்‌ 
Virtual File Allocation Table என்ற 
தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 
குறும்பெயர்‌. விண்டோஸ்‌ 95 
இயக்கமுறைமையில்‌, வட்டு 
களை அணுகுவதற்கு, நிறுவத்தகு 
கோப்பு முறைமை மேலாளர்‌ 
(installable File System Manager 
- IFS Manager) மென்பொருளின்‌ 
கழ்‌ பயன்படுத்தப்படும்‌ கோப்பு 
முறைமை இயக்கி மென்‌ 
பொருள்‌ இது. விஃபேட்‌, 
எம்‌எஸ்‌-டாஸ்‌ வட்டுகளுடன்‌ 
ஒத்தியல்பானது. ஆனாலும்‌ 
அதைவிட வேகமாகச்‌ செயல்‌ 
படக்கூடியது. விஃபேட்‌ 32-பிட்‌ 
குறிமுறையைப்‌ பயன்படுத்து 
கிறது. பாதுகாக்கப்பட்ட 
பாங்கில்‌ இயங்கக்கூடியது. 
வட்டு இடைமாற்றாக விகேஷ்‌ 
(Vcache})-ஐப்‌ பயன்படுத்து 
கிறது. நீண்ட கோப்புப்‌ பெயர்‌ 
களை ஏற்கிறது. 

40 : விஜி : ஓர்‌ இணைய தள 
முகவரி அமெரிக்காவின்‌ 
விர்ஜின்‌ தீவுகளைச்‌ சேர்ந்தது 


1529 Mi 


என்பதைக்‌ குறிக்கும்‌ பெரும்‌ 
புவிப்பிரிவுக்‌ களப்பெயர்‌. 

VGA : விஜிஏ : ஒளிக்காட்சி 
வரைகலைத்‌ தகவி என்று 
பொருள்படும்‌ Video Graphics 
Adapter என்ற தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. இஜிஏ 
(EGA-Enhanced Graphics Adapter) 
தகவியின்‌ அனைத்து ஒளிக்‌ 
காட்சிப்‌ பாங்குகளையும்‌, 
கூடுதலான பல பாங்குகளையும்‌ 
கொண்ட ஓர்‌ ஒளிக்காட்சித்‌ 
தகவி. 

VHLL : விஹெச்‌எல்‌எல்‌ : மீவுயர்‌ 
நிலை மொழி என்று பொருள்‌ 
படும்‌ Very High Level Language 
என்ற தொடரின்‌ தலைப்பெழுத்‌ 
துக்‌ குறும்பெயர்‌. 
VHSIC-programme : விஎச்‌எஸ்‌ 
ஐசி-செயல்முறை : அதிவேக 
ஒருங்கிணைப்பு மின்‌ சுற்று 
வழிச்‌ செயல்முறை. இது அரசு 
தனியார்‌ தொழில்‌ கூட்டுமுயற்சி, 
எதிர்கால ஆயுதங்களுக்கும்‌ 
சாதனங்களுக்கும்‌ பயன்படுத்த 
முற்போக்கான ஒருங்கிணைந்த 
மின்சுற்று வழிகளை இராணுவத்‌ 
துறைக்கு வழங்குவது இதன்‌ 
நோக்கம்‌. 

ஸர்‌ : விஐ : ஓர்‌ இணைய தள 
முகவரி பிரிட்டிஷ்‌ வர்ஜின்‌ 
தீவுகளைச்‌ சேர்ந்தது என்பதைக்‌ 
குறிக்கும்‌ பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ 
களப்பெயர்‌. 


vi 1530 


ஏ : விஜ! : காட்சி எனப்‌ 
பொருள்படும்‌ 41502 என்பதன்‌ 
சுருக்கம்‌. யூனிக்ஸில்‌ முதன்‌ 
முதலாகப்‌ பயன்படுத்தப்பட்ட 
முழுத்திரை உரைத்‌ தொகுப்பி. 
மிகத்‌ நிறன்வாய்ந்த விசைப்‌ 
பலகைவழிக்‌ கட்டளைகளை 
யும்‌ உள்ளடக்கியது. இயலறி 
வால்‌ எளிமையாகப்‌ புரிந்து 
கொள்ளும்‌ கட்டளைகள்‌ என்று 
சொல்ல முடியாது. இமேக்ஸ்‌ 
(2௦5) போன்ற பல்வேறு 
நவீன உரைத்‌ தொகுப்பிகள்‌ 
வந்துவிட்டபோதிலும்‌ யூனிக்‌ 
ஸில்‌ விஜ உரைத்தொகுப்பி 
ன்னும்‌ பரவலாகப்‌ பயன்‌ 
படுத்தப்படுறெது. 
ஸர? : விஐ? : யூனிக்ஸில்‌ விஜ 
உரைத்‌ தொகுப்பி மூலம்‌ ஒரு 
கோப்பினைக்‌ கையாள்வதற்‌ 
கான கட்டளை. 1/ |6(6.0ம எனக்‌ 
கட்டளை அமைப்பின்‌ [etter.b 
என்னும்‌ கோப்புத்‌ திரையில்‌ 
விரியும்‌. 


31010112.08 : விக்டோரியா. சிஏ : 
ஓர்‌ இணைய தள முகவரி 
கனடா நாட்டு விக்டோரியா 
மாநிலத்தைச்‌ சேர்ந்தது 
என்பதைக்‌ குறிக்கும்‌ பெரும்‌ 
புவிப்பிரிவுக்‌ களப்பெயர்‌. 


video : ஒளிக்காட்சி; ஒளித்‌ 
தோற்றம்‌; நிகழ்படம்‌; ஒளி 
வடிவம்‌ குறிப்பாக ஒளிப்‌ 


video camera 


பேழைக்‌ காட்சி முனையத்‌ 
திலுள்ள காட்சி. 


video adaptor : ஒளிக்காட்சி 
ஏற்பி : ஒரு முகப்பின்‌ கட்டுப்‌ 
பாட்டு மின்‌ சுற்று. காட்சிக்கான 
சமிக்கைகளை அனுப்புவது 
இதுவே. 


video bandwidth : ஒளிக்காட்சிக்‌ 
கற்றை அகலம்‌. 


video board : ஒளிக்காட்சிப்‌ 
பலகை. 


video buரசr : ஒளிக்காட்சி 
இடைநிலை நினைவகம்‌ : திரை 
யில்‌ காட்டப்படும்‌ தரவுவை 
வைத்துக்‌ கொள்ள நினைவகத்‌ 
இல்‌ ஒதுக்கப்பட்ட பகுதி. சான்‌ 
றாக, நிற வரைகலை அட்டை 
16. நினைவகத்தைப்‌ பயன்‌ 
படுத்துகிறது. ஒளிக்காட்சி மின்‌ 
சுற்று இடைநிலை நினை 
வகத்தின்‌ உள்ளடக்கங்களைப்‌ 
பிரித்து திரையில்‌ காட்டுகிறது. 
video camera : நிகழ்படக்‌ 
கருவி; ஒளிக்காட்சி படப்‌ 
பிடிப்புக்‌ கருவி : தொடர்ச்சி 
யான படங்களை எடுத்துக்‌ 
காட்டுவதற்கோ அல்லது பதிவு 
செய்வதற்கோ சமிக்கைகளை 
உருவாக்கும்‌ படப்பிடிப்புக்‌ 
கருவி, உருவங்களை தொடரான 
கோடுகளாக பிரித்து அது படங்‌ 
களை பிடிக்கிறது. ஒவ்வொரு 


அ அ பபப ப பபப டட 


video capture device 


வரியும்‌ ஒரு முறை நுண்ணாய்வு 
(ஸ்கேன்‌) செய்யப்பட்டு 
சிவப்பு, பச்சை மற்றும்‌ நீல 
நிறங்களைக்‌ கோடுகளிலிருந்து 
வடிகட்டி மாறும்‌ சமிக்கை 
களாக அனுப்பப்படுகிறது. 
பெரும்பாலான ஒளிக்‌ காட்சி 
படப்பிடிப்புக்‌ கருவிகள்‌ 
ஒப்புமை (அனலாக்‌) தான்‌. 
ஆனால்‌ இலக்கமுறை படப்‌ 
பிடிப்புக்‌ கருவிகளும்‌ உள்ளன. 


video capture device : ஒளிக்‌ 
காட்சிக்‌ கவர்வு சாதனம்‌ : தொடர்‌ 
முறை ஒளிக்காட்சிச்‌ சமிக்கை 
களை இலக்கமுறை வடிவில்‌ 
மாற்றி, கணினியின்‌ நிலை 
வட்டில்‌ அல்லது வேறு பெருஞ்‌ 
சேமிப்புச்‌ சாதனத்தில்‌ பதிவு 
செய்றெ ஒரு விரிவாக்கப்‌ 
பலகை. சில ஒளிக்காட்சிக்‌ 
கவர்வு சாதனங்கள்‌, இலக்க 
முறை ஒளிக்காட்சிகளை விசி 
ஆரில்‌ பயன்படுத்துவதற்கேற்ற 
தொடர்முறை சமிக்கைகளாக 
மாற்றும்‌ திறன்படைத்தவை. 


video card ஒளிக்காட்சி 
அட்டை : ஒரு ஒளித்திரைக்கான 
கட்டுப்பாட்டு இடைமுகம்‌. 

video clip ஒளிக்காட்சித்‌ 
துணுக்கு : ஒரு நீண்ட ஒளிக்‌ 
காட்சிப்‌ பதிவிலிருந்து துணித்து 
எடுக்கப்பட்ட ஒரு குறுகிய 


காட்சியை உள்ளடக்கிய கோப்பு. 


1531 


video conferencing 


video code : ஒளிக்காட்சிக்‌ 
குறியீடு : என்‌.டி.எஸ்‌.சி ஒளிக்‌ 
காட்சியை இலக்கக்‌ முறை குறி 
யீடாகவும்‌, தலைகழாகவும்‌ 
மாற்றும்‌ மின்சுற்று, சுருக்க நுட்‌ 
பத்தை உள்ளடக்கி தரவுகளைக்‌ 
குறைக்கிறது. முழு இயக்க 
ஒளிக்காட்சியாக இருக்கலாம்‌ 
அல்லது இல்லாமற்‌ போகலாம்‌. 
video compression : ஒளிக்‌ 
காட்சி இறுக்கம்‌ : இலக்கமுறை 
வடிவில்‌ பதிவு செய்யப்பட்ட 
ஒளிக்காட்சிப்‌ படிமங்கள்‌ 
கொண்ட கோப்புகளை இறுக்கி 
அளவினைச்‌ சுருக்கும்முறை. 
இறுக்கிச்‌ சுருக்கப்படவில்லை 
யெனில்‌, 24துண்மி(பிட்‌) நிறம்‌ 
கொண்ட 640480 படப்புள்ளி 
தெளிவுள்ள ஓர்‌ ஒளிக்காட்சிப்‌ 
படத்தின்‌ ஒரு சட்டம்‌ ஒரு 
மெகாபிட்‌ அளவிருக்கும்‌. ஒரு 
நிமிடப்‌ படம்‌ ஒரு கிகாபைட்‌ 
அளவிருக்கும்‌. படிமத்தின்‌ 
இயல்பான தரம்‌ குறையா 
வண்ணம்‌ ஒளிக்காட்சி இறுக்கம்‌ 
சாத்தியம்‌. 

video conferencing : ஒளிக்‌ 
காட்சிக்‌ கலந்துரையாடல்‌; காட்சி 
வழி உரையாடல்‌; ஒளிக்காட்சிக்‌ 
கருத்தரங்கு; நிகழ்பட கலந்துரை 
யாடல்‌ : தொலைவுள்ள வெவ்‌ 
வேறு இடங்களில்‌ இருந்து 
கொண்டு ஒரு கலந்துரையாட 
லில்‌ பங்கு பெறுவோர்‌ தத்தம்‌ 


rc 


video controller 


படிமங்களையும்‌ தமக்குள்‌ 
அனுப்பிக்கொள்ளும்‌ வசதி 
கொண்ட தொலைக்‌ கலந்துரை 
யாடல்‌. தொடக்க காலங்களில்‌ 
தொடர்முறை'ஒளிக்காட்‌சிகளை 
யும்‌, செயற்கைக்கோள்‌ தொடர்பு 
களையும்‌ பயன்படுத்தி இவ்‌ 
வகைக்‌ கலந்துரையாடல்‌ நடை 
பெற்றது. தற்போது இறுக்கிச்‌ 
சுருக்கப்பட்ட இலக்கமுறைப்‌ 
படிமங்கள்‌ விரிபரப்புப்‌ 
பிணையம்‌ அல்லது இணையம்‌ 
வழியாக அனுப்பி வைக்கப்படு 
இன்றன. 56கே தரவுத்‌ தொடர்புத்‌ 
தடம்‌ உறைநிலை-சட்ட ஒளிக்‌ 
காட்சியை ஏற்கிறது. 1.544 
எம்பிபீஎஸ்‌ (11) தடத்தில்‌ முழு- 
அசைவு ஒளிக்காட்சிப்‌ படங்‌ 
களை அனுப்பிவைக்க முடியும்‌. 


video controller : ஒளிக்காட்சிக்‌ 
கட்டுப்படுத்தி : சல வகையான 
ஒளிக்‌ காட்சிப்‌ பணிகளைக்‌ 
கட்டுப்படுத்தும்‌ சாதனம்‌. 


video cassette : ஒளிக்காட்சிப்‌ 
பேழை. 
video digitizer : ஒளிக்காட்சி 


இலக்கமாக்கி : ஓர்‌ ஒளிப்பேழை 
ஒளிப்பதிவுக்‌ கருவியிலிருந்து 
வரும்‌ சைகையினை இலக்க 
வடிவமாக மாற்றி, கணினிச்‌ 
சேமிப்பகத்தில்‌ சேமித்து 
வைக்கிற உட்பாட்டுச்‌ சாதனம்‌. 
இந்தச்‌ சைகையினை கணினி 


1592 


video display metafile 


மூலம்‌ பகுப்பாய்வு செய்ய 
லாம்‌; மாற்றமைவு செய்யலாம்‌. 
4106௦ disk : ஒளிக்காட்சி வட்டு : 
ஓர்‌ ஒளிப்படப்‌ பதிவை 
ஒத்திருக்கிற பிளாஸ்டிக்‌ தகடு. 
இது, காட்சித்திரையில்‌ 
தோன்றுகிற காட்சிப்‌ பொருள்‌ 
களை சேமித்து வைப்பதற்குக்‌ 
குறைந்த செறிவுள்ள லேசர்‌ 
கற்றைகளைப்‌ பயன்படுத்து 
இறது. ஒரு கணினி மூலம்‌ பல 


ஒளிக்காட்சிகளைக்‌ கட்டுப்‌ 
படுத்தலாம்‌. 
video display : ஒளிக்காட்சி 


திரை; ஒளித்தோற்றக்‌ காட்சி 
சாதனம்‌; நிகழ்படக்‌ காட்சி : 
கணினி வெளியீடான உரைப்‌ 
பகுதி, வரைகலை போன்ற 
வற்றைக்‌ காட்சியாகக்‌ காட்டு 
கின்ற (அச்சிடுவதன்று) திறன்‌ 
பெற்ற ஒரு சாதனம்‌. 

video display board : நிகழ்படக்‌ 
காட்சி அட்டை; ஒளித்தோற்றக்‌ 
காட்சி அட்டை : கணினியின்‌ 
முதன்மை முறைமைப்‌ பலகை 
யின்‌ அங்கமாக இல்லாமல்‌, 
ஒரு விரிவாக்க அட்டையாக 
இருக்கும்‌ ஒளிக்காட்சித்‌ தகவி. 
video display metafile : ஒளித்‌ 
தோற்றக்‌ காட்சி மீஇயல்கோப்பு : 
படிமங்களை ஒரு கணினி 
யிலிருந்து இன்னொரு 
கணினிக்கு அனுப்பி வைக்கத்‌ 


video display page 1533 video graphics adapter 
தேவையான ஒளிக்காட்சித்‌ தரவு | கோப்பின்‌ உள்ளடக்கத்தை 
களைக்‌ கொண்டுள்ள ஒரு | மாற்றியமைக்கப்‌ பயன்படுத்தப்‌ 
கோப்பு. படும்‌ ஒரு சாதனம்‌ அல்லது 
video display page : ஒளித்‌ நிரல்‌, 

தோற்ற காட்சிப்பக்கம்‌ : ஒரு | ideo game ஒளிக்காட்சி 


முழுத்‌ திரைப்‌ படிமத்தைக்‌ 
கொண்டுள்ள, கணினியின்‌ 
ஒளிக்காட்சி இடைநிலை நினை 
வகத்தின்‌ ஒரு பகுதி. இடை 
நிலை நினைவகம்‌ ஒன்றுக்கு 


மேற்பட்ட பக்கங்களை/ 
சட்டங்களைக்‌ கொண்டிருக்க 
முடியுமெனில்‌ திரை புதுப்‌ 


பித்தல்‌ மிகவேகமாக நிறைவு 
பெறமுடியும்‌. ஏனெனில்‌ ஒரு 
பக்கம்‌ திரையில்‌ காட்டப்‌ 
பட்டுக்‌ கொண்டிருக்கும்போது 
பார்க்கப்படாத பக்கத்தை 
நினைவகத்தில்‌ ஏற்றிக்‌ கொள்ள 
முடியும்‌. 

video driver : ஒளிக்காட்சி 
இயக்கி : ஒளிக்காட்சித்‌ தகவி 
வன்பொருளுக்கும்‌ இயக்க 
முறைமை உட்பட பிற நிரல்‌ 
களுக்கும்‌ இடையே ஓர்‌ இடை 
முகத்தை வழங்கும்‌ மென்‌ 
பொருள்‌. திரையில்‌ தெரியும்‌ 
படிமங்களின்‌ தெளிவு மற்றும்‌ 
நிற ஆழத்தைப்‌ பயனாளர்‌ இந்த 
இயக்கி நிரல்‌ மூலமாக விருப்பப்‌ 
படி மாற்றியமைக்க முடியும்‌. 
video editor : ஒளிக்காட்சித்‌ 
தொகுப்பி : ஓர்‌ ஒளிக்காட்சிக்‌ 


விளையாட்டு : கணினித்‌ திரை 
யில்‌ வரைகலையாகக்‌ காட்டப்‌ 
படும்‌ நடவடிக்கையைத்‌ திறமை 
யுடன்‌ கையாண்டு ஆடும்‌ ஆட்‌ 
டம்‌. சொந்தக்‌ கணினிகளிலும்‌, 
கேளிக்கை விடுதிகளிலும்‌ இது 
மிகுதியாக ஆடப்படுகிறது. 
video game machine : ஒளிக்‌ 
காட்சி விளையாட்டுப்‌ பொறி : 
ஒரு ஒளிக்காட்சி விளையாட்டில்‌ 
காட்சியைக்‌ கட்டுப்படுத்தும்‌ 
சைகைகளை உண்டாக்குகிற 
சாதனம்‌. 


video gate array : ஒளிக்காட்சி 
வாயில்‌ வரிசை : பீசிக்களின்‌ 
ஒளிக்காட்சிக்‌ கணினியில்‌ 
உள்ள ஒரு சிப்பு. வண்ணத்‌ 
தட்டுப்‌ பதிவுகள்‌ உள்ளிட்ட 
பல கட்டுப்பாட்டு மற்றும்‌ 
நிலைப்‌ பதிவேடுகளை அது 
கொண்டிருக்கிறது. 

video generator : ஒளிக்காட்சி 
உருவாக்கி : ஒளிக்காட்சியை 
உருவாக்கும்‌ சாதனம்‌. 

video graphics adapter card : 
ஒளிக்காட்சி வரைகலைத்‌ தகவி 
அட்டை. 


video graphics board 


video graphics board : ஒளிக்‌ 
காட்சி வரைகலைப்‌ பலகை : ஓர்‌ 
ஒளிக்காட்சித்திரையில்‌ வரை 
கலைப்‌ படிமங்களைக்‌ காண்‌ 
பிக்க ஒளிக்காட்சிச்‌ சமிக்கை 
களை உருவாக்குகின்ற ஓர்‌ 


ஒளிக்காட்சித்‌ தகவி. 


video input camera : ஒளிக்‌ 
காட்சி உட்பாட்டு ஒளிப்பதிவுக்‌ 
கருவி : ஒரு கணினியின்‌ நினை 
வகத்தில்‌, (ஒளிப்படங்கள்‌, 
இயல்பு வாழ்க்கைச்‌ சூழல்கள்‌, 
ஓவியங்கள்‌) புள்ளி உருக்‌ 
காட்சிகளாக மாற்றுகிற ஒளிப்‌ 
பேழை ஒளிப்பதிவுக்‌ கருவி. 
இலக்கமாக்கப்பட்ட உருக்‌ 
காட்சிகளை ஒரு காட்சித்திரை 
யில்‌ காட்டலாம்‌ அல்லது வரை 
கலை அச்சுப்பொறிமூலம்‌ 
காகிதத்தில்‌ அச்சடிக்கலாம்‌. 


videoline mail : ஒளிக்காட்சி 
அஞ்சல்‌; நிகழ்பட அஞ்சல்‌; 
ஒளிப்பட அஞ்சல்‌. 

video memory : ஒளிக்காட்சி 
நினைவகம்‌ ஒளிக்காட்சித்‌ 
தகவி அல்லது ஒளித்தோற்றத்‌ 
துணை அமைப்பில்‌ ஒரு காட்சிப்‌ 
படிமம்‌ உருவாக்கப்பட்டு 
இருத்தி வைக்கப்பட்டுள்ள 
நினைவகப்‌ பகுதி. இப்பகுதியை 
அணுகுவதற்கு எழுது /படிப்பு 
செயலியைவிட ஒளிக்காட்சித்‌ 
துணை அமைப்புக்குத்தான்‌ 


1534 


video monitor 


முன்னுரிமை அதிகம்‌. எனவே, 
முதன்மை நினைவகத்தை 
அணுகுவதைவிட ஒளிக்காட்சி 
நினைவகத்தைப்‌ புதுப்பித்தல்‌ 
மெதுவாகவே நடைபெறும்‌. 


video mode : ஒளிக்காட்சிப்‌ 
பாங்கு : ஒரு கணினியின்‌ ஒளிக்‌ 
காட்சித்‌ தகவியும்‌ திரையகமும்‌ 
இணைந்து படிமங்களைத்‌ திரை 
யில்‌ காட்டும்முறை. பெரு 
மளவு புழக்கத்தில்‌ உள்ளவை 
உரைப்பாங்கும்‌ வரைகலைப்‌ 
பாங்கும்‌. உரைப்பாங்கினில்‌ 
எழுத்து, எண்‌, குறிகள்‌ போன்ற 
குறியீடுகள்‌ எதுவும்‌ படப்புள்ளி 
களால்‌ திரையில்‌ வரையப்படு 
வதில்லை. ஆனால்‌, வரை 
கலைப்‌ பாங்கினில்‌ எழுத்தாக 
இருந்தாலும்‌ படமாக இருந்‌ 
தாலும்‌ அனைத்துத்‌ திரைப்‌ படி 
மங்களுமே படப்புள்ளிகளின்‌ 
தோரணிகளாக ஒரு நேரத்தில்‌ 
ஒரு புள்ளிவீதம்‌ திரையில்‌ 
வரையப்படுகின்றன. 


video monitor : ஒளிக்காட்சித்‌ 
திரை : செயல்முறையில்‌ ஒரு 
தொலைக்காட்சி போன்ற 
சாதனம்‌. இதில்‌ அலைவரிசை 
களைத்‌ தேர்ந்தெடுப்பதற்கான 
வசதி இல்லை. ஒளிக்‌ காட்சி 
முனையை விசைப்பலகை 
போன்ற ஒரு புறநிலை ஆதாரத்‌ 


திலிருந்து இது பட சைகை 
களைப்‌ பெற்றுக்‌ கொள்கிறது. 


video noise 
video noise : ஒளிக்காட்சி 
இரைச்சல்‌. 

video overlay card : ஒளிக்காட்சி 
மேல்‌ மூடி அட்டை : என்‌.டி, 
எஸ்‌.சி ஒளிக்காட்சியையும்‌ 
கணினி உருவங்களையும்‌ கலப்‌ 
பதற்கு அனுமதிக்கும்‌ வரை 
வியல்‌ கட்டுப்படுத்தி. 

video picture : ஒளிக்காட்சிப்‌ 
படம்‌. 


videophone : ஒளிக்காட்சிப்‌ பேசி : 
படப்பிடிப்பி (கோக), திரை 
(501661), நுண்ஒலிவாங்கி (141010- 
phone), ஒலிபெருக்கி (Speaker) 
ஆகியவை கொண்ட ஒரு 
சாதனம்‌. ஒரு தொலைபேசித்‌ 
தடத்தில்‌ ஒளிக்காட்சி சமிக்‌ 
கைகள்‌ மற்றும்‌ குரலை அனுப்‌ 
பவும்‌ பெறவும்‌ திறன்‌ பெற்றது. 
வழக்கமான தொலைபேசி 
இணைப்பு வழியாக ஒளிக்‌ 
காட்சிப்‌ பேசியினால்‌ உறை 
நிலை சட்ட ஒளிக்காட்சியை 
மட்டுமே அனுப்ப முடியும்‌. 
4106௦ port : ஒளிக்காட்சித்‌ துறை : 
ஒரு கணினியிலிருந்து திரை 
யகத்துக்கு ஒளிக்காட்சிச்‌ சமிக்‌ 
கைகளை அனுப்பிவைக்கப்‌ 
பயன்படும்‌ வடத்தினை 
இணைக்கும்‌ இணைப்புவாய்‌. 
410௨௦ RAM : ஒளிக்காட்சி ரேம்‌ : 
கணினி காட்சித்திரையால்‌ 
ஏகபோகமாகப்‌ பயன்படுத்தப்‌ 


1535 


video terminal 


படும்‌ ரேமின்‌ பகுதி. மையச்‌ 
செயலகத்திற்கு தேவைப்படு 
வது போன்று ஒளிக்காட்சி 
ரேமைப்‌ புதுப்பிக்கிறது. அது 
போல, திரை உருவங்களை ஒளிக்‌ 
காட்சி ரேம்‌ புதுப்பிக்கிறது. ஒளிக்‌ 
காட்சி ரேமில்‌ நேரடி அணுகல்‌ 
சேர்ப்பி மொழி நிரல்‌ தொடரின்‌ 
மூலம்‌ நடைபெறும்‌. 

video server : ஒளிக்காட்சி வழங்‌ 
கன்‌ : கேட்டதும்‌ கிடைக்கும்‌ 
இலக்கமுறை ஒளிக்காட்சி 
மற்றும்‌ அகலக்கற்றை ஊடாடு 
சேவைகளை ஒரு விரிபரப்புப்‌ 
பிணையம்‌ வழியாகப்‌ பொது 
மக்களுக்கு வழங்குவதற்கென 
வடிவமைக்கப்பட்ட வழங்கள்‌ 
கணினி. 

video signal ஒளிக்காட்சி 
சைகை : ஒரு ரோஇல்‌ ஒவ்வொரு 
புள்ளியின்‌ அமைவிடத்தையும்‌, 
ஒளித்திறனையும்‌ குறித்துக்‌ 
காட்டுகிற தரவுகள்‌ அடங்கிய 
மின்னியல்‌ சைகை. அத்துடன்‌ 
ஒரு திரையில்‌ உருக்காட்சியைக்‌ 
காட்டுவதற்கான நேரச்‌ சைகை 
களையும்‌ கொண்டிருக்கும்‌. 
video standard : ஒளிக்காட்சித்‌ 
தரம்‌. 

4102௦ tape : ஒளிக்காட்சி நாடா. 


video terminal : ஒளிக்காட்சி 
முனையம்‌ : உள்ளீட்டுக்கு ஒரு 
விசைப்பலகையையும்‌, வெளி 


௨.௨.௨ ௨௨்௨உ௨உ௨உடூஉு-_----/டடடடடடட பயை வைககைள க கசய்‌ 


videotext 


யீட்டுக்கு ஒரு காட்சித்‌ திரை 
யையும்‌ பயன்படுத்தும்‌ தரவு 
நுழைவுச்‌ சாதனம்‌. காட்சித்‌ 
திரை தொலைக்காட்சி போல 
தோன்றினாலும்‌, தொலைக்‌ 
காட்சி ஒளிக்காட்சி சமிக்கை 
களை அது ஏற்பதில்லை. 


videotex systems : வீடியோ 
டெக்ஸ்‌ அமைப்பு : மனிதர்களுக்‌ 
கும்‌, சேமிக்கப்பட்ட தரவுத்‌ 
தளங்‌ களுக்கும்‌ இடையில்‌ பரி 
மாற்றங்களை அனுமதிக்கும்‌ 
தனிநபர்‌ கணிப்பு/தரவுத்‌ 
தொடர்பு கட்டமைப்புகளுக்‌ 
கான பொதுவான பெயர்‌, 


9410601606 : ஒளிக்காட்சி வாசகம்‌ : 
ஒன்றுக்கொன்று செயல்புரியும்‌ 
மின்னணுத்‌ தரவுப்‌ பொறி 
யமைவு. இது தொலைவாசகம்‌ 
போன்றது. இதில்‌, தரவுகளைப்‌ 
பொறியமைவுக்கு மாற்றலாம்‌. 


இதனைக்‌ காட்சித்‌ தரவு 
என்றும்‌ கூறுவர்‌. 
video window : ஒளிக்காட்சிச்‌ 


சாளரம்‌ : கணினி ஒரு தனிச்‌ சாள 
ரத்தில்‌ காட்டப்படும்‌ என்‌.டி. 
எஸ்‌.சி. ஒளிக்காட்‌ி (டி.வி). 
ஸர்ப்ப : வீடிக்கோன்‌ : ஒரு 
தொலைக்காட்சி ஒளிப்பதிவுக்‌ 
கருவியினுள்‌ இருக்கும்‌ குழாய்‌. 
இது ஒரு காட்சியின்‌ உருக்‌ 
காட்சியை மின்னியல்‌ சைகை 
யாக மாற்றுகிறது. 


1536 


viewer 


ஸர : காட்சி : ஒரு தரவுத்‌ தளத்‌ 
தின்‌ உள்ளடக்கங்களை பயன்‌ 
பாட்டாளருக்கு வழங்குகின்ற 
முறை. இது, தரவுத்‌ தளத்தில்‌ 
புலங்களும்‌, பதிவுகளும்‌ 
சேமித்து வைக்கப்பட்டுள்ள 
அதேமுறையில்‌ காட்சியில்‌ 
காட்டப்பட வேண்டியதில்லை. 
பல்வேறு பயன்பாட்டாளர்‌ 
களின்‌ தேவைக்கேற்ப தனித்த 
முறையில்‌ காட்டப்படுகிறது. 


4௭0212 : காட்சித்‌ தரவு : மனைத்‌ 
தரவு வழங்€ட்டுப்‌ பொறி 
யமைவு. இதன்‌ வழியாகப்‌ 
பயன்பாட்டாளர்கள்‌, ஒரு 
மையத்‌ தரவுத்‌ தளத்தை தங்கள்‌ 
உள்ளூர்‌ தொலைக்காட்கெளி 
லிருந்து அணுகலாம்‌. பயன்‌ 
பாட்டாளர்‌ குறிப்பிட்ட தரவுச்‌ 
சட்டகங்களைக்‌ கோரலாம்‌. 
முக்கியமாக, தாங்கள்‌ விரும்பும்‌ 
தரவுகளை நேரடியாக அணுக 
லாம்‌. இதனால்‌ நேரம்‌ மிச்ச 
மாகிறது. இந்தப்‌ பொறியமை 
வின்‌ வாயிலாகப்‌ பயன்பாட்டா 
ளர்‌ வேறு பயன்பாட்டாளர்‌ 


களுடன்‌ செய்தித்தொடர்பு 
கொள்ளலாம்‌. 
ர்வ : காட்சிப்படுத்தி : ஒரு 


கோப்பின்‌ வெளிப்பாட்டை 
அதனை உருவாக்கிய பயன்‌ 
பாட்டுத்‌ தொகுப்பு காண்பிக்கும்‌ 
அதேமுறையில்‌ திரையில்‌ 
வெளிப்படுத்தும்‌ ஒரு மென்‌ 


viewport 


பொருள்‌. எடுத்துக்காட்டு: 
ஜிஃப்‌, ஜேபெக்‌ கோப்புகளில்‌ 
பதிவு செய்யப்பட்டுள்ள படி 
மங்களை இன்டர்நெட்‌ எக்ஸ்‌ 
புளோரர்‌ காட்சிப்படுத்தும்‌. 
18007 : காட்சித்துறை : ஒளிப்‌ 
பேழைக்‌ காட்சித்திரையில்‌ 
தெரிந்தெடுத்த ஓர்‌ அமை 
விடத்தில்‌ தெரிந்தெடுத்த படம்‌ 
எதையும்‌ பயன்பாட்டாளர்‌ 
வைப்பதற்கு அனுமதிக்கிற 
செய்முறை. 

ஸர : வைன்‌; படர்கொடி : ஒலி 
நாடாத்‌ தரவுவை ஒன்றிலிருந்து 
இன்னொன்று என வரிசையாக 
நகலெடுத்து வினியோகிக்கும்‌ 
முறை. திராட்சைக்‌ கொடி 
படர்ந்து செல்வதுபோல இந்த 
நடவடிக்கை அமைவதால்‌ 
இப்பெயர்‌ ஏற்பட்டது. படர்‌ 
கொடி நாடாக்களில்‌ இலக்க 
முறை வடிவத்தில்‌ தரவு பதியப்‌ 
படுகிறது. எனவே நகலெடுப்ப 
தால்‌ ஒலியின்‌ தரம்‌ குறைந்து 
போவதில்லை. 

ஸரா£பக। : தோற்றநிலை; உண்மை 
போன்ற; மெய்நிகர்‌: தோற்ற 
நிலைச்‌ சேமிப்பகத்தில்‌ உள்ளது 
போன்று இயல்பாகவுள்ள 
நிலையாக இல்லாமல்‌ கண்ணுக்‌ 
“குத்‌ தோன்றுகிற நிலை. 


: தோற்றநிலை 
தோற்றநிலைச்‌ 


virtual address 
முகவரி 


1537 


virtual control programme 


சேமிப்புப்‌ பொறியமைவுகளில்‌ 
தோற்ற நிலைச்‌ சேமிப்பைக்‌ 
குறிக்றெ ஒரு முகவரி. எனவே, 
இது, பயன்படுத்தப்படும்போது, 
இயல்புச்‌ சேமிப்பு முகவரியாக 
மாற்றப்பட வேண்டும்‌. 

virtual card calling : தொலை 
பேசி அழைப்பு அட்டை; மெய்‌ ' 
நிகர்‌ அட்டை அழைப்பு. 


virtual channel : மெய்நிகர்‌ தடம்‌ : 
ஒத்திசையாப்‌ பரிமாற்றப்‌ பாங்‌ 
னில்‌ (Asynchronous Transfer 
Mode-ATM) ஒரு அனுப்பி 
யிலிருந்து ஒரு வாங்கிக்கு 
அனுப்பப்பட்ட ஒரு தரவு, 
பயணம்‌ செய்கிற பாதை... 

virtual circuit : மெய்நிகர்‌ 
மின்சுற்று அனுப்பிக்கும்‌ 
வாங்கிக்கும்‌ இடையே நேரடி 
இணைப்பு இருப்பது போன்று 
தோற்றமளிக்கும்‌ ஒரு தகவல்‌ 
தொடர்பு இணைப்பு. ஆனால்‌ 
உண்மையில்‌ அவ்விணைப்பு 
பல சுற்றுப்பாதைகளில்‌ சுற்றி 
இணைக்கப்பட்டிருக்கும்‌. 

virtual classroom training : 
மெய்‌ நிகர்‌ வகுப்பறைப்‌ பயிற்சி. 
virtual community : மெய்நிகர்‌ 
குழுமம்‌; மெய்நிகர்‌ சமூகக்‌ குழு. 
virtual control programme 
terface : மெய்நிகர்‌ கட்டுப்‌ 


பாட்டு நிரல்‌ இடைமுகம்‌ 


97 


virtual desktop 


இன்டெல்‌ 386 மற்றும்‌ மேம்‌ 
பட்ட செயலிகள்‌ உள்ள கணினி 
களில்‌ மைக்ரோசாஃப்ட்‌ விண்‌ 
டோஸ்‌ போன்ற பல்பணிச்‌ 
சூழலில்‌ எம்‌எஸ்‌-டாஸ்‌ நிரல்‌ 
கள்‌ விரிவாக்கப்பட்ட நினை 
வகத்தை அணுக அனுமதிப்‌ 
பதற்கான வரன்முறை. 


virtual desktop : மெய்நிகர்‌ 
முகப்புத்‌ திரை : விண்டோஸ்‌ 
பணிச்சூழலில்‌ பணிபுரிந்து 
கொண்டிருக்கும்போது சில 
பயன்பாட்டுத்‌ தொகுப்புகளின்‌ 
சாளரம்‌ இரையின்‌ முழுப்பகுதி 
யிலும்‌ பரவியிருக்கும்‌. அப்‌ 
போது விண்டோஸின்‌ முகப்புத்‌ 
திரை (desktop) பின்னால்‌ 
மறைந்திருக்கும்‌. இதுபோன்ற 
தருணங்களில்‌ முகப்புத்‌ திரை 
யிலுள்ள குறுவழி (5h௦ா£பே!) / 
பயன்கூறுகளை (ய€5) அணுகு 
வதற்கு உதவிசெய்யும்‌ நிரல்‌. 
முகப்புத்‌ திரை மேம்படு நிரல்‌. 


virtual device : மெய்நிகர்‌ 
சாதனம்‌ : பருநிலையில்‌ நில 
வாத ஆனால்‌ நிரல்கள்‌ மூலம்‌ 
குறிப்பிடப்படும்‌ ஒரு சாதனம்‌. 
(எ-டு) மெய்நிகர்‌ நினைவகம்‌ 
என்பது, முதன்மை நினைவ 
கத்தில்‌ இடமில்லாதபோது 
நிலைவட்டில்‌ ஏற்படுத்தப்படும்‌ 
தற்காலிக நினைவகப்‌ பகுதி. 
இதேபோல, நினைவகத்தில்‌, 


1538 


virtual device driver 


ஒரு மெய்நிகர்‌ வட்டுப்‌ 
பகுதியை உருவாக்க முடியும்‌. 
virtual device driver : மெய்நிகர்‌ 
சாதன இயக்கி : விண்டோஸ்‌ 
95/98 இயக்க முறைமையில்‌ 
ஒரு வன்பொருள்‌ அல்லது 
மென்பொருள்‌. வளத்தினை 
மேலாண்மை செய்கின்ற ஒரு 
மென்பொருள்‌. ஒரு வளம்‌, 
முதல்‌ அணுகலுக்கும்‌ அடுத்த 
அணுகலுக்கும்‌ இடையே சில 
தகவல்களைத்‌ தக்கவைத்துக்‌ 
கொள்கிறது எனில்‌ (எ-டு: ஒரு 
வட்டுக்‌ கட்டுப்படுத்தியில்‌ 
நிலைமைத்‌ தகவல்‌ மற்றும்‌ 
இடையகங்கள்‌), அதற்கான 
மெய்நிகர்‌ சாதன இயக்கி ஒன்று 
இருக்க வேண்டும்‌. பொது 
வாக, மெய்நிகர்‌ சாதன இயக்கி 
கள்‌ மூன்றெழுத்துப்‌ பெயர்‌ 
களாக இருக்கும்‌. முதல்‌ எழுத்து 
பூ ஆகவும்‌ கடைசி எழுத்து 0 
ஆகவும்‌ இருக்கும்‌. நடு எழுத்து 
சாதன வகையைக்‌ குறிக்கும்‌. 
எடுத்துக்காட்டாக 0 என்பது 
திரைக்காட்சி (Display), [தி 
என்பது அச்சுப்பொறி (ரீ), * 
என்பது நேரங்காட்டி (16) 
என இருக்கும்‌. குறிப்பிட்ட 
சாதனவகை இப்போதைக்குக்‌ 
கணக்கில்‌ எடுத்துக்‌ கொள்ளப்‌ 
படாதது எனில்‌ % என இருக்கும்‌. 
அதாவது, மெய்நிகர்‌ சாதன 
இயக்கி மம்‌ என இருக்கும்‌. 


பன படட பப பப ப்பட்ட டப்ப பப்ப படப்பட டபல்‌ 


virtual drive 


virtual drive : மெய்நிகர்‌ வட்ட 
கம்‌ : ரேம்‌ வட்டகம்‌ என்றும்‌ 
கூறப்படும்‌. வட்டு இயக்கி 
யைப்‌ போன்று நினைவகத்தின்‌ 
ஒரு பகுதி பயன்படுத்தப்‌ படும்‌. 
வட்டைவிட நினைவகத்தி 
லிருந்து கணினி வேகமாகப்‌ 
படிக்க முடியும்‌ என்பதால்‌ 
மெய்நிகர்‌ வட்டகங்கள்‌ வேக 
மானவை. இருப்பினும்‌, 
கணினியை நிறுத்தினாலோ 
அல்லது மீண்டும்‌ துவக்‌ 
கினாலோ ரேம்‌ வட்டகத்தில்‌ 
உள்ள தரவு மறைந்து போகும்‌. 
virtual execution system : மெய்‌ 
நிகர்‌ செயற்பாட்டு முறைமை. 
virtual library : மெய்நிகா நூலகம்‌. 
viral ௩206 : மெய்நிகர்‌ படிமம்‌ : 
கணினி நினைவகத்தில்‌ பதிவு 
செய்யப்பட்ட ஒரு படிமம்‌. 
ஆனால்‌, முழுப்‌ படிமத்தையும்‌, 
அப்படியே முழுமையாக ஒரே 
திரையில்‌ காண்பிக்க முடியாத 
அளவுக்குப்‌ பெரியது. இதுவரை 
பார்க்கவியலாத பகுதிகளை 
உருட்டி, விரித்துப்‌ பார்வைக்குக்‌ 
கொண்டுவர முடியும்‌. 
virtual-image file மெய்‌ 
நிகா-படிமக்‌ கோப்பு : ஒரு குறு 
வட்டில்‌ (00-₹0௦14) பதியவிருக்‌ 
கின்ற தரவுகளைக்‌ குறிக்கும்‌ 
ஒரு கோப்பு. குறுவட்டில்‌ பதிய 
விருக்கின்ற அனைத்துக்‌ கோப்பு 


1539 


virtual memory 


களும்‌ ஓரிடத்தில்‌ திரட்டப்படு 
வதற்குப்‌ பதிலாக, அக்கோப்பு 
களுக்கான சுட்டுகள்‌ (ஓointer5) 
மெய்நிகர்‌-படிமக்‌ கோப்பில்‌ 
இடம்‌ பெற்றிருக்கும்‌. பதியப்‌ 
பட வேண்டிய கோப்புகள்‌ 
நிலைவட்டில்‌ ஆங்காங்கே 
சிதறிக்‌ கடக்கலாம்‌. 

virtual home for the holidays : 
விடுமுறைக்‌ காலத்து மெய்நிகர்‌ 
இல்லம்‌. 

ஸர£யlize : மாயப்‌ படுத்து; மெய்‌ 
நிகராக்கு : மெய்நிகர்‌ நினை 
வகத்தில்‌ நிரல்‌ தொடரை 
இயங்க வைத்தல்‌. 

ரப! LAN : மெய்நிகர்‌ லேன்‌ : 
வழங்கன்‌ கணினிகளின்‌ பல்‌ 
வேறு குழுக்கள்‌ ஒருகிணைக்கப்‌ 
பட்ட ஒரு குறும்பரப்புப்‌ 
பிணையம்‌ (LA). இவை வெவ்‌ 
வேறு பகுதிகளில்‌ நிறுவப்‌ 
பட்டவை. என்றாலும்‌ அவை 
ஒரே லேனில்‌ இணைக்கப்‌ 
பட்டவைபோலவே தகவல்‌ பரி 
மாற்றம்‌ செய்து கொள்கின்றன. 
virtual machine : தோற்றநிலை 
எந்திரம்‌; மெய்நிகர்‌ எந்திரம்‌ : 
ஒரே சமயத்தில்‌ ஓடும்‌ தற்‌ 
போதையக்‌ கணினியின்‌ பல 
படிகள்‌ உள்ளதாகத்‌ தோன்றும்‌ 
பொய்த்‌ தோற்றம்‌. 

virtual memory : மெய்நிகர்‌ 
நினைவகம்‌. 


virtual memory management 


virtual memory management : 


மெய்நிகர்‌ நினைவக 
மேலாண்மை. 

virtual monitor : மெய்நிகர்‌ 
கணித்திரை மெக்கின்‌ 
டோஷில்‌, எந்த வகையான 


முகப்பையும்‌ சேர்த்துச்‌ செயல்‌ 
படுவது மற்றும்‌ பலவகையான 
பல்முகப்புகளைப்‌ பயன்‌ 
படுத்துவது. இரண்டு அல்லது 
மேற்பட்ட திரைகளில்‌ ஒரே 
பொருளைக்‌ காட்டுவதும்‌ 
இதில்‌ அடங்கும்‌. 

virtual name space : மெய்நிகர்‌ 
பெயர்வெளி : ஒரு பயன்பாடு 
குறிப்பிட்ட பொருள்களின்‌ இட 
மறியப்‌ பயன்படுத்தக்கூடிய 
படிநிலைத்‌ தொடர்ச்சியால்‌ 
அமைந்த பெயர்களின்‌ தொகுதி. 
அப்படியொரு பெயர்களின்‌ 
தொடர்வரிசை, மெய்நிகர்‌ 
பெயர்வெளியில்‌ அப்‌ பொரு 
ளின்‌ இருப்பிடப்‌ பாதையைக்‌ 
குறிக்கிறது. அக்கணினி அமைப்‌ 
பில்‌, அப்பாதையில்‌ குறிப்‌ 
பிட்ட படிநிலையில்‌ பொருள்கள்‌ 
அமைந்துள்ளனவா என்பது 
முக்கியமில்லை. (எ-டு) : ஒரு 
வலை வழங்கனின்‌ மெய்நிகர்‌ 
பெயர்வெளி என்பது, அந்த 
வழங்கள்‌ செயல்படும்‌ பிணை 
யத்திலுள்ள அனைத்து யுஆர்‌எல்‌ 
களின்‌ முகவரிகளைக்‌ 


குறிக்கிறது. 


1540 


virtual path 


virtual network : மெய்நிகர்‌ 
பிணையம்‌ : ஒரு பிணையத்தின்‌ 
ஒருபகுதி, பயனாளரைப்‌ 
பொறுத்தமட்டில்‌ அதனளவில்‌ 
ஒரு பிணையமாகத்‌ தோற்ற 
மளித்தல்‌. எடுத்துக்காட்டாக, 
ஓர்‌ இணையச்‌ சேவையாளர்‌ 
ஒற்றை ஹெச்டீடீபீ வழங்கனில்‌ 
பல களங்களை (00௱9115) 
அமைத்து, ஒவ்வொன்றையும்‌ 
அவர்களுடைய குழுமத்தின்‌ 
பெயரில்‌ பதிவு செய்யப்பட்ட 
களப்‌ பெயரின்‌ வாயிலாகவே 
அணுகுமாறு செய்யலாம்‌. 


virtual object system (VOS) : 
மெய்நிகர்‌ பொருள்‌ முறைமை. 


ஸரா£பal path : மெய்நிகர்‌ பாதை : 
1. ஒரு கணினியிலுள்ள கோப்பு 
முறைமையில்‌ ஒரு கோப்பினை 
அணுகப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
தொடர்‌ வரிசையான பெயர்கள்‌. 
அக்கோப்பு முறைமையில்‌ அக்‌ 
கோப்பின்‌ பாதையைப்‌ 
போலவே அமைந்திருக்கும்‌. 
ஆனால்‌, அக்கோப்பு பதிவாகி 
யுள்ள உண்மையான கோப்பக 
வரிசையாக இருக்க வேண்டு 
மென்ற அவசியமில்லை. 
எடுத்துக்காட்டாக, வழங்கன்‌ 
கணினியின்‌ பெயரைத்‌ 
தொடர்ந்து வரும்‌ யூஆர்‌எல்லின்‌ 
ஒரு பகுதியை மெய்நிகர்‌ பாதை 
எனலாம்‌. 2. ஒத்திசையாப்‌ பரி 
மாற்றப்‌ பாங்கினில்‌ (Asynchro- 


TT 


virtual peripheral 


nous Transfer Mode - ATM) 
பிணையம்‌ வழியாக,' ஒன்றாக 
இணைக்கப்படும்‌ மெய்நிகர்‌ 
தடங்களின்‌ பிணைப்பை மெய்‌ 
நிகர்‌ பாதை என்று கூறலாம்‌. 


virtual: peripheral : மெய்நிகர்‌ 
புறச்சாதனம்‌ : இயக்க அமைப்‌ 
பினால்‌ செய்து காட்டப்படும்‌ 
வெளிப்புறச்‌ சாதனம்‌. சான்றாக, 
வட்டுக்கு அச்சிடும்‌ செயல்‌ 
முறை. 

virtual printer : மெய்நிகர்‌ 
அச்சுப்பொறி : அச்சுப்பொறிக்கு 
அனுப்பப்படும்‌ ஒரு வெளி 
யீட்டுத்‌ தரவுவை, அச்சுப்பொறி 
கிடைக்கும்வரை (தயாராகும்‌ 
வரை) ஒரு கோப்பினில்‌ 
சேமித்து வைத்துக்‌ கொள்ளும்‌ 
வசதி. பெரும்பாலான இயக்க 
முறைமைகளில்‌ இவ்வசதி 
உள்ளது. 


virtual private network : மெய்‌ 
நிகர்‌ தனியார்‌ பிணையம்‌ 

1. இணையம்‌ போன்ற பொதுப்‌ 
பிணையத்தில்‌ இணைக்கப்‌ 
பட்ட கணுக்‌ கணினிகளின்‌ 
தொகுதி. மறையாக்கத்‌ தொழில்‌ 
நுட்பத்தைப்‌ பயன்படுத்தி, 
வெளியார்‌ எவரும்‌ அத்துமீறி 
நுழையா வண்ணம்‌, ஒரு தனி 
யார்‌ பிணையம்‌ போன்றே பாது 
காப்பான முறையில்‌ தமக்‌ 
குள்ளே தரவுகளைப்‌ பரிமாறிக்‌ 


1541 


virtual real mode 


கொள்ளல்‌. 8. வேறொரு 
பிணையத்தின்மீது நிலையான 
மெய்நிகர்‌ மின்சுற்றுகளின்‌ 
வழியாக அமைக்கப்பட்ட ஒரு 
விரிபரப்புப்‌ பிணையம்‌. குறிப்‌ 
பாக, ஏடீஎம்‌ அல்லது சட்டகம்‌ 
(ரீக) போன்ற தொழில்‌ 
நுட்பங்களின்‌ அடிப்படையில்‌ 
அமைந்த பிணையம்‌. 

virtual processing : மெய்நிகர்‌ 
செயலாக்கம்‌ : ஒவ்வொரு தரவு 
பொருளுக்கும்‌ ஒரு செயலகம்‌ 
இருப்பது போன்று காட்டப்‌ 
படும்‌ இணைச்‌ செயலக 
நுட்பம்‌. இருப்பதற்கு மேல்‌ 
பல மெய்நிகர்‌ செயலகங்கள்‌ 
தரவுப்‌ பொருள்களுக்காக இது 
உருவாக்கும்‌. 

virtual processor : மெய்நிகர்‌ 
செயலகம்‌ : மெய்நிகர்‌ செய 
லாக்க அமைப்பில்‌ உள்ள 
போலியாக அமைக்கப்பட்ட 
செயலகம்‌. 

vial reality : மெய்நிகர்‌ நடப்பு; 
மெய்த்தோற்ற எதார்த்தம்‌. 

virtual reality helmet : மெய்நிகர்‌ 
நடப்புத தலைக்கவசம்‌. 

virtual real mode : மெய்நிகர்‌ 
உண்மைப்‌ பாங்கு : இன்டெல்‌ 
80386 (எஸ்‌எக்ஸ்‌ மற்றும்‌ 
டிஎக்ஸ்‌), மற்றும்‌ அதைவிட 
மேம்பட்ட நுண்செயலிகளில்‌ 
இருக்கும்‌ ஒரு பண்புக்கூறு. 


irtual root 


1542 


virtual server 


vitual root  ப 21) ப பபப ப ம்மயவய 


ஒரேநேரத்தில்‌ பல்வேறு 8086 
(உண்மைப்‌ பாங்கு) சூழல்‌ 
களை உருவாக்கிக்‌ காட்ட 
முடியும்‌. ஒவ்வொரு மெய்நிகர்‌ 
8086 சூழலுக்கும்‌ தேவையான 
மெய்நிகர்‌ பதிவகங்கள்‌ 
(registers), மெய்நிகர்‌ நினை 
வகப்‌ பகுதி ஆகியவற்றை இவ்‌ 
வகை நுண்செயலிகள்‌ வழங்கு 
இன்றன. ஒரு மெய்நிகர்‌ 8086 
சூழலில்‌ செயல்படும்‌ ஒரு 
நிரல்‌, பிற மெய்நிகர்‌ 8086 
சூழல்களிலிருந்து முற்றிலும்‌ 
பாதுகாக்கப்படுவதுடன்‌, ௧ 

யின்‌ முழுக்‌ கட்டுப்பாடும்‌ இந்த 
நிரலின்‌ 8ழ்‌ இருப்பதுபோன்ற 
ஒரு தோற்றத்தையும்‌ தருகிறது. 
va! oot : மெய்நிகர்‌ மூலம்‌ : 
ஹெச்டீடீபீ அல்லது எஃப்டீபீ 
வழங்கன்‌ போன்ற இணைய 
வழங்கனோடு பயனாளர்‌ 
ஒருவர்‌ இணைப்பை ஏற்படுத்திக்‌ 
கொள்ளும்போது, காண்கின்ற 
மூலக்‌ கோப்பகம்‌. மெய்நிகர்‌ 
மூலம்‌ என்பது உண்மையான 
மூலக்கோப்பகத்தைச்‌ சுட்டு 
இன்ற ஒரு சுட்டு ஆகும்‌. மூலக்‌ 
கோப்பகம்‌ வேறு கணினியில்‌ 
இருக்கலாம்‌. மெய்நிகர்‌ மூலம்‌ 
வழியாகக்‌ கிடைக்கும்‌ நன்மை 
என்னவெனில்‌, ஓர்‌ இணைய 
தளத்துக்கு மிக எளிதாக ஓர்‌ 
யூஆர்‌எல்‌ உருவாக்க முடியும்‌. 
யூஆர்‌எல்லுக்கு எவ்விதத்‌ 


தீங்குமின்றி மூலக்‌ கோப்‌ 
பகத்தை வேறிடத்துக்கு மாற்ற 
முடியும்‌. 

virtual screen : மெய்நிகர்‌ திரை : 
கணினித்‌ இரையின்‌ எல்லைக்கு 
அப்பாலும்‌ திரையிடப்‌ பயன்‌ 
படுத்திக்கொள்ளும்‌ பகுதி. 
மிகப்பெரிய அல்லது மிகப்பல 
ஆவணங்களைக்‌ கையாள இக்‌ 
கூடுதல்‌ பரப்பு பயன்படுகிறது. 


virtual server : மெய்நிகர்‌ வழங்‌ 
கன்‌ : ஒரு ஹெச்டீடீபீ வழங்கள்‌ 
கணினிக்குள்‌ இருந்து செயல்‌ 
படும்‌ ஒரு மெய்நிகர்‌ கணினி. 
ஆனால்‌ பயனாளரைப்‌ பொறுத்த 
வரை ஒரு தனி ஹெச்டீடீபி 
வழங்கனாகவே காட்சியளிக்‌ 
கும்‌. ஒரே ஹெச்‌ டீடீபீ வழங்‌ 
கனில்‌ பல மெய்நிகர்‌ வழங்கன்‌ 
கள்‌ இருக்க முடியும்‌. ஒவ்‌ 
வொன்றும்‌ தத்தமது நிரல்களை 
இயக்கிக்கொள்ள முடியும்‌. 
ஒவ்வொன்றும்‌ உள்ளீட்டு, 
வெளியீட்டுச்‌ சாதனங்களைத்‌ 
தனிப்பட்ட முறையில்‌ அணுக 
முடியும்‌. ஓவ்வொரு மெய்‌ நிகர்‌ 
வழங்கனும்‌ தனிக்‌ களப்‌ 
பெயரையும்‌ ஐபீ முகவரியை 
யும்‌ கொண்டிருக்கும்‌. பயனா 
எருக்கு அது தனி வலைத்‌ 
தளமாகவே தோற்றமளிக்கும்‌. 
பல இணையச்‌ சேவையாளர்‌ 
களும்‌, தத்தமது தனி களப்‌ 
பெயர்களை வைத்துக்கொள்ள 


எ பய ப ப்ப ப்ப பிப பப ப்ப்ப்ட்ட்ட்டட ட்ட ட பப்‌ 


virtual storage 1543 virus 
விரும்பும்‌ வாடிக்கையாளர்‌ | ஸ்ர! மாஸ்காறு : மெய்நிகர்‌ பல்‌ 
களுக்கு. இது போன்ற மெய்நிகர்‌ | கலைக்‌ கழகம்‌... 

வழங்கள்களை வழங்கு | ஸ்டா - மெய்‌ நன ல்க! 
கின்றனர்‌. 


virtua storage : தோற்றநிலைச்‌ 
சேமிப்பு; மெய்நிகர்‌ சேமிப்பு : 
ஒரு குறிப்பிட்ட அளவு கள்‌ 
முகச்‌ சேமிப்பையும்‌, சற்று 
அதிக அளவு குறைந்த வேகச்‌ 
சேமிப்பியிலிருந்து உள்முகச்‌ 
சேமிப்பிக்கு மாற்ற உதவுறெது. 


virtual storage operating system : 
மெய்நிகர்‌ நிலைச்‌ சேமிப்புச்‌ 
செயற்பாட்டுப்‌ பொறியமைவு ': 
ஒரு கணினிப்‌ பொறியமைவின்‌ 
தோற்ற நிலைச்‌ சேமிப்புத்‌ 
திறனைப்‌ பயன்படுத்தும்‌ செயற்‌ 
பாட்டுப்‌ பொறியமைவு. 


virtual storefront : மெய்நிகர்‌ 
அங்காடி : இணையத்தில்‌ ஒரு 
நிறுவனத்தின்‌ இருப்பு. நிகழ்‌ 
நிலை விற்பனைக்கு ஏற்பாடு 
செய்யப்பட்டுள்ள தளம்‌. 
virtual terminal : மெய்நிகர்‌ 
முனையம்‌ : அந்நிய கணினியை 
அணுக அனுமதிக்கும்‌ முனை 
யத்தின்‌ முயற்சி, சிறு அல்லது 
பெருமுகக்‌ கணினியை பிசி 
மூலம்‌ அணுகுவதைக்‌ குறிப்‌ 
பிடுகிறது. 


virtual troolfair : 
கண்காட்சி. 


மெய்நிகர்‌ 


முப்பரிமாண மாதிரியங்கள்‌ 
கொண்ட சூழல்‌. வீஆர்‌எம்‌எல்‌ 
(VRML - Virtual Reality Modelling 
டகாரமாஏூூ) மொழியில்‌ ரு 
வாக்கப்பட்டது. 
அதில்‌ தோற்றமளிக்கும்‌ பொருள்‌ 
களோடு, நடப்புலகப்‌ பொருள்‌ 
களைப்‌ போன்றே ஊடாட 
முடியும்‌... 

ஸராய5 : வைரஸ்‌; நச்சு நிரல்‌: 
இயக்க அமைப்பு மற்றும்‌ தரவுக்‌ 
கோப்புகளின்‌ ஒற்றுமையைப்‌ 
பாதிக்கும்‌ மென்பொருள்‌. நிரல்‌ 
தொடர்‌ எந்திரத்தின்‌ இயக்‌ 
கத்தைத்‌ தடுக்கவோ அல்லது 
தரவுகளை அழிக்கவோ இது 
முயற்சிக்கும்‌. நச்சுநிரல்‌ நிரல்‌ 
தொடர்களைக்‌ கண்டுபிடித்தவர்‌ 
யார்‌ என்பது தெரியவில்லை 
யென்றாலும்‌ உலகின்‌ பல நாடு 
களில்‌ இது துவங்கியது. நச்சு 
நிரல்கள்‌ தங்களைப்‌ பெருக்கிக்‌ 
கொள்ளக்‌ கூடியவை. ஒரு நிறு 
வனத்தின்‌ கணினி அமைப்பு 
முழுவதும்‌ வேகமாகப்‌ பரவும்‌. 
நச்சு நிரலால்‌ பாதிக்கப்பட்ட 
ஒரு வட்டை வேறொரு கணினி 
யில்‌ பயன்படுத்துவது போன்று 
வேண்டுமென்றே நச்சு நிரல்‌ 
சேர்க்கலாம்‌. நல்லவேளையாக 
நச்சுநிரல்‌ தடுப்பு மென்பொருள்‌ 


பயனாளர்‌ 


பற்‌ பட்லு Tr ப அப ப்பி ட்டடட் பட்ட டப்ப பப பட்ட்டம்‌ 


virus signature 


தற்போது பரவலாகக்‌ கிடைப்‌ 
பதால்‌ இதை ஓரளவு கட்டுப்‌ 
படுத்தலாம்‌. 

virus signature : நச்சுநிரல்‌ அறி 
குறி : ஒரு நச்சுநிரலை அடை 
யாளங்‌ காட்டும்‌ கணினிக்‌ குறி 
முறை. நச்சுநிரல்‌ எதிர்ப்பு மென்‌ 
பொருட்கள்‌, பாதிக்கப்‌ பட்ட 
நிரல்களையும்‌ கோப்புகளை 
யும்‌ கண்டறிய, ஏற்கெனவே 
அறியப்பட்ட நச்சு நிரல்களின்‌ 
கணினிக்‌ குறிமுறையைத்‌ 
தேடிக்‌ கண்டுபிடிக்கன்றன. 
visible page : தோன்றும்‌ பக்கம்‌; 
வெளித்தெரி பக்கம்‌ : கணினி 
வரைகலையில்‌, திரையில்‌ 
காட்டப்படும்‌ படிமம்‌. திரைப்‌ 
படிமங்கள்‌ காட்சி நினைவகத்‌ 
தில்‌, பக்கம்‌ எனப்படும்‌ பகுதி 
களில்‌ எழுதப்படுகின்றன. ஓவ்‌ 
வொரு பக்கமும்‌ ஒரு திரைக்‌ 
காட்சியைக்‌ கொண்டுள்ளன. 
VisiCalc விசிக்கால்க்‌ 
(மின்னணு விரிதாள்‌ நிரல்‌) : 
பிரபலமான மின்னணு விரிதாள்‌ 
செயல்முறை. ஒரு நிரையில்‌ 
தரவுகளை மின்னணுத்‌ தாளாக 


அல்லது இணைப்பு அமை . 


விடங்களாகக்‌ காட்டுகிறது. 
இணைப்பில்‌ மாறியல்‌ மதிப்‌ 
புருக்களின்‌ அமைவிடங்களுக்கு 
ஒரு பிரிவினையைப்‌ பயன்‌ 
பாட்டாளர்‌ பயன்படுத்துகிறார்‌. 


1544 Visual Basic For Applications 


vision recognition : காட்சி 
அடையாளம்‌; பார்த்தறிதல்‌ : 
கணினிமூலம்‌ படத்தரவு களைச்‌ 
செய்முறைப்படுத்தும்‌ முறை. 
எடுத்துக்காட்டாக: கணினி 
யிலுள்ள செயற்கை அறிவுத்‌ 
திறன்‌, ஒரு குதிரையின்‌ 
தொலைக்காட்சி உருக்காட்சியை 
அடையாளங்‌ கண்டுகொண்டு, 
அது குதிரை என்று கூறுகிறது. 
உருக்காட்சிகளை அடையாளங்‌ 
காண்பது, எந்திரங்களுக்கு மிகச்‌ 
சிக்கலான செய்முறை. 

41502! : புலனாதல்‌ : ஒரு ஒளிப்‌ 
படம்‌, வரைபடம்‌, ஓவியம்‌, 
பட்டியல்‌ அல்லது வரை 
கலையைப்‌ பயன்படுத்தி தரவு 
தொடர்பு கொள்ளுதல்‌. 


ஏர5ப2| basic : விசுவல்‌ பேசிக்‌ : 
விண்டோஸ்‌ பயன்பாடு 
களுக்காக உருவாக்கப்பட்ட 
மைக்ரோ சாஃப்ட்‌ குவிக்பேசிக்‌ 
இன்‌ மேம்பட்ட பதிவு. விசுவல்‌ 
பேசிக்‌ கருவிப்‌ பெட்டியில்‌ 
இருந்து பயன்பாடுகளுக்குப்‌ 
பொருள்களை இழுத்து 
வருவதன்மூலம்‌ விண்டோஸ்‌ 
பணித்‌ தொகுப்புகள்‌ உரு 
வாக்கப்படுகின்றன. 


Visual Basic editor : விசுவல்‌ 


பேசிக்‌ தொகுப்பி. 


Visual Basic For Applications : 
பயன்பாடுகளுக்கான விசுவல்‌ 


Visual Basic, Scripting Edition 1545 


பேசிக்‌ : விண்டோஸ்‌ 95/98 
பயன்பாடுகளுக்கு நிரல்‌ எழுதப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ விசுவல்‌ 
பேசிக்‌ மொழியின்‌ ஒரு குறுகிய 


வடிவம்‌. மைக்ரோசாஃப்ட்‌ 
நிறுவனம்‌ உருவாக்கியுள்ள 
பல்வேறு பயன்பாடுகளில்‌ 


உள்ளிணைக்கப்பட்டுள்ளது. 
Visual Basic, Scripting Edition : 
விசுவல்‌ பேசிக்‌, உரைநிரல்‌ 
பதிப்பு : பயன்பாடுகளுக்கான 
விசுவல்பேசிக்‌ நிரலாக்க 
மொழியின்‌ ஓர்‌ உட்பிரிவு. 
இணையம்‌ தொடர்பான 
நிரலாக்கத்துக்கென உரு 
வாக்கப்பட்டது. ஜாவா 
ஸ்கிரிப்ட்‌ போன்றே விசுவல்‌ 
பேசிக்‌ உரைநிரல்‌ பதிப்பின்‌ 
கட்டளைகளும்‌ ஒரு ஹெச்டீ 
எம்‌எல்‌ ஆவணத்தில்‌ உட்‌ 
பொதிவாக இருக்கும்‌. இன்டர்‌ 
நெட்‌ எக்ஸ்புளோரர்‌ வலை 
உலாவி, இதன்‌ நிரல்களை 
புரிந்து செயல்படுத்தும்‌. விபி 
ஸ்கிரிப்ட்‌, விசுவல்‌ பேசிக்‌ 
ஸ்கிரிப்ட்‌ என்றும்‌ அழைக்கப்‌ 
படும்‌. 

Visual C++ : விசுவல்‌ சி*ச* : 
விண்டோஸில்‌ செயல்படக்‌ 
கூடிய, சி** நிரலாக்க மொழி 
யின்‌ பயன்பாட்டு உருவாக்க 
வடிவம்‌. மைக்ரோ சாஃப்ட்‌ 
வெளியிடும்‌ விசுவல்ஸ்டுடியோ 
கூட்டுத்‌ தொகுப்பின்‌ ஓர்‌ 


visualization 


அங்கம்‌. காட்சியடிப்படையான 
நிரலாக்கப்‌ பணிச்சூழலை 
வழங்குகிறது. 

யக! பிரறிay : காட்சித்திரை : 
ஒரு காட்சித்திரையில்‌ படம்‌ 
அல்லது வரைபடம்‌ காட்டுதல்‌ 


- அல்லது ஒரு வரைவி மூலம்‌ 


ஒரு வரைபடம்‌ உருவாக்கிக்‌ 
காட்டுதல்‌ போன்று தரவு 
களைக்‌ காட்சியாக உருவாக்கிக்‌ 
காட்டுதல்‌. 

visual display terminal : புலன்‌ 
காட்சி முனையம்‌: திரையில்‌ 
விசையிடப்பட்ட உள்ளீடு மற்‌ 
றும்‌ செயலக வெளியீட்டைக்‌ 
காட்டும்‌ திறனுள்ள சாதனம்‌. 
visual display unit : காட்சித 
திரையகம்‌. 

visual display unit, cathode ray 
tbe: எதிர்மின்வாய்‌ கதிர்க்‌ 
குழாய்‌ காட்சித்‌ திரையகம்‌. 
visualization : பார்க்கும்‌ பொரு 
ளாக்கல்‌ : கணினி வரைகலை 
யில்‌, எண்‌ வடிவில்‌ விளங்கிக்‌ 
கொள்ள கடினமாக உள்ள 
போக்குகளை மனிதர்கள்‌ கண்டு 
கொள்ள அனுமதிக்க எண்‌ 


. முறை தரவுகளை படவடிவ 


மாக மாற்றுதல்‌. கொள்கை 
யளவிலும்‌, நடைமுறையில்‌ 
ஆராய்ச்சி சூழ்நிலைகளிலும்‌ 
இது குறிப்பாக பயன்படுத்தப்‌ 
படுகிறது. 


Visual J++ 


1546 


VL bus 


1512127721 rr பப ப ப்பட்ட டப டப்டயியியல்‌ 


Visual J++ : விசுவல்‌ ஜே-- : 
மைக்ரோசாஃப்டின்‌ காட்சி 
அடிப்படையிலான ஜாவா 
நிரலாக்கப்‌ பணிச்‌ சூழல்‌. ஜாவா 
மொழியில்‌ பயன்பாடுகளையும்‌ 
குறுநிரல்களையும்‌ உருவாக்கப்‌ 
பயன்படுகிறது. மைக்ரோ 
சாஃப்ட்‌ விசுவல்‌ ஸ்டுடியோ 
வின்‌ ஓர்‌ அங்கம்‌. 

ஏ15ப21 page : காட்சிப்‌ பக்கம்‌; 
காணும்‌ பக்கம்‌ : ஒன்று அல்லது 
அதற்கு மேற்பட்ட சேமித்து 
வைக்கப்பட்ட இரைக்காட்சிக்‌ 
கோப்புகள்‌ அடங்கிய காட்சி 
உருவரை. 


visual programming : காட்சி 
நிலை நிரலாக்கம்‌ நீண்ட 
கட்டளைத்‌ தொகுதிகளை 
எழுதிச்‌ செல்வதற்குப்‌ பதில்‌, 
பட்டித்‌ தேர்வுகள்‌, பொத்தான்‌ 
கள்‌, சின்னங்கள்‌ மற்றும்‌ பிற 
முன்வரையறுக்கப்பட்ட வழி 
முறைகளிலிருந்து அடிப்படை 
நிரலாக்கப்‌ பொருள்கூறுகளைத்‌ 
தேர்வுசெய்து பயன்பாடுகளை 
உருவாக்க வகைசெய்யும்‌ ஒரு 
நிரலாக்க வழிமுறை. 

visual scanner : காட்சி வருடி. 


visual symbols காட்சிக்‌ 


குறியீடுகள்‌. 

visual table of contents 
காணும்‌ உள்ளடக்கப்‌ பட்டியல்‌ : 
ஒரு நிறுவனத்துக்கு உள்ளேயோ 


அல்லது ஒரு குறிப்பிட்ட நிரல்‌ 
தொடரிலோ தரவு ஓட்டத்தின்‌ 
விளக்கங்களை வரைகலை 
வடிவில்‌ காட்டும்‌ ஒரு வரை 
படம்‌. வரைபடத்தின்‌ மேற்‌ 
பகுதியில்‌ காட்டுவதைவிட 
அடிப்பகுதியில்‌ அதிகமான 
தரவுகள்‌ காட்டப்படும்‌. VT 
என்று சுருக்கப்படும்‌. 

Vட ஸப : விஎல்‌ பாட்டை : 
வேசா (VESA) உள்ளமை 
பாட்டை என்பதன்‌ சுருக்கம்‌. 
வீடியோ எலெக்ட்ரானிக்ஸ்‌ 
ஸ்டேண்டர்டு அசோஷி 
யேஷன்‌ நிறுவனம்‌ அறிமுகப்‌ 
படுத்திய உள்ளமை பாட்டைக்‌ 
கட்டுமானத்தில்‌ ஒருவகை. 
இதன்படி ஒரு பீசி தாய்ப்‌ 
பலகையில்‌ மூன்று விஎல்‌ 
பாட்டை செருகுவாய்களை 
வைத்துக்கொள்ள முடியும்‌. 
சிபீயு-வின்‌ துணையின்றி 
நுண்ணறிவுத்‌ தகவி அட்டைகள்‌ 
தாமே சில செயல்பாடுகளை 
நிறைவேற்றும்‌, பஸ்‌ மாஸ்டரிங்‌ 
இதில்‌ இயலும்‌. ஒரு விஎல்‌ 
பாட்டைச்‌ செருகுவாய்‌ வழக்க 
மான இணைப்பியுடன்‌ கூடு 
தலாக 16-பிட்‌ நுண்தடக்‌ கட்டு 
மான இணைப்பியைக்‌ (14107௦ 
Channel Architecture Connector) 
கொண்டிருக்கும்‌. ஆனால்‌, 
தயாரிப்பாளரே இதனைத்‌ 
தாய்ப்பலகையில்‌ உள்ளிணைத்‌ 


ப ட்டை 


VLF radiation 


இருக்க வேண்டும்‌. வழக்கமான 
இணைப்பிகளை விஎல்‌ 
பாட்டைச்‌ செருகுவாய்களாகப்‌ 
பயன்படுத்த முடியாது. விஎல்‌ 
பாட்டைத்‌ தகவி அல்லாத 
அட்டையை ஒரு விஎல்‌ 
பாட்டைச்‌ செருகுவாயில்‌ பயன்‌ 
படுத்த முடியும்‌. ஆனால்‌ அது 
உள்ளமை பாட்டையைப்‌ பயன்‌ 
படுத்த முடியாது. எனவே ஒரு 
சாதாரண பாட்டைச்‌ செருகு 
வாய்‌ போலவேதான்‌ செயல்‌ 
படும்‌. 

VLF radiation : விஎல்‌எஃப்‌ கதிர்‌ 
வீச்சு: மிகக்‌ குறைந்த அலை 
வரிசைக்‌ கதிர்வீச்சு (Very-low 
Frequency Radiation) என்பதன்‌ 
சருக்கம்‌. ஏறத்தாழ 300 
ஹெர்ட்ஸ்‌ முதல்‌ 30 கிலோ 
ஹெர்ட்ஸ்‌ வரம்பெல்லைக்குள்‌ 
உள்ள அலைவரிசைகளில்‌ 
நிகழும்‌ மின்காந்தக்‌ கதிர்வீச்சு. 
வானலைக்‌ கதிர்வீச்சு என்றும்‌ 
கூறுவர்‌. கணினித்‌ திரை 
யகங்கள்‌ இத்தகைய கதிர்‌ 
வீச்சை உமிழ்கின்றன. கணினித்‌ 
திரையகம்‌ இத்துணை அளவு 
தான்‌ விஎல்‌எஃப்‌ கதிர்வீச்சை 
உமிழ வேண்டும்‌ என்கிற வரை 
யறையினை எம்பீஆர்‌ ॥ 
என்னும்‌ தன்னார்வத்‌ தர 
வரையறை உள்ளது. 

VW : விஎல்‌ஐடபிள்யூ : மிக 


நீண்ட நிரல்‌ சொல்‌ என்ற 


1547 


voder 


பொருளைக்‌ குறிக்கும்‌ Very Long 
Instruction Word என்ற சொல்‌ 
தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 
குறும்பெயர்‌. சிறுசிறு எளிய 


நிரல்களை ஒன்றுசேர்த்து நீண்ட 
ஒற்றை நிரல்‌ சொல்லாக 
உருவாக்கும்‌ ஒருவகைக்‌ 


கட்டுமானம்‌. இந்நீண்ட நிரல்‌ 
சொல்‌ பல பதிவகங்களை 
எடுத்துக்‌ கொள்கின்றது. 

974 : விஎம்‌ : மெய்நிகர்‌ பொறி 
எனப்பொருள்படும்‌ ராம 
Machine என்ற சொல்தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
மெய்நிகர்‌ பொறிச்‌ செயல்‌ 
திறனை வழங்கும்‌ ஐ.பிஎம்மின்‌ 
பெருமுகக்‌ கணினிகளுக்கான 
இயக்க முறைமை. 

சா: விஎன்‌ : ஓர்‌ இணைய தள 
முகவரி வியட்நாம்‌ நாட்டைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ களப்‌ 
பெயர்‌. 


vocabulary : சொற்களஞ்சியம்‌; 
சொல்‌ வளம்‌ : ஒரு குறிப்பிட்ட 
கணினிக்காக ஒரு செயல்‌ 
முறையை எழுதுவதற்குப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ குறியீடுகள்‌ 
அல்லது நிரல்கள்‌. 

vocal sounds : பேச்சொலிகள்‌. 


Yoder : ஓடர்‌ : பேச்சு ஒருங்‌ 


இணைப்பி. 


ட 


voder-speech 


voder-speech synthesizer : 
பேச்சுருவாக்கியின்‌ பெயர்‌. 
voice answer back : குரல்‌ 
பதிலுரை; குரல்‌ மறுமொழி : 
கட்டளைகள்‌, வினவல்‌ 
களுக்குப்‌ பதிலுரையாக ஒரு 
கணினி, ஏற்கெனவே ஒலிப்‌ 
பதிவு செய்யப்பட்ட செய்தி 
களைப்‌ பயன்படுத்துதல்‌. 
voice-capable modem : குரலறி 
திறனுள்ள இணக்கி 
தன்னுடைய தரவு கையாளும்‌ 
செயல்பாடுகளோடு குரல்வழிச்‌ 
செய்திகளையும்‌ ஏற்கும்‌ 
திறனுள்ள ஒரு இணக்கி. 

voice channel : குரல்‌ வழித்‌ 
தடம்‌ மனிதக்‌ குரலைக்‌ 
கொண்டு செல்லும்‌ துணை 
வழித்தடம்‌ அல்லது ஒளி பரப்பு 
வழித்தடம்‌. 

voice coil : குரல்‌ சுருளை : 
வேகமாக அணுகவும்‌ நிலை 
வட்டு இயக்கி படி/எழுது 
முனை நுட்பம்‌. வழக்கமான 
இயக்கிகளைவிட இது அதிகம்‌ 
செலவாகக்கூடியது. ஓலி 
பெருக்கியில்‌ உள்ளதைப்‌ 
போன்ற தொழில்‌ நுட்பமே 
இதிலும்‌ பயன்படுத்தப்படு 
கிறது. கொடுக்கும்‌ சமிக்கை 
யின்‌ சக்தியைப்‌ பொறுத்து, 
அந்த சுருளை ஒரு குறிப்பிட்ட 
தூரம்‌ நகர்ந்து தேவைப்படும்‌ 


1548 


voice frequencies 


தரவு சேமிப்பு வழித்தடத்தின்‌ 
மேல்‌ சரியாக நிற்கும்‌. 

voice communications : குரல்‌ 
செய்தித்‌ தொடர்பு; பேச்சுத்‌ 
தொடர்பு : மனிதரின்‌ கேள்வி 
வீச்செல்லைக்குள்‌ ஒலியை 
அனுப்புதல்‌. குரல்‌ அல்லது 
ஒலியை ஒரு ஒத்த சொல்‌ 
அல்லது இலக்கச்‌ சைகைகளாக 
அனுப்பலாம்‌. 


voice frequencies : குரல்‌ அலை 
வரிசைகள்‌ : நாம்‌ பேசும்போது, 
நமது குரல்‌ நாண்கள்‌ அதிர்ந்து 
ஓசையை உருவாக்கி ஒரே அள 
வில்‌ வாய்க்கும்‌, தொண்டைக்‌ 
கும்‌ மூக்குக்கும்‌ தொண்டைக்‌ 
குழி வழியாகப்‌ போய்ச்‌ சேர்‌ 
கிறது. இதில்‌ ஏற்படும்‌ ஒலிகள்‌ 
பேச விரும்பும்‌ ஒலியின்‌ 
தன்மைகளுக்கேற்ப ஒலி அலை 
களை ஏற்படுத்துகின்றன. உயி 
ரெழுத்துகளை ஒலிக்க அதிக 
சக்தி தேவைப்படுகிறது. மெய்‌ 
யெழுத்துகளுக்கு உதடுகள்‌, 
நாக்கு, பற்கள்‌ செயல்படு 
வதால்‌ குறைந்த சக்தியே போது 
மானது என்பதுடன்‌ அதிக 
அதிர்வுகளும்‌ ஏற்படுத்துகின்‌ 
றன. இதன்‌ அலைவரிசைகள்‌ 
100 முதல்‌ 2,000 ஹெர்ட்சு 
களாகும்‌. குரலின்‌ தொனி 
யானது குரல்‌ நாண்களின்‌ அடிப்‌ 
படை அலை வரிசைகளைப்‌ 


பொறுத்தது. இது பெண்களுக்கு 


voice grade 


200 முதல்‌ 1,000 ஹெர்ட்சுகளாக 
வும்‌, ஆண்களுக்கு 100 முதல்‌ 
500 ஆகவும்‌ இருக்கும்‌. 

voice grade : குரல்‌ தரம்‌ : 
வழக்கமான தொலைக்காட்சி 
இணைப்புகளில்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ கம்பிகளை கணினி 
இணைப்புகளுக்குப்‌ பயன்‌ 
படுத்துதல்‌. பெரும்பாலான 
தொலைத்தொடர்புகளுக்கு இது 
இன்றியமையாதது. இது 300 
முதல்‌ 3,000 வரையிலான அலை 
வரிசைகளில்‌ தரவுகளை 9,600 
இணைப்புகளில்‌ அனுப்ப அனு 
மதிக்கிறது. இது, அகல்‌ 
இணைப்பு, குறு இணைப்பு 


என்பவற்றிலிருந்து வேறு 
பட்டது. 
voice-grade channel : குரல்‌- 


தரத்‌ தடம்‌ : ஒரு தொலைபேசி 
இணைப்பைப்‌ போன்ற தகவல்‌ 
தொடர்புத்‌ தடம்‌. 300-3000 
ஹெர்ட்ஸ்‌ கேட்பொலி அலைக்‌ 
கற்றை கொண்ட, குரல்‌ தர 
வுவை அனுப்புவதற்கு ஏற்றது. 
வினாடிக்கு 39 கலோபிட்‌ வரை 
தொலைநகல்‌, தொடர்முறை, 
இலக்கமுறைத்‌ தரவுகளை அனுப்‌ 
பிட ஒரு குரல்‌-தரத்‌ தடத்தைப்‌ 
பயன்படுத்திக்‌ கொள்ள முடியும்‌. 


voice input : குரல்‌ உட்பாடு; 
குரல்‌ உள்ளீடு; பேச்சாணை; 
குரலாணை : ஒரு கணினியில்‌ 


1549 


voice output 


மனிதக்‌ குரலை உட்பாடாகப்‌ 
பயன்படுத்த அனுமதிக்கும்‌ 
உட்பாட்டுச்‌ சாதனம்‌. 

vice mail : குரல்‌ அஞ்சல்‌; 
பேச்சு அஞ்சல்‌ தொலை 
பேசியில்‌ பேசப்படும்‌ செய்தி 
கள்‌, இலக்க வடிவில்‌ மாற்றப்‌ 
பட்டு, கணினியின்‌ நினை 
வகத்தில்‌ சேமித்து வைக்கப்படு 
தின்றன. செய்திகள்‌ வர 
வழைக்கப்படும்போது, அவை 
மீண்டும்‌ குரல்‌ வடிவுக்கு 
மாற்றப்படும்‌. 

voice messaging குரல்‌ 
செய்தியளித்தல்‌ : மின்னணு 
அஞ்சலுக்கு மாற்றாக குரல்‌ 
அஞ்சலைப்‌ பயன்படுத்தல்‌. 
பெறுபவர்‌ இல்லை என்பதற்‌ 
காக அல்லாமல்‌ குரல்‌ 
செய்திகள்‌ வேண்டுமென்றே 
பதிவு செய்யப்படுகிறது. 
voice-net : குரல்பிணையம்‌ : 
இணையத்தில்‌ நடைபெறும்‌ 
தொலைபேசி வழியான தரவு 
பரிமாற்றத்தைக்‌ குறிக்கும்‌ 
சொல்தொடர்‌. பெரும்பாலும்‌, 
மின்னஞ்சல்‌ ஒப்பத்தின்‌ முன்‌ 
பாக இடம்பெறுவது. 

voice output : குரல்‌ வெளிப்‌ 
பாடு : கணினி, பேசும்‌ மொழி 
மூலம்‌ வெளிப்பாட்டினை 
வழங்க அனுமதிக்கிற ஒலி 
மறுமொழிச்‌ சாதனம்‌. இது 


voice processing 


கணினி சார்ந்த நிரல்‌, தன்‌ 
சேவை எரிவாயு நிலையங்கள்‌ 
போன்ற பல்வேறு பயன்பாடு 
களுக்கு உதவுகிறது. 

voice processing குரல்‌ 
செயலாக்கம்‌ : குரலைக்‌ கணினி 
மூலம்‌ கையாளுதல்‌. இதில்‌ 
குரல்‌ சேமிப்பும்‌ அனுப்புதலும்‌, 
குரல்‌ பதிலளிப்பு, குரல்‌ 
கண்டறிதல்‌ மற்றும்‌ சொற்‌ 
பகுதி முதல்‌ பேச்சுத்‌ தொழில்‌ 
நுட்பம்வரை காணப்படும்‌. 
voice recognition குரல்‌ 
கண்டறிதல்‌ : மனிதக்‌ குரலைக்‌ 
கண்டுகொள்ள கணினி வன்‌ 
பொருள்‌/மென்பொருளுக்குத்‌ 
இறனளிக்கும்‌ ஓரளவு புதிய 
தொழில்நுட்பம்‌. கணினியில்‌ 
சேர்ப்பதற்கேற்ற மின்னணு 
வடிவில்‌ பேசப்படும்‌ தரவு 
களை நேரடியாக மாற்றுதல்‌. 
voice recognition software : 
குரலறி மென்பொருள்‌. 

voice recognition system : குரல்‌ 
காண்‌ பொறியமைவு ; குரலறி 
அமைப்பு : பயன்பாட்டாளரின்‌ 
குரலையும்‌ சொற்களையும்‌ 
அடையாளங்கண்டு புரிந்து 
கொள்ளக்கூடிய பொறியமைவு. 
voice recorder : குரல்‌ பதிப்பி. 
voice response : குரல்‌ மறு 
மொழி : பேச்சு வடிவிலான 
கணினி வெளிப்பாடு. 


1550 


volatile storage 


voice synthesis : குரல்‌ ஒருங்‌ 
கிணைப்பு : கணினியின்‌ நினை 
வகத்தில்‌ சேமித்து வைக்கப்‌ 
பட்டுள்ள ஒலித்‌ தோரணிகளை, 
ஒலிபெருக்கிமூலம்‌ ஓலிபரப்பக்‌ 
கூடிய சொற்களாக ஒருங்கிணைக்‌ 
கும்‌ கணினியின்‌ திறம்பாடு. 


voice synthesizer குரல்‌ 
இணைப்பாக்கி. 

4௦10 : அற்றநிலை. 

volatile அழியக்கூடிய, 
மறையக்கூடிய. 

volatile file : விரைவுக்‌ கோப்பு; 


மாற்ற மிகு கோப்பு : புதிய புதிய 
பதிவேடுகளைப்‌ புகுத்துவதும்‌, 
பழைய பதிவேடுகளை நீக்கு 
வதும்‌ அதிவேகத்தில்‌ நடை 
பெறும்‌ ஒரு கோப்பு. இதில்‌ 
அணுகுநேரம்‌ மாறக்கூடியது. 

volatile memory : நிலையா 
நினைவகம்‌; அழியும்‌ நினை 
வகம்‌; மறையும்‌ நினைவறை : 
கணினியின்‌ அடிப்படை நினை 
வகம்‌. மின்சாரம்‌ நிறுத்தப்‌ 
பட்டால்‌ தன்னுடைய தரவு 
களை எல்லாம்‌ கணினி இழந்து 
விடும்‌ என்பதை உணர்த்தும்‌ 
சொல்‌ என்பதால்‌ இச்சொல்‌ 
சரியாகவே அமைந்துள்ளது. 

volatile storage : நிலையா 
சேமிப்பு; விரைவுச்‌ சேமிப்பகம்‌ : 
பொறியமைவிலிருந்து மின்‌ 
விசை நீக்கப்பட்டால்‌ உள்ளடக்‌ 


தி 


volatility 


கங்களை இழந்துவிடக்கூடிய 
சேமிப்புச்‌ சாதனம்‌. இது 
விரைவற்ற சேமிப்பகம்‌ என்‌ 
பதிலிருந்து வேறுபட்டது. 
401261 : விரைவுத்‌ திறன்‌ : ஒரு 
கோப்பு செய்முறைப்படுத்தப்‌ 
படும்போது, பதிவேடுகள்‌ 
சேர்க்கப்படுகிற அல்லது நீக்கப்‌ 
படுகிற வேக வீதம்‌. ஒரு தரவுத்‌ 
தளத்தை வடிவமைப்பதில்‌ இது 
முக்கியமான நிலையளவுரு 
ஆகும்‌. 

volt : வோல்ட்‌ : இரு முனை 
களுக்கிடையேயான மின்‌ 
னூட்ட வேறுபாடு அல்லது 
மின்னியக்கச்‌ சக்தி. 1 கூலம்ப்‌ 
மின்னூட்டம்‌, 1 ஜூல்‌ 
வேலையை முடிக்கும்‌ முனை 
களின்‌ மின்னியக்க அளவு 1 
வோல்ட்‌ எனக்‌ கணக்டெப்படு 
கிறது. (அல்லது) 1 ஓம்‌ மின்‌ 
தடுப்பிமீது, பாயும்‌ 1 ஆம்பியர்‌ 
மின்னோட்டத்தை வழங்கும்‌ 
மின்னியக்க வேறுபாடு. 
voltage : மின்னழுத்தம்‌ : மின்‌ 
விசையின்‌ அழுத்தம்‌. ஒரு 
கணினி மின்சுற்று வழியில்‌ 
உள்ள உயர்‌ மின்னழுத்தம்‌ 1 
என்பதாலும்‌, குறைந்த 
மின்னழுத்தம்‌ ' 0 ' என்பதாலும்‌ 
குறிக்கப்படுகிறது. 

voltage regulator : மின்னழுத்த 
முறைப்படுத்தி : வெளிப்பாட்டு 


1551 


volume 


மின்னழுத்த முறைப்படுத்தி 
மின்னழுத்தத்தை முன்‌ தீர்‌ 
மானித்த ஓர்‌ அளவில்‌ வைத்‌ 
இருக்கிற அல்லது முந்தையத்‌ 
தீர்மானத்தின்படி மாற்றுகிற 
மின்சுற்றுவழி. இயல்பான 
உட்பாட்டு மின்னழுத்த மாறு 
தல்‌ எவ்வாறிருந்தாலும்‌ இந்த 
மாற்றம்‌ நடைபெறுகிறது. 
volts alternating current : 
வோல்ட்‌ மாறுநிலை மின்னோட்‌ 
டம்‌ : ஒரு மின்சார சமிக்கையின்‌ 
உச்சம்‌ முதல்‌ உச்சம்‌ வரை 
யிலான மின்னழுத்த வீச்சுகள்‌ 
அளவீடு. 
ஈயா : தொகுதி; பாகம்‌/ஒலி 
யளவு : 1. கணினித்‌ தரவுகளைச்‌ 
சேமித்து வைக்கும்‌ ஒரு வட்டு 


அல்லது நாடா. சிலவேளை 


ட 


volume contro! 


களில்‌ மிகப்பரந்த நிலைவட்டு 
கள்‌ பல்வேறு பாகங்களாகப்‌ 
பிரிக்கப்படும்‌. ஒவ்வொரு 
பாகமும்‌ ஒரு தனி வட்டாகவே 
கருதப்படும்‌. 2. கேட்பொலி 
சமிக்கையின்‌ .ஒலியளவு. 


ஓலியளவுக்‌ 


volume control : 
கட்டுப்பாடு. 
volume 1201௨ : வட்டுப்‌ பெயர்‌ : 
ஒரு வட்டுக்கு அளிக்கப்படும்‌ 
பெயர்‌ (பொதுவாக விரும்‌ 
பினால்‌ மட்டும்‌). 


volume serial number : தொகுதி 
வரிசை எண்‌ ஒரு வட்டு 
அல்லது நாடாவை அடையாளம்‌ 
காணப்‌ பயன்படும்‌ வரிசை 
எண்‌. தேவையெனில்‌ வைத்துக்‌ 
கொள்ளலாம்‌. எம்‌எஸ்‌ டாஸ்‌ 
முறைமையில்‌ தொகுதி வரிசை 
எண்‌ என்று குறிப்பிடப்படு 
கிறது. ஆப்பிள்‌ மெக்கின்‌ 
டோஷ்‌ கணினிகளில்‌ தொகுதிக்‌ 
குறிப்பு எண்‌ (Volume Reference 
Number) எனப்படுகிறது. தொகுதி 
வரிசை எண்‌ என்பது தொகுதிச்‌ 
சிட்டை (60% 806), தொகுதிப்‌ 
பெயர்‌ என்பதிலிருந்து வேறு 
பட்டது. 

volume table of contents : 
வட்டு உள்ளடக்கங்கள்‌ : ஆப்‌ 
பிள்‌ டாசின்‌ கீழ்நிலை வட்டு 
களுக்கான கோப்பு ஒதுக்கும்‌ 
பட்டியல்‌. 


1552 


Von Neumann Architecture 


VON : வோன்‌ : இணையத்தில்‌ 
குரல்‌ எனப்‌ பொருள்படும்‌. 
Voice on Net என்பதன்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
இணையத்தின்‌ வழியாக நிகழ்‌ 
நேரக்‌ குரல்‌ மற்றும்‌ ஒளிக்‌ 
காட்சித்‌ தரவுகளை அனுப்பு 
வதற்கான வன்பொருள்‌, மென்‌ 
பொருள்‌ தொழில்நுட்பத்தின்‌ 
ஒரு பரந்த வகைப்பாடு. இச்‌ 
சொல்தொடரை உருவாக்‌ 
யெவர்‌ ஜெஃப்‌ புல்வர்‌ (1611 
Pulver). வான்‌ கூட்டணி 
என்னும்‌ அமைப்பை உருவாக்‌ 
கியவர்‌. வான்‌ தொழில்‌ 
நுட்பத்தை வரைமுறைப்‌ 
படுத்துவதை எதிர்த்தார்‌. வான்‌ 
தொழில்நுட்பத்தை பொது 
மக்களிடம்‌ கொண்டு செல்ல 
ஆர்வம்‌ காட்டினார்‌. 

Von Neumann Architecture : 
வான்‌ நியூமன்‌ கட்டுமானம்‌ : 
சிறந்த கணிதவியல்‌ அறிஞரான 
ஜான்வான்‌ நியூமன்‌ உருவாக்‌ 
கிய, கணினி அமைப்பின்‌ மிகப்‌ 
பொதுவான கட்டமைப்பு. நிரல்‌ 
என்னும்‌ கருத்துரு பயன்படுத்‌ 
தப்பட்டது. நிரலை நிரந்தர 
மாகக்‌ கணினியில்‌ சேமித்து 
வைத்துக்‌ கொண்டு கையாள 
முடியும்‌. பொறி அடிப்படை 


யிலான நிரல்கள்‌ மூலம்‌ 
அதனை மாற்றியமைக்க 
முடியும்‌. வரிசைமுறையிலான 


von neumann bottleneck 


செயலாக்கம்‌ இக்கட்டுமானத்‌ 
தின்‌ சிறப்புக்கூறு. வரிசை 
முறை நிரல்களினால்‌ ஏற்படும்‌ 
குறைபாடுகளைப்‌ போக்க 
பிற்காலத்தில்‌ இணைநிலை 
கட்டுமானங்கள்‌ உருவாயின. 


von neumann bottleneck : வான்‌ 
நியூமன்‌ முட்டுக்கட்டை : வான்‌ 
நியூமன்‌ எந்திரத்தின்‌ வேகத்‌ 
தடைக்கான காரணங்களைக்‌ 
குறிப்பிடுகிறது. அவை: 1. ஒரே 
வழித்தடத்தில்‌ உள்ள மின்‌ 
சுற்றுகள்‌ அடிப்படை சேமிப்‌ 
பகத்திலிருந்து கட்டுப்பாட்டுப்‌ 
பிரிவுக்கு நிரல்களை எடுத்துச்‌ 
செல்கின்றன. 2. ஒரே தரவு 
பாதையில்‌ அடிப்படை சேமிப்‌ 
பகத்திற்கும்‌, கணித தருக்கப்‌ 
பிரிவுக்கும்‌ மின்சுற்றுகள்‌ 
செயல்படுகின்றன. 

Von Neumann, John (1903-1957) : 
வான்‌ நியூமன்‌, ஜான்‌ (1903- 
1957) இந்நூற்றாண்டின்‌ 
தலைசிறந்த கணிதமேதைகளில்‌ 
ஒருவர்‌. முதலாவது மின்னணுக்‌ 
கணினிகளில்‌ ஒன்றை ௨ரு 
வாக்கியவர்‌. இவர்‌ சேமிப்புச்‌ 
செயல்முறைக்‌ கோட்பாட்டை 
யும்‌, விளையாட்டுக்‌ கோட்‌ 
பாட்டையும்‌ உருவாக்கினார்‌. 
von neumann machine : வான 
நியூமன்‌ எந்திரம்‌ வான்‌ 
நியூமன்‌ 1945இல்‌ ஓர்‌ அறிக்கை 


1553 


VRML 


யில்‌ இந்த எந்திரம்‌ பற்றி 
விவரித்துள்ளார்‌. இது, ஒரு மின்‌ 
னணுக்‌ கணிப்புச்‌ சாதனத்தின்‌ 
தருக்கமுறை வடிவமைப்‌ 
பாகும்‌. சேமிப்புச்‌. செயல்‌ 
முறைக்‌ கோட்பாடு இந்த 
எந்திரன்‌ சிறப்புக்‌ கூறாகும்‌. 
760 : விபீடி : மெய்நிகர்‌ அச்சுப்‌ 
பொறிச்‌ சாதன இயக்கி என்று 
பொருள்படும்‌ Virtual Printer 
Device Driver என்ற சொல்‌ 
தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 
குறும்பெயா. 

VPS : விபீஎஸ்‌ : Vector Per 
Second’ என்பதன்‌ குறும்பெயர்‌. 
நெறியம்‌ (Vector) அல்லது 
வரிசை செயலகத்தின்‌ 
வேகத்தை அளக்கப்‌ பயன்‌ 
படுத்தப்படுவது. 

VRC : விஆர்சி : 'செங்குத்து 
மிகைச்‌ சரிபார்ப்பு! என்று 
பொருள்படும்‌ ‘Vertical 
Redundancy Check' என்பதன்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 


VRML : வீஆர்‌எம்‌எல்‌ : மெய்நிகர்‌ 


நடப்பு மாதிரிய மொழி என்று 


பொருள்படும்‌ Virtual Reality 
Modelling Language என்ற தொட 
ரின்‌ தலைப்பெழுத்துக்‌ குறும்‌ 
பெயர்‌. சில ஒளிக்காட்சி விளை 
யாட்டுகளில்‌ இருப்பதுபோன்ற 
முப்பரிமாண ஊடாடு வலை 
வரைகலைக்கான காட்சி 


98 


47-52, 


1554 


vuinerability 


VI ப ப ட ப பப ப பப ட பட்டப்படிப்பை 


விளக்க மொழி. பயனாளர்‌, 
வரைகலைப்‌ படிமங்‌ 
களுடனும்‌, பொருட்களுடனும்‌ 
சேர்ந்து நடமாடலாம்‌. 1994இல்‌ 
மார்க்‌ பெஸ்ஸி, டோனி 
பாரிசின்‌ (Mark Pesce And Tony 
Parisin) ஆகியோரால்‌ ௨௫ 
வாக்கப்பட்டது. சிலிக்கான்‌ 
கிராஃபிக்ஸ்‌ நிறுவன 
இன்வென்டார்‌ கோப்பு வடி 
வாக்கத்தின்‌ உட்பிரிவாகும்‌ 
இது. விஆர்‌எம்‌எல்‌ கோப்பு 
களை ஓர்‌ உரைத்‌ தொகுப்பியில்‌ 
எழுத முடியும்‌. விஆர்‌எம்‌எல்‌ 
கோப்புகள்‌ ஒரு ஹெச்‌ டீடீபீ 
வழங்கனில்‌ சேமிக்கப்படு 
கின்றன. இவற்றுக்கான 
தொடுப்‌ புகளை ஒரு ஹெச்டீ 
எம்‌எல்‌ ஆவணத்தில்‌ சேர்ப்‌ 
பதன்மூலம்‌ பயனாளர்‌ இக்‌ 
கோப்புகளை நேரடியாக அணுக 
முடியும்‌. . 

VT-52, TV-100, VT-200 : விடீ- 
52, விடீ-100, விடீ-200 
டிஜிட்டல்‌ எக்யூப்மென்ட்‌ 
கார்ப்பரேஷன்‌ தயாரித்து வெளி 
யிட்ட முனையங்களின்‌ மாதிரி 
எண்கள்‌. செல்வாக்குப்‌ பெற்ற 
கட்டுப்பாட்டுக்‌ குறிமுறைகள்‌ 


இந்த முனையங்களில்‌ பயன்‌ 
படுத்தப்பட்டன. ஒரு நுண்‌ 
கணினியை இதுபோன்ற 
முனையங்களாகச்‌ செயல்படு 
மாறு மாற்றியமைக்க அதற்‌ 
குரிய மென்பொருள்‌ பயன்‌ 
படுத்தப்பட வேண்டும்‌. 

40௦ : விடீடி : மெய்நிகர்‌ நேரங்‌ 
காட்டிச்‌ சாதன இயக்கி என்று 
பொருள்தரும்‌ பச Timer 
Device Driver என்ற தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 


.yt.us .விடீ.யுஎஸ்‌ : ஓர்‌ 
ணைய தள முகவரி 
அமெரிக்க நாட்டு வெர்மான்ட்‌ 
மாநிலத்தைச்‌ சேர்ந்தது 
என்பதைக்‌ குறிக்கும்‌ பெரும்‌ 
புவிப்பிரிவுக்‌ களப்பெயர்‌. 
அம: வியு : ஓர்‌ இணைய தள 
முகவரி வானுவாட்டு 
நாட்டைச்‌ சேர்ந்தது என்பதைக்‌ 
குறிக்கும்‌ பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ 
களப்பெயர்‌. 
vulnerability : வடுப்படும்‌ நிலை : 
பாதுகாப்பு இடர்ப்பாடுகளைத்‌ 
தோற்றுவிக்கக்‌ கூடியதாக ஒரு 
கணினியிலுள்ள பலவீனம்‌. 


wafer 


1555 


WAIS 


ட்ப 


wafer : மென்தகட்டுச்‌ சிப்பு; 
சீவல்‌ : மூன்று அல்லது நான்கு 
அங்குலம்‌ கணமுடைய வட்ட 
வடிவ தகடு. இதில்‌ பல ஒருங்‌ 
இணைந்த மின்‌ சுற்று வழிகள்‌ 
உருவாக்கப்படுகின்றன. 
பின்னர்‌ தனித்தனிச்‌ சிப்பு 
களாகப்‌ பகுக்கப்படுகின்றன. 

wafer processing : மென்தகடு 
செயலாக்கம்‌ : மெல்லிய தகடு 
களாலான அரைக்‌ கடத்திப்‌ 


பொருளைச்‌ செயலாக்கம்‌ 
செய்து மின்சுற்றுகளை ௨௫ 
வாக்குவது. செயலாக்கத்‌ 


திற்குப்பின்‌ தகட்டினை வார்ப்‌ 
புரு படிவம்‌ (06) அல்லது சிப்பு 
கள்‌ என்று தனியாக்கப்படும்‌. 
wafer-scale integration : மென்‌ 
தகட்டு ஒருங்கிணைப்பு 
ஓற்றை மென்தகட்டில்‌ பல்‌ 
வேறு நுண்மின்சுற்றுகளை 
ஒருங்கிணைத்து ஒரே மின்‌ 
சுற்றாக கட்டுருவாக்குதல்‌. 
wஃfீ£ 507 : தகடு பிரிப்பு : ஒரு 
மென்‌ தகட்டில்‌ எந்த 'டைஸ்‌' 
ஏற்றுக்‌ கொள்ளக்கூடியது 
என்பதைச்‌ சோதித்தறிதல்‌. 
86 : வெய்ஸ்‌ : விரிபரப்பு 
தகவல்‌ வழங்கன்‌ என்று பொருள்‌ 
படும்‌ Wide Area Information 


Server என்ற தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
இணையத்தில்‌ ஆவணங்களைத்‌ 
தேடி எடுப்பதற்காகப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ யூனிக்ஸ்‌ அடிப்‌ 
படையிலான மென்பொருள்‌. 
இணையத்தில்‌ குவிந்து கிடக்‌ 
கும்‌ ஏராளமான ஆவணங்கள்‌ 
கருப்பொருள்‌ வாரியாக வகைப்‌ 
படுத்தப்பட்டு அவற்றின்‌, 
இருப்பிட முகவரிகள்‌ 400-க்கு 
மேற்பட்ட வெய்ஸ்‌ வழங்கள்‌ 
களில்‌ சேமித்து வைக்கப்‌ 
பட்டுள்ளன. குறிப்பிட்ட 
திறவுச்சொல்‌ அடிப்படையில்‌ 
அவற்றுள்‌ நமக்குத்‌ தேவையான 
தகவலைத்‌ தேடிப்‌ பெற 
முடியும்‌. திங்கிங்மெஷின்‌ 
கார்ப்பரேஷன்‌, ஆப்பிள்‌ கம்ப்‌ 
யூட்டர்‌, டோவ்ஜோன்ஸ்‌ ஆகி 
யோர்‌ இணைந்து வெய்ஸை 
உருவாக்கினர்‌. இயற்கை 
மொழி அடிப்படையிலான 
வினவல்களைப்‌ பரிசீலிக்க 
இவர்கள்‌ இஸட்‌ 39.50 தர 
வரையறைகளைப்‌ பயன்‌ 
படுத்தினர்‌. தனித்த வலைத்‌ 
தளம்‌ ஒன்றிலும்‌ வெய்ஸ்‌ 
நிரலை ஒரு தேடுபொறியாகப்‌ 
பயன்படுத்த முடியும்‌. சில 
வேளைகளில்‌ வெய்ஸ்‌ மூலம்‌ 
பெறப்படும்‌ ஆவணப்‌ 


ar ET 


waisindex 


பட்டியலில்‌ தேவையற்ற தரவு 
களும்‌ இடம்‌ பெறுவதுண்டு. 
வெய்ஸ்‌ வழங்கனில்‌ தரவுவைத்‌ 
தேட பயனாளர்கள்‌ வெய்ஸ்‌ 
இளையன்‌ மென்பொருளைப்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌. 
௦15110 : வெய்ஸ்‌ சுட்டுக 
குறிப்பு : 1. வெய்ஸ்‌ (WAIS-Wide 
Area Information Sewer) வினவல்‌ 
மென்பொருள்‌ மூலமாக, 
உரைக்‌ கோப்புகளை அணுகு 
வதற்கு சுட்டுக்குறிப்பு 
பட்டியலை உருவாக்கும்‌ 
யூனிக்ஸ்‌ பயன்‌ கூறு. 2. வெய்ஸ்‌ 
வழங்கனை அணுகுவதற்கான 
ஒரு யூஆர்‌எல்‌ முகவரி wர5:// 
hostport/database என்பதுபோல்‌ 
அமையும்‌. 


wait : காத்திரு : ஒரு டிபேஸ்‌ 
கட்டளை. பயனாளர்‌ விசையை 
அழுத்தினால்‌ ஒழிய நிரல்‌ 
தொடர்‌ இயக்கப்படுவது 
தள்ளிப்போகச்‌ செய்வது. அதன்‌ 
விளைவான விசைப்பதிவை 
குறிப்பிட்ட மாறிலியில்‌ எழுத்‌ 
துச்‌ சரமாக சேமிக்கப்படுகிறது. 
wait state : காத்திருப்பு நிலை ; 
காத்திருக்கும்‌ நிலை : மையச்‌ 
செயலகம்‌ நிரல்களை நிறை 
வேற்றாமல்‌, வாளாதிருக்கும்‌ 
நிலை. 


wait time : காத்திருப்பு நேரம்‌ : 
மற்ற நடவடிக்கைகள்‌ முடிவுறு 


1556 


wand 


வதற்காகக்‌ காத்திருக்கும்‌ ஒரு 
செயல்முறை அல்லது கணினி. 
Wallet PC : பணப்பைக்‌ கணினி : 
சட்டைப்பையில்‌ வைத்துக்‌ 
கொள்ளும்‌ அளவுள்ள சிறிய 
அட்டை வடிவிலான கணினி. 
பணப்பை போன்றே பயன்பாடு 
உடையது. இதை வைத்துள்ள 
நபரின்‌ மெய்நிகர்‌ (ப) அடை 
யாளத்தைக்‌ கொண்டிருக்கும்‌. 


மேலும்‌, பணம்‌, பற்று 
அட்டைகள்‌ மற்றும்‌ பிற இன்றி 
யமையாத்‌ தகவல்களையும்‌ 


கொண்டிருக்கும்‌. நடமாடும்‌ 
தகவல்‌ மூலமாகவும்‌ மற்றும்‌ 
தகவல்‌ தொடர்புக்‌ கருவியாக 
வும்‌ விளங்கும்‌. இதுபோன்ற 
சாதனம்‌, இன்னும்‌ பயன்‌ 
பாட்டுக்கு வரவில்லை. தயாரிப்‌ 
பில்‌ உள்ளது. 

wal! paper : சுவர்‌ தாள்‌ : சாளரச்‌ 
(ராச) சொல்‌. சாளரத்துக்குப்‌ 
பின்னுள்ள அமைப்பைக்‌ குறிப்‌ 
பிடுவது. 

walk through : உலா; ஊடு 
நடை; உலா வருதல்‌. 

WAM! : வாமி : உலக மருத்துவத்‌ 
தகவலியல்‌ சங்கம்‌ என்று 
பொருள்படும்‌ World Association 
for Medical Informatics என்பதன்‌ 
தலைப்பெழுத்துச்‌ சுருக்கம்‌. 
ஈகா : வருடுகோல்‌; உள்ளிடு 
கோல்‌; எழுத்தாணி : கணினியில்‌ 


wanderer 


தரவு உள்ளீட்டுக்காகப்‌ பயன்‌ 
படுத்தப்படுகின்ற பேனா 
வடிவிலான சாதனம்‌. வரை 
கலைக்கான வரைபட்டிகை 
எழுத்தாணி அல்லது பட்டைக்‌ 
குறி படிப்பிகள்போன்ற வருடு 
கருவிகளை இவ்வகையில்‌ 
சேர்க்கலாம்‌. 

wanderer : வலைசுற்றி : வைய 
விரிவலையில்‌ அடிக்கடி 
உலாவிவரும்‌ பயனாளர்‌. 
இவர்களில்‌ பெரும்பாலோர்‌ 
தாம்‌ பார்வையிட்ட தரவுகளை 
வகைப்படுத்தி வைப்பதுண்டு. 
Wang Labor Tories : வேங்‌ 
லேபர்‌ டோரிஸ்‌ : அமெரிக்கா 
வில்‌ கணினிகளை உற்பத்தி 
செய்யும்‌ புகழ்பெற்ற ஒரு 
நிறுவனம்‌. 

ஈரச்‌ : வேங்நெட்‌ : வேங்‌ 
நிறுவனத்தின்‌ அகலத்‌ தகவல்‌ 
தொடர்பு வழித்தடம்‌ கொண்ட 
குறும்பரப்புப்‌ பிணையம்‌ (LAN). 
.இது தகவல்கள்‌, குரல்‌ மற்றும்‌ 
ஒளியையும்‌ கையாள்றெது. 
wn எசா : வேங்‌ ரைட்டர்‌ : 
வேங்‌ ஆய்வுக்கூடங்களில்‌ உரு 
வாக்கப்பட்ட சொல்‌ செய 
லாக்கத்‌ தொகுப்புகளில்‌ ஒன்று. 
warm boot இதமான 
உயிரூட்டம்‌; உடன்‌ தொடங்கல்‌ : 
கணினியில்‌ : மின்விசை ஓடிக்‌ 
கொண்டிருக்கும்போதும்‌, மின்‌ 


1557 


warnier- orrchart 


விசை நிறுத்தப்பட்டு விட்ட 
தாகக்‌ கணினி கருதும்படி 
செய்து, மீண்டும்‌ உயிரூட்டும்‌ 
செயல்முறை. 


ஈடா! : இதமான இணைப்பு : 
இரண்டு தரவு கோப்புகளுக்கு 
இடையிலான மென்பொருள்‌ 
இணைப்பு. ஒரு கோப்பு புதுப்‌ 
பிக்கப்படும்போது மற்‌ 
றொன்றும்‌ (தானாகவே) புதுப்‌ 
பிக்கப்படும்‌. 

warm start இதமான 
தொடக்கம்‌ ; உடன்‌ தொடங்கு 
தல்‌ : இதமான உயிரூட்டம்‌ 
என்பதும்‌ இதுவும்‌ ஒன்றே 
wa: பற 06 : ஆயத்த நேரம்‌ : 
ஒரு சாதனத்திற்கு விசையேற்று 
வதற்கும்‌, அதன்‌ வெளிப்பாட்டு 


எழுத்தாக்கப்‌ பயன்பாடு 
தொடங்குவதற்குமிடை யிலான 
இடைவேளை, 


warnier- orrchart : வார்னியர்‌ - 
ஆர்‌ விளக்கப்படம்‌ : பொதுவான 
செயலாக்கங்களை ஒரு 
புறத்திலும்‌ (வழக்கமாக இடது 
புறத்தில்‌) மேலும்‌ மேம்பட்ட 
தரவுகளை வலதுபுறத்திலும்‌ 
காட்டும்‌ விளக்கப்படம்‌. 
வார்னியர்‌-ஆர்‌ விளக்கப்‌ 
படத்தினை 1970-களில்‌ ஜீன்‌ 
டொமினிக்‌ வார்னியர்‌ என்‌ 
பவரும்‌, கென்‌ஆர்‌ என்பவரும்‌ 
சேர்ந்து கண்டுபிடித்தார்கள்‌. 


warnier-orr diagram 


1558 


watt 


warnier-orr diagram 


ஒரு குறிப்பிட்ட செயல்முறை 
அல்லது வகை வேறொன்றைச்‌ 
சார்ந்தருப்பதைக்‌ காட்டும்‌ 
நிரல்‌ தொடர்‌ வடிவமைப்பில்‌ 
இது பயன்படுத்தப்படுகிறது. 


warnier-orr diagram : வார்னியர்‌- 
ஆர்‌ வரைபடம்‌ : அமைப்பு 
ஆய்வு மற்றும்‌ வடிவமைப்‌ 
புக்கு மென்பொருள்‌ பொறி 
யியல்‌ துறையில்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ வரைகலை வரைபட 
தொழில்‌ நுட்பம்‌. 

warning box எச்சரிக்கை 
பெட்டி : விண்டோஸ்‌ நிரல்‌ 
தொடரில்‌ அதிகமாகப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ பெட்டி வடி 
விலான எச்சரிக்கை செய்தி. 
warning message : எச்சரிக்கைச்‌ 
செய்தி : கடுமையல்லாத ஒரு 
பிழை குறித்தப்‌ பயன்‌ 
பாட்டாளருக்கு எச்சரிக்கை 
விடுப்பதற்கு ஒரு தொகுப்பி 
மூலம்‌ உருவாக்கப்படும்‌ பிழை 
சுட்டும்‌ செய்தி. 

காரக : உத்திரவாதம்‌. 


watch point : கவனப்‌ பகுதி : 
பிழை நீக்குவதற்காக ஒரு நிரல்‌ 
தொடரில்‌ நுழைக்கப்படும்‌ ஒரு 
நிலை. கவனப்‌ பகுதிகள்‌ ஒரு 
குறிப்பிட்ட நினைவகப்‌ பகுதி 
யின்‌ உள்ளடக்கங்களைக்‌ 
காட்டும்‌. 


ஸ்ர mark : நீர்வரிக்‌ குறி; நீர்க்‌ 
குறி. 


WATFOR : வாட்ஃபார்‌ : கனடா 
வில்‌ ஒன்டாரியோவிலுள்ள 
வாட்டர்லூ பல்கலைக்கழகத்‌ 
தில்‌ உருவாக்கப்பட்ட ‘FORT- 
RAN'-இன்‌ பதிப்பு. 'வாட்‌ஃபிவ்‌' 
(watfiv) என்பது வாட்‌ஃபார்‌ 
என்பதன்‌ திருத்தப்‌ பதிப்பு. 
Watson, Thomas J. Jr 
வாட்சன்‌, தாமஸ்‌ ஜே (இளைய 
வர்‌) : கணினித்‌ தொழிலில்‌ [8M 
கழகத்தை முன்னணி நிலைக்குக்‌ 
கொண்டு வந்தவர்‌. 
Watson, Thomas J. Sr (1874- 
4556) : வாட்சன்‌, தாமஸ்‌ ஜே 
மூத்தவர்‌; (1874-1956) : 814 
கழகத்தின்‌ வழிகாட்டி. தலை 
திறந்த விற்பனையாளர்‌. 1952 
வரை [8M தலைவராக இருந்‌ 
தவர்‌. சிந்தனை செய்வதே 
இவரது குறிக்கோளாக 
இருந்தது. எனினும்‌ இலக்க 
முறைக்‌ கணினிகளுக்கு அதிகம்‌ 
இராக்இ இருக்கும்‌ என்று இவர்‌ 
கருதவில்லை. 

watt : வாட்‌ : ஒரு வினாடியில்‌ 
ஒரு ஜூல்‌ திறனை (energy) 
செலவழிப்பதற்கு இணையான 
மின்சக்தியின்‌ அளவு. ஒரு 
மின்சாரச்‌ சுற்றின்‌ சக்தி, அந்த 
மின்சுற்றிலுள்ள மின்னூட்டம்‌, 
அதில்‌ பாய்கின்ற மின்னோட்டம்‌ 


அ அ அ அ அ அ அப பப ——_——————————— 


wav 4559 weak typing 
ஆகியவற்றை அடிப்படை | ன்றன. மிகக்குறைந்த 
யாகக்‌ கொண்டது. நேரத்தில்‌ அலைவரிசையிலும்‌ 

அலைவீச்சிலும்‌ திடீரென 


E - மின்னூட்டம்‌ 

| - மின்னோட்டம்‌ 

௩ - மின்தடை 

P - மின்சக்தி (வாட்டில்‌) 
எனில்‌, 

P= ம: [XR = E2./R 


அ: .வேவ்‌ : அலைவடிவ 
கேட்பொலி வடிவாக்கத்தில்‌ 
பதிவு செய்துள்ள ஒலிக்‌ கோப்பு 
களை அடையாளங்காட்டும்‌ 
வகைப்பெயர்‌ (file extension). 


wave : அலை : கதிரியக்க சக்தி 
மின்‌ வடிவம்‌. அனைத்து 
வானொலி சமிக்கைகளும்‌, 


ஒளிக்கதிர்கள்‌, எக்ஸ்‌- கதிர்கள்‌ 
மற்றும்‌ அண்டக்‌ கதிர்களும்‌ 
தொடர்‌ அலைபோன்ற ஒரு 
சக்தியைக்‌ கதிரியக்கம்‌ செய்‌ 
கின்றன. 

waveform : அலைவடிவம்‌ : 
ஒப்புமை (அனலாக்‌) வடிவில்‌ 
ஒரு குறிப்பிட்ட ஒலி அலை 
அல்லது மின்னணு சமிக்கை 
யின்‌ அமைப்பு. 

wavelet : சிற்றலை; அலைத்‌ 
துணுக்கு : வரம்புக்குட்பட்ட 
நேரத்தில்‌ மாறுபடுகின்ற ஒரு 
கணிதச்‌ சார்பு. ஓலி போன்ற 
சமிக்கைகளை பகுத்தாய்வதற்கு 
அலைத்துணுக்குகள்‌ உதவு 


மாற்றத்துக்கு உள்ளாகின்றன. 
ஆனால்‌ சைன்‌, கொசைன்‌ சார்பு 
களில்‌ வரம்பிலா நேரம்வரை 
அலைவரிசையும்‌ (Frequency), 
அலைவீச்சும்‌ (Amplitude) 
மாறாமல்‌ அப்படியே 
இருப்பதைக்‌ காணலாம்‌. 


WBEM டபிள்யூபிஇஎம்‌ 

வலை அடிப்படையிலான 
நிறுவன மேலாண்மை என்று 
பொருள்படும்‌ Web-Based 
Enterprise Management என்ற 
தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 
குறும்பெயர்‌. ஒரு வலை 
உலாவியை (web browser), 
பிணையத்தைக்‌ கண்காணிக்கும்‌ 
ஒரு சாதனம்‌ அல்லது ஒரு 
பயன்பாட்டு மென்‌ பொருளுடன்‌ 
நேரடியாகப்‌ பிணைத்து வைக்‌ 
கும்‌ ஒரு நெறி முறை (Protoco|). 


weak typing : பலவீன இனப்‌ 
பாகுபாடு; கண்டிப்பில்லா இன 
உணர்வு : தரவு இனங்களைக்‌ 
(Data type) கையாளுவதில்‌ 
நிரலாக்க மொழிகளில்‌ கடைப்‌ 
பிடிக்கப்படும்‌ நடைமுறை. 
நிரலின்‌ இயக்க நேரத்தில்‌ ஒரு 
மாறிலியின்‌ (Variable) தரவு 
இனத்தை மாற்ற அனுமதித்தல்‌. 
(எ-டு): சிர, ஜாவா போன்ற 
மொழிகளோடு ஒப்பிடுகை 


rrr rr 


wear 


யில்‌, ச-மொழி தரவு இனங்‌ 
களைக்‌ கையாள்வதில்‌ ஒரு 
கண்டிப்பில்லாத நடைமுறை 
யைப்‌ பின்பற்றுறெது எனலாம்‌. 
wear : அணி, 

weம்‌ : (தரவு) வலை; இணையம்‌ : 
மீவுரையால்‌ (Hyper Tex!) ஆன, 
ஒன்றோடொன்று தொடுப்‌ 
புடைய ஏராளமான ஆவணங்‌ 
களின்‌ தொகுப்பு. பயனாளர்‌, 
முகப்புப்‌ பக்கம்‌ (Home Page) 
வழியாக இணையத்தில்‌ 
நுழைகிறார்‌. 

web based Tamil education : 
இணையம்‌ வழி தமிழ்க்‌ கல்வி. 
web browser : வலை உலாவி; 
இணைய உலாவி : வைய விரி 
வலையிலோ, ஒரு பிணையத்‌ 
இலோ அல்லது தன்‌ சொந்தக்‌ 
கணினியிலோ பயனாளர்‌ 
ஒருவர்‌ ஹெச்டீஎம்‌எல்‌ ஆவணங்‌ 
களைப்‌ பார்வையிடுவதுடன்‌, 
அதிலுள்ள மீத்தொடுப்புகள்‌ 
மூலம்‌ பிற ஆவணங்களையும்‌ 
பார்வையிட்டு தேவையான 
கோப்புகளை பதிவிறக்கம்‌ 
செய்து கொள்ள உதவும்‌ ஒரு 
இளையன்‌ பயன்பாடு. லின்க்ஸ்‌ 
(பாடு போன்ற இணைய 
உலாவிகள்‌, செயல்தளக்‌ கணக்கு 
(Shell Account) வைத்திருப்பவர்‌ 
கள்‌ பயன்படுத்துவது. ஹெச்டீ 
எம்‌எல்‌ ஆவணத்தின்‌ உரைப்‌ 
பகுதியை மட்டுமே பார்வை 


1560 


web browsing centre 


யிட முடியும்‌. பெரும்பாலான 
உலாவிகள்‌ உரைப்பகுதி மட்டு 
மின்றி வரைகலைப்‌ படங்கள்‌, 
கேட்பொலி மற்றும்‌ ஒளிக்காட்‌ 
சித்‌ தகவலையும்‌ தருகின்றன. 
ஹெச்டீஎம்‌எல்‌ ஆவணத்தில்‌ 
உட்பொதிவாக இருக்கும்‌ 
ஜாவா அப்லெட்டுகள்‌ அல்லது 
அக்டிவ்‌எக்ஸ்‌ இயக்குவிசைகள்‌ 
போன்ற சிறு நிரல்களையும்‌ 
இயக்கும்‌ வல்லமை பெற்‌ 
றுள்ளன. சில உலாவிகளுக்கு 
இதுபோன்ற பணிகளைச்‌ 
செய்ய உதவி மென்பொருள்‌ 
கள்‌ (0109-16) வேண்டியிருக்‌ 
கலாம்‌. தற்காலத்தில்‌ பயன்‌ 
பாட்டில்‌ இருக்கும்‌ இணைய 
உலாவிகள்‌, பயனாளர்கள்‌, 
மின்னஞ்சல்‌ அனுப்பவும்‌ பெற 
வும்‌ உதவுகின்றன. செய்திக்‌ 
குழுக்களைப்‌ பார்வையிடவும்‌ 
கட்டுரைகள்‌ அஞ்சல்‌ செய்யவும்‌ 
பயன்படுகின்றன. மைக்ரோ 
சாஃப்ட்‌ நிறுவனத்தின்‌ இன்டர்‌ 
நெட்‌ எக்ஸ்புளோரர்‌, நெட்‌ 
ஸ்கேப்‌ நிறுவனத்தின்‌ நேவிக்‌ 
கேட்டர்‌ ஆகிய இரண்டு 
உலாவிகளும்‌ உலகத்தில்‌ பெரும்‌ 
பாலான பயனாளர்களால்‌ பயன்‌ 
படுத்தப்ப்டுகின்றன. இணைய 
உலாவி சுருக்கமாக உலாவி 
என்றும்‌ அழைக்கப்படுகின்றது. 


web browsing centre : வலை 


உலாவி மையம்‌. 


webcasting 


webcasting : வலைபரப்பு. 
web counter : வலை எண்ணி. 


Web Crawler : வெப்கிராலர்‌ : 
அமெரிக்கா ஆன்லைன்‌ நிறு 
வனத்தின்‌ வைய விரிவலைத்‌ 
தேடுபொறியின்‌ பெயர்‌. 


web designing : வலைப்பக்க 
வடிவமைப்பு. 

web development : வலைசார்‌ 
உருவாக்கம்‌ வைய விரி 
வலைப்‌ பக்கங்களை வடி 
வமைத்தலும்‌ நிரலாக்கலும்‌. 
web directory வலைக்‌ 
கோப்பகம்‌ : வலைத்‌ தளங்களின்‌ 
பட்டியல்‌. யூஆர்‌எல்லின்‌ பெய 
ரும்‌ அதைப்‌ பற்றிய விளக்க 
மும்‌ இடம்‌ பெற்றிருக்கும்‌. 

“ web events : வலை நிகழ்வுகள்‌. 
web fo : வலைப்‌ படிவம்‌. 
web graphics : வலை வரைகலை. 


Web index : வலைச்‌ சுட்டுகை : 
பயனாளர்‌ ஒருவர்‌, இணையத்‌ 
தில்‌ பிற வளங்களைத்‌ தேடிக்‌ 
கண்டறிய உதவுவதை நோக்க 
மாகக்‌ கொண்ட ஒரு வலைத்‌ 
தளம்‌. வலைச்‌ சுட்டுகை, தேடு 
இன்ற வசதியையும்‌ கொண்‌ 
டிருக்கலாம்‌. அல்லது வளங்‌ 
களைச்‌ சுட்டுகின்ற தனித்தனி 
மீத்தொடுப்புகளை மட்டுமே 
கொண்டிருக்கலாம்‌. 


1561 


web page design 


லற : தளநிர்வாகி; தளத்‌ 
தலைவர்‌ : ஒரு வலைத்தளத்தை 
உருவாக்கிப்‌ பராமரிக்கும்‌ 
பொறுப்பினை வகிக்கும்‌ நபர்‌. 
மின்னஞ்சல்களுக்கு பதில்‌ 
அனுப்புதல்‌, தளம்‌ சிக்கலின்றிச்‌ 
செயல்படுமாறு கவனித்துக்‌ 
கொள்ளுதல்‌, வலைப்‌ பக்கங்‌ 
களை உருவாக்குதல்‌, புதுப்‌ 
பித்தல்‌, தளத்தின்‌ ஒட்டு 
மொத்தக்‌ கட்டமைப்பையும்‌ 
வடிவமைப்பையும்‌ பரா 
மரித்தல்‌ ஆகிய பொறுப்புகளை 
தள நிர்வாகி வடிக்கிறார்‌. 


web page : வலைப்பக்கம்‌; 
தளப்‌ பக்கம்‌; இணையப்‌ பக்கம்‌ : 
வைய விரிவலையில்‌ உள்ள 
ஆவணம்‌. ஒரு வலைப்பக்கம்‌ 
என்பது ஒரு ஹெச்டீஎம்‌எல்‌ 
கோப்பு. தொடர்புடைய 
வரைகலை, உரைநிரல்‌ (801015) 
ஆகியவற்றை குறிப்பிட்ட 
கணினியில்‌ குறிப்பிட்ட 
கோப்பகத்தின்‌&ழ்‌ கொண் 
டிருக்கும்‌. இவையனைத்தும்‌ 
சேர்ந்தே ஒரு யூஆர்‌எல்‌ எனப்‌ ' 
படுகிறது. பொதுவாக, வலைப்‌ 
பக்கங்கள்‌ பிற வலைப்‌ பக்கங்‌ 
களுக்கான தொடுப்புகளைக்‌ 
கொண்டிருக்கும்‌. 

web page design programme : 
வலைப்பக்க வடிவமைப்பு 
நிரல்கள்‌. 


i 


web page organizer 
web page organizer : வலைப்‌ 
பக்க ஒருங்கிணைப்பு. 

ஈஸ்‌ றால55 : வெப்‌ அச்சகம்‌ ; 
வலை அச்சகம்‌ 'வெப்‌' எனப்‌ 
படும்‌ உருளையிலிருந்து காதெத்‌ 
தில்‌ அச்சடிக்கும்‌ அச்சகம்‌. 

web ரர : வலை வளையம்‌. 
web server : வலைப்‌ பணியகம்‌. 


web server form 
வழங்கன்‌ படிவம்‌. 


வலை 


we ஒட : வலைத்தளம்‌; வலை 
யகம்‌; இணையத்‌ தளம்‌; இணை 
யகம்‌ : வைய விரிவலையில்‌, 
ஒரு தனிநபர்‌ அல்லது ஒரு 
நிறுவனம்‌ தொடர்பான ஹெச்டீ 
எம்‌எல்‌ ஆவணங்கள்‌, தொடர்‌ 
புடைய பிற கோப்புகள்‌, உட்‌ 
பொதி நிரல்கள்‌, ஒரு ஹெச்‌ 
டீடீபீ வழங்கன்‌ மூலம்‌ தகவல்‌ 
வழங்குகின்ற தகவல்‌ தளங்கள்‌ 
இவையனைத்தும்‌ சேர்ந்த 
தொகுப்பு. ஹெச்டீஎம்‌எல்‌ 
ஆவணங்கள்‌ மீத்தொடுப்பு 
(Hyperlinks) களினால்‌ பிணைக்கப்‌ 
பட்டுள்ளன. பெரும்பாலான 
வலைத்தளங்கள்‌ உள்ளடக்‌ 
கத்தைப்‌ பொருளடக்க மாகத்‌ 
தரும்‌ முகப்புப்‌ பக்கத்தைக்‌ 
(Home Page} கொண்டிருக்‌ 
கின்றன. பெரிய நிறுவனங்கள்‌ 
தங்களின்‌ ஒரே வலைத்தளத்திற்‌ 
கென ஒன்றுக்கு மேற்பட்ட 
ஹெச்டீடீபீ வழங்கன்‌ கணினி 


1562 


web TV 


களை வைத்திருக்கின்றன. 
எனினும்‌, ஒரே ஹெச்டீடீபீ 
வழங்கனில்‌ ஒன்றுக்கு மேற்‌ 
பட்ட சிறு வலைத்தளங்கள்‌ 
இருக்கமுடியும்‌. தனிநபர்கள்‌ 
தமக்கென வைத்திருக்கும்‌ பல 
நூறு வலைத்தளங்கள்‌ ஒரே 
வழங்கனில்‌ வைக்கப்பட்டுள்‌ 
ளன. ஒரு வலைத்‌ தளத்தைப்‌ 
பார்வையிட பயனாளர்‌ கணினி 
யில்‌ இணைய இணைப்பு வசதி 
யும்‌, ஒரு வலை உலாவி மென்‌ 
பொருள்‌ இருக்க வேண்டும்‌. 


web site addresses 
தள முகவரிகள்‌. 


: வலைத்‌ 


web style : வலைப்‌ பாணி. 


web terminal : வலை முனையம்‌ : 
மையச்‌ செயலகம்‌ (CPU), ரேம்‌ 
(RAM), அதிவேக இணக்கி 
(Modem), மற்றும்‌ இணையத்தில்‌ 
இணைத்துக்‌ கொள்வதற்குத்‌ 
தேவையான கருவிகள்‌, திறன்‌ 
மிகுந்த ஒளிக்காட்சி வரை 
கலை-இவற்றைக்‌ கொண்ட 
கணினி; நிலைவட்டு டை 
யாது. இது, பெரும்பாலும்‌ 
வைய விரிவலையின்‌ கிளை 
யனாக மட்டுமே செயல்படு 
மாறு வடிவமைக்கப்பட்டது. 
இதனைப்‌ பொதுப்பயன்‌ கணினி 
யாகப்‌ பயன்படுத்த முடியாது. 
web TV : வலை டீவி; வலைத்‌ 
தொலைக்காட்சி : ஒரு சிறிய 


webzine 


கருவிப்‌ பெட்டியின்‌ உதவி 
யுடன்‌, வைய விரிவலையை 
அணுகி, வலைப்பக்கங்களைத்‌ 
தொலைக்காட்சித்‌ இரையில்‌ 
காண்பதற்கான தொழில்‌ 
நுட்பம்‌. 

ஸ்‌2ா௨ : வலைஇதழ்‌; இணைய 
இதழ்‌; மின்னிதழ்‌ : தாளில்‌ அச்‌ 
சிட்டு வெளிவரும்‌ இதழ்‌ 
களைப்போல, மின்னணு முறை 
யில்‌ பதிப்பித்து, வைய விரி 


வலையில்‌ வெளியிடப்படு 
கின்ற இதழ்‌. 
weed : களை : ஒரு கோப்‌ 


பிலிருந்து விரும்பத்தகாத அல்‌ 
லது தேவையற்ற இனங்களை 
அகற்றுதல்‌. 

weighted code : எடைக்‌ குறியீடு : 
துண்மியின்‌ இடைநிலை ஓர்‌ 
எடையிட்ட மதிப்பளவைக்‌ 
கொண்டிருக்றெ குறியீடு. 8-4- 
2-1 என்ற எடையிட்ட குறி 
மீட்டுப்‌ பொறியமைவில்‌ 529 
என்ற பதின்ம எண்‌, 0101 0010 
1001 என்று எழுதப்படும்‌. 
weitek coprocessor : வெய்டெக்‌ 
கூட்‌ டுச்‌ செயலகம்‌ : வெய்டெக்‌ 
கார்ப்பரேஷன்‌ உருவாக்கிய 
நுண்‌ மற்றும்‌ சிறு கணினிகளுக் 
கான அதிக திறன்மிக்க கணினி 
கூட்டுச்‌ செயலகம்‌. 1981-முதல்‌ 
இந்நிறுவனம்‌ கேட்‌ மற்றும்‌ 
வரைகலை பணி நிலையங்‌ 


1563 


well behaved 


களுக்கான கூட்டுச்‌ செயலகங்‌ 
களை உருவாக்கி வருகிறது. 
இதனைப்‌ பயன்படுத்த மென்‌ 
பொருளும்‌ இதன்‌ மீதே எழுதப்‌ 
பட்டிருக்க வேண்டும்‌. 

WE£டட : வெல்‌ : முழு ப்புலி 
மின்னணுத்‌ தொடுப்பு என்று 
பொருள்படும்‌ Whole Earth 
Electronic Link என்ற தொடரின்‌ 
தலைப்பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
கலிஃபோர்னியா மாநிலத்தில்‌ 
சான்‌ஃபிரான்சஸ்கோ நகரை 
மையமாகக்‌ கொண்டு செயல்‌ 
படும்‌ ஒரு கலந்துரையாடல்‌ 
அமைப்பு. பல்வேறு நகரங்‌ 


களிலிருந்து இணையம்‌ 
வழியாக, தொலைபேசி 
இணைப்பு மூலம்‌ அணுக 


முடியும்‌. இது ஒரு மெய்நிகர்‌ 
மனிதச்‌ சமூகமாக வளர்ச்சி 
பெற்றுள்ளது. கணினி வல்லு 
நர்கள்‌ தவிர சாதாரண மக்களும்‌ 
இதில்‌ விரும்பிப்‌ பங்கேற்‌ 
இன்றனர்‌. ஏராளமான 
பத்திரிகையாளர்களும்‌ பிற 
செல்வாக்குப்‌ பெற்ற அறிஞர்‌ 
களும்‌ பங்கு பெறுவதால்‌, 
இதனுடைய குறைந்த எண்ணிக்‌ 
கையிலான வாடிக்கையாளர்‌ 
களையும்‌ தாண்டி பொது 
மக்களிடையே மிகுந்த வர 
வேற்பைப்‌ பெற்றுள்ளது. 

well behaved : நன்னடத்தை 
யுள்ள : ஒரு தர அமைப்பில்‌ 


ri TTT டட பய்‌ 


welcome page 


இருந்து விலகிச்‌ செல்லாத நிரல்‌ 
தொடரைக்‌ குறிப்பிடுகிறது. 
welcome page : 
பக்கம்‌. 


வரவேற்புப்‌ 


welknown port : நன்கறிந்த 
துறை. 

west coast computer fair : 
மேற்குக்கரைக்‌ கணினிக்‌ காட்சி : 
அமெரிக்காவில்‌ சான்பிரான்சஸ்‌ 
கோவில்‌ ஆண்டுதோறும்‌ நடை 
பெறும்‌ முக்கியமான நுண்‌ 
கணினி வணிகக்‌ கண்காட்சி, 


60௪2௭௨ : வெட்வேர்‌ : உயிரியல்‌ 
அமைப்பு அல்லது அதைப்‌ 
போலச்‌ செய்ய முயலும்‌ ஒன்று. 
௬௦1261 : வெட்ஜெல்‌ : ஒரு எதிர்‌ 
மின்‌ கதிர்க்குழாயிலுள்ள உருக்‌ 
காட்சியுடன்‌ சேர்க்கப்படும்‌ 
படக்கூறு. இது காட்சியின்‌ 
தெளிவினை மேம்படுத்த 
உதவுகிறது. 

what if : விரிதாள்‌ வினவல்‌ ; 
காரண விளைவு அலசல்‌ 
பெரும்பாலான மின்னணு 
விரிதாள்‌ செயல்முறைகள்‌ 
செயற்படுகிற வளாகம்‌. மற்ற 
மதிப்பளவுகளின்‌ கூட்டு 
விளைவினை தீர்மானிக்க புதிய 
மதிப்பளவுகளைப்‌ புதிதாக 
அமைக்கலாம்‌. 


what-if analysis : இது கொடுத்‌ 
தால்‌ எது கிடைக்கும்‌; இது தரின்‌ 


1564 


wheel printer 


எது வரும்‌ : விரிதாள்‌ பயன்‌ 
பாட்டில்‌ இருக்கின்ற வசதி, 
சில உள்ளீடுகளின்‌ அடிப்படை 
யில்‌ ஒரு குறிப்பிட்ட விடை 
பெறப்பட்டுள்ளது; உள்ளீட்டு 
மதிப்புகளில்‌ ஒன்றை மாற்றும்‌ 
போது, அதற்கேற்ப விடையும்‌ 
உடனடியாக மாற்றம்‌ பெறும்‌. 
எடுத்துக்காட்டாக, வங்கியில்‌ 
கடன்‌ பெறும்‌ ஒருவர்‌, வெவ்‌ 
வேறு வட்டி வீதங்களில்‌ மாதத்‌ 


தவணையாக எவ்வளவு 
செலுத்த வேண்டியிருக்கும்‌ 
என்பதை உடனுக்குடன்‌ 


அறிந்து கொள்ள முடியும்‌. what 
wil be the result, if the input is 
this? என்பதன்‌ சுருக்கமே ய! - 
ர்‌ காகிysi5 எனப்படுகிறது. 


whatis : வாட்‌இஸ்‌; என்ன இது : 
1. யூனிக்ஸ்‌ கட்டளை. யூனிக்ஸ்‌ 
கட்டளைகளில்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ சிறப்புச்‌ சொற்கள்‌ பற்றிய 
விளக்கங்களைத்‌ தரும்‌. 
2. இணையத்திலுள்ள ஒரு 
மென்பொருளைத்‌ தேடிக்‌ 
கண்டறிய, அதைப்பற்றிய 
விவரிப்பில்‌ குறிப்பிட்ட 
சொற்கள்‌ உள்ளனவா எனத்‌ 
தேடுவதற்குப்‌ பயன்படும்‌ ஓர்‌ 
ஆர்க்கி (கார்‌) கட்டளை. 

wheel printer : சக்கர அச்சுப்‌ 
பொறி; உருளை அச்சு : அச்சடிக்‌ 
கும்‌ எழுத்துகளை உலோகச்‌ 
சக்கரங்களில்‌ கொண்டிருக்கும்‌ 


டட ப வையை 


whetstones 1565 white space character 
அச்சடிப்புச்‌ செயல்முறை | தில்‌ பல பயனாளர்கள்‌ ஒரே 
அமைந்துள்ள அச்சுப்பொறி, நேரத்தில்‌ ஓர்‌ ஆவணத்தைத்‌ 


whetstones : வெட்ஸ்டோன்ஸ்‌ : 
பதின்மப்‌ புள்ளி கணக்ூடு 
களைச்‌ சோதிக்கும்‌ பெஞ்ச்‌ 
மார்க்‌ நிரல்‌ தொடர்‌. ஒரு 
நொடிக்கு எத்தனை வெட்ஸ்‌ 
டோன்கள்‌ என்ற அளவில்‌ 
இதன்‌ முடிவுகள்‌ கூறப்படுகின்‌ 
றன. வெட்ஸ்டோன்‌ 1-32 துண்மி, 
வெட்ஸ்டோன்‌ ॥!-64 துண்மி 
இயக்கங்களைச்‌ சோதிக்கின்றன. 


while loop : நிகழ்சுற்று. 
WHIRLWIND : வோல்விண்டு : 
1940களில்‌ மாசாசூசட்ஸ்‌ 
தொழில்நுட்ப நிறுவனத்தில்‌ 
(MIT) உருவாக்கப்பட்டு, 1950 
களில்‌ பயன்படுத்தப்பட்ட, 
வெற்றிடக்‌ குழாய்களினால்‌ 
ஆன இலக்கமுறைக்‌ கணினி. 
சிஆர்டீ திரைக்காட்சி, நிகழ்‌ 
நேரச்‌ செயலாக்கம்‌ ஆகிய புதிய 
கண்டுபிடிப்புகள்‌ வேர்ல்‌ 
விண்டில்‌ அறிமுகப்படுத்தப்‌ 
பட்டன. இத்திட்டப்‌ பணியில்‌ 
உறுப்பினராய்‌ இருந்த கென்னத்‌ 
ஹெச்‌ ஓல்சன்‌ (Kenneth H. 
Olsen), 1957ஆம்‌ ஆண்டில்‌ 
டிஜிட்டல்‌ எக்யூப்மென்ட்‌ 
கார்ப்பரேஷனை நிறுவினார்‌. 
Whiteboard : ஒயிட்போர்டு; 
வெண்பலகை; கரும்பலகை 
(நம்‌ வழக்கு) : ஒரு பிணையத்‌ 


திறந்து கையாள வகைசெய்யும்‌ 
மென்பொருள்‌. அனைத்துப்‌ 
பயனாளர்களின்‌ கணினித்‌ இரை 
களிலும்‌ ஒரே நேரத்தில்‌ 
ஆவணம்‌ திறக்கப்படும்‌. ஒரு 
கரும்பலகையில்‌ எழுதப்பட்ட 
விவரங்களைப்‌ பலரும்‌ கூடி 
நின்று படிப்பதைப்போல. 


white board window : வெண்‌ 
பலகைச்‌ சாளரம்‌. 


white noise : வெள்ளை ஓசை; 
வெண்ணிரைச்சல்‌ அச்சுப்‌ 
பொறிகள்‌, விசைப்பலகைகள்‌, 
காலடிகள்‌ போன்ற அலுவலகச்‌ 
சந்தடிகளின்‌ இடைவெளிகளை 
நிரப்புவதற்காக கேட்கக்கூடிய 
எல்லா அலைவெண்களிலும்‌ 
உண்டாக்கப்படும்‌ தொடர்‌ ஓசை. 


white paper வெள்ளை 
அறிக்கை : பெரும்பாலும்‌ ஒரு 
தொழில்நுட்பத்‌ தரவுபற்றி 


முறைசாரா வகையில்‌ விவரங்‌ 
கள்‌ தருதல்‌ அல்லது வரைவு 
வரன்முறைகளை முன்வைத்தல்‌. 
white space character 

வெள்ளை இட எழுத்து : இரை 
யில்‌ தோன்ற வேண்டியிராத 
எழுத்து. சான்றாக, இடை 
வெளி, டேப்‌, வரி திரும்புதல்‌ 
போன்றவை. இந்த எழுத்து 
களைப்‌ பார்க்கவோ அல்லது 


who is 


பார்க்காமல்‌ இருக்கவோ பல 
சொல்‌ செயலகங்கள்‌ வாய்ப்‌ 
பளிக்கின்றன. 

who is : ஹூஇஸ்‌; யார்‌ எவர்‌? : 
1. இணையத்தில்‌ சில களங்கள்‌ 
(mains) வழங்கும்‌ சேவை. 
அக்களத்தில்‌ சேமித்து வைக்கப்‌ 
பட்டுள்ள தரவுத்‌ தளத்தில்‌ 
மின்னஞ்சல்‌ முகவரிகளையும்‌, 
பயனாளர்கள்‌ பற்றிய வேறுசில 
தரவுகளையும்‌ பயனாளர்‌ 
ஒருவர்‌ அறிந்துகொள்ள இச்‌ 
சேவை உதவுகிறது. 2. “யார்‌ 
எவர்‌” சேவையைப்‌ பெறப்‌ 
பயன்படும்‌ யூனிக்ஸ்‌ கட்டளை. 
3. நாவெல்‌ பிணையத்தில்‌ அந்த 
நேரத்தில்‌ நுழைந்து பணி 
யாற்றிக்‌ கொண்டிருக்கும்‌ 
அனைத்துப்‌ பயனாளர்களின்‌ 
பெயர்களையும்‌ பட்டியலிடும்‌ 
கட்டளை. 

who is client ஹூஇஸ்‌ 
கிளையன்ட்‌: யார்‌ கிளையன்‌ : 
பயனாளர்‌ பெயர்கள்‌, 
மின்னஞ்சல்‌ முகவரிகள்‌ மற்றும்‌ 
பிற தரவுகள்‌ அடங்கிய தரவுத்‌ 
தளத்தை  அணுகுவதற்குப்‌ 
பயனாளர்க்கு வாய்ப்பளிக்கும்‌ 
ஒரு கட்டளை. (யூனிக்ஸிலுள்ள 
ஹஇஸ்‌ கட்டளை போன்றது). 
who is server : ஹூஇஸ்‌ 
செர்வர்‌; வழங்கன்‌ யார்‌ : ஹுூஇஸ்‌ 
இளையன்ட்‌ கட்டளை மூலம்‌ 
தரவு அறிய விரும்பும்‌ ஒரு 


1566 


Wide Area Telephone 


பயனாளருக்கு தரவுத்‌ தளத்‌ 
இலிருந்து பயனாளர்‌ பெயர்கள்‌. 
மின்னஞ்சல்‌ முகவரிகளை 
(பெரும்பாலும்‌ ஓர்‌ இணையக்‌ 
களத்தினில்‌ கணக்கு வைத்துள்ள 
பயனாளர்களின்‌ பட்டியல்‌) 


வழங்குகின்ற மென்பொருள்‌. 


whole number : முழு எண்‌ : 
பின்னப்‌ பகுதிகள்‌ இல்லாத 
நேர்‌. எடுத்துக்காட்டு : . 84 
அல்லது 22.0 அல்லது 0. 


wide area network (WAN) : 
நாடளாவிய கணினிப்‌ பிணையம்‌; 
விரிபரப்புப்‌ பிணையம்‌ : பல்லா 
யிரம்‌ மைல்‌ வட்டாரத்திற்குச்‌ 
சேவைபுரியக்கூடிய வகையில்‌ 
வடிவமைக்கப்பட்ட தகவல்‌ 
செய்தித்‌ தொடர்பு பிணையம்‌. 


Wide Area Telephone Service 
(WATS): விரிபரப்பு தொலை 
பேசி சேவை 'வாட்ஸ்‌' 
தொடர்பு எனப்படும்‌ அணுகு 
இணைப்பு மூலம்‌, ஒரு குறிப்‌ 
பிட்ட மண்டலத்தில்‌ தகவல்‌ 
தொடர்பு கொள்வதற்கு 
வாடிக்கையாளரை அனுமதிக்‌ 
கிற தொலைபேசி நிறுமங்கள்‌ 
வழங்கும்‌ சேவை. அமெரிக்கா 
ஆறு "வாட்ஸ்‌" மண்டலங்‌ 
களாகப்‌ பிரிக்கப்பட்டுள்ளது. 
சுழற்சி அடிப்படையில்‌ மாதக்‌ 
கட்டணம்‌ செலுத்தி இந்த 
வசதியை பயன்படுத்தலாம்‌. 


அ ப ப. -_ _- -டட்டபடடடட்ட்ட்ட்டடபயய்யயயயயயயய யவை 


wide band 


wide band அகல்‌ அலை 
வரிசை; அகல்‌ கற்றை : ஒரே 
பணியைத்‌ திரும்பத்திரும்பச்‌ 
செய்வதற்கான கணினி மொழிக்‌ 
கட்டளை. தரவுத்‌ தொடர்பு 
களில்‌, குரல்வகை அலை 
வரிசையைவிட அலை அகற்சி 
யில்‌ அகலமாக உள்ள ஓர்‌ 
அலைவரிசை. 

wide/lbroad band : அகல/விரி 
கற்றை. 

wide SCS’ or Wide 5051-2 : 
விரிந்த ஸ்கஸ்ஸி அல்லது 
விரிந்த ஸ்கஸ்ஸி-2 ஒரு 
நேரத்தில்‌ 16 துண்மி(பிட்‌)கள்‌ 
வீதம்‌ வினாடிக்கு 20 மெகா 
பைட்டுகள்‌ வரை தரவுப்‌ பரி 
மாற்றம்‌ செய்யக்கூடிய 
ஸ்கஸ்ஸி-2 இடைமுகம்‌. இவ்‌ 
வகை ஸ்கஸ்ஸி இணைப்பியில்‌ 
68 பின்கள்‌ உள்ளன. 

widow & orphan : துணையிலி 
யும்‌ அனாதையும்‌ : அடுத்த 
பக்கத்தின்‌ மேற்பகுதியில்‌ 
தோன்றுகின்ற ஒரு பத்தியின்‌ 
கடைசி வரியை துணையிலி 
(ஸர) என்றும்‌, ஒரு பக்கத்‌ 
தின்‌ கடைசிவரியில்‌ வரும்‌ ஒரு 


பத்தியின்‌ முதல்வரியை 
அனாதை (௦ம்‌) என்றும்‌ 
கூறுகிறோம்‌. 


with : அகலம்‌. 
width of field : புல அகற்சி. 


1567 


wildcard characters 


width table : அகலப்‌ பட்டியல்‌ : 
ஒரு அச்செழுத்துத்‌ தொகுதியில்‌ 
உள்ள ஒவ்வொரு எழுத்தின்‌ 
குறுக்குவாட்ட அளவுப்‌ 
பட்டியல்‌. சொல்‌ செயலாக்க 
மற்றும்‌ டி.டி.பி நிரல்‌ தொடர்‌ 
களில்‌ பயன்படுத்தப்படுகிறது. 
width, tape : நாடா அகலம்‌. 
சரா : வைனர்‌, நெர்பெர்ட்‌ 
(1894-1964). : அமெரிக்க 
அறிவியலாளர்‌. கணினியியல்‌ 
எனப்‌ பொருள்படும்‌ cyஸஷernetics 
என்ற சொல்லைப்‌ புனைந்து 
ஒரு புதிய அறிவியல்‌ துறையை 
உருவாக்கியவர்‌. மனித 
மூளையின்‌ பல சிந்தனைச்‌ 
செய்முறைகளைக்‌ கணிதமுறை 
யில்‌ தீர்மானித்து, கணினிகளில்‌ 
பயன்படுத்தலாம்‌ எனக்‌ கருதி 
யவர்‌. தானியக்கக்‌ கோட்‌ 
பாட்டின்‌ முன்னோடி. 


410 கா : வரம்பிகந்த அட்டை; 
வரம்பிலா உரு : ஒரு செயற்‌ 
பாட்டுப்‌ பொறியமைவு நிரலில்‌ 
செருகப்படும்‌ ஓர்‌ எழுத்து. 
இது, பல்வேறு பொருள்படு 
வதாகக்‌ கூறப்படும்‌. இது கோப்பு 
களுக்குப்‌ பெயரிடும்‌ முறை. 
wildcard characters : பதி 
லீட்டுக்‌ குறிகள்‌ : ஓர்‌ எழுத்து 
அல்லது பல எழுத்துகளுக்குப்‌ 
பதிலீடாகப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ விசைப்பலகைக்‌ குறி. 


Wilkes Maurice Vincent 


பெரும்பாலும்‌ நட்சத்திர அடை 
யாளம்‌ (*) ஓரெழுத்து அல்லது 
பல எழுத்துகளுக்குப்‌ பதிலாக 
இடம்‌ பெறும்‌. கேள்விக்குறி 
(9) ஒரெழுத்துக்குப்‌ பதிலாக 
இடம்‌ பெறும்‌. இயக்க 
முறைமைகளில்‌ ஒன்றுக்கு மேற்‌ 
பட்ட கோப்புகளை, அதாவது 
குறிப்பிட்ட கோப்புகளின்‌ 
தொகுதியைக்‌ கையாள இக்‌ 
குறிகள்‌ பயன்படுத்தப்படுகின்‌ 
றன. (எ-டு): SALES." என்பது 
SALES என்னும்‌ முதன்மைப்‌ 
பெயருள்ள, வகைப்பெயர்‌ 
(tension) எதுவாக இருப்பினும்‌ 
அத்தனை கோப்புகளையும்‌ 
குறிக்கும்‌. *.00C என்பது 000 
என்னும்‌ வகைப்பெயர்‌ கொண்ட 
அனைத்து கோப்புகளையும்‌ 
குறிக்கும்‌. SALES1. XLS, 
SALES2.XLS, SALES3.XLS 
ஆகிய கோப்புகளை SALE?.XLS 
என்று குறிப்பிடலாம்‌. 


Wilkes Maurice Vincent 
வில்கஸ்‌, மாரிஸ்‌ வின்சென்ட்‌ : 
கேம்பிரிட்ஜ்‌ பல்கலைக்‌ 
கழகத்தில்‌ மின்னணு சேமிப்புத்‌ 
தானியங்கிக்‌ கணிப்பியை 1949- 
இல்‌ உருவாக்கிய குழுவின்‌ 
தலைவராக இருந்தவர்‌. 

WIN32 : வின்‌32 : விண்டோஸ்‌ 
95/98 என்டி இயக்க முறை 
மைகளுக்கான பயன்பாடுகள்‌, 
இன்டெல்‌ செயலி 80386 மற்றும்‌ 


1568 


winchester disks 


அதனிலும்‌ மேம்பட்ட செயலி 
களிலுள்ள 32-பிட்‌ நிரல்களைப்‌ 
பயன்படுத்திக்கொள்ள வாய்ப்‌ 
பளிக்கும்‌, பயன்பாட்டு நிர 
லாக்க இடைமுகத்தைக்‌ (Aறறர- 
cation Programm Interface - API) 
குறிக்கிறது. விண்டோஸ்‌ 95/88, 
விண்டோஸ்‌ என்டி ஆகியவை 
16-பிட்‌ உள்ள 40%86 நிரல்களை 
யும்‌ ஏற்கும்‌ என்றபோதிலும்‌, 
வின்‌32 செயல்திறன்‌ மிக்கதாகும்‌. 
WIN32S : வின்‌32எஸ்‌ : வின்‌32 
பயன்பாட்டு நிரலாக்க இடை 
முகத்தின்‌ ஓர்‌ உட்பிரிவு. விண்‌ 
டோஸ்‌ 3.எக்ஸில்‌ செயல்படக்‌ 
கூடியது: இலவசமாக வழங்கப்‌ 
படும்‌ வின்‌32எஸ்‌ மென்‌ 
பொருளைச்‌ சேர்த்துக்‌ கொண்‌ 
டால்‌, ஒரு பயன்பாடு இன்‌ 
டெல்‌ 0386 மற்றும்‌ மேம்பட்ட 
செயலிகளில்‌, விண்டோஸ்‌ 
3.எக்ஸ்‌ சூழலில்‌ செயல்படும்‌ 
போது, 32-பிட்‌ நிரல்களைப்‌ 
பயன்படுத்திக்‌ கொள்வதால்‌ 
செயல்திறன்‌ அதிகரிக்கும்‌. 
winchester disk drive : வின்‌ 
செஸ்டர்‌ வட்டு இயக்கி : அதி 
வேகத்துணை நிலைச்‌ சேமிப்புச்‌ 
சாதனம்‌. இது ஒரு வகை நிலை 
வட்டு. இது காற்றுப்‌ புகாத 
கொள்கலத்தில்‌ வைத்து 
முத்திரையிடப்பட்டிருக்கும்‌. 
winchester disks : வின்செஸ்டர்‌ 
வட்டுகள்‌. 


winchester technology 


winchester technology 
வின்செஸ்டர்‌ தொழில்‌ நுட்பம்‌ : 
கடின காந்த வட்டு சேமிப்‌ 
பகங்களில்‌ நிரந்தரமாக (அணுகு 
கரங்கள்‌ மற்றும்‌ படி/எழுது 
முனைகளுடன்‌) மூடப்பட்ட 
பாதுகாப்பான பெட்டிகளில்‌ 
வைக்கப்படுபவைகளுக்குத்‌ தரப்‌ 
படும்‌ பெயர்‌. பல அளவு 
களிலும்‌, சேமிப்புத்‌ திறன்‌ 
களிலும்‌ வின்செஸ்டர்‌ வட்டு 
அமைப்புகள்‌ வருகின்றன. 
10௦௭ : பலகணி; சாளரம்‌ : 
ஒளிப்பேழைக்‌ காட்சிப்‌ பகுதி 
யில்‌ ஒரு குறிப்பிட்ட நோக்கத்‌ 
திற்காகக்‌ குறித்தமைக்கப்‌ 
பட்டுள்ள ஒரு பகுதி. இரையை 
பன்முகப்‌ பலகணிகளாகப்‌ 
பகுப்பதற்கு ஒரு தனிவகை 
மென்பொருள்‌ அனுமதிக்றெது. 
இந்தப்‌ பலகணிகளை 
நகர்த்தலாம்‌. பெரிதாகவோ சிறி 
தாகவோ ஆக்கலாம்‌. இது 
பெரிய சொல்‌ செய்முறைப்‌ 
படுத்தும்‌ ஆவணங்களுக்குப்‌ 
பெரிதும்‌ பயன்படுகிறது. 
window definition function : 
சாளர வரையறுப்புச்‌ செயல்கூறு : 
ஒரு மெக்கின்டோஷ்‌ பயன்பாட்‌ 
டில்‌ ஒரு சாளரத்தோடு தொடர்‌ 
புடைய வளத்தைக்‌ குறிக்கும்‌. 
ஒரு சாளரத்தை திரையில்‌ 
காட்டும்போதும்‌, சாளர அளவு 
களை மாற்றியமைக்கும்போதும்‌ 


7569 


Windows 95 


மெக்கன்டோஷ்‌ “விண்டோ 
மேனேஜர்‌ நிரல்‌ இந்த செயல்‌ 
கூறை நிறைவேற்றும்‌. 


ww : பலகணியாக்கம்‌ ; 
சாளரமாக்கல்‌ : திரையில்‌ ஒரே . 
சமயத்தில்‌ இரண்டு அல்லது. 
அதற்கு மேற்பட்ட கோப்பு 
களை அல்லது ஒரு கோப்பின்‌ 
பகுதிகளைக்‌ காட்டுதல்‌. 


widow ரய : சாளரப்‌ பட்டி. 


40௦5 : சாளரம்‌; பலகணி. 


Windows 95 : விண்டோஸ்‌ 95 : 
இன்டெல்‌ 80386, அதற்கும்‌ 
மேம்பட்ட செயலிகளில்‌ செயல்‌ 
படக்கூடிய ஓர்‌ இயக்க 
முறைமை. வரைகலைப்‌ பயனா 
ளர்‌ இடைமுகம்‌ கொண்டது. 
மைக்ரோசாஃப்ட்‌ கார்ப்ப 
ரேஷன்‌ ஆகஸ்ட்‌ 1995இல்‌ 
வெளியிட்டது. விண்டோஸ்‌ 
3.11, பணிக்குழுவுக்கான 
விண்டோஸ்‌ 3.11, எம்‌எஸ்‌ 
டாஸ்‌ ஆகிய அனைத்திற்கும்‌ 
மாற்றாக வெளியிடப்பட்ட ஒரு 
முழுமையான இயக்கமுறைமை. 
விண்டோஸ்‌ 3.௩% டாஸ்மீது 
செயல்படும்‌ ஒரு பணிச்சூழல்‌ 
(Operating Environment). ஆனால்‌ 
விண்டோஸ்‌ 85, டாஸின்‌ உதவி 
யின்றிச்‌ செயல்படும்‌ ஒரு தனித்த 
இயக்க முறைமை. என்றாலும்‌ 
எம்‌எஸ்டாஸ்‌ மென்பொருள்‌ 
களை விண்டோஸ்‌ 95இல்‌ 


கனவை! அபய டட ட ட டயட பட ட்‌. டட ட ப பட நட்டம்‌ 


99 


1570 


Windows Driver Library 


windows application 


இயக்கமுடியும்‌. 255 எழுத்துகள்‌ 
வரை நீண்ட கோப்புப்‌ பெயர்‌ 
களை வைத்துக்‌ கொள்ளலாம்‌. 
எந்தப்‌ பிணையத்தின்‌ இளைய 
னாகவும்‌ செயல்படவல்லது. 
தம்மளவில்‌ விண்டோஸ்‌ 95 
கணினிகளை ஒன்றாகப்‌ 
பிணைத்து, சமனி- சமனி (pee to 
peer) பிணையம்‌ அமைத்துக்‌ 
கொள்ளமுடியும்‌. இணைத்து 
-இயக்கு (lug and play) முறை 
மில்‌ எந்தவொரு வன்பொருளை 
யும்‌ அதுவாகவே அடையாளம்‌ 
காணும்‌. பல்லூடகம்‌, இணைய 
இணைப்புக்கான வசதிகள்‌ 
அனைத்தும்‌ கொண்டது. 80386 
செயலி, 4 எம்பி ரேம்‌ உள்ள 
கணினிகளில்‌ செயல்படும்‌. 
என்றாலும்‌ 80486 செயலி 8 
எம்பி ரேம்‌ இருப்பது நல்லது. 
windows application : விண்‌ 
டோஸ்‌ பயன்பாடு : மைக்ரோ 
சாஃப்ட்‌ விண்டோஸ்‌ சூழலில்‌ 
செயல்படுமாறு வடிவமைக்கப்‌ 
பட்ட ஒரு மென்பொருள்‌ 
பயன்பாடு. 


windows-based accelerator : 
விண்டோஸ்‌ அடிப்படையிலான 
வேக முடுக்கி : விண்டோஸ்‌ 
மற்றும்‌ விண்டோஸ்‌ அடிப்‌ 
படையிலான பயன்பாடுகளை 
வேகமாக இயக்குவதற்கென 
தனிச்சிறப்பாக வடிவமைக்கப்‌ 
பட்ட மீத்திறன்‌ விஜிஏ (பற 


GA) ஒளிக்காட்சித்‌ தகவியின்‌ 
ஒருவகை. தகவியின்‌ படிப்பு 
நினைவகத்தில்‌ பதியப்‌ 
பட்டுள்ள தனிச்சிறப்பு நிரல்‌ 
கூறுகளின்‌ உதவியால்‌, 
சாதாரண எஸ்விஜிஏ ஒளிக்‌ 
காட்சித்‌ தகவிகளைவிடக்‌ 
கூடுதல்‌ வேகமும்‌ திறனும்‌ 
கொண்டது. இந்த நிரல்கள்‌, 
ஒளிக்காட்சி தொடர்பாக ஆற்ற 
வேண்டிய சில பொறுப்பு 
களிலிருந்து விண்டோஸ்‌ 
இயக்க முறைமையை விடுவிக்‌ 
இன்றன. இதனால்‌ செயல்‌ 
பாட்டு வேகம்‌ கூடுகிறது. 

Windows CE : விண்டோஸ்‌ சிஇ : 
மைக்ரோசாஃப்ட்‌ விண்டோ 
ஸின்‌ குறுகிய வடிவம்‌. கையகக்‌ 
கணினிகளுக்கென வடி 
வமைக்கப்பட்டது. எக்செல்‌, 
வேர்டு, இன்டர்நெட்‌ எக்ஸ்‌ 


புளோரர்‌, ஷெட்யூல்‌ *, 
மின்னஞ்சல்‌ கிளையன்‌ போன்ற 
விண்டோஸ்‌ பயன்பாடுகள்‌ 


பலவற்றின்‌ குறுகிய வடிவங்‌ 
களையும்‌ விண்டோஸ்‌ ௪இ- 
யில்‌ இயக்க முடியும்‌. 
Windows Driver Library 
விண்டோஸ்‌ இயக்கி நூலகம்‌ : 
மூல விண்டோஸ்‌ தொகுப்பில்‌ 
சேர்க்கப்படாத, மைக்ரோ 
சாஃப்ட்‌ விண்டோஸ்‌ இயக்க 
முறைமைக்கான வன்பொருள்‌ 
சாதன இயக்கிகளின்‌ தொகுதி. 


பட அப ட பண அனபப ன க பாகு 


windows environment 


windows environment : சாளரச 
சூழ்நிலை திரையில்‌ பல்‌ 
சாளரங்களை அளிக்னெற பயன்‌ 
பாட்டு நிரல்‌ தொடர்‌ அல்லது 


விரிவாக்கம்‌.  டெஸ்க்வியூ, 
விண்டோஸ்‌, பிஎம்‌, மல்டி 
ஃபைன்டர்‌, மற்றும்‌ எக்ஸ்‌ 
விண்டோ ஆகியவை இதற்குச்‌ 
சான்றுகள்‌. இப்போது 
செயலாக்க அமைப்பையே 


“விண்டோஸ்‌ என்ற சொல்‌ 
குறிப்பிடுகிறது. 

Windows Explorer விண்‌ 
டோஸ்‌ எக்ஸ்புளோரர்‌ :' விண்‌ 
டோஸ்‌ 95/98இல்‌, கோப்பு 
மற்றும்‌ கோப்புறைகளை 
மேலாண்மை செய்வதற்கு 
அமைந்துள்ள ஒரு பயன்கூறு. 
விண்டோஸ்‌ 3.1-ன்‌ கோப்பு 
மேலாளர்‌ (File Manager) நிரலை 
ஒத்தது. ஒரு விண்டோவில்‌ 
இரண்டு பாளங்கள்‌ (Panels) 
இருக்கும்‌. இடப்புறப்‌ பாளத்‌ 
தில்‌ கோப்புறைகளின்‌ பட்டி 
யலைப்‌ பார்வையிடலாம்‌. ஒரு 
கோப்புறையைத்‌ தேர்வு செய்து 
அதன்‌ உள்ளடக்கத்தை வலப்‌ 
புறப்‌ பாளத்தில்‌ பார்வை 
யிடலாம்‌. 

Windows For Workgroups : 
பணிக்‌ குழுவுக்கான விண்‌ 
டோஸ்‌ : 1992ஆம்‌ ஆண்டில்‌ 
வெளியிடப்பட்ட விண்டோ 
ஸின்‌ ஒரு பதிப்பு. ஈதர்நெட்‌ 


1571 


Windows Metafile Format 


லேனில்‌ செயல்படுமாறு வடி 
வமைக்கப்பட்டது. இதற்கென 
தனியான பிணைய மென்‌ 
பொருள்‌ தேவையில்லை. 


Windows keyboard : விண்‌ 


டோஸ்‌ விசைப்பலகை. 


Windows Media Player : விண்‌ 
டோஸ்‌ மீடியா பிளேயர்‌ - ஒரு 
மென்பொருள்‌. 

windows metafile : விண்டோஸ்‌ 
மெட்டாஃபைல்‌: ‘மைக்ரோ 
சாஃப்ட்‌' விண்டோஸ்‌ நிறு 
வனம்‌ பயன்படுத்தும்‌ வரை 
கலைக்‌ கோப்புப்‌ படிவம்‌. 
இதில்‌ நெறிய (வெக்டார்‌) 
வரைகலை, பிட்மேப்‌, சொற்‌ 
பகுதி ஆயெவை இடம்பெறும்‌. 
சில சமயங்களில்‌ மெட்டா 
பைல்களை தற்காலிக சேமிப்‌ 
பகத்துக்கு பயன்படுத்துவார்கள்‌. 
ஆனால்‌, அதன்‌ பயன்பாடுகள்‌ 
பெரும்பாலும்‌ மறுமுறை பயன்‌ 
படுத்துவதற்காகச்‌ சேமித்து 
வைக்கப்படுகின்றன. 
Windows Metafile Format : 
விண்டோஸ்‌ மீகோப்பு வடி 
வாக்கம்‌ : நெறிய வரைகலைக்‌ 
(vector graphics) கோப்புகளுக்‌ 
கான விண்டோஸ்‌ கோப்பு வடி 
வாக்கம்‌. இரண்டு பயன்பாடு 
களுக்கிடையே வரைகலைத்‌ 
தரவுகளை பரிமாறிக்‌ கொள்ள 
வும்‌, இருவேறு பணி அமர்வு 


Windows NT 


களுக்கடையே தரவுவைச்‌ 
சேமிக்கவும்‌ பயன்படுகிறது. 


Windows NT : விண்டோஸ்‌ 
என்டீ : மைக்ரோசாஃப்ட்‌ நிறு 
வனம்‌ உருவாக்கிய இயக்க 
முறைமை. என்டிடீ எஃப்‌ எஸ்‌ 
(NTFS) என்னும்‌ பாதுகாப்பான 
கோப்பு முறைமையைக்‌ கொண்‌ 
டது. பல்‌ பயனாளர்‌ அமைப்பில்‌ 
பாதுகாப்புமிக்கது. விண்டோஸ்‌ 
என்டீ 4.0 பதிப்பு ஓர்க்ஸ்‌ 
டேஷன்‌, செர்வர்‌, அட்வான்ஸ்டு 
செர்வர்‌, டேட்டா சென்டர்‌ செர்‌ 
வர்‌ என்னும்‌ நான்கு வடிவங்‌ 


களில்‌ வெளியிடப்பட்டது. 


Windows NT Advanced Server : 
விண்டோஸ்‌ என்டீ அட்வான்ஸ்டு 
செர்வர்‌ : விண்‌ டோஸ்‌ என்டீ- 
யின்‌ மேம்பட்ட வடிவம்‌. மையப்‌ 
படுத்தப்படாத ப௫ர்ந்தமை கள 
(வ்‌) அடிப்படை கொண்ட 
பிணைய மேலாண்மை மற்றும்‌ 
பாதுகாப்புக்‌ கொண்டது. மேம்‌ 
பட்ட நிலைவட்டு பழுது 
தாக்குப்பிடித்தல்‌ வசதிகளைக்‌ 
கொண்டது. நிலைவட்டுகளில்‌ 
ஏற்படும்‌ எதிர்பாராப்‌ பழுது 
களை எதிர்கொள்ள பிம்பமாக்‌ 
கம்‌ (14/௦9) போன்ற வசதிகள்‌ 
உள்ளன. வலைவழங்கள்‌ 
களுக்கு ஏற்ற இயக்கமுறைமை. 
windows programme 


விண்டோஸ்‌ நிரல்தொடர்‌ 


1572 


WinG 


இருக்கின்ற ஒரு இயக்கத்‌ 
தொகுப்புக்கு விண்டோஸின்‌ 
இறனைச்‌ சேர்க்கின்ற மென்‌ 
பொருள்‌. விண்டோஸின்‌ 8ழே 
இயங்குவதற்காக எழுதப்பட்ட 
பயன்பாட்டு நிரல்‌ தொடர்‌. 


Windows Update : விண்டோஸ்‌ 
- இற்றைப்படுத்தல்‌. 

Windows XP 
எக்ஸ்பீ 
வெளியிட்டுள்ள மிக அண்மைய 
இயக்கமுறைமைய விண்டோஸ்‌ 
என்டீ 5.0 பதிப்பே இவ்வாறு 
பெயர்‌ மாற்றம்‌ பெற்றுள்ளது. 
எக்ஸ்பீ என்ற எழுத்துகள்‌ 
exPerience என்ற சொல்லைக்‌ 
குறிக்கின்றன. கண்ணுக்கதிமான 
பயனாளர்‌ இடைமுகத்தைக்‌ 
கொண்டுள்ளது. குரல்‌ கட்‌ 
டளையை ஏற்கும்‌. கை 
யெழுத்தை அறியும்‌. 
உரையைப்‌ பேச்சாய்‌ மாற்றும்‌. 
இதுபோல்‌ இன்னும்‌ பல புதிய 
வசதிகளைக்‌ கொண்டுள்ள பாது 
காப்பான திறன்மிக்க இயக்க 
முறைமை. 

WG : வின்ஜி : விண்டோஸ்‌ 
விளையாட்டுகள்‌ என்று 
பொருள்படும்‌ Windows Games 
என்பதன்‌ சுருக்கம்‌. விண்டோஸ்‌ 
95 சூழலில்‌ கணினி விளை 
யாட்டுகளுக்கான பயன்பாட்டு 
நிரலாக்க இடைமுகம்‌ (AP1). 


: விண்டோஸ்‌ 
மைக்ரோசாஃப்ட்‌ 


rr 


WINS 


வின்ஜி-யின்‌ 8ழ்‌, விளையாட்டு 
நிரல்கள்‌ ஒளிக்காட்சிச்‌ சட்ட 
இடையகத்தை (Video Frame 
யில) நேரடியாக அணுக முடி 
யும்‌. இதனால்‌ வேகம்‌ கூடும்‌. 
WINS : வின்ஸ்‌ : விண்டோஸ்‌ 
இணையப்‌ பெயரிடு சேவை 
எனப்‌ பொருள்படும்‌ Windows 
internet Naming Service என்ற 
தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 
குறும்பெயர்‌. ஒரு கணினியின்‌ 
புரவன்‌ பெயரை (Host Name) 
அதன்‌ ஐபீ முகவரியோடு 
பொருத்தும்‌ விண்டோஸ்‌ என்டீ 
செர்வர்‌ வழிமுறை. 
WINS - Configuration : வின்ஸ்‌ 
உள்ளமைவு. 
41௩௧௦௦ : வின்சாக்‌ : விண்‌ 
டோஸ்‌ செருகுவாய்‌ என்று 
பொருள்படும்‌ '/410045 Socket 
என்பதன்‌ சுருக்கம்‌. விண்டோ 
ஸில்‌ டீசிபீ/ஐபீ இடை 
முகத்தை வழங்குகின்ற ஒரு 
பயன்பாட்டு நிரலாக்க இடை 
. முகம்‌ (API). 1991இல்‌ நடை 
பெற்ற யூனிக்ஸ்‌ மாநாட்டில்‌ 
மென்பொருள்‌ விற்பனையாளர்‌ 
களிடையே நடைபெற்ற 
விவாதத்தின்‌ அடிப்படையில்‌ 
, உருவாக்கப்பட்ட தர வரை 
யறை. மைக்ரோசாஃப்ட்‌ உட்‌ 
- பட பல மென்பொருள்‌ தயாரிப்‌ 
பாளர்களின்‌ ஆதரவினை இது 
பெற்றது. 


1573 


wired programme 


Wintel : வின்டெல்‌ : மைக்ரோ 
சாஃப்ட்‌ விண்டோஸ்‌ இயக்க 
முறைமையையும்‌, இன்டெல்‌ 


மையச்‌ செயலகத்தையும்‌ 
கொண்ட கணினிகளைக்‌ 
குறிக்கும்‌ சொல்‌. 


ராச board : கம்பிப்‌ பலகை. 
ஸரி : பிணைப்புறு; இணைப்‌ 
புறு : 1. ஒரு மின்னணுச்‌ சுற்று 
அல்லது வன்பொருள்‌ தொகுதி 
யின்‌ பண்புக்‌ கூறு. அவை எந்த 
வகையில்‌ இணைக்கப்‌ 
பட்டுள்ளதோ அதன்படியே 
தான்‌ அதன்‌ தகவமைவுகள்‌ 
தீர்மானிக்கப்படுகின்றன. ஒரு 
மென்பொருள்‌ மூலமாக விரும்‌ 
பியவாறு நிரல்‌ படுத்தவோ, ஒரு 
நிலைமாற்றியின்‌ மூலம்‌ 
மாற்றியமைக்கவோ முடியாது. 
2. இணைய வளங்கள்‌, 
அமைப்புகள்‌, பண்பாடு பற்றி 
அறிந்திருத்தல்‌. 3. இணையத்‌ 
தோடு இணைப்பு ஏற்படுத்திக்‌ 
கொள்ளல்‌. 

wired programme computer : 
கம்பிச்‌ செயல்முறைக்‌ கணினி : 
நிறைவேற்ற செயற்பாடுகள்‌, 
கம்பி அமைப்பு மற்றும்‌ கம்பி 
இணைப்புகள்‌ மூலம்‌ குறிப்‌ 
பிடப்படுகிற நிரல்களைக்‌ 
கொண்டுள்ள கணினி. இந்தக்‌ 
கம்பிகள்‌, அகற்றக்கூடிய கட்டுப்‌ 
பாட்டு தொடர்மூலம்‌ 
பிணைக்கப்‌ பட்டுள்ளன. இது 


rm ய யயயயவயவவயமை 


wireframe 


செயற்பாட்டுக்கு ஒரு குறிப்‌ 
பிட்ட அளவு நெகிழ்திறனை 
அளிக்றெது. 


wireframe வலைப்புள்ளிச்‌ 
சித்திரம்‌; கம்பிச்‌ சட்டம்‌. 
wireframe modeling : கம்மிச்‌ 
சட்ட மாதிரியமைப்பு : கேட்‌ 
பயன்பாட்டில்‌ முப்பரிமாணத்‌ 
தைக்‌ குறிப்பிடும்‌ ஒரு நுட்பம்‌. 
இதில்‌ எல்லா கோடுகளும்‌, 
எதிர்க்கோடுகளும்‌ தெளிவாகக்‌ 
காட்டப்படும்‌. ஆனால்‌, உட்புற 
உறுப்புகள்‌ பார்வையிலிருந்து 
மறைக்கப்படும்‌. மேற்பரப்பு 
மற்றும்‌ திட மாதிரியமைப்பை 
விட, கம்பிச்‌ சட்ட மாதிரி 
யமைப்பு முப்பரிமாண 
உருவங்களுக்கு எளிதானது. 


சாவி : கம்பியிலா. 


Wireless LAN : கம்பியில்லா 
லேன்‌ : தனித்த கணுக்‌ கணினி 
களுக்கும்‌ குவியத்துக்கும்‌ 
(Nodes and Hub) இடையே பரு 
நிலை இணைப்பு எதுவும்‌ 
இல்லாமல்‌, வானலை, அகச்‌ 
சிவப்பு ஒளிச்சமிக்கை அல்லது 
பிற தொழில்நுட்பத்தைப்‌ பயன்‌ 


படுத்தி தகவலை அனுப்பவும்‌. 


பெறவும்‌ முடிறெ ' குறும்‌ 
பரப்புப்‌ பிணையம்‌. பயனர்‌ 
ஒரு கையகக்‌ கணினியை இங்‌ 
கும்‌ அங்கும்‌ எடுத்துச்‌ செல்ல 
வேண்டிய தேவை இருக்கின்ற 


1574 


wire-wrapper circuits 


அலுவலக அல்லது தொழில்‌ 
கூடச்‌ சூழல்களில்‌ கம்பியில்லா 
லேன்‌ தொழில்நுட்பம்‌ மிகவும்‌ 
பயன்படக்கூடியது. 


கம்பியிலா 


wireless telephone ; 
தொலைபேசி. 
wire printer : கம்பி அச்சுப்‌ 


பொறி. 


wire wrap : கம்பிப்‌ பொதிவு ; 
கம்பிச்‌ சுற்றமைவு : மின்சுற்று 
வழிப்‌ பலகை உருவாக்குவதில்‌ 
ஒருவகை. இதில்‌ மின்‌ 
இணைப்புகள்‌, உரிய உறுப்பு 
களின்‌ இணைப்பு முனை 
களுக்கு இணையான கம்பங்‌ 
களுடன்‌ இணைக்கப்பட்ட 
கம்பிகள்‌ வழியாக ஏற்படுத்தப்‌ 
படுகின்றன. 


wire-wrapper circuits : கம்பி 
சுற்றிய மின்சுற்றுகள்‌ : அச்சிட்ட 
மின்சுற்றுப்‌ பலகைகளில்‌, 
உலோக இணைப்புத்‌ தடங்‌ 
களுக்குப்‌ பதிலாக, துளையிடப்‌ 
பட்ட பலகைகளில்‌ கம்பிகளால்‌ 
இணைக்கப்படும்‌ மின்சுற்று. 
இணைப்புக்‌ கம்பிகளின்‌ 
முனைகள்‌ நீண்ட பின்களின்‌ 
மீது சுற்றி வைக்கப்பட்டிருக்‌ 
கும்‌. பெரும்பாலும்‌ இத்தகைய 
மின்சுற்றுகள்‌ கையால்‌ செய்யப்‌ 
பட்டவை. மாதிரியங்களை உரு 
வாக்கவும்‌, மின்சாரப்‌ பொறி 


யியலில்‌ ஆய்வுகளை மேற்‌ 


wiring diagram 


1575 


word coun 


கொள்ளவுமே இத்தகைய மின்‌ 
சுற்றுகளைப்‌ பயன்படுத்துவர்‌. 


wர்ரறஏ 01802 : கம்பி வரிப்படம்‌. 


with, Niklaus : விர்த்‌, நிக்ளாஸ்‌ : 
சுவிட்சர்லாந்தில்‌ 1968இல்‌ 
பிளைஸ்‌ பாஸ்கல்‌ பெயரால்‌ 
“பாஸ்கல்‌” என்ற கணினி 
மொழியை உருவாக்கியவர்‌. 
இது பிரபலமான உயர்நிலைச்‌ 
செயல்முறைப்படுத்தும்‌ மொழி 
யாகும்‌. இது, கட்டமைவுச்‌ 
செயல்‌ முறைப்படுத்தும்‌ உத்தி 
களைக்‌ கையாள உதவுகிறது. 


ஸாம்‌ : வித்தகர்‌ : மைக்ரோ 
சாஃப்ட்‌. 

wmf .டபிள்யூஎம்‌எஃப்‌ 
நெறிய வரைகலை (vector 


graphics) அடங்கிய மைக்ரோ 
சாஃப்ட்‌ விண்டோஸ்‌ மீகோப்பு 
களை அடையாளங்‌ காட்டும்‌ 
கோப்பு வகைப்பெயர்‌ (604880). 


wo : சொல்‌; தகவல்‌; தரவு : 

துண்மிகளின்‌, எழுத்துகளின்‌ 
அல்லது எட்டியல்களின்‌ தருக்க 
முறை அலகு. இது ஒரு தனி 
அலகாகக்‌ கருதப்படுகிறது. 
இதனை ஒரே சேமிப்பு அமை 
விடத்தில்‌ சேமித்து வைக்கலாம்‌. 


word addressable : சொல்‌ முக 
வரியிடக்கூடிய : சொல்‌ எல்லை 
களுக்கு மட்டும்‌ நினைவகத்‌ 
க்கு ன முகவரியிடும்‌ கணினி. 


word-addressable processor : 
சொல்‌-அழைதகு செயலி : நினை 
வகத்தில்‌ ஒரு தனி பைட்‌ அணுக 
இயலாத, ஆனால்‌ பைட்களின்‌ 
தொகுதியை அணுக முடிகிற 
ஒரு செயலி. ஒரு தனி பைட்‌ 
டைக்‌ கையாள வேண்டுமெனில்‌ 
அந்த பைட்‌ உள்ளடங்கிய நினை 
வகத்‌ தொகுதியைப்‌ படித்து 
எழுத வேண்டியதிருக்கும்‌. 
ம்‌ கார : வேர்டு ஆர்ட்‌ : 
எழிலான எழுத்துகளை உரு 
வாக்க உதவும்‌ மென்பொருள்‌. 
சொல்‌ 
எக்ஸ்‌ 


word coordinates 
ஒருங்கிணைப்புகள்‌ 
மற்றும்‌ ஓய்‌ ஒருங்கிணைப்பு 
வரிசையைக்‌ குறிப்பிடும்‌ மென்‌ 
பொருளால்‌ அமைக்கப்பட்ட 
திரை ஒருங்கிணைப்பு அமைப்பு. 
இதில்‌ எதிர்மறை எண்கள்‌ 
இருக்கலாம்‌ அல்லது இல்லா 
மல்‌ போகலாம்‌. சான்று, -100 
மற்றும்‌ 4100-க்கு இடது, வலது 
மதிப்புகள்‌. இந்த ஒருங்‌ 
இணைப்புகளை திரையின்‌ 
உருவ ஒருங்கிணைப்பு அமைப்‌ 
புடன்‌ அமைக்கப்படும்‌. அதன்‌ 

படி மேல்‌ இடது மூலை எப்‌ 
போதும்‌ ௬௪௦ மற்றும்‌ £௦ என்றே 

குறிப்பிடப்படும்‌. இதில்‌ உடன்‌ 


பாட்டு எண்களே பயன்‌ 
படுத்தப்படுகின்றது. 

word count சொல்‌ 
எண்ணிக்கை. 


word length 


40ம்‌ 16௩௦10 : சொல்நீட்சி ; சொல்‌ 
நீளம்‌ : ஒரு சொல்லிலுள்ள 
துண்மிகளின்‌ எண்ணிக்கை. 
பொதுவாக, இது 4,8,16 அல்லது 
32 என்ற எண்ணிக்கைகளில்‌ 
இருக்கும்‌. 

Word Pad : வோடுபேட்‌ : ஒரு 
சொல்செயலி மென்பொருள்‌. 
௦ம்‌ றகர : சொல்‌ பகுப்பான்‌. 
0ம்‌ றssiறg : சொல்‌ பரப்பி. 
Wordperfect : வேர்டுபர்‌ஃபெக்ட்‌ : 
கோரல்‌ நிறுவனம்‌ வழங்கு 
இன்ற முழுநீள சொல்‌ செய 
லாக்கத்தில்‌ அனைத்துத்‌ தன்மை 
களும்‌ கொண்ட நிரல்‌ தொடர்‌. 
1980இல்‌ அறிமுகப்படுத்தப்‌ 
பட்ட இது - ஐ.பி.எம்‌ ஆப்பிள்‌ 
|, மெக்கின்டோஷ்‌, அமீகா, 
அட்டாசி போன்ற தனிநபர்‌ 
கணினிகளில்‌ பயன்படுகிறது. 
பதிப்பு 5.0 இல்‌... முன்பார்வை 
முறையும்‌, பதிப்பு 6.0இல்‌ 
வரைகலை முறையும்‌ ஹையேர்‌ 
டெக்ஸ்ட்‌ ஆவணங்களை உரு 
வாக்கும்‌ திறனும்‌ பெற்றுள்ளது. 
word processing: WP : சொல்‌ 
செய்முறைப்படுத்துதல்‌ ; சொல்‌ 
தொகுப்பு நிரல்‌ தொடர்‌ : ஒரு 


மின்னணு விசைப்பலகை, 
கணினி, அச்சுப்பொறி ஆகிய 
வற்றைப்‌ பயன்படுத்தி, 


மின்னணுமுறையில்‌ வாசகங்‌ 
களைச்‌ சேமிப்பதற்கும்‌, எழுது 


1576 


word processing 


வதற்கும்‌, கையாள்வதற்குமான 
உத்தி. வாசகம்‌ பொதுவாக 
நெகிழ்‌ வட்டு போன்ற ஒரு 
காந்தச்‌ சாதனத்தில்‌ பதிவு செய்‌ 
யப்படுறெது. இறுதி வெளிப்‌ 
பாடு காகிதத்தில்‌ பதிவாகிறது. 
word processing centre : சொல்‌ 
தொகுப்பி ; செய்முறைப்‌ 
படுத்தும்‌ மையம்‌ : சொல்‌ செய்‌ 
முறைப்படுத்தும்‌ சாதனங்களை 


யும்‌, ஓர்‌ அமைவனத்திற்கு 
எழுதிய செய்திகளைத்‌ தயாரிப்‌ 
பதற்குரிய வசதிகளையும்‌ 


உடைய ஒரு மையம்‌. 


word processing machine : 
சொல்‌ செயலாக்க எந்திரம்‌ : 
சொல்‌ செயலாக்கப்‌ பணி 
களுக்கு மட்டுமே சிறப்பாகப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ கணினி. 
word processing operator : 
சொல்‌ செய்முறைப்படுத்தும்‌ 
இயக்குநர்‌ சொல்‌ செய்‌ 
முறைப்படுத்தும்‌ சாதனத்தை 
இயக்குகிற ஆள்‌. 
word processing package : 
சொல்‌ செயலாக்கத்‌ தொகுப்பு : 
சொல்‌ செயலாக்கப்பணிகளைச்‌ 
செய்யும்‌ மென்பொருள்‌. 

word processing programme : 
சொல்‌ செய்முறைப்படுத்தும்‌ 
நிரல்‌ வாசகத்தை எழுது 
வதிலும்‌, பதிப்பிப்பதிலும்‌ உரு 
வமைப்பிலும்‌ கணினி பொறி 


word processing society 


யமைவுக்கு வழிகாட்டுகிற 
மென்‌ பொருள்‌. இதுவும்‌ சொல்‌ 
செய்முறைப்படுத்தி என்பதும்‌ 
ஒன்றே. 

word processing society (WPS) : 
சொல்‌ செய்முறைப்படுத்தும்‌ 
கழகம்‌ : சொல்‌ செய்முறைப்‌ 
படுத்துவதை ஒரு தொழிலாக 
வளர்ப்பதற்காகப்‌ பள்ளிகளில்‌ 
சொல்‌ செய்முறைப்படுத்தும்‌ 
கல்விச்‌ செயல்முறைகளை 
ஊக்குவிக்றெ அமைவனம்‌. 


word processing system 
சொல்‌ செய்முறைப்படுத்தும்‌ 
பொறியமைவு: தானியங்கும்‌ 
கணினிம௰யமாக்கிய தட்டச்சு, 
படியெடுப்பு, கோப்பிடுதல்‌, 
எழுதக்கூறுதல்‌, ஆவணமீட்பு 
ஆகியவற்றை தொடர்பு 
படுத்துகிற தகவல்‌ செய்முறைப்‌ 
படுத்தும்‌ பொறியமைவு. இக்‌ 
கால அலுவலகங்களில்‌ அதிகம்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. 


word processor : சொல்‌ செய்‌ 
முறைப்‌ படுத்தி; சொல்‌ செயலி; 
சொல்‌ தொகுப்பி : வாசகங்‌ 
களைக்‌ கையாள்வதற்கு வசதி 
செய்துகொடுக்கும்‌ கணினிச்‌ 
செயல்முறை. இதனை, 
ஆவணங்களை எழுதுதல்‌, 
சொற்கள்‌, பத்திகள்‌ அல்லது 
பக்கங்களைப்‌ புகுத்துவதற்கு 
அல்லது மாற்றுவதற்கு 'பயன்‌ 


1577 


work area 


படுத்தலாம்‌. ஆவணங்கள்‌ 
அச்சடிக்கவும்‌ பயன்படுகிறது. 
word publishing : சொல்‌ பதிப்‌ 
பித்தல்‌ : கலத்தல்‌, காட்டுதல்‌ 
மற்றும்‌ சொல்‌-வரைகலை அச்‌ 
சிடல்‌ போன்ற டி.டீ.பீ 
தன்மைகளை வழங்கும்‌ சொல்‌ 
செயலாக்கம்‌. 

0ம்‌ sch : சொல்‌ தேடல்‌. 


4010 separator : சொல்‌ பிரிப்பி : 
ஒரு சொல்லைப்‌ பிரிக்கின்ற 
ஒரு அமைப்பு-வெற்றிடம்‌, காற்‌ 


: | புள்ளி, புள்ளி, கேள்விக்குறி, 


வியப்புக்குறி போன்றன. 


words, reserved : ஒதுக்கீட்டுச்‌ 
சொற்கள்‌. 

Wordstar வேர்டுஸ்டார்‌ : 
பெரும்பாலான நுண்கணினிப்‌ 
பொறியமைவுகளில்‌ உள்ள 
புகழ்பெற்ற சொல்‌ செய்‌ 
முறைப்படுத்தி. மைக்ரோ 
புரோ நிறுவனத்தின்‌ தயாரிப்பு. 
௦ம்‌ சாக : சொற்‌ பொதிவு ; 
சொல்‌ மடிப்பு : ஒரு சொல்‌, மூல 
வரிகளின்‌ இறுதியில்‌ பொருந்த 
வில்லையென்றால்‌ அதனை 
தானாகவே அடுத்த வரியின்‌ 
தொடக்கத்திற்கு நகர்த்தி விடு 
றெ சாதனம்‌. இது சொல்‌ செய்‌ 
முறைப்படுத்தும்‌. பொறி 
யமைவுகளில்‌ காணப்படும்‌. 


work ea : பணி இடப்‌ பரப்பு. 


கடட பபப TT 


work around 


work around : ஒப்பேற்றுதல்‌; 
சமாளித்தல்‌ : ஒரு மென்பொரு 
ளில்‌ அல்லது வன்பொருளில்‌ 
பிழை அல்லது பிற குறைபாடு 
கள்‌ இருப்பினும்‌ அக்குறை 
பாட்டினை நீக்காமலே குறிப்‌ 
பிட்ட பணியை ஒருவாறாகச்‌ 
செய்துமுடிக்கும்‌ தந்திரம்‌. 
Workbook : பணிப்புத்தகம்‌ : 
எக்செல்‌ போன்ற விரிதாள்‌ 
பயன்பாடுகளில்‌, பல தொடர்‌ 
புடைய பணித்தாள்களைக்‌ 
கொண்ட ஒரு கோப்பு. 
workbench : பணிமேசை; பணி 
மேடை : வன்பொருள்‌ மற்றும்‌ 
மென்பொருள்‌ இனங்களைப்‌ 
பல பயன்பாட்டாளர்கள்‌ 
பகிர்ந்து கொள்ள இடமளிக்கும்‌ 
செயல்முறைப்படுத்தும்‌ சூழல்‌. 
work breakdown structure : 
பணி முறிவுக்‌ கட்டமைவு ; 
பணிப்‌ பகுப்புக்‌ கட்டமைவு : 
ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை 
முடிப்பதற்குத்‌ தேவைப்படும்‌ 
பணிக்கூறுகளையும்‌ சாதனங்‌ 
களையும்‌ விரிவான பட்டிய 
லாகத்‌ தயாரித்தல்‌. திட்டமிடும்‌ 
செய்முறையை விரையுபடுத்தத்‌ 
திட்ட வரைவாளருக்குப்‌ பயன்‌ 
படும்‌ சாதனம்‌. 

workflow application : பணிப்‌ 
பாய்வுப்‌ பயன்பாடு ஒரு 
இட்டப்பணியின்‌ தொடக்கம்‌ 
முதல்‌ இறுதிவரை அனைத்து 


1578 


work offline 


நடவடிக்கைகளையும்‌ கண்‌ 
காணித்து மேலாண்மை 
செய்வதற்கு உதவும்‌ நிரல்களின்‌ 
தொகுப்பு. 

work group : பணிக்குழு : 
கோப்புகளையும்‌ தரவுத்‌ தளங்‌ 
களையும்‌ பங்கிட்டுக்‌ கொள்‌ 
ளும்‌ இரண்டு அல்லது மேற்‌ 
பட்ட தனி நபர்கள்‌. பணிக்‌ 
குழுவை ஒட்டி அமைக்கப்‌ 
படும்‌ 'லேனில்‌' மின்னணு தரவு 
களைப்‌ பங்கிட்டுக்‌ கொள்ள 
முடியும்‌. 

work group computing : பணிக்‌ 
குழு கணிப்பு : பணிக்குழு சூழ்‌ 
நிலையில்‌ இறுதிப்‌ பயனாளர்‌ 
கணிப்பிடல்‌. இதில்‌ தங்களது 
வன்பொருள்‌ மென்பொருள்‌ 
மற்றும்‌ தரவுத்‌ தளங்களை 
குழுவின்‌ வேலைகளுக்காக 
லேன்‌ முறையில்‌ பணிக்குழு 
வின்‌ உறுப்பினர்‌ எவரும்‌ பயன்‌ 
படுத்தமுடியும்‌. 


working directory பணி 
யாற்றும்‌ கோப்பகம்‌ : தரவு 
மாற்றல்களுக்காக நடப்பில்‌ 
பயன்பட்டுவரும்‌ விவரத்‌ 
தொகுப்பு. 


working storage : செயற்படு 
சேமிப்பகம்‌ : தற்காலிகச்‌ சேமிப்‌ 
பகம்‌ என்பதும்‌ இதுவும்‌ ஒன்றே. 
௬௦11௦1717௨ : அகல்நிலை பணி 
செய்‌. 


workplace shel 


workplace shell : ஒர்க்பிளேஸ்‌ 
ஷெல்‌; பணியிட செயல்தளம்‌ : 
ஓஎஸ்‌/2 இயக்க முறைமையின்‌ 
வரைகலைப்‌ பயனாளர்‌ இடை 
முகம்‌. மேக்‌ஓஎஸ்‌, விண்டோஸ்‌ 
95 போலவே ஓர்க்பிளேஸ்‌ 
ஷெல்லும்‌ ஆவணங்களை மைய 
மாகக்‌ கொண்டது. ஆவணக்‌ 
கோப்புகள்‌ சின்னங்களாகக்‌ 
காட்டப்படும்‌. ஒரு ஆவணச்‌ 
சின்னத்தின்மீது சொடுக்கியதும்‌ 
அந்த ஆவணம்‌ உருவாக்கப்‌ 
பட்ட பயன்பாடு முதலில்‌ 
இறந்து பின்‌ அதில்‌ ஆவணம்‌ 
திறக்கப்படும்‌. ஒர்‌ ஆவணத்தை 
அச்டெ அந்த ஆவணத்துக்குரிய 
சின்னத்தை அச்சுப்பொறி 
சின்னத்தின்மீது இழுத்து 
விட்டால்போதும்‌. ஒர்க்‌ பிளேஸ்‌ 
ஷெல்‌, பிரசென்டேஷன்‌ 
மேனேஜர்‌ மென்பொருளின்‌ 
வரைகலைச்‌ செயல்‌ கூறுகளைப்‌ 
பயன்படுத்திக்‌ கொள்கின்றன. 


worksheet : பணித்தாள்‌ : விரி 


தாள்‌, திட்டத்தாள்‌ என்பனவும்‌ 


இதுவும்‌ ஒன்றே. 

worksheet compiler : பணித்தாள்‌ 
தொகுப்பு spread sheet 
போன்றதே. ்‌ 


workspace : பணியிடம்‌ :செயற்‌ 
பாட்டுச்‌ சேமிப்புக்காக ஒதுக்கப்‌ 
பட்டுள்ள செயல்‌ முறைகளுக்‌ 
கும்‌ தரவுகளுக்குமான உள்முக 


1579 


World Conference on 


சேமிப்பு அளவினைக்‌ குறிக்‌. 
கும்‌ சொல்‌. 

workstation : பணி நிலையம்‌ : 

ஒரே சமயத்தில்‌ ஒருவரே பயன்‌ 
படுத்துவதற்காக வடிவமைக்கப்‌ 
பட்டுள்ள கணினிச்‌ சாதனங்‌ 
களின்‌ தொகுதி. இது, ஒரு 
கணினியுடன்‌ இணைக்கப்‌ 
பட்ட ஒரு முனையமாகவோ, 
உள்முகச்‌ செய்முறைப்படுத்தும்‌ 
திறனுள்ள தனித்தியங்கும்‌ 
பொறியமைவாகவோ இருக்க 
லாம்‌. எடுத்துக்காட்டு: தனித்‌ 
இயங்கும்‌ வரைகலைப்‌ பொறி 
யமைவு; சொல்‌ செய்முறைப்‌ 
படுத்தி; நேரப்பகிர்வு முனையம்‌. 
011 : பணியாண்டு : ஓர்‌ 
ஆள்‌ ஓராண்டு செய்துள்ள 
முயற்சிகள்‌. ஒரு குறிப்பிட்ட 
பணியைச்‌ செய்து முடிக்க 
எத்தனை ஆட்கள்‌ தேவைப்‌ 
படும்‌ என மதிப்பிடப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ சொல்‌. 

Worid Conference on Computer 
in Education (WCCE) : கல்வி 
யியல்‌ கணிப்பொறி பற்றிய 
உலக மாநாடு (டபிள்யூசிசிஇ) : 
பன்னாட்டுத்‌ தரவு செய்முறைப்‌ 


படுத்தும்‌ இணையமும்‌, 
அமெரிக்கத்‌ தகவல்‌ செய்முறைப்‌ 
படுத்தும்‌ கழகங்களும்‌ 
இணைந்து நடத்தும்‌ 


பன்னாட்டுக்‌ கணினிக்‌ கல்வி 
மாநாடு. இது வெவ்வேறு நாடு 


er ———— 


World Wide Web 


களில்‌ நான்காண்டுகளுக்கு ஒரு 
முறை நடத்தப்படுகிறது. 
World Wide Web Consortium : 
வைய விரிவலைக்‌ கூட்டமைப்பு : 
வைய விரிவலை தொடர்பான 
அனைத்துப்‌ பிரிவுகளிலும்‌ 
நடைபெறும்‌ ஆய்வுகளைக்‌ 
கண்காணித்து சிறந்த தரக்‌ 
கட்டுப்பாடுகளை நடைமுறைப்‌ 
படுத்துவதற்கென உருவாக்கப்‌ 
பட்ட வணிக மற்றும்‌ கல்வி 
நிறுவனங்களின்‌ கூட்டமைப்பு. 
சுருக்கமாக டபிள்யூ 3 சி (W3C) 
என்றழைக்கப்படும்‌. 

World Wide Web or World-wide 
Web (47/74) : வைய விரி வலை : 
உலக முழுவதிலுமுள்ள ஹெச்‌ 
டீடீபீ வழங்கன்களில்‌ சேமித்து 
வைக்கப்பட்டுள்ள, ஒன்றோ 
டொன்று தொடர்புடைய மீத்‌ 
தொடுப்பு ஆவணங்களின்‌ 
ஒட்டுமொத்தத்‌ தொகுப்பு. 
வைய விரிவலையிலுள்ள 
ஆவணங்கள்‌ வலைப்பக்கங்கள்‌ 
எனப்படுகின்றன. இவை ஹெச்‌ 
டீஎம்‌எல்‌ மொழியில்‌ எழுதப்‌ 
பட்டவை. இவை யூஆர்‌எல்‌ 
மூலம்‌ அடையாளம்‌ காணப்படு 
. கின்றன. ஹெச்டீடீபீ நெறி 
முறை மூலம்‌ இவை ஒரு 
கணினியிலிருந்து இன்னொரு 
கணினிக்குப்‌ பரிமாற்றம்‌ 
செய்யப்படுகின்றன. இவற்றில்‌ 
மீத்தொடுப்புள்ள சொல்‌/சொல்‌ 


1580 


WOSA 


தொடர்மீது சுட்டியால்‌ சொடுக்க 
அதனால்‌ சுட்டப்படும்‌ 
இன்னோர்‌ ஆவணம்‌ பயனாள 
ருக்குக்‌ கஇிடைத்துவிடுகிறது. 
அந்த இன்னோர்‌ ஆவணம்‌ ஒரு 
வரைகலைப்‌ படமாகவோ, 
ஒலி, ஒளிக்காட்சிக்‌ கோப்‌ 
பாகவோ,. ஜாவா குறுநிர 
லாகவோ, ஆக்டிவ்‌ எக்ஸ்‌ 
இயக்குவிசையாகவோ இருக்க 
லாம்‌. வலப்பக்கங்களைப்‌ 
பார்வையிடும்‌ பயனாளர்‌ எஃப்‌ 
டீபீ வழங்கனிலிருந்து கோப்பு 
களைப்‌ பதிவிறக்கம்‌ செய்து 
கொள்ளலாம்‌. மின்னஞ்சல்‌ 
அனுப்பலாம்‌. ஐரோப்பிய நுண்‌ 
துகள்‌ இயற்பியல்‌ ஆய்வுக்‌ 
கூடத்தில்‌ (6பா௦- pean Laboratory 
for Particle Physics - CERN) பணி 
புரிந்த டிமோத்தி பெர்னர்ஸ்‌ - 
ல (Timothy Bermers - Lee) என்‌ 
பவர்‌ 1989 ஆம்‌ ஆண்டில்‌ வைய 
விரிவலையை உருவாக்கினார்‌. 
worm புழு பெருக்கி: 
தன்னைத்‌ தானே இரட்டிப்‌ 
பாக்கிக்‌ கொள்ளும்‌ ஒரு நிரல்‌ 
தொடர்‌. முனையப்‌ பெருக்கி” 
மிகப்‌ புகழ்பெற்றது. இணை 
யத்தில்‌ இது தன்னைப்‌ 
பெருக்கிக்‌ கொள்றெது. 

W௦$A : வோசா : விண்டோஸ்‌ 
திறந்த நிலை முறைமைக்‌ கட்டு 
மானம்‌ என்று பொருள்படும்‌ 
Windows Open System Architecture 


Wozniak, Stephen 


என்ற தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. வெவ்‌ 
வேறு விற்பனையாளர்கள்‌ உரு 
வாக்கும்‌ விண்டோஸ்‌ அடிப்‌ 
படையிலான பயன்பாடுகள்‌ 
ஒன்றோடொன்று தொடர்பு 
கொள்ளச்‌ செய்ய, மைக்ரோ 
சாஃப்ட்‌ நிறுவனம்‌ உருவாக்கிய 
பயன்பாட்டு நிரலாக்க இடை 
முகங்களின்‌ (API5) தொகுப்பு. 
திறந்தநிலை தரவுத்‌ தள 
இணைப்புறுத்தம்‌ (00 Dats 
Base Connectivity-ODBC), செய்தி 
யனுப்பு பயன்பாட்டு நிரலாக்க. 
இடைமுகம்‌ (Messaging Appli- 
cation Programming ‘nterface- 
MAP!) தொலைபேசிப்‌ பயன்‌ 
பாட்டு நிரலாக்க இடைமுகம்‌ 
(Telephone Application. Program- 
ming Interface-TAP1) விண்டோஸ்‌. 
பொருத்துவாய்கள்‌ (Winப0W5 
வ்‌ - Winsock) மைக்ரோ 
ஈஃப்ட்‌ தொலைநிலை செயல்‌ 
மூறை அழைப்புகள்‌ (Remote 
Procedure Calls - RPC) ஆகி 
யவை, வோசாவில்‌ அடக்கம்‌. 


Wozniak, Stephen : ஓஸ்னி 
யாக்‌, ஸ்டீபன்‌ ஆப்பிள்‌ 
கணினிக்‌ கழகம்‌ என்ற அமை 
வனத்தின்‌ கூட்டு நிறுவனர்‌. 
Apple 16௨, மெக்கின்டோஷ்‌ 
போன்ற பல நுண்கணினிப்‌ 
பொறியமைவுகளை உருவாக்‌ 
கயவர்‌. 


1:1: 


| Minute 
' பெழுத்துச்‌ சுருக்கம்‌. தரவு 
. அனுப்பிட்டு வேகத்தின்‌ அளவு. 


wraparound 


ற : .டபிள்யூபீ : வேர்டு பெர்‌ஃ 
பெக்ட்‌ எனப்படும்‌ (கோரல்‌ 
நிறுவன வெளியீடு) சொல்‌ 
செயலி மென்பொருளில்‌ உரு 
வாக்கப்படும்‌ ஆவணங்களை 
அடையாளம்‌ காட்டும்‌ கோப்பு 
வகைப்பெயர்‌ (extension)... 


WPM டபிள்யூபீஎம்‌ 

வினாடிக்கு எத்தனை சொற்கள்‌ 
என்று: பொருள்படும்‌ 14/00 Per 
என்பதன்‌ தலைப்‌ 


WAM : டபிள்யூரேம்‌ : சாளர 
குறிப்பிலா அணுகு நினைவகம்‌ 
என்று பொருள்படும்‌ Win 
Random Access Memory என்ற 
தொடரின்‌ தலைப்பெழுத்துக்‌ 
குறும்பெயர்‌. ஒளிக்காட்சித்‌ 
தகவிகளில்‌ பயன்படுத்தப்படும்‌ 
ஒருவகை ரேம்‌. ஒளிக்காட்சி 
ரேம்‌ (VRAM) போலவே, ஒரு 
வரைகலைப்‌ படிமம்‌ எழுதப்‌ 
படும்போதே திரையை மறு 
வண்ணமிட (Repறaiா!) டபிள்யூ 
ரேம்‌ அனுமதிக்கிறது. ஆனால்‌, 
வி'ரேமைவிட டபிள்யூ ரேம்‌ 
வேகம்‌ அதிகம்‌ கொண்டது. 

wாறaா௦யாd : சுற்றுப்பொதிவு : 
மிகப்‌ பெரிய முகவரியிடத்தக்க 
அமைவிடத்திலிருந்து முதல்‌ 
முகவரியிடத்தக்க அமை 
விடத்துக்கு மாற்றுதல்‌, காட்சிச்‌ 
சறுக்கு நகர்வினை கடைசி 


2 ட ணக வயத வ வ வ வப லப்டப்‌ 


wrap round 


எழுத்து நிலையிலிருந்து முதல்‌ 
எழுத்து நிலைக்கு மாற்றுதல்‌ 
போன்ற தொடர்‌ செயற்பாடு. 


wாap ஈ௦ய : மடங்கித்தடுப்பு. 
அர்‌ : டபிள்யூஆர்ஐ : மைக்ரோ 


சாஃப்டின ரைட்‌ (ணாீஒ) பயன்‌ 
பாட்டுத்‌ தொகுப்பில்‌ ௨௫ 
வாக்கப்பட்ட ஆவணங்களை 
அடையாளம்‌ காட்டும்‌ கோப்பு 
வகைப்பெயர்‌. 


wrist rest மணிக்கட்டு 
தங்குமிடம்‌ : தட்டச்சு செய்‌ 
பவர்கள்‌ தங்களது கை மணிக்‌ 
கட்டினை உயர்த்தி விசைப்‌ 
பலகை அளவுக்கு வைத்துக்‌ 
கொள்ளும்‌ மேடை. 


wrist support 


: மணிக்கட்டு 


மணிக்கட்டு ஆதரவுக்‌ கருவி 


1582 


write back cache 


ஆதரவு : கைகளை மணிக்கட்டு 
நரம்பு நிலையில்‌ வைத்துக்‌ 
கொள்வதன்மூலம்‌ கார்ப்‌ 
பல்டன்னல்‌ நோய்க்‌ குறியைத்‌ 
தடுத்துப்‌ பாதுகாக்கும்‌ பொருள்‌. 
ஸர : எழுது : 1. தகவல்களை 
கணினியிலிருந்து ஒரு வெளிப்‌ 
பாட்டுச்‌ சாதனத்திற்கு மாற்றும்‌ 
செய்முறை. 2. உள்முகச்‌ சேமிப்‌ 
பகத்திலிருந்து துணைநிலைச்‌ 
சேமிப்புச்‌ சாதனங்களில்‌ தரவு 
களைப்‌ படியெடுத்தல்‌. இது 
'படி' என்பதிலிருந்து மாறு 
பட்டது. 3. விண்டோஸ்‌ 3. 
தொகுப்புகளில்‌ இணைக்கப்‌ 


, பட்டிருந்த ஒரு சொல்‌ செயலி 


(Word Processor). 


write back cache : திருப்பி 
எழுதும்‌ விரைவி 
எழுதுவதைக்‌ கை 
யாளும்‌ வட்டு 
அல்லது நினைவக 
விரைவி. அதிவேக 
விரைவி நினைவகத்‌ 
திற்கு மையச்‌ செய 
லகத்தில்‌ இருந்து 
எழுதப்பட்ட தரவு 
கள்‌, எந்திரம்‌ வேலை 
யின்றி இருக்கும்‌ 
நேரத்தில்‌ வட்டுக்கோ 
அல்லது நினைவகத்‌ 
திற்கோ திருப்பி 
எழுதப்படுவது. 


TTT 


write-behind cache 


write-behind cache : எழுதும்‌ 
முன்‌ இடைமாற்று : நிரந்தரச்‌ 
சேமிப்புக்காக வட்டில்‌ எழுதப்‌ 
படுவதற்கு முன்பாக தரவுவை 
இடைமாற்று நினைவகத்தில்‌ 
குறுகிய நேரம்‌ இருத்தி 
வைக்கும்‌ தற்காலிகச்‌ சேமிப்பு 
முறை. இவ்வாறான இடை 
மாற்று நடவடிக்கை பொது 
வாகக்‌ கணினியின்‌ செயல்‌ 
திறனைக்‌ கூட்டும்‌. ஒப்பு 


நோக்கில்‌ மெதுவாகச்‌ செயல்‌ 


படும்‌ வட்டில்‌, எழுதவும்‌ 
படிக்கவும்‌ அடிக்கடி அணுக 
வேண்டிய தேவையைக்‌ குறைப்‌ 
பதால்‌ இது இயல்வதாகிறது. 
write enable ring : எழுத உதவும்‌ 
வளையம்‌ : ஒரு நாடாச்‌ சுருளில்‌ 
தகவல்களைப்‌ பதிவு செய்‌ 
வதற்கு முன்பு அந்த நாடாச்‌ 
சுருளில்‌ பொருத்தப்படும்‌ 
பிளாஸ்டிக்‌ வளையம்‌. 

write error : எழுதும்‌ பிழை : 
ஊடகத்தில்‌ ஏதாவது ஒரு 
கோளாறின்‌ காரணமாக தகவல்‌ 
களை நினைவகம்‌ அல்லது 
சேமிப்பகச்‌ சாதனத்திற்கோ 
அல்லது அதிலிருந்தோ பதிய 
முடியாத நிலை. நினைவகச்‌ 
சாதனங்களில்‌ மின்னணு 
சாதனங்களின்‌ கோளாறுகளாலும்‌ 
இவ்வாறு ஏற்படுவதுண்டு. 
write head : எழுது முனை : 
சாதனங்களுக்குள்‌ தரவுகளை 


1583 


write protection 


எழுதுவதற்காக வடிவமைக்கப்‌ 
பட்ட்‌ காந்தமுனை. இது படிப்பு 
முனை என்பதிலிருந்து 
மாறுபட்டது. 

write inhibit ring : எழுத்துத்‌ 
தடுப்பு வளையம்‌ ; எழுதவிடா 
வளையம்‌ : ஒரு காந்தநாடாவில்‌ 
தரவுகளை எழுதுவதைத்‌ 
தடுக்கப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
பிளாஸ்டிக்‌ வளையம்‌. இது 
படிப்புக்‌ காப்பு வளையம்‌ 
என்பதிலிருந்து வேறுபட்டது. 
write mode : எழுது பாங்கு : 
கணினிச்‌ செயல்பாட்டில்‌, ஒரு 
நிரல்‌ ஒரு கோப்பில்‌ எழுத 
(பதிய) முடிகின்ற நிலை. எழுது 
பாங்கில்‌ ஒரு கோப்பில்‌ 
ஏற்கெனவே இருக்கும்‌ தகவல்‌ 
களை மாற்றியமைக்க அனு 
மதிக்கப்படுறைது. 

Write Once, Use Anywhare : 
ஒருமுறை எழுதி எங்கு வேண்டு 
மானாலும்‌ பயன்படுத்திக்‌ கொள்‌. 
Write Once, Use Manytimes : 
ஒருமுறை எழுதி பலமுறை 
பயன்படுத்து. 

write protect : எழுதவிடா 
படிப்புக்‌ காப்பு : ஒரு வட்டில்‌ 
அல்லது நாடாவில்‌ எழுதுவதைத்‌ 
தடுப்பதற்கான நடைமுறை. 
write protection : எழுதவிடாப்‌ 
பாதுகாப்பு : முக்கிய தரவுகள்‌ 
மற்றும்‌ செயலாக்க அமைப்பு 


bE பப்‌ rr டட பபப்டட்ட்்ட்ட் பட்ட பட்டய ட்டட்டட்பட்டட்ட்‌ 


write-protect notch 


போன்ற நிரல்‌ தொடர்களில்‌ 
தற்காலிகமாகவோ அல்லது 
வேண்டுமென்றோ மாற்றம்‌/ 
நீக்கல்‌ ஆவதைத்‌ தடுக்கப்‌ பயன்‌ 
படுத்தும்‌ நுட்பம்‌. வன்பொரு 
ளில்‌ எழுதவிடாப்‌ பாதுகாப்பு 
அளிக்க முடியும்‌. சான்று : நெகிழ்‌ 
வட்டில்‌ எழுதவிடாப்‌ பாது 
காப்பு நாட்கள்‌, இரகசியச்‌ சொல்‌ 
போன்றவற்றின்‌ மூலம்‌ மென்‌ 
பொருளிலும்‌ பாதுகாப்பு 
அளிக்கலாம்‌. நிலைவட்டுகளில்‌ 
கட்டுப்பாட்டு மின்சுற்று மூலம்‌ 
மட்டுமே எழுதவிடாப்‌ பாது 
காப்பு அளிக்க முடியும்‌. 

write-protect notch : எழுத 
விடாக காப்புப்‌ பிளவு : விரும்‌ 
பத்தகாத தரவுகள்‌ நெகிழ்‌ வட்டு 
களில்‌ (நுண்‌ வட்டுகளில்‌) பதிவு 
செய்யப்படுவதிலிருந்து பாதுகாப்‌ 


பதற்கான குறியீடு. இது, எழுத 


விடாத்‌ தடுப்புப்‌ பிளவின்மீது ஒரு 
பசையிட்ட இழையினை ஒட்டு 
வதன்மூலம்‌ செய்யப்படுகிறது. 
write protect ring : எழுதவிடாக்‌ 
காப்பு வளையம்‌ : ஒரு நாடாச்‌ 


1584 


WYSIBYG 


சுருவில்‌ ஒட்டப்பட்டுள்ள 
காப்பு வளையம்‌. இது, நாடா 
வில்‌ எழுதுவதைத்‌ தடுக்கிறது. 
இதனை எழுதவிடாத்‌ தடுப்பு 
வளையம்‌ என்றும்‌ கூறுவர்‌. 

write protect sensor : 
விடாத்‌ தடுப்புணாவு. 


எழுது. 


written media : எழுத்து ஊடகம்‌. 


எழுத 


write to : 


5: .டபிள்யூஎஸ்‌ : ஓர்‌ 
இணையத்‌ தள முகவரி மேற்கு 
சமோவாவைச்‌ சேர்ந்தது 
என்பதைக்‌ குறிக்கும்‌ பெரும்‌ 
புவிப்பிரிவுக்‌ களப்பெயர்‌. 


ஸு : .டபிள்யூவி.யுஎஸ்‌ : ஓர்‌ 
இணையத்‌ தள முகவரி 
அமெரிக்க நாட்டு மேற்கு வர்‌ 
ஜீனியா மாநிலத்தைச்‌ சேர்ந்தது 
என்பதைக்‌ குறிக்கும்‌ பெரும்‌ 
புவிப்பிரிவுக்‌ களப்பெயர்‌. 

WYSIBYG - What You See 


Before You Get it : காண்பதே 
கிடைக்கும்‌. 


7.25 


X.25 : எக்ஸ்‌-25 : பன்னாட்டுத்‌ 
தொலைத்‌ தொடர்பு தர வரை 
யறை அமைப்பான ஐடீயு-டீ 
(முன்னாள்‌ சிசிஐடீடீ) வெளி 
யிட்டுள்ள பரிந்துரை. பொதி 
இணைப்புறு பிணையத்துக்கும்‌, 
ஒரு முனையத்துக்கும்‌ இடை 
யேயான இணைப்பை வரை 
யறுக்கிறது. எக்ஸ்‌.25 மூன்று 
வரையறைகளைக்‌ கொண்டது. 
1. பிணையத்துக்கும்‌ முனையத்‌ 
துக்குமிடையே மின்சார 
இணைப்பு. 2. தரவு பரப்புகை 
அல்லது தொடுப்பு-அணுகு 
நெறிமுறை. 3. பிணையப்‌ 
பயனாளர்களிடையே மெய்நிகர்‌ 
இணைப்புத்‌ தடங்களை செய 
லாக்குதல்‌. மூன்று வரையறை 
களும்‌ இணைந்து ஓர்‌ ஒத்திசை 
வான, முழு இருதிசை, முனை- 
பிணைய இணைப்பை வரை 
யறுக்கின்றன. பொதி வடிவம்‌, 
பிழைக்‌ கட்டுப்பாடு மற்றும்‌ 
பிற பண்புக்கூறுகள்‌, ஐஎஸ்‌ஓ 
வரையறுத்த ஹெச்டிஎல்சி (High 
Level Data Link Control) தெறி 
முறையை ஒத்ததாகும்‌. 
99040 knife : எக்ஸ்‌-ஆக்டோ 
. கத்தி : ஒட்டும்‌ சமயத்தில்‌ 
வெட்டவும்‌, நகலெடுக்கவும்‌, 


1585 


Xx Consortium 


படங்களை ஒட்டவும்‌ பயன்‌ 
படும்‌ கருவி. 


X-addrss : எக்ஸ்‌-முகவரி : நினை 
வகத்தின்‌ சரியான வரிசை குறிப்‌ 
பிடப்படும்‌ ஒருங்கிணைப்பு. 


X axis : எக்ஸ்‌-அச்சு : ஓர்‌ ஆயத்‌ 
தொலைவுத்‌ தளத்தில்‌, கிடை 
மட்ட அச்சு. இது ஓய்‌ அச்சு, 
இசட்‌ -அச்சு என்பவற்றிலிருந்து 
வேறுபட்டது. 


Xbase : எக்ஸ்பேஸ்‌ : கிளிப்பர்‌, 
பாக்ஸ்புரோ போன்ற 
டிபேசை ஒத்த மொழிகள்‌. 
ஆரம்பத்தில்‌ டிபேசைப்‌ 


போன்றதாகவே இருந்தாலும்‌, 
புதிய கட்டளைகளும்‌, தன்மை 
களும்‌ இதை டிபேசுக்கு 
ஏற்றவையாக ஓரளவே ஆக்கி 
உள்ளன. 

XCMD : எக்ஸ்சிஎம்டி : புறக்‌ 
கட்டளை (External Command) 
என்பதன்‌ சுருக்கம்‌. மெக்கின்‌ 
டோஷ்‌ கணினிகளுக்காக ௨௬ 
வாக்கப்பட்ட, ஹைப்பர்கார்டு 
என்னும்‌ மீ ஊடக நிரலின்‌ 
புறக்குறிமுறை. 

Xx Consortium : எக்ஸ்‌-கூட்‌ 
டமைப்பு பல்வேறு வன்‌ 


X copy 


பொருள்‌ நிறுமங்களின்‌ கூட்‌ 
டமைப்பு. யூனிக்ஸின்‌ வரை 
கலை பணிச்சூழலான எக்ஸ்‌ 
-விண்டோஸின்‌ தர வரையறை 
களை நிர்வகிக்கும்‌ அமைப்பு. 
இப்போது ஓப்பன்‌ குரூப்பின்‌ 
எக்ஸ்‌ பணித்‌ திட்டக்குழு எக்ஸ்‌ 
விண்டோஸ்‌ அமைப்பின்‌ 
பொறுப்புகளை வகிக்கிறது. 


X 600 : எக்ஸ்‌ காப்பி : கோப்பு 
களையும்‌, துணை விவரத்‌ 
தொகுப்புகளையும்‌ நகலெடுக்‌ 
கின்ற டாஸ்‌ மற்றும்‌ ஓஎஸ்‌/2 
பயன்பாடு. 

X-datum line : எக்ஸ்‌ விவர-வரி : 
துளையிட்ட அட்டையில்‌ மேல்‌ 
மூலையின்‌ ஓரத்தில்‌ உள்ள 
தாகப்‌ பயன்படும்‌ ஒரு கற்‌ 
பனைக்கோடு. சான்றாக, 
ஹொலரித்தின்‌ 12 துளை 
வரிசை ஓரத்தின்‌ அருகே உள்ள 
கோடு. 


XENIX : ஜெனிக்ஸ்‌ : இது, 
யூனிக்ஸ்‌ என்ற செயற்பாட்டுப்‌ 
பொறியமைவின்‌ ஒரு இருத்திய 
பதிப்பு. இதனை நுண்கணினி 


களில்‌ பயன்படுத்துவதற்கு 
மைக்ரோசாஃப்ட்‌ கழகம்‌ 
தயாரித்துள்ளது. 


xerographic printer : மின்துகள்‌ 
ஒளிப்பட அச்சுப்பொறி : காகி 


1586 


XFCN 


தத்தில்‌ ஓர்‌ ஒளியியல்‌ உருக்‌ 
காட்சியை அச்சடிப்பதற்கான 
சாதனம்‌. இதில்‌, காகிதத்தில்‌ 
மின்நிலைப்பாட்டு முறைப்படி 
மின்னேற்றம்‌ செய்யப்பட்டுள்ள 
பகுதிகளை ஒளி மற்றும்‌ இருள்‌ 
பகுதிகள்‌ குறிக்கின்றன. காகி 
தத்தில்‌ ஒரு பொடித்த மைத்‌ 
துகளைப்‌ பூசும்பொழுது 
மின்னேறிய பகுதிகளில்‌ அந்தப்‌ 
பொடி ஒட்டிக்கொள்கிறது. 
ஒட்டிய பொடியை வெப்ப 
மூட்டுதல்‌ மூலம்‌ காகிதத்தில்‌ 
உருகச்‌ செய்யப்படுகிறது. 
Xerox PARC : ஜெராக்ஸ்‌ பார்க்‌ : 
ஜெராக்ஸ்‌ பாலோ ஆல்ட்டா 
ஆய்வு மையம்‌ (68100 Palo Alto 
Research Center) என்பதன்‌ 
சுருக்கம்‌. கலிபோர்னியாவின்‌ 
பாலோ ஆல்ட்டோவிலுள்ள 
ஆய்வு மற்றும்‌ உருவாக்க 
மையத்தைக்‌ குறிக்கிறது. குறும்‌ 
பரப்புப்‌ பிணையம்‌ (LAN), 
லேசர்‌ அச்சுப்பொறி, வரை 
கலைப்‌ பயனாளர்‌ இடைமுகம்‌ 
(பேட போன்ற நவீனக்‌ கண்டு 
பிடிப்புகளின்‌ பிறப்பிடம்‌ 
ஜெராக்ஸ்‌ பார்க்தான்‌. 

XFCN : எக்ஸ்‌எஃப்சிஎன்‌ : புறச்‌ 
செயல்கூறு (External Function) 
என்பதன்‌ சுருக்கம்‌. முதன்மை 


யான நிரலுக்கு வெளியே நிலவு 


X-height 


கின்ற ஒரு கட்டளைத்‌ தொகுதி. 
முதன்மையான நிரலிலிருந்து 
அழைப்பு வரும்போது இது 
செயல்படத்‌ தொடங்கும்‌. இது 
செயல்பட்டு முடிந்தவுடன்‌ ஒரு 
மதிப்பினை முதன்மையான 
நிரலுக்குத்‌ திருப்பி அனுப்பும்‌. 
மெக்கின்டோஷ்‌ கணினிகளுக்‌ 
கான ஒரு மீனடக (Hyper- 
ஈeia) நிரலான ஹைப்பர்‌ கார்டு 
என்னும்‌ நிரலில்‌ எக்ஸ்‌எஃப்சி 
என்‌-கள்‌ பயன்படுத்தப்படு 
இன்றன. 


X-height : எக்ஸ்‌-உயரம்‌ : ஏற்றம்‌ 
அல்லது இறக்கம்‌ இல்லாத 
சிறிய எழுத்தின்‌ உயரம்‌. தேர்ந்‌ 
தெடுக்கப்பட்ட அச்செழுத்தில்‌ 
எக்ஸ்‌ எழுத்தின்‌ உயரத்திற்குச்‌ 
சமமானது. 

௬ (ரா. : எக்ஸ்‌ - தொடுப்பு. 


*௱௦ச : எக்ஸ்மோடம்‌ : ஒத்‌ 
திசையாத்‌ தகவல்‌ தொடர்பு 
களில்‌ பயன்படுத்தப்படும்‌ ஒரு 
கோப்புப்‌ பரிமாற்ற நெறி 
முறை. இது தரவுவை 128 
பைட்டுகள்‌ கொண்ட தொகுதி 
களாக அனுப்பிவைக்கும்‌. 


xmodem-CRC : எக்ஸ்மோடம்‌ 
சிஆர்சி எக்ஸ்மோடம்‌ 
கோப்புப்‌ பரிமாற்ற நெறிமுறை 
யின்‌ மேம்பட்ட பதிப்பு. 


1587 


xon/xoff 


தகவல்‌ பரிமாற்றத்தில்‌ ஏற்படும்‌ 
பிழைகளைக்‌ கண்டறிய, 2 
பைட்டுகள்‌ கொண்ட, சுழற்சி 
மிகைச்‌ சரிபார்ப்பு (Cyclical 
Redundancy Check-CRC) 
முறையைக்‌ கொண்டுள்ளது. 


Xmen 16 : எக்ஸ்மோடம்‌ 1கே : 
கோப்புப்‌ பரிமாற்ற நெறி 
முறையான எக்ஸ்மோடத்தின்‌ 
ஓர்‌ உட்பிரிவு. தொலைதூர, 
மிகஅதிகத்‌ தகவல்‌ பரிமாற்றத்‌ 
துக்காக வடிவமைக்கப்பட்டது. 
இதில்‌, தகவல்‌, 1 கிலோ பைட்‌ 
(1024 பைட்‌) கொண்ட தகவல்‌ 
தொகுதிகளாக அனுப்பப்படு 
இன்றது. மிகவும்‌ நம்பிக்கைக்‌ 
குரிய பிழைச்‌ சரிபார்ப்பு 
நுட்பமும்‌ கொண்டது. 

xon/xoff எக்ஸ்‌ஆன்‌/எக்ஸ்‌ 
ஆஃப்‌; எக்ஸ்நிகழ்‌/எக்ஸ்‌அகல்‌ : 
ஓர்‌ ஒத்திசையாத்‌ தகவல்‌ 
தொடர்பு நெறிமுறை. இதில்‌, 
தகவலைப்‌ பெறும்‌ சாதனம்‌/ 
கணினி, தகவலை அனுப்பும்‌ 
சாதனம்‌ /கணினியிலிருந்து 
தரவுப்‌ பாய்வினைக்‌ கட்டுப்‌ 
படுத்த தனிச்சிறப்பான குறி 
யீடுகள்‌ பயன்படுத்தப்படு 
இன்றன. தரவுவைப்‌ பெறும்‌ 
கணினி தொடர்ந்து தரவுவைப்‌ 
பெற முடியவில்லையெனில்‌ 


எக்ஸ்‌அகல்‌ . கட்டுப்பாட்டுக்‌ 


cc 


XOR 


குறியீட்டை அனுப்பும்‌. 
அதனைப்‌ பெற்றவுடன்‌ அனுப்‌ 
பும்‌ கணினி தரவு அனுப்புவதை 
நிறுத்திக்‌ கொள்ளும்‌. இது 
போல எக்ஸ்நிகழ்‌ சமிக்கை 
கிடைத்தவுடன்‌ தரவுவை 
அனுப்பத்‌ தொடங்கும்‌. 

XOR எக்சோர்‌ : (விலக்கும்‌ 
அல்லது) : "௧Exclusive OR" என்ற 
ஆங்கிலப்‌ பெயரின்‌ தலைப்‌ 
பெழுத்துச்‌ சுருக்கம்‌. 

position : எக்ஸ்‌ நிலை; எக்ஸ்‌- 
அச்சு ஆயத்தொலை. 


X protocol : எக்ஸ்‌ விண்டோ 
அமைப்பின்‌ நெறிமுறை. 


X-றபறCh : எக்ஸ்‌-துளை : ஒரு 
ஹொலரித்‌ அட்டையில்‌ 11 
ஆவது துளையிடும்‌ நிலையில்‌ 
துளையிடுதல்‌. இதனை 11ஆம்‌ 
துளை என்றும்‌ கூறுவர்‌. 


x-ray lithography : எக்ஸ்‌-கதிர்‌ 
லித்தோகிராஃபி : ஒரு நுண்‌ 
மீட்டருக்கும்‌ குறைவான கோடு 
களைப்போட ஒருங்கிணைந்த 
மின்சுற்றைச்‌ செயல்படுத்தும்‌ 
ஒரு நுட்பம்‌. 

%-5௦112௩ : எக்ஸ்‌ தொடர்‌. 


% ணப! : எக்ஸ்‌ முனையம்‌ : 
ஓர்‌ ஈதர்நெட்‌ பிணையத்தில்‌ 
இணைக்கப்பட்டுள்ள அறிவு 


1588 


x - window system 


நுட்பமுள்ள ஒரு காட்சிச்‌ 
சாதனம்‌. எக்ஸ்‌-விண்டோஸ்‌ 
அமைப்பில்‌ கிளையன்‌ பயன்‌ 
பாடுகளிலிருந்து வரும்‌ கோரிக்‌ . 
கையின்‌ அடிப்படையில்‌ செயல்‌ 
பாடுகளை நிகழ்த்தும்‌. 

X ராக : எக்ஸ்‌ விண்டோஸ்‌ : 
டிஜிட்டலும்‌, ஐபிஎம்மும்‌ 
சேர்ந்து எம்லடியில்‌ உருவாக்‌ 
திய வரைகலை பணி நிலையத்‌ 
துக்கான சாளர அமைப்புச்‌ சூழ்‌ 
நிலை. கட்டமைப்பில்‌ உள்ள 
ஒரு கணினி அமைப்பில்‌ உரு 
வாக்கப்பட்ட வரைகலையை 
வேறொரு பணிநிலையத்தில்‌ 
காட்டுவதற்கு வரைகலைக்காக 
வடிவமைக்கப்பட்டது. எக்ஸ்‌ 
விண்டோஸ்‌ எல்லா செயலாக்க 
அமைப்பிலும்‌ ஓடுமாறு 
அமைக்கப்பட்டு எல்லா பணி 
நிலைய விற்பனையாளர்களின்‌ 


ஆதரவும்‌ பெற்றது. 


x - window system : எக்ஸ்‌- 
விண்டோ சிஸ்டம்‌ : எம்ஜடீயில்‌ 
உருவாக்கப்பட்ட, காட்சிப்‌ 
படுத்தலைக்‌ கையாள்வதற்கான 
தரப்படுத்தப்பட்ட நிரல்கூறு 
களின்‌ தொகுப்பு. எந்த ஒரு 
நிறுவனத்தின்‌ கட்டுப்பாட்டி 
லும்‌ இல்லாதது. யூனிக்ஸ்‌ பணி 
நிலையங்களில்‌ பயன்படுத்தப்‌ ; 
படுகிறது. எந்தவொரு 


ர chart 1589 4-2 coordinate 
குறிப்பிட்ட வன்பொருளையோ, | மூலம்‌, எக்ஸ்‌, ஓய்‌ ஆயத்‌ 
இலக்க முறைமையையோ | தொலைவுகள்‌ அடிப்படையில்‌ 
சாராதது. புள்ளிக்‌ கோடுகளை அல்லது 
9027 chart : எக்ஸ்‌-ஒய்‌ வரை அைக்காடுக்கள்‌.. வையும்‌ 


படம்‌ : ஒரு தரவு தொடரை ஒரு 
நேர அச்சு இல்லாமல்‌ இன்‌ 
னொரு தரவு தொடருக்கு 
எதிராக வரைவதற்கு அனுமதிக்‌ 
கிற வடிவம்‌. இது இரு தொடர்‌ 
களுக்குமிடையில்‌ இணைத்‌ 
தொடர்பு இருக்கறதா என்‌ 
பதைத்‌ தீர்மானிக்கப்‌ பயன்‌ 
படுகிறது. 

ஏஏ ஈமு: எக்ஸ்‌-ஒய்‌ அணி : 
கிடைமட்ட அச்சும்‌ (௩-௮5), 
செங்குத்து அச்சும்‌ (- 216) 
இணைந்து குறுக்கை/நெடுக்கை 
கொண்ட ஓர்‌ அமைப்பு. 

70 plotter : எக்ஸ்‌-ஒய்‌ வரைவி : 
ஒரு காகிதத்தில்‌, கணினி 


வெளிப்பாட்டுச்‌ சாதனம்‌. 


9047-2 coordinate system : எக்ஸ்‌ 
-ஓய்‌-இஸட்‌ ஆயத்தொலை 
அமைப்பு : முப்பரிமாண கார்ட்‌ 
டீசியன்‌ ஆயத்தொலை 
அமைப்பு. கிடைமட்ட 00, 
செங்குத்து (9) அச்சுகளுக்கு 
செங்கோணமாய்‌ அமைந்துள்ள 
மூன்றாவது (2) அச்சினையும்‌ 
கொண்டிருக்கும்‌. இந்த %-)-2 
ஆயத்தொலை அமைப்பு, 
கணினி வரைகலையில்‌ நீளம்‌, 
அகலம்‌, ஆழம்‌ கொண்ட 
மாதிரியங்களை உருவாக்கவும்‌, 
முப்பரிமான வெளியில்‌ மாதிரி 
யங்களை நகர்ந்துசெல்லச்‌ 
செய்யவும்‌ பயன்படுகிறது. 


1590 


yellow pages 


Y2K - Compliant 


Y2K - Gompliant : ஒய2கே - தகவு. 


yahoo: யாகூ : இணையத்தில்‌ 
புகழ்வாய்ந்த தேடுபொறி. 
உலகின்‌ முதல்‌, வலைப்பக்க 
அடிப்படையிலான இணையத்‌ 
தரவுகளின்‌ திரட்டு. http://www, 
yahoo.com என்ற முகவரியில்‌ 
காண்க. யாகூ இந்தியாவுக்கென 
கிளை நிறுவனத்தையும்‌ 
தொடங்கியுள்ளது. இந்தியா 
தொடர்பான பல்வேறு 
இணையச்‌ சேவைகள்‌ இதன்‌ 
மூலம்‌ வழங்கப்படுகின்றன. 
முகவரி Www.yaho0.c0.iN 

yanoff fist : யானோஃப்‌ பட்டி 
யல்‌ : ஸ்காட்‌ யானோஃப்‌ ௨௫ 
வாக்கிப்‌ பராமரித்து வரும்‌ 
இணையச்‌ சேவைகளின்‌ பட்‌ 
டியல்‌ பேச்சுவழக்கில்‌ இவ்‌ 
வாறு அழைக்கப்படுகிறது. 
இணையச்‌ சேவைகள்‌, வளங்‌ 
களின்‌ மிகத்‌ தொடக்ககாலத்‌ 
திரட்டுகளில்‌ யானோஃப்‌ பட்‌ 
டியலும்‌ ஒன்று. முகவரி 
www.spectracom.comlistist/ 


ஏ ais : ஒய்‌-அச்சு : ஓர்‌ ஆயத்‌ 
தொலைவுத்‌ தளத்தில்‌, செங்‌ 
குத்து அச்சு. இது எக்ஸ்‌ -அச்சு, 
்‌ இசட்‌ -அச்சு என்பவற்றிலிருந்து 
வேறுபட்டது. 


ஏ : .ஓய்‌இ : ஓர்‌ இணைய தள 
முகவரி யேமன்‌ நாட்டைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ களப்‌ 
பெயர்‌. 


Y-edge leading : ஓய்‌-முனை 
முன்னணி அதன்‌ நீண்ட 
விளிம்பை முதலிலும்‌ மேல்‌ 
வரிசையை படிக்கும்‌ நுட்பத்‌ 
இலும்‌ கொண்டுள்ள துளை 
மிட்ட அட்டையைச்‌ செலுத்தும்‌ 
முறை. துளையிட்ட அட்டை 
யின்‌ மேல்‌ வரிசை ஒய்‌ ()) 
வரிசை ஆகும்‌. 

yellow pages : மஞ்சள்‌ பக்கங்‌ 
கள்‌ : 1. சன்சாஃப்ட்‌ (சன்‌ மைக்‌ 
ரோசிஸ்டம்ஸ்‌ நிறுவனத்தின்‌ 
மென்பொருள்‌ பிரிவு) வழங்‌ 
திய யூனிக்ஸ்‌ பயன்கூறின்‌ 
பழைய பெயர்‌. ஒரு பிணையத்‌ 
இலுள்ள வளங்களின்‌ பெயர்‌ 
களையும்‌ இருப்பிடங்களையும்‌ 
கொண்ட ஒரு மையத்‌ தரவு 
தளத்தைப்‌ பராமரிக்கும்‌ மென்‌ 
பொருள்‌. எந்தக்‌ கணுக்‌ கணினி 
யில்‌ இருப்பினும்‌, பெயரைக்‌ 
கொண்டு வளத்தைக்‌ கண்‌. 
டறிந்து இயக்கும்‌ ஆற்றல்‌ 
பெற்றது. இப்போது இப்‌ 
பயன்கூறு நிஸ்‌ (NI$-Network 
Information Service- பிணையத்‌ 


த ப ப ப தா அ 


Yes/NolCancel 


தகவல்‌ சேவை) என்று அழைக்கப்‌ 
படுறைது. 2. அனைத்து களப்‌ 
பெயர்கள்‌ அவற்றின்‌ ஐபீ முக 
வரிகளையும்‌ கொண்ட இன்டர்‌ 
நிக்‌ பதிவுச்‌ சேவையின்‌ தரவு 
தளம்‌. காண்க: IP Address, 
Domain Names 3. இணைய 
வணிகமுறை அடைவுச்‌ சேவை 
களையும்‌ இது குறிக்கும்‌. சில 
அச்சிலும்‌, சில மின்னணு வடி 
விலும்‌ உள்ளன. சில இரு 
வடிவங்களிலும்‌ நிலவுகின்றன. 


Yes/iNolCance| : ஆம்‌/இல்லை/ 
விடு. 

YHBT : ஒய்ஹெச்பிடீ : நீங்கள்‌ 
தூண்டிலில்‌ மாட்டிக்‌ கொண்டீர்‌ 
கள்‌ என்று பொருள்படும்‌ Y௦ய 
Have Been Trolled என்ற தொட 
ரின்‌ தலைப்பெழுத்துக்‌ குறும்‌ 
பெயர்‌. இணையத்தில்‌ மின்னஞ்‌ 
சல்‌ மற்றும்‌ செய்திக்‌ குழுக்‌ 
களில்‌, செய்தியைப்‌ பெற்றவர்‌ 
அறிந்தே விரிக்கப்பட்ட வலை 
மில்‌ அறியாமல்‌ மாட்டிக்‌ 
கொண்டார்‌ என்பதைக்‌ குறிக்கப்‌ 
பயன்படுத்தப்படுறைது. 


YHL : 
தோற்றுவிட்டீர்கள்‌ 
'பொருள்படும்‌ You Have Lost 
என்ற தொடரின்‌ தலைப்‌ 
பெழுத்துக்‌ குறும்பெயர்‌. 
இணையத்தில்‌ மின்‌-அஞ்சலில்‌, 
செய்திக்குழுக்களில்‌ ஒய்ஹெச்‌ 


ஒய்ஹெச்எல்‌ : நீங்கள்‌ 


1591 


என்று. 


yocto 


பிடீ-க்கு அடுத்து வழங்கப்படும்‌ 
சொல்‌. 


1.0௨. : .ஒய்கே.சிஏ : ஓர்‌ 
இணைய தள முகவரி கனடா 
விலுள்ள யூக்கான்‌ மாநிலத்தைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ களப்‌ 
பெயர்‌. 


Y modem : ஒய்‌ மோடெம்‌ : 
எக்ஸ்‌ மோடம்‌ கோப்பு பரி 
மாற்ற நெறிமுறையிலிருந்து 
சற்றே மாறுபட்டது. 8ழ்காணும்‌ 
மேம்பாடுகளைக்‌ கொண்டது. 
1 கிலோ பைட்‌ (1024 பைட்‌) 
தரவுத்‌ தொகுதிகளைப்‌ பரிமாறிக்‌ 
கொள்ளும்‌ திறன்‌ பெற்றது. 
ஒரேநேரத்தில்‌ ஒன்றுக்கு மேற்‌ 
பட்ட கோப்புகளை அனுப்பும்‌ 
திறன்‌ பெற்றது. சுழற்சி மிகைச்‌ 
சரிபார்ப்பு கொண்டது. கேன்‌ 
என்னும்‌ குறியீட்டை இரு 
முறை தொடர்ச்சியாய்‌ அனுப்‌ 
பிய பின்கோப்புப்‌ பரி 
மாற்றத்தை நிறுத்தி வைக்கும்‌. 
Y-network : ஒய்‌ பிணையம்‌ : 
மூன்று கிளைகளைக்‌ கொண்ட 
நட்சத்திரப்‌ பிணையம்‌. 


940010 : யாக்டோ : அமெரிக்க 
அளவீட்டு முறையில்‌ ஒரு 
செப்டில்லியனில்‌ ஒரு 


பகுதியைக்‌ குறிக்கும்‌ முன்‌ 
னொட்டுச்‌ சொல்‌. இது 10 
அளவுடையதாகும்‌. 


rw wr rrr 


yoke 


yoke நுகம்‌ : ஓர்‌ ஒளிப்‌ 
பேழைக்‌ காட்சிக்கு முகவரி 
யிடுவதற்காகப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ மின்னணு (எலெக்ட்ரான்‌) 
கற்றைக்‌ கோட்டப்‌ பொறி 


யமைவின்‌ பகுதி. 
Y orientation : y திசை அமைவு. 
ot : யோட்டா : அமெரிக்க 


அளவீட்டு முறையில்‌ ஒரு செப்‌ 
டில்லியினைக்‌ குறிக்கும்‌ 
மெட்ரிக்‌ முன்னொட்டுச்‌ சொல்‌. 
இதன்‌ அளவு 10” ஆகும்‌. 
yourdan loop : யூர்தான்‌ லூப்‌ : 
வெற்றுத்‌ தரவு லூப்புகள்‌ 
அல்லது முடிவற்ற லூப்புகளை 
உருவாக்குவதைத்‌ தடுக்கும்‌ 
யூர்தான்‌ லூப்‌. எட்‌ யூர்தான்‌ 
இதை முதலில்‌ அறிமுகப்‌ 
படுத்தினார்‌. 


1592 yu 


y position : ஒய்‌ நிலை. 


Y-punch : ஒய்‌-துளை: ஒரு 
ஹொலரித்‌ அட்டையில்‌, 18வது 
துளையிடும்‌ நிலை. இதனை 
உயர்‌ துளை, 18ஆம்‌ துளை 
என்றும்‌ கூறுவர்‌. 


J: ஒய்டீ : ஒர்‌ இணைய தள 
முகவரி மயோட்டி நாட்டைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ . 
பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ களப்‌ 


பெயர்‌. 


ஏம? ஓய்யு : ஓர்‌ இணைய தள 
முகவரி முன்னாள்‌ யூகோஸ்‌ 
லோவிய நாட்டைச்‌ சேர்ந்தது 
என்பதைக்‌ குறிக்கும்‌ பெரும்‌ 
புவிப்பிரிவுக்‌ களப்பெயர்‌. 


z 1593 


2 : இஸட்‌ : தடையின்‌ தன்மை. 
சுழி (பூஜ்யம்‌) துண்மியைக்‌ 
குறிப்பிடும்‌ சொல்‌. 


2 : இஸட்‌ : ஒரு கோப்பு 
வகைப்‌ பெயர்‌. ஜிஸிப்‌ மூலம்‌ 
இறுக்கிச்‌ சுருக்கப்பட்ட 


யூனிக்ஸ்‌ கோப்புகளை அடை 
யாளங்காட்டும்‌ வகைப்‌ பெயர்‌. 


2௮ : .இஸட்‌ஏ : ஓர்‌ இணைய 
தள முகவரி தென்‌ ஆஃப்ரிக்‌ 
காவைச்‌ சேர்ந்தது என்பதைக்‌ 
குறிக்கும்‌ பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ 


களப்பெயர்‌. 


2-80 : இசட்‌-80 : பிரபல 8 
துண்மி நுண்‌ செய்முறைப்‌ 
படுத்திச்‌ சிப்பு. இது நுண்‌ 
கணினிகளில்‌ தளமாகப்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 

2-2007௦55 : 2-முகவரி : பெரு 
சேமிப்பக அமைப்பில்‌, தனித்த 
சிற்றறை முகவரியின்‌ தன்மை. 
ஒரு குறிப்பிட்ட சிற்றறைப்‌ 
பெட்டி இருக்கும்‌ சுவற்றை 


இது காட்டுகிறது. 
20a : ஜைரியா : ஆதி அரபுச்‌ 
சோதிடர்கள்‌ உருவாக்கிய 


சிந்திக்கும்‌ எந்திரம்‌. 
22 : அழி : 1. தகவல்‌ தள 
கோப்பிலுள்ள தகவல்கள்‌ 


2D Net 


அனைத்தையும்‌ மீட்க முடியாத 
வகையில்‌ அழித்து விடுகிற 
நிரல்‌. இது பல தகவல்‌ தள 
செயல்முறைகளில்‌ உள்ளது. 


23 015: அழி வட்டு : விஎம்‌ 
செயலாக்க அமைப்பில்‌ உள்ள 
மெய்நிகர்‌ வட்டு. விட்டாம்‌ 
(VTAM) குறியீட்டில்‌ பயனாளர்‌ 
எழுதும்‌ மாற்றங்களைக்‌ 
கொண்டுள்ளன. 

2- 205 : 2- அச்சு : ஓர்‌ ஆயத்‌ 
தொலைத்‌ தளத்தில்‌, ஆழத்தைக்‌ 
குறிப்பிடும்‌ அச்சு. இது, 
எக்ஸ்‌-அச்சு, ஓய்‌ -அச்சு என்ப 
வற்றிலிருந்து வேறுபட்டது. 
சஃபரீீச : 2 இடையகம்‌; 2 தாங்கி : 
அய்க்ஸ்‌ AX செயலாக்க அமைப்‌ 
பில்‌ இசட்‌- மதிப்புகளை சேமிக்‌ 
கும்‌ நினைவகத்தின்‌ பகுதி. 
பார்வையாளர்‌ கண்ணுக்கும்‌ 
படப்புள்ளிக்கும்‌ இடையிலான 
தூரம்‌ அல்லது ஆழத்தைக்‌ 
கொடுக்கிறது. 

2-0151: இசட்‌-வட்டு : சிஎம்‌எஸ்‌ 
என்னும்‌ உரையாடல்‌ முகப்பு 
அமைப்பின்‌ வட்டு விரிவாக்கம்‌. 
20 Net : இஸட்‌ டி நெட்‌ : 
தொழில்‌ நுட்பம்‌ சார்ந்த தனிச்‌ 
சிறப்பான இணையக்‌ குழுக்‌ 


ரர 


zepto 


களையும்‌, இலவச/ப௫ர்‌ மென்‌ 
பொருள்‌ பயன்கூறுகளையும்‌ 
கொண்டிருக்கும்‌ ஒரு வலைத்‌ 
தளம்‌. பீசி பயன்பாட்டாளர்‌ 
களுக்கென வடிவமைக்கப்‌ 
பட்டது. ஸிஃப்டேவிஸ்‌ பதிப்‌ 
பகக்‌ குழுவினர்‌ நிகழ்நிலை 
தரவு சேவையாக இதனை உர 
வாக்கினர்‌. 


26010 : ஸெப்டோ : அமெரிக்க 


அளவீட்டு முறையில்‌ ஒரு 
செக்ஸ்‌ டில்லியனில்‌ ஒரு பங்கு 
என்பதைக்‌ குறிக்கும்‌ மெட்ரிக்‌ 
முன்னொட்டுச்‌ சொல்‌. இதன்‌ 
மதிப்பு 10”' ஆகும்‌. 

261௦ : பூஜ்யம்‌: சுழி : பொதுவாக 
அளவின்மையைக்‌ குறிப்பிடும்‌ 
எண்‌. பல கணினிகளில்‌, நேர்‌ 
மற்றும்‌ எதிர்‌ சுழி (பூஜ்யம்‌) 
களுக்குத்‌ தெளிவான 
குறியீடுகள்‌ உள்ளன. 

zero access storage : சுழி 
(பூஜ்யம்‌) அணுகு சேமிப்பகம்‌. 
zero address instruction : சுழி 
முகவரி நிரல்‌ முகவரி 
பகுதியே இல்லாத எந்திர நிரல்‌. 
zero-complemented transition 
0௦0110 : சுழி கூட்டெண்‌ மாறும்‌ 
குறியீடு: தரவு சரத்தின்‌ ஒவ்‌ 
வொரு 0 துண்மிக்கும்‌ அனுப்‌ 
பப்பட்ட சமிக்கையின்‌ 
. நிலையை தலைச8ழாக்கி தரவு 
குறியீடு அமைத்தல்‌. 


1594 


zero mode 


26௭௦ 014106 : சுழி வகுத்தல்‌ : ஒரு 
வகுத்தல்‌ கணக்கீட்டில்‌ வகுக்‌ 
கும்‌ எண்‌ சுழியாக (பூஜ்யமாக) 
இருத்தல்‌. எந்தவோர்‌ எண்ணை 
யும்‌ சுழியால்‌ வகுத்துவரும்‌ 
விடையைக்‌ கணினி வழியாகக்‌ 
கணிக்க முடியாது. எனவே ஒரு 
கணினி நிரலில்‌ இதுபோன்ற 
கணக்கீடு அனுமதிக்கப்பட 
மாட்டாது. இதுஒரு பிழை 
யாகவே கருதப்படும்‌. 
26701! : சுழி நிரப்பு : சுழித்தைக்‌ 
குறிப்பிடும்‌ எழுத்துகளால்‌ 
பயன்படாத சேமிப்பு இடங்‌ 
களை நிரப்புதல்‌. 


261௦ ரி80 : பூஜ்ஜியக்‌ கொடி; 
சுழிக்‌ கொடி: ஓர்‌ நிரல்‌ கழி 
மதிப்பளவைக்‌ கொண்டிருக்கும்‌ 
போது, தருக்க 1-க்குச்‌ செல்கிற 
ஏற்ற இறக்கத்‌ துடிப்பு. 
260126 : சுழி(பூஜ்யம்‌)யாக்கல்‌ : 
ஒரு செயல்முறையைப்‌ சுழி 
களுடன்‌ தொடக்கம்‌ செய்தல்‌. 
நினைவகத்தில்‌ இடைவெளி 
களைப்‌ சுழிகளால்‌ நிரப்புதல்‌. 
சுழி மேட்ரிக்ஸ்‌ : 
மேட்ரிக்சின்‌ 


zero matrix : 
செல்லாத 
வேறொரு பெயர்‌. 

zero mode : சுழி முறை : 
இலக்கமுறை வரைவியை 
இயக்கும்‌ முறை. இதில்‌ ஒவ்‌ 
வொரு உள்ளீட்டுக்‌ கட்டளை 


யும்‌ ஏற்றத்தைக்‌ குறிப்பிடு 


zero output signal 


வதுடன்‌ ஏதாவது ஒன்று 
அல்லது இரண்டு அச்சுகள்‌ 
தொடர்பான வேக மாற்றத்தை 
ஏற்படுத்துகிறது. 

zero output signal : சுழி வெளிப்‌ 
பாட்டு சமிக்கை (சைகை). 


zero phase filter : சுழி நிலை 
வடிகட்டி : இரட்டைப்படை 
எண்‌ மாதிரிகளைப்‌ பயன்‌ 
படுத்தும்‌ ஒரு வடிகட்டி. மாதிரி 
யின்‌ நடு உள்ளீட்டைப்‌ போன்ற 
அதேஇடத்தில்‌ உள்ள வெளி 
யீட்டை அளிக்கிறது. 


281௦ p௦iா[ : சுழி புள்ளி : வென்ச்‌ 
சுராவின்‌ செங்குத்து மற்றும்‌ 
குறுக்கு வாட்டக்‌ கோடுகளின்‌ 
மீதுள்ள 'சி' விளக்கங்களின்‌ 
குறுக்கிணைப்பு. 

zero point intersection : சுழி 
புள்ளி குறுக்கிணைப்பு : வெளி 
மீட்டு விண்டோவின்‌ மேல்‌ 
இடதுமூலையில்‌ குறுக்கே 
சந்திக்கின்ற கோடுகள்‌. 

zero puாch : சுழி துளை : 
ஹொலரித்‌ துளை அட்டையின்‌ 
மேலிருந்து மூன்றாம்‌ வரிசை 
யில்‌ போடப்படும்‌ துளை. 


28௭0-5101 LAN : சுழி-இட லேன்‌ : 
தொடர்‌ அல்லது இணை 
'போர்ட்‌' டில்‌ கணினிகளுக்கு 

டையில்‌ அனுப்புவதைக்‌ 
குறிப்பிடுகிறது. “லேன்‌: 


1595 


zero transmission 


அட்டைகள்‌ பயன்படுத்தும்‌ 
விரிவாக்க இடம்‌ இதனால்‌ 
விடுவிக்கப்படுகிறது. 


zero suppression : சுழி அமுக்‌ 
கம்‌; சுழி ஒடுக்கம்‌ : ஓர்‌ எண்‌ 
ணிலிருந்து முக்கியமற்ற சுழி 
களை ஒடுக்கி விடுதல்‌ (ஒழித்து 
விடுதல்‌). பொதுவாக, இது அச்‌ 
திடும்‌ செயற்பாட்டுக்கு முன்பு 
அல்லது செயற்பாட்டின்போது 
செய்யப்படுகிறது... எடுத்துக்‌ 
காட்டு : 00004763 என்ற. இலக்‌. 
கம்‌ சுழி ஒடுக்கத்தின்‌ பிறகு, 4783 
என்றாகிறது. பொதுவாக பக்க 
எண்ணிடுவதில்‌ கையாளப்படு 
இறது. தொடக்கப்‌ பக்க எண்‌ 
கள்‌, 01, 08... அல்லது 001, 002 
... என்பதற்குப்‌ பதிலாக 7, 2... 
என்று எண்ணப்படுகிறது. 


zero track : சுழி(பூஜ்ஜிய)த்‌ 
தடம்‌: 'பூட்‌' பதிவேட்டைக்‌ 
கொண்ட வட்டின்‌ முதல்‌ தடம்‌. 
மோசமான சுழி தடம்‌ இருக்கும்‌ 
வட்டைப்‌ பயன்படுத்த முடி 
யாது. சுழி தடம்‌ உள்ள வட்டை 
ரமைக்கும்போதோ அல்லது 
படிக்கும்போதோ மோசமான 
சுழி தடம்‌, வட்டு பயனில்லை 
என்று டாஸ்‌ காட்டும்‌. 


zero track sensor : சுழி தட 
உணர்வி. 
zero transmission level 


reference point : சுழி அனுப்பு 


Er —_—————————— 


zero wait state 


நிலை குறிப்புப்‌ புள்ளி : ஒரு 
மின்சுற்றில்‌ தோராய 
மதிப்பாகத்‌ தேர்ந்த புள்ளி. 
அங்குதான்‌ தொடர்புள்ள 
எல்லா அனுப்புதல்களும்‌ குறிப்‌ 
பிடப்படும்‌. 

260 wait state : காத்திருக்கத்‌ 
தேவையில்லாமை; சுழி காத்‌ 
திருப்பு நேரம்‌; காத்திருப்பற்ற 
நிலை : குறிப்பிலா அணுகு 
நினைவகம்‌ (RAM), செயலி 
யானது காத்திருக்க வேண்டிய 
தேவையில்லாத அளவுக்கு 
வேகமாய்ச்‌ செயல்படும்‌ நிலை. 


267௦ w௦ா : சுழி சொல்‌ : குறி 
மீட்டுக்‌ கொள்கையில்‌, சுழி 
இலக்கங்களை மட்டுமே 
கொண்ட ஒரு சொல்‌. ஹம்மிங்‌ 
இடத்தின்‌ ஆரம்பத்தில்‌ இது 
உள்ளது. 

2612 : ஸெட்டா : அமெரிக்க 
அளவீட்டுமுறையில்‌ ஒரு 
செக்ஸ்டில்லியனைக்‌ குறிக்கும்‌ 
மெட்ரிக்‌ முன்னொட்டு அள 
வீட்டுச்‌ சொல்‌. ஒரு செக்ஸ்‌ 
டில்லியன்‌ என்பது 10" ஆகும்‌. 
2-100௨ : இசட்‌-விசை : ஒரு 
தொடு திரையின்‌ அழுத்தும்‌ 
உணர்வு. 

z-fold paper : இசட்‌-மடிப்புத்‌ 
தாள்‌ : விசிறி மடிப்புக்‌ காகிதம்‌ 
அல்லது தொடர்‌ எழுது 
பொருளுக்கு மற்றொரு பெயர்‌. 


1596 


zig-zag fold paper 


2-4௦௱2 : இசட்‌-வடிவமைப்பு : 
படப்‌ புள்ளியின்‌ வடிவமைப்பு. 
வருடியின்‌ வரிசையில்‌ படப்‌ 
புள்ளி மதிப்புகளின்‌ தொகுதி 
யாக ஒருங்கிணைத்தல்‌. AX. 
செயலாக்க அமைப்புடன்‌ 
தொடர்புள்ளது. 

217 socket : ஸிஃப்‌ பொருத்து 
வாய்‌ : செருகச்‌ சக்தி தேவை 
யில்லா செருகுவாய்‌ என்று 
பொருள்படும்‌ Zero Insertion- 
force Socket என்பதன்‌ சுருக்கம்‌. 
ஒருங்கிணைந்த மின்சுற்றுப்‌ 
பலகைகளுக்கரன ஒருவகைப்‌ 
பொருத்துவாய்‌. ஒரு சிறிய 
நெம்பு கம்பி அல்லது திருப்புளி 
கொண்டு மெல்லத்‌ திறந்து 
சிப்புவைச்‌ செருகு வாயில்‌ 
வைத்துவிட்டால்‌ போதும்‌, 
இறுகப்‌ பற்றிக்கொள்ளும்‌. பிற 
செருகுவாய்களில்‌ சிப்புவை 
அழுத்திச்‌ செருகவேண்டும்‌. 
அடிக்கடி எடுத்துப்போட 
வேண்டிய சில்லுகளுக்கு/ 
அட்டைகளுக்கு ஸிஃப்‌ 
பொருத்துவாய்‌ உகந்தது. 
ஆனால்‌ இவை அதிக இடத்தை 
அடைத்துக்‌ கொள்ளும்‌. மரபு 
முறைச்‌ செருகுவாய்களைவிடச்‌ 
செலவு அதிகமாகும்‌. 

zig-zag fold paper : சிக்‌-சாக்‌ 
மடிப்புக்‌ காகிதம்‌ : விசிறி மடிப்‌ 
புக்‌ காகிதம்‌ அல்லது தொடர்‌ 
எழுதுபொருளின்‌ வேறு பெயர்‌. 


zilog 


21109 : சிலாக்‌ : உலகின்‌ முதல்‌ 
கணினி செயலகச்‌ சிப்பான 
இசட்‌- 80இன்‌ உற்பத்தியாளர்‌. 
இந்த சிப்புவால்‌ அமைந்த 
கணினி சிபிஎம்‌ செயலாக்க 
அமைப்பில்‌ இயங்கியது. 
பின்னர்‌ இதைவிட வேகமாகச்‌ 
செயலாற்றும்‌ இன்டெல்‌ 8080 
சிப்பு இதைப்‌ பின்னுக்குத்‌ தள்‌ 
ளியது. அதற்கடுத்து ஐ.பி.எம்‌ 
பீசியில்‌ பயன்படுத்தப்பட்ட 
8088 சிப்பு கணினித்‌ துறையில்‌ 
புரட்சியையே ஏற்படுத்தியது. 
zip : சிப்‌ பீகேசிப்பைப்‌ 
(PKZIP) பயன்படுத்தி ஒரு 
கோப்பை சுருக்குதல்‌. 

212 0௨ : ஸிப்‌ இயக்ககம்‌ : 
அயோ மெகா நிறுவனம்‌ உர 
வாக்கிய ஒரு வட்டு இயக்ககம்‌. 
3.5 அங்குல விட்டமுள்ள 


ஸிப்‌ இயக்ககம்‌ 


1597 


zmodem 


செருகுவட்டிலேயே (ஸிப்‌ 
வட்டுகள்‌) 100 மெகா பைட்‌ 
தரவை எழுத முடியும்‌. 
2p ரி/௯ : சிப்‌ கோப்புகள்‌ : பிகே 
சிப்பைப்‌ பயன்படுத்தி சுருக்கிய 
வடிவத்தில்‌ உருவாக்கப்படும்‌. 
21 விரிவாக்கம்‌ உள்ள கோப்பு. 
இவற்றைப்‌ பயன்படுத்த 
அவற்றை விரிக்க வேண்டும்‌. 
PKUNZIP.EXE நிரல்‌ தொடர்‌ ' 
சுருக்கிய கோப்புகளை வழக்க 
மான அளவில்‌ விரிக்கிறது. 
தரவு பாதுகாப்பதற்கு வசதி 
யான, சிக்கனமான வழி இதுவே. 
ற ௦௦6௨ : சிப்‌ முறை : வரைவி 
யின்‌ இயக்க முறை. இதில்‌ 
ஒவ்வொரு உள்ளீட்டுக்‌ 
கட்டளையும்‌ கூட்டிய மாறு 
பாட்டைக்‌ குறிப்பிடும்‌. 

அட: .இஸட்எம்‌ : 

ஓர்‌ இணைய தள 


முகவரி ஜாம்‌ 
பியா நாட்டைச்‌ 
சேர்ந்தது என்‌ 
பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்‌ 
பிரிவுக்‌ களப்‌ 
பெயர்‌. 

2modem : இசட்‌ 
மோடம்‌ : எக்ஸ்‌ 
மோடம்‌ கோப்பு 
பரிமாற்ற நெறி 
முறையின்‌ மேம்‌' 


தல ப டட பப ந ர வ ல்‌ த அமமா மடமட 


z-net 


பட்ட வடிவம்‌. அதிக அளவு 
தரவு .பரிமாற்றத்தைக்‌ குறைந்த 
பிழையுடன்‌ கையாளும்‌. 
கோப்பு பரிமாற்றம்‌ எதிர்பாரா 
இடையூறு காரணமாய்‌ இடை 
யில்‌ நின்றுபோய்‌ மீண்டும்‌ 
தொடங்கும்போது தொடக்‌ 
கத்திலிருந்து தொடங்காமல்‌ 
விட்ட இடத்திலிருந்து தொடங்‌ 
கும்‌ மீள்‌ தொடங்கு குறியிடம்‌ 
(checkpoint restart) என்னும்‌ 
வசதியைக்‌ கொண்டுள்ளது. 


2-ஈ௭்‌ : இசட்‌-நெட்‌ : ஈதர்நெட்‌ 
போன்ற குறும்பரப்புக்‌ 
கட்டமைப்பு. 

zombie process சோம்பி 


செயல்முறை : அதன்‌ நுழைவு 
செயலாக்கப்‌ பகுதிக்கு வந்த 
போதிலும்‌, பயனாளர்‌ அல்லது 
கெர்னல்‌ இடம்‌ ஒதுக்கப்‌ 
படாத, முடிந்த செயல்முறை, 
AIX இல்‌ பயன்படுவது. 

2016 : மண்டலம்‌ ; வட்டாரம்‌ : 
மீண்டும்‌ பயன்படுத்தக்கூடிய 
வட்டின்‌ பகுதியில்‌ தங்குகின்ற 
வட்டுப்‌ பதிவேடுகளில்‌ ஒரு 
பகுதி. 

zone - bit recording : மண்டல 
பிட்‌ பதிவு. 

zone bits : மண்டலத்‌ துண்மி 
கள்‌; வட்டாரத்‌ துண்மிகள்‌ : 
ஆல்‌ஃபா எண்மான எழுத்து 
களைக்‌ குறிக்கும்‌ எண்மானத்‌ 


1598 


zone position 


துண்மிகளுடன்‌ சேர்த்துப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ தனிவகைத்‌ 
துண்மிகள்‌. 


20180 decimal : பிரிக்கப்பட்ட 
பதின்மம்‌: ஈ.பி.சி.டி.ஐ.சி-யில்‌ 
குறியீடு இடப்பட்ட எண்‌ 
ணெழுத்து, ஒவ்வொரு பதின்ம 
இலக்கமும்‌ ஒரு எட்டியல்‌ 
சேமிப்பக அளவுள்ளது. இலச்‌ 
கங்கள்‌ 4 முதல்‌ 7 வரையிலான 
துண்மிகளிலும்‌, குறியீடுகள்‌ 0 
முதல்‌ 3 வரையிலும்‌, மற்றவை 
1 களிலும்‌ இருக்கும்‌. சான்றாக, 
பிரிக்கப்பட்ட பதின்ம படி 
வத்தில்‌ +123-ன்‌ பதின்ம மதிப்பு 
111 0001 1111 0010 1100 0011 
என்று குறிப்பிடப்படும்‌. 
கட்டப்படாத பதின்ம படிவம்‌ 
என்றும்‌ இது அழைக்கப்படும்‌. 
zone header மண்டலத்‌ 
தலைப்பு : ஆப்பிள்‌ மெக்கின்‌ 
டோஷ்‌ கணினிகளில்‌, ஓவ்‌ 
வொரு நினைவகத்‌ தொகுதியும்‌ 
தொடக்கத்தில்‌ ஒரு தலைப்‌ 
பினைக்‌ கொண்டிருக்கும்‌. 
நினைவக மேலாண்மை 
அமைப்புக்குத்‌ தேவைப்படும்‌ 
தகவல்‌ இத்தலைப்பில்‌ அடங்கி 
யிருக்கும்‌. நினைவகத்‌ தொகுதி 
களை சிறப்பாகக்‌ கையாள்‌ 
வதற்கு இத்தகவல்‌ உதவும்‌. 

zone portion : மண்டலப்‌ பகுதி. 


zone position : மண்டல நிலை. 


zone punch 


zone punch : மண்டலத்‌ துளை; 
வட்டாரத்‌ துளை : ஹொலரித்‌ 
அட்டையில்‌ ஓ, எக்ஸ்‌ அல்லது 
ஓய்‌ வரிசையிலுள்ள துளை. 


2௦0210 : ஸூ210 : கோப்பு 
களை இறுக்கிச்‌ சுருக்கும்‌ 
நிரலான ஸூ-வின்‌ பதிப்பு 2.1 
இவ்வாறு அழைக்கப்படுறைது. 
இறுகிய கோப்புகளின்‌ வகைப்‌ 
பெயர்‌ (extension) .200 என 
இருக்கும்‌. எல்ஹெச்‌ ஆர்க்‌ 
(LHARC) என்னும்‌ நுட்பத்தின்‌ 
அடிப்படையிலேயே ஸ 9210-ன்‌ 
படிமுறைத்‌ தருக்கம்‌ அமைந்‌ 
துள்ளது. யூனிக்ஸ்‌ மற்றும்‌ 
இன்டெல்‌ கணினிகளுக்கான 
ஸூ210 கிடைக்கிறது. 


2001 : பெரிதாக்கு : பல வரை 
கலை மற்றும்‌ சில விரிதாள்‌ 
தொகுதிகவில்‌ காணப்படும்‌ 
தன்மை. வரைகலைப்‌ பொரு 
வின்‌ ஒரு குறிப்பிட்ட பகுதியை 
பெரிதுபடுத்திப்‌ பார்க்க இது 
பயனாளரை அனுமதிக்கிறது. 
ஒளிப்படக்‌ கலையில்‌ இருந்து 
இச்சொல்‌ ': பெறப்பட்டது 
(ஐம்‌ லென்ஸ்‌), ்‌ 

2௦௦௱ 6௦: ஸூம்பெட்டி; பெரி 
தாக்கும்‌ பெட்டி : மெக்கின்‌ 
டோஷ்‌ கணினிகளில்‌ திரையில்‌ 
தோன்றும்‌ ஒரு சாளரத்தின்‌ 
சட்டத்தில்‌ மேல்‌ வலது மூலை 
யில்‌ காணப்படும்‌ ஓர்‌ இயக்கு 


1599 


zooming 


விசை (0௭௦). பயனாளர்‌ இப்‌ 
பெட்டிமீது மாறிமாறிச்‌ 
சொடுக்கும்போது, சாளரம்‌ 
மீப்பெரும்‌ அளவுக்கும்‌, பயனர்‌ 
முன்பு சரி செய்து வைத்திருந்த 
தொடக்க அளவுக்கும்‌ இடையே 
மாறிக்‌ கொண்டிருக்கும்‌. 


zoomed video port : பெரி 
தாக்கப்பட்ட ஒளிக்காட்சித்துறை. 
2௦௦0 factor : பெரிதாக்குக்‌ 


காரணி. 


2௦௦ in : அண்மையாக்கு; உள்‌ 
ளிருப்பதைப்‌ பெரிதாக்கு : பல்‌ 
ஊடகப்‌ பயன்பாடு அல்லது 
கணினி வரை கலையில்‌ ஏற்‌ 
படும்‌ ஒளிப்பட மாற்றம்‌, அது 


படமெடுக்கும்‌ பொருளை 
நோக்கி ஒளிப்படக்கருவி 
நெருங்கி வருவதுபோல்‌ 


தோன்றுவது. செயலாற்றும்‌ 
பொருளின்‌ நெருங்கிய பார்வை 
இதில்‌ கட்டுகிறது. விரிவாக 
செயலாற்ற இது மிகவும்‌ உதவி 
கரமானது. “இன்ஜூம்‌' 
முறையில்‌ அளவு பெரிதாகும்‌. 


2001௩0 : மேற்செலுத்தம்‌ ; 
பெரிதாக்கல்‌ : தற்போது காட்‌ 

யில்‌ தெரியும்‌ படத்தின்‌ அடுத்‌ 
தடுத்த ரிறிய பகுதிகள்‌ மீது 
நகர்த்துவதன்‌ மூலம்‌ அல்லது 
முழுத்திரையினையும்‌ விண்டோ 
மூடிக்கொள்ளும்வரை நகர்த்து 
வதன்‌ மூலம்‌ ஒரு வரைகலைக்‌ 


பபபப்புப ப ——— 


zoom out 


காட்சியின்‌ தோற்றத்தை மாற்று 
தல்‌. ஒரு காட்சித்திரையில்‌ 
காட்டப்படும்‌ ஓர்‌ உருவத்தை 
விரிவாக்குகிற அல்லது குறைக்‌ 
இற திறம்பாடு. 

2000 ௦00 : சிறிதாக்கு ; சேய்மை 
யாக்கு: கணினி வரைகலை 
அல்லது பல்‌ ஊடகப்‌ பயன்‌ 
பாடுகளில்‌, ஒளிமுறை ஒளிப்‌ 
படக்‌ கருவியில்‌ ஏற்படும்‌ 
மாற்றம்‌. இதில்‌ கருவியானது 
அது படம்‌ பிடிக்கும்‌ பொருளில்‌ 
இருந்து பின்னோக்கி வருவது 


போலத்‌ தோன்றும்‌. 'ஜூம்‌ 
அவுட்‌: முறையில்‌ அளவு 
சிறிதாகும்‌. 


2௦௦௱ றாபி : பிரமிடாக்கு : 
அதிகத்‌ தெளிவான உருவமும்‌, 
அதையடுத்து அதன்‌ பாதி 
யளவே தெளிவான உருவமும்‌ 
கொண்ட தொடர்ச்சியான 
இலக்க உருவங்கள்‌. உயர்‌ 
தெளிவுக்குத்‌ தேவைப்படும்‌ 
இடத்தில்‌ மூன்றில்‌ ஒரு பங்கே 
தேவைப்படும்‌. எந்த வகை 
யான தெளிவான உருவமும்‌ 
விருப்பம்போல்‌ பெறலாம்‌. 
நேரடியாகவோ அல்லது 


1600 


Zuse, Konrad 


ஒன்றில்‌ ஒன்றை நுழைத்தோ 
பெறலாம்‌. 

Z-parameter இசட்‌-அளவு 
கோல்‌ : நான்கு டிரான்சிஸ்டர்‌ 
களின்‌ தொகுதிக்குச்‌ சமமான 
மின்சுற்று அளவு கோல்களில்‌, 
ஒன்று. ஓய்‌ அளவு கோலின்‌ 
தலைகீழ்‌ அமைப்பு. 

2ா : இஸட்‌ ஆர்‌ : ஒர்‌ இணைய 
தள முகவரி ஸய்ர்‌ நாட்டைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெரும்‌ புவிப்பிரிவுக்‌ களப்‌ 
பெயர்‌. 


zulu time : ஸூலு நேரம்‌ : கிரீன்‌ 
விச்‌ சராசரி நேரம்‌ என்பதைக்‌ 
குறிக்கும்‌ கொச்சை வழக்கு. 

2ப56, Konrad : ஜூஸ்‌, கோன்‌ 
ராடு : கணினிச்‌ சாதனங்களை 
உருவாக்குவதில்‌ முன்னோடி 


யாக விளங்கிய ஜெர்மன்‌ 
அறிஞர்‌. இவர்‌, 1941இல்‌, 
வியக்கத்தக்க முன்னேறிய 


அம்சங்கள்‌ கொண்ட ஜூஸ்‌ 
இசட்‌-3 என்ற எந்திரத்தை 
உருவாக்கினார்‌. இதன்‌ வேகம்‌ 
மார்க்‌ | கம்ப்யூட்டரின்‌ வேகத்‌ 
துக்கு இணையானது. 


